_ ணா | । ஓ 


தமிழ்நாடு அரசு 


முதல்‌ வகுப்பு 


தமிழ்‌ 


பள்ளிக்‌ கல்வித்துறை 


தீண்டாமை மனிதநேயமற்ற செயலும்‌ பெருங்குற்றமும்‌ ஆகும்‌ 


| | 00_Ist_Std_ Tamil CBSE_FM.indd 1 ஓ 4/8/2020 12:33:52 PM | | 


தமிழ்நாடு அரசு 


முதல்பதிப்பு - 2018 
திருத்திய பதிப்பு - 2019, 2020 


(புதிய பாடத்திட்டத்தின்‌ கீழ்‌ 
வெளியிடப்பட்ட நூல்‌) 


விலை: ரூ 


பாடநூல்‌ உருவாக்கமும்‌ 
தொகுப்பும்‌ 


மாநிலக்‌ கல்வியியல்‌ ஆராய்ச்சி 
மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌ 
© SCERT 2018 


நூல்‌ அச்சாக்கம்‌ 


தமிழ்நாடு பாடநூல்‌ மற்றும்‌ 
கல்வியியல்‌ பணிகள்‌ கழகம்‌ 


www.textbooksonline.tn.nic.in 


II 


| | 00_Ist_Std_ Tamil CBSE FM.indd 2 ஓ 4/8/2020 12:33:52 PM | | 


| | 00_lst_Std_ Tamil CBSE_FM.indd 3 


முகவுரை 


குழந்தைகளின்‌ உலகம்‌ வண்ணமயமானது! விந்தைகள்‌ பல நிறைந்தது! 
அவர்களின்‌ கற்பனைத்திறன்‌ கானுயிர்களையும்‌ நட்புடன்‌ நடை பயில 
வைத்திரும்‌. புதியன விரும்பும்‌ அவர்தம்‌ உற்சாக உள்ளம்‌ அஃறிணைப்‌ 
பொருள்களையும்‌ அழகுதமிழ்‌ பேசிடச்‌ செய்திரும்‌. 

அப்புதிய உலகில்‌ குழந்தைகளோரு பயணம்‌ செய்வது மகிழ்ச்சியும்‌ 
நெகிழ்ச்சியும்‌ நிறைந்தது. 

தமிழ்க்‌ குழந்தைகளின்‌ பிஞ்சுக்கரங்கள்‌ பற்றி, இப்புதிய பாடநூல்களின்‌ 
துணைகொண்டு கீழ்க்கண்ட நோக்கங்களை அடைந்திடப்‌ பெருமுயற்சி 


செய்துள்ளோம்‌. 


.. தற்றலை மனனத்தின்‌ திசையில்‌ இருந்து மாற்றி படைப்பின்‌ 
பாதையில்‌ பயணிக்க வைத்தல்‌. 

உ தமிழர்தம்‌தொன்மை, வரலாறு, பண்பாரு மற்றும்‌ கலை, இலக்கியம்‌ 
குறித்த பெருமித உணர்வை மாணவர்கள்‌ பெறுதல்‌. 

*  தன்னம்பிக்கையுடன்‌ அறிவியல்‌ தொழில்நுட்பம்‌ கைக்கொண்ரு 
மாணவர்கள்‌ நவீன உலகில்‌ வெற்றிநடை பயில்வதை 
உறுதிசெய்தல்‌. 

*  அறிவுத்தேடலை வெறும்‌ ஏட்டறிவாய்க்‌ குறைத்து மதிப்பிடாமல்‌ 
அறிவுச்‌ சாளரமாய்ப்‌ புத்தகங்கள்‌ விரிந்து பரவி வழிகாட்ருதல்‌. 


பாடநூலின்‌ புதுமையான வடிவமைப்பு, ஆழமான பொருள்‌ மற்றும்‌ 
குழந்தைகளின்‌ உளவியல்‌ சார்ந்த அணுகுமுறை எனப்‌ 
புதுமைகள்‌ பல தாங்கி உங்களுடைய கரங்களில்‌ இப்புதிய பாடநூல்‌ 
தவழும்பொழுது, பெருமிதம்‌ ததும்ப ஒரு புதிய உலகத்துக்குள்‌ நீங்கள்‌ 
நுழைவீர்கள்‌ என்று உறுதியாக நம்புகிறோம்‌. 


[11 


ஓ 


4/8/2020 12:33:52PM | | 


நாட்டுப்பண்‌ 


இன கண மன அதிநாயக ஐய ஸே 
பத பாக்ய விதாதா 
பஞ்சா. MS மு. ஐரரத WILL 
திராவிட உத்தல பங்கா 
விந்திய ஹிமாசல யமுனா கங்கா 
உச்சல ஐலதி தரங்கா. 
தல சுப்‌ நூ மே ஜாூகே 
தவ சுப ஆசிஸ மாகே 
தா ஹே தல்‌ ஓய கதாதா 
இன கண மங்கள தாயக ஓய ஹே 
பத பாக்ய விதாதா 
யை ஹே ஐய ஹே ஓய லே 
இய ஐய இய இய 607/ 


- மகாகவி இரவீந்திரநாத்‌ தாகூர்‌. 


நாட்டுப்பண்‌ - பொருள்‌ 


இந்தியத்‌ தாயே! மக்களின்‌ இன்ப துன்பங்களைக்‌ கணிக்கின்ற நீயே எல்லாருடைய மனத்திலும்‌ 
ஆட்சி செய்கிறாய்‌. 
நின்‌ திருப்பெயர்‌ பஞ்சாபையும்‌, சிந்துவையும்‌, கூர்ச்சரத்தையும்‌, மராட்டியத்தையும்‌, திராவிடத்தையும்‌, 
ஒடிசாவையும்‌, வங்காளத்தையும்‌ உள்ளக்‌ கிளர்ச்சி அடையச்‌ செய்கிறது. 
இ நின்‌ திருப்பெயர்‌ விந்திய, இமயமலைத்‌ தொடர்களில்‌ எதிரொலிக்கிறது: யமுனை, கங்கை ஓ 
ஆறுகளின்‌ இன்னொலியில்‌ ஒன்றுகிறது: இந்தியக்‌ கடலலைகளால்‌ வணங்கப்படுகிறது. 
அவை நின்னருளை வேண்டுகின்றன: நின்‌ புகழைப்‌ பரவுகின்றன. 
இந்தியாவின்‌ இன்ப துன்பங்களைக்‌ கணிக்கின்ற தாயே! 


உனக்கு வெற்றி! வெற்றி! வெற்றி! த ந 


ட. 


ண்ணா 


111 1॥ ணு 


| | 00_Ist_Std_Tamil CBSE FM.indd 4 ஓ 4/8/2020 12:33:52 PM | | 


உட ° © 
தமிழ்த்தாய்‌ வாழ்த்து 
நீராருங்‌ கடலுடுத்த நிலமடந்தைக்‌ கெழிலொழுகும்‌ 
சீராரும்‌ வதனமெனத்‌ திகழ்பரதக்‌ கண்டமிதில்‌ 
தெக்கணமும்‌ அதிற்சிறந்த திராவிடநல்‌ திருநாடும்‌ 
தக்கசிறு பிறைநுதலும்‌ தரித்தநறுந்‌ திலகமுமே! 
அத்திலக வாசனைபோல்‌ அனைத்துலகும்‌ இன்பமுற 
எத்திசையும்‌ புகழ்மணக்க இருந்தபெருந்‌ தமிழணங்கே! 
தமிழணங்கே! 
உன்‌ சீரிளமைத்‌ திறம்வியந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே! 
வாழ்த்துதுமே! 
வாழ்த்துதுமே! 


- மனோன்மணியம்‌' பெ. சுந்தரனார்‌. 


தமிழ்த்தாய்‌ வாழ்த்து - பொருள்‌ 


ஒலி எழுப்பும்‌ நீர்‌ நிறைந்த கடலெனும்‌ ஆடையுடுத்திய நிலமெனும்‌ பெண்ணுக்கு, 
அழகு மிளிரும்‌ சிறப்பு நிறைந்த முகமாகத்‌ திகழ்கிறது பரதக்கண்டம்‌. அக்கண்டத்தில்‌, 
தென்னாடும்‌ அதில்‌ சிறந்த திராவிடர்களின்‌ நல்ல திருநாடும்‌, பொருத்தமான பிறை 
போன்ற நெற்றியாகவும்‌, அதிலிட்ட மணம்‌ வீசும்‌ திலகமாகவும்‌ இருக்கின்றன. 


அந்தத்‌ திலகத்தில்‌ இருந்து வரும்‌ வாசனைபோல, அனைத்துலகமும்‌ இன்பம்‌ பெறும்‌ 
வகையில்‌ எல்லாத்‌ திசையிலும்‌ புகழ்‌ மணக்கும்படி (புகழ்‌ பெற்று) இருக்கின்ற 
பெருமைமிக்க தமிழ்ப்‌ பெண்ணே! தமிழ்ப்‌ பெண்ணே! என்றும்‌ இளமையாக இருக்கின்ற 
உன்‌ சிறப்பான திறமையை வியந்து உன்‌ வயப்பட்டு எங்கள்‌ செயல்களை மறந்து 
உன்னை வாழ்த்துவோமே! வாழ்த்துவோமே! வாழ்த்துவோமே! 


ட்ட அட 
V 


11 


| | 00_Ist_Std_ Tamil CBSE FM.indd 5 ஓ 4/8/2020 12:33:52 PM | | 


> = 


இர 


= 


EEN 


நான்‌ உறுதி கூறுகிறேன்‌. 


என்றும்‌ நான்‌ மேலும்‌ உறுதியளிக்கிறேன்‌. 


உறுதிமொழி 


இந்தியா எனது நாடு. இந்தியர்‌ அனைவரும்‌ என்‌ உடன்‌ 
பிறந்தவர்கள்‌. என்‌ நாட்டை நான்‌ பெரிதும்‌ நேசிக்கிறேன்‌. 
இந்நாட்டின்‌ பழம்பெருமைக்காகவும்‌ பன்முக மரபுச்‌ 
சிறப்புக்காகவும்‌ நான்‌ பெருமிதம்‌ அடைகிறேன்‌. இந்நாட்டின்‌ 
பெருமைக்குத்‌ தகுந்து விளங்கிட என்றும்‌ பாடுபடுவேன்‌. 


என்னுடைய பெற்றோர்‌, ஆசிரியர்கள்‌, எனக்கு வயதில்‌ 
மூத்தோர்‌ அனைவரையும்‌ மதிப்பேன்‌; எல்லாரிடமும்‌ அன்பும்‌ 
மரியாதையும்‌ காட்டுவேன்‌. 


என்‌ நாட்டிற்கும்‌ என்‌ மக்களுக்கும்‌ உழைத்திட முனைந்து 
நிற்பேன்‌. அவர்கள்‌ நலமும்‌ வளமும்‌ பெறுவதிலேதான்‌ 
என்றும்‌ மகிழ்ச்சி காண்பேன்‌. 


VI 


| | 00_Ist_Std_Tamil CBSE_FM.indd 6 ஓ 


தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி 


'நாட்டின்‌ உரிமை வாழ்வையும்‌ ஒருமைப்பாட்டையும்‌ 
பேணிக்காத்து வலுப்படுத்தச்‌ செயற்படுவேன்‌' என்று உளமார 


'ஒருபோதும்‌ வன்முறையை நாடேன்‌ என்றும்‌, சமயம்‌, 
மொழி, வட்டாரம்‌ முதலியவை காரணமாக எழும்‌ 
வேறுபாடுகளுக்கும்‌ பூசல்களுக்கும்‌ ஏனைய அரசியல்‌ 
பொருளாதாரக்‌ குறைபாடுகளுக்கும்‌ அமைதி நெறியிலும்‌ 
அரசியல்‌ அமைப்பின்‌ வழியிலும்‌ நின்று தீர்வு காண்பேன்‌' 


LS 
fc TT 
ட்‌ 
* 


> 


4/8/2020 12:33:53 PM | | 


_ ணா | । ஓ ப ன | | ப। 


முதல்‌ வகுப்பு 


தமிழ்‌ 


VI 


நம்பிக்கைக்குரிய ஆசிரியர்களே...! 


மனமகிழ்‌ பக்கங்கள்‌ 


வகுப்பறையைக்‌ குழந்தைகளின்‌ மகிழ்ச்சி ததும்பும்‌ 
இடமாக்கிடும்‌ நோக்கோடு 'மனமகிழ்பக்கங்கள்‌' ௯ 
வடிவமைக்கப்பட்டுள்ளன. குழந்தைகள்‌ 
ஆடிப்பாடி விளையாட, ஒருவரோடு ஒருவர்‌ 
இணைந்து பழகிட ஒப்பக்கங்கள்‌ உதவும்‌. 


கூர்ந்துகவனித்தல்‌, உருவங்களை ஒப்பிட்டும்‌ ்‌ er 
வேறுபடுத்தியும்‌ பார்த்தல்‌, விழி-விரல்‌ 
ஒத்திசைவுக்கான செயல்கள்‌, நுண்தசைப்பயிற்சி 
போன்றவை, படிக்க மற்றும்‌ எழுதுவதற்கான 5 
முன்பழகு செயல்களாகக்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. 


உயிரெழுத்துகள்‌ அறிமுகம்‌ 


அப்பளம்‌ 


, ஒரே நாளில்‌ நடைபெறுகின்ற தொடர்நிகழ்வுகள்‌, 
] ஆறுபடக்காட்சிகளைக்‌ கொண்ட கதை வடிவில்‌ 
அமைக்கப்பட்டுள்ளன. அக்கதையின்‌ மூலம்‌ 
'உயிரெழுத்துகள்‌' அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளன. 
கற்பனையைத்‌ தூண்டவும்‌ கலந்துரையாடவும்‌ இப்பகுதி 
வாய்ப்பளிக்கும்‌. 


புதிர்கள்‌ 
தம்மைச்சுற்றிப்‌ பொதிந்திருக்கும்‌ புதிர்த்தன்‌ மையை ஆராய்வதிலும்‌ 
உண்மைகளைத்‌ தேடிக்‌ கண்டடைவதிலும்‌ குழந்தைகள்‌ ஆர்வமிக்கவர்கள்‌. 
அந்த ஆர்வத்திற்கு வாய்ப்பளிக்கும்‌ வகையில்‌ படங்களுக்குள்‌ ஒளிந்திருக்கும்‌ 
எழுத்தைக்‌ கண்டுபிடித்தல்‌, வேறுபாடுகளைக்‌ கண்டுபிடித்தல்‌. 
திரும்பியுள்ள சொற்களைக்‌ கண்ணாடியின்‌ வழியாகக்‌ 
கண்டுபிடித்தல்‌ போன்ற பல புதிர்ப்பகுதிகள்‌ பாடநூல்‌ 
முழுவதும்‌ ஆங்காங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. 


இணைத்துச்‌ சொல்வோம்‌ 
இ உயிரெழுத்தும்‌, மெய்யெழுத்தும்‌ இணைத்து 


ஒலிக்கப்படும்போது பிறக்கின்ற எழுத்தே 
Ne 'உயிர்மெய்‌எழுத்து' என்பதைக்‌ குழந்தைகள்‌ 
்‌ ஒலித்துப்பழகி உணர்ந்தறியும்‌ வகையில்‌ இச்செயல்பாடு 
வடிவமைக்கப்பட்டுள்ளது. 


பச 


| | 00_Ist_Std_ Tamil CBSE FM.indd 8 ஓ 4/8/2020 12:33:58 PM | | 


எழுத்தை எடுப்பேன்‌: பெயரைச்‌ சொல்வேன்‌ 


வரிசையாகச்‌ சொல்லும்போது எழுத்துகளைச்‌ சரியாக 
கூறும்‌ குழந்தைகள்‌, தனியாக ஒரு எழுத்தை அடையாளம்‌ 
காண்பதில்‌ சிரமப்படுகின்றனர்‌. இப்பகுதியில்‌, எழுத்து 
அட்டைகளைப்‌ பயன்படுத்தி வரிசை முறை அல்லாது 
மாற்றிமாற்றி எழுத்துகளை அடையாளம்‌ கண்டு உச்சரிக்க 
வாய்ப்பளிக்கப்படுகிறது. அதனால்‌ எழுத்து வடிவங்கள்‌ 
குழந்தைகளின்‌ மனதில்‌ நிலைநிறுத்தப்படுவது எளிமை 
ஆக்கப்படுகிறது. 


படிப்போம்‌; எழுதுவோம்‌ 


சிறுசிறுசொற்களைத்‌ தாமாகவே படித்துப்‌ 
பார்ப்பதற்கும்‌, அதனோடு கூடவே 
சொல்லக்கேட்டு எழுதுவதற்கும்‌ 
வாய்ப்பளிக்கும்‌ வகையில்‌ குழந்தைக்கு 
அறிமுகமான எழுத்துகளைக்கொண்டு 
எளியசொற்கள்‌ அமைக்கப்பட்டுள்ளன. 
இப்பகுதி 'என்னால்முடியும்‌' என்கிற உணர்வை ஒவ்வொரு 
குழந்தையிடமும்‌ ஏற்படுத்தும்‌. 


கதைகள்‌ 


க ்‌ பம்‌ .  கற்பனைசெய்துபார்ப்பதிலும்‌ கதை சொல்வதிலும்‌ கதையைக்‌ ர்‌. க 
4 கேட்பதிலும்‌ ஆர்வமிக்கவர்கள்‌ குழந்தைகள்‌. அவர்களின்‌ 2 நேது 
வண்ணவண்ணக்‌ கற்பனைகளுக்கு வாய்ப்பளிக்கும்‌ வகையில்‌ 
கதைகளைக்‌ கேட்டு மகிழ்வதற்கும்‌ தாமாகவேபடித்து 
மகிழ்வதற்கும்‌ கதைகள்‌ பல கொடுக்கப்பட்டுள்ளன. 


எழுத்து-சொல்‌ ஓவியங்கள்‌ 


மனனம்‌ செய்வதும்‌, எழுதிப்பார்ப்பதுமே கற்றலில்‌ 
பெரும்பங்கு வகிக்கிற வழமையான முறையை 
விடுத்து புதிய முயற்சியாகக்‌ கோட்டோவியம்‌, 
எழுத்தோவியம்‌, சொல்லோவியம்‌ ஆகியவை அறிமுகம்‌ 
செய்யப்படுகின்றன. குழந்தைகளின்‌ விருப்பச்‌ செயல்களான 
வண்ணம்தீட்டுதல்‌, வரைதல்‌ ஆகிய இயல்பான ஆற்றல்களைக்‌ 
கற்றல்‌ செயல்களுடன்‌ இணைக்கும்‌ வகையில்‌ இப்பகுதிகள்‌ 
அமைக்கப்பட்டுள்ளன. 


குழந்தைகள்‌ கற்றுக்கொள்வதற்கான ஆர்வத்தையும்‌ ஏராளமான வழிமுறைகளையும்‌ 
தங்களிடத்தே கொண்டிருக்கிறார்கள்‌. இப்பாடநூல்‌ அவ்வழிமுறைகளின்‌ வழியே மாணவர்களைச்‌ 
சென்றடைய முயற்சி செய்திருக்கிறது. கற்றுக்கொடுப்பதற்கு ஏராளமான வழிமுறைகளோடு 
நாமும்‌ வகுப்பறைக்குள்‌ செல்வோம்‌, குழந்தைகளை வரவேற்போம்‌. 


[= [௪] பாடநூலில்‌ உள்ள விரைவுக்‌ குறியீட்டை ( C௦0௪) பயன்பருத்துவோம்‌! எப்படி? 


ட உங்கள்‌ திறன்பேசியில்‌ கூகுள்‌ ஓlstore /ஆப்பிள்‌ 800 5106 கொண்டு C௦௪ ஸ்கேனர்‌ செயலியை இலவசமாகப்‌ பதிவிறக்கம்‌ செய்து 

ட்‌ நிறுவிக்கொள்க. 

[=] ப்‌ 1? உ செயலியைத்‌ திறந்தவுடன்‌, ஸ்கேன்‌ செய்யும்‌ பொத்தானை அழுத்தி, திரையில்‌ தோன்றும்‌ கேமராவை 0 C௦0௪-இன்‌ அருகில்‌ கொண்டு செல்லவும்‌. 
உ ஸ்கேன்‌ செய்வதன்‌ மூலம்‌ திரையில்‌ தோன்றும்‌ உரலியை(பRட) சொருக்க, அதன்‌ விளக்கப்‌ பக்கத்திற்குச்‌ செல்லும்‌. 


IX 


| | 00_Ist_Std_ Tamil CBSE_FM.indd 9 ஓ 4/8/2020 12:34:01 PM | | 


| | 00_Ist_Std_Tamil CBSE FM.indd 10 ஓ 4/8/2020 12:34:01 PM | | 


வ.எண்‌ பாடத்‌ தலைப்பு பக்க எண்‌ 


ட 0 வந்த பாதை 
என்‌ நினைவில்‌ 

[6 |விமானத்தில்பறக்கலாம்‌ | 
| 
ட 


2 


க்‌ 


a 
A 


~\ 
IN 


ன்‌ ல 
பப்‌ 


ஸ்‌ 
௦ 


பழமும்‌ படகும்‌ 0 


எண்ணுப்பெயர்‌ அறிவோம்‌ 


அறுசுவை அறிவோம்‌ 117 


வந்த பாதை 122 
125 


இனிப்பு செய்யலாமா? 132 
144 
145 
13. 


என்ன வண்ணம்‌ வேண்டும்‌? 152 


154 


158 
| ___்்தை 20 


ப 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 1 ஓ 4/8/2020 12:41:43 PM | | 


| | 01_ lst std_CBSE_Tamilindd 2 ரூ 4/8/2020 12:41:44 PM | | 


& 

ட 

0 2 0 
277 


i பிடித்த விளையாட்டுகள்‌ | 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 3 ஓ 4/8/2020 12:41:44 PM | | 


(A 4 டி ஆலமரத்துல 
aE pe அணிலே அணிலே கைதட்டு 
© ர குக்கூகுக்கூ குயில்பாட்டு 
< கொஞ்சும்‌ கிளியே தலையாட்டு 
- -. குட்டிக்குரங்கே வாலாட்டு 
குள்ள நரியே தாலாட்டு 


சின்ன முயலே மேளங்கொட்டு 
சிங்கக்குட்டியே தாளந்தட்டு 
எல்லாருந்தான்‌ ஆடிக்கிட்டு 
எலேலேலோ பாடிக்கிட்டு 
ஒன்றாகத்தான்‌ சேர்ந்துகிட்டு 
ஒடிவாங்க துள்ளிக்கிட்டு 
ப | ரி திரி ஹ்‌ 


AE, 
2) 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 4 ஓ 4/8/2020 12:41:45 PM | | 


| 


இலையும்‌... காயும்‌... 
படத்தைப்‌ பார்த்துக்‌ கதை கூறி மகிழ்வோம்‌ 


TTI ர IT 


தி 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 5 ஓ 4/8/2020 12:41:46 PM | | 


விளையாடலாம்‌ வாங்க 


இடிக்காமல்‌ நடப்போம்‌ 


இடுப்பில்‌ கை வைத்தபடி ஒருவரோடு 
ஒருவர்‌ இடிக்காமல்‌ நடப்போம்‌ 


உள்ளே! வெளியே! நடிப்போம்‌ நடிப்போம்‌ 
வட்டத்தில்‌ நின்று ஆசிரியர்‌ கூறுவதற்கு ஏற்ப விரும்பியபடி மாறி 
வட்டத்தின்‌ உள்ளே/ வெளியே குதிப்போம்‌ நடித்துக்காட்டுவோம்‌ 


9 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 6 ஓ 4/8/2020 12:41:51 PM | | 


கை வீசம்மா கைவீசு! 


கை வீசம்மா கைவீசு 


பள்ளிக்குப்‌ போகலாம்‌ கைவீ 
பாடம்‌ படிக்கலாம்‌ கைவீசு 
கணிப்பொறி கற்கலாம்‌ கைவீசு 
கவிஞர்‌ ஆகலாம்‌ கைவீசு 
அறிவியலை அறியலாம்‌ கைவீசு 
அறிஞர்‌ ஆகலாம்‌ கைவீசு 
அறிவை வளர்க்கலாம்‌ கைவீசு 
அன்பாய்‌ வாழலாம்‌ கைவீசு 
விளையாடப்‌ போகலாம்‌ கைவீசு 
வெற்றி பெறலாம்‌ கைவீசு 


கை வீசம்மா கைவீசு 


| | 01_ lst std_CBSE_Tamilindd 7 


4/8/2020 12:41:56 PM | | 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 8 


நான்‌ 
கடைக்குப்‌ 


போகிறேன்‌ 


வரிசையில்தான்‌ 
நிற்க வேண்டுமா 


கொள்ளாமல்‌ 
விரைவாகச்‌ 
செல்ல 


22 அம்மா, 
எனக்குப்‌ பழம்‌ 


வாங்கலாம்‌. இருபுறமும்‌ 
பார்த்த பின்‌ சாலையைக்‌ 
கடக்க வேண்டும்‌ 


நின்றபின்‌ 
ப இறங்கலாம்‌ 


அம்மா, நீங்க இப்ப 
என்ன சொல்லீங்கன்னு 
நான்‌ சொல்லட்டுமா? 


சின்னுவுக்குத்‌ தெரியும்‌. உங்களுக்குத்‌ தெரியுமா? 


வகுப்பறையில்‌ முறைப்படி நடைபெறும்‌ அன்றாடச்‌ 
செயல்பாடுகள்‌ குறித்துக்‌ கலந்துரையாடுவோம்‌ 


4/8/2020 12:42:05 PM | | 


வேறுபட்டதை வட்டமிடுவோம்‌ 


ணீ MG 
+ ச 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 9 ஓ 4/8/2020 12:42:05 PM | | 


_ ணா | । இ நாண எற 


முதல்‌ படம்‌ போல்‌ உள்ளதை வட்டமிடுவோம்‌ 


93% 33% 


பொருத்தமானதைக்‌ குழுவுடன்‌ சேர்ப்போம்‌ 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 10 ஓ 4/8/2020 12:42:17 PM | | 


01 lst ளம்‌ CBSE Tamil.indd 11 


4/8/2020 12:42:19 PM | | 


பெயரைச்‌ சொல்வேன்‌ 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 12 ஓ 4/8/2020 12:42:31 PM | | 


விரலோடு விளையாடு 


குச்சி விளையாட்டு களிமண்ணில்‌ கைவண்ணம்‌ 


விருப்பம்போல்‌ கிறுக்கலாம்‌ 


| | 01 lst std_CBSE Tamilindd 13 ஓ 4/8/2020 12:42:34 PM | | 


௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨ 


௨௨௨௨௨௨௨௨௨௨௨ ௨௨௨௨ 


. 
ட்‌ 
ப 

ப்‌ 


cose 


டி ௨௨௨௨௨௨௨௨௫௪ 


ஒடி 


01_ Ist std_CBSE_Tamil.indd 14 


ப்‌ 
2௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨ஒ$$ ௨௨௨ 
ன்‌ f 0% 


* க 
ட 2௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨ ண உட ௧௨ உட உட 
ட ட 0 க்க. ee ee . ட்‌ ° ட்‌ 
° ட்‌ ப ய உ ட்ட ட்ட டட. Fi ன்‌ i , 
௩௨௨௨௨௨ ௨௨௨௨௨௨௨௨௨௨ ௨௨௨௨௨௨௨௨௨௨ ௨௨௨௨ ழ்‌ ட்‌ க்‌ ப்‌ த்தல்‌ க ன ட ்‌ 
்‌ i ய்‌ ப்‌ உ. பட ° 
ய்‌ ட்‌ oe ப) oe க 
° ப ப்‌ 
si o 
௪௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨ஐ 
° ப்‌ 
ப்‌ 
நட அகட்ட உ௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨ ௨2% 
ப்‌ 
்‌ ப) 
& % 
“ட டட, ௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨ ௨84 
ப்‌ 


௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨ 


ப 
°° 
CY} 


உட 9899௨௨ %௨௨௨௨௨ ௨௨௨௨௨௨௨௨௨௨ டக 
ட்‌ ட ௧௧ oe 


௫ 
ஒயடிடு$௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨ஷ௨௨௨௨௨ 


ஒ-௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௰ 


4/8/2020 12:42:35 PM | | 


த பய ்த்க்கக் தா்‌ பதக்கம 


்‌ றக்க 2 தக்க்கக்க்க்க்‌ அத்க்ககக்க்த்‌ 


ட டிரச உ 
ட்‌ டக்‌ ரி RLS 


© LE ப] 
4 பல ப ப ததத ப்ப 1 தகம்‌ த்‌ கப உந்தக்‌ 


. ப்‌ ப்‌ 
௩ ன்‌ ப 
பத்க்‌ ப சப ப 


° 
௨௨௨௨௨௨ 
ஒக? 

டக 
௧௨௨௨௨௪ 


௧௧௨௨௨௮ 
ய்‌ 
so, 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 15 ஓ 4/8/2020 12:42:36 PM | | 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 16 


விடுபட்டதை வரைவேன்‌ 


4/8/2020 12:42:37 PM | | 


_ ணா | । ஓ 


அதோ பாராய்‌ ! 


குதித்துக்‌ குதித்தே ஓடும்‌ 
குதிரை அதோ பாராய்‌ 


அசைந்து அசைந்து செல்லும்‌ 
ஆனை இதோ பாராய்‌ 


பறந்து பறந்து போகும்‌ 
பருந்து அதோ பாராய்‌ 


நகர்ந்து நகர்ந்து செல்லும்‌ \ : g A, 
நத்தை இதோ பாராய்‌ Pp 


தத்தித்‌ தத்திப்‌ போகும்‌ 
தவளை அதோ பாராய்‌ 


துள்ளித்‌ துள்ளி நாமும்‌ 
பள்ளி செல்வோம்‌ வாராய்‌ 


- அழ. வள்ளியப்பா 


1 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 17 ஓ 4/8/2020 12:42:38 PM | | 


மகிழ்வோடு கற்போம்‌ -1 


- . Be 8 


\ 


| 


(ரி 
சரி! 
| தய 
Ny 


\ 


=: 


°° 


ட்ப 
\ 
% 


௫ 


க ல்‌ 


கதை கேட்போம்‌ பேசி மகிழ்வோம்‌ A 
Z, 


ஐ EP / 


யூ 


ஓ ௭ 1H. 


'௮' எனத்‌ தொடங்கும்‌ பெயர்களைக்‌ கூறுவோம்‌ 


= 


அன்னம்‌ 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 19 ஓ 4/8/2020 12:42:50 PM | | 


'௮!' எழுத்தைக்‌ கண்டுபிடிப்போம்‌ 


வண்ணமிடுவேன்‌ 


வட்டமிடுவேன்‌ 

ூழகு படம்‌ அருவி மரம்‌ இலை 
அன்பு பாப்பா இனிப்பு அப்பளம்‌ அம்மா 
அடிக்கோடு இடுவேன்‌ 


EEE பண்றது - ர்‌ 
அன்மை சிங்கம்‌ 

ராவ அடர்ந்த காடு. அந்தக்‌ காட்டில்‌ 
சிங்கம்‌ ஒன்று இருந்தது. அது மிகவும்‌ அன்பானது. 
குகையிலிருந்து வெளியே வந்தது. 

அப்போது மரத்தின்‌ கீழே பசியோடு 
அமர்ந்திருந்த அணிலைக்‌ கண்டது. சிங்கம்‌ அணிலின்‌ 
அருகில்‌ சென்றது. அணில்‌ பயந்து நடுங்கியது. 
சிங்கமோ அணிலுக்குப்‌ பழம்‌ ஒன்றைக்‌ கொடுத்தது. 
அணில்‌ அன்புடன்‌ நன்றி கூறியது. 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 20 ஓ 4/8/2020 12:42:52 PM | | 


$ ௭ ற 


45 'ஆ' எனத்‌ தொடங்கும்‌ பெயர்களைக்‌ கூறுவோம்‌ 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 21 ஓ 4/8/2020 12:43:03 PM | | 


1 ® பாணனை ப 


'ஆ' எழுத்தைக்‌ கண்டுபிடிப்போம்‌ 


ண்ணமிடுவேன்‌ 


வட்டமிடுவேன்‌ 
ஆடு ஊஞ்சல்‌ ஆறு ஆலமரம்‌ இலை 


பந்து ஆட்டம்‌ சக்கரம்‌ அரிசி ஆந்தை 


அடிக்கோடு இடுவேன்‌ 


ஆலந்தூரில்‌ நேற்று மாலை மழை பெய்தது. தூறலாகத்‌ 
தொடங்கிய மழை, நேரம்‌ ஆக ஆக பெருமழையாக 
மாறியது. 

ஆடிக்காற்றோடு சேர்ந்து பெய்த மழையில்‌ 
ஆலங்கட்டிகள்‌ விழுந்தன. அதனைக்‌ குழந்தைகள்‌ 
அனைவரும்‌ ஆர்வத்துடன்‌ பார்த்தனர்‌; ஆரவாரம்‌ 


செய்தனர்‌. 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 22 ஓ 4/8/2020 12:43:04 PM | | 


எழுத்தோவியம்‌ 


வண்ணமிட்டு முழுமையாக்குவேன்‌ 


எழுதும்‌ முறை அறிவோம்‌ மணலில்‌ எழுதுவோம்‌ 


© 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 23 ஓ 4/8/2020 12:43:10 PM | | 


கோட்டோவியம்‌ 
எழுத்திற்குரிய படங்களை வரைவேன்‌ 


நிரப்புவேன்‌ 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 24 ஓ 4/8/2020 12:43:13 PM | | 


இளநீரும்‌ ஈச்சமரமும்‌ 


ப்‌ பாணனை" ஊ 
aHALHH 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 25 ஓ 4/8/2020 12:43:14 PM | | 


சொல்லில்‌ 


இ இருந்தால்‌ 
கை தட்டுவோம்‌ 


ஈ இருந்தால்‌ 
கை தூக்குவோம்‌ 


இட்டலி 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 26 ஓ 4/8/2020 12:43:26 PM | | 


_ ணா | । ஓ 


எழுத்தோவியம்‌ 


வண்ணமிட்டு முழுமையாக்குவேன்‌ 


எழுதும்‌ முறை அறிவோம்‌ 


9 


க, 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 28 ஓ 4/8/2020 12:43:33 PM | | 


_ ணா | । ஓ ப னை | | I 


கோட்டோவியம்‌ 


எழுத்திற்குரிய படங்களை வரைவேன்‌ 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 29 ஓ 4/8/2020 12:43:37 PM | | 


அ 


EA" 
ie (3 
071 ட்‌ 
Re 


AHF SRS 


க 0 

ச்‌ a‘ - (\ 
| ஷஹி 

x 


6. 


கதை கேட்போம்‌ பேசி மகிழ்வோம்‌ 4 
oT 
i, 


11 


(சன்னா னன வியை. 


ET! 


பாடலாம்‌ வாங்க 


உரலில்‌ எள்ளை ஒடிக்கலாம்‌ ஊர்வலமாய்ப்‌ போகலாம்‌ 
உருண்டையாகப்‌ பிடிக்கலாம்‌ ஊதாப்பூ பார்க்கலாம்‌ 
உறவுக்கெல்லாம்‌ கொடுக்கலாம்‌ ஊதல்‌ ஊதி மகிழலாம்‌ 
உற்சாகமாய்‌ உண்ணலாம்‌ ஊஞ்சலிலே ஆடலாம்‌ 
விளையாடலாம்‌ வாங்க சொல்லில்‌ 
்‌ உ இருந்தால்‌ 
கை தட்டுவோம்‌ 
ஊ இருந்தால்‌ 
கை தூக்குவோம்‌ 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 31 ஓ 4/8/2020 12:43:44 PM | | 


வண்ணமிடுவோம்‌ 


ட்‌ 
- 
69 
- 
்‌ 
6 
௫ 


_ ணா | । ஓ 


எழுத்தோவியம்‌ 3) 


வண்ணமிட்டு முழுமையாக்குவேன்‌ 


எழுதும்‌ முறை அறிவோம்‌ முதுகில்‌ எழுதுவோம்‌ 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 33 ஓ 4/8/2020 12:43:52 PM | | 


கோட்டோவியம்‌ 


எழுத்திற்குரிய படங்களை வரைவேன்‌ 


நிரப்புவேன்‌ 


_ ஸண்டியல்‌ __ருளைக்கிழங்கு 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 34 ஓ 4/8/2020 12:43:54 PM | | 


ம்‌ 


ணியு 


எறும்பும்‌ ஏ 


ய) 


1/4 


& 


4/8/2020 12:43:55 PM | | 


01 lst std CBSE Tamilindd 35 


பாடலாம்‌ வாங்க 


le 

வ்‌ வந்ததாம்‌ ள்‌ எணி மேலே ஏறலாம்‌ 
பவ டட த வ்லடள  ப ஏறி ஏறி இறங்கலாம்‌ 
எறும்பை அங்கே கண்டதாம்‌ எழு பழங்கள்‌ பறிக்கலாம்‌ 
எள்ளுருண்டை தந்ததாம்‌! 


எழு வண்ணம்‌ பார்க்கலாம்‌! 


விளையாடலாம்‌ வாங்க சொல்லில்‌ 


௭ இருந்தால்‌ 
கை தட்டுவோம்‌ 


ஏ இருந்தால்‌ 
கை தூக்குவோம்‌ 


எலும்பு 


எலி ஞ்‌. 


எள்ளுருண்டை 
45 'ஏ' அறிவோம்‌ 


எணி 


எலக்காய்‌ 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 36 ஓ 4/8/2020 12:43:59 PM | | 


வண்ணமிடுவோம்‌ 


இணைப்போம்‌ 


09 
50 
QA 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 37 ஓ 4/8/2020 12:44:05 PM | | 


எழுதும்‌ முறை அறிவோம்‌ கையில்‌ எழுதிப்‌ பார்ப்போம்‌ 


© 


ன எ 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 38 ஓ 4/8/2020 12:44:08 PM | | 


கோட்டோவியம்‌ 


எழுத்திற்குரிய படங்களை வரைவேன்‌ 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 39 ஓ 4/8/2020 12:44:10 PM | | 


பண * வை 0 ஸை 
SPHBYD 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 40 ஓ 4/8/2020 12:44:11 PM | | 


ஓடும்‌ வண்டி ஒன்றிலே 
ஒட்டகம்‌, ஓநாய்‌ நடுவிலே 
ஓணான்‌ தம்பி கூடவே 


ஒட்டகச்சிவிங்கி போகுதே 


'௦9' அறிவோம்‌ 
ல்‌ ட ஒன்று 
மடடகம்‌ 
Wy ஒலிபெருக்கி ஏகு... 


ஓலை 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 41 ஓ 4/8/2020 12:44:16 PM | | 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 42 ஓ 4/8/2020 12:44:20 PM | | 


எழுத்தோவியம்‌ 


எழுதும்‌ முறை அறிவோம்‌ காற்றில்‌ எழுதிப்‌ பார்ப்போம்‌ 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 43 ஓ 4/8/2020 12:44:28 PM | | 


| ்‌ புஜ ்‌்‌ நட இஇந்த 


கோட்டோவியம்‌ 
எழுத்திற்குரிய படங்களை வரைவேன்‌ 


பட்டகம்‌ 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 44 ஓ 4/8/2020 12:44:30 PM | | 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 45 ஓ 4/8/2020 12:44:32 PM | | 


'ள' அறிவோம்‌ எழுத்தோவியம்‌ 


ஒளடதம்‌ 


எழுதும்‌ முறை அறிவோம்‌ மணலில்‌ எழுதுவோம்‌ 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 46 ஓ 4/8/2020 12:44:35 PM | | 


வரிசைமுறை அறிவேன்‌ 
அ ஆ இ ஈ உ ஊ ௭ ஏ ஐ ஒ ஓ ஒள 


சொல்லிக்கொண்டே இணைப்பேன்‌ 


ஆய்த எழுத்தை 
வட்டமிடுவேன்‌ 


௪௭௧ வாள்‌ அது ஒர்‌ எஷ்சு வாள்‌ 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 47 ஓ 4/8/2020 12:44:37 PM | | 


01 lst std CBSE Tamilindd 48 


4/8/2020 12:44:39 PM | | 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 49 ஓ 4/8/2020 12:44:44 PM | | 


ம்மா இங்கே வா வா ் i க 
சைமுத்தம்தாதா [ஈ] “314 
(ஆ. லையில்‌ சோறு போட்டு | 
[ஆ | யைத்‌ தூர ஒட்டு 
ன்னைப்‌ போன்ற நல்லார்‌ 
| ஒ| ரில்‌ யாவர்‌ உள்ளார்‌? ~ - 
ன்னால்‌ உனக்குத்‌ தொல்லை 
| | தும்‌ இங்கே இல்லை 
யமின்றிச்‌ சொல்வேன்‌ 
ற்றுமை என்றும்‌ பலமாம்‌ 
[உ | தும்‌ செயலே நலமாம்‌ 
வை சொன்ன மொழியாம்‌ ந 


1A 

A 

ட்‌ ப்‌ ல்‌: 

| ஊ | ட்‌ Hi ல ன ro ம 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 50 ஓ 4/8/2020 12:44:45 PM | | 


மகிழ்வோடு கற்போம்‌ - 2 


(மெய்யெழுத்துகள்‌) 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 51 ஓ 4/8/2020 12:44:46 PM | | 


ப்‌ 
சீப்பு ம்‌ காற்றாலை 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 52 ஓ 4/8/2020 12:44:54 PM | | 


ஓ நாண ற 


உரிய படத்தை இணைப்போம்‌ 


பெட்டி உப்பு முறுக்கு வெற்றிலை எலுமிச்சை மத்து 


ட்த இப்ப இட்டும்‌. 


© 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 53 ஓ 4/8/2020 12:45:05 PM | | 


எழுத்தோவியம்‌ 
எழுதிப்‌ பழகுவேன்‌ 


PM 


பப 


கோட்‌ டோவியப்‌ 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 56 ஓ 4/8/2020 12:45:13 PM | | 


சிங்கம்‌ 


1 4/2 
I 

| A 
lk 


மூங்கில்‌ 


© ரி 
தும்பி 
௦01 
காக்‌ காளான்‌ 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 57 ஓ 4/8/2020 12:45:24 PM | | 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 58 ஓ 4/8/2020 12:45:35 PM | | 


2 
= 
| 

ந 
a 


எழுத்தோவியம்‌ 


ன 
5 
11, 


எழுதிப்‌ பழகுவேன்‌ 


ப க்க டட க 


நக்கக்‌ 


ட பரத ரர ர... 


க்‌ 


நவ 


ல ப்‌ 


நக்கக்‌ 


யூ 


ஓ 


ம [திச] [ம] [சின்‌ 


தீ கோட்டோவியம்‌ 


யூ 


oo நா | ஞ்‌ =. இறு நத 


கலு மறைந்துள்ளனவற்றைக்‌ கண்டுபிடிப்போம்‌ 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 61 ஓ 4/8/2020 12:45:42 PM | | 


20 
(4 ப்‌ 


(KA 
WEDD 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 62 ஓ 4/8/2020 12:45:48 PM | | 


ஓ [நாள |. 


உரியபடத்தை ௦ 


மிளகாய்‌  செரிங்ந்தி 


டுடுடுடுடுடு 


© 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 63 ஓ 4/8/2020 12:45:54 PM | | 


எழுதும்‌ முறை அறிவோம்‌ 


எழுத்தோவியம்‌ 


கள்‌ 


nn, 


டட 


சக்‌ 


சகல்‌ 


TS 


ய 
Ry Cd 
TS 

ச 


ய 


ல 


த்‌ ச, 


es 
எல்‌ 
காட்‌ 
a 


இனி இ சாத 5 


த்க்‌ 


க 


ர்க 
ர்க 


"வஞ்சக 


ன ணை இர பம்‌ 


ன ர கக 


க 


பஞ்சு 


மெத்தையில்‌ 
துஞ்சு / 


01 lst std_CBSE Tamilindd 66 4/8/2020 12:46:07 PM 


01 lst ம 088 Tamilindd 67 4/8/2020 12:46:15 PM 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 68 டி 4/8/2020 12:46:16 PM | | 


ரஹ ப புறுனுது ௫ ணை LIE 


| | 01_Ist_std_CBSE_Tamilindd 69 ஓ 4/8/2020 12:46:17 PM | | 


4 ல ட] 
) WPI ௯ 
weg TAA FASS 
(ம ்‌ ்‌ eT ்‌ [ [த வழு! த்‌ 
வு ்‌ | PA இல னா ( 
அக KAA 1 த ee 
SN | ah Na ட 


| 


8 
உ 
ஷ்‌ 


ஜலசா! ஜல்சா! 


yg 


அந்திமல்லி பூத்திருக்கு 
0 ஆமைரம்‌ காத்திருக்கு 
இலவம்பஞ்சு வெடிச்சிருக்கு 


YAY 


ஈச்சமரம்‌ காய்ச்சிருக்கு 


- உற்சாகமாய்க்‌ கூடிடுவோம்‌ 


ம 
யதி 


= - \ ஊரெல்லாம்‌ சுற்றிடுவோம்‌ 


xi 
i 
ப ்‌ 
ஷை 


எருக்கம்பூவில்‌ தேனெடுப்போம்‌ 
ஏரு பூட்டப்‌ பார்த்திடுவோம்‌ 


ட்ப ப டன 
ரர்‌ 


| லைசா... ஐலசா... 

ஒள } N ஜலசா... ஜல்சா... இ 
ன ட... ஒன்று இரண்டு கத்துக்குவோம்‌ 

ஒடி ஆடிப்‌ பாடிடுவோம்‌ 

ஒளவை மொழியை அறிந்திடுவோம்‌ 


ஙி "7 ANN 
NK, ்‌்‌ இ 
ட படப்‌ ॥ 
WE 
ட ட்‌ கட 


அதன்படியே வாழ்ந்திடுவோம்‌ 


| | 02_1st Tamil CBSE.indd 70 ஓ 4/8/2020 12:53:28 PM | | 


oo TT) ௫ =... இறு நத 


கண்டுபிடிப்பேன்‌; வண்ணமிடுவேன்‌; எழுதுவேன்‌ 


227 
> 


ந டப UN 


| yD 


ந்‌ 7 22) டத்‌ 4 


A @ 
x 

டடத. 
NEI. 


ட்டி 
ர 1] 
ர கட்டுது 


| | 02_1st Tamil CBSE.indd 71 ஓ 4/8/2020 12:53:29 PM | | 


_ ணா | । ஓ 


யார்‌? யார்‌? என்ன செய்கிறார்கள்‌? பேசுவேன்‌ 


எ.கா: 'ச்‌' தலைகீழாக நிற்கிறார்‌ 


ஓ 
ட. 


நில்‌! கவனி! செய்‌! 


7/2... சீட 


73 


| | 02_1st_ Tamil CBSE.indd 73 ஓ 4/8/2020 12:53:31 PM | | 


ப 


இ கடற்கரைக்குச்‌ செல்வோமா! 
ந்‌ 5 இ 
அரி 


டாட டங்க ர த்‌ 
111111] 


கடல்‌, பழங்கள்‌, சக்கரம்‌, கப்பல்‌, அப்பளம்‌, மத்தளம்‌, பணம்‌, ஊத த்‌ 


காகம்‌, நாய்‌, வால்‌, மாங்காய்‌, இறால்‌ 


74 


சீ ) 


ர... - \ ட ்‌ 
| | 02_1st Tamil CBSE.indd 74 ஓ 4/8/2020 12:53:32 PM | | 


அறிவேன்‌ 


எழுத்தை 


ப்‌ 
9 


௩௩% \ 
Neco 10 io 


பெயரைச்‌ சொல்வேன்‌ 


4/8/2020 12:53:33 PM 


02 lst Tamil CBSE.indd 75 


| | 02_1st Tamil CBSE.indd 76 ஓ 4/8/2020 12:53:37 PM | | 


வழு வழ விம்‌ பவ. 
பெயரைச்‌ சொல்வேன்‌ 


| | 02_lst Tamil CBSEindd 77 4/8/2020 12:53:38 PM | | 


_ ணா | । ஓ 


எழுத்துகளைக்‌ கண்டுபிடிப்போம்‌; வட்டமிடுவோம்‌ 35) 


௮௫௫௫ 


| | 02_1st_ Tamil CBSE.indd 78 ஓ 4/8/2020 12:53:39 PM | | 


PD 


CS SP ad 


| | 02_Ist Tamil CBSE.indd 79 ஓ 4/8/2020 12:53:41 PM | | 


| ன ? =H. . இத்தி 


எழுதிப்‌ பார்ப்போம்‌ a) 


ட ௭ 1. ட ட 


எழுத்துகளை இணைப்பேன்‌: சொல்‌ உருவாக்குவேன்‌ க) 


சிப, கப்பல்‌ செய்வேன்‌; ஒட்டி மகிழ்வேன்‌ 2) 


| | 02_1st Tamil CBSEindd 80 ஓ 


_ ணா | । ஓ 


பெயரைச்‌ சொல்வேன்‌; எழுத்தை அறிவேன்‌ 228) 


__- நக்க | | | | | ஓ 


எழுத்தை எடுப்பேன்‌; 
பெயரைச்‌ சொல்வேன்‌ 


| | 02_Ist Tamil CBSE.indd 82 ஓ 4/8/2020 12:53:47 PM | | 


__- நக்க | | | | | ஓ 


எழுத்துகளைக்‌ கண்டுபிடிப்போம்‌; வட்டமிடுவோம்‌ 28) 


ணார 


| | 02_1st_ Tamil CBSE.indd 83 ஓ 4/8/2020 12:53:49 PM | | 


Sasso sooo 


படிப்பேன்‌: வரைவேன்‌ 


| | 02_1st Tamil CBSEindd 84 


4/8/2020 12:53:49 PM | | 


பெயரை எழுதுவேன்‌ 


ட 4 


மாம்பழம்‌ தா 


| | 02_Ist Tamil CBSE.indd 85 ஓ 4/8/2020 12:53:53 1. 


_ ணா | । ஓ 


சொல்‌ உருவாக்குவேன்‌ க்‌) 


ALL 
ட 
LL 


கண்ணாடியில்‌ கண்டுபிடிப்பேன்‌; இணைப்பேன்‌ க) 


தி 


| | 02_1st Tamil CBSE.indd 86 ஓ 4/8/2020 12:53:54 PM | | 


| | 02_1st Tamil CBSE.indd 87 


4/8/2020 12:53:55 PM | | 


_ ணா | । இ ௭ ற 


நிழலோடு இணைப்பேன்‌ 


ஷி டேவ்‌ 
இஷ 


தேன்‌ எடுக்க தேனீக்கு உதவுவோம்‌ 


பொருத்தமான படத்தை இணைப்பேன்‌ 


| | 02_Ist Tamil CBSE.indd 88 ஓ 4/8/2020 12:53:56 PM | | 


__- நக்க | | | | | ஓ ப னை | | ப। 


டூ. விமானத்தில்‌ பறக்கலாம்‌ 
டெ 


2 ஆ 


விமானம்‌, விமானி, கடிகாரம்‌, நாற்காலி, கணினி, மின்‌ விசிறி, பயணி, 6 ம்‌ 
நீர்‌, தீ, மீனம்பாக்கம்‌ 


© 


ப்பம்‌ 


| | 02_1st Tamil CBSE.indd 89 ஓ 4/8/2020 12:53:57 PM | | 


_ ணா | । இ ௭ 1H. 


பெயரைச்‌ சொல்வேன்‌ ; எழுத்தை அறிவேன்‌ 


| | 02_1st Tamil CBSE.indd 90 ஓ 4/8/2020 12:54:00 PM | | 


எழுத்தை எடுப்பேன்‌; 
பெயரைச்‌ சொல்வேன்‌ 


| | 02_Ist Tamil CBSE.indd 91 ஓ 4/8/2020 12:54:15 PM | | 


| ன ட 


எழுத்துகளைக்‌ கண்டுபிடிப்போம்‌; வட்டமிடுவோம்‌ 33) 


DIDI DIVO 


படிப்போம்‌; இணைப்போம்‌ 


| | 02_lst Tamil CBSE.indd 92 4/8/2020 12:54:17 PM | | 


க வ க்‌ ப த்தில்‌ ட்‌ கதிகள்‌ 


தட ரர. 
ந த ர ரர ர, 


| | 02_1st Tamil CBSE.indd 93 ஓ 4/8/2020 12:54:18 PM | | 


க) கதை சொல்வேன்‌: நிரப்புவேன்‌ 


௫ த ணன்‌... $ 
்‌ ப்‌ வி 
ன ணி வ்‌ த 
ன்‌ ணா ௧) | 


| | 02_1st Tamil CBSE.indd 94 ஓ 4/8/2020 12:54:38 PM | | 


ஐ 


களா என்ப, 
ய 4811] 


அடா. 
6 
% ர்‌ 
\~ து 
2” ட 
ச ச 
ட ம்‌ 
ட்‌ ப்‌ 
ண 


கிளியக்கா கிளியக்கா 
எங்கே போறீங்க? 

கிளையிலே பழமிருக்கு 
கொத்தப்‌ போறேங்க ! 


சிட்டுக்‌ குருவி சிட்டுக்‌ குருவி 
எங்கே போறீங்க? 

சின்னச்சின்ன நெல்மணியைத்‌ 
தேடிப்‌ போறேங்க! 


ஆத்துமீனே ஆத்துமீனே 
எங்கே போறீங்க? 
அருவியிலே நீச்சலடிச்சிப்‌ 


பார்க்கப்‌ போறேங்க! 


மயிலக்கா குயிலக்கா 
எங்கே போறீங்க? 
மதுரைக்குத்தான்‌ குதிரையேறிப்‌ 
போகப்‌ போறோங்க! 


| | 02_ 18 Tamil CBSE.indd 95 ஓ 4/8/2020 12:54:40 PM | | 


_ ணா | । ஓ 


பெயரைச்‌ சொல்வேன்‌; க்‌ அறிவேன்‌ 288 


லட்‌ 


| | 02_1st Tamil CBSE.indd 96 ஓ 4/8/2020 12:54:52 PM | | 


_ ணா | । ஓ | னை | | I 


எழுத்தை எடுப்பேன்‌; பெயரைச்‌ சொல்வேன்‌ a) 


வ | 


படிப்போம்‌; இணைப்போம்‌ 


| | 02_ 1 Tamil CBSE.indd 97 ஓ 4/8/2020 12:54:56 PM | | 


| ன ? ME LL 


esses Sasson, டட oes LLL ணத த ச A Gd 
க்‌ டா இஞ௭இஒஓஒஇ 3 3 3 3 இ, டா எழ 3 இஒஇஒ&ஒஇ&ஒஇஒஇஒஇ&ஒ&ஒஙஓஒஇடடர: 0 ரு (இஇக&இர டா” 


பப oes : ட உ ன ரர ர SY 5: 


படிப்போம்‌: எழுதுவோம்‌ 328) 


படிப்பேன்‌; வரைவேன்‌ 


சீத்தாப்பழம்‌ 


இளநீர்‌ 


| | 02_1st_ Tamil CBSE.indd 98 ஓ 


4/8/2020 12:54:57 PM | | 


நிரப்புவேன்‌ க) 


| | 02_1st Tamil CBSE.indd 99 ஓ 4/8/2020 12:55:03 PM | | 


ஓ 


சொல்‌ உருவாக்குவேன்‌ க) 
ER படட பட 
பாத டட 
டட டட பட 
௯ 


'ஓ' ஒலிப்புடைய படங்களுக்கு Se வரைவேன்‌ 
'ஈஈ' ஒலிப்புடைய படங்களுக்கு ழும்‌ வரைவேன்‌ 


1 


ப / இ , | 
த 


| | 02_lst Tamil CBSE.indd 100 ஓ 4/8/2020 12:55:10 PM | | 


191 


| | 02_Ist_Tamil CBSE.indd 101 ஓ 4/8/2020 12:55:16 PM | | 


ஆசிரியர்‌ குறிப்பு: 

குழு1: கையைநீட்டிக்கோ குழு 2: என்ன எழுத்து? 
கண்ணை மூடிக்கோ 
சொடக்கு போட்டுக்கோ 
ஒன்றா? இரண்டா? 

* மேற்கண்ட வரிகளைப்‌ பாடல்‌ போல்‌ குழந்தைகளைப்‌ பாடச்‌ செய்க. 

* முதல்‌ குழு 'க' என்று கூறினால்‌ இரண்டாம்‌ குழுவினர்‌ ஒரு சொடக்கு போடுவர்‌. 

$ முதல்‌ குழு 'கா' என்றால்‌ இரண்டாம்‌ குழுவினர்‌ இரண்டு சொடக்கு போடுவர்‌. 

* 


அடுத்து இரண்டாம்‌ குழுவினர்‌ பாடல்‌ வரிகளையும்‌ எழுத்தையும்‌ கூற முதல்‌ குழுவினர்‌ உரிய 
எண்ணிக்கையில்‌ சொடக்கு போடுவர்‌. 


| | 02_1st Tamil CBSEindd 102 ஓ 


4/8/2020 12:55:23 PM | | 


பறவைகளும்‌ விலங்குகளும்‌ 
பழத்தோட்டம்‌ செல்லத்‌ திட்டமிட்டன. 


ஆய்தம்‌ 
உ அஷ LS 


பழங்களைப்‌ பறித்தன. 


பறவைகள்‌ பழக்கொத்துகளைக்‌ கரையை அடைந்தன. 
கவ்விக்கொண்டன. மகிழ்வுடன்‌ தின்றன. 


கூடு, கூடாரம்‌. மூங்கில்‌, புறா, கழுகு, முயல்‌, குரங்கு, படகு, கதவு, துடுப்பு, குருவி, குளம்‌ 


ஓ 


| | 02_1st Tamil CBSE.indd 103 ஓ 4/8/2020 12:55:25 PM | | 


_ ணா | । இ நாண ற 


பெயரைச்‌ சொல்வேன்‌ ; எழுத்தை அறிவேன்‌ 


எழுத்தை எடுப்பேன்‌; 
பெயரைச்‌ சொல்வேன்‌ 


RE 
ட்‌ கணை ப 
அபரட்பார்‌ 


| | 02_1st Tamil CBSE.indd 105 ஓ 4/8/2020 12:55:29 PM | | 


_ ணா | । ஓ 


எழுத்துகளைக்‌ கண்டுபிடிப்போம்‌; வட்டமிடுவோம்‌ 


கெட வ 3 கடட 3 ந த்‌ வக ர ர ர ரர ௫௫ 7 - ரட்‌ 


A ப ப ப்பி ்‌ கட்த க்கக்‌ கக்கிக்‌ 


| | 02_1st Tamil CBSE.indd 107 ஓ 4/8/2020 12:55:32 PM | | 


க்‌ 
பர்பி டட 

பட்டம்‌ வே 
பி பியு (ந) 


த 


| | 02_1st Tamil CBSE.indd 108 


ஓ 


4/8/2020 12:55:35 PM | | 


| | 02_1st Tamil CBSE.indd 109 


[ட த்‌ 
JKEHRY A 


கூடுது பார்‌ வானத்திலே 
மேகக்‌ கூட்டங்கள்‌! 

மின்னுது பார்‌ தூரத்திலே 
மின்னல்‌ கீற்றுகள்‌! 


தடதட என ஒடி இடிக்குது 
தாளம்‌ தப்பாமல்‌ 
குடுகுடு என ஒடுவோமே 
வெளியில்‌ நிற்காமல்‌! 


கலகல எனச்‌ சிரிப்போமே 
கள்ளம்‌ இல்லாமல்‌! 
கப்பல்‌ விட்டு மகிழ்வோமே 


கவலை இல்லாமல்‌! 


109 


4/8/2020 12:55:37 PM | | 


_ ணா | । ஓ 


| | 02_ 1 Tamil CBSE.indd 110 ஓ 4/8/2020 12:55:39 PM | | 


எழுத்தை எடுப்பேன்‌; 
பெயரைச்‌ சொல்வேன்‌ 


எழுத்துகளைக்‌ கண்டுபிடிப்போம்‌: வட்டமிடுவோம்‌ 


ம்‌ 0றமணாமயே 


| | 02_1st_Tamil CBSE.indd 111 ஓ 4/8/2020 12:55:40 PM | | 


__- நக்க | | | | | ஓ ப ன | | ப। 


கக ரகு ம்க்‌ டப பட்ட த பிக்கல்‌. பட்ட 

இ ட ரர 0௫௫௫௫௫௫௫௫௫: 

க ப்‌ ரர பட. 
LL கலக்கக்‌ 208 த்‌ வில்லைக்‌ 


உ 1 : 
ரக ர ர ௫ இர ராரரஞ இ இ? இ 5 -??்‌?ப*படஙஓ கக்‌ 


தக்காளிகள்‌ 8 A, 1 ட ்‌ டப்ப! நட அவபன சட 


படிப்போம்‌: எழுதுவோம்‌ 


கூண்டு பூங்கா 
ப பூண்டு பூரான்‌ 


தூண்‌ கல்லூ ரி 
தூண்டில்‌ வல்லூறு 


குண்டுசி நூல்கண்டு 


படிப்பேன்‌; வரைவேன்‌ 


| | 02_1st Tamil CBSE.indd 112 ஓ 4/8/2020 12:55:41 PM | | 


அத. ஆ எப்ப ' 
தல்‌ உத்‌ 


இணைத்து எழுதுவேன்‌ 


2 
ம்‌ 


1) 1) பபப 


கண்ணாடியில்‌ கண்டுபிடிப்பேன்‌: இணைப்பேன்‌ க) 


2 அ ல்‌ ப்‌ 
p 1 | 


& 


| ன ட | 


உனக்கும்‌ எனக்கும்‌ 


பிடிக்கும்‌. 


15 


| | 02_1st Tamil CBSE.indd 115 ஓ 4/8/2020 12:55:47 PM | | 


| | 02_lst Tamil CBSE.indd 116 ஓ 4/8/2020 12:55:49 PM | | 


அச்சுவெல்லம்‌ தின்று பார்த்து 


இனிப்புச்‌ சுவையைக்‌ கண்டுபிடி 


வேப்ப இலையை மென்று பார்த்து 


கசப்புச்‌ சுவையைக்‌ கண்டுபிடி 


புளியங்காயில்‌ நிறைஞ்சு கிடக்கும்‌ 


புளிப்புச்‌ சுவையைக்‌ கண்டுபிடி 


மிளகாயைக்‌ கடிச்சுப்‌ பார்த்து 


காரச்‌ சுவையைக்‌ கண்டுபிடி 


உப்பைத்‌ தொட்டு நாவில்‌ வைத்து 


உவர்ப்புச்‌ சுவையைக்‌ கண்டுபிடி 


வாழைப்பூவை மென்று நீயும்‌ 


துவர்ப்புச்‌ சுவையைக்‌ கண்டுபிடி! 


| | 02_1st Tamil CBSE.indd 117 ஓ 4/8/2020 12:55:50 PM | | 


_ ணா | । இ ௭ ற 


| | 02_1st Tamil CBSE.indd 118 ஓ 4/8/2020 12:55:51 PM | | 


oo EE) 


19 


ET! 


ந்திர எறும்பு 
எந்‌ 


ராம்‌ 
ர்‌ இடுவே 

ந்து பெய 

வரைந்து 


ரஹ (புது ட நண ஏ! 


கதை கதையாம்‌ 
கதையைக்‌ கேட்போம்‌; பெயரை எழுதுவோம்‌ 
2. அஷ ்‌ 


று 
ஷி 
, ஜே | 


தட | 


| | 02_Ist_Tamil CBSE.indd 121 ஓ 4/8/2020 12:55:55 PM | | 


_ ணா | । இ ௭ 1H. 


அ ஓ. இண்‌ 


எழுத்தோவியம்‌ 


| | 02_1st Tamil CBSE.indd 122 ஓ 4/8/2020 12:55:57 PM | | 


| ன ? ME LH 


கண்டுபிடிப்போம்‌; 
எழுதி முடிப்போம்‌ 


| | 02_1st Tamil CBSE.indd 123 ஓ 4/8/2020 12:55:59 PM | | 


ப ணா | । ஓ 


| | 02_1st Tamil CBSE.indd 124 ஓ 4/8/2020 12:56:02 PM | | 


சீ$உலா போகலாம்‌ 


நிலா பாருநிலா பாரு 
நீல வானிலே 


நாம்‌ நடக்க நாம்‌ நடக்க ஹா. 
கூட வந்திடுமே 
வளரும்‌ தேயும்‌ வளரும்‌ தேயும்‌ 
வருத்தம்‌ ஏதுமில்லை 
வானில்‌ மேகம்‌ மறைத்த போதும்‌ 
வாடி நின்றதில்லை 
நிலா போலநிலா போல 
உலா போகலாம்‌ 
நீல வானில்‌ நீல வானில்‌ 
நீந்தி மகிழலாம்‌ 


4/8/2020 1:10:49 PM 


சிரிக்க வைத்த ஜிம்‌ 


| | 03_Ist Tamil CBSE.indd 126 ஓ 4/8/2020 1:10:49 PM | | 


ர புற்று ஓ ப ன | | ப। 


இ ழுக்தோவியம்‌ 


கண்டுபிடிப்போம்‌; எழுதி முடிப்போம்‌ 


லா ஞ்‌ 
டி 


Dr T 
ன்‌ 
உ. 


ஓ 4/8/2020 1:10:51 PM | 


> 
ட 


யூ 


i 
| 


கு © 
அ: தஆ: 


இக 
ஆ 2 ள்‌ 
Oo | ந 


© கு 


> 
வ 
- 


| வ்‌ 


ட 


அ 


இ) பார்த்து மகிழ்வோம்‌: எழுதி மகிழ்வோம்‌ இ 


படத்தில்‌ எனக்குப்‌ பிடித்தவை... 


- 


| | 03_Ist Tamil CBSE.indd 130 ஓ 4/8/2020 1:10:53 PM | | 


131 


03_Ist_ Tamil CBSE.indd 131 ஓ 4/8/2020 1:10:56 PM | | 


16) இனிப்பு செய்யலாமா? | 


நெய்‌ எடுத்து வருகிறது வெட்டுக்கிளி 


௩ ரணை 


இனிப்பு தயார்‌ ஆகிறது 


03_1% Tamil CBSE.indd 132 


ல 


~~ 


அப்ப கக்வாகு ௪ உருண்டை ரன்‌ 
நாமும்‌ சாப்பிடலாமா?! 


4/8/2020 1:10:58 PM | | 


_ ணா | । ஓ 


க பெயரைச்‌ சொல்வேன்‌; எழுத்தை அறிவேன்‌ 


பெட்டி மெழுகுவத்தி 


எழுத்தை எடுப்பேன்‌; 
பெயரைச்‌ சொல்வேன்‌ 


| 


© 


| | 03_Ist Tamil CBSE.indd 133 ஓ 4/8/2020 1:11:01 PM | | 


ஓ 


பெயர்‌ : வெ. நெல்சன்‌ 
வகுப்பு : முதல்‌ வகுப்பு 


முகவரி : 4/12, தெற்குத்‌ தெரு, 


ள்‌ சரி | | செங்கல்பட்டு - 18 


| | 03_Ist Tamil CBSE.indd 134 ஓ 4/8/2020 1:11:02 138 | | 


_ ணா | । ஓ 


ல : ; உழ ப்‌ : க்கக்‌ : க்‌ பொட டு. இரக வு வககடிககக 


படிப்பேன்‌ வரைவேன்‌ 


| | 03_Ist Tamil CBSE.indd 135 ஓ 4/8/2020 1:11:03 PM | | 


டிபட்டி 
மெழுகுவத்தி 


வெல்லம்‌ 


நெல்லிக்காய்‌ 


_ ணா | । ஓ ப ன | | ப। 


ட்‌ கணை ஙு 
KPTAPY 


மெத்தப்‌ பெரிய கண்ணாடி 

வீட்டில்‌ என்னிடம்‌ இருக்கிறது 
நித்தம்‌ நித்தம்‌ அதன்‌ முன்னால்‌ 

நின்றே அழகு பார்த்திடுவேன்‌ 
எப்படி எப்படி செய்தாலும்‌ 

என்போல்‌ அதுவும்‌ செய்திடுமே = 
நன்மை செய்தால்‌ நன்மை தான்‌ 


நம்மை நாடி வந்திடுமே 


ஐ 1 - அழ. வள்ளியப்பா 


03_lst Tamil CBSE.indd 137 4/8/2020 1:11:05 PM 


_ ணா | । ஓ 


எழுத்தை எடுப்பேன்‌; 
பெயரைச்‌ சொல்வேன்‌ 


| | 03_Ist Tamil CBSE.indd 138 ஓ 4/8/2020 1:11:08 PM | | 


| 


¥ எழுத்துகளைக்‌ கண்டுபிடிப்போம்‌; வட்டமிடுவோம்‌ 


Ty 


| | 03_Ist Tamil CBSE.indd 139 ஓ 4/8/2020 1:11:18 PM | | 


oo EE) 


| | 03_Ist Tamil CBSE.indd 140 


ர 1[1பப்ப்ப்ட்‌ 
ணை 


| | 03_lst Tamil CBSE.indd 141 


நெல்‌ 
வெங்காயம்‌ 
கேடயம்‌ 


மேம்பாலம்‌ 


வந்தது யார்‌? புள்ளிகளை இணைத்து 
வெல்லம்‌ தேடி கட்டெறும்பு வண்ணம்‌ தீட்டுவேன்‌ 
வந்தது. வண்டு வந்தது. . 
ஈக்கள்‌ வந்தன. 
கிளி வந்தது. 
அடுத்து வந்தது யார்‌? 


வண்ணமிட்ட எழுத்துகளை எடுத்து 
எழுதினால்‌ தெரிந்துவிடும்‌. 


௧௧௧௧௬௧௧௧ 


| | 03_Ist Tamil CBSE.indd 142 ஓ 4/8/2020 1:11:22 PM | | 


| | 03_Ist Tamil CBSE.indd 143 


கண்ணே! 


வெளியேவா ! 


எனக்குப்‌ பறக்கத்‌ 


தெரியாதே 


ஐ... மேலே ட 


4/8/2020 1:11:23 PM | | 


சிறுமியின்‌ இடக்கைப்பக்கம்‌ கிழக்கு. 
சிறுமியின்‌ வலக்கைப்பக்கம்‌ மேற்கு 


சிறுமிக்கு முன்னே தெற்கு. 


சிறுமிக்குப்‌ பின்னே வடக்கு. 


திசையை எழுதுவேன்‌ 


திசையில்‌ பள்ளி உள்ளது 


திசையில்‌ பூங்கா உள்ளது 


திசையில்‌ நீச்சல்குளம்‌ உள்ளது 


திசையில்‌ விளையாடும்‌ இடம்‌ உள்ளது 


| | 03_Ist Tamil CBSE.indd 144 ஓ 4/8/2020 1:11:23 PM | | 


I]! ட =... [EE 


விலங்குகள்‌ 


ஒள 
டக்க ச 


ணப 


குதிரை ஊஞ்சல்‌ ஆடுகிறது கழுதை ஊஞ்சல்‌ ஆடுகிறது 


p க, 


ஆமை ஊஞ்சல்‌ ஆடுகிறது 


(௪௭௪ Ne. 


ப்‌ 
பூனைக்கு அடிபட்டுள்ளது. அட... குரங்கின்‌ உதவியுடன்‌ பூனை 
எப்படி ஊஞ்சல்‌ ஆடும்‌? ஊஞ்சல்‌ ஆடுகிறது 


| | 03_Ist Tamil CBSE.indd 145 ஓ 4/8/2020 1:11:24 118 | | 


ர புற்று ஓ | நட ன்‌ | | | 


[2 பெயரைச்‌ சொல்வேன்‌: எழுத்தை அறிவேன்‌ 


| | 03_Ist Tamil CBSE.indd 146 ஓ 4/8/2020 1:11:25 PM | | 


_ ணா | । ஓ 


படமும்‌ சொல்லும்‌ 


ஒளில்‌ காலுறை 


எழுத்தை எடுப்பேன்‌; 
பெயரைச்‌ சொல்வேன்‌ 


ஈட உம்‌ 
டாய 


| | 03_Ist Tamil CBSE.indd 147 ஓ 4/8/2020 1:11:28 PM | | 


__- நக்க | | | | | ஓ ப னை | | ப। 


28) எழுத்துகளைக்‌ கண்டுபிடிப்போம்‌; வட்டமிடுவோம்‌ 


| | 03_Ist Tamil CBSE.indd 148 ஓ 4/8/2020 1:11:29 PM | | 


_ ணா | । ஓ | ன | | ப। 


ம்க்‌ a பட்டப்‌ a டட. லில்‌ ப இ டப ரர ப படபட 


க கும்‌ த தி பப அதை தெ ன ட்ட பட்டை ட ட டா த ர ர இ ப்ப ட்‌ 


காலை நேரம்‌ 


மாலை நேரம்‌ 


| | 03_Ist Tamil CBSE.indd 149 ஓ 4/8/2020 1:11:30 PM | | 


இணைத்து எழுதுவேன்‌ 


| | 03_Ist Tamil CBSE.indd 150 ஓ 4/8/2020 1:11:31 PM | | 


| | 03_Ist_Tamil CBSE.indd 151 ஓ 4/8/2020 1:11:32 118 | | 


௪ 


வெள்ளை வண்ணம்‌ வேணுமா? - அம்மா! 
- வெண்ணெய்‌ கொஞ்சம்‌ அள்ளிக்கோ! 
கருப்பு வண்ணம்‌ வேணுமா? - அம்மா! 
காக்கைக்‌ குஞ்சிடம்‌ வாங்கிக்கோ! 
பச்சை வண்ணம்‌ வேணுமா? - அம்மா! 
கிளியைக்‌ கண்டு பேசிக்கோ! 
நீல வண்ணம்‌ வேணுமா? - அம்மா! 
நீயேகடலடைப் பார்த்துக்கோ! 
உ சிவப்பு வண்ணம்‌ வேணுமா? - அம்மா! 
. செந்தாமரையைக்‌ கேட்டுப்பார்‌! 
“மஞ்சள்‌ வண்ணம்‌ வேணுமா?- அம்மா! 
து. வான நிலாவைத்‌ தொட்டுக்கோ! 
எல்லா வண்ணமும்‌ வேணுமா? - அம்மா! 
என்னை இடுப்பில்‌ எடுத்துக்கோ! 


4/8/2020 1:11:33 PM 


| | 03_Ist Tamil CBSE.indd 152 


வாத்தின்‌ வண்ணம்‌ எழுதுவேன்‌ 


03_ 10 Tamil CBSE.indd 153 ஓ 4/8/2020 1:11:34 118 | | 


சீ$ 2) தமிழ்‌ மாதங்கள்‌ 
தமை 


பாட்டாசி னன 


| | 03_Ist Tamil CBSE.indd 154 ஓ 4/8/2020 1:11:34 111 | | 


| ன ட 


கேட்டு எழுதுவேன்‌ 


மிகக்‌ குளிரான மாதம்‌ அணி மார்கழி) 
பொங்கல்‌ விழா கொண்டாடப்படும்‌ மாதம்‌ மை தை) 


வண்ணம்‌ தீட்டுவேன்‌ 


| | 03_Ist Tamil CBSE.indd 155 ஓ 4/8/2020 1:11:36 PM | | 


_ ணா | । இ ௭ ற 


248, 1) இனியாவின்‌ ஒரு வாரம்‌ 


ப்‌ 
தாத்தா கதை சொல்கிறார்‌ பாட்டி நடித்துக்‌ காட்டுகிறார்‌ 


செவ்வாய்‌ 


| | 03_Ist Tamil CBSE.indd 156 ஓ 4/8/2020 1:11:37 PM | | 


| ்‌ புஜ ்‌்‌ ட இதுனு 


28) மெர்சியின்‌ உறவினர்‌ பெயர்களை எழுதுவோம்‌ 


நான்‌ பிறந்த கிழமை 


பள்ளியின்‌ வார விடுமுறைநாள்‌ 


வாரத்தின்‌ இறுதி நாள்‌ 


ல 


| | 03_Ist Tamil CBSE.indd 157 ஓ 4/8/2020 1:11:37 PM | | 


சரி, பொன்மணி. 


போர்வையை தாத்தாவிடம்‌ 


அம்மா, அஷ 
கடைக்குப்‌ போய்‌ 4 
வண்ணத்தாள்‌ வாங்கி த 


தோரணம்‌ க்ஷ 
_ செய்வோமா? _/ வண்ணத்தாள்‌ 


வாங்கி வருகிறேன்‌ 


“ தாத்தா, 
இதோ உங்கள்‌ 


மோதிரம்‌! 


சுவரில்‌ 
தொங்க விடுவோமா? 


158 


03_Ist Tamil CBSE.indd 158 ஓ 4/8/2020 1:11:38 PM 


_ ணா | । ஓ 


பெயரைச்‌ சொல்வேன்‌; எழுத்தை அறிவேன்‌ 


228, படமும்‌ சொல்லும்‌ 


எழுத்தை எடுப்பேன்‌; 
பெயரைச்‌ சொல்வேன்‌ 


AN = 


© 


| | 03_Ist Tamil CBSE.indd 159 ஓ 4/8/2020 1:11:41 PM | | 


ம்‌ 


வ 


ம்‌ 


டுபிடிப்போ 


எழுத்துகளைக்‌ கலா 


மிடுவோ 


ட்‌ 


அமவ 


i 


்‌ (ர ம 


ச்‌ 


3] 


ட்‌ = (i | 11 


ப்பு 


Ns 


ந 


i ்‌ 


| பணிய 


- ப்‌ 


பி ற்‌ | ப 


i i ட்‌ 


்‌ ப்‌ 


ஸப 


॥ 


1414 - 


்‌ பிரி 
ந்‌ 
பி மதத 

| 


ம்‌ 


வப 


1 | 
ண 
டா! 
ம (1 
ன ளா 
௫ டு ம 
9. 
i li 


19 
ப்ப 1 பப்ப கட்டிய 


நின்‌ அருகிலே 


மலைடுயான்‌ 
கதிரொளியு 


ந்ததே 


மவ 


ன்று கூவவே 


குயிலொ 


எதிரொலியும்‌ கேட்டதே 


அவ்டுவாலியைக்‌ கேட்டுமே 


கே ஆடுதே 


ம்‌ அங்‌ 


மயிலு 


4/8/2020 1:11:42 214 


03_lst Tamil CBSE.indd 160 


_ ணா | । ஓ ப ன | | ப। 


தத கக த ர ர ட ர இ ௫ ர ட ௫௫ இ ர இ இழ இர்‌ 


க படிப்போம்‌ எழுதுவோம்‌ 
இட 


ஆ 


பொம்மை 


தொடர்வண்டி 


| | 03_Ist_Tamil CBSE.indd 161 ஓ 4/8/2020 1:11:42 PM | | 


| | 03_Ist Tamil CBSE.indd 162 ஓ 4/8/2020 1:11:45 PM | | 


பக்‌ 


வண்ணத்துப்பூச்சி 
தோட்டமெல்லாம்‌ சுற்றிவரும்‌ 
வண்ணத்துப்பூச்சி- உன்னைத்‌ 
தொட்டுப்‌ பார்க்க வேண்டுமே 


வண்ணத்துப்பூச்சி 


பட்டுப்போலப்‌ பளபளக்கும்‌ 
வண்ணத்துப்பூச்சி 
பறக்கும்‌ பூவைப்‌ போலிருக்கும்‌ 


வண்ணத்துப்பூச்சி 


சின்னப்‌ பாப்பா கேட்கிறேனே 
வண்ணத்துப்பூச்சி- நீ 
திரும்பி என்னைப்‌ பார்த்திடுவாய்‌ 


வண்ணத்துப்பூச்சி. 


| | 03_lst Tamil CBSE.indd 163 ஆ 4/8/2020 1:11:45 PM 


_ ணா | । இ ௭ ற 


சீடி பலாச சொல்வேன்‌: எழுத்தை அறிவேன்‌ 


தோரணம்‌ தொலைநோக்கி 


எழுத்தை எடுப்பேன்‌; 
பெயரைச்‌ சொல்வேன்‌ 


| | 03_Ist Tamil CBSE.indd 164 ஓ 4/8/2020 1:11:48 PM | | 


ணு 


ட | | பி லு 18 254) 

6 ப ப ல ரன்‌ 101] 1 ॥்‌ | 128 ப்‌ ்‌ 5 

ட்‌ | b 65] =) 

3 1॥ (i | 5 UE 

3 i a ப ம 

ல iE | புரா 

5 ம்‌ i ॥ _ | ய்‌! 

2 ட்ட | ழ்‌ 

69 ட 

1 5 ்‌ ட்‌ ந்‌ 

்‌ ட்‌ பா 
ப i IN [ரி ்‌்‌ 


4/8/2020 1:11:50 PM 


03_Ist Tamil CBSE.indd 165 


_ ணா | । இ பட ன | | || 


ட ட ததை அட பட்ட டட தப்பட்டை வட பத பட்ட ப்பட டை ப அதை படத அதை ற ட ததை எர ட 
2 வ ப ர ரர ட்ப அ இ: rs 
ப்பட ப ஸ்‌ 


கத்தரிக்கோல்‌ ஒ 
குயிலோசை 


| | 03_lst Tamil CBSE.indd 166 ஓ 4/8/2020 1:11:51 PM | | 


[அர்‌ 
KUTFY 


| | 03_Ist Tamil CBSE.indd 167 ஓ 4/8/2020 1:11:53 PM | | 


நர! | | | | | ஓ ப னை | | ப। 


க) கண்ணாடியில்‌ கண்டுபிடிப்பேன்‌ 


[ம 


யாக 


Rudwwonslo யானா 


பொம்மை 


இ கோடரி ஞு 7 
தோரணம்‌ - 
தொலைக்காட்சி 


தோட்டத்திற்கு வந்தது யார்‌? க) 
முற்றத்திலே திரிவேன்‌. நான்‌ யார்‌ ? 
உணவு தேடுவேன்‌. நான்‌ யார்‌? 
காற்றிலே பறப்பேன்‌. நான்‌ யார்‌? . 


வட்டத்தில்‌ உள்ள எழுத்துகளை எடுத்து 
எழுதினால்‌ தெரிந்துவிடும்‌ 


- 


| | 03_Ist Tamil CBSE.indd 168 ஓ 4/8/2020 1:11:54 13 | | 


/ ஏன்‌ 
கவலையோடு 


| 03_lst Tamil CBSE.indd 169 


நானோ 


ஓட்டைப்பானை 


92 


நாள்தோறும்‌ 


பார்க்கவில்லையா?. 


நீ வரும்‌ வழியைப்‌ ்‌ 


169 


நீர்‌ 
வீணாகக்‌ 


கொட்டுகிறதே 


(....7 2 
வருத்தம்‌ 
கொள்ளாதே. 


4/8/2020 1:11:58 PM | | 


படத்தில்‌ மறைந்துள்ள பறவைகள்‌... 


| | 03_lst Tamil CBSE.indd 170 ரூ 4/8/2020 1:11:58 PM | | 


செல்லங்களே, 
பறந்தது பழம்‌ அல்ல. 
வெளவால்‌! 


| | 03_Ist_Tamil CBSE.indd 171 ஓ 4/8/2020 1:11:59 PM | | 


நர! | | | | | ஓ 


[2 படமும்‌ சொல்லும்‌ 


மெளவல்‌ மட்கி 
எழுத்தை எடுப்பேன்‌; 
பெயரைச்‌ சொல்வேன்‌ 


| | 03_1st Tamil CBSE.indd 172 ஓ 4/8/2020 1:12:02 PM | | 


_ ணா | । ஓ ப னை | | ப। 


| | 03_Ist Tamil CBSE.indd 173 ஓ 4/8/2020 1:12:03 PM | | 


(2.௫௧௦3 
து சிந்‌ 
டு 


_— 


௧௨ 


வடிவத்தின்‌ பெயரை இணைப்பேன்‌ 


முக்கோணம்‌ 


சதுரம்‌ 


வட்டம்‌ 
செவ்வகம்‌ 


| | 03_Ist Tamil CBSE.indd 174 ஓ 4/8/2020 1:12:05 PM | | 


ஓ 


2) பூனைக்குள்‌ வடிவங்களைக்‌ கண்டுபிடிப்பேன்‌; எழுதுவேன்‌ 


ட) 


ட்‌ ஒன்றும்‌ பலவும்‌ 


்‌ ்‌ 


ர ர 


க) (ப) 
ல்‌ 


| | 03_Ist Tamil CBSE.indd 175 ஓ 4/8/2020 1:12:08 PM | | 


_ ணா | । இ ட. ட” | | | 


ஸீ பயணம்‌ போகலாம்‌ 


குரங்கு வண்ணத்துப்‌ பூச்சியைத்‌ வண்ணத்துப்பூச்சி பறந்துவிட்டது. 
தொட்டுப்‌ பார்க்க ஆசைப்பட்டது. குரங்கு மிதிவண்டியில்‌ செல்கிறது. 


14 


பிடிக்க முடியவில்லை. பேருந்தில்‌ பிடிக்க முடியவில்லை. 
ஏறித்‌ துரத்திச்‌ செல்கிறது. தொடர்வண்டியில்‌ தொடர்கிறது. 


அதத... அ 2 5 ளா | 
பிடிக்க முடியவில்லை. கப்பலில்‌ பிடிக்க முடியவில்லை. விடாமல்‌ 
சென்றுபிடிக்க நினைக்கிறது. வானூர்தியில்‌ பறந்து தொடர்கிறது. 


அடுத்து என்ன நடந்து இருக்கும்‌? சொல்லுங்கள்‌ 


க பிணை க ய 
KYUZ5L 


௫ 


| | 03_Ist Tamil CBSE.indd 176 ஓ 4/8/2020 1:12:10 PM 


_ ட நா | । ஓ | னை | | ப। 


222, விடுகதை கேட்‌ பேன்‌: விடையை எழுதுவேன்‌ 


காலால்மிதிக்க 
ஒடிடுவான்‌; 
கையால்‌ பிடிக்க 


நின்றிடுவான்‌. 


பறவை போல 

பறந்திடுவான்‌; 
விரைவில்‌ சென்று 
சேர்த்திடுவான்‌. 


இ நீண்ட 
வண்டிக்காரன்‌; 
நிறைய 
பெட்டிக்காரன்‌. 


___ 


நீலக்கடலில்‌ 
நீந்திடுவான்‌; 
நீரில்‌ பாய்ந்து 
சென்றிடுவான்‌. 


ஊதல்‌ ஒலிக்க 
நின்றிடுவான்‌; 
ஊரையே ஏற்றிச்‌ 
சென்றிடுவான்‌. 


| | 03_lst Tamil CBSE.indd 177 4/8/2020 1:12:12PM 


| EE ௫ ட கோன்‌ | | || 


ட அமர... 


ஒற்றுமை வெல்லும்‌ 


4 
ர. 


எதையும்‌ ஊன்றிப்பார்‌ 


சமமே அனைவரும்‌ 


| | 03_Ist Tamil CBSE.indd 178 ஓ 4/8/2020 1:12:13 PM | | 


௫௨ 
காக ஏ 


இட ந . 
ட... NNN 
ம லலி 


வண்டி பார்த்து நட 


| | 03_Ist Tamil CBSE.indd 179 ஓ 4/8/2020 1:12:15 PM | | 


oo EE) ம 


அம்மா தந்த பொம்மை 
அழகழகு பொம்மை 
தலையை ஆட்டும்‌ பொம்மை 


தஞ்சாவூரு பொம்மை 


தாளம்‌ தட்டும்‌ பொம்மை 
தாவி ஒடும்‌ பொம்மை 
நான்‌ விரும்பும்‌ பொம்மை 


நல்ல கரடிப்‌ பொம்மை 


03_lst Tamil CBSE.indd 180 4/8/2020 1:12:16 PM 


தா்‌ | | | ௫ ப னை | | ப। 


வண்ணமிட்ட எழுத்துகளை எடுத்து எழுதுவேன்‌ 28) 


03_Ist_Tamil CBSE.indd 181 ஓ 4/8/2020 1:12:17 PM | | 


வந்த பாதை சொல்லோவியம்‌ 
கண்டுபிடிப்பேன்‌; எழுதி முடிப்பேன்‌ 


| | 03_Ist Tamil CBSE.indd 182 ஓ 4/8/2020 1:12:21 138 | | 


4/8/2020 1:12:23 PM 


03_Ist Tamil CBSE.indd 183 


_ ணா | । ஓ 


கதை படிப்போம்‌ 


> ட எடுத்தாள்‌ 


எடுத்தாள்‌ 


ட்ட உருவாக்கினாள்‌ 


அட, இது என்ன? 


யத 
ஓ . ஓ 
அவளது ட்ட மல்‌ ஓட 


சை துள்ளிக்‌ குதித்தாள்‌ 


| | 03_Ist Tamil CBSE.indd 184 ஓ 4/8/2020 1:12:25 PM | | 


ரஹ (புது ட ட இலது 


படித்துப்‌ பார்ப்போம்‌ 


ஓ 
கு 


- நொடி 


- சொல்‌ 


2 


ஓ 
ட்‌ 
ட்‌ 


- பொய்‌ 
மெட்டு - மொட்டு 


தென்னை - தொன்னை 


௦ 
2 


- கோள்‌ 


- தோள்‌ 


ஜு 
வ 
2 


- சோறு 


| 
66 

19 

| 
ஸு 


மணம்‌ 


தமிழ்‌ எழுத்துகள்‌ 


* லிபி ப 


4/8/2020 1:12:26 PM 


03_lst Tamil CBSE.indd 186 


03_lst Tamil CBSE.indd 187 4/8/2020 1:12:26 PM 


_ ணா | । ஓ 


எந்தப்‌ பகுதி எங்கிருந்து? 
கண்டுபிடிப்போம்‌: வட்டமிடுவோம்‌ 


| | 03_Ist Tamil CBSE.indd 188 ஓ 4/8/2020 1:12:27 PM | | 


5. நடைமுறை 
இலக்கணம்‌ 


6. கற்கக்‌ கற்றல்‌ 


7. சொற்களஞ்சியப்‌ 
பெருக்கமும்‌ 
சொல்லாட்சித்‌ 
திறனும்‌ 


8 படைப்புத்‌ 
திறன்கள்‌ 


10. வாழ்வியல்‌ 
திறன்கள்‌ 


| | 03_lst Tamil CBSE.indd 189 


%%3% ௬%3 &%%% 4 & த்‌ ன தா்‌. &4 29% ௬ ௬ 4 


௭௬% XX 


x 


ஓ 


முதல்‌ வகுப்பு - தமிழ்‌ 
கற்றல்‌ விளைவுகள்‌ 


அறிமுகமான சொற்களமைந்த, எளிய, ஓசை நயமிக்க பாடல்களைக்‌ கவனத்துடன்‌ கேட்டுப்‌ 
புரிந்து கொள்வர்‌ / சுவைப்பர்‌. 

எளிய படக்கதைகளைக்‌ கவனத்துடன்‌ பார்த்தும்‌ சொல்லக்‌ கேட்டும்‌ புரிந்து கொள்வர்‌! 
சுவைப்பர்‌. 

எளிய கட்டளைகள்‌, அறிவுரைகளைக்‌ கேட்டுப்‌ புரிந்து கொண்டு அதற்கேற்பச்‌ செயல்படுவர்‌. 
ஒத்த வயதினரின்‌ உரையாடல்களையும்‌ எளிய தகவல்களையும்‌ கேட்டுப்‌ புரிந்து 
கொள்வர்‌. 

தன்‌ பெயர்‌, குடும்பத்தினர்‌ பெயர்‌, ஊர்ப்பெயர்‌, நண்பர்களின்‌ பெயர்களைக்‌ கூறுவர்‌. 
எளிய, சந்தநயமுள்ள பாடல்களை உடல்‌ அசைவுகளுடன்‌ குழுவாகவும்‌, தனியாகவும்‌ 
பாடுவர்‌ / ஒப்புவிப்பர்‌. 

பாடல்‌, கதை, படக்கதை ஆகியவற்றை இனங்காணுவர்‌. 

படத்தைப்‌ பார்த்து அதுகுறித்து உரையாடூவர்‌, கதை கூறுவர்‌. 

விவரங்கள்‌ அறிய வினா எழுப்புவர்‌. 

கேட்டறிந்தவற்றைப்‌ பேச்சில்‌ வெளிப்படுத்துவர்‌. 

தம்முடைய எண்ணங்களையும்‌ தேவைகளையும்‌ பேச்சில்‌ வெளிப்படுத்துவர்‌/ 
அனுபவங்களைப்‌ பகிர்ந்து கொள்வர்‌. 

ஒத்த வயதினருடன்‌, ஆசிரியர்களுடன்‌ தன்னைச்‌ சுற்றியுள்ளவை பற்றி உரையாபுவர்‌. 


படங்களை நுட்பமாக உற்று நோக்குவர்‌. அளவு, வண்ணம்‌, வடிவம்‌ ஆகியவற்றிற்கிடையே 
உள்ள ஒப்புமை, வேற்றுமைகளை அறிவர்‌. 

படங்களை இடமிருந்து வலம்‌ நோக்கிப்‌ பார்த்து பெயர்‌ சொல்லுவர்‌. 

அச்சிடப்பட்ட பகுதிகளை உற்று நோக்கி, அப்பகுதி வெளிப்படுத்தும்‌ கருத்தை அனுமானம்‌ 
செய்வர்‌. 

தமிழ்‌ எழுத்துகளை இனங்கண்டு ஒலி வடிவ, வரி வடிவத்‌ தொடர்புகளை அறிந்துக்‌ 
கொள்வர்‌. 

உயிர்‌ எழுத்துகள்‌, மெய்‌ எழுத்துகள்‌, ஆய்த எழுத்து , உயிர்மெய்‌ எழுத்துகள்‌, என்ற 
வரிசையில்‌ எழுத்துகளுக்கிடையேயான ஒலி வடிவ, வரி வடிவத்‌ தொடர்புகளை அறிவர்‌ 
எழுத்துகளைத்‌ தனியாகவும்‌ சொற்களிலும்‌ அடையாளம்‌ காண்பர்‌ . 

நான்கு எழுத்துகளுக்கு மிகாத சொற்களைச்‌ சேர்த்துப்‌ படிப்பர்‌ 

சிறு சிறு தொடர்களைப்‌ படிப்பர்‌. 

தன்‌ விருப்பம்‌ போல்‌ கிறுக்குவர்‌. 

புள்ளிகளை இணைத்து நேர்கோடூகள்‌, வளைகோடுகள்‌ வரைவர்‌. 

நேர்கோடு, வளைகோடு, சாய்கோடுகளை வரைவர்‌. 

உயிர்‌ எழுத்து, மெய்‌ எழுத்து, உயிர்மெய்‌ எழுத்து, ஆய்த எழுத்து இவற்றின்‌ ஒலி வடிவ, வரி 
வடிவத்‌ தொடர்பு அறிவர்‌. 

சொல்லிக்கொண்டே வரியொற்றி எழுதுவர்‌. 

சொற்களையும்‌ சிறு சிறு தொடர்களையும்‌ பார்த்து உச்சரித்துக்கொண்டே எழுதுவர்‌. 
இரண்டு அல்லது மூன்று எழுத்துச்‌ சொற்களைச்‌ சொல்லக்‌ கேட்டு , குறில்‌ - நெடில்‌, 
மயங்கொலிப்‌ பிழையின்றி எழுதுவர்‌. 

ஒத்த ஓசையில்‌ முடியும்‌ சொற்களை இனங்காண்பர்‌. 

குறில்‌ நெடில்‌ எழுத்துகளின்‌ ஒலியளவு வேறுபாடு அறிந்து பயன்படுத்துவர்‌. 
படத்தொகுப்பைப்‌ பார்த்து உரையாடுவர்‌. 

கணினியில்‌ சித்திரக்‌ கதைகள்‌, பாடல்கள்‌ கேட்டு மகிழ்வர்‌, திரும்பக்‌ கூறுவர்‌, பாடுவர்‌. 
சிறுவர்களுக்கான கதை, படக்கதை, படத்தொகுப்பு நூல்களைப்‌ பார்த்தும்‌ படித்தும்‌ 
மகிழ்வர்‌. 

விலங்குகளின்‌ பெயர்கள்‌, பறவைகளின்‌ பெயர்கள்‌, வாகனங்களின்‌ பெயர்கள்‌, நிறங்களின்‌ 
பெயர்கள்‌, சுவைகளின்‌ பெயர்கள்‌, கிழமைகளின்‌ பெயர்கள்‌, தமிழ்‌ மாதங்களின்‌ 
பெயர்கள்‌, எண்ணுப்‌ பெயர்கள்‌, உறவுமுறைகளின்‌ பெயர்கள்‌, திசைகளின்‌ பெயர்கள்‌, 
வடிவங்களின்‌ பெயர்கள்‌ 


மேற்காணும்‌ சொற்களைப்‌ படிக்க அறிந்து, அவற்றைப்‌ பேச்சிலும்‌ எழுத்திலும்‌ 
பயன்படுத்துவர்‌. 


XXX 


x 


ஒத்த ஒசையுடைய சொற்களை உருவாக்குவர்‌. 

ஒருமையைப்‌ பன்மையாகவும்‌ பன்மையை ஒருமையாகவும்‌ மாற்றுவர்‌. 
கொடுக்கப்பட்ட எழுத்துகளிலிருந்து சொற்களை உருவாக்குவர்‌. 
நேரந்தவறாமை, விதிகளைப்‌ பின்பற்றுதல்‌, தரய்மை பேணுதல்‌, பொருள்களைப்‌ 
பாதுகாத்தல்‌. 


தன்னையறிதல்‌. சிக்கலுக்குத்‌ தீர்வுகாணல்‌, முடிவெடுத்தல்‌, கூர்சிந்தனை, ஆக்கச்‌ சிந்தனை, 
சிறந்த தகவல்‌ தொடர்பு, இணக்கமான உறவு, தன்னை பிறர்நிலையிலிருந்து பார்த்தல்‌. 
உணர்வுகளைச்‌ சரியான முறையில்‌ கையாளுதல்‌, மனஅழுத்தத்தைக்‌ கையாளுதல்‌. 


ஓ 


4/8/2020 1:12:27 PM | | 


முதல்‌ வகுப்பு - தமிழ்‌ 


ஆலோசனைக்குழு 

முனைவர்‌ பா.வீரப்பன்‌ 

பேராசிரியர்‌, தேசியக்‌ கல்வியியல்‌ ஆராய்ச்சி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌, புது டில்லி. 
முனைவர்‌ டி.சகாயதாஸ்‌ 

பேராசிரியர்‌ மற்றும்‌ துறைத்தலைவர்‌, மாநிலக்‌ கல்வியியல்‌ ஆராய்ச்சி மற்றும்‌ பயிற்சி 
நிறுவனம்‌, கேரளா. 


மேலாய்வாளர்குழு 
முனைவர்‌ ச.மாடசாமி 
பேராசிரியர்‌, (ஓய்வு) சென்னை. 


திருமதி பத்மாவதி 


எழுத்தாளர்‌, சென்னை. 


பாட வல்லுநர்குழு 

செல்வி தி.குறள்மதி 

விரிவுரையாளர்‌, மாவட்ட ஆசிரியர்‌ கல்வி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌, 
புலிக்கரை, தருமபுரி மாவட்டம்‌. 

திருமதி எஸ்தர்‌ ராணி, 

முதுநிலை விரிவுரையாளர்‌, மாவட்ட ஆசிரியர்‌ கல்வி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌ 
முனைஞ்சிப்பட்டி, திருநெல்வேலி மாவட்டம்‌ 


கலை மற்றும்‌ வடிவமைப்புக்குழு 
வரைபடம்‌ 


திரு. கெளதம்‌ 

திரு. ரமேஷ்‌ குமார்‌ 

திரு. கோகுலா கிருஷ்ணன்‌ 

கிரு. ஜான்‌ ராஜா, 

இடைநிலை ஆசிரியர்‌, ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்‌ பள்ளி, வெங்கடேசபுரம்‌, 
காட்ருமன்னார்கோயில்‌ ஒன்றியம்‌, கடலூர்‌ மாவட்டம்‌ 

திரு. கலைவாணன்‌ 

திரு. சோ. வேல்முருகன்‌, 

ஓவிய ஆசிரியர்‌,அரசு மகளிர்‌ மேல்‌ நிலைப்பள்ளி, கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம்‌ 
திரு. பி. தனபால்‌, 

ஓவிய ஆசிரியர்‌, .C.1.M, இராமநாதன்‌ கோவில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம்‌ 
திரு. பி. செல்வகுமார்‌, 

இடைநிலை ஆசிரியர்‌,அரசு ஆதி திராவிட நல தொடக்கப்பள்ளி, அம்மாசியபுரம்‌, தேனி 
மாவட்டம்‌. 

திரு. கே. மதியழகன்‌, 

இடைநிலை ஆசிரியர்‌. ,ஊராட்சி ஒன்றிய நருநிலைப்‌ பள்ளி,ஊத்துக்காரு.வலங்கைமான்‌ 
திரு. பாபு, 

ஓவிய ஆசிரியர்‌ 

திரு. துரை 

ஓவிய ஆசிரியர்‌ 

திரு. அழகப்பன்‌, 

ஓவிய ஆசிரியர்‌ 

திரு. பிரபுராஜ்‌, 

ஓவிய ஆசிரியர்‌ 

திரு. கோபு சுப்பையன்‌ , திரு. ரமணன்‌, 

திரு. கா. தனஸ்‌ தீபக்‌ ராஜன்‌, திரு. கா. நலன்‌ நான்சி ராஜன்‌, 
திரு. ம.சார்லஸ்‌, திரு. வேல்முருகன்‌, திரு. இராதாகிருஷ்ணன்‌, 
திரு. பா.பிரமோத்‌, திரு. பிரகாஷ்‌ 

மாணவர்கள்‌ 

அரசு கவின்‌ கலைக்கல்லூரி, சென்னை 

தட்டச்சு: பாடநூல்‌ உருவாக்கக்‌ குழுவினர்‌ 


பக்க வடிவமைப்பு 

வி2 இன்னோவேசன்ஸ்‌, கோபாலபுரம்‌, 
திரு. கலைச்செல்வன்‌ 

தரக்‌ கட்ருப்பாமு 

திரு. கோபு சுப்பையன்‌, 

திரு. எம்‌. கரண்‌, 
அட்டைப்படம்‌ 

கதிர்‌ ஆறுமுகம்‌ 
ஒருங்கிணைப்பு 

திரு. ரமேஷ்‌ முனிசாமி 


ஆக்கம்‌ 


பாடநூல்‌ உருவாக்கக்‌ குழு 

திருமதி க. உமாதேவி, 

தலைமை ஆசிரியர்‌, ஊராட்சி ஒன்றிய நருநிலைப்‌ பள்ளி, கரவழி மாதப்பூர்‌, 

சூலூர்‌ ஒன்றியம்‌.கோவை மாவட்டம்‌. 

திருமதி வே. சுடரொளி, 

இடைநிலை ஆசிரியர்‌,ஊராட்சி ஒன்றிய நருநிலைப்‌ பள்ளி, கரிக்கலவாக்கம்‌, திருவள்ளுர்‌ 
ஒன்றியம்‌, திருவள்ளுர்‌ மாவட்டம்‌. 

திரு. ௧. முருகன்‌, 

ஆசிரியர்‌ பயிற்றுநர்‌,பெத்தநாயக்கன்பாளையம்‌ ஒன்றியம்‌, சேலம்‌ மாவட்டம்‌. 

செல்விபா. ப்ரீத்தி, 

இடைநிலை ஆசிரியர்‌, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்‌ பள்ளி, சீர்ப்பனந்தல்‌, இரிஷிவந்தியம்‌ 
ஒன்றியம்‌, விழுப்புரம்‌ மாவட்டம்‌. 

திருமதி பா. கற்பகம்‌, 

இடைநிலை ஆசிரியர்‌, ஊராட்சி ஒன்றியத்தொடக்கப்‌ பள்ளி, ஐயப்பா நகர்‌, வில்லிவாக்கம்‌ 
ஒன்றியம்‌, திருவள்ளுர்‌ மாவட்டம்‌. 

திரு. பா. ச. குப்பன்‌, 

இடைநிலை ஆசிரியர்‌, ஊராட்சி ஒன்றிய நருநிலைப்பள்ளி, கொட்டவாக்கம்‌, காஞ்சிபுரம்‌ 
மாவட்டம்‌. 
திருமதி ஸ்ரீ பார்வதி, 

இடைநிலை ஆசிரியர்‌, ஊராட்சி ஒன்றிய நருநிலைப்பள்ளி, கந்தம்பட்டி, சேலம்‌ மாவட்டம்‌. 
திருமதி பி. மாங்கனி, 

ஆசிரியர்‌ பயிற்றுநர்‌, நாமகிரிப்பேட்டை ஒன்றியம்‌, நாமக்கல்‌ மாவட்டம்‌. 

திருமதி தெய்வ. சுமதி, 

தலைமை&ஆசிரியர்‌,ஆதிதிராவிடர்‌ நலப்பள்ளி, ஆதியூர்‌, திருப்பத்தூர்‌ ஒன்றியம்‌, வேலூர்‌ 
மாவட்டம்‌. 

திருமதி த. உமா, 

இடைநிலை ஆசிரியர்‌, ஊராட்சி ஒன்றிய நருநிலைப்‌ பள்ளி, பரங்கிமலை, காஞ்சிபுரம்‌ 
மாவட்டம்‌. 

திருமதி ச. பஞ்சவர்ணம்‌, 

தலைமை ஆசிரியர்‌, ஊராட்சி ஒன்றியத்தொடக்கப்‌ பள்ளி, தாம்பரம்‌, சானிடோரியம்‌, 
சென்னை - 47. 

திரு. கே. வி. மகேந்திரன்‌. 

இடைநிலை ஆசிரியர்‌, ஊராட்சி ஒன்றிய நருநிலைப்‌ பள்ளி, பெரியக்காகொண்டி, வேலூர்‌ 
மாவட்டம்‌. 
திருமதி இரா. தேன்மொழி, 

தலைமை ஆசிரியர்‌, ஊராட்சி ஒன்றியத்தொடக்கப்‌ பள்ளி, அனகாவூர்‌ காலனி, 
திருவண்ணாமலை மாவட்டம்‌. 

திரு ஜெ.லியோன்‌, 

இடைநிலை ஆசிரியர்‌, ஊராட்சி ஒன்றிய நருநிலைப்‌ பள்ளி, சின்னபாளையம்‌, பாம்பன்‌, 
இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌ . 

திரு. நா. சக்திவேல்‌, 

இடைநிலை ஆசிரியர்‌,ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்‌ பள்ளி, போகம்பட்டி, சுல்தான்‌ பேட்டை 
ஒன்றியம்‌, கோவை மாவட்டம்‌. 

திருமதி ப. விசாலாட்சி, 

இடைநிலை ஆசிரியர்‌, நகராட்சி நருநிலைப்‌ பள்ளி, காதர்பேட்‌, திருப்பூர்‌ மாவட்டம்‌. 

திரு. பு. விசாகன்‌, 
இடைநிலை ஆசிரியர்‌, அரசு தொடக்கப்‌ பள்ளி, புதுச்சேரி. 

திரு. எஸ்‌. சரவணன்‌, 

இடைநிலை ஆசிரியர்‌, நகராட்சி நிருநிலைப்பள்ளி, திருப்பூர்‌ மாவட்டம்‌. 

திருமதி தி. வித்யா, 

இடைநிலை ஆசிரியர்‌ டிவிஎஸ்‌, மெட்ரிக்‌ மேல்நிலைப்பள்ளி, பழங்காநத்தம்‌, மதுரை 
மாவட்டம்‌. 
திருமதி. சு. சகிதா, 
இடைநிலை ஆசிரியர்‌, ஸ்ரீ ஜெயேந்திரர்‌ சுவாமிகள்‌ மெட்ரிக்‌ மேல்‌ நிலைப்‌ பள்ளி, 
மகாராஜா நகர்‌, திருநெல்வேலி மாவட்டம்‌. 


வல்லுநர்‌ & ஒருங்கிணைப்பாளர்‌ 
முனைவர்‌ வெ. உஷாராணி, 
துணை இயக்குநர்‌, மாநிலக்‌ கல்வியியல்‌ ஆராய்ச்சி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌, சசன்னை 


திருமதி இரா. பொன்மணி, 
விரிவுரையாளர்‌, மாவட்ட ஆசிரியர்‌ கல்வி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌, திருவூர்‌, 
திருவள்ளூர்‌ மாவட்டம்‌ 


விரைவுக்‌ குறியீட்டு மேலாண்மைக்‌ குழு 
ஆ.தேவி ஜெஸிந்தா, 

பட்டதாரி ஆசிரியர்‌, அ.உ.நி. பள்ளி, எம்‌.என்‌.கோவில்‌, வேலூர்‌. 
௮. இசக்கித்துரை, 

முதுகலை ஆசிரியர்‌, அ.மே.நி.பள்ளி, சிக்கல்‌, இராமநாதபுரம்‌. 


மு.சரவணன்‌, 
பட்டதாரி ஆசிரியர்‌, அ.ம.மே.நி.பள்ளி, புதுப்பாளையம்‌, வாழப்பாடி, சேலம்‌. 


இந்நூல்‌ 80 ஜி.எஸ்‌.எம்‌ எலிகண்ட்‌ மேப்லித்தோ தாளில்‌ 
அச்சிடப்பட்ருள்ளது 


ஆப்செட்‌ முறையில்‌ அச்சிட்டோர்‌: 


| | 03_lst Tamil CBSE.indd 190 4/8/2020 1:12:27 PM | | 


_ ணா | । ஓ ப னை | | ப। 


தமிழ்நாடு அரசு 


இரண்டாம்‌ வகுப்பு 


தமிழ்‌ 


பள்ளிக்‌ கல்வித்துறை 


தீண்டாமை மனித நேயமற்ற செயலும்‌ பெருங்குற்றமும்‌ ஆகும்‌ 


| | 2 STD Tamil Term I Front_CBSE.indd 1 ஓ 4/8/2020 2:40:28 PM | | 


தமிழ்நாடு அரசு 


முதல்பதிப்பு - 2019 
திருத்திய பதிப்பு - 2020 


(புதிய பாடத்திட்டத்தின்‌ கீழ்‌ 
வெளியிடப்பட்ட நூல்‌) 


விலை: ரூ 


பாடநூல்‌ உருவாக்கமும்‌ 


தொகுப்பும்‌ 


மாநிலக்‌ கல்வியியல்‌ ஆராய்ச்சி 
மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌ 
© SCERT 2019 


நூல்‌ அச்சாக்கம்‌ 


தமிழ்நாடு பாடநூல்‌ மற்றும்‌ 
கல்வியியல்‌ பணிகள்‌ கழகம்‌ 


www.textbooksonline.tn.nic.in 


| | 2 STD Tamil Term I Front_ CBSE.indd 2 


II 


4/8/2020 2:40:28 PM | | 


| | 2 STD Tamil Term I Front CBSE.indd 3 


முகவுரை 


குழந்தைகளின்‌ உலகம்‌ வண்ணமயமானது! விந்தைகள்‌ பல நிறைந்தது! 
அவர்களின்‌ கற்பனைத்திறன்‌ கானுயிர்களையும்‌ நட்புடன்‌ நடை பயில 
வைத்திரும்‌. புதியன விரும்பும்‌ அவர்தம்‌ உற்சாக உள்ளம்‌ அஃறிணைப்‌ 
பொருள்களையும்‌ அழகுதமிழ்‌ பேசிடச்‌ செய்திரும்‌. 

அப்புதிய உலகில்‌ குழந்தைகளோரு பயணம்‌ செய்வது மகிழ்ச்சியும்‌ 
நெகிழ்ச்சியும்‌ நிறைந்தது. 

தமிழ்க்‌ குழந்தைகளின்‌ பிஞ்சுக்கரங்கள்‌ பற்றி, இப்புதிய பாடநூல்களின்‌ 
துணைகொண்டு கீழ்க்கண்ட நோக்கங்களை அடைந்திடப்‌ பெருமுயற்சி 


செய்துள்ளோம்‌. 


.. தற்றலை மனனத்தின்‌ திசையில்‌ இருந்து மாற்றி படைப்பின்‌ 
பாதையில்‌ பயணிக்க வைத்தல்‌. 

உ தமிழர்தம்‌தொன்மை, வரலாறு, பண்பாரு மற்றும்‌ கலை, இலக்கியம்‌ 
குறித்த பெருமித உணர்வை மாணவர்கள்‌ பெறுதல்‌. 

*  தன்னம்பிக்கையுடன்‌ அறிவியல்‌ தொழில்நுட்பம்‌ கைக்கொண்ரு 
மாணவர்கள்‌ நவீன உலகில்‌ வெற்றிநடை பயில்வதை 
உறுதிசெய்தல்‌. 

*  அறிவுத்தேடலை வெறும்‌ ஏட்டறிவாய்க்‌ குறைத்து மதிப்பிடாமல்‌ 
அறிவுச்‌ சாளரமாய்ப்‌ புத்தகங்கள்‌ விரிந்து பரவி வழிகாட்ருதல்‌. 


பாடநூலின்‌ புதுமையான வடிவமைப்பு, ஆழமான பொருள்‌ மற்றும்‌ 
குழந்தைகளின்‌ உளவியல்‌ சார்ந்த அணுகுமுறை எனப்‌ 
புதுமைகள்‌ பல தாங்கி உங்களுடைய கரங்களில்‌ இப்புதிய பாடநூல்‌ 
தவழும்பொழுது, பெருமிதம்‌ ததும்ப ஒரு புதிய உலகத்துக்குள்‌ நீங்கள்‌ 
நுழைவீர்கள்‌ என்று உறுதியாக நம்புகிறோம்‌. 


[11 


ஓ 


4/8/2020 2:40:28 PM | | 


நாட்டுப்பண்‌ 


இன கண மன அதிநாயக ஐய ஸே 
பாத பாக்ய விதாதா 
பஞ்சா. MDS GEIS WILL 
திராவிட உத்கல பங்கா 
விந்திய ஹிமாசல யமுனா கங்கா 
உச்சல ஐலதி தரங்கா. 
தவ சுப நாமே ஓக 
தவ சுப்‌ அசிஸ்‌ மாகே 
த/7 ஹெ தவ இய தாதா 
இன கண மங்கள தாயக இய ஸே 
பாத பாக்ய விதாதா 
மை ஹே ஐய/ ஜே ஐய/ ஜே 
இய இய ஐய இய ஙே! 


- மகாகவி இரவீந்தி7நாத தாகூர்‌. 


நாட்டுப்பண்‌ - பொருள்‌ 


இந்தியத்‌ தாயே! மக்களின்‌ இன்ப துன்பங்களைக்‌ கணிக்கின்ற நீயே எல்லாருடைய மனத்திலும்‌ 
ஆட்சி செய்கிறாய்‌. 
நின்‌ திருப்பெயர்‌ பஞ்சாபையும்‌, சிந்துவையும்‌. கூர்ச்சரத்தையும்‌. மராட்டியத்தையும்‌, திராவிடத்தையும்‌, 
ஒடிசாவையும்‌, வங்காளத்தையும்‌ உள்ளக்‌ கிளர்ச்சி அடையச்‌ செய்கிறது. 
நின்‌ திருப்பெயர்‌ விந்திய, இமயமலைத்‌ தொடர்களில்‌ எதிரொலிக்கிறது: யமுனை, கங்கை 
ஆறுகளின்‌ இன்னொலியில்‌ ஒன்றுகிறது; இந்தியக்‌ கடலலைகளால்‌ வணங்கப்படுகிறது. ஓ 
அவை நின்னருளை வேண்டுகின்றன: நின்‌ புகழைப்‌ பரவுகின்றன. 
இந்தியாவின்‌ இன்ப துன்பங்களைக்‌ கணிக்கின்ற தாயே! 


உனக்கு வெற்றி! வெற்றி! வெற்றி! 


தி 


ம்‌ 


AE 
த 
; 


நம்பச்‌, 


[ 


|| 


| | 2 STD Tamil Term I Front_CBSE.indd 4 ஓ 4/8/2020 2:40:29 PM | | 


உட ° © 
தமிழ்த்தாய்‌ வாழ்த்து 
நீராருங்‌ கடலுடுத்த நிலமடந்தைக்‌ கெழிலொழுகும்‌ 
சீராரும்‌ வதனமெனத்‌ திகழ்பரதக்‌ கண்டமிதில்‌ 
தெக்கணமும்‌ அதிற்சிறந்த திராவிடநல்‌ திருநாடும்‌ 
தக்கசிறு பிறைநுதலும்‌ தரித்தநறுந்‌ திலகமுமே! 
அத்திலக வாசனைபோல்‌ அனைத்துலகும்‌ இன்பமுற 
எத்திசையும்‌ புகழ்மணக்க இருந்தபெருந்‌ தமிழணங்கே! 
தமிழணங்கே! 
உன்‌ சீரிளமைத்‌ திறம்வியந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே! 
வாழ்த்துதுமே! 
வாழ்த்துதுமே! 


- மனோன்மணியம்‌' பெ. சுந்தரனார்‌. 


தமிழ்த்தாய்‌ வாழ்த்து - பொருள்‌ 


ஒலி எழுப்பும்‌ நீர்‌ நிறைந்த கடலெனும்‌ ஆடையுடுத்திய நிலமெனும்‌ பெண்ணுக்கு, 
அழகு மிளிரும்‌ சிறப்பு நிறைந்த முகமாகத்‌ திகழ்கிறது பரதக்கண்டம்‌. அக்கண்டத்தில்‌, 
தென்னாடும்‌ அதில்‌ சிறந்த திராவிடர்களின்‌ நல்ல திருநாடும்‌, பொருத்தமான பிறை 
போன்ற நெற்றியாகவும்‌, அதிலிட்ட மணம்‌ வீசும்‌ திலகமாகவும்‌ இருக்கின்றன. 


அந்தத்‌ திலகத்தில்‌ இருந்து வரும்‌ வாசனைபோல, அனைத்துலகமும்‌ இன்பம்‌ பெறும்‌ 
வகையில்‌ எல்லாத்‌ திசையிலும்‌ புகழ்‌ மணக்கும்படி (புகழ்‌ பெற்று) இருக்கின்ற 
பெருமைமிக்க தமிழ்ப்‌ பெண்ணே! தமிழ்ப்‌ பெண்ணே! என்றும்‌ இளமையாக இருக்கின்ற 
உன்‌ சிறப்பான திறமையை வியந்து உன்‌ வயப்பட்டு எங்கள்‌ செயல்களை மறந்து 
உன்னை வாழ்த்துவோமே! வாழ்த்துவோமே! வாழ்த்துவோமே! 


ட்ட அட 
V 


| | 2 STD Tamil Term I Front_CBSE.indd 5 ஓ 4/8/2020 2:40:29 PM | | 


நம்பிக்கைக்குரிய ஆசிரியர்களே! 


ஆ, ன்‌ கடந்தகால கற்றலை 
அடித்தளமாகக்கொண்டு நிகழ்கால 
மற்றும்‌ எதிர்காலத்‌ தேவைகளுக்கேற்ற 
மொழித்திறன்களைக்‌ குழந்தைகளிடம்‌ 
வளர்க்கும்‌ நோக்கில்‌ இப்பாடநூல்‌ 
உருவாக்கப்பட்டுள்ளது. 


முதல்‌ வகுப்பில்‌ கற்றுணர்ந்த 
கேட்டல்‌, பேசுதல்‌, படித்தல்‌, எழுதுதல்‌, 
படைப்புத்திறன்‌ , விழுமியங்கள்‌, வாழ்வியல்‌ 
திறன்கள்‌ போன்றவற்றை நினைவுகூர்ந்து 
வெளிப்படுத்த வாய்ப்பளிக்கும்‌ வகையில்‌ 
விளையாட்டு உலகம்‌ என்ற தலைப்பில்‌ 
ஆர்வமூட்டும்‌ பல்வேறு செயல்கள்‌ 
கொடுக்கப்பட்டுள்ளன. 


நன்றாய்‌ ஆகிடுமே 
வகை போக்கிடுமே. 


இதுவரை கற்றுணர்ந்த அடிப்படை 
மொழித்திறன்களை நினைவுகூர்ந்து 
வெளிப்படுத்தும்‌ வகையில்‌ "என்‌ நினைவில்‌" 
என்கிற தலைப்பில்‌ ஆர்வமூட்டும்‌ செயல்கள்‌ 
கொடுக்கப்பட்டுள்ளன. 

மனமகிழ்வு, கற்பனை, தன்னம்பிக்கை, 
நற்பண்புகள்‌, வாழ்வியல்‌ திறன்கள்‌ 
ஆகியவற்றைப்‌ பெருகச்‌ செய்யும்‌ 
நோக்குடன்‌ பாடல்கள்‌ கொடுக்கப்‌ 
பட்டுள்ளன. 

சொற்களற்ற படக்கதைகள்‌, சொற்கள்‌, 
சிறு தொடர்களுடன்‌ கூடிய படக்கதைகள்‌, 
உரையாடல்‌ வடிவிலான படக்கதைகள்‌ 
எனப்‌ பல்வேறு வகைகளில்‌ கதைகள்‌ 
வடிவமைக்கப்பட்டுள்ளன. 

மமொழித்திறன்களுள்‌ பேசுதல்‌ 
திறனே நடைமுறையில்‌ பெருமளவில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ ஒன்றாக உள்ளது. 

அதிலும்‌ குறிப்பாக, வாழ்வின்‌ அன்றாட 

க்க நிகழ்வுகளுள்‌ இன்றியமையாததாக 

கனன்று உரைரயாடல்‌ விளங்குகிறது. 
வைட.” [அத்தகு உரையாடல்‌ திறனை 
மேம்படுத்தும்‌ வகையில்‌ பாடப்பகுதிகள்‌ 
இடம்பெற்றுள்ளன. 


குழந்தைகள்‌ தாமே பாடப்பகுதிகளைப்‌ 
படித்தறிந்து திறன்பெறும்‌ வகையில்‌, 
தொடக்கத்தில்‌ எளிய சொற்களைப்‌ படிக்க 
வாய்ப்பளித்து மெல்ல மெல்ல சிறுசிறு 
சொற்றொடர்களைப்‌ படிக்கும்‌ நிலைக்கு 
இட்டுச்செல்லும்‌ வகையில்‌ பாடப்பகுதிகள்‌ 
அமைக்கப்பட்டுள்ளன. 


2 STD Tamil Term I Front CBSE.indd 6 


எனக்குப்பிடித்த பொருள்‌ 
தொலைந்துவிட்டால்‌, நான்‌ அழுதுவிடுவேன்‌. 
நீங்கள்‌ எதற்கெல்லாம்‌ அழுவிர்கள்‌? 


தோகை விரித்து, 
தோகை விரித்து. 


வந்தது. 


4/8/2020 2:40:32 PM 


செய்யுள்‌ பகுதியில்‌ ஆத்திசூடி, 
கொன்றைவேந்தன்‌ ஆகிய ஓரடிச்செய்யுள்‌ 
பகுதிகள்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. 
ஆத்திசூடி அடிகள்‌, எளிதில்‌ 
பொருளுணரும்‌ வண்ணம்‌ படக்கதைகள்‌ 
வடிவில்‌ வழங்கப்பட்டுள்ளன. 

சொற்கள்‌, சிறுசிறு தொடர்கள்‌ 
ஆகியவற்றைக்‌ குழந்தைகள்‌ தாமே 
சொந்த நடையில்‌ பேச, எழுத விருப்புடன்‌ 
முன்வரும்‌ வகையில்‌ சொற்களஞ்சியப்‌ 
பெருக்கத்திற்கான பயிற்சிகள்‌ 
வடிவமைக்கப்‌ பட்டுள்ளன. 

புதிர்களை விடுவிப்பதும்‌ தேடிக்‌ 
கண்டறிவதும்‌ குழந்தைகளின்‌ பெரு 
விருப்பங்களாகும்‌. இவ்வியல்புகளைக்‌ 
கற்றலுக்குப்‌ பயன்படுத்தும்‌ நோக்கிலும்‌ 
இயற்கையை வியக்க, போற்ற, பாதுகாக்கத்‌ 
தேவையான நுண்ணுணர்வுகளைப்‌ 
பெற ஏதுவாகவும்‌ பாடப்பகுதிகள்‌ 
உருவாக்கப்பட்டுள்ளன. 


சொல்லிக்கொடுத்து திரும்பச்‌ 
சொல்லவைக்கும்‌ மனன முறையை 
ணைன விடுத்து, கலந்துரையாடவும்‌, கேள்வி 
கேட்கவும்‌, தருக்க முறையில்‌ சிந்திக்கவும்‌, 
சிந்தித்தவற்றை வெளிப்படுத்தவும்‌ 
வாய்ப்புகள்‌ வழங்கப்பட்டுள்ளன. 
குழந்தைகளின்‌ கருத்துகளையும்‌ 
உணர்வுகளையும்‌ உள்வாங்கி அவர்களை 
நெறிப்படுத்த இப்பகுதிகள்‌ உதவும்‌. 

குழந்தைகளின்‌ பல்வேறு நுண்ணறிவுத்‌ 
திறன்களைக்‌ கருத்தில்‌ கொண்டு 
அவர்கள்‌ கற்கும்‌ பாங்குகள்‌, இயல்புகள்‌, 
தேவைகள்‌, விருப்பங்கள்‌, ஆகியவற்றிற்கு 
ஈடுகொடுக்கும்‌ வகையிலும்‌ 
விழுமியங்கள்‌, வாழ்வியல்‌ திறன்களை 
வளர்க்கும்‌ வகையிலும்‌ ஒப்பாடநூல்‌ 
உருவாக்கப்பட்டுள்ளது. 


சொல்‌ விளையாட்டுக்கு... 


சேகரி, ப்ப 
ையிபது இயலின்‌ வழக்கம்‌. 


ஒப்பாடநூல்‌ உருவாக்கப்பட்டதன்‌ 
அடிப்படை நோக்கங்களை உணர்ந்து, 
குழந்தைகள்‌ கற்றலில்‌ ஈடுபட 
போதிய வாய்ப்பளித்து, மொழிப்பாடக்‌ 
கற்றலை இனிமையான, பயன்மிக்க 
அனுபவமாக நிகழ்த்திக்காட்டும்‌ 
பெரும்பொறுப்பு நம்‌ ஒவ்வொருவரிடமும்‌ 
ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 


a 
யானைக்கு வழிகாட்டி உதவுங்கள்‌ இதி 


யடி | 


நமது பயணம்‌ மிகப்பெரிது, மிக இனிது. 


குழந்தைமையைக்‌ கொண்டாடுவோம்‌! 
வகுப்பறை வண்ணமயமாகட்டும்‌! 


அன்புடன்‌, 
ஆக்கியோர்‌. 


2 STD Tamil Term I Front_ CBSE.indd 7 4/8/2020 2:40:34 PM 


பொருளடக்கம்‌ 


வ.எண்‌ பாடத்‌ தலைப்பு 


பட ]விளையாட்டுலம்‌ | | 
2 [சொல்லாதே சொல்லாதே... || 
ட [பேசாதவை பேசினால்‌... | 
oe ஆ ஆ “த௭ 
உட |வண்ணம்தொட்டு 12 
உ ன்க்லைில்‌ | 
ணட ப்பட ட ணை டை 


வந்த பாதை 


வந்நாதை | 
கட்டா ட்ட னை கனை 
ம |அழகுத்தோட்ம்‌ 18 
ட பூம்வண்டி 18 
ணரா ட ணை டண 
பட |ஓடிவிளையாடுபாப்பாஆ.ஆ.ஆ.. 18 
க்கம்‌  ]ஜ 
பதை 19 
ப என்நினகில்‌ 19 
1. ]விரும்பிவேலை செய்யலாம்‌. ப 
ட |சாங்கள்நண்பரகள்‌... |" 
க பயணம்‌ முட 
ட ]கடற்கரைக்குப்போகலாம்‌. 1122 
22. [தொடர்வண்டி நிலையத்தில்‌... உ 
2. (அன்றும்‌. இன்றும்‌. ம 
2௩ ]படவிளக்கஅகராதி 189 
2: [கசொன்றைவே்ன்‌ 18 
டாட. ணை ட வை 


வந்த பாதை 


| | 2 STD Tamil Term I Front CBSE.indd 8 ஓ 


அடடே! 
கயல்‌ என்னை 
எடுத்துச்‌ செல்ல 
மறந்துவிட்டாளே 


4/8/2020 2:40:36 PM | | 


oo ll) ட 


பட்டம்‌ பறக்குது! 


வண்ணப்‌ பட்டம்‌ பறக்குது 
வளைந்து நெளிந்து பறக்குது 
மெல்ல மெல்லத்‌ தலையையாட்டி 


மேலும்‌ கீழும்‌ பறக்குது 


வானில்‌ பட்டம்‌ பறக்குது 
இதி, வாலை ஆட்டிப்‌ பறக்குது 

அங்கும்‌ இங்கும்‌ ஆடியசைந்து 

அழகாய்‌ மேலே பறக்குது 


வீசும்‌ காற்றில்‌ பறக்குது ஆத்‌ 


வித்தை காட்டிப்‌ பறக்குது 
வட்டம்‌ அடிக்கும்‌ பறவையோடு 
போட்டி போட்டுப்‌ பறக்குது 


பாடலைக்‌ கேட்டு மகிழ்க. பின்தொடர்ந்து பாடுக. 
அறிந்த பாடல்களைத்‌ தனியாகவும்‌ குழுவாகவும்‌ பாடுக. 


1 


NA. 


| 2nd_ Tamil Term-1 Bodypages.indd 1 ஓ 


 ௭ணண LEH. 


2 


4/8/2020 2:17:42 214 | | 


குழந்தைகளே! 
விடுகதைக்கு விடை 


5. சொல்லுங்க. உள்ளே 


தரையில்‌ தட்ட தட்ட 


பல்‌ எழும்‌. அது 


ர 6 Sle 
ஆர்‌ ப்ட்‌ இக 
ர்‌ 


சூடுநன்றாய்‌ ஆகிடுமே 
்‌ சுருக்கங்களைப்‌ போக்கிடுமே. 
1 ML காற்றை அள்ளித்‌ தந்திடுமே. | 
கிழித்து நாளும்‌ எறிந்தாலும்‌ 
கிழமையைச்‌ சரியாய்க்‌ காட்டிடுமே. 


உச்சியில்‌ பாரம்‌ சுமந்திடுமே 
உரசினால்‌ தீயைத்‌ தந்திடுமே. 
ல 111 18 


்‌ பிறர்‌ பேசுவதைக்‌ கவனத்துடன்‌ கேட்டுப்‌ புரிந்துகொள்க. 


| | 2nd Tamil Term-1 Bodypages.indd 2 ஓ 4/8/2020 2:17:42 PM | | 


பொருத்தமானதை 
பொருத்துங்க, 


நிரப்புங்க 


| | 2nd_Tamil_Term-1_Bodypages.indd 3 ஓ 4/8/2020 2:17:48 PM | | 


முகமூடி மாட்டு! நடித்துக்காட்டு! 


| | 2nd_Tamil Term-1_Bodypages.indd 4 


பிடித்த 
முகமூடியைப்‌ 
போடுங்க. 
நடிக்கலாம்‌ 
வாங்க 


நான்தான்‌ 
காகம்‌. நான்‌ 
பறப்பேன்‌ 


நான்தான்‌ 
முயல்‌. நான்‌ தாவி 
ஒடுவேன்‌. எனக்குக்‌ 
.. கேரட்‌ பிடிக்கும்‌ 


ஓ 4/8/2020 2:17:49 PM | | 


_ ணா | । ஓ ப னை | | I 


பிடித்த 
பொருள்மீது 
வளையம்‌ வீசுங்க. 
அதையே பரிசாக 
எடுத்துக்கோங்க 


| | 2nd Tamil Term-1 Bodypagesindd 5 ஓ 4/8/2020 2:17:50 PM | | 


__- நக்க | | | | | இ ௭ ற 


கண்டுபிடி! காரணம்‌ கூறு! 


பொருத்தம்‌ 
இல்லாதவற்றைக்‌ 


பொருத்தம்‌ இல்லாத 
பத்து இடங்களைக்‌ 
கண்டுபிடிச்சிட்டோம்‌. 


படங்களை நுட்பமாக உற்றுநோக்கி அறிக. 


6 


| | 2nd Tamil Term-1 Bodypages.indd 6 ஓ 4/8/2020 2:17:52 PM | | 


| 


சொல்‌ 
ஒவியங்களைப்‌ பாருங்க. 
சொற்களைத்‌ தேடி 
வட்டமிடுங்க 


நீங்களும்‌ 
தேடுங்க. சொற்களை 
வட்டமிடுங்க 


| | 2nd Tamil Term-1 Bodypages.indd 7 ஓ 4/8/2020 2:17:55 PM | | 


_ ணா | । இ ௭ 1H. 


படம்‌ பார்‌! நிகழ்வைச்‌ சொல்‌! 


நீங்களும்‌ 
சொல்லுங்க. 
கைதட்டல்‌ பெறுங்க 


| | 2nd_Tamil_Term-1_Bodypages.indd 8 ஓ 4/8/2020 2:17:57 PM | | 


பொம்மை 
வேண்டுமா? 
பெயரை 
எழுதுங்க. 


பரிசாகப்‌ 


உங்களுக்கும்‌ 
பொம்மைகள்‌ 
வேண்டுமா? பெயர்களை 
எழுதுங்க. பரிசுகளை 
வெல்லுங்க 


| | 2nd_Tamil_Term-1_Bodypages.indd 9 ஓ 4/8/2020 2:17:58 PM | | 


| ்‌ புஜ ்‌்‌ LN. 


எழுத்தை நீக்கு! சொல்லை எழுது! 
வட்டங்களை 
நிரப்புங்க. அந்த 
எழுத்துகளைக்‌ 
கட்டத்தில்‌ நீக்கிச்‌ 
சொல்லைக்‌ 


கடை டக 

அபாண்ட பாகா Go 
டாரா டா உ 
பயா மா 


எங்களுக்கு 
“கிடைத்தது. 
நீங்களும்‌ எழுதுங்க. 


வெல்லுங்க 


| | 2nd Tamil Term-1 Bodypages.indd 10 ஓ 4/8/2020 2:17:59 PM | | 


oo EE) ௫ =... இரு நத 


பட்டியலைப்‌ படி! 
பிடித்ததைச்‌ சுவை! 


பெயர்களைப்‌ 
படிங்க. பிடித்ததைச்‌ 
சாப்பிடுங்க 


(2 


நெய்‌ தோசை 
மசால்‌ தோசை 
ஆப்பம்‌ 
இடியாப்பம்‌ 
கேழ்வரகு அடை 
ல சோளப்பிட்டு 
சப்பாத்தி 
பூரிகிழங்கு 
பொங்கல்‌ 
மெதுவடை 
இனிப்புப்‌ பணியாரம்‌ 
பழச்சாறு 
பனிக்கூழ்‌ 


அஜ 
டட. 


நீங்களும்‌ 
படிங்க. பிடித்ததைச்‌ 
சாப்பிடுங்க 


| | 2nd Tamil Term-1 Bodypages.indd 11 ஓ 4/8/2020 2:18:00 P 


_ ணா | । ஓ ப ன | | ப। 


வரிசைப்‌ படுத்து! வழியைக்‌ கண்டுபிடி! 


அகர 
வரிசையில்‌ 
செல்லுங்க. பரிசைப்‌ 


பெறுங்க 


வழியைக்‌ 
கண்டுபிடித்துப்‌ பரிசைப்‌ 
பெற்றோம்‌. நீங்களும்‌ 
கண்டுபிடியுங்க! 


| | 2nd_Tamil_Term-1_Bodypages.indd 12 ஓ 4/8/2020 2:18:01 PM | | 


| | 2nd_ Tamil Term-1 Bodypages.indd 13 ஓ 


வாங்க 
விளையாடலாம்‌! 


பிடித்த விளையாட்டு 
விளையாட்டுகள்‌ உலகம்‌ எங்களுக்கு 
என்னென்ன? நீங்களும்‌ மிகவும்‌ பிடித்திருந்தது. 
விளையாடுங்க உங்களுக்கும்‌ 


அப்படித்தானே! 


பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடி மகிழ்க. 


13 


4/8/2020 2:18:02 PM | | 


| 
௫ 


என்‌ சொல்‌ வங்கியில்‌ சேமித்தவை 


> Ter 
ECD CED CD . 
ண ணு CED ( 


வண பண புண ணு 

ணு ண ணு ணு 
ணு னை 
கூடை 

ணை லை ணட ரணை 

ணை ஷை லை னை 


சொற்களை உரிய ஒலிப்புடன்‌ படித்தும்‌ எழுதியும்‌ பழகுக. 


| | 2nd_Tamil_Term-1_Bodypages.indd 14 ஓ 4/8/2020 2:18:03 PM | | 


வண்ணம்‌ தீட்டி மகிழ்க! 


15 


| | 2nd_Tamil_ Term-1_Bodypagesindd 15 ஓ 4/8/2020 2:18:03 PM | | 


ட] ண | ட LE. 


தமிழ்‌ எழுத்துகள்‌ 


ஆய்த எழுத்து ஃ 


G 


G 


G (த 


(த 


G 


G 


4/8/2020 2:18:04 PM 


2nd_Tamil Term-1_Bodypages.indd 17 


oo EE) ? 


ஆ 


2. சொல்லாதே! சொல்லாதே! 


நீலவானம்‌ தூரமென்று 
பறவையிடம்‌ சொல்லாதே 
பறவையிடம்‌ சொல்லாதே 


அடர்ந்தகாடு இருண்டதென்று 
கரடியிடம்‌ சொல்லாதே 
கரடியிடம்‌ சொல்லாதே 


பெரியகடல்‌ ஆழமென்று 
மீன்களிடம்‌ சொல்லாதே 
மீன்களிடம்‌ சொல்லாதே 


கற்பதெதுவும்‌ கடின மென்று 
ir ஆட வு எங்களிடம்‌ சொல்லாதே 


சு னை, சி எங்களிடம்‌ சொல்லாதே 


| | 2nd_Tamil Term-1 Bodypages.indd 18 


ப்‌ 
மே 


பாடல்களைக்‌ கேட்டுப்‌ புரிந்துகொள்க - பாடி மகிழ்க. 


4/8/2020 2:18:06 PM | | 


_ ணா | । ஓ 


பயிற்சி 


சொல்லிப்‌ பழகுக (2) 


படித்தும்‌ எழுதியும்‌ பழகுக 


பொருத்துக 


1. பறவை காட்டின்‌ இருட்டு 
2. கரடி கற்றுக்‌ கொள்ளுதல்‌ 


3. மீன்‌ வானத்தின்‌ தொலைவு 


4. குழந்தைகள்‌ கடலின்‌ ஆழம்‌ பட்ட்ப்ய்ட 


பேசுவோம்‌ வாங்க! 
222 இப்பாடலில்‌ உங்களுக்குப்‌ பிடித்தவை பற்றிக்‌ கலந்துரையாடுக. 


19 


| | 2nd_Tamil_Term-1_Bodypages.indd 19 ஓ 4/8/2020 2:18:07 PM | | 


| | 2nd_Tamil Term-1_Bodypages.indd 20 


__- நக்க | | | | | ஓ 


} வேகமாக ஓடுவேன்‌) |]  (மோப்பம்ிடிப்பேன்‌ )[. ] 


ஓ. முதல்‌ எழுத்தை மாற்றி எழுதுக பலமுறை சொல்லிப்‌ பழகுக 


எனக்கு எது கடினமில்லை [வரைக 


( வாணில்பறம்பேன்‌ ) [ ] (நண்றாகம்பேசுவேன்‌][ ] வலு 
குழி பறிப்பேன்‌ இ நீரில்‌ நீந்துவேன்‌ ஆ ்‌ 
இ 


டைல்‌) [ ] (ண்ண) 
சடைஃபடுகேன்‌ )[ ] (கலவன்‌ )[ | 


ஒத்த ஓசையில்‌ முடியும்‌ சொற்களைப்‌ பாடலிலிருந்து எடுத்து எழுதுக 


_ 


சறுக்கு மரத்தில்‌ சறுக்கலாம்‌ 


காற்றிலே பறந்த கீற்று 
சேற்றிலே விழுந்தது 
பப 


உருண்டு விழுந்த உருளை 


ண என உருளுது எருது 


20 


வழுக்கு மரத்தில்‌ வழுக்கலாம்‌ 


ஓ 4/8/2020 2:18:09 PM | | 


நர! | | | | | ஓ 


ஜ!பூங்கா 
வந்துவிட்டேனே! 


அட! 
க்கே! 
த OS இட பறிக்காமல்‌ பார்ப்பதற்கு 
@ <> A ல்ச்‌ 42 > 2”. 
Ch Be ததத 6? க்க { பூக்க 
ஷ்‌ தி é அடி | 1 == 
& | | 


[ பார்த்து மகிழ வேண்டும்‌ 


அல்லவா? 


21 


| 2nd_Tamil Term-1 Bodypages.indd 21 ஓ 


நர! | | | | | ஓ ப னை | | ப। 


2 
௪ 
ட்ட மற்றவருக்கும்‌. 
> 
S 
ர 


டல்‌ 


ஊஞ்சலைவிட்டு 
இறங்கப்‌ போகிறேன்‌. 
_ அவர்கள்‌ ஆடட்டும்‌ 


ன கழே * 
மதத்‌ இறைக்காமல்‌ 
சாப்பிடுகிறாய்‌. 

1 பாராட்டுகள்‌ - 


வீணாக்கக்கூடாது. 
ஈக்கள்‌ மொய்க்கும்‌ 


இக க அ அ அ | 
குப்பையைக்‌ 

குப்பைத்‌ தொட்டியில்‌ போடுவீர்‌|2 

இ 


புல்தரை பாழாகும்‌. 
குப்பைத்தொட்டியில்‌ 
போடலாம்‌ 


22 


2nd Tamil Term-1 Bodypages.indd 22 ஓ 4/8/2020 2:18:16 PM | | 


குடிநீர்‌ 
கொட்‌்டிக்கொண்டே 


நீர்‌ வீணாவதைத்‌ 
௫ தடுத்தாய்‌. நன்றி 


க 
i 
| 


] 


்‌ , வியப்பாக 
வருகைக்கு நன்றி |: 


இங்கு எல்லாமே 
உ. பேசுகிறதே! 


பூங்காவிற்குச்‌ செல்ல 
வேண்டுமே! 


23 


| | 2nd_Tamil Term-1_Bodypages.indd 23 ஓ 


4/8/2020 2:18:20 PM | | 


ஓ 


யிற்சி £13 
படித்துப்‌ பழகுக 
மற்றவருக்கும்‌ வாய்ப்ப அனி 


தண்ணீரை வீணாக்காதீர்‌ 


எழுதிப்‌ பழகுக £13 


ப 


| குடிநீர்‌ H குப்பைத்தொட 
பொருத்தமான குறியிடுக - சரி] தவறு 
ரீ மல்லி சென்ற இடம்‌ கடற்கரை. 


மல்லி கண்டது கனவு. 


மல்லி பூங்காவில்‌ பூக்களைப்‌ பறித்தாள்‌. 


2 
௧ 
4. மல்லி தண்ணீர்‌ வீணாகாமல்‌ தடுத்தாள்‌. 
5 


மல்லியை எழுப்பியவர்‌ அப்பா. 


பொருத்துக 
பூக்கள்‌ - குப்பையைத்‌ தொட்டியில்‌ போடுவீர்‌. 

2, ஊஞ்சல்‌ - பூக்களைப்‌ பறிக்காதீர்‌. 

3. தண்ணீர்க்குழாய்‌ _ உணவை வீணாக்காதீர்‌. 

4. குப்பைத்தொட்டி - மற்றவருக்கும்‌ வாய்ப்பு அளிப்பீர்‌. 

5. உணவு மேசை - தண்ணீரை வீணாக்காதீர்‌. 
வாய்மொழியாக விடை தருக 

yp மல்லி பூங்காவில்‌ என்னென்ன செய்தாள்‌? 


2. இக்கதையிலிருந்து நீ அறிந்தவற்றைக்‌ கூறுக. 

2 மல்லியின்‌ எந்தச்‌ செயல்‌ உனக்குப்‌ பிடித்திருக்கிறது? 
விடை எழுதுக 

1. உணவைக்‌ கீழே இறைக்கக்கூடாது என்‌? 


2. பூங்காவில்‌ எழுதப்பட்டிருந்த ஏதேனும்‌ இரண்டு அறிவிப்புகளை எழுதுக. 


24 


| | 2nd_Tamil_Term-1_Bodypages.indd 24 ஓ 4/8/2020 2:18:21 PM | | 


படிகளில்‌ பயணம்‌ செய்யாதீர்‌. 


Ss 20 க்தி டை 


க்‌ ரவா 
டச்‌ 


ட 
இல்‌ A (Mm 


பயணச்சீட்டு வாங்குவீர்‌. 


வரிசையில்‌ நின்று எறுவீர்‌. 


கரம்‌, சிரம்‌. புறம்‌ நீட்‌ டாதீர்‌. 


௮] 
- 


த 
னு 3 


| | 2nd_Tamil_Term-1_Bodypages.indd 25 ஓ 4/8/2020 2:18:35 PM | | 


அப்பா எனக்கு 
நிறைய கதைகள்‌ 
சொல்வார்‌. அவற்றில்‌ 
எல்லாம்‌ நான்தான்‌ 
கதைத்‌ தலைவன்‌ 


| | 2nd_Tamil Term-1_Bodypages.indd 26 


26 


[உ 4. நானும்‌ நாங்களும்‌ 


இவர்கள்‌ எல்லாரும்‌ 
என்னை ஒப்படித்தான்‌ 
அழைப்பார்கள்‌. 
இவர்களைப்‌ பற்றிச்‌ 
சொல்லட்டுமா? 


அம்மா 
எதையும்‌ 
பொறுமையுடன்‌ 
கேட்பார்‌. 
எதையும்‌ முதலில்‌ 
அம்மாவிடம்தான்‌ 
சொல்வேன்‌ 


4/8/2020 2:18:37 PM | | 


தாத்தாவுடன்‌ 
வெளியில்‌ 


செல்வது எனக்குப்‌ 
பிடிக்கும்‌. அடிக்கடி 
செல்வேன்‌ 


பாடுவார்‌. நானும்‌ 
\ அவரோடு சேர்ந்து 
> பாடுவேன்‌ 


செய்வதையே 

குட்டித்‌ தங்கையும்‌ 

செய்து காட்டுவாள்‌. 
பார்க்கச்‌ சிரிப்பாக 


இருக்கும்‌ 


27 


| | 2nd_Tamil_Term-1_Bodypages.indd 27 ஓ 4/8/2020 2:18:37 PM | | 


எப்போது வீட்டுக்கு 
வந்தாலும்‌ எனக்கு 
மகிழ்ச்சிதான்‌ 


நண்பர்களுடன்‌ 
கால்பந்து விளையாடப்‌ 
பிடிக்கும்‌ 


ஆது 
என்‌ செல்ல 
நாய்க்குட்டி. 
எப்போதும்‌ என்னையே 
சுற்றிச்‌ சுற்றி வரும்‌. 
இது என்னை எப்படி 
அமைக்கும்‌ 
தெரியுமா... 


நான்‌ நண்பர்களுடன்‌ 
விளையாடும்போதும்‌ 
உறவினர்களுடன்‌ 
இருக்கும்போதும்‌ 
மகிழ்ச்சியாய்‌ இருப்பேன்‌. 
நீங்கள்‌ எப்போதெல்லாம்‌ 


மகிழ்ச்சியாக இருப்பீர்கள்‌? 
உன்னுடைய உறவுகள்‌ பற்றி நீயும்‌ கூறலாமே! 


28 


| | 2nd_Tamil_Term-1_Bodypages.indd 28 ஓ 4/8/2020 2:18:38 PM | | 


பயிற்சி 
படித்துப்‌ பழகுக 


உட்டு க ஒட. | பட அபத பகு 
எ) ADSI rrr. 
61) EDI r 
்‌ ன ரர டு 
| ட D (ப. 
AEA 


பொருத்தனை அங்க சரி] த வறு( % ] க 
ட] 
(ப) 
(ப) 
(ப) 
(ப) 


எழுதிப்‌ பழகுக 


எழில்‌ எதையும்‌ தன்‌ நண்பர்களிடம்தான்‌ முதலில்‌ கூறுவான்‌. 
எழில்‌ வீட்டில்‌ நாய்க்குட்டி இருக்கிறது. 

எழிலுக்குக்‌ கால்பந்து விளையாடத்‌ தெதரியும்‌. 

எழில்‌ தாத்தாவுடன்‌ சேர்ந்து பாடுவான்‌. 


பதத னை அலி 


வீட்டிற்கு உறவினர்கள்‌ வந்தால்‌ எழில்‌ மகிழ்ச்சி அடைவான்‌. 


பொருத்துக 
1. எழிலின்‌ அம்மா - வெளியில்‌ அழைத்துச்‌ செல்வார்‌. 
2. எழிலின்‌ அப்பா - நன்றாகப்‌ பாடுவார்‌. 
2. எழிலின்‌ தாத்தா - கதைகள்‌ கூறுவார்‌. 
4. எழிலின்‌ பாட்டி - எதையும்‌ பொறுமையாகக்‌ கேட்பார்‌. 
எழிலின்‌ தங்கை - எழிலைப்‌ போலவே செய்து காட்டுவாள்‌. 
வாய்மொழியாக விடை தருக 
1. எழிலைப்‌ பற்றி உனக்குத்‌ தெரிந்ததைக்‌ கூறுக. 
விடை எழுதுக 
1. எழிலை எவ்வாறெல்லாம்‌ அழைக்கிறார்கள்‌? 
2. எழில்‌ யாருடன்‌ சேர்ந்து பாடல்கள்‌ பாடுவான்‌? 


29 


| ன ? =H... இவ இதத 


| | 2nd_Tamil_Term-1_Bodypages.indd 29 ஓ 4/8/2020 2:18:39 PM | | 


TTT ட நண எ ற! 


இவர்களை ஒப்படி அழைத்தால்‌... 


பிறரைக்‌ கேலி செய்யும்‌ வகையில்‌ அழைப்பது சரியா? கலந்துரையாடுக . 


உன்னை எப்படியெல்லாம்‌ அழைப்பார்கள்‌? 


௫ உறவுமுறையை அறிந்து அழைப்பேன்‌ 22 இ 


3௦ 


| | 2nd_Tamil_Term-1_Bodypages.indd 30 ஓ 4/8/2020 2:18:47 PM | | 


_ ணா | । இ ௭ 1H. 


என்னைப்பற்றி 
1. என்‌ பெயர்‌ அ.க. எழில்‌ 1.என்பெயர்‌ ட 
2. என்‌ அம்மா பெயர்‌ கவியரசி 2.என்‌ அம்மாபெயர்‌ டட 
3. என்‌ அப்பா பெயர்‌ அமுதன்‌ 3.என்‌ அப்பாபெயர்‌ 
4. எனது ஊர்‌ கோவூர்‌ 4.எனது ஊர்‌. ப ப ப 
5. அலைபேசி எண்‌ 1234567890 5. அலைபேசி எண்‌ 


௮1 


| | 2nd_Tamil Term-1_Bodypages.indd 31 ஓ 4/8/2020 2:18:47 PM | | 


222 


5. வண்ணம்‌ தொட்டு... 


ப்‌ ட்டை! 
FCI 


வண்ணம்தொட்டு வண்ணம்‌ தொட்டு 


படங்கள்‌ வரையலாம்‌ 


வானவில்லைத்‌ தொட்டும்‌ கொஞ்சம்‌ 


ஆ படங்கள்‌ வரையலாம்‌ 


நீலம்தொட்டு நீலம்தொட்டு 
கடலும்‌ வரையலாம்‌ 
கடலலையில்‌ கடலலையில்‌ 


கால்கள்‌ நனைக்கலாம்‌ 


பச்சைதொட்டு பச்சைதொட்டு 


மரங்கள்‌ வரையலாம்‌ 


மரக்கிளையில்‌ மரக்கிளையில்‌ 


ஊஞ்சல்‌ ஆடலாம்‌ 


சிவப்புதொட்டு சிவப்புதொட்டு 
பூக்கள்‌ வரையலாம்‌ 
பூக்கள்போல பூக்கள்போல 


வு 


பூத்துச்‌ சிரிக்கலாம்‌ 


பாடல்களைக்‌ கருத்தூன்றிக்‌ கேட்டுப்‌ புரிந்துகொள்க - பாடி மகிழ்க. 


| | 2nd_Tamil Term-1_Bodypages.indd 32 4/8/2020 2:18:48 PM | | 


பயிற்சி 


சொல்லிப்‌ பழகுக & 


£13 படித்தும்‌ எழுதியும்‌ பழகுக 


கடலலையில்‌ படங்கள்‌ வரையலாம்‌. 


பூக்கள்போல கால்கள்‌ நனைக்கலாம்‌. 


| 
. . வண்ணம்‌ தொட்டு ஊஞ்சல்‌ ஆடலாம்‌. பள்‌ 
. மரக்கிளையில்‌ பூத்துச்‌ சிரிக்கலாம்‌. GLY/DY 


பேசுவோம்‌ வாங்க! 
22 வானவில்லைத்‌ தொட்டு என்னென்ன வரைந்தார்கள்‌? 


33 


2nd_Tamil_Term-1_Bodypages.indd 33 ஓ 4/8/2020 2:18:48 PM | | 


_ ணா | । ஓ ப ன | | ப। 


இ ஒத்த ஓசையில்‌ முடியும்‌ சொற்களை மட்டும்‌ வட்டமிடுக 


படங்கள்‌ ஊஞ்சல்‌ கால்கள்‌ மரங்கள்‌ 


வரையலாம்‌ நனைக்கலாம்‌ வானவில்‌ சிரிக்கலாம்‌ 


வண்ணம்‌ இது. பொருள்கள்‌ எவை? 
2 
| வெள்ளை | சா | பஸ ல்‌ | OS ௩௫) 


ட. பட | 


ளை எனை எனனை 


பாடலைத்‌ தொடர்ந்து பாடுக 


கருப்புதொட்டு கருப்புதொட்டு 
வரையலாம்‌ 
காகம்போல காகம்போல 


கரைந்து பார்க்கலாம்‌ 


வெள்ளை தொட்டு வெள்ளை தொட்டு 


வரையலாம்‌ 


34 


| | 2nd_Tamil Term-1_Bodypages.indd 34 ஓ 


4/8/2020 2:18:49 PM | | 


மிட்டாய்‌ மிட டஎய்‌ ஜ்‌ 


35 


| | 2nd_Tamil_Term-1_Bodypages.indd 35 ஓ 4/8/2020 2:18:55 PM | | 


6. என்‌ கற்பனையில்‌... 2° 


இ நேயன்‌, நாம்‌ படம்‌ வரையலாமா? 
த! ஓ... வரையலாமே! 


இ என்ன வரையலாம்‌? 
த! வீடு வரையலாமா? இ 


கி சரி. எனக்கும்‌ வீடு வரையத்‌ தெரியும்‌. வரையலாமே. 


நேயன்‌ நிலா 


நிலா, உனக்குப்‌ பிடித்தது போல நீ வரை. எனக்குப்‌ பிடித்தது போல 
௫ நான்‌ வரைகிறேன்‌. ௫ 


(இருவரும்‌ வரையத்‌ தொடங்குகின்றனர்‌) 


அலை 


உரையாடலைக்‌ கேட்டும்‌ படித்தும்‌ புரிந்துகொள்க. 


36 


| | 2nd_Tamil_Term-1_Bodypages.indd 36 ஓ 4/8/2020 2:18:56 PM | | 


_ ணா | । இ நாண ற 


என்‌ வீட்டிலிருந்து பார்த்தால்‌ மலை டுதரியும்‌. லக்‌ 


பது என்‌ வீட்டிற்குப்‌ பக்கத்தில்‌ ஆறு இருக்குமே! 71 


WG NW 


என்‌ வீட்டின்‌ இரு பக்கமும்‌ மரங்கள்‌ இருக்குமே! 


த! என்‌ வீட்டிற்கு முன்பக்கம்‌ அழகான பூச்செடிகள்‌ இருக்கும்‌. Ar 


கி என்‌ வீட்டில்‌ எனக்குப்‌ பிடித்த பூனைக்குட்டி வரைவேனே! 


த ட்ட 
(த! என்‌ வீட்டுத்‌ தோட்டத்தில்‌ வாத்துகள்‌ இருக்குமே! ர 


என்‌ வீட்டு மரத்தில்‌ ஊஞ்சல்‌ ஆடலாம்‌. 


£3 என்‌ வீட்டின்‌ படிக்கட்டில்‌ ச றுக்குப்‌ பலகை இருக்குமே! 


நான்‌ வரைந்து முடித்துவிட்டேன்‌. 


(த! நானும்‌ வரைந்து விட்டேன்‌. 


கி நீ வரைந்த வீடு எனக்கு மிகவும்‌ பிடித்திருக்கிறது. 


£3 உன்‌ வீடும்‌ அழகாக உள்ளது. 


37 


| | 2nd_Tamil_Term-1_Bodypages.indd 37 ஓ 4/8/2020 2:18:57 PM | | 


| | | | ௫ | னை | | ப। 


௫ நாங்கள்‌ வரைந்த படங்களைப்‌ பார்த்து இ 
எல்லாரும்‌ பாராட்டினார்கள்‌. பெருமையாக 
இருந்தது. நீங்கள்‌ எப்பொழுதெல்லாம்‌ 
பெருமைப்பட்டிருக்கிறீர்கள்‌? 


உனக்குப்‌ பிடித்ததை நீயும்‌ வரையலாமே 


38 


| | 2nd_Tamil_Term-1_Bodypages.indd 38 ஓ 4/8/2020 2:18:58 PM | | 


பயிற்சி 


படித்துப்‌ பழகுக 


கட்டிக்க 


எழுதிப்‌ பழகுக 


பொருத்தமான குறியிடுக - சரி த க 


1. நிலாவின்‌ வீட்‌ டிலிருந்து பார்த்தால்‌ மலை தெரியும்‌. [| 
2. நேயன்‌ வீட்‌ டின்‌ இரு பக்கங்களிலும்‌ மரங்கள்‌ இருக்கின்றன. [| 
3. நிலாவின்‌ வீடு மஞ்சள்‌ நிறமுடையது. இ 
4. நேயன்‌ வீட்டில்‌ வாத்துகள்‌ இருக்கின்றன. [| 

ட) 


5. நிலா வீட்டு மரத்தில்‌ ஊஞ்சல்‌ ஆடலாம்‌. 


வாய்மொழியாக விடை தருக 
1. நேயன்‌, நிலா வரைந்தனவற்றுள்‌ உனக்குப்‌ பிடித்தவை எவை? 
காரணம்‌ கூறுக. 
விடை எழுதுக 
1s நேயன்‌, நிலா இருவரும்‌ என்ன வரைந்தார்கள்‌? 
க த ட 1140 H ப்‌ 
ன நேயன்‌ என்னென்ன வரைந்தான்‌? 


3. நிலா வரைந்த வீடு பற்றி இரண்டு தொடர்கள்‌ எழுதுக. 


39 


| ன ? ஐ. இவன இதத 


| | 2nd_Tamil_Term-1_Bodypages.indd 39 ஓ 4/8/2020 2:18:59 PM | | 


_ ணா | । இ ௭ ற 


படத்திற்குரிய பெயரை எழுதுக 


40 


| | 2nd_Tamil_Term-1_Bodypages.indd 40 ஓ 4/8/2020 2:18:59 PM | | 


என்ன பதில்‌ சொல்லியிருப்பார்கள்‌? 


எங்கே 
போகிறாய்‌? 7, 


பசிக்கிறதா? 
இந்தா. சாப்பிடு 


| | 2nd_Tamil Term-1_Bodypages.indd 41 


4/8/2020 2:19:05 PM | | 


யார்‌ என்ன செய்கிறார்கள்‌? 


பெயர்‌: சி ற ம்‌) பெயர்‌: பட்டம்‌ 
செயல்‌: ர ங்‌ (கீ தி 2 ர: சா செயல்‌: 


பத்‌. 
்‌ 
) 


பெயர்‌: பெயர்‌: 


செயல்‌: செயல்‌: 


பெயர்‌: 


செயல்‌: செயல்‌: 


42 


| | 2nd_Tamil_Term-1_Bodypages.indd 42 ஓ 4/8/2020 2:19:15 PM | | 


| | 2nd_Tamil Term-1_Bodypages.indd 43 


கயல்‌ என்னை 
எடுத்துச்‌ செல்ல 
மறந்துவிட்டாளே! 


43 


பாத்திமாவும்‌ 
எழுதும்போது 


பிழையானால்‌ 


4/8/2020 2:19:17 PM | | 


கரிக்கோல்‌ 
கூராக 
இருந்தால்தான்‌ 


நம்மை 
விட்டுச்‌ சென்றதை 
எண்ணி அவர்களும்‌ 


கவலைப்படுவார்களா? 


இன்று என்ன 
செய்வானோ? ஆ. 


என்‌ 


பொம்மை அவர்கள்‌ 
போட்ட அழிப்பான்‌ எதையும்‌ மறந்துவிட்டுச்‌ 
கிடைத்துவிட்டது செல்லமாட்டார்கள்‌. 
நீங்களும்தானே 


என்‌ பூப்போட்ட 
கரிக்கோல்‌ 
[I~ 


A 


= 


க்ஷி 
டட 
ட்‌ 


எனக்குப்‌ பிடித்த பொருள்‌ 
தொலைந்துவிட்டால்‌, நான்‌ அழுதுவிடுவேன்‌. 
நீங்கள்‌ எதற்கெல்லாம்‌ அழுவீர்கள்‌? 


44 


| | 2nd Tamil Term-1 Bodypages.indd 44 ஓ 4/8/2020 2:19:20 PM | | 


பயிற்சி 
படித்துப்‌ பழகுக 


விட்டுச்‌ செல்லாதே] செல்லாதே | கிடைத்துவிட்டது | வ 


எழுதிப்‌ பழகுக 


பொருத்தமான குறியிடுக - சரி தவறு 


1 பாத்திமா அழிப்பானை வீட்டில்‌ மறந்து வைத்துவிட்டாள்‌. ( ) 

=. கயல்‌ தனது துருவியை மறந்து பள்ளியில்‌ விட்டுச்சென்றாள்‌. ட) 

i முத்துவிற்குக்‌ கரிக்கோல்‌ கூராக இருந்தால்‌ பிடிக்காது. ட) 

4. பாத்திமா. முத்து, கயல்‌ மூவரும்‌ ஒரே வகுப்பில்‌ படிக்கிறார்கள்‌. () 

5. பொம்மை போட்ட அழிப்பான்‌ பாத்திமாவினுடையது. () 
சொன்னது யார்‌? பொருத்துக 

ய்‌ கயல்‌ என்னை எடுக்காமல்‌ சென்றுவிட்டாள்‌ இ பாத்திமா 

2 எழுதும்போது பிழையானால்‌ என்னைத்‌ தேடுவாளே - கயல்‌ 

3. இங்கேயும்‌ இல்லையே - முத்து 

4. இங்கேதானே வைத்தேன்‌ - கரிக்கோல்‌ 

5. எங்கே போனது? - அழிப்பான்‌ 
வாய்மொழியாக விடை தருக 


1. கரிக்கோல்‌, துருவி, அழிப்பான்‌ இவை 
மூன்றும்‌ என்னென்ன நினைத்து வருத்தப்பட்டன? 


விடை எழுதுக பாடமா 
1 வகுப்பில்‌ யார்‌ யார்‌ என்னென்ன பொருள்களை விட்டுச்‌ சென்றனர்‌? 


=, விட்டுச்சென்ற பொருள்கள்‌ உரியவர்களுக்குக்‌ கிடைத்தனவா? எப்போது? 


45 


| EE ௫ ௭ ற 


| | 2nd_Tamil_Term-1_Bodypages.indd 45 ஓ 4/8/2020 2:19:21 PM | | 


கயல்‌ 
இன்று எப்படி 
எழுதுவாளோ? 


அவள்‌ என்னைத்‌ 


விட்டுச்‌ சென்றதை 
எண்ணி அவர்களும்‌ 
கவலைப்படுவார்களா? 
() அழிப்பான்‌. துருவி, 
கரிக்கோல்‌ 
அவர்களும்‌ என்பது 
இ கயல்‌, பாத்திமா, 
முத்து 


பொருத்தமான சொல்லை எழுதி நிரப்புக 


(அது, அவன்‌, அவள்‌, அவை, அவர்கள்‌) 
1. மதிஒளி இரண்டாம்‌ வகுப்பு படிக்கிறாள்‌. 


அழகாக ஓவியம்‌ வரைகிறாள்‌. 


2. வளவன்‌ மிதிவண்டி ஒட்டுகிறான்‌. 


கடைக்குச்‌ செல்கிறான்‌. 


3. பயணிகள்‌ பேருந்தில்‌ ஏறுகின்றனர்‌. 
சுற்றுலா செல்கின்றனர்‌. 


4. பூனை பால் குடிக்கிறது. 
எலியைப்‌ பிடிக்கும்‌. 


5. கதைப்‌ புத்தகங்கள்‌ எனக்கு மிகவும்‌ பிடிக்கும்‌. 
அத்தை வாங்கித்‌ தந்தவை. 


46 


| | 2nd_Tamil_Term-1_Bodypages.indd 46 ஓ 4/8/2020 2:19:22 PM | | 


| 


| | 2nd_Tamil Term-1 Bodypages.indd 47 


47 


பார்க்கப்‌ பார்க்க அழகுதான்‌ 
பளபளக்கும்‌ இறகுதான்‌ 
நேற்றுக்‌ கண்டு எடுத்தது 
நேர்த்தியான இறகிது 


ஏழு வண்ணம்‌ காட்டிடும்‌ 


இந்த நல்ல இறகினைக்‌ 
கீழே போட்ட பறவையே 
கேட்டால்‌ உடனே தருகிறேன்‌ 


எந்தப்‌ பறவை போட்டதோ? 
எங்குத்‌ தேடி அலையுதோ! 
சொந்தக்காரப்‌ பறவையே 


வந்து கேட்டால்‌ தருகிறேன்‌ 


- அழ. வள்ளியப்பா 


4/8/2020 2:19:22 214 | | 


_ ணா | । ஓ ப ன | | ப। 


பயிற்சி 
சொல்லிப்‌ பழகுக (2 


படித்தும்‌ எழுதியும்‌ பழகுக 


பார்க்கப்‌ பார்க்க பளபளக்கும்‌ | 


. co] . 


சொந்தக்காரப்‌ பறவை வ 


ஒத்த ஓசையுடைய சொற்களைப்‌ பொருத்துக 


ந்த 
அழகுதான்‌ 


போட்டதோ 


எடுத்தது 


பேசுவோம்‌ வாங்க! 


& இறகைக்‌ கண்டெடுத்த குழந்தை என்ன செய்ய நினைத்தது? ஏன்‌? 


48 


| | 2nd_Tamil_Term-1_Bodypages.indd 48 ஓ 4/8/2020 2:19:23 PM | | 


ரைகுதி னையா 


பசிக்கிறதா! 
தாமதமாகிவிட்டது 


ஏற்கனவே உணவு 


கொடுத்து 


விட்டார்கள்‌ 


தெரியவில்லை ) 
அம்மா 


| | 2nd_Tamil Term-1_Bodypages.indd 49 


ந்தைஆ 


பறவைக்‌ குஞ்சுகளுக்கு உணவு கொடுத்தது 
யாராக இருக்கும்‌? கண்டுபிடித்து வட்டமிடுங்கள்‌. 


4/8/2020 2:19:25 PM | | 


| | 2nd_Tamil_Term-1_Bodypages.indd 50 ஓ 4/8/2020 2:19:29 PM | | 


அதோ பார்‌ பழம்‌. 
மரத்திலிருந்து 


வா.பழத்தை 6 
எடுத்து இருவரும்‌ 3 


_ தின்னலாம்‌ 


ஓடும்‌ திறமை 
எனக்கிருக்கிறது. 


அச்சச்சோ! 


டி பட் டுவிட்‌ 


டதா? 


நன்மை கடைபிடி 


50 


| | 2nd_ Tamil Term-1 Bodypages.indd 51 ஓ 


நால்‌ நான்‌ 7 
இன்னும்‌ உள்ளே 
சென்று நீந்தப்‌ 


அங்கே பார்‌ 
எச்சரிக்கைப்‌ 


பார்த்துக்கொள்கிறேன்‌. 
துணிவுள்ளவர்கள்‌ 
வரலாம்‌ 


நீச்சல்‌ 
போட்டி என்றாலே 
எப்போதும்‌ எனக்குத்தான்‌ முதல்‌ 
பரிசு. தெரியும்தானே! 


காப்பாற்றுங்கள்‌... 
காப்பாற்றுங்கள்‌... 


எனக்குப்‌ 
பயமில்லை. நான்‌ 
போகிறேன்‌ 


சுழல்‌ நிறைந்த 
பகுதி 


எச்சரிக்கை 


எனக்குப்‌ 
பயமாக 
இருக்கிறது. இத்‌ 
வரவில்லை டை. 
த: 
நீர்‌ விளையாடேல்‌ 
51 


4/8/2020 2:19:32 PM | | 


பயர்‌ (8 


| | 2nd_ Tamil Term-1 Bodypages.indd 52 


J 


அமைதி காக்கவும்‌ 


இருந்துகொண்டு 


உலகத்தையே பார்க்கலாம்‌. 


4/8/2020 2:19:38 PM | | 


ஈரோடு மாவட்டம்‌ 
சேமூரைச்‌ சேர்ந்த 
சிறுவன்‌ முகம்மது 
யாசின்‌. அரசுப்பள்ளியில்‌ 
இரண்டாம்‌ வகுப்பு 
படிக்கிறான்‌. 

ஒருநாள்‌ பள்ளிக்குச்‌ 
செல்லும்போது 
சாலையோரத்தில்‌ 
ஐம்பதாயிரம்‌ ரூபாயைக்‌ 
கண்டான்‌. அப்பணத்தை 
ஆசிரியரின்‌ உதவியுடன்‌ 
காவல்‌ நிலையத்தில்‌ 
ஒப்படைத்தான்‌. 
அவனுக்குக்‌ காவல்‌ 
துறையினர்‌ வாழ்த்து 
தெரிவித்தனர்‌. பலரும்‌ 
யாசினைப்‌ பாராட்டினர்‌. 


நேர்பட ஒழுகு 


53 


| | 2nd Tamil Term-1 Bodypages.indd 53 ஓ 4/8/2020 2:19:39 PM | | 


நாம்‌ எங்கே போகப்‌ 


போகிறோம்‌? 


நண்பர்களைப்‌ 
பார்க்கப்‌ போகலாம்‌ 


வா சின்னு! 


உன்‌ கேள்விக்கு ஒரே 
பதில்தான்‌. இவற்றை எல்லாம்‌ 
செய்தால்‌ நோயின்றி வாழலாம்‌ 


அதக 
NAPS 
19 28 
ட aj 


பதில்‌ சொல்லுங்க 
அம்மா 


நோயினுக்கு இடம்‌ கொடேல்‌ 


54 


| | 2nd_Tamil_Term-1_Bodypages.indd 54 ஓ 4/8/2020 2:19:42 PM | | 


_ ணா | । ஓ ப ன | | ப। 


பயிற்சி 


படித்தும்‌, எழுதியும்‌ பழகுக 


௫ நரவினையாடே்‌ | 
நேர்பட ஒழுகு 


நோயினுக்கு இடம்‌ கொடேல்‌ | 


[ _————______ 


நேர்பட ஒழுகு |. 


நோயினுக்கு 
இடம்‌ கொடேல்‌ 


55 


| | 2nd_Tamil_Term-1_Bodypages.indd 55 ஓ 4/8/2020 2:19:43 PM | | 


ஓ 


தமிழ்ச்சொல்‌ அறிந்து பயன்படுத்துவோம்‌ (2) 


க கரிக்கோல்‌ 


வரைமெழுகு 


ல்‌ ப எனமக 
தத கி அடையாள அட்டை புத்தகப்பை 
மயயயு 

© \ 


கரும்பலகை நாள்காட்டி 


மின்விசிறி மேசை 


பழச்சாறு பழப்பாகு 


வறுவல்‌ மெதுரொட்டி 


பனிக்கூழ்‌ தண்ணீர்ப்‌ புட்டி 


56 


| | 2nd_Tamil_Term-1_Bodypages.indd 56 ஓ 4/8/2020 2:19:51 PM | | 


_ ணாரா । ஓ ப னை | | ப। 


உ 


முதல்‌ எழுத்தை மாற்றிப்‌ பறவையின்‌ பெயரை உருவாக்குக 


தல்‌ எழுத்‌ை 
> 


| | 2nd_Tamil_Term-1_Bodypages.indd 57 ஓ 4/8/2020 2:19:57 PM | | 


_ ணா | । இ நாண ற 


இரண்டாம்‌ எழுத்தை நீக்கிப்‌ புதிய சொல்லை உருவாக்குக & 


ol அதி 
கீ த அ 
சொல்லுக்குள்‌ மறைந்திருக்கும்‌ சொல்லைக்‌ கண்டுபிடித்து எழுதுக 
மாமரம்‌ வெளவால்‌ 
இ பலகை oO ப 9 © 


சொற்படிக்கட்டுகளை நிரப்புக 


| | 2nd Tamil Term-1 Bodypages.indd 58 ஓ 4/8/2020 2:19:59 PM | | 


ட ட இனத 


எங்கே வந்தார்கள்‌? 2° 


ப்‌ பு 2. உனத ட] நெளிந்து 
ங்‌ விரிந்து அ வளைந்து நெளிந்து 
சுருங்கி விரிந்து x பாம்பு வந்தது 
புழு வந்தது 


தத்தித்‌ தாவி 
தத்தித்‌ தாவி 
தவளை வந்தது 


ல பாடி மெல்ல நகர்ந்து 
அவிய யப்‌ மெல்ல நகர்ந்து 7 
குயில்‌ வந்தது ஆமை வந்தது 


அசைந்து ஆடி 
அசைந்து ஆடி 
யானை வந்தது 


பதுங்கிப்‌ பாய்ந்து தோகை விரித்து 
பதுங்கிப்‌ பாய்ந்து தோகை விரித்து 


எல்லாரும்‌ எங்கே வந்தார்கள்‌? 


சிறுசிறு தொடர்களை சொல்லக்கேட்டு, பின்தொடர்ந்து கூறுக. 


59 


| | 2nd_std_2nd term tamilindd 59 ஓ 4/8/2020 2:25:06 PM | | 


எல்லாரும்‌ அருகில்‌ உள்ள அருவியில்‌ குளிக்க வந்தார்கள்‌. 


குளிக்க வந்த நண்பர்களுக்கு வண்ணம்‌ தீட்டி மகிழுங்கள்‌ 


வழலைக்‌ கட்டி 
நழுவி விழுந்தது 


கிளையின்‌ நிழல்‌ 


மலையில்‌ விழுந்தது 


முதலையும்‌ தவளையும்‌ 


மழையில்‌ நனைந்தன 


| | 2nd std _2nd term tamil.indd 60 


6௦ 


பலமுறை சொல்லிப்‌ பழகுக 


ஆற்றங்கரையின்‌ ஓரம்‌ 


பாறையெல்லாம்‌ ஈரம்‌ 


வெள்ளை முயல்கள்‌ வயலிலே 


துள்ளி விளையாடின 


குளக்கரையோரத்துக்‌ குழி 
குதித்து விழுந்தது நரி 


4/8/2020 2:25:06 PM | | 


சூ 


கூ LS» | 1 | யு 
கதைக்குப்‌ பொருத்தமான தலைப்பை எழுதுக 


61 


| | 2nd_std_2nd_term tamilindd 61 ஓ 4/8/2020 2:25:10 PM | | 


ஓ 


அகரவரிசைமுறை அறிவோம்‌ 3 
ஓ 6. 
| - டன்‌ 


ஷு 
டு 


(கு) 
or 


கெள 


ஓ அகரவரிசைப்படுத்துக 


சீப்பு, சங்கு, சூரியன்‌, சாட்டை, சிங்கம்‌, சேவல்‌, சுண்டல்‌, 


செள செள, செடி, சொட்டுமருந்து, சைகை, சோளம்‌ 


62 


| | 2nd_std_2nd term tamilindd 62 ஓ 4/8/2020 2:25:11 PM | | 


| | 2nd _std_2nd term tamil.indd 63 


ஆற்றின்‌ இருபுறம்‌ - கரை 
ஆடையில்‌ படிவது - கறை 


உயர்ந்து நிற்பது - மலை 
உயிர்களைக்‌ காப்பது - மழை 


நீரில்‌ மலர்வது - அல்லி 
நீரை எடுத்தார்‌ - அள்ளி 


விளக்கில்‌ கிடைப்பது - ஒளி 
வெடித்தால்‌ எழுவது - ஒலி 


ப மாட்டிற்கு இருப்பது - வால்‌ 
/ மரத்தை அறுப்பது - வாள்‌ 


சுவரில்‌ ஊர்வது - பல்லி 


சுவைத்துக்‌ கற்க - பள்ளி 


4/8/2020 2:25:12PM | | 


_ ணா | । இ ௭ எ ற 


64 


| | 2nd_std_2nd term tamilindd 64 ஓ 4/8/2020 2:25:13 PM | | 


10. அழகுத்‌ தோட்டம்‌ 3 


தோட்டத்திலே வண்ணப்பூவும்‌ 
பூத்துக்‌ குலுங்குது 

பார்த்ததுமே சின்னத்தேன்‌ 
பாட்டுப்‌ பாடுது 

பசுமையான புல்லைத்தேடி 
மாடும்‌ மேயுது 

பக்கத்திலே கன்றுக்குட்டி 
துள்ளி ஓடுது 

உயரமான மரத்தினிலே 
பழமும்‌ தொங்குது 
பச்சைக்கிளி பறந்துவந்து 
கொத்தப்‌ பார்க்குது 
அழகுத்தோட்டம்‌ பார்க்கும்போதே 
நம்மை இழுக்குது 

ஆட்டம்‌ ஆடி பாட்டுப்பாட 
ஆசை பொங்குது. 


NAL. 
பாடலைக்‌ கேட்டுப்‌ புரிந்துகொள்க - பாடி மகிழ்க 


| 2nd_std_2nd_term_tamilindd 65 ட 4/8/2020 2:25:14 PM | | 


_ ணா | । ஓ ப ன | | ப। 


பூத்துக்‌ குலுங்குது த) துள்ளி ஓடுது 
நம்மை ஒழுக்குது ஆசை பொங்குது 


படித்தும்‌ எழுதியும்‌ பழகுக 


படத்தை உரிய சொல்லுடன்‌ இணைக்க க 


x 


AA 
பரல்‌ | 


தி 
டர 72 


பேசுவோம்‌ வாங்க! 
அழகுத்தோட்டத்தில்‌ எவையெல்லாம்‌ இருந்தன? 


66 


| | 2nd_std_2nd term tamilindd 66 ஓ 4/8/2020 2:25:16 PM | | 


_ ணா | । ஓ ப னை | | ப। 


உனக்குப்‌ பிடித்த வருணனைத்‌ தொடரைக்‌ ] குறியிடுக 


|] நல்ல நாய்க்குட்டி 
|] சின்ன நாய்‌ குட்டி 


|] கருப்பு நாய்க்குட்டி 


வட்டநிலா |] 
முழு நிலா இ 
வெள்ளை நிலா |] 


67 


2nd_std_2nd term tamilindd 67 ஓ 4/8/2020 2:25:22 PM | | 


_ ணா | । ஓ ப ன | | ப। 


ட ஆ 
குரங்கு குரு 


ட சக்‌ 


வி விறகு 
டது! 
உரிய எழுத்தை எழுதி நிரப்புக 


ஆமை மலர 


முடியும்‌ எழுத்தில்‌ தொடங்கும்‌ சொல்லை எழுதுக 


புத்தாடை 


68 


| | 2nd_std_2nd term tamilindd 68 ஓ 4/8/2020 2:25:24 PM | | 


_ ணா | । இ ௭ 1H. 


விரலோவியம்‌ 22 


நீங்களும்‌ செய்து மகிழுங்கள்‌ 


69 


| | 2nd_std_2nd term tamilindd 69 ஓ 4/8/2020 2:25:26 PM | | 


ன ட _ இது ்‌்‌ mH. mM" நி 


11. நண்பரைக்‌ கண்டுபிடி! 


நம்முடன்‌ 
விளையாட, 
புது நண்பர்‌ ஒருவர்‌ 
வரப்போகிறார்‌ 


முயல்‌ : நீங்களே 
கண்டுபிடியுங்களேன்‌. 
நான்கு கால்கள்‌ கொண்டவர்‌. 


வாத்து :மாடுதானே? 


முயல்‌ : இல்லை. 
கூரான கொம்புகள்‌ இருக்காது. 
பெரிய உருவம்‌ கொண்டவர்‌. 


70 


| | 2nd_std_2nd term tamilindd 70 ஓ 4/8/2020 2:25:26 PM | | 


குரங்கு : ஓ... நான்‌ 
சொல்லட்டுமா... 
யானைதானே? 


முயல்‌ : ஊகூம்‌. நீண்ட 
தும்பிக்கை இருக்காது. 
வேகமாக ஓடுவார்‌. 


கழுகு : எனக்குத்‌ தெரியும்‌. 
சிறுத்தைதானே? 


முயல்‌ : இல்லை. 
கருப்புப்‌ புள்ளிகள்‌ இருக்காது. 
நீண்ட கால்கள்‌ இருக்கும்‌. 


நரி : வரிக்குதிரையா? 
முயல்‌ : இல்லை. 

கருப்பு வெள்ளை வரிகள்‌ 

இருக்காது. நீண்ட கழுத்தைக்‌ 

கொண்டவர்‌. 


71 


| | 2nd_std_2nd_term tamilindd 71 ஓ 4/8/2020 2:25:27 PM | | 


| ன ? ME LI 


_ ஜஜ a hs, கிளி : ஐ! தெரிந்துவிட்டது. 


ஒட்டகம்தானே? 


முயல்‌ : இல்லையே! 
உருண்டையான திமில்‌ 
இருக்காது. உடலில்‌ 
கட்டங்கள்‌ இருக்கும்‌. 
அனைவரும்‌ : ஓ! நாங்கள்‌ 


கண்டுபிடித்துவிட்டோம்‌. 


புது நண்பர்‌ வந்தார்‌. விளையாட்டு தொடங்கிய 


7 VAR 


புது நண்பர்‌ யாரென்று உங்களுக்குத்‌ தெரியும்தானே? 


அவர்‌ பெயரை எழுதுங்கள்‌..................ஃஃஃஃ44ஃஃ9ஃ90எ௱ை௱ைக 


| | 2nd_std_2nd term tamilindd 72 ஓ 4/8/2020 2:25:27 PM | | 


__- நக்க | | | | | ஓ | I | | IM 


பயிற்சி 


படித்துப்‌ பழகுக (2 


கருப்புப்‌ புள்ளிகள்‌ 


கருப்பு வெள்ளை வரிகள்‌ 


எழுதிப்‌ பழகுக 


ஓ க்‌ குறியிடுக - சரி | £2 தவறு £3 


நீண்ட தும்பிக்கை உடையது யானை. ட) 

2, ஒட்டகச்‌ சிவிங்கியின்‌ முதுகில்‌ திமில்‌ இருக்கும்‌. 1s g (ட) 

ட சிறுத்தையின்‌ உடலில்‌ கருப்பு வெள்ளை வரிகள்‌ இருக்கும்‌. ட) 

4. வரிக்குதிரைக்குக்‌ கொம்புகள்‌ இல்லை. ட) 

ர மாட்டிற்குக்‌ கூரான கொம்புகள்‌ இருக்கும்‌. ட) 
பொருத்துக 

1. நான்கு கால்கள்‌, கூரான கொம்புகள்‌ - ஒட்டகம்‌ 

ன. பெரிய உருவம்‌. நீண்ட தும்பிக்கை - வரிக்குதிரை 

GE நீண்ட கால்கள்‌, கருப்பு வெள்ளை வரிகள்‌ - யானை 

4. நீண்ட கழுத்து, உருண்டையான திமில்‌ - மாடு 
வாய்மொழியாக விடை தருக 


1: இக்கதையில்‌ புது நண்பர்‌ எவ்வாறெல்லாம்‌ வருணிக்கப்படுகிறார்‌? 


விடை எழுதுக 
ம்‌ உடலில்‌ கருப்பு வெள்ளை வரிகளைக்‌ கொண்ட விலங்கு எது? 


2 புதிதாக வந்த நண்பர்‌ யார்‌? 


73 


| | 2nd_std_2nd_term tamilindd 73 ஓ 4/8/2020 2:25:28 PM | | 


ஆதிரையின்‌ பெட்‌ டியில்‌... 


இவள்‌ ஆதிரை. சின்னச்‌ சின்னப்‌ & 
பொருள்களைத்‌ தேடித்‌ தேடிச்‌ 


சேர்த்து வைப்பாள்‌. 


இது, ஆதிரையின்‌ பெட்டி. 
எத்தனை பொருள்கள்‌ 
பாருங்களேன்‌! 


சேர்த்து வைத்தவை பற்றி எழுதி வைப்பது 
ஆதிரையின்‌ வழக்கம்‌. 


இதுபோல நீங்களும்‌ சேகரிப்பது உண்டா? அவற்றைப்‌ பற்றியும்‌ எழுதலாமே! 


74 


| | 2nd _std_2nd term tamil.indd 74 


4/8/2020 2:25:33 PM | | 


| ன ? பண LL 


ஆறு வேறுபாடுகளைக்‌ கண்டுபிடித்து வட்டமிடுக 


உற்றுநோக்கு அ சேர்‌ அ உருவாக்கு 


Coll) © 


சேர்ப்போம்‌ பல்வேறு உருவங்களை உருவாக்கி மகிழுங்கள்‌ 
உருவாக்குவோம்‌ 


மது 


ம்‌ 
J 


75 


| | 2nd_std_2nd term tamilindd 75 ஓ 4/8/2020 2:25:35 PM | | 


குட்டிக்குரங்கின்‌ ஒருநாள்‌... 


if) 
குட்டிக்‌ குரங்கு நானே! 
தித்து வந்திடுவேனே! 


பிட்‌ பிரத 
ப NG EIA ENN 2 


உயரமான தென்னை மரத்தின்‌ 
உச்சியிலிருந்து சறுக்கிடுவேன்‌ | 


அஸி 


7 


10 pine: 


நீளமான விழுதைப்‌ பிடி 


சுவையான வாழைப்பழத்தைச்‌ அகர்‌ ஞ்‌ 
சுவைத்து நானும்‌ தின்றிடுவேன்‌ வ 
76 


2nd _std_2nd term tamil.indd 76 


டத்‌ 
த்து 
நன்றாய்‌ ஊஞ்சல்‌ ஆடிடுவேன்‌ 


4/8/2020 2:25:36 PM | | 


வேரில்‌ பழுத்த பெரிய பலா 
வேண்டும்‌ அளவு தின்றிடுவேன்‌ 


வளைந்த கிளையில்‌ வாலைச்சுருட்டித்‌ 
தலைகீழாகத்‌ தொங்கிடுவேன்‌ 


2nd std _2nd term tamil.indd 77 


77 


குளத்தின்‌ குளிர்ந்த நீரிலே 
குதித்து விளையாடிடுவேன்‌ 


அம்மா என்னைத்‌ தேடும்‌ முன்னே 


விரைந்து ஓடிச்‌ சேர்ந்திடுவேன்‌ 


4/8/2020 2:25:37 PM | | 


பூம்பூம்‌ பூம்பூம்‌ பூம்வண்டி 
புறப்படப்‌ போகுது ஏறிடுங்க 
ஆயிஷா வண்டியின்‌ ஒட்டுநராம்‌ 


நளனும்‌ ஜெரினும்‌ பயணிகளாம்‌ 


2 " | தலைநகர்‌ டெல்லி பார்த்திடலாம்‌ 
| ரி 
காடு மலைகள்‌ பலதாண்டி 


கடக்கப்‌ போகுது பூம்வண்டி 


ஆக்ரா நகரின்‌ தாஜ்மஹால்‌ 
காஷ்மீர்‌ ரோஜாத்‌ தோட்டங்கள்‌ 
பார்க்க அழைக்குது பூம்வண்டி 


புறப்படப்‌ போகுது ஏறிடுங்க 


78 


| | 2nd_std_2nd term tamilindd 78 ஓ 4/8/2020 2:25:38 PM | | 


_ ணா | । இ ௭ ற 


படித்தும்‌ எழுதியும்‌ பழகுக 


எவரெஸ்ட்‌ ரோஜா தாஜ்மஹால்‌ 


நேதாஜி சுபாஷ்‌ 
சந்திரபோஸ்‌ 


79 


| | 2nd_std_2nd term tamilindd 79 ஓ 4/8/2020 2:25:43 PM | | 


_ ணா | । ஓ ப னை | | I 


எறும்பூரில்‌ இனிப்பு விழா இ 


த ஷ்ண 
எறும்பூரில்‌ இனிப்பு விழா. எறும்புகள்‌ 
இனிப்புகளோடு கூடின. 


நாங்கள்‌ 
பாதுஷா 
கொண்டு 


வந்துள்ளோம்‌ 4 


ஜாங்கிரி எடுத்து 


வந்துள்ளோம்‌ 


சுவையான இனிப்பு விழா. 
வாங்க எல்லாரும்‌ சாப்பிடலாம்‌ 4 
ட்‌ 


80 


| | 2nd_std_2nd term tamilindd 80 ஓ 4/8/2020 2:25:47 PM | | 


_ ணா | । ஓ 


பயிற்சி 


யாரைப்‌ போல்‌ வேடமிட்டுள்ளனர்‌? பெயர்களை எழுதுக 


ந்‌. 
தீ. 


பண்ணீ ஆண்ருவீழா யி ் 


| | 2nd_std_2nd_term tamilindd 81 ஓ 4/8/2020 2:25:50 PM | | 


(2) 13. வாழ்த்தலாம்‌ வாங்க 
பர்வீன்‌ படம்‌ பி 
வரைந்துகொண்டு , பகநக நபர: 
இருந்தாள்‌. அப்போது 
அஜ்மல்‌ வந்தான்‌. 

"ஐ! மயில்‌. அழகாக 
உள்ளது, அக்கா" 
என்றான்‌ அஜ்மல்‌. 

"வா! வா! உனக்குப்‌ 
பிடிக்குமே... வண்ணம்‌ 
தீட்டுகிறாயா?" 
என்றாள்‌ பர்வீன்‌. 

"ஓ!" ஆர்வத்துடன்‌ 
அமர்ந்தான்‌ அஜ்மல்‌. 

"இறகின்‌ நடுவில்‌ எழுத இடம்விட்டு 
ஓ வண்ணம்‌ தீட்டு அஜ்மல்‌" என்றாள்‌ பர்வீன்‌. இ 


"ஏன்‌ அக்கா?" என்று கேட்டான்‌ அஜ்மல்‌. 


"அந்த இடங்களில்‌ 
ஆங்கில மாதங்களின்‌ 
பெயர்களை எழுதப்‌ 
போகிறேன்‌" என்றாள்‌ 
பர்வீன்‌. 

"இது நாள்காட்டியா 
அக்கா?" என்று கேட்டான்‌ 
அஜ்மல்‌. 

"இல்லை. இது 
நினைவூட்டி" என்றாள்‌ 
பர்வீன்‌. 

"நினைவூட்டியா... 
புரியும்படி சொல்லேன்‌ 
அக்கா" சிணுங்கினான்‌ 
அஜ்மல்‌. 


62 


| | 2nd_std_2nd term tamilindd 82 ஓ 4/8/2020 2:25:50 PM | | 


"இதை ஆசிரியரிடம்‌ தருவேன்‌. அந்தந்த மாதத்தில்‌ பிறந்தவர்களின்‌ 
பெயர்களை எழுதுவோம்‌" என்றாள்‌ பர்வீன்‌. 


"எதற்காக அக்கா?" என்றான்‌ அஜ்மல்‌. 

"மறக்காமல்‌ வாழ்த்து சொல்லத்தான்‌ இந்தப்‌ பிறந்தநாள்‌ நினைவூட்டி " 
என்றாள்‌ பர்வீன்‌. 

"நன்றாக இருக்கிறதே. எங்கள்‌ வகுப்புக்கும்‌ ஒன்று செய்யலாமா அக்கா?" 
என்றான்‌ அஜ்மல்‌. 


"ஓ, செய்யலாமே! இனி எல்லாரின்‌ பிறந்தநாளிலும்‌ மறக்காமல்‌ வாழ்த்தலாம்‌" 


83 


| | 2nd_std_2nd_term tamilindd 83 ஓ 4/8/2020 2:25:51 PM | | 


_ ணா | । ஓ ப னை | | I 


பயிற்சி 


படித்துப்‌ பழகுக இ 


டான்‌ 1 மார்க 


எழுதிப்‌ பழகுக 


பொருத்தமான குறியிடுக - சரி தவறு 


1. பர்வீன்‌ மயில்‌ படம்‌ வரைந்தாள்‌. 
2, அஜ்மலுக்கு வண்ணம்‌ தீட்டப்‌ பிடிக்கும்‌. 
. பர்வீன்‌ செய்தது நாள்காட்டி. 


4. நினைவூட்டியில்‌ தமிழ்‌ மாதங்களின்‌ பெயர்களை எழுதினர்‌. 


பொருத்துக 
i வண்ணம்‌ தீட்டியது - பர்வீன்‌ 
ன, மயில்‌ வரைந்தது - நினைவூட்டி 
3. பிறந்தநாள்‌ - பன்னிரண்டு 
4. ஆங்கில மாதங்கள்‌ - அஜ்மல்‌ 
வாய்மொழியாக விடை தருக 
4 அஜ்மலும்‌ பர்வீனும்‌ பிறந்தநாள்‌ நினைவூட்டியை எப்படியெல்லாம்‌ 
உருவாக்கினார்கள்‌? 
விடை எழுதுக 
"1 ஆங்கில மாதங்களில்‌ முதல்‌ மாதம்‌ எது? 


2: நீ பிறந்த ஆங்கில மாதம்‌ எது? 
ஆங்கில மாதங்களில்‌ இறுதி மாதம்‌ எது? 


64 


| | 2nd_std_2nd term tamilindd 84 ஓ 4/8/2020 2:25:51 PM | | 


| | | | ௫ ப னை | | I 


இதோ உங்கள்‌ வகுப்புக்கான பிறந்தநாள்‌ நினைவூட்டி 


ஆங்கில மாதங்களையும்‌ அம்மாதங்களில்‌ பிறந்த நண்பர்களின்‌ பெயர்களையும்‌ எழுதுக. 


| | 2nd_std_2nd term tamilindd 85 ஓ 4/8/2020 2:25:52 PM | | 


oo EE) ௫ =... இறு நத 


2° 14. ஓடி விளையாடு பாப்பா 


ஒடி விளையாடு பாப்பா - நீ 
ஓய்ந்திருக்க லாகாது பாப்பா 


கூடி விளையாடு பாப்பா - ஒரு 
குழந்தையை வையாதே பாப்பா 


காலை எழுந்தவுடன்‌ படிப்பு - பின்பு 
கனிவு கொடுக்கும்‌ நல்ல பாட்டு 

மாலை முழுதும்‌ விளையாட்டு -என்று 

வழக்கப்படுத்திக்‌ கொள்ளு பாப்பா 


சாதிகள்‌ இல்லையடி பாப்பா -குலத்‌ 
தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல்‌ பாவம்‌ 

நீதி உயர்ந்தமதி கல்வி - அன்பு 

நிறைய உடையவர்கள்‌ மேலோர்‌ 


- சுப்பிரமணிய பாரதியார்‌ 


பாடலைக்‌ கேட்டுப்‌ புரிந்துகொள்க - பாடி மகிழ்க. 


86 


| | 2nd_std_2nd term tamilindd 86 ஓ 4/8/2020 2:25:53 PM | | 


| EE ஓ 


பயிற்சி (2 


ஒலித்துப்‌ பழகுக 


வரவ கொட்கும்‌ 


படித்தும்‌ எழுதியும்‌ பழகுக இ 
ல 


மேலோர்‌ 


சாதிகள்‌ படிப்பு 


அன்பு நிறைய உடையவர்‌ பாட்டு 


பேசுவோம்‌ வாங்க! 
இப்பாடலில்‌ பாரதியார்‌ என்னென்ன கூறுகிறார்‌? 
87 


2nd _std_2nd_ term tamilindd 87 ஓ 


4/8/2020 2:25:53 PM | | 


நர! | | | | | ஓ 


32 உரையாடலைக்‌ கவனி. சரியான தொடருக்குக்‌ £2 வ்‌ 


ராமு...கலாவுக்கும்‌ வேடிக்கை பார்க்க ஆசையாக ருக்கும்‌ அல்லவா? 
சண்டை போடாதே. அவளுக்கும்‌ சன்னல்‌ ஓரத்தில்‌ இடம்‌ கொடு 


இருவருக்கும்‌ சன்னல்‌ ஓரத்தில்‌ அமர இடம்‌ கிடைக்கவில்லை. 


ராமு சன்னல்‌ ஓரத்தில்‌ அமர்ந்து இருக்கிறான்‌. 


குபு 


கலா சன்னல்‌ ஓரத்தில்‌ அமர்ந்து இருக்கிறாள்‌. 


இந்தப்‌ பூந்தோட்டத்தில்‌ எனக்கு மிகவும்‌ பிடித்தவை 
மஞ்சள்‌ வண்ணப்‌ பூக்கள்‌ 


ன இப மஞ்சள்‌ வண்ணப்‌ பூக்கள்‌ மட்டுமே அழகானவை () 
பூந்தோட்டத்தில்‌ மஞ்சள்‌ வண்ணப்‌ பூக்கள்‌ மட்டுமே உள்ளன. () 
பூந்தோட்டத்தில்‌ பல வண்ணப்‌ பூக்கள்‌ இருக்கின்றன. () 


கோமதி, வழக்கமாக ஓட்டப்பந்தயத்தில்‌ நான்தான்‌ வெற்றி பெறுவேன்‌. 
இந்தமுறை நீ வென்று விட்டாய்‌. வாழ்த்துகள்‌! 


() கோமதிக்கு ஓடத்‌ தெரியாது. 
இ கோமதி வேகமாக ஓடுவாள்‌. 
() கோமதி இந்தமுறை போட்டியில்‌ கலந்துகொள்ளவில்லை. 


அமுதா, நீ பாடுவதைக்‌ கேட்டுக்கொண்டே இருக்கலாம்‌. 
நேரம்‌ போவதே தெரியவில்லை 


அமுதாவுக்கு நன்றாகப்‌ பாடத்‌ தெரியாது. 


ஆனந்திக்கு அமுதாவின்‌ பாடல்களைக்‌ கேட்கப்‌ பிடிக்காது. 


ஐ க 


அமுதா நன்றாகப்‌ பாடுவாள்‌. 


மரியாவின்‌ வருத்தத்திற்கான காரணம்‌... 
() மரியாவிடம்‌ வேறு பொம்மைகள்‌ இல்லாததால்‌ 
() அத்தை அன்பாகக்‌ கொடுத்த பரிசு உடைந்ததால்‌ 
() அத்தை திட்டுவார்‌ என்பதால்‌ 


88 


| | 2nd_std_2nd term tamilindd 88 ஓ 4/8/2020 2:25:54 PM | | 


411. 


ஒரு குளத்தில்‌ நிறையமீன்கள்‌ இருந்தன. 
மீன்‌ குஞ்சு ஒன்று அதன்‌ அம்மாவுடன்‌ 


& 


இரை தேடச்‌ சென்றது. 


அப்போது பெரிய புழு ஒன்றைக்‌ கண்டது. 
"ஆகா! நல்ல உணவு கிடைத்துவிட்டது, 
அம்மா! நான்‌ அதைப்‌ பிடிக்கட்டுமா?" என்று 


© 


அம்மாவைக்‌ கேட்டது மீன்குஞ்சு. 


ஆ "சற்றுப்‌ பொறு செல்லமே! 
இதுபோன்ற புழுவை நான்‌ ஒந்தக்‌ குளத்தில்‌ 
இதுவரை கண்டதில்லை. அருகே சென்று 


பார்ப்போம்‌ வா" என்று கூறியது அம்மா மீன்‌. 


புழுவின்‌ அருகில்‌ சென்று பார்த்தன. " அந்தப்‌ புழு 
எதிலோ மாட்டிக்கொண்டிருக்கிறது, அம்மா" 
என்றது மீன்குஞ்சு. 
"ஆமாம்‌. இதுதான்‌ தூண்டில்‌. இதைக்‌ A 
கவனிக்காமல்‌ பிடித்திருந்தால்‌ நாம்‌ இதில்‌ 


-மாட்டியிருப்போம்‌" என்றது அம்மா மீன்‌. 


" இனி உங்களைப்‌ போலவே நானும்‌ கவனமாய்‌ ப்‌ 
இருப்பேன்‌, அம்மா" என்றது மீன்‌ குஞ்சு. 
புரிந்துகொண்ட மீன்‌ குஞ்சுக்கு அம்மாவிடம்‌ 
இருந்து முத்தம்‌ ஒன்று பரிசாகக்‌ கிடைத்தது. 


பெரியாரைத்‌ துணைகொள் 
89 


| | 2nd_std_2nd term tamilindd 89 ஓ 4/8/2020 2:26:10 PM | | 


நம்‌ 
இருவரையும்‌ 

வேலைக்குக்‌ 

கூப்பிட்டார்‌ 


சாப்பாடும்‌ 


டட ட்‌ வார்களாம்‌. 
\ கொடுப்பார்களாம்‌ அர 


அவருக்கு என்னக்கா 


பிள்ளைகளைப்‌ 
போலவே நாங்களும்‌ 
படிக்கிறோம்‌ என்று 
மாமாவிடம்‌ சொல்‌ 


சொன்னாய்‌ 
அக்கா 


இளமையில்‌ கல்‌ 


90 


| | 2nd std _2nd term tamil.indd 90 ஓ 


4/8/2020 2:26:13 PM | | 


0னிதர்களால்‌ ஞு 6 


பறவையைப்‌ 
போல்‌ பறக்க 
முடியாதா? 


போன்றவர்கள்‌ 
விளையாட 
முடியாதா? 


தொலைவில்‌ 
இருப்பவர்களிடம்‌ 
பேச முடியாதா? 


| | 2nd std _2nd term tamil.indd 91 ஓ 


| EE ௫ HE எ ற 


கேள்வி எழுந்தது 


4/8/2020 2:26:16 PM | | 


ர ர பறந்து 
ஆத்திசூடி 
2 


வகைவகையான 
கற்களை எடுத்து 
வந்தாயா? ஆசிரியர்‌ 


செய்ய நினைத்தேன்‌. 
ஆனால்‌ நேரமில்லை 


எப்படி? பள்ளிக்குக்‌ 
கிளம்பவே நோம்‌ 
போதவில்லையே! 


ஓ! 
இனி நானும்‌ 
விடியற்காலையில்‌ எழ 
முயற்சி செய்கிறேன்‌ 


நான்‌ விடியற்காலையில்‌ 
எழுந்துவிடுவேன்‌. அதனால்‌ 
நிறைய நேரம்‌ கிடைத்தது. காலை நேரம்‌ 
எவ்வளவு அழகு தெரியுமா? 


வைகறை துயில்‌ எழு 


92 


4/8/2020 2:26:17 PM | | 


யூ 


| | 2nd _std_2nd term tamil.indd 92 


சீ வர 2 \ 
x= 
Se MO Io 
i ட்‌ 4 ்‌ 
3 ஆ, 


பிடித்தவற்றை 
நாமும்‌ கற்றுக்‌ 
கொள்வோமா 


' அக்கா பாடியபாடல்‌ ௬ 
இன்னும்‌ என்‌ காதில்‌ 
கேட்டுக்கொண்டே 


மிகவும்‌ கவர்ந்தது 

அந்தத்‌ திரையில்‌ 
வரைந்திருந்த 

ஒவியங்கள்தான்‌ 


| | 2nd_std_2nd_term tamilindd 93 ஓ 4/8/2020 2:26:18 PM | | 


II! ௫ HI ற 


பயிற்சி [13 


படித்தும்‌ எழுதியும்‌ பழகுக 


வண தனைவொள்‌ 


ட ௫ 
இ இளமையில்‌ கல்‌ இதி வு கேள்வி முயல்‌ 5 


| 
| 
1 
B 
1] 


94 


| | 2nd_std_2nd term tamilindd 94 ஓ 4/8/2020 2:26:21 PM | | 


_ ணாரா | ' இ HI டா 


தமிழ்ச்சொல்‌ அறிந்து பயன்படுத்துவோம்‌ & 


வழலைக்கட்டி 


மடிக்கணினி ட 
சுழல்‌ நாற்காலி தோள்பை ‘3 


| wT 
இ 
ட 


| 5 தொலைக்காட்சி 


தொலைபேசி ஹூ இ 


டட 


95 


| | 2nd_std_2nd term tamilindd 95 ஓ 4/8/2020 2:26:29 PM | | 


பொருத்தமான தொடருக்குக்‌ |” ]குறியிடுக 
. மீன்தண்ணீரில்‌ நீந்துகிறது 
_ மீன்துள்ளிக்‌ குதிக்கிறது 
மீன்‌ தண்ணீரில்‌ மிதக்கிறது 


வானூர்தி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது 
வானூர்தி கீழே இறங்குகிறது 


ஒது இரவு நேரம்‌ 


இது பகல்‌ நேரம்‌ 


பபப பபப பபப 


என்ன செய்கிறார்கள்‌? எழுதுக . 


ட க. > அண ட்‌ < 


96 


| | 2nd_std_2nd term tamilindd 96 ஓ 4/8/2020 2:26:33 PM | | 


_ ணா | । இ நாண எ எற 


எந்த வாகனம்‌ எந்த விலங்கிற்கு உரியது? எழுதுக - காரணம்‌ கூறுக (2 


தொடரை நீட்டித்து எழுதுக 


குடை 
கருப்புக்‌ குடை 

பெரிய கருப்புக்‌ குடை 
தாத்தாவின்‌ பெரிய கருப்புக்‌ குடை 


97 


| | 2nd_std_2nd term tamilindd 97 ஓ 4/8/2020 2:26:36 PM | | 


செய்திகளைப்‌ படித்தறிக 


ஹிதேந்திரன்‌ 


உடல்‌ உறுப்பு தானத்தில்‌ 
பலருக்கும்‌ முன்னோடி 


நமது நாட்டுப்பண்‌ ஜன கன மள. 
92 வினாடிகளில்‌ பாடப்படுகிறது 


மோப்பம்‌ மை 
(ட 
(ட 
ட 


| | 2nd_std_2nd term tamilindd 98 ஓ 4/8/2020 2:26:38 PM | | 


_ ணா | । ஓ | னை | | IM 


எப்படிஉதவலாம்‌! ௫ 


குட்டி எலிவெளியே வருவதற்கு இவற்றுள்‌ எந்த வழியில்‌ உதவலாம்‌?| \ |செய்க 


த) 

2A, A 
னி = 
உது 


வேறு எப்படி உதவலாம்‌? கலந்துரையாடுக 


99 


| | 3rd_term_tamil 2nd _std_ CBSE.indd 99 ஓ 4/8/2020 2:34:23 PM | | 


_ ணா | । இ ௭ எ ற 


விந்தை மனிதர்‌ 2) 


பூசணிக்காய்‌ தலையிலே 
பச்சை மிளகாய்‌ மூக்குதான்‌! 
திராட்சை இரண்டு கண்களாம்‌ 


தக்காளிப்பழ வாய்தானாம்‌ 


பரங்கிக்காய்‌ உடம்பிலே 
புடலை இரண்டு கைகளாம்‌ 
வெண்டைக்‌ காய்கள்‌ விரல்களாம்‌ 


வெள்ளரிக்காய்‌ கால்களாம்‌ 


காயும்‌ பழமும்‌ மனிதர்போல்‌ 
காண அழகு பாருங்கள்‌ 
நடனம்‌ ஆடப்‌ போகிறார்‌ 


நாமும்‌ காண்போம்‌ வாருங்கள்‌ 


ரச்‌ 


| | 3rd_term tamil 2nd _std_ CBSEindd 100 ஓ 4/8/2020 2:34:25 PM | | 


_ ணா | । இ HE எ எற 


பொருத்தமான சொல்லை எழுதுக (2 


லட்டு, மரம்‌. ரோஜா, 
மலை, மேசை, 
மிட்டாய்‌, வளையல்‌, 


பர்வீன்‌, 

ஐ.ஹ. ஷ.ஸ,.ஸ்ரீ 
ஆகிய வரிசை 
எழுத்துகளைக்‌ 
கொண்ட தன்‌ 

நண்பர்களின்‌ பெயரை 


எழுதுகிறாள்‌. 


101 


| | 3rd_term tamil 2nd _std_ CBSE.indd 101 ஓ 4/8/2020 2:34:25 PM | | 


அம்மா.. 


நான்‌ 
ஒருவரைப்‌ அவர்‌ 
பார்த்தேன்‌ பாம்பைக்‌ 
கையாலேயே 


” யானையையே 
வாலைப்‌ பிடித்துத்‌ 


102 


| | 3rd_term tamil 2nd _std_ CBSE.indd 102 ஓ 4/8/2020 2:34:27 PM | | 


ரஹ (புது ட நண “ற! 


அதுமட்டுமா! 


103 


| | 3rd_term tamil 2nd _std_ CBSEindd 103 ஓ 4/8/2020 2:34:28 PM | | 


16.யாரு?யாரு?யாரு? 222 


கத்தரிக்காய்க்குக்‌ 
குடைபிடிக்கக்‌ 
கற்றுக்கொடுத்தது யாரு? 


அந்தக்‌ கடலைக்கொட்டைக்கு 

முத்துச்‌ சிப்பிபோல 

மூடிவச்சது யாரு? 

பருத்திச்செடிக்குப்‌ 

பஞ்சு மிட்டாயைத்‌ ர 
தின்னக்கொடுத்தது யாரு? 


அந்த வாசனையில்லாக்‌ 
காகிதப்‌ பூவுக்கு 
வண்ணமடிச்சதுயாரு? 


ஆலமரத்துக்கு 
அத்தனை ஊஞ்சலை 


ஆடக்கொடுத்தது யாரு? 


அந்தத்‌ தொட்டாசிணுங்கி 
பட்டுன்னு மூடிக்கக்‌ 
கட்டளை போட்டது யாரு? 


யாரு?யாரு? கூறு 
அந்த இயற்கை 
அன்னையாம்‌ பாரு 


- வையம்பட்டி முத்துசாமி 


பாடலைக்‌ கேட்டுப்‌ புரிந்துகொள்க - பாடி மகிழ்க. 


104 


| | 3rd_term tamil 2nd _std_ CBSEindd 104 ஓ 4/8/2020 2:34:30 PM | | 


_ ணா | । ஓ | ன | | ப। 


பயிற்சி 


ஒலித்துப்பழகுக (2) 


உ. கட்டளை போட்டது .. 


படித்தும்‌ எழுதியும்‌ பழகுக 22 


இ டட ககக 
ட... ஒருத னன 
| மிதாட்டாகிணுங்கி | 
se கு 


பொருத்துக 
1. கத்தரிக்காய்‌ = முத்துச்சிப்பி 
2. கடலைக்கொட்டை - ஊஞ்சல்‌ 
3. பருத்திச்செடி - வண்ணம்‌ 
4. ஆலமரம்‌ - பஞ்சுமிட்டாய்‌ 
5. காகிதப்பூ - குடை 
கலந்துரையாடுக 222 
இப்பாடலில்‌ உனக்குப்‌ பிடித்த வரிகள்‌ எவை? என்‌ ? 


105 


| | 3rd_term tamil 2nd _std_ CBSE.indd 105 ஓ 4/8/2020 2:34:31 PM | | 


தூங்குமூஞ்சி 
மரத்தின்‌ இலைகளைக்‌ 


கவனித்திருக்கிறீர்களா? 


காலையிலும்‌ மாலையிலும்‌ 
எப்படி இருக்கும்‌? 


பட்டாசுக்காயைத்‌ 
தண்ணீரில்‌ போட்டால்‌ 
என்ன நடக்கும்‌? 


சூரியகாந்திப்பூக்களைப்‌ 
பார்த்திருக்கிறீர்களா? 
அனைத்தும்‌ ஒரே 
திசையை நோக்கி 


106 


| | 3rd_term tamil 2nd _std_ CBSE.indd 106 ஓ 4/8/2020 2:34:33 PM | | 


"ஓ சூட்டி எறும்பே! 
உன்னைவிடப்‌ பெரிய 
அரிசியை எப்படித்‌ தூக்கிச்‌ 
செல்கிறாய்‌? 


அடடே! பார்த்துக்கொண்டு 
இருக்கும்போதே உள்ளே 
சென்றுவிட்டாயே! 


நானும்‌ உன்னைப்போல்‌ 
சிறியதாக இருந்தால்‌ 
உன்னுடனேயே 
வந்திருப்பேனே!" 


என்றாள்‌ கண்மணி. 


சட்டென்று அவளுடைய 
உடல்‌ அதிர்ந்தது. 
உருவம்‌ 
சிறியதாகிவிட்டது. 


சுற்றிலும்‌ பார்த்தாள்‌. 
எறும்பின்‌ அளவுக்குத்‌ 
தானும்‌ சிறியதாகி 
இருப்பதைக்கண்டு 
வியப்படைந்தாள்‌. 


எறும்பு நுழைந்த புற்றுக்குள்‌ இறங்க 
முயற்சி செய்தாள்‌. தடுமாறினாள்‌. 
பொத்தென்று புற்றுக்குள்‌ விழுந்தாள்‌. 
"ஐந்தப்புற்றுக்குள்‌ இத்தனை 
அறைகளா?" எறும்புகளின்‌ சேமிப்பைக்‌ 
கண்டாள்‌. எறும்புப்‌ புற்றுக்குள்‌ அங்கும்‌ 
இங்கும்‌ சென்று பார்த்தாள்‌. 
வியப்பு குறையாமல்‌ புற்றைவிட்டு 
வெளியே வந்தாள்‌. அருகிலிருந்த 
மரத்தடியில்‌ அமர்ந்தாள்‌. 


107 


| 3rd_term tamil 2nd _std_ CBSEindd 107 ஓ 4/8/2020 2:34:34 PM | | 


_ ணா | । ஓ 


மரத்தின்‌ மேலே ஒரு 
தேன்கூடு இருந்தது, 


"தேனிக்கள்‌ எப்படி 
கூடு கட்டுகின்றன? 
தேனைச்‌ சிந்தாமல்‌ 

எப்படிச்‌ சேமிக்கின்றன? 
அதையும்‌ 
பார்க்கவேண்டுமே" 
என்று நினைத்தாள்‌. 


உடனே அவளுக்குச்‌ 
சிறகுகள்‌ முளைத்தன. 


"ஊ ஊ ய்ய்‌" மகிழ்ச்சியில்‌ கத்தினாள்‌. 
பறந்து சென்று தேன்கூட்டுக்குள்‌ புகுந்தாள்‌. 


பலவகை தேனீக்களை 
ஆர்வமாகப்‌ பார்த்தாள்‌. 


இவ்வளவு சிறிய தேன்‌, ஓ 
இத்தனை வேலைகள்‌ 
செய்கிறதா? வியப்பு 
தாளவில்லை. 


தேன்கூட்டைவிட்டு வரவே 
மனமில்லை. தயங்கியபடியே 
வெளியே வந்தாள்‌. 


மரக்கிளையில்‌ அமர்ந்தாள்‌. 
கீழே அழகான நீரோடை. 
அதில்‌ மீன்கள்‌ நீந்துவதைப்‌ 
பார்த்தாள்‌. 
மீன்களைப்‌ போல நீந்த 


வேண்டுமென்று ஆசை 
வந்தது. 


அடுத்து என்ன நடந்திருக்கும்‌? கதையைத்‌ தொடர்ந்து கூறுக. 


108 


| | 3rd_term tamil 2nd _std_CBSE.indd 108 ஓ 


4/8/2020 2:34:42 PM | | 


_ ணா | । ஓ ப கன | | ப। 


பயிற்சி 
படித்துப்பழகுக 


2 மரத்தடியில்‌ ்‌ ்‌ 


ஐ. எறும்புப்புற்று - ] 


பொருத்தமான குறியிடுக - சரி தவறு 


1 எறும்புப்புற்று பெரியதாக வளர்ந்தது. [..] 
2. கண்மணி எறும்பாக மாறிவிட்டாள்‌. அர 
ஸ்ர றி JARENS ப 
3. நீரோடையில்‌ வாத்துகள்‌ நீந்துவதைப்‌ பார்த்தாள்‌. ட) 
4. நீரில்‌ நீந்த வேண்டும்‌ என்று கண்மணி நினைத்தாள்‌. () 
5.  கண்மணிமரத்தடியில்‌ அமர்ந்தாள்‌. பி 
வாய்மொழியாக விடை கூறு 
1 கண்மணி எங்கெங்கே சென்றாள்‌? என்னவெல்லாம்‌ பார்த்தாள்‌? 
2. கண்மணிக்கு என்னென்ன மாற்றங்கள்‌ ஏற்பட்டன? 


3. கண்மணியைப்‌ போல உனக்கு எங்கெல்லாம்‌ சென்று பார்க்க 


ஆசை? 
விடை எழுதுக 
ட கண்மணி எங்கெங்கே சென்றாள்‌? 


109 


3rd_term tamil 2nd _std_ CBSEindd 109 ஓ 4/8/2020 2:34:44 PM | | 


உ ஜாத ட 


௦ 
' வைட... 211] 


| | 3rd_term tamil 2nd _std_ CBSEindd 110 ஓ 4/8/2020 2:34:47 PM | | 


> ட வெட - அவ கணை ட 
7 PIT ணாத 
47, 22.22 EAL ESA 2726 
க cc 5 அ 


ரீ 
£.... 
மை ௮ 
து” A 


வேலை செய்யலாம்‌ 


வீட்டில்‌ வேலை செய்யலாம்‌ 
விரும்பி நாமும்‌ செய்யலாம்‌ 
படுக்கை சுருட்டி வைக்கலாம்‌ 


தரையைக்‌ கூட்டிப்‌ பெருக்கலாம்‌ 


உண்ணும்‌ தட்டைக்‌ கழுவலாம்‌ 
உடுத்தும்‌ உடைகள்‌ மடிக்கலாம்‌ 
கடையில்‌ பொருள்கள்‌ வாங்கலாம்‌ 


செடிகள்‌ நட்டு வளர்க்கலாம்‌ 


be 
இ 
| [வ 


ட 


இந்த வேலை பெரிதென 
ஏற்றத்தாழ்வு இல்லையே ! 
எந்த வேலை ஆயினும்‌ 


ரீ 
| 


இ. 


ய்‌ 


எல்லாருமே செய்வோமே! 


பாடலைக்‌ கேட்டுப்‌ புரிந்துகொள்க - பாடி மகிழ்க 
2. ட்ட ம மடய எ] iE 6 ட , ன்‌ 
AN ்‌ fy / பி =v 
SN J IN | | DS: < ்‌ 1. 
— ட்‌ னககள்‌ 


[.€.. 


ட்‌ 


| | 3rd_term tamil 2nd _std_ CBSE.indd 111 ஓ 4/8/2020 2:34:47 PM | | 


_ ணா | । இ ௭ ற 


பயிற்சி (2) 


ஒலித்துப்பழகுக 


செய்யலாம்‌ 


வாங்கலாம்‌ ... 


வைக்கலாம்‌ - 


படித்தும்‌ எழுதியும்‌ பழகுக 


தி 
ன ண மை 


பொருத்துக 
ர்‌. படுக்கை _ மடிக்கலாம்‌ 
2. உடுத்தும்‌ உடைகள்‌ - நட்டு வளர்க்கலாம்‌ 
3. கடையில்‌ - சுருட்டி வைக்கலாம்‌ 70784௦ 
4. உண்ணும்‌ தட்டை = பொருள்கள்‌ வாங்கலாம்‌ 
5. செடிகள்‌ - கழுவலாம்‌ 
112 


| | 3rd_term tamil 2nd _std_ CBSE.indd 112 ஓ 4/8/2020 2:34:49 PM | | 


ராகேஷ்‌ ஷர்மா கல்பனா சாவ்லா 


பச்சேந்திரி பால்‌ மஸ்தானம்மா தாமோதரன்‌ 


௫ கலந்துரையாடுக ௫ 


ஆணின்‌ வேலைகள்‌, பெண்ணின்‌ வேலைகள்‌ என்று தனித்தனியே உள்ளனவா? 


113 


| | 3rd_term tamil 2nd _std_ CBSEindd 113 ஓ 4/8/2020 2:34:50 PM | | 


KX YI UY 


நாய்க்குட்டி 
வளர்க்கிறான்‌. 
அதனுடன்‌ விளையாடி 
மகிழ்வான்‌. 


திரைப்படம்‌ 
பார்ப்பதில்‌ ஆர்வம்‌ 
அதிகம்‌. 


தான்‌ போகும்‌ 
திசையில்‌ நிலாவும்‌ 
வருவதாகக்‌ கூறுவான்‌. ்‌ ச்‌. 
அதைப்‌ பார்த்தபடி 
அங்குமிங்கும்‌ எளிதில்‌ 
ஓடுவான்‌. கோபப்படுவான்‌. 
ஓ ஐ 


எந்தப்‌ 
புதிருக்கும்‌ 
எளிதில்‌ விடை 


சொல்வாள்‌. 


மீன்கள்‌ 
வளர்க்கிறாள்‌. 
அவை நீந்துவதைப்‌ 
பார்த்து 
மகிழ்வாள்‌. 


புதிர்க்‌ 
கதைகளை 


விரும்பிப்‌ 


படிப்பாள்‌. இரவில்‌ 
நட்சத்திரங்களை 
முட்டையும்‌ எண்ணுவது 
மீனும்‌ தயக்கமின்றித்‌ பிடிக்கும்‌. 
விருப்பமான தெளிவாகப்‌ 
உணவு. பேசுவாள்‌. பயப்பட 


மாட்டாள்‌. 


114 


| | 3rd_term tamil 2nd _std_ CBSEindd 114 ஓ 4/8/2020 2:34:50 PM | | 


_ ணா | । இ ௭ 1H. 


நன்றாகப்‌ 
படங்கள்‌ வரைவான்்‌. 


பூச்செடிகள்‌ 
வளர்க்கிறான்‌. 
வண்ணப்‌ பூக்களைக்‌ 
கண்டு மகிழ்வான்‌. 


படக்கதைகளை 
விரும்பிப்‌ 


படிப்பான்‌. 


இனிப்புப்‌ 
பண்டங்களை 
விரும்பிச்‌ 


சாப்பிடுவான்‌. 


மேகங்களில்‌ 
வெவ்வேறு 
உருவங்களைக்‌ 
கண்டு 
மகிழ்வான்‌. 


வம்புப்‌ 
பேச்சுகளைத்‌ 
தவிர்ப்பான்‌. 


ட்‌ இவர்கள்‌ மூவரும்‌ நண்பர்கள்‌. எப்போதும்‌ ஒன்றாகவே இருப்பார்கள்‌. இ 


உங்கள்‌ நண்பர்களைப்‌ பற்றி நீங்களும்‌ கூறலாமே! 


புதியவர்‌ யாரேனும்‌ பிடித்த பொருளைக்‌ கொடுத்து தன்னுடன்‌ 
வருமாறு அழைத்தால்‌... 


போகமாட்டேன்‌. 
சத்தமாகக்‌ 
கத்துவேன்‌ 


எதுவும்‌ 
வேண்டாம்‌. அந்த 
வாமாட்டேன்‌ இடத்தை விட்டுச்‌ 
என்று உறுதியாகச்‌/ \ சென்று விடுவேன்‌ 
சொல்வேன்‌ 


இந்தச்‌ சூழலில்‌ நீ என்ன செய்வாய்‌? 


115 


| | 3rd_term tamil 2nd _std_ CBSEindd 115 ஓ 4/8/2020 2:34:54 PM | | 


__- நக்க | | | | | இ நாண எற 


படித்துப்பழகுக 


பவ குறியிடுக - சரி[/ | [v) தவறு [% ] க்‌ 


ஜெரினுக்கு வம்புப்‌ பேச்சுகள்‌ பிடிக்கும்‌. ( ) 
2. ஆதிக்குத்‌ திரைப்படங்கள்‌ பார்ப்பதில்‌ ஆர்வம்‌ அதிகம்‌. (_) 
3. தமிழினிதயக்கமின்றிப்‌ பேசுவாள்‌. ட) 


4. ஜெரின்‌, ஆதி, தமிழினி மூவரும்‌ உடன்பிறந்தவர்கள்‌. (_) 


வாய்மொழியாக விடை கூறுக 


1: ஆதி, ஜெரின்‌, தமிழினியிடம்‌ உனக்குப்‌ பிடித்தவை 


என்னென்ன? 
விடை எழுதுக 
1. நண்பர்கள்‌ மூவரில்‌ உனக்குப்‌ பிடித்தவர்‌ யார்‌? ஏன்‌? 


WSMZAS 


116 


| | 3rd_term tamil 2nd _std_ CBSE.indd 116 ஓ 4/8/2020 2:34:58 PM | | 


_ ணா | । இ நாண 1H. 


& தமிழினி இந்தப்‌ புதிருக்கு விடை எந்த எழுத்தை £13 


கண்டுபிடித்துவிட்டாள்‌. நீங்களும்‌ கண்டுபிடித்துப்‌ ஆதியிடம்‌ 
பொருத்துங்கள்‌ கூறினாலும்‌ 
உடனடியாக 
அந்த எழுத்தில்‌ 
தொடங்கும்‌ பல 
சொற்களைச்‌ 
சொல்லிவிடுவான்‌. 
நீங்களும்‌ விளையாடி 
மகிழுங்கள்‌ 


இந்தப்‌ பூனைகள்‌ ஜெரின்‌ வரைந்தவை. 
உங்களுக்குப்‌ பிடித்ததை நீங்களும்‌ வரையுங்கள்‌ 


117 


| | 3rd_term tamil 2nd _std_ CBSEindd 117 ஓ 4/8/2020 2:34:59 PM | | 


| ன ? UE |. 


20. பயணம்‌... 2° 


குட்டிப்‌ பையன்‌ சிட்டி குளிக்கப்‌ போனான்‌. குழாயைத்‌ திறந்தான்‌. தண்ணீர்‌ 
குபு...குபுவென வந்தது. 


'குளிக்கப்‌ போறேன்‌ - நான்‌ 
குளிக்கப்‌ போறேன்‌ 
அழுக்குப்போக நல்லா 


குளிக்கப்‌ போறேன்‌" 


'குமிழி வந்தேன்‌ 
வண்ணக்குமிழி வந்தேன்‌ 
சிட்டியின்‌ கைகளில்‌ 
குமிழி வந்தேன்‌' 


சிட்டியின்‌ கையிலிருந்து பாட்டுச்‌ சத்தம்‌ கேட்டது. திடுக்கிட்டுத்‌ தன்‌ 
கையைப்பார்த்தான்‌. கை, கால்கள்‌ முளைத்த வண்ணக்குமிழி ஒன்று அவன்‌ 
கையில்‌ இருந்தது. சிட்டியைப்‌ பார்த்துக்‌ குதூகலமாகச்‌ சிரித்தது. அதனைத்‌ 
தொட்டுப்‌ பார்க்க ஆர்வத்துடன்‌ விரலை நீட்டினான்‌. "ஆ! நீ தொட்டால்‌ 
நான்‌ உடைந்து விடுவேனே", என்றது குமிழி. சிட்டி சிரித்தபடி தலையை 
ஆட்டினான்‌. 


மெல்ல, தன்‌ முகத்தைத்‌ தேய்த்தான்‌. குமிழி, சிட்டியின்‌ நெற்றியில்‌ 
நடந்தபடி, 
'நடந்து வந்தேன்‌ - நான்‌ 
நடந்து வந்தேன்‌ 
சிட்டியின்‌ நெற்றியில்‌ 
நடந்து வந்தேன்‌ 
' என்று பாடியது. 


118 


| | 3rd_term tamil 2nd _std_ CBSE.indd 118 ஓ 4/8/2020 2:35:00 PM | | 


_ ணா | । ஓ ப னை | | ப। 


பாடலைக்‌ கேட்டுப்‌ புன்னகைத்தான்‌ சிட்டி. மீண்டும்‌ தேய்க்கத்‌ 


தொடங்கினான்‌. 


'சறுக்கி வந்தேன்‌ - நான்‌ 
சறுக்கி வந்தேன்‌ 
சிட்டியின்‌ மூக்கின்மேல்‌ 
சறுக்கி வந்தேன்‌' 


என்று பாடியபடி சறுக்கியது சூமிழி. சிட்டி அதன்‌ குறும்பைக்‌ கண்டு 
மகிழ்ந்தான்‌. தன்‌ காதுகளைத்‌ தேய்க்கத்‌ தொடங்கினான்‌. குமிழி, காதுகளில்‌ 


வளைந்தபடி, 


'வளைந்து வந்தேன்‌ - நான்‌ 
வளைந்து வந்தேன்‌ 
சிட்டியின்‌ காதுகளில்‌ 
வளைந்து வந்தேன்‌' 


என்று பாடியது. 


"ஏய்‌! காதுகளில்‌ இவ்வளவு சத்தமாய்ப்‌ பாடாதே", செல்லமாய்‌ அதட்டினான்‌ 


சிட்டி. "ஓ! சரி,நண்பனே! புன்னகையுடன்‌ தலையாட்டியது குமிழி. 


தன்‌ தோள்களைத்‌ தேய்த்தான்‌ சிட்டி. குமிழி, சரசரவென்று வழுக்கியபடி, 


'வழுக்கி வந்தேன்‌ - நான்‌ 
வழுக்கி வந்தேன்‌ 
சிட்டியின்‌ தோள்களில்‌ 
வழுக்கி வந்தேன்‌' 


என்று பாடியது. ' 
கலகலவெனச்‌ சிரித்தபடி சிட்டி வயிற்றின்மீது தேய்த்தான்‌. கடகடவென 
உருண்ட குமிழி, 


19 


| | 3rd_term tamil 2nd _std_ CBSE.indd 119 ஓ 4/8/2020 2:35:01 PM | | 


'உருண்டு வந்தேன்‌ -நான்‌ 
உருண்டு வந்தேன்‌ 
சிட்டியின்‌ வயிற்றின்மேல்‌ 
உருண்டு வந்தேன்‌' 


என்று பாடியது. 


ஓரக்கண்ணால்‌ பார்த்தபடி தன்‌ கால்களைத்‌ தேய்த்தான்‌ சிட்டி. அவன்‌ 


குட்டிக்‌ கால்களில்‌ குடுகுடுவென ஓடிவந்த குமிழி, 


'ஓடி வந்தேன்‌ - நான்‌ 
ஓடி வந்தேன்‌ 
சிட்டியின்‌ கால்களில்‌ 
ஓடி வந்தேன்‌' 

என்று பாடியது. 


தேய்த்து முடித்ததும்‌ தண்ணீரைத்‌ தன்மீது ஊற்றினான்‌ சிட்டி. 


அப்போது குமிழி, 
'பயணம்‌ வந்தேன்‌ - நான்‌ 
பயணம்‌ வந்தேன்‌ 
தலைமுதல்‌ கால்வரை 
பயணம்வந்தேன்‌ -சிட் டியின்‌ 
தலைமுதல்‌ கால்வரை 


பயணம்‌ வந்தேன்‌" 


என்று பாடியபடியே 


சிட்டிக்குக்‌ கையசைத்தது. 


"நாளையும்‌ நீ வரவேண்டும்‌" என்று அன்புக்‌ கட்டளையிட்டுக்‌ 
கையசைத்தான்‌, சிட்டி. 


120 


| 3rd_term tamil 2nd _std_ CBSE.indd 120 ஓ 4/8/2020 2:35:09 PM | | 


_ ணா | । இ நாண 1H. 


பயிற்சி 
படித்துப்பழகுக 


வ - வளைந்து வந்தேன்‌ -F 


ம்‌ ஓடிவந்தேன்‌ தத்‌ 


எழுதிப்‌ பழகுக £13 


டூ 

இஃ 
ர்‌ 
8 
| 


வழுக்கி வந்தது 
வளைந்து வந்தது 
ஓடி வந்தது 
காலில்‌ - சறுக்கி வந்தது 


a 
௫ 
ஞ்‌ 
2. 
| 


A  ெ..19 
[2] 
9 
ட 
3 
8 
| 


WIWYOT 


வாய்மொழியாக விடை கூறுக 

1.  வண்ணக்குமிழி எவ்வாறெல்லாம்‌ பயணம்‌ சென்றது? 
விடை எழுதுக 

1.  வண்ணக்குமிழி எங்கெங்கே பயணம்‌ செய்தது? 


121 


| | 3rd_term tamil 2nd _std_ CBSE.indd 121 ஓ 4/8/2020 2:35:11 PM | | 


குமிழி சிட்டியின்‌ முதுகில்‌ இருக்கிறது. என்ன பாடியிருக்கும்‌? எழுதுக. 


ஒரு எழுத்தை நீக்கினால்‌ உடல்‌ உறுப்பு கிடைக்கும்‌. கண்டுபிடித்து எழுதுக. 


இ கவலை 


புகை 


mm ௮ ED 
TD mT 


சத்தான உணவை நாள்தோறும்‌ குளிப்பேன்‌. 
உண்பேன்‌. சுத்தமாக இருப்பேன்‌. 


ஆபத்து தரும்‌ 
செயல்களைச்‌ 
பந] வ) செய்யமாட்டேன்‌. 


என்‌ பாதுகாப்பு! 


என்னை எவரும்‌ 
தவறாகத்தொட 
விடமாட்டேன்‌. 


அன்றாடம்‌ நடப்பதைப்‌ 


122 


| | 3rd term tamil 2nd _std_ CBSE.indd 122 ஓ 


பெற்றோரிடம்‌ கூறுவேன்‌. 


__- நக்க | | | | | இ ௭ ற 


இ 


4/8/2020 2:35:12 214 | | 


கடற்கரைக்குப்‌ போகலாம்‌ 
மணலில்‌ வீடு கட்டலாம்‌ 
கிளிஞ்சல்‌ சங்கு பொறுக்கலாம்‌ 


கட்டும்‌ வீட்டில்‌ ஒட்டலாம்‌ 


நண்டைத்‌ துரத்தி ஓடலாம்‌ 
பட்டம்‌ விட்டுப்‌ பார்க்கலாம்‌ 


குட்டிக்கரணம்‌ போடலாம்‌ 


ஈர மணலில்‌ எழுதலாம்‌ 
அழிக்கும்‌ அலையைத்‌ துரத்தலாம்‌ 
துள்ளித்துள்ளிக்‌ குதிக்கலாம்‌ 


தண்ணீரிலே நனையலாம்‌ 


ட்‌ rai 8 ட 
பாடலைக்‌ கேட்டுப்‌ புரிந்துகொள்க - பாடி மகிழ்க. ॥ | 


123 32% 


| | 3rd_term tamil 2nd _std_ CBSE.indd 123 ஓ 4/8/2020 2:35:13 PM | | 


ஆ ட SUA 


_ ணா | । இ ௭ ற 


ன ம்‌ 
ஒலித்துப்பழகுக 


'பொறுக்கலாம்‌ ... 


படித்தும்‌ எழுதியும்‌ பழகுக [15 
க்க கடட 


மை... ம. 
குட்டிக்கரணம்‌ | 


பொருத்துக 
1 மணலில்‌ வீடு - எழுதலாம்‌ 
2. அலையைத்‌ - அடிக்கலாம்‌ 
ன பந்தைத்‌ தட்‌ - த்தலாம்‌ க 
நுதைத்‌ தட்டி துரத்த ட 
4. நண்டைத்‌ துரத்தி - கட்டலாம்‌ 
5. ஈரமணலில்‌ ன ஓடலாம்‌ 
கலந்துரையாடுக 
கடற்கரைக்குச்‌ சென்றால்‌ என்னென்ன செய்யலாம்‌? 


124 


| | 3rd_term tamil 2nd _std_ CBSE.indd 124 ஓ 4/8/2020 2:35:16 PM | | 


_ ணா | । இ ௭ 1H. 


இந்த இடங்களுக்குச்‌ சென்றால்‌ என்னவெல்லாம்‌ செய்வீர்கள்‌? 


நண்ணி ன | 
ட. பட றை மி 
அஜ. ன்‌ 

| த 


| | 3rd_term tamil 2nd _std_ CBSE.indd 125 ஓ 4/8/2020 2:35:18 PM | | 


ண டட... | 


கி 
ஷி 


உவ மானா | | 


\ 


படு 


ஈ படத்தைப்‌ பார்த்துப்‌ பேசுக 


ஈ சிறுசிறு தொடர்களை உருவாக்குக 


127 


4/8/2020 2:35:18 PM | | 


3rd_term tamil 2nd எம்‌ CBSE.indd 127 


நர! | | | | | ஓ உ. இறு ந 


வினா கேட்கலாம்‌ டக 


1. எத்தனை மரங்கள்‌ உள்ளன? 

2. முயல்‌ என்ன செய்கிறது? 

3. நரியாரைத்துரத்துகிறது? 
நீங்களும்‌ வினாக்களைக்‌ கேளுங்கள்‌. 


| 3rd_term tamil 2nd _std_ CBSE.indd 128 ஓ 4/8/2020 2:35:19 PM | | 


௧௨௨௨௫௮ 

337771 
ஓ © 
200000 


பறக்கும்‌ யானை செய்க... ஊதிப்‌ பறக்க விடுக... 


யானைக்கு வழிகாட்டி உதவுங்கள்‌ 


129 


| | 3rd_term tamil 2nd _std_ CBSE.indd 129 ஓ 4/8/2020 2:35:20 PM | | 


__- நக்க | | | | | இ ௭ ற 


23. அன்றும்‌... இன்றும்‌... 2° 
தாத்தாவும்‌ காவியாவும்‌ குளக்கரையில்‌ நின்றிருந்தனர்‌. தாத்தா குளத்தையே 
பார்த்துக்கொண்டு இருந்தார்‌. அவருடைய முகம்‌ வாடி இருந்தது. 


"ஏன்‌ தாத்தா கவலையாக இருக்கிறீர்கள்‌?" என்று 
கேட்டாள்‌ காவியா. 


‘ "இது எப்படி இருந்த குளம்‌ தெரியுமா, காவியா?" 
ஓ PRTPYY தாத்தா சொல்லத்‌ தொடங்கினார்‌. ட 


"இதோ இந்தத்‌ தார்ச்சாலை ௮ இல்லை. மண்சாலைதான்‌. குளம்‌ 


முழுவதும்‌ நீர்‌ நிரம்பி த்‌ 


நிற்கும்‌. குளத்தின்‌ அருகே பெரிய 
பழங்களைக்‌ கொத்தித்‌ தின்ன 


கீச்சிடும்‌. இவற்றை எல்லாம்‌ பார்க்க எவ்வளவு அழகாக இருக்கும்‌ தெரியுமா?" 
13௦ 


| | 3rd_term tamil 2nd _std_ CBSE.indd 130 ஓ 4/8/2020 2:35:22 PM | | 


ஓ 


"ஓ... அப்படி இருந்த குளமா இது?" என்று 
வியப்புடன்‌ கேட்டாள்‌ காவியா. 


"ஆமாம்‌, ஆனால்‌ இப்போதோ... குளத்தில்‌ 
எவ்வளவு குப்பைகள்‌ பார்‌. நீரும்‌ வற்றிவிட்டது", 
வருத்தத்துடன்‌ சொன்னார்‌ தாத்தா. 

"நீங்கள்‌ முன்பு பார்த்த அந்தக்‌ குளத்தைப்‌ பார்க்க 
எனக்கும்‌ ஆசையாக இருக்கிறது. இதைச்‌ சரிசெய்ய 
முடியாதா தாத்தா?", என்று கேட்டாள்‌ காவியா. 


"அதைப்பற்றித்தான்‌ ஊர்த்தலைவரிடம்‌ பேசி 
இருக்கிறேன்‌. விரைவில்‌ சரிசெய்வதாகச்‌ 
சொல்லியிருக்கிறார்‌" என்றார்‌ தாத்தா. 

பழைய குளம்‌ காவியாவின்‌ மனதில்‌ 
கற்பனையாக விரிந்தது. மகிழ்ச்சியில்‌ 
துள்ளிக்குதித்தபடி நடக்கத்தொடங்கினாள்‌ 


காவியா. 


131 


| | 3rd_term tamil 2nd _std_ CBSE.indd 131 ஓ 4/8/2020 2:35:23 PM | | 


__- நக்க | | | | | இ நாண ற 


பயிற்சி (2) 


படிசுதுப்பழகுக 


ண்கள்‌ க சரி, | (7) தவறு ag 


1. தாத்தாவும்‌ காவியாவும்‌ பேருந்து நிலையத்தில்‌ நின்றிருந்தனர்‌. 


௮: 
3 
4, 
5, 


குளத்தைக்‌ கண்ட தாத்தாவின்‌ முகம்‌ மலர்ந்தது. 
மண்சாலை ஒப்போது தார்ச்சாலையாக மாறியுள்ளது. 


குளத்தில்‌ தற்போது நீர்‌ நிரம்பியுள்ளது. 


பொருத்துக 


வாய்மொழியாக விடை கூறுக 
1. குளம்‌ எப்படி இருந்ததாகக்‌ காவியாவிடம்‌ தாத்தா கூறினார்‌? 
விடை எழுதுக 
1. குளம்‌ தற்போது எவ்வாறு உள்ளது? 
2. குளத்தைச்‌ சரிசெய்யும்படி தாத்தா யாரிடம்‌ கூறினார்‌? 


132 


3rd_term tamil 2nd _std_ CBSE.indd 132 ஓ 4/8/2020 2:35:31 PM | | 


_ ணா | । இ நாண ற 


இவர்கள்‌ பேசினால்‌ என்ன பேசுவார்கள்‌? 222 


என்னைப்‌ 
பார்த்து 
உனக்கு பயம்‌ 
வரவில்லையா? 


என்‌ 
பயப்பட வேண்டும்‌? 


133 


| | 3rd_term tamil 2nd _std_ CBSE.indd 133 ஓ 4/8/2020 2:35:33 PM | | 


_ ணா | । இ ௭ ற 


எதிர்ச்சொல்‌ அறிவோம்‌ [2 


134 


| | 3rd_term tamil 2nd _std_ CBSE.indd 134 ஓ 4/8/2020 2:35:35 PM | | 


| | 3rd_term tamil 2nd எம்‌ CBSE.indd 135 


படித்துப்பார்‌ 


மேசையின்‌ மேலே பூனை 


மேசையின்‌ கீழே பானை 


கூடையின்‌ உள்ளே பூக்கள்‌ 


கூடைக்கு வெளியே ஈக்கள்‌ 


சூடான தேநீர்‌ 
குளிர்ச்சியான இளநீர்‌ 


4/8/2020 2:35:42 PM | | 


| | 3rd_term tamil 2nd எம்‌ CBSE.indd 136 


ஓ 


மடிக்கணினி 


கணினியைவிட எடை குறைந்தது. 
விரும்பும்‌ இடங்களுக்கு எடுத்துச்‌ செல்லலாம்‌. 
குறைந்த மின்‌ ஆற்றலில்‌ இயங்கும்‌. 


மாம்பழம்‌ 


இது நமது தேசிய கனி. 


மாம்பழத்திலிருந்து பழச்சாறு, பழப்பாகு போன்றவை 


தயாரிக்கப்படுகின்றன. 
மாம்பழம்‌ பலா, வாழையுடன்‌ இணைந்து முக்கனி 
என்று அழைக்கப்படுகிறது. 


ண்பன்‌ 


படிக்கட்டுகளில்‌ ஏறுவதை எளிதாக்கும்‌ கருவி. 
மின்சாரத்தால்‌ இயங்கும்‌. 

இதன்‌ கதவுகள்‌ திறக்கும்போது விரைவாகவும்‌ 
மூடும்போது மெதுவாகவும்‌ செயல்படும்‌. 


நீரில்‌ வாழும்‌ உயிரினம்‌. 

நாம்‌ மூக்கினால்‌ சுவாசிப்பதுபோல, மீன்கள்‌ 
செவுள்களால்‌ சுவாசிக்கும்‌. 

பல வண்ணங்களில்‌, பல வடிவங்களில்‌, பல 
அளவுகளில்‌ மீன்கள்‌ காணப்படுகின்றன. 


முத்து 


சிப்பி என்ற நீர்வாழ்‌ உயிரினத்திலிருந்து முத்து 
உருவாகிறது. 

இது விலைமதிப்பு மிக்கது. 

அணிகலன்களை அழகுபடுத்தப்‌ பயன்படும்‌. 


வல்‌ 

புல்‌ வகையைச்‌ சார்ந்தது. 

மிகவேகமாக வளரக்கூடியது. 

பாண்டா கரடிகள்‌ மூங்கில்‌ இலைகளை விரும்பி 
உண்ணும்‌. 

மூங்கிலில்‌ கிடைக்கும்‌ ஒருவகை அரிசியில்‌ 


உணவு தயாரிக்கலாம்‌. 


136 


4/8/2020 2:35:47 PM | | 


| 3rd_term tamil 2nd எம்‌ CBSE.indd 137 


மெழுகு 
தாவரங்கள்‌, விலங்குளிடமிருந்து கிடைக்கிறது. 
செயற்கையாகவும்‌ தயாரிக்கப்படுகிறது. 
மிட்டாய்கள்‌, மருந்துப்‌ பொருள்கள்‌ செய்யவும்‌ 
பயன்படுகிறது. 


உருகும்‌ தன்மை கொண்டது. 


மேகம்‌ 
நீர்த்துளிகள்‌ பல சேர்ந்து மேகம்‌ ஆகிறது. 
மேகம்‌ குளிர்ந்து மழையாகி மண்ணில்‌ விழுகிறது. 
ஒவ்வொரு மேகமும்‌ பல ஆயிரம்‌ லிட்டர்‌ 
நீரைக்கொண்டது. 


மலரா 
கூட்டமாக வாழும்‌ பறவை. 
பூச்சிகளையும்‌ பழங்களையும்‌ உண்ணும்‌. 
மரப்பொந்துகளில்‌ கூடுகட்டும்‌. 


கப்‌ 
மலரின்‌ இதழ்கள்‌ விரியும்‌ முன்பு சூவிந்து மூடி 
இருக்கும்‌. 
இதுவே மொட்டு எனப்படும்‌. 


மொட்டின்‌ அமைப்பு மலரின்‌ வகையைப்‌ பொருத்து 


மாறுபடும்‌. 


மோர்‌ 
பாலிலிருந்து கிடைக்கும்‌ தயிரைக்‌ கடைவதால்‌ 
மோரைப்‌ பெறுகிறோம்‌. 
இது உடலுக்குக்‌ குளிர்ச்சியைத்‌ தரும்‌ உணவு. 
வயிற்றுப்புண்ணைக்‌ குணப்படுத்தும்‌. 


மெளவல்‌ 
இம்மலர்‌ மரமல்லி மற்றும்‌ 
பன்னிர்ப்ப எனவும்‌ 
கூறப்படுகிறது. 
இதன்‌ காம்பு நீண்டு இருக்கும்‌. 
நறுமணம்‌ மிகுந்தது. 


137 


4/8/2020 2:35:49 PM | | 


25. கொன்றை வேந்தன்‌ &3 


அன்னையும்‌ பிதாவும்‌ முன்னறி தெய்வம்‌. 
தாயும்‌ தந்தையும்‌ கண்முன்னே காணும்‌ தெய்வங்கள்‌ ஆவர்‌. 
ஊக்கம்‌ உடைமை ஆக்கத்திற்கு அழகு. 
குறையாத ஆர்வமே முன்னேற்றம்‌ தரும்‌. 
எண்ணும்‌ எழுத்தும்‌ கண்ணெனத்‌ தகும்‌. 
கணக்கும்‌. மொழியும்‌ ஒரு கண்கள்‌ போன்றவை. 
கைப்பொருள்‌ தன்னின்‌ மெய்ப்பொருள்‌ கல்வி. 


சேமித்த பொருளைவிட கல்வியே உண்மையான செல்வம்‌. 


தீராக்‌ கோபம்‌ போராய்‌ முடியும்‌. ஓ 
நெடுநாள்‌ கோபம்‌ சிக்கலில்‌ முடியும்‌. 
நல்லிணக்கம்‌ அல்லது அல்லல்படுத்தும்‌. 
இணக்கம்‌ இல்லாத நட்பு துன்பம்‌ தரும்‌. 
நுண்ணிய கருமம்‌ எண்ணித்‌ துணி. 
சிறிய செயலாக இருந்தாலும்‌ சிந்தித்து முடிவு செய்ய வேண்டும்‌. 


பொல்லாங்கு என்பவை எல்லாம்‌ தவிர்‌. 
தீமை தரும்‌ எல்லாவற்றையும்‌ தவிர்க்க வேண்டும்‌. 


மருந்தே ஆயினும்‌ விருந்தோடு உண்‌. 


அமிழ்தம்‌ போன்ற அரிய உணவையும்‌ பகிர்ந்து உண்ண வேண்டும்‌. 


Q 
9 
© 
ழ்‌ 
© 
ட 
ம 
© 


முற்பகல்‌ செய்யின்‌ பிற்பகல்‌ விளையும்‌. 
செயல்களுக்கு ஏற்பவே விளைவுகள்‌ இருக்கும்‌. 
- ஒளவையார்‌ 


138 


| | 3rd_term tamil 2nd _std_ CBSE.indd 138 ஓ 4/8/2020 2:35:49 PM | | 


குறுக்கெழுத்துப்‌ புதிருக்கு... 


பய தது, 


(பி 
கரிவரி பரம 
மமக 


சொல்வளம்‌ பெருக... 
இ | 0 | 


ப 


சொல்லினை 


139 


| | 3rd_term tamil 2nd _std_ CBSE.indd 139 ஓ 4/8/2020 2:35:50 PM | | 


ந | | | | | ஓ 


தமிழ்ச்சொல்‌ அறிந்து பயன்படுத்துவோம்‌ (2) 


| கணவர்‌ 11 ப்ப ய 
EE 


பம பம்‌ ப்‌ 


பள்ளிக்கூடம்‌ 


தொடர்வண் 
டு ட்‌ இடுப்புப்பட்டி 
நிலையம்‌ 


கைக்கடிகாரம்‌ 


துலைக்கவசம்‌ 


வாழ்த்து அட்டை 


செங்கிழங்கு 


140 


| 3rd_term tamil 2nd _std_ CBSEindd 140 ஓ 4/8/2020 2:35:56 PM | | 


| EE ௫ HI ற 


ன்‌ 


பொருத்தமான இரட்டைச்‌ சொற்களை நிரப்புக 


(மெல்ல மெல்ல, துள்ளித்‌ துள்ளி, சலசல, கலகல, பளபள) 


ரன வை பை வை என்று சிரித்தனர்‌. 


நகர்ந்து செல்கிறது. 
க வணக வகள்வைணானவ்வை என்று மின்னுகிறது. 
ஓடுகிறது 
ர னது ஆற்றுநீர்---------------- என்று ஓடுகிறது. 
்‌ ்‌ உதி வ அல 
௫ படத்தைப்பார்‌. பொருத்தமான செய்யுள்‌ அடியை எழுதுக. (2) ௫ 


(எண்ணும்‌ எழுத்தும்‌ கண்ணெனத்‌ தகும்‌, நல்லிணக்கம்‌ அல்லது 
அல்லல்படுத்தும்‌, மருந்தே ஆயினும்‌ விருந்தோடு உண்‌) 


எண்‌ ஆக்கம்‌ 
ஊக்கம்‌ கண்‌ 


மெய்ப்பொருள்‌ விருந்து 
மருந்து பிற்பகல்‌ 
முற்பகல்‌ கைப்பொருள்‌ 


141 


| | 3rd_term tamil 2nd _std_ CBSEindd 141 ஓ 4/8/2020 2:36:01 PM | | 


| ன ? ஐ இல இத்தி 


மாறியுள்ள எழுத்துகளை சொல்லாக்குக. 


வ | 
ஒளி | 
| 
வன | 
பப்ப ணை 
படபட ணை 


படங்களைப்‌ பார்‌. தொடர்புடைய உடல்‌ உறுப்பின்‌ பெயரை எழுதுக. (2) 


ILL 


142 


| | 3rd_term tamil 2nd _std_ CBSE.indd 142 ஓ 4/8/2020 2:36:01 PM | | 


படங்கள்‌, ஓவியங்கள்‌, 
கதைப்படங்களை 
நுட்பமாக 
உற்றுநோக்கியும்‌ 
சொல்லக்கேட்ரும்‌ 
சுவைப்பர்‌. 
கேட்டறியாத, எளிய 
சொற்களமைந்த 
பாடல்களைக்‌ 
கவனத்துடன்‌ 
கருத்தூன்றிக்‌ கேட்ருப்‌ 
புரிந்துகொண்டு 
வெளிப்பருத்துவர்‌. 
சிந்தனையைத்‌ 
தூண்ரும்‌ எளிய 
கதைகளைக்‌ 
கவனத்துடன்‌ 
கருத்தூன்றிக்‌ கேட்ருப்‌ 
புரிந்துகொண்டு 
வெளிப்பருத்துவர்‌. 
எளிய வாய்மொழி 
அறிவுரைகளையும்‌ 
கட்டளைகளையும்‌ 
வினாக்களையும்‌ 
கேட்டுப்‌ புரிந்துகொண்டு 
எதிர்வினையாற்றுவர்‌. 


பிறர்‌ பேசுவதைப்‌ 
பொறுப்புடனும்‌ 
கவனத்துடனும்‌ கேட்ருப்‌ 
புரிந்துகொண்டு 
வெளிப்பருத்துவர்‌. 


படக்கதைகளைப்‌ 
பார்த்தறிந்து / 
படித்தறிந்து கதை 
கூறுவர்‌. 
பெயர்ப்பலகைகள்‌, 
அறிவிப்புகளைப்‌ 
படிப்பர்‌. 

உ விரும்பும்‌ நூல்களைத்‌ 
தேடிப்‌ படிப்பர்‌. 


| | 3rd_term tamil 2nd _std_CBSE.indd 143 


ஓ 


கற்றல்‌ விளைவுகள்‌ 


உ ஓசைநயமிக்க ப 
பாடல்களைத்‌ 
தனியாகவும்‌ 
குழுவாகவும்‌ உரிய 
ஒலிப்புடன்‌ பாருவர்‌. 
படக்கதையைப்‌ பார்த்து 
நிகழ்வைக்‌ கூறுவர்‌. 
செய்திகளைத்‌ திரட்டும்‌ 
பொருட்ரு வினா 
எழுப்புவர்‌. 
பார்த்தவை, கேட்டவை 
பற்றிப்‌ பேசுவர்‌. 
கேட்ரும்‌ படித்தும்‌ 
அறிந்த பாடல்கள்‌, 
கதைகளிலிருந்து 
கேட்கப்பரும்‌ எளிய 
வினாக்களுக்கு 
முழுமையான 
சொற்றொடரில்‌ விடை 
கூறுவர்‌. 
சொற்கள்‌, தொடர்களை 
முறையாகவும்‌ 
சரியாகவும்‌ ஒலிப்பர்‌. 

கேட்டறிந்த கதைகள்‌, 
பாடல்களைத்‌ தம்‌ 
கற்பனையின்‌ 
அடிப்படையில்‌ கூறுவர்‌. 
தமக்குரிய நடையில்‌ 
பேசுவர்‌. 
கேட்டவற்றுடன்‌ தம்‌ 
அனுபவங்களைத்‌ 
தொடர்புபருத்திப்‌ 
பொருள்‌ விளங்கும்‌ 
வகையில்‌ தெளிவாக 
வெளிப்பருத்துவர்‌. 


கீழ்க்காணும்‌ சொற்களைக்‌ 

கற்றறிந்து பேச்சிலும்‌ 

எழுத்திலும்‌ பயன்படுத்துவர்‌. 

உ பெயர்ச்சொற்கள்‌. 
வினைச்சொற்கள்‌, பதிலிப்‌ 
பெயர்ச்சொற்கள்‌ 

உ வீரு பள்ளியில்‌ உள்ள 
பொருள்களின்‌ பெயர்கள்‌ 

உ குரும்ப உறுப்பினர்‌ பெயர்கள்‌ 

உ தின்பண்டங்களின்‌ பெயர்கள்‌ 

உ எளிய வருணனைச்‌ 
சொற்கள்‌ 

உ ஆங்கில மாதங்களின்‌ 
பெயர்கள்‌ 


தமிழ்மொழியின்‌ 
அனைத்து 
எழுத்துகளின்‌ 
ஒலிவடிவ, வரிவடிவத்‌ 
தொடர்புகளை 
இனங்கண்மு 


அறிந்து படிப்பர்‌. 
எளிய சொற்கள்‌, 
சிறுசிறு தொடர்களை 
உரிய ஒலிப்புடன்‌ 
உரக்கப்‌ படிப்பர்‌. 
எளிய சுந்தப்‌ 
பாடல்களை உரிய 
ஓசையுடன்‌ படிப்பர்‌. 
எளிமையான சிறுசிறு 
படக்கதைகளையும்‌ 
பாடல்களையும்‌ 
படிப்பர்‌. 

படிக்கும்‌ பகுதியின்‌ 
பொருளுணர்ந்து 
வினாக்களுக்கு 
விடையளிப்பர்‌. 
படித்த பகுதியில்‌ 
கேட்கப்பரும்‌ சிறுசிறு 
வினாக்களுக்கு 
விடையளிப்பர்‌. 


உ முதல்‌ எழுத்தை 
மாற்றி வேறு 
சொற்களை 
உருவாக்குவர்‌. 

குறிப்பிட்ட எழுத்தில்‌ 
தொடங்கும்‌ பல்வேறு 
சொற்களை 
எழுதுவர்‌. 
கொடுக்கப்பட்ட 
சொல்லிலிருந்து 
பல்வேறு 
சொற்களை 
உருவாக்குவர்‌. 
முதல்‌ சொல்லின்‌ 
இறுதி எழுத்தை 
அருத்த சொல்லின்‌ 
முதல்‌ எழுத்தாகக்‌ 
கொண்டு 
சொற்களை 
உருவாக்குவர்‌. 


143 


உ படங்களைப்‌ பார்த்துப்‌ 
பெயர்கள்‌, சிறுசிறு 
தொடர்களைத்‌ தெளிவாகவும்‌ 
வரிவடிவம்‌ சிதையாமலும்‌ 
எழுதுவர்‌. 
வடமொழி ஒலிப்புகளுக்குரிய, 
கிரந்த வரிவடிவங்களை 
அறிந்து எழுதுவர்‌. 
சொற்களையும்‌, சிறுசிறு 
தொடர்களையும்‌ 
சொல்லக்கேட்டு எழுதுவர்‌. 
எளிய பாடல்கள்‌, கதைகள்‌, 


உரைநடைப்பகுதிகளிலிருந்து 


கேட்கப்பரும்‌ வினாக்களுக்கு 
முழுமையான தொடர்களில்‌ 
விடையளிப்பர்‌. 

சிறுசிறு தொடர்களைத்‌ 
தம்முடைய நடையில்‌ 
எழுதுவர்‌. 

கேட்டவற்றை! படித்தவற்றை 
/ சிந்தித்து உணர்ந்தவற்றைப்‌ 
படங்களாகவே, 
சொற்களாகவே, 
தொடர்களாகவோ 
வெளிப்பருத்துவர்‌. 


உ நேரந்தவறாமை. 

உ கூட்ருணர்வு 

உ விதிகளைப்‌ பின்பற்றுவர்‌. 

உ தூய்மை பேணுவர்‌. 

உ பொருள்களைப்‌ பாதுகாப்பர்‌. 

* பிறருக்கு உதவுவர்‌. 

உ பிற உயிர்களிடத்தில்‌ அன்பு 
காட்ருவர்‌. 


உ ஒலி இயைபுச்‌ சொற்களை 
உருவாக்குவர்‌. 

உ ஒருமை, பன்மை 
விகுதிகளை (கள்‌, 
க்கள்‌, ங்கள்‌) அறிந்து 
பயன்பருத்துவர்‌. 

உ பெயர்ச்சொற்கள்‌, 
பதிலிப்‌ பெயர்ச்சொற்கள்‌, 
வினைச்சொற்களை 
அறிந்து பயன்படுத்துவர்‌. 


கீழ்க்காணும்‌ வாழ்வியல்‌ 
திறன்களைப்‌ பெற்று 
உரிய நேரங்களில்‌ 
பயன்பருத்துவர்‌. 
உதன்னை அறியும்‌ திறன்‌. 
சிக்கல்‌ தீர்க்கும்‌ திறன்‌. 
முடிவெருக்கும்‌ திறன்‌. 
கூர்சிந்தனைத்‌ திறன்‌. 
படைப்பாக்கச்‌ சிந்தனைத்‌ 
திறன்‌. 
சிறந்த தகவல்‌ தொடர்புத்‌ 
திறன்‌. 
உறவுகளை 
இணக்கத்துடன்‌ பேணும்‌ 
திறன்‌. 
பிறரை அவர்‌ 
நிலையிலிருந்து 
புரிந்துகொள்ளும்‌ திறன்‌. 
உணர்வுகளைக்‌ 
கையாளும்‌ திறன்‌. 
மன அழுத்தத்தைக்‌ 
கையாளும்‌ திறன்‌. 


4/8/2020 2:36:01 PM | | 


தமிழ்‌ - இரண்டாம்‌ வகுப்பு 


பாடநூல்‌ உருவாக்கக்‌ குழு 


மேலாய்வாளர்கள்‌ 
முனைவர்‌ ௪. மாடசாமி, பேராசியர்‌ ( ஓய்வு), சென்னை. 
திரு. ௪. தமிழ்ச்செல்வன்‌ எழுத்தாளர்‌, சிவகாசி. 


திருமதி ஏ.எஸ்‌. பத்மாவதி எழுத்தாளர்‌. சென்னை. 


வல்லுநர்‌ & ஒருங்கிணைப்பாளர்‌ 
முனைவர்‌ வெ. உஷாராணி, முதல்வர்‌, 
மாவட்ட ஆசிரியர்‌ கல்வி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌, 
திருவல்லிக்கேணி, சென்னை மாவட்டம்‌. 


திருமதி இரா. பொன்மணி , விரிவுரையாளர்‌, 
மாவட்ட ஆசிரியர்‌ கல்வி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌, திருவூர்‌, 
திருவள்ளூர்‌ மாவட்டம்‌. 


நூலாசிரியர்கள்‌ 


முனைவர்‌ ௮. மாசிலாமணி, விரிவுரையாளர்‌, 
மாவட்ட ஆசிரியர்‌ கல்வி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌, 
குருக்கத்தி,நாகப்பட்டினம்‌ மாவட்டம்‌. 


திருமதி வே. சுடரொளி, இடைநிலை ஆசிரியர்‌, 
அம்பத்தூர்‌ நகராட்சி தொடக்கப்பள்ளி, கொரட்டூர்‌. 
வில்லிவாக்கம்‌ ஒன்றியம்‌, திருவள்ளூர்‌ மாவட்டம்‌. 
செல்வி பா. ப்ரீத்தி, இடைநிலை ஆசிரியர்‌, 

ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, சீர்ப்பனந்தல்‌, 
ரிஷிவந்தியம்‌ ஒன்றியம்‌, விழுப்புரம்‌ மாவட்டம்‌. 

திரு. வெ. ராஜா இடைநிலை ஆசிரியர்‌, 

ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, இராக்கியாம்பட்டி, 
கொங்கணாபுரம்‌ ஒன்றியம்‌, சேலம்‌ மாவட்டம்‌. 


திரு. பா. ச. குப்பன்‌, இடைநிலை ஆசிரியர்‌, 

ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, ஜயந்தாங்கல்‌, 
காவேரிப்பாக்கம்‌ ஒன்றியம்‌, வேலூர்‌ மாவட்டம்‌. 

திருமதி பா. கற்பகம்‌, ஒடைநிலை ஆசிரியர்‌, 

ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, ஐயப்பநகர்‌, 
வில்லிவாக்கம்‌ ஒன்றியம்‌, திருவள்ளூர்‌ மாவட்டம்‌. 

திருமதி வீ. செளரீஸ்வரி, இடைநிலை ஆசிரியர்‌, 
ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, குமரன்கட்டம்‌, 
ஆனைமலை ஒன்றியம்‌, கோயம்புத்தூர்‌ மாவட்டம்‌. 
திருமதி அ. கலைவாணி, பட்டதாரி ஆசிரியர்‌, 

ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, காளம்பாளையம்‌, 
தொண்டாமுத்தூர்‌ ஒன்றியம்‌, கோயம்புத்தூர்‌ மாவட்டம்‌. 
திருமதி ச. பஞ்சவர்ணம்‌, தலைமை ஆசிரியர்‌, ஊராட்சி 
ஒன்றிய தொடக்கப்பள்ளி, தாம்பரம்‌, சானிடோரியம்‌, சென்னை. 


திரு. சூ.வ. மகேந்திரன்‌ இடைநிலை ஆசிரியர்‌, 
ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, பெரிய குக்குண்டி, 
ஆற்காடு ஒன்றியம்‌, வேலூர்‌ மாவட்டம்‌. 

திருமதி த. ஜெயமாரி, இடைநிலை ஆசிரியர்‌, 
ஸ்ரீஜெயேந்திர சுவாமிகள்‌ மேனிலைப்பள்ளி, 

மகாராஜா நகர்‌, திருநெல்வேலி மாவட்டம்‌. 


| | 3rd term tamil 2nd _std_ CBSE.indd 144 


ஒவியர்கள்‌ 

திரு. சோ. வேல்முருகன்‌, ஓவிய ஆசிரியர்‌, 
அரசு மகளிர்‌ மேனிலைப்பள்ளி, கோவில்பட்டி, 
தூத்துக்குடி மாவட்டம்‌. 

திரு. கே.மதியழகன்‌, இடைநிலை ஆசிரியர்‌, 


ஊ.ஒ. நடு நிலைப்பள்ளி, ஊத்துக்காடு, வலங்கைமான்‌ ஒன்றியம்‌, 


திருவாரூர்‌ மாவட்டம்‌. 

திரு. கோபு சுப்பையன்‌, 

ஐ திங்‌ கிரியேஷன்ஸ்‌, வடபழனி, சென்னை. 

திரு. தே.துரை, ஓவிய ஆசிரியர்‌, 

பிஷப்‌ ஹீபர்‌ மேல்நிலைப்பள்ளி, தெப்பக்குளம்‌, திருச்சி. 
திரு. சு. மனோகரன்‌ , ஓவிய ஆசிரியர்‌, 


அரசு மேல்நிலைப்பள்ளி, சிலமலை, தேனி. 


திரு. த.தா.மு. பிரபுராஜ்‌, ஓவிய ஆசிரியர்‌, 

அரசு உயர்நிலைப்பள்ளி, மணிமங்கலம்‌, குன்றத்தூர்‌ ஒன்றியம்‌, 
காஞ்சிபுரம்‌ மாவட்டம்‌. 

திரு.கா. தனஸ்‌ தீபக்‌ ராஜன்‌ 

திரு.கா.நலன்‌ நான்சி ராஜன்‌ 

திரு.நா. காசிராஜன்‌ 

திரு. வேல்முருகன்‌ இராதாகிருஷ்ணன்‌ 

திரு. பா. பிரமோத்‌ 

திரு. சு. முரளி 


விரைவுக்குறியீடு மேலாண்மைக்குழு 

திரு. இரா. ஜெகநாதன்‌, இடைநிலைஆசிரியர்‌, 
ஊராட்சிஒன்‌ றியநடுநிலைப்பள்ளி, கணேசபுரம்‌, போளூர்‌ 
திருவண்ணாமலை. 

திரு. ச.ஆல்பர்ட்‌ வளவன்‌ பாபு ,பட்டதாரிஆசிரியர்‌ 
அரசினர்‌ உயர்நிலைப்பள்ளி, பெருமாள்‌ கோவில்‌, 
பரமக்குடி, இராமநாதபுரம்‌ 


திரு. மு.சரவணன்‌ , பட்டதாரிஆசிரியர்‌, 
அரசினர்‌ மகளிர்‌ மேனிலைப்பள்ளி, வாழப்பாடி, சேலம்‌ 


பக்க வடிவமைப்பாளர்‌ 

ஓவியர்‌ திரு. கு. கலைச்செல்வன்‌ , சென்னை. 
திரு. சி. அடைக்கல ஸ்டீபன்‌. 

திரு. சி. பிரசாந்த்‌ 

திரு. ஸ்ரீதர்‌ 

தரக்கட்டுப்பாடு 

திரு. ராஜேஷ்‌ தங்கப்பன்‌ 

திரு. கி.ஜெரால்டு வில்சன்‌ 
ஒருங்கிணைப்பாளர்‌ 

திரு. ரமேஷ்‌ முனிசாமி, 


இந்நூல்‌ 80 ஜி.எஸ்‌.எம்‌ எலிகண்ட்‌ மேப்லித்தோ தாளில்‌ 
அச்சிடப்பட்ருள்ளது 
ஆப்செட்‌ முறையில்‌ அச்சிட்டோர்‌: 


14.4. 


4/8/2020 2:36:01 PM | | 


தமிழ்நாடு அரசு 


மூன்றாம்‌ வகுப்பு 


தமிழ்‌ 


பள்ளிக்‌ கல்வித்துறை 


தீண்டாமை மனித நேயமற்ற செயலும்‌ பெருங்குற்றமும்‌ ஆகும்‌ 


தமிழ்நாடு அரசு 


முதல்பதிப்பு - 2019 
திருத்திய பதிப்பு - 2020 


(புதிய பாடத்திட்டத்தின்கீழ்‌ 
வெளியிடப்பட்ட நூல்‌) 


விலை :ரூ 


பாடநூல்‌ உருவாக்கமும்‌ 
தொகுப்பும்‌ 


மாநிலக்‌ கல்வியியல்‌ ஆராய்ச்சி 
மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌ 


© SCERT 2019 


நூல்‌ அச்சாக்கம்‌ 


தமிழ்நாடு பாடநூல்‌ மற்றும்‌ 
கல்வியியல்‌ பணிகள்‌ கழகம்‌ 


www.textbooksonline.tn.nic.in 


[1 


முகவுரை 


குழந்தைகளின்‌ உலகம்‌ வண்ணமயமானது! விந்தைகள்‌ பல நிறைந்தது! 
அவர்களின்‌ கற்பனைத்திறன்‌ கானுயிர்களையும்‌ நட்புடன்‌ நடை பயில 
வைத்திரும்‌. புதியன விரும்பும்‌ அவர்தம்‌ உற்சாக உள்ளம்‌ அஃறிணைப்‌ 
பொருள்களையும்‌ அழகுதமிழ்‌ பேசிடச்‌ செய்திரும்‌. 

அப்புதிய உலகில்‌ குழந்தைகளோரு பயணம்‌ செய்வது மகிழ்ச்சியும்‌ 
நெகிழ்ச்சியும்‌ நிறைந்தது. 

தமிழ்க்‌ குழந்தைகளின்‌ பிஞ்சுக்கரங்கள்‌ பற்றி, இப்புதிய பாடநூல்களின்‌ 
துணைகொண்டு கீழ்க்கண்ட நோக்கங்களை அடைந்திடப்‌ பெருமுயற்சி 
செய்துள்ளோம்‌. 


... கற்றலை மனனத்தின்‌ திசையில்‌ இருந்து மாற்றி படைப்பின்‌ 
பாதையில்‌ பயணிக்க வைத்தல்‌. 

.. தமிழர்தம்‌ தொன்மை, வரலாறு, பண்பாடு மற்றும்‌ கலை, இலக்கியம்‌ 
குறித்த பெருமித உணர்வை மாணவர்கள்‌ பெறுதல்‌. 

*  தன்னம்பிக்கையுடன்‌ அறிவியல்‌ தொழில்நுட்பம்‌ கைக்கொண்ரு 
மாணவர்கள்‌ நவீன உலகில்‌ வெற்றிநடை பயில்வதை 
உறுதிசெய்தல்‌. 

*  அறிவுத்தடலை வெறும்‌ எட்டறிவாய்க்‌ குறைத்து மதிப்பிடாமல்‌ 
அறிவுச்‌ சாளரமாய்ப்‌ புத்தகங்கள்‌ விரிந்து பரவி வழிகாட்ருதல்‌. 


பாடநூலின்‌ புதுமையான வடிவமைப்பு, ஆழமான பொருள்‌ மற்றும்‌ 
குழந்தைகளின்‌ உளவியல்‌ சார்ந்த அணுகுமுறை எனப்‌ 
புதுமைகள்‌ பல தாங்கி உங்களுடைய கரங்களில்‌ இப்புதிய பாடநூல்‌ 
தவழும்பொழுது, பெருமிதம்‌ ததும்ப ஒரு புதிய உலகத்துக்குள்‌ நீங்கள்‌ 
நுழைவீர்கள்‌ என்று உறுதியாக நம்புகிறோம்‌. 


[11 


நாட்டுப்பண்‌ 


ஜன கண மன அதிநாயக ஜய ஹே 
பாரத பாக்ய விதாதா 

பஞ்சாப ஸிந்து குஜராத மராட்டா 
திராவிட உத்கல பங்கா 

விந்திய ஹிமாசல யமுனா கங்கா 
உச்சல ஜலதி தரங்கா. 

தவ சுப நாமே ஜாகே 
தவ சுப ஆசிஸ மாகே 
காஹே தவ ஜய காதா 

ஜன கண மங்கள தாயக ஜய ஹே 
பாரத பாக்ய விதாதா 

ஜய ஹே ஜய ஹே ஐய ஹே 
ஜய ஜய ஜய ஜய ஹே! 


- மகாகவி இரவீந்திரநாத தாகூர்‌. 
நாட்டுப்பண்‌ - பொருள்‌ 


இந்தியத்‌ தாயே! மக்களின்‌ இன்ப துன்பங்களைக்‌ கணிக்கின்ற நீயே எல்லாருடைய மனத்திலும்‌ 
ஆட்சி செய்கிறாய்‌. 

நின்‌ திருப்பெயர்‌ பஞ்சாபையும்‌, சிந்துவையும்‌, கூர்ச்சரத்தையும்‌, மராட்டியத்தையும்‌, திராவிடத்தையும்‌, 
ஒடிசாவையும்‌, வங்காளத்தையும்‌ உள்ளக்‌ கிளர்ச்சி அடையச்‌ செய்கிறது. 

நின்‌ திருப்பெயர்‌ விந்திய, இமயமலைத்‌ தொடர்களில்‌ எதிரொலிக்கிறது; யமுனை, கங்கை 
ஆறுகளின்‌ இன்னொலியில்‌ ஒன்றுகிறது; இந்தியக்‌ கடலலைகளால்‌ வணங்கப்படுகிறது. 


அவை நின்னருளை வேண்டுகின்றன; நின்‌ புகழைப்‌ பரவுகின்றன. 
இந்தியாவின்‌ இன்ப துன்பங்களைக்‌ கணிக்கின்ற தாயே! 
உனக்கு வெற்றி! வெற்றி! வெற்றி! | 


டா 


nS 


ந. 


ட. | 
ட 


NS 


ம கப 
வட்‌ ய்‌ 


[ 


உட ° © 
தமிழ்த்தாய்‌ வாழ்த்து 
நீராருங்‌ கடலுடுத்த நிலமடந்தைக்‌ கெழிலொழுகும்‌ 
சீராரும்‌ வதனமெனத்‌ திகழ்பரதக்‌ கண்டமிதில்‌ 
தெக்கணமும்‌ அதிற்சிறந்த திராவிடநல்‌ திருநாடும்‌ 
தக்கசிறு பிறைநுதலும்‌ தரித்தநறுந்‌ திலகமுமே! 
அத்திலக வாசனையபோல்‌ அனைத்துலகும்‌ இன்பமுற 
எத்திசையும்‌ புகழ்மணக்க இருந்தபெருந்‌ தமிழணங்கே! 
தமிழணங்கே! 
உன்‌ சீரிளமைத்‌ திறம்வியந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே! 
வாழ்த்துதுமே! 
வாழ்த்துதுமே! 


- மனோன்மணியம்‌' பெ. சுந்தரனார்‌. 


தமிழ்த்தாய்‌ வாழ்த்து - பொருள்‌ 


ஒலி எழுப்பும்‌ நீர்‌ நிறைந்த கடலெனும்‌ ஆடையுடுத்திய நிலமெனும்‌ பெண்ணுக்கு, 
அழகு மிளிரும்‌ சிறப்பு நிறைந்த முகமாகத்‌ திகழ்கிறது பரதக்கண்டம்‌. அக்கண்டத்தில்‌, 
தென்னாடும்‌ அதில்‌ சிறந்த திராவிடர்களின்‌ நல்ல திருநாடும்‌, பொருத்தமான பிறை 
போன்ற நெற்றியாகவும்‌, அதிலிட்ட மணம்‌ வீசும்‌ திலகமாகவும்‌ இருக்கின்றன. 


அந்தத்‌ திலகத்தில்‌ இருந்து வரும்‌ வாசனைபோல, அனைத்துலகமும்‌ இன்பம்‌ பெறும்‌ 
வகையில்‌ எல்லாத்‌ திசையிலும்‌ புகழ்‌ மணக்கும்படி (புகழ்‌ பெற்று) இருக்கின்ற 
பெருமைமிக்க தமிழ்ப்‌ பெண்ணே! தமிழ்ப்‌ பெண்ணே! என்றும்‌ இளமையாக இருக்கின்ற 
உன்‌ சிறப்பான திறமையை வியந்து உன்‌ வயப்பட்டு எங்கள்‌ செயல்களை மறந்து 
உன்னை வாழ்த்துவோமே! வாழ்த்துவோமே! வாழ்த்துவோமே! 


தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி 


'நாட்டின்‌ உரிமை வாழ்வையும்‌ ஒருமைப்பாட்டையும்‌ 
பேணிக்காத்து வலுப்படுத்தச்‌ செயற்படுவேன்‌' என்று உளமார 
நான்‌ உறுதி கூறுகிறேன்‌. 


'ஒருபோதும்‌ வன்முறையை நாடேன்‌ என்றும்‌, சமயம்‌, 
மொழி, வட்டாரம்‌ முதலியவை காரணமாக எழும்‌ 
வேறுபாடுகளுக்கும்‌ பூசல்களுக்கும்‌ ஏனைய அரசியல்‌ 
பொருளாதாரக்‌ குறைபாடுகளுக்கும்‌ அமைதி நெறியிலும்‌ 
அரசியல்‌ அமைப்பின்‌ வழியிலும்‌ நின்று தீர்வு காண்பேன்‌' 
என்றும்‌ நான்‌ மேலும்‌ உறுதியளிக்கிறேன்‌. 


உறுதிமொழி 


இந்தியா எனது நாடு. இந்தியர்‌ அனைவரும்‌ என்‌ உடன்‌ 
பிறந்தவர்கள்‌. என்‌ நாட்டை நான்‌ பெரிதும்‌ நேசிக்கிறேன்‌. 
இந்நாட்டின்‌ பழம்பெருமைக்காகவும்‌ பன்முக மரபுச்‌ 
சிறப்புக்காகவும்‌ நான்‌ பெருமிதம்‌ அடைகிறேன்‌. இந்நாட்டின்‌ 
பெருமைக்குத்‌ தகுந்து விளங்கிட என்றும்‌ பாடுபடுவேன்‌. 


என்னுடைய பெற்றோர்‌, ஆசிரியர்கள்‌, எனக்கு வயதில்‌ 
மூத்தோர்‌ அனைவரையும்‌ மதிப்பேன்‌; எல்லாரிடமும்‌ அன்பும்‌ 
மரியாதையும்‌ காட்டுவேன்‌. 


என்‌ நாட்டிற்கும்‌ என்‌ மக்களுக்கும்‌ உழைத்திட முனைந்து 
நிற்பேன்‌. அவர்கள்‌ நலமும்‌ வளமும்‌ பெறுவதிலேதான்‌ 
என்றும்‌ மகிழ்ச்சி காண்பேன்‌. 


VI 


மூன்றாம்‌ வகுப்பு 


Vil 


முன்னுரை 


குழந்தைகள்‌ பூ போன்றவர்கள்‌! அற்புதமானவர்கள்‌! 


அவர்கள்‌ பல்வேறு சூழல்களிலிருந்து பள்ளிக்கு வருகின்றனர்‌. 
ஒவ்வொரு குழந்தையும்‌ தனித்திறன்‌ என்னும்‌ முத்தைத்‌ தன்னகத்தே கொண்ட சிப்பிகள்‌. 
அச்சிப்பிகளுக்குள்‌ பொதிந்து கிடக்கும்‌ திறன்களாகிய முத்துகளைக்‌ கண்டூ வெளிக்‌ 
கொணர்வதே உண்மையான கல்வி. 


தமிழையும்‌ தமிழர்களையும்‌ போற்றும்‌ வகையில்‌ அமைந்துள்ளதுடன்‌ 
குழந்தையின்‌ விருப்பம்‌, மனவளர்ச்சி, சமுதாய நோக்கு, 

பண்பாடூ முதலியவற்றையும்‌ கருத்தில்‌ கொண்டூ இப்பாடநூல்‌ 
உருவாக்கப்பட்டுள்ளது. இதில்‌ குழந்தைகளின்‌ கண்ணையும்‌, கருத்தையும்‌ 
கவரும்‌ வண்ணப்‌ படங்கள்‌, நற்பண்புகளை வளர்க்கும்‌ கதைகள்‌, 
படக்கதைகள்‌, இசையோடூ ஓசை நயமிக்க இனிய பாடல்கள்‌ போன்றவை 
இடம்‌ பெற்றுள்ளன. 


மேலும்‌, குழந்தைகள்‌ தயக்கமின்றித்‌ தமது எண்ணங்களை 
வெளிப்படுத்த உதவி புரியும்‌ வாங்க பேசலாம்‌. 


குழந்தை வகுப்பறைச்‌ சூழலைத்‌ தாண்டி சிந்திப்பதுடன்‌ 
அதனை வாழ்க்கையோடு தொடர்புபடுத்திக்‌ கொள்ள 
உதவும்‌ சிந்திக்கலாமா? 


குழந்தைகள்‌ விளையாடிக்‌ கொண்டே தங்களது 


மொழித்‌ திறனை வளப்படுத்திக்‌ கொள்ள உதவும்‌ 
மொழியோடூ விளையாடு. 


VIII 


ஒவ்வொரு குழந்தையின்‌ படைப்புத்‌ திறன்‌, 
புதியன உருவாக்கும்‌ சிந்தனை ஆகியவற்றை 
வளர்க்க உதவும்‌ கலையும்‌ கைவண்ணமும்‌. 


திட்டமிட்டு ஒவ்வொரு செயலையும்‌ செய்து முடிக்க 
| உதவும்‌ செயல்திட்டம்‌. 


| 
ட 
Se 


உ உன்‌ நண்பனை உனக்குப்‌ ்‌ 
பிடிக்கக்‌ காரணங்கள்‌ எவை! 
உ உன்னிடத்தில்‌ உனக்குப்‌ 
பிடிக்காதது எது? 
வகுப்பறையில்‌ பகிர்ந்‌! 


மாணவர்கள்‌ புதிய செய்திகளை அறிந்து 
கொள்ள உதவும்‌ அறிந்து கொள்வோம்‌ 


து கொள்க. 


கரக லனா னாத வ ளக ரன உள எனன ன னத ன தல ராக னா ர கன கன கன தள களாக வ கரா வ வதாக என அனர. மாணவர்களுக்கு வேண்டிய குணங்களைக்‌ கொண்ட மீன்களுக்கு. 
மட்டும்‌ வண்ணமிடுக 


ஒற்றுமையுடன்‌ சேர்ந்து செயல்பட உதவும்‌ 
இணைந்து செய்வோம்‌ 


புதிய பாடநூலில்‌ இவைபோன்ற செயல்பாடுகள்‌ இடம்பெற்றுள்ளன. 


கற்பிக்க வேண்டிய திறன்கள்‌ அந்தந்தப்‌ பாடப்‌ பகுதியிலும்‌ பெற வேண்டிய கற்றல்‌ 
விளைவுகள்‌ பாடநூலின்‌ இறுதியிலும்‌ கொடுக்கப்பட்டூுள்ளன. விழுமியங்களும்‌ வாழ்வியல்‌ 
திறன்களும்‌ பாடப்‌ பகுதிகளில்‌ பேசப்பட்டூள்ளன. 


பாடநூலில்‌ உள்ள விரைவுக்‌ குறியீட்டைப்‌ (ரு C௦௦௪) பயன்படுத்துவோம்‌! எப்படி? 
உங்கள்‌ திறன்‌ பேசியில்‌ கூகுள்‌ 0௨510௪ கொண்டு DIKSHA செயலியைப்‌ பதிவிறக்கம்‌ செய்து நிறுவிக்கொள்க. 
செயலியைத்‌ திறந்தவுடன்‌, ஸ்கேன்‌ செய்யும்‌ பொத்தானை அழுத்திப்‌ பாடநூலில்‌ உள்ள விரைவுக்‌ குறியீடுகளை ஸ்கேன்‌ செய்யவும்‌. 
திரையில்‌ தோன்றும்‌ கேமராவைப்‌ பாடநூலின்‌ ௫ 0௦06 அருகில்‌ கொண்டு செல்லவும்‌. 


ஸ்கேன்‌ செய்வதன்‌ மூலம்‌, அந்த ரு 6006 உடன்‌ இணைக்கப்பட்டுள்ள மின்‌ பாடப்‌ பகுதிகளைப்‌ பயன்படுத்தலாம்‌. 


OR GUIDE 


குறிப்பு: இணையச்செயல்பாடுகள்‌ மற்றும்‌ இணைய வளங்களுக்கான 0% ௦௦06 களை 5௦8 செய்ய DIKSHA அல்லாத ஏதேனும்‌ ஓர்‌ code Scanner 


பயன்படுத்தவும்‌. 


மகிழ்ச்சியான வகுப்பறைச்‌ சூழலாலும்‌ 

இனிமையான கற்றல்‌ கற்பித்தல்‌ முறைகளாலும்‌ 

ஆசிரியர்களின்‌ அனுபவ ஆற்றலாலும்‌ அறிவார்ந்த | 

ட்ப சமூகம்‌ அமையட்டும்‌ 

வாழ்த்துகள்‌.!! ] 
ஆக்கியோர்‌. 


அதது தி 


IX 


க்‌. 


மறற % 0 


ர - 6 


16. 


பொருளடக்கம்‌ 


பாடத்தலைப்பு 

தமிழ்‌ அமுது ௦1 

கண்ணன்‌ செய்த உதவி ௦7 
தனித்திறமை 13 

கல்யாணமாம்‌ கல்யாணம்‌! 22 
மாணவர்கள்‌ நினைத்தால்‌... 27 
துணிந்தவர்‌ வெற்றி கொள்வர்‌ 33 
சான்றோர்‌ மொழி 40 
நூலகம்‌ 44 
மாட்டு வண்டியிலே... 52 
உண்மையே உயர்வு 59 
ஒன்றுபட்டால்‌ உண்டு வாழ்வு 63 
கல்வி கண்‌ போன்றது 69 
திருக்குறள்‌ கதைகள்‌ 76 

வாலு போயி கத்தி வந்தது! டூம்‌...டூம்‌...டும்‌...டும்‌ 84 
எழில்‌ கொஞ்சும்‌ அருவி 90 
நாயும்‌ ஓநாயும்‌ 98 
நட்பே உயர்வு 106 
உள்ளங்கையில்‌ ஓர்‌ உலகம்‌ 112 
தூக்கணாங்குருவியும்‌ ஒட்டகச்சிவிங்கியும்‌ 118 

வீம்பால்‌ வந்த விளைவு 126 
மழைநீர்‌ 135 
காகமும்‌ நாகமும்‌ 140 
நல்வழி 147 
தமிழ்மொழியின்‌ பெருமை 153 
அறிவூட்டும்‌ தொலைக்காட்சிச்‌ செய்திகள்‌ 159 


பட விளக்க அகரமுதலி 


அகரமுதலி 


வ்‌ ப்‌ 
B313_3_TAMIL_LANG 


இணைய வளங்கள்‌ 


தோண்டுகின்ற போதெல்லாம்‌ 
சுரக்கின்ற செந்தமிழே! | ்‌ x Kk 
வேண்டுகின்ற போதெல்லாம்‌ 


விளைகின்ற நித்திலமே! 


15; 1 
"ஷ்‌ 


௩௭ 

ப 
ஆ 
௫ 


உன்னைத்‌ தவிர 

உலகில்‌ எனைக்‌ காக்க 
பொன்னோ! பொருளோ! 

போற்றி வைக்க வில்லையம்மா!. 


- கவிஞர்‌ கண்ணதாசன்‌ 


பாடல்‌ பொருள்‌ 


ஓஒ 
௨ தோண்டுகின்ற 
ஸதி பொழுதெல்லாம்‌ 


ஊற்றைப்போல்‌ சுரக்கின்ற 
செந்தமிழே! தேவைப்படும்‌ 
பொழுதெல்லாம்‌ விளைகின்ற 

ஆ முத்தே! உன்னை அன்றி 
இவ்வுலகில்‌ என்னைக்‌ 
காக்க வேறு பொன்னையோ 
பொருளையோ சேர்த்து 

லட்‌ வைக்கவில்லை, என்னைக்‌ 

காத்திடுவாய்‌ அம்மா. ்‌ 


17614 CN 


த்‌ு... அபா 


ஓ நித்திலம்‌ இச்சொல்லின்‌ பொருள்‌ .................... இ 


(அ) பவளம்‌ (ஆ) முத்து (இ) தங்கம்‌ (ஈ) வைரம்‌ 
© செந்தமிழ்‌ இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ............................... 

(அ) செம்மை * தமிழ்‌ (ஆ) செந்‌ * தமிழ்‌ 

(இ) செ* தமிழ்‌ (ஈ) செம்‌ * தமிழ்‌ 
| உன்னை * தவிர என்பதைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ ............................. 


(௮) உன்னைத்‌ தவிர (ஆ) உனைத்தவிர 
(இ) உன்னை தவிர (ஈ) உனை தவிர 


கலைந்துள்ள எழுத்துகளை வரிசைப்படுத்திச்‌ 
சொல்லை உருவாக்குக. 


பொன்பொருள்‌ 


கரடி கருங்கரடி 
கரடி பிடரி 
கரும்‌ பிடரி 


பழுத்த வாழைப்பழம்‌ 
மழையில்‌ அழுகிக்‌ 
கீழே விழுந்தது 


வீட்டுக்‌ கிட்ட கோரை 
வீட்டுக்கு மேல கூரை 
கூரை மேல நாரை 


பிட்டும்‌ புதுப்‌ பிட்டு. 
தட்டும்‌ புதுத்‌ தட்டு 
பிட்டைக்‌ கொட்டிட்டுத்‌ 
தட்டைத்‌தா 


ரீ ஆச, ஞு இ 4 rT 
| | | | | | | | | | 
AR ST த பர்‌. தர்‌ Na த | பாத : 1] A 
i Pea ல்‌ aN ப கை யத உவ யன ம NT சல்‌ ந டட ம்‌ 
ர ம. டர ரு நிரு உ ரு உந்தி ம்‌ கருவி பர்க்‌ ss ரக்‌ உரு படர 
ம | த! ந்‌ டவ 6/78 \ பிப்‌, AN லை இ | > மல்‌ + ்‌ 


0 * 4 a * 1 % * 77 a * | % * ௪ த * | % 4 a * (7 ௯ சரக்‌ 


அத்திப்பழத்‌ தேன்‌ எடுப்போம்‌ 
ஆலமர விழு தாவோம்‌ 
(இசைவோடு பள்ளி செல்வோம்‌ 
“கையோடு நட்பு செய்வோம்‌ 
இ. வகையாய்க்‌ கற்றிடுவோம்‌ 
ஜளர்‌ முழுதும்‌ சுற்றிடுவோம்‌ 
எல்லோரும்‌ சேர்ந்திடுவோம்‌ 
௭ ட்டினிலே பாட்டு செய்வோம்‌ 
ஐவகை நிலம்‌ செழிக்க 
ஒற்றுமையாய்‌ வாழ்ந்திடுவோம்‌ 
ஜடம்‌ விட்டுக்‌ களித்திடுவோம்‌ 
ஒள வை மொழி கற்றிடுவோம்‌ 


ஓஒ ௫. *. LJ 
௭௦ ௦காய்‌ உறுதி கொள்வோம்‌ 


rn 
[=] Fr 
சிய்யப [பங்‌ 


அறிந்து கொள்வோம்‌ 


3. எனது மாவட்டம்‌ 
4. எனது ஊர்‌ 
5. எனது மொழி 
எனது பள்ளி 
எனது வகுப்பு 
என்‌ ஆசிரியர்‌ 
என்‌ நண்பர்கள்‌ 
S$ . வீட்டில்‌ எனக்குப்‌ பிடித்தவை 


11. பள்ளியில்‌ எனக்குப்‌ பிடித்தவை 


12. எனது திறமைகள்‌ 


13. என்‌ பெற்றோர்‌ 


14. பெற்றோர்‌ அலைபேசி எண்‌ 


a 


மாணவர்கள்‌ வட்டமாக நிற்க வேண்டும்‌. ஒரு மாணவன்‌ வட்டத்திற்கு வெளியே 
சுற்றி ஓடி வரவேண்டும்‌. ஓடி வரும்‌ மாணவன்‌ நிற்கின்ற யாராவது ஒரு மாணவன்‌ 
முதுகில்‌ தொட்டு ஒரு சொல்லைக்‌ கூற வேண்டும்‌. அந்தச்‌ சொல்லில்‌ முடியும்‌ எழுத்தை 
முதலாகக்கொண்டூ வேறு 
சொல்லைத்‌ தொடப்பட்ட 
மாணவன்‌ கூற வேண்டும்‌. 
அவன்‌ சொல்லைக்‌ கூறிவிட்டால்‌ 
ஓடி வரும்‌ மாணவனே 
மீண்டும்‌ ஓடி வந்து வேறு 
மாணவனைத்‌ தொட்டு 
வேறு சொல்‌ கூற வேண்டும்‌. 
தொடப்பட்டவன்‌ சரியாகக்‌ கூற 
வில்லையென்றால்‌ அவன்‌ 
ஓடிவர வேண்டும்‌. இவ்வாறே 
விளையாட்டைத்‌ தொடரலாம்‌. 


எ.கா: விலங்கு என்று சொன்னால்‌ 
குருவி என்று சொல்ல 


வேண்டும்‌. 


ன தாளா 
| கற்பு | ர 


2 கண்ணன்‌ செய்த உதவி ! 8&3 


கதிரவனின்‌ ஒளி எங்கும்‌ படர்ந்திருந்தது. பறவைகள்‌ ஒலியெழுப்பிப்‌ பறந்தன. 
காலை வேளையில்‌ கண்ணன்‌ பள்ளிக்குப்‌ புறப்பட்டான்‌. அவன்‌ செல்லும்‌ வழியில்‌ 
பெரியவர்‌ ஒருவரைப்‌ பார்த்தான்‌. அந்தப்‌ பெரியவர்‌ சாலையைக்‌ கடக்க உதவ 
வேண்டும்‌" என்று அவனிடம்‌ கேட்டார்‌. 


"வாருங்கள்‌ போகலாம்‌" 
என்று கூறிய கண்ணன்‌, அவரது 
கையைப்‌ பிடித்துக்கொண்டு 
பாதுகாப்பாக எதிர்ப்புறத்தில்‌ 
விடூவதற்குச்‌ சென்றான்‌. அப்போது 
எதிரே ஒரு பேருந்து வேகமாக 
வந்தது. ஓட்டுநரின்‌ கட்டுப்பாட்டை 
இழந்த அந்தப்‌ பேருந்து பக்கத்தில்‌ 
இருந்த மரத்தில்‌ மோதியது. உடனே 
கண்ணன்‌ கத்தினான்‌. 


அறிந்த தகவல்களையும்‌, செய்திகளையும்‌ சரியான ஒலிப்புடன்‌ தங்கு 
தடையின்றிக்‌ கலவைத்‌ தொடரில்‌ பேசுதல்‌... 


என்ன செய்வது 

என்று தெரியாமல்‌ 

"ஐயோ காப்பாற்றுங்கள்‌ 
காப்பாற்றுங்கள்‌' என்று 
உரக்கக்‌ கத்தினான்‌, உடனே 
அந்தப்‌ பெரியவர்‌ தம்‌ 
பையிலிருந்து செல்பேசியை 
எடுத்தார்‌. பின்‌ 108 என்ற 
எண்ணிற்குத்‌ தொடர்பு 
கொண்டு பேசினார்‌. 
அடுத்த சிறிதுநேரத்தில்‌ 
அவசர ஊர்தி வந்தது. 
காவலர்களும்‌ வந்தனர்‌. 
பேருந்தில்‌ காயம்‌ 


அடைந்தவர்களை மருத்துவமனையில்‌ சேர்த்தனர்‌. 


இதனைப்‌ பார்த்த கண்ணன்‌ பேருந்தில்‌ இருந்தவர்களுக்குத்‌ தன்னால்‌ 
இயன்ற உதவிகளைச்‌ செய்தான்‌. அதன்பிறகு பள்ளிக்குச்‌ சென்றான்‌. ஆசிரியர்‌ 
கண்ணனைப்‌ பார்த்து ஏன்‌ தாமதமாக வருகிறாய்‌?" எனக்‌ கேட்டார்‌. 


க 


கண்ணன்‌ நடந்தவற்றைத்‌ 
தெளிவாகக்‌ கூறினான்‌. 
ஆசிரியர்‌ அவனைப்‌ 
பாராட்டினார்‌. கண்ணன்‌ 
மகிழ்ச்சியடைந்தான்‌. 


"மாணவர்களே! நீங்களும்‌ 
உங்களால்‌ முடிந்த 
உதவியைப்‌ பிறருக்குச்‌ 
செய்ய வேண்டும்‌. அதுவே 
மகிழ்ச்சியைத்‌ தரும்‌' என்றார்‌. 
மாணவர்கள்‌ அனைவரும்‌ 
கையைத்‌ தட்டி 
கண்ணனுக்குப்‌ பாராட்டு 
தெரிவித்தனர்‌. 


| பர rr 
Fa பூதி 
ய 


டம்‌ 


ஓ கதிரவன்‌ இச்சொல்‌ உணர்த்தும்‌ பொருள்‌ .............. 


(அ) சந்திரன்‌ (ஆ) சூரியன்‌ 
(இ) விண்மீன்‌ (ஈ) நெற்கதிர்‌ 


இ மகிழ்ச்சியடைந்தான்‌ இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ....................................... 
(அ) மகிழ்ச்சி * அடைந்தான்‌ (ஆ) மகிழ்ச்சி * யடைந்தான்‌ 
(இ) மகிழ்ச்சியை * அடைந்தான்‌ (ஈ) மகிழ்ச்சியை * யடைந்தான்‌ 

ஓ ஒலியெழுப்பி இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ........................ 
(அ) ஒலி * யெழுப்பி (ஆ) ஓலி * எழுப்பி 
(இ) ஒலியை * யெழுப்பி (ஈ) ஒலியை * எழுப்பி 


SFDBR க 


கண்ணன்‌ பெரியவருக்குச்‌ சாலையைக்‌ கடக்க உதவினான்‌. 


கண்ணன்‌ பள்ளிக்கு நேரத்தோடு வந்து விட்டான்‌. 


பெரியவர்‌ செல்பேசியில்‌ 107ஐ அழைத்தார்‌. 


ஆசிரியரும்‌ மாணவர்களும்‌ கண்ணனைப்‌ பாராட்டினர்‌. 


ஓ 
ஓ 
ஓ 
ஓ 


ஒட்டகச்சிவிங்கி மிகவும்‌ 


அதன்‌ கழுத்து 


ஒட்டகச்சிவிங்கிக்குக்‌ குரல்நாண்‌ இருந்தாலும்‌ 
அதனால்‌ சத்தம்‌ போட்டு 


ஒரு சிங்கத்தையே காலால்‌ தாக்கிக்‌ கொல்லும்‌ 
வாய்ந்தது. 
5. ஒட்டகச்சிவிங்கி 


(வலிமை, கத்த, இலைதழைகளைத்‌, நீளமாக, உயரமானகு) 


வினாக்களுக்கு விடையளி 


கண்ணன்‌ எங்குப்‌ புறப்பட்டான்‌? 

பள்ளி செல்லும்‌ வழியில்‌ கண்ணன்‌ யாரைப்‌ பார்த்தான்‌? 
பேருந்து எதில்‌ மோதியது? 

பெரியவர்‌ எந்த எண்ணிற்குச்‌ செல்பேசியில்‌ பேசினார்‌? 


ஆசிரியர்‌ கண்ணனை எதற்காகப்‌ பாராட்டினார்‌? 


அறிந்து கொள்வோம்‌ கி 


நீ உன்‌ வீட்டில்‌ யாருக்கு 
என்ன உதவிகளைச்‌ 
செய்கிறாய்‌? வகுப்பறையில்‌ 
கலந்துரையாடு. 


ய்ய ப ரய 


ர யம்‌ யீ பய | i ்‌ டாகி ப 7 த ்‌ பித்‌ ப ்‌ ப 
லார்‌ டர்‌ டக்‌. யர்‌ டர்‌ டத்‌. |" i, 45 i, டக்‌. வரர்‌ சரத்‌ 


வாத்தில்‌ உள்ள எழுத்துகளைக்‌ கொண்டுூ புதிய சொற்களை 
உருவாக்குக. 


ries 


சிந்திக்கலாமா? 


அகில்‌ பள்ளியில்‌ படிக்கும்‌ சிறுவன்‌. அவனுக்கு 
உயிர்களிடத்தில்‌ அன்பு காட்டுவதும்‌ பிறருக்கு உதவி 
செய்வதும்‌ பிடிக்கும்‌. ஆனால்‌ அவன்‌ பெற்றோர்கள்‌, 
அகில்‌ சிறுவன்‌ என்பதால்‌, அவனுக்கு ஆபத்து எதேனும்‌ 
ஏற்பட்டு விடுமோ என்று பயப்படுகின்றனர்‌. 


அவர்களின்‌ பயம்‌ சரியானதா? 
இல்லையா? என்‌? 


| 
gn 
வம்‌, 


3 தனித்திறமை) கன்‌ 


காட்டின்‌ 
ராஜாவான சிங்கம்‌ 
சில நாள்கள்‌ வெளியூர்‌ 
சென்றபோது புலியிடம்‌ 
தனது பொறுப்புகளை 
ஒப்படைத்துவிட்டுச்‌ 
சென்றது. புலியும்‌ சில 
நாள்களுக்கு ராஜாவாகப்‌ 
பதவி ஏற்று கொண்டது. 
படைத்தளபதியாகச்‌ 
சிங்கக்‌ குட்டி 
பொறுப்பேற்றது. 


உடனே 
| பதவியை ஏற்றுக்‌ 
கொள்கிறேன்‌. 


| சரிங்க அரசே! 


தாம்‌ இரவுக்காவல்‌ | நான்‌ என்‌ 
அமைச்சர்‌. பதவியை ஏற்றுக்‌ 


“கொள்கிறேன்‌. / 
ல்‌ ee Aw 


கழுதையாரே 
உமக்கு உரிய 


ராஜாவே..! ராஜாவே... 
இந்தக்‌ கழுதை ஒரு 


- முட்டாள்‌. கழுதையால்‌ 
ர. எந்த ஒரு பயனும்‌ 


இதே போல்‌ முயல்‌, 
ஆமை இரண்டும்‌ 
£... எதற்கும்‌ பயன்படாது. 


_கரடியாரே, வாயை முயல்‌ அதிவேகமாக “.. 
மூடும்‌. ஆமை 7 ஓடும்‌ எனவே, 
பொறுமையாக தேவையான 
இருந்து காரியத்தைச்‌ 


/ எப்போதும்‌ மிக 
| மெதுவாகச்‌ 
| செல்லும்‌. 
முயல்‌ எதைப்‌ கொண்டு வந்து i 
பார்த்தாலும்‌ ப . சேர்க்கும்‌ வேலையைச்‌ 
மிரண்டு, ஜு. (உ செய்யட்டும்‌. 6 
்‌ மிரண்டு ஓடும்‌... / 5 4 ய த... 


டட 


| பொருள்களைச்‌ | 
சாதிக்கும்‌. அதனால்‌ 4 


._ சேகரித்து, விரைவாகக்‌ | 
சமையல்‌ வேலை \ 


"யாரையும்‌ குறைவாக 
எடைபோடக்‌ கூடாது. 
அவர்களிடம்‌ உள்ள 


க சொல்வது 


\ திறமைகளை / சரிதான்‌ அரசே, 
்‌ அடையாளம்‌ இப்போது 
காணவேண்டும்‌". நான்‌ தெரிந்து 


நீதிக்‌ கருத்து 


ஒவ்வொருவருக்கும்‌ தனித்திறமை உண்டு. அதை அறிந்து சூழ்நிலைக்கு 
ஏற்பப்‌ பயன்படூத்த வேண்டும்‌. 


ஓ தகுதி இச்சொல்‌ உணர்த்தும்‌ பொருள்‌ ........................ 
(அ) தரம்‌ (ஆ) மரம்‌ 
(இ) கரம்‌ (ஈ) வரம்‌ 


©ஒ பகைவர்கள்‌ இச்சொல்லின்‌ எதிர்ச்சொல்‌ .............................. 
(அ) நண்பர்கள்‌ (ஆ) எதிரிகள்‌ 


(இ) அயலவர்கள்‌ (ஈ) சகோதரர்கள்‌ 


© பணி இச்சொல்‌ உணர்த்தும்‌ பொருள்‌ .................... ௮ ௮-வவ 
(௮) வாழை (ஆ) வேளை 


(இ) வேலை (ஈ) வாளை 


ஓ படைத்தளபதி இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ............... 
(அ) படைத்‌* தளபதி (ஆ) படை* தளபதி 


(இ) படையின்‌ * தளபதி (ஈ) படைத்த * தளபதி 


ஓ எதை பார்த்தாலும்‌ இதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ ................................ 


(அ) எதைபார்த்தாலும்‌ (ஆ) எதபார்த்தாலும்‌ 


(இ) எதைப்பார்த்தாலும்‌ (ஈ)  எதைபார்தாலும்‌ 


1. காட்டில்‌ விலங்குகளின்‌ கூட்டம்‌ யார்‌ தலைமையில்‌ நடைபெற்றது? 


2. புலிராஜா, படைத்தளபதி பொறுப்பை யாருக்குக்‌ கொடுத்தார்‌? 


3. ஆந்தைக்கு என்ன பதவி கொடுக்கப்பட்டது? 


4. கரடி எந்தெந்த விலங்குகள்‌ தகுதியற்றவை எனக்‌ கூறியது? 


5, இந்தக்‌ கதையின்‌ மூலம்‌ நீ அறிந்து கொள்வது யாது? 


என்‌ காதுகள்‌ நீண்டிருக்கும்‌; வேகமாக 
ஓடுவேன்‌; கேரட்‌ எனக்கு மிகவும்‌ 
பிடிக்கும்‌. நான்‌ யார்‌? 


காட்டில்‌ விலங்குகளின்‌ நடந்தது கூட்டம்‌ 


இரவுக்காவல்‌ நீங்கள்தாம்‌ அமைச்சர்‌ ஆந்தையாரே 


முயல்‌ ஓடும்‌ வேகமாக அதி 


கூடாது யாரையும்‌ போடக்‌ எடை குறைவாக 


- எச்சரிக்கைப்‌ பணி 


பெயர்‌ செயல்‌ 
1 குழலி பாடம்‌ படித்தாள்‌. i ந 
டட 
= அமுதன்‌ பந்து விளையாடினான்‌. 4 க 
இட்ட டட 
3. மரம்‌ செழித்து வளர்ந்தது. ப ட்டம்‌ 
த 


மாணவர்களை இரு குழுவாகப்‌ பிரிக்கவேண்டும்‌ . முதல்‌ குழுவினருக்கு விலங்குகள்‌ 
மற்றும்‌ பறவைகளின்‌ பெயர்‌ எழுதப்பட்ட அட்டையினை ஒவ்வொரு மாணவனுக்கும்‌ 
ஒன்று வீதம்‌ கொடுக்க வேண்டும்‌. 
ஆசிரியர்‌ ஒலிப்பான்‌ மூலம்‌ ஒலி 
எழுப்பியவுடன்‌ முதல்‌ குழுவில்‌ 
இருந்து ஒரு மாணவன்‌ தனது 
அட்டையில்‌ எழுதப்பட்டு உள்ள 
விலங்கு (அ) பறவை போல 
நடித்து (௮) ஒலி எழுப்பிக்‌ காட்ட 
வேண்டும்‌. நடிக்கும்‌ விதத்தை 
(அ) ஒலியைக்‌ கேட்டு அது என்ன 
விலங்கு? (அ) பறவை? என்பதனை 
இரண்டாவது குழுவினர்‌ கண்டறிந்து 
கூறவேண்டும்‌. இவ்வாறே 
அனைத்து மாணவர்களுக்கும்‌ 
வாய்ப்புகள்‌ வழங்கப்பட வேண்டும்‌. 


குழந்தைகளே! நமக்கெல்லாம்‌ பெயர்‌ இருக்கிறது அல்லவா... 


அதுபோல எழுத்துகளுக்கும்‌ பெயர்‌ வைக்கலாமா... 


தமிழில்‌ உள்ள உயிஏரழுத்துகள்‌ மொத்தம்‌ - 12 


இதில்‌ 


ர்‌: நீ& (2 ரீ5 நீ? 


இந்த ஐந்து எழுத்துகளும்‌ ஓசையில்‌ குறுகி ஒலிக்கின்றன. எனவே, இவற்றிற்குக்‌ 
குறில்‌ அல்லது குற்றெழுத்துகள்‌ என்று பெயரிடுவோம்‌. 


இந்த எழு எழுத்துகளும்‌ ஓசையில்‌ நீண்டு ஒலிக்கின்றன. இவற்றிற்கு நெடில்‌ 
அல்லது நெட்டெழுத்துகள்‌ என்று பெயரிடுவோம்‌. 


இப்பொழுது மெய்யெழுத்துகளுக்குப்‌ பெயரிடுவோமா... 
தமிழில்‌ உள்ள மெய்யெழுத்துகள்‌ மொத்தம்‌ - 18. 


2255009992 


இவை ஒலிக்கும்‌ தன்மையை வைத்து மூன்று வகைகளாகப்‌ பிரித்துப்‌ பெயரிடுவோம்‌. 


1 வி 11) ர்‌ யடி in தொட்டி ay 


டாரா உ: 


| | 
ரி 
| 


ண்‌ 
்‌ ்‌ 


யானைகள்‌ எப்படி வலிமையாக 
இருக்கின்றனவோ அப்படியேக்‌,ச்‌,ட்‌, த்‌, ப்‌, ற்‌ - 
என்ற எழுத்துகளும்‌ வலிய ஓசை உடையவை, 
எனவே இவற்றுக்கு வல்லினம்‌ என்று 
பெயரிடுவோம்‌. 


௨ பாது 7 


bhbbbbb 


முயல்கள்‌ எப்படி மென்மையாக இருக்கின்றனவோ 
அப்படியே ங்‌, ஞ்‌, ண, ந்‌, ம்‌, ன்‌ - என்ற எழுத்துகளும்‌ 
மெல்லிய ஓசை உடையவை. எனவே இவற்றுக்கு 
மெல்லினம்‌ என்று பெயரிடுவோம்‌. 


மான்கள்‌ யானையைப்‌ போன்று வலிமையாகவும்‌ 
இல்லை, முயலைப்‌ போன்று மென்மையாகவும்‌ இல்லை, 
இடைப்பட்ட நிலையில்‌ இருக்கின்றன. 

அது போலய்‌,ர்‌, ல்‌, வ, ம்‌, ள்‌ - என்ற எழுத்துகளும்‌, 
வன்மையாகவும்‌ இல்லாமல்‌ மென்மையாகவும்‌ இல்லாமல்‌ 
இடைப்பட்ட ஓசை உடையதால்‌ இவற்றுக்கு இடையினம்‌ 
என்று பெயரிடுவோம்‌. 


௦௦ என்பது ஆய்த எழுத்து அல்லது தனிநிலை எனப்படும்‌. 
எழுத்துகளின்‌ பெயர்கள்‌ இனிமையாக இருக்கின்றன. அப்படித்தானே! 


பூனைக்கும்‌ பூனைக்கும்‌ கல்யாணமாம்‌ 
பூலோகமெல்லாம்‌ கொண்டாட்டமாம்‌ 
யானை மேலே ஊர்கோலமாம்‌ 
ஒட்டகச்சிவிங்கி நாட்டியமாம்‌ 
கொர்கொர்‌ குரங்கு பின்பாட்டாம்‌ 
தடபுடலான சாப்பாடாம்‌ 


தாலிகட்டும்‌ வேளையில 
மாப்பிள்ளை பூனைய காணோமாம்‌ 
சந்தடி புந்தடி செய்யாமல்‌ 
சமையல்கட்டில்‌ நுழைந்தாராம்‌ 
வாங்கிவச்ச பாலையெல்லாம்‌ 
ஒரே மூச்சில்‌ குடித்தாராம்‌ 


பார்த்துவிட்ட பெண்ணின்‌ தாயும்‌ 
பலத்த சத்தம்‌ போட்டாராம்‌ 
திருட்டு மாப்பிள்ளைக்கு என்‌ பெண்ணைத்‌ 
திருமணம்‌ செய்ய முடியாது 
வேண்டா இந்த சம்பந்தம்‌ 
வெட்கக்கேடு போய்‌ வாறோம்‌ 
- நாட்டுப்புறப்‌ பாடல்‌ 


க்கட்‌ டக்‌. ய்‌ ச்ட்‌, ஆ + கடச வச்ச Ne டத்‌. வார்‌ ர்க 


கல்யாணமாம்‌ 


ஸீ பூலோகமெல்லாம்‌ இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ................................... 
(அ) பூலோக * மெல்லாம்‌ (ஆ) பூலோகம்‌ - மெல்லாம்‌ 
(இ) பூலோகம்‌ - எல்லாம்‌ (ஈ) பூலோக * எல்லாம்‌ 


௫ கல்யாணத்தில்‌ நாட்டியமாடுபவர்‌ ......................... 
(௮) பூனை (ஆ) ஒட்டகச்சிவிங்கி 
(இ) யானை (ஈ) குரங்கு 


[3] பாலை * எல்லாம்‌ இதனை சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ ........................ 
(அ) பாலையெல்லாம்‌ (ஆ) பாலைஎல்லாம்‌ 
(இ) பாலைல்லாம்‌ (ஈ) பாலெல்லாம்‌ 


இணைந்து செய்வோம்‌ 


கோப்பைகளை அவற்றின்‌ சரியான தட்டுகளோடூ பொருத்துக: 


௨9... ஓ. ன... ஆது _ஒ ஓ. . 


இப்பாடலில்‌ வரும்‌ 
பூனைக்கும்‌ 
பூனைக்கும்‌ பதிலாக 
யானைக்கும்‌ 
பூனைக்கும்‌ 
கல்யாணம்‌ ஏற்பாடு 
செய்திருந்தால்‌ 
எவ்வாறு இருக்கும்‌? 


வகுப்பறையில்‌ 
பேசுக... 


ட்‌ ஙி ட்‌ 
ட யாற்‌ 
தி நீ 


| J |e பங்‌ ப | ப] பதி 
ண இடு ம. நற ரா இ இர 
*! 1 நதர 0 ர்‌ இ. தரி ஆ! பப ட AE AS 1) 
த்‌ உல்‌ (௫ யா்‌ ஆ! ம ட பபற படாத த!!! யா்‌ ச: (பய்‌ பத்‌ 


ட்‌ கி! [தி ம்‌ ம்‌ (ப ்‌ | 
நள்‌ a ச்ட்‌ (7 க 4 த ட * சச்‌ ழ்‌ சீட i * சரத்‌ 


5 மாணவர்கள்‌ நினைத்தால்‌... ்‌ டத.) 


சிறுமி மேரி மகிழ்வோடு 
துள்ளிக்‌ குதித்து ஓடிவந்தாள்‌, 
தனது தோழி மகிழினியைப்‌ 
பார்க்க... அவளிடம்‌, "இன்று 
காலை எங்கள்‌ வீட்டுப்பசு கன்று ] 
ஈன்றுள்ளது, இனி நான்‌ எங்கள்‌ 
வீட்டுக்‌ கன்றுக்குட்டியுடன்‌ 
விளையாடுவேன்‌" என்றாள்‌. 
அதைக்கேட்ட மகிழினி, 
"என்னையும்‌ விளையாட்டில்‌ 
சேர்த்துக்‌ கொள்‌" என்றாள்‌. 

அப்போது மேரியின்‌ வீட்டு 
மாட்டுத்‌ தொழுவத்தில்‌ ஒரே கும்பல்‌.....ஓடிச்சென்று பார்த்தனர்‌ அவர்கள்‌ கண்ட காட்சி 
கல்நெஞ்சையும்‌ கசிந்துருகச்‌ செய்வதாக 
இருந்தது..... கன்றை ஈன்ற பசு தனது கழிவினை வெளியே தள்ள 
முடியாமல்‌ இறந்து போயிருந்தது. பாதி வெளிவந்திருந்த கழிவில்‌ 
நிறைய நெகிழிக்‌ குப்பைகள்‌ காணப்பட்டன. அந்நெகிழியால்‌ தான்‌ 


ட ° ° ட ட ° ° ட ட ட்‌ த ப்‌ = பவா 
இறப்பு ஏற்பட்டதாகக்‌ கால்நடை மருத்துவர்‌ கூறிக்‌ கொண்டிருந்தார்‌. HBL15Z 


வேதனையுடன்‌ பள்ளிக்குச்‌ சென்றனர்‌ மேரியும்‌ மகிழினியும்‌. சோகமாக 
அமர்ந்திருந்த இருவரையும்‌ அழைத்துக்‌ காரணம்‌ கேட்டார்‌ வகுப்பு ஆசிரியர்‌. 
பிறகு, "நெகிழிகளைப்‌ பயன்படுத்துவதால்‌ பல தீமைகள்‌ ஏற்படுகின்றன. மட்காத 
இந்தக்‌ குப்பைகளால்‌ சாக்கடைகளில்‌ நீர்தேங்கி துர்நாற்றம்‌ வீசுவதோடு, ஈ மற்றும்‌ 
கொசுக்கள்‌ உற்பத்தியாகி நோய்‌ பரவுகிறது. நெகிழிக்‌ குப்பைகளை எரிப்பதால்‌ 
ஒசோன்‌ படலம்‌ பாதிப்படைகிறது. இதனால்‌, சூரியனின்‌ புற ஊதாக்‌ கதிர்கள்‌ 
நேரடியாக நம்மைத்‌ தாக்குகின்றன. இதனால்‌, தோல்‌ நோய்கள்‌ ஏற்படுகின்றன", 
என்று விளக்கினார்‌. இதுபற்றிப்‌ பேசிக்கொண்டிருப்பதை விட்டு விட்டுச்‌ செயலில்‌ 
இறங்குவோம்‌ என்றார்‌. பள்ளியின்‌ நலன்‌ காக்கும்‌ பள்ளி மேலாண்மைக்‌ 
குழுவினைக்‌ கூட்டி, நெகிழி பற்றிய தீமைகளை எடுத்துரைத்தார்‌. 


பள்ளி மாணவர்கள்‌, ஆசிரியர்கள்‌, பள்ளி மேலாண்மைக்‌ குழு உறுப்பினர்கள்‌, 
ஊர்ப்‌ பொதுமக்கள்‌ ஆகியோரைக்‌ கொண்டு நெகிழி விழிப்புணர்வு பேரணி நடத்தத்‌ 


தமக்கு அறிமுகமான செய்திகளையும்‌ விவரங்களையும்‌ சரியான ஒலிப்புடனும்‌ தங்கு 
தடையின்றியும்‌ படித்தல்‌, விவரித்தல்‌ 


| "வீதியெங்கும்‌ பறக்குது நத ப 
நெகிழிக்‌ குப்பை! | 
ந] 
விழிபிதுங்கி அழுகிறது ஜஜ 
பூமிப்பந்து! நக்க... 


உருவாக்குவோம்‌! 
உருவாக்குவோம்‌! 


நெகிழியற்ற உலகை 
உருவாக்குவோம்‌! 


ZY ANN 
துணிப்பை என்பது எளிதானது 
தூர எறிந்தால்‌ உரமானது 
A / நெகிழி என்பது அழகானது 
An வீசி எறிந்தால்‌ விஷமானது 


ஸ்‌ 


ச்‌ 


தீர்மானம்‌ நிறைவேற்றப்பட்டது. அனைவரும்‌ விழிப்புணர்வு வாசகங்கள்‌ எழுதப்பட்ட 
பதாகைகளை ஏந்தி, வாசகங்களைக்‌ கூறிக்‌ கொண்டே, கிராமத்தின்‌ அனைத்துத்‌ 
தெருக்களிலும்‌ பேரணியாக வந்தனர்‌. 


இம்மாதிரியான விழிப்புணர்வு வாசகங்கள்‌ எழுதப்பட்ட துண்டுப்‌ பிரசுரங்களைப்‌ 
பொதுமக்களிடம்‌ கொடுத்து நெகிழியின்‌ தீமைகளை எடுத்துக்‌ கூறினர்‌. மேலும்‌ 
மாணவர்கள்‌ அனைவரும்‌ பயன்படுத்தப்பட்ட காகிதங்களைக்‌ கொண்டு பைகள்‌ 
செய்து வைத்திருந்தனர்‌ . அதனை அவ்வூரின்‌ அனைத்துக்‌ கடைகளிலும்‌ கொடுத்து 
அந்தப்‌ பைகளைப்‌ பயன்படுத்தச்‌ சொல்லி நெகிழியின்‌ தீமைகளை எடுத்துக்‌ கூறினர்‌. 
உள்ளூர்‌ மக்களிடம்‌ இனி கடைகளில்‌ பொருட்கள்‌ வாங்கும்போது துணிப்பைகளைக்‌ 
கொண்டு செல்ல அறிவுறுத்தினர்‌. 

எறும்பு ஊரக்‌ கல்லும்‌ தேயும்‌ என்ற ஆன்றோரின்‌ வாக்கிற்கு ஏற்ப இச்சிறு 
பிள்ளைகளின்‌ முயற்சியால்‌ அந்த ஊர்‌ நெகிழியற்ற ஊராக மாறி வருகிறது .......... 


வாங்க பேசலாம்‌ 


உ நெகிழியினால்‌ ஏற்படும்‌ தீமைகள்‌ குறித்து வகுப்பறையில்‌ 
கலந்துரையாடுக. 

உ நெகிழியை அவசியம்‌ பயன்படுத்த வேண்டும்‌ என்ற இடங்களாக 
எவற்றைக்‌ கருதுகிறாய்‌? அவ்விடங்களில்‌ நெகிழிக்குப்‌ பதிலாக 
வேறு என்ன பொருள்களைப்‌ பயன்படுத்தலாம்‌ என வகுப்பறையில்‌ 
கலந்துரையாடுக. 


௫ உ இபடிப்போம்‌! சிந்திப்போம்‌! எழுதுவோம்‌!இ ந 
ஓ முயற்சி இச்சொல்லின்‌ பொருள்‌ .............................. 
(அ) ஆக்கம்‌ (ஆ) ஊக்கம்‌ & 


(இ) இயக்கம்‌ (ஈ) பக்கம்‌ 


இ ஆன்றோர்‌ இச்சொல்லின்‌ பொருள்‌ ................................. 
(அ) பெற்றோர்‌ (ஆ) உற்றோர்‌ 
(இ) சுற்றோர்‌ (ஈ) பெரியோர்‌ 


[3] வைத்திருந்தனர்‌ இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது .............................. 
(அ) வைத்து * யிருந்தனர்‌ (ஆ) வைத்‌ * இருந்தனர்‌ 
(இ) வைத்து * இருந்தனர்‌ (ஈ) வைத்‌ + திருந்தனர்‌ 


4.) வீதியெங்கும்‌ என்ற சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது .................................... 
(அ) வீதி எங்கும்‌ (ஆ) வீதி * யெங்கும்‌ 
(இ) வீதியெங்கும்‌ (ஈ) வீதி * அங்கும்‌ 


இ நெகிழி * அற்ற என்பதைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ .................................... 
(௮) நெகிழிஅற்ற (ஆ) நெகிழியற்ற 
(இ) நெகிழ்‌அற்ற (ஈ)  நெகிழ்யற்ற 


இ பாதிப்பு + அடைகிறது என்பதைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ ........................... 
(அ) பாதிப்‌அடைகிறது (ஆ) பாதிப்புஅடைகிறது 
(இ) பாதிப்படைகிறது (ஈ)  பாதிபடைகிறது 


1 
ட 


ர்‌ ரி ol 1 ர்‌ oi A 


ile 
இல்‌ 
MN 


மேரி இனி யாருடன்‌ விளையாடப்‌ போவதாகக்‌ கூறினாள்‌? 
பசு எதனால்‌ இறந்தது? 


நெகிழியினால்‌ ஏற்படும்‌ தீமைகள்‌ இரண்டினை எழுதுக. 


நெகிழி விழிப்புணர்வு வாசகம்‌ ஒன்றினை உருவாக்குக. 


நெகிழியற்ற ............................. உருவாக்குவோம்‌. (உலகை / உளகை) 
நெகிழியை ஒழிப்போம்‌ .......................ஹஃை காப்போம்‌. (மன்வளம்‌ / மண்வளம்‌) 
டர்‌ அவ்வகை குதித்து ஓடிவந்தாள்‌. (மகிள்வோடூ / மகிழ்வோடூ) 
க்கள்‌ கல்லும்‌ தேயும்‌. (ஊரக்‌ / ஊறக்‌) 


துணிப்பை என்பது .......................ஃைைைக (எளிதானது / எலிதானது) 


இணைந்து செய்வோம்‌ © 


நெகிழிப்‌ 
பொருள்களுக்கு 
மாற்றாக எளிதில்‌ 


El யன்‌ டமி ES 


சொற்களை இனம்கண்டு அதற்குரிய 
பெட்டிக்குக்‌ கீழே எழுதுக. 


கண்ணாடித்துண்டு, நெகிழிப்பை, காகிதத்தாள்‌, 
சணல்பை, பீங்கான்‌ தட்டு, இலை 


த்‌. ட்‌ | ப்பர்‌ கதி ந்‌ 2 * ய்‌ ்‌ ்‌ ம | 
le, *ர்சகரி ர 4.» ப்தி ர ௪௪ டர்‌, ட ட, ர sy சரத்‌ 


ஒரு பொருளை மட்டும்‌ குறிப்பது ஒருமை. 
ஒன்றுக்கும்‌ மேற்பட்ட பொருள்களைக்‌ குறிப்பது பன்மை. 


ன டா. ஒருமைச்‌ சொல்லுக்கு உரிய பன்மைச்‌ சொல்லை எழுதுவோம்‌ 


6 துணிந்தவர்‌ வெற்றி கொள்வர்‌ 
டட. ரு நற நாள 
| ஸ்‌ 


தடம்‌ 


மூன்றாம்‌ வகுப்பிலுள்ள மாணவர்களுக்கு அவர்களின்‌ வகுப்பு 
ஆசிரியர்‌ ஒரு போட்டியை அறிவித்தார்‌. ஒர்‌ அறையின்‌ நடுவில்‌ பெட்டி ஒன்று 
வைக்கப்பட்டிருக்கும்‌. அந்த அறையினுள்‌ சென்று பெட்டியினைத்‌ தூக்கி வருபவரே 
வெற்றியாளர்‌ என்பதே அப்போட்டியாகும்‌. 


அனைத்துமாணவர்களும்‌ ஆவலுடன்‌ பெட்டி வைக்கப்பட்டிருந்த அறையினுள்‌ 
சென்றனர்‌. அறையின்‌ நடுவில்‌ வைக்கப்பட்டிருந்த பெட்டி உருவ அளவில்‌ 
பெரியதாக இருந்தது. அதனைக்‌ கண்டவுடன்‌ மாணவர்கள்‌ பலர்‌ தங்களால்‌ 
அப்பெட்டியினைத்‌ தூக்க இயலாது எனப்‌ போட்டியிலிருந்து விலகி விட்டனர்‌. 
மேலும்‌ சிலர்‌ பெட்டிக்கு அருகே சென்று பின்னர்‌ தங்களால்‌ பெட்டியைத்‌ தூக்க 
இயலவில்லை என்றால்‌ மற்றவர்கள்‌ சிரிப்பார்களே என்று நினைத்துப்‌ போட்டியில்‌ 
கலந்து கொள்ளாமல்‌ திரும்பிவிட்டனர்‌. கவியரசி என்ற மாணவி மட்டும்‌ முயற்சி 
செய்து பார்ப்போமே என்று எண்ணி, பெட்டியினை நகர்த்தியபோது பெட்டி 
எளிதாக நகர்ந்தது. உடனே, அம்மாணவி பெட்டியினை எளிதாகத்‌ தூக்கினாள்‌. 


கேட்கும்‌/ படிக்கும்‌ கதை, கவிதை/ செய்திகள்‌/ ஆகியவற்றைப்‌ புரிந்துகொண்டு தங்கள்‌ 
கருத்துகளால்‌ வளப்படுத்துதல்‌ 


ர: 119 A (த ந கத்‌ 1 lg, இ கவ | pol! | யா 107 
ய ர ei (4 | 2 பி ட்‌ { ர A யூ 5 [i 
t 1 [1 ட ர்‌ ர்‌ 


பிற மாணவர்கள்‌ அனைவரும்‌ இதனை வியப்புடன்‌ பார்த்தனர்‌. பின்னர்‌ 
தயக்கம்‌ விலகி அனைவரும்‌ ஓடிச்சென்று தாங்களும்‌ பெட்டியினை தூக்கிப்‌ 
பார்த்தனர்‌. பெட்டி தூக்குவதற்குச்‌ சுலபமாக இருந்தது. மாணவ, மாணவிகள்‌ 
ஆசிரியரிடம்‌ சென்று பெட்டி பெரியதாக இருந்ததால்‌ நாங்கள்‌ முயற்சி செய்யவில்லை 
என்றனர்‌. அதற்கு ஆசிரியர்‌ அது காகிதத்தால்‌ செய்த பெட்டி என்று மாணவர்களிடம்‌ 
விளக்கினார்‌. மேலும்‌ ஒரு செயலில்‌ இறங்குவதற்குமுன்‌ சிந்திக்க வேண்டும்‌, 
ஆனால்‌ முயற்சி செய்யாமல்‌ இருக்கக்‌ கூடாது. நம்மால்‌ முடியும்‌ என்று நம்ப 
வேண்டும்‌ என அறிவுறுத்தினார்‌. 

நீங்கள்‌ எல்லாரும்‌ தயக்கம்‌ காட்டியதால்‌ வெற்றி பெறவில்லை. தன்னால்‌ 
முடியும்‌ என்று நம்பி கவியரசி முயன்றதால்‌ வெற்றி பெற்றாள்‌. எனவே அன்புக்‌ 
குழந்தைகளே, 


Hun நற்கு | 
டு இழு ஒரி ப இதத வறு ௫ த | HE | 
கா ௧ 6 சிடி Pa: (5 பட Pe ர ட்டர்‌. 
த கத்‌ ப்ரபு ர 4 படுத்‌ எது (1 ட்‌ ர்‌ க) ந நபம்‌ கதி 


இகம்‌ ர்வ தவன்‌ i, சர்ட்‌ * உச்ச 


4 


நாம்‌ விதைக்கும்‌ விதைகளில்‌ முயற்சியுடன்‌ மண்ணைப்‌ பிளந்து கொண்டூ 
வருபவையே செடிகளாகின்றன. தயங்கி நிற்பவை தங்கி விடுகின்றன. அதுபோல 
கவியரசி தயங்காமல்‌ துணிச்சலாகச்‌ செயல்பட்டதால்‌ வெற்றி பெற்றாள்‌ என 
ஆசிரியை கூறினார்‌. கவியரசிக்குப்‌ பாராட்டுகளையும்‌ பரிசுகளையும்‌ வழங்கினார்‌. 
கவியரசியும்‌ மகிழ்ச்சியடைந்தாள்‌. 


"முயற்சியுடையார்‌ இகழ்ச்சி அடையார்‌." 


வாங்க பேசலாம்‌ 


உ போட்டி நடந்த இந்த வகுப்பறையில்‌ நீ இருந்திருந்தால்‌ என்ன 
செய்திருப்பாய்‌? 


உ பளு தூக்குதல்‌ போன்ற கடினமான வேலைகளை ஆண்‌ 
பெண்‌ இருவராலும்‌ செய்ய முடியுமா? உனது கருத்து என்ன? 
வகுப்பறையில்‌ கலந்துரையாடுூ 


அ அ 


A EL 
ya 


அ 


a Cla 
ம. த்க்‌ 


A 1 
& 
அடர்‌. 
அ ப்ரத, 2 


ij 


0 வகுப்பறை என்ற சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ................................ & 


(அ) வகுப்பு * அரை (ஆ) வகுப்பு * அறை 


௫ உ இ படிப்போம்‌! சிந்திப்போம்‌! எழுதுவோம்‌! 


(இ) வகு * அறை (ஈ) வகுப்‌ * அறை 


© இகழ்ச்சி என்ற சொல்‌ உணர்த்தும்‌ பொருள்‌ ............................... 
(அ) மகிழ்ச்சி (ஆ) மதிப்பு 
(இ) அவமதிப்பு (ஈ) உயர்வு 


© பெரிய என்ற சொல்லின்‌ எதிர்ச்சொல்‌ ......................... 
(அ) சிறிய (ஆ) நிறைய 
(இ) அதிகம்‌ (ஈ) எளிய 


ஜூ வெற்றி என்ற சொல்லின்‌ எதிர்ச்சொல்‌ ............................. 
(௮) சாதனை (ஆ) மகிழ்ச்சி 
(இ) நன்மை (ஈ) தோல்வி 


ஓ மண்ணைப்பிளந்து என்ற சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 


(அ) மண்‌ * பிளந்து (ஆ) மண்ணைப்‌ * பிளந்து 


(இ) மண்ணை பிளந்து (ஈ) மன்‌ * பிளந்து 


1. 


2. 


3. 


உட ல 19 


0 


மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்‌ அறிவித்த போட்டி என்ன? 


மாணவ மாணவிகள்‌ போட்டியில்‌ பங்கேற்காததற்குக்‌ காரணங்கள்‌ யாவை? 


கவியரசியின்‌ வெற்றிக்குக்‌ காரணம்‌ என்ன? 


இவ்வளவு பெரிய பெட்டியினை நம்மால்‌ தூக்க இயலாது என்றனர்‌ சிலர்‌. 
ஆசிரியரும்‌ மாணவரும்‌ கவியரசியைப்‌ பாராட்டினர்‌. 

தம்மால்‌ முடியும்‌ என்று முயன்றதால்‌ கவியரசி வெற்றி பெற்றாள்‌. 
ஆசிரியர்‌ ஒரு போட்டியினை அறிவித்தார்‌. 


அறையின்‌ நடுவே ஒரு பெட்டி இருந்தது. 


மாணவர்களுக்கு வேண்டிய குணங்களைக்‌ கொண்ட மீன்களுக்கு 
மட்டும்‌ வண்ணமிடுக 


CED 


= 
உணர்‌ 
டைவ்‌ 


மொழியோடு விளையாடு இது 


அம்புக்குறியுடன்‌ கூடிய சுழல்‌ அட்டையில்‌ 
மொழிமுதல்‌ எழுத்துகளை எழுதிக்‌ கொள்ள 
வேண்டும்‌. மாணவர்களை வட்ட வடிவில்‌ 
அமர வைத்து இந்த அட்டையினைக்‌ 
கொடுக்க வேண்டும்‌. ஒவ்வொரு மாணவரும்‌ 
அம்புக்குறியினை வேகமாகச்‌ சுற்றி விடுவர்‌. 


அம்புக்குறி எந்த எழுத்தில்‌ நிற்கிறதோ, அந்த 
எழுத்தில்‌ தொடங்கும்‌ எதேனும்‌ ஒரு சொல்லை 
அந்த மாணவர்‌ கூறவேண்டும்‌. இவ்வாறே 
அனைத்து மாணவரையும்‌ பங்கேற்கச்‌ செய்தல்‌ 
வேண்டும்‌. பயன்படுத்திய பின்பு எழுத்துகளை 
மாற்றி மீண்டும்‌ பயன்படூத்தவேண்டும்‌. 


கலையும்‌ கைவண்ணமும்‌ 


எ.கா: உதிர்ந்த 
- இலைகளைக்‌ 
கொண்டு உருவம்‌ 
அமைத்தல்‌. 


"முயற்சியுடையார்‌ இகழ்ச்சியடையார்‌" என்பது : 
போன்று தன்னம்பிக்கையை வளர்க்கும்‌ எதேனும்‌ : 
ஐந்து பொன்மொழிகள்‌ மற்றும்‌ பழமொழிகளை : 


எழுதித்‌ தொகுத்து வருக. : 


கற்றார்முன்‌ கல்வி உரைத்தல்‌ மிகஇனிதே 


மிக்காரைச்‌ சேர்தல்‌ மிகமாண முன்‌இனிதே 
எள்துணை யானும்‌ இரவாது தான்‌ஈதல்‌ 


எத்துணையும்‌ ஆற்ற இனிது 


கற்றவர்களின்முன்‌ தான்‌ கற்ற கல்வியைக்‌ கூறுதல்‌ இனிமையானது. 
அறிவில்‌ மேம்பட்டவர்களுடன்‌ சேர்ந்திருப்பது மிகவும்‌ இனிமையானது. எள்‌ 
அளவு சிறியதாயினும்‌ தான்‌ பிறரிடம்‌ கேட்டுப்‌ பெறாமல்‌, பிறருக்குக்‌ கொடுத்தல்‌ 
எல்லாவற்றையும்விட இனிமையானதாகும்‌. 


இந்நூல்‌ மதுரைத்‌ தமிழாசிரியர்‌ 
மகனார்‌ பூதஞ்சேந்தனாரால்‌ 
எழுதப்பட்டது. வாழ்க்கைக்கு நன்மை 
தரும்‌ இனிய கருத்துகளைக்‌ 
கூறுவது. நாற்பது பாடல்களைக்‌ 
மாண்பு ்‌ கொண்டது. எனவே இனியவை 


மிக்கார்‌ 
எள்துணை 
எத்துணையும்‌ : 


நாற்பது என்று அழைக்கப்படுகிறது. 


உரைத்தல்‌ என்ற சொல்‌ குறிக்கும்‌ பொருள்‌ ........................................ 


(அ) பாடுதல்‌ (ஆ) வரைதல்‌ 

(இ) சொல்லுதல்‌ (ஈ) எழுதுதல்‌ 

ஈதல்‌ என்ற சொல்‌ குறிக்கும்‌ பொருள்‌ ....................... 

(அ) கொடுத்தல்‌ (ஆ) எடுத்தல்‌ 

(இ) தடுத்தல்‌ (ஈ) வாங்குதல்‌ 

மிக்காரை என்ற சொல்லின்‌ எதிர்ச்சொல்‌ ...................................... 

(௮) அறிவிலாதார்‌ (ஆ) அறிந்தோரை 

(இ) கற்றோரை (ஈ)  அறிவில்மேம்பட்டவர்‌ 

இரவாது என்ற சொல்‌ குறிக்கும்‌ பொருள்‌ ............................. 

(அ) பிறரிடம்‌ கேட்டுப்‌ பெறாது (ஆ) பிறரிடம்‌ கேட்டுப்‌ பெறுவது 
(இ) பிறரிடம்‌ கொடுப்பது (ஈ) பிறருக்கு கொடுக்காது 


சேர்தல்‌ என்ற சொல்‌ குறிக்கும்‌ பொருள்‌ .......................... 
(அ) தேடூதல்‌ (ஆ) பிரிதல்‌ 
(இ) இணைதல்‌ (ஈ) களைதல்‌ 


என க்குஇனி ப்புபி டிக்கும்‌ 


உழை ப்புஉ யர்வுத ரும்‌ 
மர ம்‌ வள ர்ப்போ ம்ம ழைபெ றுவோம்‌ 
சுத்‌ தம்சு கம்த ரும்‌ 


இனி யதமி ழில்பே சுங்கள்‌ 


கூ அ மொ 


உன்‌ நண்பனை உனக்குப்‌ 
பிடிக்கக்‌ காரணங்கள்‌ எவை? 


உ உன்னிடத்தில்‌ உனக்குப்‌ பிடிக்காதது 
எது? 
வகுப்பறையில்‌ பகிர்ந்து கொள்க. 


14 


பூ TIN, yn ப்தி AVA A NY ்‌ i 
இ ன்‌ ஒன ல துளி ழக ஒர்‌ ஓ கில கல ட 


ப) 


| 


சிந்திக்கலாமா? 


காதரும்‌ அப்துலும்‌ சகோதரர்கள்‌, இருவரும்‌ தங்களுக்குக்‌ 
கிடைக்கும்‌ சிறு தொகையைச்‌ சேமித்து வருகின்றனர்‌. 
அந்த ஆண்டு ஏற்பட்ட புயல்‌ பாதிப்பினை அறிந்த காதர்‌ 
புயல்‌ நிவாரண நிதிக்காக, தான்‌ உண்டியலில்‌ சேமித்து 
வைத்திருந்த பணத்தைக்‌ கொடுக்க நினைக்கிறான்‌. 
அவனின்‌ தம்பி அப்துல்‌, தனது சேமிப்பில்‌ இருந்து 
கிடைத்த தொகையினைக்‌ கொண்டு பிடித்தமான 
பொருளை வாங்கிக்‌ கொள்ள நினைக்கிறான்‌. இவர்கள்‌ 
இருவரில்‌ நீ யாராக இருக்க விரும்புகிறாய்‌? அதற்குரிய 
காரணங்களைக்‌ கூறு. 


மாமா!.....மாமா! என அழைத்தபடி தேனருவி வீட்டிற்குள்‌ வந்தாள்‌. 

மாமா: என்னம்மா! தேனருவி என்‌ இப்படி ஓடி வருகிறாய்‌? 

தேனருவி: நான்‌ வழக்கமாகப்‌ பள்ளிக்கூடம்‌ போகும்‌ வழியில்‌ உள்ள 
ஒரு கட்டடத்தைத்‌ தோரணம்‌ கட்டி அழகுபடுத்தியிருந்தார்கள்‌. 
அதில்‌ நூலகம்‌ என்று எழுதியிருக்கு அப்படின்னா... 
என்ன மாமா....? 


மாமா: அதுவா! நூல்களைச்‌ சேமித்து வைத்திருக்கும்‌ இடம்தான்‌ 
நூலகம்‌. அது ஒரு பொது இடம்‌. அங்கு அனைவரும்‌ 
வந்து புத்தகம்‌ படிப்பாங்க ! இன்று "நூலக தினம்‌" அதைக்‌ 
கொண்டாடூவதற்காக நூலகத்தை அழகுபடுத்தியிருப்பார்கள்‌. 


தேனருவி: 


மாமா: 


அப்படியா? நாமும்‌ சென்று நூலக தினக்‌ கொண்டாட்டத்தில்‌ கலந்து 
கொள்வோமா?. 


சரி தேனருவி! வா போகலாம்‌. 
நூலகத்தைப்‌ பற்றி எனக்கு விளக்கமாகச்‌ சொல்லுங்க... மாமா. 


சொல்கிறேன்‌ கேள்‌, 'நூல்‌ * அகம்‌ - நூலகம்‌' பல்வேறு துறை சார்ந்த 
நூல்கள்‌ வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும்‌ இடமே நூலகம்‌ 
ஆகும்‌. நூல்‌ நிலையம்‌, புத்தகச்‌ சாலை என்பன நூலகத்தின்‌ வேறு 
பெயர்களாகும்‌. 

மாமா இங்கு என்னென்ன நூல்கள்‌ இருக்கும்‌? 


நூலகத்தில்‌ அறிஞர்களின்‌ வாழ்க்கை வராலாற்று நூல்கள்‌, தமிழ்‌, 
ஆங்கிலம்‌ மற்றும்‌ வேறு பல மொழிகளைச்‌ சார்ந்த இலக்கிய 
நூல்கள்‌, அறிவியல்‌ நூல்கள்‌, தத்துவ நூல்கள்‌, வரலாற்று நூல்கள்‌, 
புவியியல்‌ நூல்கள்‌ போன்றவையும்‌ இடம்‌ பெற்றிருக்கும்‌. 

நூல்கள்‌ மட்டுமின்றி நாளிதழ்கள்‌, வார இதழ்கள்‌, மாத இதழ்கள்‌, 
பல்வேறு வேலைவாய்ப்புகளைப்‌ பற்றிய செய்திகளைத்‌ தெரிவிக்கும்‌ 
இதழ்கள்‌ ஆகியவையும்‌ இடம்பெற்றிருக்கும்‌. 


m= ழு 
னி! ஷி 


of {le 


1 
ந 


(இ!!! 
இட 
ரகு 


அடேங்கப்பா ! நூலகத்தில்‌ இவ்வளவு வகை நூல்களா? அது சரி 
மாமா, நூலகத்தினால்‌ நமக்கு என்ன பயன்‌? 


மாமா: மி வை என்‌ செல்லக்‌ குட்டி கேட்டால்‌ சொல்லாமல்‌ இருப்பேனா? 

இங்கு வந்து நமக்குத்‌ தேவையான அல்லது பிடித்த நூல்களை 

எடூத்துப்‌ படிக்கலாம்‌. நூலகத்தில்‌ உறுப்பினராகச்‌ சேர்ந்தால்‌ 

நூல்களை வீட்டிற்கே கொண்டு சென்றும்‌ படிக்கலாம்‌ ஆனால்‌ 

குறிப்பிட்ட நாளில்‌ மீண்டும்‌ புத்தகங்களைத்‌ திருப்பி அளித்து 

விடவேண்டும்‌. இதனால்‌, 

உ நம்‌ அறிவு வளர்கிறது. 

* நம்முடைய நேரம்‌ பயனுள்ள முறையில்‌ அமைகிறது. 

> வேலைவாய்ப்புத்‌ தொடர்பான நூல்களைப்‌ படிப்பதால்‌ நல்ல 
வேலையில்‌ சேரவும்‌ முடிகிறது. 

> மூளை புத்துணர்ச்சி பெறுகிறது. 

* தன்னம்பிக்கை ஏற்படுகிறது. 


மாமா! நூலகம்‌ பற்றி நிறைய செய்திகளைத்‌ தெரிந்து 
கொண்டேன்‌. 


மாமா: தேனருவி! குழந்தைகளுக்கான சிறப்பம்சம்‌ நூலகத்தில்‌ உள்ளது. 
அது என்ன தெரியுமா? 


| | ns க ° ly 
Ih 
a லி ல்‌ A ய (1 5 


+. பன்றி தத்ர ர ந ௪௫4௬4 ச eu சரட்‌, ர்‌ ந த? ர (ர க்ளிப்‌ 


உ. இங்கே குழந்தைகளுக்கான பிரிவு தனியாகவே உள்ளது. 

> நூலகத்தில்‌ உள்ள வாசகர்‌ வட்டம்‌ மூலமாக நூலக 
தினத்தன்று குழந்தைகளுக்கான போட்டிகள்‌ அனைத்து 
நூலகங்களிலும்‌ நடத்தப்படுகின்றன. 

> போட்டிகளில்‌ கலந்து கொள்வோருக்காகவும்‌, போட்டித்‌ 
தேர்வினை எழுதுவோருக்காகவும்‌ தனியே பயிற்சிகள்‌ 
வழங்கப்படுகின்றன. 

> ஒவ்வொரு குழந்தையும்‌ அவரவர்‌ வீட்டில்‌ நூலகம்‌ அமைக்க 
வேண்டும்‌. அதில்‌ நிறைய புத்தகங்களைச்‌ சேமித்து வைத்துப்‌ 
புத்தகம்‌ படிக்கும்‌ பழக்கத்தினை வளர்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 


தேனருவி: நன்றி மாமா!......... நான்‌ நம்‌ வீட்டில்‌ ஒரு "சிறிய நூலகம்‌" 
அமைப்பேன்‌. 


அதில்‌ நிறைய நூல்களைச்‌ சேமித்து வைத்துப்‌ படிப்பேன்‌. 


படிப்புதான்‌ ஒருவன்‌ உயர வழி 
காமராசர்‌ 


உ புத்தகங்கள்‌ படிப்பதையே 
வழக்கமாக்குங்கள்‌. 


-அப்துல்கலாம்‌ 


‘| AA ங்‌ NAVA A NAT ம்‌ (Vk 


1H ப்‌ AY, ர | ரிப்‌ 11% (A ம ம்‌, 1 Ni 


0 நூல்‌ இச்சொல்‌ உணர்த்தும்‌ பொருள்‌ ............................... 
(அ) புத்தகம்‌ (ஆ) கட்டகம்‌ 
(இ) ஒட்டகம்‌ (ஈ) கோல்‌ 


WOBCY?Z 


0 அறிஞர்‌ இச்சொல்‌ உணர்த்தும்‌ பொருள்‌ ................................. 


(அ) அறிவில்‌ சிறந்தவர்‌ (ஆ) கவிதை எழுதுபவர்‌ 
(இ) பாடல்‌ பாடுபவர்‌ (ஈ) மருத்துவம்‌ பார்ப்பவர்‌ 


(5. தேனருவி இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ............................... 


(௮) தேன்‌ * அருவி (ஆ) தேனருவி 
(இ) தேச அருவி (ஈ) தேனி 4 அருவி 


4.) புத்துணர்ச்சி இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது .................................. 
(அ) புதுமை * உணர்ச்சி (ஆ) புத்து * உணர்ச்சி 


(இ) புதிய * உணர்ச்சி (ஈ) புது * உணர்ச்சி 


இ அகம்‌ இச்சொல்லின்‌ எதிர்ச்சொல்‌ ................................... 
(௮) உள்ளே (ஆ) தனியே 


(இ) புறம்‌ (ஈ) சிறப்பு 


6. தேன்‌ * இருக்கும்‌ இதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ ........................................ 
(அ) தேன்‌இருக்கும்‌ (ஆ) தேனிருக்கும்‌ 
(இ) தேனிறுக்கும்‌ (ஈ)  தேனிஒஇருக்கும்‌ 


hh நூலகத்தின்‌ வேறு பெயர்கள்‌ யாவை? 
2. நூலகத்தின்‌ பயன்கள்‌ யாவை? 


5. நூலகத்தில்‌ குழந்தைகளுக்கான சிறப்பம்சங்கள்‌ என்னென்ன உள்ளன? 


4, நீ நூலகத்திற்குச்‌ சென்று வந்ததைப்‌ பற்றி எழுதுக. 


ப்பி டர | | | | 1 | 
 [s[a[o[e]e]| [| ||| | | 
[alls [sls || ||| | | 
(புவ ன(மைக) | | | | | | 
 Lulali[s]e lla] || 11 1 11 


N 


(0 


IN 


[9 


ர 5460 


நூலகத்திற்கு நீ 
சென்றுள்ளாயா? அங்குப்‌ 
பலவகையான நூல்கள்‌ 
வைக்கப்பட்டுள்ளன. சிறுகதை 
நூல்கள்‌, புதினங்கள்‌, 
வரலாற்று நூல்கள்‌, இலக்கிய 
நூல்கள்‌, இலக்கண நூல்கள்‌ 
என வரிசைப்படுத்தி 
வைத்திருப்பர்‌. சிறுவர்‌ 
இதழ்கள்‌ செய்தித்தாள்கள்‌, 
வார இதழ்கள்‌, மாத இதழ்கள்‌ 
போன்ற இதழ்களும்‌ உண்டு. 
ஆஹா! அங்குச்‌ சென்று படிக்கத்‌ தொடங்கினால்‌ நேரம்‌ போவதே தெரியாது. நூலகத்தின்‌ 
பொறுப்பாளர்‌ நூலகர்‌ ஆவார்‌. நூலகத்தில்‌ அமைதி காத்திடல்‌ வேண்டும்‌. 


உரைப்பகுதியைப்‌ படித்து வினாக்களுக்கு விடையளி & 


பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்தாள்‌ பூமலர்‌. விளையாடுவதற்காகத்‌ தன்‌ தோழி 
மாலதியின்‌ வீட்டிற்குச்‌ சென்றாள்‌. வழியில்‌ இரண்டு சிறுவர்கள்‌ வேலியில்‌ உள்ள ஓணானை 
அடிப்பதற்குக்‌ கையில்‌ கல்லோடு குறிபார்த்துக்‌ கொண்டிருந்தனர்‌. பூமலர்‌ அவர்களிடம்‌, 
ஓணானை அடிக்காதீர்கள்‌, உங்களை அடித்தால்‌ உங்களுக்கு வலிக்கும்‌ அல்லவா? அது 
போல அதற்கும்‌ வலிக்கும்‌. எனவே, உயிர்களைத்‌ துன்புறுத்தக்‌ கூடாது என்றாள்‌. சற்றுச்‌ 
சிந்தித்த அச்சிறுவர்கள்‌ கற்களைக்‌ கீழே போட்டுவிட்டுத்‌ தங்களது செயலுக்கு வருத்தம்‌ 
தெரிவித்தனர்‌. 


1. பூமலர்‌ யார்‌ வீட்டிற்கு விளையாடச்‌ சென்றாள்‌? 
2. சிறுவர்கள்‌ என்ன செய்து கொண்டிருந்தனர்‌? 


3. உயிர்களைத்‌ துன்புறுத்தக்‌ கூடாது என்று கூறியவர்‌ யார்‌? 


4. இவ்வுரைப்பகுதியிலிருந்து நீ அறிந்து கொண்டது என்ன? 


ர்‌ 
ர இல்லாமல்‌ ட முடியாது 


2 இல்லாமல்செடி டட 


3. இல்லாமல்‌ வண்டி டட 


௮ > இளமதியும்‌ மணவாளனும்‌ தங்களது 
ரு அ தாத்தாவுடன்‌ வார விடுமுறைக்கு அத்தை 


ந்‌ ஷ்‌ வீட்டிற்குச்‌ செல்லத்‌ திட்டமிட்டனர்‌. சலங்கை 
x 3: கட்டியமாடுகளை வண்டியில்‌ பூட்டினார்‌ தாத்தா. 
ஆதா வண்டியின்‌ மீது வைக்கோலைப்‌ பரப்பி மேலே 


வெள்ளை வேட்டியினை விரித்தார்‌. துள்ளிக்‌ 
குதித்தபடி ஏறி அமர்ந்தனர்‌ இருபிள்ளைகளும்‌. 
'ஜல்‌ ஜல்‌' எனச்‌ சத்தமிட்டவாறு வண்டி 
கிராமத்துச்‌ சாலையில்‌ ஓடத்‌ தொடங்கியது. 
சாலையின்‌ இருமருங்கிலும்‌ பசுமை போர்த்திய 
வயல்வெளிகள்‌. தாத்தா மாடுகளை விரட்டியபடி 
இனிமையாகப்‌ பாடத்‌ தொடங்கினார்‌. 


ட்‌ ்‌ 3 கழுத்துமணி தாளம்‌ போட 
பீ சக்கரமும்‌ சுழன்றோட 
உச்சி மண்டையிலே 
வெயில்‌ காயுமுன்னே 
குண்டு குழிபார்த்து 
ஊர்‌ போய்ச்‌ சேர வேணும்‌ 
ஊர்‌ போய்ச்‌ சேர வேணும்‌ 


வா வா என்‌ செல்லக்கண்ணு......ஃ.... 


புதிர்கள்‌, துணுக்குகளுக்கு விடை எழுதுதல்‌ 


டி 


பாடினது போதும்‌. ஏதாவது கதை சொல்லுங்க தாத்தா என்றனர்‌ பிள்ளைகள்‌. 

சொல்லிட்டாப்‌ போச்சி, கதையென்ன புதிர்‌ போடறேனே. சொல்லுங்க பார்க்கலாம்‌ 

தாத்தா: மூன்றாம்‌ எழுத்து உடலின்‌ உறுப்பு, முதலும்‌ மூன்றும்‌ நட்புக்கு 
எதிரி, ஒன்றும்‌ இரண்டும்‌ நிறைய தரும்‌, மூன்றும்‌ சேர்ந்தால்‌ 
உட்கார உதவும்‌ அது என்ன? 


இளமதி: டம்‌ சிந்தித்துவிட்டு, 'தெரியலை' தாத்தா 
தாத்தா: நல்லா சிந்தித்துச்‌ சொல்லுங்க 
ஓரழுத்து உறுப்பு எது? இளமதி நீ சொல்லு 
இளமதி: 'கை' தாத்தா 
தாத்தா: கொஞ்சமாயிருந்தா சில ன்னு சொல்லுவோம்‌ நிறைய இருந்தா 


என்ன சொல்லுவோம்‌? 
இளமதி: 'பல' தாத்தா ஆங்‌....... 
எனக்குப்‌ பதில்‌ கிடைச்சிருச்சி......... 'பலகை' - இது சரியா தாத்தா ....... 
தாத்தா: நல்லது மிகச்சரியான பதில்‌, இப்ப இளமதியைக்‌ கேட்கிறேன்‌........ 


ஆறையும்‌ ஐந்தையும்‌ கூட்டினால்‌ பணம்‌ வராது........ 


ஆனா பழம்‌ வரும்‌ அது என்ன? 


இளமதி: 


மணவாளன்‌: 


இளமதி: 


மணவாளன்‌: 


இளமதி: 


UAT 


ணட னை 


சற்றுச்‌ சிந்தித்து ......... ஆங்‌ ........... கண்டுபிடிச்சிட்டேன்‌ ......... 
ஆரஞ்சுப்பழம்‌ தானே ......... 


சரியா சொல்லிட்டியே, செல்லக்குட்டி 


சரி தாத்தா ........... இப்ப நாங்க கேட்கிறோம்‌ .... நீங்க சொல்லுங்க, 
பிறக்கும்போது நிறமும்‌ சுவையும்‌ இல்லாத சுந்தரன்‌, ஊருக்கு ஊர்‌ 
நிறம்‌ மாறிச்‌ சுவை மாறுவான்‌ அவன்‌ யார்‌? 


அட, எனக்கு விடை தெரியுமே.......... 

தாத்தா பதிலைச்‌ சொல்லுங்க. சீக்கிரம்‌........ 

ம்ம்ம்‌... எல்லாரோட தாகத்தையும்‌ தீர்க்கும்‌ தண்ணீர்‌ தானே... 
ஆமா! ஆமா! சரியா சொல்லிட்டிங்களே! 

தாத்தா, அத்தை வீடூ வந்துவிட்டது. 

சரி, சற்றுப்‌ பொறுங்கள்‌ வண்டியை ஓரமாக நிறுத்துகிறேன்‌. 


அனைவரும்‌ வண்டியைவிட்டு இறங்கி, ஆவலுடன்‌ வீட்டை 
நோக்கிச்‌ சென்றனர்‌. 


அதள்‌ னு 


0 தண்ணீர்‌ இச்சொல்லை பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ........................... 


(௮) தண்ட்ணீர்‌ (ஆ) தண்‌ நீர்‌ 
(இ) தண்மை * நீர்‌ (ஈ) தன்‌ * நீர்‌ 


இ மேலே இச்சொல்லின்‌ எதிர்ச்சொல்‌ ......................................ஃஃ 


(௮) உயரே (ஆ) நடுவே 
(இ) கீழே (ஈ) உச்சியிலே 

[3] வயல்‌ * வெளிகள்‌ இதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ ..................................... 
(அ) வயல்வெளிகள்‌ (ஆ) வயவெளிகள்‌ 
(இ) வயற்வெளிகள்‌ (ஈ)  வயல்வளிகள்‌ 


ஞீ கதை * என்ன இதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ .................................. 
(அ) கதைஎன்ன (ஆ) கதையன்ன 


(இ) கதையென்ன (ஈ) ததயென்ன 


ஓ வயில்‌ இச்சொல்லின்‌ எதிர்ச்‌ சொல்‌ .............................. 
(அ) நிழல்‌ (ஆ) பகல்‌ 
(இ) வெப்பம்‌ (ஈ) இருள்‌ 


இதனைக்‌ 'கரம்‌' என்றும்‌ 
கூறலாம்‌ [1] 


பசு கொடுக்கும்‌ பானம்‌ [2] 
ஆறுகள்‌ சென்று சேருமிடம்‌ [3] 


வண்டியில்‌ சக்கரம்‌ கழன்று 
விழாமல்‌ பாதுகாப்பது [4] 


பாலைவனக்கப்பல்‌ [5] 


9990 066 609 


எட்டுக்‌ கைகள்‌ விரிந்தால்‌ ஒற்றைக்கால்‌ தெரியும்‌ அது என்ன? 


அடிமலர்ந்து, நுனி மலராத பூ என்ன பூ? 


கையிலே அடங்கும்‌ பிள்ளை, கதை நூறு சொல்லும்‌ பிள்ளை அது என்ன? 


என்ன? 


இடி இடிக்கும்‌, மின்னல்‌ மின்னும்‌, மழை பெய்யாது. அது என்ன? 


அடி காட்டுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு அது என்ன? 


புதிர்களையும்‌ விடைகளையும்‌ எழுதிய அட்டைகளை வகுப்பறையின்‌ நடுவில்‌ வைக்க 
வேண்டும்‌. மாணவர்களை அழைத்து ஒவ்வொரு மாணவனையும்‌ ஓர்‌ அட்டையை 
எடுக்கச்‌ சொல்ல வேண்டும்‌. புதிர்‌ அட்டையை வைத்திருக்கும்‌ 

மாணவனோடு அப்புதிருக்கான 


விடையை வைத்திருக்கும்‌ மாணவன்‌ 
இணைந்து நிற்க வேண்டும்‌. அவர்கள்‌ 
இருவரும்‌ அதற்கான விளக்கத்தை 
அளிக்கவேண்டும்‌. இருவரும்‌ 
இச்செயலைச்‌ செய்து முடிக்கும்‌ 
கால அளவை குறித்து வைத்துக்‌ 
கொள்ள வேண்டும்‌. அடுத்த இருவர்‌ 
இவ்விளையாட்டை விளையாடுவர்‌. 
எவர்‌ இருவர்‌ குறைவான கால அளவில்‌ 
இணை சேர்ந்தனரோ அவர்களே 
வெற்றி பெற்றவராவர்‌. அனைத்து 
மாணவர்களையும்‌ விளையாட்டில்‌ பங்கு 
பெறச்செய்ய வேண்டும்‌. 


| | |) ஓ | ME | | || 


10 உண்மையே உயர்வு 22S 


கதைப்பாடல்‌ 
உப்பு மூட்டை சுமந்துதான்‌ 
கழுதை ஒன்று வந்தது 
ஓடை கடக்கும்‌ நேரத்தில்‌ 
நீரில்‌ மூட்டை விழுந்தது 
நீரில்‌ உப்பு கரைந்தது 
எடை குறைந்து போனது 
௭ நனைந்த மூட்டை அதனையே 
ஆ கழுதை முதுகில்‌ ஏற்றியே 
உரிமையாளர்‌ கழுதையை 
வேகமாக ஓட்டினார்‌ 
உப்பு எடை குறைந்ததால்‌ 
கழுதை மகிழ்ந்து சென்றது. 
நாள்தோறும்‌ உப்பு மூட்டையை 
கழுதை மீது ஏற்றினார்‌ 
ஓடைக்‌ கரையில்‌ வந்ததும்‌ 
அசைத்துக்‌ கீழே தள்ளிடும்‌ 


எடையும்‌ குறைந்து போய்விடும்‌ 
கழுதை மகிழ்ச்சி கொண்டிடும்‌ 
புரிந்துகொண்ட உரிமையாளர்‌ 
பாடம்‌ புகட்ட எண்ணினார்‌ 
அடுத்த நாளும்‌ வந்தது 

பஞ்சு மூட்டை ஒன்றையே 
கழுதை மீது ஏற்றினார்‌ 
ஓடைக்குள்ளே வந்ததும்‌ 
அசைத்துக்‌ கீழே தள்ளியது 
எடை குறையும்‌ என்றுதான்‌ 
உப்பைப்‌ போல நினைத்தது 
நீரில்‌ நனைந்த பஞ்சுகளால்‌ 
எடையும்‌ அதிகம்‌ ஆனது 
உரிமையாளர்‌ மூட்டையை 
கழுதை முதுகில்‌ ஏற்றினார்‌ 
கனத்த மூட்டை அழுத்தவே 
கழுதை வருந்தி அழுதது 
உண்மையான உழைப்புத்தான்‌ 
வாழ்வில்‌ உயர்வைத்‌ தந்திடும்‌ 
ஏய்த்துப்‌ பிழைக்க எண்ணினால்‌ 


ட... வெற்றியே! 


அ 
Tamil 3rd-std_Term2.indd 1 ஓ 7/29/2019 1:24:14 PM | | 


Tamil 3rd-std_Term2.indd 2 ஓ 


உரிமையாளர்‌, தம்‌ கழுதையின்‌ மீது உப்பு மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு ஓடை 
வழியே சென்றார்‌. ஓடையைக்‌ கடந்து செல்லும்போது, கழுதையின்‌ முதுகிலிருந்த 
மூட்டைகள்‌ நீரில்‌ விழுந்தன. அதனால்‌, உப்பு கரைந்து எடை குறைந்தது. எடை 
குறைவதை அறிந்துகொண்ட கழுதை, நாள்தோறும்‌ ஓடைநீரில்‌ மூட்டைகளை 
அசைத்துத்‌ தள்ளியது. கழுதையின்‌ ஏமாற்று வேலையைப்‌ புரிந்துகொண்ட 
உரிமையாளர்‌, அதற்குப்‌ பாடம்‌ புகட்ட எண்ணினார்‌. மற்றொரு நாள்‌ உரிமையாளர்‌, 
கழுதையின்‌ முதுகில்‌ பஞ்சுமூட்டைகளை ஏற்றிக்கொண்டு ஓடை வழியே சென்றார்‌. 
அவரை ஏமாற்ற நினைத்த கழுதை, மூட்டைகளை அசைத்து நீரில்‌ தள்ளியது. 
ஆனால்‌, நீரில்‌ நனைந்ததால்‌ பஞ்சுமூட்டைகளின்‌ எடை கூடின. உரிமையாளரை 
ஏமாற்ற நினைத்துத்‌ தன்னைத்தானே கழுதை எமாற்றிக்கொண்டது. ஆகையால்‌, 
உண்மையான உழைப்பே உயர்வு தரும்‌. பிறரை எமாற்றி நாம்‌ வாழ்தல்‌ கூடாது. 


ஞீ 'சுமந்து' - இச்சொல்லின்‌ பொருள்‌ ........................... 
(௮) தாங்கி (ஆ) பிரிந்து (இ) சேர்ந்து (ஈ) விரைந்து 


© 'வேண்டுமன்று' - இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ............................ 
(அ) வேண்டு *+ மென்று (ஆ) வேண்டும்‌ * என்று 


(இ) வேண்‌ * டூமென்று (ஈ) வேண்டி * என்று 


இ  'நினைத்தது' - இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல்‌ ........................ 


(அ) மறந்தது (ஆ) பேசியது 
(இ) எண்ணியது (ஈ) வளர்ந்தது 


7/29/2019 1:24:15 PM 


ரு புறுறவறு ஓ ட கன | | || 


இப்பாடலில்‌ ஒரே ஓசையில்‌ முடியும்‌ சொற்களைத்‌ 
தெரிவு செய்து எழுதுவோமா? 


re 


சிறு வட்டத்தில்‌ உள்ள எழுத்தில்‌ முடியும்படி 


சொற்களை உருவாக்குக. 


ட ட ௮ அ பட 4. 
க ட ட. இ ட ட 
ஓ கேவ டட ததத ர்‌ இ 


படக்குறியீடுகளைக்‌ கொண்டு சொற்களைக்‌ 
கண்டுபிடிக்கலாமா? 


Tamil 3rd-std_Term2.indd 3 ஓ 7/29/2019 1:24:16 PM 


மாணவர்களை வட்டமாக நிற்கச்‌ 
செய்க. உப்பு, உடை, உண்டியல்‌, 
போன்று உ எழுத்தில்‌ தொடங்கும்‌ 
சொற்களைக்‌ கூறினால்‌ 
மாணவர்கள்‌ ஒருமுறை கை இ 
தட்டவேண்டும்‌. கழுதை, கடை, 
கண்‌ போன்ற க என்ற எழுத்தில்‌ 
தொடங்கும்‌ சொற்களைக்‌ 
கூறினால்‌ இருமுறை கையைத்‌ 
தட்டவேண்டும்‌. இவை அல்லாத 
சொற்களைக்‌ கூறினால்‌ 
கைகளைத்‌ தட்டக்கூடாது. 
இவ்வாறு எழுத்துகளை மாற்றி 
விளையாடிப்‌ பார்க்கலாம்‌. 


Tamil 3rd-std_Term2.indd 4 ஓ 7/29/2019 1:24:17 PM 


TT) ஓ 


11 


கி ஆ * ரிரது 1 
ஒரு காட்டில்‌ மரங்களுக்கும்‌ 
பி விலங்குகளுக்கும்‌ விவாதம்‌ நடந்தது 


நாங்கதான்‌ ௭ ல்லாருக்கும்‌ 

அதிகமாகப்‌ பயன்படுகிறோம்‌. 
ஆகவே, உங்களைவிட 

நாங்கள்தான்‌ உயர்ந்தவர்கள்‌ 


Hy ய 


எங்களால்தான்‌ ' யார்‌ உயர்ந்தவர்‌ என “0 a 
நீங்கள்‌ பாதுகாப்பாக ஒரு போட்டி வைத்துப்‌ 

வளர்கிறீர்கள்‌! ai உ ஆபார்த்துவிடுவோமா? 
ஆகவே, நாங்கள்தான்‌ | ட i 


ஒரு மாதத்திற்கு சி ்‌ 
நீங்கள்‌ எல்லாம்‌ 


இந்தக்‌ காட்டைவிட்டு 
வெளியே சென்று 


ஓ! நாங்கள்‌ தயார்‌. என்ன | 
போட்டி? சொல்லுங்கள்‌. 


பட = 


எல்லா விலங்குகளும்‌ பாலைவனம்‌ 
நோக்கிச்‌ சென்றன. 


சரி, இப்போட்டிக்கு 
நாங்கள்‌ 
_ ஒத்துக்கொள்கிறோம்‌ _ 


14 னி 
|] (Al ர _ 


7/29/2019 1:24:20 PM அ | 


மரங்கள்‌ இல்லாமல்‌ 

குளிர்ச்சி இல்லையே 7 
ஒரே வெப்பமாக 

இருக்கிறதே 


திடீரென ஒருநாள்‌ பாலைவனத்தில்‌ நன 


வேட்டைக்காரர்கள்‌ வந்து விலங்குகளை 
வேட்டையாடினர்‌. 


இ வேட்டைக்காரர்கள்‌ வேட்டையாடிய 
விலங்குகளைத்‌ தூக்கிச்சென்றனர்‌ 


SS 


விலங்குகள்‌ இல்லாத நேரத்தில்‌ காட்டுக்குள்‌ 
புகுந்த மனிதர்கள்‌ மரங்களை வெட்டினர்‌ 


RO RS கலாபக்‌ A ச. 
| 12 [2 ப 8 | வு I ்‌ A 1 x i 1, | வு 2 
சர்க்க ச டர கர்‌ 
* ச ப + ச + * * | * ட 


| Tamil 3rd-std_Term2.indd 6 


எனக்கும்‌ எந்தக்‌ 
கிழங்கும்‌ காயும்‌ 
கிடைக்கவில்லையே 


a 


ஐயோ! நாங்கள்‌ எப்படிப்‌ 


ஷை தப்பித்திருக்கலாம்‌ 
க, தித்‌ 


மீதி விலங்குகள்‌ ஒன்று கூடின. நாம்‌ பாதுகாப்பான ௫ 
காட்டை விட்டு வந்தது தவறு மீண்டும்‌ காட்டுக்குச்‌ 
செல்வோம்‌ என்று முடிவெடுத்தன 


வெட்டிய மரங்களை எடுத்துச்சென்றனர்‌ 


[ஷர 3 Tp 


7/29/2019 1:24:22PM | 


நீங்கள்‌ இல்லாத 
நேரத்தில்‌ சில மரங்களை 
மனிதர்கள்‌ வெட்டி எடுத்துச்‌ 


என்னவாயிற்று? ்‌ கதிம்‌. 
= த சென்றுவிட்டனர்‌ 


இருந்தபோது எங்களுள்‌ 
சிலரை வேட்டையாடிச்‌ , 
ஆ சென்றுவிட்டனர்‌ 


ர்‌ உ. | இங்கு யாரும்‌ உயர்ந்தவர்‌ தாழ்ந்தவர்‌ 
ரன அவ அது 1-1 3 இல்லை. அனைவரும்‌ சமமானவர்களே! 
எல்லாம்‌ காட்டில்தான்‌ 


ஆமாம்‌ நண்பர்களே 
நீங்கள்‌ இருந்தால்தான்‌ 
எங்களுக்கும்‌ பாதுகாப்பு 


வாங்க பேசலாம்‌ 


உ மரங்கள்‌ விலங்குகளுக்கு மட்டுமல்ல, நமக்கும்‌ பயன்‌ 
தருகின்றன. எப்படி? உம்‌ கருத்தை வெளிப்படுத்துக. 


(இ ஒத்துக்கொள்கிறோம்‌ - இச்சொல்லின்‌ பொருள்‌ ............... 
(அ) விலகிக்‌ கொள்கிறோம்‌ (ஆ) ஏற்றுக்‌ கொள்கிறோம்‌ 
(இ) காத்துக்‌ கொள்கிறோம்‌ (ஈ) நடந்து கொள்கிறோம்‌ 


© வேட்டை* ஆட - இச்சொல்லைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைப்பது ................ 
(அ) வேட்டையட (ஆ) வேட்டையாட 


(இ) வேட்டைஆடு (ஈ) வெட்டையாட 
௬-4, 4 
ந 


ட்‌ ம்‌ A ol. le 


7/29/2019 1:24:23 PM 


Tamil 3rd-std_Term2.indd 7 


ஓ 


[ 3. மரங்களிடையே - இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது .......................... 
(அ) மரம்‌* இடையே (ஆ)  மரங்கள்‌*இடையே 
(இ) மரங்கள்‌ * கிடையே (Fr) மரங்கல்‌ * இடையே 


14.) அங்குமிங்கும்‌ - இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ........................................ 


(அ) அங்குமிங்கும்‌ (ஆ) அங்கும்‌ + இங்கும்‌ 
(இ) அங்கு * இங்கும்‌ (ஈ) அங்கும்‌ * இங்கு 
இ 'மரங்களுடன்‌ இருந்தால்‌ தப்பித்திருக்கலாம்‌' என்று கூறியது ............................... 
(அ) சிங்கம்‌ (ஆ) புலி 
(இ) முயல்‌ (Fr) மான்‌ 


1. மரங்கள்‌ எவற்றுடன்‌ சண்டையிட்டன? 
2. காட்டைவிட்டு எவை வெளியேறின? 


3. விலங்குகளுக்கும்‌ மரங்களுக்கும்‌ போட்டிவரக்‌ காரணம்‌ யாது? 


4. கதையின்‌ மூலம்‌ நீ அறிந்து கொண்டதை எழுதுக. 


காட்டின்‌ அரசன்‌ ஆவான்‌; நெருப்பு போன்ற கண்கள்‌ 
உடையவன்‌; முழக்கமிடுவான்‌- அவன்‌ யார்‌? 


என்‌ உடலில்‌ புள்ளிகள்‌ உண்டு. நான்‌ துள்ளித்‌ துள்ளி 
ஓடுவேன்‌. நான்‌ யார்‌? 


வேர்பிடித்து வளர்ந்திடுவேன்‌; தண்ணீரை உறிஞ்சிடுவேன்‌; 
மழைபெற உதவிடூவேன்‌. - நான்‌ யார்‌? 


Tamil 3rd-std_Term2.indd 8 ஓ 7/29/2019 1:24:23 PM 


1. மயில்‌, கிளி, புறா, புலி, கோழி இ 
2. ஆறு, ஏரி, குளம்‌, மலை, குட்டை 

3. தாயம்‌, பல்லாங்குழி, ஐந்தாங்கல்‌, சதுரங்கம்‌, மட்டைப்பந்து 

4. வெண்மை, கருமை, மென்மை, பசுமை, செம்மை 


5. கத்தரி, வெண்டை, தக்காளி, தென்னை, மிளகாய்‌ 


Tamil 3rd-std_Term2.indd 9 ஓ 7/29/2019 1:24:26 PM 


விலங்குகளின்‌ இருப்பிடம்‌ காடுகள்‌. காடுகளை அழித்து, 
அடுக்குமாடிகளும்‌ தொழிற்சாலைகளும்‌ கட்டினால்‌, 
விலங்குகள்‌ எங்குச்‌ செல்லும்‌? உணவுக்கு என்ன 
செய்யும்‌? இதற்கென்ன தீர்வு? 


* 
| Tamil 3rd-std_Term2.indd 10 ஓ 7/29/2019 1:24:28 PM | 


ர புறவறு ஓ ப வொ | | ப। 


12 கல்வி கண்‌ போன்றது 


விரியூர்‌ கிராமத்திலுள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தில்‌ அன்று கிராமசபைக்‌ 
கூட்டம்‌. வீட்டிற்கு ஒருவர்‌ கூட்டத்தில்‌ கட்டாயம்‌ கலந்து கொள்ளவேண்டும்‌ என்று 
தண்டோரா போட்டு அறிவிக்கப்பட்டிருந்தது. அறிவிப்பைக்‌ கேட்ட பொன்வண்ணன்‌, 
தம்‌ கடையைப்‌ பூட்டிவிட்டுக்‌ கூட்டத்திற்குச்‌ சென்றார்‌. 

ஊராட்சி மன்றத்‌ தலைவர்‌ கூட்டத்திற்கு வந்திருந்தவர்களை வரவேற்றுப்‌ 
பேசினார்‌. சிறுதொழில்‌ தொடங்குவதற்கான உதவித்தொகை வழங்கும்‌ 
அரசின்‌ திட்டம்‌ குறித்துப்‌ பேசினார்‌. இத்திட்டத்தின்கீழ்‌ யார்‌ யாருக்கெல்லாம்‌ 
உதவித்தொகை வந்திருக்கிறதோ அவர்களின்‌ பெயர்களைப்‌ படித்தார்‌. 

பொன்வண்ணன்‌ தம்முடைய பெயர்‌ வருகிறதா என ஆவலோடு எதிர்பார்த்துக்‌ 
கொண்டிருந்தார்‌. 


ஆனால்‌, கடைசி வரை அவர்‌ பெயர்‌ வரவேயில்லை. 


'னிரிரர்‌ ஊராட்சி மன்ற 
உய்ய நிய 


A x பும்‌, ர்வ ரூபம்‌ 


ட்ப 


சம்‌ 6 புட 
ச நூ Nie ்‌ - ஆ (தி எ 
(22 "2 7 A ED 
ரி | ்‌ ்‌ தி்‌ x \ 
NY ல ர்‌ (04 
Am HAO மத ன்‌ த tat 


| | [அட A. FNL பவி ந 
1 Tamil 3rd-std_Term2.indd 11 ஓ 


ணை | | | | | | ஓ ட கோன்‌ | | | 


பொன்வண்ணன்‌, தலைவரிடம்‌ சென்றார்‌. "ஐயா! எனக்கு ஏன்‌ உதவித்தொகை 
இல்லை? நானும்‌ பண வசதியில்லாமல்‌ மிகவும்‌ துன்பப்படுகிறேனே..... என்று 
கேட்டார்‌. 

"யாருக்கெல்லாம்‌ பண உதவி தேவையோ, அவர்களுக்கான கூட்டம்‌ பற்றி 
உங்களுக்கு அஞ்சல்‌ மூலம்‌ தெரிவித்து இருந்தோமே! நீங்கள்‌ ஏன்‌ கலந்து 
கொள்ளவில்லை?" என்றார்‌ தலைவர்‌. 


"ஆமாம்‌. போன வாரம்‌ அஞ்சல்காரர்‌ கொடுத்தார்‌. படிக்கத்‌ தெரியாததால்‌ அப்படியே 
வைத்துவிட்டேன்‌ . 


"என்னப்பா! உனக்குத்தான்‌ படிக்கத்‌ தெரியல, ஆனா, உம்பையன்தான்‌ பள்ளியிலே 
படிக்கிறானே, அது எப்படித்‌ தெரியாமல்‌ போகும்‌? 


பொன்வண்ணன்‌ சற்றுக்‌ குற்ற உணர்வோடு தலை குனிந்தபடி கூறினார்‌, 
ஐயா! நான்‌ மிதிவண்டி பழுதுபார்க்கும்‌ கடை வைத்திருக்கிறேன்‌. எனக்கு உதவி 


வில்‌ நா (8 nr "| [ nr 


| 
A 


%! 1, i [4 ந்‌ மும்‌ 4" மடு க! ம்‌) ஷ்‌! 
ப ப்ள ட 1 * வள்‌ த்‌ சட [ க 


Tamil 3rd-std_Term2.indd 12 7/29/2019 1:24:29 PM 


ர புறவறு ஓ | ME | | | 


செய்வதற்காக, அவனை அடிக்கடி பள்ளிக்கு விடுப்பு எடுக்கச்‌ சொல்வேன்‌. சில 
சமயங்களில்‌ தொடர்ந்து பள்ளிக்குச்‌ செல்ல இயலாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும்‌. 
அதனால்தானோ என்னவோ அவனுக்குச்‌ சரியாக எழுதவும்‌ படிக்கவும்‌ தெரியாமலே 
போய்விட்டது. அவனுடைய ஆசிரியரும்‌ இதைப்பற்றி என்னிடம்‌ அடிக்கடி சொல்லி 
வருத்தப்படுவார்‌. பள்ளிக்குத்‌ தொடர்ந்து அனுப்புமாறு அறிவுரையும்‌ கூறுவார்‌. நான்தான்‌ 
தப்பு செய்துவிட்டேன்‌. என்‌ மகனை இப்படிப்‌ படிக்கத்‌ தெரியாதவனாக ஆக்கிவிட்டேன்‌.. 
என்று வருத்தத்துடன்‌ கூறினார்‌ பொன்வண்ணன்‌. 

"உங்கள்‌ அறியாமையால்‌ இப்போது என்னவாயிற்று பார்த்தீர்களா? அரசின்‌ உதவித்‌ 
தொகையை உங்களால்‌ பெற முடியாமல்‌ போய்விட்டதே. கல்வி அறிவு இருந்தால்தான்‌ 
நாள்தோறும்‌ நம்மைச்‌ சுற்றி நடக்கும்‌ நிகழ்ச்சிகளையும்‌ அறிவியல்‌ மாற்றங்களையும்‌ 
அறிந்து கொள்ள முடியும்‌. நம்மையும்‌ மேம்படுத்திக்‌ கொள்ள முடியும்‌. கல்வி, தொழிலுக்கு 
வழிகாட்டுகிறது. வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுகிறது. இப்போதாவது புரிந்து 
கொண்டீர்களா? 


ஆம்‌ 


"ஐயா! இப்ப நான்‌ நன்கு புரிந்து கொண்டேன்‌. நான்தான்‌ கல்வி கற்காமல்‌ இருந்து 
விட்டேன்‌. என்‌ மகனாவது நன்கு படித்து வாழ்வில்‌ முன்னேறட்டும்‌. இனி நான்‌ என்‌ 
மகனை வேலைக்காகப்‌ பள்ளியைவிட்டூ நிறுத்த மாட்டேன்‌. இப்போதே என்‌ மகனை 
அழைத்துச்‌ சென்று தலைமை ஆசிரியரிடம்‌ மீண்டும்‌ பள்ளியில்‌ சேர்த்துக்கொள்ளுமாறு 
நான்‌ வேண்டிக்கொள்வேன்‌. 

புரிந்து கொண்டால்‌ சரிதான்‌. உங்களுக்கு ஏற்பட்ட இந்த அனுபவத்தால நீங்க 
மட்டும்‌ தெரிந்துகாண்டால்‌ போதாது. நம்‌ கிராமத்தினர்‌ அனைவருமே அறியாமை 
நீங்கி, கல்வி குறித்த விழிப்புணர்வு பெறவேண்டும்‌. 


கல்வியின்‌ தேவையை எடுத்துக்கூறிய ஊராட்சி மன்றத்‌ தலைவருக்கு, நன்றி 
கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார்‌ பொன்வண்ணன்‌. 


கலா கலா 
தல்ல திட்டு 


Tamil 3rd-std_Term2.indd 13 ஓ 7/29/2019 1:24:29 PM 


ர பறுறவறு இ ன | 


௫ ஈ இபடிப்போம்‌! சிந்திப்போம்‌! எழுதுவோம்‌ இ 


ஓ 'துன்பம்‌' - இச்சொல்லின்‌ எதிர்ச்சொல்‌ ............................ 


(அ) இன்பம்‌ (ஆ) துயரம்‌ 
(இ) வருத்தம்‌ (ஈ) கவலை 
இ 'உதவித்‌ தொகை' இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ........................................ 
(அ) உதவ * தொகை (ஆ) உதவிய * தொகை 
(இ) உதவு * தொகை (ஈ£) உதவி * தொகை 
3] 'யாருக்கு * எல்லாம்‌' இச்சொற்களைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைப்பது ................................... 
(அ) யாருக்கு எலாம்‌ (ஆ) யாருக்குல்லாம்‌ 
(இ) யாருக்கல்லாம்‌ (ஈ) யாருக்கெல்லாம்‌ 
© வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுவது ............... 
(௮) பணம்‌ (ஆ) பொய்‌ 


(இ) தீமை (ஈ) கல்வி 


௮] 'தண்டோரா' என்பதன்‌ பொருள்‌ தராத சொல்‌ ....................................... 
(அ) முரசுஅறிவித்தல்‌ (ஆ) தெரிவித்தல்‌ 
(இ) கூறுதல்‌ (ஈ) எழுதுதல்‌ 


1. 'தண்டோரா' மூலம்‌ என்ன செய்தி அறிவிக்கப்பட்டது? 

2. ஊராட்சி மன்றத்தலைவர்‌ கிராமசபைக்‌ கூட்டத்தில்‌ எதனைக்‌ குறித்துப்‌ பேசினார்‌? 
3. பொன்வண்ணனுக்கு உதவித்தொகை என்‌ கிடைக்கவில்லை? 

1. ஆவல்‌ _ ரர 2. தபால்‌ _ ரர 


Tamil 3rd-std_Term2.indd 14 ஓ 7/29/2019 1:24:29 PM 


| 


சரியான சொல்லால்‌ நிரப்புக. 


மக்கள்‌ கிராமசபைக்‌ கூட்டத்தில்‌ 
வேண்டும்‌. 


(களந்து/கலந்து) கொள்ள 


கல்வி ( கன்‌/கண்‌) போன்றது. 


நான்‌ மிதிவண்டி 
வைத்திருக்கிறேன்‌. 


ணை பை (பளுதுபார்க்கும்‌/பழுதுபார்க்கும்‌ கடை 


ஆசிரியர்‌, மாணவனை பள்ளிக்குத்‌ தொடர்ந்து அனுப்புமாறு 
(அரிவுரை/அறிவுரை) கூறினார்‌. 


உன்னை அறிந்துகொள்‌ தி 


குழந்தைகளை வேலைக்கு 
அமர்த்துவது சட்டப்படி குற்றமாகும்‌. 
இதனை வலியுறுத்தும்‌ விதமாக 
குழந்தைத்தொழிலாளர்‌ ஒழிப்புநாள்‌ 


ஆண்டுதோறும்‌ ஜூன்‌ 12 அன்று 
கடைப்பிடிக்கப்படுகிறது. 


ATA 11 ப]. LAA 


பள்ளிக்கூடம்‌ 


அஞ்சல்‌ நிலையம்‌ 
ப an i a ர்‌, 
| | 1 உர | 
ix ok ப AM | 2 ட்‌] A | த 2 
வர்க்கச்‌ 
ஆ சு * * ர்‌ % * + * 


Tamil 3rd-std_Term2.indd 15 7/29/2019 1:24:29 PM 


IT ௰ HE (எ 


| 


சொல்‌ விளையாட்டு 


மயில்‌ தோகையில்‌ உள்ள எழுத்துகளைக்‌ கொண்டு சொற்களை உருவாக்குக. 


பாடி மகிழ்வோம்‌ 


> wr ணு ணு 
ஜ்‌ | << ஒ 
MN/NA: ஷூ ட்ட 
ச; அது 
.. இபப்பரப்பா வண்டி 
ன்‌ நங்காய்‌ வண்னீ 
கஒத்தையடிப்‌ பாதையிலும்‌ 


Ne 


2 


eos வண்டி 


புகையில்லா வண்டி 


ன 
1 
க (CZ | 


பிழுதி 


ப்பம்‌ 
ப்‌ * 4 


| Tamil 3rd-std_Term2.indd 16 7/29/2019 1:24:31 PM | 


இ 
fail 
ந) 


Tamil 3rd-std_Term2.indd 17 


வளர்மதியும்‌ பொன்மணியும்‌ நல்ல தோழிகள்‌. 
பொன்மணி சொற்களைத்‌ தெளிவாகவும்‌ அழகாகவும்‌ 
எழுதுவாள்‌. வளர்மதி சொற்களைத்‌ தெளிவில்லாமல்‌ 
எழுதுவாள்‌. 


இதனைப்பற்றி உங்கள்‌ கருத்து என்ன? 


7/29/2019 1:24:32PM 


ர புுறவறு இ பான டா 


| ப்‌ த ட 
பதத? ன a 
ENPRYP சரியான தீர்ப்பு 


முன்பொரு காலத்தில்‌ மரியாதைராமன்‌ என்பவர்‌ வாழ்ந்து வந்த ஊரில்‌ வளவன்‌ 
என்பவன்‌ மளிகைக்‌ கடை வைத்து வாணிகம்‌ செய்து வந்தான்‌. 


வளவன்‌ பணம்‌ ஈட்டுவதை மட்டுமே குறிக்கோளாகக்‌ கொண்டவன்‌. யாருக்கும்‌ 
கொடுத்து உதவமாட்டான்‌. அரசுக்கும்‌ முறையாக வரி செலுத்துவதில்லை. 


இந்நிலையில்‌, மரியாதைராமன்‌ அவ்வூரின்‌ புதிய நீதிபதியாக நியமிக்கப்பட்டார்‌. 
மரியாதைராமன்‌ வளவனின்‌ இளம்வயது நண்பன்‌. அதனால்‌, நீதிபதி தனது நண்பன்‌ 
என, வளவன்‌ ஊர்‌ முழுவதும்‌ கூறிவந்தான்‌. முறையாக வரி செலுத்தாதவர்களின்‌ 
பட்டியல்‌ நீதிபதியிடம்‌ ஒருநாள்‌ வழங்கப்பட்டது. நீதிபதியின்‌ ஆட்கள்‌ வளவனை 
அழைத்துச்‌ சென்றனர்‌. நீதிபதி தனது நண்பனாயிற்றே, தனக்குத்‌ தண்டனை 
தரமாட்டார்‌ என எண்ணியவாறே மகிழ்ச்சியாகச்‌ சென்றான்‌ வளவன்‌. வளவனின்‌ 
நண்பன்‌ என்பதால்‌ மரியாதைராமனும்‌ எப்படித்‌ தீர்ப்பு வழங்குவாரோ என அவரது 
பண்பையும்‌ நேர்மையையும்‌ 
மக்கள்‌ சந்தேகப்பட்டனர்‌. ஆனால்‌, 
மரியாதைராமன்‌, நண்பனாக ஐ 
இருந்தாலும்‌ தவறு செய்தவன்‌ 
என்பதால்‌, முறைப்படி அவனுடைய 
பொருள்களை அரசாங்கக்‌ 
கருவூலத்தில்‌ சேர்த்திடச்‌ செய்தார்‌. 
மேலும்‌, வளவனுக்கு ஆறுமாதக்‌ 
கடுங்காவல்‌ தண்டனையும்‌ 
- வழங்கி உத்தரவிட்டார்‌. 


எவ்விதச்‌ சார்பும்‌ இன்றி நடுவு நிலைமையோட தீர்ப்பு வழங்கிய மரியாதைராமனை 
அனைவரும்‌ பாராட்டினர்‌. 


குறள்‌ 


நடுவுநிலைமை, குறள்‌ 114 
விளக்கம்‌ 


ஒருவர்‌ நடுவுநிலைமை உடையவர்‌, இல்லாதவர்‌ என்பது அவருக்குப்பின்‌ 
நிலைத்து நிற்கும்‌ புகழாலும்‌ பழியாலும்‌ அறியப்படும்‌. 


Tamil 3rd-std_Term2.indd 18 ஓ 7/29/2019 1:24:32 PM | 


ர புுறவறு ஓ | கொள | | ப। 


காலத்தே பயிர்‌ செய்‌ 


முன்னொரு காலத்தில்‌ மலைச்சாமி என்ற எழை விவசாயி, இலந்தைக்குட்டை 
என்ற கிராமத்தில்‌ வாழ்ந்து வந்தான்‌. அவனுக்கென்று சொந்தநிலம்‌ ஏதும்‌ கிடையாது. 
ஆனால்‌, விவசாயம்தான்‌ சோறு போடும்‌ என்பதை ஆணித்தரமாக நம்பினான்‌. அதே 
ஊரில்‌ வசித்துவரும்‌ மாதையன்‌ என்ற செல்வந்தனின்‌ நிலத்தைக்‌ குத்தகைக்குக்‌ 
கேட்டான்‌. அச்செல்வந்தனும்‌ சில நிபந்தனைகளுடன்‌ தன்‌ நிலத்தில்‌ விவசாயம்‌ செய்ய 
அனுமதிப்பதாகக்‌ கூறினான்‌. அதனை ஒப்புக்கொண்ட விவசாயி செல்வந்தனின்‌ 
நிலத்தில்‌ விவசாயம்‌ செய்யத்‌ தொடங்கினான்‌. அச்செல்வந்தன்‌ விவசாயியின்‌ 
உழைப்பைச்‌ சுரண்டுவதிலேயே குறிக்கோளாய்‌ இருந்தான்‌. இருந்தபோதிலும்‌ 
மலைச்சாமி நேர்மையானவனாகவும்‌, புத்திசாலியாகவும்‌ இருந்ததால்‌ செல்வந்தனிடம்‌ 
எமாறவில்லை. 


ஒருமுறை செல்வந்தன்‌ . அ 
விவசாயியிடம்‌ குத்தகைக்கு ஈடாக 
"மண்ணுக்கு மேலே விளைபவை 
எனக்கு, மண்ணுக்குக்‌ கீழே. 
விளைபவை உனக்கு" என்று | 
கட்டளையிட்டான்‌. புத்திக்கூர்மையுடன்‌ 
விவசாயி நிலக்கடலை பயிரிட்டதால்‌ 

இ விவசாயிக்கே இலாபம்‌ கிட்டியது. 
எமாற்றமடைந்த செல்வந்தன்‌ 
அடுத்தமுறை விவசாயியை ஏமாற்ற 
எண்ணி நிபந்தனையை மாற்றினான்‌. 
இம்முறை "மண்ணுக்குக்‌ கீழே விளைபவை எனக்கு, மண்ணுக்கு மேலே விளைபவை 
உனக்கு" என்றான்‌. ஆராய்ந்த விவசாயி இம்முறை நெல்‌ பயிரிட்டான்‌. இம்முறையும்‌ 
விவசாயிக்கே இலாபம்‌, ஏமாற்றத்துடன்‌ வீடு திரும்பினான்‌ செல்வந்தன்‌. அதனால்‌ 
எவ்விடத்து எதை, எப்படி, எக்காலத்தில்‌ செய்ய வேண்டும்‌ என்பதை அறிந்து செய்தால்‌ 
உலகையே வென்று விடலாம்‌. 


குறள்‌ 


காலமறிதல்‌, குறள்‌ 484 


விளக்கம்‌ 


செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால்‌ 
உலகமே வேண்டும்‌ எனக்‌ கருதினாலும்‌ அது கைகூடும்‌ 


Tamil 3rd-std_Term2.indd 19 ஓ 7/29/2019 1:24:33 PM 


__- நக்கி | | | | | ஓ ட கன | | | 


அன்பெனும்‌ அருங்குணம்‌ 


அழகிய ஒரு 
காட்டில்‌ பெரிய மரம்‌ 
ஒன்று இருந்தது. 
அம்‌ மரத்தில்‌ 
பறவைகளும்‌ 
விலங்குகளும்‌ 
வாழ்ந்து வந்தன. 


ள்‌ ள்‌ TIE, 
அங்கு இருந்த கரடி iit 
மட்டும்‌ சேட்டைகள்‌ 8 
பல செய்து வாழ்ந்தது. 


பறவையின்‌ கூட்டை 
எட்டிப்பார்க்கும்‌. 
குஞ்சுகள்‌ என்றும்‌ 
பாராமல்‌ "இதோ 
உங்களைத்‌ தூக்கி 
எறிகிறேன்‌ பாருங்கள்‌" என்று கூட்டைப்‌ பிய்த்து எறியும்‌. குரங்குகள்‌ வந்தால்‌ தங்கவே 

இடம்‌ தராமல்‌ துரத்தி விட்டுவிடும்‌. சில சமயங்களில்‌ குட்டிக்‌ குரங்குகளின்‌ தலையில்‌ 

குட்டு வைக்கும்‌. அவை தலை வீங்கி அழுவதைப்‌ பார்த்து சிரிக்கும்‌. இவ்வாறு யாரிடமும்‌ 

அன்பு காட்டாமல்‌ வெறுப்புடனே நடந்து கொள்ளும்‌. அதனால்பறவைகளும்‌ குரங்குகளும்‌ $ 
வேறு மரத்திற்கே சென்றுவிட்டன. ஒரு முறை வேடன்‌ ஒருவன்‌ விரித்து வைத்திருந்த 

வலையில்‌ எதிர்பாராமல்‌ கரடி சிக்கிக்கொண்டது. அது காடே அதிரும்‌ வகையில்‌ 

சத்தமிட்டு அலறியது. வேடன்‌ விரித்த வலையிலிருந்து தன்னைக்‌ காப்பாற்றும்படி 

கதறியது. ஆனால்‌, ஒருவரையும்‌ காணோம்‌. தான்‌ யாரிடமும்‌ அன்பு காட்டாமல்‌ 
இருந்ததுதான்‌ இந்த நிலைமைக்குக்‌ காரணம்‌ என்பதை உணர்ந்து ஓவென அழுதது. 
இவ்வேளையில்‌ கரடியின்‌ சத்தம்‌ கேட்டு வந்த பறவைகள்‌, வேடனைக்‌ கொத்திக்‌ 

கொத்தித்‌ துரத்தின. குரங்குகள்‌ வலையைப்‌ பிய்த்துக்‌ காப்பாற்றின. அன்றுமுதல்‌ கரடி 
எல்லாரிடமும்‌ அன்பு செலுத்தத்‌ தொடங்கியது. 


குறள்‌ 


என்பி லதனை வெயில்போலக்‌ காயுமே 
அன்பி லதனை அறம்‌ அன்புடைமை, குறள்‌ 77 


விளக்கம்‌ 


எலும்பு இல்லாத உயிரை வெயில்‌ காய்ந்து வருத்தும்‌. அதுபோல அன்பு இல்லாத 
உயிர்களை அறம்‌ வருத்தும்‌. 


| Tamil 3rd-std_Term2.indd 20 ஓ 7/29/2019 1:24:36 PM | 


ர புறவறு ஓ | ME | | | 


ஓர்‌ ஊரில்‌ முத்தன்‌ என்பவர்‌ வாழ்ந்து வந்தார்‌. சொந்தத்‌ தொழிலில்‌ ஈடுபட்டுக்‌ 

கடினமாக உழைத்துச்‌ செல்வந்தராக உயர்ந்தார்‌. அவருக்கு இனியன்‌, மதியழகன்‌ என்ற 

இரண்டு பிள்ளைகள்‌. பிள்ளைகள்‌ இருவருக்கும்‌ கல்விக்கு முதன்மை அளிக்காமல்‌, 

தொழிலில்‌ ஈடுபடுத்த எண்ணினார்‌. ஆனால்‌, தந்தையின்‌ ஆலோசனையையும்‌ மீறி 

௫ கல்லூரி வரை இருவரும்‌ படித்து முடித்தனர்‌. முத்தனுக்குக்‌ கல்வியின்‌ மேல்‌ பெரிய 

ஈடுபாடோ, விருப்பமோ கிடையாது. ஆகவே, சரியாகக்‌ கல்வி கற்காத முத்தனை அவரது 

வியாபாரக்‌ கூட்டாளிகள்‌ ஏமாற்றி விட்டனர்‌. இதனால்‌ வீடு, வயல்‌, ஆடுமாடுகள்‌ எனச்‌ 

செல்வத்தை இழந்து ஒருவேளை உணவுக்கே துன்பப்படும்‌ நிலைக்கு அவரும்‌ அவரது 
குடும்பத்தினரும்‌ ஆளாகினர்‌. 


முத்தனின்‌ பிள்ளைகள்‌ இருவரும்‌ இனியும்‌ தாமதிக்கக்‌ கூடாது என எண்ணிப்‌ 
பல நிறுவனங்களுக்கு வேலை வேண்டி விண்ணப்பித்தனர்‌. உரிய கல்வித்தகுதி 
பெற்றிருந்ததால்‌, இருவருக்கும்‌ நல்ல வேலை கிடைத்தது. 

சில நாள்களிலேயே குடூம்பத்தின்‌ வறுமை நீங்கியது. முத்தன்‌ கல்வியின்‌ 
சிறப்பினை உணர்ந்து தமது கருத்தினை மாற்றிக்கொண்டார்‌. 


குறள்‌ 


கேடில்‌ விழுச்செல்வம்‌ கல்வி ஒருவற்கு 
மாடல்ல மற்றை யவை கல்வி, குறள்‌ 400 


விளக்கம்‌ 


ஒருவருடைய நிலைத்த செல்வம்‌ என்பது அவர்‌ கற்ற கல்வியே ஆகும்‌. அதனைத்‌ 
தவிர வேறு எந்த செல்வமும்‌ நீடித்து இருக்காது. 


Tamil 3rd-std_Term2.indd 21 ஓ 7/29/2019 1:24:36 PM 


__- நக்கி | | | | | ஓ ப கன | | | 


உண்மையான அணிகலன்கள்‌ 


முதியவர்‌ ஒருவர்‌ 
ஆலமரத்தடியில்‌ அமர்ந்து 
இளைப்பாறிக்‌ கொண்டிருந்தார்‌. 
பக்கத்து ஊருக்குச்‌ செல்வதற்காக 
அவ்வழியே செல்வந்தர்‌ ஒருவர்‌ 
வந்தார்‌. அவர்‌ அந்த முதியவரைப்‌ 
பார்த்து, "என்னையா இவ்வழியே 
போனால்‌ பருத்தியூர்‌ போய்ச்‌ 
சேரலாமா?" என்று ஆணவத்துடன்‌ 
ஓங்கிய குரலில்‌ கேட்டார்‌. 
அதற்கு அந்த முதியவர்‌ எனக்குத்‌ 
தெரியாது என்று பதிலளித்தார்‌. 
முணுமுணுத்துக்‌ கொண்டே அந்தச்‌ 
செல்வந்தர்‌ அவ்விடத்தைவிட்டு நகர்ந்தார்‌. சற்றுநேரத்தில்‌ மற்றொருவர்‌ ஏராளமான 
ஆபரணங்கள்‌ அணிந்துகொண்டு அங்கு வந்தார்‌. அவர்‌, "என்ன முதியவரே, இந்த 
வழியே யாரேனும்‌ சற்றுநேரத்திற்கு முன்‌ போனார்களா?" என்று கேட்டார்‌. அதற்கு 
முதியவர்‌ எனக்குத்‌ தெரியாது என்று அமர்ந்தபடியே பதில்‌ கூறினார்‌. எனக்கு ஊரில்‌ 
எவ்வளவு செல்வாக்கு உள்ளது தெரியுமா? நான்‌ கேட்கும்போது எழுந்து பதில்‌ 
கூறமாட்டாயா?" என்று முதியவரைக்‌ கடிந்து கொண்டு சென்றார்‌ அவர்‌. © 


மூன்றாவதாக இளைஞன்‌ ஒருவன்‌ அவ்வழியே வந்து முதியவரிடம்‌ "ஐயா, 
வணக்கம்‌. நான்‌ வழி தவறி இங்கே வந்துவிட்டேன்‌. எனக்குப்‌ பருத்தியூர்‌ செல்வதற்கு 
அருள்கூர்ந்து வழி கூறுங்கள்‌" என்றான்‌. முதியவரும்‌ உரிய வழியைக்‌ கூறினார்‌. 
'ஐயா, தங்களுக்கு எதேனும்‌ உதவி வேண்டுமா?" என்று கேட்டான்‌ அந்த இளைஞன்‌. 
அதற்கு அந்த முதியவர்‌, "வேண்டா" என மறுத்துக்‌ கூறினார்‌. பின்னர்‌, இதுவரை 
அங்கு நடந்ததைக்‌ கூறி, "தம்பி, நாம்‌ எவ்வளவுதான்‌ செல்வச்செழிப்புடன்‌ இருந்தாலும்‌ 
பணிவுடைமையே நமக்குச்‌ சிறந்த பண்பு என்று கூறி, அந்த இளைஞனை வாழ்த்தி 
அனுப்பினார்‌. 


குறள்‌ 


பணிவுடையன்‌ இன்சொலன்‌ ஆதல்‌ ஒருவற்கு 
அணியல்ல மற்றுப்‌ பிற. இனியவை கூறல்‌, குறள்‌ 95 


விளக்கம்‌ 


பணிவு உடையவராகவும்‌ இனிமையான சொற்கள்‌ பேசுபவராகவும்‌ இருப்பதே 
ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்‌. மற்றவையெல்லாம்‌ உண்மையான 
அணிகலன்கள்‌ ஆகா. 


Tamil 3rd-std_Term2.indd 22 ஓ 7/29/2019 1:24:37 PM | 


ர புறவறு இ | ME | | | | 


ஆசிரியர்‌ குறிப்பு 


திருக்குறளை இயற்றியவர்‌ திருவள்ளுவர்‌. இவர்‌ இயற்றிய இந்நூல்‌, 
எக்காலத்துக்கும்‌ ஏற்ற அறவுரைக்‌ கருத்துகளைக்‌ கொண்டுள்ளது. இந்நூலில்‌ அறம்‌, 
பொருள்‌, இன்பம்‌ என மூன்று பிரிவுகள்‌ உள்ளன. 133 அதிகாரங்களும்‌ அதிகாரத்திற்குப்‌ 
பத்துக்‌ குறளென 1330 குறட்பாக்களும்‌ உள்ளன. ஒவ்வொரு குறட்பாவும்‌ ஈரடியால்‌ 
ஆகிய வெண்பாவாகும்‌. 


0 ஞாலம்‌- இச்சொல்லுடன்‌ பொருந்தாத சொல்‌ ............................... 
ஓ (அ) உலகம்‌ (ஆ) வையகம்‌ 


(இ) புவி (ஈ) மலை 


ஒ கீழ்க்காணும்‌ சொற்களுள்‌ மாறுபட்ட பொருள்‌ தருவது ....................பைை 
(௮) அறம்‌ (ஆ) தீமை 


(இ) கொடை (ஈ) ஈகை 


ஸீ 'என்பு' இச்சொல்லிற்குப்‌ பொருத்தமான சொல்‌ ............................... 
(அ) முகம்‌ (ஆ) எலும்பு 


(இ) கை (ஈ) கால்‌ 


4.) 'நல்ல * செயல்‌ இச்சொற்களைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைப்பது ................. 
(அ) நல்லசெயல்‌ (ஆ) நல்செயல்‌ 


(இ) நற்செயல்‌ (ஈ)  நல்லச்செயல்‌ 


5. 'இன்சொல்‌' இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ..................................... 
(அ) இனிமை + சொல்‌ (ஆ) இன்‌* சொல்‌ 


(இ) இன்மை * சொல்‌ (ஈ)  இனிமை-* செல்‌ 


7/29/2019 1:24:37 PM 


Tamil 3rd-std_Term2.indd 23 ஓ 


இன்சொலன்‌ பணிவுடையன்‌ ஒருவற்கு ஆதல்‌ 
பிற மற்றுப்‌ அணியல்ல 


தகவிலர்‌ தக்கார்‌ அவரவர்‌ என்பது 
படும்‌ எச்சத்தாற்‌ காணப்‌ 


கடலோரத்தில்‌ அலை உருளுது பிரளுது 
தத்தளிக்குது தாளம்‌ போடுது. 


கொக்கு நெட்ட கொக்கு 
நெட்ட கொக்கு இட்ட 


முட்ட கட்ட முட்ட 


இலந்தப்‌ பழத்திற்கு ஆசப்பட்ட கொழந்த 
வாழப்பழம்‌ தின்றது. 


Tamil 3rd-std_Term2.indd 24 ஓ 7/29/2019 1:24:37 PM 


மேற்கண்ட சொற்களை ஓர்‌ அட்டையிலும்‌ அவற்றிற்குரிய பொருள்களை வேறு 
அட்டையிலும்‌ எழுதி வைத்துக்‌ கொள்க. மாணவர்களை இரு குழுவாகப்‌ பிரிக்க. 
ஒரு குழு அட்டையில்‌ எழுதிய சொற்களைக்‌ கூற, மற்றொரு குழு அவற்றிற்குரிய 
சரியான பொருளைக்‌ கூறவேண்டும்‌. 


இதே போல்‌ குழுக்களை மாற்றிச்‌ சொற்களைக்‌ கூறச்செய்து, அவற்றின்‌ 
பொருளைக்‌ கூறச்செய்க. 


சரியாகச்‌ செய்யும்‌ குழுவைக்‌ கைகளைத்‌ தட்டி பாராட்டச்‌ செய்க. இதுபோன்று 
தொடர்ந்து புதிய சொற்களை வைத்து விளையாடச்‌ செய்க. 


Tamil 3rd-std_Term2.indd 25 ஓ 7/29/2019 1:24:38 PM 


| ன 1 ௰ ME LN. 


14 வாலு போயி கத்தி வந்தது! ' 
டும்‌...டூம்‌... டூம்‌...டூம்‌ 


ஒருநாள்‌, ஓணான்‌ ஒன்று வேலியைத்‌ ர 
தாண்டும்போது அதன்வாலில்‌ முள்‌ குத்தி 
மாட்டிக்கொண்டது 


குத்திய முள்ளை ட ஊருக்குள்‌ 
நுழைந்து ன்‌ கேட்க த்க்‌ 


டட. ணை ளை 


ஐயா, உழவரே! 
என்‌ வாலில்‌ முள்‌ 
குத்திவிட்டது. கொஞ்சம்‌ 
எடுத்து விடுங்களேன்‌ 


ஆ! என்‌ வால்‌ 
அறுந்து விட்டதே! 


இந்தா! கத்திை 
வைத்துக்கொள்‌, 
ஆளை விடு... 


ஏ... உழவரே! என்‌ 
வாலைத்‌ தருகிறாயா? 
இல்லை, உன்‌ கத்தியைத்‌ 


f Ni’ த 1] சீத 1, இ தெர்‌! இதி ஆ தய 1 21. : ag A ப த்‌ 1-2 2] 1: 33 ஸ்‌ ES 2 
| Tamil 3rd-std_Term2.indd 26 ஓ 7/29/2019 1:24:40 PM | 


காட்டில்‌ ஒருவர்‌ மரம்‌ வெட்டிக்கொண்டிருந்தார்‌ மரத்தை வெட்டும்போது கத்தி உடைந்துவிட்டது 


அவரைப்பார்த்து... 


க ந்தா கத்தி, இதனால்‌ ச 
உ.ஆ. இட. வெட்டு ண? 


பிறகு, வழியில்‌ தோசை சுடும்‌ பாட்டியைப்‌ பார்த்தது த : 
© [ பட்டப்‌ அடடா! எல்லா விறகையும்‌ 
எரித்துவிட்டாயா? 


பாட்டி! இந்த விறகை 
வைத்துக்கொள்‌. 
தோசையைச்‌ சுடு 


சரி! சரி! இந்தா 
தோசையை 
எடுத்துக்கொள்‌ 


இதப்பாரு பாட்டி, என்‌ : 
விறகைத்‌ தருகிறாயா? 
இல்லை தோசையைத்‌ 


[நகர இறு ற, 


|" | ்‌ 
ண்டு ஜா ழ்‌ ட்டி ஷா A" பு 


ரத்திகா தர ரத்வத்த 


| Tamil 3rd-std_Term2.indd 27 ஓ 7/29/2019 1:24:44 PM | 


RAN 
Nae 
ட வண்ணை வழியில்‌ பார்த்தது 
ணை - ன்‌ ட்‌ 
பெண்ணே பசியா? 


இந்தா, தோசையைச்‌ 
சாப்பிடு. 


| முழுவதையும்‌ சாப்பிட்டு 
"| விட்டாயா ? 


இந்தா... என்‌ 
பானையை 
வைத்துக்கொள்‌. 


வழியில்‌ தோட்டக்காரரைப்‌ பார்த்த ஓணான்‌, தோட்டக்காரர்‌ செடிகளுக்கு 


நீரூற்றும்போது பானை உடைந்துவிட்டது 
தோட்டக்காரரே, தண்ணீர்‌ 
எடுத்து ஊற்றுவதற்கு 
இந்தப்‌ பானையை 
வைத்துக்கொள்‌... 


௫, 


= 


ஆ! என்‌ பானை 
உடைந்து போயிற்றே! _ 


இந்தா ... பூக்களைத்‌ 
தருகிறேன்‌, 

்‌ ்‌ எடுத்துக்கொள்‌ 

என்‌ பானையைத்‌ > 

தருகிறாயா? இல்லை, 

பூவைத்‌ தருகிறாயா? _ 


[! ப! 1 ம. i LY 3 டு (GE ந்‌ ப்‌ இதுக 1 பசி கத a 
| Tamil 3rd-std_Term2.indd 28 ஓ 7/29/2019 1:24:46 PM | 


து பெண்ணை ஒணான்‌ பார்த்தது 
இந்தா... பெண்ணே! 


பூக்களைத்‌ வைத்துக்கொள்‌, , |... 
அழகாக இருப்பாய்‌. ஏ 


பெண்ணே! பூக்களைத்‌ 
தருகிறாயா? இல்லை, 


ன SAF அ அல்கி பன EE! 
தி ஓணான்‌ அந்த த அடி 


அன்‌ வ்‌ 


| Tamil 3rd-std_Term2.indd 29 


TTTTTEA. ப டய நாரா 
பூ நா ரு நா 

A டட a த இக | என்‌ y 
A Ari லி ப பு 0 க [2 ர ்‌ 

ரத்‌ bl *ஃ 8 % + ழ்‌ * இ % 44 a சழ |" * * ஈத டம்‌ * ஆ 


ட இதுத 


அந்தப்‌ பெண்‌ பூக்களைத்‌ தலையில்‌ 


ஷு வைக்கும்போது, அவை உதிர்ந்தன 


அடடே! 
என்‌ பூக்கள்‌ உதிர்ந்து 


போயிற்றே (இ 


சரி சரி இந்த மேளத்தை 
வைத்துக்கொள்‌... 


ஆஃ 


இன்த எலி ௬ 


7/29/2019 1:24:49 PM | 


Tamil 3rd-std_Term2.indd 30 


௫ உ இ படிப்போம்‌! சிந்திப்போம்‌! எழுதுவோம்‌ இ ௫ 


0 விறகெல்லாம்‌ - இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ............................... 
(௮) விறகு * எல்லாம்‌ (ஆ) விறகு* கெல்லாம்‌ 
(இ) விற * கெல்லாம்‌ (ஈ) விறகு * எலாம்‌ 


ஞ்‌ 'படம்‌ * கதை' - இச்சொற்களைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைப்பது .................................... 
(அ) படம்கதை (ஆ) படக்கதை 


(இ) படகதை (ஈ) படகாதை 


- இப்படத்திற்கு உரிய சொல்லைக்‌ கண்டறிக. ..................... 


(௮) ஒஓனான்‌ (ஆ) ஓநான்‌ 
(இ) ஓணான்‌ (ஈ)  ஓணன்‌ 


0 தோசை- இச்சொல்லின்‌ ஒலிப்புடன்‌ தொடர்பில்லாத சொல்‌ எது? ........................... 


(௮) ஆசை (ஆ) மேசை 
(இ) பூசை (ஈ) கல்‌ 


1. ஓணான்‌ எதற்காக உழவரிடம்‌ சென்றது? 


2. தோட்டக்காரர்‌ ஒஓணானிடம்‌ என்ன கூறினார்‌ ? 


3. கதையில்‌ ஓணான்‌ பெற்று வந்த பொருள்களைக்‌ கூறுக. 


4. படக்கதையிலிருந்து நீ அறிந்து கொண்ட கருத்து யாது? 


ஓ 7/29/2019 1:24:50 PM 


ஊர்கூடி என்னை இழுத்தால்தான்‌ ET 


- 2. 4 


இடிஇடிக்கும்‌; மின்னல்‌ மின்னும்‌; 
மழை பெய்யாது. - அது என்ன? க... 


நிழல்‌ தருவேன்‌ காய்‌ தருவேன்‌ 
பழம்‌ தருவேன்‌. -நான்‌ யார்‌? 


'கலை' என்ற சொல்லில்‌ முதல்‌ எழுத்து 


'படம்‌' என்ற சொல்லில்‌ இடை எழுத்து 


'மடல்‌' என்ற சொல்லில்‌ இறுதி எழுத்து- நான்‌ யார்‌? 


ப பட்‌... ்‌ 


ஒரு சொல்லில்‌ உள்ள ஏதாவது ஓர்‌ எழுத்தைக்கொண்டு, புதிய சொற்களை உருவாக்கி 


மகிழ்க. 
ட ட 1 
பா: த.ம 
பூலு உட்டா 
ட. துங்‌ ௧ ம 
| 
1 
௧) த வு 
ப காண னன 
தலை: வர்‌... 


இதே போன்று ஒட்டகம்‌, குருவி, சிங்கம்‌, கவிதை போன்ற சொற்களைத்‌ தொடக்கமாக 
வைத்துச்‌ சொற்களை உருவாக்குக. 


உலக கதைசொல்லல்‌ நாள்‌ - மார்ச்‌ 20 


Tamil 3rd-std_Term2.indd 31 ஓ 


7/29/2019 1:24:50 PM | 


ர புறவறு ஓ | ME | | ப । 


(அங்கவை, சங்கவை இருவரும்‌ சித்தப்பா, சித்தி வீட்டிற்குச்‌ செல்கிறார்கள்‌) 


சித்தி வாருங்கள்‌, செல்லங்களே! வீட்டில்‌ எல்லாரும்‌ நலமா? 


நலமாய்‌ உள்ளோம்‌ சித்தி, நீங்கள்‌ நலமா? 


சித்தப்பா நீங்கள்‌ இருவரும்‌ கல்விச்‌ சுற்றுலா சென்று வந்தீர்களாமே! அதைப்‌ பற்றிக்‌ 
கூறுங்கள்‌ கேட்போம்‌. 


நாங்கள்‌ தருமபுரி மாவட்டத்தில்‌ உள்ள வரலாற்றுச்‌ சிறப்புமிக்க 
ஒகேனக்கல்‌ அருவிக்குப்‌ போய்வந்தோம்‌. அதைப்‌ பற்றிக்‌ கூறுகிறேன்‌. 
கேளுங்கள்‌. 

எழில்‌ கொஞ்சும்‌ மலையில்‌ உள்ள அந்த அருவி, பென்னாகரம்‌ ஊராட்சி 


ஒன்றியத்திலிருந்து 16 கி.மீ. தூரத்தில்‌ உள்ளது. கடல்‌ மட்டத்திலிருந்து 
1500 அடி உயரத்தில்‌ உள்ளது. 


சித்தப்பா மலையின்‌ உச்சியிலிருந்து வெள்ளியை உருக்கி ஊற்றியது போல 
பேரிரைச்சலுடன்‌ கீழ்‌ நோக்கி விழும்‌ அருவி பார்க்க பார்க்க அழகு, 
இல்லையா? 


இணி எபி ழ்‌ இணி பேய்‌ (2 தி ழ்‌ ம்‌ 1, ழா க? gal) 
*: * *. + *. * 
கக்க 


* 
Tamil 3rd-std_Term2.indd 32 ஓ 7/29/2019 1:24:51 17 


இ இஃ: இன 


90% 


ஓ 


அங்கவை ஆம்‌ சித்தப்பா அழகோ, அழகு 


சித்தப்பா அதற்கு ஒகேனக்கல்‌ என்ற பெயர்‌ எப்படி வந்ததாம்‌? தெரிந்து 
கொண்டீர்களா? 


அங்கவை ஒகேனக்கல்‌ என்பதற்குப்‌ புகையும்‌ 
கல்பாறைஎனப்பொருள்‌. கன்னடத்தில்‌ : : 
ஒகே என்பது புகை ஆகும்‌. அருவிநீர்‌ ௩. 
கல்பாறையில்‌ பட்டுத்‌ தெறித்து, ஆ 
வெண்புகை போலத்‌ தோற்றம்‌ 
அளிப்பதால்‌ தான்‌ இப்பெயர்‌ வந்தது. 
காவேரி ஆறு கர்நாடகத்திலுள்ள 
குடகுமலையில்‌ தோன்றி இங்குதான்‌ ஊக 
தமிழ்நாட்டு எல்லைக்குள்‌ நுழைகிறது 


சங்கவை உல்லாசப்‌ பயணிகளைப்‌ பெரும்‌ ஆரவாரத்தோடு வரவேற்கும்‌ 
அருவியில்‌ தண்ணீர்‌ கொட்டும்‌ காட்சி அற்புதமாக இருக்கும்‌. 

சித்தி அவ்விடத்திற்கு எதன்‌ மூலம்‌ பயணம்‌ செய்தீர்கள்‌? 

சங்கவை இந்தக்‌ கண்கொள்ளாக்‌ காட்சியினை 
கண்டுகளிக்க பரிசலில்‌ சென்றோம்‌. 
என்னே அருமை! 100 அடி இ 
உயரத்திலிருந்து விழும்‌ அருவியில்‌ 
குளித்தது மகிழ்ச்சியாக இருந்தது. 

சித்தப்பா பரிசலில்‌ செல்லும்‌ வழியில்‌ என்னென்ன 
பார்த்தீர்கள்‌? 


அங்கவை மலை நடுவே பாதையமைத்து அருவி நீர்‌ ஓடும்‌ காட்சி வெண்ணெய்‌ 
உருகுவது போல தெரிந்தது. இந்தப்‌ பரிசலில்‌ பயணம்‌ சென்றது எங்களை 
ஆனந்தக்‌ களிப்பில்‌ ஆழ்த்தியது. 

சங்கவை இரு மலைகளுக்கு இடையே தொங்குபாலத்தில்‌ சென்றோம்‌. 


அங்கவை நாங்கள்‌ எல்லாரும்‌ நீராடி விட்டு, மீண்டும்‌ பரிசலில்‌ கரைக்கு வந்தோம்‌. 
உணவு உண்டபின்‌, மான்பூங்காவிற்குச்‌ சென்றோம்‌. துள்ளித்திரியும்‌ 
மான்‌ கூட்டம்‌, முதலைப்‌ பண்ணை முதலியவற்றைப்‌ பார்த்தோம்‌. 

சங்கவை சித்தி, அங்கே மிகப்‌ பழைமையான தேசநாதீஸ்வரர்‌ கோவில்‌ உள்ளது. 
அது அதியமான்‌ காலத்தைச்‌ சேர்ந்தது என்பதைக்‌ கல்வெட்டைப்‌ படித்து, 
அறிந்து கொண்டோம்‌. 


Tamil 3rd-std_Term2.indd 33 ஓ 7/29/2019 1:24:51 PM 


ரு புறுறவறு ஓ ட கன | | | 


சித்தப்பா பாராட்டுகள்‌, குழந்தைகளே! அருவியின்‌ அழகை கண்டுகளித்தது 
மட்டுமின்றி, அங்குள்ள பொதுஅறிவுச்‌ செய்திகளையும்‌ திரட்டியிருக்கிறர்கள்‌. 


சித்தி நன்றி குழந்தைகளே! 
எங்களுக்கும்‌ ஒகேனக்கலை 
நேரே சென்று பார்த்த 
பரவசத்தை உண்டாக்கி 
விட்டீர்கள்‌! நாமும்‌ 
குடும்பத்துடன்‌ ஒருமுறை == 


சென்று வருவோம்‌. 


ஓ ஒகேனக்கல்‌ அருவியில்‌ நீர்‌ வீழ்வது .....................ஃ உருக்கி ஊற்றுவது போல்‌ 
இருந்தது. 
(அ) தங்கத்தை (ஆ) வெள்ளியை 
(இ) இரும்பை (ஈ) கற்பாறையை 


£3 'ஓகேனக்கல்‌ என்ற சொல்லின்‌ பொருள்‌ ........................... 


(அ) பவளப்பாறை (ஆ) வழுக்குப்பாறை 


(இ) பனிப்பாறை (ஈ) புகைப்பாறை 


© 'எவண்புகை' என்ற சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ........................... 
(அ) வெண்‌ புகை (ஆ) வெரபுகை 


(இ) வெண்மை புகை (ஈ) வெம்மை * புகை 


Tamil 3rd-std_Term2.indd 34 ஓ 7/29/2019 1:24:51 PM | 


| 4.) பாதை * அமைத்து - இச்சொற்களைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைப்பது. .................................. 
(அ) பாதைஅமைத்து (ஆ) பாதையமைத்து 
(இ) பாதம்‌அமைத்து (ஈ)  பாதயமைத்து 


ஓ தோற்றம்‌ - இச்சொல்லின்‌ எதிர்ச்‌ சொல்‌ ............................ 


(௮) தொடக்கம்‌ (ஆ) மறைவு 
(இ) முதல்‌ (ஈ) ஆரம்பம்‌ 
1. ஒகேனக்கல்‌ பகுதியில்‌ நாம்‌ பார்க்க வேண்டிய இடங்களைக்‌ கூறுக. 


2. ஒகேனக்கலில்‌ அருவியில்‌ நீர்‌ விழும்‌ காட்சி, பார்ப்பதற்கு எப்படி இருந்தது? 
3. சங்கவை பார்த்த மிகப்பழைமையான கோவிலின்‌ பெயர்‌ என்ன? 


4. ஒகேனக்கல்‌ அருவி எங்கே அமைந்துள்ளது? 


ட ஒகேனக்கல்‌ திருச்சி மாவட்டத்தில்‌ உள்ளது. ்‌ 
2. அருவியிலிருந்து விழும்‌ நீர்‌, பாறையில்‌ பட்டு, வெண்புகை போலத்‌ தோன்றும்‌ ; 


3. கடல்‌ மட்டத்திலிருந்து ஒகேனக்கல்‌ 1500 அடி உயரத்தில்‌ உள்ளது ! 


_ 


எழில்‌ - 


களிப்பு - 


2 
3. நீராடலாம்‌ 4 
4 


பரவசம்‌ - 


Tamil 3rd-std_Term2.indd 35 ஓ 7/29/2019 1:24:51 17 


_ 


கடற்கரையில்‌ ( மனல்‌/மணல்‌) வீடு கட்டி விளையாடலாம்‌. 


2. மரத்தில்‌ பழங்கள்‌ (குரைவாக/குறைவாக) உள்ளன. 


5. வலப்பக்க சுவரின்‌ மேல்‌ (பல்லி/பள்ளி) இருக்கிறது. 


4. ஆதிரைக்கு நல்ல __ (வேலை/வேளை) கிடைத்துள்ளது. 


Tamil 3rd-std_Term2.indd 36 ஓ 7/29/2019 1:24:52 PM 


ரு புுறவறு ஓ | டப ந 


தமிழ்நாட்டில்‌ கோடை வாழிடமாகவும்‌ சுற்றுலாத்தலமாகவும்‌ விளங்கும்‌ ஊட்டி 
(உதகமண்டலம்‌) 'மலைகளின்‌ அரசி' என அழைக்கப்படுகிறது. இது, நீலகிரி 
மாவட்டத்தில்‌ அமைந்துள்ளது. 


படங்களை உற்றுநோக்கித்‌ தூய்மையான காற்று எங்கே கிடைக்கிறது.? உன்‌ 
கருத்துகளை வெளிப்படுத்துக. 


பருப்பு அடை பாரம்மா பாடலிலிருந்து உணவுப்‌ பொருள்களின்‌ 
பதமாய்‌ எடுத்து உண்ணம்மா பெயர்களை எழுதுக. 

இனிப்புப்‌ பணியாரம்‌ வேணுமா 
இங்கு வந்து பாரம்மா 
வெள்ளை நிற உப்புமா | ன ர த 
வேண்டும்‌ மட்டும்‌ தின்னும்மா 
கரக்‌ முரக்‌ முறுக்கையே 
கடித்துத்‌ தின்னு நொறுக்கியே [ரா த என்கன 
சுவை மிகுந்த கொழுக்கட்டை 
சூடாய்‌ இருக்கு தட்டிலே! 
வெல்லம்‌ தேங்காய்‌ சேர்த்துமே (னன்‌ னாயக எல கயபா 
வெண்ணெய்‌ பிட்டும்‌ ஈர்க்குமே! 


பருப்பு அடை,  ------------ 


| ரி UATE ZANT MEA AMZN கு ரி TEA ப்‌ ன சு 


| Tamil 3rd-std_Term2.indd 37 ஓ 7/29/2019 1:24:53 PM | 


ஓ 


குழந்தைகளே! நண்பர்களோடு சேர்ந்திருப்பது உங்களுக்கு மிகவும்‌ 
பிடிக்கும்தானே! உங்களைப்போலத்தான்‌ சில எழுத்துகளும்‌ ஒன்றாகவே இருக்க 
விரும்புகின்றன. அவற்றை இனஎழுத்துகள்‌ என அழைக்கின்றனர்‌. 


உங்களுக்கும்‌ உங்கள்‌ நண்பர்களுக்கும்‌ அன்பாகப்‌ பேசுவது, ஒரே மாதிரியாக 
ஆடை அணிவது என்று சில பண்புகள்‌ பொதுவாக இருப்பதைப்‌ போல, இனஎழுத்துகளும்‌ 
பிறக்கும்‌ இடம்‌,ஒலிக்கும்முயற்சி,கால அளவு, வடி வம்முதலியவற்றில்‌ஒத்துப்போகின்றன. 
சரி, எந்த எழுத்து எந்த எழுத்துக்கு இனமாக வரும்‌? தெரிந்து கொள்வோமா? 


உயிணழுத்துகள்‌ 


உயினழுத்துகள்‌ பன்னிரண்டு அல்லவா! அவற்றை உயிர்க்குறில்‌, உயிர்நெடில்‌ 
எனப்பிரித்துப்படித்திருப்பீர்கள்‌. ஆகையால்‌, உயிர்க்குறில்‌ எழுத்துகளுக்கு உயிர்நெடில்‌ 
எழுத்துகள்‌ இனமாக வரும்‌. எப்படி? 


என்ன இது? ஐ என்ற எழுத்துக்கும்‌ ஒள என்ற எழுத்துக்கும்‌ இன எழுத்து எங்கே? ஓ 
கண்டுபிடிக்கலாமா? ஐ - இந்த எழுத்தை நன்றாக ஒலித்துப்‌ பாருங்கள்‌. இறுதியில்‌ 
என்ன ஓசையில்‌ முடிகிறது? இ தானே. அதுபோல, ஒள என்னும்‌ எழுத்தையும்‌ ஒலித்துப்‌ 
பாருங்கள்‌. எந்த எழுத்தின்‌ ஓசையில்‌ முடிகிறது? உ என்னும்‌ எழுத்தின்‌ ஓசையல்லவா! 
இப்போது எழுதிப்‌ பார்க்கலாமா? 


ஐ-இ ஒள - ௨ 


மெய்யெழுத்துகள்‌ 
மெய்யெழுத்துகளை நாம்‌ எற்கெனவே பெயரிட்டு அழைத்தோமே, 
நினைவிருக்கிறதா? என்ன அது? வல்லினம்‌, மெல்லினம்‌, இடையினம்‌. 


வல்லின எழுத்துகளுக்கு மெல்லின எழுத்துகள்தாம்‌ இனமாக வரும்‌. கீழே 
இருப்பதைப்‌ பாருங்கள்‌. 


DAES 


ய்‌ர்‌,ல்‌, வ்‌,ழ்‌,ள்‌, இவை ஆறு எழுத்துகளும்‌ இடையினம்‌. இவற்றிற்கு இன எழுத்துகள்‌ 
இல்லை. ஓர்‌ எழுத்திற்கு அருகில்‌ அதே எழுத்து வந்தாலும்‌ அவை இன எழுத்துகள்‌ அல்ல 
(பக்கம்‌, அச்சம்‌...) 


Tamil 3rd-std_Term2.indd 38 ஓ 7/29/2019 1:24:53 PM 


இன எழுத்துகள்‌ சேர்ந்தே வருவதைக்‌ கண்டுபிடிக்கலாம்‌ வாருங்கள்‌. கீழே உள்ள 
படங்களைப்‌ பார்த்து, அவற்றின்‌ பெயர்களைச்‌ சொல்லி, எழுதிப்‌ பாருங்கள்‌. 


ஒது 


சங்கு மஞ்சள்‌ பந்து வண்டு பம்பரம்‌ கன்று 


உங்கள்‌ நண்பர்களின்‌ பெயர்களிலுள்ள இன எழுத்துகளைக்‌ கண்டுபிடியுங்கள்‌ 


மங்கை, கங்கா, இராமலிங்கம்‌, மஞ்சுளா, அஞ்சலி, காஞ்சனா, அஞ்சனா, பாண்டியன்‌, 
தண்டபாணி, காந்தி, சாந்தி, ஜெயந்தி, கந்தன்‌, நந்தா, நந்தினி, வந்தனா, அம்பிகா, அம்பு, 
இளமாறன்‌, மணிமாறன்‌ 


விடுபட்ட இடங்களில்‌ சரியான இனஎழுத்துகளை நிரப்பலாமா? 


Tamil 3rd-std_Term2.indd 39 ஓ 7/29/2019 1:24:54 PM 


ர பறுறவறு ௫ எ ளன || | 


16 நாயும்‌ ஓநாயும்‌ கரக்‌ 


பசியால்‌ வாடி மெலிந்த ஓநாய்‌, தின்பதற்கு ஏதாவது அகப்படூுமா? என்று காடு 
முழுவதும்‌ தேடித்‌ திரிந்தது. அப்போது கொழுகொழு என்றிருந்த ஒரு நாய்‌, 
மகிழ்ச்சியுடன்‌ எதிரே ஓடி வருவதைப்‌ பார்த்தது. 


அந்த நாயைத்‌ தின்று விடலாமா என்று ஓநாய்‌ நினைத்தது. ஆனால்‌, தான்‌ அப்போது 

இருந்த சோர்வான நிலையில்‌ அந்த நாயுடன்‌ சண்டை போட்டுத்‌ தோற்கடிக்க முடியுமா? 

என்பது சந்தேகமாய்‌ இருந்தது. அதனால்‌ அதனுடன்‌ நட்பாய்ப்‌ பேச ஆரம்பித்தது. 

ஓநாய்‌ நண்பா, நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய்‌! 

நாய்‌ நண்பனே, மிக்க மகிழ்ச்சி. நான்‌ சொல்கிறபடி செய்தால்‌ நீயும்‌ என்னைப்போலக்‌ 
கொழுகொழு என்று அழகாய்‌ இருக்கலாம்‌. நீ இந்தக்‌ காட்டில்‌ இருந்து பசியும்‌ 
பட்டினியுமாக என்‌ துன்பப்படுகிறாய்‌? என்னுடன்‌ வெளியே வந்துவிடூ நல்ல 
உணவு கிடைக்கும்‌. 


ஓநாய்‌ அப்படியானால்‌, நான்‌ என்ன வேலை செய்ய வேண்டும்‌? 


இ 
a டணால்‌ A, TTT 
| |" | மக ந. ற ப | lL \s | " ப்‌. டு ப்‌ "i ப்ப | ° | | ர்‌ "| டி | 
4 ci ௫ 4 3 த்‌ ம்‌. 4 க்‌ 3 ர. ௬ A a 3 ம்‌ | ரு 4 க்‌ *. 
ENA OA ்‌ eg i ஆ A Ap 3 ல்‌ (3 ௫ அடு களர்‌ 71 A ஆ 21 
ன * சபயர்‌ EAN HAZ OTA பாபர்‌ 


| Tamil 3rd-std_Term2.indd 40 ஓ 7/29/2019 1:24:54 PM | 


ர புறவறு ஓ | ME | | | 


நாய்‌ வேலையாவது கீலையாவது. ஒன்றுமே கிடையாது. வீட்டுக்கு 
வருகிற அறிமுகம்‌ இல்லாத புதியவர்களை விரட்டியடிக்க வேண்டும்‌. 
வீட்டுக்காரர்களைப்‌ பார்த்தால்‌ வாலை ஆட்ட வேண்டும்‌. அவ்வளவுதான்‌, 
அதற்குப்‌ பதிலாக விதவிதமான உணவுகள்‌ கிடைக்கும்‌. நமது தலையை 
வீட்டுக்காரர்கள்‌ அன்பாக வருடிக்‌ கொடுப்பார்கள்‌. ஆகா! அது என்ன சுகம்‌ 
தெரியுமா? 


ஓநாய்‌ ஓ! அப்படியா! அவ்வளவு சுகமான வாழ்க்கையா! தயவு செய்து என்னையும்‌ 
அழைத்துச்‌ செல்‌, நண்பா. 


நாய்‌ வா நண்பா! என்னுடன்‌ உன்னை அழைத்துச்‌ செல்கிறேன்‌. இன்றிலிருந்து 
உனக்கு நல்லகாலம்தான்‌. 


ஓநாய்‌ இதோ, இப்போதே புறப்படுகிறேன்‌. அது சரி, அது என்ன உன்‌ கழுத்தில்‌ ஒரு 
கருப்புப்‌ பட்டை தொங்குகிறதே! 


நாய்‌ அது ஒன்றுமில்லை, வா. 
ஓநாய்‌ ஒன்றுமில்லை என்றால்‌, கழுத்தில்‌ எப்படி பட்டை வந்தது? 


நாய்‌ என்னைச்‌ சங்கிலியால்‌ கட்டிப்‌ போடுவதற்கு வசதியாகக்‌ கழுத்தில்‌ போடப்பட்ட 

பட்டை. அவ்வளவுதான்‌! 
ட்‌ ஓநாய்‌ என்ன, கட்டிப்‌ போடுகிறார்களா! அப்படியானால்‌, உன்‌ விருப்பப்படி எப்பொழுது இ 

வேண்டுமானாலும்‌ வெளியே போக முடியாதா? 

நாய்‌ ௨௪... கும்‌, எப்பொழுதும்‌ நம்‌ விருப்பம்போல போக முடியாது. அதிலென்ன 
பிரமாதம்‌? 

ஓநாய்‌ என்ன பிரமாதமா? அதுதான்‌ எனக்குப்‌ பெரிய காரியம்‌. எப்படிப்பட்ட 
வாழ்க்கையாய்‌ இருந்தாலும்‌ சரி, என்‌ சுதந்திரத்தை விட்டுக்கொடுக்க மாட்டேன்‌. 
வீட்டில்‌ மாட்டிக்‌ கொண்டு விதவிதமான உணவுகளைச்‌ சாப்பிடுவதைவிடச்‌ 
சுதந்திரமாகக்‌ காட்டில்‌ அலைவதே மேல்‌, நான்‌ போகிறேன்‌. 


திறன்‌ : முற்றுப்புள்ளி, வினாக்குறி ஆகிய நிறுத்தக்குறியீடுகளை அறிந்து படித்தல்‌ 


Tamil 3rd-std_Term2.indd 41 ஓ 7/29/2019 1:24:55 PM 


ர புுறவறு ஓ ட கன | | | 


0 மகிழ்ச்சி- இச்சொல்‌ உணர்த்தும்‌ பொருள்‌ ............................. 


(அ) இன்பம்‌ (ஆ) துன்பம்‌ 
(இ) வருத்தம்‌ (ஈ) அன்பு 
ஓ ஒன்றுமில்லை - இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது .................. 
(அ) ஒன்று * இல்லை (ஆ) ஒன்றும்‌ * இல்லை 
(இ) ஒன்றுமே + இல்லை (ஈ) ஒன்று * மில்லை 


ஓ அப்படி* ஆனால்‌ - இச்சொற்களைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைப்பது ............................. 


(அ) அப்படியானால்‌ (ஆ) அப்படியனால்‌ 
(இ) அப்படியினால்‌ (ஈ)  அப்படிஆனால்‌ 
ஓ 2 விருப்பு என்ற சொல்லின்‌ எதிர்ச்சொல்‌ ............................ இ 
(அ) வெறுப்பு (ஆ) கருப்பு 
(இ) சிரிப்பு (ஈ) நடிப்பு 


4. பசியால்‌ மெலிந்த ஓநாய்‌ எங்குச்‌ சுற்றித்‌ திரிந்தது? 


2. நாய்‌, ஓநாயை எங்கு வரச்‌ சொன்னது? 


3. நாயின்‌ கழுத்தில்‌ என்ன இருந்தது? 


1. விதவிதமான - ஆல 4. பிரமாதம்‌ எ த்‌ ௮: க க 8 
2. சுதந்திரம்‌ _ ரர 5. சந்தேகம்‌ _ ரர 
3. வருடூதல்‌ ௬௭ ஆட 1 


Tamil 3rd-std_Term2.indd 42 ஓ 7/29/2019 1:24:55 PM 


1. ஓநாய்‌ தின்பதற்கு எதுவும்‌ கிடைக்காமல்‌ மெலிந்திருந்தது. ; 
2. நாய்‌ புதியவர்களைக்‌ கண்டால்‌ விரட்டியடிக்காது | 
3. ஓநாயின்‌ கழுத்தில்‌ கருப்புப்‌ பட்டை இருந்தது. 
4. ஓநாய்‌ சுதந்திரமாக வாழ ஆசைப்படவில்லை 


5, ஓநாயை நாய்‌ வீட்டிற்கு அழைத்தது. ட 


நாயின்‌ கழுத்தில்‌ 


கருப்புப்பட்டை 
இத்தி 


(சுதந்திரமாக 


க ்‌ 


3, வீட்டுக்காரர்கள்‌ நாயை 
வருடிக்கொடுப்பார்கள்‌ 


4. வீட்டில்‌ மாட்டிக்கொள்வதைவிட 


1. நல்ல உணவு கிடைக்கும்‌ 
2. கழுத்தில்‌ பட்டை எப்படி வந்தது? 
3. நாய்‌ மகிழ்ச்சியாய்‌ ஓடிவந்தது. 


4. ஆகா! என்ன சுகம்‌ தெரியுமா! 


Tamil 3rd-std_Term2.indd 43 ஓ 7/29/2019 1:24:55 PM 


நூர்‌ பொரு அ ரது அ பபிய்பதற்கு 
நிறுத்தக்குறிகள்‌[தவுகில்றவா? 


2 - வினாக்குறி : - முக்காற்புள்ளி 


- காற்புள்ளி . - முற்றுப்புள்ளி 


- அரைப்புள்ளி ! - வியப்புக்குறி 


Ji 
1 


11 பு ம்‌ 1) 


யம்‌ 


ம தம்‌ 


Tamil 3rd-std_Term2.indd 44 ஓ 7/29/2019 1:24:56 PM 


வி, ௧க,த,ங்‌,ம்‌, க) லை 


Tamil 3rd-std_Term2.indd 45 7/29/2019 1:24:56 PM 


ரு புுறவறு இ ௭ டா 


எ.கா. சுதந்திரத்தை கொடுக்க என்‌ மாட்டேன்‌ விட்டுக்‌ 
என்‌ சுதந்திரத்தை விட்டுக்கொடுக்க மாட்டேன்‌ 
1. கொழு, கொழு அழகையும்‌ புகழ்ந்தது நாயின்‌ உடம்பையும்‌. 


2. பார்த்தால்‌ வீட்டுக்காரர்களைப்‌ ஆட்ட வாலை வேண்டும்‌. 


எ.கா. நான்‌ என்ன வேலை செய்ய வேண்டும்‌ 
நான்‌ என்ன வேலை செய்ய வேண்டும்‌ ? 
ஓ 1. ஆகா என்ன சுகம்‌ தெரியுமா ட 
2. ஒன்றுமில்லை என்றால்‌ கழுத்தில்‌ எப்படி பட்டை ஏற்பட்டது 
3. என்ன கட்டிப்‌ போடுகிறார்களா 
4. நம்‌ விருப்பம்‌ போல போக முடியாது அது என்ன பிரமாதம்‌. 


5, நல்ல உணவு உனக்கும்‌ கிடைக்கும்‌ என்று சொன்னது 


சொன்னால்‌ செய்வேன்‌! 


குழந்தைகளை வட்டமாக ஒடவிட வேண்டும்‌. ஆசிரியர்‌ நடுவில்‌ நிற்க வேண்டும்‌. 
ஆசிரியர்‌ ஒரு பாடலைப்‌ பாட வேண்டும்‌. ஆசிரியர்‌ பாடுவதை நிறுத்தியவுடன்‌ எல்லாக்‌ 
குழந்தைகளும்‌ அப்படியே நிற்க வேண்டும்‌. உடனே ஆசிரியர்‌ ஒரு விலங்கின்‌ பெயரைச்‌ 
சொல்ல, அந்த விலங்கு போல ஒலி எழுப்ப வேண்டும்‌. ௭.கா. பசு- என மா, மா என ஒலி 
எழுப்புதல்‌, இவ்வாறு வேறு வேறு விலங்குகள்‌ பெயர்‌ சொல்லலாம்‌. இவ்விளையாட்டில்‌ 
அனைத்துக்‌ குழந்தைகளையும்‌ பங்கேற்கச்‌ செய்தல்‌ வேண்டும்‌... 


Tamil 3rd-std_Term2.indd 46 ஓ 7/29/2019 1:24:56 PM 


(சிரிப்பு, மகிழ்ச்சி, வருத்தம்‌, வியப்பு, அச்சம்‌) 


ர்‌ பாட்டி புத்தாடை வாங்கித்‌ தரும்போது ஏற்படுவது 
2, மிகப்பெரிய யானையைப்‌ பார்க்கும்போது | "| 
3. கோமாளி செய்யும்‌ செயல்களைக்‌ காணும்போது | "| 
4. நம்முடைய நண்பர்‌ கீழே விழுவதைக்‌ காணும்போது ட்‌ 
5. திடீரென எதிரில்‌ பாம்பைக்‌ காணும்போது ர | 


Tamil 3rd-std_Term2.indd 47 ஓ 7/29/2019 1:24:57 PM 


| 


6 


அடர்ந்த காட்டில்‌ முயலும்‌ மானும்‌ நெடுநாள்‌ நண்பர்களாக வாழ்ந்து வந்தன. 
இரண்டு விலங்குகளும்‌ அன்பாய்ப்‌ பழகி வந்தன. மான்‌ பார்ப்பதற்கு அழகாக இருந்ததால்‌ 
எப்படியாவது வேட்டையாட வேண்டும்‌ என்ற எண்ணம்‌ அங்குள்ள நரிக்குத்‌ 
தோன்றியது. நரி ஒரு நாள்‌ மானிடம்‌ "நண்பனே! நீ உன்‌ நண்பன்‌ முயல்மீது அளவுக்கு 
மீறியபாசம்‌ வைத்துள்ளாய்‌! என்பதை நான்‌ அறிவேன்‌. ஆனால்‌ முயலோ, உன்னைவிட 
நான்தான்‌ அழகு என்று எல்லா விலங்குகளிடமும்‌ சொல்லிக்கொண்டூ அலைகிறது. 


நார இற ஜஜ பற 
ட்‌ ல்‌ க! ந்‌! ன்‌ ஆ! (த்‌ 15 க! ந்‌ ந உ!!! (தி "ந ] 
ர்க்க 
க 7 * + * * * 7 * + * ர்‌ ச 7 


Tamil 3rd-std_Term2.indd 48 7/29/2019 1:24:57 PM 


ன ட EE ௰ MH mH = நி 


முயலிடம்‌ தொடர்ந்து நீ நட்பு வைத்துக்கொண்டால்‌ உன்னை ஏதாவது ஆபத்தில்‌ 
மாட்டிவிடும்‌" என்றது நரி. மானிற்கு நரியின்‌ தந்திரம்‌ புரியவில்லை. "அது எப்படி?" 
என்று கேட்டது. அதற்கு நரியானது, "அதோ தூரத்தில்‌ தெரிகிற குகைக்கு முயல்‌ 
உன்னை அழைத்துச்‌ சென்று அங்கு வாழும்‌ சிங்கத்திற்கு இரையாக்கிவிடும்‌" என்று 
பொய்‌ கூறியது. மானும்‌ நரியின்‌ சூழ்ச்சியைப்‌ புரிந்து கொள்ளாமல்‌ அதனை நம்பி 
நடுகாட்டிற்குள்‌ சென்றது. தனது நண்பனை வெகுநேரம்‌ ஆகியும்‌ காணவில்லையே! 
என்று முயல்‌ துடிதுடித்தது. காட்டிற்குள்‌ அலைந்து திரிந்து தேட ஆரம்பித்தது. கடைசியில்‌ 
நரிதந்திரமாகமானை வேட்டையாட அழைத்துச்‌ சென்றதைப்பார்த்துவிட்டது. "நரியாரே! 
என்‌ நண்பனை எங்கு அழைத்துச்‌ செல்கிறாய்‌?" என்று கேட்டது. "இன்றிலிருந்து மான்‌ 
உன்‌ நண்பன்‌ அல்ல.மான்‌ என்‌ நண்பன்‌" என்று நரி பதில்‌ கூறியது "மானை விட்டுவிடு! 
என்று கதறியது முயல்‌. அப்படியானால்‌ என்‌ மூன்று புதிர்களுக்கு விடைகூறு? பிறகு 
விட்டுவிடுகிறேன்‌ என்றது நரி. சரி! புதிர்களைச்‌ சொல்‌ என்றது முயல்‌. 


நரி புதிர்களைச்‌ சொல்லத்‌ தொடங்கியது 

புதிர்‌ 1: கீழே வரும்‌ ஆனால்‌ மேலே போகாது அது என்ன? 

புதிர்‌ 2: கைகள்‌ இருக்கும்‌, ஆனால்‌ கைதட்டமுடியாது அது என்ன? 

புதிர்‌ 3: தொடக்கத்தில்‌ உயரம்‌ எரிந்து முடிந்தவுடன்‌ குட்டை அது என்ன? 


முயல்நரியிடம்‌ இவ்வளவுதானே! இதோவிடை சொல்கிறேன்‌ என்றது. முதல்‌ புதிருக்கு 
மழை என்பதே விடையாகும்‌. இரண்டாவதற்கு 'கடிகாரம்‌' என்பதே விடையாகும்‌. 


| மூன்றாவதற்கு 'மெழுகுவத்தி' என்பதே விடையாகும்‌ என்றது. முயல்‌ விடை கூறியதைப்‌ 
பார்த்துத்‌ திகைத்து போனது நரி. நீ கூறியபடி புதிருக்கு விடை சொல்லிவிட்டேன்‌ என்‌ 
நண்பனை என்னிடம்‌ அனுப்பி விடு! என்று கேட்டது முயல்‌. நரியும்‌ வேறுவழியில்லாமல்‌ 
| மானை விடுவித்தது. மான்‌ மகிழ்ச்சியுடன்‌ முயலுடன்‌ ஒன்று சேர்ந்து வாழ்ந்தது. 


நீதிக்‌ கருத்து: : கூடா நட்பு கேடாய்‌ முடியும்‌ 
ல்‌ இ கத்‌ 


௫4 


ஹூ அருமா 


1. ] 'இரை' என்ற சொல்லின்‌ பொருள்‌ 
(அ) உணவு 


(இ) மலை 


இ 'மகிழ்ச்சியுடன்‌' - இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ...................................... 


(அ) மகிழ்ச்சி* யுடன்‌ (ஆ) மகிழ்ச்சி * உடன்‌ 
(இ) மகிழ்‌ * உடன்‌ (ஈ) மகிழ்ச்‌ * சியுடன்‌ 


ஓ சொல்லி * கொண்டு - இச்சொற்களைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைப்பது ........................ 


(அ) சொல்லிக்கொண்டு (ஆ) சொல்கொண்டு 
(இ) சொல்லக்கொண்டு (ஈ) சொல்லிகொண்டு 


4.) 'முதுமை' என்ற சொல்லின்‌ எதிர்ச்சொல்‌ ................................... 
(அ) தீமை (ஆ) சிறுமை 
(இ) பெருமை (ஈ) இளமை 


இ 'சூழ்ச்சி 'என்ற சொல்லுக்குக்‌ கதையின்படி தொடர்புடைய விலங்கு ....................... 
(௮) மான்‌ (ஆ) முயல்‌ 


(இ) நரி (ஈ) சிங்கம்‌ 


Tamil 3rd-std_Term2.indd 50 ஓ 7/29/2019 1:24:58 PM 


ந்‌ முயல்‌ எந்த விலங்குடன்‌ நண்பனாகப்‌ பழகியது? 
2. மானை விட்டுவிடூவதற்காக நரி என்ன செய்தது? 
3. மான்‌ எதனால்‌ மாட்டிக்கொண்டது? 


4. மற்ற விலங்குகள்‌ நரியிடம்‌ நட்பு கொள்வதை என்‌ தவிர்த்தன? 


3, உணவை எடுத்திடுவாள்‌ 
உண்ணாமல்‌ வைத்திடுவாள்‌ 


உடல்‌ மெலிந்த பெண்‌- அவள்‌ யார்‌? 


2. வெள்ளையாம்‌ வெள்ளைக்குடம்‌ 


விழுந்தால்‌ சல்லிக்குடம்‌. அது என்ன? 


3. கொடிகொடியாம்‌ பூங்கொடியாம்‌ 


கிளிதின்னும்‌ பழம்‌ இதுவாம்‌- அது என்ன? 


4. தட்டு தங்கத்‌ தட்டு 
தகதகக்கும்‌ வெள்ளித்தட்டு 


தலைக்குமேல்‌ உலாவரும்‌ -அது என்ன? 


5. ஆயிரம்‌ அறை கொண்ட 


மிகப்பெரிய மிட்டாய்‌ கடை - அது என்ன? 


Tamil 3rd-std_Term2.indd 51 ஓ 7/29/2019 1:24:58 PM 


ரு புுறவறு இ ௭ 1H. 


1. செல்லலாம்‌ இரைதேடச்‌ புல்வெளியில்‌ 


2. அழைத்துச்‌ நண்பனை செல்கிறாய்‌ எங்கு 


மாணவர்களை இரு குழுக்களாகப்‌ பிரிக்க வேண்டும்‌. ஒரு குழுவிலிருந்து 

மாணவர்கள்‌ இருவரை அழைத்து அதில்‌ ஒருவரின்‌ காதில்‌ அவருக்கு மட்டும்‌ 
கேட்கும்படியாக மெதுவாக ஒரு சொற்றொடரைக்‌ கூறுக. இப்பொழுது அந்த மாணவர்‌, 

சொல்லப்பட்ட சொற்றொடருக்கு ஏற்றாற்போல்‌ எதிரே உள்ள மற்றொரு மாணவரிடம்‌ 
நடித்துக்காட்டவேண்டும்‌. அதனை, அந்த மாணவன்‌ கண்டுபிடிக்கவேண்டும்‌. இ 
இவ்வாறு தொடர்ந்து விளையாடி மகிழச்‌ செய்க. 


நெடிலைக்‌ குறில்‌ ஆக்குக 


1. கானல்‌ - 4. தோடு - 


ந்‌ விண்ணுக்கும்‌ மண்ணுக்கும்‌ பெண்ணுக்கும்‌ கண்ணுக்கும்‌ டண்ணகரம்‌ 


2. உளி கொண்டூ சிலையொன்று வடித்தான்‌. 
உலகின்‌ தலைசிறந்த கலையென்று மலைத்தான்‌. 


3. குட்டை மரமும்‌ நெட்டைமரமும்‌ மொட்டைத்தலையைத்‌ தடவிக்கொண்டன. 


Tamil 3rd-std_Term2.indd 52 ஓ 7/29/2019 1:24:58 PM 


ஒரு சொல்‌ பல பொருள்‌ அறிக 


கலையும்‌ கைவண்ணமும்‌ 


விரல்‌ பூக்கள்‌ செய்வோமா 


உங்களுக்குப்‌ பிடித்த வண்ணத்தை ஆள்காட்டி விரலால்‌ தொட்டு வையுங்கள்‌. ஒரே 
ஒரு கோடு நடுவில்‌ போடுங்கள்‌. பூச்செடி தயார்‌. 


Tamil 3rd-std_Term2.indd 53 7/29/2019 1:24:59 PM 


உலகைச்‌ சுற்றிக்‌ காட்டிடுவேன்‌ என்றும்‌ ஓய்வு எனக்கில்லை 
உனக்கு மகிழ்ச்சியைத்‌ தந்திடுவேன்‌ எதிலும்‌ சோர்வு என்றில்லை 
என்ன வேண்டும்‌ என்றாலும்‌ எந்தப்‌ பொருளின்‌ செய்தியையும்‌ 


எண்ணும்‌ முன்னே சொல்லிடுவேன்‌ எடூத்துத்‌ தருவேன்‌ ஒருநொடியில்‌ 
இணைய வழியில்‌ அனைவரையும்‌ உள்ளங்கையில்‌ ஓர்‌ உலகம்‌ 
இணைந்தே இருக்கச்‌ செய்திடுவேன்‌ உள்ளதைக்‌ காட்டும்‌ கண்ணாடி 
கடிதம்‌ அனுப்ப வேண்டுமென்றால்‌ என்றே என்னை எல்லாரும்‌ 
விரைந்தே அனுப்பத்‌ துணைபுரிவேன்‌ ஏற்றம்‌ கொண்டே அழைத்திடூவார்‌ 
தகவல்‌ களஞ்சியம்‌ நான்தானே 
தரணி போற்றி மகிழ்ந்திடுமே 
உலகைச்‌ சுருக்கி உன்கையில்‌ 
உலவிடும்‌ கணினி நான்தானே 


பாடல்‌ பொருள்‌ 


கணினி நமக்குத்‌ தகவல்களை உடனடியாகத்‌ தருவதால்‌ மன மகிழ்வு ஏற்படுகிறது. 
இணையத்தின்‌ மூலமாக நல்ல நட்பை உருவாக்குகிறது. கடிதப்‌ போக்குவரத்தை 
விரைந்து செயல்படுத்துகிறது. கணினி, சிறந்த தகவல்‌ களஞ்சியமாகச்‌ செயல்படுகிறது. 
உலகையே உள்ளங்கையில்‌ தரவல்லது. ஓய்வில்லாமல்‌ உழைப்பதால்‌, எந்தச்‌ 
செய்தியைக்‌ கேட்டாலும்‌ உடனடியாக எடுத்துத்‌ தருகிறது. உள்ளதை உள்ளபடி காட்டும்‌ 
கண்ணாடியாகக்‌ கணினி செயல்படுகிறது. 


ரீ >”, 


"| பஜ. nr ப்‌ » ப. ட்‌ 4 ்‌ உ ட்‌ . 4 [ரி | 
1 3! 
த்‌, ட ட த்‌ ய்‌ ட்டு 8: கி! ந்‌. 


ஆ 


112) 


a | le 
iY |! 2 

ix A க |] இபப ட 

யும்‌ வ ட! ப்பு ர த 


. 
MH; 


மி சு ர்‌ *ஃ ES எத்‌ ச 3 ர்‌ * ஈத ழ்‌ டத்‌ | 3 4 


i பு i (த 
Tamil 3rd-std_Term3.indd 1 இ 


7/20/2019 5:43:06 PM 


ஜி 
| 


© 


ஏற்றம்‌ என்ற சொல்லின்‌ பொருள்‌ ..............................ஃஃஃஃஃஃஃஃஃஃஃ 
(அ) சோர்வு (ஆ) தாழ்வு 
(இ) உயர்வு (ஈ) இறக்கம்‌ 


என்று * இல்லை -இச்சொல்லைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைப்பது. ..................................... 


(அ) என்றில்லை (ஆ) என்றும்‌இல்லை 

(இ) என்றுஇல்லை (ஈ)  என்றல்லை 

முன்னே என்ற சொல்லின்‌ எதிர்ச்சொல்‌ ................................ 

(௮) எதிரே (ஆ) பின்னே 

(இ) உயரே (ஈ) கீழே 
smilie வழியே அனைவரையும்‌ இணைக்கிறது. 
(அ) தகவல்‌ களஞ்சியம்‌ (ஆ) செய்தி 

(இ) கடிதம்‌ (ஈ) இணையம்‌ 


Tamil 3rd-std_Term3.indd 2 


(gh) 431 
(8) 7/20/2019 5:43:08 PM | 


ணா | 1) * ந. 1 


1. தகவல்களை எதன்‌ வழியே எளிமையாகப்‌ பெற முடியும்‌? 


2. கணினியின்‌ பயன்கள்‌ குறித்து இப்பாடலின்‌ வழியே நீ அறிந்து கொண்டவற்றைக்‌ 
கூறுக. 
ஒரே ஓசையில்‌ முடியும்‌ சொற்களை எடுத்து எழுதுவோமா? 


காட்டிடுவேன்‌ தந்திடுவேன்‌ 


3. விசைப்பலகையிலுள்ள எழுத்துகளைக்கொண்டு சொற்களைக்‌ கண்டறிவோமா? 


திறன்பேசியோரு தொடர்புடைய சொற்களை உருவாக்குக. 
எடுத்துக்காட்டு 


- 1 


Tamil 3rd-std_Term3.indd 3 7/20/2019 5:43:09 PM 


Tamil 3rd-std_Term3.indd 4 


அலையில்‌ மிதந்த மீனை ஓ மரக்கிளையக்‌ கையால்‌ பற்றித்‌ 
வலையில்‌ பிடிச்சா விழுகல தொங்கயில கையச்‌ சுழற்றினதால 


கலகலன்னு சிரிப்பு வரல கீழே விழுந்தேன்‌. 


இ காத்துல விழுந்த பழத்துல 


சுவையில்லனு சொல்ல முடியல 
இந்த நினைப்பில நண்பன்‌ 


விழுந்தான்‌ பள்ளத்தில 


7/20/2019 5:43:10 PM 


ண்‌ |) ட Ho று 


சொற்களைச்‌ சொல்‌! மகுடம்‌ சூட்டிக்‌ கொள்‌! 


மாணவர்களை இரு குழுவாகப்‌ பிரித்துக்‌ கொள்க. சொற்களுக்குரிய அட்டைகளை 


என்றவாறு தயார்‌ செய்து கொள்க. எழுத்துகளுக்குரிய அட்டைகளை தி, பு, த, ந, பி 
என்றவாறும்‌ தயார்‌ செய்து கொள்க. 


முதல்‌ குழுவில்‌ உள்ளவர்கள்‌ எழுத்துகளை ஒவ்வொருவராகக்‌ கூற இரண்டாம்‌ 
குழுவில்‌ உள்ளவர்கள்‌ உரிய சொற்களைக்‌ கூறச்‌ செய்க. பின்னர்‌, குழுவை மாற்றி 
விளையாட்டைத்‌ தொடர வேண்டும்‌. சரியாகச்‌ செய்த மாணவர்களுக்கு மகுடம்‌ 
வைத்துப்‌ பாராட்டுக. 


பின்வரும்‌ செயலிகளுக்குப்‌ பொருத்தமான படத்தினைப்‌ பொருத்துக 


இ மின்‌அஞ்சல்‌ 


ஓ புலனம்‌ 


7/20/2019 5:43:10 PM 


| Tamil 3rd-std_Term3.indd 5 CY 


அலைபேசியை முதன்முதலில்‌ 
கண்டறிந்தவர்‌ மார்ட்டின்‌ கூப்பர்‌ 
மின்னல்‌ வெட்டும்போது 
அலைபேசியைப்‌ பயன்படுத்தக்‌ கூடாது. 
ஏனெனில்‌, அலைபேசி இடிதாங்கிபோல்‌ 
செயல்பட்டு மின்னலை உங்கள்‌ பக்கம்‌ 
ஈர்த்துவிடும்‌. 


| AN AN 4 
பன்‌ ஆக ஓ: நீக = hi 


இன்று வாணியின்‌ பிறந்த நாள்‌. வாணியின்‌ மாமா 
வெளியூரில்‌ வசிக்கிறார்‌. பிறந்தநாளுக்கு அவர்‌ வரமுடியாத 
சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அவளுடைய மாமா எப்படி 


AL (1 | | \ Nill 
ஆர்‌ “ல ப. 


வாழ்த்துகள்‌ தெரிவிப்பார்‌? 


நக ஸி (6 (6 


7/20/2019 5:43:11 21 


Tamil 3rd-std_Term3.indd 6 


Tamil 3rd-std_Term3.indd 7 


க்கணாங்குருவியும்‌ 
“ஒட்டக ச்சிவிங்‌ அந்தி 


காட்டில்‌ இருந்த பெரிய மரம்‌ ஒன்றின்‌ கிளையில்‌ தன்‌ குஞ்சுகளுடன்‌ கூட்டில்‌ 
தூக்கணாங்குருவி ஒன்று வசித்து வந்தது. அதன்‌ குஞ்சுகள்‌, கீச்‌ ...... கீச்‌ .... என்று 
ஒலி எழுப்பி மகிழ்ச்சியுடன்‌ இருந்தன. அப்போது அந்த வழியாக ஒட்டகச்சிவிங்கி ஒன்று 
வந்தது. 


ஒட்டகச்சிவிங்கி அப்பாடா... என்ன வெயில்‌... என்ன வெயில்‌ .... இந்த மரத்தின்‌ 
அடியில்‌ கொஞ்ச நேரம்‌ ஒதுங்கலாம்‌. 


அப்போது தூக்கணாங்குருவி குஞ்சுகள்‌ மகிழ்ச்சியுடன்‌ சத்தமிட்டுக்‌ கொண்டிருந்தன... 


என்ன ஒரே சத்தம்‌! என ஒட்டகச்சிவிங்கி மேலே பார்த்தது. மரக்கிளையில்‌ உள்ள 
கூட்டில்‌ இருந்த தூக்கணாங்குருவிக்‌ குஞ்சுகள்‌ சத்தமிட்டுக்‌ கொண்டு இருப்பதைப்‌ 


பார்த்துக்‌ கோபம்‌ கொண்ட ஒட்டகச்சிவிங்கி, மரக்கிளையைப்‌ பிடித்து உலுக்கியது. 


(கு, 43, 
(8) 7/20/2019 5:43:12 24 


ணா * CEE | ற 


தூக்கணாங்குருவி ஏ! ஒட்டகச்சிவிங்கியே! ஏன்‌ மரக்கிளையை உலுக்குகிறாய்‌? என்‌ 
கூட்டிலுள்ள குஞ்சுகள்‌ பயப்படூகின்றன. 
ஒட்டகச்சிவிங்கி உன்‌ குஞ்சுகள்‌ கத்துவது எனக்குப்‌ பிடிக்கவில்லை. 
(அப்போது... தேனீ ஒன்று பறந்து வந்து மரத்தில்‌ உள்ள பூவில்‌ அமர்ந்தது) 
தேனீ ஓட்டகச்சிவிங்கியே! மரம்‌ அனைவருக்கும்‌ பொதுவானது. 
தூக்கணாங்குருவி கூடு கட்டி வாழ்கிறது. உனக்கு ஓய்வெடுக்க 
நிழல்‌ தருகிறது. எனக்கும்‌ இம்மரத்தில்‌ உள்ள பூக்களில்‌ இருந்து 
தேன்‌ கிடைக்கிறது. எனவே நாம்‌ அனைவரும்‌ நண்பர்களாக 
இருப்போம்‌. 
ஒட்டகச்சிவிங்கி இல்லை ! இல்லை ! நான்‌ உங்களுடன்‌ சேர முடியாது. எனக்கு 
இந்தக்‌ குஞ்சுகள்‌ கத்துவது பிடிக்கவில்லை. 
(மீண்டும்‌ மரக்கிளையை ஒட்டகச்சிவிங்கி உலுக்கியது) 
தூக்கணாங்குருவிக்‌ குஞ்சுகள்‌ பயந்து, காப்பாத்துங்க... 
காப்பாத்துங்க என மீண்டும்‌ அலறின. 
தேனீ நான்‌ உங்களுக்கு உதவி செய்கிறேன்‌. அருகில்‌ உள்ள குளத்தில்‌ 


புத்திசாலித்‌ தவளை வாழ்ந்து வருகிறது. அதனிடம்‌ சென்று உதவி 
ட்‌ கேட்போம்‌. _ ௫ 


| Tamil 3rd-std_Term3.indd 8 CY 7/20/2019 5:43:12 PM | 


ணா * டான | ற 


(தேனீ, ஒட்டகச்சிவிங்கியின்‌ அடாத செயலை தவளையிடம்‌ கூறியது. 
தூக்கணாங்குருவியும்‌ தன்‌ நிலையைக்‌ கூறித்‌ தவளையிடம்‌ உதவி கேட்டது) 


தவளை உங்களுக்குக்‌ கட்டாயம்‌ உதவுகிறேன்‌. தண்ணீர்‌ குடிக்க வரும்‌ 
போதெல்லாம்‌ இந்த ஒட்டகச்சிவிங்கியின்‌ கால்களில்‌ மிதிபட்டு 
எங்கள்‌ இனம்‌ அழிந்து போகிறது. அதனால்‌, நாம்‌ படும்‌ துன்பம்‌ 
அதற்குத்‌ தெரியவில்லை. ஆகவே அதற்குச்‌ சரியான பாடம்‌ 
புகட்டுவோம்‌ 


(மறுநாள்‌, ஒட்டகச்சிவிங்கி வழக்கம்போல்‌ அந்த மரத்தின்‌ அருகில்‌ வருகிறது.) 


ஒட்டகச்சிவிங்கி அப்பாடா! இன்று கொஞ்சம்‌ வெயில்‌ பரவாயிலே. அட, அது என்ன? 
அந்தத்‌ தேனீக்கூட்டம்‌ எப்போது பார்த்தாலும்‌ ஙொய்‌...ஸாய்‌..ன 
சத்தம்‌ போடுதே. இரு, இரு, இப்ப உங்களை என்ன செய்றேன்‌ 
பாருங்க. 


தேனீக்களின்‌ கூட்டை ஒட்டகச்சிவிங்கி, தன்‌ தலையால்‌ தட்டிக்‌ கலைக்கிறது. 
சினம்‌ கொண்ட தேனீக்கள்‌, ஒட்டகச்சிவிங்கியின்‌ காதைக்‌ கடிக்கின்றன. வலி 
பொறுக்கமுடியாமல்‌, ஒட்டகச்சிவிங்கி அருகிலிருந்த குளத்தில்‌ விழுகிறது. அது 
விழுந்ததால்‌ அங்கிருந்த தவளைகள்‌, அதன்‌ உடலின்மீது அங்குமிங்கும்‌ ஓடுகின்றன. 
தண்ணீரிலிருந்து தட்டுத்தடுமாறி எழுந்த ஒட்டகச்சிவிங்கி, மீண்டும்‌ மீண்டும்‌ கூச்சம்‌ 

ஓ தாங்காமல்‌ தண்ணீரில்‌ விழுகிறது. தேனீக்கள்‌ கொட்டிக்கொண்டே இருக்கின்றன. ஓ 


ஒட்டகச்சிவிங்கி ஐயோ தேனீக்களே என்னை கொட்டாதீர்கள்‌. தவளைகளே என்‌ 
மீது ஏறாதீர்கள்‌ 


நமக்கு ஏற்பட்டதுபோலத்தானே அந்தத்‌ தூக்கணாங்குருவிகளுக்கும்‌ 
ஏற்பட்டிருக்கும்‌. தங்கள்‌ கூட்டைக்‌ கலைத்ததால்தானே அந்தத்‌ தேனீக்களும்‌ 
என்னைக்‌ கொட்டின. பாவம்‌, அந்தத்‌ தவளைகள்‌ எத்தனை முறை அவற்றை நான்‌ 
காலால்‌ மிதித்திருக்கிறேன்‌. எனக்கு வலித்ததுபோல அவற்றிற்கும்‌ வலித்திருக்கும்‌ 
என்று ஒட்டகச்சிவிங்கி, தான்‌ செய்த தவற்றை எண்ணுகிறது. இனிமேல்‌, யாருக்கும்‌ 
தொல்லை தரமாட்டேன்‌. துன்பம்‌ செய்ய மாட்டேன்‌ என்று உண்மையாகவே மனம்‌ 
வருந்தியது ஒட்டகச்சிவிங்கி. மேலும்‌, தன்‌ தவற்றைப்‌ பொறுத்துக்‌ கொள்ளுமாறு 
அனைவரிடமும்‌ வேண்டியது. பின்னர்‌, அனைவரோடும்‌ இணைந்து 
மகிழ்ச்சியுடன்‌ வாழ்ந்தது. 

நீதிக்‌ கருத்து: நல்லதே நினைப்போம்‌! நன்மை பெறுவோம்‌! 


Tamil 3rd-std_Term3.indd 9 CY 7/20/2019 5:43:13 PM 


900 


Tamil 3rd-std_Term3.indd 10 


மரக்கிளையை உலுக்கியது ................. 
(௮) தேனீ (ஆ) ஒட்டகச்சிவிங்கி 


(இ) தவளை (ஈ) சிட்டுக்குருவி 

மரத்தூள்‌ என்ற சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ......................................... 
(அ) மரம்‌ *தூள்‌ (ஆ) மர-*தூள்‌ 

(இ) மரத்து * தூள்‌ (ஈ)  மரத்ச்தூள்‌ 

திட்டம்‌ * படி - இச்சொல்லைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைப்பது ......................... 
(௮) திட்டபடி (ஆ) திட்டப்படி 

(இ) திட்டம்படி (ஈ)  திட்டூபடி 

மிதிபட்டு - இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ........................................ 
(அ) மிதி + பட்டு (ஆ)  மிதிப்‌ + பட்டு 

(இ) மீதி * பட்டு (rr) மீதிப்‌ * பட்டு 

இணைந்து என்ற சொல்லின்‌ எதிர்ச்சொல்‌ ............................... இ 
(அ) மகிழ்ந்து (ஆ) பிரிந்து 

(இ) சேர்ந்து (ஈ) சிறந்து 

தூக்கணாங்குருவிக்‌ குஞ்சுகள்‌ என்‌ கத்தின? 

தூக்கணாங்குருவிக்கு உதவி செய்தவர்கள்‌ யார்‌ யார்‌? 

தேனீ எதன்‌ காதைக்‌ கடித்தது? 

இக்கதையின்‌ மூலம்‌ நீ அறியும்‌ நீதிக்கருத்து யாது? 


புத்திசாலி - 


அடாத செயல்‌ - 


(gh) 43; 
அ 7/20/2019 5:43:13 PM 


Tamil 3rd-std_Term3.indd 11 (8 


1. தூக்கணாங்குருவிக்‌ குஞ்சுகள்‌ ------- 
ஒலியெழுப்பி மகிழ்ச்சியாக இருந்தன. 


(கீச்‌...கீச்‌..... / கூக்கு... கூக்கு) 


2. மரத்தின்‌ அடியில்‌ ------- ஒதுங்கியது 
(ஒட்டகம்‌ / ஒட்டகச்சிவிங்கி) 

3. தூக்கணாங்குருவிக்கு முதலில்‌ ------- உதவிக்கு 
வந்தது (மரங்கொத்தி / தேனீ) 

4. ஒட்டகச்சிவிங்கி அருகில்‌ இருந்த ------- 

தொப்பென்று விழுந்தது. (ஆற்றில்‌ / குளத்தில்‌) 


7/20/2019 5:43:13 PM 


7/20/2019 5:43:14 21 


ன்னுதல்‌, பால்‌ 


தி 


பருகுதல்‌. தண்ணீர்குடித்தல்‌ 


ங்குதல்‌ , உணவு உண்ணுதல்‌, பழம்‌ 
ணீ 


திரை விழுர்‌ 


மாத்‌ 


( 


Tamil 3rd-std_Term3.indd 12 


ஒன்றை மாற்றினால்‌ மற்றொன்று கிடைக்குமே! 

1. வெயில்‌ -இச்சொல்லில்‌ வெ வைமாற்றி ம வை நிரப்பு 

ஆடூம்‌ பறவை வரும்‌ அழகாய்‌ இருக்கும்‌ - மயில்‌ 
2. மரம்‌ இச்சொல்லில்‌ மவை மாற்றி அ வை நிரப்பு 

அறுக்க உதவும்‌ கருவியைப்‌ பெறுவாய்‌ 
3. கூச்சம்‌ இச்சொல்லில்‌ கூ வை மாற்றி ம வை நிரப்பு 

உன்‌ அடையாளங்களில்‌ ஒன்றைப்‌ பெறுவாய்‌ _______ 
4. 'குருவி இச்சொல்லில்‌ கு வை மாற்றி ௮ வை நிரப்பு 

குளித்து மகிழ்ந்து குளிர்ச்சி அடைவாய்‌ _ 
5. பணம்‌ இச்சொல்லில்‌ பவை மாற்றி ம வை நிரப்பு 


மூக்கின்‌ வழியே நுகர்ந்து மகிழ்வாய்‌ 


வண்ண நூலினைப்‌ படத்தின்‌ மேல்‌ ஒட்டி வண்ணம்‌ தீட்டி வரைக. 


Tamil 3rd-std_Term3.indd 13 CY 7/20/2019 5:43:14 PM 


தலைகீழாகக்‌ கூடுகட்டி 
வாழும்‌ பறவை 
தூக்கணாங்குருவியாகும்‌ 


பு ட 
ய்ய 1 ப்ர | [i 1) | ்‌ ॥ லி. 


சியி யற்‌ ] AOU ம்‌ 
பன்‌ க துய்‌ ஆ ர ச்‌ ச ௬ ௮ ரீக்க ்‌ ்‌. 


உன்‌ வீட்டுத்தோட்டத்தில்‌ உள்ள மரத்தில்‌ பறவையோ, 
அணிலோ கூடூ கட்டினால்‌ அதற்குத்‌ தொல்லை தராமல்‌ 
எவ்விதம்‌ நடந்துகொள்‌ வாய்‌? சிந்தித்து விடை கூறுக. 


செயல்‌ திட்டம்‌ 


க ந is 16 


Tamil 3rd-std_Term3.indd 14 7/20/2019 5:43:14PM 


| Tamil 3rd-std._’ Te rm3.indd 


வீம்பால்‌ வந்த விளைவு 


ஓர்‌ ஊரில்‌ வணிகன்‌ ஒருவன்‌ இருந்தான்‌. அவன்‌ குதிரையில்‌ சென்று வாணிகம்‌ 
செய்து வந்தான்‌. ஒருநாள்‌ அன்றைய வேலையை முடித்துவிட்டுக்‌ களைப்புடன்‌ 
வந்த அவன்‌, சற்றுநேரம்‌ ஓய்வு எடுக்க நினைத்தான்‌. தனது குதிரையை அங்கிருந்த 
மரத்தடியில்‌ கட்டி விட்டு ஓய்வு எடுத்துக்‌ கொண்டிருந்தான்‌ 


அச்சமயம்‌ வீரன்‌ ஒருவன்‌, தனது குதிரையுடன்‌ அதே மரத்தடியில்‌ ஓய்வெடுக்க 


வந்தான்‌. வணிகன்‌ அந்த வீரனிடம்‌, உங்கள்‌ குதிரையைச்‌ சற்றுத்‌ தள்ளி கட்டுங்கள்‌. 


ஏனெனில்‌, எனது குதிரை முரட்டுத்தனமானது என்றான்‌. அதற்கு வீரன்‌, "முடியாது 
நான்‌ இங்கேதான்‌ கட்டுவேன்‌" என்று சொல்லிக்‌ குதிரையைக்‌ கட்டிவிட்டு உணவு 
உண்ணச்‌ சென்றான்‌. 


வணிகன்‌ கண்‌ அயர்ந்துவிட்டான்‌. வீரன்‌ உணவு உண்ணும்‌ இடைவேளையில்‌ 
வணிகனின்‌ குதிரை, வீரனின்‌ குதிரையை எட்டி உதைத்துத்‌ தள்ளிவிட்டது. அதனால்‌, 
வீரனுடைய குதிரையின்‌ கால்‌ உடைந்துவிட்டது. வீரன்‌ உடனே வணிகனை 
எழுப்பினான்‌. "என்‌ குதிரையின்‌ கால்‌ உன்‌ குதிரையினால்‌ உடைந்துவிட்டதால்‌, 
எனக்கு நஸ்டஈடு கொடு" என்று வணிகனிடம்‌ கேட்டான்‌ . அதனை வணிகன்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளவில்லை. 'நான்‌ கட்டும்போதே என்‌ குதிரையை முரட்டுக்‌ குதிரை என்றேன்‌. நீ 
தானே நான்‌ சொன்னகைக்‌ கேட்காமல்‌ கட்டினாய்‌?" என்று வணிகன்‌ வட்‌ பம்‌ 


LMIKRFL 


16 பி அய 
7/20/2019 5:43:15 PM 


ணை | | | | | | ஓ | HE எ. 


வணிகனே வா! நீதிபதியிடம்‌ செல்லலாம்‌, என்றான்‌ வீரன்‌. இருவரும்‌ நீதிபதியிடம்‌ 
ட சென்றனர்‌. வீரன்‌ அவரிடம்‌ நடந்ததைச்‌ சொன்னான்‌. நீதிபதி, வீரன்‌ சொன்னதைக்‌ இ 
கேட்டுவிட்டு, வணிகனிடம்‌ என்ன நடந்தது? எனக்‌ கேட்டார்‌. வணிகனோ, பதில்‌ 
எதுவும்‌ சொல்லாமல்‌ மெளனமாக இருந்தான்‌. உடனே நீதிபதி, "வணிகன்‌ ஊமை 
போலிருக்கிறதே, காதும்‌ கேட்கவில்லையோ, பலமுறை கேட்டும்‌ பதில்‌ சொல்லாமல்‌ 
இருக்கிறானே என்றார்‌. 


அதற்கு வீரன்‌, "அவன்‌ பேசுவான்‌, ஐயா. அவன்தான்‌ எனது குதிரை 
முரட்டுத்தனமானது உனது குதிரையை அருகில்‌ கட்டாமல்‌ தூரத்தில்‌ கட்டு எனக்‌ 
கூறினான்‌. நான்தான்‌, எனது குதிரை வீரக்குதிரை என்று சொல்லிக்‌ கட்டி வைத்தேன்‌" 
எனக்‌ கூறி முடித்தான்‌. 


வீரன்‌ கூறியதைக்‌ கேட்ட நீதிபதி. "வீரனே! வணிகன்‌ எதுவும்‌ கூறத்‌ 
தேவையில்லை. நீயே உனது குற்றத்தை ஒப்புக்‌ கொண்டாய்‌. "வீம்புக்‌ குணம்‌ படைத்த 
உனக்கு, வணிகன்‌ எந்த வகையிலும்‌ நஷ்ட ஈடு தரத்‌ தேவையில்லை" என்று தீர்ப்பு 
கூறினார்‌. 


நீதிபதியின்‌ தீர்ப்பைக்‌ கேட்டதும்‌, வீம்புக்‌ குணம்‌ படைத்த வீரன்‌ முகத்தில்‌ அசடு வழிந்தது. 
அதைக்கேட்ட வணிகன்‌, "ஐயா நீதிபதி அவர்களே! நான்‌ மெளனமாய்‌ இருந்ததற்கு 
மன்னித்துவிடங்கள்‌; உண்மையைப்‌ புரிந்துகொண்டு நல்ல தீர்ப்பளித்தீர்கள்‌; மிகவும்‌ 
நன்றி!" என்று கூறினான்‌. 

நீதிக்‌ கருத்து: வீம்பு செய்தால்‌ துன்பம்‌ உண்டாகும்‌. 


ப்ப ்‌ பட (1271 le 11௧ பட வ க உ 5 
ணன்‌ 1 11. | 
) | | 2 - | நந நக | 
ன்‌ i 
௮. இ 3 டம்‌ அவன்‌ பங்காக பப்பி ம்‌ * 11௮ அஸர 3 
2 இர்‌ பூ அத்‌ \ { டச்‌ 18/1. இடு ட?) fi ர்‌ 1 டன்‌ ர்‌ 
மி ர்‌ ந்‌ 4 1 
்‌ 1 1 ம \ 
i 1 
ந 


_ 
" 


வணிகன்‌ எதில்‌ சென்று வாணிகம்‌ செய்தான்‌? 
வணிகன்‌, வீரனிடம்‌ என்ன கூறினான்‌? 


2 
3. வணிகனின்‌ குதிரை, வீரனின்‌ குதிரையை என்ன செய்தது? 
4 


நான்‌ இல்லையென்றால்‌, 
நீங்கள்‌ யாரையும்‌ பார்க்க முடியாது. 
யு து 
நான்‌ யார்‌? 


Tamil 3rd-std_Term3.indd 17 7/20/2019 5:43:17 PM 


ட ப காண ட 


கட்டங்களில்‌ உள்ள சொற்களைக்‌ கண்டுபிடித்து, வட்டமிட்டுப்‌ பழங்களுக்குள்‌ எழுதுக. 


ட 1. மலையில்‌ பழுத்த பழம்‌ குலை குலையாய்த்‌ தொங்குது 


2. வாழைப்பழத்தோலில்‌ நடந்து வழுக்கி விழுந்தேன்‌. கீழே பார்த்தேன்‌ 'வழவழ ன்னு 
தரை இருந்தது 


3. அழுத குழந்தை புரளுது. ஆளுக பார்த்தால்‌ விழுதப்‌ பிடிச்சு ஊஞ்சலாடூது 


வணிகன்‌ அயர்ந்துவிட்டான்‌ 


ம்‌ 


2. குணம்‌ படைத்த உனக்கு 


நஸ்டஈடு தரத்‌ தேவையில்லை 


3. வணிகனின்‌ குதிரை, வீரனின்‌ குதிரையை 
உதைத்துத்‌ தள்ளிவிட்டது 


4. வணிகன்‌, வாணிகம்‌ செய்துவிட்டு 
எடுக்க நினைத்தான்‌ 


Tamil 3rd-std_Term3.indd 18 7/20/2019 5:43:17 PM 


ழ்க 


மிட்டு மகி 


வண்ண 


7/20/2019 5:43:18 PM 


Tamil 3rd-std_Term3.indd 19 


_| | | | | ட 


மாலா, தின்பண்டம்‌ 
வாங்கிச்‌ சாப்பிட தன்‌ 
பெற்றோரிடம்‌ தினமும்‌ 
பணம்‌ கேட்பாள்‌. 
தராவிட்டாலும்‌ அடம்பிடித்து 
வாங்கிவிடுவாள்‌. 


மரம்‌ கொடி 


Tamil 3rd-std_Term3.indd 20 CY 


கயல்விழி, பெற்றோர்‌ 
வாங்கித்‌ தந்தால்‌ 
மட்டுமே தின்பண்டம்‌ 
சாப்பிடுவாள்‌. 


7/20/2019 5:43:18 PM | 


எழிலி : 


அப்பா : 


எழிலி : 


அப்பா : 


எழிலி : 


அப்பா : 


எழிலி : 


அப்பா : 


எழிலி : 


அப்பா : 


எழிலி : 


அப்பா : 


"அப்பா, அப்பா, இங்கே வாங்க, இந்தப்‌ பூனையைப்‌ பாருங்க. காலெல்லாம்‌ 
ஒரே சேறு. அந்தச்‌ சேற்றுக்‌ காலோட நம்ம வீட்டுக்குள்ளும்‌ வந்திருக்கு . 


அட, ஆமா! எங்கேயிருந்து சேற்றைப்‌ பூசிக்கொண்டு வந்ததுன்னு 
தெரியலேயே?' 


"என்னப்பா, இது? தரையில என்ன இருக்குன்னு இந்தப்‌ பூனைக்குத்‌ 
தெரியாதா? பார்த்து நடக்கலாம்ல." 


"அது சரி, எழிலி, நீயா இருந்தா என்ன செய்வே?" 


ஐ! நானா இருந்தா, கால்ல சேறு படாம ஒரே தாண்டா தாண்டி ஓடி 
வந்திருப்பேனே 


அதைத்தான்‌ நானும்‌ சொல்ல வர்றேன்‌. சேற்றில்‌ கால்‌ பட்டால்‌ அழுக்காகும்னு 
உனக்குத்‌ தெரியுது. ஆனால்‌, பூனைக்குத்‌ தெரியலே. ஏன்‌ தெரியுமா? 
தெரியலயே, நீங்களே சொல்லுங்கப்பா. 


என்னா, நாமெல்லாம்‌ உயர்திணை. விலங்கு, பறவையெல்லாம்‌ அஃறிணை. 
அதனாலதான்‌, என்ன நடக்கப்போகுதுன்னு நமக்குத்‌ தெரியுது. ஆனா, 
விலங்கு, பறவைக்கு நாம என்ன செய்றோம்‌? செய்தா என்னாகும்னு 
புரிந்துகொள்ள முடியல. 


ஓ! அதுதானா? அது சரிப்பா, உயர்திணை, அஃறிணைன்னு சொன்னீர்களே, 
அப்படின்னா என்னப்பா? 


நான்‌ கேட்கிறதுக்கு முதல்ல விடை சொல்லு, உன்னைச்‌ சுற்றி யாரெல்லாம்‌ 
இருக்காங்க? 


இம்‌. இம்‌... நீங்க, அம்மா, அண்ணா, அக்கா, தம்பி, சிற்றப்பா, பெரியப்பா, 
அத்தை அப்புறம்‌... என்கூட விளையாடுவாங்களே மீனா, ரோசி, கம்ரூன்‌, 
பாபு, சுரேஷ்‌, கெளதம்‌, சீனு, ராதிகா, ரம்யா, ஐசு, சிருஷ்டி, பாரு, வித்யூன்‌..... 


போதும்‌... போதும்‌. உனக்கு நிறைய நண்பர்கள்‌ இருக்காங்கன்னு எனக்குத்‌ 
தெரியும்‌. உன்னைச்‌ சுற்றி இருக்கிறவங்கன்னு நீ இப்ப சொன்னேல, இவங்க 
எல்லாருக்கும்‌ உயிரிருக்கு. அதுமட்டுமா? நல்லது எது? தீயது எதுன்னு 
பகுத்துப்‌ பார்க்கும்‌ பண்பும்‌ இருக்கு. இவங்க மட்டுமில்லாம நம்மைப்போலவே 
பண்புகள்‌ இருக்கிற மக்கள்‌, தேவர்‌, நரகர்‌ இவங்களையெல்லாம்‌ 
உயர்திணைன்னுதான்‌ சொல்றாங்க. அதுசரி, எழிலி. நீ இன்னும்‌ வேறு 
என்ன வெல்லாம்‌ உன்னைச்‌ சுற்றி இருக்குன்னு சொல்லலியே? 


Tamil 3rd-std_Term3.indd 21 


[தி 43; 
CS 7/20/2019 5:43:18 PM 


ண்‌ |) ட HO று 


எழிலி : வேறே என்னப்பா இருக்கு? 


அப்பா : இதோ இந்த நாற்காலி, மேசை, குடம்‌, மின்விசிறி, புத்தகம்‌ இதுமட்டுமல்லாம 
பூனை, நாய்‌, மாடு, ஆடு முதலான விலங்குகள்‌, கோழி, காகம்‌, குயில்‌, மயில்‌, 
கிளி முதலான பறவைகள்‌ அப்படின்னு நிறைய பார்க்கிறாய்‌ அல்லவா! 
இவற்றில்‌ பறவை, விலங்குகளுக்கு எல்லாம்‌ உயிர்‌ இருக்கு. ஆனால்‌ 
நாற்காலி, மின்விசிறி இவை போன்றவற்றிற்கு உயிரில்லை. அதனால, 
இந்த மாதிரி உயிருள்ள, உயிரற்ற பொருள்களெல்லாம்‌ உயர்திணைல 
சேர்க்க முடியாது. இவையெல்லாம்‌ உயர்திணை அல்லாத திணை. 
அதனாலதான்‌ அஃறிணைன்னு சொல்றோம்‌. நிலம்‌, நீர்‌, மலை, மரம்‌, கடல்‌ 
இவையெல்லாம்கூட அஃறிணைதான்‌. 


எழிலி : ஆனா நான்‌ பார்க்கிற பொருள்ல இதுதான்‌ உயர்திணை, இதுதான்‌ 
அஃறிணைன்னு எப்படிப்பா கண்டுபிடிக்கறது? 


அப்பா : அடடே, நீ நல்லாவே யோசிக்கிற எழிலி. ஒவ்வொரு பொருளுக்கும்‌ ஒரு பேரு 
இருக்குல்லே, அதை வைத்து நீ எளிதாக்‌ கண்டுபிடிக்கலாம்‌. அந்தப்‌ பெயரை 
வைத்தே அதற்கு உயிரிருக்கா, நம்மைப்போல அது சிந்திக்குமா? வேலை 
செய்யுமான்னு கண்டுபிடிக்கலாம்ல. பெயரை வைத்தே என்ன திணை, பால்‌, 
எண்‌, இடம்னு எல்லாத்தையும்‌ கண்டுபிடிக்கலாம்‌. இதைப்பற்றி இன்னும்‌ 
விரிவா நாளைக்குச்‌ சொல்றேன்‌. இதுவரைக்கும்‌ சொன்னதில என்ன 

௫ புரிஞ்சு கிட்டன்னு எனக்கும்‌ தெரியணும்ல தென்னை மாம்‌ ௫ 

உயர்திணையா, அஃறிணையா, எங்கே சொல்லு பார்க்கலாம்‌. 


எழிலி : இம்‌... இம்‌ மரமெல்லாம்‌ அஃறிணைதானே. தென்னைமரம்‌ 
அஃறிணைதாம்பா. இப்ப நல்லாப்‌ புரிந்துகொண்டேன்‌ அப்பா. 


திணை என்பது, ஒழுக்கம்‌. அதன்‌ அடிப்படையில்‌ உயர்திணை, அஃறிணை என 
இரண்டாகக்‌ கூறுவர்‌. 


எது உயர்திணை? எது அஃறிணை? 


பிரித்து அறிவோமா? 


Tamil 3rd-std_Term3.indd 22 CS 7/20/2019 5:43:18 PM | 


7/20/2019 5:43:19 PM 


Tamil 3rd-std_Term3.indd 23 


எ மழைநீர்‌ ந 8% 


மழைநீர்‌ வெள்ளம்‌ ஓடியே 
மண்ணில்‌ வீணாய்ச்‌ செல்லுதே 
உழைப்பின்‌ வியர்வை போலவே 
உயர்வாய்‌ எண்ண வேண்டுமே ! 


பொன்னும்‌ பொருளும்‌ போலவே 
பொழியும்‌ நீரும்‌ செல்வமே 
விண்ணின்‌ கொடை என்பதில்‌ 
வியப்பு ஒன்றும்‌ இல்லையே ! 


குளங்கள்‌ ஏரி நிரம்புமே 
குருவி கொக்கும்‌ வாழுமே 
வானின்‌ அமுதம்‌ சேமித்தே 


வாழ்வைச்‌ செம்மை செய்வமே ! 


நாடும்‌ வீடும்‌ செழிக்கவே 
நல்ல தண்ணீர்‌ வேண்டுமே 
ஓடும்‌ நீரைத்‌ தேக்கியே 
உலகின்‌ பசியைத்‌ தீர்ப்பமே ! 


உழவும்‌ தொழிலும்‌ ஓங்கவே 
உற்ற துணை மழைதானே 
வளமும்‌ நலமும்‌ நிறைந்திட 
வணங்கி மழையைப்‌ 
போற்றுவோம்‌! 


மனிதர்‌ பறவை விலங்குகள்‌ 
மகிழ்ந்து வாழத்தேவையே 
இனிய மழை வரும்போதே 
இல்லம்‌ முழுதும்‌ சேமிப்போம்‌ ! 
ஸ்‌ 


7/20/2019 5:43:20 PM 


வேண்டுமே 


2) செம்மை - 


போலவே 
4) இல்லம்‌ - 


ஓடியே 
ல்- ட 


ம்‌ - 


.... 
i 
ன இ 
1) பொழியு 

3 ஓங்குத 


Tamil 3rd-std_Term3.indd 25 


ஓ தேக்குதல்‌ - என்ற சொல்லின்‌ எதிர்ச்சொல்‌------------_- 
௮) நீக்குதல்‌ ஆ) தெளிதல்‌ 
இ) சேமித்தல்‌ ஈ) பாதுகாத்தல்‌ 


© வானின்‌ அமுதம்‌ - இச்சொல்‌ குறிப்பது------------------ 
௮) அமிழ்தம்‌ ஆ) அமிர்தம்‌ 
இ) சோறு ஈ) மழைநீர்‌ 


ஓ மழையாகுமே - இச்சொல்லைப்‌ பிரிக்கக்‌ கிடைப்பது 
அ) மழை * யாகுமே ஆ) மழையாய்‌ * யாகுமே 


© இ) மழை* ஆகுமே ஈ) மழையாய்‌ * ஆகுமே 


ஞ்‌ நினைத்தல்‌ - இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல்‌ 
அ) கூறுதல்‌ ஆ) எண்ணுதல்‌ 
இ) மறத்தல்‌ ஈ) நனைத்தல்‌ 


Tamil 3rd-std_Term3.indd 26 CY 7/20/2019 5:43:20 PM 


ண்‌ |) ட Ho று 


பொருத்துவோமா? 

1. நாடும்‌ வீடும்‌ வேண்டுமே 

2. வளமும்‌ நலமும்‌ சேமிப்போம்‌ 
3.இல்லத்தில்‌ நீரை மழையாகுமே 
4. உற்ற துணை செழிக்கவே 
5. உயர்வாய்‌ எண்ண நிறைந்திட 


மழை பொழியும்‌ போது மழைநீரைப்‌ பாத்திரங்களில்‌ 
பிடித்து வைக்கச்‌ சொல்வார்‌ மான்விழியின்‌ அம்மா. 
ஆனால்‌, மான்விழியோ ஓடும்‌ நீரில்‌ கப்பல்‌ செய்து 
ஓ விளையாடியபடியே இருப்பாள்‌. மழைநீரைச்‌ சேமிக்கச்‌ ட 
சொல்லி, மான்விழியின்‌ அம்மா என்‌ கூறுகிறார்‌? 


தேவையான பொருள்கள்‌ 
மண்‌ குவளை அல்லது மின்னட்டை 
வண்ணக்குழம்பு -பல நிறம்‌ 
தண்ணீர்‌ வாளி 

முக்கால்‌ பாகம்‌ நீர்‌ நிரம்பிய வாளியில்‌ வண்ணக்‌ குழம்புகளைத்‌ தேவையான 
அளவு சேர்க்க வேண்டும்‌. (விரும்பிய வண்ணங்கள்‌ ஒவ்வொரு மூடி) அந்த வண்ணக்‌ 
குழம்பை, ஒரு குச்சியால்‌ கலக்கவேண்டும்‌. அதில்‌, குவளை அல்லது மின்னட்டையை 
மூழ்கச்‌ செய்து எடுக்கவேண்டும்‌. இப்போது, அழகான வண்ணங்களுடன்‌ கூடிய 
குவளை அல்லது மின்னட்டையைக்‌ கண்டூ மகிழலாம்‌. 


Tamil 3rd-std_Term3.indd 27 CS 7/20/2019 5:43:20 PM 


Tamil 3rd-std_Term3.indd 28 


சொல்லக்‌ கேட்டு எழுதுக 
1) மழைநீர்‌ 2) வெள்ளம்‌ 3) குளங்கள்‌ 4) தண்ணீர்‌ 


5) கொடை 6) வியர்வை 7) ஓங்குதல்‌ 8) போற்றுவோம்‌ 


இடமிருந்து வலமாகவும்‌ வலமிருந்து இடமாகவும்‌ படித்துப்‌ 
பார்ப்போம்‌. விடுபட்ட இடத்தை நிரப்பி மகிழ்வோம்‌ 


7/20/2019 5:43:21 21 


பண ப ப்‌ = ப 
காகம்‌ இரை தேட வெளியேச்‌ சென்றது 
CAN 


3 \ \ ; அ 
| காகம்‌ ஒன்று ஆலமரத்தில்‌ கூடு கட்டி | 
| வாழ்ந்து வந்தது 


நக்‌ 
டட. 3 


தினந்தோறும்‌ பாம்பு ஒன்று வந்து ்‌ 
முட்டைகளை உடைத்தது 


இடது: அ 7] ல்‌ ௯ | 


தினந்தோறும்‌ உடைந்த முட்டைகளைப்‌ 


ie னை ணை இளவரசியின்‌ விலையுயர்ந்த பொருள்‌ ஏதாவது ஒன்றை 
இது மதனந த்த நரியிடம்‌ எடுத்துக்‌ கொண்டு வந்து முட்டைகள்‌ இருக்கும்‌ கூட்டின்‌ 
அறிவுரை கேட்டது 


அருகே போட்டுவிடு 


த்‌ 


்‌ நண்பனே! அந்தக்‌ கொடிய 
பாம்பை அழிப்பதற்கு ஒரு 


ப சவப்‌ டி 


Tamil 3rd-std_Term3.indd 29 


MA AAMGEA 


7/20/2 


019 5:43:21PM 


= ர 


சரி! நீ சொன்னபடியே கொண்டுவந்து போடுகிறேன்‌. 
அப்படிப்‌ போட்டால்‌ என்ன நடக்கும்‌? 


8 ட. ண 


முதலில்‌ நீ கொண்டுவந்து போடு. அப்புறம்‌ என்ன 
நடக்கிறது என்று பார்‌! 


இளவரசி தன்‌ தோழிகளுடன்‌ குளத்தில்‌ நீராடிக்‌ 
கொண்டிருக்க, கரையில்‌ முத்துமாலை இருப்பதை 
காக்கை பார்த்துக்‌ கொண்டிருந்தது. 


காக்கை, இளவரசியின்‌ முத்துமாலையைக்‌ 
கொத்திக்கொண்டு பறந்தது 


ட்‌ ணி 


யாரங்கே? ... காவலர்களே அந்தக்‌ காகம்‌ என்‌ 
., முத்துமாலையை எடுத்துச்செல்கிறது அதைப்‌ பிடியுங்கள்‌ ' 


காவலர்கள்‌ வேல்களுடன்‌ காக்கையைத்‌ தூரத்திக்‌ 
கொண்டு ஓடினர்‌ 


~ 


| மன்‌! 

EE 

* | 

* ௫2௫ 
* | 


7/20/2019 5:43:22 PM 


Tamil 3rd-std_Term3.indd 30 


| Tamil 3rd- std Term3. indd 31 


காக்கை, தன்‌ கூட்டினருகே 
முத்துமாலையைப்‌ போட்டது. 


அதைப்பார்த்துக்‌ கோபமடைந்த வீரன்‌ | 
1: பாம்பை வேலால்‌ குத்திக்‌ கொன்றான்‌ 


கொடுத்தனர்‌ 


AT பு. 
அதைப்பார்த்த வீரன்‌ மரத்தில்‌ ரி 
ஏறி காகத்தின்‌ கூட்டினருகே 7 
முத்துமாலையைப்‌ பார்த்தான்‌ 


முத்துமாலையை எடுக்க 
முயற்சிக்கும்போது அங்கிருந்த பாம்பு 


முத்துமாலையை 
எடுத்துக்கொண்டு சென்றான்‌. 


காகம்‌ பாம்பின்‌ தொல்லை இல்லாமல்‌ 
மகிழ்ச்சியுடன்‌ வாழ்ந்தது 


7/20/2019 5: 43: 24 PM 


ஓ காகம்‌ வாழும்‌ 
அ) கூட்டில்‌ ஆ) வீட்டில்‌ 
2 இ) புற்றில்‌ ஈ) மண்ணில்‌ ய 
இ நண்பர்கள்‌ இச்சொல்லின்‌ எதிர்ச்சொல்‌ 
௮) அன்பானவர்கள்‌ ஆ) உறவினர்கள்‌ 
இ) பகைவர்கள்‌ ஈ) நெருங்கியவர்கள்‌ 


ஓ முத்துமாலை இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 
அ) முத்து * மாலை ஆ) முத்தும்‌* மாலை 
இ) முத்தும்‌* ஆலை ஈ) முத்து*மலை 
0 மாம்‌* பொந்து இதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைப்பது 
அ) மரம்பொந்து ஆ) மரப்பொந்து 
இ) மரப்பந்து ஈ) மரபொந்து 


Tamil 3rd-std_Term3.indd 32 CY 7/20/2019 5:43:24 PM | 


க்‌ 


காகத்தின்‌ முட்டைகளைப்‌ பாம்பு என்ன செய்தது? 


N 


பாம்பை அழிப்பதற்காகக்‌ காகம்‌ யாரிடம்‌ ஆலோசனை கேட்டது? 


'காகமும்‌ நாகமும்‌ கதை உணர்த்தும்‌ நீதி என்ன? 


நான்‌ ஒரு வீட்டு விலங்கு ; 
இலை, தழைகளை உண்பேன்‌. நான்‌ யார்‌? 
மரத்திற்கு மரம்‌ தாவுவேன்‌; 
ஓ 
\ } 


1 


வாழைப்பழம்‌ விரும்பி உண்பேன்‌.. நான்‌ யார்‌? 


கரும்பே எனக்கு உணவாகும்‌ 
கருமை எனது நிறமாகும்‌.- நான்‌ யார்‌? 


1. ஒன்று கொக்கு இருந்தது குளக்கரையில்‌ 


| Tamil 3rd-std_Term3.indd 33 சீடி 7/20/2019 5:43:24 PM 


உயிரினம்‌ 


& 
ே 

| 
மே 


சுறுசுறுப்பு 
கூட்டமாக வாழும்‌ 


நன்றியுணர்வு 


ர்‌ எழுத்தாகச்‌ சேர்ப்போமா? 


ஒவ்வோ 


கா 


7/20/2019 5:43:24 PM 


Tamil 3rd-std_Term3.indd 34 


பெயர்‌ எது? செயல்‌ எது? 


1. குதிரை வேகமாக ஓடியது “தடட 
2. ஆசிரியர்‌ பாடம்‌ நடத்தினார்‌ தட 
3. குழந்தை சிரித்தது 


oO (ரு ௬5 2 பழி ¥ (2 ர்‌ ்‌ Va 4 டு ப்‌ பதி 
3 ம்‌ ்‌ ்‌ ஆ மத்ய ந்‌ [ அய வு (இ ப்‌ ய்‌ | ஆயு ந 
ச தர்க்க ட அரு அது, அ ப்ப * 75 +. பஸ தம சட ரு ஒரி ர்க 


| Tamil 3rd-std_Term3.indd 35 இ 7/20/2019 5:43:25 PM | 


ப சாட்ட ட ௭ ற _ 


21/12 
ட ௪ ்‌ 
ர 


ற்று அடிசுடும்‌அந்‌ நாளும்‌அவ்வாறறு)... 

1) ஊற்றுப்‌ பெருக்கால்‌ உலகூட்டும்‌- ஏற்றவர்க்கு இ 

நல்ல குடிப்பிறந்தார்‌ நல்கூர்ந்தார்‌ ௪ A 
ல்லை 8] ன மாட்டார்‌ இசைந்து பூண து 


... - ஒளவையார்‌ 


பாடல்‌ பொருள்‌ 

ஆற்றில்‌ நீர்‌ வற்றியதால்‌, அதன்‌ வறண்ட மணல்பகுதி, வெப்பத்தால்‌ சூடேறி 
நடப்பவரின்‌ பாதங்களைச்‌ சுடும்‌. அத்தகைய நிலையிலும்‌ அந்த ஆற்று மணலைத்‌ 
தோண்டூகின்றபோது, சுரக்கின்ற ஊற்றானது, உலக மக்களுக்கு உணவாய்‌ அமையும்‌. 
அதுபோல, நல்ல குடிப்பிறப்பில்‌ தோன்றியவர்கள்‌, வறுமைநிலையில்‌ வாடினாலும்‌, 
தம்மிடம்‌ வந்து பொருள்‌ தருக எனக்‌ கேட்பவர்க்கு இல்லை எனக்‌ கூறாது, தம்மால்‌ 
முடிந்தவரை கொடூத்து உதவுவார்கள்‌. 


நூல்‌ குறிப்பு 

நாம்‌ வாழ்வில்‌ கடைப்பிடிக்க வேண்டிய நல்ல நெறிகளைக்‌ கூறுவது, நல்வழி. 
இந்நூலை இயற்றியவர்‌, ஒளவையார்‌. இந்நூலில்‌ கடவுள்‌ வாழ்த்தோடு மொத்தம்‌ 
41 வெண்பாக்கள்‌ அமைந்துள்ளன. 


7/20/2019 5:43:26 PM 


ன்‌ ட்‌ 5 PN 
| Tamil 3rd-std_Term3.indd 36 (897 


அ) உலாகூட்டும்‌ ஆ) உலகு - கூட்டும்‌ 


இ) உலகு * ஊட்டும்‌ ஈ) உலகூட்டூ * உம்‌ 


'அந்நாளும்‌' இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 
அ) அந்‌ * நாளும்‌ ஆ) அச நாளும்‌ 
இ) அந்நா * ளும்‌ ஈ) அந்த * நாளும்‌ 
'இசைந்து' இச்சொல்லின்‌ பொருள்‌ அ அ டட 
அ) மறுச்‌ பா பப்‌ 

ண்ணு ஷூ) யூ பிர 7 பிபங்‌ 
இ) ஒப்புக்கொண்டு ஈ) உதவி 


ஆற்று - ஊற்று 


(கு, 43: 
(8) 7/20/2019 5:43:26 PM 


ண்‌ |) ட Ho று 


1. நல்வழி என்னும்‌ நூலை எழுதியவர்‌ யார்‌? 


2. ஊற்று நீரைக்‌ கொடுப்பது எது? 


3. நல்ல குடிப்பிறந்தாரின்‌ இயல்பு எத்தகையது? 


ஆற்று நீரில்‌ துள்ளியே 
அழகாய்‌ நீந்தும்‌ மீன்களே 


Tamil 3rd-std_Term3.indd 38 7/20/2019 5:43:26 PM 


நல்ல மனம்‌ 


ஆற்று குணம்‌ 
மணல்‌ நீர்‌ 
உதவும்‌ வீடு 


இரண்டாம்‌ எழுத்தை மாற்றிப்‌ புதிய சொல்‌ உருவாக்கலாமா? 


1. படம்‌ _ பழம்‌, பணம்‌, பதம்‌ 
2. நலம்‌ க த்‌ ன்‌ 
3. உதவு _ ட்டை டட 
© 4. பத்து = த பவபவ்‌ வயது ட 
5. குயில்‌ _ க வ்‌ 


ஒருவர்‌ செல்வம்‌ படைத்தவராயிருந்தும்‌ பிறர்க்கு 
உதவாமல்‌ இருப்பதாக நீங்கள்‌ அறிகிறீர்கள்‌. 
உதவுவதால்‌ ஏற்படும்‌ நன்மைகளைப்‌ பற்றி அவர்க்கு 
எப்படி எடுத்துச்‌ சொல்லலாம்‌? 


| Tamil 3rd-std_Term3.indd 39 CY 7/20/2019 5:43:27 PM 


தொட்டனைத்து ஊறும்‌ மணற்கேணி மாந்தர்க்குக்‌ 
கற்றனைத்து ஊறும்‌ அறிவு 


- திருக்குறள்‌ 
ஐயம்‌ இட்டு உண்‌ - ஆத்திசூடி 


Wh | ய்‌ bl i (181 / | ர ம்க்‌ 
கடன சம்‌ 2 yl ப்‌ ட்டை எட்‌ ஆஅ x அ லர 


பனிக்கட்டி குளிர்ச்சியாய்‌ இருக்கும்‌. 


பூனை மேசையின்‌ மேல்‌ இருந்தது. 
எலி, மேசையின்‌ ------- இருந்தது. 


தங்கை ------- சென்றாள்‌. 
அண்ணன்‌ உள்ளே வந்தான்‌. 


சிறுவன்‌ பேருந்தில்‌ -------- 
சிறுமி பேருந்திலிருந்து ட்கள்‌ 


Tamil 3rd-std_Term3.indd 40 CY 7/20/2019 5:43:27 PM | 


1. ஆற்றின்‌ ஓரம்‌------------- ஆடையில்‌ இருப்பது----------- (கறை, கரை) 


2. காட்டில்‌ வாழ்வது---------- . கடையில்‌ விற்பது-----------_- (புலி, புளி) 
3. மனிதர்‌ செய்வது----------- . மரத்தை அறுப்பது-----------_- (அறம்‌, அரம்‌) 
4. மீனைப்‌ பிடிப்பது----------- . கையில்‌ அணிவது------------ (வளை, வலை) 
5. பொழுதைக்‌ குறிப்பது-------- . பொறுப்பாய்ச்‌ செய்வது--------- (வேலை, வேளை) 
6. ஒழுக்கத்தைக்‌ குறிப்பது------ . உணவுப்‌ பயிரைக்‌ குறிப்பது----- (தினை, திணை) 
7. உயர்ந்து நிற்பது----------- . உனக்குப்‌ பிடிக்கும்‌----------_- (மழை, மலை) 
8. வீரத்தைக்‌ குறிப்பது--------- . விறகைத்‌ தருவது------------- (மரம்‌, மறம்‌) 
9. விடிந்த பின்‌ வருவது-------- . வீரத்தால்‌ அடங்குவது---------- (காளை, காலை) 
10.சான்றோர்‌ வெறுப்பது------- . சாலையில்‌ கிடப்பது------------ (கல்‌, கள்‌) 


பள்ளம்‌ அரும்பு பார்த்திபன்‌ ஆர்த்தி ௨ 


பருந்து வட்டம்‌ கசடு ககக 


Tamil 3rd-std_Term3.indd 41 CY 7/20/2019 5:43:27 PM 


ட தமிழ்மாழிமன்‌ வரு 0 


உலகில்‌ உள்ள மொழிகளுள்‌ மிகவும்‌ தொன்மை வாய்ந்தது தமிழ்மொழி. 
அமிழ்தினும்‌ இனிய மொழியாக நம்‌ தமிழ்மொழி விளங்குகிறது. தமிழ்‌, தமிழ்‌ என்று 
சொல்லிப்‌ பாருங்கள்‌. உங்கள்‌ காதில்‌ 'அமிழ்து, அமிழ்து எனத்‌ தேனாய்ப்‌ பாய்வதை 
உணர்வீர்கள்‌. அதனால்தான்‌, பாரதியாரும்‌, 


'செந்தமிழ்‌ நாடெனும்‌ போதினிலே இன்பத்‌ 
தேன்‌ வந்து பாயுது காதினிலே என்று பாடியுள்ளார்‌. மேலும்‌, 


எனத்‌ தமிழைப்‌ போற்றிப்‌ புகழ்கிறார்‌. 
'தமிழுக்கும்‌ அமுதென்று பேர்‌ - இன்பத்‌ 
தமிழ்‌எங்கள்‌ உயிருக்கு நேர்‌ 
எனப்‌ பாரதிதாசனாரும்‌ தமிழின்‌ பெருமையைக்‌ கூறுகிறார்‌. 


இயல்‌, இசை, நாடகம்‌ என்னும்‌ மூன்றும்‌ இணைந்தது, முத்தமிழ்‌. இம்மூன்று 
துறைகளின்‌ கீழ்‌ தமிழ்மொழியின்‌ வெளிப்பாட்டைக்‌ காணலாம்‌. 


எழுத்துநடை வாயிலாக வெளிப்பருவது, இயல்‌ 
பாடல்கள்‌ மூலம்‌ வெளிப்பருவது, இசை 
அங்க அசைவுகளுடன்‌ வெளிப்பருவது, நாடகம்‌ 


ட தக்கதாக ரட்‌ வத்தல்‌. 
ட 2 di வ 2 2 புயல்‌ ்‌ 5 11 
டல ர 2/2 சர 


1 


புரி [ டி 
ல்‌ நிர லு டு எர பு (% ke 
*. ஒரு னி ச. ச ஆரு த 
% * | * ச்‌ *+ % * 1 + 


| Tamil 3rd-std_Term3.indd 42 7/20/2019 5:43:28 PM ர 


ணா * பாண | ற 


பழங்காலத்தில்‌ தமிழர்கள்‌ பயன்படுத்திய மண்பாண்டங்கள்‌, அணிகலன்கள்‌, 
பண்பாட்டை வெளிப்படுத்தும்‌ ஆடைகள்‌ ஆகியவற்றை அறிந்துகொள்ள அகழாய்வுகள்‌ 
உதவுகின்றன. அண்மையில்‌ சிவகங்கை மாவட்டத்தில்‌ கீழடி என்னுமிடத்தில்‌ 
நடைபெற்ற அகழாய்வில்‌ தமிழர்களின்‌ பண்பாட்டு அடையாளங்கள்‌ வெளிப்பட்டுள்ளன. 
இதன்‌ மூலம்‌ தமிழ்மொழி ஆதித்‌ தமிழர்‌ மொழி என்பது புலப்படுகிறது. 


கணியன்‌ பூங்குன்றனார்‌ எழுதிய 'யாதும்‌ ஊரே, யாவரும்‌ கேளிர்‌ என்னும்‌ 
புறநானூற்றுப்‌ பாடல்‌ தொடர்‌ இன்றளவிலும்‌ ஐக்கிய நாடுகள்‌ அவையில்‌ தமிழ்மொழியின்‌ 
பெருமையை உலகிற்கு உணர்த்தும்‌ வகையில்‌ அமைந்துள்ளது. 


நடுவண்‌ அரசு 12.10.2004 ஆம்‌ ஆண்டு தமிழ்மொழியானது, பிறமொழிகளின்‌ 
துணையின்றித்‌ தனித்து இயங்கும்‌ திறனுள்ள 'செம்மொழி' என அறிவித்துள்ளது. இது 
தமிழ்மொழிக்கு வளமை சேர்ப்பதாக உள்ளது. 


தமிழர்களின்‌ வீர விளையாட்டுகளை விளக்கும்‌ பாறை ஓவியங்கள்‌, 
கல்வெட்டுகளில்‌ காணப்படும்‌ அரசர்களின்‌ கொடை பற்றிய செய்திகள்‌, இலக்கியங்கள்‌ 
குறிப்பிடும்‌ பண்பாட்டுக்‌ கூறுகள்‌ போன்ற யாவும்‌ தமிழர்களின்‌ வீரம்‌, கொடை, பண்பாடு, 
விருந்தோம்பல்‌ முதலான பண்புகளைத்‌ தெளிவாக விளக்குகின்றன. 
'தமிழன்‌ என்று சொல்லடா 
தலை நிமிர்ந்து நில்லடா 
என்னும்‌ பாடல்‌ வரிகள்‌, தமிழர்களின்‌ பெருமையைக்‌ கூறுகின்றன. தமிழர்களின்‌ 
எழுத்து, சொல்‌, உணர்வு, ஒழுக்கம்‌, வாழ்வு, பண்பாடு ஆகியவற்றைத்‌ தமிழின்‌ 
தொன்மை இலக்கணநூலான தொல்காப்பியம்‌ எடுத்துக்‌ கூறுகிறது. உலக மக்கள்‌ 
அனைவரும்‌ ஏற்றுக்கொள்ளும்‌ வகையில்‌ சிறப்புப்‌ பெற்று விளங்கும்‌ நூல்‌, திருக்குறள்‌. 
'உலகப்‌ பொதுமறை என்று அழைக்கப்படும்‌ இந்நூலில்‌, தமிழரின்‌ வாழ்வியல்‌ நெறிகள்‌ 
காணப்படுகின்றன. 


தமிழ்மொழியின்‌ சிறப்பை உணர்ந்த அயல்நாட்டார்‌ பலரும்‌ தமிழைக்‌ கற்றுக்‌ 
கொண்டதோடு, தமிழில்‌ பல இலக்கண, இலக்கியங்களையும்‌ படைத்துள்ளனர்‌. 
திருக்குறளின்‌ பெருமையை உலகறியச்‌ செய்தவர்‌, ஜி. யு. போப்‌. இவர்‌, ஆங்கிலத்தில்‌ 
திருக்குறளை மொழிபெயர்த்துள்ளார்‌. தம்மைத்‌ தமிழ்‌ மாணவன்‌ என்றே உலகோர்‌ 
அறியச்செய்தார்‌. 


நம்‌ தாய்மொழியான தமிழ்‌, ஈராயிரம்‌ ஆண்டுக்குமேல்‌ பேச்சிலும்‌ எழுத்திலும்‌ 
பயன்பாட்டில்‌ இருந்து வருகிறது. நாளும்‌ பொலிவுடன்‌ வளர்தமிழாய்‌ தன்‌ பெருமையை 
உலக அரங்கில்‌ நிலைநிறுத்தி வருகிறது. ஆகவே, இன்னும்‌ எத்தனையோ ஆண்டுகள்‌ 
பிறரை வாழ வைக்கவும்‌, வழிநடத்தவும்‌ திறமையுள்ள மொழியாக விளங்கும்‌ நம்‌ 
தமிழ்மொழியை உலகில்‌ உள்ளோர்‌ பாராட்டும்‌ வகையில்‌ மென்மேலும்‌ உயர்த்த 
உறுதுணையாக இருப்போம்‌. 


| Tamil 3rd-std_Term3.indd 43 இ 7/20/2019 5:43:28 PM 


தமிழுக்கும்‌ அமுது என்று பேர்‌ என்று பாடியவர்‌---------------- 
அ) பாரதியார்‌ ஆ) கண்ணதாசன்‌ 
இ) கவிமணி ஈ) பாரதிதாசன்‌ 


' செம்மை + மொழி இச்சொற்களைச்‌ சேர்த்து எழுதக்‌ 


அ) செம்மொழி ஆ) செம்மொலி CILIVD 


இ) செம்மொளி ஈ) செமொழி 


'கீழடி அகழாய்வு நடந்த மாவட்டம்‌-------------- 
அ) புதுக்கோட்டை ஆ) தருமபுரி 
இ) சிவகங்கை ஈ) திருச்சி 


'ஆதித்தமிழர்‌' இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது-------------- 
௮) ஆதி* தமிழர்‌ ஆ) ஆதி * தமிளர்‌ 
இ) அதி * தமிழர்‌ ஈ) ஆதீ * தமிழர்‌ 


பொலிவு - இச்சொல்லுக்குரிய பொருள்‌------------ 
௮) மெலிவு ஆ) அழகு 
இ) துணிவு ஈ) சிறப்பு 


(கு, :43: 
(8) 7/20/2019 5:43:28 PM | 


Tamil 3rd-std_Term3.indd 45 


1. இயல்‌, இசை, நாடகம்‌ ஆகியன தமிழின்‌ பெருமையை வெளிப்படுத்தின [ ] 
2. தமிழ்மொழி 'ஆதித்தமிழர்‌ மொழி' இல்லை [ ] 

3. வீரம்‌ தமிழரின்‌ பண்புகளுள்‌ ஒன்று [ ] 

4. "யாதும்‌ ஊரே யாவரும்‌ கேளிர்‌" என்னும்‌ தொடர்‌ ஆத்திசூடியில்‌ உள்ளது. [ ] 
5. சிவகங்கையிலுள்ள கீழடியில்‌ அகழாய்வு நடைபெறவில்லை. [ ] 


தொன்மை ன ரக க கள கக க க எக ககக வ கனகு 
அகழாய்வு ன தத ர க ரச க ர கல்‌ 
ஆபரணம்‌ _ க வர ர க சர கள்‌ 
கேளிர்‌ கு 2. படட ட்டடட்டடடடப்படபட. இ 
பொலிவு ல்ல வல்‌ ரின்‌ ட 


சரியான எழுத்தைத்‌ தேர்ந்தெடுத்துச்‌ சொல்லை முழுமையடையச்‌ செய்க. 


7/20/2019 5:43:29 PM 


1. தமிழ்மொழியின்‌ பெருமைகளுள்‌ இரண்டு எழுதுக. 

2. ' கீழடி' அகழாய்வில்‌ கண்டுபிடிக்கப்பட்ட பொருள்கள்‌ யாவை? 

3. தமிழரின்‌ பெருமையைக்‌ கணியன்‌ பூங்குன்றனார்‌ எவ்வாறு வெளிப்படுத்துகிறார்‌? 
4. தமிழ்மொழி 'செம்மொழி' என்று ஏன்‌ அழைக்கப்படுகிறது? 


5. தமிழ்மொழி பற்றி நீவிர்‌ அறிந்த கருத்தை எழுதுக. 


1.) இயல்‌ என்பது நடை. 


$ இயல்‌ என்பது, எழுத்து நடை 


2.)பாறை ஓவியங்களில்‌ தமிழர்களில்‌ ப்பு உ 9/விளையாட்டூகள்‌ 


பற்றிய செய்திகள்‌ உள்ளன. 


ஆகும்‌. 


Tamil 3rd-std_Term3.indd 46 (ஐ 7/20/2019 5:43:29 PM 


அறிந்து கொள்வோம்‌ கு 


லிங்குவா என்பது இலத்தின்‌ மொழிச்சொல்‌ இச்சொல்‌ 
மூலம்‌ லாங்கவேஜ்‌ என்ற சொல்‌ தோன்றியது. 
இதனைத்‌ தமிழில்‌ நாம்‌ மொழி என அழைக்கிறோம்‌. 


3 


பய்யூததிய யு ரளி ய்ய ம்ம்‌ 
ட்ட வா 552 ஆ ட ன்‌ ற ந ஒழ A நல்‌ 


வு 


ம்‌ > பதம்‌ lie 
+. பத்ம தி்‌ ர * ௪ நல்கல்‌ ஈட ச த்க்‌ டல்‌ றின்‌ ஆர ரல 4. ள்‌ 


| Tamil 3rd-std_Term3.indd 47 இ 7/20/2019 5:43:30 PM | 


ணை | | | | | | ௫ ட ணை | | | 


சதக்‌ று 6 


ஒருநாள்‌ மாலைப்பொழுது. இளவரசி, பூங்குழலி இருவரும்‌ பள்ளி முடிந்து வீடு 
திரும்பினர்‌. அப்பொழுது வானில்‌ விமானம்‌ ஒன்று பறந்து கொண்டிருந்தது. சிறிது 
நேரத்தில்‌ கருமேகங்கள்‌ சூழ்ந்து பேரொலியுடன்‌ இடி இடிக்கத்‌ தொடங்கியது. 
அச்சமயம்‌ பெய்த மழைத்‌ தூறல்‌, இளவரசியையும்‌ பூங்குழலியையும்‌ நனைத்தது. 


இளவரசி : நாம்‌ வீட்டிற்குச்‌ செல்வதற்குள்‌ முழுவதுமாக நனைந்து விடுவோம்போல்‌ 
இருக்கிறதே! அதோ, அந்தக்‌ கடையில்‌ சிறிதுநேரம்‌ நின்றுவிட்டு, 
மழைவிட்டதும்‌ செல்வோமா? 
சரி. நாமாவது மழையில்‌ நனையாமலிருக்க இங்கே ஒதுங்கி விடுகிறோம்‌. 
ஆனால்‌ இந்த விமானங்கள்‌ மழையில்கூட வானில்‌ பறக்கின்றன. 
அவற்றின்‌ பாதையை இந்தக்‌ கருமேகங்கள்‌ மறைக்காதா? 

இளவரசி : மறைக்காது. எனெனில்‌, விமானங்கள்‌ கருமேகங்களைத்‌ தாண்டி 
உயரத்தில்‌ பறக்கின்றன. 


IGT] 


150 | TTT. ada oa 

ழீ இ த ப ம்‌ இ) ததர 03 AK | 0. 814. 

A ப பந க வாரித்‌. பய கல்‌ பய? 
i கடக்‌. த்க்‌ தர்‌ கட + ரசிகர்‌ 


ர 


ட்‌ 
ட்ரக்‌ 


7/20/2019 5:43:31 21 


i ப்‌ i (த 
Tamil 3rd-std_Term3.indd 48 CS 


ணா * டா | ற 


பூங்குழலி : அது எப்படி உனக்குத்‌ தெரியும்‌? 


இளவரசி : நான்‌ தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில்‌ இதைப்‌ பார்த்தேன்‌. அதில்‌ 
விமானம்‌ பறப்பது பற்றி விரிவாகக்‌ கூறினார்கள்‌. 


பூங்குழலி : அப்படியா? தொலைக்காட்சியில்‌ இது பற்றியெல்லாம்‌ சொல்கிறார்களா? 


இளவரசி : ஆம்‌. பார்ப்பதற்கு மிகவும்‌ ஆர்வமாக இருந்தது. விமானம்‌ உயரத்தில்‌ 
பறக்குமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. புயல்‌, மேகமூட்டம்‌, இடி, மழை 
போன்றவற்றால்‌ அதன்‌ பயணம்‌ பாதிக்கப்படுவதில்லை என்பதைக்‌ 
குறும்படம்‌ மூலம்‌ விளக்கினார்கள்‌. 


பூங்குழலி : கேட்பதற்கே வியப்பாக இருக்கிறதே! வேறு என்னென்ன நிகழ்ச்சிகளை 
நீ தொலைக்காட்சிகளில்‌ பார்த்திருக்கிறாய்‌? மழை, தூறலாகத்தான்‌ 
இருக்கிறது. பேசிக்கொண்டே செல்வோமா? 


இளவரசி: கொஞ்சம்‌ பொறு, பூங்குழலி. மழை இன்னும்‌ விடவில்லை. சற்றுநேரம்‌ 
கழித்துச்‌ செல்வோம்‌. இடிச்சத்தம்‌ காதைப்‌ பிளக்கிறது. 


பூங்குழலி : இடிதானே இடிக்கிறது. மழை, பெரிதாகப்‌ பெய்யவில்லையே, மழை 
வந்தால்‌ மரத்தடியில்‌ ஒதுங்கி நின்று விடலாமே! 


| Tamil 3rd-std_Term3.indd 49 CS 7/20/2019 5:43:31 PM | 


ட ° ட ஏ 


இளவரசி : இல்லைபூங்குழலி.மரத்தடியில்‌ நின்றால்‌, இடிதாக்கி உயிர்களுக்கு ஆபத்து 
எற்படும்‌ என்பதைத்‌ தொலைக்காட்சிச்‌ செய்தியில்‌ பார்த்திருக்கிறேன்‌. 

பூங்குழலி: ஓ! சரி, சரி. வேறு என்னவெல்லாம்‌ நீ தொலைக்காட்சியில்‌ 
பார்த்திருக்கிறாய்‌? 

இளவரசி : பொம்மைப்‌ படங்கள்‌, விளையாட்டூ நிகழ்ச்சிகள்‌, செய்து பார்ப்போம்‌ 
போன்ற எராளமான நிகழ்ச்சிகளைக்கூடப்‌ பார்த்திருக்கிறேன்‌. 


பூங்குழலி : தொலைக்காட்சி என்றாலே பொழுது போக்கும்‌ ஒரு கருவியன நான்‌ 
நினைத்திருந்தேன்‌. அதனால்தான்‌ திரைப்படம்‌, திரைப்பாடல்கள்‌, 
நாடகத்‌ தொடர்கள்‌ போன்றவற்றையே அடிக்கடி பார்க்க நேரிட்டது. 
ஆனால்‌, நீ கூறியதுபோல்‌ புதிய செய்திகளை அறிந்துகொள்ளவும்‌, 
அறிவை விரிவு செய்யவும்‌ தொலைக்காட்சி உதவும்‌ என்பதை இப்போது 
புரிந்துகொண்டேன்‌. இனி, நானும்‌ இவை போன்ற நிகழ்ச்சிகளைப்‌ 
பார்த்துப்‌ பயனடைவேன்‌. 

இளவரசி : மகிழ்ச்சி. இனி, நாள்தோறும்‌ புதுப்‌ புதுச்‌ செய்திகளைத்‌ தோழிகளுக்கு 

நாம்‌ இருவருமே சொல்லலாம்‌. சரி, இப்போது மழை நின்றுவிட்டது வா, 

வீட்டுக்குப்‌ போகலாம்‌. 


ஓ விமானம்‌ பறப்பது பற்றிய செய்தியை ------- வாயிலாக இளவரசி 
அறிந்து கொண்டாள்‌. 
அ) கணினி ஆ) தொலைக்காட்சி 
இ) வானொலி ஈ) அலைபேசி 


இ ஆர்வம்‌ - இச்சொல்லின்‌ பொருள்‌-------------- 
அ) வெறுப்பு ஆ) மறுப்பு 
இ) மகிழ்ச்சி ஈ) விருப்பம்‌ 


Tamil 3rd-std_Term3.indd 50 இ 7/20/2019 5:43:32 PM | 


ஓ 


உயரம்‌ என்ற சொல்லின்‌ எதிர்ச்சொல்‌ 


அ) குட்டை ஆ) நீளம்‌ 
இ) ஏஈநட்டை ஈ) நீண்ட 


தொலைக்காட்சி - இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது _ 


௮) தொலை - காட்சி ஆ) தொல்லை - காட்சி 


இ) தொலைக்‌ காட்சி ஈ) தொல்‌ * காட்சி 


குறுமை * படம்‌ - இச்சொற்களைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைப்பது-------------- 


அ) குறுபடம்‌ ஆ) குறுமைபடம்‌ 
இ) குறும்படம்‌ ஈ) குறுகியபடம்‌ 


1. பூங்குழலியும்‌ இளவரசியும்‌ வானத்தில்‌ எதைக்‌ கண்டனர்‌? 


2. வானில்‌ பறக்கும்‌ விமானம்‌ எதனால்‌ பாதிக்கப்படாது என்று இளவரசி கூறினாள்‌? 


3. இளவரசி தொலைக்காட்சியில்‌ என்னவெல்லாம்‌ பார்த்ததாகக்‌ கூறினாள்‌? 


| Tamil 3rd-std_Term3.indd 51 


(gh) 43: 
அ 7/20/2019 5:43:32 04 


ஒளிர்மதி தோட்டத்தில்‌ பூ பறித்துக்கொண்டு இருந்தாள்‌. ------ கையில்‌ ஒரு பூக்கூடை 


இருந்தது. அப்போது பரணி அங்கு வந்தான்‌. கையில்‌ இரண்டு பொம்மைகள்‌ 


இருந்தன.----- பார்ப்பதற்கு அழகாக இருந்தன. ஒளிர்மதி, பொம்மையின்‌ தலையில்‌ 
செம்பருத்திப்‌ பூ வைத்தாள்‌. _____ சிவப்பு வண்ணத்தில்‌ அழகாக இருந்தது. பிறகு, 


டட அபபட மாமர ஊஞ்சலில்‌ விளையாடினார்கள்‌. 


தவளை ஒன்று மிகவும்‌ உடல்நலம்‌ குன்றியிருந்தது. அதன்‌ குட்டித்‌ தவளை தன்‌ 
தாயைக்‌ காப்பாற்ற நினைத்தது. மாலைநேரம்‌ முடிவதற்குள்‌ மலைமேல்‌ ஏறி, மூலிகை 
கொண்டு வர நினைத்தது. அந்த மலையில்‌ ஏராளமான பாம்புகள்‌ வாழ்ந்து வந்தன. 
பாம்புகளால்‌ தனக்குத்‌ தீங்கு நேரிடும்‌ என்று நினைத்தது குட்டித்‌ தவளை. தன்‌ அறிவைப்‌ 
பயன்படுத்திச்‌ சென்றால்தான்‌ மாலைக்குள்‌ திரும்ப முடியும்‌ என்று நினைத்தது. 
மலையில்‌ ஏறத்‌ தொடங்கியதும்‌, அந்தக்‌ குட்டித்‌ தவளை பேசத்‌ தொடங்கியது. "முன்னே 
செல்லும்‌ பருந்தாரே! பின்னே பெரிய கீரியார்‌ மெள்ள வருகிறார்‌, சற்றுப்‌ பொறுத்தே 
செல்லுங்கள்‌" என்று திரும்பத்‌ திரும்பக்‌ கூறிக்கொண்டே சென்றது. பாம்புகள்‌ 
குட்டித்தவளை கூறுவதைக்‌ கேட்டு ஓடி ஒளிந்துகொண்டன. குட்டித்தவளை, தன்‌ கூர்‌ 
சிந்தனைத்திறனால்‌ காலம்‌ கடத்தாமல்‌ விரைந்து சென்று, மூலிகை கொண்டு வந்து 
தன்‌ தாயைக்‌ காப்பாற்றியது. 


உடல்நலம்‌ குன்றிய நிலையில்‌ எது இருந்தது? 

குட்டித்தவளை, தனக்கு யாரால்‌ தீங்கு ஏற்படும்‌ என நினைத்தது? 

குட்டித்தவளை தன்னைக்‌ காப்பாற்றிக்‌ கொள்ள, எந்தெந்தப்‌ பெயர்களைக்‌ கூறியது? 
குறித்த நேரத்திற்குள்‌ ஒரு செயலைச்‌ செய்து முடிப்பது எதைக்‌ குறிக்கும்‌? 

அ) பணிவு ஆ) காலந்‌ தவிராமை இ) நேர்மை 


PNT 


Tamil 3rd-std_Term3.indd 52 CY 7/20/2019 5:43:33 PM 


அறிந்து கொள்வோம்‌ க்‌ 


தொலைக்காட்சியைக்‌ கண்டறிந்தவர்‌ 
ஜான்‌ லெகி பெயர்ரு 
விமானத்தைக்‌ கண்டறிந்தவர்கள்‌ 
ஆல்பர்ட்‌ ரைட்‌, வில்பர்ட்‌ ரைட்‌ 
வானொலியைக்‌ கண்டறிந்தவர்‌ 
மார்க்கோனி 


ரி 1/ ௦ 


்‌ | 
பஇ. ட்‌ 
்‌ ௮ 


TTY. TAT) 
SN அப தி ar 3 r 


| ச $y 2 சட ல கட த * +. +, த ட்‌ 3 % எர்த்‌ ழ்‌ *ஆ ஜ்‌ ௯ வர்க்கி ர 


i ப்‌ i (gl 
Tamil 3rd-std_Term3.indd 54 இ 


7/20/2019 5:43:33 PM 


ண்‌ |) ட Ho று 


மின்‌அட்டையில்‌ வாழ்த்து அட்டை உருவாக்குதல்‌ 

தேவையான பொருள்கள்‌ 

மின்‌ அட்டை 

பசை 

வண்ண நூல்கள்‌ 

ஓ மின்‌ அட்டையின்‌ ஓரங்களில்‌ வண்ண நூல்களை ஒட்டி அலங்காரம்‌ 
செய்யவேண்டும்‌. 


ஓ நாம்‌ விரும்பும்‌ படம்‌ வரைந்து அதன்‌ மேல்‌ வண்ண நூல்களை ஒட்ட வேண்டும்‌. 


© 


தேவையான வாழ்த்துச்செய்தியை அட்டையின்‌ நடுப்பகுதியில்‌ எழுதி, வாழ்த்து 
அட்டையை உருவாக்கவேண்டும்‌. 


தொலைக்காட்சியின்‌ நன்மைகளைப்‌ பற்றி உம்‌ சொந்த நடையில்‌ கூறுக 


| Tamil 3rd-std_Term3.indd 55 CY 7/20/2019 5:43:34 PM 


பனிக்கரடி 


இது உறைபனி சூழ்ந்த ஆர்க்டிக்‌ பகுதியில்‌ காணப்படும்‌. இது 
நீரிலும்‌ நிலத்திலும்‌ வேட்டையாட வல்லது. இதனைத்‌ துருவக்கரடி 
எனவும்‌ கூறுவர்‌. 


பால்‌ 


சத்துமிக்க ஓர்‌ உணவு. இதில்‌ கால்சியம்‌, பொட்டாசியம்‌, புரதம்‌ 
போன்ற சத்துகள்‌ அடங்கியுள்ளன. உலகளவில்‌ மிகுதியாகப்‌ பால்‌ 
உற்பத்தி செய்யும்‌ நாடாக இந்தியா விளங்குகிறது. 


4 பிண்ணாக்கு 


தேங்காய்‌, எள்‌, கடலை போன்றவற்றிலிருந்து எண்ணெய்‌ எடுத்தபின்‌ 
மிஞ்சும்‌ சக்கை, இது விலங்குகளுக்கு உணவாகப்‌ பயன்படுகிறது. 


பீர்க்கங்காய்‌ 
நார்ச்சத்துமிக்க காய்களுள்‌ ஒன்று. இதன்‌ தோல்‌, நோயைக்‌ 
குணப்படுத்தும்‌. 


புறா 

முட்டையிட்டுக்‌ குஞ்சு பொரிக்கும்‌ பறவைகளுள்‌ ஒன்று. 
இப்பறவைகள்‌ குச்சிகள்‌, குப்பைகள்‌ கொண்டு கூடு கட்டுகின்றன. 
இவை, தானிய வகைகளை இரையாக உட்கொள்கின்றன. 


பூண்டு 
மருத்துவப்‌ பயன்மிக்க ஓர்‌ உணவுப்‌ பொருள்‌. இரத்தத்தில்‌ உள்ள 
கொழுப்பைக்‌ குறைக்கக்‌ கூடியது . 


Tamil 3rd-std_Term3.indd 53 


(gh) 43: 
(8) 7/20/2019 5:43:33 PM 


பெங்குயின்‌ 


குளிர்‌ மிகுந்த பகுதிகளில்‌ வாழும்‌. இது, பறவை இனத்தைச்‌ சார்ந்து 
இருந்தாலும்‌, பறக்க முடியாது. மனிதர்‌ நடப்பதுபோல இதன்‌ நடை 
அமைந்திருக்கும்‌. நீரில்‌ நன்றாக நீந்திச்‌ செல்லும்‌. 


பேரிச்சம்பழம்‌ 


இது, பனைவகையைச்‌ சார்ந்தது. இது மருத்துவக்‌ குணம்‌ 
உடையது. இதில்‌ இரும்புச்சத்து இருப்பதால்‌, இரத்தசோகையை 
நீக்கும்‌. 


பை 


இது பொருள்களை எடுத்துச்‌ செல்ல உதவுகிறது. துணி 
முதலான பொருள்களைக்கொண்டு உருவாக்கப்படுகின்றது. பல 
வண்ணங்களில்‌ சந்தையில்‌ கிடைக்கிறது. 


பொங்கல்‌ விழா 


/| இவ்விழா, தைமாதம்‌ முதல்நாள்‌ கொண்டாடப்படுகிறது. உணவுப்‌ 
பொருள்களை விளைவிக்க உதவுவது இயற்கை. அதற்கு நன்றி 
செலுத்தும்‌ வகையில்‌ இதனைக்‌ கொண்டாடுகின்றனர்‌. 


போர்வாள்‌ 

பண்டைக்‌ காலத்தில்‌, மன்னர்கள்‌ பயன்படுத்திய 
படைக்கருவிகளுள்‌ ஒன்று. போரிடும்‌ காலங்களில்‌, வீரர்கள்‌ 
இக்கருவியைப்‌ பயன்படுத்துவர்‌. 


பெளவம்‌ 


கடலைக்‌ குறிக்கும்‌ ஒரு சொல்‌, பெளவம்‌. பூமியின்‌ பெரும்பகுதி 
கடலாலேயே சூழப்பட்டுள்ளது. கடல்‌ நீர்‌ உப்புக்‌ கரிக்கும்‌. கடல்‌ 
நமக்கு மீன்‌, சிப்பி, நண்டு, முத்து, பவளம்‌ முதலான வளங்களைத்‌ 
தருகிறது. 


| Tamil 3rd-std_Term3.indd 53 இ 7/20/2019 5:43:33 PM 


Tamil 3rd-std_Term3.indd 168 


அகழாய்வு 
௮௪௫ 


அடாத செயல்‌ 


அடையாளம்‌ 
அவசாம்‌ 
அதிகம்‌ 
அமர்ந்த 
அறிஞர்‌ 
ஆணவம்‌ 
ஆதி 


ஆபரணங்கள்‌ 


ஆர்வம்‌ 


ஆலோசனை 


ஆவல்‌ 
ஆனந்தம்‌ 
ஆன்றோர்‌ 
இசைந்து 
இரவாது 
இலாபம்‌ 
இல்லம்‌ 
ஈதல்‌ 
உரைத்தல்‌ 
என்பு 
எழில்‌ 
எய்த்தல்‌ 
எராளமான 
ஒலி 

ஒளி 
கதிரவன்‌ 
களிப்பு 


a 
கமி 
அ. 


நிலத்தைத்‌ தோண்டி ஆராய்தல்‌ 
பேதைமை 

தகாத செயல்‌ 
இனங்காணல்‌ 
விரைவு 

மிகுதி 

உட்கார்ந்த 
அறிவில்‌ சிறந்தவர்‌ 
செருக்கு 

முதல்‌ 
அணிகலன்கள்‌ 
விருப்பம்‌ 

கருத்து 

விருப்பம்‌ 

மகிழ்ச்சி 
பெரியோர்‌ 
ஏற்றுக்கொண்டு 
பிறரிடம்‌ கேட்டுப்‌ பெறாது 
வருமானம்‌ 

வீடு 

கொடுத்தல்‌ 
சொல்லுதல்‌ 
எலும்பு 

அழகு 

ஏமாற்றுதல்‌ 
நிறைய 

ஓசை 

வெளிச்சம்‌ 
சூரியன்‌ 

மகிழ்ச்சி 


இ 
இடு 


(gh) 
டி 


5/30/2019 12:59:45 PM 


Tamil 3rd-std_Term3.indd 169 


காளை 
குற்றம்‌ 
கூட்டம்‌ 
கேளாமல்‌ 
கோபம்‌ 
சத்தம்‌ 
சந்தேகம்‌ 
சுகம்‌ 
சுதந்திரம்‌ 
செல்வந்தன்‌ 
செல்வாக்கு 
சேகரித்தல்‌ 
சேர்த்தல்‌ 
ஞாலம்‌ 
தகவல்‌ 
தகுதி 
தண்டோரா 
தந்திரம்‌ 
தபால்‌ 
தெளிவாக 
நல்கூர்ந்தார்‌ 
நஷ்டம்‌ 
நிபந்தனை 
நித்திலம்‌ 
நீராடலாம்‌ 
நூல்‌ 


நெறிப்படுத்துதல்‌ 


நேர்மை 
பகைவர்கள்‌ 


எருது 
அழுக்கு/தவறு 
திரள்‌ 

கேட்காமல்‌ 

சினம்‌ 

ஒலி 

ஐயம்‌ 

நலம்‌ 

விடுதலை 
பணக்காரன்‌ 
சொல்லுக்கு மதிப்பு 
திரட்டுதல்‌ 
இணைத்தல்‌ 
உலகம்‌ 

செய்தி 

தரம்‌ 

முரசறைந்து செய்தி தெரிவித்தல்‌ 
சூழ்ச்சி 

அஞ்சல்‌ 
விளக்கமாக 
வறுமையுற்றவர்‌ 
வருமானம்‌ இழப்பு 
கட்டளை 

முத்து 
குளிக்கலாம்‌ 
புத்தகம்‌ 
வழிகாட்டுதல்‌ 
உண்மை 


எதிரிகள்‌ 


5/30/2019 12:59:47 PM 


Tamil 3rd-std_Term3.indd 170 


பணி 
பதில்‌ 
பயம்‌ 
பரவசம்‌ 
பல்லி 
பள்ளி 
பாதிப்பு 
பிரமாதம்‌ 
புத்திசாலி 
பொலிவு 
பொழியும்‌ 
பெளவம்‌ 
மிக்காரை 
முயற்சி 
வருடுதல்‌ 


விதவிதமான 


வியாபாரி 
விவசாயி 


வேலை 

விடை 

அச்சம்‌ 

மகிழ்ச்சி 
சிறியதோர்‌ உயிரி 
கல்விக்கூடம்‌ 
விளைவு 
பெருஞ்சிறப்பு 
அறிவாளி 

அழகு 

பெய்யும்‌ 

கடல்‌ 
உயர்ந்தோரை 
ஊக்கம்‌ 

தடவுதல்‌ 

வகை வகையான 
வணிகர்‌ 

உழவர்‌ 


5/30/2019 12:59:48 PM 


கற்றல்‌ விளைவுகள்‌ 


கேட்டல்‌ 


கேட்டறியாத, எளிய சொற்களமைந்த பாடல்களையும்‌, கதைகளையும்‌ 
கவனத்துடன்‌ கருத்தூன்றிக்‌ கேட்டுப்‌ புரிந்து கொள்வர்‌. 
அவற்றின்‌ மீதான கருத்தினை/ நோக்கினை வெளிப்படுத்துவர்‌. 


தம்மைச்சுற்றி நடைபெறும்‌ உரையாடல்களையும்‌ விவரிப்புகளையும்‌ 
கேட்டுப்‌ புரிந்து கொள்வர்‌. 


வாய்மொழியிலான வருணனைகள்‌, புதிர்கள்‌, சொல்‌ விளையாட்டு 
விதிமுறைகள்‌ ஆகியவற்றைக்‌ கேட்டுப்‌ புரிந்து கொள்வர்‌. 


வானொலி தொலைக்காட்சி செய்திகளைக்‌ கேட்டுப்‌ புரிந்து கொள்வர்‌. 


பேசுதல்‌ 


அறிந்த/கேட்ட கதைகளைக்‌ கலவைத்தொடரில்‌ பேசுவர்‌. 


பாடல்களை இசையுடன்‌ உரிய உணர்ச்சியுடன்‌ பாடுவர்‌. 
கேட்டுணர்ந்த கதை, கதைப்பாடல்களின்‌ தலைப்புகள்‌, கதை 
மாந்தர்கள்‌ பற்றி வினாக்கள்‌ கேட்டல்‌, கருத்தாடல்‌ செய்து கருத்துகளை 
வெளிப்படுத்துவர்‌. 


தமக்கு அறிமுகமான, செய்திகளையும்‌ விவரங்களையும்‌ சரியான 
ஒலிப்புடனும்‌, தங்குதடையின்றியும்‌ விவரித்துக்‌ கூறுவர்‌. 


கேட்கும்‌/ படிக்கும்‌ கதை, கவிதை/ செய்திகள்‌ ஆகியவற்றைப்‌ 
புரிந்துகொண்டூ தங்கள்‌ கருத்துகளால்‌ வளப்படுத்துவர்‌. 


பண்புடன்‌ உரையாடுவர்‌. 


படித்தல்‌ 


தெளிவான ஒலிப்புடன்‌ குறில்‌ - நெடில்‌, மயங்கொலிப்‌ பிழைகளின்றிப்‌ 


படிப்பர்‌. 


எளிய தொடர்களைத்‌ தங்குதடையின்றிப்‌ படிப்பர்‌. 


முற்றுப்‌ புள்ளி, வினாக்‌ குறி ஆகிய நிறுத்தக்குறியீடுகளை அறிந்து படிப்பர்‌. 


மூன்று அல்லது நான்கு தொடர்களைக்‌ கொண்ட சிறுசிறு 
உரைப்பகுதிகளைப்‌ படித்து வினாக்களுக்கு விடையளிப்பர்‌. 


சூழல்‌ சார்ந்து, புதிய சொற்களின்‌ பொருள்‌ புரிந்து படிப்பர்‌. 


படிக்கும்‌ பகுதியில்‌ இடம்பெறும்‌ புதிய சொற்களைச்‌ சூழல்‌ அடிப்படையில்‌ 
புரிந்துகொண்டு பிறகு அவற்றின்‌ சரியான பொருளை அறிந்துகொள்ள 
முயல்வர்‌. 

படிக்கும்‌ பகுதியில்‌ இடம்பெறும்‌ பெயர்ச்சொல்‌, வினைச்சொல்‌, பதிலிப்‌ 
பெயர்ச்சொல்‌ போன்ற நுட்பங்களைப்‌ புரிந்துகொள்வர்‌. 


Tamil 3rd-std_Term3.indd 171 


கணா ||) க "LE 


உரிய வடிவத்தில்‌, முறையான இடைவவெளியிட்டூ எழுதுவர்‌. 


செய்தி/ உரைப்பகுதி / கதை / இதழ்‌ ஆகியவற்றைப்‌ படித்துப்‌ பொருள்‌ 
உணர்ந்து, கருத்து தெரிவிப்பர்‌. கேட்கப்படும்‌ வினாக்களுக்கு விடை 


i எழுதுவர்‌. 
எழுதுதல்‌ 
புதிர்கள்‌, துணுக்குகளுக்கு விடை எழுதுவர்‌. 
அறிந்த சொற்களைக்‌ கொண்டு, தமக்கான நடையில்‌, நிறுத்தக்‌ குறியீடுகள்‌, 
எளிய வருணனைச்‌ சொற்களைப்‌ பயன்படுத்திச்‌ சிறுசிறு தொடர்கள்‌ 
எழுதுவர்‌. 
நடைமுறை இன எழுத்துகளை அறிந்துகொள்வர்‌. 
இலக்கணமறிந்து | வல்லினம்‌, மெல்லினம்‌, இடையினம்‌ எழுத்துகளை அறிவர்‌ (பெட்டிச்செய்தி) 
டத்‌ ஒருமை, பன்மை வேறுபாடூ அறிவர்‌ ( அது - அவை) 
எழுத்திலும்‌ 


பயன்படுத்துதல்‌ | இரு திணை அறிந்துகொள்வர்‌. (உயர்திணை, அஃறிணை) 


சிறுவர்களுக்கான படவிளக்க அகரமுதலியைப்‌ பயன்படுத்துவர்‌. 
கற்கக்‌ கற்கும்‌ த ரத ன்‌ பட்‌, 
கணினியில்‌ குழந்தைகளுக்கான புதிர்கள்‌, மொழி விளையாட்டுகள்‌ 


திறன்கள்‌ ட 
தத விளையாடி மகிழ்வர்‌. 
( தானே கற்றல்‌) 
படக்கதைகளைத்‌ தேடிப்‌ படிப்பர்‌. 
இ ல்க ள்‌ 3 கா்‌ தன்‌ ்‌ ள்‌ ஓ 
ழ்க்காணும்‌ சொற்களைக்‌ கற்றறிந்து பேச்சிலும்‌ எழுத்திலும்‌ 
பயன்படுத்துவர்‌ 
உணவுப்‌ பொருள்களின்‌ பெயர்கள்‌ 
ஆடை வகைகளின்‌ பெயர்கள்‌ 
அணிகலன்களின்‌ பெயர்கள்‌ 
மரம்‌, செடி, கொடிகளின்‌ பெயர்கள்‌ 
சொற்களஞ்சியப்‌ பொது இடங்களின்‌ பெயர்கள்‌ (பள்ளி, வங்கி, பேருந்து நிலையம்‌, 
பெருக்கமும்‌ மருத்துவமனை...) 
சொல்லாட்சித்‌ தன்‌ ஊர்‌, மாவட்டம்‌, மாநிலம்‌, நாடு ஆகியவற்றின்‌ பெயர்கள்‌ 
திறன்களும்‌ இன்றியமையா ஆளுமைகளின்‌ பெயர்கள்‌ (நாட்டின்‌ பிரதமர்‌, குடியரசுத்‌ 


தலைவர்‌, முதலமைச்சர்‌, ஆளுநர்‌, கல்வி அமைச்சர்‌ ...) 
பழமொழிகள்‌ 
மரபுத்‌ தொடர்கள்‌ 


சொற்களஞ்சியப்‌ பெருக்கத்திற்காகப்‌ படிப்பர்‌ 
சிறுவர்களுக்கான பெரிய எழுத்து படக்கதைகள்‌ 


சொல்‌ விளையாட்டுகளில்‌ பங்கேற்பர்‌ 


| Tamil 3rd-std_Term3.indd 172 CY 5/30/2019 12:59:50 PM | 


கணா 1) க மட இருது 


ஒரே சொல்லில்‌ தொடங்கும்‌, முடியும்‌ பல்வேறு சொற்களை உருவாக்க 
படைப்புத்‌ திறன்கள்‌ | அறிந்துகொள்வர்‌. 


கதையைத்‌ தொடர்ந்து கூறி முடிப்பர்‌. 


காலம்‌ தவிர்க்காமை 
விதிகளைப்‌ பின்பற்றுதல்‌ 
தூய்மை பேணுதல்‌ 
பொருள்களைப்‌ பாதுகாத்தல்‌ 


விழுமியங்களை பர்க்‌ - 
உணர்ந்தறிந்து | 0 
a பிற உயிர்களிடத்தில்‌ அன்பு காட்டுதல்‌ 
கூட்டுணர்வு 
நட்புணர்வு 
உண்மை பேசுதல்‌ 
சேமிப்பு உணர்வு 
தன்னை அறியும்‌ திறன்‌ 
சிக்கல்‌ தீர்க்கும்‌ திறன்‌ 
முடிவெடுக்கும்‌ திறன்‌ 
© வாழ்வியல்‌ கூர்சிந்தனைத்‌ திறன்‌ இ 
திறன்களை படைப்பாக்கச்‌ சிந்தனைத்‌ திறன்‌ 


உணர்ந்தறிந்து | சிறந்த தகவல்‌ தொடர்புத்‌ திறன்‌ 
செயல்படுவர்‌ இணக்கமான உறவுக்கான திறன்கள்‌ 

பிறரை அவர்‌ நிலையிலிருந்து புரிந்துகொள்ளும்‌ திறன்‌ 

உணர்வுகளைக்‌ கையாளும்‌ திறன்‌ 


மன அழுத்தத்தைக்‌ கையாளும்‌ திறன்‌ 


Tamil 3rd-std_Term3.indd 173 CY 5/30/2019 12:59:52 PM | 


தமிழ்‌ - மூன்றாம்‌ வகுப்பு 


கல்வி ஆலோசகர்‌ 


முனைவர்‌. பொன்‌. குமார்‌ 

இணை இயக்குநர்‌ (பாடத்திட்டம்‌) 

மாநிலக்‌ கல்வியியல்‌ ஆராய்ச்சி மற்றும்‌ பயிற்சி 
நிறுவனம்‌, சென்னை 


மேலாய்வாளர்கள்‌ 


திருமதி ஆ.சே.பத்மாவதி,எழுத்தாளர்‌, 
சென்னை. 


திருமதி பா. மலர்விழி, விரிவுரையாளர்‌, 
மாவட்ட ஆசிரியர்‌ கல்வி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌, 
திருவூர்‌, திருவள்ளூர்‌. 

திரு சி. பன்னீர்செல்வம்‌, 

கல்வி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்‌, 
ஒருங்கிணைந்த கல்வி, புதுக்கோட்டை. 

திரு இல. சீனிவாசன்‌, முதுகலை ஆசிரியர்‌, 
மஜ்ஹருல்‌ உலும்‌ மேனிலைப்பள்ளி, 

ஆம்பூர்‌, வேலூர்‌ மாவட்டம்‌. 
ஒருங்கிணைப்பாளர்கள்‌ 

முனைவர்‌. கா.சா. மொழியரசி, முதல்வர்‌, 
மாவட்ட ஆசிரியர்‌ கல்வி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌, 
கீழப்பழுவூர்‌, அரியலூர்‌. 

திரு ந. இராமலிங்கம்‌, உதவிப்‌ பேராசிரியர்‌, 
மாநிலக்‌ கல்வியியல்‌ ஆராய்ச்சி மற்றும்‌ பயிற்சி 
நிறுவனம்‌, சென்னை 

தே.விமலா தேவி, விரிவுரையாளர்‌, 

மாவட்ட ஆசிரியர்‌ கல்வி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌, 
சென்னை 

கலை மற்றும்‌ வடிவமைப்புக்குழு 

பக்க வடிவமைப்பு 

சந்தோஸ்குமார்‌ சக்திவேல்‌ 

வரைபடம்‌ 

கா. தனஸ்‌ தீபக்‌ ராஜன்‌ 

கா. நலன்‌ நான்சி ராஜன்‌ 

ரா.ஷாலினி 

வை.மை.பிராங்க்‌ டஃப்‌ 

மதன்‌ கங்காதரன்‌ 

பா. ரவிகுமார்‌, 

வேல்முருகன்‌ 

பா. பிரமோத்‌ 

செ. ரமேஷ்குமார்‌. 

தரக்கட்டுப்பாடு 

ராஜேஷ்‌ தங்கப்பன்‌ 

கி. ஜெரால்டூ வில்சன்‌, அருண்‌ காமராஜ்‌ ப 
காமாட்சிபாலன்‌ ஆறுமுகம்‌ 


நூல்‌ ஆக்கம்‌ 


பாடநூல்‌ உருவாக்கக்‌ குழு 


திருமதி அர. அனுசுயா தேவி, இடைநிலை ஆசிரியை, 
ஊ. ஓ. தொ. பள்ளி, சாலையாம்பாளையம்‌, 
விழுப்புரம்‌ மாவட்டம்‌. 

திருமதி பெ. முருகராணி, இடைநிலை ஆசிரியை, 
ஊ. ஒ. தொ. பள்ளி, மருவத்தூர்‌, 

பெரம்பலூர்‌ மாவட்டம்‌. 

திருமதி ௧. மல்லிகா, தலைமை ஆசிரியை, 

ஊ. ஓ. தொ. பள்ளி, அயன்புத்தூர்‌, 

திருவெறும்பூர்‌, திருச்சி மாவட்டம்‌ 

திரு. பா.ச. குப்பன்‌, இடைநிலை ஆசிரியர்‌, 

ஊ. ஓ. தொ. பள்ளி, அய்யன்தாங்கல்‌, 
காவேரிப்பாக்கம்‌ ஒன்றியம்‌, வேலூர்‌ மாவட்டம்‌. 
திரு. ஆ. மாணிக்கம்‌, இடைநிலை ஆசிரியர்‌, 

ஊ. ஓ. தொ. பள்ளி, ஆலங்குடி, 

அறந்தாங்கி ஒன்றியம்‌, புதுக்கோட்டை. 

திருமதி. ந. பரிமளா, தலைமைஆசிரியர்‌, 
அம்பத்தூர்‌ நகராட்சித்‌ தொடக்கப்‌ பள்ளி, வரதராஜபுரம்‌, 
வில்லிவாக்கம்‌ ஒன்றியம்‌, திருவள்ளூர்‌ மாவட்டம்‌ 
திரு. வெ. பாலமுருகன்‌, பட்டதாரி ஆசிரியர்‌, 

அரசு மேல்நிலைப்பள்ளி, ஆரம்பாக்கம்‌, 
திருவள்ளூர்‌ மாவட்டம்‌. 

திரு. ந. மாமலைவாசன்‌, பட்டதாரி ஆசிரியர்‌, 

அரசு மேல்நிலைப்‌ பள்ளி, 

இராயபுரம்‌, திருவாரூர்‌ மாவட்டம்‌. 

திரு. வெ. ராஜா, இடைநிலை ஆசிரியர்‌, 

ஊ. ஓ. ந.நி. பள்ளி இராக்கியாம்பட்டி, 
கொங்கணாபுரம்‌, சேலம்‌. 

திருமதி பி கற்பகம்‌ இடைநிலை ஆசிரியர்‌, 

ஊ. ஓ. தொ. பள்ளி, ஐயப்பா நகர்‌, வில்லிவாக்கம்‌, 
திருவள்ளூர்‌ மாவட்டம்‌ 

திரு. கு. மனத்துணைநாதன்‌, இடைநிலை ஆசிரியர்‌, 
ஊ. ஓ. தொ. பள்ளி, கீழ்வேளூர்‌, நாகப்பட்டினம்‌. 
திரு. பெ. கார்த்திகேயன்‌, இடைநிலை ஆசிரியர்‌ 
ஊ. ஓ. தொ. பள்ளி, சிங்கிலியன்‌ கோம்பை, 
நாமகிரிப்‌ பேட்டை ஒன்றியம்‌, நாமக்கல்‌ மாவட்டம்‌ 
விரைவுக்குறியீடு மேலாண்மைக்குழு 

இரா. ஜெகநாதன்‌, இ.நி.ஆ, ஊ.ஒ.ந.நி.பள்ளி, 
கணேசபும்‌, போளூர்‌, திருவண்ணாமலை. 
ஆ.தேவி ஜெஸிந்தா, ப.ஆ, அ.உ.நி.பள்ளி, 
என்‌.எம்‌.கோவில்‌, வேலூர்‌ 

வ. பத்மாவதி, ப.ஆ, அ.உ.நி. பள்ளி, 

வெற்றியூர்‌, திருமானூர்‌, அரியலூர்‌. 

அட்டை வடிவமைப்பு 

கதிர்‌ ஆறுமுகம்‌ 

வடிவமைப்பு ஒருங்கிணைப்பாளர்‌ 

ரமேஸ்‌ முனிசாமி 

இந்நூல்‌ 80 ஜி.எஸ்‌.எம்‌ அழகிய மேப்லித்தோ தாளில்‌ 
அச்சிடப்பட்ருள்ளது. 

ஆப்செட்‌ முறையில்‌ அச்சிட்டோர்‌: 


| | Tamil 3rd-std_Term3.indd 174 இ 5/30/2019 12:59:52 PM | | 


தமிழ்நாடு அரசு 


நான்காம்‌ வகுப்பு 


தமிழ்‌ 


பள்ளிக்‌ கல்வித்துறை 


தீண்டாமை மனித நேயமற்ற செயலும்‌ பெருங்குற்றமும்‌ ஆகும்‌ 


தமிழ்நாடூ அரசு 


முதல்பதிப்பு - 2019 
திருத்திய பதிப்பு - 2020 


(புதிய பாடத்திட்டத்தின்கீழ்‌ 
வெளியிடப்பட்ட நூல்‌) 


விலை :ரூ 


பாடநூல்‌ உருவாக்கமும்‌ 
தொகுப்பும்‌ 


மாநிலக்‌ கல்வியியல்‌ ஆராய்ச்சி 
மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌ 


© SCERT 2019 


நூல்‌ அச்சாக்கம்‌ 


தமிழ்நாடு பாடநூல்‌ மற்றும்‌ 
கல்வியியல்‌ பணிகள்‌ கழகம்‌ 


www.textbooksonline.tn.nic.in 


[1 


முகவுரை 


குழந்தைகளின்‌ உலகம்‌ வண்ணமயமானது! விந்தைகள்‌ பல நிறைந்தது! 
அவர்களின்‌ கற்பனைத்திறன்‌ கானுயிர்களையும்‌ நட்புடன்‌ நடை பயில 
வைத்திரும்‌. புதியன விரும்பும்‌ அவர்தம்‌ உற்சாக உள்ளம்‌ அஃறிணைப்‌ 
பொருள்களையும்‌ அழகுதமிழ்‌ பேசிடச்‌ செய்திரும்‌. 

அப்புதிய உலகில்‌ குழந்தைகளோரு பயணம்‌ செய்வது மகிழ்ச்சியும்‌ 
நெகிழ்ச்சியும்‌ நிறைந்தது. 

தமிழ்க்‌ குழந்தைகளின்‌ பிஞ்சுக்கரங்கள்‌ பற்றி, இப்புதிய பாடநூல்களின்‌ 
துணைகொண்டு கீழ்க்கண்ட நோக்கங்களை அடைந்திடப்‌ பெருமுயற்சி 
செய்துள்ளோம்‌. 


... கற்றலை மனனத்தின்‌ திசையில்‌ இருந்து மாற்றி படைப்பின்‌ 
பாதையில்‌ பயணிக்க வைத்தல்‌. 

.. தமிழர்தம்‌ தொன்மை, வரலாறு, பண்பாடு மற்றும்‌ கலை, இலக்கியம்‌ 
குறித்த பெருமித உணர்வை மாணவர்கள்‌ பெறுதல்‌. 

*  தன்னம்பிக்கையுடன்‌ அறிவியல்‌ தொழில்நுட்பம்‌ கைக்கொண்ரு 
மாணவர்கள்‌ நவீன உலகில்‌ வெற்றிநடை பயில்வதை 
உறுதிசெய்தல்‌. 

*  அறிவுத்தடலை வெறும்‌ எட்டறிவாய்க்‌ குறைத்து மதிப்பிடாமல்‌ 
அறிவுச்‌ சாளரமாய்ப்‌ புத்தகங்கள்‌ விரிந்து பரவி வழிகாட்ருதல்‌. 


பாடநூலின்‌ புதுமையான வடிவமைப்பு, ஆழமான பொருள்‌ மற்றும்‌ 
குழந்தைகளின்‌ உளவியல்‌ சார்ந்த அணுகுமுறை எனப்‌ 
புதுமைகள்‌ பல தாங்கி உங்களுடைய கரங்களில்‌ இப்புதிய பாடநூல்‌ 
தவழும்பொழுது, பெருமிதம்‌ ததும்ப ஒரு புதிய உலகத்துக்குள்‌ நீங்கள்‌ 
நுழைவீர்கள்‌ என்று உறுதியாக நம்புகிறோம்‌. 


[11 


நாட்டுப்பண்‌ 


ஜன கண மன அதிநாயக ஜய ஹே 
பாரத பாக்ய விதாதா 

பஞ்சாப ஸிந்து குஜராத மராட்டா 
திராவிட உத்கல பங்கா 

விந்திய ஹிமாசல யமுனா கங்கா 
உச்சல ஜலதி தரங்கா. 

தவ சுப நாமே ஜாகே 
தவ சுப ஆசிஸ மாகே 
காஹே தவ ஜய காதா 

ஜன கண மங்கள தாயக ஜய ஹே 
பாரத பாக்ய விதாதா 

ஜய ஹே ஜய ஹே ஐய ஹே 
ஜய ஜய ஜய ஜய ஹே! 


- மகாகவி இரவீந்திரநாத தாகூர்‌. 
நாட்டுப்பண்‌ - பொருள்‌ 


இந்தியத்‌ தாயே! மக்களின்‌ இன்ப துன்பங்களைக்‌ கணிக்கின்ற நீயே எல்லாருடைய மனத்திலும்‌ 
ஆட்சி செய்கிறாய்‌. 

நின்‌ திருப்பெயர்‌ பஞ்சாபையும்‌, சிந்துவையும்‌, கூர்ச்சரத்தையும்‌, மராட்டியத்தையும்‌, திராவிடத்தையும்‌, 
ஒடிசாவையும்‌, வங்காளத்தையும்‌ உள்ளக்‌ கிளர்ச்சி அடையச்‌ செய்கிறது. 

நின்‌ திருப்பெயர்‌ விந்திய, இமயமலைத்‌ தொடர்களில்‌ எதிரொலிக்கிறது; யமுனை, கங்கை 
ஆறுகளின்‌ இன்னொலியில்‌ ஒன்றுகிறது; இந்தியக்‌ கடலலைகளால்‌ வணங்கப்படுகிறது. 


அவை நின்னருளை வேண்டுகின்றன; நின்‌ புகழைப்‌ பரவுகின்றன. 
இந்தியாவின்‌ இன்ப துன்பங்களைக்‌ கணிக்கின்ற தாயே! 
உனக்கு வெற்றி! வெற்றி! வெற்றி! | 


டா 


nS 


ந. 


ட. | 
ட 


NS 


ம கப 
வட்‌ ய்‌ 


[ 


உட ° © 
தமிழ்த்தாய்‌ வாழ்த்து 
நீராருங்‌ கடலுடுத்த நிலமடந்தைக்‌ கெழிலொழுகும்‌ 
சீராரும்‌ வதனமெனத்‌ திகழ்பரதக்‌ கண்டமிதில்‌ 
தெக்கணமும்‌ அதிற்சிறந்த திராவிடநல்‌ திருநாடும்‌ 
தக்கசிறு பிறைநுதலும்‌ தரித்தநறுந்‌ திலகமுமே! 
அத்திலக வாசனையபோல்‌ அனைத்துலகும்‌ இன்பமுற 
எத்திசையும்‌ புகழ்மணக்க இருந்தபெருந்‌ தமிழணங்கே! 
தமிழணங்கே! 
உன்‌ சீரிளமைத்‌ திறம்வியந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே! 
வாழ்த்துதுமே! 
வாழ்த்துதுமே! 


- மனோன்மணியம்‌' பெ. சுந்தரனார்‌. 


தமிழ்த்தாய்‌ வாழ்த்து - பொருள்‌ 


ஒலி எழுப்பும்‌ நீர்‌ நிறைந்த கடலெனும்‌ ஆடையுடுத்திய நிலமெனும்‌ பெண்ணுக்கு, 
அழகு மிளிரும்‌ சிறப்பு நிறைந்த முகமாகத்‌ திகழ்கிறது பரதக்கண்டம்‌. அக்கண்டத்தில்‌, 
தென்னாடும்‌ அதில்‌ சிறந்த திராவிடர்களின்‌ நல்ல திருநாடும்‌, பொருத்தமான பிறை 
போன்ற நெற்றியாகவும்‌, அதிலிட்ட மணம்‌ வீசும்‌ திலகமாகவும்‌ இருக்கின்றன. 


அந்தத்‌ திலகத்தில்‌ இருந்து வரும்‌ வாசனைபோல, அனைத்துலகமும்‌ இன்பம்‌ பெறும்‌ 
வகையில்‌ எல்லாத்‌ திசையிலும்‌ புகழ்‌ மணக்கும்படி (புகழ்‌ பெற்று) இருக்கின்ற 
பெருமைமிக்க தமிழ்ப்‌ பெண்ணே! தமிழ்ப்‌ பெண்ணே! என்றும்‌ இளமையாக இருக்கின்ற 
உன்‌ சிறப்பான திறமையை வியந்து உன்‌ வயப்பட்டு எங்கள்‌ செயல்களை மறந்து 
உன்னை வாழ்த்துவோமே! வாழ்த்துவோமே! வாழ்த்துவோமே! 


சு 


தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி 


'நாட்டின்‌ உரிமை வாழ்வையும்‌ ஒருமைப்பாட்டையும்‌ 
பேணிக்காத்து வலுப்படுத்தச்‌ செயற்படுவேன்‌' என்று உளமார 
நான்‌ உறுதி கூறுகிறேன்‌. 


'ஒருபோதும்‌ வன்முறையை நாடேன்‌ என்றும்‌, சமயம்‌, 
மொழி, வட்டாரம்‌ முதலியவை காரணமாக எழும்‌ 
வேறுபாடுகளுக்கும்‌ பூசல்களுக்கும்‌ ஏனைய அரசியல்‌ 
பொருளாதாரக்‌ குறைபாடுகளுக்கும்‌ அமைதி நெறியிலும்‌ 
அரசியல்‌ அமைப்பின்‌ வழியிலும்‌ நின்று தீர்வு காண்பேன்‌' 
என்றும்‌ நான்‌ மேலும்‌ உறுதியளிக்கிறேன்‌. 


வவ INN 


உறுதிமொழி 


இந்தியா எனது நாடு. இந்தியர்‌ அனைவரும்‌ என்‌ உடன்‌ 
பிறந்தவர்கள்‌. என்‌ நாட்டை நூன்‌ பெரிதும்‌ நேசிக்கிறேன்‌. 
இந்நாட்டின்‌ பழம்பெருமைக்காகவும்‌ பன்முக மரபுச்‌ 
சிறப்புக்காகவும்‌ நான்‌ பெருமிதம்‌ அடைகிறேன்‌. இந்நாட்டின்‌ 
பெருமைக்குத்‌ தகுந்து விளங்கிட என்றும்‌ பாடுபடுவேன்‌. 


என்னுடைய பெற்றோர்‌, ஆசிரியர்கள்‌, எனக்கு வயதில்‌ 
மூத்தோர்‌ அனைவரையும்‌ மதிப்பேன்‌; எல்லாரிடமும்‌ அன்பும்‌ 
மரியாதையும்‌ காட்டுவேன்‌. 


என்‌ நாட்டிற்கும்‌ என்‌ மக்களுக்கும்‌ உழைத்திட முனைந்து 
நிற்பேன்‌. அவர்கள்‌ நலமும்‌ வளமும்‌ பெறுவதிலேதான்‌ 
என்றும்‌ மகிழ்ச்சி காண்பேன்‌. 


VI 


ழ்‌ 


நான்காம்‌ வகுப்பு 


முன்னுரை 


குழந்தைகள்‌ சிறு பூ போன்றவர்கள்‌! அற்புதமானவர்கள்‌! 


அவர்கள்‌ பல்வேறு சூழல்களிலிருந்து பள்ளிக்கு வருகின்றனர்‌. 
ஒவ்வொரு குழந்தையும்‌ தனித்திறன்‌ என்னும்‌ முத்தைத்‌ தன்னகத்தே கொண்ட சிப்பிகள்‌. 
அச்சிப்பிகளுக்குள்‌ பொதிந்து கிடக்கும்‌ திறன்களாகிய முத்துகளைக்‌ கண்டு வெளிக்‌ கொணர்வதே 
உண்மையான கல்வி. 


தமிழையும்‌ தமிழர்களையும்‌ போற்றும்‌ வகையில்‌ அமைந்துள்ளதுடன்‌ 
குழந்தையின்‌ விருப்பம்‌, மனவளர்ச்சி, சமுதாய நோக்கு, பண்பாடு 
முதலியவற்றையும்‌ கருத்தில்‌ கொண்டு இந்நூல்‌ தயாரிக்கப்பட்டுள்ளது, 
இதில்‌ குழந்தைகளின்‌ கண்ணையும்‌, கருத்தையும்‌ கவரும்‌ வண்ணப்‌ 
படங்கள்‌, நற்பண்புகளை வளர்க்கும்‌ கதைகள்‌, படக்கதைகள்‌, இசையோடு 
ஓசை நயமிக்க இனிய பாடல்கள்‌ போன்றவை இடம்‌ பெற்றுள்ளன. 


மேலும்‌, குழந்தைகள்‌ தயக்கமின்றி தனது எண்ணங்களை 
| வெளிப்படுத்த உதவி புரியும்‌ வாங்க பேசலாம்‌. 


l 
\ 
~ 


குழந்தை வகுப்பறை சூழலைத்‌ தாண்டி சிந்திப்பதுடன்‌ 
அதனை வாழ்க்கையோடு தொடர்புபடுத்திக்‌ கொள்ள 
உதவும்‌ சிந்திக்கலாமா? 


குழந்தைகள்‌ விளையாடிக்‌ கொண்டே தங்களது 
மொழித்‌ திறனை வளப்படுத்திக்‌ கொள்ள உதவும்‌ 
மொழியோடு விளையாடு. 


ஒவ்வொரு குழந்தையின்‌ படைப்புத்‌ திறன்‌, 
புதியன உருவாக்கும்‌ சிந்தனை ஆகியவற்றை 
வளர்க்க உதவும்‌ கலையும்‌ கைவண்ணமும்‌. 


3 


இ | 
சி 


ட்‌ 
பஞ்சி) 
INE 
௦ 
[2 
A 


திட்டமிட்டு ஒவ்வொரு செயலையும்‌ செய்து முடிக்க 
| உதவும்‌ செயல்திட்டம்‌. 


அத்‌ க்குப்‌ 
உ உன்‌ நண்பனை உனக்குப்‌ 
பிடிக்கக்‌ காரணங்கள்‌ எவை? 
2” உன்னிடத்தில்‌ உனக்குப்‌ 
பிடிக்காதது எது? 3 
வகுப்பறையில்‌ பகிர்ந்து கொள்க. 


மாணவர்கள்‌ புதிய செய்திகளை அறிந்து 
கொள்ள உதவும்‌ அறிந்து கொள்வோம்‌ 


ஒற்றுமையுடன்‌ சேர்ந்து செயல்பட உதவும்‌ 
இணைந்து செய்வோம்‌ 


புதிய பாடநூலில்‌ இவைபோன்ற செயல்பாடுகள்‌ இடம்பெற்றுள்ளன. 


கற்பிக்க வேண்டிய திறன்கள்‌, அந்தந்தப்‌ பாடப்‌ பகுதியிலும்‌ பெற வேண்டிய கற்றல்‌ 
விளைவுகள்‌, பாடநூலின்‌ இறுதியிலும்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. விழுமியங்களும்‌ வாழ்வியல்‌ 
திறன்களும்‌ பாடப்‌ பகுதிகளில்‌ பேசப்பட்டுள்ளன. 


பாடநூலில்‌ உள்ள விரைவுக்‌ குறியீட்டைப்‌ (ர 0௦06) பயன்படுத்துவோம்‌! எப்படி? 


உங்கள்‌ திறன்‌ பேசியில்‌ கூகுள்‌ ஓlaystore கொண்டு DIKSHA செயலியைப்‌ பதிவிறக்கம்‌ செய்து நிறுவிக்கொள்க. 
செயலியைத்‌ திறந்தவுடன்‌, ஸ்கேன்‌ செய்யும்‌ பொத்தானை அழுத்திப்‌ பாடநூலில்‌ உள்ள விரைவுக்‌ குறியீடுகளை ஸ்கேன்‌ செய்யவும்‌. 


திரையில்‌ தோன்றும்‌ கேமராவைப்‌ பாடநூலின்‌ ௫ 0௦06 அருகில்‌ கொண்டு செல்லவும்‌. 


OR GUIDE 


ஸ்கேன்‌ செய்வதன்‌ மூலம்‌, அந்த ர 0௦06 உடன்‌ இணைக்கப்பட்டுள்ள மின்‌ பாடப்‌ பகுதிகளைப்‌ பயன்படுத்தலாம்‌. 


குறிப்பு: இணையச்செயல்பாடுகள்‌ மற்றும்‌ இணைய வளங்களுக்கான 0 ௦௦06 களை 5௦81 செய்ய DIKSHA அல்லாத ஏதேனும்‌ ஓர்‌ code Scanner 
பயன்படுத்தவும்‌. 


மகிழ்ச்சியான வகுப்பறைச்‌ சூழலாலும்‌ இனிமையான | 
கற்றல்‌ கற்பித்தல்‌ முறைகளாலும்‌ ஆசிரியர்களின்‌ 
அனுபவ ஆற்றலாலும்‌ அறிவார்ந்த சமூகம்‌ 
அமையட்டும்‌ 

வாழ்த்துகள்‌..! 


பொருளடக்கம்‌ 


பாடத்தலைப்பு 

ர்‌ அன்னைத்‌ தமிழே! ௦1 
2. பனைமாரச்‌ சிறப்பு 06 

3. எழு இறக்கைக்‌ குருவியும்‌ தெனாலிராமனும்‌ 17 
4. முளைப்பாரி - பாடல்‌ 24 
த, பண்படுத்தும்‌ பழமொழிகள்‌ 29 
6. முயல்‌ அரசன்‌ 36 
2 வெற்றி வேற்கை 44 
8. விடியும்‌ வேளை 52 
9. கரிகாலன்‌ கட்டிய கல்லணை 59 
10 காவல்காரர்‌ 67 
11 எல்லாரும்‌ இப்படியே இருந்துவிட்டால்‌! 73 
12. யானைக்கும்‌ பானைக்கும்‌ சரி 85 
13. நன்னெறி 87 
14. பனிமலைப்‌ பயணம்‌ 90 
15. ஆராய்ந்திட வேண்டும்‌ 96 
16. திருக்குறள்‌ கதைகள்‌ 104 
17. பசுவுக்குக்‌ கிடைத்த நீதி 112 
18. வேலைக்கேற்ற கூலி 119 
19. உலா வரும்‌ செயற்கைக்கோள்‌ 126 
20. மாசில்லாத உலகம்‌ படைப்போம்‌ 130 
21 காட்டுக்குள்ளே பாட்டுப்போட்டி 136 
22. ஆனந்தம்‌ விளையும்‌ பூமியடி 143 
23. கணினி உலகம்‌ 147 
24. மலையும்‌ எதிரொலியும்‌ 154 
25. நீதிநெறி விளக்கம்‌ 162 
26. உறவுமுறைக்‌ கடிதம்‌ 166 
27. அறிவுநிலா 171 
அகரமுதலி 178 


B321_4_TAMIL_LANG 


இணைய வளங்கள்‌ 


அன்னைத்‌ தமிழே - என்‌ 
ஆவி கலந்தவளே! 
என்னை வளர்ப்பவளே! ர்‌, 
என்னில்‌ வளர்பவளே! 
உன்னைப்‌ புகழ்வதற்கே 
உலகில்‌ பிறப்‌பெடுத்தேன்‌ 
சொல்லில்‌ விளையாடச்‌ 
சொல்லித்‌ தந்தவளே! 
சொல்லில்‌ உனது புகழ்‌ 
சொல்ல முடியலையே! 


- நா. காமராசன்‌ 


பொருள்‌ அறிவோம்‌ 
என்‌ அன்னையாகிய தமிழே! என்‌ உயிரில்‌ கலந்தவளே! என்னை வளர்ப்பதோடு 
மட்டுமல்லாமல்‌, என்‌ உடன்‌ சேர்ந்து வளர்பவளே! உன்னைப்‌ புகழ்வதற்காகவே 
இவ்வுலகில்‌ பிறந்துள்ளேன்‌. சொல்லைக்‌ கொண்டூ விளையாடுவதற்குச்‌ சொல்லிக்‌ 
கொடுத்தவளே! அதே சொல்லினால்‌ உனது புகழை என்னால்‌ கூற முடியவில்லையே! 


ஓசை நயமும்‌ கருத்தும்‌ மிக்க பாடல்களைக்‌ கேட்டுப்‌ புரிந்துகொள்ளுதல்‌. அசிசி! 


ஓ 
ட 


ஓ 
ட 
ட்‌ 


பாடலை ஓசை நயத்துடன்‌ பாடூக. 

பாடலைச்‌ சரியான உச்சரிப்புடன்‌ படித்து மகிழ்க. 

மொழியின்‌ சிறப்பினைக்‌ கூறும்‌ வேறு பாடலை 
அறிந்து வந்து பாடுக. 


நாம்‌ வளரும்‌ போதே நம்முடன்‌ சேர்ந்து வளர்வது 


தமிழ்‌ மொழி எவ்வாறு? கலந்துரையாடுக. 


சரியான சொல்லைத்‌ தெரிவு செய்து எழுதுவோம 


அன்னை - தமிழே - என்பதைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ 
அ) அன்னந்தமிழே ஆ) அன்னைத்தமிழே 
இ) அன்னத்தமிழே ஈ)  அன்னைதமிழே 


பிறப்பெடுத்தேன்‌ - இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ...... 


அ) பிறப்‌ * பெடுத்தேன்‌ ஆ) பிறப்பு * எடுத்தேன்‌ 
இ) பிறப்‌ * எடுத்தேன்‌ ஈ) பிறப்ப * எடுத்தேன்‌ 
மறந்துன்னை - இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 
அ) மறந்து * துன்னை ஆ) மறந்‌ *துன்னை 
இ) மறந்து * உன்னை ஈ) மறந்‌ * உன்னை 
சிறப்படைந்தேன்‌ - இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 
அ) சிறப்பு * அடைந்தேன்‌ ஆ) சிறப்‌ * அடைந்தேன்‌ 
இ) சிற * படைந்தேன்‌ ஈ£) சிறப்ப * அடைந்தேன்‌ 
என்னில்‌ என்ற சொல்லின்‌ பொருள்‌ ........................... 

அ) உனக்குள்‌ ஆ) நமக்குள்‌ 


இ) உலகுக்குள்‌ ஈ) எனக்குள்‌ 


£? 


வினாக்களுக்கு விடையளி 


ட சொல்லில்‌ விளையாடச்‌ சொல்லித்‌ தந்தவள்‌ யார்‌? 
ஓ எதைச்‌ சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின்‌ ஆசிரியர்‌ குறிப்பிடுகிறார்‌? 


ஓ இப்பாடலின்‌ ஆசிரியர்‌ அன்னைத்‌ தமிழை எவ்விதம்‌ புகழ்கிறார்‌? 


1. இப்பாடலில்‌ இடம்‌ ்‌ 2. இப்பாடலில்‌ இடம்‌ 
பெற்றுள்ள ஒரே எழுத்தில்‌ - பெற்றுள்ள ஒரே ஓசையில்‌ 
தொடங்கும்‌ சொற்களை - முடியும்‌ சொற்களை 
எடுத்து எழுதுக. ை எடூத்து எழுதுக. 


மொழியின்‌ சிறப்பினைக்‌ கூறும்‌ இரண்டு 
பாடல்களை எழுதி வந்து படித்து / பாடிக்‌ காட்டுக. 


j - 


பாடலை நிறைவு செய்வோம்‌ 


பட்டாம்‌ பூச்சி பறந்து வா 
பறக்கும்‌ பூவாய்‌. வவ 


பட்டுமேனி ஓவியம்‌ 


வண்ணம்‌ தீட்டி மகிழ்வோம்‌ 


35 29° 24 17 


A ட 28 த ஒு) 25 15 ஷு 
26 


2 . பனைமாரச்‌ சிறப்பு 


மாலையில்‌ பள்ளி முடிந்து, அழகனும்‌, வண்ணமயிலும்‌ மகிழ்வுடன்‌ பேசிக்‌ 
கொண்டே வீடு திரும்பிக்‌ கொண்டிருந்தனர்‌. வழியில்‌ சாலையோரத்தில்‌ பந்து 
போல கருப்பு நிறத்தில்‌ ஒரு பழம்‌ விழுந்து கிடந்தது. அதை எடுத்துப்‌ பார்த்தனர்‌. 
அது என்னவென்று தெரியவில்லை. அவர்கள்‌ அவ்வழியே வந்த தாத்தாவிடம்‌ இது 
என்னவென்று கேட்டனர்‌. 


அழகன்‌ : தாத்தா, தாத்தா இது என்ன பழம்‌? 

தாத்தா : இதுவா! இதுதான்‌ பனம்பழம்‌ 

வண்ணமயில்‌ : இந்தப்‌ பழத்தைத்‌ தின்னலாமா? தாத்தா 

தாத்தா : ம்‌... தின்னலாம்‌ வண்ணமயில்‌. மிகச்‌ சுவையாக இருக்கும்‌. 
சத்து மிக்கது. 

அழகன்‌ : இந்தப்‌ பனம்பழத்தைப்‌ பற்றித்‌ தெரிந்து கொள்ள ஆவலாக 
உள்ளது தாத்தா... 


_ செய்திகளை இனங்கண்டு அவற்றி; 


ம்‌ 


ணர்வுபூர்‌ 


தாத்தா 


வண்ணமயில்‌ 


தாத்தா 


அழகன்‌ 
தாத்தா 


வண்ணமயில்‌ 
தாத்தா 


அழகன்‌ 


சொல்கிறேன்‌ தம்பி! பனம்பழம்‌ 
பனைமரத்தில்‌ காய்த்துப்‌ பழுக்கும்‌. 
பனைமரம்‌ நீண்டு வளரக்கூடியது. 
இது வேர்‌, தூர்ப்பகுதி, நடுமரம்‌, 
பத்தைமட்டை, உச்சிப்பகுதி, ஓலை, 
சில்லாட்டை, பாளைப்பீலி, பனங்காய்‌, 
பச்சைமட்டை, சாரைஓலை, குருத்தோலை என்ற 
பன்னிரண்டு உறுப்புகளை உடைய மரம்‌. இந்த உறுப்புகள்‌ 
ஒவ்வொன்றும்‌ ஒவ்வொரு பயனைத்‌ தரக்கூடியது. அதனால்‌ 
தான்‌ பனைக்குக்‌ "கற்பகத்தரு" என்ற பெயரும்‌ உண்டு. 


ட்ப அகட்ட படல்லி 


ஆகா! பனைமரம்‌ இவ்வளவு 
சிறப்பானதா? தாத்தா, நான்‌ நுங்கு 
மட்டுமே உண்டுள்ளேன்‌, இந்தப்‌ 
பனை மரத்தால்‌ நமக்கு வேறு 
என்ன பயன்‌? 

நுங்கும்‌, பனங்கிழங்கும்‌ உணவாகப்‌ 
பயன்படுகின்றன. பனை ஓலைகள்‌ 
கூடைகள்‌ முடையவும்‌, கைவினைப்‌ 
பொருட்கள்‌ செய்யவும்‌, கூரை 
வேயவும்‌ பயன்படுகின்றன. பனஞ்சாறு 
பதநீராகவும்‌, கற்கண்டாகவும்‌, 
கருப்பட்டியாகவும்‌ பயன்தருகிறது. 
மேலும்‌, பனைமரம்‌ புயலைத்‌ தாங்கும்‌ 
வலிமை பெற்றது. 

இத்தனை பயன்மிக்கதா பனை? 
ஆமாம்‌, அழகா! அது மட்டுமல்ல நமது 
முன்னோர்கள்‌ பற்றியும்‌ பண்டைய 
இலக்கியங்கள்‌ பற்றியும்‌ தெரிந்து 
கொள்ள நமக்குப்‌ பெரிதும்‌ உதவியது 
பனை ஒலைச்சுவடிகள்தாம்‌. 
அப்படியா! 

பனைமரத்தின்‌ வேர்‌ நீரைத்‌ தக்க 
வைத்துக்‌ கொள்ளும்‌ இயல்பு 
கொண்டது. இது நிலத்தடி நீர்மட்டம்‌ 
உயரக்‌ காரணமாக அமைகிறது. 
அடேங்கப்பா......! இம்மரத்திற்கு 
இவ்வளவு சிறப்பா? 


j - 


அழகன்‌ 


தாத்தா 


இருவரும்‌ 
தாத்தா 


இருவரும்‌ 


தாத்தா 


பனங்காய்‌ வண்டி, பனை ஓலைக்‌ 
காற்றாடி, பனை ஒலை விசிறி, 
பொம்மைகள்‌, ஆகியவற்றைச்‌ செய்து 
நீங்கள்‌ பல்வேறு விளையாட்டுகளை 
விளையாடலாம்‌. 

இத்தகு பயன்மிகு பனைமரத்தை 
இப்போதெல்லாம்‌ அதிகம்‌ பார்க்க 
முடிவதில்லையே தாத்தா! 

நன்றாகக்‌ கேட்டாயம்மா, சொல்கிறேன்‌ 
கேளுங்கள்‌. தமிழக இயற்கை வளத்தின்‌ 
சான்றாக விளங்கும்‌ பனைமாங்கள்‌ 
எரிபொருளுக்காக வெட்டப்படுகின்றன. 
அதனால்‌ அந்த மரத்தைச்‌ சார்ந்து இருக்கும்‌ 
பனங்காடை, பனை உழவரான்‌ போன்ற 
பறவைகள்‌ தம்‌ வாழிடங்களை இழந்து 
வருகின்றன. "மரங்கள்‌ இன்றி மனிதர்கள்‌ 
இல்லை , இதனை உணர்ந்து நாம்‌ 
அனைவரும்‌ பனைமரம்‌ வெட்டப்படுவதைத்‌ 
தடுக்க வேண்டும்‌. 

பனைமரத்தினைப்‌ பற்றிய பல அரிய 
செய்திகளை உங்கள்‌ மூலம்‌ அறிந்து 
கொண்டோம்‌ தாத்தா. 

அறிந்து கொண்டதோடு மட்டும்‌ விட்டு 
விடாதீர்கள்‌. பனையின்‌ சிறப்பினை 
உங்களது நண்பர்களுக்கும்‌, 
மற்றவர்களுக்கும்‌ எடுத்துக்கூற வேண்டும்‌. 
கட்டாயமாகக்‌ கூறுவோம்‌ தாத்தா, 

மிக்க மகிழ்ச்சி குழந்தைகளே! தமிழரின்‌ 
பண்பாட்டை உணர்த்தும்‌ பயன்மிகு 
பனைமரம்‌ நமது தமிழ்நாட்டின்‌ மாநில 
மரமாகும்‌. இதன்‌ சிறப்புணர்ந்து நாம்‌ 
பனங்கொட்டைகளைச்‌ சேகரித்து 

குளம்‌, ஆறு, குட்டை போன்றவற்றின்‌ 
கரையோரங்களில்‌ ஊன்றிப்‌ பாதுகாக்கலாம்‌. 
அப்படியே செய்வோம்‌! பனைமரம்‌ காப்போம்‌ 
பயன்பல பெறுவோம்‌. மிக்க நன்றி தாத்தா! 
மகிழ்ச்சி குழந்தைகளே! சென்று வாருங்கள்‌. 


Jj : 


தமிழக அரசு சின்னங்கள்‌ 


அறிந்து கொள்வோம்‌ 


திருவில்லிபுத்தூர்‌ கோவில்‌ கோபுரம்‌ மரகதப்புறா 


கடலுடுத்த 


தமிழ்த்தாய்‌ வாழ்த்து செங்காந்தள்‌ 


மரம்‌ வளர்ப்பதனால்‌ நாம்‌ பெறும்‌ 


பயன்கள்‌ குறித்துக்‌ கலந்துரையாடுக. 


கிளி வளர்த்தேன்‌, பறந்து போனது, 
அணில்‌ வளர்த்தேன்‌, ஓடிப்போனது, 
மரம்‌ வளர்த்தேன்‌... 
இரண்டும்‌ திரும்பி வந்தது... 
டாக்டர்‌ அப்துல்கலாம்‌ 


சரியான சொல்லைத்‌ தெரிவு செய்து எழுதுவோமா? 


ட வல்லமை என்ற சொல்லின்‌ பொருள்‌ 


அ) வலிமை ஆ) எளிமை 

இ இனிமை ஈ) புதுமை 
ஓ உயர என்ற சொல்லின்‌ எதிர்ச்‌ சொல்‌... 

அ) மேலே ஆ) நிறைய 

இ தாழ ஈ) அதிகம்‌ 


ஓ விழுந்து என்ற சொல்லின்‌ எதிர்ச்சொல்‌ பபப 
அ) நடந்து ஆ) பறந்து 
இ) எழுந்து ஈ) நின்று 


ஓ கரையோரம்‌ இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 
அ) கரைஃஓூம்‌ ஆ) கரையோரம்‌ 
இ) கரைய* ஓரம்‌ ஈ) கரர*ஓரம்‌ 


ஓ அங்கெல்லாம்‌ இச்சொல்லைப்‌ பிறித்து எழுதக்‌ கிடைப்பது 
அ) அங்* கெல்லாம்‌ ஆ) அங்கு * எல்லாம்‌ 


இ) அங்கு * கெல்லாம்‌ ஈ) அங்கெ * ல்லாம்‌ 


ஓ கீழ்க்காணும்‌ சொற்களைப்‌ பிரித்து எழுதுக 
அ) சாலையோரம்‌ = ழ்‌ 


இ குருத்தோலை = ழ்‌ 


வினாக்களுக்கு விடையளி 


பனைமரத்தில்‌ இருந்து கிடைக்கும்‌ உணவுப்‌ பொருள்கள்‌ யாவை? 
சிறுவர்கள்‌ விளையாடுூவதற்குப்‌ பனைமரம்‌ எவ்வாறு உதவுகிறது? 


பனைமரத்தை நாம்‌ எவ்வாறு பாதுகாக்கலாம்‌? 


96 0© 


பனைமரத்தின்‌ பயன்களாக நீ கருதுவனவற்றை உம்‌ சொந்த நடையில்‌ 
எழுதுக. 


உங்கள்‌ வீட்டில்‌ பயன்படுத்தப்படும்‌ மரத்தாலான பொருள்களைப்‌ 
பட்டியலிடூக 


ஒரே பொருள்‌ தரும்‌ சொற்களைக்‌ கண்டுபிடித்து வட்டமிடுக 


ட நிலவு -டதி) ஆதவன்‌ கதிரவன்‌ பரிதி. 


ஓ அம்மா- சேய்‌ அன்னை குழந்தை தாய்‌ மழலை மாதா. 
ஓ மகுடம்‌ - அரசன்‌ மணிமும தலை கிரீடம்‌ அணிகலன்‌ அரசி. 


ஓ திரள்‌ - கூட்டம்‌ கடைவீதி நெருக்கம்‌ மக்கள்‌ கும்பல்‌ நெரிசல்‌. 


நோக்கம்‌ 


நமது மாவட்டத்தில்‌, ஊராட்சி ஒன்றியத்‌ தொடக்கப்பள்ளியில்‌ பயிலும்‌ மாணவர்களும்‌, 
ஆசிரியர்களும்‌, உள்ளூர்‌ இளைஞர்களுடன்‌ இணைந்து பள்ளி வளாகத்தினையும்‌, கிராமப்‌ 
பகுதியையும்‌ பசுமையாக மாற்ற மரக்கன்றுகளை நட்டூ வளர்ப்பது என முடிவு செய்தனர்‌. 


திட்டமிடுதல்‌ 

மழை பெய்த அடுத்த நாளில்‌ மரக்கன்றுகள்‌ நடுவது என முடிவு செய்யப்பட்டது. அதற்குள்‌ 
தேவையான மரக்கன்றுகளைத்‌ தன்னார்வலர்களிடம்‌ இருந்தும்‌, அரசு வனத்துறையிலிருந்தும்‌ 
பெறுவது என்றும்‌, பராமரிக்கத்‌ தேவையான கூண்டுகளைத்‌ தயார்‌ செய்து வைத்துக்‌ கொள்வது 
எனவும்‌ கூட்டத்தில்‌ பேசித்‌ திட்டமிடப்பட்டது. 


செயல்படுத்துதல்‌ 


மழைபெய்த மறுநாள்‌ பள்ளி வளாகத்தில்‌ போதுமான குழிகள்‌ தோண்டப்பட்டு எருவிட்டு 
பலன்தரும்‌ வேம்பு, வாகை, புங்கை போன்ற மரக்கன்றுகள்‌ நடப்பட்டு கூண்டுகள்‌ 
வைக்கப்பட்டன. சாலை ஓரங்களிலும்‌, குளம்‌, குட்டைகளின்‌ கரையோரங்களிலும்‌ 
பனைவிதைகள்‌ ஊன்றப்பட்டன. மேலும்‌ தன்னார்வலர்‌ மூலம்‌ அனைத்து மாணவர்களுக்கும்‌ 
மரக்கன்றுகள்‌ வழங்கப்பட்டன. அவற்றை நட்டு வளர்ப்பவர்களுக்குப்‌ பரிசுகளும்‌ 
அறிவிக்கப்பட்டன. 


கலையும்‌ கை வண்ணமும்‌ 


தேவையான பொருட்கள்‌: 


பனை ஓலைகள்‌; தேவையான எண்ணிக்கையில்‌ 


பனை ஓலைகளில்‌ நடுவில்‌ உள்ள தண்டை நீக்கி விட்டுப்‌ பட்டைகளாக 
ஓலைகளை எடுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. பத்து ஓலைகளை அருகருகே 
வரிசையாக வைக்க வேண்டும்‌. வேறு ஓர்‌ ஓலையை எடுத்து வரிசையாக 
அடுக்கி வைக்கப்பட்டுள்ள ஓலைகளின்‌ மேலும்‌ கீழுமாகச்‌ செருக வேண்டும்‌. 
இப்படியே அடுத்தடுத்த ஓலைகளை இணைத்துப்‌ பின்ன வேண்டும்‌. ஒங்களை 
மடித்துச்‌ செருகிவிட வேண்டும்‌. இப்பொழுது அழகிய பனை ஒலைப்பாய்‌ தயார்‌. 


பனை ஓலைகளைக்‌ கொண்டு காற்றாடி, 
விசிறி, பொம்மைகள்‌, பெட்டிகள்‌ போன்ற 
பொருள்களைச்‌ செய்து வருக. 


ஓ 3MEIE4 
ஓர்‌ ஆணைக்‌ குறிப்பது 
ஆண்பால்‌ எனப்படும்‌. 

* அவன்‌ என்ற பெயரில்‌ 
சுட்டப்படும்‌. 


ஒரு பெண்ணைக்‌ குறிப்பது 
பெண்பால்‌ எனப்படும்‌. 

* அவள்‌ என்ற பெயரில்‌ 
சுட்டப்படும்‌. 


மற்றும்‌ மனிதர்களைக்‌ குறிப்பது பலர்பால்‌ 
எனப்படும்‌. 
* அவர்கள்‌ என்ற பெயரில்‌ சுட்டப்படும்‌. 


ஓ ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்கள்‌, பெண்கள்‌ 


அஃறிணை 


ஓ அஃறிணையில்‌ அஃறிணையில்‌ ஒன்றுக்கு 
எதேனும்‌ ஒன்றை : ஓ மேற்பட்ட எண்ணிக்கையில்‌ 
மட்டும்‌ குறிப்பது எவை இருந்தாலும்‌ அவை 
ஒன்றன்பால்‌ ஆகும்‌. ! பலவின்பால்‌ ஆகும்‌. 

* அது என்ற * அவை என்ற பெயரில்‌ 


பெயரில்‌ சுட்டப்படும்‌. ; _ சுட்டப்படும்‌. 


கீழ்க்காணும்‌ சொற்களை வகைப்படுத்துக 


அவள்‌, சென்றனர்‌, படித்தான்‌, வந்தது, பறந்தன, ஓடினர்‌, எழுதினான்‌, 
விளையாடினர்‌, குயவன்‌, நாட்டிய மங்கை, மேய்ந்தன, வகுப்பறை, கற்கள்‌, ஆசிரியர்‌, 
மாணவர்கள்‌, வீடு, பெற்றோர்‌, தங்கை, அண்ணன்‌, மரங்கள்‌, செடி, மலர்‌, பூக்கள்‌. 


ஆண்பால்‌] | பெண்பால்‌) | பலர்பால்‌ 


நூ 


இ மு இறக்கைக்‌ குருவியும்‌ தெனாலிராமனும்‌' 


விஜயநகரம்‌ விழாக்கோலம்‌ பூண்டிருந்தது. 
விழாவிற்கு அண்டை நாட்டு மன்னர்‌ விஜயவர்த்தல 
வருகை தந்திருந்தார்‌. விழா மிகச்‌ சிறப்பாக நடந்து முடிந்தது. 
அன்று மாலை அரசர்‌ கிருஷ்ணதேவராயரும்‌ அண்டை நாட்டு 
மன்னர்‌ விஜயவர்த்தனரும்‌ அரண்மனைத்‌ தோட்டத்தில்‌ உலாவிக்‌ 
கொண்டிருந்தனர்‌. அப்போது விஜயவர்த்தனர்‌, கிருஷ்ணதேவராயரிடம்‌ 
3 தங்கள்‌ அவைப்புலவர்‌ தெனாலிராமன்‌ மிகவும்‌ அறிவுக்‌ கூர்மை 
உடையவராமே! எனக்கேட்டார்‌. 


ற -.... அதற்கு கிருஷ்ணதேவராயர்‌ 
து அதிலென்ன ஐயம்‌ 
=x என்றார்‌. விஜயவர்த்தனர்‌, 
- ச அப்படியானால்‌ நான்‌ 
நி தெனாலிராமனைச்‌ 
சோதிக்கலாமா? எனக்‌ 
கேட்டார்‌. ஓ...! என்றார்‌ 
கிருஷ்ணதேவரா 


மறுநாள்‌ அரசவை கூடியது. கிருஷ்ணதேவராயர்‌ தெனாலிராமனை 
அழைத்தார்‌. தெனாலிராமன்‌ அரசர்கள்‌ இருவரையும்‌ வணங்கி நின்றார்‌. மன்னர்‌ 
விஜயவர்த்தனர்‌ தெனாலிராமனிடம்‌, 'எனக்குக்‌ காலையில்‌ தங்க மஞ்சள்‌ 
நிறத்திலும்‌, நடுப்பகலில்‌ சிவப்பு நிறத்திலும்‌, இரவில்‌ எழு வர்ணங்களிலும்‌ 
உருமாறும்‌ அற்புதக்‌ குருவி ஒன்றைக்‌ கொண்டுவந்து தரவேண்டும்‌' என்றார்‌. 
'மேலும்‌ அது சிலசமயம்‌ மூன்று கால்களாலும்‌, சில சமயம்‌ இரண்டூ கால்களாலும்‌ 
நடக்க வேண்டும்‌, பிறகு எழு இறக்கைகளைக்‌ கொண்டூ வானில்‌ பறக்கவும்‌ 
வேண்டும்‌' என்றார்‌. 

கிருஷ்ணதேவராயர்‌ உடனே தெனாலிராமனிடம்‌ 'விஜயவர்த்தனர்‌ கூறியவாறு 
குருவியை விரைவில்‌ கொண்டூ வா' என்று உத்தரவிட்டார்‌. அதைக்‌ கேட்ட 
தெனாலிராமனுக்குத்‌ தலை சுற்றியது. ஆனால்‌ சிரித்தவாறே 'சரி...... அரசே! 
நாளைக்கு நான்‌ அத்தகைய பறவையோடு வருகிறேன்‌ என்றார்‌. 


மறுநாள்‌ தெனாலிராமன்‌ அரசவைக்குத்‌ தாமதமாக வந்தார்‌. அவர்‌ நிலைமை 
மோசமாக இருந்தது. உடை கிழிந்து இருந்ததுடன்‌, அதில்‌ முட்களும்‌, மண்ணும்‌ 
ஒட்டியிருந்தன. அவரது கையில்‌ காலியான பறவைக்‌ கூண்டு ஒன்று இருந்தது. 


18 


INE GaN 


~~ C/A A OO 


ட ப ச 1 OE CAN 


தெனாலிராமன்‌ அரசரிடம்‌, அரசே! அதிசயமான கதை நடந்துவிட்டது, விஜயவர்த்தன 
மன்னர்‌ கூறியது போன்ற குருவி கையில்‌ கிடைத்தது, நானும்‌ அதைக்‌ கூண்டில்‌ 
அடைத்தேன்‌. அதை இங்கு எடுத்து வரும்போது, அப்பறவை தனது மாயமான எழு 
இறக்கைகளை விரித்துப்‌ பறந்து சென்றுவிட்டது, காட்டில்‌ அதைத்‌ துரத்திக்‌ கொண்டு 
வெகுதூரம்‌ சென்றேன்‌' பறந்து சென்றவாறே அப்பறவை என்னிடம்‌, "அரசரிடம்‌ 
போய்ச்‌ சொல்‌, காலைப்பொழுதாகவும்‌ இருக்கக்கூடாது, நடுப்பகல்‌ பொழுதாகவும்‌ 
இருக்கக்கூடாது, மாலைப்பொழுதாகவும்‌ இருக்கக்கூடாது, வெளிச்சமாகவும்‌ 
இருக்கக்கூடாது, இருளாகவும்‌ இருக்கக்கூடாது அந்த நேரத்தில்‌ நானே எனது எழு 
இறக்கைகளால்‌ பறந்து திரும்ப வந்துவிடுவேன்‌ என்றது" என்றார்‌. 


அதைக்‌ கேட்டதும்‌ அரசர்‌ கிருஷ்ணதேவராயருக்கும்‌ மன்னர்‌ விஜயவர்த்தனருக்கும்‌ 
தலை சுற்றியது. 'அப்படிப்பட்ட நேரம்‌ எப்போது உண்டாகும்‌?' என்று அனைவரும்‌ 
வியப்படைந்தனர்‌, அரசருக்கோ சிரிப்பு வந்தது. 


விஜயவர்த்தனர்‌ சொன்னார்‌ ... தெனாலியின்‌ அறிவுக்‌ கூர்மை பற்றி இதுவரை 
கேள்விப்பட்டுள்ளேன்‌ இப்போதுதான்‌ நேரில்‌ பார்த்தேன்‌' என்று கூறிப்‌ பாராட்டி 
பரிசுகள்‌ அளித்தார்‌. 


உ கதையை உம்‌ சொந்த நடையில்‌ கூறுக. 
இதேபோன்று தெனாலிராமனின்‌ வேறு கதைகளை அறிந்து 
வந்து கூறுக . 


உ நீ அறிவுக்‌ கூர்மையுடன்‌ நடந்து கொண்ட நிகழ்வுகளைக்‌ 
கூறுக. 


நீ தெனாலிராமனாக இருந்திருந்தால்‌ 
சிந்திக்கலாமா? விஜயவர்த்தன அரசரின்‌ எதிர்பார்ப்பை 
எவ்வாறு நிறைவேற்றிருப்பாய்‌? 


உன்‌ கற்பனையில்‌ எழுதுக. 


வினாக்களுக்கு விடையளி 


ட விஜயநகர அரசின்‌ அவைப்புலவர்‌ யார்‌? 


ஓ விஜயவர்த்தன அரசர்‌ எப்படிப்பட்ட குருவியைக்‌ கொண்டு வரும்படி கேட்டார்‌? 


ஓ குருவி கூறியதாக, தெனாலிராமன்‌ அரசவையில்‌ சொன்னது என்ன? 


குறிப்புகளைக்‌ கொண்டு கண்டுபிடி! மணிமகுடம்‌ சூட்டிக்கொள்‌! 


மணக்கும்‌ எழுத்து. 
அரசரும்‌, அமைச்சர்களும்‌ கூடும்‌ இடம்‌. 
நிலவும்‌, விண்மீன்களும்‌ வானில்‌ தெரியும்‌ நேரம்‌. 


பாகற்காயின்‌ சுவை. 


999090 


சிக்கலைத்‌ தீர்க்க உதவும்‌ குணம்‌. 


சொல்லின்‌ இடையில்‌ ஓர்‌ எழுத்தைச்‌ சேர்த்துப்‌ 


புதிய சொல்லை உருவாக்குக. 


ஓ கதை - (ககவிதை இ பாவை: “டப 
இம இஷ ட 
இ குவி - ............. இ அவை வை 
ஓக - ................ இ ஆம்‌ - “ப... 
இ வசை - ................. ஓ கவி - ட... 


மீண்டும்‌ மீண்டும்‌ சொல்வோம்‌ 


மேல்‌ எழு ஓலை, கீழ்‌ எழு ஓலை. 
பலாப்பழம்‌ பழுத்துப்‌ பள்ளத்தில்‌ விழுந்தது. 


குழந்தை வாழைப்‌ பழத்திற்காக விழுந்து விழுந்து அழுதது. 


x xX xx 


ஆடுற கிளையில ஒரு கிளை தனிக்கிளை 
தனிக்கிளை தனில்‌ வந்த கனிகளும்‌ இனிக்கல. 
* மெய்த்தும்‌ பொய்க்கும்‌ 

பொய்த்தும்‌ மெய்க்கும்‌ 


பொய்யா மெய்யா மழை. 


கலையும்‌ கைவணணமும 


இக்கதையில்‌ வருகின்ற எழு இறக்கைக்‌ குருவியை உம்‌ கற்பனைக்கேற்ப 
வண்ணம்‌ தீட்டி மகிழ்க. 


அறிந்து கொள்வோம்‌ 


ண ஓ உங்கள்‌ பள்ளியிலுள்ள நூலகத்தில்‌ 
இருந்து தெனாலிராமன்‌ கதைகள்‌, 
மரியாதை ராமன்‌ கதைகள்‌, பீர்பால்‌ 
கதைகள்‌, அப்பாஜி கதைகள்‌ முதலிய 
புத்தகங்களைத்‌ தேடிப்‌ படித்து ஒவ்வொரு 
நூலிலும்‌ உனக்குப்‌ பிடித்த ஒரு கதையை 
எழுதி வருக. 


ஓ நூலகத்தைப்‌ பயன்படுத்தி எவையேனும்‌ 
ஐந்து கதைகளின்‌ பெயர்களையும்‌, அந்தக்‌ 
கதைகளின்‌ ஆசிரியர்‌ பெயர்களையும்‌ 
பட்டியலிடுக. 


தன்னா னன்னே னானே தன 

தானே னன்னே னானே 
ஒண்ணாந்தான்‌ நாளையிலே 

ஒசந்த செவ்வா கிழமையிலே 
ஓலைக்கொட்டான்‌ இரண்டெடுத்து 
ஓடும்‌ பிள்ளை தொண்டலிட்டூ - தன்னா 
வாங்கியாந்த முத்துகளை 

வாளியிலே ஊற வச்சி 


கம்மந்தட்டை இரண்டெடுத்து 
கணுக்கணுவா முறிச்சி வச்சி 
சோளத்தட்டை இரண்டெடுத்து 
சுளை சுளையா முறிச்சி வச்சி 
மாட்டாந்தொழு தெறந்து 

மாட்டெருவு அள்ளி வந்து - தன்னா 
ஆட்டாந்தொழு தெறந்து 

ஆட்டெருவு அள்ளி வந்து 

ட ஆதி கடுகுலயுஞ்‌ சிறுபயிறு 

ஆர - ௧ காராமணிப்‌ பயிறு 

மிளகுளயுஞ்‌ சிறுபயிறு 

முத்தான மணிப்பயிறு 

மொள போட்ட ஒண்ணா நாளு 
ஓரெலையாம்‌ முளைப்பாரி 
ஓரெலைக்குங்‌ காப்புக்கட்டி 

ஒரு பானை பொங்கலிட்டு 
முளைப்பாரி போடுங்கம்மா------ (2) 
தன்னா னன்னே போடூங்கம்மா----(2) 


ட்ப ர்‌ இ 1.) தையலரே ஒரு குலவை - தன்னா 
DOR - நாட்டுப்புறப்‌ பாடல்‌ 
மாமு இழி அற்று 


ற்ற ர! ய்‌ பாறி 


| 
்‌ 


ப்‌ 
ர்‌ 


(Y 


பாடல்களைச்‌ சொந்த 
நடையில்‌ தாம்‌ விரும்பும்‌ 
வகையில்‌ கருத்துகளை 
இணைதத்துப்பாடுதல்‌ 


வாங்க பேசலாம்‌ A 


உ பாடலை ஒசை நயத்துடன்‌ பாடிக்காட்டுக. 


முளைப்பாரி பற்றி அறிந்து வந்து வகுப்பறையில்‌ பேசுக 


* இது போன்று வேறு பாடல்களைக்‌ கேட்டறிந்து வந்து 
வகுப்பறையில்‌ பாடி மகிழ்க. 


மாட்டு எருவையும்‌, ஆட்டு எருவையும்‌ வயலுக்கு இடவேண்டும்‌ 
என்று தாத்தா கூறுகிறார்‌ ஆனால்‌ அப்பாவோ, உடனே பலன்‌ 
தருவது செயற்கை உரம்‌ தான்‌ என்கிறார்‌. 


யார்‌ கூறுவது சரி? 


இ மணைணி உட. 
ஓ தையலர்‌ ன ரை 
நிறைந்த சிறு 
௫ கயன்‌ 
இ ஊபங்கழு உட 
ஓ ஆட்டாந்தொழு விவக 


சரியான சொல்லைத்‌ தெரிவு செய்து எழுதுவோமா? 


ஓ இரண்டெடுத்து இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ட 
அ) இரண்‌- டெடுத்து ஆ) இரண்டு - எடுத்து 
இ) இரண்டெ டுத்து ஈ)  இரண்டெ * எடுத்து 


(இ வாங்கலிட்டு இச்சால்லைப்பிரித்து எழுதக்‌ கிடைப்பது.................... 
அ) பொங்கல்‌ * இட்டு ஆ) பொங்கல்‌ * லிட்டு 
இ) பொங்க * இட்டு ஈ) பொங்‌ * கலிட்டு 


ஆரு * எரு என்பதைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ 
அ) ஆர௭ரு ஆ) ஆரு 
இ ஆட்டெரு ஈ)  ஆடொரு 


அ) செவ்வாய்கிழமை ஆ) செவ்வாய்க்கிழமை 


இ) செவ்வாகிழமை ஈ)  செவ்வாக்கிழமை 


கீழ்க்காணும்‌ சொற்களைப்‌ பிரித்து எழுதுக 


ஓ செவ்வாய்‌ * கிழமை என்பதைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ 


அ) சோளத்தட்டை = ச 


இ மாட்டெரு = ல்‌ 


இப்பாடலில்‌ ஒரேசொல்‌ இரண்டூ முறை அடுத்தடுத்து 


வருவதைக்‌ கண்டறிந்து எழுதுக -அடுக்குத்தொடர்‌ 


எ.கா கணுக்கணுவா 


எ.கா: நாளையிலே, கிழமையிலே 


எ.கா: ஓலைக்கொட்டான்‌ ஓடும்‌ பிள்ளை 


மேகத்திலுள்ள பேச்சு வழக்குச்‌ சொற்களைக்‌ குடையிலுள்ள எழுத்து 
வழக்குச்‌ சொற்களுடன்‌ இணைத்துக்‌ காட்டுக. 


. 
ஒசந்த 
செவ்வா 
உயர்ர்‌ 5 
ஊறவச்சி 
றிச்சி 
மு 

மொளபோட்ட 
அத்தகை அ பால்‌ த ப (தத க கர டத மமக பர 
தத க க தடச த யப ர அரக்‌ ததத க ல தன க கக க யக்‌ 


முளைப்பாரியை 
வண்ணம்‌ிட்டூ மகிழ்க!... 


அறிந்து கொள்வோம்‌ 


உ மாணவர்கள்‌ ஐந்து பேர்‌ கொண்ட குழுவாகப்‌ 
பிரிந்து கொள்க. ஒவ்வொரு குழுவும்‌ தமக்குக்‌ 
கிடைக்கும்‌ சிறு தானியங்களைக்‌ கொண்டு 
முளைப்பாரியிட்டுக்‌ கொண்டு வருக. 


உ பேச்சுவழக்குச்‌ சொற்களுக்கு இணையான எழுத்துவழக்குச்‌ சொற்களை எழுதுக 


பேச்சுவழக்கு எழுத்துவழக்கு 


படிச்சான்‌ படித்தான்‌ 


(5 பண்படுத்தும்‌ பழமொழிகள்‌ 


அமுதவாணன்‌ தன்‌ தாத்தாவுடன்‌ வாரச்‌ சந்தைக்குச்‌ சென்றான்‌. செல்லும்‌ 
வழியில்‌ நாய்கள்‌ குரைத்துச்‌ சண்டையிட்டுக்‌ கொண்டிருந்தன. அதைப்‌ பார்த்த 
அமுதவாணன்‌ நாய்களை விரட்ட கல்லைத்‌ தேடினான்‌. 


தாத்தா 
அமுதவாணன்‌ 


தாத்தா 


அமுதவாணன்‌ 


தாத்தா 


: அப்படி இல்லை 


SFM7SY 


: அமுதவாணா, என்ன தேடுகிறாய்‌? 
: "நாயைக்‌ கண்டால்‌ கல்லைக்‌ காணோம்‌' என்பதற்கேற்ப 


இந்த நாய்களை விரட்ட கல்‌ கிடைக்கவில்லை தாத்தா. 


: அந்தப்‌ பழமொழிக்குப்‌ பொருள்‌ வேறு அமுதவாணா! கல்லால்‌ 


செதுக்கிய சிலை தானே கோவில்களில்‌ இருக்கிறது ! அந்தச்‌ 
சிலைகளைக்‌ கல்லாகப்‌ பார்த்தால்‌, இறைவன்‌ என்ற நாயகன்‌ 
தெரியமாட்டார்‌. சிலையை நாயகனாகப்‌ பார்த்தால்‌, கல்‌ 
தெரியாது. இதுதான்‌ இந்தப்‌ பழமொழியின்‌ பொருள்‌. 


: தாத்தா, "குரைக்கின்ற நாய்‌ கடிக்காது என்று என்‌ நண்பன்‌ 


இன்பவாணன்‌ நேற்று கூறினான்‌. குரைக்கின்ற நாய்‌ 
கடிக்காதா தாத்தா? 


அமுதவாணா 
குரைக்கின்ற நாய்‌ என்பது 
தவறு. குழைகின்ற 

நாய்‌ கடிக்காது என்பதே 
சரியானது. குழைகின்ற 
என்றால்‌ நம்மோடு பழகிய 
நாய்‌ நம்மைப்‌ பார்த்து 
வாலை ஆட்டிக்‌ குழைந்து 
மகிழ்ச்சியை வெளிப்படுத்துமே அதுதான்‌. 


ர. 5 


இருவரும்‌ சந்தைக்குள்‌ நுழைந்தனர்‌. நுழைவாயிலில்‌ யானை ஒன்று ஆசி 
வழங்கிக்‌ கொண்டிருந்தது. அதைப்‌ பார்த்ததும்‌ அமுதவாணனுக்கும்‌ ஆசை 


வந்தது. 
அமுதவாணன்‌ 


தாத்தா 


அமுதவாணன்‌ 


தாத்தா 


: தாத்தா, நானும்‌ இந்த யானையிடம்‌ ஆசி பெற்றுக்‌ 


கொள்கிறேன்‌ . 


: பெற்றுக்கொள்‌, இதோ பத்து ரூபாய்‌. யானையிடம்‌ கொடு 


: தாத்தா, அன்றொரு நாள்‌ அம்மா, அப்பாவிடம்‌ கூறினார்களே, 


"யானைக்கொரு காலம்‌ வந்தால்‌ பூனைக்கொரு காலம்‌ வரும்‌" 
என்று, அதற்குப்‌ பொருள்‌ என்ன தாத்தா? 


: யானை கிடையாது அது ஆனை அதைப்‌ பிரித்து எழுதினால்‌ ஆ 


* நெய்‌ அதாவது பசுவின்‌ நெய்‌. பூனை கிடையாது. அது பூநெய்‌ 
அதைப்‌ பிரித்து எழுதினால்‌ பூ * நெய்‌ அதாவது பூவில்‌ ஊறும்‌ 
தேன்‌. நாம்‌ இளமையில்‌ பசுநெய்யை விரும்பி உண்போம்‌ 
வயதான முதுமையில்‌ தேனோடு மருந்து கலந்து உண்போம்‌. 
இளமையில்‌ ஆநெய்‌, முதுமையில்‌ பூநெய்‌. இதைத்தான்‌ 
ஆனைக்கொரு காலம்‌ வந்தால்‌ பூனைக்கொரு காலம்‌ 
வரும்‌" என்பர்‌. ஆனால்‌ இன்று இதன்‌ பொருள்‌ மாறுபட்டு 
வழங்கப்படுகிறது. 


இருவரும்‌ பேசிக்‌ கொண்டே வீட்டிற்குத்‌ தேவையான காய்கறிகள்‌ வாங்கினர்‌. 


அமுதவாணன்‌ 


தாத்தா 
அமுதவாணன்‌ 


தாத்தா, எனக்கு விளையாட பந்தும்‌, மட்டையும்‌ 
வாங்கித்‌ தாருங்கள்‌, அப்படியே பாப்பாவுக்குப்‌ பலூன்கள்‌ 
வாங்கிக்‌ கொள்ளலாம்‌. 


: வாங்கலாம்‌ அமுதவாணா! 
: எனக்கும்‌ சேர்த்து பலூன்கள்‌ நிறைய வாங்கலாம்‌ தாத்தா. 


j - 


தாத்தா : போதும்‌, 'ஆத்துல போட்டாலும்‌ அளந்து போடணும்‌" 

அமுதவாணன்‌ : ஆத்துல போட்டாலும்‌ அளந்து போடணுமா? 

தாத்தா : சொல்கிறேன்‌! சொல்கிறேன்‌! ஆத்துல போட்டாலும்‌ அளந்து 
போடணும்‌ என்று இப்பொழுது பயன்படுத்துகிறோம்‌ ஆனால்‌ 
இது தவறு. அகத்தில்‌ போட்டாலும்‌ அறிந்து போடணும்‌ என்பது 
தான்‌ சரி. அதாவது புரியாமல்‌ எதையும்‌ மனனம்‌ செய்து 
நினைவில்‌ கொள்ளக்கூடாது. கற்கும்போதே தெளிவாகப்‌ 
புரிந்த பிறகுதான்‌ நினைவில்‌ கொள்ள வேண்டும்‌. 
(பேசிக்கொண்டே இருவரும்‌ வீட்டை அடைந்தனர்‌) 


அமுதவாணன்‌ : உங்களுடன்‌ சென்று வந்தது மிகவும்‌ மகிழ்ச்சி தாத்தா. 


அ] 


வாங்க பேசலாம்‌ தெ ட 
- ர. ௮4] 


உ பாடப்பகுதியில்‌ இடம்பெற்றுள்ள பழமொழிகளைக்‌ கூறி 
அவற்றின்‌ பொருளை உம்‌ சொந்த நடையில்‌ கூறுக . 
உ பாடப்பகுதியை உரிய உச்சரிப்புடன்‌ படித்துப்‌ பழகுக. 


உ உமக்குத்‌ தெரிந்த பழமொழிகளையும்‌ அவை உணர்த்தும்‌ 
பொருளையும்‌ வகுப்பில்‌ மாணவர்களுடன்‌ பகிர்ந்து கொள்க 


பழமொழிகளின்‌ பொருள்‌ மாறுபட்டு வழங்கப்‌ 
படூவதற்குக்‌ காரணம்‌ என்னவாக இருக்கும்‌? 


டூ 


அமுதவாணன்‌, தன்‌ தாத்தாவுடன்‌ சென்ற இடம்‌ 


அ) கடைத்தெரு ஆ) பக்கத்து ஊர்‌ 

இ வாரச்சந்தை ஈ) திருவிழா ட்‌ 
யானைக்கொரு இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது க பட்டப்‌ 
அ) யானை கொரு ஆ) யானை-* ஒரு 

இ யானைக்கு + ஒரு ஈ) யானைக்‌ * கொரு 


பழச்சாறு இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 


அ) பழம்‌ சாறு ஆ) பழச்‌ சாறு 
இ  பழர*ச்சாறு ஈ) பழச சாறு 
ப 

அ) குரைக்கும்‌ ஆ) குறைக்கும்‌ 
இ) குலைக்கும்‌ ஈ) கொலைக்கும்‌ 
ஆசி இச்சொல்லின்‌ பொருள்‌ ,,,.......................... 

அ) புகழ்ந்து ஆ) மகிழ்ந்து 

இ) இகழ்ந்து ஈ) வாழ்த்து 


கீழ்க்காணும்‌ சொற்களைச்‌ சேர்த்து எழுதுக 


அ) வாரம்‌ + சந்தை = 


இ) பழைமை + மொழி - 


வினாக்களுக்கு விடையளிக்க. 


அமுதவாணன்‌ யாரிடம்‌ ஆசி வாங்கினான்‌? 
'ஆநெய்‌' பூ நெய்‌ ஆகியன எவற்றைக்‌ குறிக்கின்றன? 


"ஆற்றில்‌ போட்டாலும்‌ அளந்து போடு" - இப்பழமொழியின்‌ பொருளைச்‌ 


சொந்த நடையில்‌ கூறுக. 


Jj : 


பழமொழியை நிறைவு செய்க 


யானைக்கொரு 
காலம்‌ வந்தால்‌ 


படித்தும்‌, பாடியும்‌ மகிழ்க! 


அச்சம்‌ இல்லாதவன்‌ தானே! 

அம்பலம்‌ ஏறுவான்‌ தேனே! 
ஆவும்‌ தென்னையும்‌ தானே! 

ஐந்தே வருடம்‌ பலன்‌ தரும்‌ மானே! 
எஃகு போல தானே! 

உறுதியாய்‌ இரு தேனே! 
மூத்தோர்‌ சொல்‌ தானே! 

பழமொழிகள்‌ ஆகும்‌ மானே! 


j - 


படத்திற்கேற்ற பழமொழியைத்‌ தேர்ந்தெருக்க. 


த 


ஓ சிறுதுளி பெருவெள்ளம்‌. | ] 
ஓ யானைக்கும்‌ அடி சறுக்கும்‌. | ] 
ஓ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்‌. | ] 


முதலைழுத்து மாற்றினால்‌ வேறுசொல்‌ 


ஓ படிக்க நீயும்‌ விரும்பு... 


பாறையை உடைப்பது 


சுவைத்தால்‌ இனிக்கும்‌ 
பூ மலரும்‌ முன்பு 


இ வைன்மூவம்‌ ட. சம்‌. 
வயலுக்கு இடுவது 
பூக்களைத்‌ தொடுத்தால்‌ 


புன்னை என்பது 


ஓ நீர்‌ இறைத்திடுவது ஏற்றம்‌ 
புயலோ இயற்கை ற றட 


தவறு இழைப்பது 


வீட்டின்‌ உள்ளே 


அறிந்து கொள்வோம்‌ 


Talk less work more 


No pain no gain 


Good council has no price 


Haste makes waste 


© © © டட 


All that glitters is not gold 


ஐந்து பழமொழிகளை எழுதி, அவை 
இன்று உணர்த்தும்‌ பொருளையும்‌ அதன்‌ 
உண்மையான பொருளையும்‌ எழுதி வருக. 


இணைத்து மகிழ்வோம்‌ 


நல்ல அறிவுரை விலை 
மதிப்பற்றது 
மின்னுவதெல்லாம்‌ 
பொன்னல்ல 
குறைவாகப்‌ பேசு 
அதிகம்‌ வேலை செய்‌ 

உழைப்பின்றி 

ஊதியமில்லை 

பதறாத காரியம்‌ 

சிதறாத 


ஒரு விவசாயியின்‌ தோட்டத்தில்‌ விளைந்திருந்த காய்களையும்‌ 
கனிகளையும்‌, கிழங்குகளையும்‌ வயிறாரத்‌ தின்று வாழ்ந்து 
கொண்டிருந்தது ஒரு முயல்‌. ஆனாலும்‌, அதன்‌ மனத்தில்‌ ஒரு கவலை, 
அதற்குக்‌ காரணம்‌ அது வாழும்‌ அந்தக்‌ காட்டைப்‌ பல்லாண்டூ காலமாக ஆட்சி செய்து 
வரும்‌ ஒரு புலி ஆகும்‌. புலிக்குக்‌ கிடைக்கும்‌ மதிப்பு தனக்கும்‌ கிடைக்கவேண்டும்‌ 
என்று முயல்‌ விரும்பியது. புலியைவிடத்‌ தானே சிறந்தவன்‌ என்று புலிக்கும்‌ காட்டில்‌ 
உள்ள பிற விலங்குகளுக்கும்‌ மெய்ப்பிக்க வேண்டுமென முயலுக்கு ஆசை 
தோன்றியது. உடனே, முயல்‌ சிந்தித்துச்‌ செயல்படத்‌ தொடங்கியது. இனி, கதையைப்‌ 
படிப்போம்‌... 


, இந்தக்‌ காட்டில்‌ 
உள்ள புலி நம்‌ 
முன்னோரைத்‌ தன்‌ 

வதி கே 
| றாவது ஒரு நாள்‌ 4 நரம்‌ உறங்கி 

நம்மையும்‌ கொன்று தின்று ப்ச்‌ நம ற 


| 


௬. 9 நல்ல செழிப்பான 
ழு தோட்டம்‌... சுவையான 
கேரட்‌... ஆஹா... என்ன 
இனிமை! சுவைக்க 
சுவைக்க நாவில்‌ நீர்‌ 


7 இந்த்‌ ௭௯ 
கவலையிலேயே 
வயிறார உண்ட 


முயலே உனக்கு 
எவ்வளவு தைரியம்‌... இவ்வளவு காலம்‌ 
என்னைக்‌ கண்டாலே ஓட்டம்‌ எடுப்பாய்‌. 
இப்பொழுது கால்மேல்‌ கால்‌ போட்டு 
உட்கார்ந்து இருக்கிறாயா? உன்னை... 


29 ஒரு முயற்சி செய்து 
பார்ப்போம்‌. அதில்‌ 
தோற்றால்‌ வீர 
மரணமடைவோம்‌. 
வாழ்நாளைல்லாம்‌ 
அந்தப்‌ புலிக்குப்‌ 
பயந்து கொண்டே 
இருக்க முடியாது. 


ஒடினேனா! நானா! 
உன்னைக்‌ கண்டா...? 
உனக்குச்‌ செய்தியே 
தெரியாதா? உனக்கு எங்கே 
தெரியப்போகிறது... இங்கு 
கூட்டம்‌ நடந்த போது நீ தான்‌ 
அப்பாவி விலங்குகளை 
வேட்டையாடிக்‌ 


நீ இந்தக்‌ காட்டின்‌ 
அரசனாக இனிமேலும்‌ 
நீடிக்கக்‌ கூடாது 
என்று எல்லா 
விலங்குகளும்‌ ஒரே 
மனதாகத்‌ தீர்மானம்‌ 
நிறைவேற்றின 4 


கூட்டத்தில்‌ 
என்ன தீர்மானம்‌ 
எடுக்கப்பட்டது? 


” வேடிக்கைப்‌ 
ப்‌ பேச்சு பேசுகிறாய்‌. \ 
பலமற்ற சிறிய * 
மென்மையான நீ 
இந்தக்‌ காட்டுக்கு 
அரசனா? 
உன்னை 
இப்போதே ...?? 


ர்‌ 


சில 
விலங்குகளைத்‌ 
தவிர எல்லா 


எல்லா 
விலங்குகளும்‌ 
கூட்டத்திற்கு | 
வந்திருந்தனவா? இ 


7 இந்தக்‌ காட்டிலேயே 


நான்‌ அரசனாக பயங்கரமான 


நீடிக்கக்‌ மூர்க்கமான விலங்காகிய 

கூடாதா? என்னைத்‌ தான்‌ 

எல்லா விலங்குகளும்‌ 
புதிய அரசனாகத்‌ 
தேர்ந்தெடுத்தன. 


1 


அப்படியானால்‌ 
வேறு யார்‌ 
அரசனாக 
இருப்பது? 


= 
\ 


உன்‌ முதுகில்‌ என்னை ' 
ஏற்றிக்கொண்டு போ. 
இக்காட்டு விலங்குகள்‌ 
00 என்னைப்பார்த்து அஞ்சுவதை 
ரரி உனக்கு மெய்ப்பித்துக்‌ 
காட்டுகிறேன்‌ 4 


இந்த முயல்‌ எப்படிப்‌ தவறாகப்‌ 
புலியின்‌ மேல்‌ பேசியிருந்தால்‌ 
அமர்ந்து வருகிறது! , நப்‌ 


<a> ம 


இந்தக்‌ காட்டிலேயே | ஸ்‌ 


இருக்கக்கூடாது. த்‌ 
குட்டித்‌ தூக்கம்‌ போட்டுக்‌ 


நான்‌ போய்‌ 


38 


வட 


+ 


(க AE 


ஆ 
i \ 


வாங்க பேசலாம்‌ 


இக்கதையை உனது சொந்த நடையில்‌ கூறுக. 


உ காட்டின்‌ அரசனாக நீ எந்த விலங்கை அமர்த்துவாய்‌? 
காரணம்‌ என்ன? 


உ புலி எதையும்‌ ஆராயாமல்‌ முயலின்‌ பேச்சை உண்மை என 
ஏற்றுக்கொண்டது சரியானதா? கலந்துரையாடூக. 


தவறு செய்பவர்களை என்ன செய்யலாம்‌? 


திருத்தலாமா ? 
அப்படியே விட்டுவிடலாமா ? 


ட பல்லாண்டூ இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 
அ) பல்‌ *லாண்டு ஆ) பல்‌ * ஆண்டு 


இ) பல*ஆண்டூ ஈ) பல * யாண்டு 


ஓ செயலாக்கம்‌ இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 
அ) செயலாக்கம்‌ ஆ) செயல்‌ * ஆக்கம்‌ 


இ) செயலா * ஆக்கம்‌ ஈ) செயல்‌ * லாக்கம்‌ 


ஓ இப்போது* எல்லாம்‌ என்பதைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ 
அ) இப்போதெல்லாம்‌ ஆ) இப்போது எல்லாம்‌ 


இ) இப்போல்லாம்‌ ஈ) இப்போ யெல்லாம்‌ 


பேசி* இருந்தால்‌ என்பதைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌சொல்‌ ட 


அ) பேசியிருந்தால்‌ ஆ) பேசியிரு 
இ) பேசிஇருந்தால்‌ ஈ)  பேசவிருந்தால்‌ 


வந்து * இருந்தது என்பதைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ 
அ) வந்துஇருந்தது ஆ) வந்திருந்தது 
இ) வந்திருந்தது ஈ)  வந்தியிருந்தது 


வினாக்களுக்கு விடையளி 


முயலின்‌ கவலைக்குக்‌ காரணம்‌ என்ன? 


விலங்குகளின்‌ கூட்டத்தில்‌ என்ன முடிவு எடுக்கப்பட்டதாக முயல்‌ 
கூறியது? 


முயல்‌, தான்‌ அரசன்‌ என்பதை மெய்ப்பிக்க புலியை என்ன செய்யக்‌ கூறியது? 
புலியை மன்னித்து விட்டுவிட முயல்‌ கூறிய கட்ருப்பாரு என்ன? 
விலங்குகள்‌ உண்மையில்‌ எதைக்‌ கண்டு அஞ்சின? 


ர. 


ட 690 9 0௭ 


© 9 900 © 


எதிர்ச்சொல்லால்‌ சொற்றொடரை நிறைவுசெய்க 


பருவ மழை பெய்தால்‌ மக்கள்‌ மகிழ்ச்சி 
அடைவர்‌, பெய்யாவிட்டால்‌ 


எப்பொழுதும்‌ உண்மை பேச 
வேண்டும்‌, மெதுவாக 


பேசுவதைத்‌ தவிர்க்க வேண்டும்‌. 


தொடக்கம்‌ 
தோல்வி என்பது முடிவு அல்ல 
வ்‌ 
கணினி மூலம்‌ கல்வி கற்பது புதிய ப வொய்‌ 4 
முறை. கரும்பலகை மூலம்‌ கல்வி 
ல்க முறை 
பிறருக்குக்‌ கொடுத்து உதவுவது உயர்ந்த குணம்‌. பிறர்‌ பொருளைத்‌ 
திருடுவது ப குணம்‌ 
மருத்துவமனைகளில்‌ சத்தமாகப்‌ பேசாமல்‌... பேச 
வேண்டும்‌ 


சரி 7, தவறு (4 எனச்‌ சரியான குறியிடுக 


புலி, முயலின்‌ முன்னோரை க்‌ கொன்று தின்றுவிட்டது. 


முயல்‌ புலிக்குக்‌ கரும்பு கொடுத்தது. 


விலங்குகளின்‌ கூட்டம்‌ நடந்த போது புலி தூங்கிக்‌ கொண்டிருந்தது. 


முயல்‌ புலியிடம்‌ காட்டிலுள்ள விலங்குகள்‌ எல்லாம்‌ தன்னைக்‌ கண்டு 
அஞ்சுவதாகக்‌ கூறியது. 


முயல்‌ புலியைக்‌ காட்டிலிருந்து ஆட்சி செய்ய வேண்டும்‌ எனக்‌ கூறியது. 


j 


9 ©9 © © 9 99 


சக்கரம்‌ காட்டும்‌ ஈரெழுத்துச்‌ சொற்கள்‌ என்ன என்பதை 


கீழ்க்காணும்‌ குறிப்புகளைக்‌ கொண்டு கண்டுபிடிக்க. 
உலகம்‌ என்பதன்‌ வேறு சொல்‌ 


திருவிழா என்றாலே இது இருக்கும்‌ 


மரம்‌, செடி கொடி மண்ணில்‌ ஊன்றி 
நிற்க உதவுவது 


மன்னர்கள்‌ தம்‌ நாட்டின்‌ எல்லையை விரிவுபடுத்த அண்டை நாடுகளோடு 
தொடுப்பது  ............................ 
பூத்தொடுக்க உதவுவது 


எது முன்னே? எது பின்னே? அகர வரிசைப்படுத்துக. 


காலியிடங்களைக்‌ கூடையில்‌ உள்ள சொற்களைக்‌ கொண்டு நிரப்புக 


நூலகத்திற்குச்‌ சென்று சிறுவர்‌ இதழ்களில்‌ உள்ள 
படக்கதைகளைப்‌ படித்து வருக. அவற்றுள்‌ மூன்று கதைகளை 
உமது குறிப்பேட்டில்‌ எழுதிவந்து வகுப்பறையில்‌ கூறுக. 


39. 


த்‌ 


வெற்றி வேற்கை 


உதவியால்‌ பெறும்‌ நன்மை 


பொருள்‌ அறிவோம்‌ 


“A 


1 


ஆ Al 
ad ட தி a. =f 


லட்‌ pnp ர்‌ . 


வாங்க பேசலாம்‌ 


பாடலின்‌ பொருளை உமது சொந்த நடையில்‌ கூறுக 


உனக்கு உனது நண்பன்‌ செய்த சிறிய உதவி, அந்த 
நேரத்தில்‌ பெரியதாக இருந்த அனுபவத்தைப்‌ பற்றிப்‌ பேசு. 


சிறு சிறு உதவிகளைப்‌ பிறருக்குச்‌ செய்வது 
பற்றி உனது கருத்து என்ன? வகுப்பில்‌ 
கலந்துரையாடுக. 


ஓ தெண்ணீர்‌ இச்சொல்லின்‌ பொருள்‌ 


அ) கலங்கிய நீர்‌ ஆ) இளநீர்‌ 

இ) தெளிந்த நீர்‌ ஈ) வெந்நீர்‌ 
(இ ஆல்‌ இச்வால்லின்‌ வாருள்‌ __.............. 

அ) வேலமரம்‌ ஆ) ஆலமரம்‌ 

இ அரசமரம்‌ ஈ) வேப்பமரம்‌ 


௫ வம்‌ அணல்அன்வொகள்‌ _.......... 
அ) நீர்நிலை ஆ) பயம்‌ 
இ) வானிலை ஈ) பருவநிலை 


© 


© © 


©9900 


புரவி இச்சொல்லின்‌ பொருள்‌... 
அ) யானை ஆ) பூனை 
இ) ஆள்‌ ஈ) குதிரை 


பெரும்படை இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ப... 


அ) பெருமை* படை ஆ) பெரும்‌ * படை 


இ பெரு படை ஈ) பெரிய * படை 
நிழல்‌ * ஆகும்‌ என்பதைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ 


அ) நிழல்‌ஆகும்‌ ஆ) நிழலாகும்‌ 
இ) நிழல்லாகும்‌ ஈ)  நிழலாஆகும்‌ 


வினாக்களுக்கு விடையளி 


ஆலமரத்தின்‌ விதை எவ்வாறு இருக்கும்‌ என்று அதிவீரராமபாண்டியர்‌ 
குறிப்பிடுகிறார்‌? 


ஆலமரத்தின்‌ நிழலில்‌ தங்கும்‌ படைகள்‌ யாவை? 


இப்பாடலின்‌ பொருள்‌ எதனுடன்‌ ஒப்பிட்டுக்‌ கூறப்படுகிறது? 


பொருத்தமான நிறுத்தக்குறி இடுக. 


ஆகா என்ன சுகம்‌ தெரியுமா 

என்னைக்‌ கட்டிப்‌ போடுகிறார்கள்‌ 

ஆகா இது என்ன பிரமாதம்‌ 

நான்‌ என்ன வேலை செய்ய வேண்டும்‌ 


காய்கறிக்கடையில்‌ தேவையான தக்காளி கத்தரி புடலை ஆகியவற்றை 


வாங்கி வந்தேன்‌ 


Jj - 


சொல்‌ ஒன்று, பொருள்‌ இரண்டு - கண்டுபிடி 


எ.கா வயலில்‌ மேய்வது ஆடு 
அழகாய்‌ நடனம்‌ ஆடு 
மாதத்தின்‌ மறுபெயர்‌ 

நிலவைக்‌ குறிப்பது 


வகுப்பில்‌ பாடம்‌ 
மாடி செல்ல உதவும்‌ 


வளைந்து ஒடுவது 
6 - இந்த எண்ணின்‌ பெயர்‌ 


பூக்களைத்‌ தொடுத்தால்‌ 
அந்தி சாயும்‌ பொழுது 


9 9 ஒடு 


சோற்றின்‌ மறுபெயர்‌ 


அழகிய பறவை 


கலையும்‌, கைவண்ணமும்‌ 


கரிக்கோல்‌ சீவிய துகள்களைக்‌ கொண்டு படங்களை உருவாக்குவோம்‌. 


எ.கா: 


இணைந்து செய்வோமா 


ட சொற்களை எடுத்த முதல்‌ 


ன்‌ 
எ முத்து ன எடுத்து இரண்டாம்‌ 


அறிந்து கொள்வோம்‌ 


செய்தித்தாளில்‌ பிறருக்கு உதவியதாக 


வரும்‌ செய்திகளைச்‌ சேகரித்துக்‌ கீழே 
உள்ள செய்தித்‌ துணுக்கு கட்டத்தில்‌ ஓட்டுக. 


செய்தித்‌ துணுக்கு 


இணைப்புச்‌ சொற்களை அறிவோமா? 


இரண்டூ தொடர்களை இணைக்கப்‌ பயன்படும்‌ சொற்கள்‌ இணைப்புச்‌ சொற்கள்‌ 
ஆகும்‌. 


சில இணைப்புச்‌ சொற்களையும்‌, அவற்றைப்‌ பயன்படுத்தும்‌ முறைகளையும்‌ 
அறிவோம்‌. 


அதனால்‌, ஆகவே, ஆனால்‌, எனினும்‌, ஆகையால்‌, எனவே போன்றவை. 


பருவ மழை பெய்தது அதனால்‌ ஏரி, குளங்கள்‌ நிரம்பின. 


காற்று பலமாக வீசியது ஆகவே மரங்கள்‌ வேரோடு சாய்ந்தன. 


பூக்கள்‌ அழகாகப்‌ பூத்திருந்தன எனினும்‌ பறிக்க மனமில்லை. 


ஓ அப்பா விரைவாக வந்துவிடுகிறேன்‌ என்றார்‌ ஆனால்‌ வரவில்லை. 
ஓ நான்‌ தாய்நாட்டிலேயே பணிபுரிய விரும்புகிறேன்‌ ஆகையால்‌ வெளிநாடு 
செல்லமாட்டேன்‌. 


தினமும்‌ காலையில்‌ எழுந்து நன்றாகப்‌ படித்தேன்‌ எனவே நான்‌ தேர்வில்‌ 
நல்ல மதிப்பெண்‌ பெற்றேன்‌. 


ஆகவே, எனவே, ஆகையால்‌, ஆனால்‌ ஆகிய இணைப்புச்‌ சொற்களைப்‌ 
பயன்படுத்திச்‌ சொற்றொடர்களை உருவாக்குக. 


விடியும்‌ வேளை 


மன்னவனூர்‌ ஒர்‌ அழகான மலைக்கிராமம்‌, இனிய காலை வேளை, 
மழைபெய்து ஓய்ந்திருந்தது, சாலையில்‌ அங்கும்‌ இங்குமாகத்‌ தண்ணீர்‌ 
தேங்கியிருந்தது. மரங்களின்‌ கிளைகளிலும்‌ இலைகளிலும்‌ நீர்த்திவலைகள்‌ 
தெரிந்தன. பஞ்சுப்பொதிகள்‌ போன்ற மேகக்கூட்டங்கள்‌, வளைந்து நெளிந்து 
மிதந்தபடிச்‌ சென்றன. பச்சைப்பசேல்‌ என்ற வயல்வெளிகளில்‌, சிலுசிலுப்பான 
காற்று கூடவே எழுந்தது. 


பனைஓலை வேய்ந்த குடிசையில்‌, நெற்றியில்‌ வட்டநிலா போலச்‌ சிவப்பாக குங்குமப்‌ 
பொட்டு வைத்த அம்மா அறிவுமதி, விறகு அடுப்பில்‌ சமைத்துக்‌ கொண்டு இருந்தாள்‌. 
கருத்த மண்சட்டியில்‌ வெள்ளை வெளேரென வரகரிசிச்சோறு கொதித்துக்‌ 
கொண்டிருந்தது. கொடியடுப்பில்‌ மஞ்சளாகப்‌ பருப்பு,மணம்மிக்க பூண்டுடன்‌ வெந்து 
கொண்டிருந்தது. 


வதக்கிய பசுமையான பிரண்டைத்‌ துவையலை அம்மியில்‌ அரைத்துக்‌ கொண்டே, 
அடுப்பையும்‌ கவனித்துக்‌ கொண்டிருந்தாள்‌ அறிவுமதி. 


மரங்களும்‌ செடிகளும்‌ சூழ்ந்த இடத்தில்‌, பசுங்கன்றென ஓடியாடி விளையாடிக்‌ 
கொண்டிருந்தனர்‌ பிள்ளைகள்‌ இனியனும்‌, இனியாவும்‌. 


சதி: சே... 


அன்பு பொங்க, தன்‌ பிள்ளைகளை அழைத்தாள்‌ அம்மா. பள்ளிக்குச்‌ செல்ல 
தங்களை ஆயத்தப்படுத்திக்‌ கொண்டனர்‌ பிள்ளைகள்‌. 


பசுஞ்சாணம்‌ மெழுகிய தரையில்‌ மனைப்பலகையில்‌ அமர்ந்து துளிரான 
தலைவாழை இலையை விரித்து, நீர்‌ தெளித்து, அதில்‌ சுடச்சுட வரகரிசிச்‌ 
சோறிட்டு, ஆவிபறக்கும்‌ பருப்புக்‌ கடையலை ஊற்றினாள்‌ அம்மா. 
துணையாகத்‌ தொட்டுச்சுவைக்கச்‌ சுள்ளென்ற பிரண்டைத்‌ துவையலும்‌ 
வைத்தாள்‌. 

நாக்கு சப்புக்கொட்ட பிள்ளைகள்‌ விரும்பி உண்டனர்‌. பின்னர்‌, தாயிடம்‌ 
விடைபெற்றுப்‌ பள்ளிக்குத்‌ துள்ளிக்குதித்து ஓடினர்‌. 

வாய்க்காலும்‌ வரப்பும்‌ நிறைந்த வயலில்‌, வேலை செய்து கொண்டிருந்த 


கணவனுக்கு உணவளிக்க, கலயத்தில்‌ சோறுடன்‌ அம்பென விரைந்தாள்‌ 
அறிவுமதி. இனிமையான காலைப்பொழுது இப்படியாகக்‌ கழிந்தது. 


பட்‌ ஆ ட்‌ ன்‌ ்‌ ண்‌ 3 2 


- எளிய வருணனைச்‌ சொற்களைப்‌ பயன்படுத்திச்‌ சிறுசிறு உரைப்பகுதிகளைப்‌ படித்தல்‌, 


வாங்க பேசலாம்‌ ஆ த்‌ 


ட டு 
பட 


வ சக டூ (இ இ புது ந அ இட... அ 


நீ வாழ 
விரும்புகிறாய்‌ ? 
என்‌? 
உனது ஊரைச்‌ 
சுத்தமாக்க என்ன 
செய்யலாம்‌? 
திட்டமிடுக. 


சரியான சொல்லைத்‌ தெரிவு செய்து எழுதுவோமா? 


சாலையெங்கும்‌ இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ,............................... 


அ) சாலை யெங்கும்‌ ஆ) சாலை எங்கும்‌ 


இ)  சால- எங்கும்‌ ஈ) சால * யெங்கும்‌ 


சுண்டியிழுக்கும்‌ இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது... 


அ) சுண்டி + யிழுக்கும்‌ ஆ) சுண்‌ * டியிழுக்கும்‌ 
இ) சுண்டு * இழுக்கும்‌ Fr) சுண்டி * இழுக்கும்‌ 
ஓடி * ஆடி என்பதைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ 


அ) ஓடிஆடி ஆ) ஓடியோடி 
இ ஓடியாடி ஈ) ஓடியாடி 


காலை * பொழுது என்பதைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ 


9 ஒட ஒல 


அ) காலைபொழுது ஆ) கால்பொழுது 
இ) காலைப்பொழுது ஈ)  காலப்பொழுது 


வரகு * அரிசி என்பதைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ 
அ) வரகரிசி ஆ) வரகுஅரிசி 
இ) வரக்கரிசி Fr) வரகுகறிசி 


6 


© 


உணவு * அளிக்க என்பதைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ 


௮) உணவு௫ளிக்க ஆ) உணவளிக்க 


இ) உணவுவளிக்க ஈ)  உணவ்வளிக்க 
அழகிய மலைக்கிராமத்தின்‌ பெயர்‌ என்ன? 
கிராமத்தில்‌ உனக்குப்‌ பிடித்த இயற்கைக்‌ காட்சிகளை எழுதுக. 


பிள்ளைகள்‌ காலை உணவாக என்ன உண்டார்கள்‌? 


ஒடு 


பாடப்பகுதியில்‌ இடம்பெற்றுள்ள வருணனைச்‌ சொற்களை 


எடூத்து எழுதுக 


எ.கா: பச்சைப்பசேல்‌ என்ற வயல்வெளி ட்ட 


j : 


உரைப்பகுதியைப்‌ படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. 


சிறு தானிய உணவுகளே நம்‌ உடல்நலத்திற்கு ஏற்றவை. குதிரை வாலி அரிசி, 
தினை, வரகரசி, கேழ்வரகு, கம்பு, சோளம்‌, பனிவரகு அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி 
போன்றவை சிறு தானியங்கள்‌ ஆகும்‌. இந்தச்‌ சிறு தானியங்களைக்‌ கொண்டு, பல 
உணவு வகைகளை மண்‌ பானைகளில்‌ சமைத்துப்‌ பயன்பருத்துவது மிகவும்‌ 
நல்லது. நாம்‌ உண்ட உணவு முழுமையாகச்‌ செரித்த பிறகுதான்‌, அருத்தவேளை 
உணவை நாம்‌ உண்ண வேண்டும்‌. இதைத்தான்‌ நம்‌ முன்னோர்கள்‌, "பசித்துப்‌ 
புசி" என்றனர்‌. இவற்றைத்‌ தவிர்த்துவிட்ருத்‌ துரித உணவுகளை உண்ணத்‌ 
தொடங்கியதே பல்வேறு நோய்கள்‌ ஏற்படக்‌ காரணமாகிறது. 


சிறு தானிய உணவுகளை உண்போம்‌! 


வளமான வாழ்வைப்‌ பெறுவோம்‌! 


கேழ்வரகு 


மாப்பிள்ளை சம்பா அரிசி 


பனிவாகு அரிசி ஞு 
குதிரைவாலி அரிசி 


சோளம்‌ 


ட எவ்வகை உணவு முறை நமக்கு ஏற்புடையது? 


ஓ சிறு தானியங்களுள்‌ எவையேனும்‌ நான்கு எழுதுக. 
ஓ துரித உணவு வகைகளை உண்ணக்‌ கூடாது. ஏன்‌? 


ர. 


கலையும்‌ கைவண்ணமும்‌ 
தேவையான பொருட்கள்‌: 


வெள்ளை வரைபட அட்டை, சிறிதளவு மணல்‌, பசை, கரிக்கோல்‌, வண்ணப்‌ பொடி. 


வெள்ளை வரைபட அட்டையில்‌ உனக்குப்‌ பிடித்த 
படத்தினை வரைந்து கொள்‌. வரைந்த பகுதிக்குள்‌ 
மட்டும்‌ பசையினைத்‌ தடவு. தடவிய பசை காய்வதற்குள்‌ 
மணலைத்‌ தூவு. நன்றாகக்‌ காய்ந்த பின்‌ 

அட்டையைக்‌ கவிழ்த்துவிட்டு, பிறகு திருப்பினால்‌ 
அழகிய மணல்‌ ஓவியம்‌ கிடைக்கும்‌. தேவையான 
இடத்தில்‌ வண்ணப்‌ பொடிகளைத்‌ தூவி மேலும்‌ 
அழகுப்படுத்து. இதனை வாழ்த்து அட்டையாகவும்‌ 
பயன்படுத்தலாம்‌. 


அறிந்து கொள்வோம்‌ 


சிறுதானியங்கள்‌, நவதானியங்கள்‌ 
ஆகியவற்றைச்‌ சேகரித்து, ஒட்டி அதன்‌ 
பெயரை எழுதிப்‌ படத்தொகுப்பு தயார்‌ 
செய்க. 


ர. 


மணிமொழியும்‌ கனிமொழியும்‌ தங்களது முதல்‌ பருவ விருமுறையில்‌, 

திருச்சியிலுள்ள தம்‌ மாமா வீட்டிற்குச்‌ சென்றனர்‌. கல்லணையைப்‌ பார்க்க 

வேண்டும்‌ என்ற விருப்பத்தினை மாமாவிடம்‌ கூறினர்‌. மாமாவும்‌ அதற்கு இசைந்து 

தம்‌ குரும்ப உறுப்பினர்களையும்‌ அழைத்துக்‌ கொண்டு கல்லணைக்குச்‌ செல்கிறார்‌. 
எனக்கு இந்தப்‌ பயணம்‌ மகிழ்ச்சியைத்‌ தருகிறது மாமா. 


கனிமொழி : எனக்கும்‌ தான்‌. ஏனென்றால்‌ நம்மோடு அத்தையும்‌ கபிலனும்‌ 
வருவது மிகவும்‌ மகிழ்ச்சியாக உள்ளது. 


நாம்‌ பார்க்கப்‌ போகும்‌ கல்லணையை நெருங்கிவிட்டோம்‌. 
வாருங்கள்‌! கல்லணையைச்‌ சுற்றிப்‌ பார்ப்போம்‌. 


கனிமொழி : மாமா,கல்லணை எந்த மாவட்டத்தில்‌ உள்ளது? 


தஞ்சாவூர்‌ மாவட்டத்தில்‌ உள்ளது. திருச்சியிலிருந்து 2௦ கிமீ 
தொலைவில்‌ உள்ளது. இந்தக்‌ கல்லணையைக்‌ கரிகாலன்‌ என்ற 
மன்னன்‌ கட்டினான்‌. 


மணிமொழி : கல்லணை கட்டிய கரிகாலனைப்‌ பற்றித்‌ தெரிந்து கொள்ள ஆர்வமாக 
உள்ளேன்‌ மாமா, உங்களுக்குத்‌ தெரிந்த செய்திகளைக்‌ கூறுங்கள்‌. 


அத்தை : எனக்குத்‌ தெரியும்‌. நான்‌ கூறுகிறேன்‌ கேளுங்கள்‌. சோழ அரசர்களில்‌ 4 
சிறப்புமிக்க அரசன்‌ கரிகாலன்‌ ஆவார்‌. இவரது இயற்பெயர்‌ வளவன்‌ பூ 
என்பதாகும்‌. ஞ்‌ 

கனிமொழி : இவரது பெயர்‌ வளவன்‌ என்று சொல்கிறீர்கள்‌. அப்படியானால்‌ 


கரிகாலன்‌ என்ற பெயர்‌ எப்படி வந்தது? 


மாமா : கரிகாலன்‌ என்பதற்குக்‌ கருகிய காலை உடையவன்‌ என்பது பொருள்‌. 
இளம்‌ வயதில்‌ இவருக்கு ஏற்பட்ட தீ விபத்தின்‌ காரணமாக இப்பெயர்‌ | 
இவருக்கு வழங்கலாயிற்று. \ 


மணிமொழி : ஐ! கல்லணை எவ்வளவு நீளமாகவும்‌, பார்ப்பதற்கு 
அழகாகவும்‌ இருக்கிறது. இந்தக்‌ கல்லணையைக்‌ கட்ட கரிக 
எடுத்துக்‌ கொண்ட முயற்சியைக்‌ கூறுங்கள்‌ மாமா. 


\ 


ட்‌ 


ல்‌ ட இதி 


3 
MALES புத்து MIAO MABEL Liss Lass 


த்‌. 
[ஆ ஆ கக்கர்‌ 2” 


= 
. 


ஆரு 


இ 


த . - _1 ட. தன 
அ ட ட்‌ ட 
ரி ன்‌ 
1, 


ஆளி? 


ட ஷை ௮ 


மாமா : சரி கூறுகிறேன்‌. எனது ஆசிரியர்‌ எனக்குச்‌ சொன்ன செய்திகளை 
நான்‌ உங்களுக்குக்‌ கூறுகிறேன்‌. தற்போது பயன்பாட்டில்‌ 
உள்ள மிகப்‌ பழைமையான ஒரே அணை கல்லணை. இதுவே 
உலகின்‌ மிகப்‌ பழைமையான  நீர்ப்பாசனத்திட்டம்‌ எனவும்‌ 
கூறப்படுகிறது. மணலில்‌ அடித்தளம்‌ அமைத்துக்‌ கட்டியுள்ளார்கள்‌. 
இது பழந்தமிழரின்‌ கட்டுமானத்‌ திறனுக்குச்‌ சான்றாகும்‌. இது இன்று 
வரை வியத்தகு சாதனையாக உள்ளது. 


க DD ய. ௫ ய்யா மாரா ராரா பண்ன... 


தட யு 


மணிமொழி : ஓ! அப்படியா மாமா....... 


மாமா : ஆம்‌, காவிரியில்‌ அடிக்கடி பெருவெள்ளம்‌ வரும்‌, ஆனால்‌ அந்த 
நீர்‌ எதற்கும்‌ பயன்படாமல்‌ கடலுக்குச்‌ சென்றுவிடும்‌. 
மழைக்காலத்தில்‌ வெள்ளப்‌ பெருக்காலும்‌, கோடைக்காலத்தில்‌ 
நீர்‌ இன்றியும்‌ மக்கள்‌ துயரப்பட்டதைக்‌ கண்டு அதனைத்‌ தடுக்கும்‌ 
பொருட்டு பெரியதோர்‌ அணையைக்‌ கட்ட முடிவெடுத்தான்‌ 


கரிகாலன்‌. 


ர. 


மணிமொழி 


மாமா 


கபிலன்‌ 


மாமா 


அத்தை 


கனிமொழி 


மணிமொழி 


அப்போதே இரும்புக்‌ கம்பிகள்‌, பைஞ்சுதை (சிமெண்ட்‌) இருந்தனவா? 


இல்லையம்மா, அணை கட்டப்பட்ட முறையைச்‌ சொல்கிறேன்‌ கேள்‌. 
காவிரி ஆற்றின்மீது பெரிய பாறைகளைக்‌ கொண்டு வந்து 
போட்டனர்‌. அந்தப்‌ பாறைகளும்‌ நீர்‌ அரிப்பின்‌ காரணமாகக்‌ கொஞ்சம்‌ 
கொஞ்சமாக மண்ணுக்குள்‌ சென்றன. அந்தப்‌ பாறையின்‌ மேல்‌ 
வேறொரு பாறையை வைத்து நடூவே தண்ணீரில்‌ கரையாத 
ஒரு வித ஒட்டும்‌ களிமண்ணைப்‌ பூசி, இரண்டும்‌ ஒன்றோடு 
ஒன்று ஒட்டிக்கொள்ளும்படி செய்தனர்‌. இது பல நூற்றாண்டுகள்‌ 
கடந்தும்‌, இன்றளவும்‌ உறுதியோடு நிற்கிறது. கல்லணை 
தமிழர்களின்‌ கட்டுமானத்‌ திறனைப்‌ பறை சாற்றுவதாக உள்ளது. 


இதோ, இங்கே பாருங்கள்‌. ஒரு கல்வெட்டு உள்ளது. இதில்‌ என்ன 
எழுதியிருக்கிறது என்று படிப்போம்‌ வாருங்கள்‌. 


இவ்வணை இரண்டாம்‌ நூற்றாண்டில்‌ கட்டப்பட்டது. காவிரி ஆறானது 
காவிரி, கொள்ளிடம்‌, வெண்ணாறு, புதுஆறு என நான்காகப்‌ பிரிகிறது. 
காவிரியாறு பிரியும்‌ இடத்தில்தான்‌ கல்லணை கட்டப்பட்டுள்ளது. 
இதனால்தான்‌ திருச்சி, தஞ்சாவூர்‌ மாவட்டங்கள்‌ வளமாகின்றன. இது 
உழவுப்‌ பாசனத்திற்கான மிகப்பெரிய திட்டமாகும்‌. 


மதிய உணவு கொண்டு வந்துள்ளேன்‌, மரநிழலில்‌ அமர்ந்து 
அனைவரும்‌ உணவு உண்போம்‌ வாருங்கள்‌! 


கல்லணை, பார்ப்பதற்குக்‌ கண்ணையும்‌ கருத்தையும்‌ கவரும்‌ 
வகையில்‌ அமைந்துள்ளது. எனவே கரிகாலனுக்கு நன்றி கூறுவோம்‌. 


கல்லணை உள்ளவரை கரிகாலனின்‌ புகழ்‌ நிலைத்துநிற்கும்‌. 


9 © © © 


௨ கல்லணை பற்றி உனக்குத்‌ தெரிந்த செய்திகளை உன்‌ 
சொந்த நடையில்‌ கூறு. 


உ உமது ஊரில்‌ உள்ள மிகப்‌ பழைமையான இடம்‌ எது? 
அதுபற்றி வகுப்பறையில்‌ கலந்துரையாடுக. 


கோடைக்காலங்களில்‌ நீர்ப்பற்றாக்குறை ஏற்படக்‌ 
காரணம்‌ என்ன? 


நீர்ப்பற்றாக்குறையைப்‌ போக்க என்ன செய்வாய்‌? 


சரியான சொல்லைத்‌ தெரிவு செய்து எழுதுவோமா? 


ட பெருவெள்ளம்‌ இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 
அ) பெருமை * வெள்ளம்‌ ஆ) பெரு * வெள்ளம்‌ 


இ) பெரு *வுள்ளம்‌ ஈ) பெரிய * வெள்ளம்‌ 


தங்கியிருந்த இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ட 


அ) தங்கி * இருந்த ஆ) தங்கி 4 யிருந்த 
இ) தங்கியி 4 ரந்த ஈ) தங்கு * இருந்த 


அமைந்துள்ளது இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது “ப 
அ) அமைந்‌ * துள்ளது ஆ) அமைந்து 4+ உள்ளது 

இ) அமைந்து * ள்ளது ஈ) அமைந்‌ * உள்ளது 

அரசு * ஆட்சி என்பதைச்‌ சேர்த்து கிடைக்கும்‌ சொல்‌... 


அ) அரச்ூட்சி ஆ) அரசாட்சி 
இ) அரசுசாட்சி ஈ)  அரசுஆட்சி 


நீர்‌ * பாசனம்‌ என்பதைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ 


© © © © 


அ) நீர்பாசனம்‌ ஆ) நீர்ப்பாசனம்‌ 


இ) நீரப்பசனம்‌ ஈ)  நீரபாசனம்‌ 


பந்தை அதன்‌ எதிர்ச்சொல்‌ கூடையில்‌ போடலாமா? 


999090 


99900 


சரியானதை எடுத்து எழுதுக 


கல்லணை அமைந்துள்ள மாவட்டம்‌ (திருச்சி! தஞ்சாவூர்‌ ) 


தமிழ்நாட்டில்‌ காவிரியின்‌ முக்கிய துணையாறு 
(வைகை / கொள்ளிடம்‌) 


கல்லணையைக்‌ கட்டிய அரசன்‌ (கரிகாலன்‌ / இராசராசன்‌) 


கல்லணை தொழில்நுட்பத்திற்குச்‌ சிறந்த சான்றாகத்‌ 


திகழ்கிறது (பழந்தமிழர்‌ / இன்றைய) 
கரிகாலனின்‌ இயற்பெயர்‌ என்ன? 

கரிகாலன்‌ என்று பெயர்‌ வரக்‌ காரணம்‌ என்ன? 
கரிகாலன்‌ கல்லணையைக்‌ கட்ட காரணம்‌ யாது ? 


கல்லணையின்‌ சிறப்பாக நீ நினைப்பதை எழுதுக. 


அறிந்து கொள்வோம்‌ 


நூலகத்திற்குச்‌ சென்று வரலாற்று 
நூல்களைப்‌ படித்து யாரேனும்‌ ஐந்து 
அரசர்களின்‌ பெயர்களையும்‌, அவர்கள்‌ 
செய்த நற்செயல்களையும்‌ தெரிந்து கொண்டு 
அட்டவணையை நிரப்பி வருக 


ணா | |) ட 


(0) காவல்காரர்‌ 


சட்டை மேலே கோட்டு மாட்டிச்‌ 


சரிகை போட்ட வேட்டி கட்டி 


% நட்ட நடுவே தோட்டம்‌ தன்னில்‌ 211955 
ராஜா போலே நின்றி ருந்தார்‌ 
தீ இரவும்‌ பகலும்‌ தூங்கி டாமல்‌ 


இங்கு மங்கும்‌ நகர்ந்தி டாமல்‌ 
பெருமை யோடு காவல்‌ காப்பார்‌ 
பெயரில்‌ லாத காவல்‌ காரர்‌ 


காக்கை குருவி அங்கே வந்தால்‌ 
காவல்‌ காரர்‌ நிற்கக்‌ கண்டு 


சீக்கி ரத்தில்‌ வந்த வழியே 
திரும்பி ஓடும்‌ பயந்து கொண்டு i 
காற்று பலமாய்‌ அடித்த தாலே 
ஓ கனத்த மழையும்‌ பெய்த தாலே 
நேர்த்தி யான அவரின்‌ உடைகள்‌ | 
நித்தம்‌ கிழிந்து வந்த தையோ | 100 
இதனைக்‌ கண்ட காகம்‌ ஒன்று அ 
இந்தச்‌ சமயம்‌ இவர்க்கு நாமும்‌ 
உ தவி செய்தால்‌ பயமில்‌ லாமல்‌ 
உலவ லாமே என்று கருதி 
அருகில்‌ உள்ள வீட்டிற்‌ குள்ளே 
யாரும்‌ இல்லா வேளை சென்று 
கறுப்புக்‌ கோட்டு வெள்ளைச்‌ சட்டை 
"கட்டிக்‌ கொள்ள சரிகை வேட்டி 


7 


ஸ்‌. ஷ்‌. 
il 111 1 


பா 11 


ரி ட்‌ p 


A mil 4th-std_Term2.indd 1 


8/7/2019 6:03:16 PM 


எடூத்து வந்து காவல்‌ காரர்‌ 
இருக்கும்‌ இடத்தில்‌ போட்டு விட்டே 
உடுத்திக்‌ கொள்வீர்‌ என்று சொல்லி 
ஒதுங்கி நின்று பார்த்த தங்கே 
காவல்‌ காரர்‌ பழைய உடையைக்‌ 
கழற்றிக்‌ கீழே போட வில்லை 
ஆவ லோடுூ புதிய உடையை 
அணிய வில்லை அசைய வில்லை 


உடனே காகம்‌ அருகில்‌ சென்றே 
உற்று நன்றாய்ப்‌ பார்த்த பின்னர்‌ 
அடடே இந்தக்‌ காவல்‌ காரர்‌ 
யாரோ என்று நினைத்தி ருந்தேன்‌ 


வைக்கோல்‌ மேலே துணியைச்‌ சுற்றி , 
வைத்தி ருக்கும்‌ பொம்மை என்றே | 
இக்‌ கணத்தே நண்பர்‌ அறிய 
எடுத்துச்‌ சொல்வேன்‌ என்று கூறி, 
காவல்‌ காக்கும்‌ பொம்மை தலையில்‌ 
காலை வைத்து நின்று கொண்டு 
கூவி அழைத்துப்‌ பறவை யாவும்‌ 
கூடச்‌ செய்து விட்ட தங்கே 


- அழ. வள்ளியப்பா 


4 


| கனு! 
| 
i 

ச்‌ 
3 
| 


1 ட 


| | Tamil 4th-std_Term2.indd 2 8/7/2019 6:03:17 PM | | 


ண்‌ |] ட HO று 


தோட்டத்தின்‌ நடுவில்‌ நின்றிருந்த சோளக்கொல்லைப்‌ பொம்மையைக்‌ 
காவல்காக்கும்‌ உயிருள்ள மனிதர்‌ என்று காகம்‌ நினைக்கிறது. கனத்த மழையால்‌ 
ஆடைகள்‌ கிழிந்து நிற்கும்‌ அந்தப்‌ பொம்மையிடம்‌, புதிய ஆடைகளை அணிந்துகொள்ள 
வேண்டுகிறது. ஆனால்‌, அஃது அணிந்து கொள்ளாததால்‌, உயிரற்ற பொருள்‌ 
என்பதை உணர்ந்து கொள்கிறது. அதனால்‌, அச்சமின்றி மற்ற பறவைகளையும்‌ கூவி 
அழைக்கிறது. 


மலரும்‌ உள்ளம்‌' என்னும்‌ நூலின்‌ இரண்டாம்‌ தொகுதியில்‌ இப்பாடல்‌ 
அமைந்துள்ளது. இப்பாடலைப்‌ பாடியவர்‌ அழ. வள்ளியப்பா. இவர்‌ குழந்தைகளுக்கான 
கதைகளையும்‌ பாடல்களையும்‌ மிகுதியாகப்‌ பாடியுள்ளமையால்‌, குழந்தைக்கவிஞர்‌ 
என அழைக்கப்படுகிறார்‌. 


உ கதைப்பாடலை ஓசைநயத்துடன்‌ பாடி மகிழ்க. 


உ பாடலின்‌ பொருளைப்‌ புரிந்துகொண்டு பாடுக. 


உ பாடல்‌ பொருளை உமது சொந்த நடையில்‌ கூறுக 


மீனாவின்‌ அம்மா வளவனின்‌ அப்பா 
மீனாவுக்கு யார்‌ எந்த உதவி 
நண்பர்களுக்கும்‌ செய்யக்‌ கூடாது 

பிறந்த நாள்‌ வாழ்த்துகள்‌ என்று கூறுகிறார்‌. 

தெரிவிக்கிறார்‌. 


இதுபற்றி உங்கள்‌ கருத்து என்ன? 


| | Tamil 4th-std_Term2.indd 3 8/7/2019 6:03:18 PM | | 


| | Tamil Ath-std_Term2.indd 4 


சரியான சொல்லைத்‌ தெரிவு செய்து எழுதுவோமா? 


'பெயரில்லாத' இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 


அ) பெயர்‌ * இலாத ஆ) பெயர்‌* இல்லாத 

இ) பெயரில்‌ * இல்லாத ஈ) பெயரே + இல்லாத 

வைக்கோல்‌ மேலே துணியைச்‌ சுற்றி வைத்திருக்கும்‌ பொம்மை இத்தொடரில்‌ 
அடிக்கோடிட்ட சொல்லின்‌ எதிர்ச்சொல்‌... 
அ) கீழே ஆ) அருகில்‌ 

இ) தொலைவில்‌ ஈ) வளைவில்‌ 


ப ° ௫. ௫. ட ப [ப்‌ 
சோளக்கொல்லைப்‌ பொம்மை என்பது 


அ) உயிருள்ள பொருள்‌ ஆ) உயிரற்ற பொருள்‌ 

இ) இயற்கையானது ஈ) மனிதன்‌ செய்ய இயலாதது 

அசைய* இல்லை- இச்சொற்களைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைப்பது... 

அ) அசைய இல்லை ஆ) அசைவில்லை 

இ) அசையவில்லை ஈ)  அசையில்லை இ 


நித்தம்‌ - இச்சொல்லுக்குரிய பொருள்‌ .............................. 
அ) நாளும்‌ ஆ) இப்பொழுதும்‌ 
இ) நேற்றும்‌ ஈ) எப்பொழுதும்‌ 


வினாக்களுக்கு விடையளிக்க. 


தோட்டத்தின்‌ நடுவே ராஜா போல்‌ நின்றது எது? 


9011 


காவல்காரருக்குத்‌ தோட்டத்தில்‌ உள்ள பணி யாது? 


பொம்மைக்குக்‌ கறுப்புக்கோட்டு, வள்ளைச்சட்டை கொடுத்தது எது? 


காகம்‌ கொடுத்த ஆடைகளைக்‌ காவல்காரர்‌ என்‌ அணியவில்லை? 


8/7/2019 6:03:18 PM 


ணரா | © டாணா | ற 


முதலைழுத்து ஒன்று போல்‌ வரும்‌ சொற்களை எழுதுக. 


சட்டை சரிகை 


மேகங்களுக்குப்‌ பொருத்தமான மழைத்துளிகளை இணைக்க. 


இணைத்த சொற்களைக்‌ கீழே எழுதுக. 


© 4, சரிகை வேட்டி © 


தத அ 


பாடலைத்‌ தொடர்ந்து பாடுவோமா? 


மக்கள்‌ ஒன்று கூடியே 

மகிழ விரும்பும்‌ திருவிழா 
குழந்தைச்‌ செல்வம்‌ யாவுமே 
கூடிஆடும்‌ திருவிழா 


| | Tamil Ath-std_Term2.indd 5 8/7/2019 6:03:18 PM | | 


ணா * CEE | ற 


உரைப்பகுதியைப்‌ படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. 


நமக்குப்‌ பயன்தரும்‌ மரங்களுள்‌ வாழையும்‌ ஒன்று. வாழையின்‌ பூ, காய்‌, கனி, தண்டு 
ஆகியவற்றை நாம்‌ சமைத்து உண்கிறோம்‌. வாழைநாரைக்‌ கொண்டூ பூக்களைத்‌ 
தொடுக்கிறோம்‌. திருமண விழாக்களிலும்‌ வீட்டில்‌ நடைபெறும்‌ விழாக்களிலும்‌ 
வாழையிலையில்‌ விருந்து படைக்கின்றனர்‌. வாழையில்‌ செவ்வாழை, பூவன்‌ வாழை, 
மலை வாழை எனப்‌ பலவகைகள்‌ உள்ளன. 


வினாக்கள்‌ 

1. வாழையின்‌ எப்பகுதிகள்‌ உணவாகப்‌ பயன்படுகின்றன? 
. வாழைநார்‌ எதற்குப்‌ பயன்படுகிறது? 

. வாழையின்‌ வகைகளுள்‌ இரண்டை எழுதுக. 


. வாழையிலை - இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதுக. 


a kK ம 19 


. பலவகை - இச்சொல்லுக்கு எதிர்ச்சொல்‌ எழுதுக. 


1. தோட்டத்தின்‌ பெயர்‌ 
. உரிமையாளர்‌ பெயர்‌ 


. தோட்டம்‌ அமைந்திருக்கும்‌ ஊர்‌ 


2 

3 

2. நீர்வசதி கிணறு/ அடிகுழாய்‌/ ஆறு/குளம்‌ 

5. தோட்டத்தில்‌ விளையும்‌ காய்கறி / பழம்‌ பெயரைக்‌ குறிப்பிடுக. 
6 


. தோட்டம்‌ பற்றிய உனது கருத்து நன்றாக உள்ளது/ ஓரளவு / வளர்ச்சிதேவை 


அறிந்து கொள்வோம்‌ 


1. தோட்டத்தில்‌ பூச்சித்‌ தாக்குதலைத்‌ தடுக்க முட்டை ஓட்டுத்‌ தூளுடன்‌, சிறிது உப்பைக்‌ 
கலந்து செடியைச்‌ சுற்றிலும்‌ வளையம்‌ போட வேண்டும்‌. 


2. வேளாண்மைக்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ பூச்சிக்கொல்லிகள்‌ மற்றும்‌ களைகொல்லிகள்‌ 
தாவரங்களின்‌ கனிம வளங்களைக்‌ குறைக்கின்றன. 


3. மண்‌ அரிப்பைத்‌ தடுக்க மரங்கள்‌ நட்டு வளர்த்தல்‌ இன்றியமையாதது. 


j - 


| | Tamil 4th-std_Term2.indd 6 இ 8/7/2019 6:03:19 PM | | 


மாமரத்திலிருந்த கிளிகள்‌ கீச்‌ கீச்‌ எனக்‌ குரலெழுப்பி அங்கும்‌ இங்கும்‌ 
பறந்துகொண்டிருந்தன. அருகிலிருந்த வைக்கோல்போரின்‌ மீது சேவலொன்று 
மெதுவாக நடைபயின்று கொண்டிருந்தது. தோட்டத்தில்‌ துள்ளிக்‌ 
குதித்துக்‌ கொண்டிருந்த கன்றைக்‌ கண்டு, பசும்மா. .. எனக்‌ குரலெழுப்பியது. 
இவற்றையெல்லாம்‌ தன்‌ வீட்டின்‌ மாடியிலிருந்து பார்த்துக்‌ கொண்டிருந்த இளமாறன்‌, 
தன்‌ தாத்தாவைத்‌ தேடிக்‌ கீழே இறங்கிவந்தான்‌. தாத்தாவைக்‌ காணாததால்‌, அவர்‌ 
விடியற்காலையிலேயே வயலுக்குச்‌ சென்றிருப்பார்‌ என எண்ணினான்‌. 


அப்போது, "இளமாறா... இங்கே வாப்பா" என்று அம்மாவின்‌ குரல்‌ 
சமையலறையிலிருந்து ஒலித்தது. "இதோ வர்றேம்மா” என்றவாறே இளமாறன்‌ 
வீட்டிற்குள்‌ விரைந்து ஓடினான்‌. 


12 


| | Tamil Ath-std_Term2.indd 7 இ 8/7/2019 6:03:19 PM | | 


ணா! | ! | ° 


| | Tamil 4th-std_Term2.indd 8 இ 8/7/2019 6:03:20 PM | | 


"தாத்தாவிற்குச்‌ சாப்பாடு கொடுத்துவிட்டு வாப்பா... என்று கூறிய அம்மாவிடம்‌, 
"சரிம்மா என்ற இளமாறன்‌, அம்மாவிடமிருந்து உணவைப்‌ பெற்றுக்கொண்டு வயலை 
நோக்கிச்‌ சென்றான்‌. 


வயலுக்குச்‌ செல்லும்‌ வழியில்‌ பூத்திருந்த அழகிய பூக்கள்‌ அவனைப்‌ பார்த்துச்‌ 
சிரிப்பதைப்‌ போலிருந்தன. தன்‌ கைகளால்‌ அவற்றை மெல்ல வருடியபடியே சென்றான்‌ 
இளமாறன்‌. அந்தப்‌ பூந்தோட்டத்தைத்‌ தாண்டியதும்‌, அடக்கத்துடன்‌ தலைசாய்த்துக்‌ 
கற்றறிந்த சான்றோர்‌ போலக்‌ குனிந்து நிற்கும்‌ நெல்மணிகளைக்‌ கண்டான்‌. 
வயல்வரப்பைத்‌ தாண்டாமல்‌ தேங்கி நிற்கும்‌ நீரைக்‌ கண்டு மகிழ்ந்தான்‌. 


நட பூ டப்‌ 


கால்வாயில்‌ பள்ளம்‌ பார்த்துப்‌ பாய்ந்தோடும்‌ தண்ணீரில்‌ தன்‌ கால்களை நனைத்தும்‌ 
கைகளால்‌ அலைந்தும்‌ விளையாடினான்‌. அப்போது எழுந்த ஒலியைக்‌ கேட்டு, 
அருகிலிருந்த வளையிலிருந்து நண்டுகள்‌ எட்டிப்‌ பார்த்தன. அவை தம்‌ கொடுக்குகளை 
மேலும்கீழுமாக அசைத்து நகர்ந்ததைப்‌ பார்த்து வியப்படைந்தான்‌. 


சற்றுத்தொலைவில்‌,தாத்தா வயலில்தனியாகவேலைபார்த்துக்‌ கொண்டிருப்பதைக்‌ 
கண்டான்‌. "தாத்தா ....தூத்தா... என்றழைத்தவாறே அவரருகில்‌ சென்றான்‌. தாத்தாவை 
அவனுக்கு மிகவும்‌ பிடிக்கும்‌. 


இளமாறனின்‌ குரல்‌ கேட்டதும்‌, தாத்தா திரும்பிப்‌ பார்த்தார்‌. "பார்த்து வாப்பா...” 
என்று சொல்லிக்‌ கொண்டே அவனருகே சென்றார்‌ தாத்தா. ஓடிவந்து தன்னைக்‌ 
கட்டிக்கொண்ட பேரனை உச்சிமோந்து தூக்கி மகிழ்ந்தார்‌. அவன்‌ கொண்டூ வந்த 
உணவைப்‌ பெற்றுக்‌ கொண்டார்‌. 


74 


அருகிலிருந்த வேப்பமரத்தின்‌ நிழலில்‌ தாத்தாவும்‌ போனும்‌ அமர்ந்தனர்‌. தாத்தா, தன்‌ 
கையாலேயே போனுக்கு உணவூட்டி மகிழ்ந்தார்‌. உணவைச்‌ சாப்பிட்டுக்‌ கொண்டே 
இளமாறன்‌ அவரிடம்‌ பேசத்‌ தொடங்கினான்‌. 


"தாத்தா, நீங்க ஏன்‌ இவ்வளவு வயதாகியும்‌ நிலத்தில வேலை செஞ்சு 
துன்பப்படறீங்க?" 

"செல்லக்குட்டி, எனக்கு அவ்வளவு வயசா ஆயிடுச்சு! இங்க பாருப்பா, இந்த வயல்லே 
வேலை செஞ்சுதான்‌ என்‌ உடம்பு இன்னும்‌ வலிமையா இருக்கு. நான்‌ இதுவரைக்கும்‌ 
நோய்நொடின்னு படுத்தது இல்லே. கண்ணு, இந்த வயலுதான்‌ நமக்குச்‌ சொத்து. இந்த 
மண்ணுல விளையற பயிர்கள்தாம்‌ நம்மை வாழவைக்குது. நாம உண்ணுகின்ற 
உணவுப்‌ பொருள்களெல்லாம்‌ என்னைப்‌ போல உழவர்களின்‌ உழைப்பின்‌ மூலமாகக்‌ 
கிடைக்கிறதுதான்‌. 


நெல்‌, கம்பு, கேழ்வரகு, உளுந்து, துவரம்பருப்பு, எண்ணெய்‌ வித்துகள்‌, காய்கள்‌, 
பழங்கள்‌ இன்னும்‌ நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம்‌. அத்தனையும்‌ விளைவிப்பது 
நாங்கதான்‌. அதனால, இந்த நிலத்தைத்தான்‌ நாம தெய்வமா வணங்கணும்‌ 
செல்லக்குட்டி. இந்த நிலத்தை ஒருநாளு பார்க்கலேன்னாலும்‌ எனக்குத்‌ தூக்கமே 
வராதுப்பா. அதுமட்டுமா? இந்த நிலத்தில விளையற விளைச்சலெல்லாம்‌ நமக்கு 
மட்டும்‌ பயன்படுதுன்னு நினைக்கிறியா? அதுதான்‌ இல்லே, நம்ம தேவைக்குப்‌ போக 
விளைந்ததைப்‌ பிறருக்கும்‌ கொடுக்கும்போது கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்கு பாரு, அதுக்கு 
ஈடு இணையே இல்லேப்பா. 


ஆமா, தாத்தா. சரியாத்தான்‌ சொல்றீங்க. உழவர்கள்தாம்‌ உலகத்துக்கே 
அச்சாணின்னு எங்க ஆசிரியர்கூடச்‌ சொன்னாரு. 


15 


| | Tamil 4th-std_Term2.indd 9 இ 8/7/2019 6:03:21PM | | 


m1 ட டாணா றா 


தாத்தாவிடம்‌ பேசிக்கொண்டே அருகிலிருந்த வெண்டைச்செடியிலிருந்து ஒரு 
வெண்டைக்காயைப்‌ பறித்தான்‌ இளமாறன்‌. "இன்னும்கூட இரண்டு, மூணு பறிச்சுச்‌ 
சாப்பிடுப்பா, பச்சையா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுதான்‌" என்றார்‌ தாத்தா. 


தாத்தா, வெண்டைக்காய்‌ சுவையாக இருக்கிறதே என்ற பேரனிடம்‌, ஆமாம்பா. 
இயற்கை உரம்‌ போட்டுத்தான்‌ இங்க எல்லா உணவுப்‌ பயிர்களையும்‌ 
விளைவிக்கிறோம்‌. அதனால, உடலுக்கும்‌ கெடுதி இல்லே உணவுப்பொருளும்‌ 
சுவையா இருக்கும்‌" என்று கூறினார்‌ தாத்தா அப்போது அவரின்‌ கண்கள்‌ 
சற்றே கலங்கியதுபோல்‌ உணர்ந்தான்‌ இளமாறன்‌. "தாத்தா... தாத்தா... 
என்னாச்சு? ஏன்‌ என்னவோ போல்‌ இருக்கிறீங்க?” "ஒண்ணுமில்லேப்பா' 
என்ற தாத்தா, உண்மையாகவே தம்‌ கண்களைத்‌ துடைத்துத்தான்‌ கொண்டார்‌. 


தாத்தா, நீங்க எங்கிட்டே எதையோ சொல்ல வேண்டான்னு நினைக்கிறீங்க, 
அப்படித்தானே, சொல்லுங்க தாத்தா” என்றான்‌ இளமாறன்‌. 


" இம்‌..ம்‌.. அப்போதெல்லாம்‌ நிறைய மாடுகள்‌ இருக்கும்‌. அவற்றின்‌ சாணத்தை ஒன்று 
சேர்த்து, எருவாக்கி, நிலத்தில்‌ போட்டு, இயற்கையா உழவு செய்தோம்‌. தாவரங்களோட 
தழைகளை மண்ணிலிட்டு மட்கச்‌ செய்து நல்ல விளைச்சல்‌ கண்டோம்‌. இப்படி 
விளையற உணவுப்பொருளைச்‌ சாப்பிடுட்டவங்க நல்ல உடல்நலத்தோடும்‌ 
நோய்‌ எதிர்ப்புச்சக்தியோடும்‌ இருந்தாங்க. ஆனால்‌, இப்ப எல்லாம்‌ இயற்கை 
உரத்தையே பார்க்க முடியலே. 

7 தாத்தா, நம்ம மாமா வீட்டிலே மூட்டை மூட்டையா அடுக்கியிருக்கே. ஓ 
அவையெல்லாம்‌ இயற்கை உரமில்லையா? 

இல்லப்பா. அவையெல்லாம்‌ செயற்கை உரம்‌. அவற்றை மண்ணில்‌ போட்டு 
மண்ணைக்‌ கெடுக்கிறோம்‌ என்ற வருத்தம்‌ எனக்கும்‌ இருக்கு. செயற்கை உரங்களைத்‌ 
தெளித்து உழவனுக்கு உதவியா இருக்கிற தேனி, வண்ணத்துப்பூச்சி, மண்புழுன்னு 
எல்லாத்தையும்‌ அழிச்சி, மண்ணைக்‌ கெடுக்கிறோம்‌ '. 

தாத்தா, செயற்கை உரங்களால நிலத்துக்கு அவ்வளவு கெடுதலா? 

இம்‌.. செயற்கை உரத்தைப்‌ பயன்படுத்தி உற்பத்தி செய்யும்‌ உணவுப்பொருளை 
உண்பதால்‌ நமக்கு நோய்‌ எதிர்ப்புச்சக்தி குறைந்து நோய்கள்‌ வருகின்றன. உணவுகள்‌ 
உயிர்ச்சத்துகள்‌ இல்லாத சக்கைகளாகவும்‌ மாறிப்போகின்றன. உடலை வாட்டும்‌ 
நோயான சர்க்கரை நோய்‌, வயது வித்தியாசம்‌ இல்லாமல்‌ சிறுபிள்ளைகளுக்கும்‌ 
வருகிறது. 

தாத்தா, அப்ப தண்ணீர்‌ மட்டும்தான்‌ சுத்தமா இருக்குதுன்னு சொல்லுங்க! 

அட,போப்பா! செயற்கை உரம்‌, பூச்சிக்கொல்லிகள்‌ போன்றவற்றை மண்ணில்‌ 
தெளித்துத்‌ தண்ணீர்‌ விடுகிறோம்‌. அந்தத்‌ தண்ணீர்‌, நிலத்தடி நீருடன்‌ கலந்து அதையும்‌ 
கெடுத்துவிடுகிறதே. இதுபோதாது என்று தொழிற்சாலைக்‌ கழிவுகளையும்‌ 
அப்படியே நிலத்தில்விட்டு, நிலத்தடி நீரை மாசுபடூத்துகிறோமே . 


அடப்பாவமே! அப்படின்னா, நாம எதைத்தான்‌ சாப்பிடுவது? 


j - 


| | Tamil Ath-std_Term2.indd 10 இ 8/7/2019 6:03:21PM | | 


ணா * டான | ற 


பழைய முறைப்படி நாம இயற்கை உரங்களைப்‌ பயன்படுத்தி, வேளாண்மை 
செய்யணும்பா. அப்போதுதான்‌ நாம்‌ மட்டுமல்ல, எல்லாருமே நலமா இருப்பாங்க! 


"தாத்தா, நீங்க சொன்னதை நான்‌ நல்லாப்‌ புரிஞ்சிக்கிட்டேன்‌. உழவுதான்‌ நமக்கு 
உயிர்‌. அதில விளையற பயிர்கள்தாம்‌ நம்ம எல்லாருக்கும்‌ உணவா இருக்கு. அதனால, 
நம்ம உயிர்‌ காக்கும்‌ உணவுப்பொருளை விளைவிக்கிற இந்த நிலத்துக்கு நாம எந்தக்‌ 
கெடுதலும்‌ செய்யக்கூடாது. முடிஞ்சவரைக்கும்‌ செயற்கை உரத்தைவிட்டூட்டு, இயற்கை 
உரத்தைத்தான்‌ பயன்படுத்தணும்‌. சரியா, தாத்தா. அப்பாக்கிட்டே மட்டுமின்றி, என்‌ 
நண்பர்களுக்கும்‌ நீங்க சொன்னதைக்‌ கட்டாயம்‌ எடுத்துச்‌ சொல்வேன்‌". 

"நல்லது, கண்ணு. அப்படியே செய்‌. எல்லாருக்கும்‌ நன்மையைத்‌ தர்ற ஒரு 
செய்தியைச்‌ சொன்னா, யாரும்‌ ஏத்துக்கொள்ளாமலா போவாங்க? மெதுவாப்‌ 
புரிஞ்சுக்குவாங்க. சரி, கண்ணு, உச்சி வெயிலு வர்றதுக்குள்ளே நீ வீடுபோய்ச்‌ சேருப்பா . 


தாத்தாவிடம்‌ விடை பெற்று ஆழ்ந்த சிந்தனையோடு வீடு திரும்பினான்‌ இளமாறன்‌. 
வீட்டிற்குள்‌ நுழைந்ததும்‌ யாரிடமும்‌ பேசாமல்‌ அமைதியாகத்‌ தன்‌ அறைக்குச்‌ 
சென்றான்‌. அப்போது அங்கு வந்த அவனுடைய அப்பா, "இளமாறா, என்னாச்சு? என்‌ 
ஒரு மாதிரியா இருக்கே? ஓ, வயலுக்குப்‌ போயிட்டு வந்தியா? இந்த வெயிலு உனக்கு 
ஒத்துக்கலையோ? உங்க தாத்தாகூட நான்‌ சொல்றதை எங்க கேட்கிறாரு? இந்தத்‌ 
தள்ளாத வயசில எதுக்கு வயல்ல போய்‌ வேலை செய்யணும்‌? வீட்ல இருக்கலாம்ல ' 
என்று கூறிய அப்பாவை முறைத்த இளமாறன்‌, "அதுசரிப்பா, நீங்க நினைக்கிறமாதிரி 
இ யாருமே வயல்வேலைக்குப்‌ போகலன்னா என்னாகும்‌? எல்லாரும்‌ இப்படியே இ 
இருந்துவிட்டால்‌. ..! நாம என்ன பணத்தையா சாப்பிடமுடியும்‌? என்றான்‌. 


இளமாறனின்‌ பேச்சில்‌ வெளிப்பட்ட உண்மை, தம்மைச்‌ சுடுவதுபோல்‌ உணர்ந்த 
அப்பா, ஒன்றும்‌ பேசாமல்‌ வயலை நோக்கி நடந்தார்‌. 


"பணத்தையா சாப்பிடமுடியும்‌?" என்ற 
இளமாறனுக்கு நீங்களாக இருந்தால்‌ என்ன 
விடை சொல்வீர்கள்‌? 


| | Tamil 4th-std_Term2.indd 11 இ 8/7/2019 6:03:21PM | | 


சரியான சொல்லைத்‌ தெரிவு செய்து எழுதுவோமா? 


'பாய்ந்தோடும்‌' இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 
அ) பாய்‌ *தோடூம்‌ ஆ) பாய்ந்து + ஓடும்‌ 

இ) பயந்து 4 ஓடும்‌ ஈ) பாய்‌ * ஓடும்‌ 

காலை * பொழுது - இச்சொற்களைச்‌ சேர்த்து எழுதினால்‌ கிடைப்பது... 


அ) காலைப்பொழுது ஆ) காலைபொழுது 


இ) காலபொழுது ஈ)  காலப்பொழுது 


ஓ பின்வருவனவற்றுள்‌ எது இயற்கை இல்லை?.. 


அ) மலை ஆ) காடு 
இ) நெகிழி ஈ) நிலம்‌ 
குனிந்து- இச்சொல்‌ குறிக்கும்‌ பொருள்‌ வவ 
அ) வியந்து ஆ) விரைந்து 
ல்‌ இ) துணிந்து ஈ) வளைந்து ஓ 
தன்‌* உடைய இச்சொற்களைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைப்பது ..................................... 
அ) தன்னுடைய ஆ) தன்‌உடைய 
இ) தன்னூடைய ஈ)  தன்‌உடையை 


வினாக்களுக்கு விடையளிக்க 


ட செயற்கை உரங்களைப்‌ பயன்படுத்துவதால்‌ ஏற்படும்‌ விளைவுகள்‌ யாவை? 


ஓ நிலத்தைத்‌ தெய்வமாக வணங்கவேண்டும்‌ எனத்‌ தாத்தா கூறக்‌ காரணம்‌ 
என்ன? 


ஓ 'எல்லாரும்‌ இப்படியே இருந்துவிட்டால்‌' என இளமாறன்‌ என்‌ கூறினான்‌? 


சொந்த நடையில்‌ கூறுக 


உமக்குப்‌ பிடித்த காய்கள்‌, பழங்கள்‌ எவை? ஏன்‌? 


| | Tamil Ath-std_Term2.indd 12 8/7/2019 6:03:21PM | | 


அகரமுதலி பார்த்துப்‌ பொருளறிக. 


மாசு --------- வேளாண்மை --------- 


சொற்களை இணைத்துத்‌ தொடரை நீட்டித்து எழுதுக. 


எடுத்துக்காட்டு : 
படித்தேன்‌ வரைந்தாள்‌ 
நான்‌ படித்தேன்‌ க றற. 
நான்‌ நேற்று படித்தேன்‌ ட 


நான்‌ நேற்று பாடம்‌ படித்தேன்‌ 
நான்‌ நேற்று தமிழ்ப்பாடம்‌ படித்தேன்‌ 


நெல்‌ கம்பு கேழ்வரகு போன்றவை தானியங்கள்‌ இ 
வெண்டைக்காய்‌ உடலுக்கு நல்லது 


ஆகா பயிர்‌ அழகாக உள்ளதே 


அடப்பாவமே அப்படின்னா நாம எதைத்தான்‌ சாப்பிடுவது 


புதிய சொற்களை உருவாக்கலாமா? 


ஒஓடடி 


| | Tamil Ath-std_Term2.indd 13 இ 8/7/2019 6:03:21 PM | | 


ணா * டாணா | ற 


படத்தைப்‌ பார்த்து விடுகதைகள்‌ உருவாக்குக. 


அகர வரிசைப்படுத்துக 


தேன்‌, தாளம்‌, தெளவை, துடுப்பு, தென்னை, தையல்‌, தோழமை, தீ, தூய்மை, தொகை, 
திட்பம்‌, தளிர்‌ 


| | Tamil Ath-std_Term2.indd 14 இ 8/7/2019 6:03:23 PM | | 


1 


சொல்லக்கேட்டு எழுதுக 


இயற்கை வேளாண்மை 2. உயிர்ச்சத்துகள்‌ 3. செயற்கை உரங்கள்‌ 


4. நெல்‌ மணிகள்‌ 5. நண்டுகள்‌ 


கலையும்‌ கைவண்ணமும்‌ 


வண்ணம்‌ தீட்டுவோமா! 


| | Tamil 4th-std_Term2.indd 15 


பறி உங்கள்‌ வீட்டில்‌ உருவாகும்‌ காய்கறிக்கழிவுகளையும்‌ மட்கும்‌: 
1) ்‌ குப்பைகளையும்‌ பயன்படுத்தி, இயற்கை உரம்‌ தயார்‌ செய்க. : 
“ : அந்த உரத்தை வீட்டிலோ பள்ளியிலோ உள்ள தாவரங்களுக்குப்‌ : 

்‌ பயன்படுத்துக. 


8/7/2019 6:03:23 PM | | 


(தி்‌ 
(து 


(து 


(எடது 


| | Tamil 4th-std_Term2.indd 16 


குழுவாக விளையாடலாமா? 


படத்தில்‌ உள்ளதுபோல்‌ அட்டைகளைத்‌ தயார்‌ செய்து கொள்க. 
முதல்‌ அட்டையை அசையாமல்‌ இருக்குமாறு வைத்துக்கொள்க. 


இரண்டாவது அட்டை மட்டும்‌ சுழலுவதற்கு ஏற்ற வகையில்‌ இருக்க வேண்டும்‌. 
மேல்‌ பக்கமாகக்‌ கடிகார முள்‌ போன்று செய்துவைத்துக்‌ கொள்க. 


மாணவர்‌ ஒருவரை அழைத்து, முதல்‌ அட்டையிலிருந்து ஏதாவது ஒரு படத்தின்‌ 
பெயரைக்‌ கூறச்‌ சொல்லவேண்டும்‌. அந்த மாணவரையே இரண்டாவது 
அட்டையையும்‌ சுழற்றச்‌ சொல்ல வேண்டும்‌. கடிகார முள்ளிற்கு நேராக முதல்‌ 
அட்டையில்‌ கூறிய படத்திற்குப்‌ பொருத்தமான படம்‌ வந்தால்‌ அவர்‌ வெற்றி 
பெற்றதாகவும்‌, இல்லையெனில்‌ அடுத்தடூத்த சுற்றுக்கு வாய்ப்பு வழங்கியும்‌ 
விளையாட்டைத்‌ தொடரலாம்‌. 


8/7/2019 6:03:24 PM | | 


12 


மரியாதை இராமன்‌ விசித்திரமான வழக்கொன்றை ஒருமுறை எதிர்கொள்ள 
நேர்ந்தது. உழவர்‌ ஒருவரின்‌ மீது, அரபு வணிகர்‌ ஒருவர்‌ தொடுத்த வழக்கு தான்‌ அது. 


அரபு வணிகர்‌, மரியாதை இராமனிடம்‌ "ஐயா, இந்த உழவர்‌ தம்‌ மகன்‌ திருமண 
விழாவில்‌ ஊர்வலம்‌ விடுவதற்காக என்‌ யானையை இரவல்‌ கேட்டார்‌. நானும்‌ 
கொடுத்தேன்‌. ஊர்வலத்தின்போது, யானை இறந்துவிட்டது. அந்த யானையைத்‌ 
திருப்பித்‌ தரச்‌ சொல்லுங்கள்‌" என்று கூறினார்‌. 


உழவரோ, "ஐயா, அந்த யானை ஊர்வலத்தில்‌ தற்செயலாக இறந்துபோய்விட்டது. 
அதற்குரிய விலையையாவது, மாற்றாக வேறு யானையையாவது வாங்கித்‌ தருகிறேன்‌ 
என்று எத்தனையோ முறை கூறிவிட்டேன்‌. ஆனால்‌, இந்த வணிகர்‌ ஏற்றுக்கொள்ள 
மறுக்கிறார்‌. இறந்துபோன அதே யானைதான்‌ வேண்டுமென அடம்பிடித்தால்‌ நான்‌ 
என்ன செய்வேன்‌?" என்று வருத்தத்துடன்‌ கூறினார்‌. 


83 


| | Tamil Ath-std_Term2.indd 17 இ 8/7/2019 6:03:25 PM | | 


உழவர்‌ கூறியதிலிருந்த உண்மையை உணர்ந்துகொண்ட 


மரியாதை இராமன்‌, இருவரையும்‌ பார்த்து, "நீங்கள்‌ இருவரும்‌ 
நாளை நீதிமன்றத்துக்கு வாருங்கள்‌' என்று கூறி அனுப்பினார்‌. 
பின்னர்‌, உழவரை மட்டூம்‌ தனியே அழைத்து, நாளை 
நீங்களாகவே நீதிமன்றத்திற்கு வரவேண்டா. உங்களை 
அழைத்து வருவதற்கு அந்த வணிகரை உங்கள்‌ வீட்டிற்கு 


அனுப்புகிறேன்‌. நீங்கள்‌ செய்ய வேண்டியதெல்லாம்‌ இதுதான்‌. ' 


அவர்‌ வரும்போது, உங்கள்‌ வீட்டுக்‌ கதவிற்குப்‌ பின்‌ பழைய 


பானைகளை அடுக்கி வைத்து, கதவைத்‌ தாழ்ப்பாள்‌ போடாமல்‌ வைத்திருங்கள்‌. 
பின்னர்‌, நடப்பதை நீதிமன்றத்தில்‌ பார்த்துக்கொள்ளலாம்‌' என்று சொல்லி அனுப்பினார்‌. 


உழவரும்‌ மரியாதை இராமன்‌ கூறியதைப்போலவே வீட்டின்‌ கதவுக்குப்‌ பின்‌ 
பழைய பானைகளை அடுக்கி வைத்தார்‌. அவரை அழைத்து வருவதற்காக வந்த 
வணிகர்‌, ஆத்திரத்துடன்‌ அவர்‌ வீட்டுக்‌ கதவைத்‌ தட்ட, கதவு வேகமாகத்‌ திறந்துகொள்ள, 
கதவின்‌ பின்னால்‌ அடுக்கி வைத்திருந்த பானைகள்‌ ஒவ்வொன்றாகக்‌ கீழே விழுந்து 
உடைந்து நொறுங்கின. அப்போது, வீட்டுக்குள்ளிருந்து வந்த உழவர்‌," வணிகரே, என்ன 
இப்படிச்‌ செய்துவிட்டீர்கள்‌? எங்கள்‌ வீட்டில்‌ காலங்காலமாகப்‌ போற்றி வைத்திருந்த 
பழம்பானைகள்‌ இவை. இவற்றையெல்லாம்‌ உடைத்துவிட்டீரே, உம்மைச்‌ சும்மா 
விடப்போவதில்லை. எனக்கு இதே பானைகளைத்‌ திருப்பித்‌ தாருங்கள்‌ என்று 


கூக்குரலிட்டார்‌. செய்வதறியாது திகைத்தார்‌ வணிகர்‌. இருவரும்‌ நீதிமன்றத்திற்குச்‌ 


சென்றனர்‌. 


உழவரின்‌ வீட்டில்‌ நடந்ததைக்‌ கூறினார்‌ வணிகர்‌. 
அதனைக்‌ கேட்ட மரியாதை இராமன்‌, "ஐயா, வணிக?! 
நீரோ இறந்துபோன உம்முடைய அருமையான 
யானையை உயிருடன்‌ திருப்பித்‌ தரவேண்டும்‌ என்கிறீர்‌. 
உழவரோ, உடைந்துபோன தம்‌ பழைய பானைகளைத்‌ 
திருப்பித்‌ தரவேண்டும்‌ என்கிறார்‌. ஆதலால்‌, நீங்கள்‌ 
உடைத்த பானைகளைத்‌ திருப்பித்‌ தந்துவிட்டால்‌, 
உழவரும்‌ இறந்துபோன உம்முடைய யானையைத்‌ 
திருப்பித்‌ தந்துவிடுவார்‌ எனத்‌ தீர்ப்பு அளித்தார்‌. அவர்‌ 


அறியக்‌ கேட்ட வணிகர்‌, ' 'ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள்‌. என்னால்‌ பழைய 
பானைகளைத்‌ தரமுடியாது" என்றார்‌. உடனே, மரியாதைராமன்‌, "ஐயா, வணிகரே, 
உம்மாலேயே திருப்பித்‌ தரமுடியாது என்றால்‌ உழவரால்‌ மட்டும்‌ எப்படித்‌ திருப்பித்‌ 
தரமுடியும்‌? ஆதலால்‌, யானைக்கும்‌ பானைக்கும்‌ சரியாகப்‌ போய்விட்டது" என்று 


தீர்ப்பளித்தார்‌. 


நீதி: ஆத்திரக்காரனுக்குப்‌ புத்தி மட்டு 


| | Tamil Ath-std_Term2.indd 18 


இ 8/7/2019 6:03:25 PM | | 


உ யானைக்கும்‌ பானைக்கும்‌ சரி என்ற கதையை 
உம்‌ சொந்தநடையில்‌ கூறுக. 


69) . உன்‌ நண்பன்‌ உன்னைத்‌ தவறாகப்‌ புரிந்துகொண்டு - 
3 ்‌ உன்மீது சினம்‌ கொண்டால்‌ நீ என்ன செய்வாய்‌? 


வினாக்களுக்கு விடையளிக்க. 


ட உழவர்‌ யானையை எதற்காக இரவல்‌ கேட்டார்‌? 


ஓ ஊர்வலம்‌ சென்ற யானைக்கு என்ன நேர்ந்தது? 40704 
ஓ மரியாதை இராமன்‌ உழவரைத்‌ தனியே அழைத்து என்ன கூறினார்‌? 


ஓ யானைக்கும்‌ பானைக்கும்‌ சரி என்ற கதை உணர்த்தும்‌ நீதி என்ன? 


பூக்களில்‌ உள்ள எழுத்துகளைக்‌ கொண்டூ கோடிட்ட இடங்களை நிரப்புக. 


1. வணிகர்‌ ப டட நாட்டைச்‌ சேர்ந்தவர்‌ 

2. உழவர்‌, வணிகர்‌ இருவரின்‌ வழக்கை எதிர்கொண்டவர்‌ 
3. திருமண ஊர்வலத்தில்‌ இறந்து விட்டது. 

4. ழைய ட்ட கீழே விழுந்து நொறுங்கின. 


சொல்லிப்‌ பழகுவோம்‌ 


1. பட்டம்‌ விட்ட பட்டாபி, பெட்டிக்‌ கடையில்‌ பொட்டலம்‌ போட்டான்‌ 
2. கன்று மென்று தின்றது 
3. வாழைப்பழத்‌ தோலால்‌ வழுக்கி விழுந்தான்‌ 


j 


| | Tamil Ath-std_Term2.indd 19 இ 8/7/2019 6:03:26 PM | | 


ணா * டான | I 


சொற்களை | சொற்களை முறைப்படுத்திச்‌ சரியான தொடரமைத்து எழுதுக. | சரியான தொடரமைத்து எழுதுக. 


குறிப்புகளைப்‌ பயன்படுத்திக்‌ கதை உருவாக்குக. பொருத்தமான தலைப்பிடுக. 


நான்கு எருதுகள்‌ - ஒற்றுமையாக வாழ்தல்‌ - சிங்கம்‌ - பிரிக்க நினைத்தல்‌ - எருதுகள்‌ 
எதிர்த்தல்‌ - சிங்கத்தின்‌ சூழ்ச்சி - எருதுகள்‌ பிரிதல்‌ - சிங்கம்‌ வேட்டையாடுதல்‌. 


குறிப்புகளைக்‌ கொண்டு கட்டத்திலிருந்து விடை காண்போமா? 


இடமிருந்து வலம்‌ 
1. பழைமை என்பது இதன்‌ பொருள்‌ 
2. வீட்டின்‌ முகப்பில்‌ உள்ளது. 
3. தும்பிக்கை உள்ள விலங்கு 
மேலிருந்து கீழ்‌ 
2 உடலின்‌ ஓர்‌ உறுப்பு 
4 வேளாண்‌ தொழில்‌ செய்பவர்‌ 


வார இதழ்கள்‌, செய்தித்தாள்கள்‌, தகவல்‌ தொடர்பு சாதனங்கள்‌ 
: மூலம்‌ கிடைக்கும்‌ யானை பற்றிய செய்திகளைத்‌ தொகுத்து, 
: செய்தித்‌ தொகுப்பு உருவாக்குக. 


| | Tamil Ath-std_Term2.indd 20 இ 8/7/2019 6:03:27 PM | | 


இன்சொலால்‌ அன்றி இருநீர்‌ வியனுலகம்‌ 
வன்சொலால்‌ என்றும்‌ மகிழாதே - பொன்செய்‌ 


அதிர்வளையாய்‌ பொங்கா(து) அழல்கதிரால்‌ தண்ணென்‌ 


கதிர்வரவால்‌ பொங்கும்‌ கடல்‌ (இ 


ன தமை சுவாமிகள்‌ 


இன்சொல்‌ - இனிமையான சொல்‌, இருநீர்‌ வியனுலகம்‌ - கடலால்‌ சூழப்பட்ட 
பரந்த உலகம்‌, வன்சொல்‌ - கடுமையான சொல்‌, அதிர்வளை - ஒலிக்கின்ற வளையல்‌, 
அழல்‌ கதிர்‌ - கதிரவனின்‌ வெப்பக்‌ கதிர்கள்‌, தண்ணென்‌ கதிர்‌ - குளிர்ச்சி பொருந்திய 
நிலவின்‌ ஒளி 


பொன்னாலான ஒலிக்கும்‌ வளையல்களை அணிந்த பெண்ணே, கடலானது 
கதிரவனின்‌ வெப்பத்தைக்‌ கண்டு பொங்காது. குளிர்ச்சி பொருந்திய நிலவின்‌ ஒளி 
கண்டுதான்‌ பொங்கும்‌. அதுபோலக்‌ கடலால்‌ சூழப்பட்ட இப்பெரிய உலகில்‌ வாழும்‌ 
மக்கள்‌ இன்சொற்களைக்‌ கேட்டு மகிழ்வார்களே அன்றி, வன்சொற்களைக்‌ கேட்டு மகிழ 
மாட்டார்கள்‌ என்பதைப்‌ புரிந்து செயல்படுக. 


நீதிநூல்களுள்‌ ஒன்று . இந்நூலைத்‌ துறைமங்கலம்‌ 
இயற்றினார்‌. நாற்பது நேரிசை வெண்பாக்கள்‌ இந்நூலில்‌ உள்ளன. 
ஒவ்வொரு வெண்பாவும்‌ ஒவ்வோர்‌ உவமைமூலம்‌, ஒவ்வொரு நீதிக்கருத்தை 
விளக்குவது, இந்நூலின்‌ சிறப்பாகும்‌. 


87 


| | Tamil 4th-std_Term2.indd 21 இ 8/7/2019 6:03:28 PM | | 


பாடலை உரிய ஒலிப்புடன்‌ படித்து மகிழ்க. 
உ உன்னிடம்‌ பிறர்‌ எப்படிப்‌ பேச வேண்டும்‌ என எண்ணுகிறாய்‌? ஏன்‌? 


' இன்சொற்களைப்‌ பேசுவதால்‌ நன்மையே விளையும்‌ : 
்‌ என்பதைப்‌ பிறருக்கு எப்படி உணர்த்தலாம்‌? ்‌ 


சரியான சொல்லைத்‌ தெரிவு செய்து எழுதுவோமா? 


ஓ இன்சொல்‌ இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது .................... 


அ) இன்‌* சொல்‌ ஆ) இனிமை-* சொல்‌ 
இ இன்மை * சொல்‌ ஈ) _ இனிய* சொல்‌ 

ஓ "அதிர்கின்ற வளை - இச்சொற்களில்‌ அதிர்கின்ற என்னும்‌ சொல்லின்‌ பொருள்‌ 

௩ அ) உடைகின்ற ஆ) ஒலிக்கின்ற © 

இ) ஒளிர்கின்ற ஈ)  வளைகின்ற 

ஓ வியனுலகம்‌ - இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது... 
அ) வியன்‌ * உலகம்‌ ஆ) வியல்‌ * உலகம்‌ 
இ விய *உலகம்‌ ஈ) வியன்‌ * னுலகம்‌ 


வினாக்களுக்கு விடையளிக்க 


ஓ உலகம்‌ எப்போது மகிழும்‌? - நன்னெறிப்‌ பாடல்மூலம்‌ உணர்த்துக. 


ஓ கடலின்‌ அலைகள்‌ எப்போது பொங்கி எழும்‌? 


1. இன்சொல்‌ - கதிரவனின்‌ ஒளி 
2. வன்சொல்‌ - நிலவின்‌ ஒளி 

3. அழல்கதிர்‌ - கடுஞ்சொல்‌ 

4. தண்ணென்‌ கதிர்‌ - இனிய சொல்‌ 


3 


j - 
| | Tamil Ath-std_Term2.indd 22 இ 8/7/2019 6:03:28 PM | | 


ணா * CEE | ற 


குறிப்புகளைக்‌ கொண்டு கட்டத்தை நிரப்புக 


1 | நமது தாய்நாட்டின்‌ திருப்பெயர்‌ இ 


2 அரசனின்‌ வேறு பெயர்‌ ஓ 


3 உடைமையை இப்படியும்‌ சொல்லலாம்‌. இ 


4  மணத்திற்குப்‌ பெயர்‌ பெற்ற பூ இது ஓ 


வட்டத்தில்‌ எழுதிய எழுத்துகளைக்‌ கீழே உள்ள கட்டத்தில்‌ எழுதுக 


இப்படிப்‌ பேசினால்‌ எல்லாருக்கும்‌ பிடிக்கும்‌ 


சிறு வட்டத்தில்‌ உள்ள எழுத்தை முதலாகக்‌ கொண்டூ சொல்‌ உருவாக்குக 


இனியவை கூறல்‌ என்னும்‌ திருக்குறள்‌ அதிகாரத்திலுள்ள 
குறட்பாக்களை எழுதி வருக. ் 


| | Tamil Ath-std_Term2.indd 23 இ 8/7/2019 6:03:29 PM | | 


டம அருகிலிருந்த 
அடர்ந்த காட்டில்‌ பனிமலைக்‌ 


நரி, மான்‌, ஓநாய்‌ 


! காட்டில்‌ 
வரிக்குதிரை ஆகியன சிறுத்தை ஒன்று 
நண்பர்களாய்‌ கண்‌ ள்‌ 


நணபாகளுடன 


ஒற்றுமையுடன்‌ 


வாருங்கள்‌, 
சிறுத்தையாரே! 
உங்களை 


வரவேற்பதில்‌ மிக்க மகிழ்ச்சி 


_மகிழ்ச்சியடைகிறோம்‌, நண்பர்களே! 
- | அடுத்தவாரம்‌ 
ச்‌ 0 பனிமலைக்‌ காட்டில்‌ 
b திருவிழா. நீங்கள்‌ 


அனைவரும்‌ அவசியம்‌ 
_வந்து கலந்து கொள்ள 


டேய்‌ ... பசங்களா 


ஐயோ! படகு சாய்கிறதே! எங்கே போறீங்க? 


ஆ! என்னவாயிற்று? 


90 


| | Tamil Ath-std_Term2.indd 24 இ 8/7/2019 6:03:31PM | | 


என்‌ முதுகில்‌ ஏறிக்‌ 
கொள்ளுங்கள்‌ 
ங்களைக்‌ கரையில்‌ 


| | Tamil 4th-std_Term2.indd 25 


ஆகா! நல்ல விருந்து... 


ஐயா, முதலையாரே... உங்கள்‌ 


எண்ணம்‌ எனக்குத்‌ தெரியும்‌ 
முதுகில்‌ ஏற்றி எங்களைச்‌ சாப்பிட 
நினைக்கிறீர்கள்‌. 


கவனமாகக்‌ கேளுங்கள்‌. 

இப்படித்தான்‌ ஒரு முதலை கடந்த 
வாரம்‌, எங்களைப்‌ போன்ற 

விலங்குகளை அடித்துச்‌ சாப்பிட்டது. 


இன்றைக்கு 
ஒரு பிடி பிடிச்சிட 
வேண்டியதுதான்‌. 


ம்‌... அதைப்பிறகு பார்த்துக்‌ 
கொள்ளலாம்‌. இப்போது 
பசிக்கிறது. இதோ சாப்பிடப்‌ 


வழியில்‌ பாம்பு கடித்தால்‌ 

எங்களுக்கு விஷம்‌ ஏறாமல்‌ இருக்க நாங்கள்‌ 

விஷ முறிவுச்‌ செடிகளைத்‌ தின்று வந்திருக்கிறோம்‌: 
அதனால்‌ எங்களை யார்‌ கடித்தாலும்‌ அல்லது 

_. நாங்கள்‌ யாரைக்‌ கடித்தாலும்‌ அவர்கள்‌ இறப்பது 

உறுதி. 


முதலையாரே... 
இன்னுமொரு 
பிரச்சனையும்‌ உள்ளது 


சீக்கிரம்‌ சொல்‌ 


டட அதத 


Sil 


இ 8/7/2019 6:03:32 PM | | 


இதோ, இந்த மீனைக்‌ 
கடிக்கிறேன்‌. ஆ! 
அது இறந்து விட்டது 
பார்த்தீர்களா? 


நரியாரே உங்கள்‌ 
தந்திரத்தால்‌ எங்களைக்‌ 
காப்பாற்றினீர்‌. 


நரியின்‌ புத்திக்‌ கூர்மையைப்‌ 
யூ ச இன உ. இதர! | இத கத்‌ கு. இ]. பாராட்டி அனைத்து (இஃ டி 
த த ஒது டி தது, விலங்குகளும்‌ விருந்துண்டு இத 
ம்‌ வாருங்‌ 
ச நண்பர்களே! பனிமலை 
_ | திருவிழாவிற்கு வந்ததற்‌ 


உ உமது நண்பரிடம்‌ உமக்குப்‌ பிடித்த, பிடிக்காத 
பண்புகளைப்‌ பற்றி வகுப்பறையில்‌ கலந்துரையாடுக. 


்‌ பக்கத்து ஊருக்குச்‌ செல்ல படகிலும்‌ செல்லலாம்‌., பேருந்திலும்‌ : 
்‌: செல்லலாம்‌....எதில்‌ பயணம்‌ செய்ய நீ விரும்புவாய்‌, காரணம்‌ என்ன? : 


| | Tamil Ath-std_Term2.indd 26 இ 8/7/2019 6:03:34PM | | 


ணா * CEE 1 


சிந்திப்போம்‌! எழு 


ட பனிமலைக்காட்டிற்கு விரைவாகச்‌ சென்றுவிட முடியாது. அடிக்கோடிட்ட 
சொல்லின்‌ எதிர்ச்சொல்‌ எது? 
அ) மெதுவாக ஆ) எளிதாக 
இ) கடினமாக ஈ) வேகமாக 


ஓ என்ன* என்று இச்சொல்லைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைப்பது 


அ என்ன என்று ஆ) என்னென்று 
இ) என்னவென்று ஈ)  என்னவ்வென்று 
ஓ ட அக்காட்டில்‌ இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது. 
அ) அந்த + காட்டில்‌ ஆ) ௮அ- காட்டில்‌ 
இ அக்‌ 4 காட்டில்‌ ஈ) அந்தக்‌ * காட்டில்‌ 
ஓ " என்னவாயிற்று " இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது. 
அ என்ன -* ஆயிற்று ஆ) என்னவா * ஆயிற்று 
இ இ) என்ன * வாயிற்று ஈ) என்னவோ - ஆயிற்று இ 


ட படகில்‌ செல்லும்போது, விலங்குகள்‌ ஏன்‌ திடீரென அலறின? 
ஓ நரி, முதலையிடம்‌ என்ன கூறியது? 
ஓ இக்கதையில்‌ உனக்குப்‌ பிடித்த விலங்கு எது? என்‌? 


உரிய பெட்டியுடன்‌ பாராசூட்டை இணைப்போமா? 


| | Tamil Ath-std_Term2.indd 27 இ 8/7/2019 6:03:35 PM | | 


கட்டத்திலுள்ள எழுத்துகளைக்‌ கொண்டு புதிய சொற்களை உருவாக்குக. 
உருவாக்கிய ஒவ்வொரு சொல்லையும்‌ கீழே எழுதி, விண்மீனுக்கு வண்ணம்‌ தீட்டுக. 


1. அடர்ந்த காடு 
2. பயணம்‌ 
3. பனிமலைக்காடூ 


4. விலங்குகள்‌ 
5. திருவிழா 


| | Tamil 4th-std_Term2.indd 28 


சொல்லக்‌ கேட்டு எழுதுக 


4 
திக 2 


ஓ 


8/7/2019 6:03:35 PM | | 


அகரவரிசைப்‌ படுத்துக. 


மகிழ்ச்சியாய்த்‌ தாவத்‌ தொடங்கு, மெளவல்‌ என்னும்‌ அழகிய மலரைச்‌ 
சென்றடைவாய்‌ 


மைதானம்‌, முறுக்கு, மோப்பம்‌, மகிழ்ச்சி, மெளவல்‌, மாதம்‌, மொழி, மீன்‌, 
மேகம்‌, மெத்தை, மிளகு, மூட்டை 


கலையும்‌ கைவண்ணமும்‌ 


ஓ காகிதப்‌ பூ செய்வோமா! இ 


"அறிவே துணை" என்னும்‌ நீதியை அறிவுறுத்தக்கூடிய ்‌ 
கதைகளுள்‌ இரண்டு எழுதி வருக 


| | Tamil Ath-std_Term2.indd 29 இ 8/7/2019 6:03:35 PM | | 


fVYVEME 


'அடடே! வா, மாணிக்கம்‌. என்ன, இன்றைக்குக்‌ காலையிலேயே வந்து விட்டாயே... 1" 


"ஆமாம்‌, தாத்தா! நேற்று நீங்கள்‌ சொன்ன கதை எனக்கு மிகவும்‌ பிடித்திருந்தது. 
அதனால்தான்‌ வேறு கதை கேட்கும்‌ ஆவலில்‌ காலையிலேயே வந்துவிட்டேன்‌." 


" சரி, மாணிக்கம்‌ இன்று அருமையான கதையொன்று சொல்கிறேன்‌ கேள்‌. 


மன்னர்‌ ஒருவர்‌ தம்‌ குதிரையில்‌ ஏறி அமர்ந்தபடி, ஒரு கிராமத்தின்‌ வழியாகச்‌ 
சென்றுகொண்டிருந்தார்‌. கிராமங்களின்‌ முன்னேற்றத்தையும்‌, மக்கள்‌ எந்த நிலையில்‌ 
இருக்கிறார்கள்‌ என்பதையும்‌ அறிந்துகொள்ள வேண்டி, மன்னர்‌ தமது குதிரையில்‌ 
பயணம்‌ மேற்கொண்டிருந்தார்‌. 


மன்னரைப்‌ போலவே அவரது குதிரையும்‌ இரக்கக்‌ குணம்‌ கொண்டதாகக்‌ 
காணப்பட்டது. 


அக்குதிரையானது சுற்றும்‌ முற்றும்‌ பார்த்தபடியே மன்னரைச்‌ சுமந்துகொண்டூ 


சென்றது. 


| | Tamil Ath-std_Term2.indd 30 இ 8/7/2019 6:03:35 PM | | 


ணா! | ! | க [சான | 


அப்போது, நாய்‌ ஒன்று காலில்‌ அடிபட்ட காரணத்தால்‌ நடக்க முடியாமல்‌ நொண்டி, 
நொண்டி சென்று கொண்டிருப்பதைக்‌ குதிரை பார்த்தது. உடனே அந்த நாய்க்கு உதவி 
செய்திட வேண்டுமென்று மனத்தில்‌ நினைத்தது. 


அதனால்‌, தன்‌ கனைப்பொலியின்‌ மூலம்‌ மன்னரை அழைத்தது குதிரை. "அரசே, 
அதோ ஒரு நாயானது நடக்க முடியாமல்‌ தத்தித்‌ தத்திச்‌ சென்று கொண்டிருக்கின்றது. 
அந்த நாயை என்‌ முதுகில்‌ ஏற்றிக்கொண்டு, அது எந்த இடத்திற்குச்‌ 
செல்லவேண்டுமோ அந்த இடத்தில்‌ விட்டுவிடலாமா?" என்று கேட்டது. 


"குதிரையே! என்னைப்‌ போலவே நீயும்‌ இரக்கத்துடன்‌ செயல்படுகிறாய்‌! அந்த 
நாய்க்கு உதவுவதில்‌ உனக்கு இருக்கின்ற மகிழ்ச்சியைப்‌ போன்றே எனக்கும்‌ 
இருக்கின்றது என்றார்‌ மன்னர்‌. உடனே தம்‌ பின்னால்‌ வந்துகொண்டிருந்த 
காவலர்களிடம்‌ அந்த நாயைத்‌ தூக்கித்‌ தாம்‌ அமர்ந்திருக்கும்‌ இடத்தின்‌ முன்னே 
வைத்திடூுமாறு கூறினார்‌. 

காவலர்களும்‌ அந்த நாயைக்‌ குதிரையின்மீது ஏற்றி மன்னர்‌ முன்னே அமர 
வைத்தனர்‌. 


மன்னர்‌ முன்னே அமர்ந்து குதிரைச்சவாரி செய்து கொண்டிருந்த அந்த நாயானது, 
மிகவும்‌ மகிழ்ச்சியடைந்தது. 


1 


| | Tamil Ath-std_Term2.indd 31 இ 8/7/2019 6:03:36 PM | | 


m1 ட டாணா பா 


குதிரையின்‌ மீது மன்னர்‌ வருவதைக்‌ கண்ட கிராமத்து மக்களெல்லாம்‌ 
அவரைப்‌ பார்த்து வணக்கம்‌ தெரிவித்தார்கள்‌. அதனைக்‌ கவனித்த நாயோ இந்த 
மக்களெல்லாம்‌ என்னைப்‌ பார்த்துத்தான்‌ வணங்குகின்றார்கள்‌. என்‌ அருகில்‌ இருக்கும்‌ 
மன்னர்‌, என்னைச்‌ சுமந்துகொண்டிருக்கும்‌ குதிரை இவர்களைவிடவும்‌ நானே 
சிறந்தவனாகவும்‌, உயர்ந்தவனாகவும்‌ இருக்கின்றேன்‌. இந்த மக்கள்‌ எல்லாம்‌ என்னை 
வணங்குகின்ற காட்சியைப்‌ பார்க்கின்றபோது எனக்கு அளவுக்கு மீறிய உற்சாகம்‌ 
வருகின்றதே! என்ற மகிழ்ச்சியில்‌ தன்னையே மறந்தது அந்த நாய்‌. மறு நிமிடம்‌ அது 
தன்‌ தலையைத்‌ தூக்கியபடி 'லாள்‌, லொள்‌ என்று குரைத்தது. 


நாயின்‌ செயலைக்‌ குதிரை கவனித்தது. "நாயே! அமைதியாக இருந்துகொள்‌! 
நீ குரைத்துக்‌ கொண்டே வந்தால்‌, எல்லாரும்‌ உன்மீது வெறுப்படைவார்கள்‌. அதன்‌ 
பின்னர்‌, நீ என்மீது சவாரி செய்யமுடியாது" என்றது குதிரை. 


"குதிரையே! இந்தக்‌ கிராமத்து மக்கள்‌ என்னை வணங்குகின்ற காட்சியைப்‌ 
பார்த்ததும்‌ உனக்கு என்மீது பொறாமை ஏற்பட்டுவிட்டது. அதனால்தான்‌, நீ என்னை 
மட்டம்‌ தட்டூகிறாய்‌' என்றது நாய்‌. 


"நாயே ! குடிமக்கள்‌ எல்லாம்‌ உன்னைப்‌ பார்த்து வணங்கவில்லை. அவர்கள்‌ 
மன்னரைப்‌ பார்த்து வணங்குகிறார்கள்‌. மன்னர்‌ முன்னே இருக்கின்ற நீ, 
அதையெல்லாம்பார்த்துவிட்டு உனக்குக்கிடைத்தமரியாதையாக நினைத்துக்கொண்டு 
உற்சாகமடைந்துவிட்டாய்‌. இனிமேலாவது உண்மை நிலையை உணர்ந்து 

ஓ அமைதியாக இரு" என்றது குதிரை. ஓ 


"குதிரையே! உனக்கு என்மீது கொண்டுள்ள பொறாமையானது நன்றாக 
முற்றிவிட்டது. அதனால்தான்‌ எனக்கொரு போலியான விளக்கத்தைக்‌ கொடுக்கின்றாய்‌! 
இந்த விளக்கத்தைக்‌ கேட்க நான்‌ தயாராக இல்லை! " என்றபடி மேலும்‌ சத்தமாகக்‌ 
குரைத்தது அந்த நாய்‌. 


மன்னரின்‌ அருகில்‌ வந்துகொண்டிருந்த காவலர்கள்‌ அந்த நாயைக்‌ கீழே 
இறக்கிவிட்டு அடித்து விரட்டினார்கள்‌. அங்கிருந்து நொண்டியபடியே ஓடிய நாய்‌, சற்றுத்‌ 
தொலைவில்போய்‌ நின்றுகொண்டு திரும்பிப்‌ பார்த்தது. 


தான்‌ இல்லாதபோதும்‌, குடிமக்கள்‌ எல்லாரும்‌ மன்னரை வணங்க, மன்னரும்‌ 
அவர்களுக்குப்‌ பதில்‌ வணக்கம்‌ தெரிவித்துக்‌ கொண்டிருந்தார்‌. இந்தக்‌ காட்சியைப்‌ 
பார்த்த நாய்க்கு அப்போதுதான்‌ உண்மை புரிந்தது. தன்னுடைய தவற்றினை நினைத்து 
வருந்தியது. நாம்‌ ஆராயாமல்‌ முடிவெடுத்தோம்‌. அதனால்தான்‌ நமக்கு இந்த நிலைமை 
ஏற்பட்டுவிட்டது என எண்ணியது. 


"ஆராய்ந்திடாமல்‌ முடிவெடுத்தால்‌ என்ன நடக்கும்‌ என்பதை இக்கதைமூலம்‌ 
புரிந்துகொண்டாயா, மாணிக்கம்‌?" என்றார்‌ தாத்தா. "ஓ! நன்றாகப்‌ புரிந்துகொண்டேன்‌" 
என்றான்‌ மாணிக்கம்‌. 


என்ன, குழந்தைகளே! இனி, நாம்‌ எந்த ஒரு செயலைச்‌ செய்தாலும்‌ ஆராய்ந்துதான்‌ 


முடிவெடுக்க வேண்டும்‌. சரிதானே! 


j - 


| | Tamil Ath-std_Term2.indd 32 இ 8/7/2019 6:03:36 PM | | 


கதையை உம்‌ சொந்த நடையில்‌ கூறுக. 


ஆராய்ந்து செயல்படுவதால்‌ கிடைக்கும்‌ நன்மைகளைக்‌ கூறுக. 


நீ செய்யாத செயலுக்கு உனக்கு ஒருவர்‌ நன்றி கூறினால்‌ . 
: அல்லது பரிசு அளித்தால்‌ அவ்வேளையில்‌ நீ என்ன செய்வாய்‌? 


வினாக்களுக்கு விடையளிக்க 


ட குதிரை என்‌ நாய்க்கு உதவி செய்ய நினைத்தது? ்‌ ந்‌ 
LHRSF இ 
ஓ காவலர்கள்‌, குதிரைமீது இருந்த நாயை என்‌ கீழே இறக்கிவிட்டனர்‌? 


சொல்லக்‌ கேட்டூ எழுதுக. 


குதிரை, இரக்கம்‌, நிலைமை, பேராசை, குடிமக்கள்‌ 


அரசே அதோ ஒரு நாயானது நடக்க முடியாமல்‌ தத்தித்தத்திச்‌ சென்று கொண்டிருக்கிறது. 
அந்த நாயை என்‌ முதுகில்‌ ஏற்றிக்கொண்டு அது எந்த இடத்திற்குச்‌ செல்ல 
வேண்டுமோ அந்த இடத்தில்‌ விட்டுவிடலாமா என்று கேட்டது 


ஒரே சொல்‌ இரண்டுமுறை அடுத்தடுத்து வருமாறு சொற்றொடர்‌ அமைத்து எழுதுக 
(௭.கா.) நாய்‌ ஒன்று நொண்டி, நொண்டி நடந்தது 

தத்தித்தத்தி அ ட ட 
எழுதிஎழுதி  __ டட 
திரும்பித்‌ திரும்பி 
குனிந்து குனிந்து 


| | Tamil 4th-std_Term2.indd 33 8/7/2019 6:03:36 PM | | 


| ன ப 


| | Tamil 4th-std_Term2.indd 34 


குறிப்பைப்‌ படி! விடையைக்‌ கொடு! 


பேச உதவுவது வாய்‌ வரியில்‌ ஒன்று சுங்கம்‌ 


படுக்க விரிப்பது பாய்‌ கனிமத்தில்‌ ஒன்று தங்கம்‌ 


கனிக்கு முந்தையது காய்‌ நாடுகளுள்‌ ஒன்று வங்கம்‌ 


காவல்‌ காப்பது... ......... தமிழுக்கு மூன்று... ... .... 


உழவுக்கு உதவுவது ஏர்‌ 


ஊர்கூடி இழுப்பது தேர்‌ 
மரத்திற்கு தேவை வேர்‌ 


நல்லதை உன்னிடம்‌......? 


அகரமுதலி பார்த்துப்‌ பொருள்‌ அறிக 


போலி, பொறாமை, சவாரி, வருந்தியது, மரியாதை 


சொற்களிலுள்ள பிழைகளை நீக்குக. 


மண்னர்‌, குதிறைச்‌ சவாரி, உர்சாகம்‌, சிறந்தவண்‌, மக்கலெள்ளாம்‌, கனைப்பொளி, 
இறக்கக்‌ குணம்‌, கிராமங்கல்‌. 


கலையும்‌ கைவண்ணமும்‌ 


பயன்படுத்திய காகிதத்தில்‌, உறை தயாரிக்கலாமா? 


தேவையான பொருள்கள்‌ 


பயன்படுத்திய தாள்கள்‌, பசை 


8/7/2019 6:03:36 PM | | 


ணரா | © டாணா | ற 


விலங்குகளுக்குரிய ஒலிப்புகளை வட்டமிடுக. 


அறிந்துகொள்வோம்‌. 


தமிழில்‌ மூவினம்‌ தமிழும்‌ மூன்றும்‌ 
த- வல்லினம்‌ முத்தமிழ்‌ - இயல்‌, இசை, நாடகம்‌ 
மி- மெல்லினம்‌ முச்சங்கம்‌ - முதல்‌, இடை, கடை 


ழ்‌- இடையினம்‌ முக்காலம்‌ - இறந்தகாலம்‌, நிகழ்காலம்‌, எதிர்காலம்‌ 
முப்பொருள்‌ - அறம்‌, பொருள்‌, இன்பம்‌ 


மூவிடம்‌ - தன்மை, முன்னிலை, படர்க்கை 


பிறர்‌ பாராட்டுவதற்குரிய நல்ல செயல்கள்‌ எவையெவை 
என உன்‌ வீட்டில்‌ உள்ளவர்களிடம்‌ கேட்டு எழுதி வருக. 


| | Tamil Ath-std_Term2.indd 35 8/7/2019 6:03:37 PM | | 


| | Tamil 4th-std_Term2.indd 36 


நடந்து கொண்டிருக்கும்‌ செயல்‌ நடந்துமுடிந்த செயல்‌ நடக்கப்போகும்‌ செயல்‌ 


நிகழ்காலம்‌ இறந்தகாலம்‌ எதிர்காலம்‌ 


கீழ்க்காணும்‌ எடுத்துக்காட்டைப்‌ போல்‌ எழுதுக. 


எடுத்துக்காட்டு 
நான்‌ உணவு ------------- (உண்‌) - நான்‌ உணவு உண்டேன்‌ (இறந்தகாலம்‌) ஓ 
நான்‌ உணவு உண்கிறேன்‌ (நிகழ்காலம்‌) 


நான்‌ உணவு உண்பேன்‌ (எதிர்காலம்‌) 


வண்‌ ண்‌ பநிகழ்காலம்‌. 
த்க்‌ (தொடு) 
ற்‌ டடடடடடடடட (மேய்‌) 
டப நாங்கள்‌ படம்‌------ (வரை) 
ரி கதிர்‌ போட்டியில்‌---- (வெல்‌) 
னி மயில்கள்‌ நடனம்‌ ---- (ஆடு) 


8/7/2019 6:03:37 PM | | 


அட்டவணையில்‌ விடுபட்ட இடங்களை நிரப்புக. 


செய்கின்றான்‌ 


பறந்தது 


கேட்டது 


படிப்பான்‌ 


சொல்வார்கள்‌ 


கண்ணன்‌ எணியில்‌ 
ஏறுகிறான்‌ 


| | Tamil 4th-std_Term2.indd 37 


8/7/2019 6:03:37 PM | | 


| | Tamil 4th-std_Term2.indd 38 


பொறுமையும்‌ பொறுப்பும்‌ 


தாமஸ்‌ ஆல்வா எடிசன்‌ என்பவர்‌, புகழ்பெற்ற அறிவியலறிஞர்‌. 
இவர்‌, பல முறை தோல்வி கண்டு, பெரும்‌ முயற்சிக்குப்‌ பின்னரே [ச] 
மின்‌ விளக்கைக்‌ கண்டுபிடித்தார்‌. 


RAIGUP 
நண்பர்களுக்கும்‌, பிற அறிவியல்‌ அறிஞர்களுக்கும்‌ தம்‌ கண்டுபிடிப்பைச்‌ செய்துகாட்ட 

எடிசன்‌ விரும்பினார்‌. அதற்காக, நிகழ்ச்சியொன்றை ஏற்பாடு செய்து, அனைவரையும்‌ 

வரவழைத்தார்‌. அவரது ஆய்வகத்தின்‌ மேல்தளத்தில்‌ இதற்கான கூட்டம்‌ நடைபெற்றது. 


எடிசன்‌ தம்‌ உதவியாளரை அழைத்து மின்‌ விளக்கை மேல்‌ தளத்திற்குக்‌ கொண்டு 
வரச்சொன்னார்‌. உதவியாளர்‌, அதனைக்‌ கொண்டு வரும்போது, திடீரெனக்‌ கைதவறி 
விழுந்தது. ஆயினும்‌, சற்றும்‌ மனம்‌ கலங்காத எடிசன்‌, உடனே மற்றொரு மின்‌ விளக்கை 
உருவாக்கினார்‌. அதனை மீண்டும்‌ அதே உதவியாளரிடமே கொடுத்து மேலே எடுத்து 
வாச்‌ செய்தார்‌. 


"மின்‌ விளக்கைக்‌ கீழே போட்டு உடைத்தவரிடம்‌ மீண்டும்‌ அந்த வேலையைக்‌ 
கொடுக்கிறீர்களே? என்று சிலர்‌ எடிசனிடம்‌ கேட்டனர்‌. அதற்கு எடிசன்‌, "உடைந்த 
பொருளை மீண்டும்‌ உருவாக்க என்னால்‌ முடிந்தது. ஆனால்‌, உதவியாளரின்‌ 
மனத்தைக்‌ காயப்படூத்திவிட்டால்‌ அதை என்னால்‌ சரிசெய்து கொடுத்துவிட முடியுமா? 
அதுமட்டுமன்று, மீண்டும்‌ அதே பணியை 
அவரிடமே கொடுக்கும்போது, தமது பொறுப்பை 
உணர்ந்து கவனமுடன்‌ பணிபுரிவார்‌. 
அதனால்தான்‌ அப்படிச்‌ செய்தேன்‌ என்றார்‌. 


எடிசனுக்கு வெற்றியைப்‌ பெற்றுத்தந்த 


பொறுமைக்‌ குணத்தை, அப்போதுதான்‌ 4? 
மற்றவர்கள்‌ முழுமையாக உணர்ந்து 19% x 
கொண்டனர்‌. _ 


குறள்‌ 
நிறையுடைமை நீங்காமை வேண்டின்‌ பொறையுடைமை 
போற்றி ஒழுகப்‌ படும்‌. 
பொறையுடைமை, குறள்‌.154 
விளக்கம்‌ 


நிறை உடையவராக இருக்கும்‌ தன்மை தம்மைவிட்டு நீங்காமலிருக்க 
வேண்டுமானால்‌, பொறுமையைப்‌ போற்றி ஒழுக வேண்டும்‌. 


8/7/2019 6:03:37 PM | | 


ணா * CEE | ற 


மெய்ப்பொருள்‌ காண்போம்‌ 


மாட்டுவண்டி ஒன்றில்‌, தேங்காய்களை ஏற்றிக்கொண்டு வேகமாக வந்து 
கொண்டிருந்தார்‌ ஒருவர்‌. வழியில்‌, குறுக்குப்பாதை ஒன்று வந்தது. அங்கே சிறுவன்‌ 
ஒருவன்‌ நின்றிருந்தான்‌. 

"தம்பி, இந்தச்‌ சாலையில்‌ போனால்‌ ஊர்‌ வருமா?” என்று கேட்டார்‌ வண்டிக்காரர்‌. 
"ஓ, வருமே” என்றான்‌ சிறுவன்‌. 


"போய்ச்‌ சேர எவ்வளவு நேரம்‌ ஆகும்‌?" 


"மெதுவாகச்‌ சென்றால்‌ பத்து நிமிடத்தில்‌ போய்விடலாம்‌”. 
"வேகமாகச்‌ சென்றால்‌... .. ' 
"அரை மணி நேரம்‌ ஆகும்‌". 


சிறுவன்‌ சொன்ன பதிலைக்‌ கேட்டு மாட்ரு வண்டிக்காரருக்குக்‌ கோபம்‌. "என்ன 
கிண்டலா? வேகமாகச்‌ சென்றால்‌ எப்படி நோம்‌ அதிகமாகும்‌?" என்று கேட்டார்‌. 


"போய்த்தான்‌ பாருங்களேன்‌" என்று சிறுவன்‌ சொன்னதும்‌, அவர்‌ வண்டியை 
வேகமாக விரட்டிச்‌ சென்றார்‌. 


சிறிது தூரம்‌ போனதுமே சாலையில்‌ தீ£ 
யூ அங்கங்கே கற்கள்‌ நிறைந்து இருந்தன. 
அதனால்‌, வண்டி தடூமாறிக்‌ கவிழ்ந்தது. 
தேங்காய்கள்‌ சிதறின. வண்டியைத்‌ தூக்கி ௮ 
நிறுத்திக்‌ கீழே சிதறிய தேங்காய்களை 
ஒவ்வொன்றாக எடுத்துப்‌ போடுவதற்கு 
அரை மணி நேரத்திற்கும்‌ மேலாகிவிட்டது. 
வண்டிக்காரருக்குச்‌ சிறுவன்‌ சொன்னதன்‌ 

பொருள்‌ புரிந்தது. 


குறள்‌ 
எப்பொருள்‌ யார்யார்வாய்க்‌ கேட்பினும்‌ அப்பொருள்‌ 


மெய்ப்பொருள்‌ காண்பது அறிவு. 


அறிவுடைமை, குறள்‌. 423 


விளக்கம்‌ 


எப்பொருளை யார்‌ யாரிடம்‌ கேட்டாலும்‌, கேட்டவாறே எடுத்துக்கொள்ளாமல்‌ 
அப்பொருளின்‌ மெய்யான பொருளைக்‌ காண்பதே அறிவாகும்‌. 


| | Tamil Ath-std_Term2.indd 39 8/7/2019 6:03:38 PM | | 


TTT) ப்‌ ந. றை 


குற்றமும்‌ குறையும்‌ 

கதிரவனிடம்‌ வேண்டாத குணமொன்று இருந்தது. அதாவது, எப்போது பார்த்தாலும்‌ 
யாரைப்‌ பற்றியாவது எதைப்பற்றியாவது குறை சொல்லிக்‌ கொண்டேயிருப்பான்‌. 
அதனால்‌, அவனைப்‌ பார்த்தாலே போதும்‌. எல்லா நண்பர்களும்‌ ஓடத்‌ தொடங்கிவிடூவர்‌. 

தமிழ்‌ அழகன்‌ ஒருவன்தான்‌ இப்போது அவனுடன்‌ பேசுகிறான்‌. வேறு 
எவரும்‌ பேசுவதில்லை. அன்று, தமிழ்‌ அழகன்‌ நான்கு நண்பர்களுடன்‌ பேசிக்‌ 
கொண்டிருந்ததைக்‌ கண்டான்‌ கதிரவன்‌. ஆர்வத்துடன்‌ அவர்கள்‌ அருகில்‌ வந்தான்‌. 

கதிரவனைப்‌ பார்த்ததும்‌ எல்லாரும்‌ ஒதுங்கிச்‌ செல்ல, தமிழ்‌ அழகன்‌ மட்டுமே 
தனியாக நின்றான்‌. கதிரவனின்‌ முகம்‌ வாடியது. 

"என்ன கதிர்‌? என்‌, என்னவோ போல்‌ இருக்கிறாய்‌?" என்று கேட்டான்‌ தமிழ்‌ 
அழகன்‌. 


கதிரவன்‌. 
"எல்லாம்‌ யாரால? உன்னாலதானே!' என்றான்‌ தமிழ்‌ அழகன்‌ . 


"நான்‌ என்ன தப்பு பண்ணினேன்‌? பிறர்கிட்ட உள்ள குற்றம்‌ குறையைத்தானே 
பேசினேன்‌ ' என்றான்‌ கதிரவன்‌. 


"கதிர்‌, குற்றம்குறை யார்கிட்டேதான்‌ - 
இல்லை. உன்னோட குறை என்னன்னு - 
உனக்குத்‌ தெரியுமா? நீ பிறரைப்‌ புறம்‌ 
பேசறதுதான்‌ உன்னோட குறை. உன்னோட 
நாக்கை அடக்கு. எல்லாரும்‌ உன்கிட்ட 
பேசுவாங்க" என்றான்‌ தமிழ்‌ அழகன்‌ . 

கதிரவன்‌ தன்னைத்‌ திருத்திக்‌ 
கொண்டான்‌. எல்லாரும்‌ அவனுடன்‌ மெள்ள 
மெள்ளப்‌ பேசத்‌ தொடங்கினர்‌. 


குறள்‌ 
யாகாவார்‌ ஆயினும்‌ நாகாக்க காவாக்கால்‌ 


சோகாப்பர்‌ சொல்லிழுக்குப்‌ பட்டு 


அடக்கமுடைமை, குறள்‌.127 


விளக்கம்‌ 


காக்க வேண்டியவற்றுள்‌ எவற்றைக்‌ காக்காவிட்டாலும்‌ நாவையாவது காக்க 
வேண்டும்‌. காக்கத்‌ தவறினால்‌, சொற்‌ குற்றத்தில்‌ அகப்பட்டுத்‌ துன்புறுவர்‌. 


| | Tamil Ath-std_Term2.indd 40 8/7/2019 6:03:38 PM | | 


TTT) ப்‌ ந. 1 


அழகு 


கந்தனின்‌ உருவமே, "கோபம்‌ கோபம்‌ கோபம்‌" என்றாகிப்‌ போனது. கந்தனை 
யாராவது விசாரித்தால்‌, "எப்பவும்‌ கோபத்தோடே உர்‌ ருன்னு அலைவானே 
அவனைத்தானே கேட்கிறீங்க" என்று மாணவர்கள்‌ எளிதாகச்‌ சொல்லிவிடூவர்‌. 
அதனால்‌, அவனிடம்‌ நெருங்கிப்‌ பழகவும்‌ மாணவர்கள்‌ பயந்தனர்‌. 


கந்தன்‌ ஒருநாள்‌ அவன்‌ நண்பனான நன்மாறனிடம்‌ பேசிக்‌ கொண்டிருந்தான்‌. 
"நீயெல்லாம்‌ சும்மா ஜம்முனு அழகா இருக்கியே! நான்‌ மட்டும்‌ ஏன்‌ முகமெல்லாம்‌ 
கறுத்துப்போய்‌ இப்படி இருக்கேன்‌" என்றான்‌. 

நன்மாறன்‌ சிரித்தான்‌. "நீ தினமும்‌ உன்னோட முகத்தைக்‌ கண்ணாடியில்‌ 
பார்க்கிறியா?" என்று கேட்டான்‌. 


"தினமும்‌ பார்க்கிறேன்‌ 
"இன்னும்‌ உனக்குக்‌ காரணம்‌ புரியலையா?" 
"புரியலை" 


"கந்தா, நெருப்பில்‌ வாடிய பூக்கள்‌ தம்மோட அழகை எல்லாம்‌ இழக்கும்‌, 
அதுபோலத்தான்‌ உன்கிட்ட மாறாம இருக்கிற கோபத்தால உன்‌ முகம்‌ அழகையெல்லாம்‌ 
இழந்திருக்கு. பொடி வைத்தாற்போல்‌ சொன்னான்‌ நன்மாறன்‌. 


நன்மாறன்‌ சொன்னதில்‌ உண்மை இருக்கவே, 
தன்‌ கோபத்தைக்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாகக்‌ 
கட்டுப்படுத்தத்‌ தொடங்கினான்‌ கந்தன்‌. ஒரு மாத 
காலம்‌ கடுமையான விரதம்போல்‌ காத்தான்‌. அன்று 
கண்ணாடியில்‌ தன்‌ முகத்தைப்‌ பார்த்தான்‌. அஃது 
எத்துணை அழகாக இருந்தது தெரியுமா? 


குறள்‌ 
தன்னைத்தான்‌ காக்கின்‌ சினம்காக்க காவாக்கால்‌ 


தன்னையே கொல்லுஞ்‌ சினம்‌. 


வெகுளாமை, குறள்‌. 305 


விளக்கம்‌ 


ஒருவன்‌ தன்னைத்‌ தானே காக்க விரும்பினால்‌ சினம்‌ வராமல்‌ காத்துக்கொள்ள 
வேண்டும்‌. அவ்வாறு காத்துக்கொள்ளாவிட்டால்‌, சினம்‌ தன்னையே அழித்துவிடும்‌. 


| | Tamil Ath-std_Term2.indd 41 8/7/2019 6:03:39 PM 


உ நாவைக்‌ காக்காவிட்டால்‌ ஏற்படும்‌ துன்பம்‌ குறித்துப்‌ பேசுக. 


உ கதையில்‌ ஒன்றைத்‌ தெரிவு செய்து நண்பர்களுடன்‌ இணைந்து 
நாடகமாக நடித்துக்‌ காட்டுக. 


J அனுவும்‌, பானுவும்‌ சாலையைக்‌ கடக்க, நின்று கொண்டு இருந்தனர்‌. ்‌ 
: அப்போதுமஞ்சள்‌ விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அனு சாலையைக்‌ கடக்கத்‌ : 
: தொடங்கினாள்‌. பானு பச்சை விளக்கு ஒளிர்ந்தால்‌ மட்டுமே கடக்க வேண்டும்‌. : 
. பொறுமையாக இரு என்றாள்‌. எது சரியான செயல்‌? 


பொறை என்பதன்‌ பொருள்‌... 
அ) முழுமை ஆ) வளமை 
இ) பொறுமை ஈ) பெருமை 


நிறையுடைமை - இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 


அ) நிறைர்யுடைமை ஆ) நிறை* உடைமை 

இ நிறைய * உடைமை ஈ) நிறையும்‌ * உடைமை 
அ) மெய்பொருள்‌ ஆ) மெய்யானபொருள்‌ 

இ) மெய்ப்பொருள்‌ ஈ)  மெய்யாய்ப்பொருள்‌ 
வெகுளாமை - இச்சொல்லின்‌ பொருள்‌... 

அ) அன்பு இல்லாமை ஆ) பொறாமை கொள்ளாமை 
இ) சினம்‌ கொள்ளாமை ஈ) பொறுமை இல்லாமை 


போற்றி ஒழுகப்படும்‌ பண்பு 


ஓ 'மெய்‌ * பொருள்‌ - இச்சொற்களைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைப்பது 


அ) சினம்‌ ஆ) பொறையுடைமை 


இ) அடக்கமில்லாமை ஈ) _ அறிவில்லாமை 


| | Tamil Ath-std_Term2.indd 42 8/7/2019 6:03:39 PM | | 


ஓ 


வினாவிற்கு விடையளிக்க 


பொறையுடைமை எப்போது போற்றப்படும்‌? 

மெய்ப்பொருள்‌ காண்பதே அறிவு என வள்ளுவர்‌ கூறக்‌ காரணம்‌ என்ன? 
நாவைக்‌ காக்காவிடில்‌ ஏற்படும்‌ துன்பம்‌ என்ன? 

சினம்‌ எப்போது ஒருவரை அழிக்கும்‌? 


நீங்கள்‌ படித்த திருக்குறள்‌ கதைகளுள்‌ உங்களுக்குப்‌ பிடித்த கதை எது? என்‌? 


© 9 © 0 9௭0 


® க ஓ 
1. பொறை - சொல்குற்றம்‌ 
2. மெய்ப்பொருள்‌ - துன்பப்படூவர்‌ 
3. காவாக்கால்‌ - பொறுமை 
4. சோகாப்பர்‌ - காக்காவிட்டால்‌ 
5. சொல்லிழுக்கு - உண்மைப்பொருள்‌ 


பொருத்தமான சொல்லைத்‌ தேர்ந்தெடுத்துத்‌ தொடரை நிரப்புக. 


» 
ஓ 
ஓ உனக்குக்‌ காரணம்‌ 
4 
ஓ 


ஆய்வகம்‌ இருந்தது. (மேல்‌ தளத்தில்‌ / மேல்‌ தலத்தில்‌) 
வழியில்‌ ஒன்று வந்தது. (குருக்குப்பாதை / குறுக்குப்பாதை) 
( புறியவில்லையா / புரியவில்லையா) 


உருவாக்கினார்‌. (விளக்கு / விலக்கு) 


குற்றம்‌ _. யாரிடம்தான்‌ இல்லை. (குரை / குறை) 


| | Tamil Ath-std_Term2.indd 43 8/7/2019 6:03:39 PM | | 


ண்‌ |] ட Ho று 


சொல்லக்‌ கேட்டூ எழுதுக. 


ட மெய்ப்பொருள்‌ 
ஓ பொறையுடைமை 
ஓ சோகாப்பர்‌ 


பொருத்தமான வினாச்‌ சொல்லை எடுத்து வினாத்‌ தொடரை முழுமையாக்குக. 


டூ உன்னுடைய ஊரின்‌ பெயர்‌ 4 


ஓ உனக்குப்‌ பிடித்த வண்ணம்‌ டட ? 


ஓ நீபள்ளிக்கு ஆ ஆற வருகிறாய்‌? 
௫ ஓ உன்னுடைய நண்பன்‌ _ ட 7 இ 
ஓ கோடை விடுமுறைக்கு டட 
ஓ மெய்ப்பொருள்‌ என்பதன்‌ பொருள்‌ 
ஓ குறில்‌ எழுத்துகள்‌ _____ 
ஓ சாருமதி வீட்டிற்குச்‌ சென்றாள்‌? 


நமக்குத்‌ தேவையான பண்புகளைத்‌ தேர்ந்தெடுப்போமா? 


| | Tamil Ath-std_Term2.indd 44 8/7/2019 6:03:39 PM | | 


ண்‌ |] ட HO று 


கலையும்‌ கைவண்ணமும்‌ 


சூரியகாந்திக்கு வண்ணமிடுவோமா? 


இதழ்களுக்கு மஞ்சள்‌ தூள்‌, விதைகளுக்கு உலர்ந்த தேயிலைத்தூள்‌... 
பயன்படுத்தி அழகாக்குக. 


நீங்கள்‌ நன்கு அறிந்த திருக்குறளுக்கு உம்‌ சொந்த நடையில்‌ ் 
. கதை எழுதி வருக. ் 


| | Tamil Ath-std_Term2.indd 45 இ 8/7/2019 6:03:39 PM | | 


ணா! | © 


17 


(நாடகம்‌) 


சோழ மன்னர்களுள்‌ ஒருவர்‌ மனுநீதி. முறைமை தவறாது 
ஆட்சி புரிவதையே தம்‌ நோக்கமாகக்‌ கொண்டவர்‌. ஆயினும்‌, 
அவரது ஆட்சிக்காலத்தில்‌ வாயில்லாப்‌ பசுவுக்கு ஏற்பட்டது ஒரு 
பேரிழப்பு. அதற்குக்‌ காரணமானவன்‌ வேறுயாருமல்லன்‌, 
அரசரின்‌ மகனே. இப்போது, அரசர்‌ என்ன செய்வார்‌? தம்‌ 
மகன்‌ என்றுஅவனைக் காப்பாற்றுவாரா? அல்லது தன்‌ கன்றை 
இழந்து வாடும்‌ அந்தப்‌ பசுவுக்கு உரிய நீதியை வழங்குவாரா? 

வாருங்கள்‌ தெரிந்துகொள்ள அரங்கத்துக்குள்‌ நுழைவோம்‌. 


ait 


இடம்‌ : அரசவை மண்டபம்‌ 

) காலம்‌ : நண்பகல்‌ 

| உறுப்பினர்கள்‌ : அரசர்‌ மனுநீதிச்‌ சோழர்‌, அமைச்சர்‌ 
பெருமக்கள்‌ 

(அவையில்‌ மன்னரும்‌ அமைச்சர்‌ பெருமக்களும்‌ 

| வீற்றிருக்கின்றனர்‌. அப்போது அங்கு வந்த தச்சர்‌ ஒருவர்‌, 

| மன்னரை வணங்கிப்‌ பணிகிறார்‌. இனி....) 

வாருங்கள்‌, தச்சரே. நேற்று உம்மிடம்‌ 

ஒரு வேலையைக்‌ கொடுத்தேனே, 

முடித்துவிட்டீரா? 

ஆம்‌. முடித்துவிட்டேன்‌ மன்னா. நீங்கள்‌ 

நேரிலேயே வந்து பார்வையிடலாம்‌ 

மன்னா. 


அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. அமைச்சர்‌ 
பெருமக்களே, 'சோழ நாட சோறுடைத்து. 
என்பது உலகோர்‌ அறிந்த செய்தி. 
அதுமட்டுமா? நம்‌ சோழர்‌ குலத்துக்குப்‌ 
பெருமை சேர்க்கும்‌ மற்றொரு செய்தி, 
நீதி தவறாத ஆட்சிமுறை அல்லவா? 
அதனால்தான்‌, என்‌ ஆட்சியில்‌ குடிமக்கள்‌ ௮-௮ 
யாரும்‌ துன்பப்படக்‌ கூடாது என்று 

நினைத்தேன்‌. அதற்காக நான்‌ ஏற்படுத்திய 


| 


OP 
112 ir 


A 


| | Tamil Ath-std_Term2.indd 46 ஓ 8/7/2019 6:03:40 PM | | 


அமைச்சர்‌ 


அரசர்‌ 


அமைச்சர்‌ 


இ 


டட தாக அ த்‌ 


| | Tamil Ath-std_Term2.indd 47 


ட நட எ) 


ஓர்‌ அமைப்பே ஆராய்ச்சிமணி. அதைத்தான்‌ இந்தத்‌ 
தச்சர்‌ சிறப்பாகச்‌ செய்து முடித்துள்ளார்‌. 

ஆராய்ச்சி மணியா? அது எதற்கு மன்னா? 
அதைக்கொண்டு நீங்கள்‌ எப்படி நீதி வழங்குவீர்கள்‌? 


சொல்கிறேன்‌, அமைச்சரே. நம்‌ அரண்மனை 
வாயிலிலே கோவில்‌ மணிபோல்‌ பெரியதொரு 
மணியைக்‌ கட்டச்‌ செய்துள்ளேன்‌. குடிமக்கள்‌, 
தங்களுக்கு ஏற்படும்‌ குறைகளை உடனுக்குடன்‌ 
தீர்த்துக்கொள்ள இந்த .ஆராய்ச்சிமணியைப்‌ 
பயன்படுத்திக்‌ கொள்ளலாம்‌. 

அரசே, இதிலென்ன புதுமை? நீங்கள்தாம்‌ எந்தக்‌ 
குறையும்‌ மக்களுக்கு வைப்பதில்லையே. 


நீங்கள்‌ சொல்வதுஉண்மையாகக்கூட இருக்கலாம்‌. 
ஆனால்‌, தங்கள்‌ குறைகளை வெளிப்படையாகச்‌ 
சொல்வதற்குச்‌ சிலர்‌ தயங்கலாம்‌ அல்லவா? மேலும்‌, 
இந்தஆராய்ச்சிமணியின்‌ நோக்கமே,உடனுக்குடன்‌ 
நீதி வழங்குவதில்தான்‌ உள்ளது. அதுமட்டுமா? 
குடிமக்கள்‌ எப்போது ஆராய்ச்சிமணியை 
ஒலித்தாலும்‌, அவர்கள்‌ முன்‌ நானே ஓடோடிச்‌ 
சென்று நிற்பேன்‌. அவர்களின்‌ மனக்குறையையும்‌ 
உடனடியாகத்‌ தீர்த்துவைப்பேன்‌. 


1 அணுகக்‌. 


ணன அணை 


8/7/2019 6:03:40 PM 


m1 ட டாணா றா 


அமைச்சர்கள்‌ : ஆஹா, நீங்கள்தாம்‌ சிறந்த மன்னர்‌. இவ்வுலகம்‌ உள்ளவரை 
உங்கள்‌ புகழ்‌ ஓங்கும்‌. 

(அரசவை கலைகிறது. சில மாதங்களாக ஆராய்ச்சிமணியின்‌ ஓசையை அரசர்‌ 

கேட்கவேயில்லை. இந்நிலையில்‌ ஒருநாள்‌ வழக்கம்போல்‌ அமைச்சர்கள்‌ சூழ மன்னர்‌ 

அமர்ந்திருக்கிறார்‌. அப்போது, ஆராய்ச்சிமணி ஒலிக்கத்‌ தொடங்குகிறது. இனி....) 


காட்சி - 2 
இடம்‌ : அரசவை 
காலம்‌ : மாலை 
உறுப்பினர்கள்‌ : அரசர்‌, அமைச்சர்‌ பெருமக்கள்‌, அரண்மனைக்‌ காவலாளி 
காவலாளி : மன்னா.....மன்னா..... 


(என்றழைத்தவாறே பதற்றத்துடன்‌ ஓடி வருகிறான்‌, அரண்மனைக்‌ காவலாளி.) 


அரசர்‌ : என்ன ஆயிற்று? ஏன்‌ இப்படி மூச்சிரைக்க ஓடிவருகிறாய்‌? பதறாமல்‌ 
சொல்‌. 
காவலாளி : மன்னா, இதுவரை நான்‌ கண்டதுமில்லை, கேட்டதுமில்லை. 


அதனால்தான்‌ எப்படிச்‌ சொல்வது என்று தயங்குகிறேன்‌. 


அரசர்‌ : என்ன னாலும்‌ பரவாயில்லை. சொல்ல வந்த செய்தியைத்‌ 
ஆனாலு 
தயங்காமல்‌ உடனே சொல்‌. 


காவலாளி : மன்னா, அதுவந்து....அதுவந்து.... நம்‌ அரண்மனை வாயிலில்‌ 
கட்டப்பட்டிருந்த ஆராய்ச்சிமணி... 
அரசர்‌ : என்ன? ஆராய்ச்சிமணியை யாராவது அடிக்கிறார்களா? இவ்வளவு 


மாதங்களாக யாருக்கும்‌ எந்தக்‌ குறையும்‌ இல்லையென்று 
நினைத்தேனே. பரவாயில்லை. இதோ நானே வருகிறேன்‌. 


(அரசர்‌ அரண்மனை வாயிலுக்கு விரைய, அமைச்சர்களும்‌ 
பின்தொடர்ந்து செல்கின்றனர்‌.) 


அரசர்‌ : ஐயகோ, என்ன ஆயிற்று? பசுவொன்று ஆராய்ச்சிமணியை அடித்துக்‌ 
கொண்டிருக்கிறதே? என்‌ ஆட்சியில்‌ வாயில்லாத பசுவுக்குக்‌ குறை 
நேர்ந்ததா? இதை நான்‌ எங்ஙனம்‌ பொறுத்துக்கொள்வேன்‌? அதன்‌ 
கண்களில்‌ வழியும்‌ கண்ணீரைப்‌ பாருங்கள்‌. தாங்கமுடியாத 
துயரத்தில்‌ அது துன்பப்படூவதுபோல்‌ இருக்கிறதே? ஐந்தறிவு 
விலங்குகளின்‌ துயர்‌ நீக்க மறுத்தான்‌ என்று இந்த வியனுலகம்‌ 
என்னைப்பழிக்குமோ? இனிஎன்‌ வாழ்நாளெல்லாம்பழிச்சொல்லைச்‌ 
சுமந்து திரிவேனோ? எனக்கொன்றும்‌ விளங்கவில்லையே, கதறும்‌ 
அந்தப்‌ பசுவின்‌ கண்ணீரைத்‌ துடைக்க இதோ புறப்பட்டான்‌ இந்த 


| | Tamil Ath-std_Term2.indd 48 8/7/2019 6:03:40 PM | | 


m1 ட டாணா றா 


மன்னன்‌ என்று பிறர்‌ அறியட்டும்‌. யாரங்கே? உடனே சென்று 
அந்தப்‌ பசுவுக்கு ஏற்பட்ட இன்னலை அறிந்து வாருங்கள்‌. 


காவலாளிகள்‌ : உத்தரவு மன்னா. இதோ சென்று விரைவில்‌ செய்தியுடன்‌ 
மீள்கிறோம்‌. 


(அரசனின்‌ மகன்‌, தேரைத்‌ தெருவில்‌ ஓட்டிச்‌ செல்லும்போது, அங்குத்‌ துள்ளிக்‌ குதித்துக்‌ 
கொண்டிருந்த பசுவின்‌ கன்று, எதிர்பாராத வகையில்‌ தேர்க்காலில்‌ மாட்டி இறக்கிறது. 
தன்‌ கன்றைக்‌ காணாது தேடியலைந்த பசு, அதன்‌ இறந்த உடலைக்‌ கண்டு கண்ணீர்‌ 
விடுகிறது. அதன்‌ ஆற்றொணாத்‌ துயரே ஆராய்ச்சிமணி வடிவில்‌ ஒலிக்கத்‌ தொடங்கியது. 


இனி...) 

காட்சி - 3 
இடம்‌ : அரசவை 
காலம்‌ : காலை 


உறுப்பினர்கள்‌ : அரசர்‌, அமைச்சர்‌ பெருமக்கள்‌ 


அமைச்சர்‌ : மன்னா, தங்கள்‌ முடிவை அருள்கூர்ந்து மாற்றிக்கொள்ளுங்கள்‌. 
அரசர்‌ : என்ன சொல்கிறீர்‌ அமைச்சரே? மண்ணுயிர்‌ காக்கும்‌ மன்னன்‌, 
ட நீதி வழங்கும்‌ நெறிமுறையாளன்‌ என்று மக்கள்‌ என்னைப்‌ ட 


போற்றுகிறார்களே, அதற்கு இழுக்கு நேரிட ஒருபோதும்‌ நான்‌ 
அனுமதிக்க மாட்டேன்‌. பசுவின்‌ கதறலுக்குச்‌ செவிசாய்க்காக்‌ 
கொடியோன்‌ என்னும்‌ அவச்சொல்லுக்கு நான்‌ ஆளாக 
விரும்பவில்லை. கண்ணுக்குக்‌ கண்‌. பல்லுக்குப்‌ பல்‌ என்பதுதான்‌ 
நான்‌ எடுத்த முடிவு. இதில்‌ எந்த மாற்றமும்‌ இல்லை. 

அமைச்சர்‌ : மன்னா,சற்றுப்பொறுங்கள்‌. உங்களுக்கு இருப்பதோ ஒரே ஒருமகன்‌. 
பசுவின்‌ கன்றை அவன்‌ வேண்டுமென்றே கொல்லவில்லையே, 
அவன்‌ அறியாமல்‌ செய்த தவறுதானே அது? அதற்காக நீங்கள்‌ இப்படி 
ஒரு முடிவை எடுக்க வேண்டுமா? 


அரசர்‌ : ஆம்‌. அதுதான்‌ சரி. கண்ணீரும்‌ கம்பலையுமாய்‌ நின்ற அந்த பசுவின்‌ 
முகம்‌ உங்கள்‌ கண்களுக்குத்‌ தெரிகிறதா? அதன்‌ கண்ணில்‌ 
வழியும்‌ கண்ணீர்‌, "நீயும்‌ ஒரு மன்னனா? உனக்கு உன்‌ மகன்‌ 
எப்படியோ அப்படியே எனக்கும்‌ என்‌ கன்று அல்லவா? அந்தச்‌ 
சின்னஞ்சிறு கன்று என்ன பாவம்‌ செய்தது? அதன்‌ உயிரைப்‌ போக்க 
உங்களுக்கு எப்படி மனம்‌ வந்தது? கன்றை இழந்து தவிக்கும்‌ 
எனக்கு யார்‌ ஆறுதல்‌ தருவார்‌? இனி என்‌ வாழ்நாளைல்லாம்‌ 
வீண்தானோ” என்று என்னைக்‌ கேட்பதுபோல்‌ இருக்கிறதே, 
ஆகவே, நான்‌ எடுத்த முடிவிலிருந்து சற்றும்‌ பின்வாங்கமாட்டேன்‌. 


j - 


| | Tamil Ath-std_Term2.indd 49 இ 8/7/2019 6:03:40 PM | | 


ணரா | © டாணா | ற 


அமைச்சர்‌ : அரசே, மீண்டும்‌ தங்களைப்‌ பணிந்து வலியுறுத்துகிறேன்‌. 
உங்கள்‌ மகனைக்‌ கொல்லும்‌ எண்ணத்தை விட்டுவிடுங்கள்‌. 

அரசர்‌ : போதும்‌, அமைச்சரே. நிறுத்துங்கள்‌. இனி, யார்‌ சொன்னாலும்‌ 
நான்‌ கேட்கமாட்டேன்‌. பசுவின்‌ கன்றைத்‌ துடிக்க, 
துடிக்கத்‌ தேர்க்காலிலிட்டுக்‌ கொன்ற என்‌ மகனை அதே 
தேர்க்காலிலிட்டூுக்‌ கொல்லத்தான்‌ போகிறேன்‌. அந்தப்‌ பசு 
அடைந்த துயரத்தை நானும்‌ அடையவேண்டும்‌. இதுதான்‌ 
அந்தப்பசுவுக்கு நான்‌ அளிக்கும்‌ தீர்ப்பு. இந்தச்‌ சோழப்‌ பரம்பரை 
என்னால்‌ தலைகுனியக்‌ கூடாது. பல காலங்கள்‌ தோன்றி 
மறைந்தாலும்‌, நீதி தவறா மனுநீதிச்‌ சோழன்‌ என்று என்னைப்‌ 
பலரும்‌ நினைவுகூர்தல்‌ வேண்டும்‌. யாரங்கே? தேரைப்‌ 
பூட்டி, வாயிலில்‌ கொண்டு வந்து நிறுத்து. இழுத்து வா, என்‌ 
மகனை. இப்போதே அவனைத்‌ தேர்க்காலிலிட்டு நீதியை 
நிலைநாட்டுகிறேன்‌. 


(தவறிழைத்தவன்‌ தன்‌ மகனேயானாலும்‌, குற்றம்‌ குற்றமே என்று எண்ணியதோரு 
அல்லாமல்‌, அந்தத்‌ தவற்றுக்குச்‌ சரியான தண்டனையும்‌ வழங்கிப்‌ பசுவின்‌ 
துயர்‌ துடைத்து, வரலாற்றில்‌ அழியா இடம்பெற்றான்‌ மனுநீதிச்‌ சோழன்‌.) 


இ (திரை விழுகிறது.) இ 


உ நீங்கள்‌ மனுநீதிச்‌ சோழனாக இருந்தால்‌, பசுவின்‌ 
துயரத்தை எப்படிப்‌ போக்குவீர்கள்‌? 


்‌ வீட்டிற்குப்‌ போகும்‌ வழியில்‌ ஓணான்‌ ஒன்றைச்‌ சிறுவர்கள்‌ : 
சிலர்‌ துன்புறுத்துகின்றனர்‌. அவர்கள்‌ செய்தது சரியா அந்தச்‌ ' 
: செயலை நீங்கள்‌ எப்படித்‌ தடுப்பீர்கள்‌? 


| | Tamil Ath-std_Term2.indd 50 8/7/2019 6:03:40 PM | | 


| | Tamil Ath-std_Term2.indd 51 


ட 
ஓ 
ஓ 


ணி 


௩ மு. [9 


சரியான சொல்லைத்‌ தெரிவு செய்து எழுதுவோமா? 


இன்னல்‌ - இச்சொல்லிற்குரிய பொருள்‌ 


அ) மகிழ்ச்சி ஆ) நேர்மை 

இ துன்பம்‌ ஈ) இரக்கம்‌ 

அரசவை - இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ------------------ 
அ) அரசா* அவை ஆ) அஅவை 

இ) அரசு அவை ஈ) அரசவை 


மண்ணயிர்‌ இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது --------------___- 
அ) மண்எணுயிர்‌ ஆ) மண்‌ஃஉயிர்‌ 


இ மண்ண*உயிர்‌ ஈ)  மண்ணு*உயிர்‌ 


வினாவிற்கு விடையளிக்க பல்‌ 
ரா 11107 


மனுநீதிச்‌ சோழன்‌ ஆராய்ச்சி மணியை அமைத்ததற்கான காரணம்‌ என்ன? 


பசு, ஆராய்ச்சி மணியை என்‌ அடித்தது? 


பசுவின்‌ துயரை மன்னன்‌ எவ்வாறு போக்கினான்‌? 


அகரமுதலி பார்த்துப்‌ பொருள்‌ அறிக 


ஆற்றொணா, வியனுலகம்‌, செவி சாய்த்தல்‌, கொடியோன்‌, பரம்பரை 


சொல்லக்‌ கேட்டு எழுதுக 


அரங்கம்‌ 
. ஆராய்ச்சி மணி 
மனக்குறை 
விலங்குகள்‌ 


. வாழ்நாள்‌ 


இ 8/7/2019 6:03:40 PM | | 


இனிமை 


கலையும்‌ கைவண்ணமும 


வண்ணம்‌ தீட்டி மகிழ்வோம்‌ 


அறிந்து கொள்வோம்‌! 


மாநகரம்‌, மாமலை, மாமதுரை, மாமுனி, மாதவம்‌ என்று ஒன்றை சிறப்பித்து கூறுவதற்கு 
மா என்ற சொல்‌ வழக்கத்தில்‌ உள்ளது. 


ழ்‌ டல 


| | Tamil Ath-std_Term2.indd 52 இ 8/7/2019 6:03:41PM | | 


18 


அழகாபுரி மன்னர்‌, சிறந்த முறையில்‌ ஆட்சி செய்துவந்தார்‌. அவரது நாட்டில்‌ மக்கள்‌ 
அனைவரும்‌ மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள்‌. மன்னரின்‌ புகழ்‌, அண்டை நாடூகளுக்கும்‌ 
பரவியது. அண்டை நாடுகளுள்‌ ஒன்றான இரத்தினபுரி மன்னரும்‌ இதனைக்‌ 
கேள்விப்பட்டார்‌. தம்‌ நாட்டு அமைச்சர்களிடம்‌ இதைப்பற்றி ஆலோசனை நடத்தினார்‌. 


"நானும்‌ சிறந்த முறையில்தானே ஆட்சி நடத்துகிறேன்‌. ஆனால்‌, என்னை மட்டும்‌ 
என்‌ யாரும்‌ புகழவில்லை? என்று அமைச்சர்களிடம்‌ வினவினார்‌. அமைச்சர்கள்‌ விடை 
கூறத்‌ தெரியாமல்‌ விழித்தனர்‌. அவர்களுள்‌ ஒருவர்‌ மட்டும்‌ எழுந்தார்‌. "மன்னா, உங்கள்‌ 
ஆட்சியில்‌ நம்‌ நாட்டு மக்களுக்கும்‌ எந்தக்‌ குறையும்‌ இல்லை. ஆனால்‌..." என்று 
மெல்லிய குரலில்‌ கூறி, நிறுத்தினார்‌ அந்த அமைச்சர்‌. 


ப்‌ me 
பிரியப்‌ 


பட்‌ 


| | Tamil Ath-std_Term2.indd 53 இ 8/7/2019 6:03:42 PM | | 


"என்ன ஆனால்‌. . . . சொல்லுங்கள்‌ அமைச்சரே, நான்‌ மக்களை மகிழ்ச்சியாக 
வைத்திருக்கவில்லையா? நான்‌ வேறென்ன செய்யவேண்டும்‌ என்று 
எதிர்பார்க்கிறீர்கள்‌?" என்று கேட்டான்‌ மன்னன்‌. 

"நான்‌ சொல்வதைத்‌ தவறாக நினைக்காதீர்கள்‌. அழகாபுரி நாட்டுக்குச்‌ சென்று, 
ஒருநாள்‌ முழுவதும்‌ அந்த நாட்டு மன்னருடன்‌ நீங்கள்‌ உடனிருக்கவேண்டும்‌. அவர்‌, 
தம்‌ நாட்டிலுள்ள ஒவ்வொரு குடிமக்களிடமும்‌ எப்படி நடந்து கொள்கின்றார்‌ என்று 
அறிந்துகொண்டால்‌, நாமும்‌ அவற்றுள்‌ சிலவற்றையாவது பின்பற்றலாம்‌ மன்னா என்று 
ஒரே மூச்சில்‌ கூறி முடித்தார்‌ அந்த அமைச்சர்‌. 


மற்ற அமைச்சர்களும்‌, ஆமாம்‌ மன்னா, இவர்‌ சொல்வதும்‌ நல்ல யோசனைதான்‌. 
அதுமட்டுமின்றி, அழகாபுரி மன்னர்‌, உங்களிடம்‌ மிகுந்த நட்பு பாராட்டுபவர்‌. ஆகையால்‌, 
நட்பின்‌ நிமித்தமாக நீங்கள்‌ ஒருநாள்‌ அங்குச்‌ செல்லவேண்டும்‌ என்பதுதான்‌ 
எங்களுடைய கருத்து" என்று கூறினர்‌. 


"அப்படியா? சரி, சரி. நான்‌ நாளைக்கே புறப்படுகிறேன்‌. எனக்கும்‌ அழகாபுரி 
மன்னரின்‌ ஆட்சிமுறையை நேரடியாகக்‌ காண்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமல்லவா?" 
என்று கூறிய இரத்தினபுரி மன்னர்‌, தம்‌ பயணத்திற்குத்‌ தேவையான ஏற்பாடுகளைச்‌ 
செய்ய கட்டளையிட்டார்‌. 


நட்பின்‌ நிமித்தமாகத்‌ தம்‌ நாட்டிற்கு வருகை புரிந்த இரத்தினபுரி மன்னரை 
ஆரத்தழுவி வரவேற்றார்‌ அழகாபுரி மன்னர்‌. இருவரும்‌ தத்தமது நாட்டைப்‌ பற்றிச்‌ 
சிறிதுநேரம்‌ பேசிக்கொண்டிருந்தனர்‌. பின்னர்‌, "நீங்கள்‌ நன்றாக ஓய்வெடுங்கள்‌. நான்‌ 
அரசவைக்குச்‌ சென்று வருகிறேன்‌ என்று கூறியவாறே எழுந்தார்‌ அழகாபுரி மன்னர்‌. 
"இருங்கள்‌, மன்னா. நானும்‌ உங்களுடனே அரசவைக்கு வர விரும்புகிறேன்‌ என்று 
துள்ளிக்‌ குதித்து எழுந்தார்‌ இரத்தினபுரி மன்னர்‌. "அப்படியா, மிக்க மகிழ்ச்சி. வாருங்கள்‌, 
இருவரும்‌ சேர்ந்தே போகலாம்‌" என்று கூறிய அழகாபுரி மன்னர்‌, அவரையும்‌ உடன்‌ 
அழைத்துக்கொண்டூ அரசவைக்குச்‌ சென்றார்‌. 


அரசவையில்‌ இரத்தினபுரி மன்னரை அனைவருக்கும்‌ அறிமுகம்‌ செய்து, அவரைத்‌ 
தமக்குச்‌ சமமான இருக்கையில்‌ அமர்த்தினார்‌ அழகாபுரி மன்னர்‌. அப்போது, ஒருவன்‌, 
தன்‌ கைகளைக்‌ கட்டிக்கொண்டு அவர்முன்பு பணிவாக வந்துநின்றான்‌. அவனைப்‌ 
பார்த்ததும்‌ அழகாபுரி மன்னர்‌, 'யாரப்பா நீ? உனக்கு என்ன வேண்டும்‌?" என்று 
கேட்டார்‌. 


அதற்கு அந்த ஆள்‌, "மன்னா, நான்‌ ஒரு விறகுவெட்டி. என்‌ மனத்தில்‌ சிறியதாக ஒரு 
குறை. உங்களிடம்‌ கூறினால்‌, எப்படி எடுத்துக்‌ கொள்வீர்களோ என்று பயமாக இருந்தது. 
இருந்தாலும்‌ உங்களிடம்‌ கேட்டுவிடலாம்‌ என்றுதான்‌ இங்கு வந்திருக்கிறேன்‌ 
என்றான்‌ அந்த விறகுவெட்டி. 


"அடடா, நாம்‌ இதை . .. . இதைத்தானே எதிர்பார்த்தோம்‌. இந்த அழகாபுரி மன்னர்‌ 
இந்த விறகுவெட்டியின்‌ குறையை எப்படித்‌ தீர்த்து வைக்கிறார்‌ என்று பார்ப்போம்‌" 
என்று ஆவலுடன்‌ உற்றுநோக்கத்‌ தொடங்கினார்‌ இரத்தினபுரி மன்னர்‌. 


கா | ட டாணா பா 


| | Tamil Ath-std_Term2.indd 54 இ 8/7/2019 6:03:42 PM | | 


ணா! | ! | க நட ரை 


"ஐயா, விறகு வெட்டுபவரே, உங்கள்‌ மனக்குறையைச்‌ சொல்லுங்கள்‌. என்னால்‌ 
முடிந்தஅளவு தீர்த்து வைக்கிறேன்‌" என்ற அழகாபுரி மன்னர்‌. 


"மன்னா, எங்களைப்‌ போன்றோர்க்கு நாள்தோறும்‌ இரண்டு ரூபாய்‌ கூலி 
கொடுக்கிறீர்கள்‌. ஆனால்‌, உங்களிடம்‌ பணிபுரியும்‌ அமைச்சர்களுக்கு மட்டும்‌ மாதம்‌ 
ஆயிரம்‌ ரூபாய்‌ கொடுக்கிறீர்களே, இது எந்த வகையில்‌ நியாயமாகும்‌? இதுதான்‌ 
உங்களின்‌ சிறந்த ஆட்சிமுறையா? எங்களைச்‌ சமமாக நடத்தாதது மிகப்பெரிய 
குறையாக உங்களுக்குத்‌ தோன்றவில்லையா? என்று அடுக்கடுக்காகக்‌ கேள்வி 
கேட்டான்‌ அந்த விறகுவெட்டி. 


அழகாபுரி மன்னர்‌ புன்முறுவலுடன்‌, "என்‌ ஆட்சியில்‌ யாருக்கும்‌ எந்தக்‌ குறையும்‌ 
இருக்கக்கூடாது என்பதில்‌ நான்‌ மிகவும்‌ கவனமாகத்தான்‌ இருக்கிறேன்‌. ஆனால்‌, 
உங்கள்‌ மனக்குறையின்பம உங்களையும்‌ அமைச்சர்களையும்‌ நான்‌ சமமாக 
நடத்தவில்லை என்று எண்ணுகிறீர்கள்‌. கொஞ்சம்‌ பொறுங்கள்‌. உங்கள்‌ ஐயத்தை 
இப்போதே தீர்த்து வைக்கிறேன்‌" என்று கூறிய மன்னர்‌, அமைச்சர்களுள்‌ ஒருவரை 
அழைத்தார்‌. பின்னர்‌, அவர்களிருவரையும்‌ பார்த்து, "அரண்மனைக்கு வெளியே 
எதாவது வண்டி செல்கிறதா? என்று பார்த்துவிட்டு வாருங்கள்‌ என்று கூறினார்‌. 


இரத்தினபுரி மன்னர்‌ அரசவையில்‌ நடப்பதை அமைதியாகப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தார்‌. வெளியில்‌ சென்ற விறகுவெட்டி, உடனே திரும்பி வந்து, "ஆம்‌. 
மன்னா, அரண்மனைக்கு வெளியே ஒரு வண்டி செல்கிறது" என்றான்‌. 


| ௯ 


ட 
1a A 
தீ 

A A நி 


(ண ர டமி 


| | Tamil Ath-std_Term2.indd 55 இ 8/7/2019 6:03:43 PM | | 


"அந்த வண்டியில்‌ என்ன இருக்கிறது?" என்று கேட்டார்‌, மன்னர்‌. "இருங்கள்‌, 
மன்னா. இதோ பார்த்துவிட்டு வருகிறேன்‌" என்று வெளியில்‌ ஓடினான்‌ அந்த 
விறகுவெட்டி. "மன்னா, அந்த வண்டியில்‌ நெல்மூட்டைகள்‌ இருக்கின்றன என்றான்‌ 
அவன்‌. 


"அப்படியா? அந்த வண்டி எந்த ஊரிலிருந்து வருகிறது?" என்று கேட்ட 
மன்னரிடம்‌, அடடா, அதைக்‌ கேட்காமல்‌ வந்துவிட்டேனே, சற்றுப்‌ பொறுங்கள்‌. இதோ 
வருகிறேன்‌" என்று கூறியவாறே ஓடத்‌ தொடங்கினான்‌ அந்த விறகுவெட்டி. வெளியில்‌ 
சென்றிருந்த அமைச்சர்‌ அப்போது அரசவையினுள்‌ நுழைந்தார்‌. அவரைப்‌ பார்த்த 
மன்னர்‌, ஜயா, விறகுவெட்டி. சற்று நில்லுங்கள்‌. இதோ அமைச்சர்‌ வந்துவிட்டார்‌. 
உங்களிடம்‌ கேட்ட அதே கேள்வியை அவரிடமும்‌ கேட்கிறேன்‌. என்ன சொல்கிறார்‌ 
என்று பார்ப்போம்‌" என்று கூறிய மன்னர்‌, "அமைச்சரே, நீங்கள்‌ என்ன பார்த்தீர்கள்‌? 
சொல்லுங்கள்‌ என்றார்‌. 


அமைச்சரும்‌ மன்னரைப்‌ பார்த்து, "மன்னா, அரண்மனைக்கு வெளியே முப்பது 
நெல்மூட்டைகள்‌ ஏற்றிய வண்டியொன்று, வளவனூரிலிருந்து அண்டை நாட்டுக்குச்‌ 
சென்று கொண்டிருக்கிறது. நம்‌ நாட்டில்‌ தயாரான தரமான நெல்வகைகள்‌ அந்த 
மூட்டைகளில்‌ உள்ளன. வண்டியில்‌ வண்டியோட்டியும்‌ அவரின்‌ பத்து வயது மகனும்‌ 
உள்ளனர்‌. மழை வருவதற்குள்‌ நெல்மூட்டைகளைப்‌ பாதுகாப்பாக இறக்கிவிட்டு, இன்று 
இரவுக்குள்‌ மீண்டும்‌ வளவனூர்‌ திரும்பிவிட வேண்டுமென விரைந்து செல்கின்றனர்‌ 
என்று கூறி முடித்தார்‌ அமைச்சர்‌. 


அமைச்சர்‌ கூறியதைக்‌ கேட்டு, வாய்‌ பிளந்து நின்றான்‌ அந்த விறகுவெட்டி. அழகாபுரி 
மன்னர்‌, விறகுவெட்டியைப்‌ பார்த்து, "ஐயா, விறகுவெட்டி, உங்கள்‌ மனத்திலிருந்த 
சந்தேகம்‌ இப்போது நீங்கியிருக்கும்‌ என்று எண்ணுகிறேன்‌. அமைச்சருக்கு நான்‌ 
கொடுக்கும்‌ கூலி சரியானதுதானே? இப்போது சொல்லுங்கள்‌" என்று கூறினார்‌. 


"மன்னா என்‌ மனக்குறை நீங்கிவிட்டது. உங்களைப்பற்றித்‌ தவறாக 
எண்ணிவிட்டேன்‌. அமைச்சரின்‌ அறிவுக்கூர்மையையும்‌ அவருடைய திறமையையும்‌ 
கண்டூவியக்கிறேன்‌.அவருடன்‌ஒப்பிடும்போது,என்‌அறியாமையையும்‌ நான்‌ உணர்ந்து 
கொண்டேன்‌. நான்‌, நான்தான்‌. அமைச்சர்‌, அமைச்சர்தாம்‌. அவரவர்‌ திறமைக்கேற்ற, 
வேலைக்கேற்ற கூலி கொடுப்பதுதான்‌ நியாயம்‌ என்பதைப்‌ புரிந்துகொண்டேன்‌" 
என்றான்‌ அந்த விறகுவெட்டி. 


இவ்வளவு நேரமாக அரசவையில்‌ நடந்த நிகழ்வுகளைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்த 
இரத்தினபுரி மன்னர்‌ தம்‌ மனத்துக்குள்‌, "அடடா நாம்கூட இந்த மன்னருக்குக்‌ கிடைத்த 
பேரும்புகழும்‌ எண்ணிப்‌ பொறாமை கொண்டோமே, இப்போது உண்மையை 
உணர்ந்துகொள்ள நமக்கும்‌ நல்லதொரு வாய்ப்பு கிடைத்தது" என்று அழகாபுரி மன்னர்‌ 
தம்‌ குடிமக்களிடம்‌ நடந்துகொண்ட அணுகுமுறையை எண்ணி வியப்பெய்தினார்‌. 
தாமும்‌ தம்‌ குடிமக்களை எவ்வாறு நடத்தவேண்டும்‌ என்பதையும்‌ அறிந்துகொண்டார்‌. 


m1 ட டாணா றா 


| | Tamil Ath-std_Term2.indd 56 இ 8/7/2019 6:03:43 PM | | 


கதையை உம்‌ சொந்த நடையில்‌ கூறுக 


அமைச்சர்‌ வண்டிக்காரரிடம்‌ எல்லாத்‌ தகவல்களையும்‌ 
்‌ பெறுவதற்கு என்னென்ன கேள்விகளைக்‌ கேட்டிருப்பார்‌? : 
: எழுதுங்கள்‌ ்‌ 


வினாக்களுக்கு விடையளிக்க 


ட அழகாபுரி மன்னர்‌ தம்‌ குடிமக்களை எவ்வாறு நடத்தினார்‌? 


ஓ விறகுவெட்டி, மன்னரிடம்‌ தம்‌ மனக்குறையாக என்ன கூறினார்‌? 


௫ ஓ மன்னர்‌ அமைச்சரிடமும்‌ விறகுவெட்டியிடமும்‌ என்ன வேலை அளித்தார்‌? ௫ 


| | Tamil Ath-std_Term2.indd 57 இ 8/7/2019 6:03:43 PM | | 


சொல்‌ உருவாக்கப்புதிர்‌ 


வடிவங்களைக்கொண்டூ அவற்றிற்குரிய எழுத்துகளை எழுதிச்‌ சொல்‌ உருவாக்குக. 
ஒவ்வொரு வடிவமும்‌ ஒர்‌ எழுத்தைக்‌ குறிக்கும்‌ 


ஒக்‌... எ... 
ஓ ஐ 
ஓ இ 
ன A™~ 
ஓ + 
ஒ m@~ 
பாது | ரா இ 


| | Tamil Ath-std_Term2.indd 58 இ 8/7/2019 6:03:44PM | | 


ண்‌ |] ட Ho று 


சொல்‌ எழுதுக சொற்றொடர்‌ அமைக்க 


மணம்‌ பூக்கள்‌ மணம்‌ வீசும்‌ 


மனம்‌ மனிதருக்கு நல்ல மனம்‌ வேண்டும்‌ 


விடுபட்ட எழுத்துகளை நிரப்பி விடுகதைக்கு விடையைக்‌ கண்டுபிடிக்க. 


ஓ அ ட. G [] ப்‌ ட்‌ 2 . 
டூ கரைந்து அழைப்பேன்‌ நான யார ச ம்‌ 
ஓ கடலில்‌ கிடைப்பேன்‌ நான்‌ யார்‌? ச 
ஓ சமையலுக்கு உதவுவேன்‌ நான்‌ யார்‌? | ட்‌ ய |ம்‌ 
க ம்‌ பு 


ஓ இனிப்பாய்‌ இருப்பேன்‌ நான்‌ யார்‌? 
நீண்ட தூரம்‌ தாவிடுவேன்‌ தவளையும்‌ இல்லை 
குதித்துக்‌ குதித்து ஒடிடுவேன்‌ குதிரையும்‌ இல்லை 


பையைத்‌ தான்‌ கொண்டிருப்பேன்‌ சட்டையும்‌ இல்லை 


கண்டுபிடித்த எழுத்துகளை ஒன்று சேர்த்தால்‌ வருவேன்‌ நான்‌ யார்‌? 


| | Tamil Ath-std_Term2.indd 59 இ 8/7/2019 6:03:44PM | | 


பட்டுக்‌ குழந்தைகள்‌ வாருங்கள்‌ 
பறவைக்‌ கப்பல்‌ பாருங்கள்‌ 
விட்டுச்‌ சிறகை விரித்தபடி 
விண்ணில்‌ பறக்குது பாருங்கள்‌ 
உலகைச்‌ சுற்றி வந்திடுமே 
உயர உயரப்‌ பறந்திடுமே 
எல்லை இல்லா நற்பயனை 
எவர்க்கும்‌ தந்து விளங்கிடுமே 
விண்வெளி ஆய்வு செய்திடவே 
விண்ணில்‌ சீறிப்‌ பாய்ந்திடுமே 
மண்ணிலுள்ள வளத்தை யெல்லாம்‌ 
உண்மை யாகச்‌ சொல்லிடுமே 
தகவல்‌ தொடர்பில்‌ உதவிடூமே 
தன்னிச்சை யாக இயங்கிடுமே 
தட்பவெப்ப நிலை யாவும்‌ 
தக்க நேரத்தில்‌ சொல்லிடுமே 
அருகில்‌ சுற்றும்‌ கோள்களையும்‌ 
அளவாய்‌ நிழற்படம்‌ எடுத்திடுமே 
உருவில்‌ சிறிய இடங்களையும்‌ 
ஒவ்வொன்‌ றாகக்‌ காட்டிடுமே 
கனிமவளமும்‌ கடல்‌ வளமும்‌ 
கணக்காய்க்‌ குறித்துக்‌ காட்டிடுமே 
மனித உயிரைக்‌ காப்பதற்கே 
புயல்‌ மழை வருவதை உணர்த்திடுமே 
இதுவரை சொன்னது எதையென்று 
இன்னுங்‌ கூடத்‌ தெரியலையா? 
டட அதுதான்‌ உலாவரும்‌ செயற்கைக்கோள்‌ 1 ஒறு | 
க த த்‌ கொள்வோமே! i | க்‌ r= Ww 
§ SALAS SY 
5 மால்‌ ந த்‌ பு பி னம்‌ படத 
வானில்‌ உலா வரும்‌ செயற்கைக்கோளை! பற்றி இப்பாடல்‌ கூறுகிறது. உலகைச்‌ ௫! 
சுற்றிவரும்‌ இச்செயற்கைக்கோள்‌, நமக்கு அளவில்லாத பயன்களை வழங்குகிறது. 
மண்ணிலுள்ள வளங்களை நுட்பமாகக்‌ காட்டுகிறது. தகவல்‌ தொடர்புக்கு உதவுகிறது. 
வானிலை குறித்த தகவல்களையும்‌ உடனுக்குடன்‌ அறிந்துகொள்ள முடிகிறது. 
வானில்‌ சுழலும்‌ கோள்களை நிழற்படம்‌ எடுத்து, நமக்கு அனுப்புகிறது. கனிம 
வளத்தையும்‌ கடல்வளத்தையும்‌ குறிப்பிடுவதோடு ஆழிப்பேரலை (சுனாமி) போன்ற 
மை பனை வருவதற்கு முன்பே நஜ மனித உயிர்களையும்‌ காக்கிறது. 


Bh 


= 
நம்‌ 


ந்‌ 
A 
A 
ம்‌ 
ம்‌ 
ம்‌ 
ம்‌ 
ம்‌ 
ம்‌ 
ல்‌ 
ல்‌ 
1h 
ம்‌ 


ட 
ணை 


நி சண 
அடக்‌ அட்ட 


தித்த 


ட்‌ 
| | Tamil 4th-std_Term3.indd 1 ்‌ 7/20/2019 6:14:02 21 


பாடலை ஓசைநயத்துடன்‌ பாடுக. 


 செயற்கைக்கோள்களின்‌ வகைகளை அறிந்துகொண்டு வந்து பேசுக. 


செயற்கைக்கோள்‌ கண்டுபிடிக்கப்படாமல்‌ இருந்தால்‌ 
இந்த உலகம்‌ எப்படி இருந்திருக்கும்‌? 


சரியான சொல்லைத்‌ தெரிவு செய்து எழுதுவோமா! 


ட மண்ணிலுள்ள - இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 


௮) மண்ணிலுள்ள ஆ) மண்ணில்‌ * உள்ள 
ஓ இ  மண்* உள்ள ஈ) _ மண்ணில்‌ * உள்ளே ஓ 
ஓ நிழற்படம்‌ - இச்சால்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது... 
அ) நிழள்‌ *படம்‌ ஆ) நிழை-*படம்‌ 
இ) நிழல்‌ *படம்‌ ஈ) நிலை-படம்‌ 
ஓ உண்மை என்ற சொல்லின்‌ பொருள்‌... 
அ) பொய்‌ ஆ) தவறு 
இ சரி ஈ) மெய்‌ 
ஓ அமன்‌ அஅகால்லைலப்பிறித்லு எழுக கப்பல்‌ ட ப மையை 
அ) நல்ல * பயன்‌ ஆ) நன்மை * பயன்‌ 
இ) நல்‌ *பயன்‌ ஈ) நற்‌ * பயன்‌ 
ஓ அருகில்‌ என்ற சொல்லின்‌ எதிர்ச்சொல்‌ ........................................ஃ 
அ) பக்கத்தில்‌ ஆ) எதிரில்‌ 
இ) அண்மையில்‌ ஈ) தொலைவில்‌ 


வினாக்களுக்கு விடையளிக்க 


ட 'பறவைக்‌ கப்பல்‌ எனக்‌ குறிப்பிடப்படுவது எது? 


ஓ செயற்கைக்கோளினால்‌ விளையும்‌ பயன்களுள்‌ இரண்டைக்‌ குறிப்பிடுக. 


| | Tamil 4th-std_Term3.indd 2 7/20/2019 6:14:03 PM | | 


இணைந்து செய்வோம்‌ 


பட்டு - விட்டு வந்திடுமே - பறந்திடுமே 


பாடலை நிறைவு செய்வோம்‌ 


த பஞ்சு போன்ற மேகமே ல 
பார்க்க நெஞ்சு மகிழுமே ்‌ 
ட காற்று வீசும்‌: ஃல்வ்லவவவு ு 
டட ட கலைந்தே -------- -------- . ஓ 
5 மக்கள்‌ உள்ளம்‌ -------- . 
ட மழையாய்‌ -------- மேகமே! 


வண்ணம்‌ தீட்டி மகிழ்வோம்‌ 


| | Tamil 4th-std_Term3.indd 3 ஓ 7/20/2019 6:14:03 PM | | 


சொல்‌ உருவாக்கலாமா! 


கொடுக்கப்பட்ட சொற்களின்‌ முதலெழுத்தை மாற்றினால்‌, செயற்கைக்கோளுடன்‌ 


தொடர்புபடுத்தலாம்‌. 
MN 


அறிந்து கொள்வோம்‌ 


நம்‌ நாட்டில்‌ இதுவரை விண்ணுக்கு அனுப்பப்பட்ட 
செயற்கைக்கோள்களின்‌ பெயர்களை எழுதி வருக. 


| | Tamil 4th-std_Term3.indd 4 7/20/2019 6:14:04PM | | 


ணா | | || க 


ஆசிரியர்‌ வகுப்பினுள்‌ நுழைந்தார்‌. அவரது கைகளில்‌ ஓர்‌ 
அழைப்பிதழ்‌ இருந்தது. அது என்னவாக இருக்கும்‌ என்ற ஆவல்‌ 
மாணவர்களின்‌ முகத்தில்‌ பளிச்சிட்டது. 


மெல்ல எழுந்த முகிலன்‌, "அது என்ன அழைப்பிதழ்‌ ஐயா? என்று 
கேட்டான்‌. 


ல்‌ வட 
AALY3H 


' மாணவர்களே! நமது மாவட்டக்‌ கல்வித்துறை சார்பில்‌ அறிவியல்‌ திருவிழா 
நடைபெறவுள்ளது. உங்களுடைய புதுமையான படைப்புகளை அவ்விழாவில்‌ 
காட்சிப்படுத்தலாம்‌. சிறந்தபடைப்புகளுக்குப்‌ பரிசுகள்‌ உண்டு. நம்பள்ளிமாணவர்களின்‌ 
திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு இது!" என்றபடி கையிலுள்ள அழைப்பிதழை 
முகிலனிடம்‌ கொடுத்துப்‌ படிக்கச்‌ சொன்னார்‌ ஆசிரியர்‌.முகிலன்‌ படிப்பதை ஆர்வமுடன்‌ 
கேட்ட மாணவர்கள்‌, 'நாம்‌ என்னென்ன மாதிரியெல்லாம்‌ உருவாக்கலாம்‌' என்று 
சிந்திக்கத்‌ தொடங்கினர்‌. 


அரியலூர்‌ மாவட்டக்‌ கல்வித்‌ துறை நடத்தும்‌ மாபெரும்‌ 
ஓ அறிவியல்‌ திருவிழா - 2020 இ 


தலைப்பு 
மாசில்லாத உலகம்‌ 
மகிழ்வான உலகம்‌! 
குறிப்பு 
ஆய்வுகள்‌ மாணவர்தம்‌ சொந்த முயற்சியாகவும்‌ இதுவரை வெளிவராத 
புதிய முன்னெடுப்பாகவும்‌ அமைதல்‌ வேண்டும்‌. 


5 


| | Tamil 4th-std_Term3.indd 5 ஓ 7/20/2019 6:14:04 21 | | 


ணா! | க ட ரை 


அவர்களின்‌ முகக்குறிப்பை உணர்ந்த ஆசிரியர்‌, வழக்கமான ஆய்வுகள்‌ போல்‌ 
அல்லாமல்‌, புதுமையாக முயற்சி செய்யுங்கள்‌. பரிசு பெறுவதனைவிட, உங்களுடைய 
மாறுபட்ட சிந்தனைக்கு முன்னுரிமை தாருங்கள்‌. அதனையே செயல்படுூத்துங்கள்‌" 
என்று மாணவர்களுக்கு ஊக்கமூட்டினார்‌. 


நாள்கள்‌ நகர்ந்தன. அறிவியல்‌ விழா நாளன்று.... 


விழா அரங்கின்‌ வாசலில்‌ நெடிதுயர்ந்து நின்றது ஓர்‌ உருவம்‌. முழுவதும்‌ பயன்படுத்தித்‌ 
தூக்கி எறியப்பட்ட மின்னணுக்‌ கழிவுகளால்‌ அவ்வுருவம்‌ செய்யப்பட்டிருந்தது. பழுதான 
கணினிகளின்‌ பகுதிப்‌ பொருள்கள்‌ ஒர்‌ அரக்கனின்‌ வடிவில்‌ உருவாக்கப்பட்டிருந்தன. 
அதன்‌ மார்புப்‌ பகுதியில்‌ ஒரு மடிக்கணினி பொருத்தப்பட்டிருந்தது. தோள்பட்டையில்‌ 
ஒலிபெருக்கி அமைக்கப்பட்டிருந்தது. அரக்கன்‌ பேசுவதுபோல அவ்வுருவம்‌ பேசத்‌ 
தொடங்கியது. 


"அன்புக்குரியவர்களே! 


நான்‌ யாரென்று தெரிகிறதா? நீங்கள்‌ பயன்படுத்தித்‌ தூக்கி எறிந்த மின்னணுப்‌ 
பொருள்களின்‌ கழிவுகளால்‌ உருவாக்கப்பட்டவன்தான்‌ நான்‌. இப்போது உங்கள்முன்‌ 


131 


| | Tamil 4th-std_Term3.indd 6 ஓ 7/20/2019 6:14:04 21 | | 


ண | ்‌ டாணா | I 


பேசுகிறேன்‌. நீர்‌, நிலம்‌, காற்று, ஒலி போன்றவற்றில்‌ ஏற்படும்‌ பல்வேறு மாசுகளைப்‌ 
பற்றி, நீங்கள்‌ கேள்விப்பட்டிருப்பீர்கள்‌. அவையெல்லாம்‌ மனிதர்களுக்கு மிகுந்த 
துன்பத்தைத்‌ தருகின்றன. அவைபோலவே, சற்றும்‌ குறையாத பாதிப்புகள்‌ 
என்னாலும்‌ ஏற்படுகின்றன என்பதை நீங்கள்‌ அறிவீர்களா? ஒவ்வொரு நாளும்‌ 
உங்களால்‌ தூக்கி எறியப்படும்‌ மின்னணுக்‌ கழிவுகள்‌ நிலத்தையும்‌, சுற்றுச்‌ 
சூழலையும்‌ பெரிதும்‌ சீர்கேட்டிற்கு உள்ளாக்குகின்றன. இவற்றை எவ்வாறு 
மேலாண்மை செய்வது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. எங்களை 
முறையாக வகைப்படுத்தி, மறுசுழற்சி செய்வதொன்றே இச்சிக்கலுக்குத்‌ தீர்வாகும்‌. 
அதனை வலியுறுத்தவே ஓர்‌ அரக்கனின்‌ வடிவில்‌ நான்‌ வந்துள்ளேன்‌. 

எனவே, மின்னணுப்‌ பொருள்களைத்‌ தேவைக்குப்‌ பயன்படுத்துங்கள்‌. 
கண்ட இடங்களில்‌ எங்களைத்‌ தூக்கி எறியாமல்‌, முறையாக மறு சுழற்சிக்கு 
உட்படுத்துங்கள்‌. அப்போதுதான்‌ நாம்‌ எந்தத்‌ துன்பமும்‌ இன்றி மகிழ்ச்சியாக 
வாழ்ந்திடமுடியும்‌. 

"மாசில்லாத உலகம்‌ படைப்போம்‌! மகிழ்வான வாழ்வு பெறுவோம்‌!" 

என்று தங்குதடையின்றிப்‌ பேசிக்கொண்டிருந்தது அவ்வுருவம்‌. 

அரங்கினுள்‌ நுழைந்த அனைவரும்‌, மிகப்பெரிய அந்த அரக்க உருவத்தைப்‌ 
பார்த்து வியந்தபடியும்‌, அது கூறிய கருத்துகளைக்‌ கேட்டுச்‌ சிந்தித்தபடியும்‌ 
சென்றனர்‌. அந்த ஆண்டிற்கான சிறந்த அறிவியல்‌ படைப்புக்குரிய விருது, 
முகிலனது பள்ளிக்கே கிடைத்தது. 


மாணவர்களும்‌ ஆசிரியர்களும்‌ தலைமையாசிரியரும்‌ முகிலனின்‌ புதுமையான 
படைப்பைப்‌ பாராட்டி மகிழ்ந்தனர்‌. 


௫௨ 
நீர்‌ எதனால்‌ மாசடைகிறது? நீர்‌ மாசு ஏற்படுவதை 


எப்படித்‌ தவிர்க்கலாம்‌? குழுவில்‌ கலந்துரையாடுக. 


உன்‌ பள்ளியில்‌ நடைபெறப்போகும்‌ அறிவியல்‌ 
கண்காட்சிக்காக நீ புதுமையாகச்‌ செய்ய விரும்புவது என்ன? 


| | Tamil 4th-std_Term3.indd 7 ஓ 7/20/2019 6:14:04 21 | | 


டூ 


© © © © 


ஒடி 


ஓ 
ஓ 


| | Tamil 4th-std_Term3.indd 8 


'மாசு - என்னும்‌ பொருள்‌ தராத சொல்‌ 


அ) தூய்மை ஆ) தூய்மையின்மை 

இ) அழுக்கு ஈ)  கசடூ 

மாசு * இல்லாத - இச்சொல்லைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைப்பது 
அ) மாசிலாத ஆ) மாசில்லாத 

இ) மாசிஇல்லாத ஈ)  மாசுஇல்லாத 


அவ்வுருவம்‌' என்ற சொல்லைப்‌ பிரிக்கக்‌ கிடைப்பது 
அ) அவ்‌ * வுருவம்‌ ஆ) அந்த * உருவம்‌ 

இ) ௮ உருவம்‌ ஈ) அவ்‌ * உருவம்‌ 
நெடிதுயர்ந்து என்ற சொல்லைப்‌ பிரிக்கக்‌ கிடைப்பது ப 
அ) நெடிது * உயர்ந்து ஆ) நெடி* துயர்ந்து 

இ  நெடிது* துயர்ந்து ஈ) நெடிது * யர்ந்து ஓ 


குறையாத என்ற சொல்லின்‌ எதிர்ச்சொல்‌ 


௮) நிறையாத ஆ) குறைபாடுடைய 
இ) குற்றமுடைய ஈ) முடிக்கப்படாத 


வினாக்களுக்கு விடையளிக்க 


ஆசிரியர்‌ வைத்திருந்த அழைப்பிதழில்‌ என்ன செய்தி இருந்தது? 


அறிவியல்‌ விழாவில்‌ கலந்துகொள்வதற்காக மாணவர்களை ஆசிரியர்‌ 
எவ்வாறு ஊக்கப்படுத்தினார்‌? 


அறிவியல்‌ விழாவில்‌ காணப்பட்ட நெடிதுயர்ந்த உருவத்தை எப்படி 
உருவாக்கினர்‌? 


சுற்றுச்சூழல்‌ சீர்கேட்டிற்கு எவையெல்லாம்‌ காரணமாக அமைகின்றன? 


நாம்‌ பயன்படுத்திய மின்பொருள்களை என்ன செய்யவேண்டும்‌? 


7/20/2019 6:14:05 PM | | 


எது சரி? எது தவறு? 


சொல்லு,சொல்லு! ற ௨6.6 6666 66 666 66 6 66 66 66 666 6 6 . ன ரோ i 
நீயும்‌ சொல்லு! உ கண்ட இடத்தில்‌ குப்பையைக்‌ கொட்டுவது தவறு: 5 
எதுசரி? | ன்‌ pn 
எது தவறு? _ குப்பையைக்‌ குப்பைத்தொட்டியில்‌ போடுவது சரி :: 
மேலே பார்‌! ட. ர ரர வப்‌ 
கீழே பார்‌! உ பயன்படுத்தாதபோதும்‌ மின்விளக்கை எரிய விடுவது ; ie 
அங்கே பார்‌! 5 , டட தரல a 
இங்கே பார்‌! 2 நீரைச்‌ சிக்கனமாகப்‌ பயன்படுத்துவது 
சொல்லு, சொல்லு! ; : : குள்‌ ன்‌ 
இங்‌ சன்‌ . சாலையின்‌ ஓரமாக நடந்து செல்வது ] i 
எது சரி? 2 ணை ன்‌ 
எது தவறு? . பறவைகளையும்‌ விலங்குகளையும்‌ துன்புறுத்துவது :........ 1 
© பூ 


தொடர்‌ இரண்டு; விடை ஒன்று கண்டுபிடிப்போமா? 


1. காலைக்குப்‌ பின்னால்‌ வரும்‌; கழுத்தில்‌ வந்து விழும்‌ ------ 


2. ஆடையுமாகும்‌; அறிவையும்‌ தரும்‌ ------ 


ஒரு சொல்லுக்கு இருபொருள்‌ எழுதுக. 


வரிசை 


ஓ க்‌ ்‌... அணிந்துகொள் ஆ ்‌ ணக 
ஓ ஒடு ட. 


| | Tamil 4th-std_Term3.indd 9 7/20/2019 6:14:05 PM | | 


| புறுதுனுது ட ME எ 


கலையும்‌ கை வண்ணமும்‌ 


காகிதக்‌ குவளை செய்வோமா! 


தேவையான பொருள்‌: பயன்படுத்திய தாள்‌ ஒன்று. 


இயற்கையைக்‌ காப்போம்‌ 


வாடி வதங்கிய மரங்கள்‌; வண்ணம்‌ இழந்த இலைகள்‌; காய்ந்து கருகிய பூக்கள்‌; 
வறண்ட பூமி; வற்றிக்‌ கிடக்கும்‌ ஆறு; வெண்பஞ்சு மேகம்‌; பசுமை இழந்து பாளம்‌ பாளமாக 
வெடித்துக்‌ கிடக்கும்‌ வயல்வெளிகள்‌; என்னவாயிற்று? அவற்றின்‌ அழகெல்லாம்‌ எங்கே 
போயிற்று? அதோ, ஒரு வீட்டின்‌ அருகே தண்ணீர்க்‌ குழாய்‌. அதில்‌ சொட்டுச்‌ சொட்டாக 
நீர்‌. அதனை நிரப்பிக்கொள்ள எத்தனை குடங்கள்‌ வரிசை வரிசையாக. அப்பப்பா! 
இந்தச்‌ சொட்டு நீர்‌ நாளையும்‌ வருமா? வினாக்குறியுடன்‌ சிறுமி. 


இந்த உரைப்பகுதிக்குப்‌ பொருத்தமான முழக்கத்தொடர்கள்‌ எழுதுக. 
நீரைச்‌ சேமிப்போம்‌; நீடூழி வாழ்வோம்‌ 


உங்கள்‌ பள்ளியில்‌ நடைபெற உள்ள ஆண்டுவிழா, இலக்கிய மன்ற 
விழா போன்றவற்றுள்‌ எதேனும்‌ ஒரு விழாவுக்கு அழைப்பிதழ்‌ 
உருவாக்குக. 


| | Tamil Ath-std_Term3.indd 10 7/20/2019 6:14:05 PM | | 


ட்‌ 3 Y பத 


காடே அமைதியாய்‌ இருந்தது. வீசிய காற்றில்‌ மரக்கிளைகள்‌ அசைந்தன. இலைகள்‌ 
உரசும்‌ சத்தம்‌ தவிர மற்றபடி எங்கும்‌ ஒரேஅமைதி. சேவல்‌ ஒன்று தயங்கியபடி வந்தது. 
சுற்றும்‌ முற்றும்‌ பார்த்தது. மெதுவாய்‌ நடந்து செடிகொடிகளின்‌ மறைவிற்கு வந்தது. 
'யாராவது பார்க்கிறார்களா... 2. என நோட்டமிட்டது. யாரும்‌ தன்னைப்‌ பார்க்கவில்லை 
என்பதை உறுதி செய்த சேவல்‌," கொக்‌... கொக்‌... கொக்‌... கொக்கரக்கோ... 


மெலிதாய்‌ குரல்‌ எழுப்பியது. வானத்தைப்‌ பார்த்து, தலையை உயர்த்திக்‌ 
"கொக்கரக்கோ... கோ... கோ...!' என இராகம்‌ போட்டுப்‌ பாடியது. அப்போது, திடீரென 
சிரிப்பொலியொன்று கேட்டது. சட்டெனப்‌ பாட்டை நிறுத்தியது சேவல்‌. சுற்றிலும்‌ யாருமே 
இல்லை. 'யார்‌ சிரித்தது... லேசாய்‌ தைரியத்தை வரவழைத்துக்‌ கொண்ட சேவல்‌, 
"யாரது..?" என்று கேட்டது. "நாந்தான்‌; மேலே இருக்கேன்‌...பாரு!' என்று மேலேயிருந்து 
குரல்‌ வந்தது. 


136 


டா | எ 


| | Tamil 4th-std_Term3.indd 11 ஓ 7/20/2019 6:14:06 PM | | 


ண TT ்‌ டாணா 1 I 


, நிமிர்ந்து பார்த்தது சேவல்‌. மரக்கிளையில்‌ குரங்கு ஒன்று உட்கார்ந்திருந்தது. 
என்ன... பாட்டு பலமா இருக்கு. என்ன விசேஷம்‌..? என்று குரங்கு கேட்டது. சேவலுக்கு 
வெட்கம்‌ வந்துவிட்டது. 


"ஒண்ணுமில்லே. நாளைக்குக்‌ காட்டில பறவைகளுக்கான பாட்டுப்‌ போட்டி 
நடக்குதில்லே. அதுல கலந்துக்க எனக்கும்‌ ஆசை. அதான்‌, பாடிப்‌ பயிற்சி எடுக்கிறேன்‌..." 
என்றது சேவல்‌. ஆகா... கதை அப்படிப்‌ போகுதா! நல்லாத்தான்‌ பாடூறே. நாளைக்குப்‌ 
போட்டியில நீயும்‌ பாடு; என்‌ மனமார்ந்த வாழ்த்துகள்‌..." என்றபடி, அடுத்த கிளைக்குத்‌ 
தாவியது குரங்கு. ரொம்ப நன்றி." என்று சேவலும்‌ தலையாட்டியது. மறுநாள்‌... 


மொத்தக்‌ காடுமே ஒன்றுகூடி விட்டது. போட்டியில்‌ கலந்துகொள்ள வந்த பறவைகள்‌ 
மேடையருகே வரிசையில்‌ நின்றன. ஒவ்வொருவரின்‌ பெயரையும்‌ ஆந்தை மாமா 
எழுதிக்கொண்டே வந்தது. 


குருவி மேடைக்குப்‌ பறந்து வந்தது. ஒலிபெருக்கி முன்னே நின்றது. "அன்பு 
நண்பர்களே! இன்று நம்‌ காட்டில்‌ அனைத்துப்‌ பறவைகளுக்கான பாட்டுப்‌ போட்டி 
நடைபெறுகிறது. இதில்‌ நன்றாகவும்‌ அதிக நேரமெடுத்தும்‌ பாடவும்‌ வேண்டும்‌; 
அனைவரும்‌ இரசிக்கும்படியான பாட்டாகவும்‌ இருக்க வேண்டும்‌. அப்படியான பாடலை 
யார்‌ பாடுகிறார்களோ, அவர்களுக்கே பரிசு வழங்கப்படும்‌. என்ன போட்டியாளர்களே, 
தயார்தானே..?" என்று கேட்டது குருவி. "நாங்க தயார்‌..!' என்று பறவைகள்‌ குரல்‌ 
கொடுத்தன. 


"இந்தப்‌ போட்டிக்கு நடுவராக இருந்து, நல்ல தீர்ப்பினை வழங்கிட, உங்கள்‌ 
அனைவரின்‌ சார்பாக நம்ம மயில்‌ மேடைக்கு வருமாறு அன்போடு 
அழைக்கிறேன்‌..." என்று குருவி சொன்னது. ஒய்யாரமாகத்‌ தோகை விரித்தபடி 
மேடையேறி அமர்ந்தது நடுவர்‌ மயில்‌. 


"முதலில்‌ பாட மைனாவை அழைக்கிறேன்‌ !" என்று சொன்னதும்‌, 
மேடைக்கு வந்த மைனா. 'பிக்பி...பிக்பி...பிபிக்பி...பிக்பி...” என்று ஐந்து நிமிடம்‌ பாடியது 
மைனா. அதற்குள்‌ தொண்டை கட்டிவிட்டது. "நல்லாப்‌ பாடினீங்க. போதும்‌... என்று 
நடுவர்‌ மயில்‌ சொன்னதும்‌, மைனா தன்‌ இடத்துக்குப்‌ பறந்துபோனது. "அடுத்த 
போட்டியாளராக உங்களுக்குப்‌ பிடித்தமான பாடலைப்‌ பாட வருகிறார்‌ கிளியரசன்‌...' 
என்று நடுவர்‌ சொன்னதும்‌, கு. 


"க... கீ... கீ... கிக்கீ... கிக்கீ..." எனத்‌ தலையை 
நீட்டிநீட்டிப்‌ பாடியது கிளியரசன்‌. 


பாடலைக்‌ கேட்ட சில விலங்குகள்‌ எழுந்து ஆட்டம்‌ 
போட ஆரம்பித்தன. விசில்‌ சத்தம்‌ விண்ணைத்‌ 
தொட்டது. பத்து நிமிடங்கள்‌ தொடர்ந்து பாடிய கிளிக்கு, ) 
மூச்சு முட்டியது. பாட்டை நிறுத்திவிட்டுக்‌ கீழே இறங்கி 
வந்தது. 


| | Tamil Ath-std_Term3.indd 12 7/20/2019 6:14:06 PM | | 


ண TT * டாணா 1 I 


"நம்ம அடுத்த போட்டியாளர்‌ சேவல்‌. வாங்க... மேடைக்கு!" 


அறிவிப்பு வந்ததும்‌, பக்கத்தில்‌ இருந்த குரங்கைப்‌ பார்த்தபடியே, மேடைக்கு வந்தது 
சேவல்‌. 

"கொக்‌... கொக்‌... கொக்கரக்கோ... கோ..." 

தூங்கிக்‌ கொண்டிருந்த ஒன்றிரண்டு கரடிகளும்‌ விழித்துக்‌ கொண்டன. சேவலைப்‌ 
பார்த்து, "தூங்கிறவங்களை எழுப்புறதே உன்‌ பாட்டா இருக்கு. அருமையான பாட்டு. 
போதும்ப்பா, நிப்பாட்ட..." என்று மற்ற பறவைகள்‌ கத்தின.சேவல்‌ வெட்கத்தோடு கீழே 
இறங்கியது. அடுத்து படபடவென இறக்கைகளை அடித்தபடி மேடையேறியது கழுகு. 
தலையை முன்னும்‌ பின்னுமாய்‌ ஆட்டிக்கொண்டே பாடியது கழுகு. 


காடெங்கும்‌ எதிரொலித்தது பாட்டு. மான்குட்டிகள்‌ பயந்து போய்விட்டன. சில 
பயத்தில்‌ அழுதன. சில எழுந்து ஓடத்‌ தொடங்கின. இதைப்‌ பார்த்துச்‌ சிரித்த யானைக்குக்‌ 
கண்ணில்‌ நீரே வந்துவிட்டது. 


"இப்பப்‌ பாடப்போறது, நம்ம கொக்கு..." மயில்‌ சொன்னதும்‌ கை தட்டல்‌ ஓசை 
பலமாய்‌ எழுந்தது. மேடைக்கு வந்த கொக்கு, 


"கர்‌... க்கர்‌... க்கர்‌..." என்று இரண்டுமுறை இராகம்‌ போட்டு இழுத்தது. 


"என்னாச்சு...? பாடு, பா௫...!' கூட்டத்தில்‌ ஒரே கூச்சல்‌. "'இம்புட்டுத்தான்‌ என்‌ 
பாட்டு... என்று சிரித்தபடியே பறந்து போனது கொக்கு. அடுத்து, குயில்‌ மேடைக்கு 
வந்தது. உற்சாகமாய்‌ எல்லாமும்‌ எழுந்து நின்று கைகளைத்‌ தட்டின. குயிலுக்கு நிறைய 
விலங்குகள்‌ இரசிகர்களாய்‌ இருந்தன. ஒவ்வொன்றாக எழுந்து 
நின்று குயில்‌ குமாரிக்குப்‌ பூங்கொத்துகளைக்‌ கொடுத்தன. 3 ல 
வாழ்த்துகளைச்‌ சொல்லி அனுப்பி வைத்தன. குயிலுக்கு 
ரொம்பவும்‌ பெருமை தாங்கவில்லை. குதித்துக்‌ குதித்து 
மேடையேறியது. 


க்கூ... குக்கூ... குக்கூ... கூ... குக்கூ... 


குயிலின்‌ பாட்டிற்கு மொத்தக்‌ கூட்டமும்‌ 
எழுந்து ஆடியது. 


கூக்கூ... குக்கூ... கூக்கூகூகூ...ஐந்து, பத்து, பதினைந்து 
நிமிடம்வரை குயில்‌ பாடியது. அதற்குமேல்‌ மூச்சுத்‌ திணறவே, பாடலை நிறுத்திவிட்டு 
இறங்கி வந்தது குயில்‌. "இன்னும்‌ கொஞ்ச நோம்‌ பாடு... குயிலு... கூட்டத்திலிருந்து 
இரசிகர்கள்‌ குரல்‌ எழுப்பினார்கள்‌. 


| | Tamil Ath-std_Term3.indd 13 7/20/2019 6:14:07 PM | | 


| | Tamil 4th-std_Term3.indd 14 


"நமது போட்டியின்‌ கடைசிப்‌ போட்டியாளராக காக்கா வருகிறார்‌..." மொத்தக்‌ 
கூட்டமும்‌ அமைதியானது. "பெரிசாப்‌ பாட வந்திடுச்சு..." என்றது மரங்கொத்தி. 
"நீயெல்லாம்‌ பாடலேன்னு யாரு கேட்டா...?" வம்புக்கு இழுத்தது நாரை. 


காக்கா எதையும்‌ கேட்டுத்‌ தயங்கி நிற்காமல்‌, மேடைக்குத்‌ துணிச்சலாய்‌ வந்தது. 

ஒரே கூச்சல்‌. "நீ ரொம்ப நல்லா பாடூவே. போதும்டா... சாமி. என்று சில விலங்குகள்‌ 

கத்தின. நடுவர்‌ மயில்‌ அனைவரையும்‌ சத்தம்‌ 

ட. - போடாமல்‌ அமைதியாய்‌ உட்கார வைத்தது. 

காக்கா மெல்ல தன்‌ குரலைச்‌ செருமியது. "கா... 
கா... கா..." 


மெல்லிய குரலில்‌ முதலில்‌ பாட 
ஆரம்பித்தது. கூச்சல்போட்டுப்‌ பாட 
உ விடாமல்‌ தடுத்த விலங்குகள்‌, சற்றே 

ஆச்சரியத்தோடு கவனித்தன. 'கா... 
உ கா... காகாகாகா..!' ஓர்‌ எழுத்திலேயே 
புதுப்புது இராக ஆலாபனைகள்‌. 
சுருதி கூட்டிப்‌ பாடிக்கொண்டே இருந்தது காக்கா. 
ஏம்ப்பா, நல்லாத்தான்‌ பாடுது.. ட்‌ என்றன பாட்டைக்‌ 
கேட்ட விலங்குகள்‌. "ககா... ௧௧ கா... கக ககா கா கா..." என்று பாடலில்‌ சுருதியைக்‌ 
கூட்டிக்கொண்டே பாடியது காக்கா. கேலி ன்ட்‌... பறவைகளுக்கு என்னவோ 
போலாகிவிட்டது. அவை அனைத்தும்‌ எழுந்து, பாட்டிற்கேற்ப ஆட்டம்‌ போடத்‌ தொடங்கின. 
புலி புவனா, "பிரமாதம்‌..." என்றது. 'ஆகா.. . என்ன சுருதி சுத்தம்‌. அற்புதம்‌... என்று 
தலையாட்டி இரசித்தது சிங்க ராஜா. 


கா... காக கா... கா ககா ககா ககா..!' தன்‌ பாட்டை எந்தத்‌ தடூமாற்றமுமின்றித்‌ 
தொடர்ந்தது காக்கா. மொத்தக்‌ கூட்டமும்‌ கை தட்டிப்‌ பாராட்டின. சரியாய்‌ அரைமணி 
நேரத்திற்கு, காக்காவின்‌ பாட்டுமழை நன்றாக வெளுத்து வாங்கியது. இப்படி ஒரு 
பாட்டை இதுவரை காட்டில்‌ எந்த விலங்குமே கேட்டதில்லை. புலி எழுந்துவந்து, 
காக்காவைக்‌ கட்டிப்‌ பிடித்துக்‌ கொண்டது. 


பாட்டுப்போட்டிக்கான தீர்ப்பைச்‌ சொல்ல மேடையிலிருந்த ஒலிபெருக்கி முன்‌ நடுவர்‌ 
மயில்‌ வந்தது. 


"பாருங்க. காக்கா பாட வர்றபோது கேலி செஞ்சீங்க. ஆனா, தயங்கி நிற்காம, 
விடாமுயற்சியோட பாடூச்சு. அது மட்டுமில்ல, நிறைய பயிற்சி எடுத்துப்‌ புதுப்புது 
இராகத்தில பாடியிருக்கு. அதுவும்‌ நீங்க எல்லாருமே கை தட்டி பாராட்டூுற அளவுக்கு 
அரைமணி நேரம்‌ பாடியிருக்கு. எல்லாரோட குரலுக்கும்‌ ஈர்ப்பு ஒன்னு இருக்கு. 
அதுபோல ஒவ்வொரு குரலுக்குள்ளும்‌ அழகுமிருக்கு. நமக்கு இன்னிக்குத்தான்‌ 
காக்கா குரலோட சிறப்பு தெரிஞ்சிருக்கு. முயற்சியும்‌ பயிற்சியும்‌ இருந்தா எல்லாராலும்‌ 
பாடமுடியும்னு இந்தப்‌ போட்டி மூலமா காக்கா நிரூபிச்சுக்‌ காட்டியிருக்கு. தான்‌ 
பாடியதோடு மற்றவர்களுக்கும்‌ ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டிய காக்காவிற்கே 


ண | ்‌ டாணா | I 


7/20/2019 6:14:07 PM | | 


ண | ்‌ டாணா | I 


இந்தப்‌ பாட்டுப்‌ போட்டியில்‌ முதல்பரிசு வழங்கிப்‌ பாராட்டுகின்றேன்‌...!' என்று நடுவர்‌ 
மயில்‌ தன்‌ தீர்ப்பை அறிவித்தது. 

காட்டின்‌ எல்லா விலங்குகளும்‌ இதை ஆமோதித்தன. "ஆகா ... நல்ல தீர்ப்பு..." என்று 
ஒற்றுமையாய்‌ குரல்‌ எழுப்பின நடுவர்‌ மயில்‌ 'பாட்டு ராணி' பட்டத்தை காக்கா 
தலையில்‌ கிரீடமாய்ச்‌ சூட்டியது. 


அனைவருக்கும்‌ நன்றி கூறி, மேடையிலிருந்து பறந்து சென்றது காக்கா. 


* கதையில்‌ நடுவர்‌ மயில்‌ கூறும்‌ தீர்ப்பு சரியானதா? உம்‌ 
கருத்தைச்‌ சொந்தநடையில்‌ கூறுக. 


உ உங்கள்‌ பள்ளியில்‌ நடைபெற்ற பாட்டுப்போட்டி நிகழ்வுகள்‌ 
ஓ குறித்துப்‌ பேசுக. ஓ 


போட்டியில்‌ வெற்றி பெறுவதைக்காட்டிலும்‌ 
பங்கேற்பதுதான்‌ இன்றியமையாதது என்று உன்‌ தந்‌ைத 
கூறுகிறார்‌. ஏன்‌ தெரியுமா? 


வினாக்களுக்கு விடையளிக்க 


ஓ காட்டில்‌ நடந்த போட்டியின்‌ பெயர்‌ என்ன? 


ஓ காக்காவின்‌ பாட்டைக்‌ கேட்ட சிங்கராஜா என்ன கூறினார்‌? 


ஓ 'பாட்டு ராணி பட்டம்‌ பெற்ற பறவை எது? 


| | Tamil 4th-std_Term3.indd 15 7/20/2019 6:14:08 PM | | 


இரவில்‌ உணவு தேடிடுவேன்‌, 
தலைகீழாகத்‌ தொங்கிடூவேன்‌. 


நான்‌ யார்‌? 


கரைந்து கரைந்து அழைத்திடூவேன்‌, 
கூட்டமாக வாழ்ந்திடுவேன்‌. 


நான்‌ யார்‌? 


பச்சைநிறத்தில்‌ இருந்திடுவேன்‌, 
பழங்களைக்‌ கொத்தித்‌ தின்றிடுவேன்‌. 


நான்‌ யார்‌? 


ஓ மழை வருமுன்னே உணர்த்திடுவேன்‌, 
தோகை விரித்து ஆடிடுவேன்‌. 


நான்‌ யார்‌? 


வெண்மை நிறத்தில்‌ நானிருப்பேன்‌, 
ஒற்றைக்‌ காலில்‌ நின்றிடுவேன்‌, 


நான்‌ யார்‌? 


மீண்டும்‌ மீண்டும்‌ சொல்வோம்‌ 


* ஒரு குடம்‌ எடுத்து அரைக்குடம்‌ இறைத்துக்‌ குறைகுடம்‌ நிரப்பி நிறைகுடம்‌ 
ஆக்கினான்‌. 

* துள்ளி எழுந்து பள்ளி சென்றாள்‌ வள்ளி. அவளுடன்‌ மெள்ள மெள்ள வந்து சேர்ந்து 
கொண்டாள்‌ அல்லி. 


| | Tamil 4th-std_Term3.indd 16 7/20/2019 6:14:09 PM | | 


கலையும்‌ கைவண்ணமும்‌ 


காகிதத்தில்‌ கரடி செய்வோம்‌ 


எவையேனும்‌ ஐந்து பறவைகளின்‌ படங்களை 
ஒட்டி, அவற்றைப்பற்றி ஐந்து வரிகள்‌ எழுதி வருக. 


| | Tamil 4th-std_Term3.indd 17 7/20/2019 6:14:09 PM | | 


ட்த்ந்ர 


= ~~ 


ஆரம்‌ கொண்ட தேசமடி 
அறிவில்‌ சிறந்த தேசமடி-நல்‌ 
அறிஞர்கள்‌ வாழும்‌ பூமியடி 
மலையாய்‌ உயர்ந்த தேசமடி- பெரும்‌ 
வளமும்‌ கொண்ட பூமியடி 
இந்தியா நமது தேசமடி- நீ 
இணைந்து ஒன்றாய்‌ வாழ்ந்திடவே 
மண்ணைத்‌ தாயாய்‌ போற்றிடடி.-உன்‌ 


கண்ணைப்‌ போலக்‌ காத்திடடி 


143 


| | Tamil 4th-std_Term3.indd 18 இ 7/20/2019 6:14:10 PM | | 


நமது இந்திய நாட்டின்‌ பெருமைகள்‌ குறித்து உமது 
கருத்துகளைப்‌ பகிர்ந்து கொள்க. 


உ உங்கள்‌ ஊரிலுள்ள சிறப்புவாய்ந்த இடங்களைப்‌ பற்றி, உமது 
கருத்துகளை எடுத்துக்‌ கூறுக. 


சரியான சொல்லைத்‌ தெரிவு செய்து எழுதுவோமா? 


ட 'இன்னல்‌ - இச்சொல்லின்‌ பொருள்‌ 


அ) மகிழ்ச்சி ஆ) கன்னல்‌ 
இ) துன்பம்‌ ஈ) இன்பம்‌ 
ஓ கும்மியடி - இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ........................... 
அ) கும்மி*யடி ஆ) கும்‌ *மியடி 
இ) கும்‌*மடி ஈ) கும்மி * அடி 


ஜெ ஆனந்தம்‌ - இச்ஷால்லின்‌ எதிர்ச்ஷால்‌ _................. 
அ) மகிழ்ச்சி ஆ) வருத்தம்‌ 


இ அன்பு ஈ) கோபம்‌ 


| | Tamil Ath-std_Term3.indd 19 7/20/2019 6:14:10 PM | | 


| பறுனுனுது ட ண று 


ஓ ஒரே ஓசையில்‌ முடியாத சொற்கள்‌... 
அ) தேசமடி - பூமியடி ஆ) போற்றிட்டி - காத்திடடி 
இ) கும்மியடி - கோடி ஈ) போனதடி - போற்றிடவே 


ஓ கும்மியாட்டத்தைக்‌ குறிக்கும்‌ படம்‌ 


படங்களின்‌ பெயரை எழுதுக. பெயரின்‌ முதல்‌ எழுத்துகளில்‌ உருவாகும்‌ சொல்லுக்குரிய 
படத்துடன்‌ இணைக்க. 


தையல்‌ இயந்திரம்‌ 


கேர்ல்‌ என்ற்‌ இன்று ஜாண்‌ 
ஷன்‌ மெழங்டு ஆம்‌ 


நன்மை என்று 
இஃ தாஸ்‌ உஸ்‌ 
வத்க்கைபின்‌ உயற்வடடு மலரும்‌ 


| | Tamil Ath-std_Term3.indd 20 ஓ 7/20/2019 6:14:11 2 | | 


பாடலில்‌ இடம்பெற்றுள்ள ஒத்த ஓசைச்‌ சொற்களை எழுதுக. 


1. பாரதம்‌, தேசம்‌ - இன்னல்‌ 
2. ஆனந்தம்‌, சந்தோஷம்‌ - அன்னை 
5. நெஞ்சம்‌, உள்ளம்‌ - மகிழ்ச்சி 
இ ர இ 
4. துன்பம்‌, துயர்‌ - நாடு 
5. தாய்‌, அம்மா - மனம்‌ 


அறிந்து கொள்வோம்‌ 


உமது ஊரில்‌ பாடப்படும்‌ நாட்டுப்புறப்‌ பாடல்களைக்‌ கேட்டு, 
எழுதி வருக. 


| | Tamil 4th-std_Term3.indd 21 7/20/2019 6:14:11PM | | 


பூவிழி 
மதி 


பூவிழி 


மதி 


பூவிழி 


மதி 
பூவிழி 


மதி 


| | Tamil 4th-std_Term3.indd 22 


மதி, பூவிழி இருவரும்‌ நல்ல தோழிகள்‌. இருவரும்‌ கோடை 
விருமுறையில்‌ வெளியூருக்குச்‌ சென்றிருந்தனர்‌. விடுமுறை முடிந்து 
பள்ளி தொடங்கும்முன்‌ இருவரும்‌ சந்திக்கின்றனர்‌. அப்போது... 


தோழி! நலமாக இருக்கிறாயா? 


ஓ! நலமாக இருக்கிறேனே. விடுமுறையை எப்படிக்‌ கழித்தாய்‌? எங்கேயாவது 
வெளியூருக்குச்‌ சென்றாயா? 


ஆமாம்‌, மதி. என்‌ மாமாவின்‌ திருமணம்‌ சென்னையில்‌ நடைபெற்றதால்‌, 
நான்‌ அங்குச்‌ சென்றிருந்தேன்‌. 

அப்படியா! சென்னையில்‌ சுற்றிப்‌ பார்ப்பதற்கு நிறைய இடங்கள்‌ இருக்கிறதே. 
அங்கு நீ கண்டுகளித்த இடங்களைப்‌ பற்றிச்‌ சொல்லேன்‌. 


சென்னை, நம்‌ ஊரைப்போல இல்லை. அடுக்குமாடிக்‌ கட்டடங்கள்‌, அகன்ற 
சாலைகள்‌, மெரினா கடற்கரை, விமான நிலையம்‌, மிகப்பெரிய அண்ணா 
நூற்றாண்டு நூலகம்‌, உயிர்க்காட்சிச்‌ சாலை, பொழுதுபோக்கு மையங்கள்‌, 
தகவல்‌ தொழில்நுட்பப்‌ பூங்கா என எல்லாம்‌ புதுமையிலும்‌ புதுமையாக 
இருந்தன. 


அதுசரி, பூங்கா என்றால்‌ செடி, கொடி, மரம்தானே இருக்கும்‌. அது என்ன 
தகவல்‌ தொழில்‌ நுட்பப்‌ பூங்கா? அதை நீ எங்குப்‌ பார்த்தாய்‌? 


சென்னையில்‌ தரமணி ராஜுவ்காந்தி ஆ 4 ட்‌ 
சாலையில்தான்‌ அந்தத்‌ தொழில்‌ நுட்பப்‌ ட்‌ 
பூங்காவைப்‌ பார்த்தேன்‌. பதின்மூன்று 

அடுக்கு மாடிகளுடன்‌ அது செயல்பட்டு 
வருகிறதாம்‌. 


தொழில்‌ நுட்பப்‌ பூங்காவில்‌ என்னென்ன பணிகள்‌ நடக்கின்றன? 
அங்கே கணினி தகவல்‌ தொழில்‌ நுட்பச்‌ செயல்பாடுகள்‌ நடைபெற்று 
வருகின்றன. 


கணினி தகவல்‌ தொழில்நுட்பமா? இப்போது எங்கு பார்த்தாலும்‌ 
கணினியைப்‌ பற்றித்தான்‌ பேசுகிறார்கள்‌. உனக்கு ஒரு செய்தி தெரியுமா? 
நம்‌ பள்ளியில்கூட கையடக்கக்‌ கணினியைப்‌ பயன்படுத்தப்‌ போகிறார்களாம்‌. 
நாமும்‌ அதன்‌ செயல்பாட்டை எளிதாகக்‌ கற்றுக்கொண்டு, கற்றல்‌ திறனை 
வளர்த்துக்‌ கொள்ளலாமாம்‌. அதனால்‌, கணினி பற்றி நான்‌ அறிந்துகொள்ள 
விரும்புகிறேன்‌. 


7/20/2019 6:14:12 21 | | 


ட ட ட றப 


பூவிழி எனக்கும்கூட தெரிந்துகொள்ள ஆவல்தான்‌. யாரிடம்‌ கேட்கலாம்‌? அடடே, நான்‌ 
மறந்துபோய்விட்டேனே, என்‌ அத்தை அந்தத்‌ தொழில்நுட்பப்‌ பூங்காவில்தான்‌ 
பணியாற்றுகிறார்‌. அவர்‌, நேற்றுத்தான்‌ சென்னையிலிருந்து வந்தார்‌.வா, மதி! 
நாம்‌ அவரிடமே சென்று கேட்கலாம்‌. 

(பூவிழியும்‌ மதியும்‌ அத்தையைக்‌ கண்டு தங்கள்‌ எண்ணத்தைத்‌ தெரியப்பருத்துகின்றனர்‌. 

அத்தையும்‌ அவர்களுக்குக்‌ கணினி பற்றி விளக்கமாகக்‌ கூறத்‌ தொடங்குகிறார்‌.) 

அத்தை கணினி என்பது, நாம்‌ தரும்‌ உள்ளீடுகளைப்‌ பெற்று அதனைச்‌ செயல்படுத்தி 
அதற்கேற்ற வெளியீடுகளைத்‌ தரும்‌ ஒரு மின்னணு சாதனம்‌. இதனைச்‌ 
சார்லஸ்‌ பாப்பேஜ்‌ கண்டுபிடித்தார்‌. முதன்முதலில்‌ கண்டுபிடிக்கப்பட்ட 
கணினி அளவில்‌ மிகப்‌ பெரியது. அதனை எளிதாக ஓரிடத்திலிருந்து மற்றோர்‌ 
இடத்திற்குக்‌ கொண்டு செல்ல இயலாது. ஆனால்‌, இப்போதோ கையடக்க 
வடிவிலேகூடக்‌ கணினிகள்‌ உருவாக்கப்படுகின்றன. 


மதி ஆமாம்‌, ஆமாம்‌. நாங்கள்கூடக்‌ கேள்விப்பட்டுள்ளோம்‌. எங்களுக்குக்‌ 
கணினியின்‌ முதன்மையான பகுதிகள்‌ எவை என்று சொல்லுங்களேன்‌. 


அத்தை மையச்‌ செயல்பாட்டுப்‌ பகுதி (CPU), கட்டுப்பாட்டகம்‌ (௨0 பார, நினைவகம்‌ 
(Memory) உள்ளீடு மற்றும்‌ வெளியீடு (ஈழப்‌ ௮ ௦பழறப( இவைதாம்‌ ஒரு 
கணினியின்‌ முதன்மையான பகுதிகள்‌. 


க பூவிழி அத்தை, இவற்றைப்பற்றிக்‌ கொஞ்சம்‌ சொல்லுங்க. ட 


அத்தை சொல்கிறேன்‌. மையச்‌ செயல்பாட்டுப்பகுதி என்பது, செய்நிரல்‌ அடிப்படையில்‌ 
கணிதச்‌ செயல்பாடுகளை அமைக்கும்‌. கட்டூப்பாட்டகம்‌ என்பது, 
செய்திகளைத்‌ திரளாகச்‌ சேமித்து வைத்திருக்கும்‌. செய்திகள்‌/ தகவல்களை 
நிலையாகச்‌ சேமித்து வைக்கும்‌ இடம்தான்‌ நினைவகம்‌. மையச்‌ செயலகம்‌ 
ஒருங்கிணைந்த உள்ளீடு, வெளியீடு கருவிகளைத்‌ தன்னுள்‌ பெற்றிருக்கும்‌. 


மதி கணினியின்‌ அமைப்பைத்‌ தெளிவாகக்‌ கூறினீர்கள்‌. அதன்‌ செயல்பாடூகள்‌ 
பற்றியும்‌ தெரிந்துகொள்ள ஆவலாக உள்ளோம்‌. 


அத்தை நீங்கள்‌ கட்டாயம்‌ தெரிந்துகொள்ள வேண்டும்‌. அப்போதுதான்‌ கணினியை 
இயக்க உதவும்‌. அதைப்பற்றி நான்‌ விளக்குவதைவிடக்‌ கணினியை 
உங்கள்முன்‌ இயக்கிக்காட்டும்போது இன்னும்‌ எளிதாகப்‌ புரியும்‌. ஆனால்‌, 
இங்குக்‌ கணினி இல்லாததால்‌, அதில்‌ பயன்படும்‌ கருவிகள்‌, செயலிகள்‌ பற்றி 
அறிந்து கொள்வோம்‌. 


பூவிழி புரிகிறது அத்தை. கணினியில்‌ உள்ளீடு, வெளியீடு கருவிகள்‌ உள்ளன என்று 
கூறினீர்களே, அவைபற்றிச்‌ சொல்லுங்களேன்‌. 


அத்தை சொல்கிறேன்‌ பூவிழி. விசைப்பலகை (690020), சுட்டி (140059) போன்றவை 
உள்ளீட்டுக்‌ கருவிகள்‌. காட்சித்திரை (14௦4௦0, கணினிஅச்சுப்பொறி (ரர) 
போன்றவை வெளியீட்டுக்‌ கருவிகள்‌. 


| | Tamil 4th-std_Term3.indd 23 ஓ 7/20/2019 6:14:12 21 | | 


மதி 


அத்தை 


மதி 


அத்தை 


பூவிழி 


அத்தை 


| | Tamil 4th-std_Term3.indd 24 


தரவு (Data), பதிவேற்றம்‌ (Upறloa0), பதிவிறக்கம்‌ (Dowாl௦a0) என்று 
கூறுகிறார்களே, அப்படி என்றால்‌ என்ன? 


கூறுகிறேன்‌. கவனமாகக்‌ கேளுங்கள்‌. நாம்‌ கணினிக்குக்‌ கொடுக்கும்‌ 
தகவல்கள்தாம்‌ தரவுகள்‌ (Data). தரவுகள்‌ பதிவு செய்வதைப்‌ பதிவேற்றம்‌ 
(பறlo௦a0) எனவும்‌, தகவல்‌ பெறுவதைப்‌ பதிவிறக்கம்‌ (Dowாl௦a0) எனவும்‌ 
அழைக்கிறோம்‌. 


நன்றாக விளக்கினீர்கள்‌. வலைத்தளம்‌ (Weலsite) பற்றியும்‌ சொல்லுங்களேன்‌. 


கணினிகளின்‌ தொடர்ச்சியான வலை அமைப்புகள்‌ சேர்ந்திருக்கும்‌ 
இணைப்பே வலைத்தளம்‌ அல்லது இணையம்‌ ஆகும்‌. இதன்மூலம்‌ 
எந்தவொரு நாட்டு நிகழ்வுகளையும்‌ நாம்‌ நேரடியாகக்‌ காண முடியும்‌. 

வியப்பாக உள்ளது அத்தை. இணையம்‌ மூலமாகக்‌ கடிதமும்‌ எழுதலாம்‌ 


என்று கூறுகிறார்களே, அது எப்படி? 


ஓ! மின்னஞ்சல்‌ (௱வி |) | பற்றிக்‌ கேட்கிறாயா? கணினிகளுக்கு 
இடையே இணையத்தின்‌ வாயிலாகச்‌ செய்யப்படும்‌ தகவல்‌ பரிமாற்றமே 
மின்னஞ்சல்‌. இதன்மூலம்‌ தகவல்களைப்‌ பரிமாறிக்‌ கொள்ளலாம்‌. 


7/20/2019 6:14:12PM | | 


ண | ்‌ டாணா ற 


மதி இப்போதெல்லாம்‌ புலனம்‌ (Whatsapp) [1] முகநூல்‌ (Facebook) ம்‌ 
சுட்டுரை (Twitter) [ழ்‌] என்றெல்லாம்‌ அடிக்கடி கேள்விப்படுகிறோமே, 
அவையெல்லாம்‌ என்ன என்று கூறுங்கள்‌. 


அத்தை நீங்கள்‌ கூறியவற்றை வலைத்தளச்‌ செயலிகள்‌ (1//6௦8005) என்று அழைப்பர்‌. 
இவற்றைச்‌ செயலி உருவாக்கம்‌ (Play store) ௩ சென்று, நம்‌ மின்னஞ்சல்‌ 
முகவரி கொடுத்து உருவாக்கி, நம்‌ கருத்துகளைப்‌ பதிவிடலாம்‌ அல்லது 
பெறலாம்‌. 


பூவிழி மிக்க நன்றி, அத்தை. எங்களுக்குக்‌ கணினிபற்றி நன்கு 
அறிமுகப்படுத்தினீர்கள்‌. நாங்கள்‌ அறிந்துகாண்டதை எல்லாருக்கும்‌ 
எடுத்துச்‌ சொல்வோம்‌. 


அத்தை உங்கள்‌ இருவருக்கும்‌ தேடல்‌ பண்பு உள்ளது. புதிய செய்திகளை 
அறிந்துகொள்ள மிகவும்‌ ஆர்வம்‌ காட்டுகிறர்கள்‌. ஆகையால்‌, உங்கள்‌ அறிவை 
நாள்தோறும்‌ வளப்படுத்திக்‌ கொள்ள மறந்துவிடாதீர்கள்‌. உங்களோடு 
உரையாடியதற்காக நான்‌ மிகவும்‌ மகிழ்ச்சியடைகிறேன்‌. 


எங்களுக்கும்‌ மகிழ்ச்சி. போய்‌ வருகிறோம்‌, நன்றி! என்று சொல்லிவிட்டு 
மதியும்‌ பூவிழியும்‌ வீட்டுக்குச்‌ சென்றனர்‌. 


அழகன்‌, அவன்‌ 
புத்தகத்தில்‌ நண்பனோ இதுபற்றி 
மட்டுமே கணினியிலும்‌ உங்கள்‌ கருத்து 
படிக்கமுடியும்‌ படிக்கலாம்‌ என்ன? 
என்கிறான்‌. என்கிறான்‌. 


| | Tamil Ath-std_Term3.indd 25 ஓ 7/20/2019 6:14:12 21 | | 


ஓ சார்லஸ்‌ பாப்பேஜ்‌ கண்டறிந்த அறிவியல்‌ கருவி 
௮) தொலைக்காட்சி 
இ கைப்பேசி Fr) மடிக்கணினி 


இப்போதெல்லாம்‌ இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது “பப 


அ) இப்போது 4+ எல்லாம்‌ ஆ) இப்போ * எல்லாம்‌ 


இ) இப்போதே * எல்லாம்‌ ஈ) இப்போ * வெல்லாம்‌ 


நினைவகம்‌ - இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது .................................... 
அ) நினை” வகம்‌ ஆ) நினை * அகம்‌ 


இ) நினைவு வகம்‌ ஈ) நினைவு + அகம்‌ 


மின்‌ * அஞ்சல்‌ - இச்சொற்களைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ 


© ஓஒ © © 


௮) மின்‌அஞ்சல்‌ ஆ) மின்னஞ்சல்‌ 
ஓ இ மினஞ்சல்‌ ஈ) மினஞ்சல்‌ ஓ 
பதிவேற்றம்‌ - இச்சொல்லின்‌ பொருள்‌... 
அ) தகவல்‌ ஆராய்தல்‌ ஆ) தகவல்‌ வரிசைப்படுத்துதல்‌ 
இ) தகவல்‌ பதிவுசெய்தல்‌ ஈ) தகவல்‌ பெறுதல்‌ 


வினாக்களுக்கு விடையளிக்க. 


ஓ சென்னையில்‌ பூவிழி கண்டுகளித்த இடங்கள்‌ யாவை? 
ஓ கணினியின்‌ முதன்மைப்‌ பகுதிகளை எழுதுக. 

ஓ இணையம்‌ என்றால்‌ என்ன? 

ஓ மின்னஞ்சல்‌ எதற்குப்‌ பயன்படுகிறது? 


௫.) 


| | Tamil 4th-std_Term3.indd 26 ஓ 7/20/2019 6:14:12 24 | | 


குறிப்புகளைப்‌ படித்துச்‌ சொற்களைத்‌ தேர்ந்தெடுப்போமா? 


காட்சிகளைக்‌ காண்பது 


செய்தியைக்‌ குறிக்கும்‌ 
வேறு பெயர்‌ 


படங்களுடன்‌ கருத்துகளைப்‌ 
பரிமாறிக்‌ கொள்வது 


கணினியின்‌ தொடர்ச்சியான 
வலை அமைப்பு 


தகவல்களைப்‌ பதிவு செய்தல்‌ ளு ஆ. 
. 


கை என்னும்‌ சொல்லை முதலெழுத்தாகக்‌ கொண்டு பல சொற்களை உருவாக்கலாமா? 


௪ கணினியில்‌ படம்‌ வரைந்து வண்ணம்‌ தீட்டுக. 


௪ நாளிதழ்‌, வார இதழ்களில்‌ வெளியாகும்‌ கணினி பற்றிய 
செய்திகளைப்‌ படங்களுடன்‌ உன்‌ குறிப்பேட்டில்‌ ஓட்டி 
மகிழ்க. 


| | Tamil Ath-std_Term3.indd 27 7/20/2019 6:14:13 PM | | 


விடுபட்ட இடங்களில்‌ உரிய சொற்களை நிரப்பிக்‌ கடிதத்தை முழுமையாக்குவோம்‌ 


| | Tamil Ath-std_Term3.indd 28 


அன்புள்ள அத்தை, 


நாங்கள்‌ அனைவரும்‌ 


அதுபோல 2 அனைவரின்‌ 
அறிய ஆவல்‌. 

அடுத்த வாரம்‌ ___________ ஊரில்‌ 

கண்காட்சி நடைபெற 


. அதில்‌ பல்வேறு 


காட்சிக்கு வைக்கப்படும்‌. 

வளர்ச்சிக்கு க பல்வேறு 
நூல்களை ஒரே கண்டு 
மகிழலாம்‌. யில்‌ கலந்து கொள்ள 


கதிரையும்‌ கோமதியையும்‌ அனுப்பினால்‌ நாங்கள்‌ 
சேர்ந்து... பார்த்து 
மகிழ்வோம்‌. பல ____ வாங்கிப்‌ 


பயன்‌ பெறுவோம்‌. 


எனவே _- யும்‌ அனுப்பி 
வைக்குமாறு ___________. வேண்டுகிறேன்‌. 


தங்கள்‌ அன்புள்ள 


உள்நாட்டு அஞ்சல்‌ அட்டை 
பெறுநர்‌ முகவரி 


அகுல்கறிமிப்டாண்‌ | | | | | | | 


அனுப்புநர்‌ முகவரி 


அஞ்சல்‌ குறியீட்டுஎண்‌ [11 1] [1] 


7/20/2019 6:14:15 PM | | 


24 மலையும்‌ எதிரொலியும்‌ 


தந்தையும்‌ மகனும்‌ மலைப்பகுதியில்‌ நடந்து சென்று கொண்டிருந்தனர்‌. 
அப்பொழுது திடீரென்று மகன்‌ கீழே விழுந்து அடிபட்டு, " ஆஆஆஆஆஆ ஆ! ! !' என்று 
கத்தினான்‌. 


என்ன ஆச்சரியம்‌! அவனுடைய சத்தம்‌ அவனுக்கே திருப்பிக்‌ கேட்டது, 
ஆஆஆஆஆ ஆஆ!!! 


அவன்‌ ஆவலுடன்‌ "யார்‌ நீ்‌ என்று கேட்டான்‌. திரும்ப அவனுக்கு "யார்‌ நீ்‌ 
என்ற ஒலி கேட்டது. 


"உன்னை எனக்கு ரொம்பப்‌ பிடித்திருக்கிறது" என்று மலையைப்‌ பார்த்து 
அவன்‌ கத்தினான்‌. 


உடனே மலையும்‌ "உன்னை எனக்கு ரொம்பப்‌ பிடித்திருக்கிறது" என்று 
பதிலளித்தது. 


இதைக்‌ கேட்டதும்‌ அவனுக்குக்‌ கோபம்‌ வந்துவிட்டது. "உன்னால்‌ நேரில்‌ வர 
முடியாதா?" என்று திட்டினான்‌. 


அவனுக்கு மறுபடியும்‌ அதே பதிலே வந்தது. "உன்னால்‌ நேரில்‌ வர முடியாதா?" 


அவன்‌ தன்னுடைய தந்தையைப்‌ பார்த்து "அப்பா இங்கு என்ன நடக்கிறது?" 
என்று கேட்டான்‌. 


அவனுடைய அப்பா சிரித்துக்‌ கொண்டே, "மகனே! கவனமாகக்‌ கேள்‌!" என்றார்‌. 


| | Tamil 4th-std_Term3.indd 29 ஓ 


7/20/2019 6:14:15 PM | | 


ண | * டாணா | I 


இப்பொழுது அவர்‌ மலையைப்‌ பார்த்து "நீ ஒரு வெற்றி வீரன்‌ என்றார்‌. அந்த 
மலையும்‌ 'நீ ஒரு வெற்றி வீரன்‌" என்று திரும்பிச்‌ சொன்னது. 


அந்தச்‌ சிறுவனுக்கு மிகவும்‌ வியப்பாக இருந்தது. ஆனால்‌, அவனுக்கு ஒன்றும்‌ 
புரியவில்லை. அவனுடைய அப்பா, இதை எல்லாரும்‌ எதிரொலி என்று கூறுவர்‌. 
ஆனால்‌, வாழ்க்கைக்கான தத்துவம்‌ இது. நாம்‌ தருவதை எல்லாம்‌ அது நமக்குத்‌ 
திருப்பித்‌ தரும்‌. நம்முடைய வாழ்க்கை நம்முடைய செயல்பாட்டின்‌ எதிரொலிதான்‌. 
அடுத்தவர்‌ உன்மீது அன்பு செலுத்த வேண்டும்‌ என விரும்பினால்‌ அடுத்தவர்‌ மீது 
நீ அன்பு செலுத்த வேண்டும்‌. 


நீ மற்றவர்களிடம்‌ அதிகமான திறமையை எதிர்பார்த்தால்‌, முதலில்‌ 
உன்னுடைய திறமையை அதிகரித்துக்‌ கொள்‌. 

நாம்‌ எதைக்‌ கொடுக்கிறோமோ, அதையே வாழ்க்கையும்‌ நமக்குத்‌ திருப்பிக்‌ 
கொடுக்கிறது. 

உன்னுடைய வாழ்க்கை எதிர்பாராமல்‌ நடக்கும்‌ ஒன்றன்று; அது உன்னுடைய 
எதிரொலிதான்‌ என்று கூறி முடித்தார்‌ தந்தை. 


நீதி: நாம்‌ செய்கின்ற செயல்களே நன்மையையும்‌ தீமையையும்‌ 
யூ விளைவிக்கின்றன. இ 


உ மலைப்பகுதிக்குச்‌ சென்றிருக்கிறீர்களா? உங்களுக்கு 
ஏற்பட்ட அனுபவத்தைப்‌ பேசுக. 


மேலே உள்ள இரண்டு படங்களிலும்‌ நீங்கள்‌ காண்பது என்ன? இருவரில்‌ யாருடைய 
செயல்‌ சிறந்தது? 


| | Tamil 4th-std_Term3.indd 30 7/20/2019 6:14:16 PM | | 


வினாக்களுக்கு விடையளிக்க 


தந்தையும்‌ மகனும்‌ எங்குச்‌ சென்று கொண்டிருந்தனர்‌? 
சிறுவன்‌ பேசியபோது மலை என்ன செய்தது? 


சிறுவன்‌ "நான்‌ அன்பு கொண்டவன்‌ என்று சொல்லியிருந்தால்‌ மலை 
என்ன சொல்லி இருக்கும்‌? 


இக்கதையின்‌ மூலம்‌ தந்‌ைத மகனுக்குக்‌ கூறிய அறிவுரை யாது? 


கலையும்‌ கைவண்ணமும்‌ 


வண்ணம்‌ தீட்டி மகிழ்வோம்‌ 


ரள இடன்‌ 
யூ L இ 
23 Lip 
ழு 


© ஒட 


க 


[ன | 


| ஆ 


| | Tamil 4th-std_Term3.indd 31 7/20/2019 6:14:16 PM | | 


| ன ப 


| | Tamil 4th-std_Term3.indd 32 


விடுகதைக்குரிய சரியான படத்தைத்‌ தேர்ந்தெடுப்போமா? 


வட்டமாய்‌ இருந்திடுவேன்‌ உண்ணுவதற்கே என்னை வாங்குவர்‌. 
ஆனால்‌ என்னை யாரும்‌ உண்ணுவதில்லை. நான்‌ யார்‌? 


= 
(3 
ஹ்‌. 


உயரமாய்‌ இருந்திடுவேன்‌; பச்சை ஆடை உடுத்தியிருப்பேன்‌; 
குளிர்ச்சியான தண்ணீரைக்‌ கொட்டுவேன்‌. நான்‌ யார்‌? 


நீல நிறமாய்த்‌ தோன்றிடுவேன்‌. ஓயாமல்‌ அலைந்திடுவேன்‌. தவழ்ந்து 
தவழ்ந்து வந்திடுவேன்‌. நான்‌ யார்‌? 


நீ பார்த்தால்‌ நானும்‌ பார்ப்பேன்‌. நீ சிரித்தால்‌ நானும்‌ சிரிப்பேன்‌. நீ செய்தால்‌ 
நானும்‌ செய்வேன்‌. நான்‌ யார்‌? 


er 
Ee 


GE cae 
216 ப 


தரையிலே ஊர்ந்திடுவேன்‌. வானத்திலே பறந்திடுவேன்‌. கடலைத்‌ 
ஓ தாண்டிடூவேன்‌. மக்களைச்‌ சுமந்து செல்வேன்‌. நான்‌ யார்‌? 


7/20/2019 6:14:17 PM | | 


குறிப்புகளைப்‌ படி, விடையைக்‌ கண்டுபிடி 
ட மூன்றெழுத்துச்‌ சொல்‌ 
நடு எழுத்து எடுத்துவிட்டால்‌ னா 


படுக்கச்‌ சொல்லும்‌ 
காஞ்சிபுரம்‌ இதனால்‌ புகழ்‌ பெறும்‌ 


ஓ நான்கெழுத்துச்‌ சொல்‌ 
கடை இரண்டு எழுத்து பாட்டி சொல்வார்‌ 
முதலும்‌ கடையும்‌ வித்தாகும்‌. 
ஓ ஐந்தெழுத்துச்‌ சொல்‌ 
ணை ளத || [4.1 | 
கடைசி மூன்றும்‌ பறக்கும்‌ 


முதலும்‌ கடையும்‌ தேடும்‌ 


அது என்ன? 
அறிந்துகொள்வோம்‌ 


உனக்குப்‌ பிடித்த செல்லப்‌ பிராணி எது? அதனிடம்‌ நீ எவ்வாறு 
நடந்து கொள்வாய்‌? எழுதி வருக. 


| | Tamil 4th-std_Term3.indd 33 7/20/2019 6:14:17 PM | | 


எழுவாய்‌, பயனிலை 
அறிவோமா? 


எழுவாய்‌, பயனிலை அறிமுகம்‌ 


சொற்கள்‌ தொடர்ந்து அமைவதே தொடர்‌. ஒரு தொடரில்‌ எழுவாய்‌, பயனிலை, 
செயப்படுபொருள்‌ ஆகிய மூன்றும்‌ இருக்கும்‌. இவற்றுள்‌, செயப்படுபொருள்‌ இல்லாமலும்‌ 
வரலாம்‌. எழுவாய்‌ தோன்றாமலும்கூட வரலாம்‌. ஆயினும்‌, எழுவாயும்‌ பயனிலையும்‌ 
ஒரு தொடரில்‌ இன்றியமையாத கூறுகளாக விளங்குகின்றன. 


எழுவாய்‌ 
முல்லை படம்‌ வரைந்தாள்‌. 


படம்‌ வரைந்தவர்‌ யார்‌ என்னும்‌ வினாவுக்கு விடையாக வரும்‌ முல்லை என்னும்‌ 
௫ சொல்லே எழுவாய்‌. ௫ 


குரங்கு மரத்தில்‌ ஏறியது. 
எது மரத்தில்‌ ஏறியது? என்னும்‌ வினாவுக்கு விடையாக வரும்‌ குரங்கு என்னும்‌ 


சொல்லே எழுவாய்‌. 
க 
௫. ௯, 


அவன்‌ வந்து சென்றான்‌ 


மேற்கண்ட இரு தொடர்களுள்‌ முதல்‌ தொடர்‌ முழுமை பெறவில்லை. ஆனால்‌, இரண்டாம்‌ 
தொடர்‌ முழுமை பெற்றுள்ளது. ஆகவே, சென்றான்‌ என்பது, இத்தொடரின்‌ பயனிலை. 


| | Tamil 4th-std_Term3.indd 34 7/20/2019 6:14:17 PM | | 


| ன ட HE று 


பயனிலையின்‌ வகைகள்‌ 


பயனிலை மூன்று வகைப்படும்‌. அவையாவன: 


பெயர்ப்‌ பயனிலை 
அவன்‌ வளவன்‌ 
இத்தொடரில்‌ அவன்‌ என்பது எழுவாய்‌, வளவன்‌ என்பது பெயர்ப்‌ பயனிலை. 
வினைப்‌ பயனிலை 
குமரன்‌ பாடினான்‌ 
ஓ இத்தொடரில்‌, குமரன்‌ என்பது, எழுவாய்‌. பாடினான்‌ என்பது, வினைப்‌ பயனிலை. ஓ 
வினாப்‌ பயனிலை 
நீ யார்‌? 


இத்தொடரில்‌, நீ என்பது, எழுவாய்‌. யார்‌ என்பது, வினாப்‌ பயனிலை. 


aie இ _— பெயர்ப்பபனிலை வளவன்‌ நல்லவன்‌ 
இ 7 1 2 


| | Tamil 4th-std_Term3.indd 35 7/20/2019 6:14:17 PM | | 


ண | ்‌ டாணா ற 


௪ பெயரைக்‌ கொண்டு முடிவது, பெயர்ப்‌ பயனிலை 
௪ வினையைக்‌ கொண்டு முடிவது, வினைப்பயனிலை 


௪ வினாவைக்‌ கொண்டு முடிவது, வினாப்பயனிலை. 


கீழ்க்காணும்‌ தொடர்களில்‌ எழுவாயைக்‌ கண்டறிந்து வட்டமிடுக. 
1. குழந்தைசிரித்தது. 
. கண்ணன்‌ படம்‌ வரைந்தான்‌. 
. பூங்கோதை பள்ளி சென்றாள்‌. 
அண்ணன்‌ தம்பிக்கு உதவினான்‌. 


. பறவைகள்‌ வானில்‌ பறந்தன. 


உரு KwN 


. பசு புல்‌ மேய்ந்தது. 


கீழ்க்காணும்‌ தொடர்களைப்‌ பயனிலைகளுக்கேற்றவாறு அட்டவணைப்படுத்துக. 


யூ 


அவர்‌ சிறந்த மருத்துவர்‌. ௫ 
. என்னை அழைத்தவர்‌ யார்‌? 
. அருளரசன்‌ நல்ல மாணவன்‌. 
. நேற்று அழகன்‌ ஊருக்குச்‌ சென்றான்‌. 


. முக்கனிகள்‌ யாவை? 


உல்‌ உல N 


. புலி உறுமியது. 


வ. எண்‌ பெயர்ப்‌ பயனிலை வினைப்‌ பயனிலை வினாப்‌ பயனிலை 


| | Tamil Ath-std_Term3.indd 36 ஓ 7/20/2019 6:14:17 PM | | 


நீதிநெறி விளக்கம்‌ 


அவையஞஸ்சி மெய்விதிர்ப்பார்‌ கல்வியும்‌ கல்லார்‌ 

அவையஞ்சா ஆகுலச்‌ சொல்லும்‌ - நவையஞ்சி 

[5]: A ர்‌ | ஈத்துணாச்‌ செல்வமும்‌ நல்கூர்ந்தார்‌ இன்னலமும்‌ 
sRIIHF 


பூத்தலின்‌ பூவாமை நன்று 
- குமரகுருபரர்‌ 


௭ 


பாடல்‌ பொருள்‌ 


பலர்‌ நிறைந்த அவையிலே, உடல்‌ நடூங்கித்‌ தம்‌ கருத்தை எடுத்துக்கூற 
முடியாமல்‌ தடூமாறுபவர்‌ பெற்ற கல்வியும்‌, அவையினர்முன்‌ கல்வியறிவில்லாதவர்‌ 
பேசும்‌ பொருளற்ற ஆரவாரச்‌ | {FY 
சொல்லும்‌, செய்யத்‌ தக்கவற்றைச்‌ 
செய்யாமையால்‌ ஏற்படும்‌ குற்றத்துக்கு 
அஞ்சிப்‌ பிறருக்குக்‌ கொடுத்து 
எஞ்சியவற்றை உண்ணாதவரின்‌ 
செல்வமும்‌, வறுமையுற்றவரிடத்தே 
உள்ள இனிய அழகும்‌ 
உண்டாதலைவிட உண்டாகாமல்‌ 
இருப்பதே நல்லது. 


| | Tamil Ath-std_Term3.indd 37 7/20/2019 6:14:18 PM | | 


ண | ்‌ டாணா 1 ற 


சொல்பொருள்‌ 

மெய்‌ - உடல்‌, விதிர்ப்பார்‌ - நடுங்குவார்‌, கல்லார்‌ - படிக்காதவர்‌, 
ஆகுலச்சொல்‌ - பொருளற்ற ஆரவாரச்‌ சொல்‌, நவை - குற்றம்‌, அஞ்சி - அச்சமுற்று, 
நல்கூர்ந்தார்‌ - வறுமையுற்றார்‌, பூத்தல்‌ - உண்டாதல்‌ 
நூல்‌ குறிப்பு 

நீதிநறிகளை விளக்குவதற்குக்‌ கருவியாக இருப்பதால்‌ இந்நூல்‌, நீதிநெறி 
விளக்கம்‌ எனப்‌ பெயர்‌ பெற்றது. திருக்குறளில்‌ கூறப்பெற்றுள்ள அறவுரைகள்‌ 
பலவற்றையும்‌ தொகுத்துச்‌ சுருக்கமாகவும்‌ தெளிவாகவும்‌ இந்நூல்‌ விளக்குகிறது. 
இந்நூலை இயற்றியவர்‌ குமரகுருபரர்‌. 


வாங்க பேசலாம்‌ 


செய்யுளின்‌ பொருள்‌ உணர்ந்து படித்து மகிழ்க. 


* முதன்முதலில்‌ மேடையில்‌ பேசிய அனுபவத்தை வகுப்பில்‌ பகிர்ந்து கொள்க. 


ஜீனத்‌ நன்றாகப்‌ படிப்பவள்‌. ஆனால்‌, வகுப்பில்‌ ஆசிரியர்‌ எதாவது 
கேள்வி கேட்டால்‌ பதில்‌ சொல்லத்‌ தயங்குவாள்‌. அவள்‌ கூச்சத்தை 
எவ்வாறு போக்கலாம்‌? 


ட 'நவை என்னும்‌ சொல்லின்‌ பொருள்‌ 
அ) அச்சம்‌ ஆ) மகிழ்ச்சி 


இ) வருத்தம்‌ ஈ) குற்றம்‌ 


ஓ 'அவையஞ்சி' இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 
அ) அவைய* அஞ்சி ஆ) அவைர அஞ்சி 


இ) அவை யஞ்சி 


| | Tamil Ath-std_Term3.indd 38 7/20/2019 6:14:19 PM | | 


ண | ்‌ டாணா 1 I 


ஓ 'இன்னலம்‌' இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 
அ) இன்*னலம்‌ ஆ) இன்‌ நலம்‌ 
இ) இனிமை * நலம்‌ ஈ£) இனிய * நலம்‌ 

ஓ 'கல்லார்‌' - இச்சொல்லின்‌ எதிர்ச்சொல்‌ 


அ) படிக்காதவர்‌ ஆ) கற்றார்‌ 


இ அருளில்லாதவர்‌ ஈ)  அன்பில்லாதவர்‌ 


வினாக்களுக்கு விடையளிக்க 


கல்வி கற்றவரின்‌ இயல்பு எவ்வாறு இருக்க வேண்டும்‌? 


பொருளற்ற சொற்களை அவையினர்முன்‌ பேசுபவர்‌ யார்‌? 


ஒடு 


பூத்தலின்‌ பூவாமை நன்று என்று நீதிநெறி விளக்கம்‌ எவற்றைக்‌ 


குறிப்பிடுகிறது? 
த்‌ முதல்‌ எழுத்து ஒன்றிவரும்‌ சொற்களைப்‌ பாடலிலிருந்து எடுத்து எழுதுக. ன 
ட அவையஞ்சி ச அவையஞ்சா 
மொழியோடூ விளையாடூ 


குறிப்புகளைப்‌ படி. சொல்லிலிருந்தே சொல்லைக்‌ கண்டுபிடி. 


பாலைவனம்‌ 


பொன்மலர்‌ 


கொடைக்கானல்‌ 


வெளவால்‌ 


கடற்பசு 


| | Tamil 4th-std_Term3.indd 39 ஓ 7/20/2019 6:14:19 PM | | 


இணைந்து செய்வோம்‌ 


சங்குச்‌ சக்கரத்தைச்‌ சுழற்றிக்‌ கல்வியின்‌ பெருமைகளை உணர்த்தும்‌ 
சொற்றொடர்களை முறையாக எழுதுக. 


1. அண அன அன அன அன அன அன அன அன அன அன அன அன அன அன அல்‌ 


2. 


அன அண கணட வண அண அணக அடத அணக அன அண கணட? 


அறிந்து கொள்வோம்‌ 


நாளிதழ்கள்‌ மற்றும்‌ சிறுவர்மலர்‌ இதழ்களில்‌ 
வெளிவரும்‌ கல்விதொடர்பான செய்திகளைத்‌ 
தொகுக்க (தேவையான கால இடைவெளி தருக.) 


| | Tamil Ath-std_Term3.indd 40 7/20/2019 6:14:19 PM | | 


உறவுமுறைக்‌ கடிதம்‌ 


எண்‌. 4, தில்லை நகர்‌, 


கடலூர்‌. 
அரி ராட்‌ 
சிட்டி [| 20.03.2020 


அன்புள்ள இளவேனில்‌, 


நான்‌ நலம்‌, நீ அங்கு நலமா? உன்னோடு சிலவற்றைப்‌ பகிர்ந்து கொள்ள 
ஆசை. என்னவென்று அறிந்தால்‌ நீயும்‌ மகிழ்ச்சி அடைவாய்‌. என்‌ பள்ளியில்‌ 
"பாரம்பரிய விளையாட்டு விழா" நடைபெற்றது. உள்ளரங்கு விளையாட்டூகளும்‌ 
வெளியரங்கு விளையாட்டுகளுமாய்க்‌ களைகட்டியது விழா. நாம்‌ எத்தனை 
விளையாட்டில்‌ வேண்டுமென்றாலும்‌ பங்கு பெறலாம்‌. 


நான்‌ பாண்டிஆட்டம்‌, கபடி முதலிய வெளிவிளையாட்டூகளிலும்‌ தாயம்‌, 
ஐந்தாங்கல்‌, பல்லாங்குழி முதலிய உள்விளையாட்டுகளிலும்‌ கலந்துகொண்டேன்‌. 
உடலுக்கு மட்டுமன்று; அறிவுக்கும்‌ ஆற்றல்‌ தரும்‌ விளையாட்டுகள்‌ நம்‌ தமிழக 
விளையாட்டுகள்‌. பாண்டி ஆட்டம்‌ ஒருமுகப்பருத்தும்‌ திறன்‌, கூர்மைப்‌ பண்பு, 
குதிதிறன்‌ ஆகியவற்றைத்‌ தருகிறது. 


"பலிஞ்சடுகுடு, சடுகுடு, சடுகுடு" 
ஊசி ஊசி கம்மந்தட்டு, ஊட்டப்‌ பிரிச்சிக்‌ கட்டு, காசுக்கு ரெண்டு தட்டு, 
கருணைக்‌ கிழங்குடா, தோலை உரியடா, 
தொண்டையில வையடா..வையடா..வையடா 


என்று பாடியபடி நாங்கள்‌ ஆடிய கபடி, பார்வையாளரையும்‌ மகிழ்ச்சிப்படுத்தியது. 
"பாடலோடு ஆடல்‌' தெரியும்‌. பாடலோட௫ விளையாட்டு எங்களுக்குப்‌ புதிய 
அனுபவமாக இருந்தது. 


பிற்பகலில்‌ நான்‌ பல்லாங்குழி ஆடினேன்‌. என்‌ சிந்தனையைச்‌ சிதறாமல்‌ 
வளர்க்கும்‌ ஆற்றல்மிகு விளையாட்டு அது. இருப்பவரிடம்‌ இருந்து இல்லாதவர்க்குக்‌ 
கொடுக்கும்‌ நற்பண்பை உணர்த்துகிறது. தாயவிளையாட்டில்‌ என்‌ கண்கள்‌ 
தாயத்தின்‌ மீதே இருந்தன. விழும்‌ புள்ளிகளின்‌ எண்ணிக்கைக்கு ஏற்ப ஏறுவதும்‌ 
இறங்குவதுமாய்‌.... அப்பப்பா.... என்‌ ஆர்வத்தைத்‌ தூண்டியது. ஏற்றத்திற்கான 
நல்ல வழிகளையும்‌, இறக்கத்திற்கான தீய வழிகளையும்‌ தெரிந்து கொண்டேன்‌. 
வாழ்வின்‌ அவசியமான ஒழுக்கத்தை அறிந்துகொள்ளும்‌ சரியான விளையாட்டு அது. 


j 


| | Tamil 4th-std_Term3.indd 41 ஓ 


7/20/2019 6:14:19 PM | | 


"கல்லாட்டம்‌ , ஐந்தாங்கல்‌ போன்ற விளையாட்டுகள்‌ சீனா, பர்மா, இலங்கை 
போன்ற நாடுகளிலும்‌ விளையாடப்பருகின்றன. தூக்கிப்போட்டு விளையாடும்போது 
'கவனச்‌ சிதறல்‌. வராமல்‌ ஒருமுகப்படுத்தி வெற்றி பெறுதல்‌ பயிற்சி ஆகிறது. அடுத்த 
கல்லில்‌ விரல்படாது எடுத்து ஆடுகையில்‌, விரலின்‌ பங்கோடு எண்ணமும்‌ சரியாகப்‌ 
பங்காற்றுகிறது. கைகளுக்கு வலிமை சேர்க்கிறது. 


'கரும்பு தின்னக்‌ கூலியா?” என்று சொல்வார்களே அதுபோல்‌, எனக்கு 
விருப்பமான விளையாட்டுகளை எல்லாம்‌ ஆசை தீர விளையாடினேன்‌. அந்த 
நாள்‌ முழுவதும்‌ சோலையில்‌ சுற்றும்‌ தேனீபோல மகிழ்வுடன்‌ விளையாடினேன்‌. 
என்னோடு நீயில்லாதது மட்டும்‌ சிறு வருத்தம்‌. நீயும்‌ உன்‌ பள்ளியில்‌ கொண்டாடப்‌ 
போகும்‌ இதுபோன்ற விழாவில்‌ கலந்துகாண்டு இன்புற வேண்டும்‌. 
நம்‌ பாரம்பரிய விளையாட்டுகள்‌ பெருமையின்‌ அடையாளம்‌ மட்டுமன்று; 
நன்மையின்‌ விளைநிலமும்‌ ஆகும்‌. இக்கடிதம்‌ குறித்து உன்‌ பதிலை ஆவலுடன்‌ 
எதிர்பார்க்கிறேன்‌. 

என்றும்‌ அன்புடன்‌, 
குறள்செல்வி 
உறை மேல்‌ முகவரி: 
தி. இளவேனில்‌ 
எண்‌. 2/10, கீழ மாசி வீதி, 


மதுரை. 


| | Tamil 4th-std_Term3.indd 42 7/20/2019 6:14:20 PM | | 


நவீன்‌ தான்‌ 
நினைப்பதையெல்லாம்‌ 
தன்‌ மாமாவிடம்‌ 
சொல்ல நினைப்பான்‌. 
ஆனால்‌, அலைபேசியில்‌ 
பேசும்போது அத்தனையும்‌ 
மறந்துவிடூவான்‌. 


குழலி, தான்‌ பேச 
நினைப்பதையெல்லாம்‌ 
ஒன்றுவிடாமல்‌ 
கடிதத்தில்‌ எழுதித்‌ 
தன்‌ அக்காவுக்கு 
அனுப்புவாள்‌ 


மேற்கண்ட சூழல்கள்‌ பற்றி நீ என்ன நினைக்கிறாய்‌? எது சிறந்தது என நீ கருதுகிறாய்‌? 


சரியான சொல்லைத்‌ தெரிவு செய்து எழுதுவோமா? 


ட நற்பண்பு - இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 
அ) நல்ல * பண்பு ஆ) நற்*பண்பு 
இ) நல்‌ * பண்பு ஈ) நன்மை * பண்பு 

ஓ பின்வருவனவற்றுள்‌ எது உள்ளரங்க விளையாட்டு இல்லை? ,,.........................ஃ.. 
அ) தாயம்‌ ஆ) ஐந்தாங்கல்‌ 
இ) பல்லாங்குழி ஈ) கபடி 

ஓ பாரம்பரியம்‌ - இச்சொல்லுக்குரிய பொருளைத்‌ தராத சொல்‌. ,........................ 


அ) அண்மைக்காலம்‌ ஆ) தொன்றுதொட்டு 


இ) தலைமுறை ஈ) பரம்பரை 


வினாக்களுக்கு விடையளி 


தமிழகப்‌ பாரம்பரிய விளையாட்டுகள்‌ எவை? 


உள்ளரங்க விளையாட்டுகளின்‌ பெயர்களை எழுதுக. 


கடிதத்தில்‌ இடம்பெற்றுள்ள பழமொழியின்‌ பொருள்‌ யாது? 


ஒடி 


| | Tamil 4th-std_Term3.indd 43 7/20/2019 6:14:20 PM | | 


கி ளி த்‌ க ட்‌ டூ கா 
ம்‌ ப ர ம்‌ கு [யா 
அ ம்‌ மா (னை டூ ப 
தா ய ம்‌ ம ச ழ “ 
ஆ டூ |பு லி கோ மா ட வவ 
ஐ ந்‌ தா. ங்‌ ௧. ல்‌ படி / 

டர்‌ 
கி ட்‌ டி ப்‌ பு ள்‌ 
ட்‌ ட்‌ 


தை = 
க | 


169 


| | Tamil Ath-std_Term3.indd 44 ஓ 7/20/2019 6:14:21 2 | | 


ணா | * டாணா ற 


உரைப்பகுதியைப்‌ படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. 


விளையாட்டும்‌ பொழுதுபோக்கும்‌ ஒரினத்தின்‌ பண்பாட்டு வரலாற்றில்‌ குறிப்பிடத்தக்க 

இடம்பெறுவன. சங்க காலத்தில்‌ இளையவரும்‌ முதியவரும்‌ பலவகையான 

விளையாட்டுகளிலும்‌ பொழுதுபோக்குகளிலும்‌ ஈடுபட்டனர்‌. அவற்றுள்‌ ஒன்று, 
ஏறு தழுவுதல்‌. முல்லை நிலத்தில்‌ வாழ்ந்த மக்கள்‌, கூரிய கொம்புகளை உடைய 
காளைகளை அடக்குவதனை வீர விளையாட்டாகக்‌ கருதினர்‌. 

ஓ ஹினத்தின்‌ 
பண்பாட்டு வரலாற்றில்‌ 
குறிப்பிடப்படுவன 
யாவை? 


ஓ ஏறு தழுவுதல்‌ என்றால்‌ 

என்ன? 

ஓ உரைப்பகுதியில்‌ 
இடம்பெற்றுள்ள 
எதிர்ச்சொற்களை 
எழுதுக. 

ஓ ஏறு தழுவுதல்‌ எந்த நிலத்துடன்‌ தொடர்புடையது? 


நிரப்புக. ஏறு தழுவுதல்‌ என்பது, ------------ விளையாட்டு. 
(உள்ளரங்க/ வெளியரங்க) 


அறிந்து கொள்வோம்‌ 


| | Tamil 4th-std_Term3.indd 45 ஓ 7/20/2019 6:14:21 2 | | 


புதிர்க்கதை 
ஓர்‌ ஊரில்‌ அண்ணனும்‌ தம்பியும்‌ வாழ்ந்து வந்தனர்‌. அவர்களில்‌ தம்பி 
வறுமையில்‌ வாடினான்‌. அண்ணனோ செல்வச்‌ செழிப்பில்‌ இருந்தான்‌. தம்பி ஒருநாள்‌, 
அண்ணனிடம்‌ சென்று, தனக்கு ஒரு பசுவை வழங்குமாறு கேட்டான்‌. தம்பியிடம்‌ 
பசுவைக்‌ கொடுப்பதற்குமுன்‌ "தன்‌ நிலத்தில்‌ அவன்‌ நாள்தோறும்‌ வந்து, ஓராண்டு 
உழைக்க வேண்டும்‌ ' என்று அண்ணன்‌ சொன்னான்‌. 


தம்பியும்‌ ஏற்றுக்கொண்டான்‌. அண்ணனுடைய நிலத்தில்‌ ஓராண்டு முழுவதும்‌ 
உழைத்தான்‌. ஓராண்டு முடிந்தபின்‌ தம்பி, அண்ணனிடம்‌ வேலைக்குச்‌ செல்லவில்லை. 
மறுநாளே பசுவைத்‌ திருப்பிக்கேட்டான்‌ அண்ணன்‌. 


"ஓராண்டு உன்‌ நிலத்தில்‌ உழைத்தேன்‌ அல்லவா, பசு எனக்குத்தான்‌ ! என்றான்‌ 
தம்பி. 


அண்ணன்‌, "அதெப்படி முடியும்‌? ஓராண்டுக்‌ காலம்‌ நீ என்‌ பசுவிடம்‌ பால்‌ கறந்து 
பலனை அனுபவித்தாய்‌ அல்லவா? அதனால்‌ இரண்டிற்கும்‌ சரியாகிவிட்டது" என்றான்‌. 
இருவருக்கும்‌ வாய்ச்சண்டை முற்றியது. அதனால்‌, இருவரும்‌ தங்களுக்குச்‌ சரியான 
தீர்ப்பைத்‌ தேடி, பெரியவர்‌ ஒருவரிடம்‌ சென்றனர்‌. வழக்கை விசாரித்த பெரியவர்‌ 
அவர்கள்‌ இருவருக்கும்‌ மூன்று புதிர்களைக்‌ கொடுத்து, இவற்றிற்குச்‌ சரியான 
பதில்களை யார்‌ சொல்கிறீர்களோ அவர்களுக்குத்தாம்‌ பசு" என்று கூறிப்‌ புதிரைச்‌ 
சொன்னார்‌. 


[வி 


| | Tamil 4th-std_Term3.indd 46 ஓ 7/20/2019 6:14:22 21 | | 


"முதல்‌ புதிர்‌, மனிதனுடைய வயிற்றை நிரப்புவது எது? இரண்டாவது புதிர்‌, 
மனிதனுக்கு மிக மகிழ்ச்சியைத்‌ தருவது எது? மூன்றாவது புதிர்‌, அதிவிரைவாகச்‌ 
செல்வது எது? இந்த மூன்று புதிர்களுக்கும்‌ நாளை விடை கூறுங்கள்‌" என்றார்‌. 


இருவரும்‌ வீட்டிற்குவந்து நெருநேரம்‌ சிந்தித்தனர்‌ மறுநாள்‌ காலை 
பெரியவரைச்‌ சந்தித்தனர்‌ மூத்தவனைப்‌ பெரியவர்‌ அழைத்து என்‌ புதிருக்கு விடை 
சொல்‌!" என்றார்‌. 


அண்ணன்‌, அவரிடம்‌, "பெரியவரே! ஒரு மனிதனுடைய வயிற்றை நிரப்புவது எது 
என்று கேட்டீர்கள்‌. அதற்குச்‌ சரியான விடை அறுசுவை உணவு சாப்பிட்டால்‌ வயிறு 
நிரம்பும்‌. பல மணி நேரம்‌ பசிக்காது. 


இரண்டாவது மனிதனுக்கு மகிழ்ச்சியைத்‌ தருவது எது என்று கேட்டீர்கள்‌. அதற்கு 
விடை பணம்‌. பணம்‌ பெட்டி நிறைய இருக்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகிறது 
தெரியுமா? பணம்‌ குறையக்‌ குறைய மகிழ்ச்சியும்‌ குறையும்‌. மூன்றாவதாக அதி 
விரைவாகச்‌ செல்வது எது என்று கேட்டீர்கள்‌. அதற்குச்‌ சரியான விடை வேட்டை நாய்‌. 
வேட்டை நாய்கள்‌ விரைவாக ஓடி. முயல்களைக்கூடப்‌ பிடித்து விடுகின்றனவே' என்று 
சொல்லிவிட்டுப்‌ பெரியவரைப்பார்த்து, "பசு எனக்குத்தானே என்று கேட்டான்‌. 


மூத்தவனே, நீ சொன்ன அனைத்தும்‌ தவறான பதில்கள்‌ என்றார்‌ பெரியவர்‌. 


்‌ 


12 


| | Tamil 4th-std_Term3.indd 47 ஓ 7/20/2019 6:14:23 PM | | 


இளையவன்‌ அழைக்கப்பட்டான்‌. அவன்‌ பெரியவரைப்‌ பார்த்து, "நம்‌ வயிற்றை 
நிரப்புவது பூமி. பூமித்தாயிடம்தான்‌ நாம்‌ உண்ணும்‌ தானியங்களும்‌, கிழங்குகளும்‌ 
கிடைக்கின்றன. அந்த உணவால்தான்‌ விலங்குகளும்‌, பறவைகளும்‌ வாழ்கின்றன. 
இரண்டாவதாக, ஒரு மனிதனுக்கு அதிக மகிழ்ச்சி தருவது தூக்கம்‌, தூக்கத்திற்காக 
விலையுயர்ந்த செல்வத்தையும்‌ மனிதன்‌ விட்டுவிடுவான்‌. மூன்றாவது அதிவிரைவாகச்‌ 
செல்வது நமது சிந்தனை ஓட்டம்‌ அது நாம்‌ விரும்பியபோது, விரும்பிய இடத்தில்‌ 
கொண்டுபோய்ச்‌ சேர்க்கும்‌" என்றான்‌. 

"ஆஹா! சரியான விடைகள்‌. இந்தப்‌ பசு உனக்குத்தான்‌ என்று பசுவைக்‌ 
கொடுத்தபின்‌ பெரியவர்‌ கேட்டார்‌" இந்தப்‌ புதிர்களுக்கு உனக்கு விடை கூறியது யார்‌? 
என்றார்‌. 

" என்‌ மகள்‌ கவின்நிலா! ட 

" அவள்‌ என்ன அவ்வளவு புத்திசாலியா?" என்றார்‌ பெரியவர்‌ 


"ஏதோ கொஞ்சம்‌” என்றான்‌ இளையவன்‌, 


"அப்படியா? என்‌ அளவிற்கு அவளுக்கு அறிவு இருக்கிறதா? என்பதை ஆராய்ந்து 
பார்த்துவிடுகிறேன்‌" என்ற பெரியவர்‌ பத்து அவித்த முட்டைகளை அவனிடம்‌ 
கொடுத்து, இதோ இந்தப்‌ பத்து அவித்த முட்டைகளையும்‌ உன்‌ மகளிடம்‌ கொடுத்து, ஒரு 
கோழியினால்‌ அடைகாக்க வைத்து, பத்துக்‌ குஞ்சுகளை ஓர்‌ இரவிற்குள்‌ பொரிக்க 
வைத்து, அதே குஞ்சுகளை அதே இரவில்‌ கோழியாக்கி, முட்டை போட வைத்து, பத்து 
முட்டைகளில்‌ மூன்றை எடுத்து அடையாக்கி நாளை காலை உணவிற்கு எனக்குக்‌ 
கொண்டுவா என்றார்‌. 


தன்‌ மகள்‌ கவின்நிலாவிடம்‌ சென்று, பெரியவர்‌ சொன்னதை அப்படியே சொன்னான்‌ 
இளையவன்‌, 

தன்‌ மகள்‌ இந்தப்‌ புதிருக்கு விடை எப்படிச்‌ சொல்லப்‌ போகிறாள்‌ என்று 
கவலைப்பட்டான்‌ ஆனால்‌ அவளோ எதிர்‌ புதிர்‌ போட்டாள்‌. தன்‌ தந்தையிடம்‌ வேகவைத்த 
துவரைகள்‌ அடங்கிய ஒரு பானையைக்‌ கொடுத்து. "இதில்‌ உள்ளதுவரையை நிலத்தில்‌ 
விதைத்து முற்றியவுடன்‌ அறுத்து எனது கோழிக்‌ குஞ்சுகளுக்கு உணவாகத்‌ தயாராக 
வைக்கும்படி பெரியவரிடம்‌ கூறுங்கள்‌. என்றாள்‌ கவின்நிலா. அவளுடைய தந்தையும்‌ 
அவ்வாறே பெரியவரிடம்‌ சென்று சொன்னார்‌. 

துவரையைப்‌ பார்த்த பெரியவர்‌ அவற்றை நாய்க்குப்‌ போட்டுவிட்டு, சணல்கண்டு 
ஒன்றைக்‌ கொடுத்து, "இதை ஊறவைத்து,காயவைத்து நல்ல தரமான துணி தயாரிக்கச்‌ 
சொல்‌, என்றார்‌. ஆனால்‌, அவளோ அதற்குப்‌ பதிலாக மிக மெல்லிய குச்சி ஒன்றைக்‌ 
கொடுத்து ' இதிலிருந்து நூலை நூற்பதற்கு ஒர்‌ இராட்டை செய்து தரும்படி கூறுங்கள்‌!" 
என்றாள்‌. அவளது அறிவின்‌ ஆழத்தைக்‌ கண்ட பெரியவர்‌, "உன்‌ மகளை நாளை 
என்னை வந்து பார்க்கச்‌ சொல்‌. ஆனால்‌,அவள்‌ நடக்கவோ சவாரி செய்யவோ கூடாது. 
வெறுங்காலுடனோ செருப்புடனோ வரக்கூடாது. பரிசுடனோ, பரிசின்றியோ வரக்கூடாது 


இது கடுமையான உத்தரவு!" என்றார்‌. 


j - 


ட ட பாண டா 


| | Tamil Ath-std_Term3.indd 48 ஓ 7/20/2019 6:14:23 PM | | 


ண | ்‌ டாணா ற 


மறுநாள்‌ பனிச்சறுக்கு வண்டியில்‌ வெள்ளாடுகளைப்‌ பூட்டி, ஒரு காலில்‌ 
மட்டும்‌ செருப்பு அணிந்து, முயல்‌ ஒன்றைத்‌ தெரியும்படியும்‌ சிட்டுக்குருவி ஒன்றைத்‌ 
தெரியாமலும்‌ எடுத்துச்‌ சென்றாள்‌ கவின்நிலா. அவள்‌ மிகுந்த புத்திசாலித்தனத்துடன்‌ 
வருவதைக்‌ கண்ட பெரியவர்‌ அவள்மீது நாய்களை ஏவினார்‌. பதிலுக்கு இவள்‌ 
முயலை வெளியேவிட நாய்கள்‌ முயலைத்‌ துரத்தின. "இதோ உங்களுக்கு ஒரு சிறிய 
பரிசு" என்று சிட்டுக்‌ கருவியைக்‌ கொடுத்தாள்‌. அது அவரது கையில்‌ சிக்காமல்‌ பறந்து 
விட்டது. தான்‌ சொல்லியபடியே வந்துவிட்ட அவளை நினைத்துப்‌ பெருமைப்பட்டார்‌ 
பெரியவர்‌. "கவின்நிலா, நீ புத்திசாலிதான்‌ என்று பாராட்டிய பெரியவர்‌, அவளுக்குப்‌ 
பரிசுகள்‌ அளித்து அனுப்பி வைத்தார்‌. 


நீதி : வல்லவனுக்கு வல்லவன்‌ வையகத்தில்‌ உண்டு. 
வல்லவனுக்கு புல்லும்‌ ஆயுதம்‌ 


AY 
* நீங்கள்‌ அறிந்திருக்கும்‌ புதிர்க்கதைகளுள்‌ ஒன்றை வகுப்பில்‌ 
பகிர்ந்து கொள்க. 


க | இக்கதையில்‌ வரும்‌ அண்ணனைப்போல்‌ நீ இருந்தால்‌, க 
தம்பிக்கு என்ன செய்திருப்பாய்‌? கூறுக. 


ட 'தினமும்‌' என்ற சொல்லின்‌ பொருள்‌ 


அ) நாள்தோறும்‌ ஆ) வேலைதோறும்‌ 
இ) மாதந்தோறும்‌ ஈ) வாரந்தோறும்‌ 
ஓ 'பனிச்சறுக்கு' இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது C151 
அ) பனி சறுக்கு ஆ) பனிச்‌ 4 சறுக்கு 
இ) பனரசறுக்கு ஈ) பன்‌ * சறுக்கு 


ஓ 'வேட்டை * நாய்‌' - இச்சொற்களைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைப்பது 


அ) வேட்ட நாய்‌ ஆ) வேட்நாய்‌ 


ல்‌ ) வேட்டநாய்‌ 


j 


இ) வேட்டைநாய்‌ 


| | Tamil 4th-std_Term3.indd 49 ஓ 7/20/2019 6:14:23 PM | | 


வினாக்களுக்கு விடையளிக்க. 


லராண்டூ நிலத்தில்‌ உழைத்தவர்‌ யார்‌? 
பெரியவர்‌ சொன்ன புதிர்கள்‌ எத்தனை? 
புதிருக்குச்‌ சரியான பதிலளித்தவர்‌ யார்‌? 


பெரியவர்‌ பசுவை யாருக்குக்‌ கொடுத்தார்‌? 


99900 


கவின்நிலா பெரியவருக்குக்‌ கொடுத்த பரிசு என்ன? 


எதிர்ச்சொல்லுடன்‌ இணைப்போமா? 


இ அய ட 
ட 2-2-8 


=m 


. இ ஷம்‌ ஓ 


னி | விரைவாக: % 


ra 


வரைந்து வண்ணமிட்டு மகிழ்வோம்‌ ! 
பாதி என்னிடம்‌ மீகி உன்னிடம்‌ வரைக்கு வண்ணம்‌ கீட்டுக 


| | Tamil 4th-std_Term3.indd 50 ஓ 


7/20/2019 6:14:24 ர | | 


| | Tamil 4th-std_Term3.indd 51 ஓ 


இணைந்து செய்வோம்‌ 


விளையாடலாம்‌ வாங்க ! தூண்டில்‌ மீன்‌ விளையாட்டு ! 


மீன்‌ வடிவத்தில்‌ அட்டைகளை வெட்டிக்‌ கொண்டு அட்டையில்‌ பின்வரும்‌ சொற்களை 

எழுதிக்‌ கொள்ள வேண்டும்‌. அட்டையில்‌ குண்டூசியைக்‌ குத்தி, வகுப்பறையின்‌ நடுவில்‌ 

வட்டமிட்டு அதில்‌ அட்டைகளை பரப்பி வைக்க வேண்டும்‌. ஒரு குச்சியின்‌ நுனியில்‌ 

நூலின்‌ ஒரு முனையைக்‌ கட்ட வேண்டும்‌. மறுநுனியில்‌ காந்தத்தை வைத்துக்‌ கட்டிக்‌ 

கொள்ள வேண்டும்‌. வகுப்பறையில்‌ பெரியதொரு வட்டமிட்டு வட்டத்தில்‌ ஓர்‌ அம்புக்குறி 
இடவேண்டும்‌. வட்டத்தில்‌ மாணவர்களை ஓடவிட வேண்டும்‌. ஆசிரியர்‌ ஊதலை 

ஊதியவுடன்‌ மாணவர்கள்‌ வட்டத்தில்‌ நிற்க வேண்டும்‌. அம்புக்குறி இட்ட இடத்தில்‌ எந்த 
மாணவர்‌ நிற்கிறாரோ அவர்‌, தூண்டில்‌ மூலம்‌ ஓர்‌ அட்டையை எடுத்து, அதில்‌ உள்ள 

சொல்லுக்குப்‌ பன்மைச்சொல்‌ கூற வேண்டும்‌. 

எடுத்துக்காட்டு : முட்டை - முட்டைகள்‌ 

புதிர்‌ வீடு கோழி நாய்‌ துணி 


குச்சி வண்டி பரிசு முயல்‌ குருவி 


4 வடி 5. வகை 6. கைவண்டி 


கவிதைப்பாட்டு 


பருத்தி ஆடைகள்‌ 
2. பனானா கச்‌ கடட 2 


தை 1 = 6. 


7/20/2019 6:14:24PM | | 


சொல்லுக்குள்‌ சொல்‌ கண்டுபிடி! 


கொடுக்கப்பட்ட சொல்லின்‌ பொருள்‌ கட்டத்திலுள்ள எழுத்துகளுள்‌ ஒளிந்திருக்கிறது 
கண்டுபிடித்து எழுதுக. 
சதம்‌ - ? சித்திரம்‌ 


நட்சத்திரம்‌ 


உங்கள்‌ வீட்டிலுள்ள பெரியவர்களிடம்‌ கேட்டு, 
20 விடுகதைகள்‌ எழுதி வருக. 


| | Tamil Ath-std_Term3.indd 52 7/20/2019 6:14:24PM | | 


அண்டை நாடூ 
அண்ணல்‌ 
அதிகம்‌ 
அதிகரித்தல்‌ 
அதிர்கின்ற 
அபத்தமான 
பதில்கள்‌ 
அவசியம்‌ 
அற்புதம்‌ 
அழல்கதிர்‌ 
ஆசி 
ஆச்சரியம்‌ 
ஆட்டாந்தொழு 
ஆமோதித்தன 
ஆர்வம்‌ 

ஆல்‌ 

ஆவி 
ஆற்றொணா 
ஆனந்தம்‌ 
இயைந்து 
இரசிகர்கள்‌ 
இரசித்தல்‌ 
இராகம்‌ 
இலகுவான 
இன்சொல்‌ 
இன்னல்‌ 
உற்சாகம்‌ 
எண்ணும்‌ 
எதிரொலி 


என்னில்‌ 


Tamil 4th-std_Term3.indd 178 


பக்கத்து நாடு 
இரக்கம்‌ உடையவர்‌ 
மிகுதி 

மிகுதல்‌ 
ஒலிக்கின்ற 
பொய்யான 
விடைகள்‌ 
தேவை 

புதுமை 

சூரியன்‌ 
வாழ்த்து 

வியப்பு 

ஆடு கட்டும்‌ இடம்‌ 
உடன்பட்டன 
விருப்பம்‌ 
ஆலமரம்‌ 

உயிர்‌ 
தாங்கமுடியாத 
மகிழ்ச்சி 
பொருந்தி 
சுவைஞர்கள்‌ 
சுவைத்தல்‌ 
இன்னிசை 
எளிமையான 
இனிமையான சொல்‌ 
துன்பம்‌ 

மகிழ்ச்சி! ஊக்கம்‌ 
நினைக்கும்‌ 
ஒலியைக்‌ கேட்டு 
மீண்டும்‌ ஒலித்தல்‌ 
எனக்குள்‌ 


ஓலைக்கொட்டான்‌ 


கனிந்து 
காவாக்கால்‌ 
கிரீடம்‌ 
குனிந்து 
கேலி 
கொடியடுப்பு 
கொடியோன்‌ 
கோபம்‌ 
சவாரி 
சிந்தை 
சீர்கேடு 

சுகம்‌ 

சுத்தம்‌ 

சுருதி 
செருமியது 
செவிசாய்த்தல்‌ 
சேதாரம்‌ 


சோகாப்பர்‌ 


தண்ணெண்கதிர்‌ 


தத்துவம்‌ 
தந்திரம்‌ 
துயரம்‌ 
துளிர்‌ 
தையலர்‌ 
தைரியம்‌ 
தொலைவு 
நித்தம்‌ 
நிரூபித்தல்‌ 
பரம்பரை 


ஓலையால்‌ 
செய்யப்பட்ட 
சிறுகூடை 
பழுத்து 
காக்காவிட்டால்‌ 
மணிமுடி 
வளைந்து 
விளையாட்டுப்‌ பேச்சு 
பக்க அடுப்பு 
துன்புறுத்துபவன்‌ 
சினம்‌ 

பயணம்‌ 

மனம்‌ 

ஒழுக்கக்‌ குறைவு 
இன்பம்‌ 

தூய்மை 
இன்னிசை 
இருமியது 

கேட்க விரும்புதல்‌ 
வீணாதல்‌ 
துன்பப்படுவர்‌ 
குளிர்ச்சி பொருந்திய 
நிலவின்‌ ஒளி 
உண்மை நிலை 
சூழ்ச்சி 

துன்பம்‌ 

இளம்‌ இலை 
பெண்கள்‌ 
துணிவு 

தூரம்‌ 
நாள்தோறும்‌ 
மெய்ப்பித்தல்‌ 
தலைமுறை 


5/30/2019 12:22:09 PM 


பழுதான 
பாதிப்புகள்‌ 
பாரம்பரியம்‌ 
புத்திசாலித்தனம்‌ 
பொதி 
பொறாமை 
பொறை 

போலி 


போற்றுதல்‌ 
மரியாதை 
மாட்டாந்தொழு 
மனமார்ந்த 
மன்னர்‌ 

மாசு 


முளைப்பாரி 


Tamil 4th-std_Term3.indd 179 


பயன்படுத்த முடியாத 
விளைவுகள்‌ 
தொன்றுதொட்டு 
அறிவுக்கூர்மை 
மூட்டை 
காழ்ப்புணர்ச்சி 
அடக்கம்‌ 
ஒன்றைப்போல 
இருத்தல்‌ 
வாழ்த்துதல்‌ 
மதிப்பு 

மாடு கட்டும்‌ இடம்‌ 
மனம்‌ நிறைந்த 
அரசர்‌ 

குற்றம்‌/ அழுக்கு 
நவதானியங்கள்‌ 
முளைத்துச்‌ 

சிறிது வளர்ந்து 
நிறைந்துள்ள 
மட்பாண்டம்‌ 


மெய்ப்பொருள்‌ 
லேசாய்‌ 

வம்பு 
வருந்தியது 
வல்லமை 
வன்சொல்‌ 
விசாரித்தல்‌ 
விசேஷம்‌ 
வியனுலகம்‌ 
வெட்கம்‌ 
வெட்டவெளி 
வேளாண்மை 
வேளை 


உண்மைப்பொருள்‌ 


மெதுவாய்‌ 


வீண்பேச்சு 
துன்பமடைந்தது 
வலிமை 
கடுஞ்சொல்‌ 
ஆராய்தல்‌ 
சிறப்பு 

பரந்த உலகம்‌ 
நாணம்‌ 
திறந்தவெளி 
உழவு 
பொழுது 


5/30/2019 12:22:10 PM 


ஓசைநயமும்‌ 
கருத்தும்‌ மிக்க 
பாடல்கள்‌, புதிர்க்‌ 
கதைகளைக்‌ 
கேட்டுப்புறிந்து 
கொள்வர்‌. 
சூழ்நிலையில்‌ 
தாம்‌ உற்றுக்கேட்ட 
பல்வேறு 
விவரங்களைப்‌ 
புரிந்து கொண்டு 
வெளிப்படுத்துவர்‌. 
தொடர்‌ வாய்மொழிக்‌ 
கூற்றுகளையும்‌ 
விடுகதைகளையும்‌ 
கேட்டுப்‌ புரிந்து 
கொள்வர்‌. 

பிறர்‌ கூறுவதைக்‌ 
கவனமுடன்‌ 
கேட்டல்‌ / 
வினாக்கள்‌ 
எழுப்புதல்‌ அவற்றின்‌ 
மீதான தங்கள்‌ 
கருத்துகளை/ 
எதிர்‌ வினைகளை 


வெளிப்படுத்துவர்‌. 


கற்றல்‌ விளைவுகள்‌ 


தங்குதடையின்றி 
இயல்பாகத்‌ தொடர்ந்து 
பேசுவர்‌. 

எளிய வருணனைச்‌ 
சொற்களைக்‌ கலந்து 
பேசுவர்‌ 

தெளிவாகப்‌ பொருள்‌ 
விளங்க ஓப்பிப்பர்‌. 
கதைகள்‌, பாடல்களைத்‌ 
தங்கள்‌ சொந்த 
நடையில்‌, தாம்‌ 
விரும்பும்‌ வகையில்‌ 
தம்‌ கருத்துகளையும்‌ 
இணைத்துச்‌ சொல்வர்‌. 
விடுகதைகளுக்கு 
விடை கூறுவர்‌. 
பல்வேறு படைப்புகளின்‌ 
தலைப்புகள்‌, சூழல்‌, 
கதைமாந்தர்கள்‌ 
குறித்துப்‌ பேசுதல்‌, 
தனிப்பட்ட கருத்துகளை 
வெளிப்படுத்துவர்‌. 
எளிய வகுப்பறைக்‌ 
கருத்தாடல்‌, 
கலந்துரையாடலில்‌ 
பங்கேற்பர்‌. 

தேசிய மாநில 
அளவிலான, சமூக, 
உணர்வுபூர்வமான 
செய்திகளை 
இனங்கண்டு 
அவற்றின்மீது 


கருத்தாடல்‌ செய்வர்‌. 


சிறு சிறு உரைப்பகுதிகளை 
நிறுத்தக்குறிகளுக்கு ஏற்பப்‌ 
படிப்பர்‌. 

சிறு சிறு கதைகள்‌, 
பாடல்களை உரிய 
ஒலிப்புடன்‌ பொருள்‌ 
விளங்கப்‌ படிப்பர்‌. 

படிக்கும்‌ பகுதியில்‌ 
இடம்பெறும்‌ பழமொழிகள்‌, 
மரபுச்‌ சொற்களை அறிவர்‌. 
செய்தித்தாள்கள்‌, 
சுவரொட்டிகள்‌, 
அறிவிப்புகள்‌, விளம்பரங்கள்‌ 
ஆகியவற்றைப்‌ படித்துப்‌ 
புரிந்துகொள்வர்‌. 

படித்து உணர்ந்தவற்றோடுூ 
தங்கள்‌ அனுபவங்களையும்‌ 
தொடர்புபடுத்துவர்‌. 
உரைப்பகுதிகளைப்‌ 
படித்து வினாக்களுக்கு 
விடையளிப்பர்‌. 

தாங்கள்‌ விரும்பும்‌ 
நூல்களைத்‌ 
தெறிந்தெடுத்துப்‌ படிக்க 
ஆர்வம்‌ கொள்வர்‌. 

ஒரே பொருண்மையுள்ள 
பல்வேறு சொற்களுக்கு 
இடையிலான நுட்பமான 
வேறுபாடுகளை அறிந்து 


பயன்படுத்துவர்‌. 


உரைப்பகுதியை உரிய 
நிறுத்தக்குறிகளுடன்‌ 
எழுதுவர்‌. 

எளிய வருணனைச்‌ 
சொற்களைப்‌ 
பயன்படுத்திச்‌ சிறுசிறு 
உரைப்‌ பகுதிகளைத்‌ 
தமக்கான நடையில்‌ 
எழுதுவர்‌. 
பொருத்தமான நிறுத்தக்‌ 
குறிகளைப்‌ பயன்படுத்தி 
எழுதுவர்‌ 

திருக்குறள்‌, செய்யுள்‌ 
பகுதிகளை அடி 
பிறழாமல்‌ எழுதுவர்‌. 
பல்வேறு 
நோக்கங்களுக்கேற்ப 

/ சூழல்களுக்கேற்ப 
எழுதுவர்‌ 

உறவு முறைக்‌ கடிதம்‌ 
சிறுசிறு கட்டுரைகள்‌ 
புதிய பொருண்மைகளை 
உணர்ந்து தம்‌ 
சொற்களில்‌ (பேச்சில்‌ 

/ எழுத்தில்‌) 
பயன்படுத்துவர்‌. 
கற்பனையாகக்‌ கதை 
எழுதுவர்‌. 
எழுதியவற்றைத்‌ 

தாமே மதிப்பீடு செய்வர்‌. 


| | Tamil 4th-std_Term3.indd 180 5/30/2019 12:22:10 PM | | 


நடைமுறை இலக்கணமமறிந்து பேச்சிலும்‌ விழுமியங்களை வாழ்வியல்‌ 


எழுத்திலும்‌ பயன்படுத்துவர்‌ உணர்ந்து பின்பற்றும்‌ திறன்களை 
திறன்‌ உணர்ந்தறிந்து 
செயல்படுவர்‌ 
ஐம்பால்‌ வகையறிவர்‌ - (ஆண்பால்‌, பெண்பால்‌, காலம்‌ தவிறாமை தன்னை அறியும்‌ திறன்‌ 
பலர்பால்‌, ஒன்றன்பால்‌, பலவின்பால்‌ ). விதிகளைப்‌ சிக்கல்‌ தீர்க்கும்‌ திறன்‌ 
உரிய இணைப்புச்‌ சொற்களைப்‌ பொருத்தமான பின்பற்றுதல்‌ முடிவெடுக்கும்‌ திறன்‌ 
இடங்களில்‌ சேர்த்து எழுதுவர்‌. (ஆனால்‌, எனவே.....). தூய்மை பேணுதல்‌ கூர்சிந்தனைத்‌ திறன்‌ 
காலம்‌ அறிவர்‌ (இறந்தகாலம்‌, நிகழ்காலம்‌, எதிர்காலம்‌) பொருள்களைப்‌ படைப்பாக்கச்‌ 
எழுவாய்‌, பாதுகாத்தல்‌ சிந்தனைத்‌ திறன்‌ 
பயனிலை அறிமுகம்‌ பிறர்க்கு உதவுதல்‌ சிறந்த தகவல்‌ தொடர்புத்‌ 
பெயர்ப்பயனிலை, பிற உயிர்களிடத்தில்‌ திறன்‌ 
வினைப்‌ பயனிலை, அன்பு காட்டுதல்‌ இணக்கமான 
வினாப்‌ பயனிலை. கூட்டுணர்வு உறவுக்கான திறன்கள்‌ 
குழந்தைகளுக்கான எளிய அகரமுதலிகளைப்‌ நட்புணர்வு பிறரை அவர்‌ 
பயன்படுத்த அறிவர்‌. உண்மை பேசுதல்‌ நிலையிலிருந்து 
கணினியில்‌ உரைகள்‌, வசனங்கள்‌, சேமிப்பு உணர்வு புரிந்துகொள்ளும்‌ திறன்‌ 
முழக்கத்தொடர்கள்‌ கேட்பர்‌. சிக்கனம்‌ உணர்வுகளைக்‌ 
தகவல்கள்‌, சொற்பொருள்‌ தேடி அறிவர்‌ நேர்மை கையாளும்‌ திறன்‌ 
ப கதை நூல்கள்‌ படிப்பர்‌. நன்றியுணர்வு மன அழுத்தத்தைக்‌ க 

கீழ்க்காணும்‌ சொற்களைக்‌ கற்றறிந்து பேச்சிலும்‌ தன்னம்பிக்கை கையாளும்‌ திறன்‌ 
எழுத்திலும்‌ பயன்படுத்துவர்‌ 


தொழிலாளர்‌, தொழில்சார்‌ பெயர்கள்‌ 

சிறப்பு வாய்ந்த நகரங்கள்‌, ஊர்களின்‌ பெயர்கள்‌ 
இன்றியமையா இடங்களின்‌ பெயர்கள்‌ (இந்திய 
மாநிலங்கள்‌, தமிழ்நாட்டின்‌ மாவட்டங்கள்‌) 
பழமொழிகள்‌ 

மரபுத்‌ தொடர்கள்‌ 

கணினி இணையம்‌ சார்ந்த கலைச்சொற்கள்‌ 
சொற்களஞ்சியப்‌ பெருக்கத்திற்காகப்‌ படித்தல்‌ 
சிறுவர்களுக்கான கதைகள்‌, பாடல்கள்‌ 
விளம்பரங்கள்‌ உருவாக்குதல்‌ 

அறிவிப்புகள்‌, நிகழ்ச்சிநிரல்‌ உருவாக்குதல்‌ 
குறுந்தகவல்கள்‌, நகைச்சுவைத்‌ துணுக்குகள்‌ 
உருவாக்குதல்‌ 

பாடலின்‌ வரிகளை மாற்றிப்‌ பாடுதல்‌ 


கற்பனைக்‌ கடிதம்‌ எழுதுதல்‌ 


| | Tamil 4th-std_Term3.indd 181 5/30/2019 12:22:11PM | | 


ணா 


தமிழ்‌ - நான்காம்‌ வகுப்பு 


கல்வி ஆலோசகர்‌ 


முனைவர்‌. பொன்‌. குமார்‌ 

இணை இயக்குநர்‌ (பாடத்திட்டம்‌) 

மாநிலக்‌ கல்வியியல்‌ ஆராய்ச்சி மற்றும்‌ பயிற்சி 
நிறுவனம்‌, சென்னை 


மேலாய்வாளர்கள்‌ 


திருமதி ஆ.சே.பத்மாவதி,எழுத்தாளர்‌, 
சென்னை. 


திருமதி பா. மலர்விழி, விரிவுரையாளர்‌, 
மாவட்ட ஆசிரியர்‌ கல்வி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌, 
திருவூர்‌, திருவள்ளூர்‌. 

திரு சி. பன்னீர்செல்வம்‌, 

கல்வி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்‌, 
ஒருங்கிணைந்த கல்வி, புதுக்கோட்டை. 

திரு இல. சீனிவாசன்‌, முதுகலை ஆசிரியர்‌, 
மஜ்ஹருல்‌ உலும்‌ மேனிலைப்பள்ளி, 

ஆம்பூர்‌, வேலூர்‌ மாவட்டம்‌. 
ஒருங்கிணைப்பாளர்கள்‌ 

முனைவர்‌. கா.சா. மொழியரசி, முதல்வர்‌, 
மாவட்ட ஆசிரியர்‌ கல்வி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌, 
கீழப்பழுவூர்‌, அரியலூர்‌. 

திரு ந. இராமலிங்கம்‌, உதவிப்‌ பேராசிரியர்‌, 
மாநிலக்‌ கல்வியியல்‌ ஆராய்ச்சி மற்றும்‌ பயிற்சி 
நிறுவனம்‌, சென்னை 

தே.விமலா தேவி, விரிவுரையாளர்‌, 

மாவட்ட ஆசிரியர்‌ கல்வி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌, 
சென்னை 

கலை மற்றும்‌ வடிவமைப்புக்குழு 

பக்க வடிவமைப்பு 

சந்தோஸ்குமார்‌ சக்திவேல்‌ 

வரைபடம்‌ 

கா. தனஸ்‌ தீபக்‌ ராஜன்‌ 

கா. நலன்‌ நான்சி ராஜன்‌ 

ரா.ஷாலினி 

வை.மை.பிராங்க்‌ டஃப்‌ 

மதன்‌ கங்காதரன்‌ 

பா. ரவிகுமார்‌ 

வேல்முருகன்‌ 

பா. பிரமோத்‌ 

செ. ரமேஷ்குமார்‌. 

தரக்கட்டுப்பாடு 

ராஜேஷ்‌ தங்கப்பன்‌, காமாட்சிபாலன்‌ ஆறுமுகம்‌ 
கி. ஜெரால்டூ வில்சன்‌, அருண்‌ காமராஜ்‌ ப 
பிரசாந்த்‌ பெருமாள்சாமி 


| | Tamil 4th-std_Term3.indd 182 


நூல்‌ ஆக்கம்‌ 


பாடநூல்‌ உருவாக்கக்‌ குழு 


திருமதி அர. அனுசுயா தேவி, இடைநிலை ஆசிரியை, 
ஊ. ஓ. தொ. பள்ளி, சாலையாம்பாளையம்‌, 
கோலியனூர்‌ ஒன்றியம்‌, விழுப்புரம்‌ மாவட்டம்‌. 
திருமதி பெ. முருகராணி, இடைநிலை ஆசிரியை, 
ஊ. ஒ. தொ. பள்ளி, மருவத்தூர்‌, வேப்பூர்‌ ஒன்றியம்‌ 
பெரம்பலூர்‌ மாவட்டம்‌. 

திருமதி ௧. மல்லிகா, தலைமை ஆசிரியை, 

ஊ. ஓ. தொ. பள்ளி, அயன்புத்தூர்‌, 

திருவெறும்பூர்‌, திருச்சி மாவட்டம்‌ 

திரு. பா.ச. குப்பன்‌, இடைநிலை ஆசிரியர்‌, 

ஊ. ஓ. தொ. பள்ளி, அய்யன்தாங்கல்‌, 
காவேரிப்பாக்கம்‌ ஒன்றியம்‌, வேலூர்‌ மாவட்டம்‌. 
திரு. ஆ. மாணிக்கம்‌, இடைநிலை ஆசிரியர்‌, 

ஊ. ஒ. தொ. பள்ளி, ஆலங்குடி, 

அறந்தாங்கி ஒன்றியம்‌, புதுக்கோட்டை. 

திருமதி. ந. பரிமளா, தலைமை ஆசிரியர்‌, 
அம்பத்தூர்‌ நகராட்சித்‌ தொடக்கப்‌ பள்ளி , வரதராஜபுரம்‌ , 
வில்லிவாக்கம்‌ ஒன்றியம்‌, திருவள்ளூர்‌ மாவட்டம்‌ 
திரு. வெ. பாலமுருகன்‌, பட்டதாரி ஆசிரியர்‌, 

அரசு மேல்நிலைப்பள்ளி, ஆரம்பாக்கம்‌, 
திருவள்ளூர்‌ மாவட்டம்‌. 

திரு. ந. மாமலைவாசன்‌, பட்டதாரி ஆசிரியர்‌, 

அரசு மேல்நிலைப்‌ பள்ளி, 

இராயபுரம்‌, திருவாரூர்‌ மாவட்டம்‌. 

திரு. வெ. ராஜா, இடைநிலை ஆசிரியர்‌, 

ஊ. ஓ. ந.நி. பள்ளி இராக்கியாம்பட்டி, 
கொங்கணாபுரம்‌, சேலம்‌. 

திருமதி. பி. கற்பகம்‌ இடைநிலை ஆசிரியர்‌, 

ஊ. ஓ. தொ. பள்ளி, ஐயப்பா நகர்‌, வில்லிவாக்கம்‌, 
திருவள்ளூர்‌ மாவட்டம்‌ 

திரு. கு. மனத்துணைநாதன்‌, இடைநிலை ஆசிரியர்‌, 
ஊ. ஓ. தொ. பள்ளி, கீழ்வேளூர்‌, நாகப்பட்டினம்‌. 
திரு. பெ. கார்த்திகேயன்‌, இடைநிலை ஆசிரியர்‌ 
ஊ. ஓ. தொ. பள்ளி, சிங்கிலியன்‌ கோம்பை, 
நாமகிரிப்‌ பேட்டை ஒன்றியம்‌, நாமக்கல்‌ மாவட்டம்‌ 
விரைவுக்குறியீடு மேலாண்மைக்குழு 

இரா. ஜெகநாதன்‌, இ.நி.ஆ, ஊ.ஒ.ந.நி.பள்ளி, 
கணேசபுரம்‌, போளூர்‌, திருவண்ணாமலை. 
ஆ.தேவி ஜெஸிந்தா, ப.ஆ, அ.உ.நி.பள்ளி, 
என்‌.எம்‌.கோவில்‌, வேலூர்‌ 

வ. பத்மாவதி, ப.ஆ, அ.உ.நி. பள்ளி, 

வெற்றியூர்‌, திருமானூர்‌, அரியலூர்‌. 

அட்டை வடிவமைப்பு 

கதிர்‌ ஆறுமுகம்‌ 


வடிவமைப்பு ஒருங்கிணைப்பாளர்‌ 
ரமேஸ்‌ முனிசாமி 


இந்நூல்‌ 80 ஜி.எஸ்‌.எம்‌ அழகிய மேப்லித்தோ தாளில்‌ 
அச்சிடப்பட்ருள்ளது. 
ஆப்செட்‌ முறையில்‌ அச்சிட்டோர்‌: 


5/30/2019 12:22:11PM | | 


தமிழ்நாடு அரசு 


ஐந்தாம்‌ வகுப்பு 


தமிழ்‌ 


பள்ளிக்‌ கல்வித்துறை 


தீண்டாமை மனிதநேயமற்ற செயலும்‌ பெருங்குற்றமும்‌ ஆகும்‌ 


| | Tamil 5th-std_Term l.indd 1 இ 6/10/2019 1:12:50 PM | | 


தமிழ்நாடு அரசு 


முதல்‌ பதிப்பு - 2019 
திருத்திய பதிப்பு - 2020 


(புதிய பாடத்திட்டத்தின்கீழ்‌ 
வெளியிடப்பட்ட நூல்‌) 


விலை: ரூ 


பாடநூல்‌ உருவாக்கமும்‌ 
தொகுப்பும்‌ 


மாநிலக்‌ கல்வியியல்‌ ஆராய்ச்சி 
மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌ 


© SCERT 2019 


நூல்‌ அச்சாக்கம்‌ 


தமிழ்நாடு பாடநூல்‌ மற்றும்‌ 
கல்வியியல்‌ பணிகள்‌ கழகம்‌ 


www.textbooksonline.tn.nic.in 


| | Tamil 5th-std_Term 1.indd 2 


6/10/2019 1:12:50 PM | | 


| | Tamil 5th-std_Term 1.indd 3 


முகவுரை 


குழந்தைகளின்‌ உலகம்‌ வண்ணமயமானது! விந்தைகள்‌ பல நிறைந்தது! 
அவர்களின்‌ கற்பனைத்திறன்‌ கானுயிர்களையும்‌ நட்புடன்‌ நடை பயில 
வைத்திரும்‌. புதியன விரும்பும்‌ அவர்தம்‌ உற்சாக உள்ளம்‌ அஃறிணைப்‌ 
பொருள்களையும்‌ அழகுதமிழ்‌ பேசிடச்‌ செய்திரும்‌. 

அப்புதிய உலகில்‌ குழந்தைகளோரு பயணம்‌ செய்வது மகிழ்ச்சியும்‌ 
நெகிழ்ச்சியும்‌ நிறைந்தது. 

தமிழ்க்‌ குழந்தைகளின்‌ பிஞ்சுக்கரங்கள்‌ பற்றி, இப்புதிய பாடநூல்களின்‌ 
துணைகொண்டு கீழ்க்கண்ட நோக்கங்களை அடைந்திடப்‌ பெருமுயற்சி 
செய்துள்ளோம்‌. 


* கற்றலை மனனத்தின்‌ திசையில்‌ இருந்து மாற்றி படைப்பின்‌ 
பாதையில்‌ பயணிக்க வைத்தல்‌. 

உ தமிழர்தம்‌ தொன்மை, வரலாறு, பண்பாடு மற்றும்‌ கலை, இலக்கியம்‌ 
குறித்த பெருமித உணர்வை மாணவர்கள்‌ பெறுதல்‌. 

* தன்னம்பிக்கையுடன்‌ அறிவியல்‌ தொழில்நுட்பம்‌ கைக்கொண்ரு 
மாணவர்கள்‌ நவீன உலகில்‌ வெற்றிநடை பயில்வதை 
உறுதிசெய்தல்‌. 

*  அறிவுத்தேடலை வெறும்‌ எட்டறிவாய்க்‌ குறைத்து மதிப்பிடாமல்‌ 
அறிவுச்‌ சாளரமாய்ப்‌ புத்தகங்கள்‌ விரிந்து பரவி வழிகாட்ருதல்‌. 


பாடநூலின்‌ புதுமையான வடிவமைப்பு, ஆழமான பொருள்‌ மற்றும்‌ 
குழந்தைகளின்‌ உளவியல்‌ சார்ந்த அணுகுமுறை எனப்‌ 
புதுமைகள்‌ பல தாங்கி உங்களுடைய கரங்களில்‌ இப்புதிய பாடநூல்‌ 
தவழும்பொழுது, பெருமிதம்‌ ததும்ப ஒரு புதிய உலகத்துக்குள்‌ நீங்கள்‌ 
நுழைவீர்கள்‌ என்று உறுதியாக நம்புகிறோம்‌. 


ம்‌. 


6/10/2019 1:12:51 10 | | 


நாட்டுப்பண்‌ 


ஜன கண மன அதிநாயக ஜய ஹே 
பாரத பாக்ய விதாதா 
பஞ்சாப ஸிந்து குஜராத மராட்டா 
திராவிட உத்கல பங்கா 
விந்திய ஹிமாசல யமுனா கங்கா 
உச்சல ஜலதி தரங்கா. 
தவ சுப நாமே ஜாகே 
தவ சுப ஆசிஸ மாகே 
காஹே தவ ஜய காதா 
ஜன கண மங்கள தாயக ஜய ஹே 
பாரத பாக்ய விதாதா 
ஜய ஹே ஜய ஹே ஜய ஹே 
ஜய ஜய ஜய ஜய ஹே! 


- மகாகவி இரவீந்திரநாத தாகூர்‌. 
நாட்டுப்பண்‌ - பொருள்‌ 


இந்தியத்‌ தாயே! மக்களின்‌ இன்ப துன்பங்களைக்‌ கணிக்கின்ற நீயே எல்லாருடைய மனத்திலும்‌ 
ஆட்சி செய்கிறாய்‌. 

நின்‌ திருப்பெயர்‌ பஞ்சாபையும்‌, சிந்துவையும்‌. கூர்ச்சரத்தையும்‌, மராட்‌ டியத்தையும்‌, திராவிடத்தையும்‌, 
ஒடிசாவையும்‌, வங்காளத்தையும்‌ உள்ளக்‌ கிளர்ச்சி அடையச்‌ செய்கிறது. 

நின்‌ திருப்பெயர்‌ விந்திய, இமயமலைத்‌ தொடர்களில்‌ எதிரொலிக்கிறது; யமுனை, கங்கை 
ஆறுகளின்‌ இன்னொலியில்‌ ஒன்றுகிறது; இந்தியக்‌ கடலலைகளால்‌ வணங்கப்படுகிறது. 

அவை நின்னருளை வேண்டுகின்றன: நின்‌ புகழைப்‌ பரவுகின்றன. 


இ இந்தியாவின்‌ இன்ப துன்பங்களைக்‌ கணிக்கின்ற தாயே! ஓ 
உனக்கு வெற்றி! வெற்றி! வெற்றி! இ 


ணாரா! 


ப்பட 


| | | ப 7 HA ஸ்‌ 4 ஆள்‌ ப்‌ ட? LV 
| ப 2. ல + கல்ட்‌ 
சர்‌ படு (2 (வு ப்‌ 


பா்‌ 


| | Tamil 5th-std_Term lindd 4 13] 6/10/2019 1:12:51 PM | | 


உட ட்‌ உட 
தமிழ்த்தாய்‌ வாழ்த்து 
நீராருங்‌ கடலுடுத்த நிலமடந்தைக்‌ கெழிலொழுகும்‌ 
சீராரும்‌ வதனமெனத்‌ திகழ்பரதக்‌ கண்டமிதில்‌ 
தெக்கணமும்‌ அதிற்சிறந்த திராவிடநல்‌ திருநாடும்‌ 
தக்கசிறு பிறைநுதலும்‌ தரித்தநறுந்‌ திலகமுமே! 
அத்திலக வாசனைபோல்‌ அனைத்துலகும்‌ இன்பமுற 
எத்திசையும்‌ புகழ்மணக்க இருந்தபெருந்‌ தமிழணங்கே! 
தமிழணங்கே! 
உன்‌ சீரிளமைத்‌ திறம்வியந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே! 
வாழ்த்துதுமே! 
வாழ்த்துதுமே! 


- மனோன்மணியம்‌' பெ. சுந்தரனார்‌. 


தமிழ்த்தாய்‌ வாழ்த்து - பொருள்‌ 


ஒலி எழுப்பும்‌ நீர்‌ நிறைந்த கடலெனும்‌ ஆடையுடுத்திய நிலமெனும்‌ பெண்ணுக்கு, 
அழகு மிளிரும்‌ சிறப்பு நிறைந்த முகமாகத்‌ திகழ்கிறது பரதக்கண்டம்‌. அக்கண்டத்தில்‌, 
தென்னாடும்‌ அதில்‌ சிறந்த திராவிடர்களின்‌ நல்ல திருநாடும்‌. பொருத்தமான பிறை 
போன்ற நெற்றியாகவும்‌, அதிலிட்ட மணம்‌ வீசும்‌ திலகமாகவும்‌ இருக்கின்றன. 


அந்தத்‌ திலகத்தில்‌ இருந்து வரும்‌ வாசனையபோல, அனைத்துலகமும்‌ இன்பம்‌ பெறும்‌ 
வகையில்‌ எல்லாத்‌ திசையிலும்‌ புகழ்‌ மணக்கும்படி (புகழ்‌ பெற்று) இருக்கின்ற 
பெருமைமிக்க தமிழ்ப்‌ பெண்ணே! தமிழ்ப்‌ பெண்ணே! என்றும்‌ இளமையாக இருக்கின்ற 
உன்‌ சிறப்பான திறமையை வியந்து உன்‌ வயப்பட்டு எங்கள்‌ செயல்களை மறந்து 
உன்னை வாழ்த்துவோமே! வாழ்த்துவோமே! வாழ்த்துவோமே! 


| | Tamil 5th-std_Term 1.indd 5 (00 6/10/2019 1:12:52 | | 


இந்தியா எனது நாடு. இந்தியர்‌ அனைவரும்‌ என்‌ உடன்‌ 
பிறந்தவர்கள்‌. என்‌ நாட்டை நான்‌ பெரிதும்‌ நேசிக்கிறேன்‌. 
பழம்பெருமைக்காகவும்‌ பன்முக மரபுச்‌ 
சிறப்புக்காகவும்‌ நான்‌ பெருமிதம்‌ அடைகிறேன்‌. இந்நாட்டின்‌ 
பெருமைக்குத்‌ தகுந்து விளங்கிட என்றும்‌ பாடுபடுவேன்‌. 


இந்நாட்டின்‌ 


என்னுடைய பெற்றோர்‌, ஆசிரியர்கள்‌, எனக்கு வயதில்‌ 
மூத்தோர்‌ அனைவரையும்‌ மதிப்பேன்‌; எல்லாரிடமும்‌ அன்பும்‌ 
மரியாதையும்‌ காட்டுவேன்‌. 


என்‌ நாட்டிற்கும்‌ என்‌ மக்களுக்கும்‌ உழைத்திட முனைந்து 
நிற்பேன்‌. அவர்கள்‌ நலமும்‌ வளமும்‌ பெறுவதிலேதான்‌ 
என்றும்‌ மகிழ்ச்சி காண்பேன்‌. 


| | Tamil 5th-std_Term 1.indd 6 


தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி 


நாட்டின்‌ உரிமை வாழ்வையும்‌ ஒருமைப்பாட்டையும்‌ 
பேணிக்காத்து வலுப்படுத்தச்‌ செயற்படுவேன்‌ என்று உளமார 
நான்‌ உறுதி கூறுகிறேன்‌. 


'ஒருபோதும்‌ வன்முறையை நாடேன்‌ என்றும்‌, சமயம்‌, 
மொழி, வட்டாரம்‌ முதலியவை காரணமாக எழும்‌ 
வேறுபாடுகளுக்கும்‌ பூசல்களுக்கும்‌ ஏனைய அரசியல்‌ 
பொருளாதாரக்‌ குறைபாடுகளுக்கும்‌ அமைதி நெறியிலும்‌ 
அரசியல்‌ அமைப்பின்‌ வழியிலும்‌ நின்று தீர்வு காண்பேன்‌ 
என்றும்‌ நான்‌ மேலும்‌ உறுதியளிக்கிறேன்‌. 


ட 


உறுதிமொழி 


ஸு 


6/10/2019 1:12:52 10 | | 


அழகிய தமிழில்‌ அறிவுக்கருவூலம்‌; அடிப்படைத்‌ திறன்களின்‌ வளர்நிலைப்‌ 
பெட்டகம்‌; உயர்தொடக்க நிலைக்கு உதவும்‌ கற்றல்‌ எணியாய்‌ இப்பாடநூல்‌ 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ 
பாடப்பொருள்‌ சார்ந்த குறிக்கோள்கள்‌ 


கற்பவை கற்றபின்‌ 
பாடப்பகுதிக்கு வலிமை சேர்க்கும்‌ செயல்பாடுகள்‌ 


மதிப்பீடு 


கற்றல்‌ அடைவை அளவிடும்‌ கருவி 


சிந்தனை வினா 
பாடப்பொருள்சார்ந்த விரிவான பார்வை 


மொழியை ஆள்வோம்‌ 
மொழித்திறனை மேம்படுத்தும்‌ செயல்பாடுகள்‌ 


மொழியோடு விளையாடு 
ஆர்வமூட்டும்‌ மொழி விளையாட்டுகள்‌ 


நிற்க அதற்குத்‌ தக 
கற்றுக்கொண்டதன்‌ வெளிப்பாடு 


செயல்‌ திட்டம்‌ 
கற்ற கல்வியை வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தும்‌ செயல்கள்‌ 


| | Tamil 5th-std_Term Lindd 7 இ 6/10/2019 1:12:52 PM | | 


பொருண்மை 


தமிழின்‌ இனிமை 


அறிவா? பண்பா? கவிதைப்‌ பட்டிமன்றம்‌ 


என்ன சத்தம்‌... 


மரபுச்சொற்கள்‌ 


மூதுரை 


கல்விச்செல்வமும்‌ பொருட்செல்வமும்‌ 


வறுமையிலும்‌ நேர்மை 


பெயர்ச்சொல்‌, வினைச்சொல்‌ 


இயற்கை 


கடல்‌ 


படம்‌ இங்கே! பழமொழி எங்கே? 


தப்பிப்‌ பிழைத்த மான்‌ 


சொற்றொடர்‌ அமைப்பு முறை 


அறிவியல்‌/ 


தொழில்நுட்பம்‌ 


எதனாலே, எதனாலே? 


அறிவின்‌ திறவுகோல்‌ 


நானும்‌ பறக்கப்‌ போகிறேன்‌ 


மூவிடப்பெயர்கள்‌ 


நாகரிகம்‌/பண்பாடு 


திருக்குறள்‌ 


தமிழர்களின்‌ வீரக்கலைகள்‌ 


கங்கை கொண்ட சோழபுரம்‌ 


இணைப்புச்சொற்கள்‌ 


தொழில்‌/வணிகம்‌ 


உழவுப்‌ பொங்கல்‌ 


விதைத்‌ திருவிழா 


நேர்மை நிறைந்த தீர்ப்பு 


அடுக்குத்‌ தொடர்‌, இரட்டைக்கிளவி 


நாடு/சமூகம்‌/ 
அரசு/நிருவாகம்‌ 


சிறுபஞ்சமூலம்‌ 


வாரித்‌ தந்த வள்ளல்‌ 


தலைமைப்‌ பண்பு 


இணைச்சொற்கள்‌ 


அறம்‌/தத்துவம்‌/ 
சிந்தனை 


கல்வியே தெய்வம்‌ 


நீதியை நிலைநாட்டிய சிலம்பு 


காணாமல்‌ போன பணப்பை 


மயங்கொலிச்சொற்கள்‌ 


மனிதம்‌/ 
ஆளுமை 


அறநெறிச்சாரம்‌ 


புதுவை வளர்த்த தமிழ்‌ 


நன்மையே நலம்‌ தரும்‌ 


மரபுத்தொடர்கள்‌ 


vUBA1 


அகரமுதலி 


பாடநூலில்‌ உள்ள விரைவுக்‌ குறியீட்டைப்‌ (ரு 0௦06) பயன்படுத்துவோம்‌! 


உங்கள்‌ திறன்‌ பேசியில்‌ கூகுள்‌ றிஷ/5106 கொண்டு 04/54, செயலியை பதிவிறக்கம்‌ செய்து நிறுவிக்கொள்க. 
செயலியை திறந்தவுடன்‌, ஸ்கேன்‌ செய்யும்‌ பொத்தானை அழுத்தி பாடநூலில்‌ உள்ள விரைவு குறியீடுகளை ஸ்கேன்‌ செய்யவும்‌. 


திரையில்‌ தோன்றும்‌ கேமராவை பாடநூலின்‌ 0 0௦06 அருகில்‌ கொண்டு செல்லவும்‌. 


ஸ்கேன்‌ செய்வதன்‌ மூலம்‌. அந்த ரெ 6௦06 உடன்‌ இணைக்கப்பட்டுள்ள மின்‌ பாட பகுதிகளை பயன்படுத்தலாம்‌. 


B329_5_TAMIL_LANG 


இணைய வளங்கள்‌ 


குறிப்பு: இணையச்செயல்பாடுகள்‌ மற்றும்‌ இணைய வளங்களுக்கான R ௦0௪ களை 5௦080 செய்ய DIKSHA அல்லாத ஏதேனும்‌ ஒரு 0 code Scanner 


பயன்படுத்தவும்‌. 


| | Tamil 5th-std_Term 1.indd 8 


6/10/2019 1:12:53 PM | | 


டு கற்றல்‌ நோக்கங்கள்‌ 

செய்யுளைப்‌ பிழையின்றிச்‌ சரியான ஒலிப்புடன்‌ படித்தல்‌. 

உ தன்‌ கருத்தைக்‌ கவிதை மூலம்‌ வெளிப்படுத்த முயலுதல்‌. 

* இரண்டு கருத்துகளை ஒப்பிட்டும்‌ வேறுபடுத்தியும்‌ பேசும்‌ திறன்‌ பெறுதல்‌ 
உ மரபு என்பதன்‌ பொருளை உணர்ந்து போற்றுதல்‌. 


மரபின்‌ பல்வேறு வகைகளை அறிந்து பயன்படுத்துதல்‌ 


[8] 
௭௪... 


ZA 4 
கனியிடை ஏறிய சுளையும்‌ - முற்றல்‌ [ரி யக்‌ 
ச்‌ | 


கழையிடை ஏறிய சாறும்‌ 


/ 
ப [்‌ | 
- - ர “ட ‘ | J - | 
கக னிமலர்‌ஏறியுதேனும்‌ காய்ச்சும்‌ சி Al 
தி ன்‌ 
ப 


. 


1 


பாகிடை ஏறிய சுவையும்‌ 
நனிபசு பொழியும்‌ பாலும்‌ - தென்னை 
நல்கிய குளிரிள நீரும்‌ 
இனியன என்பேன்‌ எனினும்‌ - தமிழை 


என்னுயிர்‌ என்பேன்‌ கண்டீர்‌! 


கனி - பழம்‌ கழை - கரும்பு 
நனி - மிகுதி நல்கிய- வழங்கிய 


கனியின்‌ சுளையில்‌ உள்ள சுவையும்‌, முற்றிய கரும்புச்‌ சாற்றின்‌ சுவையும்‌, 
மலரிலிருந்து எடுக்கப்பட்ட தேனின்‌ சுவையும்‌, காய்ச்சிய பாகின்‌ சுவையும்‌, சிறந்த 
பசு தந்த பாலின்‌ சுவையும்‌, தென்னை மரத்திலிருந்து பெறப்பட்ட குளிர்ந்த இளநீரின்‌ 
சுவையும்‌ இனிமையானவை. ஆனால்‌, தமிழ்‌ இத்தகைய சுவைகளையும்விட 
உயர்ந்தது. தமிழோ என்‌ உயிர்‌ போன்றது என்கிறார்‌ பாரதிதாசன்‌. 


இப்பாடலைப்‌ பாடியவர்‌ பாரதிதாசன்‌. புதுச்சேரியில்‌ பிறந்த இவர்‌, பாரதியாரின்‌ மீது 
கொண்ட பற்றினால்‌, கனக சுப்பு ரத்தினம்‌ என்ற தம்‌ இயற்பெயரைப்‌ பாரதிதாசன்‌ 
என மாற்றி அமைத்துக்கொண்டார்‌. இவர்‌ பாடிய இப்பாடல்‌, பாரதிதாசன்‌ 
கவிதைகள்‌ என்னும்‌ நூலின்‌ முதல்‌ தொகுப்பில்‌, தமிழின்‌ இனிமை என்னும்‌ 
தலைப்பில்‌ அமைந்துள்ளது. 


கலவ (்‌ © 
தது கற்பவை கற்றபின்‌ 


உ பாடலைச்‌ சரியான உச்சரிப்புடன்‌ படித்துக்‌ காட்டுக. 

உ பாடலை உரிய ஓசையுடன்‌ பாடுக. 

உ பாரதிதாசன்‌ தமிழை உயிர்‌ என்கிறார்‌. உங்களுக்குத்‌ தமிழ்‌ 
எது போன்றது? கலந்துரையாடூக. 


* மொழி தொடர்பான பாடல்கள்‌ மற்றும்‌ கவிதைகளைப்‌ படித்து மகிழ்க. 


¥ 
படிப்போம்‌! சிந்திப்போம்‌! எழுதுவோம்‌! 


௮, சரியான சொல்லைத்‌ தெரிவு செய்து எழுதுக. 


[ஓ - 1. 'கழை' இச்சொல்‌ உணர்த்தும்‌ சரியான பொருள்‌ 
அ) கரும்பு ஆ) கறும்பு 
இ) கருப்பு ஈ) கறுப்பு 
கனியிடை இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 
அ) கனி-*யிடை ஆ) கணி ஃ*யிடை 
இ) கனி * இடை ஈ£) கணி * இடை 


பனி 4+ மலர்‌ என்பதைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ 


அ) பனிம்மலர்‌ ஆ) பனிமலர்‌ 
இ) பன்மலர்‌ ஈ)  பணிமலர்‌ 


கீழ்க்காணும்‌ சொற்களைப்‌ பிரித்து எழுதுக. 


அ) கழையிடை - 
ஆ) என்னுயிர்‌ 
பெட்டியிலுள்ள சொற்களைப்‌ பொருத்தி மகிழ்க. 


1. பால்‌ - 2. சாறு - ர ணை 
3. இளநீர்‌ - 4. பாகு - | ணை 


இப்பாடலில்வரும்‌ ஒரே ஓசையுடையசொற்களை எடுத்து எழுதுக 


பாடலில்‌ இரண்டாம்‌ எழுத்து ஒன்றுபோல்‌ உள்ள சொற்களை எடுத்து எழுதுக 


பாடலில்‌ வரும்‌ வருணனைச்‌ சொற்களை எடுத்து எழுதுக. 
வினாக்களுக்கு விடையளிக்க. 
பாரதிதாசன்‌ எவற்றையெல்லாம்‌ இனியன என்று கூறுகிறார்‌? 
பாரதிதாசன்‌ எதனை என்‌ உயிர்‌ என்று கூறுகிறார்‌? 
சிந்தனை வினா 


பாரதிதாசன்‌ சிலவற்றை இனியன என்று கூறுகிறார்‌. 
உனக்கு எவையெல்லாம்‌ இனிமையானவை? என்‌? 


பத ல எள எ எக உன்‌ rer 


அறிவா? பண்பா? 
பட்டிமன்றம்‌ 


~ 
1 


௫ 


கவிதைப்‌ பட்டிமன்றத்துக்கான அறிமுகம்‌ 


பேசுதல்‌ என்பது அடிப்படைத்திறன்‌ எனில்‌, பேச்சாற்றல்‌ என்பது உயர்நிலைத்‌ திறன்‌. 
பேசுதலின்‌ வளர்நிலையே பேச்சாற்றல்‌. அத்தகைய பேச்சாற்றல்‌ திறனை வளர்க்கும்‌ பாடங்களுள்‌ 
ஒன்று, இக்கவிதைப்‌ பட்டிமன்றம்‌. 


பலர்‌ நிறைந்த அவையினிலே தாம்‌ இயற்றிய கவிதையை வெளியிட்டபோது, பாரதியாருக்கு 
11 வயதுதான்‌. ஆதலால்‌, கவி பாடும்‌ திறமையை இளமையிலேயே வளர்த்துக்கொள்வது 
சாலச்‌ சிறந்தது. இங்கு உரைநடைப்‌ பாடமாக அமைந்துள்ள இப்பகுதி, இலக்கியத்தின்‌ ஒரு 
வடிவமான கவிதை நடையில்‌ அமைந்துள்ளமை, புதுமையின்‌ நுழைவாயில்‌. கவிதைக்குரிய 
சொல்லாடல்‌, உவமைச்சிறப்பு, மோனை, எதுகை போன்ற நயங்கள்‌ மேலும்‌ பாடப்பகுதியைச்‌ 
சிறப்புடையதாக்குகின்றன. மாணவர்கள்‌, குரல்‌ ஏற்றஇறக்கத்தோடும்‌ தங்குதடையின்றியும்‌ 
வாய்விட்டுப்‌ படிக்கும்போதுதான்‌ இக்கவிதைப்‌ பட்டிமன்றப்‌ பேச்சு, ஆற்றல்‌ வாய்ந்த 
பேச்சுக்கலையாக மிளிரும்‌. அதற்கான வாய்ப்பை ஆசிரியர்கள்‌ ஏற்படுத்தித்‌ தரவேண்டும்‌. 


இடம்‌ : பள்ளிவளாகம்‌ காலம்‌ : பிற்பகல்‌ 3. ௦0௦ மணி 


உறுப்பினர்கள்‌ : நடுூவராகச்‌ சிறப்பு விருந்தினர்‌, ஐந்தாம்‌ வகுப்பு மாணவர்கள்‌ இன்சுவை, 
அருளப்பன்‌, மதியொளி, சலீமா. 


4) 


அறிவா? பண்பா? 


நடுவர்‌ செந்தமிழே ! நறுந்தேனே ! 
செகம்‌ போற்றும்‌ செம்மொழியே ! 
முத்தமிழ்‌ சொல்லெடுத்து 
நற்றமிழ்ப்‌ பட்டி மண்டபத்தின்‌ 
நடூவராக நான்‌ வந்துள்ளேன்‌. 
வணக்கம்‌ 
தித்திக்கும்‌ தேன்தமிழில்‌ 
எத்திக்கும்‌ புகழ்பரப்பும்‌ 
வித்தகக்‌ கவிதையால்‌, 
பெரிதும்‌ தேவை அறிவா? பண்பா? 
எனக்‌ கவிதை வாசிக்க வருகின்றனர்‌ 
பாராட்டுக்குரிய நால்வர்‌, 
தனித்துவமிக்க இன்சுவை, 
சொல்லழகி சலீமா 
அருமையான அருளப்பன்‌ 
ஒப்பற்ற மதியொளி... 
முதல்‌ கவிதை முத்தாய்ப்‌ பாட 
இனிதே அழைக்கின்றேன்‌ இன்சுவையை..... 
இன்சுவை : புவி காக்கும்‌ தமிழ்த்‌ தாய்க்கும்‌ 
கவியரங்கத்‌ தலைமைக்கும்‌ 
ஆன்றோருக்கும்‌ சான்றோருக்கும்‌ 
அறிவுதான்‌ முன்னேற்றத்தின்‌ 
ஆணிவேர்‌ என்றே 
அடித்துக்‌ கூற வந்துள்ளேன்‌ 
'அக்னி தந்த அப்துல்கலாம்‌ 
அசத்தியதும்‌ அறிவாலே! அறிவாலே! 
அறிவின்‌ துணை கொண்டே 
ஆயிரம்‌ கண்டுபிடிப்பால்‌ தாமஸ்‌ 
ஆல்வா எடிசனும்‌ வாழ்கின்றார்‌ அறிவாலே! 
அறிவுமிகு மனிதனாக 
அகிலத்தில்‌ உயர்ந்து நின்றால்‌ 
அத்தனையும்‌ நம்‌ கையில்‌ 
என்று கூறி விடை பெறுகின்றேன்‌...... 


௫ 


நடுவர்‌ ள்‌ இன்சுவையின்‌ கவிதை 


அடுத்து, ஒளிரும்‌ கவிதையுடன்‌ 
மதியொளி கவிபாட வருகின்றார்‌ 
மதியொளி : அகிலமெல்லாம்‌ தமிழே மணக்கும்‌! 
பண்புதான்‌ வெற்றிப்படி என்றே 
பறை சாற்ற வந்துள்ளேன்‌. 
நற்பண்பு தூக்கிவிடும்‌ 
நம்மை உயரத்திலே 
நற்பண்பு புகுந்து விட்டால்‌ 
நாவினிலே இனிமை வரும்‌ 
பண்பாலே சிறந்தவர்‌ தாம்‌ 
பலருண்டூ நம்மிடையே 
புத்தரோடூ வள்ளுவரும்‌ 
போதித்ததும்‌ நற்பண்பே..... 
நன்னெறியால்‌ நிலைத்து 
நிற்போம்‌ உலகினிலே... 
நடுவர்‌ i மிளிர்கின்ற தமிழ்க்‌ கவிதை 
மதியொளியின்‌ அரும்‌ கவிதை... 
அறிவாற்றல்‌ பயன்‌ பேச 
அருளப்பன்‌ வருகின்றார்‌ 
செறிவாற்றல்‌ கவிதையொன்றைச்‌ 
செப்பிடவே வருகின்றார்‌. 
அருளப்பன்‌ : அறிவாற்றல்‌ உள்ளவன்தான்‌ 
ஆளுகின்றான்‌ அண்டத்தை 
வெறும்‌ பண்பை வைத்துக்கொண்டு 
பெரும்‌ பந்தல்‌ போடலாமோ? 
கூறும்‌ பண்பில்‌ நம்‌ 
வயிறும்‌ நிறைந்திடுமோ? 
நல்லவன்‌ இருந்தால்‌ 
நாடென்ன முன்னேறுமோ? 
வல்லவன்‌ வகுத்ததன்றோ 
வளமான இவ்வுலகு..... 
தூண்‌ போன்ற அறிவேதான்‌ 


ஓ 


நடுவர்‌ 


சலீமா 


நடுவர்‌ 


பண்பின்‌ பெருஞ்சிறப்பைப்‌ 
பொழிந்திடவே வருகின்றார்‌ 
சொல்லழகி சலீமா..... 
பண்பிலான்‌ பெற்ற செல்வம்‌ 
பயனில்லை உலகோர்க்கே 
பண்பேதான்‌ அன்பை நல்கும்‌ 
பன்மடங்கு உயர்வைத்‌ தரும்‌ 
உண்மை சொன்னேன்‌ யாவர்க்கும்‌ 
அன்பின்‌ மிகுதியால்‌ அதியமான்‌ 
உயிர்‌ காக்கும்‌ நெல்லிக்கனியை 
உவந்தளித்தான்‌ ஒளவைக்கு 
அத்தனையும்‌ எளியோர்க்கு 
அன்னை தெரசா பெற்றுத்‌ தந்தார்‌ 
குணமென்னும்‌ நற்பண்பே 
குன்றிலிட்ட விளக்கன்றோ..... 
எல்லோரும்‌ சிறப்பாக 
நல்லோரே போற்றும்‌ வண்ணம்‌ 
நற்கவிதை வாசித்தார்கள்‌... 
என்னுடைய தீர்ப்பிற்கு 
இசைந்தே தான்‌ வருகின்றேன்‌... 
கண்ணுக்கு இருவிழி 
கல்வியின்‌ நேர்விழி 

அறிவும்‌ பண்பும்‌ 

சமமாக வைத்தேதான்‌ 

உறு புகழ்‌ பெறுவோமே..... 

பொறி ஐந்தும்‌ பண்பாகப்‌ 

பார்‌ முழுவதும்‌ அறிவாக 

வலம்‌ வருவோம்‌ நாமே 

உளம்‌ நிறை வாழ்த்தோடு 

நலம்‌ இரண்டும்‌ தானென்று 
நல்ல தீர்ப்பு கூறி 

நானும்‌ விடைபெறுகின்றேன்‌.... 
நன்றி வணக்கம்‌! 


று 


சிலவு உ ப OD 
டு கற்பவை கற்றபின்‌ 


அறிவு, பண்பு - இவற்றில்‌ எது சிறந்தது என நீ கருதுகிறாய்‌? 
° 'அறிவுதான்‌ முன்னேற்றத்தின்‌ ஆணிவேர்‌ - இது பற்றி உன்‌ கருத்து என்ன? 
உ நாட்டின்‌ [ஊரின்‌, வீட்டின்‌] வளர்ச்சியில்‌ பெரும்பங்கு வகிப்பவர்கள்‌ 
நல்லவர்களா? வல்லவர்களா? வகுப்பறையில்‌ சொற்போர்‌ நிகழ்த்துக. 
படித்து அறிக 


இலக்கிய மன்றத்‌ தொடக்க விழா 


நிகழ்ச்சி நிரல்‌ 
உ தமிழ்த்தாய்‌ வாழ்த்து 
உ வரவேற்புரை :  க.காவியா, ஐந்தாம்‌ வகுப்பு 
௨ தலைமை உரை : தலைமையாசிரியர்‌ 
ஊராட்சி ஒன்றியத்‌ தொடக்கப்‌ பள்ளி, 
அரியலூர்‌. 
* சிறப்பு உரை : சிறப்பு விருந்தினர்‌ 
முனைவர்‌. இரா. அன்பழகன்‌ 
மாவட்ட இயக்குநர்‌, தமிழ்‌ வளர்ச்சித்‌ துறை. 
* நன்றி உரை : செ. முத்து நிலவன்‌, நான்காம்‌ வகுப்பு 


உ நாட்டுப்பண்‌ 


படிப்போம்‌! சிந்திப்போம்‌! எழுதுவோம்‌! 


சரியான சொல்லைத்‌ தெரிவு செய்து எழுதுக. 


இ 


நற்றமிழ்‌ இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ......................................... 


அ) நல்‌*தமிழ்‌ ஆ) நற்ஈறமிழ்‌ 
இ) நன்மை * தமிழ்‌ ஈ) நல்ல * தமிழ்‌ 


'உலகம்‌' என்னும்‌ பொருளைக்‌ குறிக்காத சொல்‌ ......................... வவ 
அ) வானம்‌ ஆ) அண்டம்‌ இ) செகம்‌ ஈ) அகிலம்‌ 


ஷ அறிவு * ஆயுதம்‌ என்பதை சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ ......................... யவ 
௮) அறவாயுதம்‌ ஆ) அறிவாயுதம்‌ 
இ) அறிவுஆயுதம்‌ ஈ)  அறிவாய்தம்‌ 


ஓ 


(ஓ புகழ்‌ இச்சொல்லின்‌ எதிர்ச்சொல்‌ ............................... 
அ) இகழ்‌ ஆ) மகிழ்‌ இ) திகழ்‌ ஈ) சிமிழ்‌ 


ஷ்‌ வெளிச்சம்‌ - இச்சொல்லைக்‌ குறிக்காத சொல்‌ ...................... 
அ) ஒளி ஆ) தெளிவு இ) விளக்கு ஈ) இருள்‌ 
ஆ 


கீழ்க்காணும்‌ சொற்களைப்‌ பிரித்து எழுதுக. 
அ) செந்தமிழ்‌ அ பஅனியவ தனு பபபல 
ஆ) கவியரங்கம்‌ ஊட வைல வை 


இ. வினாக்களுக்கு விடையளிக்க. 

ட அறிவால்‌ உயர்ந்தவர்களாக இன்சுவை யார்‌ யாரைக்‌ குறிப்பிடுகிறார்‌? 
பண்பால்‌ சிறந்தவர்களாக மதியொளி எவரையெல்லாம்‌ குறிப்பிடுகிறார்‌? 
உயிர்‌ காக்கும்‌ நெல்லிக்கனியை யார்‌, யாருக்குக்‌ கொடுத்தார்‌? 

நடுவர்‌ கூறிய தீர்ப்பை உன்‌ சொந்த நடையில்‌ கூறுக. 

ஐம்பொறிகளுள்‌ ஒன்று கொடுக்கப்பட்டூுள்ளது. மற்ற நான்கையும்‌ எழுதுக. 


தமிழைச்‌ சிறப்பிக்கும்‌ பெயர்களைப்‌ பாடப்பகுதியிலிருந்து எடுத்தெழுதுக. 


சிந்தனை வினாக்கள்‌ 


கல்வி, செல்வம்‌, வீரம்‌ இவற்றுள்‌ எது சிறந்தது என நீ கருதுகிறாய்‌? ஏன்‌? 


99 99999 


"வெறும்‌ பண்பை வைத்துக்கொண்டு பெரும்‌ பந்தல்‌ போடலாமா?" 
இத்தொடருக்கான பொருளை உம்‌ சொந்தநடையில்‌ வகுப்பறையில்‌ 
பகிர்ந்து கொள்க. 


என்ன சத்தம்‌... துணைப்பாடம்‌ 


அன்று ஞாயிற்றுக்‌ கிழமை 
பள்ளிக்கு விடுமுறை என்பதால்‌ 
செழியன்‌ தன்‌ பாட்டியுடன்‌ 
ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிச்‌ 
சென்றான்‌. 


ஆடுகள்‌ காட்டின்‌ ஓரத்தில்‌ 
மேய்ந்து கொண்டிருந்தன. 
செழியன்‌ ஒருமரத்தடியில்‌அமர்ந்து 
காட்டின்‌ அழகை இரசித்துக்‌ 
கொண்டிருந்தான்‌. அந்த மரத்தின்‌ 
மேலிருந்த குரங்குகள்‌ அலப்பும்‌ 
ஓசை அவனுக்கு எரிச்சலாக 
இருந்தது. அதனால்‌, அவன்‌ வேறு ஒரு மரத்தடிக்குச்‌ சென்று அமர்ந்தான்‌. அங்கிருந்த 
மரங்களில்‌ அணில்கள்‌ ஓடிப்‌ பிடித்து விளையாடின. அம்மரத்திலிருந்த குயில்‌ 
ஒன்று குக்கூ குக்கூ .... எனக்‌ கூவியது. குயிலின்‌ ஓசை செழியனின்‌ செவிக்கு 
இனிமையாக இருந்தது. அப்படியே படுத்துச்‌ சிறிது நேரம்‌ ஒய்வெடுத்தான்‌. திடீரென 
ஆடுகள்‌ மே....மே.....எனக்‌ கத்தும்‌ சத்தம்‌ கேட்கவே, செழியன்‌ பதற்றத்துடன்‌ எழுந்து 
என்னவென்று கவனித்தான்‌. அருகில்‌ பச்சைப்‌ புதரருகே நரி ஒன்று ஆடுகளைக்‌ 
கொன்று தின்ன, நேரம்‌ பார்த்துக்‌ கொண்டிருப்பதைக்‌ கண்டான்‌. உடனே ஒரு 
குச்சியை வளைத்து வில்லாக்கி நரியை நோக்கி அம்பை எய்தான்‌. அம்பு பட்டுக்‌ 
காயமடைந்த நரி ஊளையிட்டுக்‌ கொண்டே ஓடி விட்டது. 


செழியன்‌ ஆடுகளை ஓட்டிக்கொண்டு பாட்டியுடன்‌ வீட்டிற்குக்‌ கிளம்பினான்‌. 
தூரத்தில்‌ எங்கோ சிங்கம்‌ முழங்கும்‌ சத்தம்‌ கேட்டது. அந்தச்‌ சத்தத்தைக்‌ 
கேட்டவுடன்‌ காடே பரபரப்பாகி விட்டது. பறவைகள்‌ இறக்கைகளைப்‌ படபடவென 
அடித்துக்‌ கொண்டு இங்குமங்கும்‌ பறந்தன. யானை பிளிறியது; ஆந்தை அலறியது; 
கீரிப்பிள்ளையும்‌ செடிகளின்‌ 
மறைவிலிருந்து ஓடியது; 
மயில்‌ அகவியது; பாம்பும்‌ தன்‌ 
புற்றிலிருந்து வெளியே வந்து 
சீறியது; குதிரை கனைத்தது. 
இவற்றை எல்லாம்‌ கேட்ட 
செழியனுக்குப்‌ பயத்தால்‌ நாக்கு 
வறண்டது. தான்‌ வைத்திருந்த 
தண்ணீரைக்‌ குடித்தான்‌. 
பாட்டியுடன்‌ வீட்டிற்குச்‌ செல்லும்‌ 
வழியில்‌ கம்பங்கொல்லையில்‌ 
வண்டுகள்‌ முரலும்‌ ஓசை கேட்டுக்‌ 
கொண்டிருந்தது. ஊருக்கு அருகே | 


வந்த பிறகுதான்‌ செழியனுக்குப்‌ பயம்‌ சற்றுக்‌ குறைந்தது. செழியன்‌ தன்னுடைய 
வீட்டிற்குள்‌ நுழைந்ததுமே அவனைக்‌ கண்ட மகிழ்ச்சியில்‌ தொழுவத்திலிருந்த பசு 
கத்தியது. செழியன்‌ ஆடுகளை ஆட்டுப்பட்டியில்‌ அடைத்துவிட்டுத்‌ தன்‌ அம்மாவிடம்‌ 
சென்று, காட்டில்‌ தான்‌ கண்ட நரியைப்‌ பற்றியும்‌ சிங்கம்‌, யானை இவற்றின்‌ 
சத்தத்தைப்‌ பற்றியும்‌ மிகுந்த பரபரப்போடு கூறினான்‌. அம்மா செழியனின்‌ 
துணிவைப்‌ பாராட்டினார்‌. 


வாழைத்‌ தோட்டத்திலிருந்த தண்ணீர்த்‌ தொட்டியில்‌ செழியன்‌ குளித்துவிட்டு 
வந்தான்‌. அம்மா கொடுத்த முறுக்கைத்‌ தின்றான்‌. அப்போது தங்கை பூவிழி பால்‌ 
பருகிக்‌ கொண்டிருந்தாள்‌. 


சிறிது நேரத்திற்குப்‌ பிறகு, செழியனையும்‌, பூவிழியையும்‌, பாட்டியையும்‌ சாப்பிட 
வாருங்கள்‌ என்று அம்மா அழைத்தார்‌. அம்மாவின்‌ குரலைக்‌ கேட்டதும்‌ இருவரும்‌ 
சென்று கொடுத்த உணவை 
உண்டனர்‌. 

பின்னர்‌, தூங்கப்‌ போகும்‌ முன்‌ 
பாட்டி கதை கூறினார்‌. இருவரும்‌ 
கதையை ஆர்வமாகக்‌ கேட்டுக்‌ 
கொண்டிருந்தனர்‌. எலியும்‌ 
எலிக்‌ குஞ்சும்‌ கீச்‌ ...கீச்‌ .... என்று 
சத்தமிட்டன. 

எலியின்‌ இந்த சத்தம்‌, 
பாட்டியின்‌ கதைக்குப்‌ பின்னணி 


சேர்ப்ப துபோல்‌ இருந்தது.நாய்‌ குரைக்கும்‌ சத்தத்தைக்‌ கேட்டு வெளியே 
வந்து பார்த்தான்‌. அங்கே பூனை ஒன்று சீறுவதைக்‌ கண்டு நாய்‌ குரைத்த 
காரணம்‌ அறிந்தான்‌. இரண்டையும்‌ அருகிலிருந்த தென்னந்‌ தோப்பின்‌ பக்கம்‌ 
விரட்டிவிட்டு வீட்டிற்கு வந்து படுத்துக்‌ கொண்டான்‌. பாட்டியும்‌, தங்கையும்‌ முன்பே 
தூங்கிவிட்டனர்‌. 

கொய்யாத்‌ தோப்பிலிருந்த மரத்தின்‌ மேலிருந்து கொக்கரக்கோ ...... 
கொக்கரக்கோ .....என சேவல்‌ ஒன்று கூவும்‌ ஓசையைக்‌ கேட்டுக்‌ கண்‌ விழித்தான்‌ 
செழியன்‌. 

கா....கா..... எனக்‌ காகமும்‌ தன்‌ பங்குக்குக்‌ கரைந்தது. 

செழியன்‌ உற்சாகமாகத்‌ துள்ளியெழுந்து அன்றைய நாளின்‌ கடமைகளை 
மகிழ்ச்சியாகச்‌ செய்ய ஆரம்பித்தான்‌. தன்‌ அனுபவங்களைத்‌ தன்‌ நண்பர்களோடு 
பகிரப்‌ போகும்‌ ஆவலுடன்‌ பள்ளிக்குக்‌ கிளம்பிச்‌ சென்றான்‌. 
பறவைகள்‌, விலங்குகள்‌ முதலான உயிரினங்களின்‌ ஒலிகளையும்‌ ஒலிப்பு 
முறைகளையும்‌ இவ்வாறு கூற வேண்டுமென முன்னோர்‌ கூறிய மரபினைத்‌ 
தொன்று தொட்டுப்‌ பின்பற்றி வருகிறோம்‌. 


கலவ ப்‌ ப்‌ OD 
தது, கற்பவை கற்றபின்‌ 


* 'என்ன சத்தம்‌' என்ற பகுதியைச்‌ சரியான உச்சரிப்புடன்‌ நிறுத்தக்குறிகளுக்கு 
ஏற்பப்‌ படித்துக்‌ காட்டுக. 

செழியனின்‌ செயல்கள்பற்றி உங்களுடைய கருத்து என்ன? குழுவில்‌ பகிர்ந்து 
கொள்க. 

ஞாயிறு விடுமுறையில்‌ நீங்கள்‌ என்ன செய்தீர்கள்‌? வகுப்பறையில்‌ பகிர்ந்து 
கொள்க. 

* உமக்குத்‌ தெரிந்த கதை ஒன்றை வகுப்பறையில்‌ கூறுக. 


வினாக்களுக்கு விடையளிக்க. 

1. செழியன்‌ ஆடுகளைக்‌ காட்டிற்கு ஒட்டிச்‌ செல்லக்‌ காரணம்‌ என்ன? 
2. செழியன்‌ செய்தவற்றை உமது சொந்த நடையில்‌ கூறுக. 
சிந்தனை வினா. 


ர்‌ நம்மைப்போல்‌ விலங்குகளுக்கும்‌ பேசும்‌ திறன்‌ கிடைத்தால்‌ எப்படி 
இருக்கும்‌? காட்டில்‌ வாழும்‌ விலங்குகள்‌ பேசுவதுபோல்‌ ஒர்‌ உரையாடல்‌ 
எழுதிக்காட்டுக. 

2. நீங்கள்‌ செல்லமாக வளர்க்கும்‌ நாய்‌, பூனை போன்ற விலங்குகள்‌ ஏதேனும்‌ 
ஆபத்து நேர்வதற்கு முன்பு ஏன்‌ ஒலியெழுப்புகிறது என எப்போதாவது நீங்கள்‌ 
சிந்தித்ததுண்டா? 


நம்‌ முன்னோர்கள்‌ எப்பொருளை எச்சொல்லால்‌ எவ்வாறு வழங்கினார்களோ, 
அப்பொருளை அச்சொல்லால்‌ அவ்வாறே வழங்குவது மரபு. 


ஒலி மரபுச்‌ சொற்கள்‌ 


குரங்கு அலப்பும்‌ புலி உறுமும்‌ 
குயில்‌ கூவும்‌ யானை பிளிறும்‌ 
ஆ௫ கத்தும்‌ ஆந்தை அலறும்‌ 
சிங்கம்‌ கர்ச்சிக்கும்‌, முழங்கும்‌ மயில்‌ அகவும்‌ 


நாய்‌ குரைக்கும்‌ பாம்பு சீறும்‌ 


விலங்குகளின்‌ இளமைப்பெயர்‌ மரபுச்‌ சொற்கள்‌ 
ஆட்டுக்‌ குட்டி யானைக்‌ கன்று 
கோழிக்‌ குஞ்சு சிங்கக்‌ குருளை 
குதிரைக்‌ குட்டி புலிப்‌ பறழ்‌ 
குரங்குக்‌ குட்டி கீரிப்‌ பிள்ளை 


மான்‌ கன்று அணிற்பிள்ளை 


வினைமரபுச்‌ சொற்கள்‌ 
அம்பு எய்தார்‌ சோறு உண்டான்‌ 


ஆடை நெய்தார்‌ கூடை முடைந்தார்‌ 


பூ பறித்தாள்‌ சுவர்‌ எழுப்பினார்‌ 


மாத்திரை விழுங்கினான்‌ முறுக்கு தின்றாள்‌ 
நீர்‌ குடித்தான்‌ பால்‌ பருகினான்‌ 


தாவரங்களின்‌ உறுப்புப்பெயர்‌ மரபுச்‌ சொற்கள்‌ 
மா, பலா, வாழை இலை 
ஈச்சம்‌, தென்னை, பனை ஓலை 
கம்பு, கேழ்வரகு, சோளம்‌ தட்டை 
நெல்‌, புல்‌, தினை தாள்‌ 


அவரை, கத்தரி, முருங்கை, வெள்ளரி பிஞ்சு 


பூச்சிகள்‌, பறவைகள்‌, விலங்குகள்‌ - இருப்பிட மரபுச்‌ சொற்கள்‌ 


கரையான்‌ புற்று ஆட்டுப்‌ பட்டி 
மாட்டுத்‌ தொழுவம்‌ குதிரைக்‌ கொட்டில்‌ 
கோழிப்‌ பண்ணை குருவிக்‌ கூடு 
சிலந்தி வலை எலி வளை 


நண்டு வளை யானைக்கூடம்‌ 


டல ஆர்‌ © உ. ஓ 
இனா கற்பவை கற்றபின்‌ 


உ மரபு பற்றி நீ அறிந்து கொண்டதை உனது சொந்த நடையில்‌ கூறு. 


௮. 


te 


நாம்‌ ஏன்‌ மரபினைப்‌ பின்பற்ற வேண்டும்‌? பின்பற்றவில்லையெனில்‌ மொழி 
என்னவாகும்‌? வகுப்பறையில்‌ கலந்துரையாடுக. 


படிப்போம்‌! சிந்திப்போம்‌! எழுதுவோம்‌! 


Sess oss sssssssssssscsossscsscssssccsssssssoscscsssscsssssssossssscsccsscsscssssscssssssscssossssscsossssscsssssssssssssssss 


சரியான சொல்லைத்‌ தெரிவு செய்து எழுதுக. 


ட நம்‌ முன்னோர்கள்‌ ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும்‌ சொல்வது 


௮) பழைமை ஆ)புதுமை இ)மரபு ஈ) சிறப்பு 


௮) கத்தும்‌ ஆ) பிளிறும்‌ இ கூவும்‌ 


ஒ 


ஈ) அலறும்‌ 


ஐ 


டூ மயில்‌ 


99999 


இ) ஒலி மரபு 
ஒலி மரபுகளைப்‌ பொருத்துக. 
1 சிங்கம்‌ - கூவும்‌ 
2. அணில்‌ - அலப்பும்‌ 
3. மயில்‌ - முழங்கும்‌ 
4. குயில்‌ - கீச்சிடும்‌ 
5. குரங்கு - அகவும்‌ 


௮) ஒலிமரபு 

இ) இளமைப்‌ பெயர்‌ மரபு 
புலியின்‌ இளமைப்‌ பெயர்‌ 
அ) புலிப்பறழ்‌ 

இ) புலிக்கன்று 


'பூப்பறித்தாள்‌' என்பது 


அ) வினைமாபு 


ஆ) வினைமரபு 
ஈ) இருப்பிடப்‌ பெயர்‌ மரபு 


ஆ) புலிக்குட்டி 
ஈ) புலிப்பிள்ளை 


ஆ) பெயர்‌ மரபு 
ஈ) இளமைப்‌ பெயர்‌ மரபு 


உயிரினங்களின்‌ படங்களுக்கு உரிய ஒலிமரபை வட்டமிடுக. 


குயில்‌ 


யானை 


- கூவும்‌, அகவும்‌, பிளிறும்‌, கத்தும்‌ 
ட - அலப்பும்‌, பேசும்‌, கூவும்‌, கீச்சிடும்‌ 
ட்ட - அகவும்‌, கீச்சிடும்‌, சீறும்‌, அலப்பும்‌ 
- பேசும்‌, கத்தும்‌, பிளிறும்‌, கூவும்‌ 
தீ - அலப்பும்‌, பிளிறும்‌, அகவும்‌, கூவும்‌ 


ப்பி - கத்தும்‌, கர்ச்சிக்கும்‌, உறுமும்‌, பிளிறும்‌ 


௫ 


வினை மரபுகளைப்‌ பொருத்துக. 


நீர்‌ பறித்தாள்‌ 

முறுக்கு எய்தான்‌ 

உணவு குடித்தான்‌ 

அம்பு தின்றான்‌ 

பூ உண்டான்‌ 
ஒலிமரபுச்‌ சொற்களை எழுதுக 


ofA Ef 


வினாக்களுக்கு விடையளிக்க 
மரபு என்றால்‌ என்ன? 


பாடப்பகுதியில்‌ எத்தனை வகையான மரபுச்‌ சொற்கள்‌ இடம்பெற்றுள்ளன? 


1999999 99999 


ஓலி மரபிற்கு நான்கு எடுத்துக்காட்டுகள்‌ தருக. 
ம்‌ = 
i 


உ எளிய, இனிய ஓசைநயம்‌ மிக்க தமிழ்ப்பாடல்களைக்‌ கேட்டு மகிழ்க. 


௮. கேட்டல்‌ 


* தொலைக்காட்சி, வானொலி, பள்ளி விழாக்கள்‌, ஊர்த்திருவிழா போன்றவற்றில்‌ 
நிகழும்‌ பட்டிமன்றம்‌, கவியரங்கம்‌ ஆகியவற்றைக்‌ கேட்டூ மகிழ்க. 


ஓ 


ஆ. பேசுதல்‌ 

* உமக்குப்‌ படித்த தலைப்புகளில்‌ வகுப்பறைப்‌ பட்டிமன்றத்தில்‌ பங்கேற்றுப்‌ பேசுக. 

உ உமக்குப்‌ பிடித்த பறவைகளுள்‌ எதேனும்‌ ஒன்றுபற்றி ஐந்து மணித்துளி பேசுக. 

இ. படித்தல்‌ 

* இனிய, எளிய தமிழ்ப்பாடல்களைப்‌ படித்து மகிழ்க. 

உ சிறுவர்‌ இதழ்களில்‌ இடம்பெற்றுள்ள விலங்கைப்‌ பற்றிய கதைகளுள்‌ எதேனும்‌ 
ஒன்றைப்‌ படித்துக்காட்டுக. 

ஈ. எழுதுதல்‌ 


1 சொல்லக்கேட்டு எழுதுக. 


குளிரிள நீர்‌ யானை பிளிறும்‌ பனிமலர்‌ 
நற்பண்பு திருவள்ளுவர்‌ பறைசாற்றுதல்‌ 
ஞாயிற்றுக்கிழமை இறக்கைகள்‌ சீறியது 
கொக்கரக்கோ 


2 சொற்களைத்‌ தொடரில்‌ அமைத்து எழுதுக. 


ர்‌ நல்லறிவு _ ரர ர ர ர இ 
தென்னைமரம்‌ - 


2 
<i கவியரங்கம்‌ - 
4. நன்றி அ ட படட டட்ட ப 


00 


கீழ்க்காணும்‌ சொற்றொடர்களைப்‌ படித்து வினாக்களுக்கு விடையெழுதுக. 


மேரி ஆடினாள்‌ ஈ பறந்தது புலி உறுமியது 


பாட்டி தும்மினார்‌ குழந்தை சிரித்தது பூனை தூங்கியது 


ர 


குழந்தை என்ன செய்தது? ட 
மேரி என்ன செய்தாள்‌? 


பாட்டி என்ன செய்தார்‌? ப ப ட ட ற றட டட. 


எது பறந்தது? ட 


தூங்கியது எது? ட 
புலி என்ன செய்தது? 


உம 


4. 


6. 


உரைப்பகுதியைப்‌ படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. 

தமிழ்‌ என்னும்‌ சொல்லுக்கு இனிமை என்பது பொருள்‌. நம்‌ தாய்மொழியாம்‌ 
தமிழ்‌ காலத்தால்‌ முந்தையது மட்டுமன்று; உலகின்‌ முதன்மொழியும்‌ ஆகும்‌. 
வாழ்க்கைக்கு இலக்கணம்‌ வகுத்த பெருமை நம்‌ தமிழ்மொழிக்கே உண்டு. 
தமிழிலக்கணம்‌ எழுத்து, சொல்‌, பொருள்‌, யாப்பு, அணி என ஐந்துபிரிவுகளைத்‌ 
தன்னகத்தே கொண்டு திகழ்கிறது. யாதும்‌ ஊரே யாவரும்‌ கேளிர்‌ என்ற 
உயரிய தத்துவத்தை உலகுக்கு உணர்த்தியது, நம்‌ தமிழ்ப்பண்பாடு. உலகமே 
வியந்து பார்க்கும்‌ வளமான சொற்கள்‌ உடையது நம்‌ அன்னைத்‌ தமிழ்மொழி. 
1. தமிழ்‌ என்னும்‌ சொல்லின்‌ பொருள்‌ யாது? 
2. உறவினர்‌ என்னும்‌ பொருள்‌ தரும்‌ சொல்லை பத்தியிலிருந்து எடுத்தெழுதுக. 
3. தமிழ்மொழியில்‌ என்னென்ன இலக்கணப்‌ பிரிவுகள்‌ உள்ளன? 
4. தமிழ்ப்‌ பண்பாடு உலகுக்கு உணர்த்திய உயரிய தத்துவம்‌ யாது? 
5. பிரித்து எழுதுக. தமிழிலக்கணம்‌ -  ------------ * ட 


எடூத்துக்காட்டில்‌ உள்ளதுபோல்‌ மாற்றி எழுதுக. 
௭.கா. 
1. ஹேண்ட்ரைட்டிங்‌ காம்பிடிசன்ல எனக்குப்‌ ஃபர்ஸ்ட்‌ பிரைஸ்‌ கிடைத்தது. 


கையெழுத்துப்‌ போட்டியில்‌ எனக்கு முதற்பரிசு கிடைத்தது. 


2. ஃபஸ்ட்‌ பீரியட்‌ தமிழ்‌ கிளாஸ்‌ நடந்தது 


5. நான்‌ ட்ராயிங்‌ நோட்டில்‌ உள்ள பிச்சர்க்கு கலர்‌ கொடுத்தேன்‌ 


பொருத்தமான சொற்களால்‌ பாடலை நிறைவு செய்க. 
(உண்மை, பயிற்சி, பொறுமை, கல்லாமை, ஊக்கம்‌, கல்வி, பொறாமை, முயற்சி) 


அ உடையவன்‌ மாணவன்‌ அற்றவன்‌ மாணவன்‌ 

a கற்பவன்‌ மாணவன்‌  _ தவிர்ப்பவன்‌ மாணவன்‌ 
க பெறுபவன்‌ மாணவன்‌ _. . செய்பவன்‌ மாணவன்‌ 
அ ௨. -... பேசுபவன்‌ மாணவன்‌ _  . கொள்பவன்‌ மாணவன்‌ 


ஓ 


க்‌ மொழியோடு விளையாடு 
| ௦ 


2. கீழ்வரும்‌ குறுக்கெழுத்து புதிரில்‌ உள்ள வினாக்களுக்குச்‌ சிந்தித்துச்‌ சரியான 
விடையைக்‌ கண்டுபிடி. 


[ஓ - தமிழ்‌ மொழியின்‌ முதல்‌ இலக்கணநூல்‌ _ 
ஓ பாரதிதாசன்‌ இவர்‌ மேல்‌ பற்று வைத்திருந்தார்‌ _______________ 


ஒ புதுவையில்‌ தோன்றிய புதுமைப்பாவலர்‌ 


ஓ 


மி 


ஆ 
ன்‌ 
1 
a, 


மூ 
© 
ஓ 


ட 
ட 
3 


9 9999949 


பாரதிதாசனின்‌ தந்தையின்‌ பெயர்‌ 


பாரதியார்‌ எழுதிய பாடலில்‌ ஒன்று 


முத்தமிழ்‌ என்பது இயல்‌, இசை 


(காந்தம்‌, அன்னை, பள்ளம்‌, அச்சாணி, பகிர்ந்து, ஒளவையார்‌) 


ய 


4. சொல்லிலிருந்து புதிய சொற்கள்‌ உருவாக்குக. 

எ.கா. 

காஞ்சிபுரம்‌ - கா, காஞ்சி, புரம்‌, காசி, காரம்‌, சிரம்‌ 

1. புதுக்கவிதை 2. நெல்லிக்கனி 3. கற்குவியல்‌ 


5. சொற்களைக்‌ கொண்டு புதிய தொடர்களை உருவாக்குக. 


அகிலா படித்தாள்‌ நான்‌ பாடம்‌ வீட்டிற்கு 
சென்றாள்‌ படித்தேன்‌ சென்றேன்‌ வந்தாள்‌ பள்ளிக்கு 

be அஆ ௮.௮... ஆஃ... ௮. ப அப பத ப... ட. 
த ௮2 பு பு... வவ பப ௮ ப பபபதஹ பவட வ ப 
a 
ர ததத ட ர ரர ர ர ர ர ்சொடு 
கி 


நிற்க அதற்குத்‌ தக 


உ நான்‌ பிறமொழிக்‌ கலப்பின்றிப்‌ பேசுவேன்‌ 


உ தாய்மொழியைப்‌ போற்றுவேன்‌ 


அறிந்து கொள்வோம்‌ 


எழுத்துகளை எளிதாக அடையாளம்‌ காண உதவும்‌ பெயர்கள்‌ 
ண - டண்ணகரம்‌' 
ந - தந்நகரம்‌' 
ன - றன்னகரம்‌' 
ர - இடையின 'ரகரம்‌' 
ற - வல்லின றகரம்‌' 
ல - மேல்நோக்கு 'லகரம்‌' 
ள- பொது 'எகரம்‌' 


ழ - சிறப்பு ழகரம்‌' 


kk 


= பபப பபபபயபபபபபபபபபபபபப TTL 


மொழி சார்ந்த எளிய பாடல்களைச்‌ 
சேகரித்து எழுதி வருக. 

பாடலின்‌ ஒவ்வொரு வரிக்கும்‌ 
எற்ற படங்களைச்‌ சேகரித்து ஒட்டி 
அதற்குரிய வரிகளையும்‌ எழுதி 
வரவும்‌. 


உனக்குப்‌ பிடித்த கதை ஒன்றினை எழுதி அதில்‌ இடம்பெற்றுள்ள 
மரபுச்சொற்களை அடிக்கோடிடுக. வகுப்பறையில்‌ பகிர்ந்து கொள்க. 


இலக்கிய மன்ற விழாவில்‌ சிறப்புப்‌ பட்டிமன்றம்‌ நிகழ்த்துவதற்கான நிகழ்ச்சி 


நிரல்‌ தயார்‌ செய்க. 


'உலகம்‌' என்னும்‌ பொருள்‌ தரும்‌ சொற்களைப்‌ பாடப்பகுதியிலிருந்து 


எடுத்தெழுதுக. 


உங்கள்‌ ஊரிலுள்ள (௮), பள்ளியிலுள்ள நூலகத்தில்‌ இருந்து பாவேந்தர்‌ 
பாரதிதாசனின்‌ புத்தகங்களைத்‌ தேடிப்‌ படித்து உனக்குப்‌ பிடித்த 


செய்திகளை எழுதி வருக. 


பாரதிதாசனின்‌ படைப்புகளுள்‌ எவையேனும்‌ ஐந்து புத்தகங்களின்‌ 


பெயர்களைப்‌ பட்டியலிடுக. 


ப செயல்‌ திட்டம்‌ அதை வை 


வ. எண்‌ புத்தகங்களின்‌ பெயர்‌ 


குறிப்பு 


ர பப யபபபபபபபயபபயபபபபபபபபபபபபபபபப பப பபப பபப ப பபப ப பபப பபப பபப பபப பபப பப ப பப ப்பு பபப ப பபப ப ப பபப ப பபப ப பப பபப பபப ப ப பபப ப பபப ப பபப ப்ப பப ப்ப ப பபப ப புய பபஙஙஙஙஙஙஙஙஙஙஙஙஙஙயா 


விடுப்பு விண்ணப்பம்‌ 


அனுப்புநர்‌ 
இ. செந்நிலவு, 
ஐந்தாம்‌ வகுப்பு, 
ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்‌ பள்ளி, 
ஈரோடு. 


பெறுநர்‌ 
வகுப்பு ஆசிரியர்‌, 
ஐந்தாம்‌ வகுப்பு, 
ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, 
ஈரோடு. 


அம்மா / ஐயா, 
வணக்கம்‌. நாளை என்‌ அத்தையின்‌ திருமணத்திற்குச்‌ செல்வதால்‌ 
[14.07.2019] ஒரு நாள்‌ மட்டும்‌ விடுப்பு அளிக்குமாறு பணிவுடன்‌ 
கேட்டுக்கொள்கிறேன்‌. 
தங்கள்‌ கீழ்ப்படிதலுள்ள 
இ.செந்நிலவு 


நாள்‌ :14.07.2019 
இடம்‌ : ஈரோடு 


“இகற்றல்‌ நோக்கங்கள்‌ 


கல்வியின்‌ அவசியத்தை உணர்வர்‌ 
கற்றவர்களின்‌ குணம்‌ மேம்பட்டு நிற்கும்‌ என்பதை உணர்வர்‌ 
பொறுமையால்‌ எதனையும்‌ சாதிக்க முடியும்‌ என்பதை உணர்வர்‌ 
பெயர்ச்சொல்‌ வினைச்சொல்‌ வேறுபாடு அறிவர்‌ 
மொழித்திறன்‌ பெறுவர்‌ 

KY 


அடக்கம்‌ உடையார்‌ அறிவிலர்‌ என்றெண்ணிக்‌ 
கடக்கக்‌ கருதவும்‌ வேண்டா - மடைத்தலையில்‌ 
ஓடுமீன்‌ ஓட உறுமீன்‌ வருமளவும்‌ 

வாடி இருக்குமாம்‌ கொக்கு ந. 


- ஒளவையார்‌ 


மடையில்‌ பாய்கின்ற நீரில்‌ ஒடுகின்ற சிறுமீன்கள்‌ ஓடிக்‌ கொண்டிருக்க, 
கொக்கானது தனக்கு இரையாகக்‌ கூடிய பெரிய மீன்கள்‌ வரும்‌ வரை அசைவின்றிக்‌ 
காத்திருக்கும்‌. அதுபோலத்‌ தமக்குரிய காலம்‌ வரும்வரை சிலர்‌ அடங்கியிருப்பார்கள்‌. 
அவர்களை அறிவில்லாதவர்‌ என எண்ணி வெல்ல நினைக்க வேண்டா. 


இந்நூலை இயற்றியவர்‌ ஒளவையார்‌. இவர்‌ ஆத்திசூடி, கொன்றைவேந்தன்‌, 
நல்வழி முதலிய பிற நீதிநூல்களையும்‌ இயற்றியுள்ளார்‌. முதுமையான 
அறிவுரைகளைக்‌ கொண்டது, மூதுரை. இந்நூலுக்கு வாக்குண்டாம்‌ என மற்றொரு 
பெயரும்‌ வழங்கப்படுகிறது. இந்நூலில்‌ நீதிக்கருத்துகள்‌ எளிமையான நடையில்‌ 


கூறப்பட்டுள்ளன. 
கலவ [்‌ [்‌ ப்‌ 
ட கற்பவை கற்றபின்‌ 


உ பாடலைச்‌ சரியான உச்சரிப்புடன்‌ படித்து மகிழ்க. 

உ கல்வியின்‌ சிறப்பை உணர்த்தும்‌ வேறு பாடல்களை அறிந்து வந்து பாடுக. 

* மூதுரைப்‌ பாடலுடன்‌ தொடர்புடைய திருக்குறள்‌ கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. 
அதன்‌ பொருளை ஆசிரியரிடம்‌ கேட்டு அறிந்துகொள்க. 
கொக்கொக்க கூம்பும்‌ பருவத்து மற்றதன்‌ 
குத்தொக்க சீர்த்த இடத்து 


படிப்போம்‌! சிந்திப்போம்‌! எழுதுவோம்‌! 


அ. சரியான சொல்லைத்‌ தெரிவு செய்து எழுதுக. 


[ஓ என்றெண்ணி என்ற சொல்லைப்‌ பிரிக்கக்‌ கிடைப்பது ...................................ஃஃ 
௮) என்‌ *றெண்ணி ஆ) என்று *எண்ணி 
இ) என்றெ * எண்ணி ஈ) என்று * றெண்ணி 


இ 


மடை * தலை என்பதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ ..........................ஃஃ 
௮) மடைதலை ஆ) மடைத்தலை 
இ) மடத்தலை ஈ)  மடதலை 


வரும்‌ * அளவும்‌ என்பதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ ................................ 
அ) வருமளவும்‌ ஆ) வருஅளவும்‌ 
இ) வரும்மளவும்‌ ஈ)  வரும்‌அளவும்‌ 


அறிவிலர்‌ என்பதன்‌ எதிர்ச்சொல்‌ ..................................ஃஃஃஃஃஃஃஃஃ 
௮) அறிவில்லாதவர்‌ ஆ) படிக்காதவர்‌ 
இ) அறியாதார்‌ ஈ) அறிவுடையவர்‌ 


எண்ணுதல்‌ - இச்சொல்லுக்குரிய பொருள்‌........................௮௮-வையவ 


9 9 9 9 


அ) வாடுதல்‌ ஆ) வருந்துதல்‌ 

இ) நனைத்தல்‌ ஈ) நினைத்தல்‌ 
ஆ. இப்பாடலில்‌ இரண்டாம்‌ எழுத்து (எதுகை) ஒன்றுபோல்‌ வரும்‌ சொற்களை 

எடுத்து எழுதுக. 

இ 'மடைத்தலை'்‌ இச்சொல்லில்‌ இருந்து புதிய சொற்களை உருவாக்குக. 
ஈ. பொருத்துக. 

ர்‌ உறுமீன்‌ _ நீர்‌ பாயும்‌ வழி 

2. கருதவும்‌ - பணிவு 

3. அறிவிலர்‌ - நினைக்கவும்‌ 

4. மடைத்தலை - பெரிய மீன்‌ 

5. அடக்கம்‌ - அறிவு இல்லாதவர்‌ 


உ. வினாக்களுக்கு விடையளிக்க. 

ர்‌ கொக்கு எதற்காகக்‌ காத்திருக்கிறது? 

2. யாரை அறிவில்லாதவராக எண்ணக்‌ கூடாது என ஒளவையார்‌ குறிப்பிடுகிறார்‌? 
ஊ. சிந்தனை வினா 


அடக்கமாக இருப்பவரை அறிவில்லாதவர்‌ என்று எண்ணி வெல்ல 
நினைக்கக்‌ கூடாது. என்‌? கலந்துரையாடூக. 


ஓ 


மலர்விழியும்‌ தமிழரசியும்‌ தோழிகள்‌. இருவரும்‌ பள்ளிக்கூடத்தை 
விட்டு வெளியில்‌ வந்ததும்‌, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்‌ பற்றிப்‌ பேசிக்‌ கொண்டு 
வருகிறார்கள்‌. அப்போது மலர்விழி தன்‌ தோழியிடம்‌ தொலைக்காட்சியில்‌ நேற்று 
கல்விச்செல்வமும்‌ பொருட்செல்வமும்‌ என்ற தலைப்பில்‌ நடந்த பட்டிமன்றத்தை 
நான்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தேன்‌. அப்போது மின்சாரம்‌ போய்விட்டது அதனால்‌, 
நடுவரின்‌ தீர்ப்பை என்னால்‌ அறிந்து கொள்ள முடியவில்லை எனக்கு வருத்தமாக 
இருந்தது என்று கூறினாள்‌. 


தமிழரசி: வருத்தப்படாதே மலர்விழி, இந்தப்‌ பட்டிமன்றம்‌ பார்த்தவர்களிடம்‌ 
முடிவைக்‌ கேட்டுத்‌ தெரிந்து கொள்ளலாம்‌. 


மலர்விழி: சரி தமிழரசி. வா, போய்க்‌ கொண்டே பேசலாம்‌. 


ற 


I தமிழரசி: கல்விச்‌ செல்வமா? பொருட்‌ செல்வமா? எது சிறந்தது என நீ 
நினைக்கிறாய்‌? 


I மலர்விழி: கல்வி கற்காதவன்‌ "களர்நிலத்திற்கு ஒப்பாவான்‌ ட என்று 
பாரதிதாசனாரும்‌ "கேடில்‌ விழுச்‌ செல்வம்‌ கல்வி்‌ என்று 
திருவள்ளுவரும்‌ கூறியிருக்கிறார்கள்‌. 


I தமிழரசி: கல்வியின்‌ சிறப்பைக்‌ கூறிய திருவள்ளுவர்கூடப்‌ "பொருளில்லார்க்கு 
இவ்வுலகம்‌ இல்லை என்றே கூறியிருக்கிறார்‌. பொருட்செல்வம்‌ - 
இல்லை என்றால்‌ நமது தேவைகளைக்கூட நிறைவேற்றிக்‌ கொள்ள 
இயலாது. கல்வி கற்பதற்குக்கூட பணம்‌ வேண்டும்‌ அல்லவா! 


I மலர்விழி: "பணம்‌ பத்தும்‌ செய்யும்‌" என்பது எனக்குத்‌ தெரியும்‌. வாழ்க்கையை 
நடத்துவதற்குப்‌ பணம்‌ தேவைதான்‌. பணம்‌ படைத்தவருக்குச்‌ 
சொந்த ஊரில்‌ தான்‌ மதிப்பு. "கல்வி கற்றவர்‌ சென்ற இடமெல்லாம்‌ 
சிறப்பு பெறுவர்‌. 


I தமிழரசி: கல்வி கற்றவர்‌, செல்வம்‌ படைத்தவர்களின்‌ தயவில்தாம்‌ வாழ 
வேண்டியுள்ளது. 


I மலர்விழி: பொருட்‌ செல்வம்‌ நிலையில்லாதது, கல்விச்‌ செல்வமே 'இம்மைக்கும்‌ ்‌ 
மறுமைக்கும்‌ பயன்‌ தருவது' என்றும்‌ அழியாதது. பொருட்செல்வம்‌ 
கொடுக்கக்‌ கொடுக்கக்‌ குறையக்‌ கூடியது. கள்வர்களால்‌ கவர்ந்து 
செல்லக்‌ கூடியது. 


தமிழரசி: 'பணமில்லாதவன்‌ பிணம்‌, 'பணமென்றால்‌ பிணம்கூட 
வாயைத்திறக்கும்‌' என்ற பழமொழிகளை எல்லாம்‌ நாம்‌ 
அறிந்ததுதானே! கற்றவரால்‌ என்ன செய்ய முடியும்‌? 


மலர்விழி: இன்றைய கல்வி வளர்ச்சிதான்‌ எல்லா முன்னேற்றத்திற்கும்‌ 
காரணம்‌. அதனால்தான்‌ இன்று நாம்‌ எல்லாரும்‌ வசதியாக வாழ 
முடிகின்றது. 


தமிழரசி: புதுமைகளைக்‌ கண்டறிய கற்றவர்களுக்குப்‌ பணமும்‌ தேவைப்படும்‌ 
அல்லவா? 


மலர்விழி: ஆம்‌, அதற்காகப்‌ பணம்தான்‌ உயிர்நாடி என்று கூறுவது தவறு. 
கல்விதான்‌ அறிவை வளர்க்கிறது. நன்மை, தீமைகளைப்பகுத்தறிந்து 
நல்வழியில்‌ தன்‌ வாழ்வை அமைத்துக்‌ கொள்ள வழி செய்கிறது. 


2 


“தமிழரசி: பசி வந்திடப்‌ பத்தும்‌ பறந்து போகும்‌' வறுமைதான்‌ சமூகத்‌. 
தீமைகளுக்கும்‌ காரணமாகின்றது. 


மலர்விழி: வறுமையிலும்‌ செம்மையாக வாழ்பவன்‌ கற்றறிந்தவன்‌; கல்லாதவன்‌ 
அறியாமையால்‌ தவறு செய்கிறான்‌. 


தமிழரசி: அறியாமை உள்ளவன்‌ பணக்காரனாகவே இருந்தாலும்‌ அமைதியான 
வாழ்வுக்குக்‌ கல்வி அவசியம்‌ என்பதை ஒப்புக்கொள்கிறேன்‌. 
வசதியான வாழ்விற்குப்‌ பொருட்செல்வம்‌ அவசியம்‌ என்பதை நீ 
ஒப்புக்கொள்கிறாயா? 


, (விவாதம்‌ நீண்டு கொண்டிருக்கிறது.) 
மறுநாள்‌ இருவரும்‌ தமிழாசிரியரைச்‌ சந்தித்து விவாதத்தைக்‌ கூறுகிறார்கள்‌ 


I தமிழாசிரியர்‌: மக்களிடம்‌ அறியாமை இருளை நீக்கி, அறிவு ஒளிபெறச்‌ செய்வது ்‌ 
கல்வி. கல்வியறிவை நாம்‌ இளமையிலேயே பெறுவதுதான்‌ ்‌ 
சிறந்த வழி. 'இளமையில்‌ கல்வி, சிலையில்‌ எழுத்து' என்னும்‌ ்‌ 
முதுமொழியை நாம்‌ மறந்துவிடக்கூடாது. 


"மலர்விழி: ஐயா, கல்வியின்‌ சிறப்பைப்‌ புரிந்துகொண்டோம்‌. ஆயினும்‌, - 
கல்வியோடு பொருளும்‌ இருக்கவேண்டுமா? 


I தமிழாசிரியர்‌: ஆம்‌. கல்வியும்‌ பொருளும்‌ ஒரு நாணயத்தின்‌ இருபக்கங்கள்‌ 
எனலாம்‌. பொருளுடையவரால்‌ ஆகாதது ஒன்றுமில்லை. 
பொருளுடைமை, வெற்றி தரும்‌; பெருமை தரும்‌; அழகு . 
தரும்‌. அவை மட்டுமா? உயர்கல்வி பெறும்‌ வாய்ப்பையும்‌ ்‌ 
தரும்‌. இல்லாரை எல்லாரும்‌ எள்ளுவர்‌ என்று வள்ளுவர்‌ - 
கூறியதையும்‌ நாம்‌ அறிந்திருக்கிறோம்‌. ஆகவே, அடிப்படை 
வாழ்க்கைத்‌ தேவைகளுக்குப்‌ பொருள்‌ கட்டாயம்‌ தேவை. 
ஆனால்‌, நம்மை மேன்மைப்படூத்துவது கல்விதான்‌ என்பதில்‌ 
எள்ளளவும்‌ ஐயமில்லை 


“தமிழரசியும்‌ மலர்விழியும்‌: உண்மைதான்‌ ஐயா, கல்வியால்‌ அறிவுத்தெளிவு 
உண்டாகும்‌. பொருளால்‌ நம்‌ வாழ்வு வளம்‌ பெறும்‌ . 
என்பதைப்‌ புரிந்து கொண்டோம்‌. 


Ae, Ll ்‌ [்‌ 
இண, கற்பவை கற்றபின்‌ 


கல்விச்‌ செல்வமா? பொருட்செல்வமா? எது அவசியம்‌ என்று நீ நினைக்கிறாய்‌? 
என்‌? 

உ பொருளில்லார்க்கு இவ்வுலகம்‌ இல்லை - இது பற்றி உன்‌ கருத்து என்ன? 

உ கல்வியால்‌ சிறந்தவர்கள்‌, பொருளால்‌ சிறந்தவர்கள்‌ - யாரால்‌ நம்‌ நாடு 
முன்னேற்றம்‌ அடையும்‌? வகுப்பறையில்‌ விவாதம்‌ செய்க. 


ண 
படிப்போம்‌! சிந்திப்போம்‌! எழுதுவோம்‌! _ 


அ. சரியான சொல்லைத்‌ தெரிவு செய்து எழுதுக. 
[ஓ - இம்மை என்ற சொல்‌ குறிக்கும்‌ பொருள்‌ ..................................ஃஃஃஃஃஃஃஃ 


அ) இப்பிறப்பு ஆ) மறுபிறப்பு இ) பிறப்பு ஈ) முற்பிறப்பு 
© காரணமாகின்றது என்ற சொல்லைப்‌ பிரிக்கக்‌ கிடைப்பது .......................................... 

அ) காரணர்‌ மாகின்றது ஆ) காரண * ஆகின்றது 

இ) காரணம்‌ * மாகின்றது ஈ) காரணம்‌ * ஆகின்றது 


[ஓ 2 வறுமை இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல்‌ ............................... 
அ) செழுமை ஆ) இன்மை 
இ) செம்மை ஈ) ஏழைமை 


(3 பொருள்‌ * செல்வம்‌ என்பதைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ ............................... 
அ) பொருள்செல்வம்‌ ஆ) பொருள்ச்செல்வம்‌ 
இ) பொருட்செல்வம்‌ ஈ)  பொருட்ச்செல்வம்‌ 


© பொருள்‌ * இல்லார்க்கு என்பதைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ 
௮) பொருளில்லார்க்கு ஆ) பொருள்ளில்லார்க்கு 
இ) பொருலில்லார்க்கு ஈ)  பொருள்‌இல்லார்க்கு 


ஆ. கீழ்க்காணும்‌ சொற்களைச்‌ சேர்த்து எழுதுக 


1 பழைமை + மொழி = 
2. நன்மை வழி = 


இ. கீழ்க்காணும்‌ சொற்களைப்‌ பிரித்து எழுதுக 


1. பணமென்றால்‌ = 
2. தொலைக்காட்சி = 


ஈ. தொடரை முழுமை ஆக்குக (பத்தும்‌, வளம்‌, கல்வி) 


1. பசிவந்திப்‌ பறந்து போகும்‌. 
2. கேடில்‌ விழுச்செல்வம்‌ _ ஆ ஆ ஆ 
3. பொருளால்நம்வாழ்வு ஆஆஆ பெறும்‌. 


௨. வினாக்களுக்கு விடையளிக்க. 
1. களர்நிலத்துக்கு ஒப்பாவர்‌ - யார்‌? 
கள்வரால்‌ கவர்ந்து செல்லக்‌ கூடியது எது? 


'கல்விச்‌ செல்வமே மிகவும்‌ சிறந்த செல்வம்‌' என்பதற்கு மலர்விழி கூறிய 
காரணங்களை உம்‌ சொந்தநடையில்‌ எழுதுக. 


4. பொருட்செல்வமே மிகவும்‌ அவசியம்‌ என்பதற்குத்‌ தமிழரசி கூறிய 
காரணங்களைத்‌ தொகுத்து எழுதுக 


ஊ. சிந்தனை வினாக்கள்‌ 
1 கல்விச்‌ செல்வம்‌ அல்லது பொருட்செல்வம்‌ இரண்டில்‌ ஒன்றுதான்‌ உனக்கு 
வழங்கப்படும்‌ எனில்‌, நீ எதைத்‌ தெரிவு செய்வாய்‌? ஏன்‌? 
2. நம்மை மேன்மைப்படுத்துவது கல்வி - இதைப்‌ பற்றி உன்‌ சொந்த 
நடையில்‌ பேசு. 


கூடையிலுள்ள சொற்களுக்கு உரிய எதிர்ச்‌ சொற்களைத்‌ 
தொட்டியிலிருந்து கண்டறிந்து எழுதுக 


வறுமையும்‌ நர்மை 


ஓர்‌ ஊரில்‌ தொடர்ந்து சில ஆண்டுகளாக மழையே பெய்யாததால்‌, அந்த 
ஊரில்‌ கடும்‌ பஞ்சம்‌ நிலவியது. மக்கள்‌ பசியால்‌ வாடினர்‌. நல்ல உள்ளம்‌ படைத்த 
பணக்காரர்‌ ஒருவரிடம்‌ அந்த ஊர்‌ மக்கள்‌ சென்று, தங்களின்‌ குழந்தைகளுக்கு 
உதவி செய்யுமாறு வேண்டினர்‌. 


இளகிய உள்ளம்‌ கொண்ட அவர்‌, இந்த ஊரில்‌ குழந்தைகள்‌ யாரும்‌ பசியால்‌ 
வாட வேண்டா. ஆளுக்கொரு கொழுக்கட்டை கிடைக்குமாறு செய்கிறேன்‌. என்‌ 
வீட்டிற்கு வந்து கொழுக்கட்டையை எடுத்துச்‌ செல்லச்‌ சொல்லுங்கள்‌ என்றார்‌. 
மாளிகைக்குத்‌ திரும்பிய அவர்‌, தம்‌ வேலைக்காரர்களை அழைத்தார்‌. இந்த ஊரில்‌ 
உள்ள குழந்தைகளின்‌ எண்ணிக்கையைக்‌ கணக்கெடுத்துக்‌ கொள்ளுங்கள்‌. 
ஆளுக்கொரு கொழுக்கட்டை கிடைக்க வேண்டும்‌. நாளையிலிருந்து 
கொழுக்கட்டைகளைக்‌ கூடையில்‌ சரியான எண்ணிக்கையில்‌ வைத்துக்கொண்டு 
வீட்டிற்கு வெளியே இருக்க வேண்டும்‌ என்றார்‌. 


அதுபோலவே வேலைக்காரர்கள்‌ செய்தனர்‌. அங்கே காத்திருந்த சிறுவர்‌ 
சிறுமியர்‌ அவர்களைச்‌ சூழ்ந்து கொண்டனர்‌. வேலைக்காரர்கள்‌ கூடையினை 
அவர்கள்‌ முன்‌ வைத்தனர்‌. 


சிறு சிறு கதைகளை உரிய ஒலிப்புடன்‌ பொருள்‌ விளங்கப்‌ படித்தல்‌ 


கொழுக்கட்டையை 
எடுப்பதில்‌ ஒவ்வொருவரும்‌ 
போட்டி போட்டனர்‌. ஆனால்‌ ஒரே 
ஒரு சிறுமி மட்டும்‌ அமைதியாக 
இருந்தாள்‌. எல்லாரும்‌ எடுத்துச்‌ 
சென்றது போக மீதி இருந்த 
| சிறிய கொழுக்கட்டையை 
எடுத்துக்‌ கொண்டு அங்கிருந்து 
மகிழ்ச்சியுடன்‌ சென்றாள்‌ அவள்‌. 
எல்லாவற்றையும்‌ கவனித்துக்‌ 
கொண்டிருந்தார்‌ பணக்காரர்‌. 


ஐந்தாம்‌ நாளும்‌ அப்படியே நடந்தது. எஞ்சியிருந்த சிறிய கொழுக்கட்டையை 
எடுத்துக்‌ கொண்டு புறப்பட்ட அந்தச்‌ சிறுமி, தன்‌ வீட்டிற்கு வந்தாள்‌. அந்தக்‌ 
கொழுக்கட்டையைச்‌ சாப்பிடுவதற்காக இரண்டாகப்‌ பிட்டாள்‌. அப்போது அதன்‌ 
உள்ளிருந்து ஒரு தங்கக்காசு கீழே விழுந்தது. அந்தத்‌ தங்கக்‌ காசைத்‌ தன்‌ தாயிடம்‌ 
காட்டி, "அம்மா! இது கொழுக்கட்டைக்குள்‌ இருந்தது; இது என்ன என்று பாருங்கள்‌" 
என்றாள்‌ அச்சிறுமி. அதற்கு அவர்‌, "இது தங்கக்‌ காசு" என்று இளவேனிலிடம்‌ கூறிவிட்டு, 
இது எப்படி கொழுக்கட்டைக்குள்‌ வந்திருக்கும்‌ என்று யோசித்தவாறே, "இந்தக்‌ 
கொழுக்கட்டையை யார்‌ கொடுத்தார்களோ அவர்களிடமே சென்று கொடுத்துவிடு" 
என்றார்‌. 

அந்தத்‌ தங்கக்காசை எடுத்துக்‌ கொண்டு பணக்காரரின்‌ வீட்டிற்கு வந்தாள்‌ சிறுமி. 
"ஐயா! நான்‌ எடுத்துச்‌ சென்ற கொழுக்கட்டைக்குள்‌ இந்தத்‌ தங்கக்‌ காசு இருந்தது, 
பெற்றுக்‌ கொள்ளுங்கள்‌" என்றாள்‌. 


"மகளே உன்‌ பெயர்‌ 
என்ன?" எனக்‌ கேட்டார்‌ 
பணக்காரர்‌. தன்‌ பெயர்‌ 
இளவேனில்‌ எனக்‌ 
கூறினாள்‌ அந்தச்‌ சிறுமி. 


"மகளே, உன்‌ நேர்மைக்கும்‌ 
பொறுமைக்கும்‌ நல்ல 
பண்புகளுக்கும்‌ நான்‌ 
அளித்த பரிசே இந்தத்‌ 
தங்கக்காசு. மகிழ்ச்சியுடன்‌ 
இதை எடுத்துக்கொண்டு 
வீட்டிற்குச்‌ செல்‌" என்றார்‌ 
பணக்காரர்‌. 


"நன்றி, ஐயா!" எனக்‌ கூறிவிட்டு, துள்ளிக்‌ குதித்தபடி ஓடிவந்த அவள்‌, நடந்ததைத்‌ தன்‌ 
தாயிடம்‌ சொன்னாள்‌. அதனைக்‌ கேட்டு அந்தத்‌ தாயும்‌ மகிழ்ச்சியடைந்தாள்‌. 


83% 


8a x 


உ நாம்‌ என்னென்ன நற்பண்புகளைப்‌ பெற்றிருக்கவேண்டும்‌? பட்டியலிடுக. 


* நேர்மையானவர்‌ என்று நீ யாரை நினைக்கிறாய்‌? அவரைப்பற்றி ஐந்து மணித்துளி பேசுக. 


வினாக்களுக்கு விடையளிக்க. 


1. பசியால்‌ வாடிய ஊர்மக்களுக்குப்‌ பணக்காரர்‌ எவ்வாறு உதவினார்‌? 
2. சிறுமியின்‌ நேர்மைக்குக்‌ கிடைத்த பரிசு யாது? 


சிந்தனை வினா 


வறுமையிலும்‌ நேர்மை என்னும்‌ கதையில்‌, சிறுமியின்‌ இடத்தில்‌ நீயாக இருந்தால்‌ 


என்ன செய்திருப்பாய்‌? 


பெயர்ச்சொல்‌, வினைச்சொல்‌. 


ஒன்றன்‌ பெயரைக்‌ குறிக்கும்‌ சொல்‌ பெயர்ச்சொல்‌ எனப்படும்‌. 


எடுத்துக்காட்டு சாந்தி, வகுப்பறை, சித்திரை, கண்‌, கதிரவன்‌, சந்திரன்‌. 


ஒரு செயலைக்‌ (வினையை) குறிக்கும்‌ சொல்‌ வினைச்சொல்‌ எனப்படும்‌. 
எடூத்துக்காட்டு ஓடினான்‌, விழுந்தது, எழுதினான்‌. 


கீழுள்ள தொடர்களைக்‌ கவனியுங்கள்‌. 


1. இராமன்‌ பாடம்‌ படித்தான்‌. 
இத்தொடரில்‌ , 
இராமன்‌, பாடம்‌ - பெயர்ச்சொற்கள்‌ 
படித்தான்‌- வினைச்சொல்‌ 
2. மாடு புல்‌ மேய்ந்தது. 
இத்தொடரில்‌ , 
மாடு, புல்‌ - பெயர்ச்சொற்கள்‌ 
மேய்ந்தது - வினைச்சொல்‌ 


ஒன்றன்‌ பெயரைக்‌ குறிப்பது பெயர்ச்சொல்‌ 
ஒரு செயலைக்‌ குறிப்பது வினைச்சொல்‌ 


Sox, ஓ ஓ ட்‌ 
இ கற்பவை கற்றபின்‌ 


* ஒரு சொல்லைப்‌ படித்தவுடன்‌ அது பெயர்ச்சொல்லா, வினைச்சொல்லா எனப்‌ 
பகுத்து அடையாளம்‌ காண்க. 

உ நாம்‌ பேசும்‌ தொடரில்‌ எது பெயர்ச்சொல்‌, வினைச்சொல்‌ எனக்‌ கூறுக. 

உ பத்தியைப்‌ படித்து அதில்‌ உள்ள பெயர்ச்சொல்‌, வினைச்சொற்களை 
அடிக்கோடிட்டு அடையாளம்‌ கண்டு கூறுக. 


ஓ 


அ. கீழ்க்காணும்‌ சொற்களைப்‌ பெயர்ச்சொல்‌, வினைச்சொல்‌ என பந்தும்‌ 


(பாடினாள்‌, வருணன்‌, எழுதினான்‌, வரைந்தாள்‌, இசைவாணி, உண்டான்‌, 
கண்ணன்‌, சம்சுதீன்‌, ஜெனிபர்‌, கட்டினார்‌, ஓடியது, முயல்‌) 


வ. எண்‌ பெயர்ச்‌ சொல்‌ வினைச்சொல்‌ 


1 வருணன்‌ உண்டான்‌ 


ஆ. பின்வரும்‌ தொடர்களில்‌ உள்ள பெயர்ச்சொல்‌, வினைச்சொல்லை எடுத்து எழுதுக. 
1. மயில்‌ தோகையை விரித்து ஆடியது 

2 வாணி கட்டுரை எழுதினாள்‌ 

3 இளம்பிறை உணவு சமைத்தாள்‌ 

4. ஆதிரை மரக்கன்றை நட்டாள்‌ 

5 கொத்தனார்‌ வீடு கட்டினார்‌ 


பெயர்ச்சொற்கள்‌ வினைச்சொற்கள்‌ 


கதையில்‌ வரும்‌ பெயர்ச்சொற்களையும்‌ வினைச்சொற்களையும்‌ பட்டியலிடுக. 


காட்டில்‌ புலி ஒன்று மானை வேட்டையாடத்‌ துரத்தியது. மான்‌ தன்னுயிரைக்‌ 
காத்துக்‌ கொள்ள வேகமாக ஓடியது. மானைத்‌ துரத்திச்‌ செல்லும்போது, வேடன்‌ 
விரித்திருந்த வலையில்‌ புலி சிக்கிக்‌ காண்டது. வேடன்‌ வலையில்‌ சிக்கிய புலியைக்‌ 
கூண்டில்‌ அடைக்க முயன்றான்‌. அப்பொழுது புலி வேடனைப்‌ பார்த்து, என்னைக்‌ 
கூண்டில்‌ அடைக்காதே விட்டுவிடு. நான்‌ ஓடிப்‌ போய்விடுகிறேன்‌ என்று கெஞ்சியது. 
அதற்கு வேடன்‌. 'அதெல்லாம்‌ முடியாது என்று கூறினான்‌. 


உனக்கு இரக்கமே இல்லையா? என்னை என்‌ துன்புறுத்துகிறாய்‌? எனக்‌ கேட்டது 
புலி. அதற்கு வேடன்‌ நீ ஏன்‌ மானை துரத்தினாய்‌? உனக்கு ஒரு நீதி. எனக்கு ஒரு 
நீதியா? எனக்‌ கேட்டான்‌. புலி அமைதியாய்‌ இருந்தது. 


ஏ 


டு 2 ள்‌ 
i 


உ இலக்கிய நிகழ்வுகள்‌ மற்றும்‌ விழாக்களில்‌ இடம்பெறும்‌ சிறப்புப்‌ பேச்சுகளைக்‌ 
கேட்டு மகிழ்க. 


அ. கேட்டல்‌ 


* காலை வழிபாட்டுக்‌ கூட்டத்தில்‌ ஆசிரியர்‌ உரையைக்‌ கேட்டு வகுப்பறையில்‌ 
கலந்துரையாடுக. 

ஆ. பேசுதல்‌ 

உ நமது கல்வி உயர்வுக்காகப்‌ பாடுபட்ட தலைவர்கள்‌ பற்றி அறிந்து வந்து பேசுக. 

கல்வி சிறந்த தமிழ்நாடு என்ற தலைப்பில்‌ உம்‌ சொந்த நடையில்‌ பேசுக. 


இ. படித்தல்‌ 

* செய்யுளைப்‌ பொருள்‌ விளங்கப்‌ படித்துக்காட்டுக. 

உ புத்தகப்‌ பூங்கொத்து நூலிலிருந்து நற்பண்பை வளர்க்கும்‌ ஏதேனும்‌ ஒரு 
கதையைப்‌ படித்துக்காட்டுக. 


ஈ. எழுதுதல்‌ 


1 சொல்லக்கேட்டு எழுதுக. 


1. களர்நிலம்‌ 6. உயிர்நாடி 

2. கற்றவர்‌ 7. தொலைக்காட்சி 
3. மறுமை 8. அறிவுத்தெளிவு 
4. தமிழாசிரியர்‌ 9. வளம்‌ பெறும்‌ 

5. நல்வழி 10. வளர்ச்சி 


2 சொற்களைத்‌ தொடரில்‌ அமைத்து எழுதுக. 
1. முன்னேற்றம்‌ __ டட 


டம்‌ அ அது ப துபை அ்பபற்பட 
வாழ்க்கை 


உ ௫ 19 


தொலைக்காட்சி 


5. கலைந்துள்ள சொற்களை வரிசைப்படுத்தித்‌ தொடர்களாக எழுதுக. 


எ.கா:  செழித்தால்‌ நாடூ காடு செழிக்கும்‌ 


காடு செழித்தால்‌ நாடு செழிக்கும்‌ 


கண்கள்‌ நாட்டின்‌ பெண்கள்‌. 


ன ட ர ட ஆ 


முதுகெலும்பு நாட்டின்‌ விவசாயமே 


ED 


தரும்‌ உழைப்பே உயர்வு 


போன்றது பொன்‌ காலம்‌ 


துளி வெள்ளம்‌ பெரு சிறு 


ட 


4. கவிதையை நிறைவு செய்க. 


9 9 999 


எல்லாம்‌ தரும்‌ கல்வி - வாழ்வில்‌ 
ஏற்றம்‌ தரும்‌ கல்வி 

கற்றார்‌ நிலை உயர்த்தும்‌ - அறிவில்‌ 
ஏற்றம்‌ தரும்‌ கல்வி. 


5, குறிப்புகளைப்‌ பயன்படுத்திக்‌ கதை எழுதுக. பொருத்தமான தலைப்பைத்‌ தருக. 
நான்கு வணிகர்கள்‌ - பஞ்சு விற்றல்‌ - எலித்தொல்லையால்‌ பூனை 
வாங்குதல்‌ - பூனையின்‌ ஒவ்வொரு காலையும்‌ ஒருவர்‌ பாதுகாத்தல்‌ - 
தண்டை - கொலுசு அணிவித்தல்‌ - பூனையின்‌ காலில்‌ புண்‌ ஏற்படுதல்‌ - 
அந்தக்‌ காலுக்குரிய வணிகன்‌, புண்‌ ஏற்பட்ட காலில்‌ எண்ணெய்‌ தோய்ந்த 
துணியைச்‌ சுற்றிவைத்தல்‌ - பூனை அடுப்பின்‌ அருகில்‌ செல்லல்‌ - 
எண்ணெய்‌ தோய்ந்த துணியில்‌ தீப்பற்றுதல்‌ - பூனை பஞ்சு மூட்டைகளின்‌ 
மீது ஓடுதல்‌ - மூட்டையில்‌ தீப்பற்றுதல்‌ - மற்ற மூவரும்‌ வழக்கு தொடுத்தல்‌ 
- நீதிபதி தீர்ப்பு வழங்கல்‌ - அடிபட்ட காலால்‌ பூனை எப்படி ஓடும்‌ எனக்‌ 
கேட்டல்‌ - மற்ற மூன்று கால்களின்‌ துணையின்றி ஓட இயலாது எனக்‌ 
கூறல்‌ - மற்ற மூவரும்‌ நட்டஈடு கொடுக்கவேண்டும்‌ என வலியுறுத்தல்‌.. 


ஓ 


9207 மொழியோடு விளையாடு 


முதலில்‌ இருந்து படித்தாலும்‌ முடிவில்‌ இருந்து படித்தாலும்‌ பொருள்‌ மாறாமல்‌ உள்ள 
சொற்றொடர்களைப்‌ படித்து மகிழ்க. 


எ.கா: தேரு வருதே மோரு வருமோ 


மோரு வருமோ தேரு வருதே 


மாலை உருவாக்கு 


NN 


2 யூ 


a 
17 NN 
த ஷி 
ஸி 
CL TTT 
1 
வ 17 


2111, 


ய்ய 
a 
வி 


எ.கா: மாறுமா கைரேகை மாறுமா 
மோரு தாரு மோ 
வா கற்கவா 
மாடூ சாடூமா 
சே அரசே 
தோடு ஆடுதோ 


மேக ராகமே 
மேள தாளமே 


நாபிறழ்‌, நாநெகிழ்‌ பயிற்சி விளையாடலாமா? 


நாபிறழ்‌, நாநெகிழ்‌ பயிற்சி சொற்றொடர்கள்‌ எழுதப்பட்ட அட்டைகளை 


வகுப்பு மாணவர்களின்‌ எண்ணிக்கைக்கு ஏற்பத்‌ தயார்‌ செய்து கொள்ள 
வேண்டும்‌, ஒவ்வொன்றின்‌ பின்‌ புறத்தில்‌ 1, 2, 3 என வரிசையாக எண்கள்‌ எழுதி 
வகுப்பறையின்‌ மையத்தில்‌ வைக்கவேண்டும்‌. மாணவர்களுக்கும்‌ அவ்வாறே 
எண்கள்‌ கொடுக்கப்பட வேண்டும்‌. ஆசிரியர்‌ ஓர்‌ எண்ணைக்‌ கூற அந்த 
எண்ணுக்குரிய மாணவர்‌ எழுந்து வந்து அதே எண்‌ எழுதப்பட்ட அட்டையை 
எடுக்க வேண்டும்‌, அதில்‌ உள்ள தொடரைப்‌ பிழையின்றி விரைவாக வாசிக்க 
வேண்டும்‌. அனைத்து மாணவர்களுக்கும்‌ வாய்ப்பு வழங்கப்படவேண்டும்‌. 


மீன்பிடிப்போம்‌ வாருங்கள்‌ 


கொக்குக்கு ஏற்ற மீன்களைப்‌ பிடித்து கூடையில்‌ போடுக (ஒரு பொருள்‌ பல சொல்‌) 


1. நெருப்பு - 
2. கதிரவன்‌ - 
3. சந்திரன்‌ - 


சொல்‌ ஏணி அமைப்போம்‌ 


சொல்லின்‌ இறுதியில்‌ முடியும்‌ எழுத்தை முதல்‌ எழுத்தாகக்‌ கொண்டு அமையும்‌ 
மற்றொரு சொல்லை எழுதிச்‌ சொல்லேணி அமைக்க. 


விளக்கு 


எ குருவி 


7 


படத்தைப்‌ பார்த்து வருணனைச்‌ சொல்லுடன்‌ படத்தில்‌ காணும்‌ உயிரினங்களின்‌ 
பெயரை எழுதுக. 


எ.கா: வண்ண வண்ண மலர்கள்‌ 


பயணத்தில்‌ ஒரு நாள்‌ 


அப்துல்‌ பக்கத்து ஊரில்‌ இருக்கும்‌ வீட்டிற்குத்‌ தன்‌ அம்மாவுடன்‌ ஊ சென்றான்‌. 
031 இருந்து பயணச்‌ சீட்டுகளை அம்மா பெற்றுக்‌ கொண்டார்‌. அப்துல்‌ னு ஓரத்தில்‌ 
அமர்ந்து கொண்டு வெளியே வேடிக்கைப்‌ பார்த்துக்‌ கொண்டே வந்தான்‌. பேருந்து 
வேகமாகச்‌ சென்றது. ந. எல்லாம்‌ ஒவ்வொன்றாகப்‌ பின்னோக்கி ஒடூவதுபோல்‌ 
இருந்ததைக்‌ கண்டு வியப்படைந்து தன்‌ அம்மாவையும்‌ பார்க்கச்‌ சொன்னான்‌. 
வெளியே தூரத்தில்‌ தெரிந்த காட்சி ௫.௫. குளிர்ச்சியைத்‌ தந்தது. 
மலையிலிருந்து துள்ளலோடு விழுந்து பாய்கின்ற இயன்‌ வேகம்‌ அப்துலின்‌ 
உள்ளத்தையும்‌ துள்ளிக்‌ குதிக்கச்‌ செய்தது. பச்சைப்‌ பசேலென இருந்த செடிகளும்‌ 
தார பார்ப்பதற்குப்‌ பட்டுக்‌ கம்பளம்‌ விரித்தாற்‌ போன்று மிகவும்‌ அழகாக இருந்தன. 
வயலின்‌ நடுவே ர்‌ நிறுத்தப்பட்டிருந்தது, பார்ப்பதற்கு வேடிக்கையாக இருந்தது. 
சற்றுத்‌ தூரம்‌ சென்றதும்‌ அதிகமாகப்‌ புகையை வெளியேற்றும்‌ 


கண்டான்‌. அதைப்‌ பற்றித்‌ தன்‌ அம்மாவிடம்‌ கேட்டூத்‌ தெரிந்து ண்பன்‌. அருகில்‌ 
புல்வெளியில்‌ * மேய்ந்து கொண்டிருந்தது. அப்துல்‌ இதைப்‌ பார்த்துக்‌ கொண்டு 
வரும்போது யாரோ ஒருவர்‌, தாம்‌ செல்லும்‌ பேருந்தை விரைவாகத்‌ தம்‌ தீ யில்‌ 
முந்திச்‌ செல்வதைக்‌ கண்டு பதற்றமடைந்தான்‌. தன்‌ அம்மாவிடம்‌ அதுபற்றிக்‌ கேட்ட 
போது, அவ்வாறு வண்டியை முந்திச்‌ செல்வது தவறு என்று கூறினார்‌. தாங்கள்‌ 


இறங்க வேண்டிய ஊர்‌ வந்ததும்‌ பேருந்திலிருந்து இறங்கி மகிழ்ச்சியோடு பாட்டி 


எ. குச்‌ சென்றான்‌. 
்‌ நிற்க அதற்குத்‌ தக 


நன்கு படித்து உயர்‌ பதவி பெறுவேன்‌. என்னால்‌ முடியும்‌. 
உ கற்ற கல்வியின்‌ துணைகொண்டு என்‌ திறமைக்கேற்ற வேலையைச்‌ 
செய்து உழைத்து முன்னேறுவேன்‌. 


ஓ 


k 


த. செயல்‌ திட்டம்‌ அதத ர ர. ஒட டீ. 


ர்‌ பள்ளியில்‌ உள்ள புத்தகப்பூங்கொத்து 
நூல்களில்‌ கல்வி தொடர்பான கருத்துகள்‌ 
நான்கைத்‌ தொகுத்து வருக. 
செய்தித்தாள்களில்‌ வெளிவரும்‌ கல்வி 
தொடர்பான செய்திகளைச்‌ சேகரித்து வருக. 
3. "பொறுமை" என்ற குணத்தை விளக்கும்‌ மூன்று கதைகளின்‌ தொகுப்பு 
தயார்‌ செய்க 


குடிநீர்வேண்டி விண்ணப்பம்‌ 


“ரி பபப பபப பப பபப பப பபப பபப பப பபப ப பப பபப ப பபப பப பிய பபப பபப பபப 


5 


அனுப்புநர்‌ 

ஆ. இளம்பரிதி, 

த/பெ. ஆறுமுகம்‌, 

க.எண்‌: 24, கிழக்குத்‌ தெரு, 

மாமண்டூர்‌, 

சின்னசேலம்‌ ஒன்றியம்‌. 

பெறுநர்‌ 

ஊராட்சி மன்றத்‌ தலைவர்‌, 

ஊராட்சி மன்ற அலுவலகம்‌, 

மாமண்டூர்‌, 

சின்னசேலம்‌ ஒன்றியம்‌. 
ஐயா, 

வணக்கம்‌. எங்கள்‌ தெருவில்‌ உள்ள குடிநீர்க்‌ குழாய்‌ உடைந்துள்ளதால்‌ 

கடந்த இரண்டூ நாள்களாகக்‌ குடிநீர்‌ தெருவில்‌ வீணாகிக்‌ கொண்டிருக்கிறது. 
இதனால்‌,தண்ணீர்‌ இன்றிஎங்கள்‌ தெருவில்‌ வசிப்போர்‌ துன்பப்படுகின்றனர்‌. 
எனவே, உடைந்துபோன குடிநீர்க்‌ குழாயைச்‌ சரிசெய்து தர வேண்டுமென்று 
பணிவுடன்‌ கேட்டுக்‌ கொள்கிறேன்‌. 


நன்றி. 
நாள்‌ : 29.07.2019 இப்படிக்கு 
இடம்‌ : மாமண்டூர்‌ தங்கள்‌ உண்மையுள்ள 


ஆ. இளம்பரிதி. 


ஓ 


டு] கற்றல்‌ நோக்கங்கள்‌ 

இயல்‌ * இயற்கையைப்‌ பாதுகாக்க வேண்டும்‌ என்ற உணர்வைப்‌ பெறுவர்‌. 

யமி . பழமொழிகள்‌ உணர்த்தும்‌ ஆழமான பொருளை அறிந்து 
பயன்படுத்துவர்‌ 

புதிர்கள்‌, விடுகதைகள்‌ உருவாக்கும்‌ திறன்‌ பெறுவர்‌ 


உ எழுவாய்‌, செயப்படு பொருள்‌, பயனிலை அறிந்துகொள்வர்‌ 


ன பாடல்‌ 
ஆகு 


= தர 
கடல DAE 


யக 7 


எல்லை அறியாய்‌ பெருங்கடலே - நீதான்‌ 
இரவும்‌ உறங்காயோ? கடலே 
அல்லும்‌ பகலும்‌ அலைகடலே - உனக்கு 


அலுப்பும்‌ இலையோ கருங்கடலே 


பொங்கு திரைகளோ? கடலே - அவை 
புரவி. நிரைதாமோ2-கட்லே 
சரச “௭5 கன்களை = 


எங்கும்‌ உனதொலியோ? கடலே! அன்றி 


இடியின்‌ முழக்கமோ? கடலே! 


மலையை வயிற்றடக்கம்‌ கடலே! - எண்ணில்‌ 


மகறிமீனுலவும்‌:கடலே!. 2. 
hee முத்தளிக்கும்‌ கடலே! சிப்பி 


விளையாடற்‌;குதவும்‌ கடலே! 


மழைக்கு மலமும்‌ கடலே! அதை. படல 
வாங்கி வைப்பதும்‌ நீ, கடலே! 

வழுத்து மகிமையெலாம்‌ கடலே! - எவர்‌ 
மதித்து முடிக்கவலார்‌ கடலே! 


- கவிமணி தேசிக விநாயகம்‌ 


45 | டை...” 


அலுப்பு - களைப்பு புரவி - குதிரை 
மகரம்‌ - மீன்‌ திரைகள்‌ - அலைகள்‌ 
மகிமை - பெருமை 


எல்லையின்றிப்‌ பரந்து விரிந்திருக்கும்‌ பெருங்கடலே! நீ இரவும்‌ பகலும்‌ 
உறங்காது எப்போதும்‌ அலைகளை வீசி ஒலித்துக்‌ கொண்டே இருக்கிறாய்‌. 
உனக்கு ஓய்வு என்பதே இல்லை. பொங்கி வருகின்ற உன்‌ அலைகள்‌, பார்ப்பதற்குக்‌ 
குதிரைகள்‌ அணிவகுத்து வருவதைப்போல்‌ காட்சியளிக்கின்றன. எங்கும்‌ 
ஒலிக்கின்ற உன்‌ ஒலி, அலையோசையால்‌ எழுந்ததா அல்லது இடியோசையால்‌ 
எழுந்ததா என்று எங்களுக்கு ஐயம்‌ எழுகிறது. உன்னுள்‌ உயர்ந்த மலையும்‌ 
அடங்கிக்‌ கிடக்கிறது. எண்ணில்லாத மீன்‌ வளங்களையும்‌ விலை மதிப்புடைய 
முத்துகளையும்‌ கொண்டுள்ள நீ, சிப்பிகள்‌ விளையாடுவதற்கும்‌ உதவுகிறாய்‌. 
இப்பூமியில்‌ மழை பெய்வதற்குக்‌ காரணமாகவும்‌ இருக்கிறாய்‌. அந்த மழைநீரைச்‌ 
சேமித்து வைக்கும்‌ பெரிய கலனாகவும்‌ விளங்குகிறாய்‌. ஆகவே, உன்‌ 
பெருமைகளை எல்லாம்‌ எடூத்துரைக்க வல்லவர்கள்‌ இங்கு எவரும்‌ இலர்‌. 


இப்பாடலைப்‌ பாடியவர்‌, கவிமணி தேசிக விநாயகம்‌. இவர்‌, கன்னியாகுமரி 
மாவட்டத்திலுள்ள தேரூரில்‌ பிறந்தவர்‌. இவர்‌, இனிமையும்‌ எளிமையும்‌ 
மிக்க பாடல்களை எழுதியமையால்‌, கவிமணி என்று போற்றப்பெற்றார்‌. நம்‌ 
பாடப்பகுதியிலுள்ள பாடல்‌, குழந்தைப்பாடல்கள்‌ என்னும்‌ தலைப்பில்‌ முதற்பாடலாக 
அமைந்துள்ளது. 


Aer ஓ ட. [்‌ 
இரு, கற்பவை கற்றபின்‌ 


உ பாடலைச்‌ சரியான உச்சரிப்புடன்‌ படித்துக்‌ காட்டுக. 


௨. கடலைப்‌ பற்றி இப்பாடல்‌ மூலம்‌ நீ அறிந்த செய்திகளை உன்‌ சொந்த நடையில்‌ 
கூறுக. 


* கடலைப்‌ பற்றி நீ அறிந்த பாடல்களை வகுப்பறையில்‌ பாடி மகிழ்க. 


ஓ 


௮. சரியான சொல்லைத்‌ தெரிவு செய்து எழுதுக! 


(9 


(94 
ஓ 


ஓ 


ஆ. 


பெருமை -* கடல்‌ என்பதைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைப்பது 

அ) பெருமைகடல்‌ ஆ) பெருங்கடல்‌ 

இ) பெரியகடல்‌ ஈ)  பெருமைக்கடல்‌ 
கருங்கடலே என்ற சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 

அ) கருமை* கடலே ஆ) கருங்‌ * கடலே 
இ) கரும்‌ * கடலே ஈ) கரு* கடலே 
'திரை' என்ற சொல்லின்‌ பொருள்‌ 


அ) மலை ஆ) அலை 
இ) வலை ஈ) சிலை 


மழை பெய்வதற்குக்‌ காரணமாக இருப்பது 
அ) வானம்‌ ஆ) பூமி 
இ) கடல்‌ ஈ) நெருப்பு 
இரண்டாம்‌ எழுத்து ஒன்றுபோல்‌ வரும்‌ (எதுகை) சொற்களைப்‌ பாடலிலிருந்து 
எடுத்து எழுதுக. 
எ.கா. எல்லை - அல்லும்‌ 
முதலெழுத்து ஒன்றுபோல்‌ வரும்‌ (மோனை) சொற்களைப்‌ பாடலிலிருந்து எடுத்து 
எழுதுக. 
எ.கா. அல்லும்‌ - அலுப்பும்‌ 


வினாக்களுக்கு விடையளிக்க. 


1. கடல்‌ நமக்கு அளிக்கும்‌ வளங்கள்‌ யாவை? 
2. பாடலின்‌ பொருளை உம்‌ சொந்த நடையில்‌ எழுதுக. 
சிந்தனை வினா 


எல்லையறியாய்‌ பெருங்கடல்‌ என்று கூறக்‌ காரணம்‌ என்ன? வகுப்பறையில்‌ 
கலந்துரையாடூக. 


ஓ 


படம்‌ இங்கே! பழமொழி எங்கே? 


பழையனூர்‌ மாந்தோப்பில்‌ கிளி ஒன்று இருந்தது. அதன்‌ பெயர்‌ செல்லம்மா. 
அந்த ஊரில்‌ அதை அவ்வாறுதான்‌ பெயர்‌ சொல்லி அழைப்பார்கள்‌. மாங்காய்‌ 
காய்க்கும்‌ பருவத்தில்‌ தோப்பிற்கு வரும்‌ சிறுவர்களிடம்‌ ஒரு படத்தை மரப்‌ 
பொந்திலிருந்து எடுத்துக்‌ காட்டும்‌. அந்தப்‌ படம்‌ உணர்த்தும்‌ பழமொழியைச்‌ 
சிறுவர்கள்‌ கூறிவிட்டால்‌ அவர்களுக்கு ஒரு மாங்காய்‌ பறித்துப்‌ போடும்‌. அதனால்‌, 
அதைப்‌ 'பழமொழிக்‌ கிளி' என்றும்‌ ஆசையாக அழைப்பார்கள்‌. 

மரத்தில்‌ மாங்காய்கள்‌ காய்த்துத்‌ தொங்குவதைக்‌ கண்டு, சிறுவர்கள்‌ 
ஒவ்வொருவரும்‌ தோப்புக்கு வரத்‌ தொடங்கினர்‌. 


பழமொழிகள்‌ என்பவை, நம்‌ முன்னோர்கள்‌ தங்கள்‌ அனுபவத்தின்‌ மூலம்‌ 
உணர்ந்து கூறிய மொழிகள்‌. பழங்காலம்‌ முதற்கொண்டே பழமொழிகள்‌ 
வழக்கிலிருந்து வருகின்றன. பழமொழி நானூறு என்னும்‌ பெயரிலேயே நீதிநூல்‌ 


ஒன்றும்‌ உள்ளது. 


சொற்களஞ்சியப்‌ பெருக்கமும்‌ சொல்லாட்சித்‌ திறனும்‌ 


48 


செல்லம்மா, நான்‌ பிரபு வந்திருக்கிறேன்‌. 
ஓ! பிரபுவா ! நன்றாக இருக்கிறாயா? 
நான்‌ நன்றாக இருக்கிறேன்‌. உன்னைப்‌ 
பார்த்துவிட்டு மாங்காய்‌ பறித்துச்‌ 
செல்லலாம்‌ என வந்தேன்‌. 

மிக்க மகிழ்ச்சி! நான்‌ காட்டும்‌ 
படத்திற்குரிய பழமொழியைக்‌ கூறினால்‌ 
நானே உனக்கு மாங்காய்‌ பறித்துத்‌ 
தருகிறேன்‌ என்று கூறியவாறு கிளி ஒரு 
படத்தை எடுத்துக்காட்டியது 

இந்தப்‌ படம்‌ உணர்த்தும்‌ பழமொழி என்ன? 


யானை வரும்‌ பின்னே! மணியோசை வரும்‌ முன்னே! 


சரியாகக்‌ கூறினாய்‌. இதோ, உனக்கு மாங்காய்‌ பறித்துத்‌ தருகிறேன்‌. 


எப்படி இருக்கிறாய்‌ செல்லம்மா? 
யார்‌ வந்திருப்பது? 

வின்சென்ட்‌ வந்திருக்கிறேன்‌ செல்லம்மா. எனக்கும்‌ மாங்காய்‌ வேண்டும்‌. 
இந்தப்‌ படம்‌ உணர்த்தும்‌ பழமொழி என்ன என்று சொல்‌. மாங்காய்‌ தருகிறேன்‌. 
இக்கரைக்கு அக்கரை பச்சை 

நன்று, சீக்கிரமாக விடை கண்டுபிடித்து 
விட்டாயே! இதோ உனக்கு மாங்காய்‌! 
எனக்கு மாங்காய்‌ கிடைத்துவிட்டது. 
நன்றி செல்லம்மா! 

கனிமொழி என்‌ அமைதியாக நிற்கிறாய்‌? 
உனக்கு மாங்காய்‌ வேண்டாமா? 
வேண்டும்‌ செல்லம்மா! 

இந்தப்படம்‌ உணர்த்தும்‌ பழமொழி 
என்னவென்று சொல்‌ பார்க்கலாம்‌. 
சூறைக்காற்று வீசுது. 


இல்லையே கனிமொழி இன்னும்‌ கொஞ்சம்‌ 
யோசி. 


இ 


ஆங்‌.... ஆடிக்காற்றில்‌ அம்மியும்‌ 
பறக்கும்‌. 

அழகாகக்‌ கூறினாய்‌ இதோ மாங்காய்‌ 
வாங்கிக்‌ கொள்‌. 

உண்மையாகவே நான்‌ அழகாகக்‌ 
கூறினேனா? நன்றி செல்லம்மா! 
என்‌ நண்பன்‌ முகமது 
வந்திருக்கிறான்‌ செல்லம்மா! 


அப்படியா, இதிலுள்ள பழமொழி என்ன என்று கூறச்சொல்‌, மாங்காய்‌ தருகிறேன்‌. 


எனக்குத்‌ தெரியும்‌ கூறுகிறேன்‌ ஆலும்‌ 
வேலும்‌ பல்லுக்குறுதி, நாலும்‌ இரண்டும்‌ 
சொல்லுக்குறுதி. 

மிகவும்‌ அருமை! நான்‌ உனக்கு 
மாம்பழமே தேடிப்‌ பறித்துத்‌ தருகிறேன்‌. 
நன்றி செல்லம்மா! 


செல்லம்மா! எனக்கு? 


தேனிசையா? இதில்‌ என்ன பழமொழி 
இருக்கு சொல்லேன்‌. உடனே பறித்துத்‌ 
தருகிறேன்‌. 


காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்‌ 


கண்ணிமைக்கும்‌ நேரத்தில்‌ 
கூறிவிட்டாயே! இதோ மாங்காய்‌ 
வாங்கிக்கொள்‌. 

மாங்காய்‌ சாப்பிட மிகவும்‌ பிடிக்கும்‌ 
எனக்கும்‌ மகிழ்ச்சியாக இருக்கிறது 
செல்லம்மா, நன்றி! 


பழமொழிக்கிளி! எனக்கு மாங்காய்‌ 
இல்லையா? 


யாரு என்‌ செல்லப்‌ பெயரைச்‌ சொல்லிக்‌ கூப்பிடுவது? கதிரவனா? இதன்‌ 
பழமொழியைக்‌ கூறு தருகிறேன்‌. 


ய, 


அகல உழுவதை விட ஆழ உழுவதே 
மேல்‌ 


மிக்க மகிழ்ச்சி! இதோ உனக்கு 
மாங்காய்‌, பெற்றுக்கொள்‌. 

ரொம்ப நன்றி பழமொழிக்‌ கிளி! 
சிறுவர்கள்‌ அனைவரும்‌ செல்லம்மா! 
நாங்கள்‌ இன்னும்‌ நிறைய பழமொழி 
களைத்‌ தெரிந்து கொண்டூ மீண்டும்‌ 
நாளைக்கு வருகிறோம்‌, எனக்‌ கூறிவிட்டு மிகவும்‌ மகிழ்ச்சியாக வீட்டிற்குச்‌ சென்றனர்‌. 


$e டப்‌ கற்பவை கற்றபின்‌ 


உ உன்‌ பெற்றோர்‌ அல்லது தாத்தா, பாட்டி பேசும்போது பயன்படுத்தும்‌ பழமொழிகளைத்‌ 
தொகுத்து வருக. அவைபற்றி வகுப்பறையில்‌ கலந்துரையாடூக. 


உ பாடப்பகுதியில்‌ இடம்பெற்றுள்ள பழமொழிகளையும்‌, அவற்றின்‌ பொருள்களையும்‌ 
உம்‌ சொந்த நடையில்‌ கூறுக. 

உ பாடப்பகுதியில்‌ இடம்பெற்றுள்ள புதிர்களையும்‌ அவற்றிற்கான விடைகளையும்‌ உம்‌ 
சொந்த நடையில்‌ கூறுக. 

உ பள்ளிநூலகத்தில்‌ உள்ள 'பழமொழிக்கதைகள்‌' புத்தகத்தைப்படித்துபழமொழிக்கான 
விளக்கத்தை வகுப்பறையில்‌ கதையுடன்‌ பகிர்ந்து கொள்க. 


படிப்போம்‌! சிந்திப்போம்‌! எழுதுவோம்‌! _ 


அ. சரியான சொல்லைத்‌ தெரிவு செய்து எழுதுக. 


[ஓ - மரப்பொந்து இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ட 
அ) மரம்‌ * பொந்து ஆ) மரச்‌ பொந்து 
இ) மரப்‌ * பொந்து ஈ)  மரப்பு* பொந்து 

© அக்கரை இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ட 
௮) அக்‌*+கரை ஆ) அந்த*கரை 
இ) அ௮*கரை ஈ) அர*அரை 


ஷ சூறை * காற்று இதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ ___ ட 


அ) சூறைகாற்று ஆ) சூற்காற்று 

இ) சூறக்காற்று ஈ) சூறைக்காற்று 
டூ கண்‌ * இமைக்கும்‌ இதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ 

௮) கண்ணிமைக்கும்‌ ஆ) கண்டுமைக்கும்‌ 

இ) கண்மைக்கும்‌ ஈ)  கண்ணமைக்கும்‌ 


ஓ 


© நானூறு இதனைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ 


அ) நான்கு நூறு ஆ) நா-நூறு 
இ) நான்கு*னூறு ஈ) நான்‌ *நூறு 


ஆ. கீழ்க்காணும்‌ சொற்களைப்‌ பிரித்து எழுதுக. 
அ) மணியோசை - --------- த்தன 


ஆ) தேனிசை ட ல்லைல வைட படைய வு 


இ. பொருத்தமான சொல்லைக்‌ கொண்டு பழமொழியை நிறைவு செய்க: 


புத்தி, அடி, காலை, பயிர்‌, வளையாதது 


யானைக்கும்‌ டட சறுக்கும்‌ 
விளையும்‌ முளையிலே தெரியும்‌ 
ஐந்தில்‌ ட. ஐம்பதில்‌ வளையாது 
ஆத்திரக்காரனுக்குப்‌ ட மட்டு 
ஆழம்‌ தெரியாமல்‌ ட விடாதே 


சொல்லை இடம்‌ மாற்றிப்‌ பழமொழியைக்‌ கண்டுபிடிக்க. 


உழுவதை அகல விட உழு ஆழ 


வளையாதது வளையாது ஐம்பதில்‌ ஐந்தில்‌ 


மிஞ்சினால்‌ அளவுக்கு நஞ்சு அமிழ்தமும்‌ 


குற்றம்‌ சுற்றம்‌ பார்க்கின்‌ இல்லை 


கற்பவர்‌ கரையில கல்வி நாள்சில 


99999 99999 


வினாக்களுக்கு விடையளிக்க. 

1. பழமொழி என்பது யாது? 

2. கிளி, யாருக்கு மாம்பழம்‌ தருவதாகக்‌ கூறியது? 

3. கிளியைப்‌ 'பழமொழிக்‌ கிளி என அழைக்கக்‌ காரணம்‌ என்ன? 

4. இப்பாடத்தில்‌ நீ அறிந்து கொண்ட பழமொழிகளைப்‌ பட்டியலிட. 

ஊ. சிந்தனை வினா 

கிளியைப்போல்‌, நீ பழமொழி கூறுவதாய்‌ இருந்தால்‌ என்ன பழமொழிக்கு 
எப்படிப்‌ படம்‌ வரைந்து விளக்குவாய்‌? வகுப்பறையில்‌ செயல்படுத்து. 


ய, 


AVAHY1 


கா... கா... 


காகம்‌ கரைந்து தன்‌ நண்பனான மானைத்‌ தேடியபடி அழைத்தது 


இதோ வந்துவிட்டேன்‌ என்று கூறியபடி துள்ளிக்‌ குதித்து ஓடி வந்தது மான்‌. 


காகம்‌ : நண்பா ! நலமாக இருக்கிறாயா? 

மான்‌ : ஏதோ இருக்கிறேன்‌ நண்பா ...... 

காகம்‌ : குரலில்‌ உற்சாகமில்லையே.... என்‌ சோர்வாகப்‌ பேசுகிறாய்‌? 

மான்‌ : எனக்கு மிகவும்‌ பசியாக இருக்கிறது. 

காகம்‌ : என்னோடு வா. உனக்குப்‌ புல்‌ உள்ள இடங்களை காட்டுகிறேன்‌. அங்கு 


நீ வயிறாரப்‌ புல்லை மேயலாம்‌. 

மான்‌ : நீ என்மேல்‌ மிகவும்‌ அன்பாக இருக்கிறாய்‌. தினமும்‌ எனக்காக 
அலைந்து திரிந்து புல்லுள்ள இடங்களைக்‌ கண்டறிந்து வந்து என்னிடம்‌ 
கூறுகிறாய்‌. நன்றி நண்பா..... 


காகம்‌ : நன்றியெல்லாம்‌ கூறத்‌ 
தேவையில்லை எனக்குச்‌ 


அமர்ந்து பயணம்‌ செய்கிறேன்‌. 
நாமிருவரும்‌ நெடுநாள்‌ 
நண்பர்கள்‌. ஒருவருக்கொருவர்‌ 
உதவியாய்‌ இருப்பது இது ஒன்றும்‌ 
புதிதல்லவே...... 


மான்‌ : சரி நண்பா ! பேசிக்‌ கொண்டே நெடுந்தூரம்‌ வந்துவிட்டோம்‌. இங்கேயே 
இன்றைய உணவை உண்டுவிட்டு இருப்பிடம்‌ செல்வோம்‌. 


காகமும்‌ மானும்‌ நல்ல நண்பர்களாக நெடுநாள்கள்‌ இணைந்திருப்பதை நரி ஒன்று 
கவனித்தது. தன்‌ மனத்திற்குள்‌, கொழு கொழுவென இருக்கும்‌ இந்த மானை நாம்‌ 
எப்படியாவது கொன்று தின்றுவிட வேண்டும்‌. அதற்கு, எப்பொழுதும்‌ இணைந்தே 
இருக்கும்‌ இவர்கள்‌ இருவரையும்‌ தனித்தனியே பிரிக்கவேண்டும்‌. அப்போதுதான்‌, 
மானை இரையாக்க முடியும்‌ என எண்ணியது. 


நரி : என்ன தோழர்களே..... எப்பொழுதும்‌ இணைந்தே இருக்கிறீர்கள்‌... 
என்னையும்‌ உங்கள்‌ நண்பனாக ஏற்றுக்‌ கொள்வீர்களா? 

மான்‌ : அதற்கென்ன ..... இன்று முதல்‌ நீயும்‌ எங்கள்‌ நண்பனாக எங்களோடு 
சேர்ந்திருக்கலாம்‌. 

நரி : நன்றி! 

காகம்‌ : சரி நேரமாகி விட்டது. இருப்பிடம்‌ செல்லலாம்‌. 


நரி, தன்‌ இருப்பிடம்‌ நோக்கிச்‌ சென்று விடுகிறது 
காகம்‌ : நண்பா, யாரையும்‌ சீக்கிரமாக நம்பிவிடாதே! அது நமக்குத்‌ தான்‌ ஆபத்து. 


மான்‌ : அப்படியெல்லாம்‌ எந்த ஆபத்தும்‌ வந்துவிடாது. நரியைப்‌ பார்த்தால்‌ 
நல்லவனாக நல்ல குணமாகத்தான்‌ தெரிகிறது. 


காகம்‌ : கண்ணால்‌ காண்பதும்‌ பொய்‌. 
காதால்‌ கேட்பதும்‌ பொய்‌. 
தீர விசாரிப்பதே மெய்‌. 


மான்‌ : ஐயா ! கருத்து கந்தசாமி ! பேசியது போதும்‌. 


ஓ 


நரி 


மான்‌ 


நரி 


மான்‌ 


நரி 


மான்‌ 


நரி 


மான்‌ 


நரி 


வீட்டிற்குச்‌ செல்‌. நானும்‌ என்‌, இருப்பிடம்‌ செல்கிறேன்‌. மீண்டும்‌ நாளை 
சந்திப்போம்‌. 

அடுத்த நாள்‌ காலை நரி மானை சந்திக்கிறது. 

நண்பனே ! நலமா? 


அடடே ! நரியா? என்ன இவ்வளவு காலையில்‌ என்னைத்‌ தேடி 
வந்திருக்கிறாய்‌? 


நண்பனைப்‌ பார்க்க நேரம்‌ காலம்‌ ஏது? உன்னைப்‌ பார்த்தால்‌ எனக்குப்‌ 
பரிதாபமாக இருக்கிறது. 
என்‌ எனக்கு என்ன? என்னைப்‌ பார்த்து என்‌ பரிதாபப்படுகிறாய்‌? 


உடல்‌ மெலிந்து காணப்படுகிறாயே.... சரியான உணவு கிடைக்காததால்‌ 
கொழு கொழுவென இருக்க வேண்டிய நீ பஞ்சத்தில்‌ அடிபட்டாற்போல்‌ 
இருக்கிறாய்‌... 

விலங்குகளுக்குமே இதே உணவுப்‌ பற்றாக்குறைதான்‌. வானம்‌ 
பொய்த்ததால்‌ வனமெல்லாம்‌ பாலைவனமாக மாறி வருகிறதே. 

பிற விலங்குகளைப்‌ பற்றி நமக்கென்ன கவலை? 

எனக்குத்‌ தெரிந்த இடம்‌ ஒன்று இருக்கிறது. அங்கே உனக்கு நல்ல 
மேய்ச்சல்‌ நிலம்‌ உண்டு. என்னோடு வா. உனக்கு மட்டும்‌ அந்த 
இடத்தைக்‌ காட்டுகிறேன்‌. 


நமது நண்பன்‌ காகமும்‌ வரட்டும்‌... 


காகத்தை மற்றொரு நாள்‌ அங்கே அழைத்துச்‌ செல்லலாம்‌. இன்று நீ 
மட்டும்‌ என்னோடு வா. 


மான்‌ : சரி, இவ்வளவு 
வலியுறுத்திச்‌ சொல்கிறாய்‌. 
வருகிறேன்‌. 


நரி, மானை விவசாயி 
ஒருவனின்‌ விளைச்சல்‌ 
நிலத்தில்‌ கொண்டு 
விடுகிறது. மான்‌ பயிரை 
நன்கு மேய்ந்து பசியாறிய 
பிறகு இருப்பிடத்திற்குத்‌ 
திரும்புகிறது. இச்செயல்‌ 
காகத்திற்குத்‌ தெரியாமலேயே 
தொடர்ந்து நீடிக்கிறது. 


காகம்‌ 


விவசாயி தன்‌ விளைச்சலைப்‌ பாழாக்கும்‌ விலங்கைப்‌ பிடிக்க முடிவு 
செய்கிறான்‌. . 


அடூத்த நாள்‌ வழக்கம்‌ போல்‌ மான்‌ நரியோடூ அந்த வயலுக்குச்‌ சென்று 
பயிரை மேய்கிறது. அந்த நேரத்தில்‌ விவசாயி வருவதைப்‌ பார்த்தவுடன்‌, 
தப்பிக்க நினைத்த மான்‌, வேகமாக ஓடூம்போது அருகிலிருந்த 
கம்பிவேலியில்‌ எதிர்பாராமல்‌ சிக்கிக்‌ கொள்கிறது. 


இதையறிந்த நரி, எதிர்பார்த்துக்‌ கொண்டிருந்த வாய்ப்பு வந்துவிட்டதை 
நினைத்து மகிழ்ந்தது. மானை அப்படியே தவிக்க விட்டுவிட்டு ஓடிப்போய்‌ 
அருகிலுள்ள கரும்பு வயலில்‌ மறைந்து கொண்டூ நடக்க இருப்பதைக்‌ 
கவனித்துக்‌ கொண்டிருந்தது. 


நண்பா... நண்பா... எங்கே இருக்கிறாய்‌? 
காகம்‌ தேடி வருகிறது 


என்‌ ஆருயிர்‌ நண்பா ! இங்கேயா இருக்கிறாய்‌? ஆ! வேலியில்‌ 
மாட்டிக்கொண்டாயே கத்துவதற்குக்கூட முடியாத நிலையில்‌ இப்படி 
கம்பிவேலியில்‌ சிக்கிக்‌ கொண்டாயே... 


சரி, சரி நீ தப்பித்துக்‌ கொள்ள ஒரு யோசனை சொல்கிறேன்‌. விவசாயி 
அருகில்‌ வரும்வரை நீ இறந்ததுபோல்‌ அசையாமல்‌ இரு விவசாயி 
உன்னை வேலியிலிருந்து விடூவித்தவுடன்‌, நான்‌ மரத்திலிருந்து கா கா 
கா என்று குரல்‌ கொடுக்கிறேன்‌, உடனே தப்பித்து விடு. 


56 


விவசாயி 


காகம்‌ 


நரி 


: ஓ... மானா? நீ தான்‌ இத்தனை நாளாக என்‌ பயிரை நாசப்‌ படூத்தினாயா? 


இன்று வேலியில்‌ மாட்டிக்கொண்டாய்‌ என்று கூறியவாறே மானைப்‌ 
பிடிக்க வருகிறான்‌. ஓ. இறந்துவிட்டதுபோல்‌ இருக்கிறதே! சரி, 
வேலியிலிருந்து மானை விடுவித்து வீட்டிற்கு எடுத்துச்‌ செல்வோம்‌ என்று 
சொல்லிக்கொண்டே வேலியிலிருந்து மானை விடூவிக்கிறான்‌. 


அப்போது, காகம்‌ கரைகிறது, அதுவரை இறந்தவாறு 
நடித்துக்கொண்டிருந்த மான்‌ கண்ணிமைக்கும்‌ நேரத்தில்‌ உயிர்‌ 
பிழைத்தால்‌ போதும்‌ எனத்‌ துள்ளிப்‌ பாய்ந்து வேகமாக ஓடியது. 


: அடடே.....மான்‌ என்னை எமாற்றிவிட்டதே! 


தன்‌ நீண்ட தடியை எடுத்து, ஓடும்‌ மானை நோக்கி வேகமாக வீசுகிறான்‌. 
அந்தத்‌ தடி பதுங்கியிருந்த நரியின்மேல்‌ பட்டு, நரி மயங்கிக்‌ கீழே 
விழுகிறது. விவசாயி ஏமாந்து போகிறான்‌. 


சிறிது நேரத்திற்குப்‌ பின்‌ மயக்கம்‌ தெளிந்து எழுந்த நரியிடம்‌, 


: நரியே ! உன்‌ வஞ்சக எண்ணம்‌ உனக்கே கேடாக முடிந்தது. 


நம்பினவர்களுக்கு என்றும்‌ துரோகம்‌ செய்யாதே ! 


வெட்கித்‌ தலைகுனிந்தவாறே மன்னித்துவிடு நண்பா! இனிமேல்‌ இப்படி 
நடந்து கொள்ளமாட்டேன்‌. 


ர 


காகம்‌ : தன்னைப்‌ போல்‌ பிறரையும்‌ நேசிக்க வேண்டும்‌. நண்பர்களோடு 
உண்மை அன்புடன்‌ பழக வேண்டும்‌. 
ப ௫ ௫. ௫. ௫. ௫ 
( நீதி: ஆபத்தில்‌ உதவுபவனே உண்மையான நண்பன்‌ ) 
ய கற்பவை கற்றபின்‌ 
உ ஆபத்தில்‌ உதவுபவர்களே உண்மையான நண்பர்கள்‌ என்னும்‌ தலைப்பில்‌ பேசுக. 


௨. தீயோருடன்‌ கொள்ளும்‌ நட்பு, தீமையையே தரும்‌ என்பதற்கு வேறொரு 
கதையைக்‌ கூறுக. 


விக்கு 


வினாக்களுக்கு விடையளிக்க. 
1. நரி, காகத்திடமிருந்து ஏன்‌ மானைப்‌ பிரிக்க எண்ணியது? 
2. நரியை நண்பனாக ஏற்றுக்கொண்ட மானிடம்‌ காகம்‌ கூறியதென்ன? 
3. நரி,மானை எங்கு அழைத்துச்‌ சென்றது? 
4. வேலியில்‌ மாட்டிக்கொண்ட மானைக்‌ காகம்‌ எவ்வாறு காப்பாற்றியது? 
த, தப்பிப்‌ பிழைத்த மான்‌ கதையிலிருந்து நீங்கள்‌ அறிந்துகொண்ட நீதி யாது? 
சிந்தனை வினா 
நமக்கு நண்பர்களாக இருப்பவர்களிடம்‌ என்னென்ன நற்குணங்கள்‌ 
இருக்கவேண்டும்‌? பட்டியலிடுக. 


ஓ 


சொற்றொடர்‌ அமைப்பு முறை 


எழுவாய்‌ 
ஒரு தொடரில்‌, யார்‌, எது, எவை, யாவர்‌ என்னும்‌ வினாக்களுக்கு விடையாக 
வரும்‌ சொல்லே எழுவாய்‌ (எழுவாய்‌ எப்போதும்‌ பெயர்ச்சொல்லாகவே இருக்கும்‌) 


எடுத்துக்காட்டு : தென்றல்‌ நடனம்‌ ஆடினாள்‌ 


செயப்படுபொருள்‌ 
ஒரு தொடரில்‌ யாரை, எதனை, எவற்றை என்னும்‌ வினாக்களுக்கு விடையாக 
வரும்‌ சொல்லே செயப்படுபொருள்‌ 


எடுத்துக்காட்டு : தென்றல்‌ நடனம்‌ ஆடினாள்‌ 


பயனிலை 
ஒரு தொடரில்‌ அமைந்துள்ள வினைமுற்றையே பயனிலை என்கிறோம்‌. 
எடுத்துக்காட்டு : தென்றல்‌ நடனம்‌ ஆடினாள்‌ 
ஆடினாள்‌ - என்பது வினைமுற்று 
உ எழுவாய்‌, பயனிலை, செயப்படுபொருள்‌ ஆகிய மூன்றும்‌ ஒரு தொடரில்‌ இடம்‌ 
பெற்றிருக்கும்‌. 

 எழுவாயோ, செயப்படுபொருளோ இல்லாமலும்‌ தொடர்‌ அமையும்‌. 

எ.கா. நடனம்‌ ஆடினாள்‌ - இத்தொடரில்‌ எழுவாய்‌ இல்லை. 
தென்றல்‌ ஆடினாள்‌ - இத்தொடரில்‌ செயப்படுபொருள்‌ இல்லை 


* ஒரு தொடர்‌ எழுவாய்‌ அல்லது செயப்படுபொருள்‌ இல்லாமல்‌ அமையலாம்‌. ஆனால்‌, 
பயனிலை கட்டாயம்‌ இடம்பெற்றிருக்கும்‌. 


ய கற்பவை கற்றபின்‌ 
* தொடரின்‌ அமைப்பு முறையை அறிந்து கூறுக. 


எழுவாய்‌, பயனிலை, செயப்படுபொருள்‌ ஆகிய மூன்றும்‌ தொடரில்‌ சில இடங்களில்‌ 
வருவதையும்‌, அவை வராமல்‌ தொடர்‌ அமைவதையும்‌ குறித்துக்‌ கலந்துரையாடுக. 


ஓ 


படிப்போம்‌! சிந்திப்போம்‌! எழுதுவோம்‌! _ 


அ. சரியான சொல்லைத்‌ தெரிவு செய்து எழுதுக. 


ட எழுவாய்‌ எப்போதும்‌... லாகவே இருக்கும்‌. 
௮) வினைச்சொல்‌ ஆ) இடைச்சொல்‌ 
இ) பெயர்ச்சொல்‌ ஈ) உரிச்சொல்‌ 
[இ - பாடல்‌ பாடினாள்‌ - இத்தொடரில்‌ இல்லை. 
அ) எழுவாய்‌ ஆ) பயனிலை 
இ) செயப்படுபொருள்‌ ஈ) சொல்‌ 
[ஓ - அமுதன்‌ ஓடினான்‌ - இத்தொடரில்‌ _ உண்டு 
அ) பயனிலை ஆ) செயப்படுபொருள்‌ 
இ) இடைச்சொல்‌ ஈ) உரிச்சொல்‌ 


ஆ. எழுவாய்‌, செயப்படுபொருள்‌, பயனிலைகளை எடுத்து எழுதுக. 
1. மாதவி சித்திரம்‌ தீட்டினாள்‌ 
2. இளங்கோவடிகள்‌ சிலப்பதிகாரத்தை இயற்றினார்‌. 
3. அன்பழகன்‌ மிதிவண்டி ஓட்டினான்‌ 
4. கிளி பழம்‌ தின்றது. 


| வ.எண்‌ எழுவாய்‌ (யார்‌, எது, எவை, யாவர்‌) | செயப்படுபொருள்‌ | பயனிலை 


(யாரை, எதனை, எவற்றை) (முடிந்த செயல்‌) 


ஸ்‌ 


இ. எழுவாய்‌, பயனிலை மட்டும்‌ உள்ள தொடர்கள்‌ மூன்று எழுதுக. 
ஈ) பயனிலை, செயப்படுபொருள்‌ மட்டும்‌ உள்ள தொடர்கள்‌ மூன்று எழுதுக. 


x 2 ்‌ 
i 


௮. கேட்டல்‌ 


இயற்கை சார்ந்த பாடல்களை வகுப்பறையில்‌ பாடச்‌ செய்து கேட்டு அதுபோலப்‌ பாடி 
மகிழ்க. 

புதிர்களைத்‌ தொகுத்து வந்து வகுப்பறையில்‌ கூறுக. நண்பன்‌ கூறிய புதிருக்குச்‌ 
சரியான விடை கூறி மகிழ்க. 

இயற்கையைக்‌ காக்க வேண்டியதன்‌ அவசியம்‌ பற்றிய உரைகளைக்‌ கேட்டூ வந்து 
வகுப்பறையில்‌ பகிர்க. 


ஆ. பேசுதல்‌ 


இயற்கை சார்ந்த பாடல்களைப்‌ பாடி மகிழ்க. 

பழமொழிக்‌ கதைகளை உம்‌ சொந்த நடையில்‌ கூறுக. 

நீ சென்று வந்த சுற்றுலா (அ) ஊர்‌ பற்றி வருணித்துப்‌ பேசுக. 
மழை எவ்வாறு பெய்கிறது? அறிந்து வந்து வகுப்பறையில்‌ பேசுக. 


தென்னை, வாழை, பனை, வேம்பு, முருங்கை ஆகிய மரங்கள்‌ பேசுவது போல நடித்து 
"நானே அதிகம்‌ பலன்‌ தருவேன்‌" என ஒவ்வொருவரும்‌ வகுப்பில்‌ பேசிக்காட்டுக. 


இ. படித்தல்‌ 


பழமொழிகளைப்‌ படித்துத்‌ தொகுப்பு தயார்‌ செய்க. 
சிறந்த புதிர்களைப்‌ படித்துச்‌ சேகரித்துத்‌ தொகுப்பு தயார்‌ செய்க. 


புத்தகப்‌ பூங்கொத்துப்‌ பகுதியைப்‌ படித்து, அதில்‌ இடம்பெற்றுள்ள பழமொழி, 
புதிர்களைத்‌ தொகுத்து வருக. 


ஈ. எழுதுதல்‌ 


ர்‌. 


2. 


சொல்லக்‌ கேட்டு எழுதுக. 
1. மாங்காய்‌ பறித்துத்‌ தருகிறேன்‌ 
2. ஆடிக்காற்றில்‌ அம்மியும்‌ பறக்கும்‌ 
3. பழமொழி ஒன்று சொல்‌ 
4. கண்ணிமைக்கும்‌ நேரம்‌ 


சொற்களைத்‌ தொடரில்‌ அமைத்து எழுதுக. 


1. அமைதியாக 2. தருகிறேன்‌ _ 
3. சிறுவர்கள்‌... 4. முழக்கம்‌ 
5. தங்கம்‌ _ 6. விளைவு 


3. பொருத்தமான நிறுத்தக்‌ குறியிடுக. 
என்‌ உடல்‌ எழு நிறங்களால்‌ ஆனது ஊதா கருநீலம்‌ நீலம்‌ பச்சை மஞ்சள்‌ 
இளஞ்சிவப்பு சிவப்பு என்ற வரிசையில்‌ நிறங்கள்‌ அமைந்திருக்கும்‌ எனது பெயரின்‌ 
முன்பகுதி என்‌ இருப்பிடம்‌ பின்பகுதி என்‌ வடிவம்‌ என்‌ பெயரைக்‌ கண்டுபிடித்துவிட்டாயா 
4. பொருத்தமான சொற்களால்‌ நிரப்புக. 
(உறுதியாக, சொத்தையாக, பல்வலி, பல்துலக்க) 


மருத்துவர்‌ : விமலா உன்‌ உடம்புக்கு என்ன? 


விமலா : எனக்கு 


மருத்துவர்‌ : எங்கே வாயைத்‌ திற, பல்லெல்லாம்‌ இருக்கிறதே. 


விமலா : அதற்கு நான்‌ என்ன செய்ய வேண்டும்‌ ஐயா? 


மருத்துவர்‌ : இனிப்புகளை அதிகமாகச்‌ சாப்பிடக்கூடாது. தினமும்‌ இருமுறை 
காலையிலும்‌, இரவிலும்‌ வேண்டும்‌. அப்பொழுதுதான்‌ 

விமலா : நீங்கள்‌ சொன்னதை நான்‌ பின்பற்றுகிறேன்‌ ஐயா. 

5. கதையை நிறைவு செய்க. 

ஒரு நாள்‌ அந்த நாட்டின்‌ அரசர்‌ குதிரையின்‌ மேல்‌ வலம்‌ வந்து 

கொண்டிருந்தார்‌. வயதான மனிதர்‌ ஒருவர்‌, தம்முடைய தள்ளாத வயதிலும்‌ 

சாலையின்‌ ஓரங்களில்‌ குழிகளைத்‌ தோண்டி, விதைகளையும்‌ செடிகளையும்‌ நட்டுத்‌ 

தண்ணீர்‌ ஊற்றியதைப்‌ பார்த்தார்‌. அரசர்‌ அந்த வயதானவர்‌ செய்யும்‌ செயல்களைத்‌ 

தொடர்ந்து பார்வையிட்டு வந்தார்‌. ஒரு நாள்‌ ............. .......... 2 கடகட வக கவ கக கட வக வ வவ 


6. இணைத்துக்‌ கூறுவோம்‌ 
உ தொடர்புடைய பல சொற்றொடர்களைத்‌ தனித்தனி அட்டைகளில்‌ 
எழுதிக்‌ கொள்ளுங்கள்‌. 
எ.கா. மழையில்‌ நனைந்தேன்‌. 
சட்டை ஈரமானது. 
* அனைவரும்‌ வட்டமாக அமர்ந்து கொள்ளுங்கள்‌ 
* ஒவ்வொருவரும்‌ ஓர்‌ அட்டையை எடுத்துக்‌ கொள்ளுங்கள்‌ 
உ ஒருவர்‌ எழுந்து கையிலுள்ள அட்டையில்‌ எழுதியுள்ளதைப்‌ படியுங்கள்‌. 
* அதனோடு தொடர்புடைய சொற்றொடர்‌ எழுதியுள்ள அட்டையை 
வைத்துள்ளவர்‌ உடனே எழுந்து படிக்க வேண்டும்‌. 
மற்றவர்கள்‌ இரண்டு சொற்றொடர்களையும்‌ இணைத்துக்‌ கூற 
வேண்டும்‌. 
மழையில்‌ நனைந்ததால்‌ சட்டை ஈரமானது. 


ஓ 


6. விளம்பரத்தைப்‌ படித்துப்‌ புரிந்துகொண்டு விடையளிக்க. 


காண வாரீர்‌! களிக்க வாரீர்‌! 


நாள்தோறும்‌ 


நோம்‌: மாலை 6.00 மணி 
இடம்‌: நேரு விளையாட்டரங்கம்‌, 


பேசும்‌ கிளி! தீ வளையத்திற்குள்‌ பாயும்‌ புலி! பார்‌ விளையாட்டில்‌ பறக்கும்‌ 
தேவதைகள்‌! கூண்டுக்குள்‌ உருண்டோடும்‌ குல்லா மனிதர்‌! வெள்ளைப்‌ 
புறாக்களின்‌ எல்லையில்லா ஆட்டம்‌! கோமாளிக்‌ குள்ளர்களின்‌ கும்மாள 

விளையாட்டு! குதிரையேறும்‌ கொஞ்சும்‌ மழலைகள்‌! 


ட வாருங்கள்‌! வண்ணவொளியில்‌ காணுங்கள்‌! இ 


விளம்பரம்‌ படி ! விடையைக்‌ கொடு 


1. சர்க்கஸ்‌ நடைபெறும்‌ இடம்‌ எது? 

2. விளையாடுபவர்கள்‌ யார்‌? 

3. குதிரையேறுபவர்கள்‌ யார்‌? 

4. சர்க்கஸ்‌ நடைபெறும்‌ அரங்கத்தின்‌ பெயர்‌ என்ன? 


5. சர்க்கஸின்‌ பெயர்‌ என்ன? 


“௮ 


9. பத்தியைப்‌ படித்து வினாக்களுக்கு விடையளிக்க 

ஒரு நாள்‌ மாலை முத்துவின்‌ வீட்டிற்கு அவனுடைய நண்பர்களான 
கென்னடியும்‌ அன்வரும்‌ விளையாட வந்தனர்‌. பிறந்து சில நாள்களே ஆன நான்கு 
நாய்க்‌ குட்டிகளைத்‌ தோட்டத்தில்‌ கண்டனர்‌. நாய்க்‌ குட்டிகளைத்‌ தங்கள்‌ வீட்டிற்குக்‌ 
கொண்டுூ செல்ல விரும்பினர்‌. இருவரும்‌ ஆளுக்கொரு நாய்க்‌ குட்டியைத்‌ தூக்கிக்‌ 
கொண்டனர்‌. முத்து அவர்களிடம்‌, "நண்பர்களே, பால்‌ குடிக்கும்‌ இந்தக்‌ குட்டிகளைத்‌ 
தாயிடமிருந்து பிரிக்க வேண்டா. நம்மை நம்‌ பெற்றோரிடமிருந்து யாராவது பிரித்தால்‌ 
நாம்‌ எவ்வளவு துன்பப்படுவோம்‌, சிந்தித்துப்‌ பாருங்கள்‌" என்று கூறினான்‌. 

நண்பர்கள்‌ அமைதியாக நாய்க்குட்டிகளைக்‌ கீழே இறக்கி விட்டனர்‌. நாய்க்‌ 
குட்டிகள்‌ மகிழ்ச்சியாகத்‌ தம்‌ தாயோடு விளையாடுவதை நண்பர்கள்‌ மூவரும்‌ 


பார்த்து மகிழ்ந்தனர்‌. 


முத்துவின்‌ தோட்டத்தில்‌ எத்தனை நாய்க்குட்டிகள்‌ இருந்தன? 
நண்பர்கள்‌ இருவரும்‌ முத்துவின்‌ வீட்டிற்கு எதற்காக வந்தனர்‌? 
கென்னடியும்‌ அன்வரும்‌ என்ன செய்ய விரும்பினர்‌? 


நண்பர்களுக்கு முத்துவின்‌ அறிவுரை என்ன? 


99999 


நண்பர்கள்‌ நாய்க்குட்டிகளை எடுத்துச்‌ சென்றனரா? ஏன்‌? 


ப்‌ படு மொழியோடு. விளையாடு -- 


ஆங்கிலச்‌ சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல்‌ எழுதுக. 


ட 


1. Seashore 6. Nature 
2. Morning 7. Pearl 

3. Field 8. Farmer 
4. Mango tree 9. Project 
5. Cyclone 10. Circus 


N 


கலங்கரை விளக்கம்‌ - இச்சொல்லிலிருந்து புதிய சொற்களை உருவாக்குக. 


3. 


4. 


கண்டுபிடித்து எழுதுக. 
1 மணம்‌ மிக்க மலர்‌ 


2. சிலந்திக்கு எத்தனை கால்கள்‌? ௮.௮.௮ 
3. பந்தை அடிக்க உதவுவது 
4. பசுவின்‌ உணவு ஆஆஆ. 
5. மீன்பிடிக்க உதவும்‌ ௪ 
6. ஒரு தின்பண்டம்‌ _ ஆ ஆ ஆ. ஆ 

க டூ டை ஏன்‌ த பு 

லி ௭ ட்‌ டூ பா ல்‌ 

கா சு ம சொ ட்‌ தை 

வ ட ம்‌ ல்‌ வ சி 

ல்‌ ர்‌ த ஒடை டை 

ம்‌ ப ப்‌ அ கு கை 


ஒரு கதையின்‌ முதல்‌ தொடர்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள்‌ ஒவ்வொருவரும்‌ 
ஒரு தொடர்‌ கூறிக்கதையை நிறைவு செய்க. 


கதைத்‌ தொடர்‌ : 1 

அன்று காட்டு அரசன்‌ சிங்கத்திற்குப்‌ பிறந்த நாள்‌ 

கதைத்‌ தொடர்‌ : 2 

இன்சுவை பள்ளி செல்லும்‌ வழியில்‌ பணப்பை ஒன்றைக்‌ கண்டெடுத்தாள்‌. 
கதைக்‌ தொடர்‌ : 3 


கவியரசன்‌ நாய்‌, பூனை போன்ற விலங்குகளைத்‌ துன்புறுத்தி அதில்‌ 
மகிழ்ச்சியடைவான்‌. 


கதைத்‌ தொடர்‌ : 4 


நரி ஒன்று கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்த மான்களைக்‌ கண்டது. 


5. கடல்‌ வளங்களைக்‌ கண்டுபிடிப்போம்‌ 


© த இருக்கும்‌ இடம்‌ கலகலப்பாக இருக்கும்‌. | குழந்தை 
2 பின்வரும்‌ சொற்களைக்‌ கொண்டு சொற்றொடர்‌ உருவாக்கலாமா! 
எ.கா: மழை - | மரம்‌ வளர்ப்போம்‌மழை பெறுவோம்‌ 


மலை  - | உயர்ந்து நிற்பது மலை 
கரி - 


யபபபபபயபயபயம்‌ 


வழி 
வலி 
அரை 
அறை 
மனம்‌ 


மணம்‌ 


அறிந்து கொள்வோம்‌ 


கடலைக்‌ குறிக்கும்‌ வேறு பெயர்கள்‌ 


௫ நிற்க அதற்குத்‌ தக 


௨. என்னால்‌ இயன்றவரை இயற்கையைக்‌ காப்பேன்‌ 


எனது வாழ்நாளில்‌ ஒரு மரக்கன்றையாவது நட்டு வளர்ப்பேன்‌ 


. எனது சுற்றுப்புறத்தைத்‌ தூய்மையாக வைத்திருப்பேன்‌ 


. கடல்‌ படம்‌ வரைந்து கடலின்‌ பயன்களைப்‌ பட்டியலிட்டு வருக. 


* உமது பள்ளியில்‌ மரக்கன்றுகளை நட்டு வளர்ப்பதைத்‌ 


L 


செயல்திட்டமாக மேற்கொள்க. புகைப்படத்துடன்‌ எழுதி வழங்குக. 


பழமொழிகள்‌, புதிர்கள்‌, விடுகதைகள்‌ தொகுப்பு தயார்‌ செய்க. 


mn NE 


Ann 


ரு புறவறு ஓ ப வன | | ப) 


“இகற்றல்‌ நோக்கங்கள்‌ 


உ அறிவியல்‌ விழிப்புணர்வுப்‌ பாடல்களைக்‌ கேட்டுப்‌ 
இயல்‌ புரிந்துகொள்ளுதல்‌ 
தி பியல்‌. உ சுற்றுப்புறத்தில்‌ நிகழும்‌ ஒவ்வொரு நிகழ்வுக்கும்‌ அறிவியல்‌ 
41 பின்புலம்‌ உள்ளதை அறிந்துகொள்ளுதல்‌ 
அறிவியல்‌! தெரிந்துகொள்ளல்‌ 
தொழில்நுட்பம்‌ _ 


2 


காரணகாரியங்களை அறிவியல்‌ மனப்பான்மையுடன்‌ அணுகுதல்‌ 


உ மூவிடப்பெயர்களை அறிந்துகொண்டு, உரிய இடங்களில்‌ 
பயன்படுத்துதல்‌ 


இ எதனாலே, எதனாலே? 
ப 


ழ்‌ எதனாலே, எதனாலே? 
பலவண்ண வானவில்‌ எதனாலே? இ 
விண்மீன்‌ ஒளிர்வது எதனாலே? 
ரோஜாப்பூ சிவப்பது எதனாலே? 
இலைகள்‌ உதிர்வது எதனாலே? _ 
மின்மினி மின்னுவது எதனாலே? 
பறவைகள்‌ பறப்பது எதனாலே? 


மின்னல்‌ மின்னுவது எதனாலே? 
மேகம்‌ கறுப்பது எதனாலே? 

கடலில்‌ அலைகள்‌ எதனாலே? 
அனைத்தின்‌ காரணம்‌ கண்டறிந்தால்‌ 
அறிஞனாகலாம்‌ அதனாலே! 


Tamil 5th-std_Term 2.indd 1 8/1/2019 1:12:25 PM 


ர பவுறவறு ஓ 


என்‌, எதற்கு, எப்படி என்னும்‌ அறிவியல்‌ சிந்தனையைத்‌ தூண்டும்‌ 


வகையில்‌ இப்பாடல்‌ அமைந்துள்ளது. நம்மைச்‌ சுற்றி நிகழும்‌ மாற்றங்களைக்‌ 
காரணகாரியங்களுடன்‌ விளக்க முற்படுகிறது. 


| Tamil 5th-std_Term 2.indd 2 


வானில்‌ உள்ள நீர்த்துளிகளுள்‌ சூரிய ஒளி ஊடூருவும்போது, நீர்த்துளிகளின்‌ 
பின்புறமாக எதிரொளிப்பதால்‌ வானவில்‌ தோன்றுகிறது. 

விண்மீன்கள்‌, தங்களிடம்‌ உள்ள ஒன்றிற்கும்‌ மேற்பட்ட ஹைட்ரஜன்‌ 
அணுக்களை இயற்பியல்‌ நிகழ்வின்‌ உதவியுடன்‌ ஒன்றிணைப்பதன்‌ மூலம்‌ 
ஒளி வீசுகின்றன. 

ரோஜாப்பூவில்‌ 'ஆந்தோசைனின்‌' என்ற நிறமி இருப்பதால்‌, சிவந்த நிறத்தில்‌ 
காணப்படுகின்றது. 

கோடைக்காலங்களில்‌ நீராவிப்‌ போக்கைத்‌ தடுப்பதற்காகத்‌ தாவரங்களிலிருந்து 
இலைகள்‌ உதிர்கின்றன. 

மின்மினிப்‌ பூச்சிகளின்‌ பின்னால்‌ அடிக்கடி விளக்கு எரிவதைப்‌ போல்‌ 
மின்னுகின்றன. காரணம்‌, லூசிஃபெரேஸ்‌ என்சைம்‌ மின்மினிப்பூச்சி பின்னால்‌ 
இருப்பதால்‌ மின்னுகிறது. 

பறவைகள்‌, பறக்கக்‌ காரணம்‌ அவற்றின்‌ எலும்புகளிலும்‌ இறகுகளிலும்‌ காற்றுப்‌ 
பைகள்‌ உள்ளன. அவை, பறப்பதற்கு உதவுகின்றன. 

மின்னிறக்கத்தால்‌ மின்னல்‌ மின்னுகிறது. 

மேகத்தில்‌ அதிக அளவு நீர்‌ இருப்பதால்‌, சூரிய ஒளி ஊடுருவ முடியாது. ஆதலால்‌, 
மேகம்‌ கறுப்பாகத்‌ தோன்றுகிறது. 

பூமியின்‌ மீது சந்திரனின்‌ ஈர்ப்பு விசை இருப்பதால்‌, கடலில்‌ அலைகள்‌ 


தோன்றுகின்றன. 
ய கற்பவை கற்றபின்‌ 


பாடலைப்‌ புரிந்துகொண்டு பாடூக. 

அறிவியல்‌ சிந்தனையைத்‌ தூண்டும்‌ வினாக்களுக்கு விடை அறிந்துகொள்க. 
பாடலில்‌ உள்ளதுபோல்‌, வேறு சில வினாக்களுக்குரிய விடைகளை அறிய 
முயல்க. 


8/1/2019 1:12:25 PM | | 


ஆ 1 ப) 


படிப்போம்‌! சிந்திப்போம்‌! எழுதுவோம்‌! 


அ. பொருத்துக 


விண்மீன்‌ - உதிரும்‌ 
2 ரோஜாப்பூ - பறக்கும்‌ 
3 மேகம்‌ - ஒளிரும்‌ h னப்‌ 4 
4. இலை - சிவக்கும்‌ அகக்‌ 
5 பறவை - கறுத்திருக்கும்‌ 
ஆ. வினாக்களுக்கு விடையளிக்க. 


வானவில்‌ எப்படி தோன்றுகிறது? 


2. கடலில்‌ என்‌ அலைகள்‌ உண்டாகின்றன? 


இ. சிந்தனை வினா 


நாம்‌ வாழும்‌ பூமி, சுழன்று கொண்டேயிருக்கிறது. ஆனால்‌, அதில்‌ வாழும்‌ நாம்‌ 
சுழல்வதில்லை. என்‌? விடை காண்போமா? 


அறிந்து கொள்வோமா? 
மோட்டார்‌ வண்டி உருவான கதை 


தந்தையுடன்‌ சிறுவன்‌ ஒருவன்‌ தெருவில்‌ சென்று கொண்டிருந்தான்‌. எதிரில்‌, ஒரு வண்டி 
மெதுவாக ஊர்ந்து வந்து கொண்டிருந்தது. அந்த வண்டியை மாடும்‌ இழுக்கவில்லை; குதிரையும்‌ 
இழுக்கவில்லை. அதைப்‌ பார்த்த சிறுவனுக்கு வியப்பு ஏற்பட்டது. அப்பாவிடம்‌ அதைப்‌ பற்றிக்‌ 
கூறினான்‌. அதுமட்டுமின்றி, அந்த வண்டியோட்டியிடமும்‌ சென்று வண்டியைப்‌ பற்றிப்‌ பல 
கேள்விகள்‌ கேட்டான்‌. அந்த வண்டியின்‌ பெயர்‌ ரோடு - என்ஜின்‌ எனவும்‌ அது, நீராவியால்‌ 
ஓடுகிறது எனவும்‌ அறிந்துகொண்டான்‌. அன்றே அந்தச்‌ சிறுவனுக்கு ஓர்‌ ஆசை உண்டாயிற்று. 
மனிதர்கள்‌ ஓட்டிச்‌ செல்லக்கூடிய வண்டிகளைச்‌ செய்து, அவை மிக வேகமாக ஓடுமாறு செய்ய 
வேண்டும்‌ என்று நினைத்தான்‌. 

பெரியவனானதும்‌ ஓர்‌ இயந்திரத்‌ தொழிற்சாலையில்‌ வேலைக்குச்‌ சேர்ந்தான்‌. பகலில்‌ அங்கு 
வேலை செய்வான்‌. இரவில்‌, வேகமாக ஓடும்‌ வண்டியை எப்படிக்‌ கண்டுபிடிக்கலாம்‌ என்று 
ஆராய்ச்சி செய்யத்‌ தொடங்கிவிடூுவான்‌. பல நாள்‌ செய்த முயற்சி ஒரு நாள்‌ வெற்றி பெற்றது. ஆம்‌. 
மோட்டார்‌ வண்டி கண்டுபிடிக்கப்பட்டது. அன்று மோட்டார்‌ வண்டியைக்‌ கண்டுபிடிக்க 
அயராது முயற்சி செய்து வெற்றி கண்ட அந்தச்‌ சிறுவன்தான்‌, அமெரிக்காவைச்‌ சேர்ந்த ஹென்றி 
போர்ட்‌ என்பவர்‌. தாமே சொந்தமாக மோட்டார்‌ தொழிற்சாலையொன்றை நிறுவி, ஆயிரக்கணக்கான 
மோட்டார்களை உருவாக்கினார்‌. 'மோட்டார்‌ மன்னன்‌' என்று உலகமே அவரைப்‌ புகழ்ந்தது. 
அவருடைய தொழிற்சாலையில்‌ உருவான மோட்டார்‌ கார்கள்‌ உலகப்‌ புகழ்‌ பெற்றன. 


இளம்வயதிலிருந்தே புதிதாக ஒன்றை உருவாக்க வேண்டும்‌ என எண்ணும்‌ எண்ணத்தை 
நாம்‌ வளர்த்துக்கொண்டால்‌, முடியாததனையும்‌ முடித்துக்காட்டலாம்‌. விடாமுயற்சியும்‌ கடின 
உழைப்பும்‌ நம்மை மென்மேலும்‌ உயர்த்தும்‌. 


ற 


| | Tamil 5th-std_Term 2.indd 3 ஓ 


ஓ 


8/1/2019 1:12:25 PM | | 


ர பறுறவறு ஓ | ME | | | 


உரைநடை 


அறிவின்‌ திறவுகோல்‌ 


முதன்முதலில்‌ அறிவு என்னும்‌ கருவி செயல்படத்‌ தொடங்கிய நாள்‌, மனிதனுக்கு 
அச்சம்‌ மிகுந்ததாகவே இருந்திருக்கும்‌. தன்‌ அறிவைக்‌ கொண்டு, அவன்‌ சுற்றும்‌ முற்றும்‌ 
பார்த்தான்‌. காலையில்‌ ஒளிவீசிக்‌ கொண்டிருந்த கதிரவன்‌, திடீரென மாலையில்‌ 
மறைந்ததும்‌ அவனது அறிவு விழித்துக்‌ கொண்டது. அந்தக்‌ கதிரவன்‌ எங்கே போனான்‌? 
இப்படியே இருளாகத்தான்‌ இருக்குமா? என்று அவன்‌ எண்ணிக்‌ கொண்டிருக்க 
மறுநாள்‌ மீண்டும்‌ கதிரவன்‌ தோன்றினான்‌. அப்போதே மனிதனின்‌ அறிவு வேலை 
செய்யத்‌ தொடங்கியது. இந்தக்‌ கதிரவன்‌ நேற்றுத்‌ தோன்றிய இடத்திலேயே 
என்‌ இன்றும்‌ தோன்றுகிறான்‌? இதுபோன்று அடுக்கடுக்காக அவன்‌ உள்ளத்தில்‌ 
சிந்தனை தோன்றியது. ஏன்‌? எதற்கு? எப்படி? என்றெல்லாம்‌ அவன்‌ சிந்திக்கத்‌ 
தொடங்கியபோதுதான்‌ அறிவியல்‌ வளரத்‌ தொடங்கியது. அவ்வகையில்‌ அறிவியலை 
வளர்த்த அறிஞர்களைப்பற்றி நாம்‌ அறிந்துகொள்வது மிகவும்‌ தேவை. இப்பாடப்பகுதியில்‌ 
அறிவால்‌ வளர்ந்த அறிவியல்‌ சிந்தனையாளர்களைப்‌ பற்றித்‌ தெரிந்துகொள்வோம்‌. 


ஆப்பிளைக்‌ கண்டார்‌; ஆற்றலைத்‌ தந்தார்‌ 


(ச 


| | Tamil 5th-std_Term 2.indd 4 ஓ 8/1/2019 1:12:25 PM | | 


__- நக்கி | | | | | ஓ 


தன்‌ வீட்டுத்‌ தோட்டத்திலுள்ள ஆப்பிள்‌ மரத்தினடியில்‌ சிறுவன்‌ ஒருவன்‌ 
உட்கார்ந்திருந்தான்‌. அப்போது, மரத்திலிருந்த ஒரு பறவை சிறகடித்துப்‌ பறந்து செல்ல, 
திடீரென ஆப்பிள்‌ ஒன்று மரத்திலிருந்து கீழே விழுந்தது. நாமாக இருந்தால்‌ என்ன 
செய்திருப்போம்‌? ஆகா, நமக்கு ஒர்‌ ஆப்பிள்‌ கிடைத்ததே” என்று மகிழ்ச்சியோடு 
உண்ணத்‌ தொடங்கியிருப்போம்‌ அல்லவா? ஆனால்‌, அந்தச்‌ சிறுவன்‌, அப்படி 
நினைக்கவில்லை. இந்த ஆப்பிள்‌ என்‌ மேலே மேலே வானத்தைநோக்கிப்‌ போகாமல்‌ 
கீழிறங்கி வந்து விழுகிறது? என்று சிந்திக்கத்‌ தொடங்கிவிட்டான்‌. இதில்‌ எதோ ஓர்‌ 
இயற்கைச்‌ சக்தி இருக்கவேண்டும்‌ என எண்ணினான்‌. இதன்‌ காரணத்தைக்‌ 
கண்டுபிடிக்க வேண்டும்‌ என்று தன்‌ பிறந்தநாளில்‌ முடிவு செய்தான்‌. அன்று தன்‌ 
பிறந்தநாள்‌ பரிசாக ஆப்பிள்‌ கிடைத்ததை எண்ணி மகிழ்ந்தான்‌. அன்று சிந்திக்கத்‌ 
தொடங்கிய அந்தச்‌ சிறுவன்தான்‌, புவியீர்ப்புச்‌ சக்தியைக்‌ கண்டுபிடித்துப்‌ பின்னாளில்‌ 
உலகப்புகழ்‌ பெற்ற சர்‌ ஐசக்‌ நியூட்டன்‌. அவர்‌, பூமிக்கு ஈர்ப்புச்‌ சக்தி உண்டு என்ற 
உண்மையை உலகுக்கு உணர்த்திய அறிவியலறிஞர்‌ ஆவார்‌. 


வேடிக்கை பார்த்தார்‌; வியக்க வைத்தார்‌ 


பூங்கா ஒன்றில்‌. ணன சிலர்‌ விளையாடிக்‌ கொண்டிருந்தனர்‌. அருகில்‌ 
சிந்தனையுடன்‌ அமர்ந்திருந்தார்‌ மருத்துவர்‌ ஒருவர்‌. சிறுவனொருவன்‌, 'ஸீஸா என்ற 
ஒருவகை மரப்பலகையின்‌ மீது ஒரு முனையில்‌ குண்டூசியால்‌ கீறிக்கொண்டிருந்தான்‌. 


2 


| | Tamil 5th-std_Term 2.indd 5 ஓ 8/1/2019 1:12:26 PM | | 


ரு புறுறவறு ஓ 


௫௫ 


| Tamil 5th-std_Term 2.indd 6 


பலகையின்‌ மறுமுனையில்‌ தன்‌ காதைப்‌ பொருத்தி, எழும்‌ ஒலியைக்‌ கேட்டுக்‌ 
கொண்டிருந்தான்‌ மற்றொரு சிறுவன்‌. பலகையின்‌ ஒரு முனையில்‌ குண்டூசியால்‌ 
மெதுவாகக்‌ கீறும்போது எழுந்த ஒலி, மறுமுனையில்‌ மிகத்‌ தெளிவாகக்‌ கேட்பதைக்‌ 
கண்டு அந்தச்‌ சிறுவன்‌ வியப்படைந்தான்‌. 


எதோ சிந்தனையில்‌ ஆழ்ந்திருந்த அந்த மருத்துவர்‌, சிறுவர்களின்‌ செய்கையைக்‌ 
கண்டார்‌. அவர்‌ உள்ளத்தில்‌ மின்னல்போல்‌ ஒர்‌ ஒளிக்கீற்று தோன்றியது. தாம்‌ விடை 
தெரியாமல்‌ தவித்த ஒரு வினாவுக்கு இப்போது விடை கிடைத்துவிட்டது. அவர்‌, அந்தச்‌ 
சிறுவர்களை நோக்கிச்‌ சென்றார்‌. மரம்‌ போன்ற திடப்பொருள்கள்‌ ஒலியைப்‌ பெருக்கும்‌ 
தன்மையுடையவை. அதனால்தான்‌, ஒரு முனையில்‌ மெதுவாகக்‌ கீறினாலும்‌ 
மறுமுனையில்‌ தெளிவாகக்‌ கேட்கிறது என அவர்களிடம்‌ விளக்கினார்‌. 


அந்த விளக்கம்‌ சிறுவர்களுக்கு மட்டுமல்ல, அவருக்கும்தாம்‌. எனெனில்‌, 
நோயாளியின்‌ இதயத்‌ துடிப்பை எவ்வாறு துல்லியமாகக்‌ கேட்கமுடியும்‌ என்றுதானே 
அவர்‌ கவலைப்பட்டார்‌. இப்போது, அவருக்கே விடை காண முடிந்ததல்லவா? உடனே 
ஓட்டமும்நடையுமாக மருத்துவமனையை அடைந்தார்‌. தாள்களை ஓர்‌ உருளை 
வடிவமாகச்‌ சுருட்டிக்‌ கொண்டு, நோயாளியை நெருங்கினார்‌. காகித உருளையின்‌ 
ஒரு முனையை நோயாளியின்‌ மார்பில்‌ வைத்து, மறுமுனையில்‌ தம்‌ காதை வைத்துக்‌ 
கேட்டார்‌. என்ன வியப்பு! நோயாளியின்‌ இதயத்துடிப்பு இவருக்குத்‌ துல்லியமாகக்‌ 
கேட்டது. அந்த மணித்துளியில்‌ மருத்துவ உலகம்‌ அதுவரை கண்டிராத மாபெரும்‌ ஒரு 
முயற்சிக்கு வித்திட்டது. ஆம்‌. ஸ்டெதஸ்கோப்‌ எனப்படும்‌ இதயத்துடிப்பைக்‌ கண்டறியும்‌ 
கருவி அப்போதுதான்‌ உருவானது. அதைக்‌ கண்டுபிடித்தவர்‌, வேறு யாருமல்லர்‌, அந்தப்‌ 
பூங்காவில்‌ சிறுவர்களின்‌ விளையாட்டிலிருந்து ஓர்‌ உண்மையைக்‌ கண்டுபிடித்தாரே 
அந்த மருத்துவர்தாம்‌. அவர்‌ பெயர்‌, இரேனே லென்னக்‌. 


ஆவியைக்‌ கண்டார்‌; நீராவி இயந்திரம்‌ தந்தார்‌ 


8/1/2019 1:12:26 PM | | 


ர புறவறு ஓ ட கோன்‌ | | | 


அந்தச்‌ சிறுவனுக்கு வயது பன்னிரண்டு. சமையலறைக்குள்‌ நுழைந்த சிறுவன்‌, 
தேநீர்‌ தயாரிப்பதற்காகக்‌ கெட்டிலில்‌ நீர்‌ கொதித்துக்‌ கொண்டிருப்பதைக்‌ கண்டான்‌. 
நீர்‌ நன்றாகக்‌ கொதித்தவுடன்‌ அந்தக்‌ கெட்டிலின்‌ மூக்கு வழியாகக்‌ 'குப்‌ குப்‌ என்று 
ஆவி வெளிவருவதைப்‌ பார்த்தான்‌. இந்த ஆவி வெளிவராதபடி கெட்டிலின்‌ மூக்கை 
அடைத்தால்‌ என்ன நடக்கும்‌ என்று எண்ணினான்‌. உடனே, அந்தப்‌ பாத்திரத்தின்‌ 
மூக்குப்பகுதியை மூடினான்‌. இப்போது ஆவி வரவில்லை. சிறிதுநேரம்‌ சென்றது. 
கெட்டிலின்‌ மூடி மெல்ல அசையத்‌ தொடங்கியது. அதனால்‌, சிறிது இடைவெளி 
ஏற்பட்டது. இப்போது, நீராவி கொப்புளித்துக்காண்டு வெளியேறியது. அந்தச்‌ சிறுவன்‌ 
பார்த்துக்கொண்டே நின்றான்‌. மேலும்‌ சிறிதுநேரம்‌ சென்றபின்‌, கெட்டிலின்‌ மூடி 
மேலைழும்பத்‌ தொடங்கியது. அப்புறம்‌... அப்புறம்‌ என்ன? மூடியைத்‌ தள்ளிவிட்டு நீராவி 
வேகமாக வெளிவரத்‌ தொடங்கியது. அந்தச்‌ சிறுவனுக்கு வியப்பு மேலிட்டது. இந்த 
நீராவியும்‌ புகையும்தான்‌ அந்தச்‌ சிறுவனை நீராவி என்ஜினையும்‌ புகைவண்டியையும்‌ 
கண்டுபிடிக்கத்‌ தூண்டியது. அந்தச்‌ சிறுவன்தான்‌ ஸ்காட்லாந்து நாட்டில்‌ பிறந்த ஜேம்ஸ்‌ 
வாட்‌. இவர்தாம்‌ நீராவி இயந்திரம்‌ கண்டுபிடிக்கக்‌ காரணமாக இருந்தார்‌. 


கலவ ப்‌ ப்‌ oe 
ட கற்பவை கற்றபின்‌ 


நம்மைச்‌ சுற்றி நிகழும்‌ மாற்றங்களை உற்றுநோக்கிக்‌ காரணகாரியம்‌ கண்டறிக. 
உ அறிவியல்‌ அறிஞர்களைப்‌ பற்றிய செய்திகளைத்‌ திரட்டித்‌ தொகுப்பேடு உருவாக்குக. 


° 'அறிவுக்கு விருந்தாகும்‌ அறிவியல்‌' என்னும்‌ தலைப்பில்‌ 5 
மணித்துளி பேசுக. 


*. எளிய கண்டுபிடிப்பு ஒன்றை வகுப்பில்‌ நிகழ்த்திக்காட்டுக. 


Oe வ ப கட ப வக ட வக்க பக கக வவ க கவச கட Ps க க கவுக்க வ க்க வக க்க வக க்க வக க்க டக esses ese இதத aaa seasons oases [ஏ] 


அ. சரியான சொல்லைத்‌ தெரிவு செய்து எழுதுக. 
[ஓ - அறிவியலறிஞர்‌ - இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது .............................. 


அ) அறிவியல்‌ * அறிஞர்‌ ஆ) அறிவு *+ அறிஞர்‌ 
இ) அறிவியல்‌ + லறிஞர்‌ ஈ) அறவியல்‌ * அறிஞர்‌ 
© மணித்துளி - இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ......................................ஃஃ 
அ) மணித்‌* துளி ஆ) மணி துளி 
இ) மண்‌- துளி ஈ) மனி*துளி 
ஷ பத்து * இரண்டு - இச்சொற்களைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைப்பது ..................................... 
அ) பன்னிரெண்டு ஆ) பன்னெண்டு 
இ) பன்னிரண்டு ஈ) பன்னண்டு 


1 


| Tamil 5th-std_Term 2.indd 7 ஓ 8/1/2019 1:12:27 PM | | 


டூ வேகமாக - இச்சொல்லுக்குரிய பொருள்‌ .............................. 
அ) மெதுவாக ஆ) விரைவாக இ) கவனமாக ஈ) மெலிதாக 


© மரப்பலகை - இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது......................................... 
அ) மரப்‌ * பலகை ஆ) மர*பலகை 
இ) மரம்‌ * பலகை ஈ) மரப்பு* பலகை 
ஆ. கீழ்க்காணும்‌ சொற்களைப்‌ பிரித்து எழுதுக. 
௮) நீராவி a smi 
ஆ) புவியீர்ப்பு ௩ அதவ பதக கதத 
இ. கீழ்க்காணும்‌ சொற்களைச்‌ சேர்த்து எழுதுக. 
அ) சமையல்‌ * அறை - 2-ல்‌ 


ஆ) இதயம்‌ * துடிப்பு - 22-2 


ஈ. பொருத்துக. 


ர்‌ ஐசக்‌ நியூட்டன்‌ - நீராவி இயந்திரம்‌ 
இரேனே லென்னக்‌ - புவியீர்ப்பு விசை 
3. ஜேம்ஸ்‌ வாட்‌ - ஸ்டெதஸ்கோப்‌ 


உ. வினாக்களுக்கு விடையளிக்க. 
டூ மனிதனின்‌ சிந்தனையால்‌ எது வளரத்‌ தொடங்கியது? 


ஐசக்‌ நியூட்டன்‌, புவியீர்ப்பு விசையைக்‌ கண்டறிய எந்த நிகழ்ச்சி காரணமாக 
இருந்தது? 


ஸ்டெதஸ்கோப்‌ கண்டுபிடிப்பதற்குக்‌ காரணமான நிகழ்வு எது? 


அறிவியலறிஞர்களிடம்‌ உற்றுநோக்கும்‌ திறன்‌ உள்ளது என்பதை 
எடூத்துக்காட்டுடன்‌ விளக்குக. 


டூ நீராவி இயந்திரத்தைக்‌ கண்டுபிடித்தவர்‌ யார்‌? 
ஒள. 


சிந்தனை வினாக்கள்‌ 


ஒவ்வொரு நிகழ்வுக்குப்‌ பின்னும்‌ ஒர்‌ அறிவியல்‌ உண்மை உள்ளதா? உங்களால்‌ 
விளக்க இயலுமா? 


© நீரில்‌ நீந்தும்‌ மீனால்‌, நிலத்தில்‌ வாழ முடிவதில்லையே, ஏன்‌? 


ஓ 


| Tamil 5th-std_Term 2.indd 8 ஓ 


ஓ 


8/1/2019 1:12:27 PM | | 


இப்படியெல்லாம்‌ 
பறக்கமுடியாது, அமுதா 


“பறவைகள்‌ உடலமைப்பு 
எப்படி உள்ளது என்று பாற்‌,,4 


படகின்‌ துடுப்பு போல 
இருக்கிறது அப்பா. 


சொல்கிறேன்‌. வா! 
தோட்டத்திற்குப்‌ 
போகலாம்‌. 


\ ஆமாம்‌... பறவையின்‌ இறகுகளிலும்‌ 
எலும்புகளிலும்‌ காற்றுப்‌ பைகள்‌ 
உள்ளன. இவை, பறப்பதற்கு ஏற்ற 


பத அப்படியில்லை, அங்கே பார்‌, ~ 
காற்றைக்‌ கிழித்து மேலே பறக்க, 
பறவைகளுக்கு இறக்கைகள்‌ 


பறவைகளின்‌ பின்புற வால்‌ 
துடுப்புபோல்‌ செயல்பட்டுத்‌ 
திசைமாறிப்‌ பறக்க 


த்‌ 


uy - 
| 
உ 


ஓ... இத்தனை அமைப்புகள்‌ ஷி. 
இருப்பதால்தான்‌ பறவைகளால்‌ / 
_பறக்க முடிகிறதா? _ 


| | Tamil 5th-std_Term 2.indd 9 ஓ 8/1/2019 1:12:30 PM | | 


ஆம்‌ மகளே... மனிதன்‌ 
றவையைக்‌ கண்டான்‌; விமானம்‌ 
படைத்தான்‌. அப்படி விமானத்தைக்‌ 
கண்டுபிடித்தவர்‌ யாரென்று 
உனக்குத்‌ தெறியுமா? ௫ 


சரியாகச்‌ சொன்னாய்‌. 
பாராட்டுகள்‌. அவர்களும்‌ 
உன்னைப்போல்‌ பறக்க 
ஆசைப்பட்டவர்கள்தாம்‌. 
அதற்காக அவர்கள்‌ என்ன 


எனக்குத்‌ தெரியுமே! ரைட்‌ முயற்சி செய்தார்கள்‌? 


சகோதார்கள்‌ அல்லவா! 


ஆம்‌. ரைட்‌ சகோதார்கள்‌ தாங்கள்‌ 

பறப்பதற்காகப்‌ பலமுறை முயற்சி 
செய்தனர்‌. அனைத்திலும்‌ தோல்வியே. 
னாலும்‌, தோல்வியிலிருந்து நிறைய 
ங்‌ கற்றுக்கொண்டார்கள்‌. த 


சிறுவயதிலே இருவரும்‌ 
பறவைகளைப்‌ பார்ப்பது, பல 
வகைகளில்‌ பட்டங்கள்‌ செய்து 
பறக்கவிடூவது என ஆர்வமாக 


ஓட்டப்‌ பந்தயத்தில்‌ தோற்றால்கூட 
சிலர்‌ அழுகிறார்களே, அப்பா. 


வியப்பது, விளையாடுவது 
இவற்றிலிருந்துகூட நம்மால்‌ 
றைய கற்றுக்கொள்ள முடியுமா? 


ஆம்‌. நாம்‌ எதிலும்‌ தொடர்ந்து 
முயற்சி செய்தால்‌, கட்டாயம்‌ 
ஒருநாள்‌ வெற்றி பெறலாம்‌. 


அவர்கள்‌ செய்த முயற்சிகளில்‌ 


அப்போ... 


ரைட்‌ உள்ள குறைகளைச்‌ சரிசெய்து 
சகோதரர்கள்‌ இதில்‌ எப்படி கொண்டே வந்தார்கள்‌. ஒரு 
வெற்றி பெற்றார்கள்‌? நாள்‌ பறப்பதற்கான கருவியைக்‌ 


கண்டுபிடித்து விட்டார்கள்‌. 


நானும்கூட அப்படி ஒருநாள்‌ 
பறந்துகாட்டுவேன்‌, மேலும்‌ 
சாதனைகள்‌ படைப்பேன்‌ 


1903 ஆம்‌ ஆண்டு டிசம்பர்‌ 17அன்று 
12 நொடிகள்‌ ரைட்‌ சகோதரர்களில்‌ ஒருவர்‌, 
தாங்கள்‌ சொந்தமாக உருவாக்கிய விமானத்தில்‌ 
உயர்ந்த பகுதியிலிருந்து சிறிது தூரம்‌ பறந்து 
அனைவரையும்‌ வியப்பில்‌ ஆழ்த்தினார்‌. 


Tamil 5th-std_Term 2.indd 10 ஓ 8/1/2019 1:12:33 PM | | 


ர புுறவறு ஓ | ME | | ப। 


கவு [] © 
தது, கற்பவை கற்றபின்‌ 


உ ரைட்‌ சகோதரர்கள்‌ விமானத்தைக்‌ கண்டுபிடிக்க என்னென்ன முயற்சிகளை 
மேற்கொண்டனர்‌? நூலகத்தில்‌ தேடிப்‌ படிக்க. 

உ நீங்களே கண்டறிந்த எளிய கண்டுபிடிப்பை விளக்கப்படமாக வரைந்துகாட்டுக. 

* எவரேனும்‌ அறிவியலறிஞர்‌ ஒருவரின்‌ வாழ்வில்‌ நடந்த நிகழ்வுகளை நாடகமாக 
நடித்துக்காட்டுக. 

உ கற்பனையாக அறிவியல்‌ புனைகதையொன்றை எழுதி, வகுப்பில்‌ 


படித்துக்காட்டுக. 
ய 


வினாக்களுக்கு விடையளிக்க. 


1. தன்னால்‌ பறக்க முடியாததற்கு அமுதா கூறிய காரணம்‌ என்ன? 
2. பறப்பதற்கு ஏற்றவகையில்‌ பறவையின்‌ உடலமைப்பு எவ்வாறு உள்ளது? 
3. பறக்கும்‌ விமானத்தைக்‌ கண்டறிந்தவர்கள்‌ யார்‌, யார்‌? 

சிந்தனை வினா. 


ட பறவைகளைப்போல்‌ பறக்க முடிந்தால்‌, நமக்கு எத்தகைய உடலமைப்பு ட 
இருக்கவேண்டும்‌? 


| | Tamil 5th-std_Term 2.indd 11 இ 8/1/2019 1:12:33 PM | | 


ன ட ண | ட 


கலையரசி : 


அடடே! கலையரசியா? ஆளே 
அடையாளம்‌ தெரியவில்லையே? 
இவ்வளவு நாளாக எங்கே 
இருந்தாய்‌? 

நானும்கூட உன்னைப்‌ பார்த்து 
நெடூநாளாகிவிட்டது. எங்கள்‌ 
குடும்பத்துடன்‌ மும்பையில்‌ 
அல்லவா இருந்தோம்‌. சென்ற 
வாரம்தான்‌ என்‌ தந்தைக்குப்‌ 
பணிமாற்றம்‌ நம்ம ஊரிலேயே 
கிடைத்தது. 


மேற்கண்ட செய்தியைப்‌ படித்தீர்களா? நீங்கள்‌ எந்த அளவிற்குப்‌ புரிந்து 
கொண்டீர்கள்‌ என்று பார்க்கலாமா? 


உ நீங்கள்‌ படித்த செய்தி, என்ன வடிவத்தில்‌ உள்ளது? 


க உரையாடல்‌ வடிவம்‌ 


உ நீங்கள்‌ படித்த பகுதியில்‌ பேசுபவர்‌ யார்‌? கேட்பவர்‌ யார்‌? 


பேசுபவர்‌ மான்விழி, கேட்பவர்‌ கலையரசி 


* இருவரும்‌ என்ன பேசுகிறார்கள்‌? 


இருவரும்‌ நெடுநாள்‌ கழித்து ஒருவரையொருவர்‌ பார்த்துக்‌ கொள்வது 
குறித்துப்‌ பேசுகின்றனர்‌. 


சரியாகச்‌ சொல்லிவிட்டீர்கள்‌. ஆகவே, நீங்கள்‌ படித்த உரையாடலில்‌ 
பேசுவோர்‌, கேட்போர்‌, பேசப்படும்‌ பொருள்‌ ஆகிய மூன்றும்‌ அமைந்துள்ளன. 
இங்கு பேசுபவர்‌ யார்‌? மான்விழி. அதனால்‌, பேசுவோரைக்‌ குறிக்கும்‌ இடம்‌ 
தன்மை. அடுத்ததாக, கேட்பவர்‌ யார்‌? கலையரசி. ஆதலால்‌, கேட்போரைக்‌ 
குறிக்கும்‌ இடம்‌, முன்னிலை. இருவரும்‌ யாரோ ஒருவரைப்பற்றி அல்லது 
எதோ ஒரு செய்தியைப்‌ பற்றிப்‌ பேசுகின்றனர்‌. ஆதலால்‌, பேசப்படுபவர்‌ 


அல்லது பேசப்படும்‌ செய்தியைக்‌ குறிக்கும்‌ இடம்‌, படர்க்கை. 


௪: தன்னைக்‌ குறிப்பது, தன்மை. 


௪ முன்னால்‌ இருப்பவரைக்‌ குறிப்பது, முன்னிலை. 


| | Tamil 5th-std_Term 2.indd 12 


8/1/2019 1:12:33 PM | | 


௪ ஒரு பெயர்ச்சொல்லை வேறொரு பெயர்ச்சொல்லால்‌ குறிப்பது, மாற்றுப்‌ 
பெயர்ச்சொல்‌. 

௪: இந்த மாற்றுப்‌ பெயர்ச்சொல்தான்‌ இடம்‌ நோக்கித்‌ தன்மை, முன்னிலை, 
படர்க்கை என மூவிடப்பெயர்களாக அமைகிறது. 


தன்மை - நான்‌, நாம்‌, யான்‌, யாம்‌, நாங்கள்‌ 

முன்னிலை க்‌ நீ, நீர்‌, நீவிர்‌, நீயிர்‌, நீங்கள்‌ 

படர்க்கை - அவன்‌, அவள்‌, அவர்‌, அது, அவை 
தற்போதைய வழக்கில்‌, அவர்‌ என்பது, ஒருவரைக்‌ குறிக்கிறது; அவர்கள்‌ என்பது, 
பலரைக்‌ குறிக்கிறது. எ.கா. அவர்‌ பேசினார்‌/ அவர்கள்‌ பேசினார்கள்‌. 


ஆனால்‌, அது வந்தது, அவை வந்தன என்று இருப்பதைப்போல்‌, அதுகள்‌ வந்தது, 
அவைகள்‌ வந்தன என்பன வழக்கில்‌ இல்லை. அவை, வழூஉச்சொற்களாகக்‌ 
(பிழையானவையாகக்‌) கூறப்படுகின்றன. 


மூவிட்ப்பெயர்கள்‌ ஒருமையும்‌! பன்மையும்‌ 


தன்மை முன்னிலை படர்க்கை 
® ஒருமை | பன்மை | ஒருமை பன்மை ஒருமை | பன்மை இ 
நான்‌, நாம்‌, யாம்‌ நீ நீர்‌, நீங்கள்‌, | அவன்‌, அவர்‌, 
யான்‌ நாங்கள்‌ நீவிர்‌, நீயிர்‌ | அவள்‌, அது | அவை 


ய கற்பவை கற்றபின்‌ 

உ மூவிடப்பெயர்கள்‌ பயன்படும்‌ இடங்களை அறிந்துகொள்க. 

*  ஒருமையிலும்‌ பன்மையிலும்‌ மூவிடப்பெயர்கள்‌ மாற்றம்‌ அடைவதைக்‌ கண்டறிக. 

உ உங்கள்‌ பெற்றோரிடம்‌ பேசும்போதும்‌ உங்கள்‌ நண்பர்களிடம்‌ பேசும்போதும்‌ 
நீங்கள்‌ பயன்படுத்தும்‌ மூவிடப்பெயர்களைக்‌ குறிப்பிடுக. 


| | Tamil 5th-std_Term 2.indd 13 ஓ 8/1/2019 1:12:33 PM | | 


ரு புறவறு ஓ 


க! ல 


படிப்போம்‌! சிந்திப்போம்‌! எழுதுவோம்‌! 


அ. சரியான சொல்லைத்‌ தெரிவு செய்து எழுதுவோமா? ப 
ட ர ர ன்‌ எங்குச்‌ சென்றீர்கள்‌? 

அ) நீ ஆ) நாங்கள்‌ இ) நீங்கள்‌ ஈ) அவர்கள்‌ 
[இ - செடியில்‌ பூக்கள்‌ பூத்திருந்தன. --------- அழகாக இருந்தன. 

அ) அது ஆ) அவை இ) அவள்‌ ஈ) அவர்‌ 
[ஓ - இந்த வேலையை ---------- செய்தேன்‌. 

௮) அவன்‌ ஆ) அவர்‌ இ) நான்‌ ஈ) அவள்‌ 


ஆ. பொருத்துக. 


ட தன்மைப்‌ பெயர்‌ - அவர்கள்‌ 
© முன்னிலைப்‌ பெயர்‌ - நாங்கள்‌ 
[ஓ 2 படர்க்கைப்‌ பெயர்‌ - நீங்கள்‌ 


இ. உரைப்பகுதியில்‌ பொருத்தமான இடப்பெயர்களை நிரப்புக. 


தென்றலும்‌ அமுதனும்‌ அறிவியல்‌ கண்காட்சிக்குச்‌ சென்றனர்‌. அங்கு 
மனிதர்போன்ற வடிவத்துடன்‌ ரோபோ சிலை ஒன்று இருந்தது. 
டட எல்லாரையும்‌ இரு கைகூப்பி வரவேற்றது. அந்தச்‌ சிலை 


டட க்கண்டதும்‌ ----------- யார்‌? எங்கிருந்து வருகிறீர்கள்‌ 
என்று கேட்டது. உடனே, இருவரும்‌ --------- அருகிலிருக்கும்‌ பள்ளியில்‌ 
படிப்பவர்கள்‌ என்றனர்‌. அமுதன்‌, அந்தச்‌ சிலையிடம்‌ ----- யார்‌? இங்கு என்ன 


செய்கிறாய்‌? என்று கேட்டான்‌. 
தொடர்களிலுள்ள பெயர்ச்சொற்களைத்‌ தன்மை, முன்னிலை, படர்க்கை என 
வகைப்படுத்துக. 

நீங்கள்‌ எங்குச்‌ சென்றீர்கள்‌? நீங்கள்‌ - முன்னிலை 


குழலி படம்‌ வரைந்தாள்‌ 


கதிர்‌ நேற்று வரவில்லை 


நான்‌ ஊருக்குச்‌ சென்றேன்‌ 


CICLO 


மயில்‌ ஆடியது த த த த அ படட ப 


| Tamil 5th-std_Term 2.indd 14 ஓ 8/1/2019 1:12:33 PM | | 


௮. கேட்டல்‌ 


ஓ 


x ள்‌ ்‌ 
i 


என்‌? எதற்கு? எப்படி? எங்கே போன்ற வினாக்களை எழுப்பக்கூடிய அறிவியல்‌ 


விழிப்புணர்வுப்‌ பாடல்களைக்‌ கேட்டறிக. 


காண்க. 


ஆ. பேசுதல்‌ 


உ அறிவியல்‌ வளர்ச்சி ஆக்கத்திற்கா/ அழிவிற்கா பட்டிமன்ற உரை தயாரித்துப்‌ பேசுக. 


உ அறிவியலறிஞர்‌ ஒருவரின்‌ கண்டுபிடிப்பு குறித்து 5 மணித்துளி பேசுக. 


இ. படித்தல்‌ 
உ அறிவியல்‌ சார்ந்த நூல்களை நூலகத்தில்‌ தேடிப்‌ படித்து மகிழ்க. 


* நீங்கள்‌ விரும்பிப்‌ படித்த அறிவியல்‌ புனைகதையொன்றை வகுப்பில்‌ கூறுக. 


ஈ. சொல்லக்கேட்டு எழுதுக. 


1. 


பறவைகள்‌ பறக்கின்றன 


2. ரோஜாப்பூ சிவப்பு நிறத்தில்‌ உள்ளது. 


3. கடலில்‌ அலைகள்‌ தோன்றுகின்றன. 


உ. தொடரில்‌ அமைத்து எழுதுக. 


1. 


2. 
a): 
4. 
5. 


பறவை 
விமானம்‌ 
முயற்சி 
வானவில்‌ 
மின்மினி 


ஊ. பொருத்துக 


1. 


ரா ந 0 


மின்மினி 


. இறகின்‌ தொகுப்பு 


வானவில்‌ 
காற்றுப்பைகள்‌ 


விண்மீன்‌ 


| Tamil 5th-std_Term 2.indd 15 


சிறகு 

ஹைட்ரஜன்‌ அணுக்கள்‌ 
பறவையின்‌ இறகு 
லூசிஃபெரேஸ்‌ என்சைம்‌ 


நீர்த்துளி எதிரொளிப்பு 


9 


அறிவியல்‌ மன்றங்களில்‌ சிந்தனையைத்‌ தூண்டும்‌ வினாக்களைக்‌ கேட்டு, விடை 


8/1/2019 1:12:34PM | | 


ன ட ண | ட ME 


௭. உரைப்பகுதியைப்‌ படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. 


தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும்‌ புகை மூலம்‌ வானத்தில்‌ நைட்ரஜன்‌ 
ஆக்ஸைடூகள்‌ அதிகரிக்கின்றன. தொழிற்சாலைகள்‌ மிகுந்துள்ள நாடூகளிலும்‌, 
மோட்டார்‌ போக்குவரத்து அதிகமாக உள்ள பிரதேசங்களிலும்‌ அமில மழை அதிகமாகப்‌ 
பெய்வதாகக்‌ கண்டறிந்துள்ளனர்‌. நிலப்பரப்பில்‌ கால்சியம்‌ கார்பனேட்‌ பத்து மில்லி 
கிராமுக்குக்‌ குறைவாக இருந்தால்‌ அந்த நிலப்பரப்பில்‌ அமில மழையின்‌ பாதிப்பு 
அதிகமாக இருக்கிறது. அமிலமழை அடிக்கடி பெய்யும்‌ இடங்களில்‌ கடல்‌ பகுதி மீன்களும்‌, 
சின்னஞ்சிறு உயிரினங்களும்‌ உயிரிழக்க நேரிடுகின்றன. 


வினாக்கள்‌ 


_ 


அமில மழை எங்கு அதிகமாகப்‌ பெய்கிறது? 

அமில மழையின்‌ பாதிப்பு எங்கு அதிகமாக இருக்கும்‌? 

மீன்களும்‌, சின்னஞ்சிறு உயிரினங்களும்‌ உயிரை இழக்கக்‌ காரணம்‌ என்ன? 
பொருள்‌ தருக. அதிகரித்தல்‌ -------- , பிரதேசம்‌ -------- , பாதிப்பு -------- 


EON 


ஏ. வண்ண எழுத்திலுள்ள பிறமொழிச்‌ சொல்லுக்குத்‌ தமிழ்ச்சொல்‌ எழுதுக. 


1. நான்‌ தபால்‌ நிலையத்திற்குச்‌ சென்றேன்‌. 


2. ஓய்வுநேரத்தில்டரேடியோகேட்பேன்‌ ட 
௫ 5. பஞ்சாயத்துக்கூட்டம்நாளைகூடுகிறது_ ட ௫ 
4. ஸஹேோட்டலில்‌உணவுதயாராகஉள்ளது ட 
5. அலமாரியில்‌ துணிகள்‌ உள்ளன. எட 
ஐ. பாடலை நிறைவு செய்க 


செடிகள்‌ நாளும்‌ வளருதே 
என்‌? ஏன்‌? ஏன்‌? 
பனிமலை உருகிப்‌ போகுதே 


என்‌? ஏன்‌? ஏன்‌? 


| | Tamil 5th-std_Term 2.indd 16 ஓ 8/1/2019 1:12:34PM | | 


| ன 1 ௰ ME LN. 


க்ஷ மொழியோடு விளையாடு _ 
[சன அவயம்‌]. [ட] 


1. ஒரே ஓசையில்‌ முடியும்‌ பெயர்களைக்‌ கொண்ட படங்களை இணைக்க. 


Ai (ர்‌ 
டத்‌ i 
A i 
டா 


ழ்தி 
மல இ 


| | Tamil 5th-std_Term 2.indd 17 ஓ 8/1/2019 1:12:35 PM | | 


ஓ 


3. குறிப்புகளைப்‌ படித்து, விடை கண்டறிக. 


பறக்கவிட்டு மகிழ்வோம்‌ 

நீல நிறத்தில்‌ காட்சியளிக்கும்‌ 

கடற்பயணத்திற்கு உதவும்‌ 

படகு செலுத்த உதவும்‌ 

உயிரினங்களுள்‌ ஒன்று 

இதன்‌ உதவியால்‌ வானில்‌ பயணிக்கலாம்‌ 

பறவைகள்‌ இதுபோன்ற உடலமைப்பு கொண்டூள்ளது 

எழு நிறங்கள்‌ கொண்டது 

இராமன்‌ இதன்‌ மூலம்‌ எதிரொளிப்பு விளையாட்டு விளையாடினான்‌ 


பொழுது விடிவது 


9999999999 


பாடப்பகுதியில்‌ 'சுற்றும்முற்றும்‌, ஓட்டமும்நடையுமாய்‌ என்று சொற்கள்‌ 
இடம்பெற்றுள்ளன. இவற்றிற்கு இணைச்சொற்கள்‌ என்று பெயர்‌. இவைபோன்று 
நான்கு சொற்கள்‌ எழுதுக. 


| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
N 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 


(0 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 

P 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 
| 


| | Tamil 5th-std_Term 2.indd 18 ஓ 8/1/2019 1:12:35 PM | | 


ர பறுறவறு ஓ 


வெஸ்‌. 


N 


ANNE 


| Tamil 5th-std_Term 2.indd 19 


ஒரே ஓசையுடைய சொற்களின்‌ பொருள்‌ எழுதுக. 


தேநீர்‌ = தேயிலையைக்‌ கொண்டு கொதிக்க வைத்த நீர்‌ (டீ) 
தேனீர்‌ - தேனும்‌ நீரும்‌ கலந்த நீர்‌ 

பரவை க கைய்ய 
பறவை க கைய 
கோரல்‌ இடவை னை விலை விலை ல்ல னைன் 
கோறல்‌ ததக த ப ல ன க்‌ டம்‌ ப ல த க ப படட 8 யைம்‌ 
வன்னம்‌ 5 லை 
வண்ணம்‌ லைல 
எதிரொலி - கய 
எதிரொளி - லட 


ஒரு சொல்லைப்‌ பிரித்து இரு பொருள்‌ எழுதுக. 


பலகை ன்‌ மரப்பலகை 

பல*கை - பல கைகள்‌ 

அந்தமான்‌ - லைல 
தாமரை னு வியை யவ்வபைய வையை யவல்ய்‌ 
பழம்பால்‌ - 2-ல்‌ 
மருந்துக்கடை பட்‌ ன்ன னன்ன 


நிற்க அதற்குத்‌ தக 


அறிவியல்‌ சார்ந்த தமிழ்ச்‌ சொற்களை அறிந்துகொண்டு பயன்படுத்துவேன்‌. 


என்‌? எதற்கு? எப்படி? என்ற வினாக்களுக்கு விடை காண்பேன்‌. 


ஸூ. செயல்‌ திட்டம்‌ அதைத ்‌ ற பயம்‌ 


உ அறிவியல்தமிழ்ச்‌ சொற்களுள்‌ 20 எழுதி வருக. 
உ அறிவியலறிஞர்களுள்‌ எவரேனும்‌ ஐவரின்‌ படத்தை ஒட்டியும்‌ அவர்களின்‌ 


கண்டுபிடிப்புகளை எழுதியும்‌ தொகுப்பேடு உருவாக்குக. 


்‌ 


ஓ 


Amn 


8/1/2019 1:12:35 PM | | 


ரு புறுறவறு ஓ ட கன | | | 


பிர்லா கோளரங்கத்தைச்‌ சுற்றிப்‌ பார்க்க அனுமதி வேண்டி 
விண்ணப்பித்தல்‌ 


திருவள்ளூர்‌, 
07.10. 2019 
அனுப்புநர்‌ 
செல்வன்‌ ந. பூங்குன்றன்‌, 
பள்ளி மாணவர்‌ தலைவர்‌, 
ஊராட்சி ஒன்றியத்‌ தொடக்கப்பள்ளி, 
திருவூர்‌, திருவள்ளூர்‌ மாவட்டம்‌. 
பெறுநர்‌ 
இயக்குநர்‌, 
பிர்லா கோளரங்கம்‌, 
சென்னை. 
$ மதிப்பிற்குரிய ஐயா, $ 
பொருள்‌: அறிவியல்‌ தொழில்நுட்பக்‌ கூடத்தைச்‌ சுற்றிப்‌ பார்க்க, 
அனுமதி வேண்டுதல்‌ - சார்பு. 
வணக்கம்‌. தலைமையாசிரியரின்‌ இசைவுடன்‌ எங்கள்‌ 
பள்ளியின்‌ மகிழ்‌ உலா குழு, பிர்லா கோளரங்கத்தை 09.10.2019 
அன்று, சுற்றிப்பார்க்க விரும்புகிறது. அக்குழுவில்‌, ஆசிரியர்கள்‌ மூவரும்‌ 
40 மாணவர்களும்‌ இருப்பர்‌. ஆகையால்‌, அன்பு கூர்ந்து எங்களுக்கு 
அனுமதி வழங்கிட வேண்டுகிறேன்‌. அறிவியல்‌ தொழில்நுட்பம்‌ 
சார்ந்த கருத்துகளை விளக்குவதற்கு அலுவலர்‌ ஒருவரையும்‌ ஏற்பாடு 
செய்யுமாறு பணிவுடன்‌ வேண்டுகிறேன்‌. 
தங்கள்‌ உண்மையுள்ள, 
செல்வன்‌. ந. பூங்குன்றன்‌, 
ஊ.ஒ.தொ.ப. திருவூர்‌. 
திருவள்ளூர்‌. 


| | Tamil 5th-std_Term 2.indd 20 ஓ 8/1/2019 1:12:35 PM | | 


பொருள்‌ 


சொல்பொருள்‌ 


ஓ 


பொருள்‌ 


சொல்பொருள்‌ 


© 


பொருள்‌ 


“இகற்றல்‌ நோக்கங்கள்‌ 
திருக்குறளின்‌ மேன்மையை அறிந்துகொள்ளுதல்‌ 


தமிழகத்தின்‌ பாரம்பரிய விளையாட்டுகளை அறிந்துகொள்ளுதல்‌ 
தமிழர்கள்‌ வீரக்கலைகளுக்கு அளித்த முதன்மையைப்‌ 
புரிந்துகொள்ளுதல்‌ 

தமிழர்‌ கட்டடக்கலை, சிற்பக்கலை குறித்துத்‌ தெரிந்துகொள்ளுதல்‌ 
உரையாடல்களிலும்‌ தொடர்களிலும்‌ இணைப்புச்சொற்களைப்‌ 
பயன்படுத்துதல்‌ 


திருக்குறள்‌ 


பண்புடைமை 


அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல்‌ இவ்விரண்டும்‌ 
பண்புடைமை என்னும்‌ வழக்கு 

அன்புடையவராக இருத்தல்‌, உயர்ந்த குடியில்‌ பிறந்திருத்தல்‌ ஆகிய 
இவ்விரண்டும்‌ பண்பு உடையவராக வாழ்வதற்கு உரிய நல்ல 
வழியாகும்‌. 

ஆன்ற - உயர்ந்த 

நயனொடு நன்றி புரிந்த பயனுடையார்‌ 

பண்புபா ராட்டும்‌ உலகு 

நேர்மையையும்‌ நன்மையையும்‌ விரும்பி, பிறருக்குப்‌ பயன்படும்படி 
வாழும்‌ பெரியோரின்‌ நல்ல பண்பை உலகத்தார்‌ போற்றிக்‌ 
கொண்டாடுவர்‌. 


நயன்‌ - நேர்மை; நன்றி - நன்மை 


பண்புஉடையார்ப்‌ பட்டூண்டு உலகம்‌; அதுஇன்றேல்‌ 

மண்புக்கு மாய்வது மன்‌ 

நற்பண்பு உடையவர்‌ செய்யும்‌ நல்ல செயல்களாலேயே இவ்வுலகம்‌ 
இயங்குகிறது. இல்லையெனில்‌, அது மண்ணோடு மண்ணாகி 
அழிந்துவிடும்‌. 


சொல்பொருள்‌ புக்கு - புகுந்து; மாய்வது - அழிவது 


| Tamil 5th-std_Term 2.indd 21 


ய 


ஓ 8/1/2019 1:12:35 PM | | 


ர புறவறு ஓ | ME | | ப) 


[4 | அரம்போலும்‌ கூர்மைய ரேனும்‌ மரம்போல்வர்‌ 
மக்கட்பண்பு இல்லா தவர்‌. 
பொருள்‌ அரத்தைப்போல்‌ கூர்மையான அறிவு உடையவரானாலும்‌ மக்களுக்கு 


உரிய பண்பு இல்லாதவர்‌, மரத்தைப்‌ போன்றவரே ஆவர்‌. 


சொல்பொருள்‌ அரம்‌- வாளைக்‌ கூர்மையாக்கும்‌ கருவி; போல்வர்‌ - போன்றவர்‌ 


இ பண்புஇலான்‌ பெற்ற பெருஞ்செல்வம்‌ நன்பால்‌ 
கலம்தீமை யால்திரிந்‌ தற்று 
பொருள்‌ பண்பு இல்லாதவன்‌ பெற்ற பெருஞ்செல்வமானது, தூய்மையற்ற 


பாத்திரத்தின்‌ தன்மையால்‌ நல்ல பால்‌ திரிவது போன்றதாகும்‌. 


சொல்பொருள்‌ பெருஞ்செல்வம்‌ - மிகுந்த செல்வம்‌; நன்பால்‌ - நல்ல பால்‌ 


பதினெண்கீழ்க்கணக்கு நூல்களுள்‌ ஒன்று, திருக்குறள்‌. இந்நூல்‌ அறம்‌, பொருள்‌, 
இன்பம்‌ என்னும்‌ முப்பிரிவுகளை உடையது. இதில்‌ 133 அதிகாரங்களும்‌ 1330 
குறட்பாக்களும்‌ உள்ளன. உலகிலுள்ள அனைவரும்‌ பின்பற்றத்தக்க சிறந்த அறநெறிக்‌ 

இ கருத்துகள்‌ இந்நூலில்‌ உள்ளதால்‌, இது உலகப்பொதுமறை எனப்‌ போற்றப்பெறுகிறது. இ 
இந்நூலை இயற்றியவர்‌, திருவள்ளுவர்‌. 


ச 20°, [] © © 
டு கற்பவை கற்றபின்‌ 


உ பாடலைச்‌ சரியான ஒலிப்புடன்‌ படித்து மகிழ்க. 
உ நம்மிடம்‌ இருக்கவேண்டிய நற்பண்புகளைப்‌ பட்டியலிடுக. 


உ பண்பா, பணமா எதற்கு முதன்மையளிக்க வேண்டும்‌? பட்டிமன்றத்திற்கு உரை 


ககர ற 


படிப்போம்‌! சிந்திப்போம்‌! எழுதுவோம்‌! 


தயாரித்துப்‌ பேசுக. 


அ. சரியான சொல்லைத்‌ தெரிவு செய்து எழுதுக. 

[ஓ - 'ஆன்ற - இச்சொல்லின்‌ பொருள்‌ .................................. 
அ) உயர்ந்த ஆ) பொலிந்த 
இ) அணிந்த ஈ) அயர்ந்த 


| | Tamil 5th-std_Term 2.indd 22 ஓ 8/1/2019 1:12:36 PM | | 


பெருஞ்செல்வம்‌ - இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 


அ) பெருஞ்‌ * செல்வம்‌ ஆ) பெரும்‌ * செல்வம்‌ 
இ) பெருமை * செல்வம்‌ ஈ) பெரு * செல்வம்‌ 


பண்புடைமை - இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது. 


அ) பண்‌ *புடைமை ஆ) பண்பு* புடைமை 
இ) பண்பு* உடைமை ஈ) பண்‌ * உடைமை 


அது * இன்றேல்‌ - இச்சொற்களைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைப்பது 


அ) அதுஇன்றேல்‌ ஆ) அதுயின்றேல்‌ 
இ) அதுவின்றேல்‌ ஈ)  அதுவன்றேல்‌ 


பாடலில்‌, நேர்மை என்னும்‌ பொருள்‌ தரும்‌ சொல்‌ 


9 9 99 


அ) நயன்‌ ஆ) நன்றி 
இ) பயன்‌ ஈ) பண்பு 
ஆ. கீழ்க்காணும்‌ சொற்களைப்‌ பிரித்து எழுதுக. 
அ) இவ்விரண்டும்‌ = அ அஆ ஆ ஆ ஆல ணக ர்‌ 
ஆ)மக்கட்பண்பு = இ டட 
௫ என்க டல ல வல்‌ ௫ 
இ. உயிரெழுத்தில்‌ தொடங்கும்‌ சொற்களை எழுதுக. 
அன்புடைமை டட ட. டப ப ப பபப பப ப. பப ப ப ட. 


உ. அன்புடைமை, பண்புடைமை போல்‌ ஈற்றில்‌ 'மை' என முடியும்படி நான்கு 
சொற்கள்‌ எழுதுக. 
ஊ. வினாக்களுக்கு விடையளிக்க. 


1. பண்புடையவராக வாழ்வதற்குரிய நல்ல செயல்கள்‌ யாவை? 
2. 'மரம்‌ போன்றவர்‌ எனத்‌ திருக்குறள்‌ யாரைக்‌ குறிப்பிடுகிறது? 


=. பண்பில்லாதவன்‌ பெற்ற செல்வம்‌ எவ்வாறு பயனிலாது போகும்‌? 


௭. சிந்தனை வினா 
ஒருவரின்‌ பண்புகளைக்கொண்டே, இந்த உலகம்‌ அவரை மதிக்கிறது. இதுபற்றி உங்கள்‌ 


கருத்தென்ன? 


| | Tamil 5th-std_Term 2.indd 23 ஓ 8/1/2019 1:12:36 PM | | 


ரு புறுறவறு இ | ME | | | 


உரைநடை 


தமிழர்களின்‌ வீரக்கலைகள்‌ 


தனக்கென்று தனித்த நாகரிகமும்‌ பண்பாடும்‌ உடையது தமிழ்‌ மரபு. 
தமிழரின்‌ பண்பாட்டுக்‌ கூறுகளும்‌ கலைகளும்‌ இலக்கியங்கள்‌ வாயிலாக 
வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. 

பண்டைத்தமிழன்‌, வாளாண்மையால்‌ பகைவரை வென்றான்‌. தாளாண்மையால்‌ 
நன்னிலம்‌ ஆக்கினான்‌. வேளாண்மையால்‌ வளம்‌ பெருக்கினான்‌. வீரமும்‌ தீரமும்‌ 
நிறைந்த விளையாட்டுகளிலும்‌ சிறந்து விளங்கினான்‌. தமிழர்க்கென்றே இருக்கும்‌ வீரம்‌ 
செறிந்த கலைகளை அறியுந்தோறும்‌ வியப்பு மேலிடும்‌; மனம்‌ மகிழ்ச்சியில்‌ நிறைந்திடும்‌. 


ஏறுதழுவுதல்‌, சிலம்பாட்டம்‌, இளவட்டக்கல்‌ தூக்குதல்‌, மற்போர்‌ முதலான கலைகள்‌ 
தமிழர்களின்‌ வீரக்கலைகளாக விளங்குகின்றன. இக்கலைகளுள்‌ இன்றளவும்‌ 
நடைமுறையில்‌ உள்ள சில விளையாட்டுகளைப்‌ பற்றி அறிந்துகொள்வோம்‌. 


ஏறுதழுவுதல்‌ 


TARY I 


தமிழரின்‌ வீரத்தைப்‌ பறைசாற்றும்‌ விளையாட்டுகளுள்‌ ஒன்று, ஏறுதழுவுதல்‌. 
ஏறு என்பது, காளை மாட்டைக்‌ குறிக்கும்‌. ஏறு தழுவுதல்‌ என்பது, காளையைத்‌ தழுவி, 
அதன்‌ வீரத்தை அடக்குவதாகும்‌. இவ்விளையாட்டு, பழங்காலந்தொட்டு இன்றுவரை 
விளையாடப்பட்டு வருகிறது. வளமான புல்வளம்‌ கொண்ட முல்லைநிலமே ஏறு 
தழுவுதலுக்கு உகந்த நிலமாக விளங்கியது. இன்று பல மாவட்டங்களில்‌ இவ்வீர 
விளையாட்டு நடைபெறுகிறது. பொங்கல்‌ திருவிழா கொண்டாடப்படும்‌ நாள்களில்‌ 
ஏறுதழுவுதல்‌ என்னும்‌ இவ்விளையாட்டு நடத்தப்படுகிறது. ஜல்லிக்கட்டு, மஞ்சு 


ஓ 


| Tamil 5th-std_Term 2.indd 24 ஓ 8/1/2019 1:12:36 PM | | 


ர புறவறு ஓ ட கள | | ப । 


விரட்டு எனப்‌ பல பெயர்களிலும்‌ அது அழைக்கப்படுகிறது. ஊரிலுள்ள இளைஞர்கள்‌, 
காளைகளை அடக்கித்‌ தங்கள்‌ வீரத்தை வெளிப்படுத்துகின்றனர்‌. 


காளையின்‌ கொம்பைப்‌ பிடித்தல்‌ ஆண்மை; வாலைப்‌ பிடித்தல்‌ தாழ்மை என்பது, 
தமிழர்‌ கொள்கை. கொம்பிலே உள்ளது காளையின்‌ தெம்பு என்பதைத்தமிழர்கள்‌ திடமாக 
நம்பினர்‌. காளையின்‌ வாலைப்‌ பிடித்தவன்‌, அதன்‌ காலால்‌ உதைபட்டு, மண்ணிடை 
வீழ்வான்‌. ஆதலால்‌, கொம்பைவிட்டு வாலைப்‌ பற்றுதல்‌ கோழையின்‌ செயல்‌. 
வசமாகப்‌ பிடி கிடைத்தால்‌, காளையின்‌ விசை அடங்கும்‌; வீரம்‌ அடங்கும்‌; திடமின்றி 
மண்ணில்‌ சோர்ந்து விழும்‌. இத்தகைய வீர விளையாட்டை விளையாடுவதற்குச்‌ சில 
விதிமுறைகள்‌ இன்று பின்பற்றப்படுகின்றன. 


இவ்விளையாட்டில்‌ பங்குபெறும்‌ காளைக்குக்‌ கன்று பருவத்திலிருந்தே 
பாய்ச்சலுக்குப்‌ பயிற்சி அளிக்கப்படுகிறது. காளையின்‌ கொம்பில்‌ கட்டப்பட்டிருக்கும்‌ 
ஜல்லிக்கட்டுத்‌ துணியை எடூப்பவரே வெற்றிபெற்றவர்‌ ஆவர்‌. தற்காலத்தில்‌ போட்டியில்‌ 
கலந்து கொள்ளும்‌ வீரர்‌ மற்றும்‌ காளைகளுக்கு உடல்‌ பரிசோதனை செய்யப்படுகிறது. 
போட்டி நடைபெறும்போது வாடிவாசலை மறித்துக்கொண்டு போட்டியாளர்கள்‌ 
நிற்கக்கூடாது. காளையின்‌ திமில்‌ பகுதியைப்‌ பிடித்தபடி 15 மீட்டர்‌ தூரம்‌ அல்லது 30 
வினாடிகள்‌ அல்லது மூன்று துள்ளல்கள்வரை ஓடும்‌ போட்டியாளர்‌ வெற்றி பெற்றவர்‌ 
ஆவார்‌. இவ்விளையாட்டில்‌ ஈடுபடுவதற்கு நல்ல உடல்‌ திறனும்‌, அஞ்சா நெஞ்சமும்‌ 
தேவை. 


சிலம்பாட்டம்‌ 


| | Tamil 5th-std_Term 2.indd 25 ஓ 8/1/2019 1:12:37 PM | | 


| ன 1 ட 


தமிழர்களின்‌ மற்றொரு வீர விளையாட்டு, சிலம்பம்‌. சிலம்பு என்றால்‌ ஒலித்தல்‌ 
என்பது பொருள்‌. கம்பு சுழலும்போது ஏற்படும்‌ ஓசையை அடிப்படையாகக்‌ கொண்டே 
சிலம்பம்‌ எனப்‌ பெயரிட்டனர்‌. கம்பு சுழற்றுதல்‌ என்னும்‌ பெயரும்‌ இதற்கு உண்டு. 
தற்காப்புக்காகத்‌ தோன்றிய இக்கலை, இன்று வீர விளையாட்டாக அறியப்படுகிறது. 


சிலம்பாட்டத்தில்‌ எதிராளி வீசும்‌ கம்பினைத்‌ தடூத்தல்‌ எதிராளியின்‌ உடலில்‌ 
சிலம்புக்‌ கம்பினால்‌ தொடுதல்‌ போன்றவை அடிப்படையாகும்‌. இதற்கான கம்பு நன்கு 
வளைந்து கொடுக்கக்கூடிய 'சிறுவாரைக்கம்பு' என்னும்‌ மூங்கில்‌ இனத்திலிருந்து 
செய்யப்படுகிறது. 

சிலம்பக்‌ கலையில்‌ மான்கொம்பு, பிச்சுவா கத்தி, சுருள்பட்டா, வளரி 
போன்ற ஆயுதங்களையும்‌ பயன்படுத்துவர்‌. நாடிநரம்புகளையும்‌ மனத்தையும்‌ 
ஒருங்கிணைக்கும்‌ இவ்விளையாட்டு, தமிழரின்‌ வீரத்திற்கும்‌ நுட்பமான 
செயல்திறனுக்கும்‌ எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. 


வில்வித்தை 


வித்தை என்பது, வியப்படையச்‌ செய்யும்‌ வகையில்‌ நிகழ்த்தப்படும்‌ ஒரு செயல்‌. 
அவற்றுள்‌ வில்‌ வித்தையும்‌ ஒன்று. பண்டைத்‌ தமிழர்‌ விரும்பிக்‌ கற்றுக்கொண்ட 
விளையாட்டாக வில்வித்தை விளங்கியது. தொடக்கத்தில்‌ அம்பெய்தி விலங்குகளை 
வேட்டையாடவும்‌, போர்முனைகளில்‌ எதிரிகளை வெல்லவும்‌ இவ்வில்லாற்றல்‌ 


பயன்பட்டது. 


ஒ 


| | Tamil 5th-std_Term 2.indd 26 ஓ 


8/1/2019 1:12:38 PM | | 


கடையெழு வள்ளல்களுள்‌ ஒருவரான வல்வில்‌ ஓரி வில்லாற்றலில்‌ 
சிறந்து விளங்கியவர்‌ என்பதைத்‌ தமிழ்‌ இலக்கியங்களில்‌ காணலாம்‌. அவர்‌, 
வேட்டையாட காட்டுக்குச்‌ சென்றபோது, பெரிய யானையொன்று எதிர்ப்பட, 
அதன்மீது அம்பெய்தினார்‌. அந்த அம்பானது, அப்பெரிய யானையின்‌ தலையில்‌ 
பாய்ந்தும்‌, அங்குக்‌ குறுக்கிட்ட பெரும்புலியைக்‌ கொன்றும்‌, அதனைக்‌ கடந்து சென்ற 
கலைமானைச்‌ சாய்த்தும்‌, மேலும்‌ விசை குறையாமல்‌ சென்று, ஒரு பன்றியின்‌ 
மேல்‌ பாய்ந்ததோடூ அல்லாமல்‌, புற்றிலே இருந்த ஒர்‌ உடும்பின்‌ மீதும்‌ பாய்ந்து 
தன்‌ சினம்‌ தீர்த்தது என்று புறநானூற்றுப்‌ பாடல்வழி அறிகிறோம்‌. படைத்திறமும்‌ 
கொடைத்திறமும்‌ கொண்டு விளங்கிய வல்வில்‌ ஓரியை வன்பரணர்‌ பாடி 
மகிழ்ந்தார்‌. 

இன்று வில்வித்தை, ஒலிம்பிக்‌ போட்டிகளில்‌ சேர்க்கப்பட்டுள்ளமை 
தமிழர்களுக்குப்‌ பெருமை சேர்ப்பதாகும்‌. 

மற்போர்‌ 


படைக்கலன்கள்‌ ஏதுமின்றி இருவர்‌ போரிடும்‌ விளையாட்டே மற்போர்‌. மல்‌ 
என்பது, வலிமையைக்‌ குறிக்கும்‌. ஒருவன்‌ தன்‌ உடல்‌ வலிமையால்‌ செய்யும்‌ 
போரே, மற்போர்‌ .மற்போரில்‌ வெற்றி பெற்றவர்களை மல்லன்‌ என்னும்‌ சொல்லால்‌ 
குறிக்கும்‌ வழக்கம்‌ இருந்தது. மற்போரில்‌ சிறந்து விளங்கியமையாலேயே 
மாமல்லன்‌ என்று அக்கால அரசர்கள்‌ போற்றப்பெற்றனர்‌. 


இ 


| | Tamil 5th-std_Term 2.indd 27 ஓ 


8/1/2019 1:12:38 PM | | 


ர புுறவறு ஓ | ME | | | 


மல்யுத்தம்‌ என உலகம்‌ முழுதும்‌ போற்றப்படும்‌ இவ்‌ வீரக்கலை, 
பண்டைத்தமிழரின்‌ போர்முறைகளுள்‌ ஒன்றாக இருந்தது. புறநானூற்றுப்‌ 
பாடலொன்றில்‌ மற்போர்‌ பற்றிய நிகழ்ச்சி இடம்பெற்றுள்ளது. 


இருவர்‌ கைகோத்துக்‌ கால்களாலும்‌ தலையாலும்‌ இடித்தும்‌ உதைத்தும்‌ 
ஒருவருடன்‌ ஒருவர்‌ போர்‌ செய்வதே மற்போர்‌. பகைவரை எதிர்கொள்ளும்‌ 
வகையில்‌ விளங்கிய இம்மற்போர்‌, பின்னர்‌ வீரவிளையாட்டாக மாறியது. நம்‌ 
நாட்டில்‌ ஒவ்வொரு மாநிலத்திலும்‌ மற்போர்‌ கழகங்கள்‌ உள்ளன. ஒலிம்பிக்‌ 
போட்டிகளில்‌ மற்போரிடூவதும்‌ ஒன்றாக இருந்து வருகின்றது. 


மேலும்‌ பல விளையாட்டுகள்‌, பண்டைக்‌ காலம்முதல்‌ இன்றுவரை வழக்கில்‌ 
இருந்து வருகின்றன. வழுக்குமரம்‌, நீர்‌ விளையாட்டு, கபடி என்கின்ற சடுகுடு 
போன்றபலவிளையாட்டுகளைநாம்‌ இப்போதும்‌ விளையாடி மகிழ்கிறோம்‌. உடலில்‌ 
வலிமையும்‌ உள்ளத்தில்‌ மகிழ்ச்சியும்‌ விளையாட்டால்‌ ஏற்படுகின்றது. உடலில்‌ 
உறுதி உடையவரே, உலகை ஆளும்‌ உள்ள உறுதியும்‌ உடையவர்‌ ஆவர்‌. 
ஆகையால்‌, குழந்தைப்‌ பருவத்திலிருந்தே நமக்குப்‌ பிடித்த வீரவிளையாட்டுகளை 
விளையாடி மகிழ்வோம்‌. அதுமட்டுமின்றி, உலக விளையாட்டுப்‌ போட்டிகளிலும்‌ 
கலந்து கொண்டு வெற்றியை நாட்டிற்கு அளிப்போம்‌. 


fe, © e ஓ 
இனா கற்பவை கற்றபின்‌ 


உ உங்கள்‌ ஊரில்‌ விளையாடும்‌ விளையாட்டுகளைப்‌ பற்றிப்‌ பேசுக. 

உ உங்களுக்குப்‌ பிடித்த விளையாட்டுகள்‌ எவை? என்‌? 

உ விழாக்காலங்களில்‌ ஊர்‌ கூடி விளையாடும்‌ விளையாட்டுகள்‌ எவை? 
அவற்றைப்பற்றி உங்களுடைய கருத்துகளைக்‌ கூறுக. 


வங்கனூர்‌ வாழ்‌ பொதுமக்களுக்கு ஒரு நற்செய்தி ... டம்‌...டம்‌...டம்‌ 


இதன்‌ மூலம்‌ தெரிவிப்பது என்னவென்றால்‌, வரும்‌ 
பொங்கல்‌ திருவிழா அன்று மாலை 4.00 மணியளவில்‌ 
பூங்கா நகர்‌ மைதானத்தில்‌ சிலம்பாட்டம்‌ நடைபெற 
உள்ளது. விருப்பமுள்ளவர்கள்‌ திரு. மணி அவர்களிடம்‌ 
பெயரைப்‌ பதிவு செய்யுமாறு ஊராட்சி சார்பில்‌ 
தெரிவிக்கலாகிறது. 


டம்‌...டம்‌...டம்‌ 


© 


| Tamil 5th-std_Term 2.indd 28 ஓ 


8/1/2019 1:12:39 PM | | 


௮. 


(8 
ஓ 


8 


இ 


| Tamil 5th-std_Term 2.indd 29 


ட்‌ 


படிப்போம்‌! சிந்திப்போம்‌! எழுதுவோம்‌! _ 


சரியான சொல்லைத்‌ தெரிவு செய்து எழுதுக. 


தமிழரின்‌ வீர விளையாட்டாகக்‌ கருதப்படாதது ................................ 
அ) சிலம்பம்‌ ஆ) மற்போர்‌ 
இ) மட்டைப்பந்து ஈ) நீர்‌ விளையாட்டு 


'மஞ்சு விரட்டு என்பதைக்‌ குறிக்கும்‌ விளையாட்டு அப்ஸ்‌ 


அ) மற்போர்‌ ஆ) ஏறுதழுவுதல்‌ 
இ) சிலம்பாட்டம்‌ ஈ) வில்வித்தை 


மற்போர்‌ - இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ................................ 
அ) மற்*போர்‌ ஆ) மள்‌*போர்‌ 
இ) மல்‌ *போர்‌ ஈ) மறு* போர்‌ 


தன்‌ * காப்பு -இச்சொற்களைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைப்பது ............................ 
அ) தன்காப்பு ஆ) தண்காப்பு 
இ) தனிகாப்பு ஈ) தற்காப்பு 


ஒலிம்பிக்‌ போட்டியில்‌ சேர்க்கப்பட்டூுள்ள கலை ......................... வவ 
அ) சிலம்பாட்டம்‌ ஆ) வில்வித்தை 
இ) ஏறுதழுவுதல்‌ ஈ) வழுக்கு மரம்‌ ஏறுதல்‌ 


கீழ்க்காணும்‌ சொற்களைச்‌ சேர்த்து எழுதுக 


1.  சிலம்பு* ஆட்டம்‌ ர்‌ தவ டட வயம்‌ 
2. வீரம்‌*கலை கட்டட 
கீழ்க்காணும்‌ சொற்களைப்‌ பிரித்து எழுதுக rel 
IW LA 
1 தனக்கென்று - படட ன 
2. கொடைத்திறம்‌ = ணத ல்ல 
பொருத்துக 
1. காளை - தம்பு 
2. சிலம்பம்‌ - மூங்கில்‌ 
5. சிறுவாரைக்கம்பு - திமில்‌ 
4. தாளாண்மை - உழவு 
5. வேளாண்மை - முயற்சி 


8/1/2019 1:12:39 PM | | 


ன ட ண | ்‌்‌ எண ப 


௨. வினாக்களுக்கு விடையளிக்க. 

1. தமிழர்களின்‌ வீரக்கலைகளுள்‌ இரண்டைக்‌ குறிப்பிடுக. 
ஏறுதழுவுதல்‌ என்றால்‌ என்ன? 
சிலம்பாட்டம்‌- பெயர்க்காரணம்‌ தருக. 


வல்வில்‌ ஓரியின்‌ வில்லாற்றல்‌ சிறப்பைக்‌ கூறுக. 


a £௰N 


மற்போர்‌ எவ்வாறு நடைபெறுகிறது? 


ஊ. சிந்தனை வினாக்கள்‌ 
ர்‌ சிலம்பாட்டம்‌ தற்காப்புக்கலைகளுள்‌ ஒன்று. என்‌? 


2. உடலில்‌ உறுதி உடையவரே உலகை ஆளும்‌ உள்ள உறுதி உடையவர்‌ 
இவ்வரிகளைப்‌ பற்றி உமது கருத்து யாது? 


௭. எதிர்ச்சொல்‌ உருவாக்குக. 


| | Tamil 5th-std_Term 2.indd 30 ஓ 8/1/2019 1:12:39 PM | | 


__- நக்கி | | | | | ஓ 


துணைப்பாடம்‌ 


கங்கை கொண்ட சோழபுரம்‌ 


கயலினி மகிழ்ச்சியில்‌ துள்ளிக்‌ குதித்தாள்‌. ஏன்‌? இந்த விடுமுறை நாள்களை 
அவள்‌ மகிழ்வுடன்‌ கழிக்கப்‌ போகிறாள்‌ அல்லவா! அதனால்தான்‌. அன்பு தரும்‌ ஆசைப்‌ 
பாட்டியின்‌ ஊருக்குப்‌ புறப்படத்‌ தயாராகிவிட்டாள்‌. வாருங்கள்‌, குழந்தைகளே! நாமும்‌ 
அவள்‌ மகிழ்ச்சியில்‌ பங்கெடுத்துக்‌ கொள்வோம்‌. 

சிதம்பரத்திலிருந்து ஜெயங்கொண்டம்‌ செல்லும்‌ சாலையில்தான்‌ உள்ளது, அந்த 
ஊர்‌. தன்‌ தாயுடன்‌ பேருந்தில்‌ ஏறிச்‌ சன்னலோரம்‌ அமர்ந்து கொண்ட அவளுக்கு 
வாயெல்லாம்‌ ஒரே பாட்டுத்தான்‌. 

'ஆறு சட்டம்‌ நூறு பண்ணி 

ஐம்பத்தாறு ரயில்‌ வண்டி 


கங்கை கொண்டான்‌ மண்ணெடுத்து 


டட 


கிண்ணுது பார்‌ ரயில்‌ வண்டி... 


அவள்‌ பாட்டி சொல்லிக்‌ கொடுத்த நாட்டுப்புறப்‌ பாட்டுத்தான்‌ அது. இப்போது 
உங்களுக்குத்‌ தெரிந்திருக்குமே, அவள்‌ எங்கே செல்கிறாள்‌ என்று? ஆமாம்‌, அரியலூர்‌ 
மாவட்டத்திலுள்ள கங்கை கொண்ட சோழபுரத்திற்குத்தான்‌ அவள்‌ செல்கிறாள்‌. அவள்‌ 
பாட்டி, இந்த விடுமுறையில்‌ சில இடங்களுக்கு அழைத்துச்‌ செல்வதாகக்‌ கூறியிருந்தாள்‌. 
அதுதான்‌ கயலினியின்‌ துள்ளலுக்குக்‌ காரணம்‌. ஊர்‌ வந்ததும்‌ அவள்‌ பாட்டி அவர்களை 
வரவேற்க பேருந்து நிறுத்தத்தில்‌ காத்திருந்தார்‌. 


பாட்டியைக்‌ கண்டதும்‌ ஓடிச்சென்று ஆரத்‌ தழுவிக்‌ கொண்டாள்‌ கயலினி. "பாட்டி... 

பாட்டி, நீங்க தொலைபேசியில சொல்லிக்‌ கொடுத்த பாட்டு எனக்கு மிகவும்‌ பிடித்திருந்தது. 
அதுல கங்கை கொண்டான்‌ மண்ணெடுத்து என்று வருதுல அப்படினா என்ன பாட்டி?" 
எனக்கேட்டாள்‌." ஓ... அதுவா! சோழர்கள்‌ காலத்துல தமிழ்நாட்டை ஆண்ட முதலாம்‌ 
இராசேந்திர சோழன்‌ என்னும்‌ மன்னன்‌ வட நாடூ சென்று பகைவர்களை வென்று 
கங்கை நீரைக்‌ கொண்டு வந்தான்‌. அதன்‌ அடையாளமாகத்தான்‌ அவனைக்‌ கங்கை 
கொண்டான்‌ என்று சொல்கிறோம்‌. அந்த வெற்றியைக்‌ கொண்டாட, தான்‌ 
உருவாக்கிய புதிய நகரத்திற்குக்‌ கங்கை கொண்ட சோழபுரம்‌ என்று பெயரும்‌ வைத்து 
விட்டான்‌ என்று பதிலளித்தாள்‌ பாட்டி. 


வெற்றித்‌ திருநகரான கங்கை கொண்ட சோழபுரம்‌ 'கங்காபுரி' என்றும்‌ 
'கங்காபுரம்‌' என்றும்‌ புலவர்‌ பெருமக்களால்‌ போற்றப்‌ பெற்றுள்ளது. 


'கங்கா நதியுங்‌ கடாரமுங்‌ கைக்கொண்டு கங்காக புரிபரந்த கற்பம்‌' என்று 
ஒட்டக்கூத்தர்‌ குறிப்பிடுகிறார்‌. 


| Tamil 5th-std_Term 2.indd 31 ஓ 8/1/2019 1:12:39 PM | | 


_- நக்கி | | | | | ஓ ட கன | | | 


"ஓ! அப்படியா? நம்‌ ஊருக்கு இப்படித்தான்‌ பெயர்‌ வந்ததா?" சரி, பாட்டி. எங்கேயோ 
அழைத்துச்‌ செல்கிறேன்‌ என்றீர்களே, போகலாமா?" என்றாள்‌ கயலினி. "முதலில்‌ 
சாப்பிட்டு ஓய்வெடு. பிறகு போகலாம்‌" என்ற பாட்டி அவர்களை வீட்டிற்கு அழைத்துச்‌ 
சென்றாள்‌. 


சிறிது ஓய்வுக்குப்‌ பிறகு மீண்டும்‌, 'பாட்டி...' என்று இழுத்தாள்‌ கயலினி." சரி... சரி.. 
நான்‌ புரிந்து கொண்டேன்‌ வா போகலாம்‌” என்று பாட்டி கூற இருவரும்‌ சோழ நாட்டுக்கு 
வளம்‌ சேர்த்த சோழ கங்கத்தை அடைந்தனர்‌. 'இதுதான்‌ சோழ கங்கம்‌. பார்த்தாயா 
இதன்‌ அழகை! என்று பாட்டி சொல்லி முடிக்கவில்லை. அதற்குள்‌ கயலினி, "பாட்டி, இது 
என்ன பொன்னேரினு எழுதியிருக்கு? நீங்க சோழ கங்கம்னு சொல்றீங்க?" எனக்‌ 
கேட்டாள்‌. 


"ஆமாம்‌, சோழ கங்கப்‌ பேரேரிதான்‌ இன்று பொன்னேரினு பெயர்‌ மாறியிருக்கு. 
பல்லாயிரக்‌ கணக்கான ஏக்கர்‌ நிலங்கள்‌ இதனால்‌ பாசன வசதி பெற்று உழவுத்தொழில்‌ 
தழைத்தோங்கியது". என்றாள்‌ பாட்டி. 


மலைகளும்‌ குன்றுகளும்‌ இல்லாத 
சமவெளியில்‌ பதினாறு கல்‌ தொலைவுவரை 
வலிமையான உயரமான கரைகளைக்‌ கட்டி, 
நீண்ட கால்வாய்‌ வெட்டித்‌ தண்ணீரைப்‌ 
பள்ளத்தாக்கிலிருந்து மேட்டிற்குக்‌ கொண்டு வந்து, 
எரியில்‌ தேக்கி வைத்ததைக்‌ கற்பனையில்கூட 
எண்ணிப்‌ பார்க்கவே கயலினிக்குக்‌ கடினமாகத்‌ 
தோன்றியது. "பாட்டி, இது அவ்வளவு எளிமையான இ 
செயலன்று என்று சோழர்களின்‌ நீர்ப்பாசன 
முறையை எண்ணி வியப்புற்றாள்‌. 


இருவரும்‌ பேசிக்கொண்டே கங்கை கொண்ட சோழபுரத்தை அடைந்தனர்‌. 
கோவிலைப்‌ பார்த்ததும்‌ "இதுவும்‌ தஞ்சைப்‌ பெரிய கோவில்‌ போன்ற அமைப்பிலேயே 
உள்ளதே”? வியப்புடன்‌ கேட்டாள்‌ கயலினி. "ஆமாம்‌, இருந்தாலும்‌ இக்கோவில்‌ 
இராசேந்திரனின்‌ தந்தை இராஜராஜ சோழன்‌ கட்டிய தஞ்சைப்‌ பெரிய கோவிலைவிட 
உயரம்‌ குறைவானதுதான்‌ ' என்றாள்‌ பாட்டி. 


"அது என்ன பாட்டி? "என்று கோவிலின்‌ விமானத்தைப்‌ பார்த்துக்‌ கேட்டாள்‌ 
கயலினி. அதற்கு பாட்டி "அதுதான்‌ விமானம்‌. அங்கே பார்‌, விமானத்தின்‌ உச்சியில்‌ 
பொருத்தப்பட்டூள்ள மிகப்பெரிய வட்ட வடிவக்கல்‌. அது 34 அடி குறுக்களவு கொண்டது. 
மேலும்‌, இது ஒரே கல்லால்‌ அமைக்கப்பெற்ற விமானம்‌ ்‌ என்று கூறிக்‌ கயலினியை 
வியப்படையச்‌ செய்தாள்‌ பாட்டி. 


"பாட்டி, அதோ பாருங்கள்‌ நந்தி! இது கல்லால்‌ செதுக்கப்பட்டதுதானே ? என்று 
கூறிக்கொண்டே ஓடிப்போய்‌ அதனைத்‌ தொட்டுப்பார்த்தாள்‌ கயலினி. இல்லை, 


9 


| Tamil 5th-std_Term 2.indd 32 ஓ 8/1/2019 1:12:39 PM | | 


இல்லை. இது முழுவதும்‌ செங்கற்களால்‌ கட்டப்பட்டது" என்று உரைத்தாள்‌ பாட்டி. 
அழகு மிளிர்ந்த இச்சிலையைக்‌ கண்டபடி உள்ளே சென்றாள்‌ கயலினி. 


'என்ன பாட்டி, கோவிலின்‌ வாயில்‌ இவ்வளவு உயரத்தில்‌ 
உள்ளதே! என்றாள்‌ கயலினி. "ஆமாம்‌. எல்லாக்‌ கோவிலின்‌ ௨ 
வாயில்களைக்காட்டிலும்‌ தரைமட்டத்திலிருந்து 20 அடி & 

ஓ உயரத்தில்‌ இருப்பதே இதன்‌ சிறப்பு என்று கூறிய பாட்டி, 
கயலினியை உள்ளே அழைத்துச்‌ சென்றாள்‌. 


படியைக்‌ கடந்து ஏறியதும்‌ வாயிற்காவலர்‌ சிலைகளைக்‌ 
கண்டூ களித்தாள்‌ கயலினி. அவற்றைப்‌ பார்த்ததும்‌ அவளுக்கு 
அடக்கமுடியாமல்‌ சிரிப்பு பொங்கியது. 


தூண்களிலும்‌ கோவில்களிலும்‌ இருந்த சிற்ப க்கலைகளைக்‌ கண்டு களித்தாள்‌ 
கயலினி. கோவிலின்‌ வடக்குப்‌ பக்க நுழைவாயிலின்‌ இருபக்கங்களிலும்‌ உள்ள 
கலைச்செல்வி மற்றும்‌ சண்டேசுவர அனுக்கிரக மூர்த்தி ஆகிய சிற்பங்கள்‌ உலகப்‌ 
புகழ்‌ பெற்றவை என்பதைப்‌ பாட்டி மூலம்‌ அறிந்து கொண்டாள்‌. 


"பாட்டி, இங்கே பாருங்க, சிங்கம்‌ 
வடிவத்திலிருக்கும்‌ இந்தச்சிற்பத்தின்‌ வயிற்றிலேஒரு | 
வாயில்‌ இருக்கிறதே” என்றாள்‌ கயலினி . அதற்குப்‌ 
பாட்டி, "அதுதான்‌ சிங்க முகக்‌ கிணறு" என்றாள்‌. 
"என்னது? சிங்கத்தின்‌ வயிற்றுக்குள்‌ கிணறா?" 
என்றுதன்‌ இரு கைகளையும்‌ கன்னத்தில்‌ வைத்தபடி 
சோழர்களின்‌ கலையை எண்ணி வியந்தாள்‌. 
தமிழர்களின்‌ கலைத்‌ திறமையை கண்டு உள்ளம்‌ 
மகிழ்ந்த அவள்‌, அக்கலைக்கூடத்தைவிட்டு வரவே த 
மனமில்லாமல்‌ பாட்டியுடன்‌ வீடு வந்து சேர்ந்தாள்‌. 


100 


| | Tamil 5th-std_Term 2.indd 33 ஓ 8/1/2019 1:12:40 PM | | 


ர புறவறு இ | ME | | | 


இந்தியச்‌ சிற்ப வரலாற்றில்‌ கங்கை கொண்ட சோழபுரச்‌ சிற்பங்கள்‌ தமக்கென 
ஒரு தனியிடத்தைப்‌ பெற்றுள்ளன. கலையழகும்‌ புதுப்பொலிவும்‌ கொண்ட சிற்பக்‌ 
கூடமாகவே கங்கை கொண்ட சோழபுரம்‌ அமைந்துள்ளது. யுனெஸ்கோ நிறுவனம்‌ 
உலகப்‌ பாரம்பரியச்‌ சின்னமாகக்‌ கங்கை கொண்ட சோழபுரத்தை அறிவித்துள்ளது 
நமக்கெல்லாம்‌ பெருமைதானே! 


என்ன, குழந்தைகளே, கயலினியோடூ நாமும்‌ அருமையும்‌ பெருமையும்‌ 
மிக்க கங்கை கொண்ட சோழபுரத்தைச்‌ சுற்றிப்‌ பார்த்துவிட்டோமே! இப்போது, 
உங்களுக்கும்‌ மகிழ்ச்சிதானே. நாம்‌ மீண்டும்‌ சந்திப்போமா? 


Sox, [்‌ [்‌ ட 
இதே கற்பவை கற்றபின்‌ 


உ காலம்‌ வென்ற கங்கை கொண்ட சோழபுரம்‌ என்ற பாடப்‌ பகுதியைச்‌ சரியான 
ஓலிப்போடும்‌ நிறுத்தக்குறிகளோடும்‌ படித்துக்காட்டுக. 


உ கங்கை கொண்ட சோழபுரம்‌ பற்றியும்‌ அக்கோவிலிலுள்ள சிற்பங்களின்‌ 
சிறப்புகளைப்‌ பற்றியும்‌ வகுப்பறையில்‌ கலந்துரையாடூக. 


நீங்கள்‌ கண்டுகளித்த சுற்றுலா இடங்களின்‌ சிறப்புகளைப்‌ பட்டியலிடுக. 


வினாக்களுக்கு விடையளிக்க. 


1. முதலாம்‌ இராசேந்திர சோழனை என்‌ கங்கை கொண்ட | [சூப்‌ 
சோழன்‌ என்று அழைக்கிறோம்‌? LHKHHK 


2.  சிங்கமுகக்‌ கிணறு - குறிப்பு எழுதுக. 
3. சோழ கங்கப்‌ பேரேரிக்கு நீர்‌ எங்கிருந்து வருகிறது? 


4. கங்கை கொண்ட சோழபுரம்‌ கோவிலிலுள்ள வாயில்களின்‌ பெயர்களைக்‌ 
கூறுக. 


சிந்தனை வினா 


ஏரிகளும்‌ குளங்களும்‌ தூர்‌ வாரப்படாமல்‌ மண்மூடி இருந்தால்‌ என்ன 
ஆகும்‌? கருத்துகளைக்‌ குழுவில்‌ பகிர்ந்து கொள்க. 


ஓ 


| | Tamil 5th-std_Term 2.indd 34 ஓ 8/1/2019 1:12:40 PM | | 


1. 
7 


இணைப்புச்சொற்கள்‌ 


செழியன்‌ : இளந்தமிழா, நாளை வெளியூர்‌ செல்வதாகக்‌ கூறினாயே? 
மறந்துவிட்டாயா? உன்னுடன்‌ யாரல்லாம்‌ வருகிறார்கள்‌? 

இளந்தமிழ்‌ : மறக்கவில்லை, செழியா! நாளை நான்‌ மட்டும்தான்‌ செல்வதாக 
இருக்கிறேன்‌. அதனால்‌, என்னுடன்‌ யாரும்‌ வரவில்லை. 

செழியன்‌ : அப்படியானால்‌ நீ கவனமாக இருக்கவேண்டும்‌ அல்லவா? 

இளந்தமிழ்‌ : நான்‌ ஏற்கெனவே சென்ற இடம்தான்‌. ஆதலால்‌, அச்சம்‌ ஒன்றும்‌ இல்லை. 

செழியன்‌ : அது சரி, இளந்தமிழ்‌. மறுநாளே வந்துவிடுவாயா அல்லது வருவதற்கு 
நாளாகுமா? 

இளந்தமிழ்‌ : நான்‌ திரும்பி வருவதற்கு இரண்டு நாளாகும்‌. ஆகையால்‌, 
தேவையான உடைகளைக்‌ கொண்டு செல்கிறேன்‌. 

செழியன்‌ : ஏனெனில்‌, இந்த வார இறுதியில்‌, நமக்கு மட்டைப்பந்து போட்டி 
இருக்கிறது. அதனால்தான்‌ கேட்கிறேன்‌. நீ கட்டாயம்‌ கலந்துகொள்ள 
வேண்டும்‌. ஆகவே, மறந்துவிடாதே நண்பா! 

குழந்தைகளே! மேற்கண்ட உரையாடலைப்‌ படித்தீர்களா? உங்களிடம்‌ 

வழக்கம்போல ஒரு வினா கேட்கலாமா? நீங்கள்‌ படித்த உரையாடலில்‌ எத்தனை 

இணைப்புச்‌ சொற்கள்‌ உள்ளன? கண்டுபிடியுங்கள்‌ பார்க்கலாம்‌. அட, மீண்டும்‌ 

உரையாடலைப்‌ படிக்கத்‌ தொடங்கிவிட்டீர்களா? 


நாம்‌ கண்டுபிடித்த இணைப்புச்‌ சொற்களைப்‌ பட்டியலிடலாமா? 


மட்டும்‌, அதனால்‌, அப்படியானால்‌, ஆதலால்‌, அல்லது, ஆகையால்‌, எனெனில்‌, ஆகவே 


படித்தீர்களா? இவைபோன்ற இணைப்புச்சொற்கள்‌, நாம்‌ பேசும்‌ பேச்சில்‌ இயல்பாகவே 
இடம்பெறுகின்றன. இவற்றைப்‌ பொருத்தமான இடங்களில்‌ பயன்படுத்திப்‌ 
பேசவும்‌ எழுதவும்‌ நாம்‌ அறிந்துகொள்ள வேண்டியது இன்றியமையாதது. நாம்‌ 
தங்குதடையின்றிப்‌ பேசவும்‌ எழுதவும்‌ இணைப்புச்சொற்கள்‌ பயன்படுகின்றன. 


தொடர்களை இணைப்பதற்கு இணைப்புச்சொற்கள்‌ பயன்படுகின்றன. இவற்றை 
இணைப்பிடைச்‌ சொற்கள்‌ எனவும்‌ கூறுவர்‌. தொடர்களில்‌ பயன்படும்‌ சில 
இணைப்புச்சொற்கள்‌ பின்வருமாறு: 


அதனால்‌, அப்படியானால்‌, அல்லது, அவ்வாறெனில்‌, ஆனால்‌, ஆகையால்‌, ஆகவே, 
ஆதலால்‌, ஆயினும்‌, இருந்தபோதும்‌, உம்‌, எனவே, எனில்‌, எனெனில்‌, எவ்வாறெனில்‌ 


| Tamil 5th-std_Term 2.indd 35 ஓ 


8/1/2019 1:12:40 PM | | 


ஓ 


Ai . - 5 
இன. கற்பவை கற்றபின்‌ 


உ புத்தகப்‌ பூங்கொத்து கதையொன்றில்‌ இடம்பெற்றிருக்கும்‌ இணைப்புச்சொற்களைக்‌ 
கண்டறிக. 

உ வீட்டிலோ பள்ளியிலோ பிறர்‌ பேசும்போது, என்னென்ன இணைப்புச்சொற்களைப்‌ 
பயன்படூத்துகின்றனர்‌? அவற்றைப்‌ பட்டியலிடுக. 


ED 


எ ர ச: எழுதுவோம்‌! _ 


அ) பெயர்ச்சொல்‌ ஆ) வினைச்சொல்‌ 
இ) உரிச்சொல்‌ ஈஈ) இணைப்புச்சொல்‌ 
© கருமேகங்கள்‌ வானில்‌ திரண்டன ...................... வை வ மழை பெய்யவில்லை. 
இத்தொடருக்குப்‌ பொருத்தமான இணைப்புச்சொல்‌ 
அ) எனவே ஆ) ஆகையால்‌ 
இ) எனெனில்‌ ஈ) ஆயினும்‌ 
௫ ப்பது ன்ட்‌ , , a ௫ 
[ஓ - கண்ணன்‌ பேருந்தில்‌ செல்ல விரும்பினான்‌ ........................... அவன்‌ நண்பன்‌ 
மிதிவண்டியே போதும்‌ என்றான்‌. 
௮) அதனால்‌ ஆ) ஆதலால்‌ 
இ) இருந்தபோதிலும்‌ ஈ) ஆனால்‌ 


ஆ. கீழ்க்காணும்‌ தொடர்களை இணைத்து எழுதுக. 
1 நான்‌ விளையாடச்‌ சென்றேன்‌. கண்ணன்‌ விளையாடச்‌ சென்றான்‌. (உம்‌) 
நானும்‌ கண்ணனும்‌ விளையாடச்‌ சென்றோம்‌. 


2. வள்ளி எழுதி முடித்துவிட்டாள்‌. எழிலி எழுதவில்லை. (ஆனால்‌) 


| | Tamil 5th-std_Term 2.indd 36 ஓ 8/1/2019 1:12:40 PM | | 


| | Tamil 5th-std_Term 2.indd 37 


கீழ்க்காணும்‌ உரைப்பகுதியில்‌ பொருத்தமான இணைப்புச்சொற்களை 
இணைத்து எழுதுக. 
(ஆனால்‌, அதனால்‌, எனெனில்‌, ஆகையால்‌, எனவே, ஆகவே, பிற) 


அடர்ந்த காடு ஒன்றில்‌ பல விலங்குகள்‌ வாழ்ந்து வந்தன. , சிங்கம்‌ மட்டும்‌ 
அரசனாக விளங்கியது. , அது பார்ப்பதற்கு மிடுக்கான தோற்றமுடையது. 


கவைல , அதனைக்‌ கண்டு... விலங்குகள்‌ அஞ்சின. _ அது 
தனியாகக்‌ குகையில்‌ வசித்தது. , அது எப்போதும்‌ விழிப்போடு இருந்தது. 
ஒருநாள்‌ அதற்குப்‌ பசித்தது. , குகைக்கு வெளியே வந்து இரைக்காகக்‌ 
காத்திருந்தது. சிங்கத்தைப்‌ பார்த்தவுடன்‌ _ விலங்குகள்‌ அஞ்சியோடின. 


, அவற்றைச்‌ சிங்கம்‌ அடித்துவிடும்‌ அல்லவா? 


வினாக்களுக்கு விடையளிக்க. 


இணைப்புச்‌ சொற்கள்‌ எதற்குப்‌ பயன்படுகின்றன? 
இணைப்புச்சொற்களுள்‌ நான்கு எழுதுக. 
இணைப்புச்சொற்களைப்‌ பயன்படுத்தி, எவையேனும்‌ இரண்டு தொடர்களை எழுதுக. 


ட்‌ ்‌ 5 
i 


கேட்டல்‌ 

நாள்தோறும்‌ வழிபாட்டுக்கூட்டத்தில்‌ சொல்லப்படும்‌ திருக்குறளைக்‌ கேட்டறிக. 
வானொலி, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில்‌ ஒளிபரப்பாகும்‌ கட்டடக்கலைகள்‌ பற்றிய 
செய்திகளைக்‌ கேட்டு அறிந்துகொள்க. 

பேசுதல்‌ 

நீங்கள்‌ கண்டுகளித்த வரலாற்றுச்‌ சிறப்புமிக்க இடங்கள்‌ குறித்து 5 மணித்துளி பேசுக. 
நற்பண்புகள்‌ கொண்ட சான்றோர்‌ ஒருவரைப்பற்றி 5 மணித்துளி பேசுக. 


படித்தல்‌ 
திருக்குறளைப்‌ பொருள்‌ விளங்கப்‌ படித்துக்காட்டுக. 


புத்தகப்‌ பூங்கொத்தில்‌ விளையாட்டுகள்‌ தொடர்பான கதைகளைப்‌ படித்துக்காட்டுக. 


எழுதுதல்‌ 


சொல்லக்‌ கேட்டு எழுதுக. 
பண்பு உடையவராக வாழ்தல்‌ நல்வழியாகும்‌. 
திருக்குறள்‌ "உலகப்பொதுமறை ' என்றழைக்கப்படுகிறது. 


கங்கை கொண்ட சோழபுரம்‌ உலகப்‌ பாரம்பரியச்‌ சின்னமாகும்‌. 


© 


8/1/2019 1:12:40 PM | | 


உ oN 


1 


_ 


வ உ ட 


| | Tamil 5th-std_Term 2.indd 38 


தொடரில்‌ அமைத்து எழுதுக. 
றாத ல்லைல விவி 


நாகரிகம்‌ 


உழவுத்தொழில்‌ ட 


கலையழகு 


உரைப்பகுதியைப்‌ படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. 

அரசர்க்குரிய அங்கங்களுள்‌ தலைசிறந்தது படை. படைத்திறத்தால்‌ அரசன்‌ 
உட்பகையை அழிப்பான்‌. புறப்பகையை ஒழிப்பான்‌. முன்னாளில்‌ தேர்ப்படை, 
யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை என்னும்‌ நாற்படையுடைய அரசன்‌ மிகச்‌ 
சிறந்தவனாக மதிக்கப்பெற்றான்‌. நால்வகைப்‌ படைகளுள்‌ ஏற்றமும்‌ தோற்றமும்‌ 
பெற்றது யானைப்படை. போர்க்களத்தில்‌ வீறுகொண்டு செம்போர்‌ விளைப்பதும்‌, 
மாற்றார்க்குரிய மாட மதில்களைத்‌ தாக்கித்‌ தகர்ப்பதும்‌ யானைப்படையே ஆகும்‌. 
வலிமை சான்ற அழகிய யானை, பட்டத்து யானை என்று பெயர்‌ பெற்றது. உயர்ந்த 
மேனியும்‌, ஓங்கிய நடையும்‌, சிறந்த கொம்பும்‌, பரந்த அடியும்‌, சிறிய கண்ணும்‌, செந்நிற 
வாயும்‌ உடைய யானையே அப்பதவிக்கு உரியதாகத்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டது. 
நால்வகைப்படைகள்‌ யாவை? 

நால்வகைப்‌ படைகளுள்‌ ஏற்றமும்‌ தோற்றமும்‌ பெற்றது எது? 

மாற்றார்‌ என்னும்‌ சொல்லின்‌ பொருள்‌ யாது? 

உரைப்பகுதியில்‌ இடம்பெற்றுள்ள வருணனைச்‌ சொற்களை எடுத்து எழுதுக. 


காலாட்படை - இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதுக. 


கோடிட்ட இடத்தை நிரப்புக. 


மக்களுக்கு உரிய பண்பில்லாதவர்‌ 
என வள்ளுவர்‌ கூறுகிறார்‌. 


கங்கை கொண்ட சோழபுரம்‌ 
போற்றப்பட்டது. 


கம்பைக்‌ குறிக்கும்‌ வரக்கலை டட ஆகும்‌. 


பிறமொழிச்‌ சொற்களையும்‌ பேச்சுத்தமிழையும்‌ நீக்கிச்‌ சரியாக எழுதுக. 
டூமாரோ ஈவினிங்‌ என்‌ ஸிஸ்டர்‌ ஊருக்குப்‌ போவா. 
நாளை மாலை என்‌ தங்கை ஊருக்குச்‌ செல்வாள்‌. 


ஷேர்‌ ஆட்டோவில பைவ்‌ பாசஞ்சர்ஸ்‌ இருக்காங்க. 


ஓ 8/1/2019 1:12:40 PM | | 


6. பொருத்துக. 


i. தொடர்‌ வண்டி - 


2. மிதிவண்டி - 


3, தானியங்கி - 


4. இருசக்கர வண்டி - 


5. மகிழுந்து - 
7. பாடலை நிை செய்க 
ல நிறைவு ட 
திருவிழாவாம்‌ திருவிழா 
எங்கள்‌ ஊர்த்‌ திருவிழா 


ஊர்‌ கூடும்‌ திருவிழா 
உறியடிக்கும்‌ திருவிழா 


8. கீழ்க்காணும்‌ குறட்பாக்களிலுள்ள சொற்களைப்‌ பின்வருமாறு 
அட்டவணைப்படுத்துக. 


நயனொடு நன்றி புரிந்த பயனுடையார்‌ 
பண்புபா ராட்டும்‌ உலகு. 


அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல்‌ இவ்விரண்டும்‌ 
பண்புடைமை என்னும்‌ வழக்கு. 


௫ 


| | Tamil 5th-std_Term 2.indd 39 ஓ 8/1/2019 1:12:41 PM | | 


ஓ 


உயிர்‌ எழுத்து இடம்பெறாத சொற்கள்‌ மெய்‌ எழுத்து இடம்பெறாத சொற்கள்‌ 


நயனொடு 


நன்றி 


நிறுத்தக்குறிகளை அறிந்துகொள்வோம்‌ 


காற்புள்ளி 


ஒரு தொடரில்‌ பல பொருள்கள்‌ அடுக்கி வரும்போது 
குறிக்கப்படுவது. 
மா, பலா, வாழை ஆகியவற்றை முக்கனி என்பர்‌. 


அரைப்புள்ளி 


ஓர்‌ எழுவாய்‌, பல பயனிலைகளைப்‌ பெற்று 
வரும்போது, ஒவ்வொரு பயனிலையின்‌ இறுதியிலும்‌ 
குறிக்கப்படுவது. 

(௭.கா.) காளையின்‌ கொம்பைப்‌ பிடித்தல்‌ ஆண்மை; 
வாலைப்‌ பிடித்தல்‌ தாழ்மை. 


முற்றுப்புள்ளி 


ஒரு தொடர்‌ முடிவு பெற்றதனை 
உணர்த்துவதற்காகக்‌ குறிக்கப்படுவது. 
(௭.கா.) எனக்கு மட்டைப்பந்து விளையாடப்‌ பிடிக்கும்‌. 


வினாக்குறி 


xD 


ஒரு தொடர்‌ வினாப்பொருளைத்‌ தரும்போது, 
குறிக்கப்படுவது. 
(௭.கா.) அப்பா என்னால்‌ பறக்க முடியாதா? 


உணர்ச்சிக்குறி 


ஒரு தொடர்‌ உணர்ச்சியை வெளிப்பருத்தும்போது 
குறிக்கப்படுவது. 

(௭.தா.) என்னே! கங்கை கொண்ட சோழபுரக்‌ 
கோவிலின்‌ அழகு! 


ஒற்றை 
மேற்கோள்குறி 


ஒரு தொடரில்‌ நூல்‌ பெயர்‌, கட்டுரை பெயர்‌, பழமொழி 
முதலியன வந்தால்‌ குறிக்கப்படுவது. 

(௭.கா.) பிரபஞ்சனின்‌ படைப்புகளுள்‌ வானம்‌ 
வசப்படும்‌' என்னும்‌ நூல்‌ குறிப்பிடத்தக்கது. 


இரட்டை மேற்கோள்‌ 
குறி 


22 


ஒரு தொடரில்‌ ஒருவர்‌ கூறியதை நேர்கூற்றாகக்‌ 
கூறும்போதும்‌, ஒரு தொடரை மேற்கோளாகப்‌ 
பயன்படுத்தும்‌ போதும்‌ குறிக்கப்படுவது. 

(௭.கா.) "கண்வனப்பு கண்ணோட்டம்‌” என்று 
சிறுபஞ்சமூலம்‌ குறிப்பிடுகிறது. 


| Tamil 5th-std_Term 2.indd 40 


ப. 


8/1/2019 1:12:41 | | 


ஓ 


ணு மொழியோடு விளையாடு 


[ஏ நத கத கக ககக க ககக ககக கத ககக கக ககக ககக ககக க ககக ககக ககக ககக ககக கக்கத்‌ [ஓ] 


1. சுழலட்டையைப்‌ பயன்படுத்திக்‌ குறிப்புகளுக்கு விடை எழுதுக. 


உடலுறுப்புகளுள்‌ ஒன்று எட 


உப்புநீர்‌ அதிகம்‌ உள்ள இடம்‌ 


அழியாத செல்வம்‌ 


பொருள்கள்‌ வாங்கும்‌ இடம்‌ 


சமையலுக்குப்‌ பயன்படுவது 


வீடு கட்டப்‌ பயன்படுவது 


ஓவியம்‌ என்பது 


பாரதியார்‌ இயற்றியவை 


99999999 


2. நீக்குவோம்‌! சேர்ப்போம்‌! 


விதையில்‌ ஓரெழுத்தை நீக்கி, வேறோர்‌ எழுத்தைச்‌ சேர்க்க. 


சபையில்‌ ஒரெழுத்தை நீக்கி, வேறோர்‌ எழுத்தைச்‌ சேர்க்க. 


விலையில்‌ ஓரெழுத்தை நீக்கி, வேறோர்‌ எழுத்தைச்‌ சேர்க்க. 


9 9 9 9 


| | Tamil 5th-std_Term 2.indd 41 8/1/2019 1:12:41 PM | | 


ர புறவறு ஓ | ME | | | 


ஒ கடையில்‌ ஓரழுத்தை நீக்கி, வேறோர்‌ எழுத்தைச்‌ சேர்க்க. 


ட அ அ. 


நிற்க அதற்குத்‌ தக 


* பிற உயிரினங்களின்‌ மீது அன்பு காட்டுவேன்‌. 
ஐ விளையாட்டு, உடலுக்கும்‌ மனத்திற்கும்‌ நல்லது என அறிந்துகொண்டேன்‌. ஓ 
உ நீர்த்தேக்கங்கள்‌, வேளாண்மைக்கு உயிர்‌ என்பதைப்‌ புரிந்துகொண்டேன்‌. 


பண்பு 
* தன்னை நோக்கி வரும்‌ விருந்தினரை நாள்தோறும்‌ போற்றுகின்றவனுடைய 
வாழ்க்கை, துன்பத்தால்‌ வருந்திக்‌ கெட்டுப்‌ போவதில்லை. 
வருவிருந்து வைகலும்‌ ஒம்புவான்‌ வாழ்க்கை 
பருவந்து பாழ்படுதல்‌ இன்று 


பூ ௫ ப்‌ 
செயல்‌ தி டடம ப யயபபபபபபுயயபயயபயயயபுபபபுயயபயயயபயயய பபப பபப புய புபயயபயய பபப 


ம்‌ 


தமிழர்‌ கலைகள்‌ குறித்துச்‌ செய்தித்தாளில்‌ வரும்‌ 
படங்களையும்‌ செய்திகளையும்‌ தொகுத்து வருக. 


ப யியபபபுபபயபுயபுபபயயய புயபபபுயப புய பய பபப புயபயபயஙயபயஙயஙவஙயஙவயஙஙங்யஙுஙபவஙஙஙஙஙர 


§ 


| | Tamil 5th-std_Term 2.indd 42 ஓ 8/1/2019 1:12:43 PM | | 


| Tamil 5th-std_Term 2.indd 43 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ 
உழைப்பின்‌ மேன்மையை அறிந்துகொள்ளுதல்‌ 


உழவுத்தொழிலே உலகத்தின்‌ அச்சாணி எனப்‌ புரிந்துகொள்ளுதல்‌ 


இயற்கை வேளாண்மையைப்‌ பற்றித்‌ தெரிந்துகொள்ளுதல்‌ 


செய்யும்‌ தொழிலில்‌ நேர்மையின்‌ இன்றியமையாமையை 


உணர்ந்துகொள்ளுதல்‌ 


அடுக்குத்‌ தொடர்களையும்‌ இரட்டைக்‌ கிளவிகளையும்‌ இடமறிந்து 


பயன்படுத்துதல்‌ 


பொங்குக பொங்கல்‌ பொங்குகவே 


புதுவனம்‌ நிறைந்தறம்‌ தங்குகவே 


எங்கணும்‌ யாவரும்‌ இன்பமுற 


ஏர்த்தொழில்‌ ஒன்றே தெம்புதரும்‌ 


உணவுப்‌ பொருள்கள்‌ இல்லாமல்‌ 


உயிரோ டிருப்பது செல்லாது 


பணமும்‌ அதுதரும்‌ நலனெல்லாம்‌ 


பயிர்கள்‌ விளைப்பதன்‌ பலனேயாம்‌ 


உழவுத்‌ தொழில்தான்‌ உணவுதரும்‌ 


உடையும்‌ அதனால்‌ அணியவரும்‌ 


பழகும்‌ மற்றுள தொழில்யாவும்‌ 


பயிர்த்தொழில்‌ இன்றேல்‌ விழலாகும்‌ 


தங்கமும்‌ வெள்ளியும்‌ இருந்தாலும்‌ 


தானியம்‌ ஒன்றே விருந்தாகும்‌ 


இங்கிதன்‌ உண்மையை உணர்ந்திடுவோம்‌ 


எர்த்தொழில்‌ மிகுந்திடத்‌ துணிந்திடுவோம்‌ 


உழவே செல்வம்‌ உண்டுபண்ணும்‌ 


உழைப்பே இன்பம்‌ கொண்டுவரும்‌ 


உழவைத்‌ தொழுதிட வருநாளே 


உற்றஇப்‌ பொங்கல்‌ திருநாளாம்‌ 


ஏழையும்‌ செல்வரும்‌ இங்கிதமாய்‌ 


இசைந்துளம்‌ களித்திடும்‌ பொங்கலிது 


வாழிய பயிர்த்தொழில்‌ வளம்பெருகி 
வையகம்‌ முழுதும்‌ வாழியவே ம 
னே டா ணை ராறு கன அ 


வைய. 


8/1/2019 1:12:43 PM | | 


சொல்பொருள்‌ 


| 


எங்கணும்‌ - எங்கும்‌ எர்த்தொழில்‌ - உழவுத்தொழில்‌  விழலாகும்‌ - வீணாகும்‌ 
களித்து - மகிழ்ந்து இசைந்து - ஏற்றுக்கொண்டு வையகம்‌ - உலகம்‌ 


உழவுத்தொழிலின்‌ மேன்மையை இப்பாடல்‌ விளக்குகின்றது. உழவின்‌ சிறப்பால்‌ 
பொங்குகின்ற பொங்கலை அனைவரும்‌ கொண்டாடி மகிழவேண்டும்‌ எனக்‌ 
கூறுகின்றது. எங்கும்‌ யாவரும்‌ இன்பமாய்‌ வாழ்வதற்கு ஏற்ற தொழில்‌ ஏர்த்தொழிலே. 
உணவுப்பொருள்கள்‌ இல்லையென்றால்‌ நாம்‌ வாழ்வது அரிது. பயிர்கள்‌ விளைவிப்பதால்‌ 
செல்வம்‌ சேரும்‌; உணவு கிடைக்கும்‌; உடையும்‌ தரும்‌. மற்ற தொழில்களைக்‌ 
கற்றுக்கொண்டாலும்‌, பயிர்த்தொழில்‌ இல்லையெனில்‌ எல்லாம்‌ வீணாகும்‌. தங்கம்‌, 
வெள்ளி போன்றவற்றை நாம்‌ உண்ணமுடியாது. உணவுப்பயிர்களே நமக்கு உணவாக 
அமையும்‌. இன்பத்தைத்‌ தருவதும்‌ உழவுத்தொழிலே ஆகும்‌. பொருளில்லாதவரும்‌ 
செல்வமுடையவரும்‌ இணக்கமாய்‌ வாழும்‌ திருநாள்‌ பொங்கல்‌ நாளே. ஆகையால்‌, 
ஏற்றம்‌ தரும்‌ ஏர்த்தொழிலின்‌ பெருமையை உணர்ந்து அனைவரும்‌ உழவுப்‌ 
பொங்கலிட்டூப்‌ பயிர்வளம்‌ பெருக்குவோம்‌. 


உழவுப்‌ பொங்கலின்‌ சிறப்பை விளக்கும்‌ இப்பாடலை இயற்றியவர்‌, நாமக்கல்‌ 
வெ. இராமலிங்கனார்‌. அவருடைய கவிதைத்‌ தொகுப்பிலிருந்து இப்பாடல்‌ எடுத்தாளப்‌ 
பெற்றுள்ளது. இந்திய விடுதலை குறித்தும்‌, காந்தியடிகள்‌ குறித்தும்‌ பல பாடல்களைப்‌ 
பாடியுள்ளார்‌. காந்தியக்‌ கவிஞர்‌ என்றும்‌ போற்றப்படுகிறார்‌. இவருடைய 'கத்தியின்றி 
இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது' என்னும்‌ பாடல்‌ வரி மிகவும்‌ புகழ்பெற்றதாகும்‌. 
'தமிழன்‌ என்றோர்‌ இனமுண்டு என்றும்‌ 'தமிழன்‌ என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து 
நில்லடா என்றும்‌ அவர்‌ பாடிய பாடல்‌ வரிகள்‌ என்றும்‌ நிலைத்திருப்பவை. இவர்‌, 
தமிழகத்தின்‌ முதல்‌ அரசவைக்‌ கவிஞராக இருந்துள்ளார்‌. 


Ay ச க ட்‌ 
இதே, கற்பவை கற்றபின்‌ 


உ உழவுத்‌ தொழிலின்‌ பெருமையை உணர்ந்து போற்றுக. 
உ பாடலை ஓசைநயத்துடன்‌ பாடி மகிழ்க. 
உ பாடலிலுள்ள நயங்களைப்‌ பாராட்டுக. 


உழவு நடக்கும்‌ இடத்திற்குச்‌ சென்று, செய்தி திரட்டுக. 


ஐ 


| Tamil 5th-std_Term 2.indd 44 ஓ 8/1/2019 1:12:43 PM | | 


ஓ 


படிப்போம்‌! சிந்திப்போம்‌! எழுதுவோம்‌! 


௦ 
௮. சரியான சொல்லைத்‌ தெரிவு செய்து எழுதுவோமா? 


[ஓ - வையகம்‌ என்பதன்‌ பொருள்‌ 


அ) ஊர்‌ ஆ) வயல்‌ 


இ) உலகம்‌ ஈ) கிராமம்‌ 


LAWUMH ம 


© நலனெல்லாம்‌ - இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 
௮) நலன்‌* எல்லாம்‌ ஆ) நல-* னெல்லாம்‌ 


இ) நலன்‌ *னெல்லாம்‌ ஈ) நலம்‌ * எல்லாம்‌ 


© நிறைந்தறம்‌ - இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 


அ) நிறைந்து * அறம்‌ ஆ) நிறைந்த * அறம்‌ 

இ) நிறை*+ அறம்‌ ஈ) நிறைஈதறம்‌ 
[ஓ - 'இன்பம்‌' - இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல்‌... 

அ) மகிழ்ச்சி ஆ) களிப்பு 

இ) கவலை ஈ) துன்பம்‌ 


௨. வினாக்களுக்கு விடையளிக்க. 
1 அனைவரும்‌ இன்பமுடன்‌ வாழ்வதற்குத்‌ தெம்பு தரும்‌ தொழில்‌ எது? 


2. உழவுத்தொழிலால்‌ என்னென்ன நன்மைகள்‌ ஏற்படுகின்றன? 
3. பொங்கலை நாம்‌ எவ்வாறு கொண்டாட வேண்டுமெனக்‌ கவிஞர்‌ கூறுகிறார்‌? 
ஊ. சிந்தனை வினா 


'உழவர்‌, சேற்றில்‌ கால்‌ வைத்தால்தான்‌ நாம்‌ சோற்றில்‌ கை வைக்கமுடியும்‌' 
இதுபற்றி உங்கள்‌ கருத்தென்ன? 


| Tamil 5th-std_Term 2.indd 45 ஓ 


8/1/2019 1:12:43 PM | | 


உரைநடை 


விதைத்‌ திருவிழா 


காலை வழிபாட்டுக்‌ கூட்டத்தில்‌, தலைமையாசிரியர்‌ கூறிய செய்தி, மாணவர்களின்‌ 
உள்ளத்தை மகிழ்ச்சியில்‌ ஆழ்த்தியது. காரணம்‌, அருகிலுள்ள மேல்நிலைப்‌ பள்ளியில்‌ 
நடைபெறும்‌ விதைத்‌ திருவிழாவிற்கு அடுத்த வாரம்‌ அவர்களை அழைத்துச்‌ செல்லப்‌ 
போகிறார்கள்‌. அன்று முழுவதும்‌ அங்கு நடைபெறும்‌ நிகழ்வுகளைத்‌ தம்‌ நண்பர்களுடன்‌ 
கண்டூ மகிழலாம்‌ அல்லவா! 


விதைத்‌ திருவிழா தொடர்பான துண்டு விளம்பரத்‌ தாள்களைத்‌ தலைமையாசிரியர்‌ 
வகுப்பாசிரியர்களிடம்‌ வழங்கினார்‌. நம்‌ பள்ளியிலிருந்து விதைத்‌ திருவிழாவில்‌ 
மாணவர்கள்‌ பங்கேற்பதற்கான ஏற்பாடுகளைச்‌ செய்யுமாறு கூறினார்‌. 


தலைமையாசிரியரிடமிருந்து பெற்ற விளம்பரத்‌ தாள்களை, ஆசிரியர்கள்‌ 
மாணவர்களுக்கு வழங்கினர்‌. துண்டு விளம்பரத்தாளிலுள்ள செய்திகளைப்‌ படித்துப்‌ 
பார்க்கச்‌ செய்தனர்‌. 

மாணவர்கள்‌, விளம்பரத்தைப்‌ படித்துப்‌ புரிந்துகொண்டனர்‌. விதைத்‌ திருவிழாவில்‌ 
தங்களுடைய பள்ளி சார்பாக என்னென்ன படைப்புகளை வழங்கலாம்‌ எனக்‌ குழுவில்‌ 
கலந்துரையாடினர்‌. பின்னர்‌, தாங்கள்‌ திரட்டிய படைப்புகளை ஆசிரியரிடம்‌ காண்பித்து 
அனுமதி பெற்றனர்‌. விதைத்‌ திருவிழாவுக்குச்‌ செல்லும்‌ நாளை ஆவலுடன்‌ எதிர்பார்க்கத்‌ 


தொடங்கினர்‌. 


| | Tamil 5th-std_Term 2.indd 46 ஓ 8/1/2019 1:12:44 PM | | 


ரு புறுறவறு ஓ ட களன்‌ | | ப 


ஒட்‌ அனைவரும்‌ வருக! அகம்‌ மகிழ்ந்து செல்க! 


இடம்‌: அரசு மேல்‌ நிலைப்பள்ளி, கன்னியாகுமரி 


நேரம்‌ : காலை 1௦ மணி முதல்‌ மாலை 5 மணி வரை 


6 ப 
w 


ட்‌ 
சிறந்த படைப்புகளுக்குப்‌ புரிசுகள்‌ உண்டு வி இங்ஙனம்‌ “ த்‌ 
சமூக ஆர்வலர்கள்‌, கன்னியாகுமரி 


மாணவர்கள்‌ எதிர்பார்த்த நாளும்‌ வந்தது. பள்ளியிலிருந்து அழைத்துச்‌ 


செல்ல, வண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆசிரியர்களின்‌ கனிவான பேச்சு, 
மாணவர்களுக்கு உற்சாகம்‌ தந்தது. 


ஆசிரியர்‌ : மாணவர்களே, நாம்‌ விதைத்‌ திருவிழா நடைபெறும்‌ அரங்கை நெருங்கி 


ரமணன்‌: 


மாலா: 


விட்டோம்‌. நமது படைப்புகளைக்‌ கண்காட்சியில்‌ வைப்பதற்கு நான்‌ 
உதவுகிறேன்‌. வாருங்கள்‌. 


எனக்கு இந்த விதைத்‌ திருவிழா பெருமகிழ்ச்சியைத்‌ தருகிறது. 
மாலா, ரெஹொனா விதைகளையெல்லாம்‌ பாருங்களேன்‌. இத்தனை 
வகைகளா? வியப்பாக இருக்கிறதே! 

ஆமாம்‌, ரமணா! வகை வகையான விதைகள்‌ என்பதைவிட, இந்த 
விதைகளை நாம்‌ எப்படி சேகரிக்க வேண்டும்‌, அதை எவ்வாறு 
பாதுகாக்க வேண்டும்‌, அவற்றை எவ்வாறு முறைப்படி பயன்படுத்த 
வேண்டும்‌ என்பதையும்‌ எழுதி வைத்துள்ளார்கள்‌. விதைகள்‌ எல்லாம்‌ 
தரமானவையாக உள்ளன. இந்த விதைகள்‌ மூலம்‌ கிடைக்கும்‌ 
சத்துக்கள்‌, மருத்துவப்‌ பயன்கள்‌ பற்றியும்‌ விளக்கமாகக்‌ கூறுகிறார்கள்‌, 
மேலும்‌, விளக்கப்‌ பலகைகளும்‌ வைத்திருப்பது, மிகவும்‌ பயனுள்ள 
வகையில்‌ உள்ளது. 


மணிமொழி: முகிலா, நெல்‌ விதைகளின்‌ பெயர்களைப்‌ பார்த்தாயா? நாட்டு 


| | Tamil 5th-std_Term 2.indd 47 


நெல்‌ ரகங்களான மாப்பிள்ளை சம்பா முதலான பல்வேறு மரபு 
நெல்‌ விதைகள்‌, நாட்டுக்கம்பு, குதிரைவாலி, சோளம்‌ போன்ற சிறு 


ப 


8/1/2019 1:12:44 | | 


oo பபுறுனுது ்‌்‌ 


நிலவளத்தைக்‌ காப்போம்‌! நீர்வளத்தைப்‌ பெருக்குவோம்‌ ! பூமித்தாயைப்‌ போற்றுவோம்‌.! 


இயற்கை வேளாண்மையின்‌ இன்றியமையாமை 


35டக்கும்‌ மேற்பட்ட பாரம்பரிய விதைகள்‌ சேகரிப்பு 


* இயற்கை வேளாண்‌ பொருள்கள்‌ * சூழலியல்‌ 


* இயற்கை இடு பொருள்கள்‌ * தோட்டக்கலை 


* இயற்கை பருத்தி ஆடைகள்‌ * பண்ணை அமைப்பு 


* இயற்கை கைவினைப்‌ பொருள்கள்‌ உணவுப்‌ பாதுகாப்பு 


* மண்ணோடு மட்கக்கூடிய பொருள்கள்‌ * இயற்கை வேளாண்மை 


* மண்ணின்‌ ஊட்டச்சத்து நீர்‌ மேலாண்மை 


பாரதி: 


அனைவரையும்‌ சுண்டி இழுக்கும்‌ 27 அரங்கங்கள்‌ 


தானியங்களும்‌ காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. மேலும்‌ கடலை, 
உளுந்து, முந்திரி, நாட்டுப்பருத்தி விதைகள்‌, சிறுதானிய விதைகள்‌ 
மட்டுமல்லாமல்‌ அரிய மூலிகைச்‌ செடிகளும்‌ வைக்கப்பட்டுள்ளன. 
இவற்றையெல்லாம்‌ பார்ப்பதை நமக்குக்‌ கிடைத்த அரிய வாய்ப்பாகக்‌ 
கருதுகிறேன்‌. 

மணிமொழி அதோ, அங்கே பார்‌! அந்த அரங்கில்‌ இயற்கை 
இடுபொருள்கள்‌ இயற்கை உணவுகள்‌, வீட்டுத்தோட்டம்‌ 
அமைப்பதற்கான குறிப்புகளும்‌ தருகிறார்கள்‌. வாங்க, வாங்க, என்ன 
சொல்கிறார்கள்‌ எனக்‌ கேட்போம்‌. 


மணிமொழி: ரமணா, பாதிப்பு என்று இந்த அரங்கத்தில்‌ எழுதியிருக்கே, என்னவாக 


ரமணா: 


ரெஹானா: 


ஆசிரியர்‌: 


| Tamil 5th-std_Term 2.indd 48 


இருக்கும்‌? 

இரசாயன விதைகள்‌, இரசாயனப்‌ பூச்சிமருந்துகள்‌ பயன்படுத்துவதால்‌ 
ஏற்படும்‌ விளைவுகளைத்தாம்பாதிப்பு என்று சொல்கிறார்கள்‌. இதனால்‌, 
மண்ணின்‌ தன்மை கெடுகிறது. இதனைத்‌ தடுக்கும்வகையில்‌ 
இயற்கை முறையில்‌ வேளாண்மை செய்ய வேண்டும்‌ என்பதே 
அதன்‌ பொருள்‌. 

பாரதி, இங்கே பார்‌! சமையல்‌ பாத்திரங்கள்‌. இவை சாதாரண 
பாத்திரங்கள்‌ அல்ல; பழங்காலத்தில்‌ பயன்படுத்தப்பட்ட செம்பு, 
மரத்தாலான சமையல்‌ பாத்திரங்கள்‌, கருவிகள்‌. இவற்றையும்‌ நாம்‌ 
பார்வையிடுவதற்காக வைத்துள்ளனர்‌. 

மாணவச்‌ செல்வங்களே, அனைத்துக்‌ கூடங்களையும்‌ பார்த்தீர்களா? 
இந்த விதைத்‌ திருவிழா, உங்களுக்கு மிகுந்த பயனைத்‌ 
தந்திருக்குமென நினைக்கிறேன்‌. 


இ 


8/1/2019 1:12:44PM | | 


__- நக்கி | | | | | ஓ | ME | | | 


(மாணவர்கள்‌ அனைவரும்‌ "ஆமாம்‌, ஐயா!" என்று கூறுகின்றனர்‌.) 
பாரதி: ஐயா! அங்கே பாருங்கள்‌. இயற்கை உணவுப்பொருள்கள்‌ என்று 
எழுதப்பட்ட அந்த அரங்கத்தில்‌ எல்லாரும்‌ ஏதோ சுவைக்கிறார்கள்‌. 
நாமும்‌ அங்கே செல்லலாமா? 
மணிமொழி: விழாவிற்கு வந்தவர்களுக்கு இயற்கை முறையில்‌ தயாரித்த 
நவதானிய உணவுகளான இனிப்பு உருண்டை, பிட்டு, பொங்கல்‌, 
கேழ்வரகுக்‌ கூழ்‌, கேழ்வரகு அடை, முளைகட்டிய பாசிப்பயறு, 
௫ நவதானிய சுண்டல்‌. கொண்டைக்கடலை, தட்டைப்பயறு, மொச்சை க 
போன்ற தின்பொருள்களை வழங்குகிறார்கள்‌ 
ஆசிரியர்களுடன்‌ மாணவர்களும்‌ அந்த அரங்கில்‌ நுழைந்தார்கள்‌. இயற்கை 
உணவுகளைச்‌ சுவைத்து மகிழ்ந்தார்கள்‌. 
"இந்த விதைத்‌ திருவிழா எங்களுக்குப்‌ பயனுள்ள நிகழ்ச்சியாக இருந்தது. இந்த 
நாள்‌ எங்களுக்கு இனிய நிகழ்வாகவும்‌ அமைந்தது. இங்குப்‌ பார்த்தவற்றை 
நாங்கள்‌ அனைவருக்கும்‌ எடுத்துச்‌ சொல்வோம்‌” என்று மாணவர்கள்‌ 
அனைவரும்‌ மகிழ்ச்சி பொங்கக்‌ கூறினார்கள்‌. விதைத்‌ திருவிழாவுக்கு ஏற்பாடு 
செய்த தலைமையாசிரியருக்கும்‌ ஆசிரியர்களுக்கும்‌ நன்றி கூறி, மீண்டும்‌ 
தங்களுடைய பள்ளிக்குத்‌ திரும்பிச்‌ சென்றார்கள்‌. 
ய கற்பவை கற்றபின்‌ 


* இயற்கை வேளாண்மையின்‌ சிறப்புகளைப்‌ பற்றி, வழிபாட்டுக்கூட்டத்தில்‌ பேசுக. 

* இயற்கை உணவுப்பொருள்களின்‌ படங்களைத்‌ திரட்டித்‌ தொகுப்பேடு உருவாக்குக. 

.. இயற்கை உரம்‌ பயன்படுத்துவோம்‌, இனிமையாய்‌ வாழ்வோம்‌' என்னும்‌ தலைப்பில்‌ 
கட்டுரை எழுதுக. 

உ உங்கள்‌ இருப்பிடத்திற்கு அருகிலுள்ள இயற்கை விதைப்‌ பண்ணைகளுக்குச்‌ 
சென்று, செய்தி திரட்டுக. 

உ உங்கள்‌ பள்ளியில்‌ நடைபெறும்‌ எதேனும்‌ ஒரு விழாவுக்கு மாதிரி அழைப்பிதழ்‌/ 
துண்டு விளம்பரம்‌ உருவாக்கி மகிழ்க. 


ம்‌ 


| | Tamil 5th-std_Term 2.indd 49 ஓ 8/1/2019 1:12:45 PM | | 


__- நக்கி | | | | | ஓ 


te 


படிப்போம்‌! சிந்திப்போம்‌! எழுதுவோம்‌! 


அ. சரியான சொல்லைத்‌ தெரிவு செய்து எழுதுவோமா? 
[ஓ - அனுமதி - இச்சொல்‌ குறிக்கும்‌ பொருள்‌------------- 


௮) கட்டளை ஆ) இசைவு இ வழிவிடு ஈ) உரிமை 
© விளம்பரத்தாள்கள்‌ - இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது---------_- 
௮) விளம்பர *+ தாள்கள்‌ ஆ) விளம்புரத்து * தாள்கள்‌ 
இ) விளம்பரம்‌ * தாள்கள்‌ ஈ) விளம்பு * தாள்கள்‌ 
ஷ ஆலோசித்தல்‌ - இச்சொல்லுக்குரிய பொருள்‌------------ 
அ) பேசுதல்‌ ஆ) படித்தல்‌ இ) எழுதுதல்‌ ஈ) சிந்தித்தல்‌ 
[ஓ - தோட்டம்‌ * கலை- இச்சொற்களைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைப்பது---------- 
அ) தோட்டம்கலை ஆ) தோட்டக்கலை 
இ) தோட்டங்கலை ஈ) தோட்டகலை 
© பழங்காலம்‌ இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல்‌---------------------__ 
அ) பழைய காலம்‌ ஆ) பிற்காலம்‌ 
இ) புதிய காலம்‌ ஈ) இடைக்காலம்‌ 


ஆ. கீழ்க்காணும்‌ சொற்களைச்‌ சேர்த்து எழுதுக. 
அ) வழிபாடு 4 கூட்டம்‌  - ---------------ட 
ஆ) வீடூ* தோட்டம்‌ ல்க ல்ல 


இ. கீழ்க்காணும்‌ சொற்களைப்‌ பிரித்து எழுதுக. 


அ) அழைப்பிதழ்‌ 2 ட ர ட க வப்‌ 
ஆ) விதைத்திருவிழா றது னைத ப ணை Az 3 ர்‌ ஆ 
FF. கோடிட்ட இடத்தை நிரப்புக 
அ) விதைத்திருவிழாவில்‌ அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளின்‌ 
எண்ணிக்கை------- 
ஆ) விதைகள்‌-------- ஆனவையாக இருத்தல்‌ வேண்டும்‌. 
இ) கொண்டைக்கடலை என்பது, ---------- ஒன்று. 


வினாக்களுக்கு விடையளிக்க. 
மாணவர்களை எங்கே அழைத்துச்‌ செல்வதாகத்‌ தலைமையாசிரியர்‌ 
கூறினார்‌? 
ஆசிரியர்‌ வழங்கிய துண்டு விளம்பரத்தாளில்‌ என்ன செய்தி இருந்தது? 


உ 
ஷ்‌ 'பாதிப்பு' என்று எழுதப்பட்ட அரங்கத்தில்‌ என்ன செய்தி சொல்லப்பட்டது? 
ழூ நவதானியங்களுள்‌ ஐந்தின்‌ பெயரை எழுதுக. 

ஊ. சிந்தனை வினா 

செயற்கை உரங்கள்‌, மண்ணின்‌ வளத்தைக்‌ கெடுக்கும்‌ எனில்‌, அதற்கு 
மாற்றாக நாம்‌ என்ன செய்யலாம்‌? 


| Tamil 5th-std_Term 2.indd 50 ஓ 


8/1/2019 1:12:45 PM | | 


ர புுறவறு ஓ | ME | | | 


பல ஆண்டுகளுக்குமுன்‌ தென்‌ பாண்டிய நாட்டை மங்கையர்க்கரசி என்பவர்‌ 
ஆண்டு வந்தார்‌. அவர்‌, நீதியும்‌ நேர்மையும்‌ மிக்கவராக விளங்கினார்‌. அவர்‌ ஆட்சியில்‌ 
மக்கள்‌ குறைவின்றி வாழ்ந்து வந்தனர்‌. 

ஒருநாள்‌, கிராமத்‌ தலைவர்‌ ஒருவர்‌ அரசியிடம்‌ ஒரு வழக்கைக்‌ கொண்டு வந்தார்‌. 
அவருடன்‌ நான்கு பேர்களும்‌ அரண்மனைக்கு வந்தனர்‌. அரசியை வணங்கிய 
கிராமத்‌ தலைவர்‌, தம்‌ வழக்கை எடுத்துரைத்தார்‌. 


"செல்வந்தர்‌ ஒருவர்‌, அரிய சாதனை புரிபவருக்கு நூறு பொற்காசுகள்‌ கொண்ட 
பொற்கிழி ஒன்றைப்‌ பரிசளிப்பதாக அறிவித்து, அதனைப்‌ பஞ்சாயத்தாரிடம்‌ கொடுத்தார்‌. 
அந்தப்‌ பொற்கிழியைப்‌ பெறுவதற்கு இவர்கள்‌ நால்வரும்‌ போட்டி போட்டனர்‌. 
நால்வருடைய அரிய சாதனையைக்‌ கேட்ட எங்கள்‌ ஊர்ப்‌ பஞ்சாயத்தினர்‌, யாருடைய 
சாதனை சிறந்தது என்று முடிவு கட்ட முடியாமல்‌, பரிசுத்‌ தொகையை நால்வருக்கும்‌ 
சரிசமமாகப்‌ பிரித்துக்‌ கொடுக்கலாம்‌ என முடிவெடுத்தனர்‌. 


Tamil 5th-std_Term 2.indd 52 ஓ 8/1/2019 1:12:45 PM | | 


__- நக்கி | | | | | ஓ | ME | | ப। 


ஆனால்‌, இந்நால்வரும்‌ அதற்கு உடன்பட மறுத்தனர்‌. அவரவர்க்கும்‌ தங்கள்‌ 
சாதனையே பெரியது என்று கூறி, பரிசுத்‌ தொகை முழுமையாகத்‌ தங்களுக்கே 
சேர வேண்டும்‌ என்றனர்‌. அதனால்‌, தாங்களே இவர்கள்‌ செய்த சாதனையைக்‌ 
கேட்டு விசாரித்து, பொற்கிழியை யாருக்குக்‌ கொடுப்பது என்று சரியான தீர்ப்பளிக்க 
வேண்டும்‌ என்று பணிவுடன்‌ கேட்டுக்‌ கொண்டார்‌ அந்தப்‌ பஞ்சாயத்து தலைவர்‌. 


அரசியார்‌ அந்நால்வரையும்‌ பார்த்தார்‌. "ஒவ்வொருவராக உங்கள்‌ சாதனையைச்‌ 
சொல்லுங்கள்‌, என்று ஆணையிட்டார்‌. 


முதலில்‌, முருகேசன்‌ என்பவர்‌ தம்‌ சாதனையைச்‌ சொல்லத்‌ தொடங்கினார்‌; "நான்‌ 
ஒரு வியாபாரி. மளிகைக்‌ கடை வைத்துள்ளேன்‌. வியாபாரத்தில்‌ முழுக்கவனத்தோடு 
ஈடுபட்டிருந்தபோது, சிறுமி ஒருத்தி ஒருநாள்‌ என்‌ கடைக்கு வந்தாள்‌. கடையில்‌ 
சில பொருள்களை வாங்கினாள்‌. நான்‌ வேலையில்‌ மும்முரமாக இருப்பதைக்‌ 
கவனித்துவிட்டுப்‌ பணம்‌ கொடுக்காமல்‌ நழுவப்‌ பார்த்தாள்‌. அப்போது தெருவில்‌ வந்த 
மாடு, அவளை ஆவேசமாக முட்டுவதற்குப்‌ போனது. நான்‌ பாய்ந்துசென்று அவளைக்‌ 
காப்பாற்றினேன்‌. இத்தனைக்கும்‌ அவள்‌ தந்தைக்கும்‌ எனக்கும்‌ நிலத்தகராறு 
உண்டு. அடிதடிவரைகூடப்‌ போய்விட்டோம்‌. அப்படியிருந்தும்‌ அவளை நான்‌ 
காப்பாற்றினேன்‌. அதைக்‌ கண்ட ஊர்மக்கள்‌ எல்லாரும்‌ என்னைப்‌ பாராட்டினார்கள்‌. 
ஓர்‌ உயிரைக்‌ காப்பாற்றியது அதுவும்‌ பகைவனின்‌ மகளைக்‌ காப்பாற்றியது பெரிய 
சாதனை இல்லையா? அதனால்தான்‌ பொற்கிழியை எனக்கே கொடுக்க வேண்டும்‌ 
என்கிறேன்‌. என்று சொன்னார்‌ முருகேசன்‌. 


இரண்டாவதாக, கண்ணன்‌ என்பவர்‌ தம்‌ சாதனையைச்‌ சொல்லலானார்‌. "நான்‌ 
ஒரு கவிஞன்‌. பல பாடல்களும்‌ கவிதைகளும்‌ இயற்றியுள்ளேன்‌. ஒரே இரவில்‌, 
உலகம்‌ வியக்கும்படியாக நூறு செய்யுள்களைக்‌ கொண்ட 'ஆனந்த வாழ்வு என்ற 
காவியத்தைப்‌ படைத்துள்ளேன்‌. மக்கள்‌ எல்லாரும்‌ அதை விரும்பிப்‌ படிக்கிறார்கள்‌. 
ஒரே இரவில்‌ இப்படி ஒரு காவியத்தைப்‌ படைத்தது ஓர்‌ இலக்கிய சாதனை அல்லவா? 
எனவே பொற்கிழி பெற முற்றிலும்‌ தகுதி உள்ளவன்‌ நான்‌ ஒருவனே!" இவ்வாறு 
தன்னிலை விளக்கம்‌ அளித்தார்‌ கவிஞர்‌. 


அடூத்ததாக மூன்றாவது ஆள்‌, கல்தச்சர்‌ கந்தசாமி. அவர்‌ தம்‌ சாதனையைப்‌ 
பற்றிச்‌ சொல்லத்‌ தொடங்கினார்‌. "கரடுமுரடான பாறையையும்‌ வெட்டிக்கொண்டு 
வந்து, அழகிய சிலையாகவும்‌ எழிலான தூண்களாகவும்‌ செய்யும்‌ கல்‌ தச்சன்‌ நான்‌. 
சிற்றுளியைக்‌ கையில்‌ எடுத்தால்‌ போதும்‌, அது பேசும்‌; பாடும்‌; நடனமாடும்‌. பாறையைக்‌ 
குடைந்து குடைவரைக்‌ கோவில்களும்‌ மண்டபங்களும்‌ செய்துள்ளேன்‌. நான்‌ 
செதுக்கிய குகைக்‌ கோவிலைக்‌ கண்டு வியந்து பாராட்டாதவர்களே இல்லை. அது 
என்‌ அரிய சாதனை. அதில்‌ என்னை வெல்ல எவருமில்லை. எனவே, பொற்கிழியை 
எனக்குக்‌ கொடுப்பதே பொருத்தம்‌!" என்றார்‌ கல்தச்சர்‌ கந்தசாமி. 


நான்காவதாக முதியவர்‌ ஒருவர்‌ வந்தார்‌. அவர்‌, தமது சாதனை என்ன என்று 
சொல்லலானார்‌. "நான்‌ சாதாரண ஓர்‌ எழை விவசாயி. என்‌ மூதாதையர்‌ வழியில்‌ 
எனக்குக்‌ கிடைத்த ஒரு காணி நிலத்தை நன்கு உழுது பயிரிட்டூப்‌ பிழைத்து 


௫ 


| Tamil 5th-std_Term 2.indd 53 ஓ 


8/1/2019 1:12:46 PM | | 


ரு புறுறவறு ஓ | ME | | | 


வருகிறேன்‌. என்‌ மனைவி காலமாகிவிட்டாள்‌. என்‌ மகளும்‌ நானும்தான்‌ வயலில்‌ 
உழைத்து வாழ்க்கை நடத்துகிறோம்‌. இருவரும்‌ பாடுபட்டு வேலை செய்ததால்‌, 
கடந்த ஆண்டைவிட இந்த ஆண்டு மூன்று மடங்கு விளைச்சல்‌ கண்டூள்ளது. 
என்‌ குடும்பத்திற்குத்‌ தேவையான நெல்‌ போக, மீதியைப்‌ பத்துக்‌ குடும்பத்திற்கு 
விற்றேன்‌. ஒரு காணி நிலத்தைக்‌ கொண்டு பத்துக்‌ குடும்பத்தைக்‌ காப்பாற்றியது என்‌ 
சாதனைதானே?" என்று கேட்டார்‌ முதியவர்‌. 


மங்கையர்க்கரசி சற்று யோசித்தார்‌. பிறகு தம்‌ தீர்ப்பைக்‌ கூறலானார்‌. 


"தன்‌ உயிரையோ, பகையையோ பொருட்படுத்தாமல்‌, பாய்ந்துசென்று பகையாளி 
மகளைக்‌ காப்பாற்றியது அரிய சாதனைதான்‌. பகைவருக்கும்‌ நட்பு காட்டுவது நமது 
பண்பாடு. "இராவணனைப்‌ பார்த்து, இன்றுபோய்‌ நாளை வா!" என்றதும்‌ "சுற்றி 
நில்லாதேபோபகையே,துள்ளிவருகுது வேல்‌" என்றபாடல்‌ வரிகளும்பண்பாட்டையே 
வெளிப்படுத்துகின்றன. எனவே, பகைவரின்‌ மகளை நீர்‌ காப்பாற்றியது, நமது 
பண்பாட்டுச்‌ செயலே தவிர, புதிய சாதனை ஏதுமில்லை”. 


"அடுத்து, கவிஞர்‌ ஒரே இரவில்‌ நூறு கவிதைகளைப்‌ புனைந்து காவியம்‌ 
படைத்துள்ளதாகச்‌ சொன்னார்‌. சோழ நாட்டில்‌ இருந்த பெண்‌ கவி ஒருவர்‌, ஒரே 
இரவில்‌ ஆயிரம்‌ கவிதை புனைந்து காவியம்‌ படைத்தது பழைய செய்தி. எனவே, ஒரே 
இரவில்‌ நீர்‌ நூறு கவிதை புனைந்து காவியம்‌ படைத்ததை அரிய சாதனையாக ஏற்க 
முடியாது . 


| Tamil 5th-std_Term 2.indd 54 ஓ 


8/1/2019 1:12:46 PM | | 


ர புுறவறு ஓ டவ கொள | | | 


"அடுத்ததாகக்‌ கல்‌ தச்சர்‌, பாறையைக்‌ குடைந்து பார்ப்போர்‌ வியக்கும்வகையில்‌ 
குடைவரைக்‌ கோவில்‌ உருவாக்கியதை ஒரு சாதனையாகச்‌ சொன்னால்‌, 
மாமல்லபுரம்‌ கோவில்களும்‌, திருச்சி பல்லவர்காலக்‌ கோவில்களும்‌ அழகிய 
குடைவரைக்‌ கோவில்களே! எனவே, இவர்‌ செய்தது புதுமையான சாதனை அன்று . 


நாலாவதாக, முதிய விவசாயி, தமது ஒருகாணி நிலத்தில்‌ மும்மடங்கு நெல்‌ 
உற்பத்தி செய்து சாதனை படைத்துள்ளார்‌. உண்மையில்‌ இது பெரிய சாதனைதான்‌. 
எந்த அளவிற்குப்‌ பாடுபட்டு உழைத்திருந்தால்‌, இந்த அளவு பலன்‌ காண முடியும்‌! 
அவரது உழைப்பால்‌, மேலும்‌ பத்துக்‌ குடும்பங்களுக்குப்‌ பயன்‌ கிடைத்துள்ளது. 
விவசாயிகள்‌ ஒவ்வொருவரும்‌ இப்படிச்‌ சாதனை செய்தால்‌ நாட்டில்‌ பஞ்சம்‌, பசி 
இருக்காது; நோய்நொடி இருக்காது; வறுமையும்‌ இருக்காது. எனவே, பொற்கிழி பெறத்‌ 
தகுதியானவர்‌ இவர்தாம்‌. இவருக்கே பொற்கிழியை வழங்க ஆணையிடுகிறேன்‌ ' 
என்று நேர்மை நிறைந்த தீர்ப்பை வழங்கினார்‌ மங்கையர்க்கரசி. அவரது தீர்ப்பைக்‌ 
கேட்டு, மக்கள்‌ எல்லாரும்‌ அவரை வாழ்த்தினர்‌. 


Sex, [} ௫. ஓ 
இது, கற்பவை கற்றபின்‌ 


 நேர்மையால்‌ உயர்ந்தவர்களின்‌ வாழ்க்கை வரலாற்றை அறிந்துகொள்க. 


நேர்மை நிறைந்த தீர்ப்பு கதையை நாடகமாக நடித்துக்காட்டுக. 
% 


வினாக்களுக்கு விடையளிக்க. 


்‌ [பி 
FAREAB 


1. அரசியிடம்‌ கிராமத்‌ தலைவர்‌ கொண்டுவந்த வழக்கு யாது? 


2. முருகேசன்‌ தாம்‌ என்ன சாதனை புரிந்துள்ளதாகக்‌ கூறினார்‌? 

3. விவசாயியின்‌ சாதனைதான்‌ உயர்ந்தது என்று அரசி கூறக்‌ காரணம்‌ என்ன? 
சிந்தனை வினா 

நண்பர்கள்‌ உன்னை வீட்டில்‌ வந்து சந்திக்கின்றனர்‌. அவர்கள்‌ சென்றபிறகு, பணப்பை 
ஒன்று நாற்காலியில்‌ இருப்பதைக்‌ காண்கிறாய்‌. இந்நிலையில்‌ நீ செய்யப்போவது 
என்ன? 

அ) பணப்பையை உரியவரிடம்‌ கொடுப்பேன்‌ 

ஆ) உரியவரே தேடிக்கொண்டு வாட்டும்‌ எனக்‌ காத்திருப்பேன்‌. 


இ) நான்‌ பார்த்ததால்‌, எனக்குத்தான்‌ உரியது என வைத்துக்கொள்வேன்‌. 


இ 


| Tamil 5th-std_Term 2.indd 55 ஓ 


8/1/2019 1:12:46 PM | | 


1. 
7 


அடுக்குத்‌ தொடர்‌, இரட்டைக்கிளவி 


தேனிசை: அடடே, செல்வியா? வா! வா! வா! எப்படி இருக்கிறாய்‌? 

செல்வி: (கலகலவென நகைத்தவாறே) ஓ! நன்றாக இருக்கிறேன்‌. அத்தை 
எங்கே? 

தேனிசை: அவர்கள்‌ வேலைக்குச்‌ சென்றிருக்கிறார்கள்‌. 

(அப்போது தடதட வென அங்கே ஓடி வருகிறான்‌ தேனிசையின்‌ தம்பி மதியழகன்‌) 

செல்வி: மதி, ஏன்‌ இப்படி படபடவென மூச்சு இரைக்க ஓடி வருகிறாய்‌? என்ன 
ஆயிற்று? 

மதியழகன்‌: அக்கா, அங்கே பாம்பு, பாம்பு... ... 

தேனிசை: மதி, விளையாடாதே, அன்றும்‌ இப்படித்தான்‌ தீ, தீ, தீ என்று 
சொல்லிக்கொண்டே ஓடி வந்தாய்‌. ஆனால்‌, அப்படி எதுவும்‌ இல்லை. போ, 
போ, போ இப்படியெல்லாம்‌ பொய்‌ சொல்லாதே. 

மதியழகன்‌: அக்கா, உண்மையாகத்தான்‌ சொல்கிறேன்‌. நீங்களே வந்து பாருங்கள்‌. 

செல்வி: தேனிசை, தம்பி திரும்பத்‌ திரும்பச்‌ சொல்வதைப்‌ பார்த்தால்‌ பொய்‌ 
சொல்வதுபோல்‌ தெரியவில்லையே, வா, வா, போய்ப்‌ பார்க்கலாம்‌. 


(அவர்கள்‌ வெளியில்‌ வந்து பார்த்தபோது, அருகிலிருந்த மரத்தின்மீது பாம்பொன்று 
சரசரவென ஊர்ந்து கொண்டிருந்தது. அதன்‌ உடல்‌ பளபளவென வெயிலில்‌ 
மின்னியது). 


மேற்கண்ட உரையாடலில்‌ சில சொற்கள்‌ தடித்த எழுத்துகளில்‌ உள்ளன. அவை 
என்னவென்று அறிந்துகொள்வோமா? 


சில சொற்கள்‌ எப்போதும்‌ இரண்டாகவே வரும்‌. அவற்றைத்‌ தனித்தனியாகப்‌ 
பிரித்தால்‌ பொருள்‌ தரா. உரையாடலில்‌ கலகல, தடதட, படபட, பளபள என வரும்‌ 
சொற்களில்‌ கலகல என்பதைக்‌ கல எனத்‌ தனியாகப்‌ பிரித்தால்‌ பொருள்‌ இல்லை. 
அதனால்‌, இம்மாதிரியான சொற்கள்‌ எப்போதும்‌ இரட்டைச்‌ சொல்லாகவே வரும்‌. 
ஆகவே, இவற்றை இரட்டைக்கிளவி என்பர்‌. 

இரட்டை என்பது, இரண்டு. கிளவி என்பது, சொல்‌. இரட்டைக்‌ கிளவி ஒலிக்குறிப்பு, 
விரைவுக்குறிப்பு, வியப்புக்குறிப்பு, சினக்குறிப்பு போன்ற பலவகைக்‌ குறிப்புகளை 
உணர்த்தும்‌. 

சில சொற்கள்‌ இரண்டாகவோ மூன்றாகவோ என்‌ நான்காகவோ கூட 
அடுக்கி வரலாம்‌. ஆனால்‌, அவற்றைத்‌ தனித்தனியாகப்‌ பிரித்தாலும்‌ பொருள்‌ தரும்‌. 
உரையாடலில்‌ வா வா வா, பாம்பு பாம்பு, தீ தீ தீ, போ போ போ, திரும்பத்‌ திரும்ப 
போன்ற சொற்கள்‌ வந்துள்ளன. இவற்றைத்‌ தனித்தனியாகப்‌ பிரித்தாலும்‌ பொருள்‌ 
தரும்‌. இவற்றை அடுக்குத்தொடர்‌ என்பர்‌. 


யூ 


| Tamil 5th-std_Term 2.indd 56 ஓ 


8/1/2019 1:12:46 PM | | 


__- நக்கி | | | | | ஓ ட கன | | | 


வா, வா, வா என மூன்றுமுறை அடுக்கிவரும்‌ சொல்லை வா எனத்‌ தனியே 
பிரித்தாலும்‌ அஃது ஓரெழுத்து ஒருமொழியாய்‌ வருகையைக்‌ குறிக்கிறது. 
அடுக்குத்தொடர்‌ அசைநிலை, விரைவு, வெகுளி, அச்சம்‌, உவகை, அவலம்‌, இசைநிறை 
முதலிய பொருள்களைக்‌ குறித்து வரும்‌. 


௪. எப்போதும்‌ இரட்டைச்‌ சொல்லாகவே வருவது, இரட்டைக்கிளவி. 


௪ ஒரு சொல்லே இரண்டு அல்லது அதற்குமேல்‌ அடுக்கி வருவது, 


அடுக்குத்தொடர்‌. 
இரட்டைக்கிளவி அடுக்குத்தொடர்‌ 
இரட்டைச்‌ சொல்லாக வரும்‌ ஒரே சொல்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ அடுக்கி 
வரும்‌. 


தனித்தனியே பிரித்தால்‌ பொருள்‌ தராது | தனித்தனியே பிரித்தாலும்‌ பொருள்‌ தரும்‌. 


இரண்டு முறைக்குமேல்‌ அடுக்கி வராது ம்‌” ARAL EEA 


5 அய ப்‌ ப்‌ ப்‌ 
தத, கற்பவை கற்றபின்‌ 


*  இரட்டைக்கிளவிகளைப்‌ பயன்படுத்தித்‌ தொடர்கள்‌ எழுதுக. ட 
உ உரைப்பகுதிகளில்‌ காணப்படும்‌ அடுக்குத்தொடர்களைத்‌ தொகுத்து எழுதுக. 
* அடுக்குத்தொடர்‌, இரட்டைக்கிளவி வருமாறு கற்பனைக்‌ கதையொன்றை எழுதுக. 


அடிபட்ட கால்‌ 


௮) கடகட ஆ) விண்விண்‌ இ) படபட ஈ) கணகண 


அ) பலபல ஆ) தடதட இ) புலபுல ஈ) மளமள 


எனக்‌ கூவியது. 


௮) கீச்கீச்‌ ஆ) கூகூ இ) கொக்கொக்‌ ௭) பக்பக்‌ 


மணமக்களை என வாழ்த்தினர்‌. 


© காலைப்பொழுது _ வென புலர்ந்தது. 


௮) வருக வருக ஆ) வாழ்க வாழ்க இ)வீழ்க வீழ்க ஈ) வளர்க வளர்க 


இ 


| | Tamil 5th-std_Term 2.indd 57 ஓ 8/1/2019 1:12:47 PM | | 


ர புறுறுவறு ஓ ட கன | | | 


| | Tamil 5th-std_Term 2.indd 58 ஓ 


ஆ. பொருத்துக. 

1. கலகலவென - விரைவுக்குறிப்பு 
=: நறநறவென - ஒலிக்குறிப்பு 

3. தடதடவென - சினக்குறிப்பு 


இ. கீழ்க்காணும்‌ உரைப்பகுதிக்குப்‌ பொருந்துமாறு இரட்டைக்கிளவி/ 
அடுக்குத்தொடர்களைத்‌ தேர்ந்தெடுத்து நிரப்புக. 


அடர்ந்த காடு. ஒன்றையொன்று துரத்தி விளையாடிக்கொண்டிருந்த குரங்குகள்‌, 
திடீரெனக்‌ குரலெழுப்பியவாறு, ஒவ்வொரு மரமாக ஏறியும்‌இறங்கியும்‌ கிளைக்குக்‌ 
கிளை -------------- ச்‌ சென்றன. அவை எழுப்பிய ஓசையினால்‌, பறவைகள்‌ 
தத்தம்‌ சிறகுகளைப்‌ ------- வென அடித்துக்கொண்டு பறந்தன. அருகிலிருந்த 
சிற்றாற்றில்‌, நீர்‌ ------- வென ஓடிக்கொண்டிருந்தது. நீர்நிலை தேடிக்‌ --------- 
மாக வந்த யானைகள்‌, அந்த ஆற்றைக்கண்டூ, களிநடனமிட்டன. அருகில்‌ வளர்ந்திருந்த 
தென்னை மரமொன்றிலிருந்த தேங்காய்கள்‌  -------- எனக்‌ கீழே விழுந்தன. 
அந்த ஓசையைக்‌ கேட்டு, மிரண்ட யானைக்கன்று ------- வென ஓட, அருகிலிருந்த 
மான்கள்‌ அங்குமிங்கும்‌ -----_-_-_- ஓடின. சூல்கொண்ட மேகங்கள்‌, --------- 
வெனத்‌ திரள, ------- வென மின்னல்‌ மின்னியது. சற்றுநேரத்தில்‌, ------- வென 
மழை பெய்ய, குரங்குகள்‌ மரத்தின்‌ மீது ------- வென ஏறின. 


தபதப, துள்ளித்‌ துள்ளி, கூட்டம்‌ கூட்டம்‌, படபட, சலசல, 
சடசட, ௧௬௧௬, பளபள, மடமட, தாவித்‌ தாவி, பொத்து பொத்து 


8/1/2019 1:12:47 PM | | 


x 5 ்‌ 
i 


அ. கேட்டல்‌ 


ச எளிய, இனிய ஓசைநயமிக்க பாடல்களைக்‌ கேட்டு மகிழ்க. 

° உழவு வேலை நடைபஸூறும்‌ இடங்களில்‌ பாடப்படும்‌ பாடல்களைக்‌ கேட்டு மகிழ்க. 

ஆ. பேசுதல்‌ 

° 'உழவுக்கும்‌ தொழிலுக்கும்‌ வந்தனை செய்வோம்‌ என்னும்‌ தலைப்பில்‌ 5 மணித்துளி 
பேசுக. 

ச நேர்மையாக வாழ்ந்தவர்களுள்‌ யாரேனும்‌ ஒருவரின்‌ பண்புகளைப்‌ பாராட்டிப்‌ பேசுக. 

இ. படித்தல்‌ 

° செய்தித்தாளில்‌ இடம்பெறும்‌ வேளாண்மை பற்றிய செய்திகளை வகுப்பில்‌ 
படித்துக்காட்டுக. 


° உங்கள்‌ பள்ளியில்‌ நடைபெறும்‌ விழாவுக்குத்‌ துண்டு விளம்பரத்தாள்‌ தயாரித்து, 
அனைவருக்கும்‌ படித்துக்காட்டுக. 


ஈ. எழுதுதல்‌ 
ட சொல்லக்‌ கேட்டு எழுதுக. 

1. விதைத்‌ திருவிழாவிற்குச்‌ செல்வோம்‌. 

2 இயற்கை வேளாண்மை அன்புடன்‌ வரவேற்கிறது. ஞூ 
3. நீர்வளத்தைப்‌ பெருக்குவோம்‌. 

4 மண்ணின்‌ ஊட்டச்சத்து நீர்‌ மேலாண்மை 

5 ஆர்வலர்களைச்‌ சுண்டியிழுக்கும்‌ அரங்குகள்‌ 

2. சொற்களைத்‌ தொடரில்‌ அமைத்து எழுதுக. 

1, abe Is 2 

இரசாயன விதை 


விளம்பரப்‌ பலகை 


வீட்டுத்‌ தோட்டம்‌ 


தத ன்‌ 


பழங்காலம்‌ 


a 


ஒருபொருள்‌ தரும்‌ பல சொற்களை எழுதுக. 


_ 


வயல்‌ - செய்‌, கழனி 

உழவு ௬ த வாட்டம்‌ 
மகிழ்ச்சி  - பபப த்‌ 
வீடு _ ; ட 


த 1 


பேசு து “தம ம 


| | Tamil 5th-std_Term 2.indd 59 ஓ 8/1/2019 1:12:47 PM | | 


4. 


கீழ்க்காணும்‌ உரைப்பகுதியைப்‌ படித்து, வினாக்களுக்கு விடை எழுதுக. 


நீர்வளமும்‌ நிலவளமும்‌ உடைய தமிழ்நாட்டில்‌ பண்டைக்‌ காலத்திலிருந்தே பயிர்த்தொழில்‌ 
சிறந்ததாகக்‌ கருதப்பட்டது. முற்காலத்‌ தமிழர்‌ தொழுதுண்டு வாழ விரும்பினார்‌ அல்லர்‌; 
உழுதுண்டு வாழவே விரும்பினார்கள்‌. 'சீரைத்‌ தேடின்‌ ஏரைத்‌ தேடு என்றார்‌ ஒரு புலவர்‌. 
ஏர்த்தொழில்‌ இனிது நடைபெறுவதற்கு மழை இன்றியமையாதது. தாய்‌ முகம்‌ காணாப்‌ பிள்ளையும்‌ 
மழை முகம்‌ காணாப்‌ பயிரும்‌ செழிப்படைவதில்லை. ஆகவே, தமிழ்நாட்டார்‌ வானத்திலே தவழும்‌ 
மேகத்தையே நோக்கி வாழ்ந்தார்கள்‌. உயர்ந்து ஓங்கிய மலைகளில்‌ மேகம்‌ தவழக்‌ கண்டால்‌ 
தமிழர்‌ உள்ளம்‌ தழைக்கும்‌; கார்மேகத்தின்‌ இடையே மின்னல்‌ வீசக்‌ கண்டால்‌ அவர்‌ உள்ளம்‌ 
துள்ளி மகிழும்‌. 


1. 


sr 0 


5. கீழ்க்காணும்‌ பாடலைப்‌ படித்து மகிழ்க. 


| | Tamil 5th-std_Term 2.indd 60 


பண்டைக்காலத்திலேயே சிறந்ததாகக்‌ கருதப்பட்ட தொழில்‌ எது? 
முற்காலத்‌ தமிழர்‌ எப்படி வாழ விரும்பினர்‌? 

ஏர்த்தொழில்‌ இனிது நடைபெற எது தேவை? 

தமிழர்‌ உள்ளம்‌ துள்ளி மகிழக்‌ காரணம்‌ என்ன? 


மழையுடன்‌ தொடர்புடைய சொற்களை எழுதுக. 


நீர்‌ மேலாண்மை ஆத்திசூடி 


அகலத்‌ தூறிடு 
ஆழ்துளை நீக்கு 
இருகரை சமன்செய்‌ 
ஈராறு இணை 
உப்புநீர்‌ வடி 
ஊற்றுநீர்‌ பெருக்கு 
எரிபொருள்‌ சேமி 
ஏரியைக்‌ காத்தல்‌ செய்‌ 
ஐம்பொறி அழுக்கறு 
ஒன்றாக்கு நீர்நிலை 
ஓங்கிடும்‌ உலகெலாம்‌ 


ஒளடதம்‌ நீர்‌ 


8/1/2019 1:12:47 PM | | 


ர புுறவறு ஓ ட கன | | | । 


க மொழியோடு விளையாடு 


[ஒத்ததாக கக ககக கக தகதக கதநத ககக க கக ககக க க ககக கக ககக க கக ககக க ககக ககக ககக ககக [ஏ] 
1. உழவுத்‌ தொழிலுடன்‌ தொடர்புடைய பழமொழிகளின்‌ சொற்கள்‌ இடம்‌ மாறியுள்ளன. 
அவற்றை முறைப்படுத்தி எழுதுக. 
1. பட்டம்‌, தேடி, ஆடிப்‌, விதை, - ஆடிப்பட்டம்‌ தேடி விதை 
2. தேடு, ஏரைத்‌, தேடின்‌, சீரைத்‌ கடட அண்்ண்ண்்ன்ன்ர்்‌ 
3.  உழுவதை, அகல, விட, உழு, ஆழ _ டட 


2. கீழ்க்காணும்‌ பாடலிலுள்ள தொகைச்சொற்களை விரித்து எழுதுக. 
இருவினை அறிந்து கொள்வோமே! 


முத்தமிழ்‌ கற்றுத்‌ தேர்வோமே! 
நாற்றிசை தேடிச்‌ செல்வோமே! 
ஐந்திணை சுற்றி வருவோமே! 
அறுசுவை உண்டூ மகிழ்வோமே! 
இருவினை - நல்வினை, தீவினை 
ஓ முத்தமிழ்‌ -  ----- ணன ட ௨ 
நாற்றிசை - வ , 20 னை ல்ல 
ஐந்திணை - அமைய ந ல்‌ ப்‌ விவி! 
அறுசுவை - மைய , எய்‌ ; ர , எய்‌ எய்‌ , எய்‌ 


3. குறிப்புகளைப்‌ படித்துத்‌ 'தை என முடியும்‌ சொற்களை எழுதுக. 
1. மெதுவாக ஊர்ந்து செல்லும்‌ ஒர்‌ உயிரி 


பொதி சுமக்கும்‌ விலங்கு a 


2 
3. பகலில்‌ கண்‌ தெரியாப்‌ பறவை 
4 


ச பாரதியாரின்‌ சிறப்பு ( 
4. கீழ்க்காணும்‌ தொடரைப்‌ பல தொடர்களாக மாற்றுக. ( 
1. மணமலர்‌ படம்‌ வரைந்தாள்‌ 


அ)  மணமலர்‌ படம்‌ வரைந்தாளா? 
ஆ) மணமலரா படம்‌ வரைந்தாள்‌? 
இ) மணமலர்‌ படம்‌ வரை 


FT) மணமலர்‌ படம்‌ வரைவாயா? 


ஓ 


| | Tamil 5th-std_Term 2.indd 61 ஓ 8/1/2019 1:12:47 PM | | 


ர புுறவறு ஓ ட கோன்‌ | | | 


2. கதிரவன்‌ வீட்டுக்குச்‌ சென்றான்‌ 


அ) மைய்ய ஈ) வலில வைவை வையை 
ட ளை உ) த கை 
இ ட ----டபபபப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பயய 


5. புதிய சொற்களை உருவாக்குக. 
1. விளையாட்டுத்‌ திடல்‌ - விளை, விளையாட்டு, திடல்‌, விடல்‌, விடூ., விடுதி, வில்‌ 
பல்கலைக்கழகம்‌ லட 


கவிதைத்திரட்டூ கடட 


உம்‌ 


பாடலைத்‌ தொடர்ந்து பாடி மகிழ்க. 

விடுகதையாம்‌ விடுகதை 

விடை காணும்‌ விடுகதை 

உயரமாக இருப்பானாம்‌ 

ஒரே இடத்தில்‌ நிற்பானாம்‌ 

இளநீர்‌,தேங்காய்‌ தருவானாம்‌ 

ஓலைக்கீற்றும்‌ தருவானாம்‌ 

ஓ அவன்‌ பெயர்‌ என்ன? இ 
தென்னை மரம்‌ அவன்தானே 

விடுககையாம்‌ விடுகதை 


நிற்க அதற்குத்‌ தக 
* உழவின்‌ மேன்மையை அனைவருக்கும்‌ உணர்த்துவேன்‌. 


* இயற்கை உரங்களின்‌ பயன்களைச்‌ சொல்வேன்‌. 
உ மழைவளம்‌ பெருக மரம்‌ வளர்க்க உதவுவேன்‌. 


நட செயல்‌ திட்டம்‌ அதது கதவை க வையை ம்‌. 


உ உழவு தொடர்பான படம்‌ ஒன்றை வரைந்து வண்ணம்‌ தீட்டுக. ல்‌ 


உ உழவு தொடர்பான பாடல்களுள்‌ ஐந்து எழுதி வருக. 


UNL 


யய 


இ 


| | Tamil 5th-std_Term 2.indd 62 ஓ 8/1/2019 1:12:48 PM | | 


A 


ப டன்‌ 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ 


பண்டைத்‌ தமிழ்‌ மன்னர்களின்‌ நிருவாகத்‌ திறனையும்‌ 
ஆட்சிமுறையையும்‌ அறிந்துகொள்ளுதல்‌ 

கடையெழு வள்ளல்களின்‌ கொடைத்தன்மையைத்‌ 
தெரிந்துகொள்ளுதல்‌ 

தமிழர்களின்‌ சமூகச்‌ சிந்தனைகளைப்‌ புரிந்துகொள்ளுதல்‌ 


நடைமுறை வாழ்க்கையில்‌ இணைச்சொற்களைப்‌ பயன்படுத்துதல்‌ 


ய்‌ 


© 


x 


கேட்டார்நன்‌ றென்றல்‌ கிளர்வேந்தன்‌ தன்னாடு 


வாட்டான்நன்‌ றென்றல்‌ வனப்பு 


| | 5th Tamil Term 3.indd 1 


உ கண்வனப்புக்‌ கண்ணோட்டம்‌ கால்வனப்புச்‌ செல்லாமை 


எண்வனப்பு இத்துணையாம்‌ என்றுரைத்தல்‌ - பண்வனப்புக்‌ 


- காரியாசான்‌ 


மி 
/ 
/ 
S 


ட்‌ 
7/22/2019 10:14:06 AM 


| ண | | | பி 


| | 5th_Tamil Term 3.indd 2 ஓ 7/22/2019 10:14:07 AM | | 


வனப்பு - அழகு வேந்தன்‌ - அரசன்‌ 
கண்ணோட்டம்‌ - இரக்கம்‌ வாட்டான்‌ - வருத்தமாட்டான்‌ 


இத்துணை - இவ்வளவு பண்‌ - இசை 


கண்ணுக்கு அழகு, இரக்கம்‌ கொள்ளுதல்‌; காலுக்கு அழகு, பிறரிடம்‌ பொருள்‌ வேண்டிச்‌ 
செல்லாமை; ஆராய்ச்சிக்கு அழகு, இது இவ்வாறு முடியும்‌ என்று உறுதி செய்து கூறுதல்‌; 
இசைக்கு அழகு, அதனைக்‌ கேட்போர்‌ நன்று எனச்‌ சொல்லுதல்‌; அரசனுக்கு அழகு, தன்‌ 
நாட்டு மக்களை வருத்த மாட்டான்‌ என்று பிறர்‌ அவனைப்‌ புகழ்ந்து கூறுதல்‌. 


பதினெண்‌ கீழ்க்கணக்கு நூல்களுள்‌ ஒன்று சிறுபஞ்சமூலம்‌. கண்டங்கத்தரி, 
சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய ஐந்து மூலிகையின்‌ வேர்கள்‌ 
உடல்‌ நோயைத்‌ தீர்க்கின்றன. அதுபோல, இந்நூலின்‌ ஒவ்வொரு பாடலிலும்‌ கூறப்படும்‌ 
ஐந்து கருத்துகள்‌, மக்கள்‌ மனநோயைத்‌ தீர்ப்பனவாக உள்ளன. ஆகையால்‌, இந்நூல்‌ 
சிறுபஞ்சமூலம்‌ எனப்‌ பெயர்‌ பெற்றது. இந்நூலை இயற்றியவர்‌, காரியாசான்‌. 


489%, 2 - ள்‌ 
இன கற்பவை கற்றபின்‌ 


உ பாடலைப்‌ பொருள்‌ புரிந்து படித்துக்காட்டுக. 
உ பாடலை ஓசைநயத்துடன்‌ பாடி மகிழ்க. 


உ பாடலை அடிபிறழாமல்‌ எழுதுக 


படிப்போம்‌! சிந்திப்போம்‌! எழுதுவோம்‌! 


அ. சரியான சொல்லைத்‌ தெரிவு செய்து எழுதுக. 


0 வனப்பு - இச்சொல்லின்‌ பொருள்‌. ட 


௮) அறிவு ஆ) பொறுமை 
இ) அழகு ஈ) சினம்‌ 
0 நன்றென்றல்‌ - இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ................................. 
அ) நன்‌ * றென்றல்‌ ஆ) நன்று* என்றல்‌ 
இ) நன்றே * என்றல்‌ ஈ)  நன்றெ * என்றல்‌ 


இ 


ண | ்‌ டாணா | ற 


தத தை 


இ 


ம்‌ 


உ ட N 


I 


| | 5th_Tamil Term 3.indd 3 


என்று * உரைத்தல்‌ - இச்சொற்களைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைப்பது 


அ) என்றுஉரைத்தல்‌ ஆ) என்றுயுரைத்தல்‌ 

இ) என்றஉரைத்தல்‌ ஈ)  என்றுரைத்தல்‌ 

கண்ணுக்கு அழகு .................................... 

அ) வெறுப்பு ஆ) பொறுமை 

இ) இரக்கம்‌ ஈ) பொறாமை 
பொருத்துக 


கண்ணுக்கு அழகு - கேட்பவர்‌ நன்று என்று சொல்லுதல்‌ 

காலுக்கு அழகு - இவ்வளவுதான்‌ என உறுதி செய்து கூறுதல்‌ 
ஆராய்ச்சிக்கு அழகு - நாட்டு மக்களை வருத்தாமை 

இசைக்கு அழகு - பிறரிடம்‌ சென்று கேட்காமை 

அரசனுக்கு அழகு - இரக்கம்‌ காட்டல்‌ 

பாடலில்‌ இரண்டாம்‌ எழுத்து ஒன்றுபோல்‌ வரும்‌ சொற்களை எடுத்து எழுதுக 


வினாக்களுக்கு விடையளிக்க. 
கண்ணுக்கு எது அழகு? 

காலுக்கு எது அழகைத்‌ தருகிறது? 
இசைக்கு அழகாக எது கூறப்படுகிறது? 
அரசனுக்கு அழகைத்‌ தருவது எது? 
சிந்தனை வினா 


நம்மைப்‌ பிறர்‌ பாராட்ட வேண்டுமெனில்‌, நம்மிடம்‌ எத்தகைய பண்புகள்‌ 
இருக்கவேண்டும்‌? 


ஓ 7/22/2019 10:14:07 AM | | 


பாணரின்‌ இல்லம்‌. குழந்தைகள்‌ அழுதபடி 
4 நங்காய்‌! குழந்தைகள்‌ ஏன்‌ 
அழுகின்றனர்‌? உணவு 
கொடுக்கக்கூடாதா? 


கொடுத்திருப்பேனே! 
தானியங்களும்‌ இர்‌ ்‌ 

ம்‌ ம்‌ ந்த நிலைக்கு நானும்‌ 

௧5 ட்ட நே ற றே ஒரு காரணமாகி விட்டேனே, 


என்‌ செய்வேன்‌? 


சொல்‌ நங்காய்‌! 
நீ சொல்லும்‌ யோசனையால்‌ 
நம்‌ குழந்தைகள்‌ பசி 
நீங்கட்டும்‌. 
ஐயனே! 
நான்‌ ஒரு யோசனை 
சொல்லட்டுமா? 


ம்‌! நானும்‌ 
கேள்விப்பட்டுள்ளேன்‌. 
வீரத்திலும்‌ கொடைத்‌ 
திறத்திலும்‌ சிறந்தவர்‌. 

இப்பொழுதே 


கொல்லி மலை அரசர்‌ வல்வி6 
ஓரியைச்‌ சென்று கண்டு 
வாருங்கள்‌! அள்ளிக்‌ கொடுக்கும்‌ 
வள்ளல்‌ என்று எல்லாரும்‌ 
கூறுகிறார்களே! 


| | 5th_Tamil Term 3.indd 4 ஓ 7/22/2019 10:14:09 AM | | 


தாங்கள்‌ வரும்‌ 
வழிநோக்கி 
ர. ்‌ 24 

த - வாழிய, மன்னா! 
155 ௬௧கு இசைப்‌ பாணர்‌ ஒருவர்‌ 


உங்களைக்‌ காண வாயிலில்‌ 


. (ஆஅ கொல்லிமலைக்‌ கொற்றவா! 
தடுக்காதே! ) | கொடைத்‌ திறத்தின்‌ 
டு அவரை விரைந்து 


உள்ளே அனுப்புக! 


காரணமாக எமது 
வீட்டின்‌ அடுப்பில்‌ பூனை 
உறங்குகிறது 


தரணியெங்கும்‌ தமிழ்‌ இசையின்‌ 4 
புகழ்‌ பரப்பும்‌ பாணரே! வருக! 


உணவின்றி என்‌ 
இல்லாள்‌ மெலிந்து 
கிடக்கிறாள்‌. பிள்ளைகளோ 
காற்றை உண்டு 
கண்ணில்‌ உயிரைத்‌ 
தேக்கியபடி 
இருக்கின்றனர்‌ 


தமிழ்‌ பரப்பும்‌ பாணரே! 
உமது நிலை என்னை 
வருத்தமுறச்‌ செய்கிறது. 


| | 5th_Tamil Term 3.indd 5 ஓ 7/22/2019 10:14:12 AM | | 


கலக்கம்‌ வேண்டாம்‌ வ்கி 
பாணரே! உம்‌ g மரம்‌ பழுத்து 
எல்லாருக்கும்‌ பயன்‌ 
தருவது போல, எம்‌ துயர்‌ 
துடைத்து உதவுங்கள்‌ 


அமைச்சரே! வாருங்கள்‌! ௫ | அப்படியே அரசே! 
இப்பாணரின்‌ குடும்பம்‌ பல | | தங்கள்‌ ஆணைப்படி 
தலைமுறைகள்‌ வாழ வழி தீ 
செய்திடுங்கள்‌ . 


தங்கள்‌ 
களிறுகளும்‌ அனுப்பிடுக, பற்பல ஆணைப்படியே 
பரிசுகளைப்‌ பேழைகளில்‌ அனைத்தையும்‌ 
நிறைத்து அனுப்பிடுக 
Es 


| ட்‌ 
பாய்‌ வாரும்‌ பாணரே! 
நீரும்‌ உமது சுற்றத்தாரும்‌ 
குறைவின்றி நீடூழி வாழ்க! 5 


கற்ற கல்வி அறியாமை 1] 
அகற்றுதல்‌ போல, உற்ற துயர்‌ துடைக்கும்‌ 
வள்ளலே! உங்களின்‌ குன்றாப்‌ புகழ்‌, கொடைப்‌ 


பண்பு ஓங்குக! வாழ்க! வாழ்க! 
_ நீவிர்‌ வாழ்க! 


| | 5th_Tamil Term 3.indd 6 ஓ 7/22/2019 10:14:15 AM | | 


| ண | | | பி 


சிலவு உ ப்‌ ப்‌ 
ட கற்பவை கற்றபின்‌ 


கல்விச்‌ செல்வமே பிற செல்வங்களைவிட நிலையானது- இக்கூற்றைப்‌ பற்றி நீ 


என்ன நினைக்கிறாய்‌? 


உ வல்வில்‌ ஓரி அன்பில்‌ சிறந்தவன்‌-இக்கூற்றுக்கு விளக்கம்‌ தருக. 


உ கடையெழு வள்ளல்களின்‌ கொடைச்‌ சிறப்பை அறிந்துகொண்டு வந்து பேசுக. 


சொற்போர்‌ மன்றம்‌ 
கல்வியா? செல்வமா? வீரமா? 
இடம்‌: ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, கம்மங்காடு 
நேரம்‌: பிற்பகல்‌ 3.00 மணி 


நாள்‌: 10.01.2020 


நிகழ்ச்சி நிரல்‌ 
தமிழ்த்தாய்‌ வாழ்த்து - மாணவ, மாணவியர்‌ 
வரவேற்புரை - தமிழாசிரியர்‌ 
தலைமை - தலைமை ஆசிரியர்‌ 
சிறப்பு விருந்தினர்‌ - சொற்போர்‌ சுடர்‌ திரு. நா. எழிலன்‌ 
பங்கேற்பாளர்கள்‌ - செல்வன்‌ அ. .சுரேஸ்‌, ஐந்தாம்‌ வகுப்பு 'அ' பிரிவு 


செல்வி பி. அகிலா, ஐந்தாம்‌ வகுப்பு ஆ பிரிவு 


செல்வி ஏ. கம்ருன்னிஷா, ஐந்தாம்‌ வகுப்பு இ பிரிவு 
நன்றியுரை - திருமதி ஆ. வளர்மதி, சமூக ஆர்வலர்‌ 


நாட்டுப்பண்‌ 


படிப்போம்‌! சிந்திப்போம்‌! எழுதுவோம்‌! 


அ. சரியான சொல்லைத்‌ தெரிவு செய்து எழுதுக. 
0 பொற்காசு - இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 


அ) பொற்‌ காசு ஆ) பொல்‌-* காசு 
இ) பொன்‌ * காசு ஈ)  பொர்காசு 


[ஓ - கொடைத்திறம்‌ - இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 
௮) கொடை * திறம்‌ ஆ) கோடை * திறம்‌ 
இ) கொட * திறம்‌ ஈ) கொடு + திறம்‌ 


இ 


| | 5th_Tamil Term 3.indd 7 ஓ 


7/22/2019 10:14:15 AM | | 


ட ட பாண டா 


களிறு என்பது ................................... யைக்குறிக்கும்‌ 
அ) குதிரை ஆ) கழுதை இ) யானை ஈ) ஒட்டகம்‌ 


தரணி - இச்சொல்லின்‌ பொருள்‌ ......................௮ ௮ 
அ) மலை ஆ) உலகம்‌ இ) காடு ஈ) வானம்‌ 


'சோறு' இச்சொல்லுடன்‌ பொருந்தாதது .................................. 


௮) உணவு ஆ) அமுது இ) அன்னம்‌ ஈ) கல்‌ 
பொருத்துக 
பேழை - வாசல்‌ 
மாரி - கடன்‌ 
வாயில்‌ - பெட்டி 
ஆணை - மழை 
இரவல்‌ - கட்டளை 


வினாக்களுக்கு விடையளிக்க. 
பாணனின்‌ குழந்தைகள்‌ பசியால்‌ வாடக்‌ காரணம்‌ என்ன? 
வல்வில்‌ ஓரியின்‌ சிறந்த பண்பு யாது? இ 
பரிசு பெற்ற பாணன்‌, மன்னனை எவ்வாறு வாழ்த்தினான்‌? 


"வாரித்‌ தந்த வள்ளல்‌ - இப்படக்கதை மூலம்‌ நீவிர்‌ அறிந்து கொண்டதை 
எழுதுக. 


JY 199 


சிந்தனை வினா 


வல்வில்‌ ஓரியைப்‌ போல்‌ ஈகைக்‌ குணம்‌ உனக்கிருந்தால்‌ நீ யாருக்கெல்லாம்‌ 
உதவி செய்வாய்‌? 


உ. உரைப்பகுதியைப்‌ படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. 


குப்பன்‌ ஐந்தாம்‌ வகுப்புபடிக்கிறான்‌ தன்‌ வேலையில்யாரும்‌ குறுக்கிடக்கூடாது 
என்று எண்ணுவான்‌. சுதந்திரமாகச்‌ செயல்பட வேண்டுமென்பதே அவன்‌ ஆசை. 
ஒருநாள்‌, அவன்‌ பட்டம்‌ விட்டுக்கொண்டிருந்தான்‌. அப்போது, அவனுடைய தந்தை 
அங்கு வந்தார்‌. "இந்தப்‌ பட்டத்தைப்‌ பார்க்கும்போது உனக்கு என்ன தோன்றுகிறது" 
எனக்கேட்டார்‌. அதற்குக்‌ குப்பன்‌, "இந்த நூல்‌ பட்டத்தின்‌ சுதந்திரத்தைத்‌ தடுத்துக்‌ 
கொண்டிருக்கிறது என்றான்‌.உடனே அவன்தந்தை,பட்டத்தின்‌ நூலை அறுத்துவிட்டார்‌ 
பட்டம்‌ தடுமாறிக்‌ கீழே விழுந்தது. இப்பொழுது பார்‌, வரையறைக்குட்பட்டு நூலுடன்‌ 
இருக்கும்போது இந்தப்‌ பட்டம்‌ எவ்வளவு அழகாகப்‌ பறந்து கொண்டிருந்தது? ஆனால்‌, 


“இ 


| | 5th_Tamil Term 3.indd 8 ஓ 7/22/2019 10:14:15 AM | | 


ண | ்‌ டாணா 1 I 


அந்த நூல்தான்‌ பட்டத்தின்‌ சுதந்திரத்தைத்‌ தடுக்கிறது என்று நீ நினைத்தாய்‌. இப்போது 
என்ன ஆயிற்று? நூல்‌ அறுந்ததும்‌ நிலை தடுமாறி, அந்தப்‌ பட்டம்‌ கீழே விழுந்துவிட்டதே! 
இதுபோலத்தான்‌ நம்‌ வாழ்க்கையும்‌ நூலறுந்த பட்டமாய்‌ இருந்தால்‌ நாமும்‌ வாழ்வில்‌ 
தடுமாறக்கூடும்‌' என்று கூறினார்‌. 


1. குப்பன்‌ எந்த வகுப்பில்‌ படிக்கிறான்‌? 
2. பட்டத்தின்‌ நூல்‌ அறுந்ததும்‌ அதன்‌ நிலை என்னவாயிற்று? 


3. இக்கதையின்‌ மூலம்‌ நீங்கள்‌ அறிந்து கொண்டது என்ன? 


ஊ. கோடிட்ட இடங்களை நிரப்புக. 


எ. பிறமொழிச்‌ சொற்கள்‌ கலவாமல்‌ எழுதுக. 
ட என்னுடைய புக்‌ டேபிளில்‌ உள்ளது. எ 
© நான்‌ டிவியில்நியூஸ்‌ பார்த்தேன்‌ நலக ப 
0 தை மாதம்‌ பர்ஸ்ட்‌ நாள்‌ பொங்கல்‌ பெஸ்டிவெல்‌ கொண்டாடினான்‌ 
0 பாலன்‌ ஸ்நாக்ஸ்‌ சாப்பிட்டான்‌. ப ப ப ட ட ட ட ட டட. 
ஏ. பாடலை நிறைவு செய்க 

நாடு அதை நீயும்‌ நாடூ 

பாடு அதன்‌ புகழ்‌ பாடு 


| | 5th_Tamil Term 3.indd 9 ஓ 7/22/2019 10:14:15 AM | | 


| | 5th_Tamil Term 3.indd 10 ஓ 


செந்தூர்‌ என்ற சிற்றூரில்‌ வேம்பன்‌ என்ற ஊர்த்தலைவர்‌ வாழ்ந்து வந்தார்‌. 
அவ்வூரை முன்னேற்ற வேண்டும்‌ என்பதற்காகப்‌ பலரை நாடிச்சென்று பொருளுதவி 
பெற்றார்‌. பல திட்டங்களைச்‌ செயல்படுத்த திறமையான நிருவாகி ஒருவரை நியமிக்க 
எண்ணினார்‌. இச்செய்தியை ஊர்மக்களுக்கு முரசு அறைந்து அறிவித்தார்‌. 
அவ்வூரைச்‌ சேர்ந்த பாலன்‌, பூவண்ணன்‌ இருவருமே அப்பொறுப்பைத்‌ தம்மிடம்‌ 
வழங்குமாறு விருப்பம்‌ தெரிவித்தனர்‌. இருவரில்‌ யாரைத்‌ தேர்ந்தெடுப்பது என்று 
சிந்தித்த தலைவர்‌ ஒரு முடிவிற்கு வந்தார்‌. மக்கள்மீது உண்மையான அன்புகொண்டு, 
தேவையானவற்றைச்‌ செய்து, சரியான நிருவாகத்‌ திறமை உள்ளவர்‌ யார்‌ என்பதை 
அறிந்து கொள்வதற்காக அவர்களுக்கு மூன்று போட்டிகள்‌ வைத்தார்‌. 


அவ்விருவரும்‌ போட்டிகளில்‌ கலந்து கொண்டனர்‌. முதல்‌ போட்டி, மக்களுக்குப்‌ 
பிடித்தவராக இருக்க வேண்டும்‌. போட்டியைப்‌ புரிந்துகொண்ட பாலன்‌, அவ்வூர்‌ 
மக்களுக்கு அறுசுவைவிருந்தளித்தார்‌.மக்கள்மகிழ்ந்தனர்‌. பூவண்ணன்‌ அவ்வூரிலுள்ள 
திறமைசாலிகள்‌ சிலரைத்‌ தேர்ந்தெடுத்துத்‌ தொழில்‌ சார்ந்த பயிற்சிகளைக்‌ கற்றுக்‌ 
கொடுத்தார்‌. 


7/22/2019 10:14:15 AM | | 


ட 1 


| | 5th_Tamil Term 3.indd 11 ஓ 7/22/2019 10:14:15 AM | | 


இரண்டாவது போட்டியானது, அவ்வூர்‌ மக்களின்‌ சமூகப்‌ பொருளாதார 
முன்னேற்றத்தை மேம்படுத்த வேண்டும்‌ என்பதாகும்‌. இதற்காகப்‌ பாலன்‌ தம்மிடமிருந்த 
செல்வங்களைமக்களுக்குப்பிரித்துக்‌ கொடுக்கத்‌ தொடங்கினார்‌. இதனால்‌, மக்களுக்குப்‌ 
பாலன்மீது அளவற்ற நம்பிக்கை ஏற்பட்டது. பூவண்ணன்‌ தாம்‌ தேர்ந்தெடுத்த 
திறமைசாலிகளுக்குக்‌ கல்வியுடன்‌ மற்ற கலைகளையும்‌ சேர்த்துக்‌ கற்றுக்‌ கொடுக்க 
ஏற்பாடுகளைச்‌ செய்தார்‌. மக்கள்‌, இந்தச்‌ செயல்களைக்‌ கண்டு அவரை ஏளனமாகப்‌ 
பார்த்தனர்‌. அதனைப்‌ பார்த்த பாலனுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது. 


மூன்றாவது போட்டி மக்களிடம்‌ பரிவு காட்டவேண்டும்‌ என்பதாகும்‌. அதனை 
ஒப்புக்கொண்டு இருவரும்‌ சென்றனர்‌. மறுநாள்‌ பாலன்‌ சிந்தித்துக்‌ கொண்டே நடந்து 
சென்றார்‌. அவ்வழியில்‌ மூதாட்டி ஒருவர்‌ மரத்தடியில்‌ படுத்திருந்தார்‌. "தம்பி, என்னைத்‌ 
தூக்கிவிடு, என்னால்‌ எழுந்திருக்க முடியவில்லை என்றார்‌. "எனக்கு அவசர 
வேலை இருக்கிறது" என்று கூறிக்கொண்டே பாலன்‌ வேகமாகச்‌ சென்றுவிட்டார்‌. 
சற்று நேரத்தில்‌ அவ்வழியே வந்த பூவண்ணன்‌, அந்த வயதான மூதாட்டியின்‌ அருகில்‌ 
சென்று, "என்ன வேண்டும்‌?" என்று கேட்டார்‌. "தம்பி என்னைத்‌ தூக்கிவிடூு" என்று 
அந்த மூதாட்டி கூறினாள்‌. உடனே பூவண்ணன்‌ மூதாட்டியின்‌ அருகில்‌ சென்று, 
அவரைத்‌ தூக்கி உட்கார வைத்தார்‌. பிறகு, மூதாட்டியின்‌ களைப்பைப்‌ போக்க 
உணவும்‌ வாங்கிக்‌ கொடுத்தார்‌. 


மறுநாள்‌ ஊர்மக்கள்‌ முன்னிலையில்‌, நிருவாகி பதவி யாருக்கு கிடைக்கப்போகிறது 
என்பதை அறிவிக்க ஊர்த்தலைவரால்‌ கூட்டம்‌ கூட்டப்பட்டது. மக்களில்‌ 
பெரும்பாலானோர்‌ பாலனே நிருவாகி பதவிக்குத்‌ தகுதியானவர்‌ என 
முணுமுணுத்தனர்‌. பூவண்ணன்‌ அமைதியாக நின்றிருந்தார்‌. 


ஊர்த்‌ தலைவர்‌ இருவரின்‌ செயல்களையும்‌ கேட்டறிந்தார்‌. பாலன்‌, மக்களுக்கு 
அறுசுவை உணவு வழங்கியதையும்‌, தம்‌ செல்வத்தைப்‌ பகிர்ந்து கொடுக்க 
திட்டமிட்டதையும்‌ கூறினார்‌. மேலும்‌, அனைவருடனும்‌ அன்பாகப்‌ பழகுவதாகவும்‌ 
கூறினார்‌. அதுமிட்டுமின்றி, தமக்கு அப்பதவி கிடைத்தால்‌ சிறப்பாகச்‌ செயல்படுவேன்‌ 
என்றும்‌ கூறினார்‌. 


பூவண்ணன்‌, திறமைசாலிகளைத்‌ தேர்ந்தெடுத்துக்‌ கல்வியுடன்‌ தனியாகத்‌ 
தொழில்‌ செய்து, பொருளாதாரத்தை மேம்படுத்தவும்‌ பயிற்சிகள்‌ கொடுத்திருக்கிறேன்‌ 
என்று சொன்னார்‌. மேலும்‌, மற்றக்கலைகளையும்‌ கற்றுத்தர ஏற்பாடு செய்திருக்கிறேன்‌ 
என்றார்‌. இருவரின்‌ கருத்துகளைக்‌ கேட்ட ஊர்த்தலைவர்‌, மக்களின்‌ இப்போதைய 
தேவைக்குப்‌ பாலனால்‌ வழங்கப்படும்‌ அறுசுவை உணவும்‌ செல்வமும்‌ பயன்படலாம்‌. 
அதைப்‌ பகிர்ந்து கொடுக்க நினைத்ததில்‌ மகிழ்ச்சி. ஆனால்‌, எதிர்காலத்தேவை, மக்கள்‌ 
முன்னேற்றம்‌, சமூக முன்னேற்றத்திற்குக்‌ கல்வியறிவு இன்றியமையாதது. அதனால்‌, 
இந்த நிருவாகிப்‌ பதவிக்கு ஏற்றவர்‌ பூவண்ணனே என்று கூறினார்‌. மக்களிடம்‌ 
சலசலப்பு ஏற்பட்டது. அவர்‌ கூறியதை மக்கள்‌ ஏற்றுக்‌ கொள்ளத்‌ தயங்கினர்‌. அதைப்‌ 
புரிந்து கொண்ட ஊர்த்தலைவர்‌, 'சற்றுப்‌ பொறுத்திருங்கள்‌. இதோ வருகிறேன்‌" 
என்று கூறிச்‌ சென்றார்‌. சிறிதுநேரம்‌ கழித்துப்‌ பாலன்‌, பூவண்ணனிடம்‌ உதவி கேட்ட 


இ 


| ணா ட ப ண 


இ மூதாட்டி தள்ளாடியபடியே மக்கள்‌ கூடியிருக்கும்‌ இடத்திற்கு வந்தார்‌. தட்டுத்‌ தடுமாறிக்‌ ௫ 
கீழே விழப்போன மூதாட்டியைப்‌ பூவண்ணன்‌ விரைந்து சென்று, தாங்கிப்‌ பிடித்தார்‌. 
எல்லாரும்‌ அவரைப்‌ பார்த்தனர்‌. தடுமாறி விழுந்த மூதாட்டி, தம்முடைய வேடத்தைக்‌ 
கலைத்தார்‌. அவர்‌ வேறு யாரும்‌ அல்லர்‌; ஊர்த்தலைவர்‌ வேம்பனே ஆவார்‌. 


மக்களே, நான்‌ பூவண்ணனைச்‌ சிறந்த நிருவாகி என்றபோது, அதை 
ஏற்றுக்கொள்ள நீங்கள்‌ தயங்கினீர்கள்‌. இப்பொழுது உண்மையை உணர்ந்து 
கொண்டீர்களா? எதிர்காலச்‌ சிந்தனை, சமூகப்‌ பொருளாதார முன்னேற்றம்‌, மக்களிடம்‌ 
பரிவு காட்டும்‌ தன்மை இவை அனைத்தையும்‌ பெற்றவரே சிறந்த நிருவாகத்‌ திறமை 
உடையவர்‌ என்றார்‌ ஊர்த்தலைவர்‌. இந்தத்‌ திறமை முழுவதும்‌ பூவண்ணனிடமே 
உள்ளது. எனவே, அவரே சிறந்த நிருவாகி என்றார்‌. ஊர்த்தலைவரின்‌ முடிவை மக்கள்‌ 
மகிழ்ச்சியுடன்‌ ஏற்றுக்கொண்டனர்‌. 


இ, 
கி. x 
லர்‌ 
Os 


* இக்கதையை உம்‌ சொந்த நடையில்‌ கூறுக. 


உ உமக்கு மிகவும்‌ பிடித்த போட்டி எது? அதில்‌ பங்கேற்றிருப்பின்‌ அந்த அனுபவத்தைப்‌ 
பற்றிக்‌ கூறுக. 


© 


| | 5th_Tamil Term 3.indd 12 ஓ 7/22/2019 10:14:15 AM | | 


யூ 


| | 5th_Tamil Term 3.indd 13 ஓ 7/22/2019 10:14:16 AM | | 


வினாக்களுக்கு விடையளிக்க. 
1. வேம்பன்‌ எதற்காகப்‌ பலரை நாடிச்‌ சென்று பொருளுதவி 
பெற்றார்‌? 


ஊர்த்தலைவர்‌ அறிவித்த இரண்டாவது போட்டி என்ன? 
செந்தூர்‌ மக்களுக்குப்‌ பாலன்‌ மீது நம்பிக்கை ஏற்படக்‌ காரணம்‌ என்ன? 


சிறந்த நிருவாகி என ஊர்த்தலைவர்‌ யாரை அறிவித்தார்‌? 


உ உம 2 


பூவண்ணன்‌ மக்களின்‌ முன்னேற்றத்திற்கு என்ன செய்ததாகக்‌ கூறினார்‌? 
சிந்தனை வினாக்கள்‌. 
1 உங்கள்‌ ஊரை முன்னேற்றம்‌ பெறச்‌ செய்ய நீங்கள்‌ எந்தவகையில்‌ உதவுவீர்கள்‌? 


2. உங்களுக்குத்‌ தலைமைப்‌ பண்பு கிடைக்கிறது எனில்‌, என்னவெல்லாம்‌ செய்ய 
நினைப்பீர்கள்‌? பட்டியலிடுக. 


கற்கண்டு 


[ஏ] ௪௧௧௪௧௫ ௨௨௨௧௨௨௨௨௨௨௧௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௧௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௧௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨௨ [ஏ] 

பூவரசன்‌ : செல்வா, என்னாச்சு? என்‌ கவலையாக இருக்கிறாய்‌? 

செல்வம்‌ : எங்க வீட்டுத்‌ தோட்டத்திலே இருந்த சின்னஞ்சிறிய பூச்செடி 
வாடிவதங்கியிருக்கு. 

பூவரசன்‌ : அதற்காகவா கவலைப்படூகிறாய்‌? 

செல்வம்‌ : ஆமாம்‌. நான்‌ அதை எவ்வளவு  கண்ணுங்கருத்துமாகப்‌ 
பார்த்துக்கொண்டேன்‌ தெரியுமா? போனவாரம்தான்‌ அதில 


அடுக்கடுக்காக வெள்ளைவெளேர்னு பூ பூத்திருந்தது. 
பூவரசன்‌: வருந்தாதே, செல்வம்‌. இரவுபகலாக நீ அந்தச்‌ செடியை எப்படிக்‌ 
கவனித்திருப்பாய்‌ என்று எனக்கும்‌ புரிகிறது. மீண்டும்‌ அந்தச்செடி 
பச்சைப்பசேல்னு மாறணும்‌ இல்லையா? நம்ம அறிவியல்‌ ஆசிரியரிடம்‌ 
கூறி இதற்குத்‌ தீர்வு காண்போம்‌. 
உரையாடலைப்‌ படித்தீர்களா? வண்ண எழுத்துகளில்‌ சில சொற்கள்‌ 
கொடுக்கப்பட்டுள்ளன அல்லவா? அவற்றைப்பற்றித்தான்‌ நாம்‌ இப்போது படிக்கப்‌ 
போகிறோம்‌. 
நாம்‌ பேசும்போதும்‌ எழுதும்போதும்‌ இயல்பாகவே இத்தகைய சொற்களைப்‌ 
பயன்படுத்துகிறோம்‌. நன்றாகக்‌ கவனித்தீர்களேயானால்‌, ஒவ்வொன்றும்‌ 
இரண்டிரண்டு சொற்களாக இருப்பதைக்‌ காண்பீர்கள்‌. எப்படி? 


ஓ 


| ண | | | பி 


| | 5th_Tamil Term 3.indd 14 ஓ 7/22/2019 10:14:16 AM | | 


சிறிய * சிறிய - சின்னஞ்சிறிய 
கண்ணும்‌ * கருத்தும்‌ -  கண்ணுங்கருத்தும்‌ 
இரவு* பகல்‌ - இரவுபகல்‌ 

பச்சை * பச்சை - பச்சைப்பசேல்‌ 


இவைபோன்று இணையாகச்‌ சொற்கள்‌ வருகின்றன. ஆகையால்‌, இவற்றை 
இணைமொழிகள்‌ அல்லது இணைச்சொற்கள்‌ என்று கூறுகிறோம்‌. இவை, தொடர்களில்‌ 
வரும்போது எப்போதும்‌ சேர்ந்தே இருக்கும்‌. நம்முடைய சொற்களஞ்சியத்தைப்‌ 
பெருக்குவதற்கு இவை துணைபுரிகின்றன. 


இணைச்சொற்கள்‌ மூவகையாக வருகின்றன. அவையாவன, 


நேரிணை - கண்ணுங்கருத்தும்‌, வாடிவதங்கி, ஈடும்‌எடுப்பும்‌ 
எதிரிணை - இரவும்பகலும்‌ அங்கும்‌இங்கும்‌, வெற்றியும்‌ தோல்வியும்‌ 
செறியிணை - பச்சைப்பசேல்‌, வெள்ளைவெளேர்‌, சின்னஞ்சிறிய, அடுக்கடுக்காக 


சிலவு [்‌ ப்‌ ப்‌ 
இது கற்பவை கற்றபின்‌ 


நீங்கள்‌ படிக்கும்‌ நூல்களிலிருந்து இணைமொழிகளைத்‌ தொகுக்க. 
* இணைமொொழிகளைப்‌ பயன்படுத்தி, சிறு உரையாடல்‌ எழுதுக. 
* இணைமொழிகள்‌ வருமாறு ஐந்து தொடர்கள்‌ எழுதுக. 


அ. கீழ்க்காணும்‌ தொடர்களில்‌ பொருத்தமான இணைச்சொற்களைத்‌ ரர்‌ அரித்து 
நிரப்புக. 
(ஈடும்‌எடுப்புமாக, கண்ணுங்கருத்துமாக, அடுக்கடுக்காக, 
இன்பமும்துன்பமும்‌, கீரியும்பாம்பும்‌) 
பானைகள்‌ ------------ வைக்கப்பட்டிருந்தன. 


நேற்றுவரை ----------_- போல்‌ இருந்தவர்கள்‌ இன்று நட்புடன்‌ பழகுகிறார்கள்‌. 


[ஓ - தேர்வில்‌ ----—------_- படித்ததால்‌, நான்‌ வகுப்பில்‌ முதலாவதாக வந்தேன்‌. 


ஓ 


| ணா ட ப ண 


ஆ. விடுபட்ட இடங்களில்‌ உரிய எதிரிணைச்‌ சொற்களைக்‌ கண்டறிந்து எழுதுக. 


1. இன்பமும்‌ ௫2-2 - இன்பமும்துன்பமும்‌ 
2 அன்றும்‌ ----------டடட- வட அற்னி க ண்டவைய 
3 அங்கும்‌  -------------- - அவபர பபப 
4. உயர்வும்‌ -------------- _ டட 
5 விண்ணும்‌ ----------டடடட 2 கடட 


அ. கேட்டல்‌ 

உ பள்ளி வழிபாட்டுக்கூட்டத்தில்‌ கூறப்படும்‌ அறிவுரைகளைக்‌ கேட்டறிக. 

உ ஆசிரியர்‌ மற்றும்‌ வயதில்‌ மூத்தோர்‌ கூறும்‌ கதைகளைக்‌ கேட்டு மகிழ்க. 

* தொலைக்காட்சியில்‌ ஒளிபரப்பாகும்‌ விரிவான செய்திகள்‌ மற்றும்‌ உலகச்‌ 
செய்திகளைக்‌ கேட்டறிக. 

ஆ. பேசுதல்‌ 

ட்‌ அன்றாட வாழ்க்கைச்‌ சூழலில்‌ நீங்கள்‌ காணும்‌ சிக்கல்கள்‌ பற்றிக்‌ ஐ 

கலந்துரையாடுக. 

உ உங்கள்‌ மனம்‌ கவர்ந்த தலைவர்களுள்‌ ஒருவரைப்பற்றி 5 மணித்துளி பேசுக. 

உ வல்வில்‌ ஒரியின்‌ கொடைச்‌ சிறப்பைப்பற்றிப்‌ பேசுக. 

இ. படித்தல்‌ 

* செய்யுளைப்‌ பொருள்‌ விளங்கப்‌ படித்துக்காட்டுக. 

உ பாடப்பகுதியைச்‌ சரியான ஒலிப்புடன்‌ பிழையின்றிப்‌ படித்துக்காட்டுக. 


ஈ. எழுதுதல்‌ 


1 சொல்லக்கேட்டு எழுதுக. 
1. கண்ணுக்கு அழகு பிறருக்கு இரக்கம்‌ காட்டல்‌ 
2. கொல்லிமலையை வல்வில்‌ ஓரி என்ற மன்னர்‌ ஆட்சி செய்தார்‌. 


3. பாலன்‌ அவ்வூர்‌ மக்களுக்கு அறுசுவை விருந்தளித்தார்‌. 


“ட 


| | 5th_Tamil Term 3.indd 15 ஓ 7/22/2019 10:14:16 AM | | 


ணரா! | ° 


த தை ல 


ம 


ம்‌ 


ga ௦ 0 


சொற்களைத்‌ தொடரில்‌ அமைத்து எழுதுக. 


பொருளுதவி - 
திறமைசாலி - 


நம்பிக்கை - 


ஆராய்ச்சி - 


வான்புகழ்‌ க அ ட படை பட. ன ட 
பொருத்தமான சொற்களைக்கொண்டு, தொடரை முழுமையாக்குக. 
[பாணர்‌, ஊர்த்தலைவர்‌, வல்வில்‌ ஓரி, பூவண்ணன்‌, பாலன்‌] 


கொடைத்திறத்தில்‌ சிறந்தவர்‌ 


மக்களுக்கு அறுசுவை விருந்தளித்தவர்‌ 


திறமைசாலிகளைத்‌ தேர்ந்தெடுத்தவர்‌ 


இசைப்‌ பாடல்களைப்‌ பாடுபவர்‌ 


மூதாட்டிபோல்‌ வேடமிட்டவர்‌ 


வரைபடத்தைப்‌ புரிந்துகொள்ளுதல்‌ 


105 
100 


a> 


வடு 
85 
80 
7 ப 


தமிழ்‌ ஆங்கிலம்‌ கணக்கு அறிவியல்‌ சமூக அறிவியல்‌ 


குறள்மதி, தேர்வில்‌ பெற்ற மதிப்பெண்களைத்தான்‌ மேலே பார்க்கிறீர்கள்‌. இந்த 
வரைபட விவரத்திலிருந்து கேட்கப்படும்‌ வினாக்களுக்கு விடை அறிவோம்‌. 


i 


1] J = மூ 19 


| | 5th_Tamil Term 3.indd 16 


நூறு மதிப்பெண்‌ பெற்றுள்ள பாடம்‌ எது? - கணக்கு 
. எந்தப்‌ பாடத்திற்கு 90 மதிப்பெண்‌ கிடைத்துள்ளது? - தமிழ்‌ 
. ஒரே மதிப்பெண்‌ கிடைத்துள்ள பாடங்கள்‌ எவை? - தமிழ்‌, அறிவியல்‌ 
. குறள்மதி பெற்ற மொத்த மதிப்பெண்களைக்‌ குறிப்பிடுக. - 455/ 500 


. அதிக மதிப்பெண்ணுக்கும்‌ குறைந்த மதிப்பெண்ணுக்கும்‌ 
இடையே உள்ள வித்தியாசம்‌ எவ்வளவு? - 20 மதிப்பெண்‌ 


இ 


ஓ 


7/22/2019 10:14:16 AM | | 


ணா | * டாணா 1 


௪ 


க ட ப அ கக கலா ர்க சக வலன்‌ ௦ 
ட வல்வில்‌ ஓரி வாரித்‌ தரும்‌ வள... ள்‌,ல்‌, ழ்‌) 
ஓ பாணரே! உம்‌ வ_ மையைப்‌ போக்குவது என்‌ பொ__ப்பு (று, ௬) 
[ஓ 2 களிறும்‌ கொடையாய்‌ நல்கும்‌ வா__புக_ வல்வில்‌ ஓரி (ன்‌, ண்ல்‌,ள்‌, ழ்‌) 
[ஓ மக்களுக்குப்‌ பாலன்‌ மீது அளவ_ ற நம்பிக்கை ஏற்பட்டது (ற்/ர்‌) 
© பூவண்ணன்‌ மூதாட்டிக்கு உ வு வாங்கிக்‌ கொடுத்தான்‌ (ண,ன;,ந) 


2. சொல்லிலிருந்து புதிய சொல்‌ உருவாக்கலாமா? 


கொடுக்கப்பட்ட சொற்களையும்‌, குறிப்புகளையும்‌ கொண்டு புதிய சொல்‌ உருவாக்குக. 


க்‌ 


விடுகதை - மரத்திற்கு ஆதாரம்‌ விதை 
திருநெல்வேலி - பயிர்களைப்‌ பாதுகாக்கும்‌ 


நகர்ப்புறம்‌ - விரலின்‌ மணிமகுடம்‌ ஐ 


இமயமலை - உண்கலம்‌ 


உ. 0 


உருண்டை - நமது அடிப்படைத்‌ தேவைகளுள்‌ ஒன்று 


3. சொற்களைக்‌ கொண்டு புதிய தொடர்களை உருவாக்குக. 


1. மதிவாணன்‌ பலம்‌ மிக்கவன்‌ 
காற்றடித்ததால்‌ மரத்திலிருந்து பழம்‌ விழுந்தது. (பழம்‌) 


2. இந்த மரம்‌ உயரமாக உள்ளது. 


டட னல்‌ 10 (மறம்‌) 
3 நிலா தன்‌ கையில்‌ வளை அணிந்திருந்தாள்‌. 
த க 2 (வலை) 
4. சூரியனில்‌ இருந்து ஒளி கிடைக்கிறது. 
த ர 1? (ஒலி) 
5 பரிமளா கடையில்‌ வெல்லம்‌ வாங்கினார்‌. 
ர ரக கக எனல்‌ (வெள்ளம்‌) 


| | 5th_Tamil Term 3.indd 17 ஓ 7/22/2019 10:14:16 AM | | 


4. கீழ்க்காணும்‌ குறுக்கெழுத்துப்‌ புதிரில்‌ உள்ள வினாக்களுக்குச்‌ சிந்தித்துச்‌ 
சரியான விடையைக்‌ கண்டுபிடிக்க. 


அறிவியல்‌ அறிஞர்கள்‌ செய்வது 


இரக்கம்‌ என்ற சொல்லை இப்படியும்‌ கூறலாம்‌ 


0 மக்களைக்‌ காப்பவர்‌ டட 


உலகின்‌ மற்றொரு பெயர்‌ 


கொல்லிமலை நாட்டின்‌ அரசன்‌ 


[ஓ - அரசரின்‌ ஆலோசகர்‌ 


[ஓ - இது வந்திட பத்தும்‌ பறக்கும்‌ அ அ அ ப ப 
© விரைந்து என்ற சொல்லின்‌ எதிர்ச்சொல்‌ __ 


இதைக்‌ கேட்டால்‌ மனம்‌ மயங்கும்‌ 


| | 5th_Tamil Term 3.indd 18 ஓ 7/22/2019 10:14:16 AM | | 


ன 


அயயயயயயயயயயபயயயயயயயயயயயயவயம்‌ 


| | 5th_Tamil Term 3.indd 19 


5. வரிசைமாறியுள்ள தொடர்களை நிகழ்வுகளின்‌ 


அடிப்படையில்‌ வரிசைப்படுத்துக. 


மூதாட்டி ஒருவர்‌ மரத்தடியில்‌ அமர்ந்திருந்தார்‌. 


ஊர்த்தலைவர்‌ நிருவாகி ஒருவரை நியமிக்க எண்ணினார்‌. 


ஊர்த்தலைவரின்‌ முடிவை மக்கள்‌ மகிழ்ந்து ஏற்றனர்‌. 


பாலன்‌, பூவண்ணன்‌ இருவரும்‌ நிருவாகி பதவிக்கு விருப்பம்‌ தெரிவித்தனர்‌. 


பூவண்ணனே நிருவாகியாகத்‌ தகுதியானவர்‌ என்றார்‌ ஊர்த்தலைவர்‌. 


நிற்க அதற்குத்‌ தக 


உ நாட்டு உடைமைகளான பொதுச்‌ சொத்துகளைப்‌ பாதுகாப்பேன்‌. 


* அனைவருடனும்‌ ஒற்றுமையாக வாழ்வேன்‌. 


அறிந்து கொள்வோம்‌ 


பிறநாட்டு நாணயங்களை அறிவோமா? 


இந்தியா - ரூபாய்‌ 


அமெரிக்கா டாலர்‌ 
இங்கிலாந்து பவுண்டு 
மலேசியா ரிங்கிட்‌ 


படங்களைத்‌ தொகுத்து அவற்றைப்‌ 
பற்றி எழுதித்‌ தொகுப்பேடு 


உருவாக்குக. 


* கடையெழு வள்ளல்களைப்‌ பற்றிச்‌ 
செய்திகளைத்‌ திரட்டித்‌ தொகுப்பேடு 


உருவாக்குக. 


தட செயல்‌ திட்டம்‌ த்ய யயயயயயயவையைவையைைவைவைவைவைவைவைவைவைவைவைவைைவைைவைை 


நமது நாட்டுச்‌ சின்னங்களின்‌ 


ஓ 


ஓ 


nT 


mT 


7/22/2019 10:14:17 AM | | 


குறிப்புச்சட்டகத்தைப்‌ பயன்படுத்திச்‌ சிறு சிறு கட்டுரை எழுதுதல்‌. 


கட்டப்பட்ட உரையே கட்டுரை. குறிப்பிட்ட தலைப்பில்‌ அமையும்‌ செய்திகளைத்‌ 
தொகுத்து, கட்டுரை எழுதுவதற்குமுன்‌ நினைவில்‌ கொள்ள வேண்டியவற்றை 
அறிந்துகொள்வோம்‌. 


| | 5th_Tamil Term 3.indd 20 


கட்டுரை எழுதுவதற்குரிய தலைப்பு 

தலைப்பு சார்ந்த செய்திகளைத்‌ திரட்டுதல்‌ 

கட்டுரையை விளக்கும்‌ குறிப்புச்சட்டகம்‌ உருவாக்குதல்‌ 

முன்னுரை, பொருளுரை, முடிவுரை என அமைதல்‌ 
பொருளுரையில்‌ சிறு சிறு உள்தலைப்புகள்‌ இடுதல்‌ 

பொருத்தமான பழமொழி, மேற்கோள்‌, உவமை, சான்றோர்‌ கூற்று, பாடல்‌ 
பயன்படுத்துதல்‌ 

சொற்களுக்கிடையே இடைவெளி, நிறுத்தக்குறிகள்‌ பயன்படுத்துதல்‌ 
சிறு சிறு பத்தியாகப்‌ பிரித்தல்‌, வரிசைப்படுத்துதல்‌ 

கையெழுத்துத்‌ தெளிவு, அழகு, சுருக்கமாக விளக்குதல்‌ 

குறித்த அளவுக்குள்‌ கட்டுரை எழுதுதல்‌ 


குறிப்புச்‌ சட்டகம்‌ என்பது, கட்டுரையில்‌ இடம்பெறும்‌ செய்திகளைச்‌ சிறு சிறு 
தலைப்புகளில்‌ விளக்குவதாகும்‌. அந்தத்‌ தலைப்புகளைக்‌ கொண்டே, கட்டுரையை 
விரிவாக எழுதிட இயலும்‌. கட்டுரையின்‌ முழுப்பொருளையும்‌ விளக்குவதாகக்‌ 
குறிப்புச்சட்டகம்‌ அமையும்‌. 


கீழே மாதிரிக்காக ஒரு குறிப்புச்சட்டகம்‌ கொடுக்கப்பட்டூுள்ளது. அதனைக்கொண்டு, 
கட்டுரையை விரித்து எழுதும்‌ முறையை அறிந்து கொள்க. 


கல்வியின்‌ சிறப்பு 


குறிப்புச்‌ சட்டகம்‌ 


முன்னுரை 


கல்வியின்‌ தேவை 

கல்வியின்‌ சிறப்பு இதுபோன்று, நீங்கள்‌ எழுத விரும்பும்‌ 
கட்டுரைக்குக்‌ குறிப்புச்‌ சட்டகம்‌ உருவாக்கிக்‌ 
கட்டுரை எழுத முயலுக. 


கல்வியால்‌ உயர்ந்தவர்கள்‌ 


கல்வியால்‌ விளையும்‌ பயன்‌ 


முடிவுரை 


ஓ 7/22/2019 10:14:17 AM | | 


ளா!!! | ட டான | । 


“இகற்றல்‌ நோக்கங்கள்‌ 


கல்வியின்‌ இன்றியமையாமையை அறிந்துகொள்ளுதல்‌ 

உ கல்வியறிவு பரந்துபட்ட விரிசிந்தனைக்கு 
வழிவகுக்கும்‌ என்பதை உணர்தல்‌ 

வ ராரா ட உலக உயிர்களிடத்தில்‌ அன்பு செலுத்துதல்‌ 

சிந்தனை நேர்மையாக வாழ்தலின்‌ இன்றியமையாமையை 

உணர்ந்துகொள்ளுதல்‌ 


மயங்கொலிச்சொற்களின்‌ பயன்பாட்டை அறிந்து பயன்படுத்துதல்‌ | 


கல்வியே தெய்வம்‌ 


அன்னையும்‌ தந்தையும்‌ தெய்வம்‌ - இதை 
அறிந்திட வேண்டும்‌ நீயும்‌ 
கண்ணனும்‌ கல்வியும்‌ தெய்வம்‌ - இதைக்‌ 
கருத்தினில்‌ கொள்வாய்‌ நீயும்‌ 7-௮ 
பொன்னையும்‌ மண்ணையும்‌ விஞ்சும்‌ - அந்தப்‌ 7 
புகழும்‌ நம்மைக்‌ கொஞ்சும்‌ / 
நன்மையும்‌ மென்மையும்‌ தோன்றும்‌ - நல 
நயமதும்‌ நம்மை அண்டும்‌ 1-8 
கல்வியைக்‌ கற்றிட வேண்டும்‌ - அதைக்‌ 
கசடறக்‌ கற்றிட வேண்டும்‌ 
வல்லமை பெற்றிட வேண்டும்‌ - நல்‌ 
வளமதை எட்டிட வேண்டும்‌ 
கற்றிடக்‌ கற்றிட யாவும்‌ - நல்‌ 


(66 


திண்மையும்‌ வசப்‌ வைக்கும்‌ மனதில்‌ 
= 


© 


| | 5th_Tamil Term 3.indd 21 ஓ 7/22/2019 10:14:17 AM | | 


| | 5th_Tamil Term 3.indd 22 ஓ 7/22/2019 10:14:17 AM | | 


ஓ 


விஞ்சும்‌ - மிகும்‌ அண்டும்‌ - நெருங்கும்‌ 
கசடற - குற்றம்‌ நீங்க ஊறும்‌ _ சுரக்கும்‌ 
திண்மை - வலிமை செழித்திட - தழைத்திட 


இப்பாடல்‌, கல்வி குறித்த விரிசிந்தனையைத்‌ தருகிறது. அன்னை, தந்‌ைத இவர்களுடன்‌ 
நாம்‌ கற்கும்‌ கல்வியும்‌ தெய்வமாகும்‌. பொன்னையும்‌ மண்ணையும்விட மேலானது 
கல்வி. நமக்குப்‌ புகழையும்‌ தந்து நிற்கும்‌. கல்வி கற்றால்‌, நன்மையும்‌ மென்மையும்‌ 
நல்லருளும்‌ நம்மை நெருங்கிவரும்‌. ஆகையால்‌, கல்வியைக்‌ குற்றம்‌ நீங்க கற்றிட 
வேண்டும்‌. ஆற்றலையும்‌ நல்ல வளத்தையும்‌ நாம்‌ பெறவேண்டும்‌. நாள்தோறும்‌ கற்றிட, 
கற்பவை யாவும்‌ மனக்கணக்கைப்போல்‌ நெஞ்சில்‌ பதியும்‌. வெற்றிகிட்டும்‌. 
புகழ்‌ தோன்றும்‌. விண்ணையும்‌ அளக்கச்‌ செய்யும்‌. நம்மை விடியலாய்‌ எழச்‌ செய்யும்‌. 
நம்மிடம்‌ வலிமையையும்‌ சேர்க்கும்‌. மனத்தினில்‌ தெளிந்த நல்லறிவை வளரச்செய்யும்‌. 


சிலவு [்‌ ்‌ ப்‌ 
ட கற்பவை கற்றபின்‌ 


பாடலை ஓசைநயத்துடன்‌ பாடி மகிழ்க 

கல்வியின்‌ சிறப்பை உம்‌ சொந்த நடையில்‌ கூறுக. 

கல்வியின்‌ சிறப்பை உணர்த்தும்‌ வேறு பாடல்களை அறிந்து வந்து பாடுக. 
கல்வியினால்‌ மேன்மை அடைந்தவர்களைப்‌ பற்றிக்‌ கலந்துரையாடுக. 


a 3 


படிப்போம்‌! சிந்திப்போம்‌! எழுதுவோம்‌! 


௦ கக்க க்க க்க கதவத்‌ உக்க க அச்சுக்கு கக வ கசக்க கக்க எக்கசக்க கக்க எக்கு களக்‌ க SN ES oO 
அ. சரியான சொல்லைத்‌ தெரிவு செய்து எழுதுக. 
0. கசடற- இச்சொல்லின்‌ பொருள்‌ ..................................ஃஃஃஃஃஃஃஃஃ 

௮) தவறான ஆ) குற்றம்‌ நீங்க 

இ) குற்றமுடன்‌ ஈ) தெளிவின்றி ரர்‌ 

MNCDHIEK 

ஷ்‌ வளமதை- இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ............................ 

அ) வளர*மதை ஆ) வளமை + அதை 

இ) வளம்‌ * அதை ஈ) வளம்‌ *மதை 


ஓ 


ண | * டாணா | I 


© வெளிச்சம்‌- இச்சொல்லின்‌ எதிர்ச்சொல்‌ ................................ 
அ) இருட்டு ஆ) வெளிப்படையான 
இ) வெளியில்‌ ஈ) பகல்‌ 


ஆ. ஒன்றுபோல்‌ வரும்‌ சொற்களைப்‌ பாடலிலிருந்து எழுதுக. 
முதலெழுத்து இரண்டாமெழுத்து 
அன்னையும்‌ நன்மையும்‌ 


இ. எதிர்ச்சொல்‌ எழுதுக. 


1. நன்மை XO 
2 புகழ்‌ ட அதத வ்‌ 
3. வெற்றி ம. த்புப்ம 
௫ டமி இ 
4. வெளிச்சம்‌ XK ---_-_-- 
5 தோன்றும்‌ % ------- 


"உம்‌" என முடியும்‌ சொற்களைப்‌ பாடலிலிருந்து எடுத்து எழுதுக. 


ம்‌ 


அன்னையும்‌ தந்தையும்‌ 


உ. வினாக்களுக்கு விடையளிக்க. 

ர. பொன்னையும்‌ மண்ணையும்விடச்‌ சிறந்தது எது? 
2. கல்வியை எவ்வாறு கற்கவேண்டும்‌? 

ஊ. சிந்தனை வினா 


கல்வியோடு நற்பண்புகளும்‌ அமைவதுதான்‌ சிறப்பு என்று கூறுகிறார்களே, 
இதுபற்றி உங்கள்‌ கருத்து என்ன? 


ப, 


| | 5th_Tamil Term 3.indd 23 ஓ 7/22/2019 10:14:17 AM | | 


| | 5th_Tamil Term 3.indd 24 ஓ 7/22/2019 10:14:17 AM | | 


உரைநடை 


நீதியை நிலைநாட்டிய சிலம்பு 


முன்கதை சுருக்கம்‌ 


பொருளீட்டுவதற்காக மதுரை நகருக்குக்‌ கண்ணகியுடன்‌ 
வருகிறான்‌ கோவலன்‌. அங்கு அவன்‌ செய்யாத குற்றத்துக்காக, 
மரணதண்டனை பெறுகிறான்‌. ஆராயாமல்தீர்ப்பு அளித்ததாக அரசன்‌ 
மீது குற்றம்‌ சாட்டும்‌ கண்ணகி, தன்‌ காற்சிலம்பைக்‌ கொண்டு, தன்‌ 
கணவன்‌ கள்வனல்லன்‌ என்பதை உணர்த்துகிறாள்‌. அரசனுக்கும்‌ 
கண்ணகிக்கும்‌ நடக்கும்‌ உரையாடலே இங்குப்‌ பாடமாக 
அமைந்துள்ளது. 


வாயிற்காப்போன்‌ அரசே! அரசே! நம்‌ அரண்மனை வாயிலின்முன்‌, அழுத 
கண்களோடும்‌ தலைவிரி கோலத்துடனும்‌ ஒரு பெண்‌ வந்து 
நிற்கிறாள்‌. 

பாண்டிய மன்னர்‌ அப்படியா? அந்தப்‌ பெண்ணிற்கு என்ன துயரமோ? கேட்டாயா? 


வாயிற்காப்போன்‌ கேட்டேன்‌, மன்னவா! அதைப்பற்றி உங்களிடம்தான்‌ 
கூறவேண்டும்‌ என்று சொல்கிறாள்‌. அவள்‌ உங்களிடம்‌ நீதி 
கேட்டூ வந்திருப்பதாகக்‌ கூறுகிறாள்‌. 


பாண்டிய மன்னர்‌ நீதி கேட்டு வந்திருக்கிறாளா? சரி, அந்தப்‌ பண்ணை உள்ளே 
அனுப்பு. 

(ஆன்றோர்களும்‌ சான்றோர்களும்‌ நிறைந்திருக்கும்‌ அவையிலே நடூநாயகமாய்‌ 

மன்னர்‌ வீற்றிருக்க, அரசவைக்குள்‌ நுழைகிறாள்‌, கண்ணகி.) 


பாண்டிய மன்னர்‌ இளங்கொடி போன்ற பெண்ணே! அழுத கண்களுடன்‌ எம்மைக்‌ 
காண வந்ததன்‌ காரணம்‌ என்ன? நீ யார்‌? உனக்கு என்ன 
வேண்டும்‌? 


கண்ணகி ஆராயாது நீதி வழங்கிய மன்னனே! என்னையா யாளன்று 
கேட்கிறாய்‌? சொல்கிறேன்‌, கேள்‌. உலகம்‌ வியக்கும்‌ வண்ணம்‌ 
ஒரு புறாவுக்காக தன்‌ உடலையே தந்த சிபி மன்னனைப்‌ பற்றி 
நீ அறிவாயா? பார்‌ போற்றும்‌ பசுவை மக்கள்‌ தெய்வமென 
வணங்க, அதன்‌ கன்றைத்‌ தேர்க்காலிலிட்டூுக்‌ கொன்ற தன்‌ 
மகனையும்‌ அதே தேர்க்காலிலிட்டூுக்‌ கொன்றானே மனுநீதிச்‌ 
சோழன்‌, அவனைப்‌ பற்றியும்‌ அறிவாயா? 


இ 


© பாண்டிய மன்னர்‌ 


கண்ணகி 


பாண்டிய மன்னர்‌ 


கண்ணகி 


பாண்டிய மன்னர்‌ 


| | 5th_Tamil Term 3.indd 25 


பெண்ணே, நான்‌ கேட்ட வினாவுக்கு இன்னும்‌ நீ விடை 
கூறவில்லை. அதைவிட்டுவிட்டு .... நீ வேறு எதையெதையோ 
கூறிக்கொண்டிருக்கிறாய்‌. 


இழப்பின்‌ அருமை தெரியாத மன்னனே! என்‌ நிலை 
அறியாமல்தானே இப்படிப்‌ பேசுகிறாய்‌. நான்‌ இதுவரை கூறிய 
பெருமைமிக்க சோழ மன்னர்கள்‌ வாழ்ந்த புகார்‌ நகரமே எனது 
ஊர்‌. அவ்வூரில்‌ பழியில்லாச்‌ சிறப்பினையுடைய புகழ்மிக்க 
மாசாத்துவான்‌ மகனாகிய கோவலன்‌ என்பானின்‌ மனைவி 
நான்‌. 


ஓ! இப்போது புரிகிறது. அந்தக்‌ கோவலனின்‌ மனைவியா நீ? 


போதும்‌ மன்னா, என்‌ கணவனை இகழ்வதற்கு உனக்கு 
என்ன தகுதி இருக்கிறது? ஊழ்வினைப்‌ பயனால்‌, உன்‌ 
ஊருக்கு வந்து, என்‌ கால்சிலம்பை விற்க வந்த என்‌ கணவனை 
அநியாயமாகக்‌ கொன்றுவிட்டாயே, நீ செய்தது தகுமா? 


பெண்ணே, போதும்‌ நிறுத்து. கள்வனைக்‌ கொல்வது 
கொடுங்கோலன்று அஃது ஏற்புடையதே. அஃது அறநெறியும்‌ 
ஆகும்‌. இதை அனைவருமே அறிவார்களே, உனக்குத்‌ 
தெரியாதா, என்ன? 


ஓ 


7/22/2019 10:14:18 AM | | 


கண்ணகி 


பாண்டிய மன்னர்‌ 


ட நட 1 


அறநெறி தவறிய மன்னனே! தவறிழைத்தவர்களைத்‌ 
தண்டித்தல்‌ தகுதியுடைய மன்னனுக்கு உரியது என்பதை 
நானும்‌ அறிவேன்‌. ஆனால்‌, நீ கூறுவதுபோல, என்‌ கணவன்‌ 
கள்வனல்லன்‌; அவனிடம்‌ இருந்த சிலம்பும்‌ அரசிக்குரிய 
சிலம்பன்று; அதன்‌ இணைச்‌ சிலம்பு இதோ, என்னிடம்‌ உள்ளது. 
என்‌ கால்சிலம்பின்‌ பரல்‌ மாணிக்கக்‌ கற்களால்‌ ஆனது. 


பெண்ணே, நீ சொல்வது உண்மைதானா? உண்மையாயின்‌ 
அரசிக்குரிய சிலம்பின்‌ பரல்‌ முத்துகளால்‌ ஆனது. ஆன்றோர்‌ 
நிறைந்த இந்த அவைதனிலே அனைவருக்கும்‌ உண்மையை 
உணர்த்துகிறேன்‌. யாரங்கே, கோவலனிடமிருந்து பெற்ற 
அச்சிலம்பை இங்குக்‌ கொண்டு வா! 


(சிலம்பைப்‌ பெற்ற மன்னர்‌, அதைக்‌ கண்ணகியிடம்‌ கொடுக்கிறார்‌) 


பாண்டிய மன்னர்‌ 


பெண்ணே! இதோ, உன்‌ கணவனிடமிருந்து கைப்பற்றிய 
சிலம்பு 


(கண்ணகி, அச்சிலம்பைக்‌ கையில்‌ எடுக்கிறாள்‌.) 


கண்ணகி 


நீதி தவறாதவன்‌ என்று உன்னைக்‌ கூறிக்கொள்ளும்‌ 
மன்னனே, ஒரு தவறும்‌ செய்யாத என்‌ கணவனைக்‌ கொன்றது, 
உன்‌ அறநெறிக்கு இழுக்கு என்று இதோ மெய்ப்பிக்கிறேன்‌. 
இங்கே பார்‌. 


(கண்ணகி, சிலம்பை எடுத்துத்‌ தரையில்போட்டு உடைக்கின்றாள்‌. அதிலிருந்து 
மாணிக்கக்‌ கல்‌ ஒன்று, அரசனின்‌ முகத்தில்பட்டூத்‌ தெறித்து விழுகிறது.) 


பாண்டிய மன்னர்‌: 


ஆ! தவறிழைத்துவிட்டேனே! பிறர்‌ சொல்‌ கேட்டுப்‌ பெரும்பிழை 
செய்தேனே! யானோ அரசன்‌, யானே கள்வன்‌. இதுவரை என்‌ 
குலத்தில்‌எவரும்‌ செய்யாத பழிச்சொல்லுக்கு ஆளாகிவிட்டேனே! 
இனிமேலும்‌ யான்‌ உயிரோடு இருத்தல்‌ தகுமா? இனி எனக்கு 
வெண்கொற்றக்‌ குடை எதற்கு? செங்கோல்தான்‌ எதற்கு? என்‌ 
வாழ்நாள்‌ இன்றோடு முடிவதாக! 


பாண்டிய மன்னர்‌, தாம்‌ தவறாக வழங்கிய தீர்ப்பால்‌ உண்டான பழிச்சொல்லுக்கு 
அஞ்சி, அரியணையிலிருந்து தரைமீது வீழ்ந்து, இறந்துபடுகிறார்‌. 


டல ஆர்‌ © e ஓ 
இனா. கற்பவை கற்றபின்‌ 


உ பாடத்தில்‌ உள்ள உரையாடலை நாடகமாக நடித்துக்காட்டுக. 
த்து 


உ நீதிநெறி தொடர்புள்ள கதை அல்லது உண்மை நிகழ்வுகள்‌ பற்றிய செய்திகளைக்‌ 
கூறி, வகுப்பறையில்‌ கலந்துரையாடுக. 


| | 5th_Tamil Term 3.indd 26 


இ 


ஓ 


7/22/2019 10:14:18 AM | | 


ணை | | | | | | ஓ 


௮. 


ம 
ஓ 


£999 


_— 


இ 19 


ம்‌ 


ப்‌ த்து 


| | 5th_Tamil Term 3.indd 27 


படிப்போம்‌! சிந்திப்போம்‌! எழுதுவோம்‌! 


சரியான சொல்லைத்‌ தெரிவு செய்து எழுதுக. 


புறாவிற்காகத்‌ தன்‌ உடலையே தந்த மன்னன்‌ 


அ) மனுநீதிச்சோழன்‌ ஆ) பாண்டியன்‌ 

இ) சிபிமன்னன்‌ ஈ) அதியமான்‌ 

கண்ணகியின்‌ சிலம்பு ஆல்‌ ஆனது 

அ) முத்து ஆ) மாணிக்கம்‌ படட! 
இ பவளம்‌ ஈ) மரகதம்‌ FIA95NM 


அறநெறி - இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 


அ) அறி*்நெறி ஆ) அறச்‌ நெறி 

இ) அறம்‌ *றெறி ஈ)  அறு* நெறி 

கால்‌ * சிலம்பு- இச்சொற்களைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைப்பது ட 
அ) காற்சிலம்பு ஆ) கால்ச்சிலம்பு 

இ) கற்சிலம்பு ஈ)  கல்சிலம்பு 


தண்டித்தல்‌-இச்சொல்லின்‌ பொருள்‌ _ ட 

அ) புகழ்தல்‌ ஆ) நடித்தல்‌ 

இ) வழங்குதல்‌ ஈ) ஒறுத்தல்‌ 
கீழ்க்காணும்‌ சொற்களைச்‌ சேர்த்து எழுதுக 


௮ * ஊர்‌ = 


தகுதி * உடைய - 


கீழ்க்காணும்‌ சொற்களைப்‌ பிரித்து எழுதுக 


கள்வனல்லன்‌ = ய னைக கல 
செங்கோல்‌ = ட ட்ட. 
வினாக்களுக்கு விடையளிக்க. 


கண்ணகிக்கு ஏற்பட்ட துன்பம்‌ யாது? 

புகார்‌ நகரின்‌ சிறப்புகள்‌ யாவை? 

பாண்டிய மன்னனின்‌ வெண்கொற்றக்‌ குடை வீழக்காரணமென்ன? 
சிந்தனை வினாக்கள்‌ 

எப்பொருள்‌ யார்யார்வாய்க்‌ கேட்பினும்‌ அப்பொருள்‌ 


மெய்ப்பொருள்‌ காண்பது அறிவு-- இந்தக்‌ குறள்‌ கருத்து யாருக்குப்‌ பொருந்தும்‌? 
கண்ணகிக்கா? பாண்டிய மன்னருக்கா? சிந்தித்து விடை தருக. 


இ 


ஓ 


7/22/2019 10:14:18 AM | | 


| | 5th_Tamil Term 3.indd 28 


ஓர்‌ ஊரில்‌ வணிகன்‌ ஒருவன்‌ இருந்தான்‌. ஒரு நாள்‌ அவன்‌ தன்னிடமிருந்த 
ஆடுகளை விற்று, ஒரு பை நிறைய பணத்துடன்‌ தன்‌ ஊருக்குத்‌ திரும்பிக்‌ 
கொண்டிருந்தான்‌. 


திரும்பும்போது, அளவுக்குமிஞ்சிய கனவில்‌ மிதந்துகொண்டே நடந்தான்‌. "இந்தப்‌ 
பணத்தைக்‌ கொண்டு, மேலும்‌ ஆடுகள்‌ வாங்கி விற்றால்‌, நிறைய லாபம்‌ கிடைக்கும்‌. 
நான்‌ பெரும்‌ பணக்காரன்‌ ஆவேன்‌" எனக்‌ கற்பனை செய்தான்‌. அப்போது அவனையும்‌ 
அறியாமல்‌ தான்‌ வைத்திருந்த பணப்பையை நழுவவிட்டான்‌. 

வீட்டுக்கு வந்த பிறகுதான்‌ பணப்பை காணாமல்‌ போனதை உணர்ந்தான்‌. அதை 
எண்ணி எண்ணி அவனுக்குப்‌ பைத்தியமே பிடித்துவிடும்‌ போலாகிவிட்டது. 

மறுநாள்‌ அவன்‌ தன்‌ நாட்டூச்‌ சிற்றாசனிடம்‌ சென்று முறையிட்டான்‌. 'அரசே! என்‌ 
பணப்பையை வரும்‌ வழியில்‌ தொலைத்து விட்டேன்‌. அதை எடுத்தவர்கள்‌ திருப்பிக்‌ 
கொடுத்தால்‌ நாற்பது பணம்‌ சன்மானமாகக்‌ கொடுத்து விடுகிறேன்‌. அருள்‌ கூர்ந்து 
இதை ஊர்‌ மக்களுக்கு அறிவிக்க வேண்டுகிறேன்‌" எனக்‌ கேட்டுக்‌ கொண்டான்‌. 


அரசனும்‌ அவ்வாறே முரசு அறைந்து நாட்டூ மக்களுக்கு அறிவித்தான்‌. 


7/22/2019 10:14:19 AM | | 


ட 1 


ணா! | ° 


| | 5th_Tamil Term 3.indd 29 ஓ 


மூன்று நாள்‌ கழித்து, வயதான மூதாட்டி ஒருவர்‌, தான்‌ கண்டெடுத்த பணப்பையை 
சிற்றாசனிடம்‌ஒப்படைத்தாள்‌.சிற்றறசன்‌அவளுடையநேர்மையையும்‌, நாணயத்தையும்‌ 
கண்டு மெச்சி அவளுக்குத்‌ தக்க வெகுமதி அளிக்கும்படி வியாபாரிக்கு ஆணையிட்டான்‌. 


அதற்குள்‌ அந்த வியாபாரி பணப்பையைப்‌ பெற்றுக்‌ கொண்டு, பணம்‌ சரியாக 
இருக்கிறதா என எண்ணிப்‌ பார்த்துக்‌ கொண்டான்‌. எல்லாம்‌ சரியாக இருந்தது. 
பணப்பையைத்‌ திருப்பிக்‌ கொடுப்பவருக்குச்‌ சன்மானம்‌ அளிப்பதாக முன்பு 
கூறியிருந்தான்‌. ஆனால்‌, இப்போது அவன்‌ மனம்‌ சட்டென மாறியது. தான்‌ சொன்ன 
சொல்லை அவன்‌ நிறைவேற்ற விரும்பவில்லை. 


எனவே, அவன்‌ பையில்‌ அதிகப்‌ பணம்‌ இருந்ததாகவும்‌, இப்போது பணம்‌ 
குறைகிறது என்றும்‌ பொய்‌ சொன்னான்‌. 


இதை அறிந்துகொண்ட அரசன்‌, சொன்னபடி வெகுமதி கொடுக்காததைக்‌ கண்டு 
வெகுண்டான்‌. அந்த வணிகனுக்கு நல்ல பாடம்‌ கற்பிக்க நினைத்தான்‌, "வணிகனே, 
உன்டையில்‌ இப்போது இருப்பதைக்காட்டிலும்‌ அதிகமாகப்‌ பணம்‌ இருந்தது 
இல்லையா? எனவே, இது உன்‌ பை இல்லை; வேறு யாருடையதோ தெரியவில்லை. 
பணத்திற்குச்‌ சொந்தக்காரன்‌ வந்து கேட்கும்வரை என்னிடமே இருக்கட்டும்‌. 
நீ இவ்விடத்தைவிட்டுப்‌ போகலாம்‌" என ஆணையிட்டான்‌. 


7/22/2019 10:14:19 AM | | 


ட 1 


| கா | ச எணண டா _ 


அவன்‌ சென்றபின்‌, "பணத்தை வைத்திருப்பவன்‌ மட்டுமே பணக்காரன்‌ அல்லன்‌; 
சொன்ன சொல்லை மறவாது மற்றவர்க்குப்‌ பெருந்தன்மையுடன்‌ கொடுக்கும்‌ உள்ளம்‌ 
படைத்தவனே பணக்காரன்‌" என்று கூறிய அரசன்‌, மூதாட்டியின்‌ நேர்மையைப்‌ 
பாராட்டிப்‌ பணப்பையை அவருக்கே பரிசாகவும்‌ கொடுத்துவிட்டான்‌. 


கஞ்சத்தனமுடைய வணிகன்‌ பணத்தை இழந்ததுடன்‌ மற்றவர்களுடைய 
( நீதி : நேர்மை நன்மை தரும்‌' 


இகழ்ச்சிக்கும்‌, கேலிப்பேச்சுக்கும்‌ ஆளானான்‌. 
ய கற்பவை கற்றபின்‌ 


* நேர்மையால்‌ ஒருவர்‌ உயர்வதாக ஒரு பக்க அளவில்‌ கதை எழுதுக. 


ப ௫. ௫. ப ௫ ஒ ௫ ௫ 
ச காணாமல்‌ போன பணப்பை - இக்கதையை நாடகமாக நடித்துக்காட்டுக. 


ப *. * ப *. *. 
. காணாமல்‌ போன பணப்பை கதையை உரையாடல்‌ வடிவில்‌ எழுதுக. 


வினாக்களுக்கு விடையளிக்க. 
1. பணப்பையைப்‌ பெற்றுக்‌ கொண்ட வணிகன்‌ என்ன கூறினான்‌? 


2. இக்கதையின்‌ மூலம்‌ நீ அறியும்‌ நீதி என்ன? 


3. இக்கதையில்‌ நீ விரும்பிய கதைமாந்தர்‌ யார்‌? அவரைப்‌ பற்றி 
ஐந்து வரிகளில்‌ எழுதுக. 
சிந்தனை வினா 
நீங்கள்‌ அரசராக இருந்தால்‌, இந்தச்‌ சிக்கலுக்கு என்ன முடிவெடுப்பீர்கள்‌? 


| | 5th_Tamil Term 3.indd 30 ஓ 7/22/2019 10:14:19 AM | | 


மலர்‌: 


வளர்‌: 


மலர்‌: 


மலர்‌: 


வளர்‌: 


மலர்‌: 


மலர்‌: 


வளர்‌: 


மலர்‌: 


மலர்‌: 


வளர்‌: 


மலர்‌: 


மலர்‌: 


வளர்‌: 


| | 5th_Tamil Term 3.indd 31 


மயங்கொலிச்சொற்கள்‌ 


நீதானே தவளையைக்‌ கொண்டுவரச்‌ சொன்னே? 


என்னப்பா, இது? 


என்னது? நான்‌ தண்ணீர்‌ பிடிக்க தவலை கேட்டா, நீ தண்ணீரில்‌ வாழும்‌ 
தவளையைக்‌ கொண்டு வந்திருக்கிறியே? 


பால்‌ குக்கர்கிட்டே நின்னுக்கிட்டு எதுக்கு மேலே இருக்கிற விளக்கையே 
பார்த்துக்கிட்டு இருக்கே? 

அம்மாதான்‌ சொன்னாங்க, குக்கரிலிருந்து ஒளி வந்தவுடனே அடுப்பை 
அணைக்கணும்னு, அதான்‌ எப்ப விளக்கிலிருந்து ஒளி வரும்னு 
பார்த்துக்கிட்டு இருக்கேன்‌. 

அட, குக்கரிலிருந்து ஒலி (விசில்‌ சத்தம்‌) தான்‌ வரும்‌. ஒளி வருமா என்ன ? 
என்னப்பா இது, வெறுங்கைய வீசிக்கிட்டு வர்றே? நான்‌ கேட்டது எங்கே? 


என்‌? இப்ப என்னாச்சு? நீ கேட்டதைத்தான்‌ நான்‌ கையிலேயே 
போட்டிருக்கிறேனே! 


அட, நான்‌ மீன்‌ பிடிக்க வலையைச்‌ சொன்னா நீ கையில போடற 
வளையைச்‌ சொல்றியே? 

என்னப்பா, எப்பவும்‌ இந்தக்‌ கரையிலதான்‌ உட்கார்ந்து படிப்பே, இப்ப அந்தக்‌ 
கரையிலபோய்‌ உட்கார்ந்திருக்கிறியே! 

அம்மாதான்‌ சொன்னாங்க, அக்கரையிலே படிச்சா நல்லா முன்னுக்கு 
வரலாம்னு. 

அட, அம்மா சொன்னது அக்கரையில்லே, அக்கறை. அதாவது கவனமாப்‌ 
படிக்கணும்னுதான்‌ சொல்லியிருப்பாங்க. அதைப்போய்‌ நீ ? 

என்னப்பா, இங்கே நின்னுக்கிட்டுப்‌ பனைமரத்தையே பார்த்துக்கிட்டு 
இருக்கே? 

அப்பாதான்‌ பனையை எடுத்துட்டு வா, வேலி கட்டணும்னு சொன்னாங்க 


அதான்‌, இவ்வளவு உயரமா இருக்கே இதை எப்படி எடுத்துட்டுப்‌ போறதுன்னு 
பார்த்துக்கிட்டு இருக்கேன்‌ 


இ 


7/22/2019 10:14:19 AM | | 


| | 5th_Tamil Term 3.indd 32 ஓ 7/22/2019 10:14:19 AM | | 


மலர்‌: அடப்‌ போப்பா, எப்பப்‌ பார்த்தாலும்‌ தப்புத்‌ தப்பாவே புரிஞ்சுக்கிற, அப்பா சொன்னது 
பணை. அதாவது, மூங்கில்‌. மற்றவங்க பேசுற பேச்சில்‌ வர்ற சொற்களோட 
ஒலிப்பை நீ கவனமாக்‌ கேட்கணும்‌. அதே சொல்லை நீயும்‌ சரியாக ஒலித்துப்‌ 
பழகணும்‌ அப்பத்தான்‌ இந்த மாதிரி தவறெல்லாம்‌ ஏற்படாது, சரியா? 


மேற்கண்ட உரையாடல்களைப்‌ படித்தீர்களா? இவை, படித்துச்‌ சிரிப்பதற்கு மட்டுமல்ல; 
சிந்திப்பதற்கும்தான்‌. நாம்‌ பேசும்போதும்‌ எழுதும்போதும்‌ ஏற்படுகின்ற ஒலிப்புப்‌ 
பிழைகள்தாம்‌ இவை. இதனால்‌, நாம்‌ பொருளைப்‌ புரிந்துகொள்வதில்‌ குழப்பம்‌ ஏற்படும்‌. 
இதனைத்‌ தவிர்க்க, நாம்‌ தெளிவாகவும்‌ சரியாகவும்‌ ஒலித்துப்‌ பழகவேண்டும்‌. நமக்கு 
மயக்கம்தரக்கூடிய எழுத்துகளை அறிந்துகொள்வோம்‌. 


மயங்கொலி 


ணக (ண) 


இந்த எழுத்துகளைத்‌ திரும்பத்‌ திரும்ப நன்கு ஒலித்துப்‌ பழக வேண்டும்‌. இவ்டெவழுத்துகள்‌ 
இடம்பெற்றுள்ள சொற்களின்‌ பொருள்‌ வேறுபாடு உணரவேண்டும்‌. அப்போதுதான்‌ 
பிழையைத்‌ தவிர்க்க முடியும்‌. இந்த எழுத்துகளை ஒலிக்கும்போது, அவை எப்படிப்‌ 
பிறக்கின்றன என்பதுபற்றி மேல்வகுப்பில்‌ விரிவாகப்‌ படிப்பீர்கள்‌. 


Ae, © ஓ e 
இனா கற்பவை கற்றபின்‌ 


உ மயங்கொலி எழுத்துகள்‌ இடம்பெறும்‌ சொற்களை அடையாளம்‌ காண்க. 
உ மயங்கொலிச்‌ சொற்களின்‌ பொருள்‌ வேறுபாடு அறிக. 
உ மயங்கொலி எழுத்துகள்‌ கொண்ட சொற்களை முறையாக ஓலித்தும்‌ எழுதியும்‌ 


பழகுக. 


அ. சரியான சொல்லைத்‌ தெரிவு செய்து எழுதுவோமா? 


[ஓ - சாலையில்‌ பள்ளம்‌ இருந்ததால்‌, --------- பேருந்தை மெதுவாக ஓட்டிச்சென்றார்‌. 
அ) ஓட்டுநர்‌ ஆ) ஓட்டுனர்‌ இ) ஓட்டுணர்‌ 
© கடவூருக்குச்‌ செல்ல எந்த --------- ப்போக வேண்டூம்‌? 
அ) வலியாக ஆ) வளியாக இ) வழியாக 


ஓ 


| ணா ட ப ண 


இரு %௰ 


கூண்டிலிருந்த --------- யைச்‌ சுதந்திரமாகப்‌ பறக்கவிட்டான்‌ எழிலன்‌. 
௮) கிலி ஆ) கிளி இ) கிழி 

நீரில்‌ துள்ளி விளையாடுகிறது --------- மீன்‌ 

அ) வாளை ஆ) வாலை இ) வாழை 
தாய்ப்பசு இல்லாமையால்‌ நாளடைவில்‌ கன்று -------- ப்போனது. 

அ) இழைத்து ஆ) இளைத்து இ) இலைத்து 
கடல்‌------- யில்‌ கால்‌ நனைத்து மகிழ்வது அனைவருக்குமே பிடிக்கும்‌. 
௮) அளை ஆ) அழை இ) அலை 


பொருத்தமான சொல்லை நிரப்பித்‌ தொடர்களைப்‌ படித்துக்காட்டுக. 


நடனம்‌ என்பது, ஒரு -------------__- (களை/ கலை/ கழை) 
சோளம்‌ என்பது, ஒரு --------------- (தினை/ திணை) 
பெட்ரோல்‌ என்பது, ஓர்‌-------------- (எரிபொருள்‌/ எறிபொருள்‌) 
ஒட்டகம்‌ என்பது ஒரு --------------- (விளங்கு/ விலங்கு) 
தென்னை என்பது, ஒரு ------------- (மறம்‌/ மரம்‌) 


வண்ண எழுத்துகளில்‌ உள்ள சொற்களைச்‌ சரியான ஒலிப்புடன்‌ 
படித்துக்காட்டுக. 


முல்லை: நிலா, நீ வரைந்த படம்‌ மிகவும்‌ அழகாக உள்ளது. வெண்‌ பஞ்சு 


நிலா: 


| | 5th_Tamil Term 3.indd 33 


போன்ற மேகங்கள்‌ சூழ்ந்த மலை; அம்மலையினின்று வீழும்‌ பாலாவி 
போன்ற அருவி; பசுமை மிகுந்த மரம்‌, செடி, கொடிகள்‌; துள்ளித்‌ திரியும்‌ 
புள்ளி மான்கள்‌; சிறகடிக்கும்‌ வண்ணப்‌ பறவைகள்‌; மரக்கிளைகளில்‌ 
ஊஞ்சலாடும்‌ குரங்குக்‌ குட்டிகள்‌ அப்பப்பா! நீ எப்படி இவ்வாறு வரையக்‌ 
கற்றுக்‌ கொண்டாய்‌? 

இதிலென்ன புதுமை? முந்தைய வகுப்புத்‌ தமிழ்ப்‌ பாடநூல்களில்‌ 
வரைந்து பார்ப்போமா என்றொரு பயிற்சி இருந்ததே. 
நினைவிருக்கிறதா? அந்தப்‌ பயிற்சிகளை நான்‌ மிகவும்‌ ஆர்வத்துடன்‌ 
செய்வேன்‌. அதனால்தான்‌ இப்போது நன்றாக வரைகிறேன்‌ என்று 
நினைக்கிறேன்‌. 


7/22/2019 10:14:19 AM | | 


ண | ்‌ டாணா ற 


ஈ. விடுபட்ட இடங்களில்‌ உரிய சொற்களை எழுதுக. 


எ.கா. மடியைக்‌ குறிப்பது _குறங்கு__ மரத்தில்தாவுவது _ குரங்கு _ 
1. ஆற்றின்‌ ஏம்‌  --------- . . ஆடையில்‌ இருப்பது -------_- 
௮. பரந்து இருப்பது --------- . . பறந்து செல்வது --------- 
3. மரத்தை அறுப்பது --------- மனிதர்‌ செய்வது --------_ 
4. சுவரில்‌ அடிப்பது  --------- மாதத்தில்‌ ஒன்று --------- 


வ ௫ ௫ 
| 


இனிய, எளிய, ஓசைநயம்‌ மிக்க பாடல்களைக்‌ கேட்டூ மகிழ்க. 


அ. கேட்டல்‌ 


உ திருவிழாக்களில்‌ நடத்தப்படும்‌ மேடை நாடகங்கள்‌, வானொலி, 
தொலைக்காட்சிகளில்‌ ஒளிபரப்பப்படும்‌ வரலாற்று நிகழ்ச்சிகளைக்‌ கேட்டு மகிழ்க. 
ஆ. பேசுதல்‌ 
சிலம்பின்‌ வெற்றி என்னும்‌ தலைப்பில்‌ பேசுவதற்கு ஏற்ற உரை தயாரிக்க. 
இ உ சிலப்பதிகார வழக்குரை நிகழ்ச்சியில்‌ வரும்‌ கண்ணகிபோல்‌ பேசிக்காட்டுக. இ 


இ. படித்தல்‌ 

* பேராசையால்‌ பேரிழப்பு ஏற்படும்‌ என்னும்‌ தலைப்பில்‌, கதை எழுதி அதனை 
வகுப்பில்‌ படித்துக்காட்டுக. 

* புத்தகப்‌ பூங்கொத்திலிருந்து அறமுணர்த்தும்‌ கதையொன்றைப்‌ படித்துக்காட்டுக. 

ஈ. எழுதுதல்‌ 


1 சொல்லக்கேட்டு எழுதுக. 
1. அன்னையும்‌ தந்தையும்‌ தெய்வம்‌ 
2. கல்வியைக்‌ கசடறக்‌ கற்றிட வேண்டும்‌ 


3. தவறிழைத்தவர்களுக்குத்‌ தண்டனை வழங்கவேண்டும்‌ 


2 சொற்களைத்‌ தொடரில்‌ அமைத்து எழுதுக. 
1. ஆயிரம்‌ 


உண்மை 


புகார்‌ நகரம்‌ ட 
ஆடுகள்‌ த த அ அ அ அ அ அ அ அ ப ப 


உ ௦21 


| | 5th_Tamil Term 3.indd 34 ஓ 7/22/2019 10:14:19 AM | | 


| ணா ட ப ண டா 


3. கீழ்க்காணும்‌ சொற்றொடர்களைப்‌ படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக 


கல்வி கண்‌ போன்றது 


நீதி தவறாதவன்‌ அரசன்‌ 


சிலம்பின்‌ பரல்‌ முத்துகளால்‌ ஆனது 


ஏழைக்கிழவி பணப்பையுடன்‌ வந்தாள்‌ 


தீங்கு செய்தால்‌ தீமை விளையும்‌ 


தீங்கு செய்தால்‌ என்ன நேரிடூம்‌? 


ED 


சிலம்பின்‌ பரல்‌ எவற்றால்‌ ஆனது? 


0 கல்வி எதனைப்‌ போன்றது? 
(0020202020200) பூ 

[ஓ - நீதி தவறாதவன்‌ யார்‌? 

© பணப்பையுடன்‌ வந்தது யார்‌? 


ணை? 


4. உரைப்பகுதியைப்‌ படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. 

புறநானூறு என்னும்‌ நூலில்‌ அறப்போர்‌ குறித்த செய்திகள்‌ இடம்பெற்றுள்ளன. 
அரசன்‌ ஒருவன்‌ மற்றொரு நாட்டு அரசன்மீது போர்‌ தொடுக்கும்‌ முன்பு, 
பசுக்களையும்‌, அறவோரையும்‌, பெண்களையும்‌, பிணியாளர்களையும்‌ போர்‌ 
நிகழும்‌ இடத்தைவிட்டூுப்‌ புறத்தே போய்விடம்படி எச்சரித்த பின்னரே 
படையெடுப்பு நிகழும்‌. இந்த அறப்போர்‌ முறை முதுகுடுமிப்‌ பெருவழுதியிடம்‌ 
அமைந்திருந்ததாக நெட்டிமையார்‌ என்ற புலவர்‌ பாராட்டுகிறார்‌ மேலும்‌, 
படையெடுத்து வரும்‌ பகைவன்‌ மீது, மறைந்துநின்று, அம்பு எய்தும்‌ நிலையங்கள்‌ 
'ஞாயில்கள்‌' என்று அழைக்கப்பட்டன. 


| | 5th_Tamil Term 3.indd 35 ஓ 7/22/2019 10:14:19 AM | | 


ண | * CEE ற 


வினாக்கள்‌ 
1. உரைப்பகுதியில்‌ இடம்பெற்றுள்ள நூலின்‌ பெயர்‌ யாது? 


5. பொருத்தமான சொற்களால்‌ பாடலை நிறைவு செய்க 
(சொல்லி, மீனவன்‌, கடலிலே, பார்த்ததே, வலையில்‌, விட்டதே, செய்ததே) 
துள்ளிக்‌ குதிக்கும்மீன்‌ 


இ வெள்ளியை வானத்தில்‌ 


வெளியேற முயற்சி 


நண்டு நண்பன்‌ வந்ததே 


வலையை வெட்டி 


| | 5th_Tamil Term 3.indd 36 ஓ 7/22/2019 10:14:19 AM | | 


[ட பற்‌ * டாணா ற 


1. பாடலில்‌ முதல்‌ எழுத்து ஒன்றுபோல்‌ வரும்‌ சொற்களை எடுத்து எழுதுக. 


2. ஒரு சொல்லில்‌ இரு தொடரை உருவாக்குவோம்‌. 
) திங்கள்‌ வாரத்தின்‌ இரண்டாம்‌ நாள்‌ 


2) ஞாயிறு கிழக்கே உதிக்கும்‌ யி 
த்‌ த 


3. முறைமாறியுள்ள சொற்களை முறைப்படுத்தித்‌ தொடர்‌ எழுதுக. 


1. கல்விக்‌ கண்‌ திறந்தவர்‌ போற்றப்படுகிறார்‌ எனக்‌ காமராசர்‌ 
கல்விக்கண்‌ திறந்தவர்‌ எனக்‌ காமராசர்‌ போற்றப்படுகிறார்‌. 


2. கற்றிட வேண்டும்‌ கல்வியைக்‌ கசடறக்‌ 


| | 5th_Tamil Term 3.indd 37 ஓ 7/22/2019 10:14:20 AM | | 


ட ப mun நஜ 


நெல்‌ நெல்‌ வயல்‌ 


வயல்‌ 


ஒ்‌ நிற்க அதற்குத்‌ தக 


உ கற்றோர்க்குச்‌ சென்ற இடமெல்லாம்‌ சிறப்பு என்று அறிந்துகொள்வேன்‌. 


எண்ணித்துணிக கருமம்‌ துணிந்தபின்‌ 
எண்ணுவம்‌ என்பது இழுக்கு 
என்ற குறளின்‌ பொருளை நன்கு உணர்ந்து செயல்படுவேன்‌. 


உ உண்மை, உழைப்பு, நேர்மை போன்றவை நம்‌ வாழ்வை மேம்படுத்தும்‌ 


ஓ) 


என்பதைப்‌ புரிந்துகொண்டேன்‌. 


| | 5th_Tamil Term 3.indd 38 ஓ 7/22/2019 10:14:20 AM | | 


அறிந்து கொள்வோம்‌ 


உ உலகின்‌ முதல்‌ தத்துவ ஞானி சாக்ரடீஸ்‌. 


உ கணிதத்‌ தத்துவத்தில்‌ மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியவர்‌ பிளாட்டோ. 


Ej 
5 


| | 5th_Tamil Term 3.indd 39 


இ செயல்‌ திட்டம்‌ அதத த ததை 


'பேராசை தீமை தரும்‌' என்ற தலைப்பில்‌ குழு 
நாடகமாக நடிப்பதற்கு உரை எழுதி வருக. 


பபப பப ப பபப பப பப பப பப பப பப ப்ப பப ப ப ப ப ப ப ப ப பப ப ப பப பபப ப ப பபப ப ப ப | ப ப ப பப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப | ப ப ப ப ப ப பபப ப ப ப ப ப ப ப ப ப ப ப | ப ப பப ப ப ப ப ப ப ப ப்ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப பபப பபப ப பப | | | | ப ப்ப ப ப ப ப்ப ப ப ப ப ப பட ப | | | ப ப ப ப ப ப பப ப ப ப்ப பப பபப ப பபப பப ப பபப 


கூட்டு விண்ணப்பம்‌ எழுதுதல்‌ 
நூல்‌ நிலையம்‌/ படிப்பகம்‌ அமைக்க வேண்டி ஊர்ப்பொதுமக்களின்‌ கூட்டு 
விண்ணப்பம்‌ (மாதிரி) 
அனுப்புநர்‌ 
ஊர்ப்பொது மக்கள்‌, 
புலியூர்‌ கிராமம்‌, 
நீலகிரி மாவட்டம்‌. 


பெறுநர்‌ 
மாவட்ட நூலக அலுவலர்‌, 
நீலகிரி மாவட்டம்‌. 
மதிப்பிற்குரிய ஐயா, 


பொருள்‌: நூல்‌ நிலையம்‌/ படிப்பகம்‌ அமைக்க வேண்டி 
விண்ணப்பித்தல்‌ - சார்பு. 


வணக்கம்‌. நீலகிரி மாவட்டம்‌, புலியூர்‌ கிராமத்தில்‌ மூவாயிரம்‌ மக்கள்‌ 

வாழ்கின்றனர்‌. பெரும்பாலானோர்‌ எழுத்தறிவு உடையவர்கள்‌. அதனால்‌, 

தங்களின்‌ ஒய்வு நேரத்தைப்‌ பயனுள்ள வகையில்‌ கழிப்பதற்கு நூலகம்‌ 

அல்லது படிப்பகம்‌ வேண்டும்‌ என விரும்புகிறார்கள்‌. நூலகம்‌ அமைப்பதற்குத்‌ 

தேவையான இடமும்‌ கிராமத்தில்‌ உள்ளது. ஆகவே, அறிவை விரிவு செய்யும்‌ 
நூலகத்தை எங்களுக்கு விரைவில்‌ அமைத்துத்‌ தர வேண்டுகிறோம்‌. 

தங்கள்‌ உண்மையுள்ள, 

ஊர்ப்பொது மக்கள்‌, 
புலியூர்‌ கிராமம்‌, நீலகிரி. 


ஓ 


7/22/2019 10:14:20 AM | | 


“இகற்றல்‌ நோக்கங்கள்‌ 
* மனிதம்‌/ஆளுமை குறித்துப்‌ புரிந்துகொள்ளுதல்‌ 
உ மனிதநேயச்‌ சிந்தனைகளை வளர்த்துக்கொள்ளுதல்‌ 


உ உயிரிரக்கப்‌ பண்பை மதித்துப்‌ போற்றுதல்‌ 
த உ புதுவை வளர்த்த தமிழ்‌ ஆளுமைகளை அறிந்துகொள்ளுதல்‌ 
ஒளு மரபுத்தொடர்களின்‌ பொருள்களை அறிந்து பயன்படுத்துதல்‌ 


தூயவாய்ச்‌ சொல்லாடல்‌ வன்மையும்‌ துன்பங்கள்‌ 
Fr 


ப்‌ =" 
FYI65E 


ஆய பொழுதாற்றும்‌ ஆற்றலும்‌- காய்விடத்து 
வேற்றுமை கொண்டுஆடா மெய்ம்மையும்‌ இம்மூன்றும்‌ 


சாற்றுங்கால்‌ சாலத்‌ தலை 


- முனைப்பாடியார்‌ 


குற்றம்‌ ஏற்படாமல்‌ பேசுதல்‌, துன்பங்கள்‌ உண்டான போதும்‌ மனம்‌ தளராமலிருத்தல்‌, 
தம்மை வெறுப்பவரிடத்தும்‌ வேற்றுமை பாராட்டாத உண்மை நிலை ஆகிய இவை 
மூன்றும்‌ மிக உயர்ந்த பண்புகளாகும்‌. 


அறநெறிக்‌ கருத்துகளைக்‌ கொண்டு, வெண்பா வடிவில்‌ இயற்றப்பெற்ற நூல்‌, 
அறநெறிச்சாரம்‌. இப்பாடல்கள்‌ சுருங்கச்‌ சொல்லல்‌, விளங்க வைத்தல்‌ முதலிய 
அழகுகளைப்‌ பெற்று விளங்குகின்றன. இந்நூலை எழுதியவர்‌, முனைப்பாடியார்‌. 


தடி 


டு கற்பவை கற்றபின்‌ 
* சொற்குற்றத்தால்‌ ஏற்படும்‌ துன்பங்களைப்‌ பிறர்க்கு எடுத்துக்‌ கூறுக. 
உ பாடலின்‌ பொருள்‌ புரிந்து சரியான ஒலிப்புடன்‌ படித்துக்காட்டுக. 


ப 


பாடலை அடிபிறழாமல்‌ எழுதுக. 


| | 5th_Tamil Term 3.indd 40 ஓ 7/22/2019 10:14:20 AM | | 


| க ணன ரா _ 


அ. சரியான சொல்லைத்‌ தெரிவு செய்து எழுதுக! 


ம 


© 
ஓ 


2. 


உ. 


உன்‌ 


'சொல்லாடல்‌ - இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ட 
அ) சொல்‌ *லாடல்‌ ஆ) சொல + ஆடல்‌ 
இ) சொல்‌ * ஆடல்‌ ஈ) சொல்லா * ஆடல்‌ 


'பொழுதாற்றும்‌ - இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 


அ) பொழு + தாற்றும்‌ ஆ) பொழுது * ஆற்றும்‌ 
இ) பொழு * ஆற்றும்‌ ஈ) பொழுது * தூற்றும்‌ 
வேற்றுமை - இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல்‌ __ ட 
அ) பிரிவு ஆ) வேறுபாடு 

இ) பாகுபாடு ஈ) ஒற்றுமை 


எதிர்ச்சொல்‌ எழுதுக. 
துன்பம்‌ % 573 
மெய்ம்மை xX 


வினாக்களுக்கு விடையளிக்க. 

நாம்‌ பேசும்போது கடைப்பிடிக்க வேண்டிய பண்பு யாது? 

மிக உயர்ந்த பண்புகளாக அறநெறிச்சாரம்‌ குறிப்பிடுவதை எழுதுக. 
சிந்தனை வினா 


நண்பர்‌ உன்னை விட்டுப்‌ புதிய நண்பர்களுடன்‌ பழகுவதாகக்‌ கருதுகிறாய்‌. 


இந்நிலையில்‌, அவருக்குச்‌ சிறு துன்பம்‌ ஏற்படுகிறது. இப்போது உன்‌ நிலை என்ன? 


| | 5th_Tamil Term 3.indd 41 


அவர்‌ என்‌ நண்பர்‌ இல்லை, அவருக்குத்‌ துன்பம்‌ வந்தால்‌ நான்‌ ஏன்‌ 
கவலைப்படவேண்டும்‌? 
அவருக்குப்‌ பல நண்பர்கள்‌ இருக்கிறார்கள்‌. நான்‌ ஏன்‌ உதவவேண்டும்‌? 


அவர்‌ என்னை வெறுத்தாலும்‌, அவருக்குத்‌ தேவையான உதவிகளைச்‌ 
செய்யவேண்டும்‌. 


ய 


ஓ 7/22/2019 10:14:21 AM | | 


உரைநடை 


புதுவை வளர்த்த தமிழ்‌ 


யாழினியும்‌ அவள்‌ தந்தையும்‌ புதுச்சேரியில்‌ உள்ள பாரதிதாசன்‌ 


அரங்கத்தைச்‌ சுற்றிப்‌ பார்க்கின்றனர்‌. யாழினி, தன்‌ தந்தையுடன்‌ 
உரையாடிக்‌ கொண்டே வருகிறாள்‌. 


யாழினி 


அப்பா 


யாழினி 


அப்பா 


யாழினி 


அப்பா 


| | 5th_Tamil Term 3.indd 42 


அங்கிருந்த படத்தைச்‌ சுட்டிக்காட்டி அப்பா, இவர்‌ பாரதிதாசன்‌ 
அல்லவா? எங்கள்‌ பாடநூலில்‌ இவருடைய படத்தைப்‌ 
பார்த்திருக்கிறேன்‌. 


ஆமாம்‌. சரியாகச்‌ சொன்னாய்‌, யாழினி! இவரைப்‌ புரட்சிக்கவிஞர்‌, பாவேந்தர்‌ 
எனச்‌ சிறப்பித்துக்‌ கூறுவர்‌. இவர்‌, புதுவைக்குப்‌ புகழ்சேர்த்த புதுமைக்‌ 
கவிஞர்‌. தமிழாசிரியராகப்‌ பணிசெய்து, தமிழ்‌ அறிஞர்கள்‌ பலரை உருவாக்கிய 
பெருமைக்கு உரியவர்‌. 


அப்பா, இவருடைய இயற்பெயர்‌ பாரதிதாசன்‌ இல்லை, அவராக 
வைத்துக்கொண்ட பெயர்‌ என்று எங்கள்‌ ஆசிரியர்கூடக்‌ கூறினாரே! 


ஆமாம்‌, யாழினி. ஆசிரியர்‌ கூறுவதை 
நீ நன்கு உற்றுக்‌ கவனித்திருக்கிறாய்‌. 
பாராட்டுகள்‌. பாரதிதாசனுக்கு அவர்‌ 
பெற்றோர்‌ இட்ட பெயர்‌ கனகசுப்புரத்தினம்‌. 
இளமையிலேயே கவிபாடும்‌ ஆற்றல்‌ 
கொண்டிருந்தார்‌. பாரதியார்முன்‌ 
'எங்கெங்கு காணினும்‌ சக்தியடா! என்ற 
பாடலைப்‌ பாடிக்காட்டினார்‌. பாரதியார்‌ 
மீது அன்பும்‌ பாசமும்‌, பற்றும்‌ உடையவர்‌. 
அதனால்தான்‌, தம்‌ பெயரைப்‌ பாரதிதாசன்‌ 

என்று மாற்றியமைத்துக்கொண்டார்‌. 


அருமை. அருமை. அப்பா, எனக்கோர்‌ 
ஐயம்‌. பாரதியார்‌, புதுச்சேரியைச்‌ 
சேர்ந்தவர்‌ இல்லையா? 


இல்லையம்மா. பாரதியார்‌ எட்டயபுரத்தில்‌ பிறந்தவர்‌. ஆனால்‌, விடுதலைப்‌ 
போராட்டக்‌ காலத்தில்‌ ஏறக்குறைய பத்து ஆண்டூகள்‌ புதுவையில்‌ தங்கி 
இருந்துள்ளார்‌. இங்கு இருக்கும்போதுதான்‌ பாஞ்சாலி சபதம்‌, குயில்‌ பாட்டு, 
கண்ணன்‌ பாட்டு ஆகிய முப்பெருங்‌ காவியங்களைப்‌ படைத்தளித்தார்‌. 
அவரைப்‌ பெருமைப்படுத்தும்‌ வகையில்‌, அவர்‌ கவிதை எழுதுவதுபோன்ற 
சிலையை இங்கு வைத்திருக்கிறார்கள்‌. 


௫9 


ஓ 7/22/2019 10:14:21 AM | | 


| | 5th_Tamil Term 3.indd 43 ஓ 7/22/2019 10:14:21 AM | | 


யாழினி இப்போது புரிந்துகொண்டேன்‌. பாரதிதாசனுக்குப்‌ புரட்சிக்கவி என்ற பட்டம்‌ 
வழங்கியதாகக்‌ கூறினீர்களே? அவருக்கு யார்‌ கொடுத்தார்கள்‌, அப்பா? 


அப்பா தந்தை பெரியார்தாம்‌ புரட்சிக்கவி. என்ற பட்டத்தைப்‌ பாரதிதாசனுக்குக்‌ 
கொடுத்தார்‌. தமிழின்‌ சிறப்பை பொதுவுடைமையை பெண்ணின்‌ 
பெருமையைப்‌ பாடியவர்‌ பாரதிதாசன்‌. 


யாழினி அப்பா, பாரதிதாசனின்‌ பாடலொன்றைச்‌ சொல்லுங்களேன்‌. 


அப்பா சொல்கிறேன்‌, யாழினி. தமிழுக்கும்‌ அமுதென்று பேர்‌... அந்தத்தமிழ்‌ இன்பத்‌ 
தமிழ்‌ எங்கள்‌ உயிருக்கு நேர்‌" என்று பாடித்‌ தமிழ்மீது தாம்‌ கொண்டிருக்கும்‌ 
பற்றை வெளிப்படுத்தினார்‌. அதுமட்டுமன்று, இயற்கை, பெண்விடுதலை 
போன்ற பல கருத்துகளை முன்வைத்து நிறைய பாடல்களைப்‌ பாடியுள்ளார்‌. 
அவருடைய பாடல்களைப்‌ பாரதிதாசன்‌ கவிதைகள்‌ என்னும்‌ பெயரில்‌ 
வெளியிட்டுள்ளனர்‌. 


யாழினி அப்பா, இங்கே பாருங்களேன்‌. இந்தப்‌ புத்தகத்தின்‌ பெயர்‌ 'இருண்ட வீடு 
என்றிருக்கிறது. 


அப்பா இந்தப்‌ புத்தகம்கூடப்‌ பாரதிதாசன்‌ எழுதியதுதான்‌. 'குடும்பவிளக்கு' என்னும்‌ 
நூலில்‌ கல்வியின்‌ உயர்வைச்‌ சொன்னவர்‌, இருண்ட வீட்டில்‌ கல்லாமையின்‌ 
இழிவைக்‌ கூறுகிறார்‌. 


யாழினி அப்பா, இங்கே பல நூல்களில்‌ அவர்‌ பெயர்‌ இருக்கிறதே! 


அப்பா ஆமாம்‌ யாழினி. அத்தனையும்‌ பாவேந்தர்‌ பாடியதுதாம்‌. அழகின்‌ சிரிப்பு, 
பாண்டியன்‌ பரிசு, தமிழியக்கம்‌, குறிஞ்சித்திட்டு, புரட்சிக்கவி, இசையமுது..... 
என 72 நூல்களுக்கு மேல்‌ பாடி, தமிழுக்குப்‌ பெருமை சேர்த்துள்ளார்‌. 
பாரதிதாசன்‌. 


யாழினி அப்பா, அங்கே பாருங்கள்‌. பக்கத்து வீட்டு பூங்குழலி! 
அப்பா அடடே, வாம்மா, பூங்குழலி. எங்கே இந்தப்பக்கம்‌? 


பூங்குழலி வணக்கம்‌ மாமா. பள்ளி நாடகத்தில்‌ நடிப்பதற்காகப்‌ பாரதிதாசனின்‌ 
'பிசிராந்தையார்‌' நூலைத்‌ தேடிப்‌ படிக்க வந்தேன்‌. 


யாழினி அப்பா, பாரதிதாசன்‌ நாடகங்கள்கூட எழுதி இருக்கிறாரா? 

அப்பா ஆம்‌. 33 நாடகங்களுக்குமேல்‌ எழுதியுள்ளார்‌. பூங்குழலி வாசிக்க விரும்பும்‌ 
'பிசிராந்தையார்‌' நாடக நூல்‌ "சாகித்திய அகாதெமி" விருது பெற்றுள்ளது. 

யாழினி முத்தமிழிலும்‌ வல்ல நம்‌ பாவேந்தரின்‌ நூல்களை இனிமேல்‌ நானும்‌ படிக்கப்‌ 
போகிறேன்‌, அப்பா. 

அப்பா புதுவை தந்த பாவேந்தர்‌ பாரதிதாசன்‌ பெயரால்‌, தமிழக அரசு ஆண்டுதோறும்‌ 
சிறந்த தமிழறிஞர்களுக்கு விருது வழங்கிச்‌ சிறப்பு செய்கிறது. 


ஸ்‌ 


ட ட பாண டா 


ணா | * டாணா | I 


யாழினி 


அப்பா 


பூங்குழலி வாணிதாசனைப்பற்றிச்‌ சொல்லுங்கள்‌ மாமா. 


அப்பா 


யாழினி 


அப்பா 


மகிழ்ச்சியாக இருக்கிறது. இவர்‌ மட்டுமின்றி, வேறு யாரேனும்‌ தமிழ்ச்‌ 
சான்றோர்கள்‌ புதுவையில்‌ உள்ளனரா, அப்பா? 


பலர்‌ இருக்கின்றனர்‌. அவர்களுள்‌ வாணிதாசன்‌, புதுவை சிவம்‌, தமிழ்‌ஒளி, 
பிரபஞ்சன்‌ போன்றோர்‌ குறிப்பிடத்தக்கவர்கள்‌.. 


தமிழ்‌, பிரெஞ்சு, ஆங்கிலம்‌ முதலிய மொழிகள்‌ அறிந்தவர்‌ 
வாணிதாசன்‌. ரமி என்று புனைபெயரில்‌ எழுதிய 
இவருக்குப்‌ பெற்றோர்‌ வைத்த பெயர்‌ எத்திராசலு 
என்கின்ற அரங்கசாமி. 


© | 


பாரதிதாசன்‌ நடத்திய தமிழ்‌ வகுப்பில்‌ அவரிடம்‌ இலக்கண இலக்கியங்களைக்‌ 
கற்றுத்‌ தேர்ந்தவர்கள்‌ கவிஞர்‌ வாணிதாசனும்‌, புதுவை சிவமும்‌ ஆவர்‌. 
பாரதியாரின்‌ பிறந்த நாள்‌ அன்று, "பாரதிநாள்‌ இன்றடா பாட்டிசைத்து ஆடடா' 
என்று வாணிதாசன்‌ பாடிய பாடல்‌, அவருக்கு முதற்பரிசைப்‌ பெற்றுத்‌ தந்தது. 


அவரின்‌ படைப்புகளைப்‌ பற்றிக்‌ கூறுங்கள்‌ அப்பா. 


பூங்குழலி அப்படியென்றால்‌, வாணிதாசனுக்கும்‌ புதுவை சிவத்திற்கும்‌ கவிதை எழுதக்‌ 


க அப்பா 


யாழினி 


அப்பா 


யாழினி 


அப்பா 


| | 5th_Tamil Term 3.indd 44 


கற்றுத்‌ தந்தவர்‌ பாரதிதாசனா மாமா? 


ஆமாம்‌. யாப்பு இலக்கணம்‌ பயின்றதோடு, புலவர்‌ தேர்வு 
எழுதியும்‌ இருவரும்‌ தேர்ச்சி பெற்றனர்‌. பாவேந்தரின்‌ 
கவிதா மண்டலத்தைச்‌ சேர்ந்தவர்களாகக்‌ கருதப்பட்ட 
இருவருமே பல்வேறு நூல்களை எழுதியுள்ளனர்‌. 
வாணிதாசனின்‌ கொடி முல்லை என்னும்‌ நூல்‌ சிறப்பு 
பெற்றது. 


புதுச்சேரி அரசு இவர்களைப்‌ பெருமைப்படுத்தியுள்ளதா, 
அப்பா? 


ஆமாம்‌.புதுச்சேரி அரசு இவர்கள்‌ இருவரின்‌ நூற்றாண்டு விழாக்களையும்‌ மிகச்‌ 
சிறப்பாக நடத்தியது. மேலும்‌, ஆண்டுதோறும்‌ பிறந்தநாள்‌ விழாக்களையும்‌ 
நடத்தி வருகிறது. தமிழக அரசு, பாவேந்தர்‌ விருதினை இவர்கள்‌ இருவருக்கும்‌ 
வழங்கிச்‌ சிறப்பித்தது. 

அப்பா, தமிழ்‌்ஒளியைப்‌ பற்றிச்‌ சொல்லுங்களேன்‌. 


ஓ! சொல்கிறேனே. "சீறி அடித்துச்‌ சுழன்ற அலைகளில்‌ 
சிக்கிய ஒரு படகாய்‌ தடுமாறி இளைத்து மடிந்த மகாகவி 
தன்சரிதம்‌ உரைப்பேன்‌ என்று பாரதியாரைப்‌ பற்றிப்‌ 
பாடியவர்‌, கவிஞர்‌ தமிழ்‌ஒளி. 


௫ 


ஓ 7/22/2019 10:14:22 AM | | 


ண | ்‌ டாணா | I 


யாழினி 


அப்பா 


யாழினி 


அப்பா 


யாழினி 


அப்பா 


இவரின்‌ இயற்பெயரே தமிழ்‌ஒளியா, அப்பா? 


இல்லையில்லை. இவருக்குப்‌ பெற்றோர்‌ வைத்த பெயர்‌, விஜயரங்கம்‌. இவரும்‌ 
பாரதிதாசனின்‌ மாணவர்தாம்‌. தமிழ்‌ஒளி என்னும்‌ பெயரில்‌ இவர்‌, தம்மைக்‌ 
கவிஞராக அறிமுகப்படூத்திக்‌ கொண்டார்‌. 


இவரது படைப்புகள்‌ பற்றிச்‌ சொல்லுங்கள்‌, அப்பா. 


மாணவப்‌ பருவத்திலேயே இவரது தமிழ்ப்பணி தொடங்கிற்று எனலாம்‌. இவரது 
முற்போக்கான கருத்துகள்‌, பாடலில்‌ எதிரொலித்தன. கல்லூரிக்‌ காலத்தில்‌, 
'சிற்பியின்‌ கனவு' என்னும்‌ மேடை நாடகத்தைப்‌ படைத்துள்ளார்‌. இந்த 
நாடகம்தான்‌ பின்னாளில்‌ 'வணங்காமுடி' என்னும்‌ பெயரில்‌ திரைப்படமாக 
எடுக்கப்பட்டது. இதில்‌ நடித்தவர்‌, நடிகர்‌ திலகம்‌ சிவாஜிகணேசன்‌. 


வேறு என்னென்ன நூல்களை எழுதியுள்ளார்‌, அப்பா? 


வீராயி, கவிஞனின்‌ காதல்‌, நிலைபெற்றசிலை என்னும்‌ குறுங்காவியங்களைப்‌ 


படைத்துள்ளார்‌. இந்நூல்களைப்‌ பற்றிய திறனாய்வு சென்னை 
வானொலியிலும்‌ திருச்சி வானொலியிலும்‌ ஒளிபரப்பப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 
இவை மட்டூமின்றிக்‌ கவிதைத்‌ தொகுப்புகள்‌, குழந்தைப்‌ பாடல்கள்‌, ஆய்வு 
நூல்கள்‌, கதைகள்‌, குறுநாவல்கள்‌ முதலியவற்றையும்‌ படைத்துள்ளார்‌. 
இவரது 'விதியோ, வீணையோ' என்னும்‌ காவியம்‌, சிலப்பதிகாரத்திற்குப்‌ 
பின்‌ தோன்றிய இசை நாடகமாகக்‌ கூறப்படுகிறது. 


பூங்குழலி இவரது பாடல்கள்‌ பாடநூல்களில்கூட இடம்பெற்றுள்ளதாக என்‌ தந்‌ைத 


அப்பா 


கூறியுள்ளார்‌, மாமா. 


ஆமாம்‌, பூங்குழலி. இவரது முன்னும்‌ -பின்னும்‌ , அணுவின்‌ ஆற்றல்‌' ஆகிய 
இரண்டு பாடல்கள்தாம்‌ அவை. அவை மட்டூமல்ல, இவரது 'மாதவி காவியம்‌ 
என்னும்‌ நூல்‌, கல்லூரிப்‌ பாடநூலாகவும்‌ வைக்கப்பட்டது இவருக்கு மேலும்‌ 
பெருமை சேர்க்கிறது. 


பூங்குழலி மாமா, இலக்கியங்கள்‌ படைத்தவர்களைப்‌ பற்றித்‌ தெரிந்து கொண்டோம்‌. 


அப்பா 


பூங்குழலி உடற்கொடை ஈந்தாரே அவரா மாமா? 


| | 5th_Tamil Term 3.indd 45 


இலக்கண நூல்கள்‌ எழுதிய சான்றோர்களும்‌ புதுவையில்‌ இருந்தார்களா? 


ஓ! இருந்தார்களே! தமிழில்‌ பிழையின்றி எழுதுவது 
குறித்த நூல்களைப்‌ படைத்தவர்‌, இலக்கணச்‌ சுடர்‌ 
இரா. திருமுருகன்‌. இவர்‌, தனித்தமிழ்ப்‌ பற்றால்‌ 
சுப்பிரமணியன்‌ என்ற தம்‌ பெயரைத்‌ 'திருமுருகன்‌' 
என்று மாற்றி அமைத்துக்‌ கொண்டார்‌. 


௫ 


ஓ 7/22/2019 10:14:22 AM | | 


ண | ்‌ டாணா | I 


அப்பா 


யாழினி 


ஆமாம்‌. அவர்தாம்‌. நூறு சொல்வதெழுதுதல்‌, 17 தமிழ்ப்பாடநூல்கள்‌, ஆய்வு 
நூல்கள்‌, வரலாற்று நூல்கள்‌, பாவலர்‌ பண்ணை, என்‌ தமிழ்‌ இயக்கம்‌ 
போன்ற பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார்‌. இவரும்‌ சாகித்திய அகாதெமி 
விருது பெற்ற ம. லெனின்‌ தங்கப்பாவும்‌ இணைந்து நடத்திய 'தெளிதமிழ்‌' 
இதழ்‌ இன்றும்‌ தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. 


அப்பா கேட்கவே மகிழ்வாக இருக்கிறது. 


பூங்குழலி மாமா, அண்மையில்‌ மறைந்த எழுத்தாளர்‌ பிரபஞ்சனும்‌ புதுவையில்‌ 


அப்பா 


ஓ யாழினி 


தோன்றியவர்‌ என்று கேள்விப்பட்டேன்‌, உண்மையா? 


ஆமாம்‌. இவரும்‌ புதுவைக்காரர்தாம்‌. இவர்‌, தம்‌ ஓ 
எழுத்தால்‌ தாய்நாட்டைப்‌ போற்றச்‌ செய்தவர்‌; 
உலகம்‌ போற்றும்‌ உயர்ந்த எழுத்தாளர்‌; எண்ணற்ற 
சிறுகதைகள்‌, நாவல்கள்‌, வரலாற்று நூல்களை 
எழுதியுள்ளார்‌. இவரது 'வானம்‌ வசப்படும்‌' என்ற 
நூலுக்கு சாகித்திய அகாதெமி விருது கிடைத்துள்ளமை 
குறிப்பிடத்தக்கதாகும்‌. இவரது உடல்‌, புதுவை அரசு 
மரியாதையுடன்‌ தகனம்‌ செய்யப்பட்டது என்பது 
தமிழுக்குக்‌ கிடைத்த சிறப்பாகும்‌. 


அப்பப்பா! புதுவை படைப்பாளிகள்‌ பலர்‌ தமிழுக்கு வளம்‌ சேர்த்துள்ளனரே! 
இவர்கள்‌, தமிழால்‌ இமயம்போல்‌ உயர்ந்து நிற்பவர்கள்‌. 


பூங்குழலி ஆமாம்‌, யாழினி. முத்தமிழ்‌ போற்றும்‌ நம்‌ முன்னோர்களை 


அப்பா 


வணங்குவதோடூ அவர்களின்‌ நூல்களையும்‌ நாம்‌ தேடித்‌ தேடிப்‌ படிப்போம்‌. 


உங்கள்‌ எண்ணம்‌ எனக்கு மகிழ்ச்சியைத்‌ தருகிறது. உங்களின்‌ ஆர்வம்‌ 
எப்போதும்‌ நல்ல வழிகாட்டியாக அமையும்‌. மேலும்‌, புதுவையில்‌ தமிழ்‌ வளர்த்த 
அறிஞர்கள்‌ பலர்‌ உள்ளனர்‌. அவர்களைப்‌ பற்றி வேறொரு நாளில்‌ பேசுவோம்‌. 


ய கற்பவை கற்றபின்‌ 


உ நிறுத்தக்‌ குறிகளைப்‌ பயன்படுத்திச்‌ சரியான ஒலிப்புடன்‌ படித்துக்காட்டுக. 
* தமிழ்மொழியின்‌ வளர்ச்சிக்குப்‌ பங்காற்றிய புதுவை படைப்பாளிகளைப்‌ பற்றிய 
செய்திகளைத்‌ திரட்டுக. 


| | 5th_Tamil Term 3.indd 46 


ஓ 7/22/2019 10:14:22 AM | | 


999997 


௫ 


உ 19 


இ 


உ 0௦0 


| | 5th_Tamil Term 3.indd 47 


க டாணா | று 


ட்ட 


படிப்போம்‌! சிந்திப்போம்‌! எழுதுவோம்‌! 


சரியான சொல்லைத்‌ தெரிவு செய்து எழுதுக. 
'குயில்பாட்டூ' நூலை எழுதியவர்‌ யார்‌ 


அ) பாரதியார்‌ 


இ) வாணிதாசன்‌ 


'தமிழுக்கும்‌ அமுதென்று பேர்‌ எனப்‌ பாடியவர்‌ 


அ) பாரதிதாசன்‌ 


இ) கண்ணதாசன்‌ 


"பாரதி நாள்‌ இன்றடா, பாட்டிசைத்து ஆடடா” எனப்‌ பாடியவர்‌ 


௮) பாரதிதாசன்‌ 


இ) கண்ணதாசன்‌ 


பாட்டிசைத்து - இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 


ஈ) புதுவை சிவம்‌ 


ணா எங 


ID5AC 


ஆ) வாணிதாசன்‌ 
ஈ) பிரபஞ்சன்‌ 


ஆ) வாணிதாசன்‌ 
ஈ) திருமுருகன்‌ 


அ) பாட்டு * இசைத்து ஆ) பாடல்‌ * இசைத்து 


இ) பார்‌ இசைத்து 
மூன்று * தமிழ்‌ - இச்சொற்களைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைப்பது 


ஈ) பாட * இசைத்து 


அ) மூன்றுதமிழ்‌ ஆ) முத்துத்தமிழ்‌ இ 
இ) முதுதமிழ்‌ ஈ) முத்தமிழ்‌ 

பொருத்துக 

பாரதிதாசன்‌ - கொடி முல்லை 

தமிழ்‌ஒளி - பாஞ்சாலி சபதம்‌ 

பாரதியார்‌ - பாவலர்‌ பண்ணை 

வாணிதாசன்‌ - மாதவி காவியம்‌ 

திருமுருகன்‌ - இருண்ட வீடு 

வினாக்களுக்கு விடையளிக்க. 


பாரதியார்‌ படைத்த முப்பெருங்‌ காவியங்கள்‌ யாவை? 


பாரதிதாசன்‌ - பெயர்க்‌ காரணம்‌ தருக. 
பிரபஞ்சனுக்குச்‌ சிறப்பைச்‌ சேர்த்த நூல்‌ எது? 
பாவேந்தர்‌ விருதைப்‌ பெற்றவர்கள்‌ யாவர்‌? 


தமிழ்‌ஒளியின்‌ படைப்புகளை எழுதுக. 


சிந்தனை வினா 


தமிழின்‌ வளர்ச்சிக்குக்‌ கவிஞர்கள்‌ எவ்வாறெல்லாம்‌ தொண்டாற்றியுள்ளனர்‌? 


ஸ்‌ 


ஓ 7/22/2019 10:14:22 AM | | 


| | 5th_Tamil Term 3.indd 48 ஓ 


துணைப்பாடம்‌ 


நன்மையே நலம்‌ தரும்‌ 


தமிழ்மணியின்‌ வீட்டில்‌ அழகிய தோட்டம்‌ ஒன்று இருந்தது. வண்ண வண்ண 
மலர்களும்‌ பயன்‌ தரும்‌ செடி, கொடிகளும்‌ அங்கு நிறைந்திருந்தன. தோட்டத்தின்‌ 
அருகிலேயே சில மரங்களும்‌ இருந்தன. அதனால்‌, அந்த இடத்தில்‌ எப்போதும்‌ 
குளிர்ச்சியும்‌ தூய்மையான காற்றும்‌ இருந்துகொண்டே இருக்கும்‌. 


மாலைநேரத்தில்‌, தமிழ்மணி அங்குள்ள மரக்கிளையில்‌ ஊஞ்சல்‌ கட்டி ஆடுவான்‌. 
ஒருநாள்‌, அங்கிருந்த ஒரு மரக்கிளையில்‌ பறவையொன்றின்‌ கூட்டைக்‌ கண்டான்‌. 
பெற்றோரிடம்‌ இதுபற்றிக்‌ கூறினான்‌. அவன்‌ தந்தை, "ஆமாம்‌, தமிழ்மணி! நான்‌ நேற்றே 
பார்த்துவிட்டேன்‌. இண்டோ மூன்றோ பறவைக்‌ குஞ்சுகள்‌ இருக்கின்றன. அவற்றின்‌ 
கீச்‌...கீச்‌... ஒலியை நீயும்கூட கேட்கலாம்‌" என்றார்‌. 


அப்பா, தாய்ப்பறவை இல்லாத நேரத்தில நான்‌ அந்தப்‌ பறவைக்‌ குஞ்சுகளை 
எடுக்கட்டுமா என்றான்‌ தமிழ்மணி. உடனே அவன்‌ அம்மா, நீ அப்படியெல்லாம்‌ 
செய்யக்கூடாது. தாயிடமிருந்து பிரித்துவிட்டால்‌, அவை மிகுந்த துன்பமடையும்‌' என்று 


௮ 
சத 
[ப 


ப 


அ 


ஆ. 


7/22/2019 10:14:25 AM 


PE ஃ உர 


சாட்ட ட டாணா 1 


அறிவுறுத்தினாள்‌. சரி, சரி என்று தலையாட்டிக்கொண்டே விளையாடச்‌ சென்றான்‌ 
அவன்‌. 


தமிழ்மணிக்கு அன்று பிறந்தநாள்‌. கொண்டாட்டத்துக்குச்‌ சொல்லவா வேண்டும்‌? 
போன ஆண்டைவிட இந்த ஆண்டு, அவனுக்கு நண்பர்‌ கூட்டம்‌ அதிகரித்திருந்தது. தன்‌ 
பெற்றோரிடம்‌ தனக்கு என்னென்ன வேண்டும்‌? பிறந்த நாள்‌ விழாவுக்கு எத்தனை 
நண்பர்கள்‌ வருவார்கள்‌? என்றெல்லாம்‌ அவன்‌ முன்பே சொல்லி வைத்திருந்தான்‌. 
அதனால்‌, அவன்‌ பெற்றோரும்‌ விழாவுக்கான ஏற்பாடுகளைச்‌ சிறப்பாகச்‌ செய்திருந்தனர்‌. 


மாலை மூன்று மணியிலிருந்தே நண்பர்கள்‌ தமிழ்மணியின்‌ வீட்டுக்கு வரத்‌ 
தொடங்கினர்‌. தோட்டத்தைப்‌ பார்த்ததும்‌ அவர்களுக்குக்‌ கட்டுக்கடங்கா மகிழ்ச்சி 
ஏற்பட்டது. சிலர்‌ அங்கிருந்த பூக்களைப்‌ பறித்துக்‌ கீழே போட்டனர்‌. சிலர்‌, இலைகளைச்‌ 
சுருட்டி அடுத்தவர்‌ காதில்‌ ஊதினர்‌. ஊஞ்சலில்‌ ஏறியும்‌ இறங்கியும்‌ சிலர்‌ விளையாடினர்‌. 
சிலர்‌, மரத்திற்கு மரம்‌ ஓடிப்பிடித்து விளையாடினர்‌. தமிழ்மணியும்‌ அவர்களோடு சேர்ந்து 
மகிழ்ச்சியாக ஆடிக்கொண்டிருந்தான்‌. 
அச்சமயம்‌, அவன்‌ நண்பன்‌ ரஷீத்‌ மரத்தின்‌ மேலிருந்த பறவைக்கூட்டைப்‌ பார்த்தான்‌. 
"எல்லாரும்‌ இங்க பாருங்க, சின்னச்‌ சின்னதாப்‌ பறவைக்குஞ்சுகள்‌ இருக்கும்போல, 
கீச்‌...கீச்னு சத்தம்‌ கேட்குது" என்றான்‌ ரஷீத்‌. அங்கங்கே விளையாடிக்‌ கொண்டிருந்த 
நண்பர்கள்‌ எல்லாம்‌ பறவைக்கூடு இருந்த மரத்தினருகே ஒன்றுகூடினார்கள்‌. 


ஓ 


௬, க 


| டில / 


ரி 


ச்‌ 


அஆ 
5th_Tamil Term 3.indd 49 7/22/2019 10:14:25 AM | 


அப்போது, யாரும்‌ எதிர்பாரா வகையில்‌ மற்றொரு நண்பன்‌, பீட்டர்‌ திடீரென அந்தக்‌ 
கூட்டின்‌ மீது கல்லெறிந்தான்‌. நல்லவேளை! அவன்‌ எறிந்த கல்‌, கிளையில்‌ பட்டு, 
அருகிலிருந்த பூந்தொட்டியின்‌ மீது விழுந்தது. இதைப்‌ பார்த்ததும்‌, தமிழ்மணிக்குச்‌ சினம்‌ 
பொங்கியது. 


"பீட்டர்‌, என்‌ இப்படி செய்தாய்‌? அந்தப்பறவைக்‌ குஞ்சுகள்‌ பாவம்‌ இல்லையா? நீ எறிந்த 
கல்‌ அந்தச்‌ சின்னஞ்சிறிய பறவைக்‌ குஞ்சுகளின்மேல்‌ பட்டிருந்தால்‌ என்னவாயிருக்கும்‌? 
உன்‌ வீட்டை யாராவது இடித்துத்‌ தள்ளினால்‌, நீயும்‌ உன்‌ குடும்பத்தாரும்‌ என்ன 
செய்வீர்கள்‌? அதுபோன்றுதானே அந்தப்‌ பறவைகளின்‌ நிலையும்‌. இதை என்‌ நீ புரிந்து 
கொள்ளவில்லை என்று படபடவெனப்‌ பேசினான்‌ தமிழ்மணி. 


தன்னுடையஇழிவானசெயலைநினைத்தபீட்டர்‌,என்ன சொல்வதென்றுதெரியாமல்‌ 
தலைகுனிந்து நின்றான்‌. "தமிழ்‌, என்னை மன்னித்துவிடூடா, நான்‌ அறியாமல்‌ செய்த 
தவற்றை எண்ணி வருந்துகிறேன்‌. இனி எப்போதும்‌ இதுபோன்ற தவறுகளைச்‌ செய்ய 
மாட்டேன்‌" என்று வருத்தத்துடன்‌ கூறினான்‌ பீட்டர்‌. அவன்‌ கூறியதைக்‌ கேட்ட மற்ற 
நண்பர்கள்‌, 'அவன்தான்‌ தவற்றை ஒப்புக்கொண்டானே, மன்னித்துவிடூடா, அவன்‌ 
மட்டும்‌ இல்லே நாங்களும்‌ இதுபோன்று தவறு செய்யமாட்டோம்‌” என்று கூறினர்‌. 


அப்போது அங்கு வந்த தமிழ்மணியின்‌ பெற்றோர்‌ நடந்ததை அறிந்துகொண்டனர்‌. 
"நம்மைப்போலத்தான்‌ இவ்வுலகில்‌ எல்லா உயிர்களும்‌ வாழ்கின்றன. அவற்றிடம்‌ நாம்‌ 
அன்புகாட்ட வேண்டும்‌. மற்ற உயிர்களுக்குச்‌ செய்யும்‌ தீங்கு, நமக்கு நேர்ந்தது போன்று 
உணர வேண்டும்‌. நமக்கு வலித்தால்‌ அவற்றிற்கும்‌ வலிக்கும்‌ அல்லவா என்றார்‌ 
தமிழ்மணியின்‌ தந்தை. 


அவர்‌ கூறியதைப்‌ புரிந்துகொண்ட தமிழ்மணியும்‌ நண்பர்களும்‌ "இனி நாங்கள்‌ 
யாரையும்‌ துன்புறுத்த மாட்டோம்‌" என்று உறுதி கூறினர்‌. தாங்கள்‌ கூறியதை 
மெய்ப்பிப்பதுபோல்‌, கொண்டூ வந்த தின்பண்டங்களையும்‌ சிறுதானியங்களையும்‌ 
பறவைகளுக்குக்‌ கொடுத்தனர்‌. 


மேலும்‌, தாம்‌ பார்க்கும்‌ இடங்களிலும்‌ பள்ளியிலும்‌ பறவைகளின்‌ கூடூகளைக்‌ 
கண்டால்‌, அவற்றைக்‌ கலைக்காமல்‌ பாதுகாப்போம்‌ என்று உறுதி பூண்டனர்‌. 


பறவைகளுக்குத்‌ தானியங்களும்‌ தண்ணீரும்‌ கொடுத்து உதவுவோம்‌ என்று 
கூறி உறுதி அளித்தனர்‌. பிறர்க்கு உதவுவதே சிறந்த பிறந்த நாள்‌ பரிசு என்று கூறித்‌ 
தமிழ்மணியை அனைவரும்‌ வாழ்த்திச்‌ சென்றனர்‌. 


சிலவு ப்‌ ப்‌ oe 
இது கற்பவை கற்றபின்‌ 


* இக்கதையை உம்‌ சொந்த நடையில்‌ கூறுக. 


* நீங்கள்‌ விலங்குகளிடம்‌ அன்புகாட்டிய நிகழ்வொன்றை அனைவருக்கும்‌ கூறுக. 


௫9 


ட ட பாண டா 


| | 5th_Tamil Term 3.indd 50 ஓ 7/22/2019 10:14:25 AM | | 


வினாக்களுக்கு விடையளிக்க. 
1. பறவைக்‌ குஞ்சுகளை எடுக்க நினைத்த தமிழ்மணிக்குத்‌ ப்‌, =H 
தாய்கூறிய அறிவுரை யாது? ட்டா ன்‌ le 


2.  தமிழ்மணியின்‌ பிறந்தநாள்‌ விழாவில்‌, பீட்டர்‌ செய்த செயல்‌ யாது? 


பீட்டரின்‌ செயலைக்‌ கண்ட தமிழ்மணி என்ன கூறினான்‌? 


4. உயிர்களிடத்து அன்பு காட்டுவது குறித்துத்‌ தமிழ்மணியின்‌ தந்தை என்ன 
கூறினார்‌? 


சிந்தனை வினா 


நீங்கள்‌ செல்லும்‌ வழியில்‌ நாய்க்குட்டியொன்று நடக்கமுடியாமல்‌ துன்பப்படுகிறது. 
அதற்கு நீங்கள்‌ எப்படி உதவுவீர்கள்‌? 


முருகன்‌ 


கபிலன்‌ 


முருகன்‌ 


மரபுத்தொடர்கள்‌ 


அடடே, கபிலா, நீயா? என்னப்பா, இப்பத்தான்‌ வழி தெரிந்ததா? இவ்வளவு 
நாளாக எங்கே இருந்தாய்‌? 


அட, அதை எங்க கேட்கிறீங்க? உங்க பேச்சையெல்லாம்‌ கேட்காம, 
கிடைத்த நல்ல வேலைய விட்டுவிட்டு வெளியூருக்குப்‌ போனேன்‌. அந்த 
வேலையத்‌ தலையில வைத்துக்‌ கொண்டாடினேன்‌. ஆனால்‌, கானல்‌ 
நீரை உண்மையென்று நம்பிவிட்டேன்‌. நான்‌ செய்த இமாலயத்‌ தவறு 
இதுதான்‌. எப்பத்தான்‌ கரையேறுவேனோ தெரியல. நம்ம ஊர்லய 
வேலை கிடைக்குமான்னு இப்ப பஞ்சாகப்‌ பறந்துகிட்டிருக்கேன்‌. 


என்னாச்சு? என்‌ இப்படிப்‌ பேசுகிறாய்‌? 


வேறென்ன? அவசரக்குடுக்கையா இருந்ததாலே ஆகாயத்தாமரையை 
உண்மைன்னு நினைச்சேன்‌. இப்ப வருத்தப்படுகிறேன்‌. நல்ல ஊதியம்‌ 
கிடைக்கும்னு பார்த்தா ஒரே பித்தலாட்டமா இருக்கு. 


சரி, சரி, வருத்தப்படாதே. நீ எங்கேயும்‌ போகவேண்டா. நானே உனக்கு 
வேலை வாங்கித்‌ தருகிறேன்‌. 


உரையாடலைப்‌ படித்தீர்களா? கபிலன்‌ என்ன பேசினான்‌ என்று புரிந்து 
கொண்டீர்களா? அவன்‌ தன்‌ பேச்சில்‌ மரபுத்தொடர்களைப்‌ பயன்படுத்தியிருக்கிறான்‌. 
அவை, உங்களுக்குப்புரியவில்லையெனில்‌, அவற்றின்‌ பொருளை முதலில்‌ காண்போம்‌. 
பின்னர்‌, மீண்டும்‌ அவன்‌ பேசியதைப்‌ படித்துப்‌ பார்ப்போம்‌. 


| | 5th_Tamil Term 3.indd 51 


௫ 


ஓ 7/22/2019 10:14:26 AM | | 


ட ட ட ஏற்ப 


மரபுத்தொடர்‌ உணர்த்தும்‌ பொருள்‌ 
தலையில்‌ வைத்துக்‌ கொண்டாடூதல்‌ பெரிதும்‌ மதித்தல்‌ 

கானல்‌ நீர்‌ கிடைக்காத ஒன்று 
இமாலயத்தவறு பெரிய தவறு 
கரையேறுதல்‌ துன்பத்திலிருந்து மீளுதல்‌ 
பஞ்சாகப்‌ பறத்தல்‌ அலைந்து திரிதல்‌ 
அவசரக்குடுக்கை ஆராயாமல்‌ செயல்படூதல்‌ 
ஆகாயத்தாமரை இல்லாத ஒன்று 
பித்தலாட்டம்‌ எமாற்று வேலை 


இப்போது, மீண்டும்‌ படித்துப்‌ பார்த்தீர்களா? அவன்‌ கூறியதன்‌ பொருள்‌ 
புரிந்துவிட்டதல்லவா! இவ்வாறு, நம்‌ பேச்சில்‌ இயல்பாகப்‌ பயன்படுத்தும்‌ சொற்கள்‌ 
பலவற்றை முன்பே நாம்‌ அறிந்துள்ளோம்‌. இணைமொழிகள்‌ போன்று கருத்தாழமும்‌ 
நடையழகும்‌ கொண்டவை மரபுத்தொடர்கள்‌. இவை மரபாகத்‌ தொன்றுதொட்டு 
வழக்கில்‌ பயன்படுத்தப்பட்டு வருவதால்‌, மரபுத்தொடர்கள்‌ என்கிறோம்‌. 
7 ய கற்பவை கற்றபின்‌ ஓ 
உ மரபுத்தொடர்களின்‌ பொருளை அறிந்துகொள்ள முயல்க. 
உ அன்றாட வாழ்வில்‌ நம்மைச்‌ சுற்றியுள்ளவர்களின்‌ பேச்சில்‌ காணப்படும்‌ 
மரபுத்தொடர்களைத்‌ தொகுத்து வருக. 
உ மரபுத்தொடர்களைப்‌ பயன்படுத்தித்‌ தொடர்கள்‌ எழுதுக. 


நாங்கள்‌--------------- உழவுத்தொழில்‌ செய்து வருகிறோம்‌. 
(வாழையடி வாழையாக/ விடிவெள்ளியாக) 


(அவசரக்குடுக்கை/புத்தகப்பூச்சி) 


பாரதிதாசன்‌ கவிதை உலகில்‌ __________- ப்‌ பறந்தார்‌. 


அ 
ஓ அவனுக்கு நடைமுறை அறிவு எதுவும்கிடையாது. அவன்‌ ஒரு-------- 
(பற்றுக்கோடாக/ கொடி கட்டி) 


| | 5th_Tamil Term 3.indd 52 ஓ 7/22/2019 10:14:26 AM | | 


ண | ்‌ டாணா ற 


ஆ. பொருத்துக. 


1. கயிறு திரித்தல்‌ - பொய்‌ அழுகை 


2. ஓலை கிழிந்தது - விடாப்பிடி 


3. முதலைக்‌ கண்ணீர்‌ இல்லாததைச்‌ சொல்லல்‌ 
4. குரங்குப்பிடி - மறைந்து போதல்‌ 
5. நீர்‌ மேல்‌ எழுத்து - வேலை போய்விட்டது 


இ. காலை வாரிவிடுகிறது' - இம்மரபுத்தொடர்‌, கீழ்க்காணும்‌ எந்தத்தொடருக்குப்‌ 
பொருத்தமாக அமையும்‌? 


ட காலம்‌ பொன்‌ போன்றது. இருந்தாலும்‌ நம்மைக்‌---------------------_ 
[இ - காலை எழுந்தவுடன்‌ தூக்கம்‌, நம்மைக்‌---------------------- | 


[ஓ - மறதி நம்மை அடிக்கடி ---------------------_ 


இ [ஓ - இளமைக்காலம்‌ நம்மை அடிக்கடி--------------- பப ்‌ இ 
FF. மலையேறி விட்டது - இம்மரபுத்தொடர்‌ குறிக்கும்‌ பொருளைத்‌ தேர்ந்தெடுக்க. 
1. மாயச்செயல்‌ 2. கதை விடுதல்‌ 
3. மாற்றம்‌ பெறுதல்‌ 4. பயனில்லாது இருத்தல்‌ 


உ. வினாக்களுக்கு விடையளிக்க. 
1 மரபுத்தொடர்‌ என்றால்‌ என்ன? ஓர்‌ எடுத்துக்காட்டு தருக. 
2A பின்வரும்‌ மரபுத்தொடர்களைக்கொண்டு தொடரமைத்து எழுதுக. 


அ) தோலிருக்கச்‌ சுளை விழுங்கி ஆ) மதில்‌ மேல்‌ பூனை 
x ்‌ ்‌ 
i 


உ அன்புடைமை அதிகாரத்திலுள்ள குறட்பாக்களின்‌ பொருளைக்‌ கேட்டறிக. 


௮. கேட்டல்‌ 


உ மனிதநேயத்தை உணர்த்தும்‌ கதைகளைக்‌ கேட்டு அறிக. 


ப, 


| | 5th_Tamil Term 3.indd 53 ஓ 7/22/2019 10:14:26 AM | | 


ணா! | ° 


| | 5th_Tamil Term 3.indd 54 ஓ 7/22/2019 10:14:26 AM | | 


ஆ. பேசுதல்‌ 
உ உனது வாழ்வின்‌ உயர்வுக்கு எந்தெந்தப்‌ பண்புகள்‌ உதவியாக இருக்கும்‌? 
கலந்துரையாடுக. 
* அன்னை தெரசாவின்‌ தொண்டுகளைப்‌ பற்றி 5 மணித்துளி பேசுக. 
இ. படித்தல்‌ 
* அண்ணல்‌ காந்தியடிகள்‌, அன்னை தெரசா ஆகியோரின்‌ வாழ்க்கை வரலாற்று 
நூல்களைப்‌ படித்து அறிக. 
உ நீங்கள்‌ செய்தித்தாளில்‌ படித்த மனிதநேயச்‌ செயலொன்றை வகுப்பில்‌ கூறுக. 
ஈ. எழுதுதல்‌ 
1. சொல்லக்‌ கேட்டு எழுதுக. 
1. பெண்ணின்‌ பெருமையைப்‌ பாடியவர்‌ பாரதிதாசன்‌. 
2. பாரதிதாசன்‌ பெயரால்‌ விருது வழங்கப்படுகிறது. 
3. கவிஞர்‌ வாணிதாசன்‌ புதுச்சேரியைச்‌ சேர்ந்தவர்‌. 


4. வானம்‌ வசப்படும்‌ என்ற நூலை எழுதியவர்‌, பிரபஞ்சன்‌. 


2. சொற்களைத்‌ தொடரில்‌ அமைத்து எழுதுக. 


1. பொறுமை _____ 
2. நூல்கள்‌ ற றந ட 
3. தமிழ்மொழி _ 
4. அன்பு  ___...... 
5. கவிஞர்‌  __ 
3. பொருத்துக 
1. பாரதியார்‌ - என்‌ தமிழ்‌ இயக்கம்‌ 
2. பாரதிதாசன்‌ கொடி முல்லை 
3. வாணிதாசன்‌ - குயில்‌ பாட்டு 
4. திருமுருகன்‌ - வானம்‌ வசப்படும்‌ 
5. பிரபஞ்சன்‌ - தமிழியக்கம்‌ 


ஓ 


ணா! | ° 


4. அண்ணல்காந்தியடிகளின்‌ உள்ளம்‌ கவர்ந்த குஜராத்திய பாடலின்‌ தமிழாக்கம்‌ 


தீமை செய்தவர்க்கும்‌ நன்மை செய்‌, எல்லாரும்‌ ஒன்று என்பதைக்‌ கூறும்‌ 
மனிதநேயப்‌ பாடலைப்‌ படித்து உணர்க. 
உண்ணும்‌ நீர்‌ தந்த ஒருவனுக்குக்‌ கைம்மாறாய்‌ 
விண்ணமுதைப்போல்‌ அன்னம்‌ விரும்பிப்‌ படைத்திடுவாய்‌! 
அன்போடு கும்பிட்டால்‌ அடிபணிந்து நீ தொழுவாய்‌! 
செம்பான காசுக்குச்‌ செம்பொன்னைத்‌ தந்திடுவாய்‌! 
உயிர்காத்தோன்‌ துன்பத்தை உயிர்கொடுத்து நீ துடைப்பாய்‌! 
செயலாலும்‌ சொல்லாலும்‌ சிந்தையினாலும்‌ பெரியோர்‌ 
சின்னஞ்சிறு உதவி செய்தவர்க்கு எந்நாளும்‌ 
ஒன்றுக்குப்‌ பத்தாய்‌ உவந்து செய்வர்‌ பேருதவி! 
வையத்தார்‌ எல்லாரும்‌ ஒன்றெனவே மாண்புடையோர்‌ 
ஐயப்பாடின்றி அறிந்திருக்கும்‌ காரணத்தால்‌ 
இன்னா செய்தாரை ஒறுக்க அவர்‌ நாண 


நன்னயம்செய்துவிடுவர்‌ இந்த நானிலத்தே! 


5. பிறமொழிச்‌ சொற்கள்‌ கலவாமல்‌ எழுதுக. 


அழகன்‌, பிரெண்ட்ஸோடு கிரவுண்டுக்குச்‌ சென்றான்‌. அங்கு அனைவருடனும்‌ 
ஜாலியாகக்‌ கிரிக்கெட்‌ விளையாடினான்‌. அதனால்‌, அவன்‌ மிகவும்‌ டையர்டாக 
இருந்தான்‌. 


6. பாடலை நிறைவு செய்க. 


1) 


2) 


| | 5th_Tamil Term 3.indd 55 


அம்மா இங்கே வந்தாங்க! 3) 
அன்பாய்‌ இருக்கச்‌ சொன்னாங்க! 
நானும்‌ அதைக்‌ கேட்பேன்‌ 

அதன்‌ படியே நடப்பேன்‌ 

௮௮... இங்கே வந்தாங்க! 4) 


அ பம. இருக்கச்‌ சொன்னாங்க! 


நானும்‌ அதைக்‌ கேட்பேன்‌ 


அதன்படியே நடப்பேன்‌ 


7/22/2019 10:14:26 AM | | 


கணா! ! || ° 


7. பின்வரும்‌ விளம்பரத்தைப்‌ படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. 


அனைத்துப்‌ பள்ளி மாணவ, மாணவியருக்கும்‌ ஒரு நற்செய்தி 


இடம்‌: அண்ணா விளையாட்டு மைதானம்‌, சென்னை. 


காலம்‌: மாணவர்‌ - காலை 9 மணிமுதல்‌ 11 மணிவரை 
மாணவியர்‌ - காலை 11 மணிமுதல்‌ 12 மணிவரை 


வினாக்கள்‌ 


1. நீங்கள்‌ மேலே படித்தது என்ன? 
அ) பாடல்‌ ஆ) கதை இ) விளம்பரம்‌ 
2. பயிற்சி அளிக்கப்படும்‌ விளையாட்டு எது? 
அ) மட்டைப்பந்து ஆ)கபடி இ)சதுரங்கம்‌ 
3. மாணவர்களுக்கு எத்தனை மணி நேரம்‌ பயிற்சி வழங்கப்படுகிறது? 
அ) 1மணி ஆ) 2 மணி இ 3 மணி 
4. மைதானம்‌ - இந்தச்சொல்லுக்குரிய பொருள்‌ எது? 
அ) பூங்கா ஆ) அரங்கம்‌ இ) திடல்‌ 
5. விளம்பரத்திலிருந்து நீங்கள்‌ புரிந்து கொண்டது என்ன? 
அ) கபடி விளையாட்டுப்‌ பயிற்சி இலவசமாகக்‌ கற்றுத்‌ தரப்படுகிறது. 
ஆ) கபடி விளையாட்டில்‌ மாணவர்‌ மட்டுமே சேர்த்துக்‌ கொள்ளப்படுவர்‌. 
இ) கபடி விளையாட்டு நடைபெறுமிடம்‌ பெரியார்‌ விளையாட்டு மைதானம்‌. 


ம்‌ 


| | 5th_Tamil Term 3.indd 56 ஓ 7/22/2019 10:14:26 AM | | 


ண | ்‌ டாணா 1 ற 


க்‌ மொழியோடு விளையாடு 


௦ 


[ஓ - இவர்‌ எட்டயபுரத்துக்‌ கவிஞர்‌ 
© இது வெண்ணிறப்‌ பறவை 
$ © தூக்கத்தில்‌ வருவது © 


oo த 


0 புத்தகத்தைக்‌ குறிக்கும்‌ சொல்‌ 


0. பாராட்டி வழங்கப்படுவது 
ஷ்‌ மக்கள்‌ பேசுவதற்கு உதவுவது 


ஒ சுதந்திரத்தைக்‌ குறிக்கும்‌ தமிழ்ச்சொல்‌ 


ப கறக்கும்‌ வடக்கமாக 


(12: முத்தமிழுள்‌ ஒன்று 


| | 5th_Tamil Term 3.indd 57 ஓ 7/22/2019 10:14:26 AM | | 


ணா | * டாணா ற 


2. குறிப்புகள்‌ கொண்டூ விடை எழுதுக 
i. தலைகீழாய்‌ என்‌ வீடு 


என்‌ பார்வை கூர்நோக்கு ப ப ட ட ட ட டட டட. 


2. 

3. நானும்‌ ஒரு தையல்காரி 

4. வருமீன்‌ வரும்வரை காத்திருப்பேன்‌ 
ர 


எனக்கு வீடு கட்டத்‌ தெரியாது. 


பர சொல்லிலிருந்து புதிய சொல்‌ 
பாரதியார்‌ 
மணிக்கொடி 


4. சொற்களைக்‌ கொண்டு புதிய தொடர்‌ உருவாக்குக. 
(௭.கா.) உண்மை நாம்‌ எப்பொழுதும்‌ உண்மையே பேசவேண்டும்‌ 


1. பெருமை 


2 
3 
4. தோட்டம்‌ 
= 


ரு 


முறைமாறியுள்ள சொற்களை முறைப்படுத்தித்‌ தொடரமைக்க. 
1. பெருமை தமிழுக்குப்‌ பாரதிதாசன்‌ சேர்த்துள்ளார்‌. 
பாரதிதாசன்‌ தமிழுக்குப்‌ பெருமை சேர்த்துள்ளார்‌. 


2. பறவை அழகான புறா 


| | 5th_Tamil Term 3.indd 58 ஓ 7/22/2019 10:14:27 AM | | 


ணா | * டான 1 


3. தமிழ்‌ உண்டாகிறது மேல்‌ ஆர்வம்‌ 


அறிந்து கொள்வோம்‌ 


மனிதநேயம்‌ 


அன்பென்று கொட்டு முரசே - மக்கள்‌ 
அத்தனை பேரும்‌ நிகராம்‌ 
இன்பங்கள்‌ யாவும்‌ பெருகும்‌ - இங்கு 


யாவரும்‌ ஒன்றென்று கொண்டால்‌ 


நிற்க அதற்குத்‌ தக 


உ உயிர்களிடத்தில்‌ அன்பு செலுத்துவேன்‌. 
உ நல்ல நல்ல நூல்களைத்‌ தேடிப்‌ படிப்பேன்‌. 


உ மரக்கன்றுகளை நட்டு வளர்ப்பேன்‌. 


இட செயல்‌ திட்டம்‌ அதது வை உவை 


உ தமிழ்மொழி வளர்ச்சிக்குத்‌ தொண்டாற்றிய கவிஞர்களுள்‌ 
ஐவரின்‌ படத்தை ஓட்டி, ஒவ்வொருவரையும்‌ பற்றி 5 வரிகள்‌ 
எழுதி வருக. 


= 


ப்‌ 


ஷ்‌) 


| | 5th_Tamil Term 3.indd 59 ஓ 7/22/2019 10:14:27 AM | | 


அகரமுதலி 


அம்மி அரைக்கும்‌ கல்‌ 
அலுப்பு களைப்பு 

அஞ்சா நெஞ்சம்‌ மனஉறுதி 
அதிகரித்தல்‌ மிகுதியாதல்‌ 
அனுமதி இசைவு 

அநியாயம்‌ நேர்மையின்மை 
ஆணை கட்டளை 

ஆயுதங்கள்‌ கருவிகள்‌ 

ஆல்‌ ஆலமாம்‌ 

ஆவல்‌ விருப்பம்‌ 
ஆவேசமாக சினங்கொண்டு 
ஆனந்தம்‌ மகிழ்ச்சி 

இம்மை இப்பிறப்பு 

இரவல்‌ கடன்‌ 

இளகிய இரக்கமுள்ள 
இன்னல்‌ துன்பம்‌ 

உகந்த நிலம்‌ ஏற்ற நிலம்‌ 
ஊழ்வினைப்‌ பயன்‌ விதிப்பயன்‌ 
எஞ்சியிருந்த மீதியிருந்த 

எழிலான அழகான 
கஞ்சத்தனம்‌ பிறர்க்குக்‌ கொடுக்க மனமில்லாத 
கட்டுக்கடங்கா அளவில்லாத 

கலகம்‌ சண்டை 

களர்நிலம்‌ பயிர்‌ செய்ய உதவாத நிலம்‌ 
களித்தாள்‌ மகிழ்ந்தாள்‌ 

களிறு ஆண்‌ யானை 

கழை கரும்பு 

கனிவான பேச்சு இனிமையான பேச்சு 
கும்பிடு வணங்கிட 

குயவன்‌ மண்பாண்டம்‌ செய்பவர்‌ 
குளிரிள குளிர்ச்சியான 
குன்றாப்‌ புகழ்‌ குறையாத புகழ்‌ 
கெட்டில்‌ நீர்‌ கொதிக்க வைக்கும்‌ கலம்‌ 
கொடைப்பண்பு வள்ளல்‌ தன்மை 
கோழை வீரமில்லாதவன்‌ 
கைம்மாறு பதிலுதவி 

சன்மானம்‌ வெகுமதி 

சாதம்‌ சோறு 

சாதனை வெற்றி 

சிந்தை எண்ணம்‌ 

செருக்கு தலைக்கனம்‌ 
செல்வந்தர்‌ பணக்காரர்‌ 


| | Tamil 5th-std_Term 3.indd 188 


ல்‌ 


© 


6/10/2019 3:25:19 PM | | 


சேகரித்தல்‌ திரட்டுதல்‌ 
சோர்ந்து களைத்து 
தகனம்‌ எரியூட்டுதல்‌ 
தண்டித்தல்‌ ஒறுத்தல்‌ 
தண்டோரா முரசறைந்து அறிவித்தல்‌ 
தரணி உலகம்‌ 
தாழ்மை தாழ்வு 
தாளாண்மை முயற்சி 
திடமான உறுதியான 
துயர்‌ துன்பம்‌ 
நங்கை பெண்‌ 
நல்குதல்‌ வழங்குதல்‌ 
நனிபசு மிகுதியாகப்‌ பால்‌ தரும்‌ பசு 
நாணயம்‌ நேர்மை 
நானிலம்‌ உலகம்‌ 
நீடுழி நெடுநாள்‌ 
நெசவு துணி நெய்தல்‌ 
பஞ்சம்‌ வறட்சி 
பரிவு அன்பு 
பற்று விருப்பம்‌ 
பாண்டம்‌ கலம்‌ 

இ பாதிப்பு விளைவு ஓ 
பார்‌ உலகம்‌ 
பிரதேசம்‌ நாடு 
புரவி குதிரை 
பேழை பெட்டி 
பொலிவு அழகு 
மகரம்‌ மீன்‌ 
மரியாதை மதிப்பு 
மாண்பு பெருமை 
மாரி மழை 
மிளிர்தல்‌ ஒளிர்தல்‌ 
முற்றல்‌ தேவைக்கு அதிகமாக முற்றிய காய்‌ 
மேனி உடல்‌ 
மைதானம்‌ திடல்‌ 
வன்மை வலிமை 
வாளாண்மை முயற்சி 
விண்ணமுதம்‌ மழைநீர்‌ 
விருது பட்டம்‌ 
வியாபாரி வணிகர்‌ 
விவசாயி உழவர்‌ 
விவாதம்‌ சொற்போர்‌ 
வேளாண்மை உழவு 
வையத்தார்‌ உலகத்தார்‌ 


ஓ 


| | Tamil 5th-std_Term 3.indd 189 இ 6/10/2019 3:25:19 PM | | 


கற்றல்‌ விளைவுகள்‌ 


விழிப்புணர்வுப்‌ உ கேட்ட, படித்த பகுதியின்‌ | ₹ செய்தி, நிகழ்ச்சி ௨ உரைநடை / 
பாடல்கள்‌, மையக்கருத்தினைக்‌ அறிவிப்புகள்‌, துணைப்பாடங்களில்‌ 
சிந்தனையைத்‌ கூறுவர்‌. நிகழ்ச்சிநிரல்‌, இடம்பெறும்‌ 
தூண்டும்‌ கதைகளைக்‌ |, கேட்ட, படித்த பல்வேறு அழைப்பிதழ்கள்‌, இன்றியமையாச்‌ 
கேட்டுப்புரிந்து ்‌ ணக துண்டறிக்கை/ சிக்கல்களை 
க இலக்கியங்கள்பற்றிப்‌ ன்‌ fi 2 
கொள்வர்‌. கல்‌ விவ திக்கல்‌ வெளியீடுகள்‌ எழுத்துவடிவில்‌ 
சொற்போர்‌, பகுப்பாய்வு செய்வர்‌. க ன்‌ வெளிப்படுத்துவர்‌. 
கலந்துரையாடல்‌ ்‌ க 3 க: உ உரை/ உரைப்பகுதியைச்‌ 
5 2 உ தன்னைச்சுற்றி நிகழும்‌ . Se ம்‌ 
ஆகியவற்றைக்‌ த்‌ த உ கதை, உரையாடல்‌, / சொல்லக்‌ கேட்டு உரிய 
க்‌்‌ பல்வேறு நிகழ்வுகளுக்கு க்‌ 3 
கேட்டுப்புரிந்து ்‌ A நாடகம்‌, கடிதம்‌ நிறுத்தக்குறிகளுடன்‌ 
த எதிர்வினை புரிவர்‌. ன்‌ த்‌ 
கொள்வர்‌. ஆகியவற்றை உரிய எழுதுவர்‌. 
எளிய செயல்‌ ப ட்டா க டடக்கக்க வும்‌ உ செய்யுள்‌, பாடல்களை 
கர | வாய்ச்‌ வாருள்‌ விளங்குமாறு “9 றழாமல்‌ எழுதுவர்‌. 
து i எறிபத்த தகட்ட படிப்பர்‌. உ சுற்றுப்புறத்தில்‌ நடக்கும்‌ 
பல்வேறு பாடல்களைப்‌ வ்‌ . . நிகழ்வுகளை உற்று 
ர கருத்துகள்‌ பற்றிக்‌ உ உரைப்பகுதிகளைப்‌ ்‌ க 
பொருளுணர்ந்து ்‌ ்‌ A 5 க 2 நோக்கி, அவைசார்ந்த தமது 
= கருத்தாடல்‌ செய்யவும்‌ படித்து அதிலிருந்து > ௮ 
பாடுவர்‌. வினாக்கள்‌ க்க ல்‌ கருத்துகளை எழுத்தில்‌ 
னாக்கள்‌ எழுப்பவும்‌ கேட்கப்படும்‌ ம்‌ 
்‌ ்‌ ப பதிவு செய்வர்‌. 
அறிந்த, எளிய தம்‌ கருத்துக்கு/ பல்வேறு வகையான இ 
தலைப்புகளில்‌ நோக்கத்திற்கு வினாக்களுக்கு உ நாட்குறிப்பு எழுதுதல்‌ 
இயல்பாகவும்‌ ஆதரவாகவும்‌ விடையளிப்பர்‌. த 2 2 
சரளமாகவும்‌ பேசுவர்‌. விளக்கமளிப்பர்‌. நிகழ்வுகளை விவரித்து 


உ எளிய பட விளக்கங்கள்‌, 


எழுதுதல்‌. 


உ நாடகங்கள்‌, சொற்போர்‌ எண்‌ விவர அறிவிப்புகள்‌, - பல்வேறு சூழல்களுக்கேற்ப 
முதலான நிகழ்வுகளில்‌ வரைபடங்கள்‌ . ப 
ரல ப்ப ்‌ 1 த எழுதும்போது, மொழியின்‌ 
பங்கேற்றுப்‌ பேசுவர்‌. ஆகியவற்றைப்‌ படித்து, இலக்கணக்‌ கூறுகளைப்‌ 
உ மொழியின்‌ குள்‌ உ. புரிந்துகொண்டு, 
நுட்பமான கூறுகளை * சொற்களின்‌ பொருத்தமான சொற்கள்‌, 
மனத்திற்கொண்டு பொருண்மையை தொடர்கள்‌, பழமொழிகள்‌, 
தங்களுக்கேயுரிய அகரமுதலிகளில்‌ நிறுத்தக்‌ குறிகளைப்‌ 
மொழிநடையைக்‌ கண்டறிவர்‌. பயன்படுத்தி, கவனமாக 
கட்டமைப்பர்‌. யதி கான்கள்‌ கதை எழுதுவர்‌. 
நூல்கள்‌ ஆகியவற்றைப்‌ | * கற்பனையின்‌ 
படிப்பர்‌. அடிப்படையில்‌ கதைகள்‌, 


உ பல்வேறு துறை 
சார்ந்த சொற்களைப்‌ 


பாடல்கள்‌, கவிதைகள்‌, 
கடிதங்கள்‌ எழுதுவர்‌. 


புரிந்துகொண்டு உ விண்ணப்பக்‌ கடிதம்‌ 
பொருத்தமான எழுதுவர்‌. 

ட ப உ. குறிப்புச்‌ சட்டகத்தைப்‌ 
பயன்படுத்துவர்‌. 


பயன்படுத்தி, கட்டுரை 
எழுதுவர்‌. 


| | Tamil 5th-std_Term 3.indd 190 (02 6/10/2019 3:25:19 PM | | 


சொற்றொடர்‌ அமைப்புமுறை (எழுவாய்‌, 
செயப்படுபொருள்‌, பயனிலை) அறிவர்‌. 


மூவிடம்‌ அறிதல்‌ (தன்மை, முன்னிலை, 
படர்க்கை ) 

உரிய இணைப்புச்‌ சொற்களைப்‌ 
பொருத்தமான இடங்களில்‌ சேர்த்து 
எழுதுவர்‌. (எனெனில்‌, அப்படியானால்‌, 
அப்படியில்லாவிட்டால்‌) 


எளிய அகரமுதலியைப்‌ 
பயன்படுத்துவர்‌. 
செய்தித்தாள்கள்‌, கதை 
நூல்கள்‌ படிப்பர்‌. 
கணினியைப்‌ பயன்படுத்தி 
நாடகங்கள்‌, சொற்போர்‌, 
உரைகள்‌, கேட்பர்‌. 
இணையத்தில்‌ தேடிப்‌ 
படிப்பர்‌. 


கீழ்க்காணும்‌ சொற்களைக்‌ கற்றறிந்து 
பேச்சிலும்‌ எழுத்திலும்‌ பயன்படுத்துவர்‌ 
பழமொழிகள்‌, மரபுத்‌ தொடர்கள்‌ 
நேரிணை (உயர்ந்தோங்கிய) 


எதிரிணைச்‌ (ஏற்ற இறக்கம்‌) 
சொற்களைப்‌ பயன்படுத்துதல்‌ 


பிற நாடுகள்‌, உலகத்‌ தலைவர்கள்‌, 
இன்றியமையா இடங்களின்‌ பெயர்கள்‌ 


ஆங்கிலச்‌ சொற்களுக்கு இணையான 
தமிழ்ச்‌ சொற்கள்‌ 


பலதுறை சார்ந்த கலைச்‌ சொற்கள்‌ 
அறிவியல்‌ கலைச்‌ சொற்கள்‌ 
சொற்களஞ்சியப்‌ பெருக்கத்திற்காகப்‌ 
படித்தல்‌ 


சிறுவர்களுக்கான இலக்கியங்கள்‌ 


குறிப்புகளைக்‌ கொண்டு கதைகளை 
உருவாக்குவர்‌. 

பாதிக்கதையைத்‌ தொடர்ந்து மீதிக்‌ 
கதையைக்‌ கூறி முடிப்பர்‌. 

பாடல்‌ அடிகளை நீட்டிக்‌ கொண்டே 
செல்வர்‌. 

நிகழ்ச்சியைச்‌ செய்தியாக்குவர்‌. 
தலைப்புச்‌ செய்தியை விரித்து 
எழுதுவர்‌. 

விளம்பரங்கள்‌, அறிவிப்புகள்‌, முழக்கத்‌ 
தொடர்கள்‌ உருவாக்குவர்‌. 
குறிப்பிட்ட தலைப்பில்‌ கதை, 
கவிதை, உரை எழுதித்‌ தயாரித்தல்‌/ 
படித்துக்காட்டுவர்‌. 


காலம்‌ தவிராமை 
விதிகளைப்‌ பின்பற்றுதல்‌ 
தூய்மை பேணுதல்‌ 
பொருள்களைப்‌ பாதுகாத்தல்‌ 
பிறர்க்கு உதவுதல்‌ 

பிற உயிர்களிடத்தில்‌ அன்பு 
காட்டுதல்‌ 

கூட்டுணர்வு 

நட்புணர்வு 

உண்மை பேசுதல்‌ 
சேமிப்பு உணர்வு 
சிக்கனம்‌ 

நேர்மை 

நன்றியுணர்வு 
தன்னம்பிக்கை 
ஒற்றுமை 

விட்டுக்‌ கொடுத்தல்‌ 
நாட்டுப்பற்று 
விடாமுயற்சி 
மொழிப்பற்று 

உழைப்பு 

அறிவியல்‌ மனப்பான்மை 
இயற்கையை நேசித்தல்‌ 
சகோதரத்துவம்‌ 


தன்னை அறியும்‌ திறன்‌ 

சிக்கல்‌ தீர்க்கும்‌ திறன்‌ 

முடிவெடுக்கும்‌ திறன்‌ 

கூர்சிந்தனைத்‌ திறன்‌ 

படைப்பாக்கச்‌ சிந்தனைத்‌ திறன்‌ 
சிறந்த தகவல்‌ தொடர்புத்‌ திறன்‌ 
இணக்கமான உறவுக்கான திறன்கள்‌ 
பிறரை அவர்‌ நிலையிலிருந்து 
புரிந்துகொள்ளும்‌ திறன்‌ 
உணர்வுகளைக்‌ கையாளும்‌ திறன்‌ 
மன அழுத்தத்தைக்‌ கையாளும்‌ திறன்‌ 


| | Tamil 5th-std_Term 3.indd 191 


© 


6/10/2019 3:25:19 PM | | 


தமிழ்‌ - ஐந்தாம்‌ வகுப்பு 
தமிழ்‌ ஆக்கம்‌ 


கல்வி ஆலோசகர்‌ 

முனைவர்‌. பொன்‌. குமார்‌ 

இணை இயக்குநர்‌ (பாடத்திட்டம்‌) 

மாநிலக்‌ கல்வியியல்‌ ஆராய்ச்சி மற்றும்‌ பயிற்சி 
நிறுவனம்‌, சென்னை 


மேலாய்வாளர்கள்‌ 


திருமதி ஆ.சே.பத்மாவதி,எழுத்தாளர்‌, 
சென்னை. 


திருமதி பா. மலர்விழி, விரிவுரையாளர்‌, 

மாவட்ட ஆசிரியர்‌ கல்வி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌, 
திருவூர்‌, திருவள்ளூர்‌ மாவட்டம்‌. 

திரு சி. பன்னீர்செல்வம்‌, 

கல்வி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்‌, 
ஒருங்கிணைந்த கல்வி, புதுக்கோட்டை மாவட்டம்‌. 
திரு இல. சீனிவாசன்‌, முதுகலை ஆசிரியர்‌, 
மஜ்ஹருல்‌ உலும்‌ மேனிலைப்பள்ளி, 

ஆம்பூர்‌, வேலூர்‌ மாவட்டம்‌. 
ஒருங்கிணைப்பாளர்கள்‌ 

முனைவர்‌. கா.சா. மொழியரசி, முதல்வர்‌, 

மாவட்ட ஆசிரியர்‌ கல்வி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌, 
கீழப்பழுவூர்‌, அரியலூர்‌. 

திரு ந. இராமலிங்கம்‌, உதவிப்‌ பேராசிரியர்‌, 
மாநிலக்‌ கல்வியியல்‌ ஆராய்ச்சி மற்றும்‌ பயிற்சி 
நிறுவனம்‌, சென்னை 

தே.விமலா தேவி, விரிவுரையாளர்‌, 

மாவட்ட ஆசிரியர்‌ கல்வி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌, 
சென்னை 

கலை மற்றும்‌ வடிவமைப்புக்குழு 

பக்க வடிவமைப்பு 

சந்தோஸ்குமார்‌ சக்திவேல்‌ 

வரைபடம்‌ 

கா. தனஸ்‌ தீபக்‌ ராஜன்‌ 

கா. நலன்‌ நான்சி ராஜன்‌ 

வை.மை.பிராங்க்‌ டஃப்‌ 

மதன்‌ கங்காதரன்‌ 

ரா. ஷாலினி 

தரக்கட்டுப்பாடு 

ராஜேஷ்‌ தங்கப்பன்‌ 

கி. ஜெரால்டூ வில்சன்‌, அருண்‌ காமராஜ்‌ ப 
காமாட்சிபாலன்‌ ஆறுமுகம்‌ 


வடிவமைப்பு ஒருங்கிணைப்பாளர்‌ 
ரமேஷ்‌ முனிசாமி 


பாடநூல்‌ உருவாக்கக்‌ குழு 


திருமதி அர. அனுசுயா தேவி, இடைநிலை ஆசிரியை, 
ஊ. ஓ. தொ. பள்ளி, சாலையாம்பாளையம்‌, 
கோலியனூர்‌ ஒன்றியம்‌, விழுப்புரம்‌ மாவட்டம்‌. 
திருமதி பெ. முருகராணி, இடைநிலை ஆசிரியை, 
ஊ. ஓ. தொ. பள்ளி, மருவத்தூர்‌, 

வேப்பூர்‌ ஒன்றியம்‌, பெரம்பலூர்‌ மாவட்டம்‌. 
திருமதி ௧. மல்லிகா, தலைமை ஆசிரியை, 

ஊ. ஓ. தொ. பள்ளி, அயன்புத்தூர்‌, 

திருவெறும்பூர்‌, திருச்சி மாவட்டம்‌ 

திரு. பா.ச. குப்பன்‌, இடைநிலை ஆசிரியர்‌, 

ஊ. ஓ. தொ. பள்ளி, அய்யன்தாங்கல்‌, 
காவேரிப்பாக்கம்‌ ஒன்றியம்‌, வேலூர்‌ மாவட்டம்‌. 


திரு. ஆ. மாணிக்கம்‌, இடைநிலை ஆசிரியர்‌, 
ஊ. ஓ. தொ. பள்ளி, ஆலங்குடி, 
அறந்தாங்கி ஒன்றியம்‌, புதுக்கோட்டை. 


திருமதி. ந. பரிமளா, தலைமைஆசிரியர்‌, 

அம்பத்தூர்‌ நகராட்சித்‌ தொடக்கப்‌ பள்ளி, வரதராஜபுரம்‌, 
வில்லிவாக்கம்‌ ஒன்றியம்‌, திருவள்ளூர்‌ மாவட்டம்‌ 
திரு. வெ. ராஜா, இடைநிலை ஆசிரியர்‌, 

ஊ. ஓ. ந.நி. பள்ளி இராக்கியாம்பட்டி, 
கொங்கணாபுரம்‌, சேலம்‌. 


திரு. கு. மனத்துணைநாதன்‌, இடைநிலை ஆசிரியர்‌, 
ஊ. ஒ. தொ. பள்ளி, கீழ்வேளூர்‌, 

நாகப்பட்டினம்‌ மாவட்டம்‌. 

திரு. பெ. கார்த்திகேயன்‌, இடைநிலை ஆசிரியர்‌ 

ஊ. ஓ. தொ. பள்ளி, சிங்கிலியன்‌ கோம்பை, 
நாமகிரிப்‌ பேட்டை ஒன்றியம்‌, நாமக்கல்‌ மாவட்டம்‌ 


திரு. ப. சக்திவேல்‌, இடைநிலை ஆசிரியர்‌ 

ஊ. ஓ. தொ. பள்ளி, பூங்குளம்பட்டி, 

கொல்லிமலை ஒன்றியம்‌, நாமக்கல்‌ மாவட்டம்‌. 

திரு. மு. ராஜா, வட்டார வளமைய ஆசிரியப்‌ பயிற்றுநர்‌ 
திருவாலங்காடு ஒன்றியம்‌, திருவள்ளூர்‌ மாவட்டம்‌. 


விரைவுக்குறியீடு மேலாண்மைக்குழு 


இரா. ஜெகநாதன்‌, இ.நி.ஆ, ஊ.ஒ.ந.நி.பள்ளி, 
கணேசபுரம்‌, போளூர்‌, திருவண்ணாமலை. 
ஆ.தேவி ஜெஸிந்தா, ப.ஆ, அ.உ.நி.பள்ளி, 
என்‌.எம்‌.கோவில்‌, வேலூர்‌ 

வ. பத்மாவதி, ப.ஆ, அ.உ.நி. பள்ளி, 
வெற்றியூர்‌, திருமானூர்‌, அரியலூர்‌. 


அட்டை வடிவமைப்பு 
கதிர்‌ ஆறுமுகம்‌ 


இந்நூல்‌ 80 ஜி.எஸ்‌.எம்‌ அழகிய மேப்லித்தோ தாளில்‌ 
அச்சிடப்பட்டுள்ளது. 
ஆப்செட்‌ முறையில்‌ அச்சிட்டோர்‌: 


பூ 


| | Tamil 5th-std_Term 3.indd 192 (00 


6/10/2019 3:25:19 PM | | 


_ ணா | । ஓ ப னை | | ப। 


தமிழ்நாடு அரசு 


ஆறாம்‌ வகுப்பு 
தமிழ்‌ 


பள்ளிக்‌ கல்வித்துறை 


தீண்டாமை மனித நேயமற்ற செயலும்‌ பெருங்குற்றமும்‌ ஆகும்‌ 


| | 6th Std Tamil CBSE FM.indd 1 ஓ 20-03-2020 161401 | | 


தமிழ்நாடு அரசு 


முதல்பதிப்பு - 2018 
திருத்திய பதிப்பு - 2019, 2020 


(புதிய பாடத்திட்டத்தின்கீழ்‌ 
வெளியிடப்பட்ட நூல்‌) 


விலை: ரூ 


பாடநூல்‌ உருவாக்கமும்‌ 
தொகுப்பும்‌ 


மாநிலக்‌ கல்வியியல்‌ ஆராய்ச்சி 
மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌ 
© SCERT 2018 


நூல்‌ அச்சாக்கம்‌ 


தமிழ்நாடு பாடநூல்‌ மற்றும்‌ 
கல்வியியல்‌ பணிகள்‌ கழகம்‌ 


www.textbooksonline.tn.nic.in 


II 


| | 6th Std Tamil CBSE FM.indd 2 ஓ 20-03-2020 16:14:02 | | 


| | 6th Std Tamil CBSE FM.indd 3 


முகவுரை 


கல்வி, அறிவுத்‌ தேடலுக்கான பயணம்‌ மட்ருமல்ல; எதிர்கால வாழ்விற்கு 
அடித்தளம்‌ அமைத்திரும்‌ கனவின்‌ தொடக்கமும்கூட. அதே போன்று, 
பாடநூல்‌ என்பது மாணவர்களின்‌ கைகளில்‌ தவழும்‌ ஒரு வழிகாட்டி 
மட்முமல்ல; அருத்த தலைமுறை மாணவர்களின்‌ சிந்தனைப்‌ போக்கை 
வடிவமைத்திரும்‌ வல்லமை கொண்டது என்பதையும்‌ உணர்ந்துள்ளோம்‌. 
பெற்றோர்‌, ஆசிரியர்‌ மற்றும்‌ மாணவரின்‌ வண்ணக்‌ கனவுகளைக்‌ 
குழைத்து ஓர்‌ ஓவியம்‌ தீட்டியிருக்கிறோம்‌. அதனூடே கீழ்க்கண்ட 
நோக்கங்களையும்‌ அடைந்திடப்‌ பெருமுயற்சி செய்துள்ளோம்‌. 


* கற்றலை மனனத்தின்‌ திசையில்‌ இருந்து மாற்றிப்‌ படைப்பின்‌ 
பாதையில்‌ பயணிக்க வைத்தல்‌. 

உ தமிழர்தம்‌ தொன்மை, வரலாறு, பண்பாடு மற்றும்‌ கலை, இலக்கியம்‌ 
குறித்த பெருமித உணர்வை மாணவர்கள்‌ பெறுதல்‌. 

* தன்னம்பிக்கையுடன்‌ அறிவியல்‌ தொழில்நுட்பம்‌ கைக்கொண்ரு 
மாணவர்கள்‌ நவீன உலகில்‌ வெற்றிநடை பயில்வதை 
உறுதிசெய்தல்‌. 

*  அறிவுத்தேடலை வெறும்‌ எட்டறிவாய்க்‌ குறைத்து மதிப்பிடாமல்‌ 
அறிவுச்‌ சாளரமாய்ப்‌ புத்தகங்கள்‌ விரிந்து பரவி வழிகாட்ருதல்‌. 

* தோல்வி பயம்‌ மற்றும்‌ மன அழுத்தத்தை உற்பத்தி செய்யும்‌ 
தேர்வுகளை உருமாற்றி, கற்றலின்‌ இனிமையை உறுதிசெய்யும்‌ 


தருணமாய்‌ அமைத்தல்‌. 


புதுமையான வடிவமைப்பு, ஆழமான பொருள்‌ மற்றும்‌ குழந்தைகளின்‌ 
உளவியல்‌ சார்ந்த அணுகுமுறை எனப்‌ புதுமைகள்‌ பல தாங்கி 
உங்களுடைய கரங்களில்‌ இப்புதிய பாடநூல்‌ தவழும்பொழுது, 
பெருமிதம்‌ ததும்ப ஒரு புதிய உலகத்துக்குள்‌ நீங்கள்‌ நுழைவீர்கள்‌ 
என்று உறுதியாக நம்புகிறோம்‌. 


11] 


ஓ 


20-03-2020 161402 | | 


ரு EE ஓ ப ன | | ப। 


நாட்டுப்பண்‌ 


இன கண மன அதிநாயக ஐய ஸே 
பாத பாக்ய விதாதா 
பஞ்சா! ABS GEIS WILL 
திராவிட உத்தல பங்கா 
விந்திய ஹிமாசல யமுனா கங்கா 
உ௨ச்சல ஓலதி தரங்கா. 
தவ சுப்‌ நமே ஜா கே 
தவ சுப அசிஸ்‌ மாகே 
த/7 ஹெ தவ இய காதா 
னை கண மங்கள தாயக ஜயய»ே 
பாத பாக்ய விதாதா 
மை ஹே ஐய லே ஐய/ 607 
இய ஐய இய இய ஹே! 


- மக/கவி இரவிீந்திக3 தாகர. 


நாட்டுப்பண்‌ - பொருள்‌ 


இந்தியத்‌ தாயே! மக்களின்‌ இன்ப துன்பங்களைக்‌ கணிக்கின்ற நீயே எல்லாருடைய மனத்திலும்‌ 
ஆட்சி செய்கிறாய்‌. 
நின்‌ திருப்பெயர்‌ பஞ்சாபையும்‌. சிந்துவையும்‌, கூர்ச்சரத்தையும்‌. மராட்டியத்தையும்‌, திராவிடத்தையும்‌, 
ஒடிசாவையும்‌, வங்காளத்தையும்‌ உள்ளக்‌ கிளர்ச்சி அடையச்‌ செய்கிறது. 
நின்‌ திருப்பெயர்‌ விந்திய, இமயமலைத்‌ தொடர்களில்‌ எதிரொலிக்கிறது: யமுனை, கங்கை 
ஆறுகளின்‌ இன்னொலியில்‌ ஒன்றுகிறது; இந்தியக்‌ கடலலைகளால்‌ வணங்கப்படுகிறது. 
ஓ அவை நின்னருளை வேண்டுகின்றன: நின்‌ புகழைப்‌ பரவுகின்றன. ஓ 


இந்தியாவின்‌ இன்ப துன்பங்களைக்‌ கணிக்கின்ற தாயே! - இ 
உனக்கு வெற்றி! வெற்றி! வெற்றி! 


= 
= 


னி 


ல்‌ 


= 


bead 


ம்‌ 


1] 


| | 6th Std Tamil CBSE FM.indd 4 ஓ 20-03-2020 161409 | | 


தமிழ்த்தாய்‌ வாழ்த்து 
நீராருங்‌ கடலுடுத்த நிலமடந்தைக்‌ கெழிலொழுகும்‌ 
சீராரும்‌ வதனமெனத்‌ திகழ்பரதக்‌ கண்டமிதில்‌ 
தெக்கணமும்‌ அதிற்சிறந்த திராவிடநல்‌ திருநாடும்‌ 
தக்கசிறு பிறைநுதலும்‌ தரித்தநறுந்‌ திலகமுமே! 
அத்திலக வாசனைபோல்‌ அனைத்துலகும்‌ இன்பமுற 
எத்திசையும்‌ புகழ்மணக்க இருந்தபெருந்‌ தமிழணங்கே! 
தமிழணங்கே! 
உன்‌ சீரிளமைத்‌ திறம்வியந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே! 
வாழ்த்துதுமே! 
வாழ்த்துதுமே! 


- 'மனோன்மணியம்‌' பெ. சுந்தரனார்‌. 


தமிழ்த்தாய்‌ வாழ்த்து - பொருள்‌ 


ஒலி எழுப்பும்‌ நீர்‌ நிறைந்த கடலெனும்‌ ஆடையுடுத்திய நிலமெனும்‌ பெண்ணுக்கு, 
அழகு மிளிரும்‌ சிறப்பு நிறைந்த முகமாகத்‌ திகழ்கிறது பரதக்கண்டம்‌. அக்கண்டத்தில்‌, 
தென்னாடும்‌ அதில்‌ சிறந்த திராவிடர்களின்‌ நல்ல திருநாடும்‌, பொருத்தமான பிறை 
போன்ற நெற்றியாகவும்‌, அதிலிட்ட மணம்‌ வீசும்‌ திலகமாகவும்‌ இருக்கின்றன. 


அந்தத்‌ திலகத்தில்‌ இருந்து வரும்‌ வாசனைபோல, அனைத்துலகமும்‌ இன்பம்‌ பெறும்‌ 
வகையில்‌ எல்லாத்‌ திசையிலும்‌ புகழ்‌ மணக்கும்படி (புகழ்‌ பெற்று) இருக்கின்ற 
பெருமைமிக்க தமிழ்ப்‌ பெண்ணே! தமிழ்ப்‌ பெண்ணே! என்றும்‌ இளமையாக இருக்கின்ற 
உன்‌ சிறப்பான திறமையை வியந்து உன்‌ வயப்பட்டு எங்கள்‌ செயல்களை மறந்து 
உன்னை வாழ்த்துவோமே! வாழ்த்துவோமே! வாழ்த்துவோமே! 


[7 2 


படட விட்ட லட. 
y 


| | 6th Std Tamil CBSE FM.indd 5 ஓ 20-03-2020 1௦1403] | 


ப்‌ GE 
AA) a 


இ 
OF 


இந்தியா எனது நாடு. இந்தியர்‌ அனைவரும்‌ என்‌ உடன்‌ 
பிறந்தவர்கள்‌. என்‌ நாட்டை நான்‌ பெரிதும்‌ நேசிக்கிறேன்‌. 
பழம்பெருமைக்காகவும்‌ பன்முக மரபுச்‌ 
சிறப்புக்காகவும்‌ நான்‌ பெருமிதம்‌ அடைகிறேன்‌. இந்நாட்டின்‌ 
பெருமைக்குத்‌ தகுந்து விளங்கிட என்றும்‌ பாடுபடுவேன்‌. 


இந்நாட்டின்‌ 


என்னுடைய பெற்றோர்‌, ஆசிரியர்கள்‌, எனக்கு வயதில்‌ 
மூத்தோர்‌ அனைவரையும்‌ மதிப்பேன்‌; எல்லாரிடமும்‌ அன்பும்‌ 
மரியாதையும்‌ காட்டுவேன்‌. 


என்‌ நாட்டிற்கும்‌ என்‌ மக்களுக்கும்‌ உழைத்திட முனைந்து 
நிற்பேன்‌. அவர்கள்‌ நலமும்‌ வளமும்‌ பெறுவதிலேதான்‌ 
என்றும்‌ மகிழ்ச்சி காண்பேன்‌. 


| | 6th Std Tamil CBSE FM.indd 6 


ஓ 


தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி 


நாட்டின்‌ உரிமை வாழ்வையும்‌ ஒருமைப்பாட்டையும்‌ 
பேணிக்காத்து வலுப்படுத்தச்‌ செயற்படுவேன்‌ என்று உளமார 
நான்‌ உறுதி கூறுகிறேன்‌. 


ஒருபோதும்‌ வன்முறையை நாடேன்‌ என்றும்‌, சமயம்‌, 
மொழி, வட்டாரம்‌ முதலியவை காரணமாக எழும்‌ 
வேறுபாடுகளுக்கும்‌ பூசல்களுக்கும்‌ ஏனைய அரசியல்‌ 
பொருளாதாரக்‌ குறைபாடுகளுக்கும்‌ அமைதி நெறியிலும்‌ 
அரசியல்‌ அமைப்பின்‌ வழியிலும்‌ நின்று தீர்வு காண்பேன்‌ 
என்றும்‌ நான்‌ மேலும்‌ உறுதியளிக்கிறேன்‌. 


க் 
1 


உறுதிமொழி 


VI 


20-03-2020 161409 | | 


TT) ௫ HE ற 


உலகின்‌ மூத்த மொழியாம்‌ தமிழின்‌ பல்வேறு பரிமாணங்களை 
இன்றைய இளம்தலைமுறைக்கு 
அறிமுகப்பருத்தும்‌ ஒரு துணைக்கருவியாக இப்பாடநூல்‌. 


ஒவ்வோர்‌ இயலையும்‌ 
ஆர்வத்துடன்‌ அணுக 
்‌ ்‌ : உரைநடைஉலகம்‌, 
பொருணமைக்கு ஏற்ப . . 
இயலின்‌ தொடக்கத்தில்‌ கவிதைப்பேழை, விரிவானம்‌, 
கற்றல்‌ நோக்கங்கள்‌ வதக்கல்‌ 
ஆகிய தலைப்புகளாக ..... 


பாடப்பகுதிகளின்‌ 
கருத்தை விளக்க அரிய, 
புதிய செய்திகளை 
அறிந்து கொள்ள 
தெரிந்து தெளிவோம்‌. .. . 


காலத்தின்‌ பாய்ச்சலுக்கு 
ஈருகொருப்பதாக 
இணையவழி உரலிகள்‌ . .. 


அ ஆளுமை மிக்க 


ஆசிரியர்களுக்கும்‌ 
ஆற்றல்‌ நிறை 
மாணவர்களுக்கும்‌... 


பயின்ற பாடங்கள்‌ குறித்துச்‌ 


சிந்திக்க, கற்றல்‌ 
இயலின்‌ இறுதியில்‌ செயல்பாருகளாகக்‌ 
விழுமியப்‌ பக்கமாக கற்பவை கற்றபின்‌... . 
நிற்க அதற்குத்‌ தக. ... 
மாணவர்தம்‌ 
அடைவை அளவிட 
உயர்சிந்தனைத்‌ திறன்பெற, மதிப்பீரு .... 
படைப்பாக்கத்தின்வழி இலக்கியச்சுவை உணர்ந்து 
வாழ்வைத்‌ தன்னம்பிக்கையுடன்‌ நுட்பங்களை உள்வாங்கி 
எதிர்கொள்ள, படித்துச்சுவைக்க, மொழியை ஆற்றலுடன்‌ 
மொழிவிளையாட்மு .... பயன்பருத்த 


மொழியை ஆள்வோம்‌ .... 


ஐம்‌ 


பாடநூலில்‌ உள்ள விரைவுக்‌ குறியீட்டைப்‌ (0 0௦06) பயன்பருத்துவோம்‌! எப்படி? 
உ உங்கள்‌ திறன்பேசியில்‌,கூகுள்‌ றிystore /ஆப்பிள்‌ ௮00 51006 கொண்டு QR 0006 ஸ்கேனர்‌ செயலியை இலவசமாகப்‌ 
பதிவிறக்கம்‌ செய்து நிறுவிக்கொள்க. 
உ செயலியைத்‌ திறந்தவுடன்‌, ஸ்கேன்‌ செய்யும்‌ பொத்தானை அழுத்தித்‌ திரையில்‌ தோன்றும்‌ கேமராவை 0 C௦0௪- 
இன்‌ அருகில்‌ கொண்ரு செல்லவும்‌. 
உ ஸ்கேன்‌ செய்வதன்‌ மூலம்‌ திரையில்‌ தோன்றும்‌ உரலியைச்‌ (பு) சொருக்க, அதன்‌ விளக்கப்‌ பக்கத்திற்குச்‌ செல்லும்‌. 


மொழிப்பாடத்தை மட்ருமல்லாமல்‌ பிறபாடங்களைப்‌ பயில, 
கருத்துகளைப்‌ புரிந்து எதிர்வினையாற்ற உதவும்‌ எணியாய்‌..... புதிய வடிவம்‌, பொலிவான 
உள்ளடக்கத்துடன்‌ இப்பாடநூல்‌ உங்கள்‌ கைகளில்‌... 


VII 


| | 6th Std Tamil CBSE FM.indd 7 ஓ 20-03-2020 161404 | | 


பொருளடக்கம்‌ 


பொருண்மை/இயல்‌ 


பாடத்தலைப்புகள்‌ 


1 மொழி 


தமிழ்த்தேன்‌ 


2 இயற்கை 


இயற்கை இன்பம்‌ 


ஓ 3 அறிவியல்‌, தொழில்நுட்பம்‌ 


எந்திர உலகம்‌ 


4 கல்வி 
கண்ணெனத்‌ தகும்‌ 

5 நாகரிகம்‌, பண்பாரு 
பாடறிந்து ஒழுகுதல்‌ 


| | 6th Std Tamil CBSE FM.indd 8 


இன்பத்தமிழ்‌ * 
தமிழ்க்கும்மி 
வளர்தமிழ்‌ 
கனவு பலித்தது 


தமிழ்‌ எழுத்துகளின்‌ வகையும்‌ தொகையும்‌ 18 


சிலப்பதிகாரம்‌ * 

காணி நிலம்‌ * 

சிறகின்‌ ஓசை 

கிழவனும்‌ கடலும்‌ 
முதலெழுத்தும்‌ சார்பெழுத்தும்‌ 
திருக்குறள்‌ * 


அறிவியல்‌ ஆத்திசூடி 
அறிவியலால்‌ ஆள்வோம்‌ 
கணியனின்‌ நண்பன்‌ 

ஒளி பிறந்தது 

மொழிமுதல்‌, இறுதி எழுத்துகள்‌ 


மூதுரை * 

துன்பம்‌ வெல்லும்‌ கல்வி 
கல்விக்கண்‌ திறந்தவர்‌ 
நூலகம்‌ நோக்கி... 

இன எழுத்துகள்‌ 
ஆசாரக்கோவை 
கண்மணியே கண்ணுறங்கு 
தமிழர்‌ பெருவிழா 

மனம்‌ கவரும்‌ மாமல்லபுரம்‌ 
மயங்கொலிகள்‌ 


திருக்குறள்‌ * 


VIII 


100 
102 
105 
109 
114 
120 


20-03-2020 161404 | | 


பொருண்மை/இயல்‌ 


பாடத்தலைப்புகள்‌ 


தொழில்‌, வணிகம்‌ 


கூடித்‌ தொழில்‌ செய்‌ 


நாரு, சமூகம்‌, அரசு, நிருவாகம்‌ 


புதுமைகள்‌ செய்யும்‌ தேசமிது 


அறம்‌, தத்துவம்‌, சிந்தனை 


எல்லாரும்‌ இன்புற 


மனிதம்‌, ஆளுமை 


இன்னுயிர்‌ காப்போம்‌ 


நானிலம்‌ படைத்தவன்‌ 126 
கடலோர விளையாடு * 129 
வளரும்‌ வணிகம்‌ 132 
உழைப்பே மூலதனம்‌ 137 
சுட்டு எழுத்துகள்‌, வினா எழுத்துகள்‌ 140 
பாரதம்‌ அன்றைய நாற்றங்கால்‌ * 148 
தமிழ்நாட்டில்‌ காந்தி 151 
வேலுநாச்சியார்‌ 55 
நால்வகைச்‌ சொற்கள்‌ 159 
பராபரக்‌ கண்ணி * 166 
நீங்கள்‌ நல்லவர்‌ 168 
பசிப்பிணி போக்கிய பாவை 170 ட்‌ 
பாதம்‌ 174 
பெயர்ச்சொல்‌ 178 
திருக்குறள்‌ * 184 
ஆசிய ஜோதி 188 
மனிதநேயம்‌ 192 
முடிவில்‌ ஒரு தொடக்கம்‌ 196 
அணி இலக்கணம்‌ 199 
திருக்குறள்‌ 205 


(*) இக்குறியிட்ட பாடல்கள்‌ மனப்பாடப்பகுதி 


| | 6th Std Tamil CBSE FM.indd 9 


இணைய வளங்கள்‌ 


20-03-2020 161404 | | 


ரு டுவது ஓ ப னை | | ப। 


த ஆறாம்‌ வகுப்பு க 
தமிழ்‌ 


| | 6th Std Tamil CBSE FM.indd 10 ஓ 20-03-2020 161404 | | 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ இ 


செய்யுளின்‌ பொருளைச்‌ சொந்த நடையில்‌ கூறுதல்‌ - எழுதுதல்‌ 


தமிழ்‌ மொழியின்‌ இனிமையை உணர்ந்து போற்றுதல்‌ 
தமிழ்மொழியின்‌ தனிச்சிறப்புகளைப்‌ பட்டியலிடூதல்‌ 


தன்னம்பிக்கையுடன்‌ தனக்கான இலக்குகளை உருவாக்குதல்‌ 


நக த்‌ த டத்‌ ர்‌ 


எழுத்துகளின்‌ வகை, தொகைகளை அறிதல்‌ 


| | 6th Std Tamil CBSE Pages 1-24.indd 1 ஓ 20-03-2020 16:18:21 | | 


நுழையும்முன்‌ 


aE 4 கூ தத 
அவை மப 


சொல்லும்‌ பொருளும்‌ 
நிருமித்த - உருவாக்கிய விளைவு - வளர்ச்சி 


சமூகம்‌ 


| | 6th Std Tamil CBSE Pages 1-24.indd 2 


கவிதைப்பேழை [|] 
இன்பத்தமிழ்‌ 


நமது தாய்மொழியாகிய தமிழைத்‌ தமிழ்‌ 
இலக்கியங்கள்‌ போற்றுகின்றன. தமிழ்‌ வணக்கம்‌ தற்கால 
இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. பாரதிதாசன்‌ தமிழைப்‌ 
பலவாறாகப்‌ போற்றுகிறார்‌. கண்ணே! மணியே! என்று 
குழந்தையைக்‌ கொஞ்சுவதும்‌ உண்டு. அதுபோல அவர்‌ 
நம்‌ செந்தமிழுக்குப்‌ பெயர்கள்‌ பல சூட்டி மகிழ்வதைக்‌ 
காண்போம்‌. 


தமிழுக்கும்‌ அமுதென்றுபேர்‌! - அந்தத்‌ ண உ 
குமிழ்‌ இன்பத்‌ தமிழ்‌எங்கள்‌ உயிருக்கு நேர்‌! * றி (ரி 


தமிழுக்கு நிலவென்று பேர்‌! - இன்பத்‌ Se 
தமிழ்‌ எங்கள்‌ சமூகத்தின்‌ விளைவுக்கு நீர்‌! * <e 


தமிழுக்கு மணமென்று பேர்‌! - இன்பத்‌ OA 7 8 
தமிழ்‌ எங்கள்‌ வாழ்வுக்கு நிருமித்த ஊர்‌! * 1" e 
தமிழ்‌ எங்கள்‌ இளமைக்குப்‌ பால்‌! - இன்பத்‌ ட்‌ ல்‌ (1 
தமிழ்‌ நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல்‌! க 
தமிழ்‌ எங்கள்‌ உயர்வுக்கு வான்‌! - இன்பத்‌ ர (8 
தமிழ்‌ எங்கள்‌ அசதிக்குச்‌ சுடர்துந்த தேன்‌! ஷு ர 
தமிழ்‌ எங்கள்‌ அறிவுக்குத்‌ தோள்‌!- இன்பத்‌! (1 
தமிழ்‌ எங்கள்‌ கவிதைக்கு வயிரத்தின்‌ வாள்‌! <= Ke 
- பாரதிதாசன்‌ ஃ ஃஃ 

ப அகடு & 4061 


- மக்கள்‌ குழு அசதி - சோர்வு 


2 


யூ 


ஓ ப னை | | I 


20-03-2020 16:18:21 | | 


பாடலின்‌ பொருள்‌ 

தமிழுக்கு அமுது என்று பெயர்‌. இன்பம்‌ தரும்‌ அந்தத்‌ தமிழ்‌ எங்கள்‌ உயிருக்கு 
இணையானது. 

தமிழுக்கு நிலவு என்று பெயர்‌. இன்பத்தமிழ்‌ எங்கள்‌ சமூக வளர்ச்சிக்கு 
அடிப்படையான நீர்‌ போன்றது. 

தமிழுக்கு மணம்‌ என்று பெயர்‌. அது எங்கள்‌ வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட 
ஊர்‌ ஆகும்‌. 

தமிழ்‌ எங்கள்‌ இளமைக்குக்‌ காரணமான பால்‌ போன்றது. நல்ல புகழ்மிகுந்த 
புலவர்களுக்குக்‌ கூர்மையான வேல்‌ போன்ற கருவியாகும்‌. 

தமிழ்‌ எங்கள்‌ உயர்விற்கு எல்லையாகிய வானம்‌ போன்றது. இன்பத்தமிழ்‌ எங்கள்‌ 
சோர்வை நீக்கி ஒளிரச்‌ செய்யும்‌ தேன்‌ போன்றது. 

தமிழ்‌ எங்கள்‌ அறிவுக்குத்‌ துணை கொடுக்கும்‌ தோள்‌ போன்றது. தமிழ்‌ எங்கள்‌ 
கவிதைக்கு வைரம்‌ போன்ற உறுதி மிக்க வாள்‌ ஆகும்‌. 


நூல்‌ வெளி 

பாரதிதாசனின்‌ இயற்பெயர்‌ சுப்புரத்தினம்‌. பாரதியாரின்‌ 
கவிதைகள்‌ மீது கொண்ட பற்றின்‌ காரணமாகத்‌ தம்‌ 
பெயரைப்‌ பாரதிதாசன்‌ என மாற்றிக்‌ கொண்டார்‌. தம்‌ 
கவிதைகளில்‌ பெண்கல்வி, கைம்பெண்‌ மறுமணம்‌, 
பொதுவுடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துகளைப்‌ 
பாருபொருளாகப்‌ பாடியுள்ளார்‌. எனவே, இவர்‌ புரட்சிக்கவி என்று 
போற்றப்பருகிறார்‌. இவர்‌ பாவேந்தர்‌ என்றும்‌ சிறப்பிக்கப்பருகிறார்‌. 
இப்பாடல்‌, 'பாரதிதாசன்‌ கவிதைகள்‌' என்ற நூலில்‌ 'தமிழ்‌' என்னும்‌ | 
தலைப்பின்கீழ்‌ இடம்பெற்றுள்ளது. 


த ஒரு ப்‌ © © 
RY கற்பவை கற்றபின்‌ 


1. இன்பத்தமிழ்‌ என்ற பாடலை இனிய ஓசையுடன்‌ பாடுக. 
2. தமிழை அமுது, நிலவு, மணம்‌ என்று பெயரிட்டு அழைப்பது பற்றி வகுப்பறையில்‌ 
கலந்துரையாடுூக. 
3. தமிழுக்கு நீங்கள்‌ சூட்ட விரும்பும்‌ பெயர்களைப்‌ பட்டியலிடுக. 
4. தமிழ்க்‌ கவிதைகள்‌, பாடல்களைப்‌ படித்து மகிழ்க. 
(எ.கா.) தமிழே உயிரே வணக்கம்‌ 
தூய்பிள்ளை உறவம்மா உனக்கும்‌ எனக்கும்‌ 
அமிழ்தே நீ இல்லை என்றால்‌ 
அத்தனையும்‌ வாழ்வில்‌ கசக்கும்‌ புளிக்கும்‌ 
தமிழே உன்னை நினைக்கும்‌ 
தமிழன்‌ என்‌ நெஞ்சம்‌ இனிக்கும்‌ இனிக்கும்‌ 
- தாசி ஆனந்தன்‌ 


| | 6th Std Tamil CBSE Pages 1-24.indd 3 ஓ 20-03-2020 161821 | | 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. ஏற்றத்‌ தாழ்வற்ற ------ 


அமைய வேண்டும்‌ 


௮) சமூகம்‌ ஆ) நாடி இ) வீடு ஈ) தெரு 
2. நாள்‌ முழுவதும்‌ வேலை செய்து களைத்தவர்க்கு ------ ஆக இருக்கும்‌ 
௮) மகிழ்ச்சி ஆ) கோபம்‌ இ) வருத்தம்‌ ஈ) அசதி 


3. நிலவு * என்று என்பதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ --------- 
ஆ) நிலவென்று இ)நிலவன்று ௭) நிலவுஎன்று 


4. தமிழ்‌ * எங்கள்‌ என்பதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ --------- 


௮) நிலயென்று 


௮) தமிழங்கள்‌ 


ஆ) தமிழெங்கள்‌ இ) தமிழுங்கள்‌ ஈ) தமிழ்‌எங்கள்‌ 


5. அமுதென்று என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது --------- 
௮) அமுது * தென்று ஆ) அமுது * என்று இ) அமுது * ஒன்று ஈ) அமு 4 தென்று 
6. 'செம்பயிர்‌' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது --------- 


௮) செம்மை - பயிர்‌ ஆ) செம்‌ + பயிர்‌ இ) செமை- பயிர்‌ ஈ) செம்பு 4 பயிர்‌ 


இன்பத்தமிழ்‌ - பாடலின்‌ கருத்துக்கு ஏற்றபடி பொருத்துக. 


௫ 1. விளைவுக்கு 
2. அறிவுக்கு 
3. இளமைக்கு 
4. புலவர்க்கு 


பால்‌ 
வேல்‌ 
நீர்‌ 
தோள்‌ 


ஒத்த ஓசையில்‌ முடியும்‌ (இயைபு) சொற்களை எடுத்து எழுதுக. 


(எ.கா.) பேர்‌ - நேர்‌ 
குறுவினா 


1. பாரதிதாசன்‌ தமிழுக்குச்‌ சூட்டியுள்ள பெயர்கள்‌ யாவை? 


2. நீங்கள்‌ தமிழை எதனோடு ஓப்பிடுவீர்கள்‌? 


சிறுவினா 


1. இன்பத்‌ தமிழ்‌ - பாடலில்‌ உங்களுக்குப்‌ பிடித்த அடிகள்‌ இரண்டனை எழுதுக. 


2. சமூக வளர்ச்சிக்கும்‌ நீருக்கும்‌ உள்ள தொடர்பு யாது? 


சிந்தனை வினா 


வேல்‌ என்பது ஓர்‌ ஆயுதம்‌. 


| | 6th Std Tamil CBSE Pages 1-24.indd 4 


தமிழ்‌ ஏன்‌ வேலுடன்‌ ஒப்பிடப்படுகிறது? 


ஓ 20-03-2020 16:18:21 | | 


நுழையும்முன்‌ 


சொல்லும்‌ பொருளும்‌ 


கவிதைப்பேழை [1] 


தமிழ்க்கும்மி 


கூட்டமாகக்கூடிக்‌ கும்மியடித்துப்‌ பாடி ஆடுவது மகிழ்ச்சியான 
அனுபவம்‌. கும்மியில்‌ தமிழைப்‌ போற்றிப்பாடி ஆடுவது பெரும்‌ 
மகிழ்ச்சி தருவதாகும்‌. வாருங்கள்‌! தமிழின்‌ பெருமையை 
வாயாரப்‌ பேசலாம்‌; காதாரக்‌ கேட்கலாம்‌; இசையோடு 
பாடலாம்‌: கும்மி கொட்டி ஆடலாம்‌. 


கொட்டுங்கடி கும்மி கொட்முங்கடி இளங்‌ 
கோதையரே கும்மி கொட்ருங்கடி - நிலம்‌ 
எட்டுத்‌ திசையிலும்‌ செந்தமிழின்‌ புகழ்‌ 


எட்டிடவே கும்மி கொட்முங்கடி! | 


78062 


ஊழி பலநூறு கண்டதுவாம்‌ அறிவு 
ஊற்றெனும்‌ நூல்பல கொண்டதுவாம்‌ - பெரும்‌ 
ஆழிப்‌ வருக்கிற்கும்‌ காலத்திற்கும்‌ முற்றும்‌ ௫ 
அழியாமலே நிலை நின்றதுவாம்‌! 
பொய்‌.அகற்றும்‌ உள்ளப்‌ பூட்டறுக்கும்‌ - அன்பு தீ 
பூண்டவறின்‌ இன்பப்‌ பாட்டிருக்கும்‌ - உயிர்‌ ர்‌ + 
மெய்புகட்மும்‌ அறமேன்மை கிட்மும்‌ இந்த 
மேதினி வாழ்வழி காட்டிருக்கும்‌ ! | 
- பெருஞ்சித்திரனார்‌ ॥ 


| | 6th Std Tamil CBSE Pages 1-24.indd 5 


ஆழிப்‌ பெருக்கு - கடல்‌ கோள்‌ ஊழி - நீண்டதொருகாலப்பகுதி 
மேதினி - உலகம்‌ உள்ளப்பூட்டு - உள்ளத்தின்‌ அறியாமை 
5 


ஓ 20-03-2020 16182 | | 


ஓ 


பாடலின்‌ பொருள்‌ 


இளம்பெண்களே! தமிழின்‌ புகழ்‌ எட்டுத்திசைகளிலும்‌ பரவிடும்‌ வகையில்‌ கைகளைக்‌ 
கொட்டிக்‌ கும்மியடிப்போம்‌. 

பல நூறு ஆண்டுகளைக்‌ கண்டது தமிழ்மொழி. அறிவு ஊற்றாகிய நூல்கள்‌ பலவற்றைக்‌ 
கொண்ட மொழி. பெரும்‌ கடல்‌ சீற்றங்கள்‌, கால மாற்றங்கள்‌ ஆகிய எவற்றாலும்‌ அழியாமல்‌ 
நிலைத்திருக்கும்‌ மொழி. 

தமிழ்‌, பொய்யை அகற்றும்‌ மொழி; அது மனத்தின்‌ அறியாமையை நீக்கும்‌ மொழி: 
அன்புடைய பலரின்‌ இன்பம்‌ தரும்‌ பாடல்கள்‌ நிறைந்த மொழி; உயிர்‌ போன்ற உண்மையை 
ஊட்டும்‌ மொழி ; உயர்ந்த அறத்தைத்‌ தரும்‌ மொழி. இந்த உலகம்‌ சிறந்து வாழ்வதற்கான 
வழிகளையும்‌ காட்டும்‌ மொழி தமிழ்மொழி . 


நூல்‌ வெளி 


பெருஞ்சித்திரனாரின்‌ இயற்பெயர்‌ மாணிக்கம்‌. இவர்‌ 
பாவலரேறு என்னும்‌ சிறப்புப்‌ பெயரால்‌ அழைக்கப்பருகிறார்‌. 


கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியக்கொத்து, நூறாசிரியம்‌ 
முதலான நூல்களை இயற்றியுள்ளார்‌. தென்மொழி, 
தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம்‌ ஆகிய இதழ்களை நடத்தினார்‌. தனித்தமிழையும்‌ 
தமிழுணர்வையும்‌ பரப்பிய பாவலர்‌ இவர்‌. 


இப்பாடல்‌ கனிச்சாறு என்னும்‌ நூலில்‌ இடம்‌ பெற்றுள்ளது. இந்நூல்‌ எட்ருத்‌ தொகுதிகளாக 
டி வெளிவந்துள்ளது. இது தமிழுணர்வு நிறைந்த பாடல்களைக்‌ கொண்டது. ட 


455, 6 ஓ © 
Ey கற்பவை கற்றபின்‌ 


1. தமிழ்க்கும்மி பாடலை இசையோடு பாடி மகிழ்க. 


2. பின்வரும்‌ கவிதை அடிகளைப்‌ படித்து மகிழ்க. 
வான்தோன்றி வளி தோன்றி நெருப்புத்‌ தோன்றி 
மண்‌ தோன்றி மழை தோன்றி மலைகள்‌ தோன்றி 
ஊன்‌ தோன்றி உயிர்‌ தோன்றி உணர்வு தோன்றி 
ஒளி தோன்றி ஒலி தோன்றி வாழ்ந்த அந்நாள்‌ 
தேன்‌ தோன்றியது போல மக்கள்‌ நாவில்‌ 
செந்தமிழே! நீ தோன்றி வளர்ந்தாய்‌! வாழி! 


- வாணிதாசன்‌ 


| | 6th Std Tamil CBSE Pages 1-24.indd 6 ஓ 20-03-2020 16182 | | 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


. தூய்‌ மொழியில்‌ படித்தால்‌ ------ அடையலாம்‌ 


= 


அ) பன்மை ஆமேன்மை இ)பொறுமை ஈ)சிறுமை 


2. தகவல்‌ தொடர்பு முன்னேற்றத்தால்‌ ------ சுருங்கிவிட்டது 


கார “பவம்‌ 4 ஸை 
794743 


அ) மேதினி ஆநிலா இவானம்‌ காற்று 
3. 'செந்தமிழ்‌' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது_______ 
௮) செந்‌- தமிழ்‌ ஆ) செம்‌-தமிழ்‌ இ)சென்மை தமிழ்‌ ஈ) செம்மை - தமிழ்‌ 
4. 'பொய்யகற்றும்‌' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது. 
௮) பொய்‌ 4+ அகற்றும்‌ ஆஅ) பொய்‌ 4 கற்றும்‌ 
இ) பொய்ய 4 கற்றும்‌ ஈ) பொய்‌ 4 யகற்றும்‌ 
5. பாட்டு* இருக்கும்‌ என்பதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ --------- 
அ) பாட்டிருக்கும்‌ ஆ) பாட்டுருக்கும்‌ இ) பாடிருக்கும்‌ ஈ) பாடியிருக்கும்‌ 
6. எட்டு * திசை என்பதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ --------_ 


அ) எட்டுத்திசை ஆ) எட்டிதிசை இ) எட்டுதிசை ஈ) எட்டிஇசை 


நயம்‌ உணர்ந்து எழுதுக. 
1. பாடல்‌ அடிகளில்‌ முதல்‌ எழுத்து ஒன்றுபோல்‌ வரும்‌ (மோனை) சொற்களை 
எடுத்து எழுதுக. 
2. பாடல்‌ அடிகளில்‌ இரண்டாம்‌ எழுத்து ஒன்றுபோல்‌ வரும்‌ (எதுகை) சொற்களை 
எடுத்து எழுதுக. 
3. பாடல்‌ அடிகளில்‌ இறுதி எழுத்து ஒன்றுபோல்‌ வரும்‌ (இயைபு) சொற்களை 
எடுத்து எழுதுக. 


குறுவினா 
1. தமிழ்‌ மொழியின்‌ செயல்களாகக்‌ கவிஞர்‌ கூறுவன யாவை? 
2. செந்தமிழின்‌ புகழ்‌ எங்கெல்லாம்‌ பரவ வேண்டும்‌ என்று கவிஞர்‌ கூறுகிறார்‌? 


சிறுவினா 
1. கால வெள்ளத்தை எதிர்த்து நிற்கும்‌ மொழி தமிழ்‌ என்று கவிஞர்‌ கூறுவதன்‌ 
காரணம்‌ என்ன? 
2. தமிழ்க்‌ கும்மி பாடலின்வழி நீங்கள்‌ அறிந்துகொண்டவற்றை உம்‌ சொந்த நடையில்‌ 
எழுதுக. 


சிந்தனை வினா 
தமிழ்‌ மொழி அறியாமையை எவ்வாறு அகற்றும்‌? 


ர்‌ 


| | 6th Std Tamil CBSE Pages 1-24.indd 7 ஓ 20-03-2020 16182 | | 


உரைநடை உலகம்‌ [1] 


வளர்தமிழ்‌ 


பப்ப 
790350 


மூத்த தமிழ்மொழி என்றும்‌ இளமையானது; எளிமையானது: 
இனிமையானது; வளமையானது: காலத்திற்கேற்பத்‌ தன்னைத்‌ 
தகுதிப்படுத்திக்கொள்வது; நினைக்கும்போதே நெஞ்சில்‌ 
நுழையும்முன்‌ இனிப்பது; நம்‌ வாழ்வைச்‌ செழிக்கச்‌ செய்வது; உலகச்‌ 
செம்மொழிகளுள்‌ ஒன்றாக விளங்கும்‌ தமிழ்மொழியின்‌ 
சிறப்புகளை அறியலாம்‌ வாருங்கள்‌. 


மனித இனப்‌ பரிணாம வளர்ச்சியின்‌ சிறப்புகளுள்‌ ஒன்று மொழி. மனிதரைப்‌ பிற 
உயிரினங்களிடம்‌ இருந்து வேறுபடுத்தியும்‌ மேம்படுத்தியும்‌ காட்டுவது மொழி. மொழி, நாம்‌ 
சிந்திக்க உதவுகிறது. சிந்தித்ததை வெளிப்படுத்தவும்‌ உதவுகிறது. பிறர்‌ கருத்தை நாம்‌ அறிய 
உதவுவதும்‌ மொழியே. உலகில்‌ ஆறாயிரத்திற்கும்‌ மேற்பட்ட மொழிகள்‌ உள்ளன. இவற்றுள்‌ 
சில மொழிகள்‌ மட்டுமே பேச்சு வடிவம்‌, எழுத்து வடிவம்‌ ஆகிய இரண்டையும்‌ பெற்றுள்ளன. 


© உலக மொழிகளுள்‌ பலவற்றுள்‌ இலக்கண, இலக்கியவளம்‌ பெற்றுத்‌ திகழும்‌ 7 
மொழிகள்‌ மிகச்சிலவே. அவற்றுள்‌ செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டவை 
சில மொழிகளே. தமிழ்மொழி அத்தகு சிறப்பு மிக்க செம்மொழியாகும்‌. 


தமிழ்‌ இலக்கியங்கள்‌ இனிமையானவை. ஓசை இனிமை, சொல்‌ இனிமை, பொருள்‌ 
இனிமை கொண்டவை. பல மொழிகள்‌ கற்ற கவிஞர்‌ பாரதியார்‌, 


யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல்‌ 
இனிதாவது எங்கும்‌ காணோம்‌ 


என்று தமிழ்மொழியின்‌ இனிமையை வியந்து பாடுகிறார்‌. 


மூத்தமொழி 

என்று பிறந்தவள்‌ என்று உணராத 

இயல்பினளாம்‌ எங்கள்‌ தாய்‌! 

என்று பாரதத்தாயின்‌ தொன்மையைப்‌ பற்றிப்‌ 
பாரதியார்‌ கூறிய கருத்து தமிழ்த்தாய்க்கும்‌ 
பொருந்துவதாக உள்ளது. 


சாலைகள்‌ தோன்றிய பிறகே சாலை விதிகள்‌ 
தோன்றியிருக்கும்‌. அதுபோல இலக்கியம்‌ தோன்றிய 
பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள்‌ தோன்றியிருக்க 
வேண்டும்‌. தொல்காப்பியம்‌ தமிழில்‌ நமக்குக்‌ 


8 


| | 6th Std Tamil CBSE Pages 1-24.indd 8 ஓ 20-03-2020 16182 | | 


| ன ? LN |. 


கிடைத்துள்ள மிகப்‌ பழைமையான இலக்கண நூல்‌ 
ஆகும்‌. அப்படி என்றால்‌ அதற்கும்‌ முன்னதாகவே 
தமிழில்‌ இலக்கிய நூல்கள்‌ இருந்திருக்க வேண்டும்‌ 
அல்லவா? இதனைக்‌ கொண்டு தமிழ்‌ மிகவும்‌ 
தொன்மையான மொழி என்பதை உணரலாம்‌. 


எளிய மொழி 

தமிழ்மொழி பேசவும்‌ படிக்கவும்‌ எழுதவும்‌ 
உகந்த மொழி. 

உயிரும்‌ மெய்யும்‌ இணைவதால்‌ 
தோன்றுபவை உயிர்மெய்‌ எழுத்துகள்‌. உயிர்‌ 
எழுத்துகள்‌, மெய்‌ எழுத்துகள்‌ ஆகியவற்றின்‌ 
ஒலிப்பு முறைகளை அறிந்து கொண்டால்‌ உயிர்மெய்‌ எழுத்துகளை எளிதாக ஒலிக்கலாம்‌. 
எழுத்துகளைக்‌ கூட்டி ஒலித்தாலே தமிழ்‌ படித்தல்‌ இயல்பாக நிகழ்ந்துவிடும்‌. 

(எ.கா. அ-ஃமு-*து- அழுது. 

தமிழ்மொழியை எழுதும்‌ முறையும்‌ மிக எளிதுதான்‌. இதற்கேற்ப, தமிழ்‌ எழுத்துகள்‌ 
பெரும்பாலும்‌ வலஞ்சுழி எழுத்துகளாகவே அமைந்துள்ளன. 


(எ.கா.) வலஞ்சுழி எழுத்துகள்‌ - ௮, ௭, ஓள, ண, ஞ 
இடஞ்சுழி எழுத்துகள்‌ - ட,ய,ழ 


ட்‌ இ 
தெரிந்து தெளிவோம்‌ 
சொல்‌ முதலில்‌ ஆளப்பரும்‌ இலக்கியம்‌ மேற்கோள்‌ 
ud தொல்காிபியங ல கிளவியும்‌ அதனோ ரற்றே- 
தொல்‌ : 386 
ட்ட சிலப்பதிகாரம்‌ இமிழ்கடல்‌ வேலியைத்‌ தமிழ்நாடூ ஆக்கிய 

ட்ட வஞ்சிக்காண்டம்‌ இதுநீ கருதினை ஆயின்‌ - வஞ்சி : 165 

தமிழன்‌ (அப்பர்‌ தேவாரம்‌ ..துமிழன்‌ கண்டாய்‌ - திருத்தாண்டகம்‌ : 23 
சீர்மை மொழி 


சீர்மை என்பது ஒழுங்கு முறையைக்‌ குறிக்கும்‌ சொல்‌. தமிழ்‌ மொழியின்‌ பலவகைச்‌ 
சீர்மைகளுள்‌ அதன்‌ சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கது. 

உயர்திணை, அஃறிணை என இருவகைத்‌ திணைகளை அறிவோம்‌. உயர்திணையின்‌ 
எதிர்ச்சொல்‌ தாழ்திணை என அமையவேண்டும்‌. ஆனால்‌ தாழ்திணை என்று கூறாமல்‌ 
அஃறிணை (அல்‌ 4+ திணை - உயர்வு அல்லாத திணை) என்று பெயர்‌ இட்டனர்‌ நம்‌ முன்னோர்‌. 

பாகற்காய்‌ கசப்புச்சுவை உடையது. அதனைக்‌ கசப்புக்காய்‌ என்று கூறாமல்‌, இனிப்பு 
அல்லாத காய்‌ பாகற்காய்‌ (பாகு 4 அல்‌ 4 காய்‌) என வழங்கினர்‌. இவ்வாறு பெயரிடுவதிலும்‌ 
சீர்மை மிக்கது தமிழ்‌ மொழி. 

9 


| | 6th Std Tamil CBSE Pages 1-24.indd 9 ஓ 20-03-2020 16182 | | 


வளமை மொழி 


தமிழ்‌ வளமைமமிக்க மொழி. 
தொல்காப்பியம்‌, நன்னூல்‌ உள்ளிட்ட 
இலக்கண நூல்கள்‌ மிகுந்தது தமிழ்‌ மொழி. 
எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு ஆகிய சங்க 
7 இலக்கியங்களைக்‌ கொண்டது: திருக்குறள்‌, 
1 நாலடியார்‌ முதலிய அறநூல்கள்‌ பலவும்‌ 
நிறைந்தது; சிலப்பதிகாரம்‌, மணிமேகலை 
முதலிய காப்பியங்களைக்‌ கொண்டது. 
இவ்வாறு இலக்கிய, இலக்கண வளம்‌ 
நிறைந்தது தமிழ்‌ மொழி. 


தமிழ்‌ மொழி சொல்வளம்‌ மிக்கது. ஒரு 
பொருளின்‌ பல நிலைகளுக்கும்‌ வெவ்வேறு 
பெயர்‌ சூட்டுவது தமிழ்‌ மொழியின்‌ சிறப்பாகும்‌. 
சான்றாக, பூவின்‌ ஏழுநிலைகளுக்கும்‌ 
தோன்றுவது முதல்‌ உதிர்வது வரை 
தனித்தனிப்‌ பெயர்கள்தமிழில்‌ உண்டு. 


ஓர்‌ எழுத்தே ஒரு சொல்லாகிப்‌ பொருள்தருவதும்‌ உண்டு. ஒரு சொல்‌ பல 
ட பொருளைக்‌ குறித்து வருவதும்‌ உண்டு. சான்றாக 'மா' - என்னும்‌ ஒரு சொல்‌ மரம்‌. விலங்கு, ட 
பெரிய, திருமகள்‌, அழகு, அறிவு, அளவு, அழைத்தல்‌, துகள்‌, மேன்மை, வயல்‌, வண்டு 


போன்ற பல பொருள்களைத்‌ தருகிறது. 
தெரிந்து தெளிவோம்‌ 


வளர்மொழி 

தமிழுக்கு முத்தமிழ்‌ என்னும்‌ 
சிறப்புப்‌ பெயரும்‌ உண்டு. இயல்தமிழ்‌ 
எண்ணத்தை வெளிப்படுத்தும்‌; 


இசைத்தமிழ்‌ உள்ளத்தை மகிழ்விக்கும்‌; தாவர இலைப்‌ பெயர்கள்‌ 
நாடகத்தமிழ்‌ உணர்வில்‌ கலந்து வாழ்வின்‌ ஆல்‌, அரசு, மா, பலா, வாழை | இலை 
நிறைகுறைகளைச்‌ சுட்டிக்காட்டும்‌. - ்‌ 2 
அயில்‌: சல்‌ றம்‌ ல அகத்தி, பசலை, முருங்கை ரை 
வகையான இலக்கிய வடிவங்கள்‌ அருகு, கோரை புல்‌ 
புதிது புதிதாக உருவாகி வருகின்றன. நெல்‌, வரகு தாள்‌ 
துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள்‌, மல்லி தழை 
போன்றன தமிழ்க்‌ கவிதை வடிவங்கள்‌. சப்பாத்திக்‌ கள்ளி, தாழை ல 
கட்டுரை, புதினம்‌, சிறுகதை போன்றன - 
உரைநடை வடிவங்கள்‌. 2... ல்‌ 
தற்போது அறிவியல்‌ தமிழ்‌, பனை, தென்னை ஓலை 
கணினித்தமிழ்‌ என்று மேலும்‌ மேலும்‌ கமுகு (பாக்கு) கூந்தல்‌ 


வளர்ந்து கொண்டே வருகிறது. 


10 


| | 6th Std Tamil CBSE Pages 1-24.indd 10 ஓ 20-03-2020 1௦1825 | | 


புதுமை மொழி 

இன்றைய அறிவியல்‌, தொழில்நுட்ப 
வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில்‌ புதிய புதிய 
கலைச்சொற்கள்‌ உருவாகி வருகின்றன. 

இணையம்‌, முகநூல்‌, புலனம்‌, 
குரல்தேடல்‌, தேடூபொறி, செயலி, 
தொடுதிரை முதலிய சொற்களை 
இதற்கு எடுத்துக்காட்டாகக்‌ கூறலாம்‌. 
சமூக ஊடகங்களான செய்தித்தாள்‌, 
வானொலி, தொலைக்காட்சி 
ஆகியவற்றிலும்‌ பயன்படத்தக்க 
மொழியாக விளங்குகிறது தமிழ்மொழி . 


அறிவியல்‌ தொழில்நுட்ப மொழி 

உலகில்‌ எழுத்து வடிவம்‌ பெறாத 
மொழிகள்‌ பல உள்ளன. இந்நிலையில்‌ 
தமிழ்‌ வரிவடிவ எழுத்துகள்‌ அறிவியல்‌ 
தொழில்நுட்பநோக்கிலும்‌ பயன்படுத்தத்‌ 
தக்கவையாக உள்ளன. 


மொழியைக்‌ கணினியில்‌ பயன்படுத்த வேண்டும்‌ என்றால்‌ அது எண்களின்‌ 


அடிப்படையில்‌ வடிவமைக்கப்படவேண்டும்‌. தொல்காப்பியம்‌, நன்னூல்‌ போன்றவை நாம்‌ 
படிப்பதற்காக எழுதப்பட்டவை. ஆயினும்‌ அவை கணினி மொழிக்கும்‌ ஏற்ற நுட்பமான 


வடிவத்தையும்‌ பெற்றுள்ளன. 


தமிழ்‌ எண்களை அறிவோம்‌. 


1 2 வ்‌ 4 


| | 6th Std Tamil CBSE Pages 1-24.indd 11 


மூத்த மொழியான தமிழ்‌ - கணினி, 
இணையம்‌ போன்றவற்றில்‌ பயன்படத்தக்க 
வகையில்‌ புது மொழியாகவும்‌ திகழ்கிறது. 
இத்தகு சிறப்புமிக்க மொழியைக்‌ 
கற்பது நமக்குப்‌ பெருமையல்லவா? 
தமிழ்‌ மொழியின்‌ வளமைக்கும்‌ 
வளர்ச்சிக்கும்‌ பங்காற்றவேண்டியது நமது 
கடமையல்லவா? 


20-03-2020 1618 | | 


இரண்டாயிரம்‌ ஆண்டுகளாக வழக்கில்‌ இருக்கும்‌ 


சில தமிழ்ச்சொற்கள்‌. 

வ.எண்‌ சொல்‌ இடம்பெற்ற நூல்‌ 
i, வேளாண்மை கலித்தொகை 101, திருக்குறள்‌ 81 
த உழவர்‌ நற்றிணை 4 
1. பாம்பு குறுந்தொகை- 239 
4. வெள்ளம்‌ பதிற்றுப்பத்து-15 
5. முதலை குறுந்தொகை-324 
6. கோடை அகநானூறு-42 
7: உலகம்‌ தொல்காப்பியம்‌, கிளவியாக்கம்‌- 56 திருமுருகாற்றுப்படை-1 
8. மருந்து அகநானூறு-147, திருக்குறள்‌ 952 
9. ஊர்‌ தொல்காப்பியம்‌, அகத்திணையியல்‌ -41 

ஓ 10. அன்பு தொல்காப்பியம்‌, களவியல்‌ 110, திருக்குறள்‌ 84 ஓ 

ர. உயிர்‌ தொல்காப்பியம்‌, கிளவியாக்கம்‌- 56, திருக்குறள்‌ 955 
12 மகிழ்ச்சி தொல்காப்பியம்‌, கற்பியல்‌-142, திருக்குறள்‌ 531 
13: மீன்‌ குறுந்தொகை 54 
14. புகழ்‌ தொல்காப்பியம்‌, வேற்றுமையியல்‌ 71 
1: அரசு திருக்குறள்‌ 554 
16. செய்‌ குறுந்தொகை 72 
17 செல்‌ தொல்காப்பியம்‌, 75 புறத்திணையியல்‌ 
18. பார்‌ பெரும்பாணாற்றுப்படை, 435 
19. ஓழி தொல்காப்பியம்‌, கிளவியாக்கம்‌ 48 
20. முடி தொல்காப்பியம்‌, வினையியல்‌ 206 


12 


| | 6th Std Tamil CBSE Pages 1-24.indd 12 ஓ 20-03-2020 16:18:33 | | 


_ ணா | । ஓ | ன | | ப। 


க ஒரு © o o 
Ey கற்பவை கற்றபின்‌ 


1. மாற்றங்களுக்கு ஏற்பத்‌ தன்னைப்‌ புதுப்பித்துக்‌ கொள்ளும்‌ மொழி தமிழ்‌ என்பது 
பற்றிக்‌ கலந்துரையாடுக. 

2. தமிழ்‌ பேசத்தெரியாத குடும்பத்தினர்‌ உங்கள்‌ பக்கத்து வீட்டில்‌ உள்ளனர்‌. 
அவர்களுக்கு நீங்கள்‌ கற்றுத்‌ தர விரும்பும்‌ பத்துத்‌ தமிழ்ச்‌ சொற்களைப்‌ 
பட்டியலிடுக. 

3. வாழ்த்துகளைத்‌ தமிழில்‌ கூறுவோம்‌ 


(எ.கா.) 


பிறந்தநாள்‌ வாழ்த்து 


நீண்ட நீண்ட காலம்‌-நீ, நீடு வாழ வேண்டும்‌! 


மீழத்த்நாகி 


வாழ்த்துகள்‌ 


வானம்‌ தீண்டும்‌ தூரம்‌-நீ, வளர்ந்து வாழ வேண்டும்‌! 
அன்பு வேண்டும்‌! அறிவு வேண்டும்‌! பண்பு வேண்டும்‌! பரிவு வேண்டும்‌! 
எட்டுத்திக்கும்‌ புகழ வேண்டும்‌! எடுத்துக்காட்டு ஆக வேண்டும்‌! 
உலகம்‌ பார்க்க உனது பெயரை, நிலவுத்‌ தாளில்‌ எழுதவேண்டும்‌! 
சர்க்கரைத்‌ தமிழ்‌ அள்ளி, தாலாட்டு நாள்‌ சொல்லி வாழ்த்துகிறோம்‌! 
பிறந்தநாள்‌ வாழ்த்துகள்‌! பிறந்தநாள்‌ வாழ்த்துகள்‌! ட 
இனிய பிறந்தநாள்‌ வாழ்த்துகள்‌! 

- அறிவுமதி 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. 'தொன்மை' என்னும்‌ சொல்லின்‌ பொருள்‌ 


௮) புதுமை ஆ) பழமை இ)பெருமை ஈ) சீர்மை 
2, இடப்புறம்‌' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது... 
௮) இடன்‌ புறம்‌ ஆ) இடை புறம்‌ இ) இடம்‌ - புறம்‌ ஈ) இடப்‌- புறம்‌ 
3. 'சீரிளமை' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 


அ) சீர்‌- இளமை ஆ) சீர்மை + இளமை இ)சீரி- இளமை ஈ)சீற்‌* இளமை 


| | 6th Std Tamil CBSE Pages 1-24.indd 13 ஓ 20-03-2020 1618 | | 


_ ணா | । ஓ ப ன | | ப। 


4. சிலம்பு 4 அதிகாரம்‌ என்பதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌________ 
அ) சிலம்பதிகாரம்‌ ஆ) சிலப்பதிகாரம்‌ 
இ) சிலம்புதிகாரம்‌ ஈ) சில பதிகாரம்‌ 

5. கணினி 4 தமிழ்‌ என்பதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ ____ 
௮) கணினிதமிழ்‌ ஆ) கணினித்தமிழ்‌ இ) கணிணிதமிழ்‌ ஈ) கனினிதமிழ்‌ 

6. "தமிழ்மொழி போல்‌ இனிதாவது எங்கும்‌ காணோம்‌” என்று பாடியவர்‌... 
௮) கண்ணதாசன்‌ ஆ) பாரதியார்‌ இ) பாரதிதாசன்‌ ஈ) வாணிதாசன்‌ 

7. 'மா' என்னும்‌ சொல்லின்‌ பொருள்‌________ 


அ) மாடம்‌ ஆ வானம்‌ இ)விலங்கு ஈ) அம்மா 


கோடிட்ட இடத்தை நிரப்புக. 
1. நாம்‌ சிந்திக்கவும்‌ சிந்தித்ததை வெளிப்படுத்தவும்‌ உதவுவது ................... 
2. தமிழில்‌ நமக்குக்‌ கிடைத்துள்ள மிகப்‌ பழைமையான இலக்கண நூல்‌ ................. 


3. மொழியைக்‌ கணினியில்‌ பயன்படுத்த வேண்டும்‌ எனில்‌ அது ............... வைய 


அடிப்படையில்‌ வடிவமைக்கப்பட வேண்டும்‌. 
சொற்களைச்‌ சொந்தத்‌ தொடரில்‌ அமைத்து எழுதுக. 


னா அரு... பெ்ைவாப்டி ப்ப பப்ப பபான்பிப்ப்ப பபப பைவடவப்பிய 
அறத்‌ ெண்ைையவைவகைப்வைை வை வ ை வை வா வவைவப்வலம்‌ 


குறுவினா 
1. தமிழ்‌ ஏன்‌ மூத்தமொழி என்று அழைக்கப்படுகிறது? 
2. நீங்கள்‌ அறிந்த தமிழ்க்‌ காப்பியங்களின்‌ பெயர்களை எழுதுக. 
சிறுவினா 
1. அஃறிணை, பாகற்காய்‌ ஆகிய சொற்களின்‌ பொருள்‌ சிறப்பு யாது? 
2. தமிழ்‌ இனிய மொழி என்பதற்கான காரணம்‌ தருக. 
3. தமிழ்‌ மொழியின்‌ சிறப்பைக்‌ குறித்து ஐந்து வரிகளில்‌ எழுதுக. 


சிந்தனை வினா 
1. தமிழ்‌ மொழி படிக்கவும்‌ எழுதவும்‌ எளியது என்பது பற்றி உங்கள்‌ கருத்து யாது? 
2. தமிழ்‌ மொழி வளர்மொழி என்பதை உணர்கிறீர்களா? காரணம்‌ தருக. 


14 


| | 6th Std Tamil CBSE Pages 1-24.indd 14 ஓ 20-03-2020 1618 | | 


நுழையும்முன்‌ 


ஓ 


விரிவானம்‌ [|] 
கனவு பலித்தது 


கடிதம்‌ [கர 12077 
79VU91 


தமிழில்‌ இயல்‌ உண்டு; இசை உண்டு; நாடகம்‌ உண்டு; 
இவைமட்டுமல்ல அறிவியலும்‌ உண்டு. தமிழுக்கு அறிவியல்‌ 
புதிதல்ல. அன்று முதல்‌ இன்று வரை அறிவியல்‌ செய்திகளை 
இலக்கியங்கள்‌ வாயிலாக வெளியிட்டிருக்கிறார்கள்‌ 
நம்‌ முன்னோர்கள்‌. இலக்கியங்கள்‌ கூறும்‌ செய்திகளை 
அறிவோமா! 


இடம்‌ : மதுரை 


அன்புள்ள அத்தைக்கு, 
வணக்கம்‌. நான்‌ நலம்‌. நீங்கள்‌ நலமா? 


நாள்‌ : 12-05-2017 


என்‌ பள்ளிப்பருவக்‌ கனவு நனவாகி விட்டது. ஆம்‌ 
அத்தை. இளம்‌ அறிவியல்‌ ஆய்வாளர்‌ பணிக்கு நான்‌ தெரிவு 
செய்யப்பட்டிருக்கிறேன்‌. நாளை காலை சதீஷ்தவான்‌ 
விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில்‌ பணியில்‌ சேரவேண்டும்‌. 


இந்த மகிழ்ச்சியான நேரத்தில்‌ உங்களைத்தான்‌ நினைத்துக்‌ கொள்கிறேன்‌. நான்‌ ஆறாம்‌ வகுப்பு 
படித்தபோது உங்களுக்கு ஒரு கடிதம்‌ எழுதினேனே! நினைவிருக்கிறதா? 


அன்புள்ள அத்தை, 


நான்‌ லம்‌ நீங்கள்‌ ரலமா? 

வருங்காலந்தில்‌ உங்களைப்‌ போல 
அறிவியல்‌ நறையில்‌ பணியாற்ற வேண்டும்‌ என்பது சன்‌ 
ஜிருப்பம்‌ . நான்‌ ரசம்‌ பள்ரிமில்‌ நமழ்வடியில்‌ 
படிக்கிறேன்‌. நு உங்களும்கும்‌ தெரியும்‌. தமிழிய படிற்து 
அறிறரியம்‌ அறிரூர்‌ ஆக முடியாது ஈன்ற பச0௫ம்‌ 
ககிறார்கள்‌ . என்னாசம்‌ சாதிக்க முடியாதா? தமிழில்‌ 
படித்தால்‌ என்‌ கனவு மிர கோமா ? ௪னந்கு 


ஆழிதாடீடற்கள்‌. 


ங்கள்‌ அண்ுத்கரிய, 
இன்சுவை. 


அதன்பிறகு நீங்கள்‌ எனக்குத்‌ தொடர்ந்து பல கடிதங்கள்‌ எழுதினீர்கள்‌. செய்திகள்‌ 
பலவற்றைக்‌ கூறி ஊக்கம்‌ அளித்துக்கொண்டே இருந்தீர்கள்‌. என்‌ ஐயங்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
தீர்த்துவைத்தீர்கள்‌. என்‌ கனவுகளுக்கு உரம்‌ ஊட்டியவை உங்களின்‌ கடிதங்களே! 
அக்கடிதங்களை அறிவுக்‌ கருவூலங்களாக இன்றும்‌ பாதுகாத்து வருகிறேன்‌. என்னுடைய 
உயர்வுக்குக்‌ காரணமான அவற்றை மீண்டும்‌ மீண்டும்‌ படித்துப்‌ பார்ப்பது வழக்கமாகிவிட்டது. 


| | 6th Std Tamil CBSE Pages 1-24.indd 15 


15 


20-03-2020 1618 | | 


இம்‌: சென்னை 
DITO: 04-03-2006 

அன்புள்ள இன்சுவை, 

இங்கு நான்‌ நலமாக இருக்கிறேன்‌. உன்‌ கழுதும்‌ 
கிடைத்தத. ஆறாம்‌ வகுப்பிலேயே உன்‌ எதிர்கால 
இலக்கினை நீ உருவாக்கிக்‌ கொண்டு விட்டாய்‌. 
மகம்‌! தியில்‌ படித்தால்‌ சாதிக்க முடியாது என்பத! 
தவறான எண்ணம்‌. ச7தனையா ர்கள்‌ பலமும்‌ தங்கள்‌ 
தூய்மொயியில்‌ படித்தவர்களே! சாதனைக்கு மொழி ஒரு 
தடையே இல்லை, 

நீண்ட நெடுங்காலமாகவே அறிவியல்‌ சிந்தனைகளோடு விளங்கியவர்கள்‌ தமிழர்கள்‌. 
தமிம்‌ இெக்கியங்கனில்‌ அறிவியல்‌ சிந்தனைகள்‌ பல காணப்படுகின்றன. அவற்றுள்‌ சிலவற்றை 
உன்னுடன்‌ பகிர நினைக்கிறேன்‌. 

நிலம்‌, நீர்‌, நெருப்பு, காற்று, ஆகாயம்‌ என்னும்‌ ஐந்தும்‌ கலந்தது! இவ்வுலகம்‌ என்பது 
அறிவியல்‌ உண்மை. தொல்காப்பியர்‌ தமது தொல்காப்பியம்‌ என்னும்‌ நூலில்‌ இக்கருத்தை 
குறி்பிட்டுள்ளார்‌. மேலும்‌ உலக உயிர்களை ஓரறிவு முதல்‌ ஆறறிவு வரை வகைப்படுத்தியும்‌ 
உள்ளார்‌. 

கடல்‌ நீர்‌ ஆவியாகி மேகமாகும்‌. பின்னர்‌ மேகம்‌ குளிர்ந்து மழையாகப்‌ பொரியும்‌. 
பழந்தமிழ்‌ இெக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல்‌, திருக்குறள்‌, கார்நாற்பது 
திருப்பாவை முதலிய நூல்களில்‌ இந்த அறிவியல்‌ செய்தி குறிப ட்டட் டுள்ளது. 


திரவப்‌ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும்‌ அவற்றின்‌ அளவைச்‌ சுருக்க 13! 
என்ற அறிவியல்‌ கருத்து 

அழ அமுக்கி முகக்கினும்‌ ஆழ்கடல்நீர்‌ நிலம்‌ தீ நீர்‌ வளி விசும்போமு ஐந்தும்‌ 

நாழி முகவாது நால்‌ நாயி 

என ளைவையரார்‌ பாடலில்‌ 
க்ற்ப்ப்ட்டள்ளது. 


கலந்த மயக்கம்‌ உலகம்‌ ஆதலின்‌. 


- தொல்காப்பியம்‌ 


போர்க்களத்தில்‌ மார்பில்‌ புண்படுவது 


இயல்பு. வீரர்‌ ஒருவரின்‌ காயத்தை வெண்ணிற கடல்நீர்‌ முகந்த கமஞ்சுழ்‌ பட்டயம்‌ 
அசியால்‌ தைத்த செய்தி ிற்றாப்ப்து என்னும்‌ அ கக்‌ 
நலில்‌ இடம்பெற்றுள்ளது; 

சுறாமீன்‌ தாக்கியதால்‌ ஏற்பட்ட புண்ணை, டு வெள்ளுகி ஷூட்‌ வசி பரந்த வடு. 
நம்பினால்‌ தைத்த செய்தியும்‌ நற்றிணை - பதிற்றுப்பத்து 


என்னும்‌ நூலில்‌ தாணப்படுகிறது. முற்கால 
இலெக்கியங்களில்‌ இடம்‌ பெற்றுள்ள அறுவை 
மருத்துவத்துக்கான இன்றைய கூறுகள்‌ | கோட்சுறா எறிந்தெனச்‌ சுருங்கிய 
வியப்ப்னிக்கில்றன அல்லவா? 


நரம்பின்‌ முடிமுதிர்‌ பரதவர்‌ 
தொலைவில்‌ உள்ள பொருளின்‌ - நற்றிணை 

உருவத்கை அருகில்‌ தோன்றச்‌ செய்ய முடியும்‌. 

அறிவியல்‌ அறிஞர்‌ கல்வியோ நிறுவிய கருத்து இது. இக்கருத்து திருவள்ளுவமாலை 

என்னும்‌ நூலில்‌ கபிலர்‌ எழுதிய பாடலில்‌ இடம்பெற்றுள்ளது; 


16 


| | 6th Std Tamil CBSE Pages 1-24.indd 16 ஓ 20-03-2020 16184 | | 


தினையளவு போதாச்‌ சிறுபுல்நீர்‌ நீண்ட 
பனையளவு காட்டும்‌ 
- திருவள்ளுவமாலை 


தற்காலத்தில்‌ அறிவியல்‌ துறையில்‌ மட்டுமன்றி 
அனைத்துத்‌ துறைகளிலும்‌ தமிழர்கள்‌ கோலோச்சி 
வருகிறார்கள்‌. 

சாதனையாளர்களின்‌ வாழ்க்கை நிகழ்வுகளை 
அறிந்துகொள்‌. நமது! ஊர்‌ நூலகம்‌ உனக்கு மிகவும்‌ உதவியாக இருக்கும்‌. நரல்‌ வாசிப்பு உன்‌ 
சிந்தனைக்கு வளம்‌ சேர்க்கும்‌. அறிவியல்‌ மனப்பான்மை பெருகும்‌. 

SWOT றாலும்‌ THES துறையிலும்‌ ஏழையாம்‌ பரித்து டம. OL Gis dA 
செய்‌. நீ வெல்வாம்‌! உன்‌ கனவு நனவாக வர்த்த கிறேன்‌. 
அன்புடன்‌ உன்‌ அத்தை, 


தறுமூகை, 


பலவற்றையும்‌ தொடர்ந்து படித்து 

வந்தேன்‌. உங்கள்‌ அன்பு என்‌ 

தமிழில்‌ பயின்ற அறிவியல்‌ அறிஞர்கள்‌ எண்ணம்‌ நிறைவேற உறுதுணையாக 
விளங்கியது. தமிழ்‌ இலக்கியங்களும்‌ 
பிற நூல்களும்‌ எனக்கு நம்பிக்கை 


“மேனாள்‌ குடியரசுத்‌ தலைவர்‌ 


மேதகு டாக்டர்‌ ஆ. ப. ஜெ. அப்துல்கலாம்‌ ஊட்டின. இவற்றை நான்‌ என்றும்‌ 
ஓ “இஸ்ரோ அறிவியல்‌ அறிஞர்‌ மறக்க மாட்டேன்‌. சமுதாயத்திற்கு ஓ 
டாக்டர்‌ மயில்சாமி அண்ணாதுரை. க்க இயன்ற சன்‌ ர ஒர்‌ 
ட . . உட்டு சய் வேன்‌. அதற்கேகற்பப்‌ 
வ ர அனை பணியாற்றுவேன்‌. நன்றி அத்தை. 
அன்புடன்‌, 
இன்சுவை. 


ய கற்பவை கற்றபின்‌ 


1. இக்கடிதத்திற்கு நீங்கள்‌ விரும்பும்‌ வகையில்‌ வேறொரு தலைப்பிடுக. 

2. உங்கள்‌ எதிர்காலக்‌ கனவு குறித்து ஒரு கடிதம்‌ எழுதுக. 

3. இன்சுவையின்‌ எண்ணம்‌ நிறைவேறக்‌ காரணங்களாக நீங்கள்‌ எவற்றைக்‌ 
கருதுகிறீர்கள்‌? 

4. 'கனவு பலித்தது' என்ற தலைப்பு இக்கடிதத்திற்கு எவ்வாறு பொருந்துகிறது 
என்பதனை விளக்குக. 


அத்தையின்‌ கடிதக்‌ கருத்துகளைச்‌ சுருக்கி எழுதுக. 


| | 6th Std Tamil CBSE Pages 1-24.indd 17 ஓ 20-03-2020 16184 | | 


கற்கண்டு [1] 


தமிழ்‌ எழுத்துகளின்‌ வகையும்‌ தொகையும்‌ 


உலகில்‌ உள்ள ஒவ்வொரு பொருளையும்‌ மனிதன்‌ உற்றுநோக்கினான்‌. அவற்றின்‌ 
இயல்புகளை அறிந்துகொண்டான்‌. இவ்வாறே மொழியையும்‌ ஆழ்ந்து கவனித்தான்‌. 
மொழியை எவ்வாறு பேசவும்‌ எழுதவும்‌ வேண்டும்‌ என்பதை வரையறை செய்தான்‌. அந்த 
வரையறைகளே இலக்கணம்‌ எனப்படும்‌. 


தமிழ்‌ மொழியின்‌ இலக்கண வகைகள்‌ ஐந்து. 
உ எழுத்து இலக்கணம்‌ 
௨ சொல்‌ இலக்கணம்‌ 

உ பொருள்‌ இலக்கணம்‌ 


உ யாப்பு இலக்கணம்‌ 


௨ அணிஇலக்கணம்‌ 


ஐந்துவகை ப்ட்‌ 
எழுத்து லக்கணம்‌ சட்டம்‌ 


ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும்‌ வரிவடிவமாக எழுதப்படுவதும்‌ எழுத்து 
எனப்படுகிறது. 


உயிர்‌ எழுத்துகள்‌ 

உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாகக்‌ காற்று வெளிப்படிம்போது 
உயிர்‌ எழுத்துகள்‌ பிறக்கின்றன. வாயைத்‌ திறத்தல்‌, உதடுகளை விரித்தல்‌, உதடுகளைக்‌ 
குவித்தல்‌ ஆகிய எளிய செயல்பாடுகளால்‌ '௮' முதல்‌ 'ஊ' வரையுள்ள பன்னிரண்டு உயிர்‌ 
எழுத்துகளும்‌ பிறக்கின்றன. 


௨.௮ ஐ ௫. ஐ *டநுஃது நடநத 


கட லட வ த மே டெ 


kk 


18 கீடு வ்யூ 


ஒலித்துப்‌ பார்த்து உணர்வோம்‌! 
௮, இ, ௨, ௭, ஓ - ஆகிய ஐந்தும்‌ குறுகி ஒலிக்கின்றன. 
ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஒள - ஆகிய ஏழும்‌ நீண்டு ஒலிக்கின்றன. 


18 


| | 6th Std Tamil CBSE Pages 1-24.indd 18 ஓ 20-03-2020 161900 | | 


__- நக்க | | | | | ஓ ப னை | | I 


9 


a ஒ dO 


* நீண்டு ஒலிக்கும்‌ ட்டம்‌ ஆ இனி ஆகிய ஏழும்‌ 
41 


ந ரர ஊ க்‌ 
வி தை லட நெடில்‌ எழுத்துகள்‌. 


குறுகி ஒலிக்கும்‌ ள்‌ மய டி 5 இ ஆகிய ஐந்தும்‌ குறில்‌ எழுத்துகள்‌. 


ஒவ்வோர்‌ எழுத்தையும்‌ உச்சரிப்பதற்குக்‌ கால அளவு உண்டு. 
எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும்‌ கால அளவைக்‌ கொண்டே குறில்‌, நெடில்‌ 
என வகைப்படுத்துகிறோம்‌. 


மாத்திரை 


மாத்திரை என்பது இங்குக்‌ கால அளவைக்‌ குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது 
ஒருமுறை கண்‌ இமைக்கவோ ஒருமுறை கைநொடிக்கவோ ஆகும்‌ கால அளவாகும்‌. 


குறில்‌ எழுத்தை ஒலிக்கும்‌ காலஅளவு - 1 மாத்திரை 
* நெடில்‌ எழுத்தை ஒலிக்கும்‌ காலஅளவு - 2மாத்திரை 
மெய்யெழுத்துகள்‌ 


மெய்‌ என்பது உடம்பு எனப்‌ பொருள்படும்‌. மெய்‌ எழுத்துகளை ஒலிக்க உடல்‌ 
ஓ இயக்கத்தின்‌ பங்கு இன்றியமையாதது. க்‌,ங்‌,ச்‌,ஞ்‌,ட்‌,ண்‌,த்‌.ந்‌,ப்‌,ம்‌,ய்‌,ர்‌,ல்‌,வ்‌.ழ்‌,ள்‌,ற்‌,ன்‌ இ 
ஆகிய பதினெட்டும்‌ மெய்யெழுத்துகள்‌ ஆகும்‌. 


வல்லினம்‌ 


த்‌, ச்‌, ளி த்‌, ப்‌, ற்‌ 


மெய்‌ எழுத்துகள்‌ ஒலிக்கும்‌ 
கால அளவு - அரை மாத்திரை 


| | 6ih Std Tamil CBSE Pages 1-24.indd 19 ஓ 20-03-2020 1௨1902 | | 


_ ணா | । ஓ 


ஒலித்துப்‌ பார்த்து உணர்வோம்‌! 


௨க்‌,ச்‌,ட்த்‌.ப்‌,ற்‌ - ஆகிய ஆறும்‌ வன்மையாக ஒலிக்கின்றன. 
உங்‌, ஞ்‌,ண்‌, நீ,ம்‌,ன்‌ - ஆகிய ஆறும்‌ மென்மையாக ஒலிக்கின்றன. 
உய்‌,ர்‌,ல்‌,வ்‌,ம்‌.ள்‌ -ஆகிய ஆறும்‌ வன்மையாகவும்‌ இல்லாமல்‌, 


மென்மையாகவும்‌ இல்லாமல்‌ இரண்டிற்கும்‌ இடைப்பட்டூ ஒலிக்கின்றன. 


உயிர்மெய்‌ 

மெய்‌ எழுத்துகள்‌ பதினெட்டுடன்‌ உயிர்‌ எழுத்துகள்‌ பன்னிரண்டும்‌ சேர்வதால்‌ 
தோன்றும்‌ 216 எழுத்துகளும்‌ உயிர்மெய்‌ எழுத்துகள்‌ ஆகும்‌. 

மெய்யுடன்‌ உயிர்க்குறில்‌ சேர்ந்தால்‌ உயிர்மெய்க்‌ குறில்‌ தோன்றுகிறது. மெய்யுடன்‌ 
உயிர்‌ நெடில்‌ சேர்ந்தால்‌ உயிர்மெய்‌ நெடில்‌ தோன்றுகிறது. ஆகவே உயிர்மெய்‌ 
எழுத்துகளையும்‌ உயிர்மெய்க்‌ குறில்‌, உயிர்மெய்‌ நெடில்‌ என இருவகைப்படுத்தலாம்‌. 


ஆய்த எழுத்து உ ப ப்‌ 
தமிழ்மொழியில்‌ உமிர்‌,மெய்‌, உபிர்மெய்‌ எழுத்துகள்‌ தவிரதனி | “35 எழுத்தை ஒலிக்க 


ப்‌ ன த அச்‌ 2 ்‌ ஆகும்‌ காலஅளவு 
எழுத்து ஒன்றும்‌ உள்ளது. அது ஃ என்னும்‌ ஆப்த எழுத்தாகும்‌. அற்றம்‌ னை 


கற்பவை கற்றபின்‌ 


உங்கள்‌ பெயர்‌ மற்றும்‌ உங்கள்‌ நண்பர்களது பெயர்களுக்கான மாத்திரை 
அளவைக்‌ கண்டுபிடி. 


(எ.கா.) கபிலர்‌- 14147134%-3% 


ந்னு மதிப்பீடு 


கொடுக்கப்பட்டூள்ள மாத்திரை அளவுக்கேற்பச்‌ சொற்களை எழுதுக 
1. உயிரெழுத்தில்‌ தொடங்கும்‌ இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல்‌ ----------- 
2. இரண்டு மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்துச்சொல்‌ ------------_ 
3. ஆப்த எழுத்து இடம்டெறும்‌ இரண்டரை மாத்திரை அளவுள்ள சொல்‌ ------- 


குறுவினா 
1. தமிழ்‌ இலக்கணம்‌ எத்தனை வகைப்படும்‌? அவை யாவை? 
2. மெய்யெழுத்துகளை மூவகை இனங்களாக வகைப்படுத்தி எழுதுக. 
3. தமிழ்‌ எழுத்துகளுக்குரிய மாத்திரை அளவுகளைக்‌ குறிப்பிடுக. 


20 


| | 6th Std Tamil CBSE Pages 1-24.indd 20 ஓ 20-03-2020 101902] | 


_ ணா | । இ பட ன | | | | 


| | 6th Std Tamil CBSE Pages 1-24.indd 21 ஓ 


டு 
ழ மொழியை ஆள்வோம்‌! 


கேட்டும்‌ பார்த்தும்‌ உணர்க. 
1. இனிய தமிழ்ப்‌ பாடல்களைக்‌ கேட்டு மகிழ்க. 
2. தமிழறிஞர்களின்‌ வானொலி, தொலைக்காட்சி உரைகளைக்‌ கேட்டு மகிழ்க. 


கீழ்க்காணும்‌ தலைப்புகளில்‌ ஒரு நிமிடம்‌ பேசுக. 


* தமிழ்‌ இனிது * தமிழ்‌ எளிது * தமிழ்‌ புதிது 
சொல்லக்‌ கேட்டூ எழுதுக. 
இன்பத்தமிழ்‌ தொல்காப்பியம்‌ சுப்புரத்தினம்‌ பன்னிரண்டு 
பாவேந்தர்‌ அஃறிணை செந்தமிழ்‌ ஆராய்ச்சியாளர்‌ 
உயிரினங்கள்‌ கருவூலங்கள்‌ 


கீழ்க்காணும்‌ பத்தியைப்‌ படித்து வினாக்களுக்கு விடை தருக. 
விரிவான கருத்தைச்‌ சுருக்கிச்‌ சொல்வதே பழமொழியின்‌ சிறப்பு. சான்றாக, 
சுத்தம்‌ சோறு போடும்‌ என்னும்‌ பழமொழி தரும்‌ பொருளைக்‌ காண்டோம்‌. சுத்தம்‌ 
நோயற்ற வாழ்வைத்‌ தரும்‌. உடல்நலமே உழைப்புக்கு அடிப்படை. உழைத்துத்‌ 
தேடிய பொருளால்‌ உணவு, உடை, உறைவிடம்‌ ஆகியவற்றைப்‌ பெறுகிறோம்‌. இவை 
அனைத்திற்கும்‌ சுத்தமே அடிப்படை. இவ்விரிந்த கருத்து சிறு அடிக்குள்‌ அடங்கியுள்ளது. 
1. பழமொழியின்‌ சிறப்பு சொல்வது 


௮) விரிவாகச்‌ ஆ) சுருங்கச்‌ இ) பழைமையைச்‌ ஈ) பல மொழிகளில்‌ 


2. நோயற்ற வாழ்வைத்‌ தருவது 


3. உடல்நலமே அடிப்பபை 


4. உழைத்துத்‌ தேடிய பொருளால்‌ நாம்‌ பெறுவன யாவை? 
5. பத்திக்குப்‌ பொருத்தமான தலைப்புத்‌ தருக. 
பிறமொழிக்‌ கலப்பின்றிப்‌ பேசுக. 
1. எங்க ஸ்கூல்லே சுற்றுலா கூட்டிட்டுப்‌ போறாங்க. 
2. பெற்றோரிடம்‌ பர்மிசன்‌ லெட்டர்‌ வாங்கி வரச்‌ சொன்னாங்க. 
ஆய்ந்தறிக. 
பெயரில்‌ தலைப்பெழுத்தைப்‌ பலவகையாக எழுதுகின்றோம்‌. 
$. இனியன்‌, எஸ்‌. இனியன்‌, ௪. இனியன்‌ - இவற்றுள்‌ சரியானது எது? ஏன்‌? 
கடிதம்‌ எழுதுக. 
விடுப்பு விண்ணப்பம்‌ 


21 


20-03-2020 101902] | 


_ ணா | । ஓ ப னை | | ப। 


Ae மொழியோடு விளையாடு 
திரட்டுக. 
'மை' என்னும்‌ எழுத்தில்‌ முடியும்‌ சொற்களின்‌ பட்டியல்‌ தயாரிக்க. 
சொல்‌ வளம்‌ பெறுவோம்‌. 


1. கீழ்க்காணும்‌ சொற்களில்‌ உள்ள எழுத்துகளைக்‌ கொண்டு புதிய சொற்களை 


உருவாக்குக. 

(எ.கா) கரும்பு - கருகம்பு 
கவிதை ப்‌ 
பதிற்றுப்பத்து - 
பரிபாடல்‌ க 


2. இரண்டு சொற்களை இணைத்துப்‌ புதிய சொற்களை உருவாக்குக. 
நூல்‌ மொழி கோல்‌ மீன்‌ நீதி எழுது 


கண்‌ வெளி தமிழ்‌ மணி மாலை விண்‌ 


(எ.கா.) விண்மீன்‌ 
பொருத்தமான சொற்களைக்‌ கொண்டு தொடர்களை நிரப்புக. 


அழகு, ஏற்றம்‌, இன்பம்‌, ஊக்கம்‌, இனிமை, ஆற்றல்‌, ஈடு, இசை, உணர்வு, ஏடூகள்‌, 


உரிமை, என்றும்‌, எளிதாய்‌, உவகை, , அன்பு 


(எ.கா.) 

வ. அன்பு தருவது தமிழ்‌ 

ஆ - தருவது தமிழ்‌ 

இ - தருவது தமிழ்‌ 

[70 - இல்லாதது தமிழ்‌ 
இ தருவது தமிழ்‌ 

ஊ - தருவது தமிழ்‌ 

௭ - வேண்டும்‌ தமிழ்‌ 
ஏ - தருவது தமிழ்‌ 


22 


| | 6th Std Tamil CBSE Pages 1-24.indd 22 ஓ 20-03-2020 161903 | | 


ஓ 


நிற்க அதற்குத்‌ தக... 


என்‌ பொறுப்புகள்‌... 

1. நான்‌ தாய்மொழியிலேயே பேசுவேன்‌. 
2. தாய்மொழியிலேயே கல்வி கற்பேன்‌. 
3. தமிழ்ப்பெயர்களையே தட்டுவேன்‌. 


தலைச்‌ சொல்‌ அறிவோம்‌ 


வலஞ்சுழி - Clock wise இடஞ்சுழி - Anti Clock wise 
இணையம்‌ - [Internet குரல்தேடல்‌ - Voice Search 
தேடுபொறி - Search engine தொடுதிரை - Touch Screen 
முகநூல்‌ - Facebook செயலி - App 

புலனம்‌ -  Whatsapp மின்னஞ்சல்‌ - E-mail 


Cc» இணையத்தில்‌ காண்க 
உனக்குப்‌ பிடித்த தமிழ்க்‌ கவிஞர்‌ பற்றிய செய்திகளை இணையத்தில்‌ தேடி அறிக. 
23 


| | 6th Std Tamil CBSE Pages 1-24.indd 23 ஓ 20-03-2020 161903 | | 


பிழை 


பிழை 


ணன்‌ 


தமிழ்‌ 
எழுத்துப்பிழை உள்ளதா? 


படி 1 


கொடுக்கப்பட்டிருக்கும்‌ உரலி / விரைவுக்‌ குறியீட்டைப்‌ 


பயன்படுத்திப்‌ பிழை என்னும்‌ செயலியைப்‌ பதிவிறக்கம்‌ செய்து நிறுவிக்கொள்க. 
படி 2 
செயலியைத்‌ திறந்தவுடன்‌ நல்வரவு என்னும்‌ திரையில்‌ pla) குறியீட்டு வடிவில்‌ 
இருக்கும்‌ பொத்தானை அழுத்தவும்‌. 
படி 3 
திரையில்‌ தோன்றும்‌ வார்த்தைகளில்‌ ஒற்று அல்லது எழுத்துப்‌ பிழை உண்டா? 
இ இல்லையா? என்பதைத்‌ தெரிவு செய்க. இ 


செயல்பாட்டின்‌ படிநிலைக்கான படங்கள்‌ : 


படி 1 படி 2 


ல்‌) Pizhai - Tamil பட்ட 
க ப்ர 


நல்வரவு 


செயல்பாட்டிற்கான உரலி 


https://play.google.com/store/apps/details?id=com.jishyut.pizhai&hl=en 


24 


| | 6th Std Tamil CBSE Pages 1-24.indd 24 ஓ 20-03-2020 161904 | | 


_ ணா | । ஓ ப ணை | | I 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ © 


இயற்கையின்‌ சிறப்புகளை அறிதல்‌ 


இயற்கையைப்‌ பாதுகாக்கும்‌ வழிமுறைகள்‌ பற்றி விவாதித்தல்‌ 
உழவுத்‌ தொழிலுக்கு மழை இன்றியமையாதது என்பதை உணர்தல்‌ 


மழை பெய்யாவிட்டால்‌ ஏற்படும்‌ விளைவுகளை வகுப்பறையில்‌ விவாதித்தல்‌ 


ENN ஷீ. ர்‌ 


பறவைகளுக்கும்‌ சுற்றுச்சுழலுக்கும்‌ இடையேயான தொடர்பை அறிதல்‌ 


25 


| | 6th Std Tamil CBSE Pages 25-50.indd 25 ஓ 20-03-2020 162612 | | 


ஓ 


கவிதைப்பேழை 


நம்மைச்‌ சுற்றிலும்‌ எங்குப்‌ பார்த்தாலும்‌ இயற்கையின்‌ 
அழகு கொட்டிக்‌ கிடக்கிறது. கடலும்‌, மலையும்‌, கதிரும்‌, 
நிலவும்‌ மழையும்‌ பனியும்‌ இயற்கையின்‌ கொடைகள்‌ 

நுழையும்முன்‌ அல்லவா? அவற்றைக்‌ கண்டு மகிழாதவர்‌ உண்டோ? நிலவின்‌ 
குளிர்ச்சியையும்‌ கதிரவனின்‌ வெம்மையையும்‌, மழையின்‌ 
பயனையும்‌ சிலப்பதிகாரம்‌ போற்றுகிறது. 


திங்களைப்‌ போற்றுதும்‌ திங்களைப்‌ போற்றுதும்‌ 
கொங்கு அலர்தார்ச்‌ சென்னி குளிர்‌ வெண்குடை போன்றுஇவ்‌ 
அங்கண்‌ உலகு அளித்த லான்‌ 


ஞாயிறு போற்றுதும்‌ ஞாயிறு போற்றுதும்‌ 
காவிரி நாடன்‌ திகிரிபோல்‌ பொற்கோட்டு 
மேரு வலம்‌ திரிகலான்‌ 


*மாமழை போற்றுதும்‌ மாமழை போற்றுதும்‌ 

நாம நீர்‌ வேலி உலகிற்கு அவன்‌ அளிபோல்‌ 

மேல்நின்று தான்‌ சுரத்தலான்‌* 

- இளங்கோவடிகள்‌ 


லான்நிலா போற்றுவோம்‌! வான்நிலா போற்றுவோம்‌! 
மாலை அணிந்த சோழனின்‌ குளிர்ந்த 
வெண்குடை போல அருளை வழங்கும்‌ 
லான்நிலா போற்றுவோம்‌! வான்நிலா போற்று வோம்‌! 


கதிரவன்‌ போற்று வோம்‌! கதிரவன்‌ சோற்று வம்‌! 
காவிரி நாடன்‌ சோழனின்‌ ஆணைச்‌ 

சக்கரம்‌ போலவே இமயத்தை வலம்வமும்‌ 
கதிரவன்‌ போற்று வோம்‌! கதிரவன்‌ சொற்கோ! 


வான்மழை போற்றுவோம்‌! வாண்மை சோற்று வோம்‌! 
கடல்தமழ்‌ உலகுக்கு அருளைப்‌ பொம்‌ 

மன்னனைப்‌ போல முகில் வாமி சகம்‌ 

வான்மழை பற்று வோம்‌! வாண்மை சோற்று வோம்‌! 


26 


| | 6th Std Tamil CBSE Pages 25-50.indd 26 ஓ 20-03-2020 162611 | | 


சொல்லும்‌ பொருளும்‌ 


திங்கள்‌ - நிலவு பொற்கோட்டு - பொன்மயமான சிகரத்தில்‌ 
கொங்கு - மதரந்தம்‌ மேரு - இமயமலை 

அலர்‌ - மலர்தல்‌ நாமநீர்‌ - அச்சம்‌ தரும்‌ கடல்‌ 

திகிரி - ஆணைச்சக்கரம்‌ அளி - கருணை 


பாடலின்‌ பொருள்‌ 


தேன்‌ நிறைந்த ஆத்திமலர்‌ மாலையை அணிந்தவன்‌ சோழ மன்னன்‌. அவனுடைய 
வெண்கொற்றக்‌ குடை குளிர்ச்சி பொருந்தியது. அதைப்‌ போலவே வெண்ணிலவும்‌ தன்‌ 
ஒளியால்‌ உலகுக்கு இன்பம்‌ அளிக்கிறது. அதனால்‌ வெண்ணிலவைப்‌ போற்றுவோம்‌. 

காவிரி ஆறு பாய்ந்து வளம்‌ செய்யும்‌ நாட்டை ஆட்சி செய்பவன்‌ சோழ மன்னன்‌. 
அவனது ஆணைச்‌ சக்கரம்‌ போல, கதிரவனும்‌ பொன்போன்ற சிகரங்களையுடைய 
இமயமலையை வலப்புறமாகச்‌ சுற்றிவருகிறது. அதனால்‌ கதிரவனைப்‌ போற்றுவோம்‌! 

அச்சம்தரும்‌ கடலை எல்லையாகக்‌ கொண்ட உலகிற்கு மன்னன்‌ அருள்‌ செய்கிறான்‌. 
அதுபோல, மழை, வானிலிருந்து பொழிந்து மக்களைக்‌ காக்கிறது. அதனால்‌ மழையைப்‌ 
போற்றுவோம்‌! 


காப்பியம்‌, குடி 


ஐ: கற்பவை கற்றபின்‌ 


1. 'வளர்பிறையும்‌ தேய்பிறையும்‌' என்னும்‌ தலைப்பில்‌ பேசுக. 


2. நீங்கள்‌ விரும்பும்‌ இயற்கைப்‌ பொருள்களின்‌ பெயர்களைப்‌ பட்டியலிடுக. 
3. "நிலா" என்னும்‌ தலைப்பில்‌ நான்கு அடிகளில்‌ கவிதை படைத்திடுக. 


27 


| | 6th Std Tamil CBSE Pages 25-50.indd 27 ஓ 20-03-2020 162616 | | 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. கழுத்தில்‌ சூடுவது _____. 


அ) தார்‌ ஆ) கணையாழி இண்டை ஈ) மேகலை 
2. கதிரவனின்‌ மற்றொரு பெயர்‌ ______ 

௮) புதன்‌ ஆ) ஞாயிறு இ) சந்திரன்‌ ஈ) செவ்வாய்‌ 
3. 'வெண்குடை' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது _____.. 

௮) வெண்‌ 4 குடை ஆ)வெண்மை 4 குடை 

இ) வெம்‌ 4 குடை ஈ) வெம்மை 4 குடை 
4. பொற்கோட்டு என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ______ 

௮) பொன்‌ -* கோட்டு ஆ) பொற்‌ 4 கோட்டு 

ஓ இ) பொண்‌ - கோட்டு ஈ) பொற்கோ - இட்டு ஓ 

5. கொங்கு 4 அலர்‌ என்பதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ ______ 

அ) கொங்குஅலர்‌ ஆ) கொங்‌அலர்‌ இ) கொங்கலர்‌ ஈ) கொங்குலர்‌ 


6. அவன்‌ 4+ அளிபோல்‌ என்பதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ ______ 


௮)அவன்‌அளிபோல்‌ அ) அவனளிபோல்‌ 
இ) அவன்வளிபோல்‌ ஈ) அவனாளிபோல்‌ 
நயம்‌ அறிக. 


1. பாடலில்‌ இடம்பெற்றுள்ள மோனைச்‌ சொற்களை எடுத்து எழுதுக 
2. பாடலில்‌ இடம்பெற்றுள்ள எதுகைச்‌ சொற்களை எடுத்து எழுதுக 
குறுவினா 

1. சிலப்பதிகாரக்‌ காப்பியம்‌ எவ்வெவற்றை வாழ்த்தித்‌ தொடங்குகிறது? 
2. இயற்கை போற்றத்தக்கது ஏன்‌? 

சிந்தனைவினா 


இயற்கையைப்‌ போற்றும்‌ வழக்கம்‌ ஏற்படக்‌ காரணமாக எவற்றைக்‌ கருதுகிறீர்கள்‌? 


28 


| | 6th Std Tamil CBSE Pages 25-50.indd 28 ஓ 20-03-2020 162611 | | 


கவிதைப்பேழை [1 


காணி நிலம்‌ 


7BG5IH 


அடுக்ககங்களில்‌ வாழும்‌ பலர்‌ இயற்கை தரும்‌ இன்பத்தை 
எண்ணி ஏங்குகிறார்கள்‌. 'வீடு' என்பது எப்படி இருக்க 


வேண்டும்‌ என்று பாரதியார்‌ கற்பனை செய்கிறார்‌. இயற்கைச்‌ 

நுழையும்முன்‌ குழலை உருவாக்க வேண்டியதன்‌ தேவையை உணர்த்துகிறார்‌. 
இயற்கையைப்‌ பலவகைகளிலும்‌ போற்றிடும்‌ பாரதியின்‌ கனவு 
இல்லத்தைப்‌ பற்றி அறிவோம்‌. 


*தாணி நிலம்‌ வேண்டும்‌ - பராசக்தி 
காணி நிலம்‌ வேண்டும்‌ - அங்குத்‌ 
தூணில்‌ அழகியதாய்‌ - நன்மாடங்கள்‌ 
துய்ய நிறத்தினதாய்‌ - அந்தக்‌ 

காணி நிலத்திடையே - ஓர்‌ மாளிகை 
கட்டித்‌ தரவேண்டும்‌ - அங்குக்‌ 

கேணி அருகினிலே - தென்னைமரம்‌ 
கீற்றும்‌ இளநீரும்‌ 

பத்துப்‌ பன்னிரண்டு - தென்னைமரம்‌ 
பக்கத்திலே வேணும்‌ * - நல்ல 
முத்துச்‌ சுடர்‌ போலே - நிலாவொளி 
முன்பு வரவேணும்‌ - அங்குக்‌ 

கத்துங்‌ குயிலோசை - சற்றே வந்து 
காதில்‌ படவேணும்‌ - என்றன்‌ 

சித்தம்‌ மகிழ்ந்திடவே - நன்றாய்‌ இளம்‌ 
தென்றல்‌ வரவேணும்‌. 


- பாரதியார்‌ 
சொல்லும்‌ பொருளும்‌ 
காணி - நில அளவைக்‌ குறிக்கும்‌ சொல்‌ 
மாடங்கள்‌ - மாளிகையின்‌ அடுக்குகள்‌ 


சித்தம்‌ - உள்ளம்‌. 


29 


| | 6th Std Tamil CBSE Pages 25-50.indd 29 ஓ 


ஓ 


20-03-2020 162611 | | 


பாடலின்‌ பொருள்‌ 


காணி அளவு நிலம்‌ வேண்டும்‌. அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும்‌. அழகான 
தூண்களையும்‌ தூய நிறமுடைய மாடங்களையும்‌ அது கொண்டிருக்கவேண்டும்‌. 
நல்ல நீரையுடைய கிணறும்‌ அங்கே இருக்க வேண்டும்‌. இளநீரும்‌ கீற்றும்‌ தரும்‌ 


தென்னைமரங்கள்‌ வேண்டும்‌. 


அங்கே முத்து போன்ற நிலவொளி வீச வேண்டும்‌. காதுக்கு இனிய குயிலின்‌ 


குரலோசை கேட்க வேண்டும்‌. உள்ளம்‌ மகிழுமாறு இளந்தென்றல்‌ தவழ வேண்டும்‌. 


நூல்‌ வெளி 


இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ இணையற்ற கவிஞர்‌ 
பாரதியார்‌. அவரது இயற்பெயர்‌ சுப்பிரமணியன்‌. 
இளமையிலேயே சிறப்பாகக்‌ கவிபாரும்‌ திறன்‌ பெற்றவர்‌. 
எட்டயபுர மன்னரால்‌ பாரதி என்னும்‌ பட்டம்‌ வழங்கிச்‌ 
சிறப்பிக்கப்பட்டவர்‌. தம்‌ கவிதையின்‌ வழியாக விருதலை உணர்வை 


ஊட்டியவர்‌. மண்‌ உரிமைக்காகவும்‌ பபண்‌ உரிமைக்காகவும்‌ 


பாடியவர்‌. நாட்டுப்பற்றும்‌ மொழிப்பற்றும்‌ மிக்க பாடல்கள்‌ பலவற்றைப்‌ படைத்தவர்‌. 
பாஞ்சாலி சபதம்‌, கண்ணன்‌ பாட்ரு, குயில்‌ பாட்டு போன்ற பல நூல்களை இயற்றி உள்ளார்‌. 


பாரதியார்‌ கவிதைகள்‌ என்னும்‌ தொகுப்பில்‌ இப்பாடல்‌ இடம்‌ பெற்றுள்ளது. 


45௩, © © ப்‌ 
RY கற்பவை கற்றபின்‌ 


1. பாடலை ஓசைநயத்துடன்‌ படித்து மகிழ்க. 


2. காணி என்பது நில அளவைக்‌ குறிக்கும்‌ சொல்‌. இதுபோல நிலத்தை அளக்கப்‌ 
பயன்படும்‌ சொற்களைப்‌ பட்டியலிடுக. 


3. என்‌ கனவு இல்லம்‌ என்னும்‌ தலைப்பில்‌ பேசுக. 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 
1. கிணறு' என்பதைக்‌ குறிக்கும்‌ சொல்‌ 
௮) ஏரி அ) கேணி இ) குளம்‌ 


2. 'சித்தம்‌' என்பதன்‌ பொருள்‌ 


அ) உள்ளம்‌ ஆ மணம்‌ இ) குணம்‌ ஈ) வனம்‌ 


| | 6th Std Tamil CBSE Pages 25-50.indd 30 ஓ 


20-03-2020 16261 | | 


_ ணா | । ஓ | னை | | I 


3. மாடங்கள்‌ என்பதன்‌ பொருள்‌ மாளிகையின்‌ ------ 


அ) அடுக்குகள்‌ ஆ) கூரை இ) சாளரம்‌ ஈ) வாயில்‌ 


4. நன்மாடங்கள்‌ என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது _____. 
அ) நன்‌ஃ4மாடங்கள்‌ ஆ) நற்‌ மாடங்கள்‌ 


இ) நன்மை 4 மாடங்கள்‌ ஈ) நல்‌ * மாடங்கள்‌ 


5. நிலத்தினிடையே என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ______ 
அ) நிலம்‌ “+ இடையே ஆ ) நிலத்தின்‌ + இடையே 
இ) நிலத்து * இடையே ஈ) நிலத்‌ * திடையே 


6. முத்து 4 சுடர்‌ என்பதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ 


௮) முத்துசுடர்‌ ஆ) முச்சுடர்‌ இ)முத்துடர்‌ ஈ) முத்துச்சுடர்‌ 


௮) நிலாஒளி ஆ) நிலஒளி இ) நிலாவொளி ஈ) நிலவுஒளி 


7. நிலா * ஒளி என்பதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ 


பொருத்துக. 
1. முத்துச்சுடர்போல - மாடங்கள்‌ 
2. தூய நிறத்தில்‌ - தென்றல்‌ 
3. சித்தம்‌ மகிழ்ந்திட - நிலாஒளி 
நயம்‌ அறிக. 


1. காணி நிலம்‌ பாடலில்‌ இடம்பெற்றுள்ள மோனைச்‌ சொற்களை எடுத்து எழுதுக. 


2. காணி நிலம்‌ பாடலில்‌ இடம்பெற்றுள்ள எதுகைச்‌ சொற்களை எடுத்து எழுதுக. 


குறுவினா 


1. காணி நிலம்‌ பாடலில்‌ பாரதியார்‌ வேண்டுவன யாவை? 
2. பாரதியார்‌ இயற்கையின்‌ மீது கொண்டுள்ள விருப்பம்‌ குறித்து எழுதுக. 
சிந்தனைவினா 


பாரதியார்‌ வீட்டின்‌ அருகில்‌ தென்னை மரங்கள்‌ வேண்டும்‌ என்கிறார்‌. 
நீங்கள்‌ எந்தெந்த மரங்களை வளர்ப்பீர்கள்‌ என எழுதுக. 


31 


| | 6th Std Tamil CBSE Pages 25-50.indd 31 ஓ 


20-03-2020 16261 | | 


உரைநடை உலகம்‌ [1] 


சிறகின்‌ ஓசை 


ப்‌ 
7BYHH7 


மனிதர்கள்‌ பொருள்‌ தேடுவதற்காக வேறு ஊர்களுக்குச்‌ 
செல்கிறார்கள்‌. சிலர்‌ திரும்புகிறார்கள்‌. சிலர்‌ அங்கேயே 
தங்குகிறார்கள்‌. மனிதர்களைப்‌ போலவே பறவைகளும்‌ வேறு 
நுழையும்முன்‌ இடங்களுக்கும்‌ நாடுகளுக்கும்‌ செல்கின்றன. பறவைகள்‌ 
போகாத நாடுகள்‌ இல்லை; மலைகள்‌ இல்லை; நீர்நிலைகள்‌ 
இல்லை; பறவைகளோடு கொஞ்சம்‌ பறந்து போகலாமா! 


மனிதர்கள்‌ வெளியூர்களுக்குச்‌ 
சென்று மீண்டும்‌ தம்‌ சொந்த ஊருக்குத்‌ 
திரும்புவதை அறிவோம்‌. அதைப்‌ போலவே 
பறவைகளும்‌ வெளிநாடுகளுக்குச்‌ சென்று 
திரும்புகின்றன என்பது உங்களுக்குத்‌ 
தெரியுமா? 

ஐ பறவைகள்‌ கண்டம்விட்டுக்‌ கண்டம்‌ 
பறக்கின்றன. அவை பெருங்கடல்களையும்‌ 
மலைகளையும்‌ கடந்து போகின்றன; 
குறிப்பிட்ட காலத்திற்குப்‌ பிறகு புறப்பட்ட 
இடத்திற்கே வந்து சேர்கின்றன. இவ்வாறு 
பறவைகள்‌ இடம்‌ பெயர்தலை வலசை 
போதல்‌ என்பர்‌. நீர்வாழ்‌ பறவைகளே 
பெரும்பாலும்‌ வலசை போகின்றன. 


உணவு, இருப்பிடம்‌, தட்பவெப்பநிலை மாற்றம்‌, இனப்பெருக்கம்‌ இவற்றிற்காகவே 
பறவைகள்‌ இடம்‌ பெயர்கின்றன. நிலவு, விண்மீன்‌, புவிஈர்ப்புப்‌ புலம்‌ ஆகியவற்றை 


அடிப்படையாகக்‌ கொண்டே பறவைகள்‌ இடம்‌ 
பெயர்கின்றன. பொதுவாக வடக்கிலிருந்து ள்‌ 
தெற்கு நோக்கியும்‌, மேற்கிலிருந்து கிழக்கு ஆம்‌ 


நோக்கியும்‌ பறவைகள்‌ வலசை போகின்றன. ஃஷ 


பறவைகள்‌ தங்களுக்கென ஒரு 
வழித்தடத்தைத்‌ தேர்ந்தெடுத்து, அந்தப்‌ ௮௯ 
பாதையிலேயே பறக்கின்றன. சில பறவை இனங்கள்‌ ~ இ 
அதே பாதையில்‌ தாய்நிலங்களுக்குத்‌ திரும்புகின்றன. 
சில பறவை இனங்கள்‌ போவதற்கும்‌ வருவதற்கும்‌ இருவேறு 
பாதைகளைப்‌ பயன்படுத்துகின்றன. 


32 


| | 6th Std Tamil CBSE Pages 25-50.indd 32 ஓ 


20-03-2020 16262 | | 


| ன ? LN. 


தெரிந்து தெளிவோம்‌ 


கப்பல்‌ பறவை 
சிறகடிக்காமல்‌ 
கடலையும்‌ தாண்டிப்‌ 
சீ பறக்கும்‌ பறவை 


பயணம்‌ செய்யும்போது சிலவகைப்‌ 
பறவைகள்‌ இரை, ஓய்வு போன்ற 
தேவைகளுக்காகத்‌ தரை இறங்கும்‌. 
இடையில்‌ எங்கும்‌ நிற்காமல்‌ பறந்து, 
வாழிடம்‌ சேரும்‌ பறவைகளும்‌ உண்டு. 


வலசையின்போது பறவையின்‌ உடலில்‌ 
ஏற்படும்‌ மாற்றங்கள்‌ 


* தலையில்‌ சிறகு வளர்தல்‌ ட \ | கப்பல்‌ பறவை 
. இறகுகளின்‌ நிறம்‌ மாறுதல்‌ Ss ag (Frigate bird). இது 
* உடலில்‌ கற்றையாக முடி வளர்தல்‌ தரையிறங்காமல்‌ 


400 கிலோ மீட்டர்‌ வரை பறக்கும்‌. 
இது கப்பல்‌ கூழைக்கடா, 
கடற்கொள்ளைப்‌ பறவை என்றும்‌ 
அழைக்கப்படுகிறது. 


ஒருவகைப்‌ பறவை வேறுவகைப்‌ 
பறவையாக உருமாறித்‌ தோன்றும்‌ 
அளவிற்குக்கூடச்‌ சில நேரங்களில்‌ 
மாற்றங்கள்‌ ஏற்படும்‌. 


தமிழகத்திற்கு வெளிநாட்டுப்‌ பறவைகள்‌ வலசை வருவது பற்றி இலக்கியங்களிலும்‌ 
செய்திகள்‌ உள்ளன. ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்திமுத்தப்புலவர்‌ 
"நாராய்‌, நாராய்‌, செங்கால்‌ நாராய்‌” என்னும்‌ பாடலை எழுதியுள்ளார்‌. அப்பாடலில்‌ உள்ள 
"தென்திசைக்‌ குமரிஆடி வடதிசைக்கு ஏகுவீர்‌ ஆயின்‌" என்னும்‌ அடிகள்‌ பறவைகள்‌ வலசை 
வந்த செய்தியைக்‌ குறிப்பிடுகின்றன. 

ஐரோப்பாவில்‌ இருந்து தமிழகத்திற்குச்‌ செங்கால்‌ நாரைகள்‌ வருவது தற்போதைய 
ஆய்விலும்‌ உறுதிப்படுத்தப்பட்டு உள்ளது. வெளிநாட்டுப்‌ பறவைகளுக்கும்‌ புகலிடமாகத்‌ 
திகழ்கிறது தமிழ்நாடு. 


தற்போது வெகுவாக அழிந்து வரும்‌ பறவையினம்‌ எது? உங்களுக்குத்‌ தெரியுமா? 
சிட்டூக்‌ குருவிதான்‌ அது. 

உருவத்தில்‌ சிறிய இந்தப்‌ பழுப்புநிறப்‌ பறவையைப்‌ பார்த்தவுடனே ஆண்‌, பெண்‌ 
வேறுபாட்டை உணர முடியும்‌. ஆண்குருவியின்‌ தொண்டைப்பகுதி கறுப்பு நிறத்தில்‌ 
இருக்கும்‌. உடல்பகுதி அடர்பழுப்பாக 
இருக்கும்‌. பெண்‌ குருவியின்‌ உடல்‌ 
முழுவதும்‌ மங்கிய பழுப்பு நிறத்தில்‌ 
இருக்கும்‌. 

சிட்டுக்குருவி கூடுகட்டி வாழும்‌ 


பறவையினத்தைச்‌ சார்ந்தது. கூடுகட்டும்‌ 
காலங்களில்‌ சத்தமிட்டுக்‌ கொண்டே 
இருக்கும்‌. கூடுகட்டிய பின்‌ மூன்று முதல்‌ 
ஆறு முட்டைகள்‌ வரை இடும்‌. பதினான்கு 
நாள்கள்‌ அடைகாக்கும்‌. பதினைந்தாம்‌ 
நாளில்‌ குஞ்சுகள்‌ வெளிவரும்‌. 


33 


| | 6th Std Tamil CBSE Pages 25-50.indd 33 ஓ 20-03-2020 1626 | | 


துருவப்‌ பகுதிகள்‌ தவிர மனிதன்‌ வாழும்‌ இடங்களில்‌ எல்லாம்‌ சிட்டுக்குருவிகளும்‌ 
வாழ்கின்றன. இந்தியா முழுவதும்‌ சிட்டுக்குருவிகளைக்‌ காணலாம்‌. இமயமலைத்‌ தொடரில்‌ 
4000 மீட்டர்‌ உயரத்தில்‌ கூட இவை வாழ்கின்றன. 


தானியங்கள்‌, புழுபூச்சிகள்‌, மலர்‌ அரும்புகள்‌, இளந்தளிர்கள்‌, தேன்‌ போன்றவை 
சிட்டுக்‌ குருவிகளின்‌ உணவாகும்‌. சிட்டுக்குருவியின்‌ குஞ்சுகள்‌ பெரும்பாலும்‌ புழு, 
பூச்சிகளையே உட்கொள்ளும்‌. அதனால்‌, தாய்க்குருவி புழு பூச்சிகளைப்‌ பிடித்துத்‌ தம்‌ 
குஞ்சுகளுக்கு ஊட்டிவிடும்‌. சிட்டுக்குருவியின்‌ வாழ்நாள்‌ பத்து முதல்‌ பதின்மூன்று 
ஆண்டுகள்‌ ஆகும்‌. சிட்டுக்குருவி உருவத்தில்‌ சிறியது. ஆனாலும்‌ வேகமாகப்‌ பறக்கும்‌. 
அதனால்தான்‌ விரைவாகச்‌ செல்பவனைச்‌ சிட்டாய்ப்‌ பறந்து விட்டான்‌ என்று கூறுகிறோம்‌. 


சிட்டுக்குருவிகளின்‌ அழிவுக்குக்‌ காரணங்கள்‌ 


* மனிதர்கள்‌ விவசாயத்திற்குப்‌ பூச்சிக்கொல்லிகளைப்‌ பயன்படுத்துவதால்‌ குருவிக்‌ 


குஞ்சுகளுக்கு உணவான புழுபூச்சிகள்‌ கிடைப்பதில்லை. 


* நவீன கட்டடங்கள்‌ குருவிகள்‌ கூடு கட்ட ஏற்றவையாக இல்லை. 


* தற்காலத்தில்‌ தாவர வேலிகளுக்கு மாற்றாகச்‌ செயற்கை வேலிகள்‌ அமைக்கப்‌ 


உ சிட்டுக்குருவிகள்‌ ஓய்வெடுக்கும்‌ புதர்ச்செடிகளும்‌ இல்லை. 
உணவுக்கும்‌, இருப்பிடத்திற்கும்‌ சிட்டுக்குருவிகளுடன்‌ மற்ற பறவைகள்‌ 


போட்டியிடுகின்றன. 


பறவையினங்களைக்‌ காப்பாற்ற நாம்‌ 


செய்ய வேண்டியவை 


ஆல்‌, அரசு போன்ற மரங்களையும்‌ 
அவரை, புடலை போன்ற 
கொடிகளையும்‌ வளர்க்க வேண்டும்‌. 
நமது மண்ணுக்கேற்ற பிறவகை 
உள்ளூர்த்‌ தாவரங்களையும்‌ 
வளர்க்க வேண்டும்‌. 

த ரட்‌ டங்‌ களிலும்‌ 
வயல்வெளிகளிலும்‌ செயற்கை 
உரங்கள்‌, பூச்சிக்கொல்லி 
மருந்துகள்‌ ஆகியவற்றைத்‌ 
தெளிப்பதைத்‌ தவிர்க்க வேண்டும்‌. 


காக்கைகுருவி எங்கள்‌ சாதி - என்று 


பாரதியார்‌ பாடினார்‌. சமைப்பதற்குத்‌ 
தன்‌ மனைவி வைத்திருந்த சிறிதளவு 
அரிசியையும்‌ முற்றத்தில்‌ இருந்த சிட்டுக்‌ 
குருவிகளுக்கு மகிழ்வுடன்‌ போட்டுவிட்டுப்‌ 
பட்டினியாக இருந்தாராம்‌ இவர்‌. 


| | 6th Std Tamil CBSE Pages 25-50.indd 34 


இந்தியாவின்‌ பறவை மனிதர்‌ 
இன்றைய பறவையியல்‌ 
ஆய்வாளர்களுக்கு முன்னோடி 
டாக்டர்‌ சலீம்‌ அலி. தம்‌ வாழ்நாள்‌ 
முழுவதும்‌ பறவைகளைப்‌ பற்றி 
ஆராய்ச்சி செய்வதிலும்‌ அவற்றைப்‌ 
படம்‌ பிடிப்பதிலும்‌ ஈடுபட்டார்‌. 
அதனால்‌, அவர்‌ 'இந்தியாவின்‌ பறவை 
மனிதர்‌' என்று அழைக்கப்படுகிறார்‌. 


பறவைகள்‌ குறித்துப்‌ பல நூல்களை 


எழுதியுள்ளார்‌. இ 
தன்‌ வாழ்க்கை 
வரலாற்று நூலுக்குச்‌| ' 
'சிட்டுக்குருவியின்‌ இ 


of sparrow) என்று 
பெயரிட்டுள்ளார்‌. 


34 


படுகின்றன. எனவே சிட்டுக்குருவிகள்‌ வாழ உகந்த வேலித்‌ தாவரங்கள்‌ குறைந்துவிட்டன. 


20-03-2020 16262 | | 


மனிதன்‌ இல்லாத உலகில்‌ பறவைகள்‌ 
வாழமுடியும்‌! 

பறவைகள்‌ இல்லாத உலகில்‌ மனிதன்‌ 
வாழமுடியாது! நெடுந்தொலைவு 
22,000 கி.மீ. 


என்கிறார்‌ பறவையியல்‌ ஆய்வாளர்‌ 
பயணம்‌ செய்யும்‌ 


சலீம்‌ அலி. இவ்வுண்மையை நாமும்‌ 


பறவையினம்‌ 


உணர்ந்து இயற்கையைப்‌ போற்றிப்‌ 
பறவைகளைக்‌ காப்போம்‌. 


பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி 
(ORNITHOLOGY) எனப்பரும்‌. 


உலகச்‌ சிட்ருக்குருவிகள்‌ நாள்‌ மார்ச்‌ - 20 


| 


ட இடி © oe | 
Ey கற்பவை கற்றபின்‌ 


1. உங்கள்‌ பகுதியில்‌ காணப்படும்‌ பறவைகளின்‌ பெயர்களைப்‌ பட்டியலிடுக. 


2. உங்கள்‌ வீட்டுக்கு அருகில்‌ பறவைகள்‌ வருவதற்கு என்னென்ன வழி வகைகள்‌ 
செய்யலாம்‌ என்பது பற்றி வகுப்பறையில்‌ கலந்துரையாடுக. 

௫ 3. பறவைகள்‌ தொடர்பான பழமொழிகளைத்‌ தொகுத்து எழுதுக. ௫ 

4. இயற்கையைப்‌ பாதுகாக்கும்‌ வகையில்‌ முழக்கத்‌ தொடர்களை எழுதுக. 
(எ. கா.) காப்போம்‌ காப்போம்‌! பறவைகளைக்‌ காப்போம்‌! 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. பட்‌ - 
1. தட்பவெப்பம்‌' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது _____._ 
அ) தட்பம்‌ - வெப்பம்‌ ஆ) தட்ப 4 வெப்பம்‌ 
இ) தட்‌ 4 வெப்பம்‌ ஈ) தட்பு 4 வெப்பம்‌ 


2. வேதியுரங்கள்‌' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 
அ) வேதி - யுரங்கள்‌ அ) வேதி + உரங்கள்‌ 
இ) வேத்‌ 4 உரங்கள்‌ ஈ) வேதியு + ரங்கள்‌ 

3. தரை * இறங்கும்‌ என்பதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ 


௮) தரையிறங்கும்‌ ஆ) தரைஇறங்கும்‌ இ) தரையுறங்கும்‌ ஈ) தரைய்றங்கும்‌ 


35 


| | 6ih Std Tamil CBSE Pages 25-50.indd 35 ஓ 20-03-2020 16262 | | 


4. வழி 4 தடம்‌ என்பதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌_______ 


௮) வழிதடம்‌ ஆ) வழித்தடம்‌ இ) வழிதிடம்‌ ஈ) வழித்திடம்‌ 
3. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி_____.. த்‌ 
அ) துருவப்பகுதி ஆ) இமயமலை இ) இந்தியா ஈ) தமிழ்நாடு 


கோடிட்ட இடங்களை நிரப்புக. 


1. மிக நீண்டதொலைவு பறக்கும்பறவை டட த 


2. பறவைகள்‌ வலசை போவதைப்‌ பற்றிப்‌ பாடிய தமிழ்ப்புலவர்‌... ம்‌ 


3. பறவைகள்‌ இடம்பெயர்வதற்கு டட என்று பெயர்‌. 
4. இந்தியாவின்‌ பறவை மனிதர்‌ ______.. ்‌ 


5. பறவைகள்‌ வலசை போகக்‌ காரணங்களுள்‌ ஒன்று. . 


சொற்றொடர்‌ அமைத்து எழுதுக. 


2. வாழ்நாள்‌____ டட 
3.செயற்கை 


பொருத்தமான சொல்லைக்‌ கொண்டு நிரப்புக. 


1. மரங்களை வளர்த்து ___ படட யைக்காப்போம்‌ 
உரங்களைத்‌ தவிர்த்து நிலவளம்‌ காப்போம்‌. (செயற்கை / இயற்கை) 

2. தமிழகத்தில்‌ வலசைப்‌ பறவைககளின்‌ வருகை தற்போது 
சிட்டுக்‌ குருவிகளின்‌ எண்ணிக்கை டட (குறைந்துள்ளது / 
மிகுந்துள்ளது) 

குறுவினா 


1. பறவைகள்‌ எக்காரணங்களுக்காக இடம்‌ பெயர்கின்றன? 
2. வலசையின்போது பறவையின்‌ உடலில்‌ ஏற்படும்‌ மாற்றங்கள்‌ யாவை? 


சிறுவினா 
1. சிட்டுக்‌ குருவியின்‌ வாழ்க்கை பற்றிச்‌ சிறு குறிப்பு எழுதுக. 
2. வலசைப்‌ பறவைகளின்‌ பயணம்‌ பற்றி நீங்கள்‌ அறிந்தவை யாவை? 


சிந்தனைவினா 
பறவை இனங்கள்‌ அழியாமல்‌ காப்பாற்றப்பட நாம்‌ செய்ய வேண்டியவை பற்றிச்‌ 


சிந்தித்து எழுதுக. 
36 


| | 6th Std Tamil CBSE Pages 25-50.indd 36 ஓ 


20-03-2020 16262 | | 


_ ணா | । இ நட ன்‌ | | | 


விரிவானம்‌ [1] 
கிழவனும்‌ கடலும்‌ 


மனிதன்‌ இயற்கையோடு போராடிக்கொண்டே இருக்கிறான்‌. 
சில நேரங்களில்‌ வெற்றி பெறுகிறான்‌. சில நேரங்களில்‌ 
தோல்வி அடைகிறான்‌. ஆனால்‌ முயற்சிகள்‌ என்றும்‌ 

நுழையும்முன்‌ ஓய்வதில்லை. மனிதன்‌ இயற்கையோடு நடத்துகிற 
போராட்டமே அவன்‌ வாழ்வை அமைக்கிறது. போராடுவதில்‌ 
மகிழ்ச்சியும்‌ வெற்றியும்‌ இருக்கிறது. மீன்‌ பிடிக்கப்‌ போராடும்‌ 
மீனவர்‌ ஒருவரின்‌ வாழ்வைப்‌ பார்ப்போமா! 


கிழவனும்‌ கடலும்‌ (The . ஆ அஸ்ல்‌ 

௫ Oldman and the Sea.) என்னும்‌ . We ன இத்து. ட 
ஆங்கிலப்‌ புதினம்‌ தமிழில்‌ ட்‌ ்‌ ௮ 
மொழிபயபெயர்க்கப்பட்டு 


படக்கதையாக இங்குச்‌ சுருக்கிக்‌ 


கொடுக்கப்பட்டுள்ளது. 
இந்நூல்‌ 1954ஆம்‌ ஆண்டு 
நோபல்‌ பரிசு பெற்றது. இந்நூலின்‌ 
ஆசிரியர்‌ எர்னெஸ்ட்‌ ஹெமிங்வே. 


இயற்கைக்கும்‌ மனிதனுக்கும்‌ இடையே நடக்கும்‌ போராட்டமே இந்தக்‌ கதை. 
இக்கதையின்‌ நாயகன்‌ சாண்டியாகோ. வயது முதிர்ந்த மீனவர்‌ அவர்‌. முன்பெல்லாம்‌ 
கடலுக்குச்‌ சென்றால்‌ மீன்‌ இல்லாமல்‌ திரும்பமாட்டார்‌. ஆனால்‌, கடந்த எண்பத்து நான்கு 
நாள்களாக ஏனோ அவருக்கு ஒரு மீனும்‌ கிடைக்கவில்லை. மனோலின்‌ என்னும்‌ சிறுவன்‌ 
மீன்பிடிக்கக்‌ கற்றுக்கொள்வதற்காக முதல்‌ நாற்பது நாள்களும்‌ அவருடன்‌ கடலுக்கு 
வந்தான்‌. அவன்‌, அவருக்கு வேண்டிய உதவிகள்‌ செய்ததோடு பேச்சுத்துணையாகவும்‌ 
இருந்தான்‌. அவரோடு கடலுக்குப்‌ போனால்‌ ஒரு மீனும்‌ கிடைப்பதில்லை என்று அவனை 
வேறு படகிற்கு அனுப்பிவிட்டனர்‌ அவனது பெற்றோர்‌. இப்போதெல்லாம்‌ தனியாகவே 
மீன்பிடிக்கச்‌ செல்கிறார்‌ சாண்டியாகோ. 


அன்று எண்பத்து ஐந்தாவது நாள்‌... 
37 


| | 6th Std Tamil CBSE Pages 25-50.indd 37 ஓ 20-03-2020 16262 | | 


கடலுக்கு மீன்பிடிக்கச்‌ செல்கிறார்‌ சாண்டியாகோ. 


எனக்கு மீன்கள்‌ 
கிடைக்கவே 
கிடைக்காது என்று 
எல்லோரும்‌ 
சொல்கிறார்கள்‌. 
அதை மாற்றிக்காட்ட 
வேண்டும்‌. 


1 ஆயு பப வரவங்க ஆட்டை 


அடுத்த நாள்‌ காலை. | 


இரவு முழுவதும்‌ கடலில்‌ 
இருந்துவிட்டேன்‌. ஒரு 
மீனும்‌ சிக்கவில்லையே! 
ஆனது ஆகட்டும்‌! இனி 
நான்‌ மீன்‌ இல்லாமல்‌ கரை 
திரும்பப்‌ போவதில்லை. 


வா! வா! மீனே! தூண்டில்‌ 
முள்ளில்‌ உனக்காகச்‌ 

4 ரூரைமீனை மாட்டி 

| வைத்திருக்கிறேன்‌. 
சாப்பிடு, சாப்பிடு... 
அப்போதுதானே நீ 
என்னிடம்‌ மாட்டுவாய்‌ வா! 
வா! அப்படித்தான்‌... வா! 


6th Std Tamil CBSE Pages 25-50.indd 38 


தூண்டி லிட்டுக்‌ காத்திருக்கிறார்‌. 


தனியாக வந்திருக்கக்‌ கூடாது. 
பேச்சுத்‌ துணைக்கு மனோலின்‌ 
இருந்தால்‌ எவ்வளவு நன்றாக 
இருந்திருக்கும்‌! 


அடடே! தூண்டில்‌ 
கயிற்றை ஏதோ 
இழுப்பது போல்‌ 
இருக்கிறதே! ஏதோ 
மீன்தான்‌ வந்திருக்கும்‌ 
என நினைக்கிறேன்‌. 


& 


ண்டிலில்‌ மீன்‌ சிக்‌ 


ம பனி 


க்கொள்கிறது நத 


தூண்டிலை வேகமாக 
இழுக்கிறதே! 
நிச்சயமாக இது 
பெரிய மீனாகத்தான்‌ 
இருக்கவேண்டும்‌. 


20-03-2020 162644 | | 


மீனே! ஏன்‌ இப்படி 


மேலேயும்‌ வராமல்‌ 


தூண்டிலை ஆழத்திற்கும்‌ செல்லாமல்‌ 
இழுக்கிறாய்‌? படகை எங்கோ இழுத்துக்‌ 


2 கொண்டே போகிறதே! 
இருக்கட்டும்‌. இருக்கட்டும்‌! 
எப்படியும்‌ மேலே வந்துதானே 
ஆக வேண்டும்‌! 


என்னையும்‌ கடலுக்குள்‌ 
இழுத்துத்‌ தள்ளிவிடப்‌ 


பார்க்கிறாயா? 


| மீன்‌ அசைவின்றி இருக்கிறது. 
மீனுடன்‌ போராடிய 
களைப்பில்‌ சாண்டியாகோ 
சற்றுக்‌ கண்ணயர்ந்து விட்டார்‌. 


அத 


பசியும்‌ சோர்வும்‌ என்னை வாட்டுகின்றன. 
நண்பகல்‌ தூண்டிலில்‌ சிக்கிய மீன்‌ 
நாலு மணி நேரமாக என்னிடம்‌ ஆட்டம்‌ 
காட்டுகிறதே! 


மீன்‌ மீண்டும்‌ 


6th Std Tamil CBSE Pages 25-50.indd 39 


= 3 ! இரவு 
ன தூண்டிலை இழுக்கிறது. 2 ; உட ர்‌ 5 ்‌ 5 
> lo ல .... | முழுவதும்‌ தூக்கம்‌ மம்‌... அப்படித்தான்‌ 
ர உறக்கம்‌ கலைகிர இல்லாததால்‌ சி ர ள்‌ 
ன்‌ என்னை அறியாமல்‌ இன்று என்னிடம்‌ இருந்து 
தூங்கிவிட்டேனோ? உன்னால்‌ தப்பிக்கவே 
இனியும்‌ சும்மா 


இருக்க முடியாது. 


39 


20-03-2020 162654 | | 


இப்போதுதான்‌ உன்னை முழுமையாகப்‌ 
பார்க்கிறேன்‌. அடேயப்பா! எவ்வளவு பெரிய மீன்‌! 


ட... 


உன்‌ உயிரைக்‌ காப்பாற்றிக்‌ 
கொள்ள நீ போராடுகிறாய்‌, 
நான்‌ என்‌ இலக்கை அடையப்‌ 
போராடுகிறேன்‌. இந்தப்‌ 
போராட்டத்தின்‌ முடிவில்‌ ஒன்று 
நான்‌ உயிரோடு இருப்பேன்‌ 
அல்லது நீ இருப்பாய்‌. 


6th Std Tamil CBSE Pages 25-50.indd 40 


மீண்டும்‌ மேலே 
வருகிறாயா? 

விடமாட்டேன்‌ நீ, 
எவ்வளவு பெரிய 


மீனாக இருந்தாலும்‌ 


எனக்குக்‌ 


கவலையில்லை. என்‌ 


உயிர்‌ உள்ளவரை 


உன்னுடன்‌ போராடி 
வெற்றி பெறுவேன்‌. 


நான்‌ சாப்பிடவும்‌ இல்லை, 
தூங்கவும்‌ இல்லை. இத்தனை 
மணி நேரமாக உன்னுடன்‌ 
போராடுகிறேனே! ஏன்‌ 
இப்படித்‌ துள்ளுகிறாய்‌? 


இறுதியாக உன்னைக்‌ 
கொன்று விட்டேன்‌. 
இனிமேல்‌ தான்‌ நிறைய 
வேலை இருக்கிறது, 
கயிறுகளில்‌ சுருக்குகள்‌ 
போட வேண்டும்‌. 


சுற்றிச்‌ சுற்றி 
ஏன்‌ இப்படி 
வட்டமிடுகிறாய்‌? 
நில்‌, நில்‌! என்‌ 
வலிமையை 
எல்லாம்‌ 

திரட்டி உன்னை 
எதிர்க்கப்‌ 
போகிறேன்‌. 


௮ மீன்‌ படகுக்கு அருகில்‌ மேலெழும்பிக்‌ குதிக்கிறது. 
1 சாண்டியாகோ ஈட்டியால்‌ மீனைக்‌ ( J 


கி 


20-03-2020 162706 | | 


மீனின்‌ நீளம்‌ அதிகமாக 


எனக்கு மீன்‌ 
கிடைக்காது என்று 
எல்லோரும்‌ 
சொன்னார்கள்‌, 
பார்த்தீர்களா? 
வலை இல்லாமல்‌ 
இவ்வளவு பெரிய 
[மீனை யாராவது 
[பிடித்தது உண்டா? 
[விடா முயற்சியின்‌ 


[பயனை இன்று நான்‌ 


இருந்ததால்‌ அதைப்‌ படகின்‌ 
பக்கவாட்டில்‌ கட்டுகிறார்‌. 


2 2. 3 க 
மலும்‌ சில சுறாமீன்கள்‌ வருகின்றன. 


நான்‌ பிடித்த 
மீனை அவ்வளவு 
எளிதாகப்‌ 
பறிகொடுத்துவிட 


மாட்டேன்‌... 


சாண்டியாகோ 
சுறா மீன்களை 
வீழ்த்துகிறார்‌. 


ஒரு வழியாகக்‌ கரைக்கு வந்து விட்டேன்‌. மிகவும்‌ 
களைப்பாக இருக்கிறது சரி, படகை இழுத்துக்‌ 
கட்டுகிறேன்‌. 


6th Std Tamil CBSE Pages 25-50.indd 41 


41 


அப்போது படகை நோக்கிச்சுறா 


மீன்‌ வருகிறது! 


நான்‌ பிடித்த 
மீனைச்‌ சாப்பிடவா 
வருகிறாய்‌!. 

என்‌ ஈட்டிக்கு 
நீயும்‌ இரையாக 
வேண்டியதுதான்‌. 


என்ன ஒரு 
போராட்டம்‌! அப்பாடா 
ஒருவழியாக 

எல்லாம்‌ ஓய்ந்தது. 
இந்த மீன்‌ செய்த 
அட்டகாசங்களை 
மனோலின்‌ 
பார்த்திருக்க 
வேண்டும்‌! சரி 
போகட்டும்‌. உடனே 
சென்று நடந்த 
எல்லாவற்றையும்‌ 
அவனிடம்‌ சொல்ல 
வேண்டும்‌. 


ஆ! என்ன இது! சுறாக்கள்‌ தின்றது 
போக கடைசியில்‌ மீனின்‌ தலையும்‌ 
அதன்‌ எலும்பும்தாம்‌ 
மிஞ்சியுள்ளனவா? 


படகோடு இருந்த 
மீனைப்‌ பார்க்கிறார்‌. 


20-03-2020 162709 | | 


ஓ 


அடேயப்பா! எவ்வளவு பெரிய மீன்‌ 
தாத்தா உன்னைப்‌ ட “அ அது! மீன்பிடிப்பதில்‌ பெரிய வீரன்‌ 
பார்க்கத்தான்‌ தாத்தா நீ! 
ஓடோடி வந்தேன்‌. 


மனோலின்‌ நான்‌ பிடித்த மீனை 
நீ பார்த்தாயா? கடைசியில்‌ 
4 எலும்பும்‌ தலையும்தான்‌ மிச்சம்‌! 


அதனால்‌ என்ன 
ஏ | தாத்தா? உன்‌ திறமையும்‌ 
... | விடாமுயற்சியும்‌ 
| வென்றுவிட்டதே! 
| இனி உன்னை யாரும்‌ 
| பழித்துப்‌ பேசமுடியாது. 
“ தாத்தா! உன்னிடம்‌ 
கற்றுக்கொள்ள 
வேண்டியவை நிறைய 
இருக்கின்றன. இனி நான்‌ 
உன்னோடுதான்‌ மீன்‌ 
| பிடிக்க வருவேன்‌... 


ஐ: மி கற்பவை கற்றபின்‌ 


1. கடல்‌ காட்சி ஒன்றைப்‌ படம்‌ வரைந்து வண்ணம்‌ தீட்டுக. 
அப்படத்திற்குப்‌ பொருத்தமாக நான்கு வரிகளுக்குள்‌ குறிப்பு எழுதுக. 
இக்கதையின்வழியாக நீங்கள்‌ உணர்ந்தவற்றை வகுப்பில்‌ பகிர்க. 

3. சாண்டியாகோ குறித்து உங்கள்‌ கருத்து யாது? 


'கிழவனும்‌ கடலும்‌' என்னும்‌ படக்கதையை உங்கள்‌ சொந்த நடையில்‌ கதையாக எழுதுக. 


42 


6th Std Tamil CBSE Pages 25-50.indd 42 ஓ 


20-03-2020 16:27:11 | | 


_ ணா | । ஓ ப கொ | | ப। 


| கற்கண்மு [|] 
இரண்டு | முதலெழுத்தும்‌ சார்பெழுத்தும்‌ 


எழுத்துகள்‌ இரண்டு வகைப்படும்‌ 


1. முதல்‌ எழுத்துகள்‌ 
2. சார்பு எழுத்துகள்‌ 


முதல்‌ எழுத்துகள்‌ 


உயிர்‌ எழுத்துகள்‌ பன்னிரண்டு, மெய்யெழுத்துகள்‌ பதினெட்டு ஆகிய முப்பது 
எழுத்துகளும்‌ முதல்‌ எழுத்துகள்‌ ஆகும்‌. பிற எழுத்துகள்‌ தோன்றுவதற்கும்‌ 
இயங்குவதற்கும்‌ முதற்காரணமாக இவை இருக்கின்றன. எனவே இவற்றை முதல்‌ 
எழுத்துகள்‌ என்பர்‌. 


சார்பு எழுத்துகள்‌ 
இ முதல்‌ எழுத்துகளைச்‌ சார்ந்து வரும்‌ எழுத்துகள்‌ இ 
சார்பெழுத்துகள்‌. இவை பத்து வகைப்படும்‌. 
1. உயிர்மெய்‌ முதல்‌ எழுத்துகள்‌ 
2. ஆய்தம்‌ ப 
3. உயிரளபெடை 


4. ஒற்றளபெடை 


5. குற்றியலிகரம்‌ ணு 
சார்பு எழுத்துகள்‌ - 
6. குற்றியலுகரம்‌ 
7. ஐகாரக்குறுக்கம்‌ 9. மகரக்குறுக்கம்‌ 
8. ஒளகாரக்குறுக்கம்‌ 10.  ஆய்தக்குறுக்கம்‌ 


இவ்வகுப்பில்‌ உயிர்மெய்‌, ஆய்தம்‌ ஆகிய இரண்டு சார்பெழுத்துகள்‌ பற்றிக்‌ காண்போம்‌. 
உயிர்மெய்‌ 
மெய்‌ எழுத்துகளும்‌ உயிர்‌ எழுத்துகளும்‌ ஒன்றுடன்‌ ஒன்று சேர்வதால்‌ உயிர்மெய்‌ 


எழுத்துகள்‌ தோன்றுகின்றன. 


43 


| | 6ih Std Tamil CBSE Pages 25-50.indd 43 ஓ 20-03-2020 16271 | | 


_ ணா | । ஓ 


| | 6th Std Tamil CBSE Pages 25-50.indd 44 ஓ 20-03-2020 16271 | | 


உயிர்மெய்‌ எழுத்தின்‌ ஒலிவடிவம்‌ மெய்யும்‌ உயிரும்‌ சேர்ந்ததாக இருக்கும்‌. 
வரிவடிவம்‌ மெய்யெழுத்தை ஒத்திருக்கும்‌. ஒலிக்கும்‌ கால அளவு உயிர்‌ எழுத்தை 
ஒத்திருக்கும்‌. 


முதல்‌ எழுத்துகளைச்‌ சார்ந்து வருவதால்‌ இவை சார்பெழுத்து வகையுள்‌ அடங்கும்‌. 


ஆய்தம்‌ 


208°, ஓ ஓ ஓ 
ட நடு கற்பவை கற்றபின்‌ 


மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம்‌ பெற்றது. 


முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அஃகேனம்‌ என்ற வேறு பெயர்களும்‌ 
இதற்கு உண்டு. 


நுட்பமான ஒலிப்புமுறையை உடையது. 


தனக்குமுன்‌ ஒரு குறில்‌ எழுத்தையும்‌ தனக்குப்பின்‌ ஒரு வல்லின உயிர்மெய்‌ 
எழுத்தையும்‌ பெற்றுச்‌ சொல்லின்‌ இடையில்‌ மட்டுமே வரும்‌. 


தனித்து இயங்காது. 


முதல்‌ எழுத்துகளாகிய உயிரையும்‌, மெய்யையும்‌ சார்ந்து இயங்குவதால்‌ 
ஆய்த எழுத்து சார்பெழுத்து ஆகும்‌ 


முதல்‌ எழுத்துகள்‌, சார்பு எழுத்துகள்‌ தொடர்பைப்‌ பற்றி விவாதிக்க 
முதல்‌ எழுத்துகள்‌ மட்டூம்‌ இடம்பெறும்‌ சொற்களை எழுதுக. 
(எ.கா.) ஆம்‌ 

முதல்‌ எழுத்துகள்‌ இடம்பெறாத சொற்களை எழுதுக. 

(௭.தா.) குருவி 


. முதல்‌ எழுத்துகள்‌ என்பவை யாவை? அவை எதனால்‌ அவ்வாறு 


அழைக்கப்படுகின்றன ? 


. சார்பெழுத்துகள்‌ எத்தனை? அவை யாவை? 


. சொற்களில்‌ ஆய்த எழுத்து எவ்வாறு இடம்பெறும்‌? 


ஆகி. 


கீ 


1] மொழியை ஆள்வோம்‌! 


கேட்டும்‌ கண்டும்‌ அறிந்தும்‌ மகிழ்க 
1. இயற்கை சார்ந்த பாடல்கள்‌, கதைகள்‌, உரைகளைக்‌ கேட்டு மகிழ்க. 
2. பறவைகள்‌, விலங்குகளின்‌ வாழ்க்கை முறை பற்றிய காணொலிக்‌ 
காட்சிகளைக்‌ கண்டு மகிழ்க. 


கீழ்க்காணும்‌ பத்தியைப்‌ படித்து வினாக்களுக்கு விடை தருக 

இயல்பாகவே தோன்றி மறையும்‌ பொருள்கள்‌, அவற்றின்‌ இயக்கம்‌, அவை இயங்கும்‌ 
இடம்‌, இயங்கும்‌ காலம்‌ அனைத்தும்‌ ஒன்றிணைந்ததே இயற்கை என்கிறோம்‌. பனிபடர்ந்த 
நீலமலைகள்‌, பாடித்திரியும்‌ பறவைகள்‌, தன்னிச்சையாகச்‌ சுற்றித்திரியும்‌ விலங்குகள்‌, 
சலசலக்கும்‌ ஓடைகள்‌, ஆர்ப்பரித்து வீழும்‌ அருவிகள்‌, நீந்தும்‌ மீன்கள்‌, அலைவீசும்‌ 
அழகிய கடல்‌, கண்சிமிட்டூம்‌ விண்மீன்கள்‌, தங்க ஓடமாய்த்‌ தவழ்ந்து வரும்‌ வெண்ணிலா 
இவையெல்லாம்‌ இயற்கை நமக்குத்‌ தந்த கொடைகள்‌. 

இயற்கையின்‌ அழகைக்‌ கண்டு இன்புற்றால்‌ மட்டும்‌ போதாது. அந்த அழகை 
நாம்‌ பாதுகாக்க வேண்டும்‌. நாம்‌ நமது தேவைக்காக மலைகள்‌, காடுகள்‌, விலங்குகள்‌, 
பறவைகள்‌ ஆகியவற்றை அழித்து வருகிறோம்‌. மேலும்‌ நிலம்‌, நீர்‌, காற்று ஆகியவற்றை 
மாசுபடுத்தி வருகிறோம்‌. அதனால்‌ இயற்கைச்‌ சமநிலை மாறி புவி வெப்பமயமாகிறது. 
புவி வெப்பமடையாமல்‌ காப்பது நமது கடமை. இயற்கையைப்‌ பாதுகாத்தால்‌ மட்டுமே நாம்‌ 
நம்மையும்‌ பாதுகாத்துக்கொள்ள முடியும்‌. 

1. எதனை இயற்கை என்கிறோம்‌? 

2. இப்பத்தியில்‌ உள்ள இயற்கையை வருணிக்கும்‌ சொற்கள்‌ யாவை? 

3. இயற்கையை ஏன்‌ பாதுகாக்க வேண்டும்‌? 


4. பத்திக்குப்‌ பொருத்தமான தலைப்புத்‌ தருக. 


ஆசிரியர்‌ கூறக்கேட்டு எழுதுக. 
மாமழை வான்‌ சிறப்பு முரல்‌ மீன்‌ 
வலசை போதல்‌ பறவை இனங்கள்‌ சார்பு எழுத்துகள்‌ 
சாண்டியாகோ தோற்கடிக்க முடியாது காணிநிலம்‌ 


கீழ்க்காணும்‌ தலைப்பில்‌ கட்டுரை எழுதுக. 


இயற்கையைக்‌ காப்போம்‌ 


௮ம்‌ மொழியோடு விளையாரு 


திரட்டூக. 
கடல்‌ என்னும்‌ பொருள்‌ தரும்‌ வேறு சொற்களைத்‌ திரட்டுக. 


45 


| | 6ih Std Tamil CBSE Pages 25-50.indd 45 ஓ 20-03-2020 16271 | | 


தொடர்களைப்‌ பிரித்து இரண்டு தொடர்களாக எழுதுக. 
(எ. கா.) பல நாள்களாக மழை பெய்யாததால்‌ பயிர்கள்‌ வாடின. 
விடை: பல நாள்களாக மழை பெய்யவில்லை. பயிர்கள்‌ வாடின. 
1. கபிலன்‌ வேலை செய்ததால்‌ களைப்பாக இருக்கிறான்‌. 
2. இலக்கியா இனிமையாகப்‌ பாடியதால்‌ பரிசு பெற்றாள்‌. 
பொருத்தமான சொல்லைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. பரந்து விரிந்து இருப்பதால்‌ கடலுக்குப்‌__________._ என்று பெயர்‌. (பறவை / பரவை) 
2. இலக்கிய மன்ற விழாவில்‌ முகிலன்‌ சிறப்பாக ...................... ஆற்றினார்‌. (உரை / உறை) 
3. முத்து தம்‌ _________டட_டடடட காரணமாக ஊருக்குச்‌ சென்றார்‌. (பனி / பணி) 


4. கலைமகள்‌ தன்‌ வீட்டுத்‌ தோட்டத்தைப்‌ பார்க்க வருமாறு தோழியை ____டடடடடடடட 
(அலைத்தாள்‌ / அழைத்தாள்‌). 
பொருத்தமான சொற்களால்‌ கட்டங்களை நிரப்புக. 
1. புள்‌ என்பதன்‌ வேறு பெயர்‌ - 


2. பறவைகள்‌ இடம்பெயர்தல்‌ - 


3. சரணாலயம்‌ என்பதன்‌ வேறு பெயர்‌ - 


வரிசை மாறியுள்ள சொற்களைச்‌ சரியான வரிசையில்‌ அமைத்து எழுதுக. 
1. இளங்கோவடிகள்‌ காப்பியத்தை என்னும்‌ இயற்றியவர்‌ சிலப்பதிகாரம்‌. 
2. மனிதன்‌ உலகில்‌ இல்லாத பறவை வாழ முடியாது. 
3. மிகப்பெரிய சாண்டியாகோ மீனைப்‌ பிடித்தார்‌ 


ஓ 4. மனிதுர்‌ இந்தியாவின்‌ டாக்டர்‌ சலிம்‌ அலி பறவை. 7 
கட்டங்களில்‌ சில சொற்கள்‌ மறைந்துள்ளன. குறிப்புகளைக்‌ கொண்டு அவற்றைக்‌ 
கண்டுபிடித்து எழுதுக. 
(ழீ த்‌ த மி ழ்‌ கா 
ப்‌ பை னி மே ம ணி 
ப ல்‌ நி ல வு நி 
து ட்‌ லை ர்‌ ப ல 
லை க மே ணி ம ம்‌ 
செ ங்‌ தா ல்‌ நா ரை 


1. இரட்டைக்‌ காப்பியங்களில்‌ ஒன்று ___டடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடட 
2. முதலெழுத்துகளின்‌ எண்-ஃ.............-...-.-...-...-.-...-....-................... 

3. திங்கள்‌ என்பதன்‌ பொருள்‌ ___டடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடட 

4. சத்திமுத்தப்‌ புலவரால்‌ பாடப்பட்ட பறவை ___டடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடட 
கிவ ற பதத ப்ட்‌ வேண்டும்‌ என்று பாடுகிறார்‌. 
6. ஆய்த எழுத்தின்‌ வேறு பெ.்‌.............-.-...---------.-.. "டட. 


| | 6ih Std Tamil CBSE Pages 25-50.indd 46 ஓ 20-03-2020 16271 | | 


ஆய்ந்தறிக. 
பெருகிவரும்‌ மக்களின்‌ தேவைக்காக இயற்கையை அழிப்பது சரியா? இயற்கையைச்‌ 
சுரண்டாமல்‌, மக்களின்‌ தேவைகளை நிறைவேற்ற மாற்று வழிகள்‌ உண்டா ? 
கவிதை படைக்க. 
கீழே காணப்படும்‌ மழைபற்றிய கவிதையைச்‌ சொந்தத்‌ தொடர்களால்‌ நிரப்புக. 
வானில்‌ இருந்து வந்திடும்‌ 
மனதில்‌ மகிழ்ச்சி தந்திடும்‌ 


நிற்க அதற்குத்‌ தக... 


என்‌ பொறுப்புகள்‌... 
௮) சுற்றுப்புறத்தைத்‌ தூய்மையாக வைத்துக்‌ கொள்வேன்‌ 
ஆ) இயற்கையைப்‌ பாதுகாப்பேன்‌ 


தலைச்‌ சொல்‌ அறிவோம்‌ 


கண்டம்‌ - C௦ா£ரற6 தட்பவெப்பநிலை - 0/2 வானிலை - Weather 
வலசை - Kந்ஜாi்0ட புகலிடம்‌ - $actயகy புவிஈர்ப்புப்புலம்‌ - Gravitational Field 
ZN 


& 


அழிந்து வரும்‌ உயிரினங்கள்பற்றி இணையத்தில்‌ தேடி அறிந்து பட்டியலிடுக. 


] இணையச்‌ செயல்பாடுகள்‌ 
பறவைகள்‌ வலசைபோதல்‌ | | 
செயல்பாட்டில்‌ கிடைக்கப்பெறும்‌ படம்‌ அ = தீ | 


படிகள்‌: 
கொடுக்கப்பட்டிருக்கும்‌ உரலி / விரைவுக்‌ குறியீட்டைப்‌ பயன்படுத்தி "/௦bசofbirdmigration' என்னும்‌ இணையச்‌ செயலியின்‌ 
பக்கத்திற்குச்‌ செல்லவும்‌. இணையச்‌ செயலி இயங்கு நிலைக்கு வர, சற்று நேரம்‌ ஆகும்‌. அதுவரை காத்திருக்கவும்‌. 
இணையச்செயலி தயார்‌ நிலைக்கு வந்தவுடன்‌ ஓர்‌ உலக உருண்டையைக்‌ காணலாம்‌. அதன்‌ மையத்தில்‌ இருக்கும்‌ 
"Click to Start" என்பதைச்‌ சொடுக்கவும்‌. இப்போது திரையின்‌ இடப்‌ பக்கத்தில்‌ பறவைகளின்‌ பெயர்ப்‌ பட்டியல்‌ தெரியும்‌. 
அதில்‌ ஏதேனும்‌ ஒரு பறவையைத்‌ தெரிவு செய்து அதன்‌ வலசை போகும்‌ பாதையைத்‌ தெரிந்து 
கொள்ளலாம்‌. 


பூமி உருண்டையைச்‌ சுழற்றுவதன்‌ மூலம்‌ வெவ்வேறு பறவைகளின்‌ வலசை போதலை அறியலாம்‌. 


செயல்பாட்டிற்கான உரலி: கttp://globeofbirdmigration.com/ 


| | 6th Std Tamil CBSE Pages 25-50.indd 47 ஓ 20-03-2020 16271 | | 


மக்கள்‌ பயனுள்ள முறையில்‌ வாழ வழிகாட்டிகளாக அமைபவை 
அறநூல்கள்‌. அறநூல்களில்‌ 'உலகப்‌ பொது மறை' என்று 
போற்றப்படும்‌ சிறப்புப்‌ பெற்றது நம்‌ திருக்குறள்‌. திருக்குறளில்‌ 

நுழையும்முன்‌ இல்லாத செய்திகளே இல்லை. ஏழு சொற்களில்‌ மனிதர்களுக்கு 
அறத்தைக்‌ கற்றுத்தரும்‌ திருக்குறளைப்‌ பயிலுவோம்‌: வாழ்வில்‌ 
பின்பற்றுவோம்‌. 


கடவுள்‌ வாழ்த்து 


7. 


அகர முதல எழுத்தெல்லாம்‌ ஆதி 

பகவன்‌ முதற்றே உலகு. 

அகரமே எழுத்துகளுக்குத்‌ தொடக்கம்‌. அதுபோல ஆதி பகவனே உலகுக்குத்‌ 
தொடக்கம்‌. 


வான்‌ சிறப்பு 


2. 


விண்‌இன்று பொய்ப்பின்‌ விரிநீர்‌ வியனுலகத்து 

உள்நின்று உடற்றும்‌ பசி. 

மழை உரியகாலத்தில்‌ பெய்யாது போனால்‌, உலகத்து உயிர்களை எல்லாம்‌ பசி 
துன்புறுத்தும்‌. 


3. கெடுப்பதூஉம்‌ கெட்டார்க்குச்‌ சார்வாய்மற்று ஆங்கே 
எழுப்பதூஉம்‌ எல்லாம்‌ மழை.* 
உரிய காலத்தில்‌ பெய்யாது கெடுப்பதும்‌ மழைதான்‌. உரிய காலத்தில்‌ பெய்து 
காப்பதும்‌ மழைதான்‌. 

நீத்தார்‌ பெருமை 

4. செயற்கரிய செய்வார்‌ பெரியர்‌ சிறியர்‌ 
செயற்கரிய செய்கலா தார்‌. 
முடியாத செயலையும்‌ முடித்துக்‌ காட்டுபவர்‌ பெரியோர்‌; முடியாது என்பவர்‌ 
சிறியோர்‌. 

மக்கட்பேறு 

5. தம்மின்தம்‌ மக்கள்‌ அறிவுடைமை மாநிலத்து 


மன்னுயிர்க்கு எல்லாம்‌ இனிது. 
தம்மைவிடத்‌ தம்‌ பிள்ளைகள்‌ அறிவுடையோர்‌ என்றால்‌ மக்களுக்கு அதுதான்‌ 


மகிழ்ச்சி. 


48 


| | 6th Std Tamil CBSE Pages 25-50.indd 48 ஓ 


ட்‌ ட 
7315 


20-03-2020 16271 | | 


6. ஈன்ற பொழுதின்‌ பெரிதுவக்கும்‌ தன்மகனைச்‌ 
சான்றோன்‌ எனக்கேட்ட தாய்‌.* 
தன்‌ பிள்ளையின்‌ புகழைக்‌ கேட்ட தாய்‌ பெற்றெடுத்தபோது அடைந்த 
மகிழ்ச்சியைவிடப்‌ பெருமகிழ்ச்சி அடைவாள்‌. 


அன்புடைமை 

7. அன்பிலார்‌ எல்லாம்‌ தமக்குரியர்‌ அன்புடையார்‌ 
என்பும்‌ உரியர்‌ பிறர்க்கு. * 
அன்பு இல்லாதவர்‌ எல்லாப்‌ பொருளும்‌ தமக்கே என்பார்கள்‌. அன்பு 
உடையவர்கள்‌ தம்‌ உடம்பும்‌ பிறர்க்கே என்பார்கள்‌. 


8. அன்பின்‌ வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு 
என்புதோல்‌ போர்த்த உடம்பு. 
அன்பு இருப்பதுதான்‌ உயிருள்ள உடல்‌. அன்பு இல்லாதது வெறும்‌ எலும்பும்‌ 
தோலும்‌ தான்‌. 
இனியவை கூறல்‌ 
9. பணிவுடையன்‌ இன்சொலன்‌ ஆதல்‌ ஒருவற்கு 
அணியல்ல மற்றுப்‌ பிற. 
பணிவும்‌ இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள்‌ ஆகும்‌. 
மற்றவை அணிகலன்கள்‌ ஆகா. 


10. இணிய உளவாக இன்னாத கூறல்‌ 
கனியிருப்பக்‌ காய்கவர்ந்‌ தற்று.” 
இனிய சொல்‌ இருக்கும்போது இன்னாச்சொல்‌ பேசுவது கனி இருக்கும்போது 
காயை உண்பதைப்‌ போன்றது. 


நூல்‌ வெளி 


திருவள்ளுவர்‌ இரண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்கு 
முற்பட்டவர்‌. எக்காலத்துக்கும்‌ பொருந்தும்‌ வாழ்க்கை 


நெறிகளை வகுத்துக்‌ கூறியுள்ளார்‌. வான்புகழ்‌ வள்ளுவர்‌, 
தெய்வப்புலவர்‌, பொய்யில்‌ புலவர்‌ முதலிய பல சிறப்புப்‌ 
பெயர்கள்‌ இவருக்கு உண்டு 


திருக்குறள்‌ அறத்துப்பால்‌, பொருட்பால்‌, இன்பத்துப்பால்‌ என்னும்‌ மூன்று 
பிரிவுகளைக்‌ கொண்டது. பதினெண்‌ கீழ்க்கணக்கு நூல்களுள்‌ ஒன்று. திருக்குறள்‌ 133 
அதிகாரங்களில்‌ 1330 குறள்பாக்களைக்‌ கொண்டுள்ளது. "திருக்குறளில்‌ இல்லாததும்‌ இல்லை, 
சொல்லாததும்‌ இல்லை" என்னும்‌ வகையில்‌ சிறந்து விளங்குகிறது. திருக்குறளுக்கு உலகப்‌ 
பொதுமறை, வாயுறை வாழ்த்து முதலிய பல சிறப்புப்‌ பெயர்கள்‌ வழங்குகின்றன. நூற்றுக்கும்‌ 
மேற்பட்ட மொழிகளில்‌ திருக்குறள்‌ மொழிபெயர்க்கப்பட்ருள்ளது. 


49 


| | 6th Std Tamil CBSE Pages 25-50.indd 49 ஓ 20-03-2020 16271 | | 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. மக்களுக்கு மகிழ்ச்சி த௬௨:.............................. 

௮) ஊக்கமின்மை ஆ) அறிவுடைய மக்கள்‌ இ) வன்சொல்‌ ஈ) சிறிய செயல்‌ 
2. ஒருவர்க்குச்‌ சிறந்த அணி _____டடடடடடடடடடடடட 

௮) மாலை ௮) காதணி இ) இன்சொல்‌  ஈ) வன்சொல்‌ 


பொருத்தமான சொற்களைக்‌ கொண்டு நிரப்புக. 


௩ இனிய டை இன்னாத கூறல்‌ 
கனியிருப்பக்‌ -.................... கவர்ந்‌ தற்று 
2. அன்பி௨ஷஈ....................- தமக்குரியர்‌ அன்புடையார்‌ 
டட உரியர்‌ பிறர்க்கு 
நயம்‌ அறிக. 


செயற்கரிய செய்வார்‌ பெரியர்‌ சிறியர்‌ 
செயற்கரிய செய்கலா தார்‌ 
இந்தக்‌ குறளில்‌ உள்ள எதுகை, மோனைச்‌ சொற்களை எடுத்து எழுதுக 


பின்வரும்‌ செய்திக்குப்‌ பொருத்தமான திருக்குறள்‌ எது எனக்‌ கண்டறிந்து எழுதுக. 


2016 ஆம்‌ ஆண்டு ரியோ நகரில்‌ மாற்றுத்திறனாளிகள்‌ ஓலிம்பிக்‌ போட்டி நடைபெற்றது. 
அதில்‌ தமிழ்நாட்டைச்‌ சேர்ந்த மாரியப்பன்‌ கலந்துகொண்டார்‌. உயரம்‌ தாண்டூதல்‌ 
போட்டியில்‌ அவர்‌ தங்கப்‌ பதக்கம்‌ பெற்றார்‌. செய்தியாளர்கள்‌ அவருடைய தாயிடம்‌ 
நேர்காணல்‌ செய்தனர்‌. "என்‌ மகனின்‌ வெற்றி எனக்கு மிகவும்‌ மகிழ்ச்சி அளிக்கிறது. 
அவனைப்‌ பெற்ற பொழுதைவிட இப்போது அதிகமாக மகிழ்கிறேன்‌" என்று மகிழ்ச்சியுடன்‌ 


கூறினார்‌. 


அ) செயற்கரிய செய்வார்‌ பெரியர்‌ சிறியர்‌ 
செயற்கரிய செய்கலா தார்‌ 

ஆ) ஈன்ற பொழுதின்‌ பெரிதுவக்கும்‌ தன்மகனைச்‌ 
சான்றோன்‌ எனக்கேட்ட தாய்‌ 

இ) இனிய உளவாக இன்னாத கூறல்‌ 
கனியிருப்பக்‌ காய்கவர்ந்‌ தற்று 

குறுவினாக்கள்‌ 

1. உயிருள்ள உடல்‌ எது? 

2. எழுத்துகளுக்குத்‌ தொடக்கமாக அமைவது எது? 

3. அன்பிலார்‌, அன்புடையார்‌ செயல்கள்‌ யாவை? 


5௦ 


| | 6th Std Tamil CBSE Pages 25-50.indd 50 ஓ 


பட்‌ 
ZDABVF 


20-03-2020 16271 | | 


| ்‌ புஜ ட =. டப நிஜ 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ © 


எதையும்‌ காரண காரியத்துடன்‌ அறிந்துகொள்ள முயலுதல்‌ 
அறிவியல்‌ மனப்பான்மை பெறுதல்‌ 


> 

> 

> நம்‌ நாட்டின்‌ எதிர்கால முன்னேற்றத்துக்கு எவையெல்லாம்‌ தேவை என அறிதல்‌ 
> அறிவியல்‌ கண்டுபிடிப்புகளினால்‌ ஏற்படும்‌ விளைவுகள்‌ பற்றி விவாதித்தல்‌ 

> 


வளர்ந்துவரும்‌ அறிவியல்‌, தொழில்‌ நுட்பங்கள்‌ பற்றி அறிந்து கொள்ளும்‌ 
ஆர்வம்‌ பெறுதல்‌ 


௪... தமிழில்‌ பிழையின்றி எழுதுதல்‌ 


51 


| | 6th Std Tamil CBSE Pages 51-76.indd 51 ஓ 20-03-2020 163951 | | 


கவிதைப்பேழை 


ஆத்திசூடி என்பது அகர வரிசையில்‌ அறிவுரைகளைச்‌ 
சொல்லும்‌ இலக்கியம்‌. ஒளவையின்‌ ஆத்திசூடியை 
நாம்‌ அறிவோம்‌. பாரதியார்‌ 'புதிய ஆத்திதடி' என்று 
நுழையும்முன்‌ காலத்திற்கேற்ற அறிவுரைகளைக்‌ கூறினார்‌. அகர வரிசையில்‌ 
அறிவியல்‌ அறிவோம்‌; அகில உலகையும்‌ ஆய்வு செய்வோம்‌; 
அனைத்தையும்‌ உலகின்‌ நலத்திற்கு வழங்குவோம்‌! 


அறிவியல்‌ சிந்தனை கொள்‌ 
ஆய்வில்‌ மூழ்கு 

௫ இயன்றவரை புரிந்துகொள்‌ 
ஈடுபாட்டுடன்‌ அணுகு 
உண்மை கண்டறி 


ஊக்கம்‌ வெற்றிதரும்‌ 


என்றும்‌ அறிவியலே வெல்லும்‌ 
என்‌ என்று கேள்‌ 

ஐயம்‌ தெளிந்து சொல்‌ 
ஒருமித்துச்‌ செயல்பமு 

ஒய்வற உழை 

ஒளடதமாம்‌ அனுபவம்‌ 


- நெல்லை சு.முத்து 


52 


| | 6th Std Tamil CBSE Pages 51-76.indd 52 ஓ 20-03-2020 163354 | | 


சொல்லும்‌ பொருளும்‌ 


இயன்றவரை - முடிந்தவரை 
ஒருமித்து - ஒன்றுபட்டு 
ஒளடதம்‌ - மருந்து 


நூல்‌ வெளி 
"தம்மை ஒத்த அலைநீளத்தில்‌ சிந்திப்பவர்‌" என்று மேதகு அப்துல்‌ கலாம்‌ 
அவர்களால்‌ பாராட்டப்‌ பெற்றவர்‌ நெல்லை சு.முத்து. இவர்‌ அறிவியல்‌ 
அறிஞர்‌ மற்றும்‌ கவிஞர்‌. விக்ரம்‌ சாராபாய்‌ விண்வெளி மையம்‌, சதீஷ்தவான்‌ 
ன்‌ விண்வெளி மையம்‌, இந்திய விண்வெளி மையம்‌ ஆகிய நிறுவனங்களில்‌ 
பிபி அறிவியல்‌ கவிதைகள்‌, கட்ருரைகள்‌ பலவற்றைப்‌ படைத்துள்ளார்‌. 
எண்பதுக்கும்‌ மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்ருள்ளார்‌. 


அறிவியல்‌ ஆத்திசூடி என்னும்‌ நூலின்‌ ஒரு பகுதி இங்குத்‌ தரப்பட்டுள்ளது. 


= i ர கற்பவை கற்றபின்‌ 


'அறிவியல்‌ ஆத்திசூடி' பகுதியில்‌ உங்களுக்குப்‌ பிடித்த அடியை எழுதி அதன்‌ 
காரணத்தைக்‌ கூறுக. 


௫ 2. அறிவியல்‌ சிந்தனையைத்‌ தூண்டும்‌ முழக்கத்‌ தொடர்கள்‌ ஐந்து உருவாக்குக. 


(எ.கா.) அறிவியலை வளர்ப்போம்‌! 


உலகை வெல்வோம்‌! 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. உடல் நோய்க்கு... தேவை 
௮) ஒளடதம்‌ ஆ) இனிப்பு இ) உணவு ஈ) உடை 
2. நண்பர்களுடன்‌... விளையாடு 
௮) ஒருமித்து ஆ) மாறுபட்டூ இ) தனித்து ஈ) பகைத்து 


3. 'கண்டறி' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது______ 


அகண்‌-அறி அஆகண்டூ-அறி இ)கண்ட- அறி ஈ) கண்‌ + டறி 


53 


| | 6th Std Tamil CBSE Pages 51-76.indd 53 ஓ 20-03-2020 16335 | | 


_ ணா | । ஓ ப ன | | ப। 


4. 'ஓய்வற' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ___ 
அ) ஓய்வு+அற ஆ) ஓய்‌ + அற இ) ஓய்‌ 4 வற ஈ) ஓய்வு + வற 
5. ஏன்‌ + என்று என்பதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்சொல்‌ __ 
௮) ஏன்‌என்று அ) ஏனென்று இ) ஏன்னென்று ஈ) ஏனன்று 
6. ஒளடதம்‌ 4 ஆம்‌ என்பதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்சொல்‌ __ 
௮) ளெடதமாம்‌ ஆ ஓளடதம்‌ஆம்‌ இ) ஓளடதாம்‌ ஈ) ஒளடதஆம்‌ 
எதிர்ச்சொற்களைப்‌ பொருத்துக. 
1. அணுகு - தெளிவு 
2. ஐயம்‌ - சோர்வு 
3. ஊக்கம்‌ - பொய்மை 


4. உண்மை - விலகு 


பாடல்‌ வரிகளுக்கேற்றவாறு முறைப்படுத்துக. 
1. சிந்தனை கொள்‌ அறிவியல்‌ 
2. சொல்‌ தெளிந்து ஐயம்‌ 
3. கேள்‌ ஏன்‌ என்று 


4. வெல்லும்‌ என்றும்‌ அறிவியலே 


குறு வினா 

மனிதர்களுக்கு மருந்தாக விளங்குவது எது? 
சிறுவினா 

பாடலின்‌ கருத்தை உங்கள்‌ சொந்த நடையில்‌ எழுதுக. 
சிந்தனை வினா 

உங்களுக்குத்‌ தெரிந்த மருத்துவ முறைகள்‌ யாவை? 


54 


| | 6th Std Tamil CBSE Pages 51-76.indd 54 ஓ 


20-03-2020 163955 | | 


நுழையும்முன்‌ 


| | 6th Std Tamil CBSE Pages 51-76.indd 55 


கவிதைப்பேழை [|] 


. அறிவியலால்‌ ஆள்வோம்‌ 


அறிவியல்‌ ஆய்வுக்கு எல்லை இல்லை. மண்ணில்‌, விண்ணில்‌, 
கடலில்‌, காற்றில்‌ என எங்கும்‌ ஆய்வுகள்‌ நிகழ்கின்றன. மனிதனின்‌ 
நகலாக எந்திர மனிதனை மனிதரே படைக்கின்றனர்‌. மனித 
உடலின்‌ பாகங்களையும்‌ இயந்திரத்தின்‌ பாகங்கள்‌ போல்‌ 
மாற்றுகின்றனர்‌ . கோள்கள்‌ இனி நமக்குத்‌ தொலைவு இல்லை. 
நேற்றைய மனிதன்‌ நினைத்துப்‌ பார்க்காத பலவற்றை இன்றைய 
மனிதன்‌ நிகழ்த்திக்‌ காட்டுகிறான்‌. இன்றைய மனிதனின்‌ 
கனவுகளை நாளை நாம்‌ நனவாக்குவோம்‌ வாருங்கள்‌! 


ஆழக்‌ கடலின்‌ அடியில்‌ மூழ்கி 
ஆய்வுகள்‌ செய்து பார்க்கின்றான்‌ 
நீல வானின்‌ மேலே பறந்து 
நிலவில்‌ வாழ நினைக்கின்றான்‌ 


செயற்கைக்‌ கோளை விண்ணில்‌ ஏவி 
செய்தித்‌ தொடர்பில்‌ சிறக்கின்றான்‌ 
இயற்கை வளமும்‌ புயலும்‌ மழையும்‌ 
எங்கே என்று உரைக்கின்றான்‌ 


எலும்பும்‌ தசையும்‌ இல்லாது இயங்கும்‌ 
எந்திர மனிதனைப்‌ படைக்கின்றான்‌ 
இணைய வலையால்‌ உலகம்‌ முழுமையும்‌ 
உள்ளங்‌ கையில்‌ கொடுக்கின்றான்‌ 
உறுப்பை மாற்றும்‌ மருத்துவம்‌ கண்டு 
உடலும்‌ உயிரும்‌ காக்கின்றான்‌ 

அணுவைப்‌ பிளந்து ஆற்றலை எடுத்து 
அனைத்தும்‌ செய்து பார்க்கின்றான்‌ 
நாளை மனிசன்‌ கோள்களில்‌ எல்லாம்‌ 
நகரம்‌ அமைத்து வாழ்ந்திருவான்‌ 
வேளை தோறும்‌ பயணம்‌ செய்ய 
விண்வெளிப்‌ பாதை அமைத்கதிரு 


55 


ஓ 20-03-2020 16395 | | 


பாடலின்‌ பொருள்‌ 


மனிதன்‌ ஆழ்கடலுக்கு உள்ளேயும்‌ சென்று ஆய்வுகள்‌ செய்கின்றான்‌. நீல வானத்தின்‌ 
மேலே பறந்து நிலவில்‌ சென்றும்‌ வாழ நினைக்கிறான்‌. 

வானத்தில்‌ செலுத்தப்படும்‌ செயற்கைக்கோள்கள்‌ உதவியுடன்‌ செய்தித்‌ தொடர்பில்‌ 
சிறந்துள்ளான்‌. இயற்கை வளங்களையும்‌ புயல்‌, மழை ஆகியவற்றையும்‌ கண்டறிந்து 
கூறுகிறான்‌. 

எலும்பும்‌ தசையும்‌ இல்லாமல்‌ செயல்படும்‌ எந்திர மனிதனையும்‌ படைத்து விட்டான்‌. 


இணையவலையின்‌ உதவியால்‌ உலகத்தையே நம்‌ உள்ளங்கையில்‌ கொடுக்கின்றான்‌. 


பாதிக்கப்பட்ட உடலுறுப்புகளை மாற்றிப்‌ பொருத்தி உடலையும்‌ உயிரையும்‌ 


காக்க வழிவகை செய்துவிட்டான்‌. அணுவைப்‌ பிளந்து ஆற்றலை எடூத்து அனைத்துத்‌ 


தேவைகளையும்‌ நிறைவேற்றிக்‌ கொள்ள முயல்கிறான்‌. 


நாளைய மனிதனோ விண்ணிலுள்ள கோள்களில்‌ எல்லாம்‌ நகரங்கள்‌ அமைத்து 


வாழ்ந்திடுவான்‌. அங்குச்‌ சென்றுவர விண்வெளியிலும்‌ பாதை அமைத்திடுவான்‌. 


வானை அளப்போம்‌ கடல்‌ மீினையளப்போம்‌ 
சந்திர மண்டலத்தியல்‌ கண்டுதெனிவோம்‌ 
சந்தி) தெருப்பெருக்கும்‌ சாத்திரம்‌ கற்போம்‌. 

- LTTE 


ட்‌ - 5 = 
இ டு கற்பவை கற்றபின்‌ 


1. அறிவியலால்‌ ஆள்வோம்‌ கவிதையை உரிய ஓசையுடன்‌ படிக்க. 
2. உங்களைக்‌ கவர்ந்த அறிவியல்‌ சாதனங்கள்‌ நான்கினை எழுதுக. 


3. அலைபேசியால்‌ நன்மையே" என்னும்‌ தலைப்பில்‌ வகுப்பில்‌ கலந்துரையாடல்‌ 
செய்க. 


56 


| | 6th Std Tamil CBSE Pages 51-76.indd 56 ஓ 20-03-2020 16335 | | 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


டு 


1. மனிதன்‌ எப்போதும்‌ உண்மையையே ட ர 715151 ்‌ 
௮) உரைக்கின்றான்‌ஆ) உமைக்கின்றான்‌ இ) உறைகின்றான்‌ ஈ) உரைகின்றான்‌ 
2. ஆழக்கடல்‌ என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது _____ 
௮) ஆழமான *+ கடல்‌ஆ) ஆழ்‌ 4 கடல்‌ இ) ஆழ-* கடல்‌ ஈ) ஆழம்‌ + கடல்‌ 
3. விண்வெளி என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 


௮) விண்‌ 4“ வளி ஆ) விண்‌ + வெளி இ) விண்‌ + ஒளி ஈ) விண்‌ - வொளி 
4. நீலம்‌ * வான்‌ என்பதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌... 


அ) நீலம்வான்‌ அ) நீளம்வான்‌ இ) நீலவான்‌ ஈ) நீலவ்வான்‌ 


5. இல்லாது * இயங்கும்‌ என்பதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ 


௮) இல்லாதுஇயங்கும்‌ அ) இல்லாஇயங்கும்‌ 
இ) இல்லாதியங்கும்‌ ஈ) இல்லதியங்கும்‌ 
ஓ நயம்‌ அறிக. ஓ 


1. பாடலில்‌ இடம்பெற்றுள்ள மோனைச்‌ சொற்களை எழுதுக. 
2. பாடலில்‌ இடம்பெற்றுள்ள எதுகைச்‌ சொற்களை எழுதுக. 


3. பாடலில்‌ இடம்பெற்றுள்ள இயைபுச்‌ சொற்களை எழுதுக. 


குறுவினா 
1. செயற்கைக்கோள்‌ எவற்றுக்கு எல்லாம்‌ பயன்படுகிறது? 
2. நாளைய மனிதனின்‌ வாழ்வு எவ்வாறு இருக்கும்‌? 
சிந்தனை வினா 
1. எவற்றுக்குப்‌ புதிய கண்டுபிடிப்புகள்‌ தேவை என்பது பற்றிச்‌ சிந்தித்து எழுதுக 
2. இதுவரை எத்தனை கோள்கள்‌ கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? அவை யாவை? 


3. இந்தியா அண்மையில்‌ நிலவுக்கு அனுப்பிய செயற்கைக்கோளின்‌ பெயர்‌ யாது? 


57 


| | 6th Std Tamil CBSE Pages 51-76.indd 57 ஓ 20-03-2020 16335 | | 


உரைநடை உலகம்‌ [1] 


கணியனின நண்பன்‌ 


பத்‌ அரக 


ZEKRAN 


எல்லாம்‌ எந்திரமயமாகி வருகிற காலம்‌ இது. மனிதர்கள்‌ 
தாங்கள்‌ செய்யும்‌ செயல்களை எந்திரங்களைக்‌ 


நுழையும்முன்‌ 


கொண்டு செய்யும்‌ வகையில்‌ பலவற்றை உருவாக்கி 
வருகிறார்கள்‌. மனிதர்கள்‌ செய்ய முடியாத பணிகளையும்‌ 


எந்திரங்கள்‌ செய்கின்றன. வீடு, அலுவலகம்‌, 
தொழிற்சாலை, மருத்துவமனை என்று பல இடங்களிலும்‌ 
எந்திரங்கள்‌ பணியாற்றுகின்றன. கணக்குப்போடும்‌ எந்திரம்‌, கற்றுத்தரும்‌ எந்திரம்‌, 
வேலை செய்யும்‌ எந்திரம்‌, விளையாடும்‌ எந்திரம்‌ என்று எங்கெங்கும்‌ எந்திரங்கள்‌. 


எந்திர உலகில்‌ நுழைவோம்‌! எல்லாவற்றையும்‌ கற்போம்‌! 


கணியன்‌ பள்ளி முடிந்து வீடு திரும்பினான்‌. அழைப்பு மணியை அழுத்தினான்‌. "யார்‌ 
அங்கே?' வீட்டிற்குள்‌ புதிய குரல்‌! அதைக்‌ கேட்டுத்‌ திகைத்தான்‌. "யாருடைய குரல்‌ இது? இ 
அம்மாவின்‌ குரல்‌ போல இல்லையே!" சிந்தித்தான்‌. அப்போது கதவு திறந்தது. உள்ளே 


நின்றிருந்த உருவத்தைப்‌ பார்த்ததும்‌ அவனுக்குள்‌ வியப்பு! 


'கணியன்‌ வணக்கம்‌! உள்ளே வா 
என்றது அவ்வுருவம்‌. கணியன்‌ சற்றுப்‌ 
பயத்துடன்‌ தயங்கி நின்றான்‌. அப்போது 
அங்கு வந்த அவனுடைய அம்மா, 
'கணியா, ஏன்‌ அங்கேயே நிற்கிறாய்‌? 
பயப்படாதே! உள்ளே வா!" என்றார்‌. 


உள்ளே வந்த கணியன்‌ 'அம்மா 
யார்‌ இது?' எனக்‌ கேட்டான்‌. "இதுதான்‌ 
எந்திரமனிதன்‌. தொழில்நுட்பக்‌ 
கருத்தரங்கிற்கு அப்பா போயிருந்தார்‌ 
இல்லையா? அங்கிருந்து வாங்கி 
வந்துள்ளார்‌. இனி இதுவும்‌ நம்‌ வீட்டின்‌ 
உறுப்பினர்தான்‌" என்றார்‌ அம்மா. 


"இது என்னோடு பேசியதே!', எனக்‌ கேட்டான்‌ கணியன்‌. 'ஆம்‌ இது பேசும்‌, பாடும்‌, 
வீட்டு வேலைகள்‌ செய்யும்‌, படிப்பதில்‌ உனக்கு உதவி செய்யும்‌, என்னுடைய அலுவலக 


வேலைகளை முடிக்க உதவும்‌. அப்பாவுடைய கணக்குவழக்குகளையும்‌ முடித்துத்‌ தரும்‌, 


என்றார்‌ அம்மா. 


| | 6th Std Tamil CBSE Pages 51-76.indd 58 


20-03-2020 16335 | | 


"அப்படியா! இதனுடன்‌ நான்‌ பேசிப்‌ பார்க்கட்டுமா?” என ஆவலோடு கேட்டான்‌. "பேசு, 
பயப்படாமல்‌ பேசு " என்றார்‌ அம்மா. 


"இங்கே வா!" என்றான்‌ கணியன்‌. 
எந்திரமனிதன்‌ நகர்ந்து கணியன்‌ அருகில்‌ வந்து நின்றது. 'யார்‌ நீ?' எனக்‌ கேட்டான்‌ 
கணியன்‌. 'நான்‌ ஓர்‌ எந்திரமனிதன்‌. என்னை ரோபோ என்றும்‌ அழைப்பார்கள்‌", என்றது. 
"நீ எல்லா வேலைகளையும்‌ செய்வாய்‌ என்று அம்மா கூறினார்‌. எப்படி உன்னால்‌ அது 
முடிகிறது?" 


"அதற்கு நான்‌ உருவான வரலாற்றை நீ முதலில்‌ அறிந்து 
கொள்ள வேண்டும்‌" என்று கூறிய ரோபோ தொடர்ந்து 


"நான்‌ உருவாவதற்கு முன்பே 
என்னைப்‌ பற்றிய கற்பனை மனிதர்களிடம்‌ இருந்தது. காரல்‌ 
கபெக்‌ (Karel 22021) என்பவர்‌ 'செக்‌' நாட்டைச்‌ சேர்ந்த நாடக 
ஆசிரியர்‌. இவர்‌ 1920ஆம்‌ ஆண்டு நாடகம்‌ ஒன்றை எழுதினார்‌. 
அதில்‌ "ரோபோ" (80௦) என்னும்‌ சொல்லை முதன்‌ முதலாகப்‌ 
பயன்படுத்தினார்‌. ரோபோ என்ற சொல்லுக்கு 'அடிமை' என்பது 
பொருள்‌. ஒரு தொழிற்சாலையில்‌ ரோபோக்கள்‌ வேலை 
செய்வதாக அந்த நாடகத்தில்‌ காட்சிகளை அமைத்திருந்தார்‌. 

ழூ இவ்வாறு ரோபோ என்னும்‌ சொல்‌ வழக்கத்திற்கு வந்தது. 


மனிதர்கள்‌ தம்‌ வேலைகளை எளிதாகச்‌ செய்ய முதலில்‌ 
எந்திரங்களைக்‌ கண்டுபிடித்தனர்‌. அவற்றை இயக்குவதற்கு மனித ஆற்றல்‌ தேவைப்பட்டது. 
இக்குறையைப்‌ போக்க மனிதன்‌ கண்டுபிடித்தவையே தானியங்கிகள்‌. 


தானியங்கி என்றால்‌ என்ன தெரியுமா? நுட்பமான, கடினமான, ஓரே மாதிரியான 
வேலைகளை மனிதரைவிட விரைவாகத்‌ தானே செய்துமுடிக்கும்‌ எந்திரமே தானியங்கி 
ஆகும்‌. ஒவ்வொரு தானியங்கியிலும்‌ ஒரு கணினி இணைந்து இருக்கும்‌. தானியங்கியின்‌ 


செயல்களை அந்தக்‌ கணினி கட்டுப்படுத்தும்‌. 

ரத்‌ தெரிந்து தெளிவோம்‌ 
| (த வக வளம்‌. பல தொழில்‌ நிறுவனங்களில்‌ பயன்பட்டு 
ன ம்ய்ற் வருகின்றன. இவை பயன்படும்‌ இடத்திற்கு 


மாற்றாகத்‌ தானே ஏற்ற வகையில்‌ எந்திரக்‌ கைகள்‌, நகரும்‌ 


இயங்கும்‌ எந்திரம்‌ கால்கள்‌, சூழ்நிலைகளை உணர்வதற்கான 
தானியங்கி ஆகும்‌. இவை 


இவ்வகைத்‌ தானியங்கிகள்‌ இன்று 


OP நுண்ணுணர்வுக்‌ கருவிகள்‌ (Sensors) 
இல்லாமலும்‌ இருக்கலாம்‌. ஆகியவற்றுடன்‌ உருவாக்கப்படுகின்றன 
ஆனால்‌ மனிதர்களைப்‌ - போலச்‌ . . 
செயல்களை நிறைவேற்றும்‌ என்று கூறி நிறுத்தியது. 
என்‌ பிரிட்டானிக்கா ய்‌ ள்‌ ட்‌ ல , " 
ன்‌ ட்‌ த i வர்‌ | \ நான்‌ அவற்றைப்‌ பார்க்க வேண்டுமே! 


தானியங்கிகளுக்கு விளக்கம்‌ . என்றான்‌ கணியன்‌. 
தருகிறது. இ 


"வா உனக்குக்‌ காட்டுகிறேன்‌ என்று 


59 


| | 6th Std Tamil CBSE Pages 51-76.indd 59 ஓ 20-03-2020 163387 | | 


கூறிய எந்திரமனிதன்‌, கணினியை இயக்கத்‌ தொடங்கியது. கணினித்திரையில்‌ காட்சிகள்‌ 
தோன்றின. FN % . 7. , 
, ப | 


"இவை தொழிற்சாலையில்‌ பயன்படுத்தப்படும்‌ iN 
தானியங்கிகள்‌. உற்பத்தி செய்தல்‌, பழுதுகளை நீக்குதல்‌ TRE 
போன்ற பணிகளைச்‌ செய்கின்றன. இந்தக்‌ காட்சியைப்‌ பார்‌ 
கணியா!" என்றது எந்திர மனிதன்‌. 


"இது என்ன செய்கிறது? நோய்க்கு மருத்துவம்‌ செய்வது 
போல உள்ளதே!" என்று கேட்டான்‌. 


"ஆம்‌ கணியா! இவை மருத்துவத்துறையில்‌ நோயின்‌ 
அறிகுறிகளைக்‌ கண்டுபிடிக்க உதவுகின்றன. மருத்துவம்‌ 
பார்க்கவும்‌ பயன்படுத்தப்படுகின்றன. சிக்கலான அறுவை 
சிகிச்சைகளைச்‌ செய்யும்‌ ரோபோக்களும்‌ உள்ளன." 


ய ல்‌ ப்‌ 11 ப்‌ ப்‌ 1 
அப்படியா! அடுத்து...? எனக்‌ கேட்டான்‌. 


"பிற கோள்களுக்குச்‌ சென்று ஆய்வு நடத்தவும்‌ 
செயற்கைக்கோள்களை இயக்கவும்‌ தானியங்கிகள்‌ 
பயன்படுகின்றன. உலகில்‌ மனிதர்கள்‌ செல்ல முடியாத இடங்கள்‌ பல உள்ளன. 
பெருங்கடலின்‌ அடி ஆழம்‌, வெப்பநிலை உறைநிலைக்கும்‌ கீழே உள்ள துருவப்பகுதிகள்‌ 
ஆகியவை அவற்றுள்‌ சில. இவ்விடங்களுக்குச்‌ சென்று ஆய்வு நடத்தவும்‌ இவை 
உதவுகின்றன." 


"ஆனால்‌ இவை உருவ அமைப்பில்‌ உன்னைப்‌ போல இல்லையே?” எனக்‌ கணியன்‌ 
வினவினான்‌. 


"தமது வேலைகளை எளிமையாகச்‌ செய்ய முதலில்‌ தானியங்கிகளை உருவாக்கினான்‌ 
மனிதன்‌, பிறகு தன்னைப்‌ போன்றே சிந்தித்துச்‌ செயல்படும்‌ தானியங்கிகளை உருவாக்க 
முயன்றான்‌. அம்முயற்சியின்‌ விளைவாகத்‌ தோன்றியவர்களே என்னைப்‌ போன்ற 
எந்திரமனிதர்கள்‌. மனிதர்களைப்‌ போலவே எங்களுக்குத்‌ தலை, உடல்‌, கை, கால்கள்‌ 
இருக்கும்‌" 


"அப்படியானால்‌ எந்திர மனிதர்களுக்கும்‌ தானியங்கிகளுக்கும்‌ உள்ள வேறுபாடு 
என்ன ?" 
"அதுதான்‌ எங்களிடம்‌ உள்ள செயற்கை 
நுண்ணறிவு." 
"செயற்கை நுண்ணறிவா? 
அப்படியென்றால்‌....?" 
"மனிதர்களாகிய நீங்கள்‌ உங்கள்‌ 
நுண்ணறிவால்‌ செயல்படுகிறிர்கள்‌. 
நாங்களும்‌ உங்களைப்‌ போலச்‌ செயல்பட 


6௦ 


| | 6th Std Tamil CBSE Pages 51-76.indd 60 ஓ 20-03-2020 163358 | | 


_ ணா | । ஓ 


எங்களுக்குள்‌ சில கட்டளைகள்‌ வடிவமைத்து வைக்கப்பட்டு உள்ளன. இந்தச்‌ செயற்கை 


நுண்ணறிவைக்‌ கொண்டே நாங்கள்‌ 
இயங்குகிறோம்‌." 


"உண்மையாகவே செயற்கை 
நுண்ணறிவைக்‌ கொண்டு மனிதர்‌ போலச்‌ 
செயல்பட முடியுமா?" 


"முடியும்‌. செயற்கை 
நுண்ணறிவின்‌ வலிமையை நீ 
அறிந்துகொள்ள வேண்டுமா? ஒரு 
நிகழ்ச்சியைக்‌ கூறுகிறேன்‌ கேள்‌! 
1997-ஆம்‌ ஆண்டு மே மாதம்‌ சதுரங்கப்‌ 
போட்டி ஒன்று நடைபெற்றது. அதில்‌ உலகச்‌ 


சதுரங்க வெற்றியாளர்‌ கேரி கேஸ்புரோவ்‌ என்பவர்‌ கலந்து கொண்டார்‌. ஐ.பி.எம்‌. என்னும்‌ 
நிறுவனம்‌ உருவாக்கிய மப்‌ புளூ (Deep blue) என்னும்‌ மீத்திறன்‌ கணினி ($பper Computer) 


அவருடன்‌ போட்டியிட்டது. 


போட்டியின்‌ முடிவு என்ன தெரியுமா? ஆம்‌, நீ நினைப்பது சரிதான்‌. போட்டியில்‌ 


மப்‌ புளுவே வெற்றி வாகை சூடியது". 

"என்னால்‌ நம்பவே முடியவில்லை! 
அப்படியானால்‌ நீயும்‌ கூட சதுரங்கம்‌ 
விளையாடூவாயா?" 


"ஓ விளையாடுவேனே! என்னைப்போன்ற ச 


எந்திரமனிதர்கள்‌, உணவகங்களில்‌ உணவு 
பரிமாறுகின்றனர்‌. பொது இடங்களில்‌ 
வழிகாட்டூகின்றனர்‌. வெடிகுண்டுகளைச்‌ செயலிழக்கச்‌ 
செய்கின்றனர்‌. உனக்கு இன்னும்‌ ஒரு வியப்பான 
செய்தியும்‌ சொல்கிறேன்‌, கேட்கிறாயா?" 


"சொல்‌, கேட்கிறேன்‌" என்றான்‌ கணியன்‌ ஆர்வமாக. 


"உலகிலேயே முதன்முதலாக சவுதி 


்‌ ன்‌ அரேபியா ஒரு ரோபோவுக்குக்‌ குடியுரிமை 
தெரிந்து தெளிவோம்‌ வழங்கியுள்ளது. அந்த ரோபோவின்‌ பெயர்‌ 


'சோபியா'. மேலும்‌ ஐக்கிய நாடுகள்‌ சபை 


சோபியா 


மகிழ்ச்சி." 


61 


| | 6th Std Tamil CBSE Pages 51-76.indd 61 ஓ 


'புதுமைகளின்‌ வெற்றியாளர்‌ என்னும்‌ 
பட்டத்தைச்‌ சோபியாவுக்கு வழங்கியுள்ளது. 
உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐ.நா.சபை 
பட்டம்‌ வழங்குவதும்‌ இதுதான்‌ முதல்‌ முறை. 
என்னைப்‌ போன்ற எந்திரமனிதருக்கு 
இப்பட்டம்‌ வழங்கப்பட்டதில்‌ எனக்கு மட்டற்ற 


20-03-2020 163358 | | 


__- நக்க | | | | | ஓ | நட ன்‌ | | | 


"இப்படியும்‌ நடக்குமா என்ன?" 


"இனிவரும்‌ காலங்களில்‌ 'சோபியா' 
போன்ற எண்ணற்ற எந்திரமனிதர்கள்‌ 
உருவாக்கப்படுவார்கள்‌. அவர்கள்‌ 
அனைவரும்‌ மனித இனத்தின்‌ வளர்ச்சிக்கு 
உதவுவார்கள்‌" என்றது எந்திரமனிதன்‌. 


"உங்களைப்பற்றி அறிந்துகொண்டதில்‌ 
மிக்க மகிழ்ச்சி. சரி, என்னுடன்‌ சதுரங்கம்‌ 
விளையாட வருகிறாயா?" என்று கேட்டான்‌ 
கணியன்‌. எந்திரமனிதன்‌ தலையசைத்தது. 
எந்திரமனிதனுடன்‌ சதுரங்கம்‌ விளையாட 
மகிழ்வுடன்‌ ஆயத்தமானான்‌ கணியன்‌. 


டு கற்பவை கற்றபின்‌ 


உங்களை ஓர்‌ எந்திரமனிதனாகக்‌ கற்பனை செய்துகொண்டு நண்பர்களுடன்‌ உரையாடுக. 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 
1. நுட்பமாகச்சிந்தித்து அறிவது டட 
௮) நூலறிவு ஆ) நுண்ணறிவு இ) சிற்றறிவு ஈ) கிறி 


2. தானே இயங்கும்‌ எந்திரம்‌ 
௮) கணினி ஆ)தானியங்கி இ) வ ஈ) தொலைக்காட்சி 


3. 'நின்றிராந்த என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 


௮) நின்‌ * றிருந்த ஆ) நின்று * இருந்த இ) நின்றி 4 இருந்த ஈ) நின்றி 4 ௬ந்த 


4. அவ்வுருவம்‌ என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 
அ) அவ்வு* ருவம்‌ ஆ ௮4 உருவம்‌ இ) அவ்வுருவம்‌ ஈ)௮- வுருவம்‌ 
5. மருத்துவம்‌ 4 துறை என்பதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌_____ 


௮) மருத்துவம்துறை ஆ) மருத்துவதுறை இ) மருந்துதுறை ஈ) மருத்துவத்துறை 


62 


| | 6th Std Tamil CBSE Pages 51-76.indd 62 ஓ 20-03-2020 193900) | 


_ ணா | । ஓ ப ன | | ப। 


6. செயல்‌ * இழக்க என்பதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ 


௮) செயலிழக்க ஆ) செயல்‌இழக்க இ) செயஇழக்க ஈ) செயலிலக்க 


7. நீக்குதல்‌ என்னும்‌ சொல்லின்‌ எதிர்ச்சொல்‌ ------------ 
௮) போக்குதல்‌ அ) தள்ளுதல்‌ இ) அழித்தல்‌ ஈ) சேர்த்தல்‌ 


8. எளிது என்னும்‌ சொல்லின்‌ எதிர்ச்சொல்‌ -----------_ 
௮) அரிது ஆ)சிறிது இ)பெரிது ஈ) வறிது 


கோடிட்ட இடங்களை நிரப்புக. 
1. மனிதன்‌ தன்‌ வேலைகளை எளிதாக்கக்‌ கண்டூபிடித்தவை . 
2. தானியங்கிகளுக்கும்‌, எந்திரமனிதர்களுக்கும்‌ இடையே உள்ள 
முக்கிய வேறுபாடு 


3. உலக சதுரங்க வீரரை வெற்றிகொண்ட மீத்திறன்‌ கணினியின்‌ பெயர்‌ 


4. சோபியா ரோபோவுக்குக்‌ குடியுரிமை வழங்கிய நாடு 


சொற்களைத்‌ தொடரில்‌ அமைத்து எழுதுக. 
தொழிற்சாலை 
.. உற்பத்தி 
ஆய்வு 

. செயற்கை 


நுண்ணறிவு 


த WN 


குறுவினா 
1. ரோபோ என்னும்‌ சொல்‌ எவ்வாறு உருவானது? 
2. மப்‌ புளு' - மீத்திறன்‌ கணினி பற்றி எழுதுக. 
சிறுவினா 
1. எந்திரமனிதனின்‌ பயன்களை விளக்குக. 
2. துருவப்‌ பகுதிகளில்‌ ஆய்வு செய்ய எந்திரமனிதர்களை அனுப்புவதன்‌ காரணம்‌ 
யாது? 
சிந்தனை வினா 


உங்களுக்கென ஒரு எந்திரமனிதன்‌ இருந்தால்‌ அதை எதற்கெல்லாம்‌ 
பயன்படுத்துவீர்கள்‌ எனச்‌ சிந்தித்து எழுதுக. 


63 


| | 6th Std Tamil CBSE Pages 51-76.indd 63 ஓ 20-03-2020 163359 | | 


விரிவானம்‌ [1] 
ஒளி பிறந்தது 


அப்துல்‌ கலாமுடன்‌ நேர்காணல்‌ ப 
ZFAIZY 


குழந்தைகளிடமும்‌ மாணவர்களிடமும்‌ மிகுந்த அன்பு 
காட்டியவர்‌ மறைந்த மேனாள்‌ குடியரசுத்‌ தலைவர்‌ மேதகு 
அப்துல்‌ கலாம்‌. மாணவர்கள்‌ முன்னேற பல வழிகளை 


நுழையும்முன்‌ எடுத்துச்‌ சொன்னவர்‌. எதிர்காலம்‌ பற்றிக்‌ கனவுகண்டு, 

அதை அடைய வேண்டும்‌ என்பது அவர்‌ கனவாக இருந்தது. 

மாணவர்களோடு பேசுவதை மிகவும்‌ விரும்பிய அவரைச்‌ 

சந்தித்தால்‌ மகிழ்ச்சியாக இருக்கும்‌ அல்லவா? வாருங்கள்‌ அவரிடம்‌ கேட்டிடலாம்‌; 
அறிவியலைக்‌ கற்றிடலாம்‌. 


இடம்‌: தொழில்நுட்பக்‌ கண்காட்சி 


மாணவர்கள்‌ தொழில்நுட்பக்‌ கண்காட்சி அரங்குகளை ஒவ்வொன்றாகப்‌ பார்வையிட்டுக்‌ 
கொண்டே வருகின்றனர்‌. அங்கிருக்கும்‌ 'கலாம்‌ அரங்கு என்னும்‌ பெயர்ப்பலகை அவர்களின்‌ 
இ கவனத்தை ஈர்க்கிறது. அரங்கினுள்‌ ஆர்வத்துடன்‌ நுழைகின்றனர்‌. அங்கு அப்துல்‌ கலாமின்‌ இ 
புகைப்படங்கள்‌ காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. அவற்றைப்‌ பார்வையிட்டு முடித்த 
நேரத்தில்‌ அங்கே ஒரு பெரிய திரை இருப்பதைக்‌ காண்கின்றனர்‌. அப்போது...... 


அரங்கப்‌ : மாணவர்களே இங்கே வாருங்கள்‌! 
பொறுப்பாளர்‌ 


(மாணவர்கள்‌ அனைவரும்‌ அகன்ற திரையின்‌ முன்‌ கூடுகின்றனர்‌) 


அரங்கப்‌ : அப்துல்‌ கலாம்‌ அவர்களை நீங்கள்‌ காணவேண்டுமா? 
பொறுப்பாளர்‌ 

மாணவர்கள்‌ : கலாம்‌ ஐயாவைக்‌ காண்பதா! எப்படி? 

அரங்கப்‌ : பொறுங்கள்‌! கலாம்‌ அவர்கள்‌ இதோ வருகிறார்‌. 
பொறுப்பாளர்‌ (திரையில்‌ அப்துல்‌ கலாம்‌ தோன்றுகிறார்‌) 
மாணவர்கள்‌ : கலாம்‌ ஐயா, எங்கள்‌ வினாக்களுக்கு விடை தருவாரா? 
அரங்கப்‌ : நிச்சயம்‌ பதில்‌ தருவார்‌. 

பொறுப்பாளர்‌ 

மாணவர்கள்‌  : நான்‌ கேட்கிறேன்‌. நான்தான்‌ முதலில்‌ கேட்பேன்‌. 


எது கேட்டாலும்‌ பதில்‌ சொல்வாரா? (அங்கே ஒரே ஆரவாரம்‌ ) 


64 


| | 6th Std Tamil CBSE Pages 51-76.indd 64 ஓ 20-03-2020 16335 | | 


அரங்கப்‌ 
பொறுப்பாளர்‌ 


அருண்மொழி 


அப்துல்‌ கலாம்‌ 


தேன்மொழி 


அப்துல்‌ கலாம்‌ 


அப்துல்லா 


| | 6th Std Tamil CBSE Pages 51-76.indd 65 


பொறுங்கள்‌! உங்கள்‌ வினாக்களை ஒவ்வொருவராகத்‌ திரையை 
நோக்கிச்‌ சத்தமாகக்‌ கேளுங்கள்‌. ஐயா பதில்‌ தருவார்‌. 


முதல்‌ கேள்வியை நான்‌ கேட்கிறேன்‌. 


அறிவியல்‌ மீது உங்களுக்கு ஆர்வம்‌ ஏற்படக்‌ காரணமான முதல்‌ 
நிகழ்வு எது ஓயா? 

(அப்துல்‌ கலாம்‌ பதிலளிக்கிறார்‌) 
நான்‌ பத்து வயதுச்‌ சிறுவனாக இருந்தபோது என்‌ அறிவியல்‌ 
அசிரியர்‌ பறவைகள்‌ எப்படிப்‌ பறக்கின்றன என்பதை விளக்கிக்‌ 
கூறினார்‌. அன்று முதல்‌, வானில்‌ பறக்க வேண்டும்‌ என்பது என்‌ 
வாழ்க்கையின்‌ குறிக்கோள்‌ ஆகிவிட்டது. அதுவே என்‌ அறிவியல்‌ 
ஆர்வத்தின்‌ தொடக்கம்‌. 
அடுத்து நான்‌ கேட்கட்டுமா? உங்களுக்கு மிகவும்‌ பிடித்த புத்தகம்‌ 
எது ஐயா? 
தமிழில்‌ திருக்குறள்‌ எனக்கு மிகவும்‌ பிடித்த நூலாகும்‌. 
'அறிவுஅற்றம்‌ காக்கும்‌ கருவி செறுவார்க்கும்‌ 
உள்ளழிக்கல்‌ ஆகா அரண்‌' 
என்னும்‌ குறள்‌ என்‌ வாழ்க்கைக்கு வலுசேர்த்தது. அதுபோல்‌ 'லிலியன்‌ 
வாட்சன்‌ எழுதிய, விளக்குகள்‌ பல தந்த ஒளி (lights from many lamps) 
என்னும்‌ நூலையும்‌ எனக்கு மிகவும்‌ பிடிக்கும்‌. அதைப்‌ படித்தபோது 
அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும்‌ பெற்றேன்‌. 
நீங்கள்‌ பெரிதும்‌ மகிழ்ந்த நிகழ்வு ஏவுகணைச்‌ சோதனைதான்‌ 
அல்லவா? 


65 


ஓ 20-03-2020 16335 | | 


அப்துல்‌ கலாம்‌ 


இளம்பரிதி 


அப்துல்‌ கலாம்‌ 


நீலன்‌ 


அப்துல்‌ கலாம்‌ 


| | 6th Std Tamil CBSE Pages 51-76.indd 66 


இல்லை. போலியோவினால்‌ பாதிக்கப்பட்டவர்கள்‌ மூன்று 
கிலோ எடையுள்ள செயற்கைக்கால்களைப்‌ பொருத்திக்‌ கொண்டு 
சிரமப்பட்டு நடப்பதைக்‌ கண்டேன்‌. பாதுகாப்புக்‌ கருவிகளில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ கார்பன்‌ இழையைக்‌ கொண்டு முந்நூறு கிராம்‌ 
எடையில்‌ செயற்கைக்‌ கால்கள்‌ உருவாக்கப்பட்டன. அதனை 
அவர்கள்‌ அணிந்து மகிழ்ந்த நிகழ்ச்சிதான்‌ எனக்குப்‌ பெருமகிழ்வை 
அளித்தது. 


ஐயா, சுதந்திர இந்தியாவின்‌ வெற்றிகளாக எவற்றைக்‌ கருதுகிறீர்கள்‌? 


உணவு உற்பத்தியில்‌ தன்னிறைவு அடைந்துள்ளோம்‌. 


தகவல்‌ தொழில்நுட்பத்‌ துறையில்‌ மிகுதியான வளர்ச்சி 

பெற்றுள்ளோம்‌. 

* எவ்வகையான செயற்கைக்‌ கோளையும்‌ ஏவும்‌ திறன்‌ நம்மிடம்‌ 
உள்ளது. 

* அணு உலைகள்‌ மூலம்‌ மின்சாரம்‌ தயாரிப்பதில்‌ முன்னணியில்‌ 

உள்ளோம்‌. 

நவீன மருந்துகளும்‌ பாரம்பரிய மருத்துவ முறைகளும்‌ வளர்ச்சி 

பெற்றுள்ளன. 


பாதுகாப்புத்‌ துறையைப்‌ பொறுத்தவரை அக்னி மற்றும்‌ பிரித்வி 
ஏவுகணைகளைச்‌ செலுத்துவதில்‌ வெற்றி பெற்றுள்ளோம்‌. 


இவற்றையெல்லாம்‌ இந்தியாவின்‌ வெற்றிகளாகக்‌ கருதுகின்றேன்‌. 


இந்த அளவிற்கு முன்னேறியுள்ளோம்‌. ஆனால்‌, மனிதர்கள்‌ பல 
நோய்களால்‌ பாதிக்கப்படுகின்றனர்‌. அவற்றிற்கான மருந்துகள்‌ 
இல்லையே! அவற்றைக்‌ கண்டுபிடிக்க என்ன மாதிரியான ஆய்வுகள்‌ 
நடைபெறுகின்றன ஐயா? 


கடலுக்கு அடியில்‌ மனிதரால்‌ கண்டறியப்படாத ஏராளமான 
தாவரங்கள்‌, உயிரினங்கள்‌ இருக்கின்றன. அவற்றிலிருந்து 
புதிய மூலக்கூறுகளைப்‌ பெற முயற்சிகள்‌ நடைபெற்று 
வருகின்றன. அவை வெற்றிபெறும்‌ போது 'எய்ட்ஸ்‌' போன்ற 
உயிர்க்கொல்லி நோய்களுக்கு மட்டுமல்லாமல்‌ இனிவரும்‌ புதிய 
நோய்களுக்கும்கூடத்‌ தடுப்பு மருந்து கண்டறியப்படலாம்‌. 


66 


ஓ 20-03-2020 16335 | | 


வான்மதி 


அப்துல்‌ கலாம்‌ 


மேரி 


அப்துல்‌ கலாம்‌ 
பாத்திமா 


அப்துல்‌ கலாம்‌ 


இளம்பிறை 


அப்துல்‌ கலாம்‌ 


கவி அமுதன்‌ 


அப்துல்‌ கலாம்‌ 


வெண்பா 


| | 6th Std Tamil CBSE Pages 51-76.indd 67 


: நூறு ஆண்டுகளுக்குப்‌ பிறகு நமது இந்தியா எப்படி இருக்கும்‌ என 


நினைக்கிறீர்கள்‌ ஐயா? 

மூன்று சிறப்புகளைப்‌ பெற்றிருக்கும்‌ என நம்புகிறேன்‌. 

1. ஆயிரம்‌ வருடங்களுக்கு முன்பு நாளந்தா பல்கலைக்கழகத்தில்‌ 
இருந்ததைப்‌ போல வலுவான கல்வி முறை இருக்கும்‌. 

2. அனைத்து இயற்கை வளங்களும்‌ தீர்ந்து போயிருக்கும்‌. ஆயினும்‌, 
நாம்‌ தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள்‌ சூரிய சக்தியைப்‌ 
பெற்று நமக்கு அளிக்கும்‌. 

3. செவ்வாய்க்கோளில்‌ மனித இனம்‌ குடியேறி இருக்கும்‌. 

செவ்வாய்க்கோளில்‌ மனிதன்‌ வாழ முடியுமா? சரி. 

எங்களையெல்லாம்‌ எப்போது நிலவிற்கு அழைத்துச்‌ செல்வீர்கள்‌? 


525 கிலோ எடையுள்ள ஆளில்லாச்‌ செயற்கைக்கோளை இந்தியா 
நிலவுக்கு அனுப்பியுள்ளது. அடுத்தடுத்த ஆண்டுகளில்‌ ஏவூர்திகளில்‌ 
மனிதர்களை நிலவிற்கு அனுப்புவோம்‌. எனவே, நிலவிற்குச்‌ செல்லத்‌ 
தயாராக இருங்கள்‌. 


நிலவிற்குச்‌ செல்லலாம்‌ என்றால்‌ சூரியனுக்கும்‌ கூடச்‌ செல்ல 
முடியுமா ஓயா? 


: சூரியன்‌ தொடர்ந்து எரிந்து கொண்டே இருப்பதால்‌ ஒளியையும்‌ 


வெப்பத்தையும்‌ வெளியிட்டுக்கொண்டே இருக்கிறது. 
அவ்வெப்பத்தைத்‌ தாங்கும்‌ அளவுக்கு இன்றைய சூழலில்‌ 
கவசங்கள்‌ இல்லை. வருங்காலத்தில்‌ அதிகபட்ச வெப்பத்தைத்‌ 
தாங்கும்‌ கருவிகள்‌ கண்டறியப்படலாம்‌. அப்போது மனிதன்‌ 
சூரியனையும்கூடச்‌ சென்றடையலாம்‌. 


ஐயா, உலகின்‌ முதல்‌ விஞ்ஞானியாக யாரைக்‌ கூறலாம்‌? 
சொல்லுங்களேன்‌? 


அறிவியலின்‌ அடிப்படை, கேள்வி கேட்கின்ற மனப்பான்மைதான்‌. 
அறிவியல்‌ பிறந்தது, வளர்ந்தது, வாழ்வது எல்லாம்‌ இந்தக்‌ கேள்வி 
கேட்கும்‌ திறனால்தான்‌. குழந்தைகளின்‌ கேள்விகளுக்குத்தான்‌ 
முடிவே இல்லை. கேள்வி கேட்கும்‌ ஒவ்வொரு குழந்தையும்‌ 
விஞ்ஞானிதான்‌. எனவே குழந்தைகளாகிய நீங்கள்தாம்‌ இவ்வுலகின்‌ 
முதல்‌ விஞ்ஞானிகள்‌. 

நாங்கள்தான்‌ முதல்‌ விஞ்ஞானிகளா? அப்படியென்றால்‌ வளரும்‌ 
இந்தியாவிற்கான எங்கள்‌ பங்கு என்னவாக இருக்க வேண்டும்‌ ஐயா? 
மாணவர்களாகிய நீங்கள்‌ வருங்காலத்தில்‌ எந்தத்‌ துறையைத்‌ 
தேர்ந்தெடுத்துக்‌ கற்றாலும்‌ அதில்‌ உயர்ந்த குறிக்கோளை 
மனதில்‌ கொள்ளுங்கள்‌. அக்குறிக்கோளுக்கான அறிவையும்‌ 
அனுபவத்தையும்‌ சேகரித்துக்‌ கொள்ளுங்கள்‌. கடின உழைப்பால்‌ 
வெற்றியடையுங்கள்‌. உங்கள்‌ வெற்றி இந்தியாவின்‌ வெற்றிக்கு 
உதவும்‌ 

வெற்றியை அடையும்‌ வழி எது ஐயா? 


67 


ஓ 20-03-2020 16335 | | 


ஓ 


அப்துல்‌ கலாம்‌ : இரண்டு வழிகள்‌ உள்ளன. 
1. அறிவை வளர்க்கும்‌ அனைவரின்‌ பேச்சையும்‌ கவனியுங்கள்‌ 


2. வியர்வை! வியர்வை! வியர்வை! 


("நன்றி குழந்தைகளே!" என்றபடி திரையில்‌ அப்துல்கலாம்‌ கையசைத்து மெல்ல 
மறைகிறார்‌. மாணவர்கள்‌ வியந்து நிற்கின்றனர்‌.) 


அரங்கப்‌ : என்ன மாணவர்களே! அப்துல்‌ கலாம்‌ ஐயாவிடம்‌ இருந்து 

பொறுப்பாளர்‌ உங்களின்‌ எல்லா வினாக்களுக்கும்‌ விடை கிடைத்ததல்லவா? 
மகிழ்ச்சிதானே? 

மாணவர்கள்‌  : மிக்க மகிழ்ச்சி, நன்றி ஐயா! 


மாணவ - மாணவியர்‌ புத்தொளி பெற்றவர்களாக அரங்கைவிட்டு வெளியேறுகின்றனர்‌. 


489°, © ச்‌ 
Ey கற்பவை கற்றபின்‌ 


1. கனவு காணுங்கள்‌ என்பது அப்துல்‌ கலாமின்‌ பொன்மொழி. உங்கள்‌ கனவுகள்‌ 
பற்றி வகுப்பில்‌ கலந்துரையாடுக. 


2. நீங்கள்‌ நேர்காணல்‌ செய்ய விரும்பும்‌ ஒருவரைக்‌ குறிப்பிடுக. அவரிடம்‌ கேட்க 
விரும்பும்‌ ஐந்து வினாக்களைப்‌ பட்டியலிடுக. 


3. நீங்கள்‌ அப்துல்‌ கலாமிடம்‌ கேட்க விரும்பும்‌ வினாக்களை எழுதுக. 


Spl 
0 ஃட மதிப்ப 
1. சுதந்திர இந்தியா அடைந்த வெற்றிகளாக அப்துல்‌ கலாம்‌ எவற்றைக்‌ குறிப்பிடுகிறார்‌? 


2. தமக்குப்‌ பெருமகிழ்வை அளித்ததாக அப்துல்‌ கலாம்‌ குறிப்பிடும்‌ நிகழ்வு யாது? 


68 


| | 6th Std Tamil CBSE Pages 51-76.indd 68 ஓ 20-03-2020 16:35 | | 


கற்கண்டு [1] 


| மொழி முதல்‌, இறுதி எழுத்துகள்‌ 


நம்‌ தமிழ்‌ மொழியின்‌ சொற்கள்‌ நாம்‌ எளிதாக ஒலிக்கும்‌ வகையில்‌ உருவானவை. 
வேற்று மொழிச்சொற்களைப்‌ பேசுகையில்‌ நமக்குத்‌ தடுமாற்றம்‌ ஏற்படுகிறது. நம்‌ 
மொழியின்‌ சொற்களின்‌ இயல்பையும்‌ மரபையும்‌ அறிந்து கொள்வது தேவையானது. 
சொல்லின்‌ முதலிலும்‌ இடையிலும்‌ இறுதியிலும்‌ எந்தெந்த எழுத்துகள்‌ வரும்‌ என்பதை 
அறிந்து கொள்வதால்‌ மொழியை நன்கு பேசமுடியும்‌. 


கீழே உள்ள சொற்களைக்‌ கவனியுங்கள்‌. 


இவற்றுள்‌ நன்றி என்பதே சரியான சொல்‌ அல்லவா? 


பிழையின்றி எழுத எந்தெந்த எழுத்துகளை எங்கெங்குப்‌ பயன்படுத்த 
வேண்டும்‌ என்று அறிந்துகொள்வதும்‌ மிக இன்றியமையாதது. 
தமிழ்‌ எழுத்துகளின்‌ வகை, தொகை பற்றி அறிந்து கொண்டோம்‌. அவற்றுள்‌ எல்லா 


எழுத்துகளும்‌ எல்லா இடங்களிலும்‌ வருவதில்லை. சொல்லின்‌ முதலிலும்‌ இடையிலும்‌ 
இறுதியிலும்‌ வரும்‌ எழுத்துகள்‌ பற்றித்‌ தெரிந்துகொள்வோம்‌. 


69 


| | 6th Std Tamil CBSE Pages 51-76.indd 69 ஓ 20-03-2020 16240 | | 


_ ணா | । ஓ ப ன | | ப। 


மொழி முதல்‌ எழுத்துகள்‌ 


மொழி என்பதற்குச்‌ சொல்‌ என்னும்‌ பொருளும்‌ உண்டு. 
சொல்லின்‌ முதலில்‌ வரும்‌ எழுத்துகளை மொழிமுதல்‌ எழுத்துகள்‌ என்பர்‌. 
உயிர்‌ எழுத்துகள்‌ பன்னிரண்டும்‌ சொல்லின்‌ முதலில்‌ வரும்‌. 
£௧, ச, த, ந, ப, ம ஆகிய வரிசைகளில்‌ உள்ள எல்லா உயிர்மெய்‌ எழுத்துகளும்‌ 
சொல்லின்‌ முதலில்‌ வரும்‌. 

* ந, ஞ,ய, வ ஆகிய உயிர்மெய்‌ எழுத்து 
வரிசைகளில்‌ சில எழுத்துகள்‌ மட்டுமே 
சொல்லின்‌ முதலில்‌ வரும்‌. 

* ந - வரிசையில்‌ '௩' என்னும்‌ ஓர்‌ எழுத்து 
மட்டுமே சொல்லில்‌ முதல்‌ எழுத்தாக 
வருகிறது. ௭.கா- நனம்‌ கடல்‌, காக்கை, கிழக்கு, 


(௭. கா.) க - வரிசை எழுத்துகள்‌ 


* (இக்காலத்தில்‌ ஙனம்‌ என்னும்‌ சொல்‌ கீற்று, குருவி, கூந்தல்‌, 


தனித்து இயங்காமல்‌ அங்ஙனம்‌, இங்ஙனம்‌, கெண்டை, கேணி, கைகள்‌, 
எங்ஙனம்‌ என்னும்‌ சொற்களில்‌ மட்டுமே 
வழங்கி வருகிறது.) கொக்கு, கோலம்‌, கெளதாரி. 
* ஞ- வரிசையில்‌ ஞ, ஞா, ஞெ, ஞொ ஆகிய நான்கு எழுத்துகளும்‌ சொல்லின்‌ முதலில்‌ 
ஓ வரும்‌. இ 
ய - வரிசையில்‌ ய, யா, யு, யூ, யோ, யெள ஆகிய ஆறு எழுத்துகளும்‌ சொல்லின்‌ 
முதலில்‌ வரும்‌. 


* வ- வரிசையில்‌ வ, வா, வி, வீ. வெ, வே, வை, வெள ஆகிய எட்டு எழுத்துகளும்‌ 
சொல்லின்‌ முதலில்‌ வரும்‌. 
மொழிக்கு முதலில்‌ வராத எழுத்துகள்‌ 
: மெய்யெழுத்துகள்‌ பதினெட்டும்‌ சொல்லின்‌ முதலில்‌ வாரா. 


“டண,ர,ல.ம.ள.ற,ன ஆகிய எட்டு உயிர்மெய்‌ எழுத்துகளின்‌ வரிசையில்‌ ஓர்‌ எழுத்து 
கூடச்‌ சொல்லின்‌ முதலில்‌ வராது. 


“ஆய்த எழுத்து சொல்லின்‌ முதலில்‌ வராது. 


“ந, ஞ, ய, வ ஆகிய உயிர்மெய்‌ எழுத்து வரிசைகளில்‌ மொழி முதலில்‌ வருவதாகக்‌ 
குறிப்பிடப்பட்ட எழுத்துகள்‌ தவிர பிற எழுத்துகள்‌ சொல்லின்‌ முதலில்‌ வாரா. 


டமாரம்‌, ரம்பம்‌, லண்டன்‌. ஃப்ரான்ஸ்‌, டென்மார்க்‌, போன்றவை பிறமொழிச்‌ 
சொற்கள்‌. இவற்றைத்‌ தமிழில்‌ ஒலி பெயர்த்து எழுதுகிறோம்‌. 


70 


| | 6th Std Tamil CBSE Pages 51-76.indd 70 ஓ 20-03-2020 16240 | | 


_ ணா | । இ ப னை | | ப। 


மொழி இறுதி எழுத்துகள்‌ 
சொல்லின்‌ இறுதியில்‌ வரும்‌ எழுத்துகளை மொழி இறுதி எழுத்துகள்‌ என்பர்‌. 
உயிர்‌ எழுத்துகள்‌ பன்னிரண்டும்‌ மெய்யுடன்‌ இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே 
மொழி இறுதியில்‌ வரும்‌. 
ஞ்ண்‌ந்ம்‌,ய்‌,ர்‌ல்‌,வ்‌, ம்‌, ள்‌, ன்‌ ஆகிய மெய்யெழுத்துகள்‌ பதினொன்றும்‌ மொழியின்‌ 
இறுதியில்‌ வரும்‌. (உரிஞ்‌, வெரிந்‌, அவ்‌) 


மொழி இறுதியாகா எழுத்துகள்‌ 


“சொல்லின்‌ இறுதியில்‌ உயிரெழுத்துகள்‌ தனித்து வருவதில்லை. 


உ ஆய்த எழுத்து சொல்லின்‌ இறுதியில்‌ வராது. 


உக்ங்‌,ச்‌,ட்‌,த்‌,ப்‌,ற்‌ ஆகிய ஏழு மெய்‌ எழுத்துகளும்‌ சொல்லின்‌ இறுதியில்‌ 
வருவதில்லை. 


. உயிர்மெய்‌ எழுத்துகளுள்‌ 'ந!' எழுத்து வரிசை சொல்லின்‌ இறுதியில்‌ வராது. 


எகர வரிசையில்‌ கெ முதல்‌ னெ முடிய எந்த உயிர்மெய்‌ எழுத்தும்‌ மொழி இறுதியில்‌ 
வருவதில்லை. 


 ஓகர வரிசையில்‌ நொ தவிர பிற உயிர்மெய்‌ எழுத்துகள்‌ மொழி இறுதியில்‌ வருவதில்லை. 

நொ என்னும்‌ எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாகத்‌ துன்பம்‌ என்னும்‌ பொருளில்‌ வரும்‌ 
சொல்லின்‌ இடையில்‌ வரும்‌ எழுத்துகள்‌ 

“மெய்‌ எழுத்துகள்‌ பதினெட்டும்‌ சொல்லின்‌ இடையில்‌ வரும்‌. 

உயிர்மெய்‌ எழுத்துகள்‌ சொல்லின்‌ இடையில்‌ வரும்‌. 


“ஆய்த எழுத்து சொல்லின்‌ இடையில்‌ மட்டுமே வரும்‌. 


| | 6th Std Tamil CBSE Pages 51-76.indd 71 ஓ 20-03-2020 16:34:06 | | 


_ ணா | । ஓ 


Le, ரு ன்‌ 
வி இழு கற்பவை கற்றபின்‌ 


ஞ, ய, வ ஆகிய உயிர்மெய்‌ எழுத்துகள்‌ வரிசையில்‌ மொழிமுதல்‌ எழுத்துகளாக 
அமைபவை எவை? அவ்வெழுத்துகளைக்‌ கொண்டு தொடங்கும்‌ சொற்களை 
அகராதியைப்‌ பார்த்து எழுதுக. 


| cs ள்‌ 


1. மொழிக்கு முதலில்‌ வரும்‌ உயிர்மெய்‌ எழுத்துகள்‌ யாவை? 


2. மொழிக்கு இறுதியில்‌ வாரா மெய்யெழுத்துகள்‌ யாவை? 


3. சொல்லின்‌ இடையில்‌ மட்டுமே வரும்‌ எழுத்துகள்‌ எவை? 


டு” 
ழ மொழியை ஆள்வோம்‌! 


கண்டும்‌ கேட்டும்‌ மகிழ்க. 
அறிவியல்‌ கண்டுபிடிப்புகள்‌ பற்றிய காணொலிகளைக்‌ கண்டும்‌ 
கேட்டும்‌ மகிழ்க 

பேசி வெளிப்படுத்துக. 


உங்களை ஓர்‌ அறிவியல்‌ அறிஞராகக்‌ கற்பனை செய்து கொண்டு எவ்வகைக்‌ 
கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துவீர்கள்‌ என்பது குறித்துப்‌ பேசுக. 


பத்தியைப்‌ படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. 


அப்‌ ரவு 
31NU2D 


1921 ஆம்‌ ஆண்டு மத்திய தரைக்‌ கடலில்‌, ஒரு கப்பல்‌ இங்கிலாந்தை நோக்கிச்‌ 
சென்று கொண்டிருந்தது. தமிழர்‌ ஒருவர்‌ கப்பலின்‌ மேல்தளத்தில்‌ நின்று கடல்‌ 
அலைகளைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தார்‌. திமரென அவரது உள்ளத்தில்‌ கடல்நீர்‌ 
ஏன்‌ நீலநிறமாகக்‌ காட்சியளிக்கிறது என்ற வினா எழுந்தது. அவ்வினா அவரை உறங்க 
விடவில்லை. இங்கிலாந்து பயணம்‌ முடிந்து இந்தியா திரும்பினார்‌. பிறகு பாதரச 
அவி விளக்கு, பென்சீன்‌ மற்றும்‌ நிறமாலைக்‌ காட்டி ஆகியவற்றின்‌ உதவியுடன்‌ தமது 


ஆய்வைத்‌ தொடங்கினார்‌. 


72 


| | 6th Std Tamil CBSE Pages 51-76.indd 72 ஓ 


20-03-2020 16240 | | 


ஆய்வின்‌ முடிவில்‌ 1928 பிப்ரவரி 28 ஆம்‌ நாள்‌ "இராமன்‌ 
விளைவு" என்னும்‌ தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார்‌. 
இக்கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல்‌ நோபல்‌ 
பரிசைப்‌ பெற்றுத்‌ தந்தது. அவர்‌ தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட 
பிப்ரவரி 28 ஆம்‌ நாளை நாம்‌ ஆண்டு தோறும்‌ " தேசிய அறிவியல்‌ 
நாள்‌" எனக்‌ கொண்டாடி மகிழ்கிறோம்‌. அவர்‌ யார்‌ தெரியுமா? 
அவர்தான்‌ சர்‌. சி. வி. இராமன்‌. 


1. இராமன்‌ விளைவைக்‌ கண்டறிந்தவர்‌ யார்‌? ----ஃ-லலலலலலடலலலலலடலலட 


2. இராமன்‌ அவர்களுக்கு நோபல்‌ பரிசைப்‌ பெற்றுத்‌ தந்த கேள்வி எது? 


அ) கடல்நீர்‌ ஏன்‌ கறுப்பாகக்‌ காட்சியளிக்கிறது? 

அ) கடல்நீர்‌ ஏன்‌ நீல நிறமாக இல்லை? 

இ) கடல்நீர்‌ ஏன்‌ நீல நிறமாகக்‌ காட்சியளிக்கிறது? 

ஈ) கடல்நீர்‌ ஏன்‌ உப்பாக இருக்கிறது? 
3. தேசிய அறிவியல்‌ நாள்‌ எப்போது கொண்டாடப்படுகிறது ? ஏன்‌? 
4. இப்பத்திக்குப்‌ பொருத்தமான தலைப்பிடுக. 


ஆசிரியர்‌ கூறக்கேட்டூ எழுதுக. 
ஈடுபாடு பெருங்கடல்‌ தொழில்நுட்பம்‌ போலியோ 
நுண்‌ பொருள்‌ துருவப்‌ பகுதி நுண்ணுணர்வு மூலக்கூறுகள்‌ 
௫ உற்றவன்‌ குறிக்கோள்‌ $ 


கீழ்க்காணும்‌ தலைப்பில்‌ கட்டுரை எழுதுக. 


அறிவியல்‌ ஆக்கங்கள்‌ 


ae மொழியோடு விளையாடு 


சொல்வளம்‌ பெருக்குக. 
பின்வரும்‌ தொடர்களில்‌ அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இணையான தமிழ்ச்‌ 
சொற்களை எழுதுக. 
1. கம்ப்யூட்டர்‌ துறையில்‌ உங்கள்‌ அறிவை வளர்த்துக்‌ கொள்ளுங்கள்‌. 
2. காலிங்பெல்லை அழுத்தினான்‌ கணியன்‌. 
3. மனிதர்கள்‌ தங்கள்‌ வேலைகளை எளிதாக்க மிஷின்‌ களைக்‌ கண்டுபிடித்தனர்‌. 
4. இன்று பல்வேறு துறைகளிலும்‌ ரோபோ பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. 


பகிர்க. 
ரோபோக்கள்‌ கண்டுபிடிப்பினால்‌ ஏற்படும்‌ விளைவுகள்‌ பற்றி விவாதிக்க. 


73 


| | 6th Std Tamil CBSE Pages 51-76.indd 73 ஓ 20-03-2020 16240 | | 


_ ணா | । ஓ ப னை | | IM 


கலைந்துள்ள எழுத்துகளை முறைப்படுத்துக. 
1. விகண்லம்‌ 
2. மத்ருதும்வ 
5. அவிறில்ய 


5 எலாலம்‌ TT 


6. அப்ழைபு - 


வட்டத்தில்‌ சிக்கிய எழுத்துகளை எடுத்து எழுதுக. 


எழுத்துகளை வரிசைப்படுத்தி தமிழக அறிவியல்‌ 
அறிஞரைக்‌ கண்டுபிடியுங்கள்‌ 


வாக்கியத்தை நீட்டி எழுதுக. 
(எ.கா...) நான்‌ படிப்பேன்‌. (அறிவியல்‌, பாடம்‌, நன்றாக) 


நான்‌ பாடம்‌ படிப்பேன்‌. 


நான்‌ அறிவியல்‌ பாடம்‌ படிப்பேன்‌. 
நான்‌ அறிவியல்‌ பாடம்‌ நன்றாகப்‌ படிப்பேன்‌. 
1. அறிந்து கொள்ள விரும்பு. (எதையும்‌, காரணத்துடன்‌, தெளிவாக) 
2. நான்‌ சென்றேன்‌. (ஊருக்கு, நேற்று, பேருந்தில்‌) 
அடிச்சொல்லுடன்‌ எழுத்துகளைச்‌ சேர்த்துப்‌ புதிய சொற்களை உருவாக்குக. 


(௭.கா.) அறி- அறிக, அறிந்து, அறிஞர்‌, அறிவியல்‌, அறிவிப்பு 
1. பார்‌ 2. செய்‌ 3. தெளி 4. படி 


மெய்‌ எழுத்து நடூவில்‌ அமையுமாறு சொற்களை உருவாக்கு. 


(எ.கா.) கம்பு 


7 


EN 


| | 6th Std Tamil CBSE Pages 51-76.indd 74 ஓ 20-03-2020 16240 | | 


குறுக்கெழுத்துப்‌ புதிர்‌. 


இடமிருந்து வலம்‌ 

1. அப்துல்கலாமின்‌ சுயசரிதை 

3. சிந்தித்துச்‌ செயல்படும்‌ தானியங்கி 
10. எந்திரமனிதனுக்குக்‌ குடியுரிமை 


வழங்கிய முதல்‌ நாடு 

வலமிருந்து இடம்‌ 

2. ஆராய்ச்சி என்பதைக்‌ குறிக்கும்‌ 
சொல்‌. 

6. சதுரங்கப்‌ ------------ யில்‌ 
மப்புளு வெற்றி பெற்றது. 

8. மருந்து என்னும்‌ பொருள்‌ தரும்‌ 
சொல்‌. 


| | 6th Std Tamil CBSE Pages 51-76.indd 75 


மேலிருந்து கீழ்‌ 

1. ரோபோ என்னும்‌ சொல்லின்‌ 
பொருள்‌ 

2. அகர வரிசையில்‌ அமையும்‌ 
இலக்கியம்‌ 

7. 'புதுமைகளின்‌ வெற்றியாளர்‌ என்னும்‌ 
பட்டம்‌ பெற்ற எந்திரமனிதன்‌. 

கீழிருந்து மேல்‌ 

4. இந்தியா செலுத்திய ஏவுகணை. 

5. தானாகச்‌ செயல்படும்‌ எந்திரம்‌. 

9. அப்துல்கலாம்‌ வகித்த 
கலட்ட குடியரசுத்‌ தலைவர்‌. 

ரீல்‌ 


20-03-2020 16:34:06 | | 


சூழலைக்‌ கையாள்க. 
மாலையில்‌ பள்ளி முடிந்து பேருந்தில்‌ வீட்டிற்கு வந்துகொண்டிருக்கிறீர்கள்‌. 
அப்போது பேருந்து பழுதாகிப்‌ பாதி வழியில்‌ நின்றுவிடுகிறது. இந்தப்‌ பேருந்தை 
விட்டால்‌ உங்கள்‌ ஊருக்கு வேறு பேருந்து இல்லை. இப்போது நீங்கள்‌ என்ன 
செய்வீர்கள்‌? 
. அழ ஆரம்பித்து விடுவேன்‌. உ யாரிடமாவது உதவி கேட்பேன்‌. 
* அருகில்‌ உள்ளவரிடம்‌ அலைபேசியை வாங்கி வீட்டிற்குத்‌ தகவல்‌ தருவேன்‌. 
உ ஊருக்கு நடந்தே செல்லத்‌ தொடங்குவேன்‌. 


௫ நிற்க அதற்குத்‌ தக... 
என்‌ பொறுப்புகள்‌... 


அறிவியல்‌ கருவிகளை நன்மைக்கு மட்டும்‌ பயன்படுத்துவேன்‌ 


கலைச்சொல்‌ அறிவோம்‌. 


செயற்கை நுண்ணறிவு - Artificial Intelligence 
மீத்திறன்‌ கணினி - Super Computer 
செயற்கைக்‌ கோள்‌ - Satellite 
நுண்ணறிவு - Intelligence 
அஆ 
1 இணையத்தில்‌ காண்க 


பலவகை எந்திர மனிதர்களின்‌ படங்களை இணையத்தில்‌ சேகரித்துப்‌ படத்தொகுப்பு 


உருவாக்குக. 
1) இணையச்‌ செயல்பாடுகள்‌ 


Google Handwriting Input எனும்‌ விசைப்பலகையைப்‌ பயன்படுத்துதல்‌ 


செயல்பாட்டின்‌ இறுதியில்‌ கிடைக்கப்பெறும்‌ படம்‌ 


செயல்பாட்டிற்கான உரலி > த்‌ 

Google Handwriting அண்மை 

https://play.google.com/store/apps/details?id=com.google.android.apps. தி 
inputmethod.hindi&hl=en ௬௦ 


தமிழ்‌ 99 
https://play.google.com/store/apps/details?id=in.androidtweak.inputmethod.indic&hl=en 


செல்லினம்‌ 
https://play.google.com/store/apps/details?id=com.murasu.sellinam&hl=en 


76 


| | 6ih Std Tamil CBSE Pages 51-76.indd 76 ஓ 20-03-2020 163407 | | 


ஓ 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ இ 


கல்வியின்‌ சிறப்பையும்‌ பயனையும்‌ உணர்தல்‌ 
கல்விப்பணி ஆற்றிய பெருமக்களைப்‌ பற்றி அறிதல்‌ 
நூலகம்‌ பற்றித்‌ தெரிந்து கொள்ளுதல்‌ 


நூலகம்‌ செல்லும்‌ பழக்கத்தை ஏற்படுத்திக்‌ கொள்ளுதல்‌ 


ந ம. ஆ. 


சொற்களில்‌ எழுத்துகள்‌ அமையும்‌ முறையை அறிந்து பயன்படுத்துதல்‌ 


77 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 77 ஓ 20-03-2020 1742s | | 


கவிதைப்பேழை 


டாட டங்க ரத்‌ 
டயர்‌ 


கல்விக்கு எல்லை இல்லை. மனிதன்‌ பிறந்தது முதல்‌ 
இறுதிவரை கற்றுக்கொண்டே இருக்கிறான்‌. கல்வி மனிதனை 
உயர்த்துகிறது. கல்வியும்‌ செல்வமாகக்‌ கருதத்‌ தக்கது. அது 
பிறருக்குத்‌ தந்தாலும்‌ குறையாமல்‌ வளரும்‌. கல்வியைப்‌ பிறரால்‌ 
கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது. அழியாச்‌ செல்வமாகிய 
கல்வியைக்‌ கற்றவன்‌ எங்கும்‌ எப்போதும்‌ சிறப்புப்‌ பெறுவான்‌. 
எனவே, நாமும்‌ கற்போம்‌; வளம்பெறுவோம்‌. 


உ EX 


மன்னனும்‌ மாசறக்‌ கற்றோனும்‌ சீர்தூக்கின்‌ 


நுழையும்முன்‌ 


மன்னனின்‌ கற்றோன்‌ சிறப்புடையன்‌ - மன்னற்குத்‌ 
தன்சேசம்‌ அல்லால்‌ சிறப்பில்லை கற்றோர்க்குச்‌ 
சென்ற இடமெல்லாம்‌ சிறப்பு.” 
- ஒளவையார்‌ 
சொல்லும்‌ பொருளும்‌ | 
மாசற - குற்றம்‌ இல்லாமல்‌ 
சீர்தூக்கின்‌ - ஒப்பிட்டு ஆராய்ந்தால்‌ 
தேசம்‌ - நாடு 
பாடலின்‌ பொருள்‌ | 


மன்னனையும்‌ குற்றம்‌ இல்லாமல்‌ கற்றவரையும்‌ ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால்‌ 
மன்னனைவிடக்‌ கற்றவரே சிறந்தவர்‌. மன்னனுக்குத்‌ தன்‌ நாட்டில்‌ மட்டுமே சிறப்பு. கல்வி 
கற்றவர்க்குச்‌ சென்ற இடங்களில்‌ எல்லாம்‌ சிறப்பு. 


நூல்‌ வெளி 


இந்நூலின்‌ ஆசிரியர்‌ ஒளவையார்‌. இவர்‌ ஆத்திசூடி, 
கொன்றை வேந்தன்‌, நல்வழி போன்ற நூல்களையும்‌ 
ம இயற்றியுள்ளார்‌. 


மூதுரை என்னும்‌ சொல்லுக்கு மூத்தோர்‌ கூறும்‌ அறிவுரை என்பது 
பொருள்‌. சிறந்த அறிவுரைகளைக்‌ கூறுவதால்‌ இந்நூல்‌ மூதுரை எனப்‌ 
பெயர்‌ பெற்றது. இந்நூலில்‌ முப்பத்தொரு பாடல்கள்‌ உள்ளன. 


78 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 78 ஓ 20-03-2020 174225 | | 


_ ணா | । ஓ ப ன | | ப। 


05 அட்‌ ன ன்‌ ்‌ 
டு கற்பவை கற்றபின்‌ 


1. கல்வியே அழியாச்‌ செல்வம்‌ என்னும்‌ தலைப்பில்‌ பேசுக. 
2. கல்விபற்றிய பழமொழிகள்‌ அல்லது பாடல்‌ அடிகள்‌ எவையேனும்‌ இரண்டனைப்‌ 
பெரியோர்களிடம்‌ கேட்டூ எழுதி வருக. 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. ப்பு 
1. மாணவர்கள்‌ நூல்களை _______ட கற்க வேண்டும்‌. 
அ) மேலோட்டமாக ஆ மாசுற இமாசற ஈ) மயக்கமுற 
2. இடமெல்லாம்‌ என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ________ 
அ) இடம்‌ + மெல்லாம்‌ அ) இடம்‌ + எல்லாம்‌ 
இ) இட + எல்லாம்‌ ஈ) இட + மெல்லாம்‌ 
3. மாசற என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ________ 
௮) மாச + அற ஆ) மாசு + அற இ) மாச 4+ உற ஈ)மாசு * உற 
4. குற்றம்‌ * இல்லாதவர்‌ என்பதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ ________. 
௮) குற்றமில்லாதவர்‌ ஆ) குற்றம்‌இல்லாதவர்‌ 
இ) குற்றமல்லாதவர்‌ ஈ) குற்றம்‌அல்லாதவர்‌ 


5. சிறப்பு * உடையார்‌ என்பதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ ___----- 


௮) சிறப்புஉடையார்‌ ஆ) சிறப்புடையார்‌ 
இ) சிறப்படையார்‌ ஈ) சிறப்பிடையார்‌ 
குறுவினா 


கற்றவரின்‌ பெருமைகளாக மூதுரை கூறுவன யாவை? 


சிந்தனை வினா 
1. கல்லாதவருக்கு ஏற்படும்‌ இழப்புகளைப்‌ பட்டியலிடுக. 
2. கல்வியின்‌ சிறப்பாக நீங்கள்‌ எதனைக்‌ கருதுகிறீர்கள்‌? 


79 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 79 ஓ 20-03-2020 174225 | | 


நுழையும்முன்‌ 


வாழ்வோம்‌! 


கவிதைப்பேழை [1] 


துன்பம்‌ வெல்லும்‌ கல்வி 


"கல்வி அழகே அழகு" என்பர்‌ பெரியோர்‌. கற்றபடி நிற்பதே அந்த 
அழகைப்‌ பெறுவதற்கான வழி. கல்வி, அறிவை வளர்ப்பதோடு 
பண்படுத்தவும்‌ செய்யும்‌. எவ்வளவுதான்‌ கற்றிருந்தாலும்‌ 
பண்பாடு இல்லாவிட்டால்‌ அந்தக்‌ கல்வி பயனற்றுப்‌ போகும்‌. 
பண்பட்ட மனிதரின்‌ புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும்‌. 


எனவே, படிப்போம்‌! பண்பாட்டோடு நிற்போம்‌! பார்‌ போற்ற 


i ய்‌ ஙு 
பர்கா 


ஏட்டில்‌ படித்ததோடு இருந்து விடாதே - நீ 
என்படித்தோம்‌ என்பதையும்‌ மறந்து விடாதே 

நாட்டின்‌ நெறிதவறி நடந்து விடாதே - நம்‌ 
நல்லவர்கள்‌ தூற்றும்படி வளர்ந்து விடாதே 


மூத்தோர்‌ சொல்‌ வார்த்தைகளை மீறக்‌ கூடாது - பண்பு 
முறைகளிலும்‌ மொழிதனிலும்‌ மாறக்‌ கூடாது 

மாற்றார்‌ கைப்பொருளை நம்பி வாழக்‌ கூடாது - தன்‌ 
மானமில்லாக்‌ கோழையுடன்‌ சேரக்‌ கூடாது 


துன்பத்தை வெல்லும்‌ கல்வி கற்றிட வேணும்‌ - நீ 
சோம்பலைக்‌ கொல்லும்‌ திறன்‌ பெற்றிட வேணும்‌ 

வம்பு செய்யும்‌ குணமிருந்தால்‌ விட்டிட வேணும்‌ - அறிவு 
வளர்ச்சியிலே வான்முகட்டைத்‌ தொட்டிட வேணும்‌ 


வெற்றிமேல்‌ ஷெற்றிவர விருதுவர பெருமைவர 
மேதைகள்‌ சொன்னதுபோல்‌ விளங்கிட வேண்மும்‌ 

பெற்ற தாயின்‌ புகழும்‌ நீ பிறந்த மண்ணின்‌ புகழும்‌ 
வற்றாமல்‌ உன்னோடு வாழ்ந்திட வேண்டும்‌ 


- பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம்‌ 


சொல்லும்‌ பொருளும்‌ 


தூற்றும்‌ படி 
மூத்தோர்‌ 
மேகைகள்‌ 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 80 


இகழும்படி மாற்றார்‌ - மற்றவர்‌ 

பெரியோர்‌ நெறி - வழி 

அறிஞர்கள்‌ வற்றாமல்‌ - குறையாமல்‌ 
80 


20-03-2020 174225 | | 


பாடலின்‌ பொருள்‌ 
நாம்‌ நூல்களைக்‌ 
க ற்ற மத. ர டூ 
இருந்துவிடக்கூடாது. 
கற்றதன்‌ பயனை 
மறக்கக்‌ கூடாது. 
நம்‌ நாட்டின்‌ நெறி 
தவறி நடக்கக்‌ 
கூடாது. நல்லவர்கள்‌ 
குறைசொல்லும்படி 
வளரக்‌ கூடாது. 


பெரியோர்‌ கூறும்‌ 
அறிவுரைகளை மீறக்‌ 
கூடாது. பிறரிடம்‌ 


பழகும்‌ முறையிலும்‌ பேசும்‌ முறையிலும்‌ பண்புநெறி மாறக்‌ கூடாது. பிறர்‌ உழைப்பை நம்பி 


வாழக்‌ கூடாது. 


தன்மானம்‌ இல்லாத கோழைகளுடன்‌ சேரக்‌ கூடாது. துன்பத்தை நீக்கும்‌ கல்வியினைக்‌ 
கற்க வேண்டும்‌. சோம்பலைப்‌ போக்கிட வேண்டும்‌. பிறருடன்‌ வம்பு செய்யும்‌ வழக்கம்‌ 
இருந்தால்‌ அதை விட்டுவிட வேண்டும்‌. வானைத்‌ தொடும்‌ அளவுக்கு அறிவை 


வளர்த்துக்கொள்ள வேண்டும்‌. 


மேலான அறிஞர்கள்‌ கூறிய அறிவுரைகளின்படி வாழவேண்டும்‌. அதன்மூலம்‌ 
வெற்றிகளையும்‌ விருதுகளையும்‌ பெருமையையும்‌ பெறவேண்டும்‌. பெற்ற தாயின்‌ புகழும்‌ 


நம்‌ தாய்நாட்டின்‌ புகழும்‌ அழியாத வகையில்‌ வாழவேண்டும்‌. 


1. பாடப்பகுதியில்‌ இடம்பெற்றுள்ள பாடலை இசையுடன்‌ பாடி மகிழ்க. 
2. நூலகத்திற்குச்‌ சென்று பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம்‌ எழுதிய வேறு பாடல்‌ 
ஒன்றை எழுதி வருக. 


3. ஏட்டுக்‌ கல்வி மட்டும்‌ கல்வி இல்லை என்னும்‌ தலைப்பில்‌ பேசுக. 


நூல்‌ வெளி 


எளிய தமிழில்‌ சமூகச்‌ சீர்திருத்தக்‌ கருத்துகளை வலியுறுத்திப்‌ 
பாடியவர்‌ பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம்‌. திரையிசைப்‌ 
பாடல்களில்‌ உழைப்பாளிகளின்‌ உயர்வைப்‌ போற்றியவர்‌. 
மக்கள்‌ கவிஞர்‌ என்னும்‌ சிறப்புப்‌ பெயரால்‌ அழைக்கப்பருபவர்‌. 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 81 


81 


20-03-2020 17422 | | 


ஓ 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 
1 


மாணவர்‌ பிறர்‌ நடக்கக்‌ கூடாது. 4729 


௮) போற்றும்படி அ) தூற்றும்படி இ) பார்க்கும்படி ஈ) வியக்கும்படி 


நாம்‌ சொல்படி நடக்க வேண்டும்‌. 
௮) இளையோர்‌ ஆ) ஊரார்‌ இ) மூத்தோர்‌ ஈ) வழிப்போக்கர்‌ 
. கைப்பொருள்‌ என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 


அ) கையில்‌ - பொருள்‌ ஆ)கைப்‌- பொருள்‌ 


இ) கை பொருள்‌ ஈ) கைப்பு - பொருள்‌ 


. மானம்‌ * இல்லா என்பதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ 


௮) மானம்‌இல்லா அ) மானமில்லா 


இ) மானமல்லா ஈ) மானம்மில்லா 


சொற்றொடரில்‌ அமைத்து எழுதுக 


1. 


2 


3. 


4. 


மனமாற்றம்‌ 


குறுவினா 


1 


த 5] 


நாம்‌ யாருடன்‌ சேரக்‌ கூடாது? 


. எதை நம்பி வாழக்‌ கூடாது? 
. நாம்‌ எவ்வாறு வாழவேண்டும்‌ எனப்‌ பட்டூக்கோட்டையார்‌ கூறுகிறார்‌? 


. நாம்‌ எவ்வாறு வாழ்ந்தால்‌ பெருமை பெறலாம்‌? 


சிந்தனை வினா 


நீங்கள்‌ படித்து என்னவாக விரும்புகிறீர்கள்‌? ஏன்‌? 


62 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 82 ஓ 


20-03-2020 17422 | | 


உரைநடை உலகம்‌ [|] 


கல்விக்கண்‌ திறந்தவர்‌ 


ட கணை ஙு 
JHGY AA 


கல்வி நிலையங்கள்‌ காலந்தோறும்‌ மாறி வருகின்றன. 

தொடக்கத்தில்‌ ஆசிரியரின்‌ வீட்டிலேயே தங்கி மாணவர்கள்‌ 

கல்வி கற்றனர்‌. பிறகு நாள்தோறும்‌ ஆசிரியர்‌ வீட்டுக்குச்‌ 

நுழையும்முன்‌ சென்று கல்வி கற்றனர்‌. அதன்‌ பிறகு பொதுவான ஓர்‌ இடத்தில்‌ 

மாணவர்களுக்கு ஆசிரியர்கள்‌ கற்பித்தனர்‌. இவையே இன்றைய 

பள்ளிக்கூடங்கள்‌ ஆகும்‌. முன்பு ஒரு சில ஊர்களில்‌ மட்டும்‌ 

பள்ளிகள்‌ இருந்தன. இன்று பள்ளிகளின்‌ எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இத்தகைய 
கல்விப்‌ புரட்சிக்கு வித்திட்டவரைப்‌ பற்றி அறிந்து கொள்வோம்‌ வாருங்கள்‌. 


நிகழ்வு - 1 

சிறுவர்கள்‌ ஆடு மேய்த்துக்‌ 
கொண்டிருந்தனர்‌. அவ்வழியாக 
இ மகிழுந்து ஒன்று அங்கே வந்து நின்றது. 
அதிலிருந்து ஒருவர்‌ கீழே இறங்கினார்‌. 
ஆடு மேய்த்துக்‌ கொண்டிருந்த 
சிறுவர்களைக்‌ கூப்பிட்டு, அவர்களோடு 

உரையாடினார்‌. 


(A f 


அ. 


"என்னடா தம்பிகளா! பள்ளிக்கூடம்‌ 
போகாமல்‌ ஆடு மேய்ச்சுக்கிட்டு 
இருக்கீங்க? ஏன்‌ பள்ளிக்கூடம்‌ 
விடூமூறையா? " என்று அவர்‌ கேட்டார்‌. 


"பள்ளிக்கூடமா? அதெல்லாம்‌ எங்க ஊரில்‌ கிடையாது" என்றனர்‌ சிறுவர்கள்‌. 
"அப்படியா? உங்க ஊரில்‌ ஒரு பள்ளிக்கூடம்‌ இருந்தா நீங்கள்‌ எல்லாரும்‌ படிப்பீங்களா?" 
என்று கேட்டார்‌ அவர்‌. 


"ஓ! படிப்போமே! " என்றனர்‌ சிறுவர்கள்‌. 

ஊர்தோறும்‌ பள்ளிக்கூடங்களைத்‌ திறக்க வேண்டும்‌ என்ற முடிவுக்கு வந்தார்‌ அவர்‌. 
நிகழ்வு - 2 

பள்ளி விழா ஒன்றில்‌ பங்கேற்கச்‌ சென்றார்‌ அவர்‌. அப்போது மாணவர்களிடம்‌ 


"படிப்பறிவு இருந்தால்தான்‌ நாடு முன்னேற்றம்‌ அடையும்‌. எனவேதான்‌ நாடு முழுக்க 
ஐம்பதாயிரம்‌ பள்ளிகளைத்‌ திறக்க முடிவு பண்ணியிருக்கோம்‌. குழந்தைங்க நீங்க 


83 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 83 ஓ 20-03-2020 1742 | | 


எவ்வளவு தூரம்‌ நடந்து போவீங்க? நீண்ட தூரம்‌ நடந்தால்‌ களைச்சுப்போயிடுவீங்க. 
அப்புறம்‌ எப்படிப்‌ படிக்க முடியும்‌? அதனால்‌ ஒரு மைல்‌ தூரத்தில்‌ ஆரம்பப்பள்ளி, 
மூன்று மைல்‌ தூரத்தில்‌ நடுநிலைப்பள்ளி, ஐந்து மைல்‌ தூரத்தில்‌ உயர்நிலைப்பள்ளி 
இருக்கணும்னு திட்டம்‌" என்று பேசினார்‌. 


நிகழ்வு - 3 
பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில்‌ தேசியக்‌ கொடி ஏற்ற அவரை அழைத்தனர்‌ அவர்‌ கொடி 
ஏற்றும்போது அனைவரும்‌ எழுந்து நின்று வணக்கம்‌ செலுத்தினர்‌. அப்போது மாணவன்‌ 
ஒருவன்‌ மயங்கி விழுந்தான்‌. அனைவரும்‌ பதற்றம்‌ அடைந்தனர்‌. தண்ணீர்‌ தெளித்து 
அவனை எழுப்பினர்‌. 


மயக்கம்‌ தெளிந்த சிறுவனிடம்‌ அவர்‌ "காலையில்‌ சாப்பிட்டாயா?" என்று கேட்டார்‌. 
அவன்‌ "எதுவும்‌ சாப்பிடவில்லை" என்றான்‌. அதற்கு அவர்‌ "ஏன்‌?" என்று கேட்டார்‌. 
மாணவன்‌ "சாப்பிட எதுவும்‌ இல்லை' என்று பதில்‌ கூறினான்‌. இதற்குப்‌ பிறகு படிக்க 
வரும்‌ மாணவர்களுக்கு ஒரு வேளை உணவாவது வழங்க வேண்டும்‌ என்று முடிவு 
செய்தார்‌ அவர்‌. 


நிகழ்வு - 4 

பரமக்குடி தரைப்பாலத்தைப்‌ 
பார்த்த போது உடன்‌ வந்த 
கல்வி அதிகாரியிடம்‌ பேசினார்‌. 
"இந்தக்‌ காட்டாற்றில்‌ தண்ணீர்‌ 
போகும்‌ போது, இந்தப்‌ 
பக்கத்து மாணவர்கள்‌ எப்படிப்‌ 
பள்ளிக்கூடத்திற்குப்‌ போவார்கள்‌?" 
என்றார்‌. "மழைக்காலத்தில்‌ 
மாணவர்கள்‌ பள்ளிக்கு 
வரமாட்டார்கள்‌ ஐயா" என்றார்‌ 
அதிகாரி. "அப்போ! இந்தப்‌ பக்கம்‌ 
ஒரு பள்ளிக்கூடம்‌ கட்டலாமே?" 
என்றார்‌ அவர்‌. "கல்வித்துறை 
விதியின்படி மூன்று மைல்‌ தூரத்திற்குள்‌ பள்ளிக்கூடம்‌ இருந்தால்‌, பக்கத்தில்‌ வேறு 
பள்ளிக்கு அனுமதி கிடையாதே!" என்று அதிகாரி கூறினார்‌. அவர்‌ முடிப்பதற்குள்‌ "நீங்க 
இந்தக்‌ காட்டாற்றைக்‌ காரணம்‌ காட்டுங்க. இந்தப்‌ பக்கம்‌ ஒரு பள்ளிக்கூடம்‌ கட்டஅனுமதி 
கேளுங்க. நான்‌ ஏற்பாடு செய்கிறேன்‌” என்றார்‌ அவர்‌. 


ஆடு மேய்க்கும்‌ சிறுவர்களையும்‌ பள்ளிக்கூடம்‌ செல்ல வழி செய்தவர்‌ யார்‌ தெரியுமா? 


குழந்தைகள்‌ பள்ளி செல்வதற்காக நீண்ட தூரம்‌ நடக்கக்கூடாது என்று எண்ணியவர்‌ 
யார்‌ தெரியுமா? 


பள்ளிக்குப்‌ படிக்க வரும்‌ மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க 
வேண்டும்‌ என்று நினைத்தவர்‌ யார்‌ தெரியுமா? 


64 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 84 ஓ 20-03-2020 17422 | | 


| ்‌ புஜ ்‌்‌ ட இதுனு 


கல்வித்துறை விதிகளை மாணவர்களின்‌ நலனுக்காக மாற்றி, அவர்கள்‌ வாழும்‌ 
இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களைத்‌ திறக்கச்‌ செய்த சிந்தனையாளர்‌ யார்‌ தெரியுமா? 


அவர்தான்‌ கல்விக்‌ கண்‌ திறந்தவர்‌ என்று தந்தை பெரியாரால்‌ மனதாரப்‌ 
பாராட்டப்பட்ட மறைந்த மேனாள்‌ முதல்வர்‌ காமராசர்‌ ஆவார்‌. 


காமராசரின்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


பெருந்தலைவர்‌ கருப்புக்‌ காந்தி 
படிக்காத மேதை ஏழைப்பங்காளர்‌ 
கர்மவீரர்‌ தலைவர்களை உருவாக்குபவர்‌ 


காமராசரின்‌ கல்விப்பணிகள்‌ 
காமராசர்‌ முதல்‌ அமைச்சராகப்‌ பதவியேற்ற நேரத்தில்‌ ஏறக்குறைய ஆறாயிரம்‌ 
தொடக்கப்பள்ளிகள்‌ மூடப்பட்டு இருந்தன. அவற்றை உடனடியாகத்‌ திறக்க ஆணையிட்டார்‌. 
மாநிலம்‌ முழுவதும்‌ அனைவருக்கும்‌ இலவசக்‌ கட்டாயக்‌ கல்விக்கான சட்டத்தை இயற்றித்‌ 
தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார்‌. மாணவர்கள்‌ பசியின்றிப்‌ படிக்க மதிய உணவுத்‌ 
திட்டத்தைக்‌ கொண்டு வந்தார்‌. பள்ளிகளில்‌ ஏற்றத்தாழ்வின்றிக்‌ குழந்தைகள்‌ கல்வி 
கற்கச்‌ சீருடைத்‌ திட்டத்தை அறிமுகம்‌ செய்தார்‌. பள்ளிகளின்‌ வசதிகளைப்‌ பெருக்கப்‌ 
இ பள்ளிச்சீரமைப்பு மாநாடுகள்‌ நடத்தினார்‌. இ 


மாணவர்கள்‌ உயர்கல்வி பெறப்‌ பொறியியல்‌ கல்லூரிகள்‌, மருத்துவக்‌ கல்லூரிகள்‌, 
கால்நடைமருத்துவக்‌ கல்லூரிகள்‌, ஆசிரியப்‌ பயிற்சி நிறுவனங்கள்‌ ஆகியவற்றைப்‌ 
புதிதாகத்‌ தொடங்கினார்‌. தமிழ்நாட்டில்‌ பல கிளைநூலகங்களைத்‌ தொடங்கினார்‌. 
இவ்வாறு கல்விப்புரட்சிக்கு வித்திட்டவர்‌ காமராசரே ஆவார்‌. 


காமராசருக்குச்‌ செய்யப்பட்ட சிறப்புகள்‌ 


“ மதுரைப்‌ பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர்‌ பல்கலைக்கழகம்‌ எனப்‌ பெயர்‌ 
சூட்டப்பட்டது. 

“நடுவண்‌ அரசு 1976இல்‌ பாரதரத்னா விருது வழங்கியது. 

* காமராசர்‌ வாழ்ந்த சென்னை இல்லம்‌ மற்றும்‌ விருதுநகர்‌ இல்லம்‌ ஆகியன 
அரசுடைமை ஆக்கப்பட்டூ நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. 

& சென்னை மெரினா கடற்கரையில்‌ சிலை நிறுவப்பட்டது. 

& சென்னையில்‌ உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்குக்‌ காமராசர்‌ பெயர்‌ 
சூட்டப்பட்டுள்ளது. 

* கன்னியாகுமரியில்‌ காமராசருக்கு மணிமண்டபம்‌ 02.10.2000 ஆம்‌ ஆண்டு 
அமைக்கப்பட்டது. 


7 
> 


ஆண்டு தோறும்‌ காமராசர்‌ பிறந்தநாளான ஜலை பதினைந்தாம்‌ நாள்‌ கல்வி 
வளர்ச்சி நாளாகக்‌ கொண்டாடப்படுகிறது. 


85 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 85 ஓ 20-03-2020 1742 | | 


_ ணா | । ஓ | ன | | ப। 


“Sox, ட்‌ 
டு கற்பவை கற்றபின்‌ 


காமராசரின்‌ வாழ்க்கையில்‌ நடைபெற்ற சுவையான நிகழ்வு ஒன்றினை அறிந்து 
வந்து வகுப்பறையில்‌ பேசுக. 


தற்போது மாணவர்களுக்கு அரசு அளிக்கும்‌ நலத்திட்டங்களைப்‌ பட்டியலிடுக. 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 
1. பள்ளிக்கூடம்‌ செல்லாததற்கு ஆடுமேய்க்கும்‌ சிறுவர்கள்‌ கூறிய 


காரணம்‌ ட ள்‌ 
௮) ஆடு மேய்க்க ஆள்‌ இல்லை அ) ஊரில்‌ பள்ளிக்கூடம்‌ இல்லை 
இ) வழி தெரியவில்லை ஈ) பேருந்து வசதியில்லை 


2. பசியின்றி என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது. 
அ) பசி * இன்றி ஆ) பசி “யின்றி இ)பசு * இன்றி ஐ) பசு 4 யின்றி 
3. படிப்பறிவு என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது... 
அ) படி*- அறிவு ஆ) படிப்பு 4அறிவு இ)படி*வறிவு ஈ) படிப்பு 4 வறிவு 
ஓ 4. காடு * ஆறு என்பதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்சொல்‌்___ * ஓ 
௮) காட்டாறு அ)காடாறு இ) காட்டு ஆறு ௩) காடுஆறு 
சொற்றொடரில்‌ அமைத்து எழுதுக. 
௮) வகுப்பு ஆ) உயர்கல்வி இ) சீருடை 
கோடிட்ட இடங்களை நிரப்புக. 
1. குழந்தைகள்‌ பள்ளியில்‌ ஏற்றத்தாழ்வின்றிப்‌ படிக்க 
அறிமுகப்படுத்தினார்‌. 


2. காமராசரைக்‌ 'கல்விக்‌ கண்‌ திறந்தவர்‌ என மனதாரப்‌ பாராட்டியவர்‌ 


குறு வினா 

1. காமராசர்‌ காலத்தில்‌ தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள்‌ யாவை? 

2. காமராசர்‌ முதல்வராகப்‌ பொறுப்பேற்றதும்‌ கல்விக்காகச்‌ செய்த முதல்‌ பணி யாது? 
சிறு வினா 

காமராசரின்‌ கல்விப்பணிகள்‌ குறித்து எழுதுக. 
சிந்தனை வினா 

நீங்கள்‌ முதலமைச்சரானால்‌ கல்வி முன்னேற்றத்திற்காக என்னென்ன திட்டங்களை 


வகுப்பீர்கள்‌? 


86 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 86 ஓ 20-03-2020 1742 | | 


விரிவானம்‌ [1] 
நூலகம்‌ நோக்கி... 


"கற்றது கைம்மண்‌ அளவு, கல்லாதது உலகளவு" என்பர்‌. 
உலக அறிவை நாம்‌ பெறுவதற்குப்‌ பாடநூல்கள்‌ மட்டும்‌ 
போதாது. பல்வேறு துறை சார்ந்த நூல்களைக்‌ தேடிப்‌ படிக்க 

நுழையும்முன்‌ | வேண்டும்‌. அதற்குத்‌ துணைபுரிவன நூலகங்களே ஆகும்‌. 

நூலகங்கள்‌ மாவட்ட நூலகம்‌, கிளை நூலகம்‌ , ஊர்ப்புற நூலகம்‌ 

, பகுதி நேர நூலகம்‌, தனியாள்‌ நூலகம்‌ எனப்‌ பலவகைப்படும்‌. 

ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம்‌ நம்‌ தமிழ்நாட்டில்‌ உள்ளது. 
அதைப்பற்றி அறிந்து கொள்வோம்‌. 


[ஆறாம்‌ வகுப்பில்‌ படிக்கும்‌ மாணவர்கள்‌ ஒரு நாள்‌ களப்பயணமாகச்‌ 
சென்னையில்‌ உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு வருகின்றனர்‌.] 


ஆசிரியர்‌ : மாணவர்களே! இதோ, இது தான்‌ அண்ணா நூற்றாண்டு நூலகம்‌. 
மாணவர்கள்‌ : ஆ! எவ்வளவு பெரிய நூலகம்‌! 
ஆசிரியர்‌ : ஆம்‌. ஆசியக்கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய நூலகம்‌ இதுதான்‌. 


தரைத்தளத்தோடூ எட்டு அடுக்குகளைக்‌ கொண்டது. இதன்‌ பரப்பளவு 
மட்டும்‌ எட்டூ ஏக்கர்‌. சரி! சரி! வாருங்கள்‌. உள்ளே சென்று 
பார்க்கலாம்‌. 


87 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 87 ஓ 20-03-2020 1742 | | 


_ ணா | । இ ௭ ற 


[அனுமதிக்‌ கடிதத்தை ஆசிரியர்‌ i , 
வரவேற்பாளரிடம்‌ கொடுக்கிறார்‌. அவர்‌ ரீதி தெரிந்து தெளிவோம்‌ 
தலைமை நூலகருக்குத்‌ தொலைபேசியில்‌ ஆசியாக்‌ கண்டத்திலேயே மிகப்‌ பெரிய 
'ஆசிரியரும்‌ மாணவர்களும்‌' வந்துள்ள நூலகம்‌ சீனாவில்‌ உள்ளது. 
செய்தியைத்‌ தெரிவிக்கின்றார்‌. தலைமை 


நூலகர்‌ உதவி நூலகர்‌ ஒருவரை 
வழிகாட்டியாக அனுப்பிவைக்கின்றார்‌.] 


(சுவரில்‌ மாட்டப்பட்டிருக்கும்‌ ஒரு படத்தை மாணவர்கள்‌ பார்க்கின்றனர்‌.) 


கவிதா : ஓயா, இந்தப்‌ படத்தில்‌ இருப்பவர்‌ யார்‌? 
நூலகர்‌ : இவர்தான்‌ முனைவர்‌ இரா. அரங்கநாதன்‌. நூலக 
விதிகளை உருவாக்கியவர்‌. இவர்‌ இந்திய ச 


நூலகவியலின்‌ தந்தை (Father of Indian library science) 
என்று அழைக்கப்படுகிறார்‌. 


மாணவர்களே! தரைத்‌ தளத்தில்‌ பார்வைத்‌ திறன்‌ குறைபாடு 
_உடையோருக்கான பிரிவு உள்ளது. அவர்கள்‌ தொட்டுப்‌ பார்த்துப்‌ 

படிப்பதற்கான பிரெய்லி நூல்கள்‌ 

உள்ளன. கேட்டு அறிய ஒலி வடிவ 

நூல்கள்‌, குறுந்தகடுகள்‌ வடிவில்‌ ட்‌ 

உள்ளன. அவர்களுக்கு உதவி செய்யப்‌ 

பணியாளர்களும்‌ உள்ளனர்‌. இங்கு 

பிரெய்லி எழுத்தில்‌ நூல்களை 

உருவாக்கும்‌ கருவியும்‌ உள்ளது. 

படியெடுக்கும்‌ வசதியும்‌ உண்டு. 


கணியன்‌ : என்‌ பக்கத்து வீட்டு 
அண்ணாவிற்குப்‌ பார்வைக்‌ குறைபாடு 
இருந்தும்‌ பட்டப்படிப்பு முடித்துள்ளார்‌. 
அவருக்கு இது மிகவும்‌ பயன்படும்‌. அவரிடம்‌ இந்தத்‌ தகவலைக்‌ கூறப்‌ 
போகிறேன்‌. 


பிரெய்லி நூல்‌ 


நூலகர்‌ : இதோ நகரும்‌ படிக்கட்டு. இதில்‌ ஏறி நாம்‌ முதல்‌ தளத்திற்குச்‌ செல்வோம்‌ 
வாருங்கள்‌. இந்த முதல்‌ தளம்‌ தரக்‌ சிறப்பாக 
உருவாக்கப்‌ பட்ட பகுதி. 
குழந்தைகள்‌ மகிழ்ச்சியான 
சூழலில்‌ படிப்பதற்காகச்‌ 
செயற்கை மரம்‌ ஒன்று 
அமைக்கப்பட்டு உள்ளது. 
சிறுவர்கள்‌ மட்டுமல்ல 
அனைவரின்‌ மனத்தையும்‌ 


88 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 88 ஓ 20-03-2020 17422 | | 


கொள்ளைகொள்ளும்‌ 
பகுதி இது. இங்கு இருபது 
ஆயிரத்துக்கும்‌ மேற்பட்ட 
பல்லூடகக்‌ குறுந்தகடுகள்‌ 
குழந்தைகளுக்காகச்‌ 
சேகரித்து வைக்கப்பட்டு 
உள்ளன. பிற நாடூகளில்‌ 
இருந்து திரட்டப்பட்ட 
ஐம்பது ஆயிரத்திற்கும்‌ மேற்பட்ட நூல்கள்‌ இங்கு உள்ளன. 


(குழந்தைகள்‌ பிரிவில்‌ அமைக்கப்பட்டிருந்த நூல்‌ அடுக்குகளையும்‌ விளையாடும்‌ 
இடத்தையும்‌ மாணவர்கள்‌ பார்த்து மகிழ்ந்தனர்‌. அங்குக்‌ கண்ணையும்‌ கருத்தையும்‌ கவரும்‌ 
வகையில்‌ இருந்த புத்தகங்களை ஆவலுடன்‌ கையில்‌ எடுத்து மகிழ்ச்சியுடன்‌ பார்த்தனர்‌. 
அப்பிரிவை விட்டுப்‌ பிரிய மனமில்லாமல்‌ மாணவர்கள்‌ நகர்ந்தனர்‌.) 


இனியா 


கவிதா 


இந்த ஒரு தளத்தைப்‌ பார்க்கவே இன்று ஒரு நாள்‌ போதாது 
போலிருக்கிறதே!. 


ஆம்‌ இனியா, நீ கூறுவது சரிதான்‌. 


(ஓவ்வொரு தளமாகப்‌ பார்த்தபடி சென்று ஏழாம்‌ தளத்தை அடைகின்றனர்‌.) 


நூலகர்‌ 


இதுதான்‌ ஏழாம்‌ தளம்‌. 

இத்தளத்தில்‌ அரசு கீழ்த்திசைச்‌ சுவடிகள்‌ நூலகம்‌ உள்ளது. இங்குப்‌ 
பழைமையான ஓலைச்‌ சுவடிகள்‌ சேகரித்துப்‌ பாதுகாத்து வைக்கப்பட்டு 
உள்ளன. இதே தளத்தில்‌ வரலாறு, புவியியல்‌, சுற்றுலா நூல்களும்‌ 
உள்ளன. 


இங்கு அனைத்துவகைப்‌ போட்டித்‌ தேர்வுகளுக்கும்‌ தேவையான 
நூல்கள்‌ உள்ளன. மின்‌ நூலகழும்‌ உள்ளது. அனைத்துத்‌ துறை சார்ந்த 
தரமான மின்நூல்களும்‌ மின்‌ இதழ்களும்‌ உள்ளன. 


தரைத்தளம்‌ - சொந்த நூல்‌ படிப்பகம்‌, பிரெய்லி நூல்கள்‌ 
முதல்‌ தளம்‌ - குழந்தைகள்‌ பிரிவு, பருவ இதழ்கள்‌ 
இரண்டாம்‌ தளம்‌ - தமிழ்‌ நூல்கள்‌ 


மூன்றாம்‌ தளம்‌ 
நான்காம்‌ தளம்‌ 
ஐந்தாம்‌ தளம்‌ 
ஆறாம்‌ தளம்‌ 
ஏழாம்‌ தளம்‌ 
எட்டாம்‌ தளம்‌ 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 89 


- கணினி அறிவியல்‌, தத்துவம்‌, அரசியல்‌ நூல்கள்‌ 

- பொருளியல்‌, சட்டம்‌, வணிகவியல்‌, கல்வி 

- கணிதம்‌, அறிவியல்‌, மருத்துவம்‌ 

- பொறியியல்‌, வேளாண்மை, திரைப்படக்கலை 

- வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்த்திசைச்‌ சுவடிகள்‌ நூலகம்‌ 
- கல்வித்‌ தொலைக்காட்சி, நூலகத்தின்‌ அலுவலகப்‌ பிரிவு 


89 


ஓ 20-03-2020 1742 | | 


_ ணா | । இ ௭ எ ற 


மாதவி : ஐயா, இங்குள்ள 
புத்தகங்களை நாம்‌ ர்தி தெரிந்து தெளிவோம்‌ 


வீட்டிற்கு எடுத்துச்‌ செல்ல 


முடியுமா? நூலகத்தில்‌ படித்து உயர்நிலை 
அடைந்தவர்களுள்‌ சிலர்‌ 
ஆசிரியர்‌ : முடியாது மாதவி. அறிஞர்‌ அண்ணா, ஜவஹர்லால்‌ நேரு 


இங்கேயே வ்‌ அன்‌ அண்ணல்‌ அம்பேத்கர்‌, காரல்‌ மார்க்ஸ்‌ 
படிக்க வேண்டும்‌. 


பாத்திமா :  இந்தநூலகத்தில்‌ எங்கும்‌ 'குளு குளு வென உள்ளதே! 


நூலகர்‌ : ஆமாம்‌. நூலகம்‌ முழுவதுமே குளிர்பதன வசதி செய்யப்பட்டூள்ளது. 
மேலும்‌ இதே வசதியுடன்‌ கூட்ட அரங்கு, கலையரங்கு, கருத்தரங்கக்‌ 
கூடம்‌, கண்காட்சி அரங்கு போன்றவையும்‌ உள்ளன. 


பீட்டர்‌ : ஆகா! இத்தனை வசதிகள்‌ நூலகத்தில்‌ உள்ளனவா? நன்றி ஐயா. 
எங்கள்‌ ஊரில்‌ நூலகம்‌ இல்லையே? நான்‌ என்ன செய்வது? 


ஆசிரியர்‌ : அதற்குத்தான்‌ தமிழக அரசு நடமாடும்‌ நூலகம்‌ என்னும்‌ திட்டத்தைத்‌ 
தொடங்கியுள்ளது. 
பட்ட : அப்படியானால்‌, அதை நான்‌ பயன்படுத்துவேன்‌ ஓயா. 


௫ மாணவர்கள்‌ : இனி, எங்கள்‌ வீட்டின்‌ 1 ட்‌ 
அருகிலுள்ள கிளை ரத்‌ தெரிந்து தெளிவோம்‌ 


நூலகத்தையும்‌ தவறாமல்‌ 
பயன்படுத்துவோம்‌ ஐயா. சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர்‌ ௪. இரா. 
அரங்கநாதன்‌ விருது வழங்கப்படுகிறது. 

அசிரியர்‌ : மாணவர்களை அழைத்துச்‌ 

சென்று தலைமை 

நூலகரிடமும்‌ உடன்‌ வந்த துணை நூலகரிடமும்‌ நன்றி தெரிவித்துவிட்டு 

மாணவர்களைப்‌ பார்த்து, மாணவர்களே! மகிழ்ச்சிதானே! வாருங்கள்‌ 

புறப்படலாம்‌. 


£08, © ்‌ ்‌ 
டு கற்பவை கற்றபின்‌ 


1. நூலகங்களில்‌ உள்ள புத்தகங்களில்‌ உங்களுக்குப்‌ பிடித்தமான நூல்களைப்‌ 
பட்டியலிடுக. 


2. நீங்கள்‌ விரும்பிப்‌ படித்த நூல்‌ குறித்து நண்பனுடன்‌ உரையாடுக. 


அண்ணா நூற்றாண்டு நூலகத்தைப்‌ பற்றிச்‌ சுருக்கமாக எழுதுக. 


ட்‌ ட ஙு 
A932 


90 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 90 ஓ 20-03-2020 17422 | | 


கற்கண்மு [1] 


இன எழுத்துகள்‌ 


[ட 
JALF AP 


சில எழுத்துகளுக்கு இடையே ஒலிக்கும்‌ முயற்சி, பிறக்கும்‌ இடம்‌ ஆகியவற்றில்‌ 
ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துகள்‌ இன எழுத்துகள்‌ எனப்படும்‌. 
ஆறு வல்லின மெய்‌ எழுத்துகளுக்கும்‌ ஆறு மெல்லின எழுத்துகளும்‌ இன எழுத்துகள்‌ 
ஆகும்‌. சொற்களில்‌ மெல்லின மெய்‌ எழுத்தை அடுத்துப்‌ பெரும்பாலும்‌ அதன்‌ இனமாகிய 
வல்லின எழுத்து வரும்‌. 


(௭.கா.) திங்கள்‌, மஞ்சள்‌, மண்டபம்‌, சந்தனம்‌, அம்பு, தென்றல்‌ 


உத 


நே மெ 


இடையின எழுத்துகள்‌ ஆறும்‌ (ய்‌, ர்‌, ல்‌, வ்‌, ழ்‌, ள்‌) ஒரே இனமாகும்‌. 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 91 ஓ 20-03-2020 17:42:27 | 


_ ணா | । ஓ ப ன | | ப। 


மெய்யெழுத்துகளைப்‌ போலவே உயிர்‌ எழுத்துகளிலும்‌ இன எழுத்துகள்‌ உண்டு. உயிர்‌ 
எழுத்துகளில்‌ குறிலுக்கு நெடிலும்‌, நெடிலுக்குக்‌ குறிலும்‌ இன எழுத்துகள்‌ ஆகும்‌. குறில்‌ 
எழுத்து இல்லாத ஐ என்னும்‌ எழுத்துக்கு இ என்பது இன எழுத்தாகும்‌. ஒள என்னும்‌ 
எழுத்துக்கு உ என்பது இன எழுத்தாகும்‌. சொல்லில்‌ உயிர்‌ எழுத்துகள்‌ சேர்ந்து வருவது 
இல்லை. அளபெடையில்‌ மட்டும்‌ நெடிலைத்‌ தொடர்ந்து அதன்‌ இனமாகிய குறில்‌ எழுத்து 
சேர்ந்து வரும்‌. 

(எ. கா.) ஓஓதல்‌, தூஉம்‌, தழஇ 

தமிழ்‌ எழுத்துகளில்‌ ஆய்த எழுத்துக்கு மட்டுமே இன எழுத்து இல்லை. 


ட ஜட்‌ OD) OD ப்‌ 
| யு கற்பவை கற்றபின்‌ 


தங்கப்‌ பாப்பா வந்தானே! 


சிங்கப்‌ பொம்மை தந்தாளே! 
பஞ்சு போன்ற கையாலே! 
பண்டம்‌ கொண்டு வந்தாளே! 
பந்தல்‌ முன்பு நின்றாளே! 
கம்பம்‌ சுற்றி வந்தாளே! 
தென்றல்‌ காற்றும்‌ வந்ததே! 
தெவிட்டா இன்பம்‌ தந்ததே! 
இப்பாடலில்‌ இடம்பெற்றுள்ள இன எழுத்துச்‌ சொற்களை எடுத்து எழுதுக. 


அச்‌ ச 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல்‌ எது? 
௮) மஞ்சள்‌ ஆ) வந்தான்‌ இ) கண்ணில்‌ ஈ) தம்பி 
2. தவறான சொல்லை வட்டமிடுக. 
௮) கண்டான்‌ ஆ) வென்ரான்‌ இ) நண்டு ஈ) வண்டு 
பின்வரும்‌ சொற்களைத்‌ திருத்தி எழுதுக. 
பிழை திருத்தம்‌ 
தெண்றல்‌ எம்மை 
கன்டம்‌ 0. . . வல்லலைலலலலலய 


ந ததத கை ரர இ பவறு 


மவ. ஆ... க௮றிறகாகாம்‌ பப்பட்‌ 
குறுவினா 


இன எழுத்துகள்‌ என்றால்‌ என்ன? 


92 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 92 ஓ 20-03-2020 1742 | | 


கீ 


ழ மொழியை ஆள்வோம்‌! 


படித்துச்‌ சுவைக்க 


யாதானும்‌ நாடாமால்‌ ஊராமால்‌ என்னொருவன்‌ 
சாந்துணையும்‌ கல்லாத வாறு. 
- குறள்‌ எண்‌: 397 

ஆற்றவும்‌ கற்றார்‌ அறிவுடையார்‌ அஃதுடையார்‌ 

நாற்றிசையும்‌ செல்லாக நாமுஇல்லை-அந்நாமு 

வேற்றுநாம ஆகா தமவேஜஆம்‌ ஆயினால்‌ 

ஆற்றுணா வேண்டுவது இல்‌. 

- பழமொழி நானூறு : 4 

தொடர்களை நீட்டித்துப்‌ புதிய தொடர்களை உருவாக்குங்கள்‌. 


(எ.கா.) 
பாடம்‌ படித்தான்‌. மழை பெய்தது. 


இ வகுப்பில்‌ பாடம்‌ படித்தான்‌. ல ம்ம்ம்‌ மெய்‌ ட 


தமிழ்‌ வகுப்பில்‌ பாடம்‌ படித்தான்‌. 1 “மம்‌ மமம்‌ வலம்‌ லல 


நேற்று தமிழ்‌ வகுப்பில்‌ பாடம்‌ படித்தான்‌. 4-5 எல்ல வலவ. லல வல்லவ 


அவன்‌ நேற்று தமிழ்‌ வகுப்பில்‌ பாடம்‌ படித்தான்‌.  ----4 மல. மல்லல்‌. வல்லவ அல்லல்‌. வலய 


இரு பொருள்‌ தரக்கூடிய சொற்களைப்‌ பயன்படுத்திச்‌ சொற்றொடர்கள்‌ அமையுங்கள்‌. 
(நூல்‌, மாலை, ஆறு, படி) 
(௭. கா.) ஆடை தைக்க உதவுவது நூல்‌ 
மூதுரை அறநூல்‌ 


பின்வரும்‌ சொற்களைப்‌ பயன்படுத்திச்‌ சொற்றொடர்களை உருவாக்குங்கள்‌. 


எழுதுகிறார்‌ 
எழுதுகிறான்‌ 


படிக்கிறார்‌ 
படிக்கிறான்‌ 
கற்பிக்கிறார்‌ 


93 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 93 ஓ 20-03-2020 1742 | | 


உரையாடலை நிறைவு செய்யுங்கள்‌. 


மாணவர்‌ : . வணக்கம்‌ ஐயா. 
தலைமை அசிரியர்‌ : வணக்கம்‌ மதி, உனக்கு என்ன வேண்டும்‌? 
மாணவர்‌ எனக்கு மாற்றுச்‌ சான்றிதழ்‌ வேண்டும்‌ ஐயா. 
தலைமை ஆசிரியர்‌ : “225222 
மாணவர்‌ :  என் தந்தைக்குப்‌ பணி மாறுதல்‌ கிடைத்திருக்கிறது ஐயா. 
தலைமை அசிரியர்‌ : அப்படியா! எந்த ஊருக்குப்‌ பணி மாறுதல்‌ கிடைத்திருக்கிறது? 
மாணவர்‌ நட சலட்‌ 
தலைமை அசிரியர்‌ : அங்கு எந்தப்‌ பள்ளியில்‌ சேரப்‌ போகிறாய்‌? 
மாணவர்‌ நட சல லல 
தலைமை ஆசிரியர்‌ : 2 லல லல 
மாணவர்‌ : என்‌ அப்பாவை அழைத்து வந்திருக்கிறேன்‌ ஐயா. 
இ த்‌ கொடுக்கப்பட்டுள்ள தலைவர்களின்‌ பிறந்த நாள்‌ எந்த நூளாகக்‌ கொண்டாடப்‌ இ 
படுகிறது. 


(குழந்தைகள்‌ நாள்‌, மாணவர்‌ நாள்‌, ஆசிரியர்‌ நாள்‌, தேசிய இளைஞர்‌ நாள்‌, 
கல்வி வளர்ச்சி நாள்‌) 


1. காமராசர்‌ பிறந்த தா..................................... 
2. டாக்டர்‌ எஸ்‌. இராதாகிருஷ்ணன்‌ பிறந்தநாள்‌ ____டடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடட 
3. அப்துல்கலாம்‌ பிறந்த நாள்‌ ___டடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடட 
4. விவேகானந்தர்‌ பிறந்த நாள்‌ _____டடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடட 
5. ஜவஹர்லால்‌ நேரு பிறந்த நா:..-.....-......-........................... 
இன எழுத்துகள்‌ அமைந்துள்ள சொற்களை வட்டமிடுங்கள்‌. 
கங்கை, பக்கம்‌, வண்டு, மண்டபம்‌, மங்கை, 
வெந்தயம்‌, தந்தம்‌, பஞ்சு, பச்சை, தக்காளி, மஞ்சள்‌, 


கம்பளம்‌, குன்று, காக்கை, செங்கடல்‌, தேங்காய்‌ 


94 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 94 ஓ 20-03-2020 1742 | | 


கீழ்க்காணும்‌ சொற்களுள்‌ அமைந்துள்ள இன எழுத்துகளை எடுத்து எழுதுங்கள்‌. 
சங்கு, நுங்கு, பிஞ்சு, வஞ்சம்‌, பண்டம்‌, சுண்டல்‌, வண்டி, 
பந்தயம்‌, பந்து, கற்கண்டு, தென்றல்‌, நன்று 
பின்வரும்‌ பத்தியைப்‌ படித்து வினாவிற்கேற்ற விடையளிக்கவும்‌. 
காமராசரின்‌ வீட்டுக்குள்‌ ஒரு சிறுவனும்‌ அவனுடைய தங்கையும்‌ நுழைய 
முயன்றனர்‌. ஊழியர்‌ அவர்களைத்‌ தடுப்பதைக்‌ காமராசர்‌ கவனித்தார்‌. உடனே 
அவர்களை உள்ளே அழைத்தார்‌. "யாரைப்‌ பார்க்க வந்தீங்க?" என்று அன்புடன்‌ 
வினவினார்‌. "எங்க அண்ணனுக்குத்‌ தேர்வுக்குப்‌ பணம்‌ கட்ட அம்மாவிடம்‌ 
வசதியில்லே. உங்களைப்‌ பார்த்தால்‌..." என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள்‌, "அம்மா 
அனுப்பி விட்டாரா?" என்று காமராசர்‌ கேட்டார்‌. "இல்லை நாங்களாகத்தான்‌ வந்தோம்‌. 
அம்மா அப்பளம்‌ போட்டு வீடு வீடாகக்‌ கொண்டு போய்‌ வித்துட்டு வருவாங்க. 
அதில்‌ வரும்‌ வருமானத்தை வச்சுத்தான்‌ எங்களைப்‌ படிக்க வைக்கிறாங்க" என்று 
குழந்தைகள்‌ கூறினர்‌. அதனைக்‌ கேட்டதும்‌ மாடியேறிச்‌ சென்று பணத்தைக்‌ கொண்டு 
வந்து கொடுத்தார்‌. 
மறுநாள்‌ குழந்தைகள்‌ இருவரும்‌ காமராசரைத்‌ தேடி வந்தனர்‌. "ஐயா தேர்வுக்குப்‌ 
பணம்‌ கட்டியாச்சு. இந்த இரசீதை (பற்றுச்‌ சீட்டை) அம்மா உங்களிடம்‌ காட்டிட்டு வரச்‌ 
சொன்னாங்க" என்றனர்‌. அதனைக்‌ கேட்டுக்‌ காமராசர்‌ மனம்‌ நெகிழ்ந்தார்‌. 


1. காமராசரின்‌ வீட்டிற்குள்‌ நுழைய முயன்றவர்கள்‌ __------------ 
அ) பெற்றோர்‌ ஆ)சிறுவன்‌,சிறுமி இ)மக்கள்‌ ஈ) ஆசிரியர்கள்‌ 
2. இந்நிகழ்வு சிறுவனது குடும்பத்தின்‌ எப்பண்பை விளக்குகிறது? 
௮) ஏழ்மை ஆ) நேர்மை இ) உழைப்பு ஈ) கல்லாமை 
3. மறுநாள்‌ குழந்தைகள்‌ வந்ததும்‌ காமராசர்‌ மனம்‌ _-__---------.- 
4. சிறுவனும்‌ சிறுமியும்‌ எதற்காகக்‌ காமராசரின்‌ வீட்டிற்கு வந்தனர்‌? 
5. காமராசர்‌ செய்த உதவி யாது? 


கட்டுரை எழுதுக 
காமராசர்‌ என்னும்‌ தலைப்பில்‌ கீழ்க்காணும்‌ குறிப்புகளைக்‌ கொண்டு கட்டுரை 
எழுதுக. 

முன்னுரை 

இளமைக்‌ காலம்‌ 

கல்விப்‌ பணி 

நிறைவேற்றிய பிற திட்டங்கள்‌ 

முடிவுரை 

95 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 95 ஓ 20-03-2020 17422 | | 


Ae மொழியோடு விளையாடு 


'கல்விக்கண்‌ திறந்த காமராசர்‌ இத்தொடரிலுள்ள எழுத்துகளை மட்டும்‌ 
பயன்படுத்திப்‌ புதிய சொற்களை உருவாக்குங்கள்‌. (௭.கா.) கண்‌ 


முறை மாறியுள்ள சொற்களைச்‌ சரியான இடத்தில்‌ பொருத்திச்‌ சொற்றொடரை நிறைவு 
செய்க. 


1. முளையிலே விளையும்‌ தெரியும்‌ பயிர்‌ 
2. ஆக்குவோம்‌ இல்லாமை கல்லாமையை 


கீழ்க்காணும்‌ கட்டங்களில்‌ உள்ள இன எழுத்துச்‌ சொற்களை வட்டமிட்டுத்‌ தனியாக எடுத்து 
எழுதுக. 


செயல்‌ திட்டம்‌ 


காமராசர்‌ குறித்த செய்திகள்‌ மற்றும்‌ புகைப்படங்களுடன்‌ ஒரு படத்தொகுப்பு (4/0) 
உருவாக்கவும்‌. 


நிற்க அதற்குத்‌ தக... 


என்‌ பொறுப்புகள்‌ 
1. கல்வியின்‌ சிறப்பை உணர்ந்துள்ளேன்‌. 
2. தொடர்ந்து கல்வி கற்பேன்‌. 
3. கல்வியால்‌ எனது குறிக்கோளை அடைவேன்‌. 
4. கல்வியால்‌ சிறந்தவர்களை என்‌ முன்னோடிகளாகக்‌ கொள்வேன்‌. 


5. புத்தகம்‌ படிக்கும்‌ பழக்கத்தை ஏற்படுத்திக்‌ கொள்வேன்‌. 


96 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 96 ஓ 20-03-2020 17422 | | 


ஓ 


கலைச்சொல்‌ அறிவோம்‌ 


கல்வி - Education 
தொடக்கப்‌ பள்ளி - Primary School 
மேல்நிலைப்‌ பள்ளி - Higher Secondary School 
நூலகம்‌ - Library 
மின்படிக்கட்டு Escalator 
மின்தூக்கி - Lift 
மின்னஞ்சல்‌ - E - Mail 
குறுந்தகடு - Compact Disk (CD) 
மின்நூலகம்‌ - E - Library 
மின்நூல்‌ - E - Book 
மின்‌ இதழ்கள்‌ ன்‌ E — Magazine 

ப | ப 


ட. இணையத்தில்‌ காண்க 
1. ஒளவையார்‌ என்ற பெயரில்‌ பலர்‌ இருந்திருக்கின்றனர்‌ என்ற செய்தியை இணையத்தில்‌ 
தேடுக. 


2. கல்வியின்‌ சிறப்புக்‌ குறித்துக்‌ கூறியுள்ள கல்வியாளர்‌ சிலரின்‌ பெயர்களை 
இணையத்தில்‌ தேடிப்‌ பட்டியலிடுக. 


3. கல்வியால்‌ உயர்ந்தோரின்‌ பெயர்களை இணையத்தில்‌ தேடிப்‌ பட்டியலிடுக. 


4. கல்வியின்‌ சிறப்பினைக்‌ கூறும்‌ மேற்கோள்களை இணையத்தில்‌ தேடிப்‌ பயில்க. 


3. உலகப்‌ புகழ்பெற்ற புத்தகத்‌ திருவிழாக்கள்‌ குறித்து இணையத்தில்‌ தேடி எழுதுக. 


97 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 97 ஓ 20-03-2020 17422 | | 


Animals ண the word 


பர எருமை மாடு | ௦ 
camel ஒட்டகம்‌ ॥ 

cat பூனை | 

௨ மான்‌ | 

0௦0 நாய்‌ | 


படிகள்‌: 


ு கொடுக்கப்பட்டிருக்கும்‌ உரலி / விரைவுக்‌ குறியீட்டைப்‌ பயன்படுத்தி Diஜital 
Dialects என்னும்‌ இணையச்‌ செயலியின்‌ பக்கத்திற்குச்‌ செல்லவும்‌. அங்குக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கும்‌ மொழிகளில்‌ தமிழைத்‌ தேர்வு செய்து கொள்ளவும்‌ . 


இப்போது திரையில்‌ Tamil Alphabet, Numbers, Fruit & Vegetables, Colors , Animals போன்ற 
தெரிவுகள்‌ கொடுக்கப்பட்டிருக்கும்‌. அதில்‌ விரும்பும்‌ தெரிவைத்‌ தேர்ந்தெடுக்கவும்‌. 


உதாரணத்திற்கு 4ஙர்றக5 என்பதைத்‌ தெரிவு செய்தவுடன்‌ விலங்குகளின்‌ பெயர்கள்‌ 
அடங்கிய கட்டம்‌ தோன்றும்‌. அதன்‌ கீழே இருக்கும்‌ றவ ஏகா என்பதைச்‌ 
சொடுக்கியதும்‌ விளையாடுவதற்கான அறிவுரைக்‌ கட்டம்‌ தோன்றும்‌. அதன்‌ கீழே 
இருக்கும்‌ ஐஐ ௪௧௦௨ என்பதை மீண்டும்‌ சொடுக்கி விளையாட்டைத்‌ தொடரவும்‌. 


செயல்பாட்டிற்கான உரலி 
http://www.digitaldialects.com/ 


*கொடுக்கப்பட்டுள்ள படங்கள்‌அடையாளத்திற்காக மட்டுமே 


98 


6th Std Tamil CBSE Pages 77-206.indd 98 ஓ 


20-03-2020 17422 | | 


| 


_ 
நல்லொழுக்கப்‌ பண்புகளை அறிதல்‌ 


தமிழர்‌ திருநாளின்‌ சிறப்பை உணர்தல்‌ 


ப்‌ ய ப 
ய்ர்ச்ரீரீம்‌ 


தமிழரின்‌ சிற்பக்கலைச்‌ சிறப்பையும்‌ பிற கலைகளையும்‌ அறிதல்‌ 
நாட்டுப்புறப்‌ பாடல்கள்‌ மூலம்‌ வெளிப்படும்‌ நாகரிகம்‌, பண்பாட்டினை அறிதல்‌ 


மயங்கொலி வேறுபாடு அறிந்து மொழியைச்‌ சரியாகப்‌ பயன்படுத்துதல்‌ 


99 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 99 ஓ 20-03-2020 17:42:31 | | 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 100 ஓ 20-03-2020 17:42:31 | | 


| ்‌ புஜ ்‌்‌ ட இதுனு 


கவிதைப்பேழை 


ஆசாரக்கோவை 


நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும்‌. நாம்‌ ஒழுக்க 
நெறிகளை அறிந்தால்தான்‌ அவற்றைப்‌ பின்பற்றி நல்வாழ்வு 
வாழ முடியும்‌. இந்த நோக்கத்திற்காகவே நம்‌ முன்னோர்‌ 

நுழையும்முன்‌ அற நூல்களைப்‌ படைத்தனர்‌. நாம்‌ பின்பற்ற வேண்டிய 
நற்பண்புகளை அறநூல்கள்‌ விளக்குகின்றன. அவற்றை 
அறிவோம்‌ வாருங்கள்‌. 


2 2 


நன்றியறிதல்‌ பொறையுடைமை இன்சொல்லோமு 


இன்னாத எவ்வுயிர்க்கும்‌ செய்யாமை கல்வியோமு 
ஒப்புரவு ஆற்ற அறிதல்‌ அறிவுடைமை 
நல்லினத்‌ தாரோடு நட்டல்‌ - இயையெடமும்‌ 


... சொல்லிய ஆசார வித்து 


= - பெருவாயின்‌ முள்ளியார்‌ 
சொல்லும்‌ பொருளும்‌ 
நன்றியறிதல்‌ 5 பிறர்‌ செய்த உதவியை மறவாமை 
ஒப்புரவு - எல்லோரையும்‌ சமமாகப்‌ பேணுதல்‌ 
நட்டல்‌ - நட்புக்‌ கொள்ளுதல்‌ 


பாடலின்‌ பொருள்‌ 


பிறர்‌ செய்த உதவியை மறவாதிருத்தல்‌; பிறர்‌ செய்யும்‌ தீமைகளைப்‌ பொறுத்துக்‌ 
கொள்ளுதல்‌; இனிய சொற்களைப்‌ பேசுதல்‌; எவ்வுயிர்க்கும்‌ துன்பம்‌ செய்யாதிருத்தல்‌; 
கல்வி அறிவு பெறுதல்‌; எல்லோரையும்‌ சமமாகப்‌ பேணுதல்‌; அறிவுடையவராய்‌ இருத்தல்‌; 
நற்பண்புகள்‌ உடையவரோடு நட்புக்‌ கொள்ளுதல்‌ ஆகிய எட்டும்‌ நல்லொழுக்கத்தை 
விதைக்கும்‌ விதைகள்‌ ஆகும்‌. 


நூல்‌ வெளி 
ஆசாரக்கோவையின்‌ ஆசிரியர்‌ பெருவாயின்‌ முள்ளியார்‌. இவர்‌ பிறந்த ஊர்‌ 
கயத்தூர்‌. ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின்‌ தொகுப்பு என்பது 
பொருள்‌. இந்நூல்‌ பதினெண்கீழ்க்கணக்கு நூல்களுள்‌ ஒன்று. இந்நூல்‌ நூறு 
வெண்பாக்களைக்‌ கொண்டது. 


100 


_ ணா | । ஓ | ன | | ப। 


ட கற்பவை கற்றபின்‌ 


1. நாம்‌ எந்தெந்த வகையில்‌ பிறருக்கு உதவலாம்‌ என்பது குறித்து நண்பர்களுடன்‌ 
கலந்துரையாடுூக. 


2. இந்தப்‌ பாடலில்‌ கூறப்படும்‌ கருத்துகளுக்குப்‌ பொருத்தமான திருக்குறள்‌ 
அதிகாரங்களின்‌ தலைப்புகளைப்‌ பட்டியலிடுக. 


3. கூடா நட்புக்‌ கேடாய்‌ முடியும்‌" என்னும்‌ கருத்து அமைந்த கதை ஒன்று கூறுக. 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. பிறரிடம்‌ நூன்‌ _________ பேசுவேன்‌. 
௮) கடுஞ்சொல்‌ ஆ) இன்சொல்‌ இ) வன்சொல்‌ ஈ) கொடூஞ்சொல்‌ 
2. பிறர்‌ நமக்குச்‌ செய்யும்‌ தீங்கைப்‌ பொறுத்துக்கொள்வது ___------ ஆகும்‌. 
அ)வம்பு ஆ அமைதி இ)அடக்கம்‌ ஈ) பொறை 
3. அறிவு*- உடைமை என்பதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ -...............- 
௮) அறிவுடைமை ஆ) அறிவுஉடைமை 
இ) அறியுடைமை ௭) அறிஉடைமை 
4. இவை-எட்டூம்‌ என்பதனைச்‌ சேர்த்து எழுதக்கிடைக்கும்‌ சொல்‌ _____டடடட 
௮) இவைஎட்டூம்‌ ஆ) இவையெட்டும்‌ இ) இவ்வெட்டும்‌ ஈ) இவ்‌எட்டும்‌ 
5. நன்றியறிதல்‌ என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது _________ 
௮) நன்றியறிதல்‌ ஆ) நன்றி4அறிதல்‌ இ) நன்று அறிதல்‌ ஈ) நன்று4யறிதல்‌ 
6. பொறையுடைமை என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ________ 


௮) பொறுமை*உடைமை ஆ) பொறையுடைமை 
இ) பொறுயுடைமை ஈ) பொறை4உடைமை 
குறுவினா 


1. எந்த உயிருக்கும்‌ செய்யக்கூடாதது எது? 
2. நாம்‌ யாருடன்‌ நட்புக்‌ கொள்ள வேண்டும்‌? 


சிறுவினா 


ஆசாரக்கோவை கூறும்‌ எட்டு வித்துகள்‌ யாவை? 
சிந்தனை வினா 
1. உங்கள்‌ நண்பரிடம்‌ உங்களுக்குப்‌ பிடித்த பண்புகளைப்‌ பட்டியலிடுக. 


2. நல்ல ஒழுக்கங்களை வித்து எனக்‌ கூறுவதின்‌ காரணத்தைச்‌ சிந்தித்து எழுதுக. 


101 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 101 ஓ 20-03-2020 174231 | | 


கவிதைப்பேழை [1] 


கண்மணியே கண்ணுறங்கு 


பாடல்கள்‌ மனத்திற்கு அமைதியையும்‌ மகிழ்ச்சியையும்‌ 


தருபவை. பாடலைப்‌ பாடினாலும்‌ மகிழ்ச்சி; கேட்டாலும்‌ 


நுழையும்முன்‌ 


மகிழ்ச்சி. ஏட்டில்‌ எழுதப்படாத இசைப்பாடல்கள்‌ தமிழில்‌ 


ஏராளமாக உள்ளன. தமிழரின்‌ பிறப்பு முதல்‌ இறப்பு வரை 


ஒவ்வொரு நிகழ்விலும்‌ பாடல்கள்‌ முதன்மையான இடத்தைப்‌ 


பெறுகின்றன. இந்நாட்டுப்புறப்‌ பாடல்களே தமிழர்களின்‌ 


வாழ்க்கை முறைகளைப்‌ படம்‌ பிடித்துக்‌ காட்டுகின்றன. 


ஆராரோ ஆரிரரோ 
ஆராரோ ஆரிரரோ 


நந்தவனம்‌ கண்‌ திறந்து 
நற்றமிழ்ப்‌ பூ எருத்து 
பண்ணோடு பாட்டிசைத்துப்‌ 
பார்‌ போற்ற வந்தாயோ! 


துந்தத்திலே தொட்டில்‌ கட்டித்‌ 
தங்கத்திலே பூ இழைத்துச்‌ 
செல்லமாய்‌ வந்து உதித்த 
சேரநாட்டு முத்தேனோ! 


வாழை இலை பரப்பி 
வந்தாரைக்‌ கை அழர்க்கிச்‌ 
சுவையான விருந்து வைக்கும்‌ 
சோழநாட்டு முக்கனியோ! 


குளிக்கக்‌ குளம்‌ வெட்டிக்‌ 
குலம்வாழ அனை கட்டிப்‌ 
பசியைப்‌ போக்க வந்த 
பாண்டிநாட்டு முத்தமிழோ! 


கண்ணே கண்மணியே 
கண்ணுறங்கு கண்ணுறங்கு! 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 102 


102 


20-03-2020 17:42:31 | | 


சொல்லும்‌ பொருளும்‌ 
நந்தவனம்‌ - பூஞ்சோலை பண்‌ - இசை 


பார்‌ - உலகம்‌ இழைத்து - பதித்து 


தொகைச்சொற்களின்‌ விளக்கம்‌ 
முத்தேன்‌ - கொம்புத்தேன்‌, மலைத்தேன்‌, கொசுத்தேன்‌ 
முக்கனி -மா, பலா, வாழை 


முத்தமிழ்‌ - இயல்‌, இசை, நாடகம்‌ 


பாடலின்‌ பொருள்‌ 


தமிழ்ச்‌ சோலையில்‌ பூ எடுத்து, இசையுடன்‌ பாடி உலகம்‌ புகழ வந்தாயோ! தங்கப்‌ பூ 


பதித்த தந்தத்தால்‌ ஆன தொட்டிலில்‌ செல்லமாய்‌ உறங்க வந்த சேரநாட்டின்‌ முத்தேனோ! 


இல்லம்‌ வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும்‌ சோழ நாட்டின்‌ 


முக்கனியோ! குளம்‌ வெட்டி, அணை கட்டிக்‌ குடிமக்களின்‌ பசியைப்‌ போக்கும்‌ பாண்டி 


நாட்டின்‌ முத்தமிழோ! கண்ணே கண்மணியே கண்மூடி உறங்குவாயாக! 


நூல்‌ வெளி 


ஓசையுடன்‌ பாரும்‌ பாடல்‌ தாலாட்டு. 


தாலாட்ரு வாய்மொழி இலக்கியங்களுள்‌ ஒன்று. தால்‌ என்பதற்கு நாக்கு 
என்று பொருள்‌. நாவை அசைத்துப்‌ பாருவதால்‌ தாலாட்டு (தால்‌*ஆட்ரு) என்று 
பெயர்பெற்றது. குழந்தையின்‌ அழுகையை நிறுத்தவும்‌ தூங்க வைக்கவும்‌ இனிய 


சில [ ஓ ஓ 
ட கற்பவை கற்றபின்‌ 


1. உங்கள்‌ பகுதியில்‌ பாடப்படும்‌ தாலாட்டூப்பாடல்‌ ஒன்றை அறிந்து வந்து பாடுக. 


2. உங்கள்‌ பகுதியில்‌ பேசப்படும்‌ பழமொழிகளைத்‌ தொகுக்க. 


103 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 103 ஓ 


20-03-2020 17:42:31 | | 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. 


'பாட்டிசைத்து' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது .............. 


அ) பாட்டி4சைத்து ஆ) பாட்டி*4இசைசத்து 
இ) பாட்டு*இசைத்து ஈ) பாட்‌ ட*சைத்து 

2. 'கண்ணுறங்கு' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ............... 
௮) கண்‌4உறங்கு ஆ) கண்ணு-*உறங்கு 
இ) கண்‌-றங்கு ஈ) கண்ணுறங்கு 

3. வாழைஃஇலை என்பதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ .................. 
௮) வாழையிலை ஆ)வாழைஇலை 
இ) வாழைலை ஈ)வாழிலை 

4. கை-அமர்த்தி என்பதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ .................... 
௮) கைமர்த்தி ஆ) கைஅமர்த்தி 

இ இ) கையமர்த்தி ஈ) கையைமர்த்தி 

5. உதித்த என்ற சொல்லிற்குரிய எதிர்ச்சொல்‌ .................... 
௮) மறைந்த ஆ) நிறைந்த 
இ) குறைந்த ஈ) தோன்றிய 

குறுவினா 

1. இப்பாடலில்‌ குறிப்பிடப்படும்‌ மூன்று நாடுகள்‌ யாவை? 

2. நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும்‌ முறையாக நாட்டுப்புறப்‌ பாடல்‌ கூறுவது 
யாது? 

3. கண்மணியே கண்ணுறங்கு பாடலில்‌ இடம்பெற்றுள்ள மோனைச்‌ சொற்களை 
எடுத்து எழுதுக. 

சிறுவினா 


தாய்‌ தன்‌ குழந்தையை எவ்வாறெல்லாம்‌ பாராட்டுகிறாள்‌? 


சிந்தனை வினா 


1. வாய்மொழி இலக்கிய வகைகளின்‌ பெயர்களைத்‌ தொகுக்க. 


2. குழந்தைகளைக்‌ கொஞ்சுவதற்குப்‌ பயன்படுத்தப்படும்‌ சொற்களைத்‌ தொகுக்க. 


104 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 104 ஓ 20-03-2020 10] | 


உரைநடை உலகம்‌ [1 


தமிழர்‌ பெருவிழா 


ட கனை ஙு 
KLAHTH 


விரும்பிக்‌ கொண்டாடுவது விழா எனப்படும்‌. உறவுகள்‌ 
ஒன்றுகூடிக்‌ கொண்டாடும்‌ விழாக்கள்‌ மனத்திற்கு 
மகிழ்வைத்தரும்‌; மனிதரிடையே ஒற்றுமையை வளர்க்கும்‌. 

நுழையும்முன்‌ தமிழரின்‌ நாகரிகம்‌, வீரம்‌ ஆகியவற்றை எடுத்துக்காட்டும்‌ 
வகையில்‌ பல விழாக்கள்‌ கொண்டாடப்படுகின்றன. விழாக்கள்‌ 
நமது பண்பாட்டை அடுத்த தலைமுறையினருக்குக்‌ கொண்டு 
சேர்க்கின்றன. தமிழருக்கே உரிய சிறப்பான விழாவைப்‌ பற்றி 
அறிவோம்‌ வாருங்கள்‌. 


இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின்‌ வாழ்க்கைமுறை ஆகும்‌. இயற்கையை 
வணங்குதல்‌ தமிழர்‌ மரபு. தமிழர்‌ கொண்டாடும்‌ பல விழாக்கள்‌ இயற்கையைப்‌ போற்றும்‌ 
வகையிலேயே அமைந்து இருக்கின்றன. அவற்றுள்‌ சிறப்பானது பொங்கல்‌ விழா ஆகும்‌. 
இது தமிழர்‌ திருநாள்‌ என்றும்‌ போற்றப்படுகிறது. 

கதிரவனுக்கு நன்றி கூறிச்‌ சிறப்புச்‌ செய்யும்‌ விழா பொங்கல்‌ விழா. உழவர்கள்‌ 
ஆடித்திங்களில்‌ விதைப்பர்‌. தைத்திங்களில்‌ அறுவடை செய்து பயன்‌ அடைவர்‌. 
தைத்திங்களின்‌ முதல்‌ நாளில்‌ பொங்கலிட்டு வழிபடுவர்‌. எனவே, இத்திருவிழாவை 


105 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 105 ஓ 20-03-2020 rae | | 


_ ணா | । ஓ ப கன | | ப) 


அறுவடைத்திருவிழா என்றும்‌ அழைப்பர்‌. அந்தச்‌ சமயத்தில்‌ இயற்கை அன்னை 
பசுமையான ஆடை உடுத்தி, பல நிறப்‌ பூக்களைச்‌ சூடி இருப்பாள்‌. காயும்‌ கனியும்‌ கரும்பும்‌ 
எங்குப்‌ பார்த்தாலும்‌ விளைந்து காட்சி தரும்‌. 


உழவர்கள்‌ இயற்கைக்கும்‌ தம்முடன்‌ உழைத்த கால்நடைகளுக்கும்‌ இந்நாளில்‌ நன்றி 
தெரிவித்து மகிழ்கின்றனர்‌. எனவே, இவ்விழாவை உழவர்‌ திருநாள்‌ என்றும்‌ கூறுவர்‌. 
பொங்கல்‌ திருநாள்‌ இரண்டு நாள்கள்‌ முதல்‌ நான்கு நாள்கள்‌ வரை கொண்டாடப்படுகிறது. 
இது வட்டாரத்திற்கு வட்டாரம்‌ மாறுபடுகிறது. 


போகித்திருநாள்‌ 

"பழையன கழிதலும்‌ புதியன தெரிந்து தெளிவோம்‌ 
புகுதலும்‌" (நன்னூல்‌ நூற்பா-462) என்பது 
ஆன்றோர்‌ மொழி. வீட்டில்‌ உள்ள பயனற்ற வாழ்க்கைக்கு வளம்‌ தரும்‌ 


பொருள்களை நீக்கி வீட்டைத்‌ தூய்மை மழைக்கடவுளை வழிபடும்‌ நோக்கில்‌ 
செய்யும்‌ நாள்‌ (போக்கி) போகித்‌ திருநாள்‌. அக்காலத்தில்‌ போகிப்பண்டிகை 
இது மார்கழி மாதத்தின்‌ இறுதி நாள்‌ இந்திரவிழாவாகக்‌ கொண்டாடப்பட்டது. 
ஆகும்‌. 


பொங்கல்‌ திருநாள்‌ 


தை மாதத்தின்‌ முதல்நாள்‌ பொங்கல்‌ திருநாள்‌ ஆகும்‌. இத்திருநாளன்று 
வாசலில்‌ வண்ணக்‌ கோலமிடுவர்‌. மாவிலைத்‌ தோரணம்‌ கட்டுவர்‌. புதுப்பானையில்‌ 
புத்தரிசியோடு வெல்லம்‌, முந்திரி, நெய்‌ சேர்த்துப்‌ பொங்கலிடுவர்‌. பொங்கல்‌ என்பதற்குப்‌ 
பொங்கிப்பெருகி வருவது என்று பொருள்‌. பொங்கல்‌ பொங்கி வரும்‌ வேளையில்‌ 
"பொங்கலோ பொங்கல்‌" என்று மங்கல ஓலி 


Sa வோட்‌ எழுப்பிப்‌ போற்றுவர்‌. "பொங்கல்‌ பொங்கி 
தரிந்து த வருவதுபோல்‌ வாழ்வில்‌ மகிழ்ச்சி பொங்கிப்‌ 


தை முதல்‌ நாளில்‌ பெருகும்‌" என்பது மக்களின்‌ நம்பிக்கை 
திருவள்ளுவராண்டு தொடங்குகிறது. ஆகும்‌. பின்னர்‌, தலைவாழை இலையிட்டுப்‌ 
தை இரண்டாம்‌ நாள்‌ திருவள்ளுவர்‌ பொங்கலைப்‌ படைப்பர்‌. கரும்பு, மஞ்சள்‌ 
நாள்‌ கொண்டாடப்படுகிறது. கொத்து, தேங்காய்‌, பழங்கள்‌, வெற்றிலை 
பாக்கு ஆகியவற்றை வைத்து வழிபடுவர்‌. 

விளைச்சலுக்குக்‌ காரணமான கதிரவனை 

நன்றியோடு வணங்கி மகிழ்வர்‌. சர்க்கரைப்‌ பொங்கலை அனைவருக்கும்‌ அளித்துத்‌ தாமும்‌ 
உண்டு மகிழ்வர்‌. 


மாட்டுப்‌ பொங்கல்‌ 

பொங்கலுக்கு அடுத்த நாள்‌ மாட்டுப்பொங்கல்‌. 
மாடுகள்‌ உழவர்களின்‌ செல்வமாக மதிக்கப்படுகின்றன. 
மாடு என்ற சொல்லுக்குச்‌ செல்வம்‌ என்னும்‌ பொருளும்‌ 
உண்டு. உழவுக்கும்‌ உழவருக்கும்‌ உற்ற துணையாக 
மாடுகள்‌ விளங்குகின்றன. அவற்றிற்கு நன்றி செலுத்தும்‌ 
வகையில்‌ மாட்டுப்பொங்கல்‌ கொண்டாடப்படுகிறது. அப்பட 


106 


| | 6ih Std Tamil CBSE Pages 77-206.indd 106 ஓ 20-03-2020 rae | | 


_ ணா | । ஓ ப ன | | ப। 


மாட்டூப்‌ பொங்கலன்று 
மாடுகளை நீராட்டுவர்‌. 
கொம்புகளைச்‌ சீவி வண்ணங்கள்‌ 
தீட்டுவர்‌. மாடுகளின்‌ கழுத்திலே 
மணிகளைக்‌ கட்டுவர்‌. பூவும்‌ 
தழையும்‌ சூட்டுவர்‌. மாட்டுக்கு 
மஞ்சள்‌, குங்குமம்‌ இடுவர்‌. 
பொங்கல்‌, தேங்காய்‌, பழங்கள்‌, 
வெற்றிலை பாக்கு போன்றவற்றைப்‌ படைத்து வழிபடுவர்‌. மாட்டுப்பொங்கல்‌ நாளிலோ 
அதற்கு அடுத்த நாளிலோ சில ஊர்களில்‌ மஞ்சுவிரட்டு நடைபெறும்‌. மஞ்சுவிரட்டு என்பது 
மாடுகளை அடக்கித்‌ தழுவும்‌ வீர விளையாட்டு ஆகும்‌. இவ்விளையாட்டு மாடுபிடித்தல்‌, 
ஜல்லிக்கட்டு, ஏறுதழுவுதல்‌ என்றும்‌ அழைக்கப்படுகிறது. 


தெரிந்து தெளிவோம்‌ 


திருவள்ளுவர்‌ கி.மு (பொ.ஆ.மு) 31இல்‌ 
பிறந்தவர்‌. எனவே, திருவள்ளுவராண்டைக்‌ 
கணக்கிட நடைமுறை ஆண்டுடன்‌ 31ஜக்‌ 
கூட்டிக்கொள்ள வேண்டும்‌. (௭.கா.) 2018 4+ 31 = 2049 


காணும்‌ பொங்கல்‌ 

மாட்டுப்‌ பொங்கலுக்கு அடுத்த நாள்‌ கானும்‌ பொங்கல்‌ ஆகும்‌. இந்நாளில்‌ 
உற்றார்‌ உறவினர்‌ மற்றும்‌ நண்பர்‌ வீடுகளுக்குச்‌ சென்று அவர்களைக்‌ கண்டு மகிழ்வர்‌. 
குடும்பத்தினருடன்‌ விரும்பிய இடங்களுக்குச்‌ சென்று மகிழ்வுடன்‌ பொழுதைக்‌ கழிப்பர்‌. 
மேலும்‌ பட்டிமன்றங்கள்‌, கலைநிகழ்ச்சிகள்‌ முதலியவற்றை நடத்துவர்‌. விளையாட்டுப்‌ 
போட்டிகள்‌ நடத்தி வெற்றி பெற்றோருக்குப்‌ பரிசுகளை வழங்கிப்‌ பாராட்டுவர்‌. 


இயற்கை, உழைப்பு, நன்றியுணர்வு, பண்பாடு ஆகியவற்றைப்‌ போற்றும்‌ விழாவே 
பொங்கல்‌ விழா ஆகும்‌. உலகு எங்கும்‌ உள்ள தமிழர்கள்‌ பொங்கல்‌ திருவிழாவை 
மகிழ்ச்சியுடன்‌ கொண்டாடுகின்றனர்‌. 


தெரிந்து தெளிவோம்‌ 


அறுவடைத்‌ திருநாள்‌ ஆந்திரம்‌, கர்நாடகம்‌, மராட்டியம்‌, உத்திரப்‌ பிரதேசம்‌ 
ஆகிய மாநிலங்களில்‌ மகரசங்கராந்தி என்ற பெயரில்‌ கொண்டாடப்படுகிறது. 
பஞ்சாப்‌ மாநிலத்தில்‌ லோரி என்று கொண்டாடப்படுகிறது. குஜராத்‌, இராஜஸ்தான்‌ 
மாநிலங்களில்‌ உத்தராயன்‌ என்று கொண்டாடப்படுகிறது. 


த ஒரு ° ° ப்‌ 
RY கற்பவை கற்றபின்‌ 


1. உங்கள்‌ ஊரில்‌ கொண்டாடப்படும்‌ பிற விழாக்கள்‌ பற்றி வகுப்பில்‌ கலந்துரையாடுக. 
2. உங்கள்‌ பள்ளியில்‌ கொண்டாடப்படும்‌ தேசியவிழாக்களின்‌ பட்டியலை உருவாக்குக. 
3. தமிழகத்தில்‌ ஏறுதழுவுதல்‌ நடக்கும்‌ இடங்களின்‌ பெயர்களைத்‌ தொகுக்க . 

4. உங்களுக்குப்‌ பிடித்த விழா எது? ஏன்‌? 


107 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 107 ஓ 20-03-2020 irae | | 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. 


. விழாக்காலங்களில்‌ வீட்டின்‌ வாயிலில்‌ மாவிலையால்‌ 


. பொங்கல்‌4அன்று என்பதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ 


. போகிப்பண்டிகை என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 


கதிர்‌ முற்றியதும்‌ __ செய்வர்‌. 
௮) அறுவடை ஆ) உரமிடுதல்‌ இ) நடவு ஈ) களையெடுத்தல்‌ 


அ செடி ஆ கொடி இ) தோரணம்‌ ஈ) அலங்கார வளைவு 


௮) பொங்கலன்று அ) பொங்கல்‌அன்று 


இ) பொங்கலென்று ஈ) பொங்கஅன்று 


௮) போகி*பண்டிகை அ) போபண்டிகை 


இ) போகு-பண்டிகை ஈ) போகிப்‌ பண்டிகை 


. பழையன கழிதலும்‌ ___ புகுதலும்‌. 


அ) புதின ஆ)புதுமை இ)புதிய ஈ)புதுமையான 


. பச்சைப்‌ பசேல்‌ என்ற வயலைக்‌ காண இன்பம்‌ தரும்‌. 


பட்டுப்‌ போன மரத்தைக்காண_ தரும்‌. 


அ) அயர்வு ஆ)கனவு இ)துன்பம்‌ ஈ சோர்வு 


சொற்றொடரில்‌ அமைத்து எழுதுக. 


௮) பொங்கல்‌ ஆ) செல்வம்‌ இ) பண்பாடு 


குறுவினா 


1. போகிப்பண்டிகை எதற்காகக்‌ கொண்டாடப்படுகிறது? 


2. உழவர்கள்‌ ஏன்‌ மாடுகளுக்கு நன்றி செலுத்துகின்றனர்‌? 


சிறுவினா 


காணும்‌ பொங்கலை மக்கள்‌ எவ்வாறு கொண்டாடுகின்றனர்‌? 


சிந்தனை வினா 


1. 


2. 


பொங்கல்‌ விழாவின்‌ போது உங்கள்‌ ஊரில்‌ என்னென்ன சிறப்பு நிகழ்ச்சிகளை 
ஏற்பாடு செய்வீர்கள்‌? 


காணும்‌ டொங்கல்‌ எவ்வாறு மக்களிடையே ஒற்றுமையை வளர்க்கிறது? 


108 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 108 ஓ 


20-03-2020 10] | 


| | 6ih Std Tamil CBSE Pages 77-206.indd 109 ஓ 20-03-2020 rae | | 


விரிவானம்‌ [1] 


மனம்‌ கவரும்‌ மாமல்லபுரம்‌ 


கலைகளும்‌ இலக்கியங்களும்‌ ஒரு நாட்டின்‌ பண்பாட்டையும்‌ 
நாகரிகத்தையும்‌ உலகிற்கு உணர்த்துவன. தமிழர்கள்‌ சிற்பம்‌, 
ஓவியம்‌ முதலிய கலைகளில்‌ சிறந்திருந்தனர்‌. காலத்தால்‌ 
நுழையும்முன்‌ அழியாத கலைச்‌ செல்வங்கள்‌ பலவற்றைப்‌ படைத்தனர்‌. 
நூற்றாண்டுகள்‌ பல கடந்தும்‌ கலைநயம்‌ 

குறையாமலும்‌ அழகு சிதையாமலும்‌ விளங்கும்‌ 

கலைச்செல்வங்கள்‌ பல தமிழகத்தில்‌ உள்ளன. அவற்றுள்‌ ஒன்றைக்‌ 
காண்போம்‌ வாருங்கள்‌. 


குளிர்ந்த காற்று வீசியது. வெளிச்சம்‌ எங்கும்‌ பரவியது. கயல்‌ தன்‌ கண்களை அகல 
விரித்துப்‌ பார்த்தாள்‌. 'என்ன இடம்‌ இது? நாம்‌ எங்கே இருக்கிறோம்‌?' கண்களைக்‌ 
கசக்கிக்‌ கொண்டு பார்த்தாள்‌. அவளுக்கு முன்னால்‌ ஒரு கோவில்‌ தெரிந்தது. வியப்புடன்‌ 
பார்த்தாள்‌. 'என்ன இது? கோவில்‌ போலவும்‌ இருக்கிறது. தேர்‌ போலவும்‌ இருக்கிறதே!' 
இதைப்‌ பற்றி யாரிடம்‌ கேட்பது எனத்‌ திகைத்து நின்றாள்‌. அப்போது தூரத்தில்‌ 
ஒருவர்‌ குதிரையில்‌ வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. அவர்‌ தோற்றத்தில்‌ அரசரைப்‌ 
போல இருந்தார்‌. 'இவர்‌ யாராக இருக்கும்‌? சரி அருகில்‌ வரட்டும்‌ பார்க்கலாம்‌ என 
எண்ணினாள்‌. குதிரை அவள்‌ அருகில்‌ வந்து நின்றது. குதிரையில்‌ இருந்து அவர்‌ 
இறங்கினார்‌. 


கயல்‌ அவரிடம்‌, "ஐயா! வணக்கம்‌. தாங்கள்‌ பார்ப்பதற்கு அரசர்‌ போல்‌ உள்ளீர்கள்‌. 
தாங்கள்‌ யார்‌ என்று தெரிந்து கொள்ளலாமா?" என்று கேட்டாள்‌. 


109 


"நான்‌ பல்லவ மன்னன்‌. என்‌ பெயர்‌ நரசிம்மவர்மன்‌. நான்‌ மற்போரில்‌ சிறந்தவன்‌. 
அதனால்‌, எனக்கு மாமல்லன்‌ என்னும்‌ பெயரும்‌ உண்டு. உன்‌ பெயர்‌ என்ன?" என்று 
கேட்டார்‌ அவர்‌. 


"ஐயா, என்‌ பெயர்‌ ம.தி.கயல்‌" 
"மதி கயல்‌ என்று இரண்டூ பெயர்களா உனக்கு?" 


"இல்லை ஐயா. ம. தி. என்பவை என்‌ பெயரின்‌ தலைப்பெழுத்துகள்‌. என்‌ அம்மா 
பெயர்‌ மங்கை. என்‌ அப்பா பெயர்‌ திருநாவுக்கரசு. அப்பெயர்களின்‌ முதல்‌ எழுத்துகளைத்‌ 
தலைப்பெழுத்துகளாக வைத்துள்ளனர்‌." 


"அப்படியா? மகிழ்ச்சி. இங்குத்‌ தனியாக எதைப்‌ பார்த்துக்கொண்டிருக்கிறாய்‌?" 


"இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை. அதனால்தான்‌ குழப்பத்துடன்‌ பார்த்துக்‌ 
கொண்டூ இருக்கிறேன்‌" என்றாள்‌ கயல்‌. 


"நான்‌ உனக்கு விளக்குகிறேன்‌ கயல்‌. ஒரே பாறையில்‌ செதுக்கிச்‌ செய்யப்பட்ட கோவில்‌ 
இது. இரதம்‌ (தேர்‌) போன்ற வடிவத்தில்‌ இருக்கிறது. அதனால்‌ இதனை இரதக்‌ கோவில்‌ 
என்று அழைக்கிறார்கள்‌" என்று விளக்கினார்‌ மாமல்லர்‌. 


கயல்‌ சுற்றிலும்‌ பார்த்தாள்‌. அங்கே மொத்தம்‌ ஐந்து இரதங்கள்‌ இருந்தன. "இவை 
என்ன ஐயா?" என்று கேட்டாள்‌. 


"ஐந்து இரதங்கள்‌ உள்ளதால்‌ இவ்விடத்திற்குப்‌ பஞ்சபாண்டவர்‌ இரதம்‌ என்று பெயர்‌. 
இவையெல்லாம்‌ என்‌ காலத்தில்‌ உருவாக்கப்பட்டவை" என்றார்‌ மாமல்லர்‌. 


"வியப்பாக உள்ளதே! நீங்கள்‌ நீண்ட காலத்துக்கு முன்பு வாழ்ந்தவர்‌ அல்லவா?" 
"ஆமாம்‌ கயல்‌. நான்‌ ஏழாம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்தவன்‌ . 
"இவற்றை உருவாக்குவதற்குக்‌ கற்களை எங்கிருந்து கொண்டு வந்தீர்கள்‌?" 


"இங்கேயே இருந்த பாறைகளில்தான்‌ இவற்றை உருவாக்கினோம்‌". 


ட்‌ 1112113221. மாமல்லபுரத்தில்‌ கால 


1௦ 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 110 ஓ 20-03-2020 17:42:32 | | 


"அப்படியா? இவற்றைக்‌ கோவிலாக மாற்றவேண்டும்‌ என்ற எண்ணம்‌ உங்களுக்கு 
எப்படித்‌ தோன்றியது?" 


"நான்‌ சிறுவனாக இருந்த போது ஒருநாள்‌ என்‌ தந்தையுடன்‌ இந்தக்‌ கடற்கரைக்கு 
வந்தேன்‌. இந்தப்‌ பாறையின்‌ அருகில்‌ விளையாடிக்‌ கொண்டிருந்தேன்‌. இந்தப்‌ பாறையின்‌ 
நிழல்‌ யானை போல்‌ தரையில்‌ விழுந்தது. என்‌ தந்தையிடம்‌ அதனைக்‌ காட்டினேன்‌. என்‌ 
தந்தை, 'ஆம்‌, நரசிம்மா! இது யானை போலத்தான்‌ தெரிகிறது. அதோ அந்தக்‌ குன்றின்‌ 
நிழலைப்‌ பார்‌. கோவில்‌ போலத்‌ தெரிகிறது' என்றார்‌. 'ஆமாம்‌ அப்பா! அந்தக்‌ குன்றைக்‌ 
கோவிலாகவும்‌, இந்தக்‌ குன்றைக்‌ கோவில்‌ முன்‌ நிற்கும்‌ யானை போலவும்‌ மாற்றிவிட்டால்‌ 
நன்றாக இருக்குமே' என்றேன்‌. 'நல்ல சிந்தனை. இவை இரண்டை மட்டும்‌ அல்ல, 
இங்குள்ள ஒவ்வொரு குன்றையும்‌ சிற்பமாக மாற்றலாம்‌. ஒவ்வொரு பாறையையும்‌ நந்தி, 
சிங்கம்‌, யானை என்று மாற்றுவோம்‌. இந்தக்‌ கடற்கரையையே சிற்பக்கலைக்‌ கூடமாக 
மாற்றிவிடலாம்‌' என்று கூறினார்‌ என்‌ தந்‌ைத" என்று சொல்லி முடித்தார்‌ மாமல்லர்‌. 


"உங்கள்‌ தந்தையும்‌ அரசரா?" என்று கேட்டாள்‌ கயல்‌. 


"ஆமாம்‌ கயல்‌. எனக்கு முன்பு பல்லவ நாட்டை ஆட்சி செய்தவர்‌ என்‌ தந்‌ைத 
மகேந்திரவர்ம பல்லவர்‌. அவர்‌ காலத்தில்‌ இந்தச்‌ சிற்பப்‌ பணி தொடங்கியது. என்காலம்‌, 
என்மகனின்‌ காலம்‌, என்‌ பேரனின்‌ காலம்வரை நடைபெற்றது. நான்கு தலைமுறைகளில்‌ 
உருவாக்கப்பட்டவை இந்தச்‌ சிற்பங்கள்‌" என்று பெருமிதத்துடன்‌ கூறினார்‌ மாமல்லர்‌. 


"இந்தச்‌ சிற்பங்களை எல்லாம்‌ பார்த்துக்கொண்டே இருக்க வேண்டும்‌ போல்‌ 
தோன்றுகிறதே" என்றாள்‌ கயல்‌. 


"சிற்பக்‌ கலையின்‌ உச்சத்தை நீ பார்க்க வேண்டுமா? என்னுடன்‌ வா!" என்று கூறிக்‌ 
கயலை அழைத்துச்‌ சென்றார்‌ மாமல்லர்‌. 


இருவரும்‌ அர்ச்சுனன்‌ தபசுச்‌ சிலைக்கு அருகில்‌ வந்து நின்றனர்‌. அங்குப்‌ பாறையில்‌ 
இருந்த சிற்பங்களைக்‌ கண்டு கயல்‌ வியந்து போனாள்‌. "ஐயா! இந்தப்‌ பாறையில்‌ 
மனிதர்கள்‌, விலங்குகள்‌, பறவைகள்‌ போன்ற சிற்பங்கள்‌ செதுக்கப்பட்டுள்ளன. இவை 
உயிருள்ளவற்றை நேரில்‌ பார்ப்பது போல அழகாக உள்ளன" என்றாள்‌. 


111 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 111 ஓ 20-03-2020 17423 | | 


ஓ 


"ஆம்‌ கயல்‌. இவற்றுக்குப்‌ புடைப்புச்‌ சிற்பங்கள்‌ என்று பெயர்‌. இந்த இரண்டு 
பாறைகளிலும்‌ நூற்று ஐம்பதுக்கும்‌ மேற்பட்ட சிற்பங்கள்‌ உள்ளன." 


"அதில்‌ ஒருவர்‌ கண்களை மூடி, இரு கைகளையும்‌ உயர்த்தி, வணங்குவது போல ஒரு 
சிற்பம்‌ உள்ளது. அவரது உடல்‌ மெலிந்து, எலும்புகளும்‌ நரம்புகளும்‌ வெளியே தெரிவது 
போல அழகாகச்‌ செதுக்கப்பட்டூள்ளது." 


"ஆம்‌ கயல்‌. அர்ச்சுனன்‌ தவம்‌ 
செய்யும்‌ காட்சி இது. இந்தச்‌ சிற்பம்‌ 
உள்ளதால்தான்‌, இப்பாறைக்கு 
'அர்ச்சுனன்‌ தபசு' என்று பெயர்‌. இதனைப்‌ 
'பகீரதன்‌ தவம்‌' என்றும்‌ கூறுவர்‌. 


"அப்படியா! இந்த இடத்தில்‌ இரண்டு 
பாறைகளுக்கு இடையில்‌ நீர்‌ வடிந்து வந்த 
தடம்‌ தெரிகிறதே?" 


"அம்‌ கயல்‌. அங்கே ஆகாயகங்கை 
பூமிக்கு வருவது போல அமைக்கப்பட்டு 
உள்ளது. மழைக்காலத்தில்‌ இதன்‌ வழியாக மழைநீர்‌ பாய்ந்து வரும்‌. அப்போது 
உண்மையிலேயே கங்கை ஓடி வருவதைப்‌ போல இருக்கும்‌” என்றார்‌ மாமல்லர்‌. 


"இங்கே யானைச்சிற்பங்கள்‌ அழகாக உள்ளன. சிங்கம்‌, புலி, அன்னப்பறவை, ஐ 
உடும்பு, குரங்குகள்‌ என எல்லாமே உயிருள்ளவை போலச்‌ செதுக்கப்பட்டூள்ளன. இங்கே 
பாருங்கள்‌! மான்‌ தன்‌ காலைத்‌ தூக்கி முகவாயைச்‌ சொறிந்து கொள்வது போன்ற சிற்பம்‌. 
அது பார்ப்பதற்கு உண்மையிலேயே மான்‌ ஒன்று இருப்பதைப்‌ போலவே தோன்றுகிறது" 
என்று வியப்புடன்‌ கூறினாள்‌ கயல்‌. 


"இங்கு இன்னும்‌ நிறைய இடங்கள்‌ உள்ளன கயல்‌. இந்த ஊரைச்‌ சுற்றிப்‌ பார்க்க ஒரு 
நாள்‌ போதாது" என்றார்‌ மாமல்லர்‌. 


"இந்த ஊரின்‌ பெயர்‌ என்ன ஐயா? " என்று ஆர்வத்தோடு கேட்டாள்‌ கயல்‌. 


"இதுதான்‌ தமிழகத்தின்‌ மிகப்பெரிய சிற்பக்கலைக்‌ கூடமாகிய மாமல்லபுரம்‌" 


தெரிந்து தெளிவோம்‌ சிற்பக்‌ கலை வடிவமைப்புகள்‌ நான்கு வகைப்படும்‌. 


குடைவரைக்‌ கோயில்கள்‌ கட்டுமானக்‌ கோயில்கள்‌ 


ஒற்றைக்‌ கல்‌ கோயில்கள்‌ புடைப்புச்‌ சிற்பங்கள்‌ 


இந்த நான்கு வகைகளும்‌ காணப்படும்‌ ஒரே இடம்‌ மாமல்லபுரம்‌. 


112 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 112 ஓ 20-03-2020 17423 | | 


கயல்‌ சிந்தித்தவாறு "உங்கள்‌ பெயர்‌ மாமல்லன்‌. இந்த ஊரின்‌ பெயர்‌ மாமல்லபுரம்‌. 
இரண்டுக்கும்‌ ஏதோ ஒற்றுமை உள்ளதே!" எனக்‌ கேட்டாள்‌. 


"ஆம்‌ கயல்‌. இந்த ஊர்‌ உருவாக எனது கேள்விதான்‌ காரணம்‌ என்பதால்‌ என்‌ தந்‌ைத 
என்‌ பெயரையே இந்த ஊருக்கு வைத்துவிட்டார்‌. இக்காலத்தில்‌ இவ்வூரை மகாபலிபுரம்‌ 
எனவும்‌ அழைக்கிறார்கள்‌". 


"உங்களைச்‌ சந்தித்ததில்‌ மிக்க மகிழ்ச்சி ஐயா!" 


"எனக்கும்தான்‌ கயல்‌. உன்னோடு பேசிக்‌ கொண்டிருந்ததில்‌ என்‌ இளமைக்‌ காலத்திற்கே 
சென்றுவிட்டது போல உணர்கிறேன்‌. மிக்க மகிழ்ச்சி மங்கை திருநாவுக்கரசு கயல்‌." 


அப்போது "கயல்‌, கயல்‌ எழுந்திரு. இன்று மாமல்லபுரத்திற்குக்‌ கல்விச்‌ சுற்றுலா 
செல்ல வேண்டும்‌ என்று கூறினாயே! இன்னும்‌ தூங்கிக்‌ கொண்டிருக்கிறாய்‌. தூக்கத்தில்‌ 
எங்கள்‌ பெயரை வேறு சொல்லிக்‌ கொண்டிருக்கிறாய்‌” என்னும்‌ தாயின்‌ குரல்‌ கேட்டுக்‌ 
கண்‌ விழித்தாள்‌ கயல்‌. 


"இவ்வளவும்‌ கனவா? நேற்று மாமல்லபுரத்தைப்‌ பற்றி ஆசிரியர்‌ கூறிய செய்திகளை 
நினைத்துக்‌ கொண்டே தூங்கினேன்‌. அதனால்‌ இவை எல்லாம்‌ கனவில்‌ வந்துள்ளன. 
கனவில்‌ கண்டவற்றை இன்று நேரில்‌ காணப்போகிறேன்‌' என்று எண்ணி மகிழ்வுடன்‌ 
சுற்றுலா செல்லத்‌ தயாரானாள்‌ கயல்‌. 


ட கற்பவை கற்றபின்‌ i 


1. நீங்கள்‌ சென்ற சுற்றுலா பற்றிய செய்திகளை நண்பர்களுடன்‌ பகிர்க. 


2. தமிழ்நாட்டில்‌ உள்ள சுற்றுலாத்‌ தலங்களைப்‌ பற்றிய செய்திகளைத்‌ திரட்டுக. 
மாமல்லபுரச்‌ சிற்பங்கள்‌ பாறைகளில்‌ செதுக்கப்பட்டவை. வேறு எந்தெந்தப்‌ 
பொருள்களால்‌ சிற்பங்களைச்‌ செய்யலாம்‌ எனக்‌ கலந்துரையாடுக. 

4. கலைகளுள்‌ ஒன்று சிற்பக்கலை. இது போன்ற பிற கலைகளின்‌ பெயர்களைத்‌ 
திரட்டி எழுதுக. 


ட கனை ப] 
E2364 


சிறுவினா 


1. மாமல்லபுரம்‌ எப்படி உருவானது? அதற்குக்‌ காரணமான நிகழ்வு யாது? 
2. மாமல்லபுரத்தில்‌ அர்ச்சுனன்‌ தபசுப்‌ பாறையில்‌ உள்ள சிற்பங்களைப்‌ பற்றி 
எழுதுக. 


113 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 113 ஓ 20-03-2020 17423 | | 


கற்கண்மு [1 


மயங்கொலிகள்‌ 


மணம்‌ - மனம்‌ 


மேலே உள்ள இரண்டு சொற்களையும்‌ கவனியுங்கள்‌. உச்சரிக்கும்‌ போது ஏறத்தாழ 
ஒன்று போலவே ஒலிக்கின்றன. ஆனால்‌ இரண்டுக்கும்‌ இடையே பொருள்‌ வேறுபாடு 
உண்டு. இவ்வாறு உச்சரிப்பில்‌ சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை 
மயங்கொலிகள்‌ என்கிறோம்‌. 


படித்‌ 
ல.ழ,ள 
ர, ற ஆகிய எட்டும்‌ மயங்கொலி எழுத்துகள்‌ ஆகும்‌. 


ண, ன, ந - எழுத்துகள்‌ 


i னி 


(5 (. 


ண ன 


ண - நாவின்‌ நுனி மேல்வாய்‌ அண்ணத்தின்‌ நடுப்‌ பகுதியைத்‌ தொடுவதால்‌ ணகரம்‌ 
பிறக்கிறது. 

ன - நாவின்‌ நுனி மேல்வாய்‌ அண்ணத்தின்‌ முன்‌ பகுதியைத்‌ தொடுவதால்‌ னகரம்‌ 
பிறக்கிறது. 


ந - நாவின்‌ நுனி மேல்வாய்ப்‌ பல்லின்‌ (2) . 3 
அடிப்‌ பகுதியைத்‌ தொடுவதால்‌ நகரம்‌ தெரிந்து தெளிவோம்‌ 


பிறக்கிறது. 


ணத ம்‌ கலில்‌ கல்‌ சொற்களில்‌ ண, ன இடம்பெறும்‌ வகை 


எழுத்துகள்‌. ட என்னும்‌ எழுத்துக்கு முன்‌ ண்‌ வரும்‌ 

(எ.கா.) கண்டம்‌, வண்டி, நண்டு 

ற என்னும்‌ எழுத்துக்கு முன்‌ ன்‌ வரும்‌ 
டகரத்தை அடுத்து வரும்‌ ணகரம்‌ (எ..கா.) மன்றம்‌, நன்றி, கன்று 

டண்ணகரம்‌ என்றும்‌, 


இந்த இன எழுத்துகளைக்‌ கொண்டு 


தகரத்தை அடுத்து வரும்‌ நகரம்‌ தந்நகரம்‌ என்றும்‌, 


றகரத்தை அடுத்து வரும்‌ னகரம்‌ றன்னகரம்‌ என்றும்‌ அழைக்கப்படுகின்றன. 


114 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 114 ஓ 20-03-2020 17423 | | 


ணகரம்‌ வர வேண்டிய இடத்தில்‌ னகரம்‌ எழுதப்படுமானால்‌ பொருள்‌ மாறுபடும்‌ 


என்பதை உணர்க. 


(௭. கா.) வாணம்‌ - வெடி பணி - வேலை 
வானம்‌ - ஆகாயம்‌ பனி - குளிர்ச்சி 
ல, ள, ழ - எழுத்துகள்‌ 
க a 
4. 114. 
ல ள 


ல- நா (நாவின்‌ இருபக்கங்கள்‌ தடித்து) மேல்‌ பற்களின்‌ அடியைத்‌ தொடுவதால்‌ லகரம்‌ 


தோன்றும்‌. இது 'வ' போல இருப்பதால்‌ 'வகர லகரம்‌' என்கிறோம்‌. 


ள- நா (நாவின்‌ இருபக்கங்கள்‌ தடித்து) மேல்‌ அண்ணத்தின்‌ நடுப்பகுதியைத்‌ 
தொடுவதால்‌ ளகரம்‌ தோன்றும்‌. இதனைப்‌ பொது ளகரம்‌ என்கிறோம்‌. இது ன போல 


இருப்பதால்‌ 'னகர ளகரம்‌' என்று கூறுவர்‌. 


ம- நாவின்‌ நுனி மேல்நோக்கி வளைந்து வருடூவதால்‌ ழகரம்‌ தோன்றும்‌. (ளகரமும்‌ 
மகரமும்‌ ஒரே இடத்தில்‌ ஒலிக்கப்படும்‌). ம தமிழுக்கே சிறப்பானது. எனவே இதனைச்‌ 
சிறப்பு ழகரம்‌ என்று அழைக்கிறோம்‌. இது ம போல இருப்பதால்‌ 'மகர மகரம்‌' என்று 
கூறுவது இலக்கண மரபு. 


பொருள்‌ வேறுபாடு உணர்க. 


விலை -பொருளின்‌ மதிப்பு 


விளை - உண்டாக்குதல்‌ 


விழை விரும்பு 


ர, ற - எழுத்துகள்‌ 


இலை - செடியின்‌ இலை 
இளை - மெலிந்து போதல்‌ 
இமை - நூல்‌ இழை 


ட | 


ர - நாவின்‌ நுனி மேல்‌ அண்ணத்தில்‌ முதல்‌ பகுதியைத்‌ தொட்டு வருவதால்‌ ரகரம்‌ 
தோன்றுகிறது. இஃது இடையின எழுத்து என்பதால்‌ இடையின ரகரம்‌ என்கிறோம்‌. 


ற - நாவின்‌ நுனி மேல்‌ அண்ணத்தில்‌ மையப்பகுதியை உரசுவதால்‌ றகரம்‌ 


தோன்றுகிறது. இது வல்லின எழுத்து என்பதால்‌ வல்லின றகரம்‌ என்கிறோம்‌. 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 115 


20-03-2020 17423 | | 


_ ணா | । ஓ 


பொருள்‌ வேறுபாடு உணர்க 


ஏரி - நீர்நிலை கூரை - வீட்டின்‌ கூரை 


ஏறி - மேலே ஏறி கூறை - புடவை 


Aes > > ப 
ட கற்பவை கற்றபின்‌ 


1. ல,ள,ழ ஆகிய எழுத்துகள்‌ அமைந்த சொற்களைப்‌ பொருளுடன்‌ தொகுக்க. 
2. மயங்கொலி எழுத்துகளை உங்களது நண்பரிடம்‌ ஒலித்துக்‌ காட்டுக. 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1) சிரம்‌ என்பது ______டடடடடடடடடடடடட (தலை / தளை) 

2) இலைக்கு வேறு பெயர்‌ _______டடடடடடடடடடடட (தளை / தழை) 

3) வண்டி இழுப்பது _____டடடடடடடடடடடட (காலை / காளை) 

4) கடலுக்கு வேறு பெப்‌..............................- (பரவை / பறவை) 

5) பறவை வானில்‌ ___டடடடடடடடடடடடடடடட (பறந்தது / பரந்தது) 

6) கதவை மெல்லத்‌ ______டடடடடடடடடடடடட (திறந்தான்‌ / திரந்தான்‌) 

ரர அப்பங்களை தப்ப படை வீசும்‌. (மனம்‌ /மணம்‌) 

8) புலியின்‌ ______டடடடடடடடடடடடட சிவந்து காணப்படும்‌. (கன்‌ /கண்‌) 

9) குழந்தைகள்‌ ____டடடடடடடடடடடடடடட விளையாடினர்‌. (பந்து /பன்து) 
10)வீட்டூ வாசலில்‌ ______டடடடடடடடடடடடட போட்டனர்‌. (கோலம்‌ / கோளம்‌) 


தொடர்களில்‌ உள்ள மயங்கொலிப்‌ பிழைகளைத்‌ திருத்தி எழுதுக. 
1) எண்‌ வீட்டுத்‌ தோட்டத்தில்‌ மலர்கள்‌ மனம்‌ வீசின. 
2) தேர்த்‌ திருவிலாவிற்குச்‌ செண்றனர்‌. 
3) வாழைப்பலம்‌ உடலுக்கு மிகவும்‌ நல்ளது. 
குறுவினாக்கள்‌ 
1. மயங்கொலி எழுத்துகள்‌ யாவை? 


2. ணன; ஆகிய எழுத்துகள்‌ பிறக்கும்‌ முறையைக்‌ கூறுக. 


116 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 116 ஓ 


20-03-2020 17424 | | 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 117 ஓ 


4 
ழ 


மொழியை ஆள்வோம்‌! 


கேட்க 
தொலைக்காட்சி / வானொலியில்‌ வேளாண்மை தொடர்பான நிகழ்ச்சிகளைக்‌ கேட்டு 
வந்து வகுப்பில்‌ கூறுக. 

பேசுக 
1. மாட்டுப்பொங்கலன்று மாடுகள்‌ பேசிக்‌ கொள்வதாகக்‌ கற்பனை செய்து உரையாடூக. 
2. உங்கள்‌ பகுதியில்‌ கொண்டாடப்படும்‌ திருவிழாக்கள்‌ குறித்துப்‌ பேசுக. 

சொல்லக்‌ கேட்டூ எழுதுக. 
பொறையுடைமை, ஆசாரக்கோவை, நந்தவனம்‌, முத்தேன்‌, தைத்திங்கள்‌, 
தலைவாழை, மஞ்சுவிரட்டு, மாமல்லன்‌, ஆகாயகங்கை, மயங்கொலிகள்‌. 

பத்தியைப்‌ படித்து வினாக்கள்‌ அமைக்க. 


முகிலன்‌ பொங்கல்‌ விழாக்‌ கொண்டாடத்‌ தாத்தா வீட்டிற்குச்‌ சென்றான்‌. அங்குச்‌ 
செவலை என்ற காளை இருந்தது. அக்காளையை முகிலனுக்கு மிகவும்‌ பிடிக்கும்‌. 
அதற்குத்‌ தீவனம்‌ வைப்பது அவனது வழக்கம்‌. வீட்டிற்குப்‌ பின்புறம்‌ உள்ள 
தோட்டத்தில்‌ இருந்து காய்கறிகள்‌ பறித்துக்‌ கொடுத்துத்‌ தாத்தாவுக்கு உதவுவான்‌. 
அவன்‌, தாத்தா பாட்டியோடு மகிழ்ச்சியுடன்‌ பொங்கல்‌ விழாவைக்‌ கொண்டாடுவான்‌. 


(௭. கா.) முகிலன்‌ யார்‌ வீட்டிற்குச்‌ சென்றான்‌? 


1. 


2. 


சரியான தொடர்‌ எது? கண்டறிந்து எழுதுக. 
1. கதிரவன்‌ மறையும்‌ காலையில்‌ உதித்து மாலையில்‌ 
2. மாலையில்‌ காலையில்‌ உதித்து மறையும்‌ கதிரவன்‌ 
3. கதிரவன்‌ காலையில்‌ உதித்து மாலையில்‌ மறையும்‌ 


4. மறையும்‌ காலையில்‌ கதிரவன்‌ உதித்து மாலையில்‌ 


17 


20-03-2020 17424 | | 


உரையாடலை நிரப்புக. 


செல்வன்‌ : வாங்க மாமா. நலமாக இருக்கின்றீர்களா? 
மாமா நை நி எப்படி இருக்கிறாய்‌? 
செல்வன்‌ : நன்றாக இருக்கிறேன்‌. உட்காருங்கள்‌ மாமா. 
மாமா : அப்பா,அம்மா எங்கே சென்றுள்ளார்கள்‌? 


செல்வன்‌ : இருவரும்‌ கடைவீதிக்குச்‌ ....................... 


ஓ 


மாமா அபய வல்வை ல்க க்‌ 

செல்வன்‌ : நன்றாகப்‌ படிக்கிறேன்‌ மாமா. 

மாமா :  நாளைவிடுதலை நாள்‌ விழா. உங்கள்‌ பள்ளியில்‌ போட்டிகள்‌ 
நடத்துகிறார்களா? 

செல்வம்‌ : ஆம்மாமா.நான்‌................... போட்டியில்‌ கலந்து கொள்கிறேன்‌. 

மாமா : வெற்றிபெற வாழ்த்துகள்‌. 

செல்வம்‌ 


நட்பு என்னும்‌ தலைப்பில்‌ கவிதை எழுதுக. 
இன்பம்‌ கொடுப்பது நட்பு 
கடட அளிப்பது நட்பு 


கீழ்க்காணும்‌ தலைப்பில்‌ கட்டுரை எழுதுக. 


டொங்கல்‌ திருநாள்‌ 


Ae மொழியோடு விளையாடு 


கீழே உள்ள சொற்களைச்‌ சேர்த்துப்‌ புதிய சொற்களை உருவாக்குக. 


(எ.கா...) கல்‌4ல்‌*உண்டு - கல்லுண்டூ, கல்‌4ல்‌*இல்லை - கல்லில்லை. 


118 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 118 ஓ 


20-03-2020 17424 | | 


கட்டங்களில்‌ மறைந்துள்ள சுற்றுலாத்‌ தலங்களைக்‌ கண்டுபிடித்து எழுதுக. 


௨ உட 
னி| க |ல்‌ । ல ணை[ல்‌ “ல்‌ 
ரி சிக. (செ! ௮ கை ம்‌ 


செயல்திட்டம்‌ 
1. இரவு நேர வானத்துக்‌ காட்சியை வரைந்து வண்ணம்‌ தீட்டி மகிழ்க. 
2. உங்கள்‌ ஊரில்‌ அல்லது மாவட்டத்திலுள்ள பண்பாட்டுச்‌ சின்னங்கள்‌ குறித்த 


படத்தொகுப்பைச்‌ செய்தியுடன்‌ சேகரிக்க. 


நிற்க அதற்குத்‌ தக... 


என்‌ பொறுப்புகள்‌... 


1. நமது நாட்டின்‌ பாரம்பரியச்‌ சின்னங்களைப்‌ பாதுகாப்பேன்‌. 


2. தமிழர்‌ நாகரிகத்தையும்‌ பண்பாட்டையும்‌ உணர்ந்து அதன்வழி நடப்பேன்‌. 


3. நற்பண்புகளுடன்‌ அனைவரும்‌ போற்றும்படி வாழ்வேன்‌. 
4. நாட்டுப்புறக்‌ கலைகளைப்‌ போற்றுவேன்‌. 


தலைச்சொல்‌ அறிவோம்‌ 


1. Welcome - நல்வரவு 4. Readymade Dress- ஆயத்த ஆடை 
2. Sculptures - சிற்பங்கள்‌ 5. Makeup - ஒப்பனை 
3. Chips - சில்லுகள்‌ 6. Tiffin - சிற்றுண்டி 
ZN 
=x ணைய ல காண்க 
Cc» இ த்தி 


தமிழ்நாட்டில்‌ உள்ள புகழ்மிக்க பண்பாட்டுச்‌ சிறப்பு மிக்க இடங்களை இணையத்தில்‌ 
காண்க. 


19 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 119 ஓ 20-03-2020 17424 | | 


உலகில்‌ வாழும்‌ மக்கள்‌ அனைவருக்கும்‌ சிறப்பான அறங்களை 
வலியுறுத்தியவர்‌ திருவள்ளுவர்‌. வீட்டிற்கு வந்த விருந்தினரைப்‌ 
போற்றுதல்‌, இனிய சொற்களைப்‌ பேசுதல்‌, பிறர்‌ பொருளை 
நுழையும்முன்‌ விரும்பாமை, ஊக்கத்துடன்‌ செயல்படுதல்‌, பயனற்ற 
சொற்களைப்‌ பேசாமல்‌ இருத்தல்‌ ஆகிய அறங்களைப்‌ பற்றிய 
திருவள்ளுவரின்‌ கருத்துகளை அறிவோம்‌ வாருங்கள்‌. 


விருந்தோம்பல்‌ 


7. 


விருந்து புறத்ததாத்‌ தானுண்டல்‌ சாவா 

மருந்தெனினும்‌ வேண்டற்பாற்று அன்று 

அமிழ்தமே ஆனாலும்‌ விருந்தினர்‌ இருக்கும்போது தான்மட்டூம்‌ உண்பது 
விரும்பத்தக்கது அன்று. 


2. மோப்பக்‌ குழையும்‌ அனிச்சம்‌ முகந்திரிந்து 
நோக்கக்‌ குழையும்‌ விருந்து” 
மோந்து பார்த்தால்‌ அனிச்ச மலர்‌ வாடிவிடும்‌. நம்‌ முகம்‌ மாறினாலே விருந்தினர்‌ 
உள்ளம்‌ வாடிவிடும்‌. 

கள்ளாமை 


3. உள்ளத்தால்‌ உள்ளலும்‌ தீதே பிறன்பொருளைக்‌ 


கள்ளத்தால்‌ கள்வேம்‌ எனல்‌ 
அடுத்தவர்‌ பொருளைக்‌ களவாடலாம்‌ என உள்ளத்தால்‌ நினைப்பது கூடத்‌ 
தீமையானது. 


களவினால்‌ ஆகிய ஆக்கம்‌ அளவிறந்து 

ஆவது போலக்‌ கரும்‌. 

களவு மூலம்‌ சேர்க்கப்படும்‌ செல்வம்‌ வளர்வது போலத்‌ தோன்றினாலும்‌ முடிவில்‌ 
அழிந்துவிடும்‌. 


120 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 120 ஓ 


ட்ட டந்த ட அத்‌ 
பாபு 


20-03-2020 17424 | | 


ஊக்கமுடைமை 


௮. 


உள்ளம்‌ உடைமை உடைமை பொருளுடைமை 
நில்லாது நீங்கி விரும்‌ 
ஊக்கமே நிலையான செல்வம்‌. மற்றவை எல்லாம்‌ நிலைத்து நில்லாமல்‌ அழிந்து 


விடும்‌. 


ஆக்கம்‌ அதர்வினாய்ச்‌ செல்லும்‌ அசைவுஇலா 
ஊக்கம்‌ உடையான்‌ உழை. 
தளராத ஊக்கம்‌ உடையவனிடம்‌ ஆக்கமானது தானே வழிகேட்டுக்கொண்டு 


செல்லும்‌. 


வெள்ளத்து அனைய மலர்நீட்டம்‌ மாந்தர்தம்‌ 

உள்ளத்து அனையது உயர்வு” 

தண்ணீரின்‌ உயரத்துக்கு ஏற்ப நீர்ப்பூக்கள்‌ வளரும்‌. ஊக்கத்தின்‌ அளவுக்கு ஏற்ப 
மனிதர்கள்‌ உயர்வார்கள்‌. 


உள்ளுவது எல்லாம்‌ உயர்வுள்ளல்‌ மற்றது 

தள்ளினும்‌ தள்ளாமை நீர்த்து 

எண்ணுவதை உயர்வாகவே எண்ணுக. எண்ணியதை அடையாவிட்டாலும்‌ 
எண்ணத்தைக்‌ கைவிடக்‌ கூடாது. 


பயனில சொல்லாமை 


9. 


10. 


அரும்பயன்‌ ஆயும்‌ அறிவினார்‌ சொல்லார்‌ 

பெரும்பயன்‌ இல்லாத சொல்‌ 

நன்மை எது என ஆராயும்‌ அறிவு உடையவர்கள்‌ பயன்தராத சொற்களைப்‌ 
பேசமாட்டார்கள்‌. 


சொல்லுக சொல்லில்‌ பயனுடைய சொல்லற்க 
சொல்லில்‌ பயன்இலாச்‌ சொல்‌ * 


பயனுடைய சொற்களை மட்டுமே பேசுக. பயன்‌ இல்லாத சொற்களைப்‌ பேசாமல்‌ 


விட்டு விடுக. 


121 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 121 ஓ 


20-03-2020 17424 | | 


ட கல்ட்‌ 


கற்பவை கற்றபின்‌ 


பாடப்பகுதியில்‌ இடம்பெற்ற அதிகாரங்களில்‌ உள்ள குறட்பாக்களுள்‌ ஐந்தனை 
பொருளுடன்‌ எழுதி வந்து வகுப்பில்‌ பகிர்க. 


திருக்குறள்‌ உலகப்‌ பொதுமறை எனப்படுவது ஏன்‌? வகுப்பில்‌ பேசுக. 


வ்‌ அட. 
K3APBF 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. 


விருந்தினரின்‌ முகம்‌ எப்போது வாடும்‌? 


அ) நம்‌ முகம்‌ மாறினால்‌ ஆ) நம்‌ வீடு மாறினால்‌ 
இ) நாம்‌ நன்கு வரவேற்றால்‌ ஈ) நம்‌ முகவரி மாறினால்‌ 

2. நிலையான செல்வம்‌ ............... 

ஓ அ) தங்கம்‌ ஆ) பணம்‌ இ) ஊக்கம்‌ ஐ) ஏக்கம்‌ 

3. ஆராயும்‌ அறிவு உடையவர்கள்‌ ................. சொற்களைப்‌ பேசமாட்டார்கள்‌. 
௮) உயர்வான ஆ) விலையற்ற இ) பயன்தராத ஈ) பயன்‌உடைய 

4. பொருளுடைமை என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 
௮) பொருளு*டைமை ஆ) பொரு*ளுடைமை 
இபொருள்‌*உடைமை ஈ) பொருள்‌*ளுடைமை 

5. உள்ளுவது4எல்லாம்‌ என்பதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ 
௮) உள்ளுவதுஎல்லாம்‌ ஆ) உள்ளுவதெல்லாம்‌ 
இ) உள்ளுவத்தெல்லாம்‌ ஈ) உள்ளுவதுதெல்லாம்‌ 

6. பயன்‌*இலா என்பதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ 
௮) பயனிலா ஆ) பயன்னில்லா இ) பயன்‌இலா ஈ) பயன்‌இல்லா 

நயம்‌ அறிக 


உள்ளத்தால்‌ உள்ளலும்‌ தீதே பிறன்பொருளைக்‌ 


கள்ளத்தால்‌ கள்வேம்‌ எனல்‌ 


இக்குறளில்‌ உள்ள எதுகை, மோனைச்‌ சொற்களை எடுத்து எழுதுக. 


122 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 122 ஓ 20-03-2020 17424 | | 


இடம்‌ மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. 


ஆக்கம்‌ அதர்வினாய்ச்‌ செல்லும்‌ ஊக்கம்‌ 
அசைவுஇலா உடையான்‌ உமை. 
உள்ளுவது உயர்வுள்ளல்‌ எல்லாம்‌ மற்றது 
தள்ளாமை தள்ளிலும்‌ நீர்த்து. 


"ஊக்கமது கைவிடேல்‌" என்பது ஒளவையாரின்‌ ஆத்திசூடி. இவ்வரியோடூ தொடர்புடைய 
திருக்குறளைத்‌ தேர்ந்தெடுக்க. 


விருந்து புறத்ததாத்‌ தாணுண்டல்‌ சாவா 
மருந்தெனினும்‌ வேண்டற்பாற்‌ அன்று. 


உள்ளம்‌ உடைமை உடைமை பொருளுடைமை 
நில்லாது நீங்கி விரும்‌. 


சொல்லுக சொல்லில்‌ பயனுடைய சொல்லற்க 
சொல்லில்‌ பயன்இலாச்‌ சொல்‌. 


பின்வரும்‌ கதைக்குப்‌ பொருத்தமான திருக்குறளைத்‌ தேர்ந்தெடுக்க. 


வீட்டிற்குள்‌ வந்த வேலனைத்‌ தந்தை அழைத்தார்‌. "உங்கள்‌ பள்ளியில்‌ பேச்சுப்போட்டி 
நடப்பதாகக்‌ கூறினாயே, பெயர்‌ கொடுத்து விட்டாயா?" என்று கேட்டார்‌. "இல்லையப்பா, 
அமுதன்‌ என்னைவிட நன்றாகப்‌ பேசுவான்‌. அவனுக்குத்தான்‌ பரிசு கிடைக்கும்‌. 
எனவே நான்‌ பெயர்‌ கொடுக்கவில்லை" என்றான்‌ வேலன்‌. "போட்டியில்‌ வெற்றியும்‌ 


தோல்வியும்‌ இயல்புதான்‌. அதற்காகப்‌ போட்டியிடாமல்‌ இருக்கக்‌ கூடாது. நாம்‌ எந்த 
அளவு ஊக்கத்துடன்‌ செயல்படுகிறோமோ அந்த அளவிற்கு வெற்றி கிடைக்கும்‌. எனவே நீ 
போட்டியில்‌ கலந்துகொள்‌" என்றார்‌ அப்பா. உற்சாகம்‌ அடைந்தான்‌ வேலன்‌. "நாளை பெயர்‌ 
கொடுத்துவிடுகிறேன்‌ அப்பா" என்றான்‌. 


மோப்பக்‌ குழையும்‌ அணிச்சம்‌ முகந்திரிந்து 
நோக்கக்‌ குழையும்‌ விருந்து. 

வெள்ளத்து அனைய மலர்நீட்டம்‌ மாந்தர்தம்‌ 
உள்ளத்து அனையது உயர்வு. 

அரும்பயன்‌ ஆயும்‌ அறிவினார்‌ சொல்லார்‌ 
பெரும்பயன்‌ இல்லாத சொல்‌. 


குறுவினா 


உட டே 


எப்படி உண்பது விரும்பத்தக்கது அன்று? 
எது தீமையானது என்று வள்ளுவர்‌ கூறுகின்றார்‌? 
ஆக்கம்‌ யாரிடம்‌ வழிகேட்டூச்‌ செல்லும்‌? 


. நூம்‌ எத்தகைய சொற்களைப்‌ பேசவேண்டும்‌ என்று வள்ளுவர்‌ கூறுகின்றார்‌? 


123 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 123 ஓ 20-03-2020 17424 | | 


பி 


Mahabalipuram=Soulpiureby th 


ு கொடுக்கப்பட்டிருக்கும்‌ உரலி / விரைவுக்‌ குறியீட்டைப்‌ பயன்படுத்தி (7௦021௦ 
Arts and Culture என்னும்‌ இணையச்‌ செயலியின்‌ பக்கத்திற்குச்‌ செல்லவும்‌. 
இப்போது திரையில்‌ Mahabalipuram — Sculpture by the sea என்று தோன்றும்‌. 


அ அதன்‌ வலதுபுறத்தில்‌ உள்ள அம்புக்குறியைச்‌ சொடுக்க வரிசையாகப்‌ 
படங்கள்‌ தோன்றும்‌. அப்படத்தினைச்‌ சொடுக்கினால்‌ படத்தின்‌ 360° 
கோணத்திலும்‌ உருப்பெருக்கிப்‌ பார்க்கலாம்‌. 


செயல்பாட்டிற்கான உரலி 
https://artsandculture.google.com/exhibit/fgLC5vhuL90a] A 


*கொடுக்கப்பட்டூுள்ள படங்கள்‌அடையாளத்திற்காக மட்டுமே 
124 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 124 ஓ 


20-03-2020 சி | 


பரக 
இ 
| | 
அ 

2 


இ. 


x 
ப்‌ வ 
Ni 


ணி ன 
க்‌ 
த யு 
- ல்‌ 2 

a 1a 


பே னு 


பல்வேறு தொழில்கள்‌ குறித்து அறிதல்‌ 


> 

> வணிகத்தின்‌ வளர்ச்சி நிலைகளைப்‌ புரிந்துகொள்ளுதல்‌ 
தொழில்‌ மூலம்‌ அடையும்‌ முன்னேற்றத்தை உணர்தல்‌ 

> 


சுட்டு எழுத்துகள்‌, வினா எழுத்துகளைப்‌ பொருத்தமாகப்‌ பயன்படுத்துதல்‌ 


125 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 125 ஓ 20-03-2020 1742 | | 


கவிதைப்பேழை 


நானிலம்‌ படைத்தவன்‌ 


பூட்ட பப்ப பபபயப பபப _சி 


காடுகளில்‌ வாழ்ந்த மனிதன்‌ அக்காடூகளைத்‌ திருத்தி ட 
விளைநிலங்களை உருவாக்கினான்‌. பயிர்களை விளைவித்தான்‌. 
ஊர்களை உருவாக்கிக்‌ கூடி வாழ்ந்தான்‌. பல்வகைத்‌ 
நுழையும்முன்‌ தொழில்கள்‌ மூலம்‌ தன்‌ வாழ்வை மேம்படுத்திக்‌ கொண்டான்‌. 
தொழிலும்‌ வணிகமும்‌ அவன்‌ வாழ்க்கையை உயர்த்தின. 
தமிழரின்‌ வணிக மேன்மையை அறிவோம்‌ வாருங்கள்‌. 


கல்லெடுத்து முள்ளெடுத்துக்‌ காட்டுப்‌ பெருவெளியை 
மல்லெடருத்த திண்டோள்‌ மறத்தால்‌ வளப்படுக்கி 
ஊராக்கி ஓங்கும்‌ நகராக்கி நாடென்ற 


பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன்பெற்றான்‌, 
மாநிலத்தில்‌ முல்லை மருதம்‌ குறிஞ்சி நெய்தல்‌ 
நூனிலத்தகைக்‌ கண்ட பெரும்‌ நாகரிக மாந்தன்‌அவன்‌, 
ஆழக்‌ கடல்கடந்தான்‌ அஞ்சும்‌ சமர்கடந்தான்‌ 


சூழும்‌ பணிமலையைச்‌ சுற்றிக்‌ கொடிபொறித்தான்‌ 


முக்குளித்தான்‌ ஆழிக்குள்‌ முத்தெருத்தான்‌ தோணரிக்குள்‌ 
எக்களிப்பு மீதூர எலம்‌ மிளகுமுதற்‌, 
பண்டங்கள்‌ ஏற்றிப்‌ பயன்நல்கும்‌ வாணிகத்தால்‌ 


கண்டங்கள்‌ சுற்றிக்‌ கலமேறி வந்தவன்தான்‌, 


அஞ்சாமை மிக்கவன்தான்‌ ஆனாலும்‌ சான்றோர்கள்‌ 


அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான்‌ 


- முடியரசன்‌ 
சொல்லும்‌ பொருளும்‌ 
மல்லெடுத்த - வலிமைபெற்ற மறம்‌ - வீரம்‌ 
சமர்‌ - போர்‌ எக்களிப்பு - பெருமகிழ்ச்சி 
நடப்பர்‌! நல்கும்‌ - தரும்‌ கலம்‌ - குப்பல்‌ 
KSHGEQ கழனி - வயல்‌ ஆழி - கடல்‌ 


126 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 126 ஓ 20-03-2020 1742 | | 


பாடலின்‌ பொருள்‌ 

தமிழன்‌ கற்களும்‌ முட்களும்‌ நிறைந்திருந்த பெரிய நிலப்பரப்பைத்‌ திருத்திப்‌ 
பண்படுத்தினான்‌. தனது உடல்‌ வலிமையால்‌ வளத்தைப்‌ பெருக்கினான்‌. ஊர்‌, நகரம்‌, நாடு 
ஆகியவற்றை உருவாக்கி வாழும்‌ பெருமையைப்‌ பெற்றான்‌. முல்லை, மருதம்‌, குறிஞ்சி, 
நெய்தல்‌ என நிலத்தை நால்வகைப்படுத்திய நாகரிக மனிதன்‌ அவன்‌. 


பழந்தமிழன்‌ ஆழமான கடல்களைக்‌ கடந்து பயணம்‌ செய்தான்‌. அச்சம்‌ தரும்‌ 
போர்களிலும்‌ எளிதாக வெற்றி கண்டான்‌. பனிசூழ்ந்த இமயமலையில்‌ தன்‌ வெற்றிக்‌ 
கொடியை நாட்டினான்‌. ஆழ்கடலில்‌ மூழ்கி முத்தெடுத்தான்‌. ஏலம்‌, மிளகு ஆகியவற்றைப்‌ 
பெருமகிழ்ச்சியோடு கப்பல்களில்‌ ஏற்றிக்‌ கண்டங்கள்தோறும்‌ அனுப்பி வணிகம்‌ 
செய்தான்‌. கப்பலில்‌ உலகை வலம்‌ வந்தான்‌. அவன்‌ எதற்கும்‌ அஞ்சாதவன்‌. ஆனால்‌, 
சான்றோர்கள்‌ அஞ்சும்‌ தீமைகளைச்‌ செய்ய அஞ்சுபவன்‌. 


நூல்‌ வெளி 


முடியரசனின்‌ இயற்பெயர்‌ துரைராசு. பூங்கொடி, 
வீரகாவியம்‌, காவியப்பாவை முதலிய நூல்களை 
எழுதியுள்ளார்‌. திராவிட நாட்டின்‌ வானம்பாடி என்று 
பாராட்டப்பெற்றவர்‌. 


இப்பாடல்‌ புதியதொரு விதி செய்வோம்‌ என்னும்‌ நூலில்‌ இடம்‌ 
பெற்றுள்ளது. 


40௨, © © © 
Ey கற்பவை கற்றபின்‌ 


1.  'நானிலம்‌ படைத்தவன்‌ பாடலை இசையுடன்‌ பாடிக்‌ காட்டுக. 
2. குறிஞ்சி, முல்லை, மருதம்‌, நெய்தலுக்கு உரிய நிலங்களை அறிந்து எழுதுக. 
3. படித்து மகிழ்க. 


வெள்ளிப்‌ பனிமலையின்‌ மீதுஉலாவுவோம்‌ - அடி 
மேலைக்‌ கடல்முழுதும்‌ கப்பல்‌ விருவோம்‌ 
கங்கை நதிப்புறத்துக்‌ கோதுமைப்‌ பண்டம்‌ 
காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம்‌ 
சிங்க மராட்டியர்தம்‌ கவிதை கொண்மு 

சேரத்துத்‌ தந்தங்கள்‌ பரிசளிப்போம்‌! 


- பாரதியார்‌ 


127 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 127 ஓ 20-03-2020 பி | 


_ ணா | । ஓ ப னை | | IM 


A ப்பி 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. போர்க்களத்தில்‌ வெளிப்படும்‌ குணம்‌__________ 


௮) மகிழ்ச்சி ஆ) துன்பம்‌ இ) வீரம்‌ ஈ) அழுகை 
2. கல்லெடுத்து என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது__________. 
௮) கல்‌ 4 அடுத்து ஆ) கல்‌ + எடுத்து 
இ) கல்‌ 4 லடுத்து ஈ) கல்‌ * லெடுத்து 
3. நானிலம்‌ என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது__________ 
ஆ) நானிலம்‌ ஆ) நான்கு * நிலம்‌ 
இ) நா - நிலம்‌ ஈ) நான்‌ 4 நிலம்‌ 
4. நாடு * என்ற என்பதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌__-_------ 
அ) நாடென்ற ஆ) நாடன்ற இ) நாடூஎன்ற ஈ) நாடுஅன்ற 
5. கலம்‌ 4+ ஏறி என்பதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌____------ 
அ) கலம்‌ஏறி ஆ) கலமறி இ) கலன்‌ஏறி ஈ) கலமேறி 
ஓ சொற்றொடரில்‌ அமைத்து எழுதுக. ஓ 
௮) மாநிலம்‌ ஆ) கடல்‌ இ) பண்டங்கள்‌ 
நயம்‌ அறிக. 


1. நானிலம்‌ படைத்தவன்‌ பாடலில்‌ இடம்பெற்றுள்ள எதுகைச்‌ சொற்களை எடுத்து 
எழுதுக. 
2. நானிலம்‌ படைத்தவன்‌ பாடலில்‌ இடம்பெற்றுள்ள மோனைச்‌ சொற்களை எடுத்து 
எழுதுக. 
குறுவினா 
1. நான்கு நிலங்கள்‌ என்பன யாவை? 
2. தமிழன்‌ எதற்கு அஞ்சினான்‌? 
3. தமிழன்‌ எதற்காகக்‌ கண்டங்களைச்‌ சுற்றி வந்தான்‌? 
சிறுவினா 
1. தமிழன்‌ தான்‌ வாழ்ந்த நாட்டினை எவ்வாறு உருவாக்கினான்‌? 
2. தமிழனின்‌ செயல்களாக முடியரசன்‌ கூறுவன யாவை? 
சிந்தனை வினா 
காடுகளில்‌ வாழ்ந்த மனிதன்‌ எவ்வாறு படிப்படியாக நாகரிகம்‌ அடைந்திருப்பான்‌ எனச்‌ 


சிந்தித்து எழுதுக. 


128 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 128 ஓ 20-03-2020 பி | 


நுழையும்முன்‌ 


ஓ 


கவிதைப்பேழை [1] 


கடலோடு விளையாடு 


கணை 


பாடல்‌ மனிதர்க்கு மகிழ்ச்சியைத்‌ தருகிறது. 
போக்குகிறது. உழைக்கும்‌ தொழிலாளர்கள்‌ களைப்புத்‌ 
தெரியாமல்‌ இருக்கப்‌ பாடி மகிழ்கிறார்கள்‌. வாட்டும்‌ 
வெயிலையும்‌ தாக்கும்‌ புயலையும்‌ தன்‌ கூட்டாளியாக்கிக்‌ 
கொண்டு மீன்பிடிப்பவர்கள்‌ மீனவர்கள்‌. அம்மீனவர்களின்‌ 
பாடலைச்‌ கேட்போம்‌ வாருங்கள்‌. 


KAGBIL 


௫ விண்ணின்‌ இடி காணும்கூத்து - ஐலசா 


விடிவெள்ளி நம்விளக்கு - ஐலசா 
விரிகடலே பள்ளிக்கூடம்‌ - ஐலசா 
அடிக்கும்‌அலை நம்தோழன்‌ - ஐலசா 
அருமைமேகம்‌ நமதுகுடை - ஐலசா 


வெண்மணடூல பஞ்சுமெத்தை - ஐலசா 


*பாயும்புயல்‌ நம்‌ஊஞ்சல்‌ - ஐலசா 
பனிமூட்டம்‌ உடல்போர்வை - ஐலசா 
காயும்கதிர்ச்‌ சுடர்கூரை - ஐலசா 
கட்முமரம்‌ வாழும்வீமு - ஐலசா 
மின்னல்வரி அரிச்சுவடி - ஐலசா 
பிடிக்கும்மீன்கள்‌ நம்பொருள்கள்‌ - ஐலசா 
முழுநிலவே கண்ணாடி - ஐலசா 
மூச்சடக்கும்நீச்சல்‌ யோகம்‌ - ஐலசா 
தொழும்தலைவன்‌ பெருவானம்‌ - ஐலசா 


துணிவோடு தொழில்செய்வோம்‌ - ஐலசா” 


சொல்லும்‌ பொருளும்‌ 
கதிர்ச்சுடர்‌ - 
மின்னல்வரி - 


அரிச்சுவடி - 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 129 


கதிரவனின்‌ ஒளி 
மின்னல்‌ கோடு 


அகரவரிசை எழுத்துகள்‌ 


129 


20-03-2020 ‘742% | | 


பாடலின்‌ பொருள்‌ 


ஓ 


மீன்‌ பிடிக்கக்‌ கடலுக்குச்‌ செல்பவர்கள்‌ மீனவர்கள்‌. அவர்களுக்கு விண்மீன்களே 
விளக்குகள்‌; விரிந்த கடலே பள்ளிக்கூடம்‌; கடல்‌ அலையே தோழன்‌; மேகமே குடை; 
வண்மையான மணலே படுத்துறங்கும்‌ பஞ்சு மெத்தை; விண்ணின்‌ இடி அவர்கள்‌ காணும்‌ 
கூத்து; சீறிவரும்‌ புயலே விளையாடும்‌ ஊஞ்சல்‌; பனிமூட்டம்தான்‌ உடலைச்‌ சுற்றும்‌ 
போர்வை; அனல்‌ வீசும்‌ கதிரவனின்‌ ஒளிச்சுடர்தான்‌ மேற்கூரை; கட்டுமரம்தான்‌ அவர்கள்‌ 
வாழும்‌ வீடு; மின்னல்‌ கோடுகளே அடிப்படைப்‌ பாடம்‌; வலைவீசிப்‌ பிடிக்கும்‌ மீன்களே 
அவர்களது செல்வம்‌; முழு நிலவுதான்‌ கண்ணாடி; மூச்சடக்கிச்‌ செய்யும்‌ நீச்சலே அவர்கள்‌ 
செய்யும்‌ தவம்‌; வானமே அவர்கள்‌ வணங்கும்‌ தலைவன்‌; இவற்றிற்கு இடையே மீனவர்கள்‌ 


மன உறுதியோடு தொழில்‌ செய்கின்றனர்‌. 


தெரிந்து தெளிவோம்‌ 


நெய்தல்‌ திணை 


நிலம்‌ : கடலும்‌ கடல்‌ சார்ந்த இடமும்‌ 
மக்கள்‌ : பரதவர்‌, பரத்தியர்‌ 

தொழில்‌ : மீன்‌ பிடித்தல்‌, உப்பு விளைவித்தல்‌ 
பூ : தாழம்பூ 


நூல்‌ வெளி 


உழைக்கும்‌ மக்கள்‌ தம்‌ களைப்பை மறக்க உற்சாகத்துடன்‌ பாரும்‌ பாடலே 
நாட்டுப்புறப்‌ பாடலாகும்‌. காதால்‌ கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்ரு 
வருவதால்‌ இதனை வாய்மொழி இலக்கியம்‌ என்பர்‌. ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்ரு 
முதலான தொழில்பாடல்களும்‌ விளையாட்டுப்‌ பாடல்கள்‌, தாலாட்ருப்‌ பாடல்கள்‌ 
முதலியனவும்‌ நாட்டுப்புறப்‌ பாடல்களுள்‌ அடங்கும்‌. இப்பாடல்‌ சு. சக்திவேல்‌ தொகுத்த 
நாட்டுப்புற இயல்‌ ஆய்வு என்னும்‌ நூலில்‌ இடம்‌ பெற்றுள்ளது. 


0 ட்‌ ்‌ 7 
2 கற்பவை கற்றபின்‌ 


1. பாடப்‌ பகுதியில்‌ உள்ள பாடலை இசையோடு பாடிக்‌ காட்டுக. 


2. உங்களைக்‌ கவர்ந்த நாட்டுப்புறப்‌ பாடல்களை எழுதி வருக. 


3. கடல்‌, வானம்‌, மலை ஆகியவற்றைப்‌ பற்றி சொந்தமாகப்‌ பாடல்‌ எழுதிப்‌ பாடுக. 


130 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 130 ஓ 


20-03-2020 ‘742% | | 


_ ணா | । ஓ 


ல்க ப்ப 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 
1: 


. அடிக்கும்‌ 4 அலை என்பதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ 


கதிர்ச்சுடர்‌ என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 


அ) கதிர்ச்‌-சுடர்‌ அ) கதிரின்‌ டர்‌ 
இ) கதிரவன்‌ஃசுடர்‌ ஈ) கதிர்‌4சுடர்‌ 
. மூச்சடக்கி என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது _____ 
௮) மூச்சு*அடக்கி ஆ) மூச்‌ அடக்கி 
இ) மூச்‌4சடக்கி ஈ) மூச்சை4அடக்கி 
. பெருமை 4 வானம்‌ என்பதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்சொல்‌ _____ 
௮) பெருமைவனம்‌ அ) பெருவானம்‌ 
இ) பெருமானம்‌ ஈ) பேர்வானம்‌ 


௮) அடிக்குமலை அ) அடிக்கும்‌ அலை 


இ) அடிக்கிலை ஈ) அடியலை 


பாடல்‌ வரிகளுக்கு ஏற்பப்‌ பொருத்துக 


1. விடிவெள்ளி - பஞ்சுமெத்தை 

2. மணல்‌ - ஊஞ்சல்‌ 

3. புயல்‌ - போர்வை 

4. பனிமூட்டம்‌ - விளக்கு 
குறுவினா 


1. 


அலையையும்‌ மேகத்தையும்‌ மீனவர்கள்‌ என்னவாகக்‌ கருதுகின்றனர்‌? 


2. கடல்‌ பாடலில்‌ கண்ணாடியாகவும்‌ தலைவனாகவும்‌ குறிப்பிடப்படுவன யாவை? 


3. மீனவர்கள்‌ தமது வீடாகவும்‌ செல்வமாகவும்‌ கருதுவன யாவை? 


சிந்தனை வினா 


1s 


நீங்கள்‌ வசிக்கும்‌ பகுதியில்‌ நடைபெறும்‌ தொழில்களில்‌ ஒன்றைப்‌ பற்றி ஐந்து 
வரிகள்‌ எழுதுக. 


. நாட்டுப்புற இலக்கியங்களை வாய்மொழி இலக்கியங்கள்‌ என்று கூறக்‌ காரணம்‌ 


என்ன? 


131 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 131 ஓ 


a, 
KaAF 4H 


20-03-2020 ‘742% | | 


உரைநடை உலகம்‌ ட 


வளரும்‌ வணிகம்‌ 


“௩ 


மனிதர்‌ வாழ்வில்‌ வணிகம்‌ பெரும்பங்கு வகிக்கிறது. வணிகம்‌ 
இல்லையேல்‌ மனிதர்கள்‌ தம்‌ தேவைகளை எளிதாக 
நிறைவேற்றிக்‌ கொள்ள இயலாது. வணிகம்‌ பல வகைகளில்‌ 
நுழையும்முன்‌ நடைபெறுகிறது. வணிக நிறுவனங்களும்‌ பல வகைகளாக 
உள்ளன. தமிழர்‌ பழங்காலத்தில்‌ இருந்தே வணிகத்தில்‌ சிறந்து 
விளங்கினர்‌. உலகம்‌ முழுவதும்‌ வணிகத்தொடர்பு கொண்டு 
இருந்தனர்‌. அதனை அறிந்து கொள்வோம்‌ வாருங்கள்‌. 


கனை ப] 
KANILB 


மனிதன்‌ தனக்குத்‌ தேவையான எல்லாப்‌ பொருள்களையும்‌ தானே உற்பத்தி செய்து 
கொள்ள முடியாது. தனக்குத்‌ தேவையான சில பொருள்களை உற்பத்தி செய்யும்‌ 
பிறரிடமிருந்து வாங்குவான்‌. தான்‌ உற்பத்தி செய்யும்‌ பொருள்களில்‌ சிலவற்றைப்‌ பிறருக்கு 
விற்பான்‌. இவ்வாறு ஒரு பொருளைப்‌ பிறரிடம்‌ இருந்து வாங்குவதும்‌ பிறருக்கு விற்பதும்‌ 
வணிகம்‌ ஆகும்‌. பொருள்களை விற்பவரை வணிகர்‌ என்பர்‌; வாங்குபவரை நுகர்வோர்‌ 
என்பர்‌. 


பண்டமாற்று வணிகம்‌ 


நம்மிடம்‌ கூடுதலாக இருக்கும்‌ பொருள்களைக்‌ கொடுத்து நமக்குத்‌ தேவையான 
பொருள்களைப்‌ பெற்றுக்‌ கொள்வது பண்டமாற்று வணிகம்‌ ஆகும்‌. நெல்லைக்‌ கொடுத்து 
அதற்குப்‌ பதிலாக உப்பைப்‌ பெற்றனர்‌. ஆட்டின்‌ பாலைக்‌ கொடுத்துத்‌ தானியத்தைப்‌ 
பெற்றனர்‌. இந்தச்‌ செய்திகள்‌ சங்க இலக்கியங்களில்‌ காணப்படுகின்றன. இக்காலத்தில்‌ 
கூட வீட்டிற்கே வந்து பழைய செய்தித்தாள்கள்‌, பயனற்ற நெகிழிப்‌ பொருள்கள்‌ 
போன்றவற்றைப்‌ பெற்றுக்கொள்கின்றனர்‌. அதற்குப்‌ பதிலாக வீட்டிற்குப்‌ பயன்படும்‌ 
பொருள்களைத்‌ தருகின்றனர்‌. 


132 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 132 ஓ 20-03-2020 17:42:39 | | 


வணிகத்தின்‌ வகைகள்‌ 

வணிகத்தைத்‌ தரைவழி வணிகம்‌, நீர்வழி 
வணிகம்‌ எனப்‌ பிரிக்கலாம்‌. தரைவழியாகப்‌ 
பொருள்களைக்‌ கொண்டூ செல்ல எருது, 


தெரிந்து தெளிவோம்‌ 


குந்நாரு விளைந்த வெண்ணெல்‌ தந்து 
பிறநாட்டு உப்பின்‌ கொள்ளைச்‌ சாற்றி 


கழுதை, குதிரை போன்ற விலங்குகளும்‌ ........... 
வண்டிகளும்‌ பயன்படுத்தப்பட்டன. உமணர்‌ போகலும்‌ 
வணிகர்கள்‌ வண்டிகளில்‌ பொருள்களை 

ஏற்றி வெளியூருக்குச்‌ செல்லும்‌ போது பாலொடு வந்து கூழாடு பெயரும்‌ ...... 
குழுவாகவே செல்வார்கள்‌. இக்குழுவை குறுந்தொகை - 23 
வணிகச்சாத்து என்பர்‌. கடல்வழியாகக்‌ வான்னொடு வந்து கறியாடு பெயரும்‌ ..... 
கப்பல்கள்‌ மூலம்‌ பொருள்களை அகநானூறு - 149 
அனுப்புவதும்‌ வரவழைப்பதும்‌ நீர்வழி 

வணிகம்‌ ஆகும்‌. கப்பல்கள்‌ வந்து நின்றுபோகும்‌ இடங்கள்‌ துறைமுகங்கள்‌ ஆகும்‌. 
துறைமுக நகரங்கள்‌ பட்டினம்‌ என்றும்‌ பாக்கம்‌ என்றும்‌ குறிக்கப்பட்டன. 


நற்றிணை - 183 


தமிழ்நாட்டின்‌ தலைசிறந்த துறைமுகமாகப்‌ பூம்புகார்‌ விளங்கியது. அவ்வூர்த்‌ 
துறைமுகத்தில்‌ பல்வேறு நாட்டுக்‌ கப்பல்கள்‌ தத்தம்‌ நாட்டுக்‌ கொடிகளோடு வந்து நின்றன. 
அவற்றின்‌ மூலம்‌ வெளிநாட்டுப்‌ பொருள்கள்‌ இறக்குமதி செய்யப்பட்டன. தமிழ்நாட்டுப்‌ 
பொருள்கள்‌ ஏற்றுமதி செய்யப்பட்டன. 


வணிகத்தைத்‌ தனிநபர்‌ வணிகம்‌, நிறுவன வணிகம்‌ என்றும்‌ பிரிக்கலாம்‌. தனிநபரால்‌ 
உருவாக்கப்பட்டு நடத்தப்படும்‌ வணிகம்‌ தனிநபர்‌ வணிகம்‌ ஆகும்‌. ஒன்றுக்கும்‌ ® 
மேற்பட்டோர்‌ இணைந்து முதலீடு செய்து நடத்துவது நிறுவன வணிகம்‌ ஆகும்‌. 


சிறுவணிகம்‌ 


நம்‌ அன்றாடத்‌ தேவைகளான 
பால்‌, கீரை, காய்கறிகள்‌ போன்றவற்றை 
விற்பனை செய்பவர்கள்‌ சிறு வணிகர்கள்‌ 
ஆவர்‌. இவர்கள்‌ சிறு முதலீட்டில்‌ 
பொருள்களை வாங்கி வந்து வீதிகளில்‌ 
வைத்து விற்பனை செய்வர்‌. தலையில்‌ 
சுமந்து சென்று விற்றல்‌, தரைக்கடை 
அமைத்து விற்றல்‌, தள்ளுவண்டி மூலம்‌ 
விற்றல்‌ போன்ற முறைகளில்‌ சிறு வணிகம்‌ 
நடைபெறுகிறது. சிறு வணிகர்கள்‌ 
நுகர்வோரிடம்‌ நேரடித்‌ தொடர்பு 
கொள்பவர்கள்‌ ஆவர்‌. 


பெருவணிகம்‌ 


பெருந்தொகையை முதலீடு செய்து பொருள்களை அதிக அளவில்‌ திரட்டி வைத்து 
விற்பனை செய்வது பெருவணிகம்‌ ஆகும்‌. பெருவணிகர்கள்‌ பொருள்கள்‌ உற்பத்தி 
செய்யப்படும்‌ இடத்தில்‌ இருந்து மொத்தமாகக்‌ கொள்முதல்‌ செய்வர்‌. அவற்றைச்‌ 


133 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 133 ஓ 20-03-2020 ‘742% | | 


சிறுவணிகர்களுக்கு விற்பனை செய்வர்‌. பெருவணிகர்களுக்கு நுகர்வோருடன்‌ நேரடித்‌ 
தொடர்பு இருப்பது அரிது. 


ஏற்றுமதியும்‌ இறக்குமதியும்‌ 


ஒரு நாட்டில்‌ உற்பத்தி செய்யப்படும்‌ 
பொருள்களைப்‌ பிற நாடுகளுக்கு அனுப்புவது 
ஏற்றுமதி எனப்படும்‌. பிற நாடுகளில்‌ இருந்து 
பொருள்களை வாங்குவது இறக்குமதி ஆகும்‌. 
பழங்காலத்தில்‌ தமிழ்நாட்டில்‌ இருந்து தேக்கு, 
மயில்தோகை, அரிசி, சந்தனம்‌, இஞ்சி, மிளகு 
போன்றவை பிற நாடூகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. 
சீனத்திலிருந்து கண்ணாடி, கற்பூரம்‌, பட்டு போன்றவை 
இறக்குமதி செய்யப்பட்டன. அரேபியாவில்‌ இருந்து 
குதிரைகள்‌ வாங்கப்பட்டன. 


வணிகத்தில்‌ நேர்மை 
அக்கால வணிகர்கள்‌ நேர்மையாகத்‌ தொழில்‌ செய்தனர்‌ என்பதைத்‌ தமிழ்‌ 

இலக்கியங்கள்‌ எடுத்துக்காட்டுகின்றன. 

வாணிகம்‌ செய்வார்க்கு வாணிகம்‌ பேணிப்‌ 

பிறவும்‌ தமபோல்‌ செயின்‌ திருக்குறள்‌ - 120 
என்னும்‌ திருக்குறள்‌ வணிகரின்‌ நேர்மையைப்‌ பற்றிக்‌ கூறுகிறது. வணிகர்கள்‌ பொருளை 
வாங்கும்பொழுது உரிய அளவைவிட அதிகமாக வாங்க மாட்டார்கள்‌. பிறருக்குக்‌ 
கொடுக்கும்‌ பொழுது அளவைக்‌ குறைத்துக்‌ கொடுக்கமாட்டார்கள்‌. எனவே வணிகரை 


"நடுவு நின்ற நன்னெஞ்சினோர்‌ ' 
என்று பட்டினப்பாலை பாராட்டுகிறது. 


இணையவழி வணிகம்‌ 


கடைகளுக்குச்‌ சென்று பொருள்களை 
வாங்க நேரம்‌ இல்லாதவர்களுக்கு 
இணையவழி வணிகம்‌ உதவுகிறது. 
இணையத்தளம்‌ மூலம்‌ பொருள்களை 
விற்பனை செய்யும்‌ நிறுவனங்கள்‌ பல 
உள்ளன. இவற்றின்‌ இணையத்தளப்‌ 
பக்கத்தில்‌ நமக்குத்‌ தேவையான 
பொருள்களைப்‌ பற்றிய விவரங்கள்‌ 
இருக்கும்‌. பொருள்களின்‌ தரம்‌, விலை, 
சிறப்பு ஆகியவற்றைப்‌ பிற நிறுவனப்‌ 
பொருள்களோடு ஒப்பிட்டுப்‌ பார்க்கலாம்‌. 
நமக்குப்‌ பிடித்த பொருள்களை நம்‌ 
வீட்டிற்கே வரவழைக்கலாம்‌. பொருளைப்‌ 


134 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 134 ஓ 20-03-2020 17:42:41 | | 


_ ணா | । ஓ 


பெற்றுக்‌ கொண்ட பிறகு பணம்‌ செலுத்தலாம்‌. மின்னணுப்‌ பரிமாற்றம்‌ மூலமும்‌ 
பணத்தைச்‌ செலுத்தலாம்‌. 


வணிகம்‌ பண்டமாற்று முறையாகத்‌ தொடங்கியது. பணத்தைப்‌ பயன்படுத்தும்‌ 


முறையாக வளர்ந்தது. இன்று மின்னணுப்‌ பரிமாற்றம்‌ செய்யும்‌ அளவுக்கு உயர்ந்துள்ளது. 
வருங்காலத்தில்‌ வணிகத்தில்‌ இன்னும்‌ பல புதுமைகள்‌ வரக்கூடும்‌. 


கீ 
Z 
இ 


0௨, ஓ © © 
y கற்பவை கற்றபின்‌ 


உங்கள்‌ ஊரில்‌ உற்பத்தியாகும்‌ பொருள்களின்‌ பெயர்களைப்‌ பட்டியலிடுக. 
ஓவ்வொரு ஊரிலும்‌ கிடைக்கும்‌ சிறப்புப்‌ பொருள்களின்‌ பெயர்களை 
அட்டவணைப்படுத்துக. 
(எ.கா.) மதுரை மல்லி 
படித்து மகிழ்க 
* கொள்வதும்‌ மிகை கொளாது 
கொடுப்பதும்‌ குறைபடாது -பட்டினப்பாலை 
சமன்செய்து சீர்தூக்கும்‌ கோல்போல்‌ அமைந்தொருபால்‌ 


கோடாமை சான்றோர்க்கு அணி. திருக்குறள்‌ 


1. 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. ப்‌ 
வீட்டுப்‌ பயன்பாட்டிற்காகப்‌ பொருள்‌ வாங்குபவர்‌... 
௮) நுகர்வோர்‌ ஆ) தொழிலாளி 
இ) முதலீட்டாளர்‌ ஈ) நெசவாளி 
வணிகம்‌ 4 சாத்து என்பதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌... 
௮) வணிகசாத்து அ) வணிகம்சாத்து 
இ) வணிகச்சாத்து ஈ) வணிகத்துசாத்து 
பண்டம்‌ + மாற்று என்பதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்சொல்‌___ 
௮) பண்டமாற்று ஆ) பண்டம்மாற்று 
இ) பண்மாற்று ஈ) பண்டுமாற்று 


135 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 135 ஓ 20-03-2020 17421 | | 


4. மின்னணு என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 


௮) மின்‌ - னணு ஆ) மின்ன * அணு 
இ) மின்னல்‌ + அணு ஈ) மின்‌ * அணு 
5. விரிவடைந்த என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது _____ 
௮) விரிவடைந்த ஆ) விரி-அடைந்த 
இ) விரிவு- அடைந்த ஈ) விரிவ்‌- அடைந்த 


பின்வரும்‌ சொற்களைச்‌ சொற்றொடரில்‌ அமைத்து எழுதுக 
அ) வணிகம்‌ ஆ) ஏற்றுமதி இ) சில்லறை ஈ)கப்பல்‌ 

குறுவினா 
1. வணிகம்‌ என்றால்‌ என்ன? 
2. பண்டமாற்று முறைக்கு எடுத்துக்காட்டுத்‌ தருக. 
3. சிறுவணிகப்‌ பொருட்கள்‌ யாவை? 

சிறுவினா 
1. சிறுவணிகம்‌, பெருவணிகம்‌ - வேறுபடுத்துக. 
2. பழந்தமிழர்‌ ஏற்றுமதி, இறக்குமதி செய்த பொருள்கள்‌ எவை? 

ஓ சிந்தனை வினா 7 

1. வணிகப்‌ பொருள்கள்‌ தற்காலத்தில்‌ எவ்வாறெல்லாம்‌ மக்களை வந்தடைகின்றன? 
2. உங்கள்‌ பகுதியில்‌ நடைபெறும்‌ தொழில்களைப்‌ பட்டியலிடுக. 

ஆங்கிலச்‌ சொல்லுக்கு இணையான தமிழ்ச்‌ சொல்லை எடுத்து எழுதுக. 


(மின்னணு வணிகம்‌, காசோலை, இணையத்தள வணிகம்‌, வரைவோலை, வங்கி, 
மின்னணு மயம்‌, பற்று அட்டை, பணத்தாள்‌, கடன்‌ அட்டை) 


ட 


கிரெடிட்‌ கார்டு 


ஈ-காமர்ஸ்‌ 


ன ளை ணை 


136 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 136 ஓ 20-03-2020 17:42:41 | | 


இயல்‌ 


"பாடுபட்டுத்‌ தேடிய பணத்தைப்‌ புதைத்து வைக்காதீர்‌" என்பது 
ஒளவையாரின்‌ அறிவுரை. பணத்தைப்‌ பயன்படுத்தாமல்‌ 
வைத்திருப்பது மடமை ஆகும்‌. பணத்தைக்‌ கொண்டு ஏதேனும்‌ 
நுழையும்முன்‌ ஒரு தொழில்‌ செய்து வாழ்வில்‌ முன்னேற வேண்டும்‌. பிறருக்கு 
உதவியாக வாழ வேண்டும்‌. அதுவே பணத்தின்‌ பயன்‌. 


இறு உழைப்பே மூலதனம்‌ 


ப்‌ 


ன்‌ கணை ஙு 
EPL 


இக்கருத்தை விளக்கும்‌ கதை ஒன்றை அறிவோம்‌ வாருங்கள்‌. 


பூங்குளம்‌ என்னும்‌ ஊரில்‌ அருளப்பர்‌ என்னும்‌ வணிகர்‌ இருந்தார்‌. ஒருமுறை அவர்‌ 
வெளிநாட்டிற்குச்‌ செல்ல வேண்டி இருந்தது. தமது பிள்ளைகள்‌ வளவன்‌, அமுதா, எழிலன்‌ 


ஆகிய மூவரையும்‌ அழைத்தார்‌. 


"பிள்ளைகளே! நான்‌ வெளிநாட்டிற்குச்‌ செல்ல இருக்கிறேன்‌. நான்‌ உங்கள்‌ 
ஒவ்வொருவருக்கும்‌ பணம்‌ தருகிறேன்‌. நான்‌ கொடுத்த பணத்தைக்‌ கவனமாகப்‌ 


பாதுகாத்து எனக்குத்‌ திருப்பித்தர வேண்டும்‌" எனக்‌ கூறினார்‌. 


ஒவ்வொருவருக்கும்‌ ஐம்பதாயிரம்‌ ரூபாய்‌ பணம்‌ கொடுத்தார்‌. மூவரும்‌ மகிழ்ச்சியுடன்‌ 


பெற்றுக்‌ கொண்டனர்‌. 


அருளப்பர்‌ அவர்களிடம்‌ 
விடைபெற்றுச்‌ சென்றார்‌. 
அவர்‌ சென்றதும்‌ மூன்று 
பிள்ளைகளும்‌ ஆலோசனை 
செய்தனர்‌. 


"நமது திறமையை 
எடைபோடவே தந்தை 


நமக்குப்‌ பணத்தைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌" 


என்றான்‌ வளவன்‌. 


"நானும்‌ அப்படித்தான்‌ 
நினைக்கிறேன்‌" என்றாள்‌ 
அமுதா. 


"நான்‌ அப்படி 
நினைக்கவில்லை. பணத்தைப்‌ 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 137 


20-03-2020 a2 | | 


பாதுகாக்கத்‌ தெரிகிறதா? என்று பார்க்கவே கொடுத்திருக்கிறார்‌' என்றான்‌ எழிலன்‌. 


வளவன்‌ உழவுத்தொழிலில்‌ ஆர்வம்‌ உடையவன்‌. தந்‌ைத கொடுத்த பணத்தைக்‌ 
கொண்டு நிலத்தைக்‌ குத்தகைக்குப்‌ பிடித்தான்‌. அந்நிலத்தை உழுது பண்படுத்தினான்‌. 
வேலியிட்டான்‌. பண்படூத்திய நிலத்தில்‌ காய்கறித்‌ தோட்டத்தை அமைத்தான்‌. நாள்தோறும்‌ 
கவனமுடன்‌ பாதுகாத்துப்‌ பராமரித்து வந்தான்‌. 


தோட்டம்‌ முழுவதும்‌ அவரை, பாகல்‌, வெண்டை, கத்தரி முதலிய காய்கள்‌ காய்த்துக்‌ 
குலுங்கின. அவற்றை நகரத்திற்குக்‌ கொண்டு சென்று விற்பனை செய்தான்‌. 


அமுதாவிற்கு ஆடு, மாடுகள்‌ வளர்ப்பதில்‌ விருப்பம்‌ அதிகம்‌. தந்தை கொடுத்த 
பணத்தைக்‌ கொண்டு 
நாட்டு மாடுகள்‌ 
சிலவற்றை வாங்கினாள்‌. 
அவற்றை அக்கறையோடு 
வளர்த்து வந்தாள்‌. 
அவை தந்து பாலை 
வீடு வீடாகச்‌ கொண்டு 
சென்று விற்றாள்‌. மேலும்‌ 
தயிர்‌, வெண்ணெய்‌, நெய்‌ 
போன்றவற்றை மகளிர்‌ 
சுய உதவிக்குழுக்கள்‌ 
மூலம்‌ விற்றுப்‌ பொருள்‌ 
ஈட்டினாள்‌. 


எழிலன்‌ தந்தை 
கொடுத்த பணத்தைப்‌ 
பத்திரமாக வைத்திருந்து 
மீண்டும்‌ தந்தையிடம்‌ 
ஓ ப்‌ பைடக்‌க 
வேண்டும்‌ என முடிவு 
செய்தான்‌. பணம்‌ வீட்டில்‌ இருந்தால்‌ திருட்டுப்‌ போய்விடும்‌: வட்டிக்கு முதலீடு செய்தால்‌ 
வட்டிக்கு ஆசைப்பட்டான்‌ எனத்‌ தந்தை தாழ்வாக நினைத்துக்‌ கொள்வாரே என 
எண்ணினான்‌. அருகில்‌ உள்ள வங்கிக்குச்‌ சென்று பாதுகாப்புப்‌ பெட்டத அறை ஒன்றை 
வாடகைக்கு எடுத்தான்‌. அதில்‌ வைத்துப்‌ பூட்டி விட்டுத்‌ திரும்பினான்‌. 


அருளப்பர்‌ தம்‌ பயணத்தை முடித்துக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தார்‌. வளவனை 
அழைத்தார்‌. "நான்‌ கொடுத்த பணம்‌ எங்கே?" என்று கேட்டார்‌. வளவன்‌ "அப்பா, நீங்கள்‌ 
எனக்குக்‌ கொடுத்த பணத்தைக்‌ கொண்டு வேளாண்மை செய்தேன்‌. நல்ல வருவாய்‌ 
கிடைத்தது. நீங்கள்‌ கொடுத்த பணம்‌ இப்போது இரண்டு மடங்காக உயர்ந்து உள்ளது" எனக்‌ 
கூறித்‌ தந்தையின்‌ முன்‌ பணத்தை வைத்தான்‌. 


138 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 138 ஓ 20-03-2020 17424 | | 


தந்தை மகிழ்ச்சி அடைந்தார்‌. "நல்லது! உண்மையும்‌ உழைப்பும்‌ உன்னிடமும்‌ உள்ளன. 
அந்தப்‌ பணத்தை நீயே வைத்துக்‌ கொள்‌. வேளாண்மையைத்‌ தொடர்ந்து செய்‌" என்றார்‌. 


அடூத்து அமுதாவை அழைத்தார்‌. அமுதா, "அப்பா நான்‌ மாடுகளை வாங்கிப்‌ பால்‌ 
கறந்து விற்றேன்‌. நீங்கள்‌ தந்த பணம்‌ இரண்டு மடங்காக ஆகியிருக்கிறது. இதோ பெற்றுக்‌ 
கொள்ளுங்கள்‌" என்று கூறிப்‌ பணத்தைத்‌ தந்தையிடம்‌ கொடுத்தாள்‌. "மிக்க மகிழ்ச்சி, 
இந்தப்‌ பணத்தை எனது பரிசாக நீயே வைத்துக்கொள்‌. பண்ணையை மேலும்‌ விரிவாக்கி 
நடத்து, வாழ்த்துகள்‌" என்றார்‌ தந்தை. 


இறுதியாக எழிலனை அழைத்தார்‌ தந்‌ைத. அவன்‌ வங்கியிலிருந்து தந்தை கொடுத்த 
தொகையை எடுத்து வந்தான்‌. "அப்பா நீங்கள்‌ கொடுத்த பணத்தை வங்கிப்‌ பாதுகாப்புப்‌ 
பெட்டகத்தில்‌ பத்திரமாக வைத்திருந்தேன்‌" என்று கூறிக்‌ கொடுத்தான்‌. 


பணம்‌ என்பது வங்கி காப்பறையில்‌ வைத்துப்‌ பாதுகாக்க வேண்டிய பொருளன்று. 
அதைப்‌ பயன்படுத்தித்‌ தொழில்‌ செய்து முன்னேறுவது இளம்‌ வயதும்‌ ஆற்றலும்‌ 
உடையோர்‌ செயல்‌. எழிலா! "நீ பணத்தையும்‌ பயன்படுத்தவில்லை. காலத்தையும்‌ 
வீணாக்கிவிட்டாய்‌. வயதில்‌ இளையவன்‌ நீ. என்னுடன்‌ சிறிதுகாலம்‌ உடனிருந்து 
தொழிலைக்‌ கற்றுக்கொள்‌. உன்‌ எதிர்கால வாழ்வுக்கு அது உதவும்‌" என்றார்‌. எழிலன்‌ 
தன்‌ தவற்றை உணர்ந்தான்‌. தந்தையிடம்‌ தொழில்‌ கற்று முன்னேற வேண்டும்‌ என முடிவு 
செய்தான்‌. 


ட © ° ப்‌ 
ஓ ட கற்பவை கற்றபின்‌ ட 


1. உழைப்பே மூலதனம்‌ கதையை வகுப்பில்‌ நாடகமாக நடித்துக்‌ காட்டுக. 


2. நீங்கள்‌ எழிலனாக இருந்திருந்தால்‌ என்ன செய்து இருப்பீர்கள்‌? வகுப்பறையில்‌ 


பேசுக. 


3. கதையில்‌ இடம்‌ பெறும்‌ கதாபாத்திரங்களில்‌ உங்களைக்‌ கவர்ந்தவர்‌ யார்‌? ஏன்‌? 


சுருக்கி எழுதுக 


உழைப்பே மூலதனம்‌ கதையைச்‌ சுருக்கி எழுதுக. 


ட்ட டந்த ட அத்‌ 
KHGHRG 


139 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 139 ஓ 20-03-2020 17424 | | 


கற்கண்மு [|] 


சுட்டு எழுத்துகள்‌, வினா எழுத்துகள்‌ 


சுட்டு எழுத்துகள்‌ 


அவன்‌, இவள்‌, அங்கு, இங்கு, அந்த, இந்த ஆகிய சொற்களைக்‌ 
கவனியுங்கள்‌. அவை ஒன்றைச்‌ சுட்டிக்‌ காட்டுகின்றன. இவ்வாறு 
சுட்டிக்காட்டுவதற்கு அச்சொற்களின்‌ முதலில்‌ அமைந்துள்ள ௮, இ ஆகிய 
F5OTSH "* | எழுத்துகளே காரணம்‌ ஆகும்‌. 


இவ்வாறு ஒன்றைச்‌ சுட்டிக்‌ காட்ட வரும்‌ எழுத்துகளுக்குச்‌ சுட்டு 
எழுத்துகள்‌ என்று பெயர்‌. 


அ, இ, உ ஆகிய மூன்று எழுத்துகளும்‌ சுட்டு எழுத்துகள்‌ ஆகும்‌. ஆனால்‌, இன்று 'உ' 
என்னும்‌ எழுத்தைச்‌ சுட்டாகப்‌ பயன்படுத்துவது இல்லை. 


அகச்சுட்ரு 
இவன்‌, அவன்‌, இது, அது - இச்சொற்களில்‌ உள்ள சுட்டூ எழுத்துகளை நீக்கினால்‌ பிற 
ட்‌ எழுத்துகள்‌ பொருள்‌ தருவதில்லை. இவ்வாறு, சுட்டு எழுத்துகள்‌ சொல்லின்‌ உள்ளேயே ட்‌ 
(அகத்தே) இருந்து சுட்டுப்பொருளைத்‌ தருவது அகச்சுட்டூ எனப்படும்‌ . 
புறச்சுட்டு 
அவ்வானம்‌-இம்மலை-இந்நூல்‌-இச்சொற்களில்‌ உள்ள சுட்டு எழுத்துகளை 
நீக்கினாலும்‌ பிற எழுத்துகள்‌ பொருள்‌ தரும்‌. இவ்வாறு சுட்டூ எழுத்துகள்‌ சொல்லின்‌ 
வெளியே (புறத்தே) இருந்து சுட்டுப்பொருளைத்‌ தருவது புறச்சுட்டு எனப்படும்‌. 


அண்மைச்சுட்ரு 
இவன்‌, இவர்‌, இது, இவை, இம்மரம்‌, தெரிந்து தெளிவோம்‌ 
இவ்வீடு - இச்சொற்கள்‌ நம்‌ அருகில்‌ 


(அண்மையில்‌) உள்ளவற்றைச்‌ சுட்டுகின்றன. அருகில்‌ உள்ளவற்றிற்கும்‌ தொலைவில்‌ 

எனவே, இஃது அண்மைச்சுட்டு எனப்படும்‌. உள்ளவற்றிற்கும்‌ இடையில்‌ 

அண்மைச்சுட்டுக்குரிய எழுத்து 'இ' ஆகும்‌. இருப்பதைச்‌ சுட்டிக்‌ காட்ட 'உ௨' 

கன்றைக்‌ ரப்‌ குட்டெழுத்து அக்காலத்தில்‌ 

பயன்படுத்தப்பட்டூள்ளது. 

அவள்‌, அவர்‌, அது, அவை, அவ்வீடு, 

அம்மரம்‌ - இச்சொற்கள்‌ தொலைவில்‌ (௭.கா.) உது, உவன்‌ 

(சேய்மையில்‌) உள்ளவற்றைச்‌ சுட்டுகின்றன. 

எனவே, இது சேய்மைச்சுட்டூ எனப்படும்‌. 

சேய்மைச்சுட்டுக்குரிய எழுத்து '௮' ஆகும்‌. 


140 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 140 ஓ 20-03-2020 17424 | | 


_ ணா | । ஓ | னை | | ப। 


சுட்ருத்திரிபு 
அம்மரம்‌, இவ்வீடு ஆகியவை புறச்சுட்டுகள்‌ என்பதை அறிவோம்‌. இச்சொற்களை 
அந்த மரம்‌, இந்த வீடு என்றும்‌ வழங்குகிறோம்‌. 


௮, இ ஆகிய சுட்டு எழுத்துகள்‌ மாற்றம்‌ பெற்று (திரிந்து) அந்த, இந்த என 
வழங்குகின்றன. 


இவ்வாறு, ௮, இ ஆகிய சுட்டூ எழுத்துகள்‌ அந்த, இந்த எனத்‌ திரிந்து சுட்டுப்‌ 
பொருளைத்‌ தருவது சுட்டுத்திரிபு எனப்படும்‌. 


கலவ கு ௦ - 
‘We கற்பவை கற்றபின்‌ 


கரிகாலனும்‌ அவனுடைய தங்கை மலர்க்கொடியும்‌ பூங்காவிற்குச்‌ சென்றனர்‌. 


அங்கு இருந்த செடிகளில்‌ பூக்கள்‌ மலர்ந்து இருந்தன. "இங்கு உள்ள மலர்களில்‌ 
இம்மலர்‌ அழகாக உள்ளது. அம்மலர்‌ பெரியதாக உள்ளது" என்றாள்‌ மலர்க்கொடி. 


"இந்த மலரைப்‌ பார்‌ அந்த மலரை விட அழகாக உள்ளது" என்றான்‌ கரிகாலன்‌. 


1. இப்பத்தியில்‌ உள்ள சுட்டுச்‌ சொற்களை எடுத்து எழுதுக 


2. நீங்கள்‌ அன்றாடம்‌ பயன்படுத்தும்‌ சுட்டுச்‌ சொற்கள்‌ சிலவற்றை எழுதுக. 


வினா எழுத்துகள்‌ 


வினாப்‌ பொருளைத்‌ தரும்‌ எழுத்துகளுக்கு வினா எழுத்துகள்‌ என்று பெயர்‌. சில 
வினா எழுத்துகள்‌ சொல்லின்‌ முதலில்‌ இடம்பெறும்‌. சில வினா எழுத்துகள்‌ சொல்லின்‌ 


இறுதியில்‌ இடம்பெறும்‌. 
௭, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய ஐந்தும்‌ வினா எழுத்துகள்‌ ஆகும்‌. 
“* மொழியின்‌ முதலில்‌ வருபவை - ௭, யா (எங்கு, யாருக்கு) 
* மொழியின்‌ இறுதியில்‌ வருபவை - ஆ, ஓ (பேசலாமா, தெரியுமோ) 


* மொழி முதலிலும்‌ இறுதியிலும்‌ வருபவை - ஏ (ஏன்‌, நீதானே) 
அகவினா 

எது, யார்‌, ஏன்‌ இச்சொற்களில்‌ உள்ள வினா எழுத்துகளை நீக்கினால்‌ பிற 
எழுத்துகளுக்குப்‌ பொருள்‌ இல்லை. 


இவ்வாறு வினா எழுத்துகள்‌ சொல்லின்‌ அகத்தே இருந்து வினாப்‌ பொருளைத்‌ தருவது 
அகவினா எனப்படும்‌. 


141 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 141 ஓ 20-03-2020 17424 | | 


_ ணா | । ஓ ப னை | | ப। 


புறவினா 


அவனா? வருவானோ? இச்சொற்களில்‌ உள்ள ஆ, ஓ ஆகிய வினா எழுத்துகளை 
நீக்கினாலும்‌ பிற எழுத்துகள்‌ பொருள்‌ தரும்‌. 


இவ்வாறு வினா எழுத்துகள்‌ சொல்லின்‌ புறத்தே வந்து வினாப்‌ பொருளைத்‌ தருவது 
புறவினா எனப்படும்‌. 


2089s, ° D ° 
RY கற்பவை கற்றபின்‌ 


பத்தியில்‌ உள்ள வினாச்‌ சொற்களை எடுத்து எழுதுக. 


செழியன்‌ துணிக்கடைக்குச்‌ சென்றான்‌. விற்பனையாளர்‌ ஒருவரிடம்‌ "ஆயத்த 
ஆடைகள்‌ பகுதி எங்கு உள்ளது?" என்று வினவினான்‌. "யாருக்கு ஆடை வேண்டும்‌? 
உனக்கா பெரியவர்களுக்கா?" என்று கேட்டார்‌ விற்பனையாளர்‌. "ஏன்‌ அப்படிக்‌ 
கேட்கிறீர்கள்‌? சிறுவர்களுக்கான ஆடைகள்‌ இல்லையோ?" என்று வினவினான்‌. 
"நீ கேட்பது உன்‌ அளவுக்குரிய ஆடைதானே? அதோ அந்தப்‌ பகுதியில்‌ இருக்கிறது" 


என்றார்‌ விற்பனையாளர்‌. 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுது. சப்ப ’ 
1. என்வீடு_____ உள்ளது. (அது / அங்கே) 
2௫ தி] ப ப ப்பட்ட வா. (இவர்‌ / இங்கே) 
பப! னகனய ககன்‌ தேங்கி இருக்கிறது? (அது / எங்கே) 
க. வாறி... தெரியுமா? (அவர்‌ / யாது) 
5. உன்வீடு அமைந்துள்ளது? (எங்கே / என்ன) 
குறுவினா 


1. சுட்டூ எழுத்துகள்‌ என்றால்‌ என்ன? அவை யாவை? 
2. அகவினா, புறவினா - வேறுபாடு யாது? 
சிந்தனை வினா 


அகச்சுட்டு, அகவினா, புறச்சுட்டு, புறவினா என்று பெயரிட்ட காரணத்தை எழுதுக. 


142 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 142 ஓ 20-03-2020 17424 | | 


டு 
ழ மொழியை ஆள்வோம்‌! 


சொற்றொடர்ப்‌ பயிற்சி. 
௮) அந்த, இந்த என்னும்‌ சுட்டுச்சொற்களை அமைத்துத்‌ தொடர்கள்‌ எழுதுக. 


ஆ) எங்கே, ஏன்‌, யார்‌ ஆகிய வினாச்சொற்களை அமைத்துத்‌ தொடர்கள்‌ எழுதுக. 


சொற்களைச்‌ சேர்த்துச்‌ சொற்றொடரை நீட்டி எழுதுக. 
௮) நான்‌ பள்ளியில்‌ படிக்கிறேன்‌. (ஆறாம்‌ வகுப்பு , அரசு) 
அ) பொன்னன்‌ முன்னேறினான்‌. ( வணிகம்‌ செய்து, பொருளீட்டி, துணி 
பின்வரும்‌ கட்டங்களில்‌ உள்ள சொற்களைக்‌ கொண்டூ சொற்றொடர்கள்‌ அமைக்க. 
சென்றாய்‌ 
சென்றார்‌ 
சென்றேன்‌ 


சென்றான்‌ 


சென்றாள்‌ 


அடைப்புக்குள்‌ உள்ள சொல்லைத்‌ தக்க இடத்தில்‌ சேர்த்து எழுதுங்கள்‌. 
அ) நீங்கள்‌ வரும்போது எனக்குப்‌ புத்தகம்‌ வாங்கி வாருங்கள்‌. (ஒரு) 
ஆ) நாம்‌ உரங்கள்‌ தயாரித்து உழவர்களுக்கு வழங்க வேண்டும்‌. (இயற்கை) 
இ) நான்‌ சொன்ன வேலையை அக்கறையுடன்‌ செய்திருக்கிறார்கள்‌. (மிகுந்த) 


சொல்லக்‌ கேட்டூ எழுதுக 
மல்லெடுத்து கதிர்ச்சுடர்‌ நாட்டுப்புறப்பாடல்‌ 
பண்டமாற்று வணிகம்‌ மின்னணுப்‌ பரிமாற்றம்‌ பட்டினப்பாலை 
வேளாண்மை அண்மைச்சுட்டு புறவினா 


கீழ்க்கண்ட பத்தியைப்‌ படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக 
மனிதர்களுக்குத்‌ தேவையான பொருள்களைக்‌ கிடைக்கச்‌ செய்வதே வணிகத்தின்‌ 
நோக்கங்களுள்‌ ஒன்று. ஓர்‌ இடத்தில்‌ உற்பத்தியாகும்‌ பொருள்களைப்‌ பல 
இடங்களுக்கு அனுப்புவதும்‌ பல இடங்களில்‌ கிடைக்கும்‌ பொருள்களை ஓர்‌ இடத்தில்‌ 
கிடைக்கச்‌ செய்வதும்‌ வணிகம்‌ ஆகும்‌. 


கிடைக்கும்‌ பொருள்களின்‌ மதிப்பைக்‌ கூட்டிப்‌ புதிய பொருளாக மாற்றுவது சிறந்த 
வணிகமாகும்‌. சான்றாகக்‌ கல்‌ என்பது விற்பனைப்‌ பொருளன்று. ஆனால்‌ அதனைச்‌ 
செதுக்கிச்‌ சிலையாக மாற்றலாம்‌. உதிரும்‌ கல்தூளைக்‌ கோலமாவாக மாற்றலாம்‌. 
இதனை மதிப்புக்‌ கூட்டுதல்‌ என்பர்‌. 


143 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 143 ஓ 20-03-2020 17424 | | 


_ ணா | । இ பட ன்‌ || | 


1. கிடைக்கும்‌ பொருள்களின்‌... 
மாற்றுவது சிறந்த வணிகம்‌. 
(அ) அளவை (ஆ) மதிப்பை (இ) எண்ணிக்கையை (ஈ) எடையை 


க்‌ கூட்டிப்‌ புதிய பொருளாக 


. சிலை செதுக்கப்படும்போது உதிரும்‌ கல்தூளை மாற்றலாம்‌. 


2 

3. வணிகத்தின்‌ நோக்கம்‌ என்ன? 

4. மதிப்புக்‌ கூட்டுதல்‌ என்றால்‌ என்ன? 
5. இப்பத்திக்கு ஏற்ற தலைப்பை எழுதுக 


கடிதம்‌ எழுதுக. 
பிறந்த நாள்‌ பரிசு அனுப்பிய மாமாவுக்கு நன்றி தெரிவித்துக்‌ கடிதம்‌ எழுதுக. 


Ae மொழியோடு விளையாடு 


விடுகதைக்கு விடை காணுங்கள்‌ 
(கப்பல்‌, ஏற்றுமதி இறக்குமதி, தராசு, நெல்மணி, குதிரை) 


1) தனி ஆளாய்‌ இருந்தால்‌ நடுநிலையாய்‌ இருந்திடூவான்‌; யாரும்‌ வந்து அமர்ந்தால்‌ 
ஏற்றம்‌ இறக்கம்‌ காட்டிடுவான்‌. அவன்‌ யார்‌? 


2) தண்ணீரில்‌ கிடப்பான்‌; தள்ளாடித்‌ தள்ளாடி நடப்பான்‌; காலில்லாத அவன்‌ யார்‌? 
3) பேசமுடியாத ஓட்டப்பந்தய வீரனுக்கு வாய்க்கு மட்டும்‌ பூட்டு. அவன்‌ யார்‌? 
4) இயந்திரத்தால்‌ செய்ய முடியாத மணி; ஊசி நூலில்‌ கோக்க முடியாத மணி: பூமியில்‌ 
விளையும்‌ மணி, பூவுலகத்தார்‌ விரும்பும்‌ மணி. எந்த மணி? 
5) ஒருமதி வெளியே போகும்‌; ஒருமதி உள்ளே வரும்‌: இருமதியும்‌ சேர்ந்துவிட்டால்‌ 
பலநிதியும்‌ சேர்ந்து வரும்‌. அவை என்ன? 
பின்வரும்‌ நவமணிகளை அகரவரிசைப்படுத்தி எழுதுக. 
நீலம்‌, கோமேதகம்‌, மாணிக்கம்‌, வைரம்‌, பவளம்‌, வைடூரியம்‌, முத்து, புஷ்பராகம்‌, 
மரகதம்‌ 
செயல்திட்டம்‌ 


1. பண்டைத்‌ தமிழகத்தின்‌ துறைமுகங்கள்‌ பற்றியும்‌ அங்கு ஏற்றுமதி இறக்குமதி 
செய்யப்பட்ட பொருள்களைப்‌ பற்றியும்‌ எழுதுக. 


2. உங்களுக்குத்‌ தெரிந்த மூன்று தொழில்களின்‌ பெயர்களை எழுதுக. அத்‌ தொழிலின்‌ 
தொடர்புடைய ஐந்தைந்து சொற்களைப்‌ பட்டியலிடுக. 


(எ.தா.) உழவுத்‌ தொழில்‌ - ஏர்‌, கலப்பை, க ன்‌ க 2-௮ ட 


14. 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 144 ஓ 20-03-2020 17424 | | 


குறுக்கெழுத்துப்‌ புதிர்‌ 


இடமிருந்து வலம்‌ மேலிருந்து கீழ்‌ 
1. நானிலம்‌ படைத்தவன்‌ பாடலை 1. காடும்‌ காடு சார்ந்த இடமும்‌ 
எழுதியவர்‌. 3. தோட்டத்தைச்‌ சுற்றி __ ஆ ஆஆ 
2. சுட்டிக்காட்டப்‌ பயன்படுவது _ அமைக்க வேண்டும்‌ . 
எழுத்து. 
ட்‌ கீழிலிருந்து மேல்‌ 
வலமிருந்து இடம்‌ 4. மீனவருக்கு மேகம்‌ டட 
4. அரேபியாவிலிருந்து இறக்குமதி போன்றது. 
ஓ செய்யப்பட்டது 5. உடலுக்குப்‌ போர்வையாக அமைவது ஓ 


5. ஒரு பொருளைக்‌ கொடுத்து வேறு 
பொருளைப்‌ பெறும்‌ முறை 


உ." நிற்க அதற்குத்‌ தக... 


என்‌ பொறுப்புகள்‌ 
1. இந்தியக்‌ குடிமகனாக எனது கடமையை நிறைவேற்றுவேன்‌. 
2. கலப்படம்‌ பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம்‌ ஏற்படுத்துவேன்‌. 
3. நெகிழிப்‌ பயன்பாட்டை இயன்றவரை தவிர்ப்பேன்‌. 


4. கடைக்குச்‌ செல்லும்போது துணிப்பைகளை எடுத்துச்‌ செல்வேன்‌. 


கலைச்சொல்‌ அறிவோம்‌ 


பண்டம்‌ - Commodity கடற்பயணம்‌ - Voyage 
பயணப்படகுகள்‌ - Ferries தொழில்‌ முனைவோர்‌ - Entrepreneur 
பாரம்பரியம்‌ - Heritage கலப்படம்‌ - Adulteration 
நுகர்வோர்‌ - Consumer வணிகர்‌ - Merchant 


145 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 145 ஓ 20-03-2020 17424 | | 


ZN 


LTT | 


ட இணையத்தில்‌ காண்க 


பல்வேறு நிறுவனங்களின்‌ கைப்பேசி விலைப்‌ பட்டியலையும்‌ அதன்‌ சிறப்பு 
இயல்புகளையும்‌ இணையத்தில்‌ கண்டு தொகுத்து வருக. 


புதிய சாதனை 
100மனி9றருத்நு சொற்கள்‌ 


ு கொடுக்கப்பட்டிருக்கும்‌ உரலி / விரைவுக்‌ குறியீட்டைப்‌ பயன்படுத்திச்‌ 
@ சொல்லினம்‌ என்னும்‌ செயலியைப்‌ பதிவிறக்கம்‌ செய்து நிறுவிக்கொள்க. ஆ 


ு செயலியின்‌ முதல்‌ பக்கத்தில்‌ எளிமை, கடினம்‌ என்னும்‌ இரு தெரிவுகள்‌ 
தோன்றும்‌. ஏதேனும்‌ ஒன்றைத்‌ தெரிவு செய்து கொடுக்கப்பட்டிருக்கும்‌ 
எழுத்துகளில்‌ இருந்து புதிய சொற்களை உருவாக்குக. 


5 சொல்லினம்‌ (80/8) 


௪ ப 
2) 7 கழகாரத்தை நிறுத்த 


செயல்பாட்டிற்கான உரலி 
https://play.google.com/store/apps/details?id=com.nilatech.Sollinam 


*கொடுக்கப்பட்டூுள்ள படங்கள்‌அடையாளத்திற்காக மட்டுமே 


146 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 146 ஓ 20-03-2020 னி | 


__- நக்க | | | | | ஓ ட கொ | | ப। 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ இ 


இந்திய நாட்டின்‌ சிறப்புகளை அறிதல்‌ 
வாழ்வில்‌ எளிமையின்‌ சிறப்பை உணர்தல்‌ 
சமூக மாற்றத்தில்‌ காந்தியின்‌ பங்கினைத்‌ தெரிந்து கொள்ளுதல்‌ 


விடுதலைப்‌ போராட்டத்தில்‌ பெண்களின்‌ பங்கினை அறிந்து போற்றுதல்‌ 


¥ NV ஆ. 


சொற்களின்‌ வகைகளை அறிந்து பயன்படுத்துதல்‌ 


147 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 147 ஓ 20-03-2020 17:42:44 | | 


கவிதைப்பேழை | 


பாரதம்‌ அன்றைய நாற்றங்கால்‌ 


~~ 


நமது நாடு வளம்‌ பொருந்தியது. இங்கு இயற்கை வளங்கள்‌ | 
மட்டுமன்றி இலக்கிய வளங்களும்‌ மிகுந்துள்ளன. 
வேற்றுமையில்‌ ஒற்றுமையைக்‌ கொண்டது நமதுநாடு. இமயம்‌ 
நுழையும்முன்‌ முதல்‌ குமரி வரை வாழும்‌ இந்தியர்கள்‌ அனைவரும்‌ உணவு, 
உடை, மொழி, நாகரிகம்‌ ஆகியவற்றால்‌ வேறுபட்டு இருந்தாலும்‌ 
உணர்வால்‌ ஒன்றுபட்டவர்களே. தேசிய ஒருமைப்பாட்டைப்‌ 

போற்றும்‌ பாடலை அறிவோம்‌ வாருங்கள்‌. 


புதுமைகள்‌ செய்த தேசமிது 
பூமியின்‌ கிழக்கு வாசலிது! 


தெய்வ வள்ளுவன்‌ நெய்த குறள்தான்‌ 
தேசம்‌ ௨_ருத்திய நூலாடை! 
மெய்களைப்‌ போற்றிய இந்தியக்‌ தாய்க்கு 
மெய்யுணர்வு என்கிற மேலாடை/ 


காளி தாசனின்‌ கேணிசைப்‌ பாடல்கள்‌ 

காவிரிக்‌ கரையில்‌ எதிரொலிக்க 

கம்பனின்‌ அமுதக்‌ கவிகை களுக்குக்‌ 

கங்கை அலைகள்‌ இசையமைக்க (புதுமைகள்‌) 


கன்னிக்‌ குமரியின்‌ கூந்த லுக்காகக்‌ 

காஸஷ்மீர்ச்‌ தோட்டம்‌ பூத்தொருக்கும்‌/ 

மேற்கு மலைகள்‌ நதிகளை அனுப்பிக்‌ 

கிழக்குக்‌ கரையின்‌ நலம்கேட்கும்‌! (புதுமைகள்‌) 


புல்வெளி யெல்லாம்‌ பூக்கா டாகிப்‌ 

புன்னகை செய்த பொற்காலம்‌! 

கல்லைக்‌ கூட காவிய மாக்கிக்‌ 

கட்டி நிறுத்திய கலைக்கூடம்‌! (புதுமைகள்‌) 


அன்னை நாட்டின்‌ அமுத சுரபியில்‌ 
அன்னிய நாருகள்பசிதீர 

அண்ணல்‌ காந்தியின்‌ சின்னக்‌ கைத்தடி 
அறத்தின்‌ ஊன்று கோலாக 


புதுமைகள்‌ செய்த தேசமிது 
பூமியின்‌ கிழக்கு வாசலிது!” 
- தாராபாரதி 


148 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 148 ஓ 20-03-2020 174245 | | 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 149 ஓ 20-03-2020 174245 | | 


சொல்லும்‌ பொருளும்‌ 


மெய்‌- உண்மை தேசம்‌ - நாடூ 


பாடலின்‌ பொருள்‌ 


பூமியின்‌ கிழக்கு வாசலாகத்‌ திகழும்‌ நமது இந்தியநாடு பல புதுமைகளைச்‌ செய்த 
நாடு. திருக்குறள்‌ நமது நாடூ அணிந்திருக்கும்‌ ஆடையாக விளங்குகின்றது. உண்மைகளைப்‌ 
போற்றும்‌ இந்தியத்‌ தாய்க்கு மெய்யுணர்வே மேலாடையாக விளங்குகின்றது. காளிதாசர்‌ 
இயற்றிய இனிமையான பாடல்கள்‌ காவிரிக்கரை வரை எதிரொலிக்கின்றன. கம்பரின்‌ 
அமுதம்‌ போன்ற கவிதை வரிகளுக்குக்‌ கங்கை ஆற்றின்‌ அலைகள்‌ இசையமைக்கின்றன. 


குமரிமுனை ஆகிய கன்னியின்‌ கூந்தலுக்காகக்‌ காஷ்மீரத்து மலர்கள்‌ மாலையாகத்‌ 
தொடுக்கப்படுகின்றன. மேற்கே தோன்றும்‌ நதிகள்‌ கிழக்கு எல்லை வரை பாய்ந்து 
நன்மைகளை விளைவிக்கின்றன. புல்வெளிகள்‌ எல்லாம்‌ பூக்கள்‌ மலர்ந்து 
பொற்காலமாகப்‌ புன்னகை புரிகின்றன. கல்லில்‌ செதுக்கிய சிற்பங்கள்‌ யாவும்‌ காவியக்‌ 
கலைக்கூடமாகக்‌ காட்சி தருகின்றன. 


அள்ள அள்ளக்‌ குறையாத அமுதசுரபியாக அன்னை பாரத நாடு திகழ்கின்றது. நம்‌ 
நாடு பிறநாட்டு மக்களின்‌ பசியையும்‌ போக்கி வருகின்றது. அறத்தின்‌ ஊன்றுகோலாக 
காந்தியடிகளின்‌ அகிம்சை என்னும்‌ சிறிய கைத்தடி விளங்குகின்றது. 


நூல்‌ வெளி 


தாராபாரதியின்‌ இயற்பெயர்‌ இராதாகிருஷ்ணன்‌. 
கவிஞாயிறு என்னும்‌ அடைமொழி பெற்றவர்‌. புதிய 
விடியல்கள்‌, இது எங்கள்‌ கிழக்கு, விரல்‌ நுனி 
வெளிச்சங்கள்‌ முதலானவை இவர்‌ இயற்றிய நூல்களாகும்‌. 


இப்பாடல்‌ தாராபாரதியின்‌ கவிதைகள்‌ என்னும்‌ தொகுப்பில்‌ 
இடம்பெற்றுள்ளது. 


ட ப்‌ © ப்‌ 
Ey கற்பவை கற்றபின்‌ 


1. பாரதம்‌ அன்றைய நாற்றங்கால்‌ என்னும்‌ பாடலை இசையோடு பாடுக. 


2. நாட்டு முன்னேற்றத்தில்‌ நம்‌ பங்கு என்னும்‌ தலைப்பில்‌ பேசுக. 


149 


_ ணா | । ஓ 


A ப்பி 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. தேசம்‌ உடுத்திய நூலாடை எனக்‌ கவிஞர்‌ குறிப்பிடும்‌ நூல்‌ LAPHLS 
௮) திருவாசகம்‌ ஆ) திருக்குறள்‌ 
இ) திரிகடுகம்‌ ஈ) திருப்பாவை 


2. காளிதாசனின்‌ தேனிசைப்‌ பாடல்கள்‌ எதிரொலிக்கும்‌ இடம்‌ 
அ) காவிரிக்கரை ஆ வைகைக்கரை இ) கங்கைக்கரை ஈ) யமுனைக்கரை 
3. கலைக்கூடமாகக்‌ காட்சி தருவது 
௮) சிற்பக்கூடம்‌ ஆ) ஓவியக்கூடம்‌ இ) பள்ளிக்கூடம்‌ ஈ)சிறைக்கூடம்‌ 
4. நூலாடை என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 
அ) நூல்‌ அடை ஆஅ)நூலாரடை இ)றநூல்‌*லாடை ஈ) நூலா* ஆடை 
3. எதிர்‌*ஒலிக்க என்பதைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ 
௮) எதிரலிக்க ஆ) எதிர்‌ஒலிக்க இ) எதிரொலிக்க ஈ) எதிர்ரொலிக்க 


நயம்‌ அறிக 
1. பாரதம்‌ அன்றைய நாற்றங்கால்‌ என்னும்‌ பாடலில்‌ அமைந்துள்ள எதுகைச்‌ 
சொற்களை எடுத்து எழுதுக. 
2. பாரதம்‌ அன்றைய நாற்றங்கால்‌ என்னும்‌ பாடலில்‌ அமைந்துள்ள மோனைச்‌ 
சொற்களை எடுத்து எழுதுக. 
3. பாரதம்‌ அன்றைய நாற்றங்கால்‌ என்னும்‌ பாடலில்‌ அமைந்துள்ள இயைபுச்‌ 
சொற்களை எடுத்து எழுதுக. 
குறுவினா 
1. தாராபாரதியின்‌ பாடலில்‌ இடம்பெற்றுள்ள கவிஞர்களின்‌ பெயர்களைக்‌ குறிப்பிடுக. 
2. இந்தியாவின்‌ மேற்கு, கிழக்கு ஆகிய திசைகளை இணைத்துக்‌ கவிஞர்‌ காட்டும்‌ 
காட்சியை எழுதுக. 
சிந்தனை வினா 
நம்‌ நாட்டின்‌ முன்னேற்றத்திற்கு மாணவர்கள்‌ செய்ய வேண்டியவை பற்றிச்‌ சிந்தித்து 


எழுதுக. 


15௦ 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 150 ஓ 20-03-2020 174245 | | 


2௨1. 
LAYDHH 


காந்தியடிகள்‌ இந்திய விடுதலைக்குப்‌ பாடுபட்டவர்‌ என்பதை 
நாடு நன்கு அறியும்‌. பெண்கள்‌ முன்னேற்றம்‌, சமுதாய 
மறுமலர்ச்சி, தீண்டாமை ஒழிப்பு முதலியவற்றுக்காகவும்‌ 
நுழையும்முன்‌ அவர்‌ பாடுபட்டார்‌. எளிமையை ஓர்‌ அறமாகப்‌ போற்றினார்‌. 
இந்தியாவில்‌ அவர்‌ காலடி படாத இடமே இல்லை. 
தமிழ்நாட்டின்‌ மீதும்‌ தமிழ்மொழியின்‌ மீதும்‌ காந்தியடிகள்‌ 

கொண்ட பற்றினைக்‌ காண்போம்‌ வாருங்கள்‌. 


ட்ட 


AA ந] 


மதுரையில்‌ உள்ள காந்தி அருங்காட்சியகம்‌ 


காந்தியடிகளுக்குத்‌ தமிழ்நாட்டின்‌ மீதும்‌ தமிழ்‌ மக்கள்‌ மீதும்‌ மிகுந்த அன்பு உண்டு. 
அவர்‌ பலமுறை தமிழ்நாட்டில்‌ பயணம்‌ செய்துள்ளார்‌. அப்போது சுவையான பல 
நிகழ்வுகள்‌ நடந்துள்ளன. அவற்றில்‌ சிலவற்றைக்‌ காணலாம்‌. 


1919 ஆம்‌ ஆண்டு பிப்ரவரி மாதம்‌ காந்தியடிகள்‌ சென்னைக்கு வந்தார்‌. அப்போது 
ஆங்கில அரசு ரெளலட்‌ சட்டம்‌ என்னும்‌ கடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தி 
இருந்தது. அதனை எதிர்த்துப்‌ பெரிய போராட்டத்தை நடத்தக்‌ காந்தியடிகள்‌ திட்டமிட்டார்‌. 
அதைப்‌ பற்றிய கருத்தாய்வுக்‌ கூட்டம்‌ இராஜாஜியின்‌ வீட்டில்‌ நடைபெற்றது. காந்தியடிகள்‌, 
அங்கு ஒரு மெத்தையில்‌ அமர்ந்து இருந்தார்‌. அவருக்கு அருகில்‌ இராஜாஜியும்‌ மற்ற 
தலைவர்களும்‌ நின்றுகொண்டு இருந்தனர்‌. 


151 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 151 ஓ 20-03-2020 174245 | | 


_ ணா | । ஓ 


அப்போது அங்கு வந்த பாரதியார்‌ விரைந்து சென்று காந்தியடிகளின்‌ அருகில்‌ 
அமர்ந்தார்‌. "திரு. காந்தி அவர்களே! நான்‌ இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டத்திற்கு 
ஏற்பாடு செய்துள்ளேன்‌. அதற்குத்‌ தாங்கள்‌ தலைமைதாங்க முடியுமா?" என்று கேட்டார்‌. 
"இன்று எனக்கு வேறு பணி இருக்கிறது. உங்கள்‌ பொதுக்கூட்டத்தை நாளை நடத்த 
முடியுமா?" என்று கேட்டார்‌ காந்தியடிகள்‌. "அது முடியாது. திட்டமிட்டபடி கூட்டம்‌ 
நடக்கும்‌. தாங்கள்‌ தொடங்கப்போகும்‌ இயக்கத்துக்கு என்‌ வாழ்த்துகள்‌" என்று கூறிய 
பாரதியார்‌ "நான்‌ போய்‌ வருகிறேன்‌" என்று கூறி எழுந்து சென்றுவிட்டார்‌. 


அவர்‌ சென்றதும்‌ "இவர்‌ யார்‌?" என்று காந்தி வியப்புடன்‌ கேட்டார்‌. "இவர்‌ எங்கள்‌ 
தமிழ்நாட்டுக்‌ கவிஞர்‌ என்றார்‌ இராஜாஜி. "அப்படியா! இவரைப்‌ பத்திரமாகப்‌ பாதுகாக்க 


வேண்டும்‌" என்றார்‌ காந்தியடிகள்‌. இந்நிகழ்ச்சியின்‌ 
மூலம்‌ பாரதியார்‌ பற்றிய காந்தியடிகளின்‌ 
மதிப்பீட்டை அறியலாம்‌. 


1921 ஆம்‌ ஆண்டு செப்டம்பர்‌ மாதத்தில்‌ 
காந்தியடிகள்‌ தமிழ்நாட்டிற்கு வந்தார்‌. அப்போது 
புகைவண்டியில்‌ மதுரைக்குச்‌ சென்றார்‌. செல்லும்‌ 
வழியில்‌ பெரும்பாலான மக்கள்‌ இடுப்பில்‌ ஒரு 
துண்டு மட்டுமே அணிந்து இருப்பதைக்‌ கண்டார்‌. 
அப்போது காந்தியடிகள்‌ நீளமான வேட்டி, 
மேல்சட்டை, பெரிய தலைப்பாகை அணிவதை 
வழக்கமாகக்‌ கொண்டிருந்தார்‌. 


பெரும்பாலான இந்தியர்கள்‌ போதிய உடைகள்‌ 
இல்லாமல்‌ இருக்கிறார்கள்‌. தான்‌ மட்டும்‌ இவ்வளவு 
துணிகளை அணிவதா? என்று சிந்தித்தார்‌. 
அன்றுமுதல்‌ வேட்டியும்‌ துண்டும்‌ மட்டுமே அணியத்‌ 
தொடங்கினார்‌. அவரது தோற்றத்தில்‌ மிகப்பெரிய 
மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை தமிழ்நாட்டுக்கு 
உண்டு. அந்தக்‌ கோலத்திலேயே தம்‌ வாழ்நாள்‌ 
முழுவதும்‌ இருந்தார்‌. உலகம்‌ போற்றிய எளிமைத்‌ 
திருக்கோலம்‌ இதுவாகும்‌. 


காந்தியடிகள்‌ ஒருமுறை காரைக்குடியைச்‌ 
சுற்றியுள்ள ஊர்களில்‌ சுற்றுப்பயணம்‌ செய்தார்‌. 
அப்போது கானாடுகாத்தான்‌ என்னும்‌ ஊரில்‌ அன்பர்‌ 
ஒருவர்‌ வீட்டில்‌ தங்கி இருந்தார்‌. அந்த வீடு மிகவும்‌ 
ஆடம்பரமாக இருந்தது. வீட்டில்‌ எங்குப்‌ பார்த்தாலும்‌ 
வெளிநாட்டு அலங்காரப்‌ பொருள்கள்‌ நிறைந்து 
இருந்தன. காந்தியடிகள்‌ அந்த அன்பரிடம்‌, "உங்கள்‌ 
வீட்டை வெளிநாட்டுப்‌ பொருள்களால்‌ அழகு செய்து 
இருக்கிறீர்கள்‌. அதற்குச்‌ செலவு செய்த பணத்தில்‌ 
பத்தில்‌ ஒரு பங்கு பணத்தை என்னிடம்‌ கொடுத்தால்‌ 


152 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 152 ஓ 


20-03-2020 17424 | | 


_ ணா | । ஓ ப ன | | ப। 


போதும்‌. இதைவிட அழகாகச்‌ செய்துவிடுவேன்‌" என்று கூறினார்‌. அதனைக்‌ கேட்டு, 
அன்பர்‌ தலைகுனிந்தார்‌. அந்த வீட்டுக்குக்‌ காந்தியடிகள்‌ மறுமுறை வந்தபோது அங்கே 
வெளிநாட்டுப்‌ பொருள்கள்‌ ஒன்றுகூட இல்லை. காந்தியடிகள்‌ மகிழ்வுடன்‌ அவரைப்‌ 
பாராட்டினார்‌. 


காந்தியடிகள்‌ ஒருமுறை மதுரையில்‌ தங்கி இருந்தார்‌. மீனாட்சி அம்மன்‌ கோவிலுக்குச்‌ 
சென்று வரலாம்‌ என்று தலைவர்கள்‌ அவரை அழைத்தனர்‌. "அந்தக்‌ கோவிலுக்குள்‌ 
செல்ல எல்லா மக்களுக்கும்‌ அனுமதி உண்டா?" என்று காந்தியடிகள்‌ கேட்டார்‌. அங்கு 
இருந்தவர்கள்‌ "இல்லை" என்றனர்‌. "அப்படியானால்‌ அங்கே வரமாட்டேன்‌" என்று 
கூறிவிட்டார்‌. பல ஆண்டுகளுக்குப்‌ பிறகு அந்தக்‌ கோவிலுக்குள்‌ செல்ல அனைவருக்கும்‌ 
உரிமை உண்டு என்று அறிவிக்கப்பட்டது. அதன்‌ பிறகு மதுரைக்கு வந்த போதுதான்‌ 
காந்தியடிகள்‌ மீனாட்சி அம்மன்‌ கோவிலுக்குள்‌ சென்றார்‌. 


இதே போன்ற நிகழ்ச்சி குற்றாலத்திலும்‌ நடைபெற்றது. குற்றால அருவியில்‌ நீராட 
அனைவருக்கும்‌ உரிமை அளிக்கப்பட்டு இருந்தது. ஆனால்‌, அருவிக்குச்‌ செல்லும்‌ 
வழியில்‌ ஒரு கோவில்‌ இருந்தது. அதன்‌ வழியாகச்‌ செல்ல ஒருசாராருக்குத்‌ தடை 
இருந்தது. எனவே அனைவரும்‌ அருவியில்‌ 
நீராட முடியாத நிலை இருந்தது. அதனை 
அறிந்த காந்தியடிகள்‌ குற்றால அருவியில்‌ 
நீராட மறுத்துவிட்டார்‌. மனிதர்களிடம்‌ 
உயர்வு தாழ்வு பாராட்டக்‌ கூடாது என்பதில்‌ 
காந்தியடிகள்‌ உறுதியாக இருந்ததை காந்தியடிகளின்‌ தமிழ்க்‌ கையெழுத்து 
இதன்மூலம்‌ அறிய முடிகிறது. 


Gell. (5, மீந்த 


காந்தியடிகள்‌ தமக்கும்‌ தமிழுக்கும்‌ உள்ள தொடர்பைப்‌ பற்றிப்‌ பலமுறை 
கூறியுள்ளார்‌. தென்னாப்பிரிக்காவில்‌ வாழ்ந்த காலத்தில்‌ தமிழ்மொழியைக்‌ கற்கத்‌ 
தொடங்கியதாகக்‌ கூறியுள்ளார்‌. ஜி.யு.போப்‌ எழுதிய தமிழ்க்கையேடூ தம்மைக்‌ 
கவர்ந்ததாகவும்‌ குறிப்பிட்டு உள்ளார்‌. திருக்குறள்‌ அவரைப்‌ பெரிதும்‌ கவர்ந்த நூலாகும்‌. 


1937 ஆம்‌ ஆண்டு சென்னையில்‌ இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றது. 
அம்மாநாட்டுக்குக்‌ காந்தியடிகள்‌ தலைமை வகித்தார்‌. உ.வே.சாமிநாதர்‌ வரவேற்புக்குழுத்‌ 
தலைவராக இருந்தார்‌. உ.வே.சாமிநாதரின்‌ உரையைக்‌ கேட்ட காந்தியடிகள்‌ மகிழ்ந்தார்‌. 
"இந்தப்‌ பெரியவரின்‌ அடி நிழலில்‌ இருந்து தமிழ்‌ கற்க வேண்டும்‌ என்னும்‌ ஆவல்‌ 
உண்டாகிறது" என்று கூறினார்‌ காந்தியடிகள்‌. 


இந்நிகழ்வுகள்‌ மூலம்‌ ஏற்றத்தாழ்வு அற்ற சமுதாயம்‌ மலர வேண்டும்‌ என்னும்‌ 


காந்தியடிகளின்‌ உள்ள உறுதியை அறிந்து கொள்ளலாம்‌. மேலும்‌ அவர்‌ தமிழ்‌ மொழியின்‌ 
மீது கொண்ட பற்றையும்‌ அறிந்து கொள்ள முடிகிறது. 


153 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 153 ஓ 20-03-2020 17424 | | 


_ ணா | । ஓ | னை | | ப। 


கவு 2 ட்‌ ட்‌ 
ட கற்பவை கற்றபின்‌ 


1. காந்தியடிகளின்‌ பொன்மொழிகளைத்‌ திரட்டுக. 


2. காந்தியடிகள்‌ நடத்திய அறவழிப்‌ போராட்டங்களின்‌ பெயர்களைத்‌ தொகுக்க. 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. காந்தியடிகளிடம்‌ உடைஅணிவதில்‌ மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர்‌ 
௮) கோவை ஆமதுரை இ)தஞ்சாவூர்‌ ஈ) சிதம்பரம்‌ 


2. காந்தியடிகள்‌ _____ அடி நிழலில்‌ இருந்து தமிழ்‌ கற்க வேண்டும்‌ என்று 
விரும்பினார்‌. 
௮) நாமக்கல்‌ கவிஞர்‌ ஆ) பாரதிதாசன்‌ இ) உ.வே.சாமிநாதர்‌ ஈ) பாரதியார்‌ 
பொருத்துக 
© 1. இலக்கிய மாநாடு - பாரதியார்‌ $ 
2. தமிழ்நாட்டுக்‌ கவிஞர்‌ - சென்னை 
3. குற்றாலம்‌ - ஜி.யு.போப்‌ 
4. தமிழ்க்‌ கையேடு - அருவி 
சொற்றொடரில்‌ அமைத்து எழுதுக 
1. ஆலோசனை 2. பாதுகாக்க 3. மாற்றம்‌ 4. ஆடம்பரம்‌ 
குறுவினா 


1. காந்தியடிகள்‌ மதுரை மீனாட்சியம்மன்‌ கோவிலுக்குள்‌ முதலில்‌ ஏன்‌ 
நுழையவில்லை? 
2. காந்தியடிகளுக்குத்‌ தமிழ்‌ கற்கும்‌ ஆர்வத்தை ஏற்படூத்திய நிகழ்வைக்‌ கூறுக. 
சிறுவினா 
1. காந்தியடிகளின்‌ உடை மாற்றத்திற்குக்‌ காரணமாக அமைந்த நிகழ்வினை எழுதுக. 
2. காந்தியடிகளுக்கும்‌ தமிழுக்கும்‌ உள்ள தொடர்பை எழுதுக. 
சிந்தனை வினா 


காந்தியடிகளிடம்‌ காணப்படும்‌ உயர்ந்த பண்புகளாக நீங்கள்‌ கருதுபவை யாவை? 
154 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 154 ஓ 20-03-2020 17424 | | 


நுழையும்முன்‌ 


வாருங்கள்‌. 


விரிவானம்‌ [1] 
வேலுநாச்சியார்‌ 


வணிகம்‌ செய்ய வந்த ஆங்கிலேயர்‌ சிறிது சிறிதாக நமது 
நாட்டைக்‌ கைப்பற்றிக்‌ கொண்டனர்‌. அவர்களை எதிர்த்து 
வீரப்போர்‌ புரிந்தவர்கள்‌ பலர்‌. அவர்களுள்‌ வெற்றி 
பெற்றவர்கள்‌ சிலரே. வீரமும்‌ அதனால்‌ விளையும்‌ வெற்றியும்‌ 
போருக்கு முக்கியமானவை. சூழ்நிலைக்கேற்பச்‌ செயல்பட்டுப்‌ 
பெறும்‌ வெற்றியே சிறந்தது. விடுதலைப்போரில்‌ ஆண்களுக்கு 
நிகராகச்‌ செயல்பட்டூ வெற்றி வாகை சூடிய பெண்களுள்‌ ஒருவரைப்‌ பற்றி அறிவோம்‌ 


ட்‌ கனை ஙு 
L5HSRZ 


இராமநாதபுரத்தை ஆட்சி செய்த 
செல்லமுத்து மன்னரின்‌ ஒரே மகள்‌ 
வேலுநாச்சியார்‌. தாய்மொழியாகிய தமிழ்‌ 
மட்டும்‌ அல்லாமல்‌ ஆங்கிலம்‌, பிரெஞ்சு, 
உருது ஆகிய மொழிகளையும்‌ சிறப்பாகக்‌ 
கற்றார்‌. சிலம்பம்‌, குதிரையேற்றம்‌, வாட்போர்‌, 
விற்பயிற்சி ஆகியவற்றையும்‌ முறையாகக்‌ 
கற்றுக்‌ கொண்டார்‌. சிவகங்கை மன்னர்‌ 
முத்துவடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு 
வாழ்ந்து வந்தார்‌. 

காளையார்கோவிலில்‌ நடைபெற்ற 
போரில்‌ முத்துவடுகநாதர்‌ ஆங்கிலேயரால்‌ 
நயவஞ்சகமாகக்‌ கொல்லப்பட்டார்‌. 
வேலுநாச்சியார்‌ ஆங்கிலேயரை வென்று 


. சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார்‌. 
௨... திண்டுக்கல்‌ கோட்டையில்‌ தங்கி ஒரு 


படையைத்‌ திரட்டிப்‌ பயிற்சி அளித்தார்‌. 

எட்டு ஆண்டுகளுக்குப்‌ பின்‌... 
திண்டுக்கல்‌ கோட்டையில்‌ 

ஆலோசனைக்‌ கூட்டம்‌ ஒன்று நடந்து 


கொண்டிருந்தது. கூட்டத்தின்‌ நடுவே வீரமங்கை வேலுநாச்சியார்‌ அமர்ந்திருந்தார்‌. அவரைச்‌ 
சுற்றி அமைச்சர்‌ தாண்டவராயர்‌, தளபதிகளாகிய பெரிய மருது, சின்ன மருது மற்றும்‌ 


குறுநில மன்னர்கள்‌ சிலர்‌ இருந்தனர்‌. 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 155 


155 


20-03-2020 17427 | | 


"நாம்‌ சிவகங்கையை இழந்து 
எட்டு ஆண்டுகள்‌ ஆகிவிட்டன” என்று 
வேலுநாச்சியார்‌ கவலை நிறைந்த குரலில்‌ 
கூறினார்‌. 


"கவலைப்படாதீர்கள்‌ அரசியாரே! நாம்‌ 
சிவகங்கையை மீட்கும்‌ நாள்‌ நெருங்கிவிட்டது" 
என்றார்‌ அமைச்சர்‌ தாண்டவராயர்‌. 


"அந்த இனிய நாளைத்தான்‌ நானும்‌ 
ஆவலுடன்‌ எதிர்பார்த்துக்‌ கொண்டு 
இருக்கிறேன்‌" என்றார்‌ வேலுநாச்சியார்‌. 


அப்போது வெளியே பெரும்‌ ஆரவாரம்‌ 
கேட்டது. "மைசூரிலிருந்து ஐதர்‌௮லி அனுப்பிய 
படை வந்துவிட்டது என நினைக்கிறேன்‌" என்றார்‌ வேலுநாச்சியார்‌. 


அப்போது அறையின்‌ வாயிலில்‌ வீரன்‌ ஒருவன்‌ வந்து நின்றான்‌. "அரசியாருக்கு 
வணக்கம்‌. மைசூரில்‌ இருந்து ஐயாயிரம்‌ குதிரைப்‌ படை வீரர்கள்‌ வந்துள்ளனர்‌" 
என்றான்‌. "அப்படியா! மகிழ்ச்சி. அவர்களை ஓய்வு எடூக்கச்‌ சொல்‌. நான்‌ பிறகு வந்து 
பார்க்கிறேன்‌" என்றார்‌ வேலுநாச்சியார்‌. வீரன்‌ வெளியேறினான்‌. 


"ஐதர்‌௮லி உறுதியாகப்‌ படையை அனுப்புவார்‌ என்று எனக்கு முன்பே தெரியும்‌ 
அரசியாரே!" என்றார்‌ அமைச்சர்‌ தாண்டவராயர்‌. 


"எதனால்‌ அப்படிச்‌ சொல்கிறீர்கள்‌?" 


"நாம்‌ இருவரும்‌ ஐதர்‌அலியைச்‌ சந்திக்க மைசூர்‌ சென்றோம்‌ அல்லவா? அப்போது 
தாங்கள்‌ அவரிடம்‌ உருதுமொழியில்‌ பேசினீர்கள்‌. அப்போது அவர்‌ முகத்தில்‌ பெரிய 
மகிழ்ச்சி தோன்றியதை நான்‌ கண்டேன்‌" என்றார்‌ தாண்டவராயர்‌. 


"நம்‌ அரசியாரின்‌ பன்மொழி அறிவு நமக்குப்‌ பெரிய நன்மையைத்‌ தந்திருக்கிறது" 
என்றார்‌ சின்ன மருது. 


"ஆம்‌. நமது வீரர்களுடன்‌ 
ஐதர்‌அலியின்‌ ஐயாயிரம்‌ குதிரைப்படை 
வீரர்களும்‌ சேர்ந்து விட்டனர்‌. ஆகவே, 
நாளை சிவகங்கையை மீட்கப்‌ 
புறப்படலாம்‌ அல்லவா?" என்று 
கேட்டார்‌ பெரிய மருது. 


"என்‌ கணவர்‌ கொல்லப்பட்ட ஊர்‌ 
காளையார்கோவில்‌. எனவே, நாம்‌ 
முதலில்‌ காளையார்கோவிலைக்‌ 
கைப்பற்றுவோம்‌. பிறகு சிவகங்கையை 


6th Std Tamil CBSE Pages 77-206.indd 156 ஓ 20-03-2020 17:42:47 | | 


மீட்போம்‌" என்றார்‌ வேலு நாச்சியார்‌. அனைவரும்‌ அதனை ஏற்றுக்கொண்டனர்‌. மறுநாள்‌ 
காளையார்கோவில்‌ நோக்கி வேலுநாச்சியார்‌ படை புறப்பட்டது. ஆண்கள்‌ படைப்பிரிவுக்கு 
மருது சகோதரர்களும்‌ பெண்கள்‌ படைப்பிரிவுக்குக்‌ குயிலியும்‌ தலைமை ஏற்றனர்‌. 


காளையார்கோவிலில்‌ வேலுநாச்சியாரின்‌ படைக்கும்‌ ஆங்கிலேயரின்‌ படைக்கும்‌ 
இடையே கடுமையான போர்‌ நடைபெற்றது. இறுதியில்‌ ஆங்கிலேயரின்‌ படை தோற்று 
ஓடியது. 


"அரசியார்‌ அவர்களே! காளையார்கோவில்‌ நம்‌ கைக்கு வந்து விட்டது. நாம்‌ இப்போதே 
சிவகங்கைக்‌ கோட்டையைத்‌ தாக்கினால்‌ ஆங்கிலேயரை விரட்டியடித்து விடலாம்‌” என்றார்‌ 
பெரிய மருது. "அவசரம்‌ வேண்டாம்‌. இப்போது சிவகங்கைக்‌ கோட்டைக்‌ கதவுகள்‌ 
அடைக்கப்பட்டிருக்கும்‌. வரும்‌ விசயதசமித்‌ திருநாள்‌ அன்று கதவுகள்‌ திறக்கப்படும்‌. 
அப்போது நமது படைகள்‌ உள்ளே நுழையலாம்‌" என்றார்‌ வேலுநாச்சியார்‌. 


"அப்போதும்‌ பெரிய காவல்‌ இருக்குமே” என்றார்‌ சின்ன மருது. 


"விசயதசமி நாளில்‌ கோட்டைக்குள்‌ செல்வதற்குப்‌ 
பெண்களுக்கு மட்டும்‌ அனுமதி உண்டு. நமது பெண்கள்‌ 
படைப்பிரிவினர்‌ கூடைகளில்‌ பூக்கள்‌, பழங்கள்‌ ஆகியவற்றுடன்‌ 
ஆயுதங்களையும்‌ மறைத்துக்‌ கொண்டு கோட்டைக்குள்‌ 
செல்லட்டும்‌. உள்ளே அவர்கள்‌ தாக்குதலைத்‌ தொடங்கியதும்‌ 
நமது ஆண்கள்‌ படைப்பிரிவினரும்‌ கோட்டைக்குள்‌ நுழைந்து 
தாக்கட்டூம்‌. ஆங்கிலேயரை விரட்டியடித்து விடலாம்‌" என்றார்‌ 
வேலுநாச்சியார்‌. 


"அப்படியே செய்யலாம்‌ அரசியாரே! இன்னும்‌ ஒரு செய்தி. 
தங்களைக்‌ காட்டிக்‌ கொடுக்குமாறு உடையாள்‌ என்னும்‌ 
பெண்ணை ஆங்கிலேயர்கள்‌ வற்புறுத்தினார்களாம்‌. அவர்‌ ல்ல 
மறுத்ததால்‌ கொன்றுவிட்டார்களாம்‌. அவருக்கு நாம்‌ உரிய நடுகல்‌ 


முறையில்‌ சிறப்புச்‌ செய்ய வேண்டும்‌" என்றார்‌ அமைச்சர்‌ 
தாண்டவராயர்‌. 


"அவருக்கு ஒரு நடுகல்‌ நடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள்‌ அமைச்சரே! அவரது 
பெருமையை எல்லோரும்‌ அறிந்து கொள்ளட்டும்‌" என்றார்‌ வேலுநாச்சியார்‌. 


"அப்படியே செய்வோம்‌' என்றார்‌ அமைச்சர்‌. 


விசயதசமிக்கு முதல்‌ நாள்‌ சிவகங்கையை நோக்கிப்‌ புறப்பட்டது படை. வழியில்‌ 
உடையாளுக்காக நடப்பட்ட நடுகல்‌ முன்பு குதிரையில்‌ இருந்து இறங்கினார்‌ 
வேலுநாச்சியார்‌. தாம்‌ வைத்திருந்த தாலியை எடுத்து அந்த நடுகல்லுக்குக்‌ காணிக்கையாகச்‌ 
செலுத்தி வணங்கினார்‌. அருகில்‌ நின்ற வீரர்கள்‌ "உடையாள்‌ புகழ்‌ ஓங்குக" என்று 
முழக்கமிட்டனர்‌. 


படை மறுநாள்‌ காலை சிவகங்கையை அடைந்தது. 


157 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 157 ஓ 20-03-2020 17427 | | 


_ ணா | । இ ௭ 1H. 


"அரசியாரே! நான்‌ நமது பெண்கள்‌ 
படைப்பிரிவுடன்‌ மாறுவேடத்தில்‌ உள்ளே தெரிந்து தெளிவோம்‌ 
செல்கிறேன்‌. உள்ளே சென்றதும்‌ அங்குள்ள 


ஆயுதக்‌ கிடங்குக்கு எப்படியாவது தீ வைத்து * வேலுநாச்சியாரின்‌ காலம்‌ 1730-1796 

விடுகிறேன்‌. தீ எரிவது தெரிந்ததும்‌ நம்‌ படை . வேலுநாச்சியார்‌ சிவகங்கையை மீட்ட 

உள்ளே நுழையட்டும்‌" என்று கூறினார்‌ ஆண்டு 1780. 

குயிலி. . ஜான்சிராணிக்கு முன்பே 
"அப்படியே ஆகட்டும்‌" என்றார்‌ வேலு ட. ன எதிர்த்து! விபு 

நாச்சியார்‌. புரிந்தவர்‌ வேலு நாச்சியார்‌. 


குயிலியும்‌ பெண்கள்‌ படையினரும்‌ கோட்டைக்குள்‌ சென்றனர்‌. சிறிது நேரத்தில்‌ 
கோட்டைக்குள்‌ பெரும்‌ கூச்சல்‌ எழுந்தது. உள்ளே உயரமாகத்‌ தீ எரிவது தெரிந்தது. 

"நமது படை உள்ளே நுழையட்டும்‌" என்று ஆணையிட்டார்‌ வேலுநாச்சியார்‌. படை 
வீரர்கள்‌ கோட்டைக்குள்‌ பாய்ந்து சென்றனர்‌. ஆங்கிலேயரின்‌ படையுடன்‌ கடுமையாகப்‌ 
போரிட்டனர்‌. இறுதியில்‌ ஆங்கிலப்படை தோல்வியடைந்து கோட்டையைவிட்டு ஓடியது. 

"வெற்றி! வெற்றி!" என்று முழக்கமிட்டனர்‌ வீரர்கள்‌. 

"இந்த வெற்றிக்குக்‌ காரணமான குயிலி எங்கே?" என்று கேட்டார்‌ வேலுநாச்சியார்‌. 

"குயிலி தம்‌ உடலில்‌ தீ வைத்துக்‌ கொண்டு ஆயுதக்‌ கிடங்குக்குள்‌ குதித்துவிட்டார்‌ என 

© வீரர்கள்‌ கூறினார்கள்‌. © 

"குயிலி தம்‌ உயிரைத்‌ தந்து நம்நாட்டை மீட்டுக்‌ கொடுத்திருக்கிறார்‌. அவரது 
துணிவுக்கும்‌ தியாகத்திற்கும்‌ வீரத்திற்கும்‌ தலைவணங்குகிறேன்‌" என்று உணர்ச்சிப்‌ 
பெருக்கோடு கூறினார்‌ வேலுநாச்சியார்‌. 


வேலுநாச்சியாரின்‌ வீரம்‌, மருது சகோதரர்களின்‌ ஆற்றல்‌, ஐதர்‌அலியின்‌ உதவி 
அகியவற்றோடு குயிலியின்‌ தியாகமும்‌ இணைந்ததால்‌ சிவகங்கை மீட்கப்பட்டது. 


கதவ A © ல்‌ 
டு கற்பவை கற்றபின்‌ 


இக்கதையை நாடகமாக வகுப்பறையில்‌ நடித்துக்‌ காட்டுக. 


டா ர்‌ 
ட்ட 
L5R15U 


1. வேலுநாச்சியார்‌ சிவகங்கையை மீட்ட நிகழ்வைச்‌ சுருக்கமாக எழுதுக. 


158 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 158 ஓ 20-03-2020 17427 | | 


கற்கண்மு [|] 


நால்வகைச்‌ சொற்கள்‌ 


அகக்‌ 
|ு2பிபப 


தமிழில்‌ சில எழுத்துகள்‌ தனித்து நின்று பொருள்‌ தரும்‌. ஒன்றுக்கு மேற்பட்ட 
எழுத்துகள்‌ தொடர்ந்து வந்தும்‌ பொருள்‌ தரும்‌. இவ்வாறு பொருள்‌ தருபவை சொல்‌ 
எனப்படும்‌. 


(எ.கா.) ஈ, பூ,மை, கல்‌, கடல்‌, தங்கம்‌. 


இலக்கண அடிப்படையில்‌ சொற்கள்‌ பெயர்ச்சொல்‌, வினைச்சொல்‌, இடைச்சொல்‌, 
உரிச்சொல்‌ என நான்கு வகைப்படும்‌. 
பெயர்ச்சொல்‌ 
ஒன்றன்‌ பெயரைக்‌ குறிக்கும்‌ சொல்‌ பெயர்ச்சொல்‌ எனப்படும்‌. 
(எ.தா.) பாரதி, பள்ளி, காலை, கண்‌, நன்மை, ஓடூதல்‌. 
இ வினைச்சொல்‌ ஓ 
வினை என்னும்‌ சொல்லுக்குச்‌ செயல்‌ என்பது பொருள்‌. செயலைக்‌ குறிக்கும்‌ சொல்‌ 
வினைச்சொல்‌ எனப்படும்‌. 
(எ.கா.) வா, போ, எழுது, விளையாடு. 
இடைச்சொல்‌ 
பெயர்ச்சொல்லையும்‌ வினைச்சொல்லையும்‌ சார்ந்து வரும்‌ சொல்‌ இடைச்சொல்‌ 
ஆகும்‌. இது தனித்து இயங்காது. 
(எ.கா.) உம்‌ - தந்தையும்‌ தாயும்‌ 
மற்று - மற்றொருவர்‌ 
ஐ - திருக்குறளை 


உரிச்சொல்‌ 
பெயர்ச்சொல்‌, வினைச்சொல்‌ ஆகியவற்றின்‌ தன்மையை மிகுதிப்படுத்த வருவது 
உரிச்சொல்‌ ஆகும்‌ 
(எ.கா.) மா - மாநகரம்‌ 


சால - சாலச்சிறந்தது 


159 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 159 ஓ 20-03-2020 17427 | | 


_ ணா | । ஓ ப னை | | IM 


289%, ° ° ° 
Ey கற்பவை கற்றபின்‌ 


பின்வரும்‌ தொடர்களில்‌ உள்ள நால்வகைச்‌ சொற்களை வகைப்படுத்துக. 
1. வளவனும்‌ தங்கையும்‌ மாநகரப்‌ பேருந்தில்‌ ஏறினர்‌. 
2. நாள்தோறும்‌ திருக்குறளைப்‌ படி. 
3. "ஏழைக்கு உதவுதல்‌ சாலச்சிறந்தது" என்றார்‌ ஆசிரியர்‌. 
கீழ்க்காணும்‌ குறளில்‌ உள்ள இடைச்சொல்லை எழுதுக. 
மக்கள்மெய்‌ தீண்டல்‌ உடற்கின்பம்‌ மற்றுஅவர்‌ 
சொற்கேட்டல்‌ இன்பம்‌ செவிக்கு. 
செய்தித்தாளில்‌ விளையாட்டுச்‌ செய்தி ஒன்றைப்‌ படித்து, அதில்‌ இடம்பெற்றுள்ள 


நால்வகைச்‌ சொற்களை எழுதுக. 


ஓ ட்‌ 
சொல்வகையை அறிந்து பொருந்தாச்‌ சொல்லை வட்டமிடூக. 
1. ௮) படித்தாள்‌ ஆ) ஐ இ) மற்று 8) கு 
2. ௮) மதுரை அ) கால்‌ இ) சித்திரை ஈ) ஓடினான்‌ 
3. ௮) சென்றாள்‌ அ) வந்த இ) சித்திரை ஈ) நடந்து 
4. அமா ஆ) ஐ இம்‌ ஈ) மற்று 
குறுவினாக்கள்‌ 


1. சொல்‌ என்றால்‌ என்ன? 
2. சொற்களின்‌ வகைகளை எழுதுக. 


3. பெயரையும்‌ வினையையும்‌ சார்ந்து வரும்‌ சொற்களை எவ்வாறு வழங்குகிறோம்‌? 


ர்‌, 
L695H5 


160 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 160 ஓ 20-03-2020 17427 | | 


டு 
ழ மொழியை ஆள்வோம்‌! 
கேட்க 


தமிழக விடுதலைப்‌ போராட்ட வீரர்களுள்‌ ஒருவரின்‌ வரலாற்றைக்‌ கேட்க. 


கீழ்க்காணும்‌ தலைப்புகளில்‌ ஒரு நிமிடம்‌ பேசுக. 
1. பாரதியார்‌ 2. காந்தியடிகள்‌ 3. வேலுநாச்சியார்‌ 


சொல்லக்‌ கேட்டு எழுதுக 
இந்தியநாடு காந்தியடிகள்‌ ஊன்றுகோல்‌ வேலுநாச்சியார்‌ 
வாழ்த்துகள்‌ மெய்யுணர்வு நாற்றங்கால்‌ உரிச்சொல்‌ 


பொதுக்கூட்டம்‌ குற்றாலம்‌ 


கீழ்க்காணும்‌ பத்தியைப்‌ படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக 


இந்திய விடுதலைக்குப்‌ பாடுபட்டவர்களுள்‌ ஒருவர்‌ வ.உ.சிதம்பரனார்‌. 
வ.உ.சி. அவர்கள்‌ தமிழிலும்‌ ஆங்கிலத்திலும்‌ புலமை பெற்றிருந்தார்‌. 
அவர்‌, வழக்கறிஞர்‌, எழுத்தாளர்‌, பேச்சாளர்‌, தொழிற்சங்கத்‌ தலைவர்‌ 
என்னும்‌ பன்முகத்தன்மை பெற்றிருந்தார்‌. ஆங்கிலேயரின்‌ கப்பல்களுக்குப்‌ 
போட்டியாக உள்நாட்டு இந்தியக்‌ கப்பல்‌ நிறுவனத்தைத்‌ தொடங்கியவர்‌. 
1906 ஆம்‌ ஆண்டு அக்டோபர்‌ 16ஆம்‌ நாள்‌ "சுதேசி நாவாய்ச்‌ சங்கம்‌" 
என்ற கப்பல்‌ நிறுவனத்தைப்‌ பதிவு செய்தார்‌. வ.உ.சி. சென்னைக்குச்‌ 
செல்லும்போது பாரதியாரைச்‌ சந்திப்பதை வழக்கமாகக்‌ கொண்டிருந்தார்‌. 
மேலும்‌, பாரதியார்‌ பாடல்களை விரும்பிக்‌ கேட்பார்‌. 


1. சுதேசி நாவாய்ச்‌ சங்கத்தை நிறுவியவர்‌ யார்‌? 


2. வ.உ.சி. சென்னைக்குச்‌ செல்லும்போது யாரைச்‌ சந்திப்பதை வழக்கமாகக்‌ 
கொண்டிருந்தார்‌? 


3. வ. உ.சி. அவர்கள்‌ யாருடைய பாடல்களை விரும்பிக்‌ கேட்பார்‌? 
4. வ. உ. சி. அவர்களின்‌ பன்முகத்‌ தன்மைகள்‌ யாவை? 


5. வ. உ. சி. அவர்கள்‌ புலமை பெற்றிருந்த மொழிகள்‌ யாவை? 


இடம்‌ அறிந்து பயன்படுத்துவோம்‌ 
ஒன்று என்பதைக்‌ குறிக்க ஓர்‌, ஒரு ஆகிய இரண்டு சொற்களும்‌ பயன்படுகின்றன. 
உயிரெழுத்தில்‌ தொடங்கும்‌ சொல்லுக்கு முன்‌ ஓர்‌ என்னும்‌ சொல்லைப்‌ பயன்படுத்த 
வேண்டும்‌. உயிர்மெய்யெழுத்தில்‌ தொடங்கும்‌ சொல்லுக்கு முன்‌ ஒரு என்னும்‌ 
சொல்லைப்‌ பயன்படுத்த வேண்டும்‌. 


161 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 161 ஓ 20-03-2020 17427 | | 


_ ணா | । இ | டன்‌ || | 


(எ.கா.) ஓர்‌ ஊர்‌ ஓர்‌ ஏரி 
ஒரு நகரம்‌ ஒருகடல்‌ 
இவை போலவே, உயிரெழுத்தில்‌ தொடங்கும்‌ சொல்லுக்கு முன்‌ அஃது என்னும்‌ 
சொல்லைப்‌ பயன்படுத்த வேண்டும்‌. உயிர்மெய்யெழுத்தில்‌ தொடங்கும்‌ சொல்லுக்கு 
முன்‌ அது என்னும்‌ சொல்லைப்‌ பயன்படுத்த வேண்டும்‌. 
(எ.கா.) அஃது இங்கே உள்ளது 


அது நன்றாக உள்ளது 


கீழ்க்காணும்‌ தொடர்களில்‌ உள்ள பிழைகளைத்‌ திருத்தி எழுதுக 
1. ஒரு அழகிய சிற்றூரில்‌ ஓர்‌ குளம்‌ இருந்தது. 
2. ஒரு இரவும்‌ ஓர்‌ பகலும்‌ சேர்ந்தது ஒருநாள்‌. 
3. அது இல்லாத இடத்தில்‌ எதுவும்‌ நடக்காது. 
4. அஃது நகரத்திற்குச்‌ செல்லும்‌ சாலை. 
3. அது ஒரு இனிய பாடல்‌. 


அகரவரிசைப்படுத்துக 


பெண்கள்‌, பாரதம்‌, புதுமை, பீலி, பேருந்து, பூமி, பழங்கள்‌, பொதுக்கூட்டம்‌, பையன்‌, 
போக்குவரத்து, பின்னிரவு 


செயல்திட்டம்‌ 
காந்தியடிகளின்‌ விடுதலைப்‌ போராட்ட நிகழ்வுகள்‌ பற்றிய படங்களைத்‌ திரட்டிப்‌ 


படத்தொகுப்பு ஒன்று உருவாக்குக. 


கீழ்க்காணும்‌ தலைப்பில்‌ கட்டுரை எழுதுக. 
தேசிய ஒருமைப்பாடு 


Ae மொழியோடு விளையாரு 


இரண்டு சொற்களை இணைத்துப்‌ புதிய சொற்களை உருவாக்கு. 


(௭.கா.) எனக்கு எனக்குண்டு எனக்கில்லை 
வடக்கு ககக லய 
பந்து அண்டு க வ்க ்ல்ட்‌ 
பாட்டி இல்லை லையை லல லல லல 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 162 ஓ 20-03-2020 ‘a2 | | 


வந்தன 


வந்தான்‌ 
வந்தது 


வந்தார்கள்‌ 


எ.கா: குமரன்‌ - பெயர்ச்சொல்‌ 


நிற்க அதற்குத்‌ தக... 


என்‌ பொறுப்புகள்‌ 


1. தூய்‌ தந்தையின்‌ வீட்டு வேலைகளில்‌ என்னால்‌ முடிந்த உதவிகளைச்‌ செய்வேன்‌. 
2. பள்ளி, பொது இடங்களில்‌ உள்ள பொருட்களை உடைக்காமல்‌ பாதுகாப்பேன்‌. 


3. தமிழ்த்தாய்‌ வாழ்த்து, நாட்டுப்பண்‌, தேசியக்கொடி முதலியவற்றிற்கு உரிய 
மரியாதை தருவேன்‌. 


கலைச்சொல்‌ அறிவோம்‌ 


நாட்டுப்பற்று - Patriotism இலக்கியம்‌ - Literature 
கலைக்கூடம்‌ - Art Gallery மெய்யுணர்வு - Knowledge of Reality 
zx 
> இணையத்தில்‌ காண்க 


விடுதலைப்‌ போராட்டத்தில்‌ கலந்துகொண்ட தமிழகத்‌ தலைவர்கள்‌ பற்றிய 
செய்திகளை அறிக. 


163 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 163 ஓ 20-03-2020 பி | 


சொல்‌ விளையாட்டு 


அறி ச 


ணை... 


தம்றொரு மலா... . 


நித்ரா 


படிநிலைகள்‌: 


- கொடுக்கப்பட்டிருக்கும்‌ உரலி / விரைவுக்குறியீட்டைப்‌ பயன்படுத்தி, "சொல்லி 
அடி" செயலியை நிறுவுக. 


செயலியைத்‌ திறந்தவுடன்‌ வரும்‌ திரையில்‌ கொடுக்கப்பட்டிருக்கும்‌ 'படம்‌ 
பார்த்துக்‌ கண்டுபிடி, 'குறிப்புகள்‌ மூலம்‌ கண்டுபிடி, சொல்லுக்குள்‌ சொல்‌, 
'பிற மொழிச்சொற்கள்‌', 'எதிர்ச்‌ சொற்கள்‌' மற்றும்‌ 'இணைச்சொற்கள்‌' போன்ற 
தெரிவுகளில்‌ ஏதேனும்‌ ஒன்றைத்‌ தெரிவு செய்க. 

இ எடுத்துக்காட்டாகக்‌ கொடுக்கப்பட்டிருக்கும்‌ படங்களைக்கொண்டு அதன்‌ 
பெயர்களை அடையாளம்‌ காணுதல்‌. இதே போன்று பிற விளையாட்டுகளின்‌ 
மூலம்‌ சொற்களஞ்சிய அறிவை வளர்த்துக்‌ கொள்க. 


[XK 


கூடைப்பந்து 


றுவுறு 
[2] 


செயல்பாட்டிற்கான உரலி 
https://play.google.com/store/apps/details?id=nithra.tamil.word.game.solliadi 
ஒத்த பிற செயலிகள்‌ 

1. மாயக்கட்டம்‌ 2. புதிர்நானூறு 3. திருக்குறள்‌ விளையாட்டு 
*கொடுக்கப்பட்டூுள்ள படங்கள்‌அடையாளத்திற்காக மட்டுமே 


164 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 164 ஓ 


20-03-2020 பி | 


ஓ 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ இ 


எல்லா உயிர்களிடத்தும்‌ அன்பு செய்தல்‌, பிறருக்கு உதவி செய்தல்‌ போன்ற 


அறச்சிந்தனைகளை அறிதல்‌ 

வாழும்‌ முறைகளை அறிதல்‌ 

பிறர்‌ பசியைப்‌ போக்கும்‌ உயர்‌ சிந்தனையை வளர்த்தல்‌ 
பெற்றோரையும்‌ பெரியோர்களையும்‌ மதிக்கும்‌ பண்பு பெறுதல்‌ 


பிறர்‌ பொருளை விரும்பாமை ஓர்‌ அறம்‌ என்பதை உணர்தல்‌ 


நத ஆ. ஆது ஆர்‌ த்‌ 


அறுவகைப்‌ பெயர்கள்‌, இடுகுறிப்பெயர்‌, காரணப்பெயர்களை அறிதல்‌ 


165 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 165 ஓ 20-03-2020 174250 | | 


| ்‌ புஜ ்‌்‌ ட இதுனு 


எப்மு ர்க்‌ 


ட்‌ ட ப 
டப்‌ 


அற இலக்கியங்கள்‌ நம்‌ முன்னோர்களின்‌ வாழ்க்கை 
அனுபவங்களை உள்ளடக்கியவை. அவை வாழ்வியல்‌ 
டர நெறிகளையும்‌ ஒழுக்கங்களையும்‌ விளக்குபவை. நம்‌ தமிழ்‌ 
நுழையும்முன இலக்கியங்கள்‌ காட்டூம்‌ வாழ்வியல்‌ நெறிகள்‌ உலகம்‌ 
முழுமைக்கும்‌ பொதுவானவை. அற இலக்கியங்கள்‌ கூறும்‌ 
கருத்துகளைக்‌ கடைப்பிடித்து வாழ்வதே சிறந்த வாழ்வு. 

அவற்றை நாமும்‌ பின்பற்றுவோம்‌: வாழ்வை வளமாக்குவோம்‌. 


௨ அ 


தம்‌உயீர்போல்‌ எவ்வுயிரும்‌ தானென்று தண்டருள்கூர்‌ 
செம்மையருக்கு ஏவல்‌என்று செய்வேன்‌ பராபரமே!* 


அன்பர்பணி செய்யஎனை ஆளாக்கி விட்டுவிட்டால்‌ 
இன்பநிலை தானேவந்து எய்தும்‌ பராபரமே! ஓ 


எல்லாரும்‌ இன்புற்று இருக்க நினைப்பதுவே 
அல்லாமல்‌ வேறொன்று அறியேன்‌ பராபரமே!” 


- தாயுமானவர்‌ 
சொல்லும்‌ பொருளும்‌ 
தண்டருள்‌ - குளிர்ந்த கருணை பணி - தொண்டு 
கூர்‌ - மிகுதி எய்தும்‌ - கிடைக்கும்‌ 
செம்மையருக்கு - சான்றோருக்கு எல்லாரும்‌ - எல்லா மக்களும்‌ 
ஏவல்‌ - தொண்டு அல்லாமல்‌ - அதைத்தவிர 


பராபரமே - மேலான பொருளே 


பாடலின்‌ பொருள்‌ 

அனைத்து உயிர்களையும்‌ தம்‌ உயிர்போல்‌ கருதும்‌ கருணை மிகுந்த சான்றோர்க்குத்‌ 
தொண்டூ செய்ய வேண்டும்‌. 

அன்பர்களுக்குத்‌ தொண்டு செய்பவராக என்னை ஆக்கிவிட்டால்‌ போதும்‌. இன்பநிலை 
தானே வந்து சேரும்‌. 

எல்லாரும்‌ இன்பமாக வாழ வேண்டும்‌. அதைத்தவிர, வேறு எதையும்‌ நினைக்க 
மாட்டேன்‌. 


166 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 166 ஓ 20-03-2020 17:42:50 | | 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 167 ஓ 


நூல்‌ வெளி 
இப்பாடலை எழுதியவர்‌ தாயுமானவர்‌. திருச்சியை ஆண்ட 
விசயரகுநாத சொக்கலிங்கரிடம்‌ தலைமைக்‌ கணக்கராகப்‌ 
= பணி புரிந்தவர்‌. 


இப்பகுதி தாயுமானவர்‌ பாடல்கள்‌ என்னும்‌ நூலில்‌ உள்ளது. 
இந்நூலைத்‌ தமிழ்‌ மொழியின்‌ உபநிடதம்‌ எனப்‌ போற்றுவர்‌. 
இப்பாடல்கள்‌ 'பராபரக்‌ கண்ணி: என்னும்‌ தலைப்பில்‌ உள்ளன. 
'கண்ணி' என்பது இரண்டு அடிகளில்‌ பாடப்பரும்‌ பாடல்வகை. 


“Sex, ர்‌ ட்‌ 
டு கற்பவை கற்றபின்‌ 


1. உங்கள்‌ வீட்டில்‌ வளர்க்கும்‌ உயிரினங்கள்‌ பற்றிக்‌ கூறுக. 


2. நீங்கள்‌ பிறர்‌ மகிழும்படி செய்த நிகழ்வுகளைக்‌ கூறுக. 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக 


1. தம்‌4* உயிர்‌ என்பதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ -............... 
௮) தம்முயிர்‌ ஆ) தமதுயிர்‌ இ) தம்‌உயிர்‌ ஈ) தம்முயிர்‌ 
2. இன்புற்று * இருக்க என்பதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ ______ட_ 
௮) இன்புற்றிருக்க ஆ)இன்புறுறிருக்க இ) இன்புற்றுஇருக்க ஈ) இன்புறு இருக்க 
3. 'தானென்று' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது _________ 
அ) தானெ - என்று ஆ)தான்‌ - என்று இ) தானென்று ஈ) தான்‌ 4 னென்று 
4. 'சோம்பல்‌' என்னும்‌ சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல்‌ _________ 
௮) அழிவு ஆ) துன்பம்‌ இ) சுறுசுறுப்பு ஈ) சோகம்‌ 
நயம்‌ அறிக 


பராபரக்கண்ணி பாடலில்‌ இடம்‌ பெற்றுள்ள எதுகை, மோனைச்‌ சொற்களை எடுத்து எழுதுக. 


குறுவினா 
1. யாருக்குத்‌ தொண்டு செய்ய வேண்டும்‌? 
2. இன்பநிலை எப்போது வந்து சேரும்‌? 
சிறுவினா 
பராபரக்கண்ணியில்‌ தாயுமானவர்‌ கூறுவன யாவை? 
சிந்தனைவினா 
குளிரால்‌ வாடூபவர்களுக்கு நீங்கள்‌ எவ்விதம்‌ உதவுவீர்கள்‌? 


167 


20-03-2020 1422 | | 


கவிதைப்பேழை [1] 


நீங்கள்‌ நல்லவர்‌ 


1720053 


இலக்கியங்கள்‌ மக்களின்‌ வாழ்வை நெறிப்படுத்தி அறவழியில்‌ 
செலுத்துகின்றன. மனித வாழ்வைச்‌ செம்மைப்படுத்துகின்றன. 
கவிஞர்கள்‌ வாழ்வின்‌ பொருளை உணர்த்தும்‌ உயர்ந்த 


நுழையும்முன்‌ ரி சிந்தனைகளைக்‌ கூறியுள்ளனர்‌. அத்தகைய சிந்தனைகளைக்‌ கூறும்‌ 
கவிஞர்கள்‌ உலகெங்கும்‌ உள்ளனர்‌. அயல்நாட்டுக்‌ கவிஞர்‌ ஒருவரின்‌ 
சிந்தனைகளை அறிவோம்‌ வாருங்கள்‌. 


ஓ 


வாழ்க்கை பின்திரும்பிச்‌ செல்லாது 
நேற்றுடன்‌ ஒத்துப்‌ போகாது 
கொமுப்பவரின்‌ பரிசுடன்‌ 
அவருக்குச்‌ சமமாக எழுங்கள்‌ 
சிறகுகளின்‌ மீது எழுவது போல 


உழைக்கும்போது நீங்கள்‌ 

புல்லாங்‌ குழலாகி விடுகிறீர்கள்‌ 

அதன்‌ இதயம்‌ காலத்தின்‌ கிசுகிசுப்பை 
ஓர்‌ இசையாக மாற்றி வீமுகிறது 
உங்களுக்குள்‌ இருக்கும்‌ 
நன்மையைப்பற்றித்தான்‌ 

நான்‌ பேச முடியும்‌ 

தீமையைப்‌ பற்றியல்ல 
உங்கள்சுயத்துடன்‌ பூசி 
நீங்கள்‌ ஒருமைப்பாமு கொண்டிருக்கும்போது 
நீங்கள்‌ நல்வைர்‌ 

என்னைப்போல்‌ இரு 

பழுத்து உன்‌ உள்ளீகமுகளை எல்லாம்‌ 
முழுசாய்க்கொடு என்று 

பழம்‌ வேரைப்‌ பார்த்து 

நிச்சயமாகச்‌ சொல்லாது 

கொடுப்பது பழத்தின்‌ இயல்பு 
பெறுவது வேரின்‌ இயல்பு 

உங்கள்‌ பேச்சின்‌ போது 

நீங்கள்‌ விழிப்புணர்ச்சியுடன்‌ 
இருப்பது நல்லது 

உறுதியாகக்‌ கால்பதித்து 

உங்கள்‌ குறிக்கோளை நோக்கி நடக்கையில்‌ 
நீங்கள்‌ நல்வைர்‌ - கலீல்‌ கிப்ரான்‌ 


168 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 168 ஓ 


20-03-2020 17425 | | 


ஓ 


சொல்லும்‌ பொருளும்‌ 
சுயம்‌ - தனித்தன்மை உள்ளீடுகள்‌ - உள்ளே இருப்பவை 


நூல்‌ வெளி 


கலீல்‌ கிப்ரான்‌ லெபனான்‌ நாட்டைச்‌ சேர்ந்தவர்‌. கவிஞர்‌, 
புதின ஆசிரியர்‌, கட்டுரையாசிரியர்‌, ஓவியர்‌ எனப்‌ பன்முக 
ஆற்றல்‌ பெற்றவர்‌. 


இப்பாடப்பகுதி கவிஞர்‌ புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்னும்‌ 
நூலில்‌ இடம்பெற்றுள்ளது. 


ட ஸ்ட © © © 
Ey கற்பவை கற்றபின்‌ 


1. உங்களது நிறை குறைகளைப்‌ பட்டியலிடுக. 


2. உங்கள்‌ நண்பர்‌ மனம்‌ சோர்ந்து இருக்கும்போது அவரைத்‌ தேற்றும்‌ வழிகள்‌ 
குறித்துக்‌ கலந்துரையாடுக. 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. பரிசு பெறும்போது நம்‌ மனநிலை ............ ...... ஆக இருக்கும்‌. 
௮) கவலை ஆ) துன்பம்‌ இ) மகிழ்ச்சி ஈ) சோர்வு 
2. வாழ்வில்‌ உயர கடினமாக ............... .. வேண்டும்‌. 
அ பேச ஆ) சிரிக்க இ) நடக்க ஈ) உழைக்க 
குறுவினா 


1. பழம்‌, வேர்‌ ஆகியவற்றின்‌ இயல்புகள்‌ யாவை? 
2. உழைக்கும்போது என்னவாக ஆகிறோம்‌? 
சிந்தனை வினா 
1. நல்லவர்‌ என்னும்‌ பெயர்‌ பெற நாம்‌ என்ன செய்யலாம்‌? 


2. உங்கள்‌ குறிக்கோளை அடைய நீங்கள்‌ செய்யும்‌ முயற்சிகளை எழுதுக. 


169 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 169 ஓ 20-03-2020 174254 | | 


நுழையும்முன்‌ 


உரைநடை உலகம்‌ [1] 


பசிப்பிணி போக்கிய பாவை 


நாடகம்‌ 


உலகில்‌ தோன்றிய அனைத்து உயிரினங்களுக்கும்‌ 
இன்றியமையாதது உணவு. உலக உயிர்கள்‌ அனைத்தும்‌ 
வாழ்நாள்‌ முழுவதும்‌ உணவு தேடியே உழைக்கின்றன. உணவே 
உயிர்களுக்கு ஆதாரமாக விளங்குகிறது. "தனி ஒருவனுக்கு 
உணவு இல்லை எனில்‌ இச்செகத்தினை அழித்திடுவோம்‌" 
என்றார்‌ பாரதியார்‌. பசித்திருக்கும்‌ ஒருவனுக்கு உணவு 


அளிப்பது உயிர்‌ கொடுப்பதற்கு இணையானது. அதுவே சிறந்த அறமாகும்‌. 


இடம்‌ 
கதை 
மாந்தர்கள்‌ 

இ மணிமேகலை 


தீவதிலகை 


மணிமேகலை 


தீவதிலகை 


மணிமேகலை 


தீவதிலகை 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 170 


: மணிபல்லவத்‌ தீவு 
: மணிமேகலை, தீவதிலகை. 


: (தனக்குள்‌) 


காட்சி - 1 


ப்‌ ய ப்‌ 
LFEG5D 


எங்குப்‌ பார்த்தாலும்‌ வெண்மணல்‌ குன்றுகள்‌. பூத்துக்‌ குலுங்கும்‌ 
செடிகொடிகள்‌. அடர்ந்த மரங்கள்‌. இடையிடையே பொய்கைகள்‌. 
மனதை மயக்கும்‌ காட்சிகள்‌ . .. ஆகா! . .. அருமை! அருமை.! 


(அப்போது அவள்‌ எதிரில்‌ தீவதிலகை வருகிறாள்‌) 


: அழகிய பெண்ணே! நீ யார்‌? இங்கு எப்படி வந்தாய்‌? 


: நான்‌ பூம்புகார்‌ நகரைச்‌ சேர்ந்தவள்‌. என்‌ பெயர்‌ மணிமேகலை. 


மணிமேகலா தெய்வம்‌ என்னை இங்குக்‌ கொண்டு வந்து சேர்த்தது. 
நீங்கள்‌ யார்‌ அம்மா? நீங்கள்‌ எப்படி இத்தீவிற்கு வந்தீர்கள்‌? 


: என்‌ பெயர்‌ தீவதிலகை. நான்‌ இத்தீவையும்‌ இதிலுள்ள புத்த 


பீடிகையையும்‌ காவல்‌ செய்து வருகிறேன்‌. பெருமை மிக்கவர்கள்‌ 
மட்டுமே இத்தீவிற்கு வந்து இந்தப்‌ புத்த பீடிகையை வணங்க 
முடியும்‌. நீ அந்தப்‌ பெருமையைப்‌ பெற்றிருக்கிறாய்‌. இன்னும்‌ நீ 
அறியவேண்டியது ஒன்று உண்டு. 


: அஃது என்ன அம்மா? 


நம்‌ எதிரில்‌ பூக்கள்‌ நிறைந்து விளங்கும்‌ இந்தப்‌ பொய்கையைப்‌ 

பார்‌. இதற்குக்‌ கோமுகி என்று பெயர்‌. கோ என்றால்‌ பசு. முகி 
என்றால்‌ முகம்‌. பசுவின்‌ முகம்‌ போன்று அமைந்து இருப்பதால்‌ 
இப்பொய்கை கோமுகி என்னும்‌ பெயரைப்‌ பெற்றது. 


170 


ஓ 


20-03-2020 174254 | | 


மணிமேகலை 


தீவதிலகை 


மணிமேகலை 


தீவதிலகை 


மணிமேகலை 


தீவதிலகை 


ஓ 


ஓ! அப்படியா! வடிவத்திற்கு ஏற்ற பெயராக இருக்கிறதே! 
இப்டொய்கைக்கு வேறு ஒரு சிறப்பும்‌ உண்டு. வைகாசித்‌ திங்கள்‌ 
முழு நிலவு நாளில்‌ இப்பொய்கை நீரின்‌ மேல்‌ ஓர்‌ அரிய பாத்திரம்‌ 
தோன்றும்‌. அஃது ஆபுத்திரன்‌ கையிலிருந்த 'அழுதசுரபி' என்னும்‌ 
பாத்திரம்‌ ஆகும்‌. 

அமுதசுரபியா? அதன்‌ சிறப்பு என்ன? 

அந்தப்‌ பாத்திரத்தில்‌ இட்ட உணவு எடுக்க எடுக்கக்‌ குறையாமல்‌ 
வளர்ந்து கொண்டே இருக்கும்‌. அதனைக்‌ கொண்டு எத்தனை 
பேருக்கு வேண்டுமானாலும்‌ உணவு அளிக்கலாம்‌. 


அப்படியா! வியப்பாக உள்ளதே! 


ஆம்‌. அந்தப்‌ பாத்திரம்‌ தோன்றும்‌ வைகாசி முழுநிலவு நாள்‌ 
இன்றுதான்‌. 


(இவ்வாறு தீவதிலகை சொல்லிக்‌ கொண்டிருக்கும்‌ போதே பொய்கையின்‌ நீருக்குமேல்‌ 
அப்பாத்திரம்‌ தோன்றுகிறது. மணிமேகலை அதனை வணங்கிக்‌ கையில்‌ எடூக்கிறாள்‌). 


தீவதிலகை 


மணிமேகலையே! உயிர்களின்‌ பசிபோக்கும்‌ அமுதசுரபியை நீ 
பெற்றுள்ளாய்‌. இனி இவ்வுலக உயிர்களுக்குப்‌ பசி இல்லாமல்‌ 
போகும்படி உணவு வழங்கி உயர்வு பெறுவாயாக! 


(மணிமேகலை தீவதிலகையை வணங்கி அமுதசுரபியுடன்‌ விடை பெறுகிறாள்‌. 


௫ பூம்புகாருக்குத்‌ திரும்புகிறாள்‌. ஆதிரையிடம்‌ உணவு பெறச்‌ செல்கிறாள்‌.) 
காட்சி - 2. 
இடம்‌ ஆதிரையின்‌ இல்லம்‌ 


கதை மாந்தர்கள்‌ : 


ஆதிரை, மணிமேகலை 


(ஆதிரையின்‌ வீட்டு வாயிலில்‌ மணிமேகலை கையில்‌ அமுதசுரபியுடன்‌ வந்து நிற்கிறாள்‌) 


ஆதிரை 
மணிமேகலை 


ஆதிரை 


மணிமேகலை 


ஆதிரை 


யார்‌ நீங்கள்‌ ? 

இவ்வூரில்‌ வாழ்ந்த கோவலன்‌, மாதவி ஆகியோரின்‌ மகள்‌ நான்‌. 
உங்களின்‌ சிறப்பை அறிந்து இப்பாத்திரத்தில்‌ உணவு பெற வந்தேன்‌. 
ஓ! நீங்கள்‌ தான்‌ மணிமேகலையா? உங்கள்‌ பெற்றோரைப்‌ பற்றி 
அறிவேன்‌. உங்களை இன்று தான்‌ காண்கிறேன்‌. இஃது என்ன 
பாத்திரம்‌? மிகவும்‌ அழகாக இருக்கிறதே! 

இஃது அள்ள அள்ளக்‌ குறையாமல்‌ உணவு வழங்கும்‌ அமுதசுரபி ஆகும்‌. 


இப்பாத்திரம்‌ உங்களுக்கு எப்படிக்‌ கிடைத்தது? 


(மணிமேகலை மணிபல்லவத்‌ தீவில்‌ அமுதசுரபி பெற்ற வரலாற்றைக்‌ கூறுகிறாள்‌.) 


ஆதிரை 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 171 


(வியப்புடன்‌) அப்படியா! அமுதசுரபியின்‌ சிறப்பை அறிந்தேன்‌. 
அதில்‌ இப்போதே உணவு இடுகின்றேன்‌. ஆமாம்‌. இதைக்‌ கொண்டு 
என்ன செய்வீர்கள்‌? 


171 


20-03-2020 174254 | | 


மணிமேகலை 


ஆதிரை 


(ஆதிரை அமுதசுரபியில்‌ உணவை இடூகிறாள்‌. 


அன்பிற்குரிய ஆதிரையேய, 
ஏழை மக்களின்‌ பசியைப்‌ 
போக்குவதே மேலான அறம்‌. 
உணவு கொடுத்தவர்களே உயிரைக்‌ 
கொடுத்தவர்கள்‌ என்பதை 
உணர்ந்துள்ளேன்‌. அதனால்‌, இந்தப்‌ 
பாத்திரத்தில்‌ இருக்கும்‌ உணவைப்‌ 
பசியால்‌ வாடும்‌ மக்களுக்கு எல்லாம்‌ 
வழங்கப்‌ போகின்றேன்‌. 

மிகவும்‌ மகிழ்ச்சி. உங்கள்‌ அறம்‌ 
செழிக்கட்டும்‌. மக்களின்‌ பசிநோய்‌ 
ஒழியட்டும்‌. இதோ! இப்போதே 
அமுதசுரபியில்‌ நான்‌ உணவை 


இடுகிறேன்‌. 


மணிமேகலை அமுத்சுரபியைக்‌ கொண்டு, உடல்‌ குறையுற்றோர்‌, பிணியாளர்‌, ஆதரவு 
அற்றோர்‌ ஆகியோருக்கு உணவு அளிக்கிறாள்‌. பின்னர்ப்‌ பூம்புகாரில்‌ உள்ள 
சிறைச்சாலைக்குச்‌ சென்று அங்கு உள்ளவர்களுக்கும்‌ உணவிடுகிறாள்‌) 


இடம்‌ 


(2 கதை மாந்தர்கள்‌ 


சிறைக்காவலர்‌ 


மன்னர்‌ 


சிறைக்‌ காவலர்‌ 


காட்சி - 3 
அரண்மனை 
சிறைக்காவலர்‌, மன்னர்‌, மணிமேகலை. 
வேந்தே! வணக்கம்‌. இன்று காலை நம்‌ சிறைச்சாலைக்கு 
இளம்பெண்‌ ஒருத்தி வந்தாள்‌. அவள்‌ கையில்‌ ஒரு சிறிய பாத்திரம்‌ 
இருந்தது. அந்தச்‌ சிறிய பாத்திரத்திலிருந்து உணவை அள்ளி 
அள்ளிச்‌ சிறையில்‌ இருந்த அனைவருக்கும்‌ வழங்கினாள்‌. ஆனால்‌, 
அந்தப்‌ பாத்திரத்தில்‌ இருந்த உணவு குறையவே இல்லை. 
(வியப்புடன்‌) என்ன! ஒரு சிறிய பாத்திரத்திலிருந்து உணவை 
எடுத்து அத்தனை பேருக்கும்‌ வழங்கினாளா? அப்பெண்ணை 
உடனே அழைத்து வா. 
ஆகட்டும்‌ மன்னா. 


(சிறைக்காவலர்கள்‌ மணிமேகலையை மன்னரிடம்‌ அழைத்து வருகின்றனர்‌) 


மணிமேகலை 
மன்னர்‌ 


(மன்னரை வணங்கி) அருள்‌ உள்ளம்‌ கொண்ட அரசே! வணக்கம்‌. 
பெண்ணே! நீ யார்‌? உணவு அள்ள அள்ளக்‌ குறையாத 
இப்பாத்திரத்தின்‌ பெயர்‌ என்ன? இஃது உனக்கு எப்படிக்‌ கிடைத்தது? 


(மணிமேகலை தனக்கு அமுதசுரபி கிடைத்த வரலாற்றைக்‌ கூறுகிறாள்‌) 


மன்னர்‌ 


மணிமேகலை 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 172 


(மிக்க மகிழ்ச்சியுடன்‌) மாதவம்‌ செய்தவளே! இந்த உலக மக்களின்‌ 
பசிப்பிணி தீர்க்கும்‌ பாங்குடைய அறத்தைச்‌ செய்கிறாய்‌. நான்‌ 
உனக்குச்‌ செய்ய வேண்டிய உதவி ஏதேனும்‌ இருக்கிறதா? 
அன்பால்‌ ஆட்சி செய்யும்‌ அரசே! சிறைச்சாலையில்‌ தண்டனை 
பெற்றுள்ளவர்கள்‌ திருந்தி வாழ வழிகாண வேண்டும்‌. சிறைக்‌ 
கோட்டம்‌ அறக்கோட்டமாக மாற வேண்டும்‌. 


172 


ஓ 20-03-2020 174254 | | 


மன்னர்‌ : அதற்கு என்னவெல்லாம்‌ செய்ய வேண்டும்‌? 

மணிமேகலை : வாழ்க்கைக்கு அறம்‌ சொன்ன வள்ளுவர்‌ வாழ்ந்த நாடு இது. 
புத்தர்‌ பிறந்து அறம்‌ போதித்த பூமி இது. எவை நன்மைகள்‌ 
எவை தீமைகள்‌ என்பவற்றை எல்லாம்‌ தக்க அறிஞர்களைக்‌ 
கொண்டு சிறையில்‌ உள்ளவர்களுக்கு எடுத்துக்‌ கூறவேண்டும்‌. 
மேலும்‌ அவர்களுக்குப்‌ பெற்றோரை மதித்தல்‌, முதியோரைப்‌ 
பேணல்‌, உறவினர்களை அரவணைத்தல்‌ போன்றவற்றை 
வலியுறுத்தும்‌ அறநெறிக்‌ கல்வியை அளிக்க வேண்டும்‌. இதுவே 
என்‌ வேண்டுகோள்‌ மன்னா! 


மன்னர்‌ : நல்லறம்‌ புரியும்‌ நங்கையே! உன்‌ வேண்டுகோள்‌ அனைத்தையும்‌ 
நடைமுறைப்படுத்த ஆணை இடுகிறேன்‌. நீ வாழ்க! உன்‌ அறம்‌ 
வளர்க! 

மணிமேகலை : நன்றி மன்னா! (வணங்கி விடைபெறுகிறாள்‌). 


“Oe, ட ஓ ப்‌ 
உழு கற்பவை கற்றபின்‌ 


1. பசிப்பிணி போக்கிய பாவை நாடகத்தை வகுப்பில்‌ நடித்துக்‌ காட்டுக. 


2. பசிப்பிணி போக்கிய பாவை என்னும்‌ நாடகத்தைக்‌ கதை வடிவில்‌ சுருக்கி 
எழுதுக. 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. மணிமேகலா தெய்வம்‌ மணிமேகலையை அழைத்துச்‌ சென்ற தீவு ..................... 
அ) இலங்கைத்‌ தீவு ஆ) இலட்சத்‌ தீவு இ) மணிபல்லவத்தீவு ஈ)மாலத்தீவு 
2. மணிமேகலை கையில்‌ இருந்த அமுதசுரபியில்‌ உணவு இட்ட பெண்‌................ 
அ) சித்திரை ஆ) ஆதிரை இ) காயசண்டிகை ஈ) தீவதிலகை 
சொற்றொடரில்‌ அமைத்து எழுதுக. 
௮) செடிகொடிகள்‌ ஆ) முழுநிலவு நாள்‌ இ) அமுதசுரபி ஈ) நல்லறம்‌ 
குறுவினா 
1. அமுதசுரபியின்‌ சிறப்பு யாது? 
2. கோமுகி என்பதன்‌ பொருள்‌ யாது? 
சிறுவினா 
1. மணிபல்லவத்தீவு எவ்வாறு காட்சி அளித்தது? 
2. மணிமேகலை மன்னரிடம்‌ வேண்டியது யாது? 
சிந்தனை வினா 


அறச்செயல்கள்‌ என்று நீங்கள்‌ எவற்றை எல்லாம்‌ கருதுகிறீர்கள்‌? 


173 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 173 ஓ 20-03-2020 174254 | | 


ப்‌ கணை ப்‌ 
L63Z5H 


கதை என்றால்‌ எல்லொருக்கும்‌ பிடிக்கும்‌. கதையை 
விரும்பாதவர்‌ யாரும்‌ இருக்க மாட்டார்கள்‌. அதிலும்‌ நம்ப 
முடியாத கற்பனைகளைக்‌ கொண்ட விந்தைக்‌ கதைகள்‌ 
நுழையும்முன்‌ அனைவரையும்‌ கவரும்‌. கதையில்‌ சிறந்த கருத்தும்‌ 
கூறப்படுமானால்‌ அது சர்க்கரைப்‌ பந்தலில்‌ தேன்மழை 
பொழிந்தது போல மேலும்‌ சுவையாக இருக்கும்‌. அத்தகைய 

கதை ஒன்றைப்‌ படிப்போமா? 


என்றைக்கும்போல்‌ தியேட்டர்‌ வாசலில்‌ உட்கார்ந்திருந்தார்‌ காலணி கைக்கும்‌ மாரி. 
காலையிலே தொடங்கிய மழை இடைவிடாது தனது அரூப விரல்களால்‌ நகரமெங்கும்‌ 
எதையோ தேடுவதுபோல்‌ படர்ந்து கொண்டிருந்தது. எவரேனும்‌ காலணி தைக்க 
வரக்கூடுமோ எனப்‌ பசியுடன்‌ காத்திருந்தார்‌. ஒரு ம குடித்தால்‌ கூடப்‌ பசி அடங்கிவிடும்‌. 

இ அதற்கும்‌ ஒரு ரூபாய்‌ வேண்டி இருக்கிறதே என்ற யோசனை தோன்றியது. வலுத்துப்‌ இ 
பெய்யத்‌ துவங்கியது மழை. கீத மழையோடு சேர்ந்து கொண்டது. அந்த 
நீண்ட தெருவில்‌ எவருமில்லை. அவரும்‌ ஒரு மரமும்‌ எட்டுப்‌ பழைய செருப்புகளும்‌ தவிர. 


சினிமா தியேட்டரின்‌ குறுகிய வலப்புறச்‌ சந்தில்‌ இருந்து குடையில்லாமல்‌ நனைந்தபடி 
வெளிப்பட்ட சிறுமியொருத்தி ஒரு மீனைப்‌ போலச்‌ சுழன்று அவர்‌ அருகில்‌ வந்து 
தனது இடக்கையில்‌ வைத்திருந்த காலணி ஒன்றைக்‌ குனிந்து தரையிலிட்டூ, தைத்து 
வைக்கும்படி சொல்லிவிட்டு அவர்‌ நிமிர்ந்து அவளைப்‌ பார்க்கும்‌ முன்பு தெருவில்‌ ஓடி 
அடுத்த வளைவின்‌ சுவர்களைக்‌ கடந்து சென்றாள்‌. 

அந்தக்‌ காலணி இளம்‌ சிவப்பு நிறத்தில்‌ இருந்தது. வழக்கமான சிறுமிகளின்‌ 
காலணிபோல அல்லாது வெல்வெட்‌ தைத்துப்‌ பூவேலை கொண்ட காலணியாக 
இருந்தது. அந்தக்‌ காலணியில்‌ சிறுமியின்‌ பாதவாசனை படிந்திருந்தது. அது ஏதோ 


ஒரு பெயரிடப்படாத நறுமணம்‌. கிழிசலைத்‌ தைத்து வைத்துக்‌ கொண்டு 
காத்திருந்தார்‌. இப்போதே குடிக்கப்‌ போகும்‌ மயின்‌ ருசி நாக்கில்‌ துளிர்‌ விட்டது. 


ஒற்று ஐழயும்‌ ' தீஷ்மாகிச்‌ சனி, பின்‌ மதியம்‌ அஃது ஓய்ந்த போது ஒளித்‌ திவலைகள்‌ 
ஆங்காங்கே தெரியத்‌ துவங்கின. 

அந்தச்‌ சிறுமிக்காகக்‌ காத்திருந்தார்‌ மாரி. நிச்சயம்‌ இரண்டூ ரூபாய்‌ கிடைக்கும்‌. 
மாலைவரை அந்தச்‌ சிறுமி வரவில்லை. ஆனால்‌ மீண்டும்‌ மழை வந்துவிட்டது. பின்பு 


174 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 174 ஓ 20-03-2020 174254 | | 


_ ணா | । ஓ 


இரவு இரண்டாம்‌ ஆட்டம்‌ சினிமா வரை 
மரத்தடியில்‌ காத்துக்‌ கொண்டிருந்தார்‌. 
அவள்‌ வரவில்லை. மழைக்குப்‌ பயந்து 
வீட்டிலேயே இருக்கக்‌ கூடும்‌ என 
நினைத்துக்கொண்டு காலணியைத்‌ 
தன்னுடன்‌ எடுத்துக்‌ கொண்டு 

போய்ச்‌ சேர்ந்தார்‌. அடுத்த நாள்‌ 
காலை மழையில்லை. நலலஸியீல்‌: 


இளம்‌ சிவப்பான அந்தக்‌ 
காலணியை எடுத்து மீண்டும்‌ 
ஒருமுறை நன்றாகத்‌ துடைத்து, தனது 
நீலநிற விரிப்பில்‌ வைத்துவிட்டு மற்ற 
வேலைகளில்‌ ஈடுபடத்‌ துவங்கினார்‌. 
அன்றும்‌ அந்தச்‌ சிறுமி வரவேயில்லை. 
மறந்துவிட்டாளா? இல்லை, யாரிடம்‌ 
கொடுத்தோம்‌ எனத்‌ தெரியாமல்‌ 
அலைகிறாளா தெரியவில்லையே! 
என்றபடி இரவில்‌ அதை வீட்டிற்கு 
எடுத்துப்போனார்‌. மறுநாள்‌, மூன்றாம்‌ 
நாள்‌ என நாட்கள்‌ கடந்தபோதும்‌ 
அவள்‌ வரவேயில்லை. ஆனால்‌ அவர்‌ 
அந்தக்‌ காலணியைத்‌ தினமும்‌ கொண்டுவந்து காத்துக்கிடந்தார்‌. 


ஓர்‌ இரவில்‌ மாரியின்‌ மனைவி அந்தக்‌ காலணியைக்‌ கண்டாள்‌. அதன்‌ வசீகரம்‌ 
தொற்றிக்கொள்ளக்‌ கையில்‌ எடுத்துப்‌ பார்த்தாள்‌. சிறுமியின்‌ காலணி போலிருந்தது. 
அதைப்‌ போட்டுப்‌ பார்க்க ஆசையாக இருந்தது. தனது வலது காலில்‌ அந்தக்‌ காலணியை 
நுழைத்துப்‌ பார்த்தாள்‌. அது அவளுக்குச்‌ சரியாக இருந்தது. சிறுமியின்‌ காலணி 
அவளுக்குப்‌ பொருந்துகிறதே என்றவள்‌ மற்றொரு காலணியைத்‌ தேடிப்‌ பையைக்‌ 
கொட்டினாள்‌. சப்தம்கேட்டூ மாரி கோபமாக உள்ளே வந்தபோது, மனைவியின்‌ 


வலக்காலில்‌ இருந்த சிவப்புக்‌ காலணியைக்‌ கண்டார்‌. வத்தர$தடன்‌ திட்டி, அவள்‌ 
சொல்வதைக்‌ கேட்காமல்‌ கழற்றச்‌ சொல்லிக்‌ கிழிந்துவிட்டதா எனப்‌ பார்க்கக்‌ கையில்‌ 
எடுத்து உயர்த்தினார்‌. கிழியவில்லை. சிறுமியின்‌ காலணி இவளுக்குத்‌ தைத்தது 
போலச்‌ சரியாக இருக்கிறதே என்ற வியப்புடன்‌ அது ஒற்றைக்‌ காலணி எனப்‌ பிடுங்கிப்‌ 
பையில்‌ போட்டுக்‌ கட்ட முயன்றார்‌. அவள்‌ முணுமுணுத்தபடி பின்‌ வாசலுக்குப்‌ 
போய்விட்டாள்‌. காலணி அவருக்குள்ளும்‌ ஆசையைத்‌ தூண்டியது, போட்டுப்‌ 
பார்க்கலாமென. தன்‌ வலக்காலைச்‌ சிறிய காலணியில்‌ நுழைத்தபோது அது தனக்கும்‌ 
சரியாகப்‌ பொருந்துவதைக்‌ காண ஏி$த்சளபடந்தடு இரண்டூ வேறுபட்ட அளவுள்ள 
கால்களுக்கு எப்படி ஒரே காலணி பொருந்துகிறது. அவரால்‌ யோசிக்க முடியவில்லை. 
எப்படியோ உரியவரிடம்‌ அதை ஒப்படைத்துவிட வேண்டியது தனது வேலை என்றபடி 
பையில்‌ போட்டுக்‌ கொண்டார்‌. 


175 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 175 ஓ 20-03-2020 17425 | | 


மறுநாள்‌ பகலில்‌ உடன்‌ தொழில்‌ செய்யும்‌ நபரிடம்‌ இந்தக்‌ காலணியின்‌ விசித்திரம்‌ 
பற்றிச்‌ சொல்ல அவர்‌ தன்‌ வலக்‌ காலைப்‌ பொருத்திப்‌ பார்த்தார்‌. அவருக்கும்‌ 
சரியாக இருந்தது. இச்செய்தி நகரில்‌ பரவியது. அந்தக்‌ காலணியைப்‌ போட்டுப்‌ 
பார்க்க ஆசை கொண்ட பலர்‌ தினமும்‌ வந்து அணிந்து தமக்கும்‌ சரியாக உள்ளதைக்‌ 
கண்டூ அதிசயித்துப்‌ போயினர்‌. அந்தக்‌ காலணி ஒருவயது குழந்தை முதல்‌ வயசாளி 
வரை எல்லோருக்கும்‌ பொருந்துவதாக இருந்தது. அதைக்‌ காலில்‌ அணிந்தவுடன்‌ 


மேற்ற்றியி தரள காலடியில்‌ பரவுவதுபோலவும்‌, பனியின்மிருது படர்வதுபோலவும்‌ 
இருப்பதாகப்‌ பலர்‌ கூறினர்‌. அவர்‌, வராது போன, காலணிக்கு உரிய சிறுமியை 


நினைத்துக்‌ கொண்டார்‌. 


கோடைக்காலம்‌ பிறந்திருந்தது. எண்ணற்ற சிறுமிகளும்‌ பெண்களும்‌ ஆண்களும்‌ 
அந்த விந்தைக்‌ காலணியை அணிந்து பார்த்துப்‌ போயினர்‌. அதை அணிந்து பார்க்க 
அவர்களே பணம்‌ தரவும்‌ தொடங்கினர்‌. தினசரியாகப்‌ பணம்‌ பெருகிக்‌ கொண்டே 
போனது. வருடங்கள்‌ புரண்டன. அவர்‌ பசு இரண்டூ வாங்கினார்‌. வீடூ கட்டிக்‌ 
கொண்டார்‌. வாழ்வின்‌ நிலை உயர்ந்து கொண்டே போனது. இப்போதும்‌ அந்தச்‌ சிறுமி 
வரக்கூடும்‌ என்று பலர்‌ முகத்தின்‌ ஊடேயும்‌ அவளைத்‌ தேடிக்‌ கொண்டிருந்தார்‌. 


அவர்‌ வருவதற்கு முன்பாகவே காலையில்‌ பலர்‌ மரத்தடியில்‌ அவருக்காகக்‌ 
காத்து நிற்பார்கள்‌. அணிந்து பார்ப்பார்கள்‌. முத்தம்‌ ௧220 பீறிடும்‌. கலைந்து 
போவார்கள்‌. இப்படியாக மாரியின்‌ முப்பது வருடம்‌ கடந்தது. அந்த வருடம்‌ 
மழைக்காலம்‌ உரத்துப்‌ பெய்தது. ஓர்‌ இரவில்‌ காலணியோடு வீடு திரும்பும்போது 
அதைத்‌ திருட முனைந்த இருவர்‌ தடியால்‌ தாக்க, பலமிழந்து குத்தி விழ்ந்தூர்‌. யாரோ 
அவரைக்‌ காப்பாற்றினார்கள்‌. காலணி திருடு போகவில்லை. ஆனால்‌, தலையில்‌ 
பட்ட அடி அவரைப்‌ பயம செய்தது. வீட்டைவிட்டு வெளியேறி நடக்க 
முடியாதவராகிப்‌ போனார்‌. அந்தச்‌ சிறுமிக்காக அவர்‌ மனம்‌ காத்துக்‌ கொண்டே 
இருந்தது. தனது மரணத்தின்‌ முன்பு ஒரு தரம்‌ அவளைச்‌ சந்திக்க முடியாதோ என்ற 
ஏக்கம்‌ பற்றிக்‌ கொண்டது. தான்‌ அவளால்‌ உயர்வு அடைந்ததற்கான கடனைச்‌ சுமந்தபடி 
மரிக்க வேண்டும்‌ என்பது வேதனை தருவதாக இருந்தது. பார்வையாளர்கள்‌ அவர்‌ வீடு 
தேடி வந்து அணிந்து பார்த்துப்‌ போயினர்‌. 


ஒரு மழை இரவில்‌ பார்வையாளர்‌ யாவரும்‌ வந்து போய்‌ முடிந்த பின்பு கதவை 
மூடி மாரி உள்ளே திரும்பும்‌ போது யாரோ கதவைத்‌ தட்டும்‌ சப்தம்‌ கேட்டது. கதவைத்‌ 
திறந்த படி, "காலையில்‌ வாருங்கள்‌" எனச்‌ சொன்னார்‌. மத்திய வயதில்‌ ஒரு பெண்‌ 


நனைந்தபடி நின்றிருந்தாள்‌. அவள்‌ தணிவான குரலில்‌ சொன்னாள்‌, "வெகு 
தாமதமாகிவிட்டது எனது காலணியைத்‌ தைத்துவிட்மர்களா இல்லையா?" 


அவளை அடையாளம்‌ கண்டுவிட்டார்‌ மாரி. அதே சிறுமி. அந்தப்‌ பெண்‌ தன்‌ 
கையிலிருந்த கூடையிலிருந்து சிவப்புநிற இடக்கால்‌ காலணியை எடுத்து அவர்‌ முன்னே 
காட்டிச்‌ சொன்னாள்‌. "இதன்‌ வலது காலணி தைக்கக்‌ கொடுத்தது நினைவிருக்கிறதா?" 
அவர்‌ தலையாட்டியபடி தன்னிடமிருந்த காலணியை எடுத்து வந்து துடைத்து அவளிடம்‌ 
காட்டினார்‌. அவள்‌ கைகளில்‌ தந்தபடி அதன்‌ விந்தையை எடுத்துச்‌ சொன்னார்‌. "இந்தக்‌ 


176 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 176 ஓ 20-03-2020 17425 | | 


காலணி உலகின்‌ எல்லாப்‌ பாதங்களுக்கும்‌ பொருந்துகிறது." 


அவள்‌ ஆச்சரியமின்றித்‌ தலையாட்டினாள்‌. தன்னிடம்‌ இருந்த நாணயம்‌ எதையோ 
அவரிடம்‌ கூலியாகக்‌ கொடுத்துவிட்டுக்‌ கூடையில்‌ அந்தக்‌ காலணியைப்‌ போட்டாள்‌. 
இந்தச்‌ சொத்து, வாழ்வு யாவும்‌ அவள்‌ தந்ததுதான்‌. அவள்‌ யார்‌ என அறிய ஆவலாகிக்‌ 
கேட்டார்‌. பதிலற்றுச்‌ சிரித்தபடி மீண்டும்‌ மழையில்‌ வெளியேறிச்‌ சென்றுவிட்டாள்‌. 
தெருவின்‌ விளக்குக்‌ கம்பம்‌ அருகே வந்து நின்ற அவள்‌ கூடையில்‌ இருந்த இரண்டு 
காலணிகளையும்‌ எடுத்துத்‌ தரையிலிட்டூ காலில்‌ அணிய முயன்றாள்‌. அவள்‌ கொண்டு 
வந்த இடது காலணி சரியாகப்‌ பொருந்தியது. தைத்து வாங்கின வலது பாதக்‌ காலணியை 
அணிந்த போது அது பொருந்தவில்லை. சிறியதாக இருந்தது. 


நூல்‌ வெளி 


எஸ்‌.ராமகிருஷ்ணன்‌ தற்காலத்‌ தமிழ்‌ எழுத்தாளர்களுள்‌ குறிப்பிடத்தக்கவர்‌. 
நாவல்கள்‌, சிறுகதைகள்‌, கட்டுரைத்‌ தொகுப்புகள்‌, சிறுவர்‌ இலக்கியங்கள்‌ என 
இவருடைய படைப்புகள்‌ நீள்கின்றன. உபபாண்டவம்‌, கதாவிலாசம்‌, தேசாந்திரி, 
கால்‌ முளைத்த கதைகள்‌ முதலிய ஏராளமான நூல்களை எழுதியுள்ளார்‌. 


இக்கதை தாவரங்களின்‌ உரையாடல்‌ என்னும்‌ சிறுகதைத்‌ தொகுப்பில்‌ 
இடம்பெற்றுள்ளது. 


ய கற்பவை கற்றபின்‌ 


1. தனக்குப்‌ பெரும்‌ வருமானத்தைத்‌ தந்த காலணியைத்‌ திரும்ப ஒப்படைக்க 
வேண்டுமென மாரி நினைத்தது ஏன்‌? வகுப்பில்‌ கலந்துரையாடுக. 


2. மீண்டும்‌ வந்த பெண்ணுக்குக்‌ காலணி பொருந்தாதது ஏன்‌? 


3. மாரிக்குக்‌ கிடைத்தது போன்ற காலணி உங்களுக்குக்‌ கிடைத்தால்‌ நீங்கள்‌ 
என்ன செய்வீர்கள்‌? வகுப்பில்‌ உரையாடுக. 


4. பாதம்‌ என்னும்‌ கதையின்‌ மூலம்‌ நீங்கள்‌ அறிந்து கொண்ட கருத்து யாது? 


'பாதம்‌' கதையைச்‌ சுருக்கி எழுதுக. 


அக ச்ட்‌ 
LBCVAB 


177 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 177 ஓ 20-03-2020 17425 | | 


கற்கண்டு [1] 


பெயர்ச்சொல்‌ 


மரம்‌, பள்ளிக்கூடம்‌, சித்திரை, கிளை, இனிப்பு, பாடுதல்‌ ஆகிய சொற்களைக்‌ 
கவனியுங்கள்‌. இவை அனைத்தும்‌ பெயரைக்‌ குறிக்கின்றன. இவ்வாறு ஒன்றன்‌ பெயரைக்‌ 
குறிக்கும்‌ சொல்‌ பெயர்ச்சொல்‌ எனப்படும்‌. பெயர்ச்சொல்‌ ஆறு வகைப்படும்‌. அவையாவன 


1. பொருட்பெயர்‌ 

2. இடப்பெயர்‌ 

3. காலப்பெயர்‌ 

4. சினைப்பெயர்‌ 

டத்‌ ள்‌ 
5. பண்புப்பெயர்‌ ப்பது 
6. தொழிற்பெயர்‌ 
பொருட்பெயர்‌ 


பொருளைக்‌ குறிக்கும்‌ பெயர்‌ பொருட்பெயர்‌ எனப்படும்‌. இஃது உயிருள்ள 
பொருள்களையும்‌ உயிரற்ற பொருள்களையும்‌ குறிக்கும்‌. 


(௭.கா.) மரம்‌, செடி, மயில்‌, பறவை, புத்தகம்‌, நாற்காலி. 
இடப்பெயர்‌ 
ஓர்‌ இடத்தின்‌ பெயரைக்‌ குறிக்கும்‌ பெயர்‌ இடப்பெயர்‌ எனப்படும்‌. 
(எ.கா.) சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு. 
காலப்பெயர்‌ 
காலத்தைக்‌ குறிக்கும்‌ பெயர்‌ காலப்பெயர்‌ எனப்படும்‌. 
(எ.கா.) நிமிடம்‌, நாள்‌, வாரம்‌, சித்திரை, ஆண்டு. 
சினைப்பெயர்‌ 
பொருளின்‌ உறுப்பைக்‌ குறிக்கும்‌ பெயர்‌ சினைப்பெயர்‌ எனப்படும்‌. 
(எ.கா.) கண்‌, கை, இலை, கிளை. 
பண்புப்பெயர்‌ 


பொருளின்‌ பண்பைக்‌ குறிக்கும்‌ பெயர்‌ பண்புப்பெயர்‌ எனப்படும்‌. 


(எ.கா.) வட்டம்‌, சதுரம்‌, செம்மை, நன்மை. 
தொழிற்பெயர்‌ 
தொழிலைக்‌ குறிக்கும்‌ பெயர்‌ தொழிற்பெயர்‌ எனப்படும்‌. 
(௭.கா.) படித்தல்‌, ஆடுதல்‌, நடித்தல்‌. 
178 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 178 ஓ 20-03-2020 17425 | | 


_ ணா | । ஓ 


அறுவகைப்‌ பெயர்ச்சொற்களுக்கான சான்றுகளை தொடரில்‌ அமைத்து எழுதுவோம்‌. 


காவியா புத்தகம்‌ படித்தாள்‌ - பொருட்பெயர்‌ 
காவியா பள்ளிக்குச்‌ சென்றாள்‌ - இடப்பெயர்‌ 
காவியா மாலையில்‌ விளையாடினாள்‌ - தாலப்பெயர்‌ 
காவியா தலை அசைத்தாள்‌ - சினைப்பெயர்‌ 
காவியா இனிமையாகப்‌ பேசுவாள்‌ - பண்புப்பெயர்‌ 
காவியாவுக்கு நடனம்‌ ஆடுதல்‌ பிடிக்கும்‌ - தொழிற்பெயர்‌ 


இமுகுறிப்பெயர்‌, காரணப்பெயர்‌ 
நம்‌ முன்னோர்‌ பெயர்ச்சொற்களை அவை வழங்கும்‌ அடிப்படையில்‌ இடுகுறிப்பெயர்‌, 
காரணப்பெயர்‌ என இருவகைப்படுத்தினர்‌. 
இருகுறிப்‌பெயர்‌ 
நம்‌ முன்னோர்‌ சில பொருள்களுக்குக்‌ காரணம்‌ கருதாமல்‌ பெயரிட்டு வழங்கினர்‌. 
அவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்கள்‌ இடுகுறிப்பெயர்கள்‌ ஆகும்‌. 


(௭.கா.) மண்‌, மரம்‌, காற்று 


இடுகுறிப்‌ பொதுப்பெயர்‌, இடுகுறிச்‌ சிறப்புப்பெயர்‌ என இடுகுறிப்பெயர்‌ இரண்டு 


வகைப்படும்‌. 


இருகுறிப்‌ பொதுப்பெயர்‌ 

ஓர்‌ இடுகுறிப்பெயர்‌ அத்தன்மை உடைய எல்லாப்‌ பொருள்களையும்‌ பொதுவாகக்‌ 
குறிப்பது இடுகுறிப்‌ பொதுப்பெயர்‌ எனப்படும்‌. 

(எ.கா.) மரம்‌, காடு. 
இருகுறிச்‌ சிறப்புப்பெயர்‌ 

ஓர்‌ இடுகுறிப்பெயர்‌ குறிப்பாக ஒரு பொருளை மட்டும்‌ குறிப்பது இடுகுறிச்‌ 


சிறப்புப்பெயர்‌ எனப்படும்‌. 
(எ.கா.) மா, கருவேலங்காடு. 
காரணப்பெயர்‌ 


நம்‌ முன்னோர்‌ சில பொருள்களுக்குக்‌ காரணம்‌ கருதிப்‌ பெயரிட்டனர்‌. இவ்வாறு 
காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும்‌ பெயர்‌ காரணப்பெயர்‌ எனப்படும்‌. 


(எ.தா.) நாற்காலி, கரும்பலகை 


காரணப்‌ பொதுப்பெயர்‌, காரணச்‌ சிறப்புப்பெயர்‌ எனக்‌ காரணப்‌ பெயர்‌ இரு 
வகைப்படும்‌. 


காரணப்‌ பொதுப்பெயர்‌ 


காரணப்பெயர்‌ குறிப்பிட்ட காரணமுடைய எல்லாப்‌ பொருள்களையும்‌ பொதுவாகக்‌ 
குறித்தால்‌ அது, காரணப்பொதுப்பெயர்‌ எனப்படும்‌. 


(எ.கா.) பறவை, அணி 


179 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 179 ஓ 20-03-2020 17425 | | 


_ ணா | । ஓ ப னை | | ப। 


காரணச்‌ சிறப்புப்பெயர்‌ 
குறிப்பிட்ட காரணமுடைய எல்லாப்‌ பொருள்களுள்‌ ஒன்றை மட்டும்‌ சிறப்பாகக்‌ 
குறிப்பது காரணச்சிறப்புப்பெயர்‌ ஆகும்‌. 


(எ.கா.) வளையல்‌, மரங்கொத்தி 


ட இடி ஓ ஓ © 
Ey கற்பவை கற்றபின்‌ 


கீழ்க்காணும்‌ பத்தியைப்‌ படித்து அதில்‌ இடம்‌ பெற்றுள்ள இடுகுறி, காரணப்‌ 
பெயர்களை அறிந்து எழுதுக. 


நீர்‌ வற்றிப்போன குளத்தில்‌ செந்தாமரை, ஆம்பல்‌, கொட்டி, நெய்தல்‌ முதலான 
கொடிகளும்‌ வாடியிருந்தன. நீர்‌ நிரம்பி இருந்தவரை ஊர்‌ மக்களும்‌, விலங்குகளும்‌ 
மரங்கொத்திபோன்ற பறவைகளும்‌ பயன்படுத்தி மகிழ்ந்த குளம்‌ அது. காலை நேரம்‌ 
சூரியன்‌ காய்ந்து கொண்டிருந்தது. இப்போது அ௮க்குளத்தைக்‌ கண்டுகொள்வார்‌ 
யாருமில்லை. 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 
1. இடுகுறிப்பெயரை வட்டமிடுக. 


அ) பறவை அ) மண்‌ இ) முக்காலி ஈ) மரங்கொத்தி 
2. காரணப்பெயரை வட்டமிடுக. 
அ) மரம்‌ ஆ) வளையல்‌ இ) சுவர்‌ ஈ) யானை 
3. இடுகுறிச்சிறப்புப்‌ பெயரை வட்டமிடுக. 
௮) வயல்‌ ஆ) வாழை இ) மீன்கொத்தி ஈ) பறவை 
குறுவினா 


1. பெயர்ச்சொல்‌ எத்தனை வகைப்படும்‌? அவை யாவை? 
2. இடுகுறிப்பெயர்‌ என்றால்‌ என்ன? 
3. காரணப்பெயர்‌ என்றால்‌ என்ன? 
சிறுவினா 
1. அறுவகைப்‌ பெயர்ச்சொற்களை எழுதுக. 


2. அறுவகைப்‌ பெயர்ச்சொற்களுக்கும்‌ எடுத்துக்காட்டுகள்‌ தருக. 


180 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 180 ஓ 20-03-2020 17425 | | 


டு 
ழ மொழியை ஆள்வோம்‌! 


கேட்க 
தத்துவப்‌ பாடல்‌ ஒன்றைக்‌ கேட்டு மகிழ்க. 
பேசுக 
உங்கள்‌ பகுதிகளில்‌ செயல்படும்‌ தொண்டு நிறுவனங்கள்‌ குறித்துப்‌ பேசுக. 
படித்து மகிழ்க 
அன்பினில்‌ இன்பம்‌ காண்போம்‌; 
அறத்தினில்‌ நேர்மை காண்போம்‌; 
துன்புறும்‌ உயிர்கள்‌ கண்டால்‌; 
துரிசறு கணிவு காண்போம்‌; 
வன்புகழ்‌ கொடையிற்‌ காண்போம்‌; 
வலிமையைப்‌ போரில்‌ காண்போம்‌; 
தன்பிறப்‌ புரிமை யாகத்‌ 
தமிழ்மொழி போற்றக்‌ காண்போம்‌. 
- அ.முத்தரையனார்‌, மலேசியக்‌ கவிஞர்‌. 


குறிப்புகளைக்‌ கொண்டு கதை எழுதுக. 


நாய்க்குட்டி - குழிக்குள்‌ - கத்தும்‌ சத்தம்‌ - முகிலன்‌ - முதலுதவி - பால்‌ - 
தூங்கியது - வாலாட்டியது. 


அகராதியைப்‌ பயன்படுத்தி பொருள்‌ எழுதுக. 
1. கருணை 2. அச்சம்‌ 3. ஆசை 
கீழ்க்காணும்‌ பெயர்ச்‌ சொற்களை அகரவரிசையில்‌ எழுதுக. 
பூனை, தையல்‌, தேனீ, ஓணான்‌, மான்‌, வெளவால்‌, கிளி, மாணவன்‌, 
மனிதன்‌, ஆசிரியர்‌, பழம்‌ 


பின்வரும்‌ தொடர்களில்‌ அடிக்கோடிட்ட சொற்கள்‌ எவ்வகைப்‌ பெயர்கள்‌ என எழுதுக. 


1. கைகள்‌ இரண்டும்‌ பிறர்க்கு உதவவே எனச்‌ சான்றோர்‌ கருதினர்‌. 


அறம்‌, பொருள்‌, இன்பம்‌, வீடி அடைதல்‌ நூலின்‌ பயனாகும்‌. - 


குழந்தை தெருவில்‌ விளையாடியது. ன ரக ்‌ 
நீதிநூல்‌ பயில்‌ என்கிறார்‌ பாரதியார்‌. ட பப பம ்‌ 


மாலை முழுதும்‌ விளையாட்டு. - 


அன்பு நிறைய உடையவர்கள்‌ மேலோர்‌. - 


உகு ௬ ல 


181 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 181 ஓ 20-03-2020 17425 | | 


பின்வரும்‌ தொடர்களில்‌ உள்ள பெயர்ச்சொற்கள்‌ எவ்வகைப்‌ பெயர்கள்‌ என எழுதுக. 


விடியலில்‌ துயில்‌ எழுந்தேன்‌ - 


இறைவனைக்‌ கை தொழுதேன்‌ - 


நான்‌ மதுரைக்குச்‌ சென்றேன்‌ ல்‌ 
புத்தகம்‌ வாங்கி வந்தேன்‌ ர்‌ ல்‌ 
கற்றலைத்‌ தொடர்வோம்‌ இனி - 


நன்மைகள்‌ பெருகும்‌ நனி - 


கீழ்க்காணும்‌ தலைப்பில்‌ கட்டுரை எழுதுக. 
அறம்‌ செய விரும்பு 


௮ம்‌ மொழியோடு விளையாரு 


கட்டங்களில்‌ உள்ள வார்த்தைகளைக்‌ கொண்டு தொடர்களை அமைக்க. 


ன்‌ 


சொற்றொடரை முறையாக வரிசைப்படுத்துங்கள்‌ 


1. சிறைக்‌ கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம்‌ வேண்டினாள்‌. 
2. மணிமேகலை மணிபல்லவத்‌ தீவிற்குச்‌ சென்றாள்‌. 

3. சிறைச்‌ சாலைக்குச்‌ சென்று உணவிட்டாள்‌. 

4. அமுதசுரபியைப்‌ பெற்றாள்‌. 

5. அதிரையிடம்‌ சென்று முதல்‌ உணவைப்‌ பெற்றாள்‌. 


ஒலி வேறுபாடறிந்து வாக்கியத்தில்‌ அமைத்து எழுதுக. 
1. அரம்‌ - அறம்‌ 


இருபொருள்‌ தருக. 
(௭.கா.) ஆறு - நதி 
ஆறு - எண்‌ 
1. திங்கள்‌ 2.ஓடு 3. நகை 


182 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 182 ஓ 


ஓ 


20-03-2020 17425 | | 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 183 ஓ 


புதிர்ச்‌ சொல்‌ கண்டுபிடி 
1. இச்சொல்‌ மூன்றெழுத்துச்‌ சொல்‌. உயிர்‌ எழுத்துகள்‌ வரிசையில்‌ முதல்‌ எழுத்து 
இச்சொல்லின்‌ முதல்‌ எழுத்து. வல்லின மெய்‌ எழுத்துகளின்‌ வரிசையில்‌ கடைசி 
எழுத்து இச்சொல்லின்‌ இரண்டாம்‌ எழுத்து. வாசனை என்னும்‌ பொருள்தரும்‌ வேறு 
சொல்லின்‌ கடைசி எழுத்து இச்சொல்லின்‌ மூன்றாம்‌ எழுத்து. அஃது என்ன? 


கட்டத்தில்‌ உள்ள சொற்களைக்‌ கொண்டூ தொடர்கள்‌ உருவாக்குக. 


மாலையில்‌ கற்போம்‌ 

பிறருக்கு உதவி எழுவோம்‌ 

பெரியோரை விளையாடுவோம்‌ 

நூல்‌ பல செய்வோம்‌ 

உடற்பயிற்சி புரிவோம்‌ 

அதிகாலையில்‌ வணங்குவோம்‌ 
செயல்திட்டம்‌ 


1. நீங்கள்‌ சேவை செய்ய விரும்பும்‌ பணிகளைப்‌ பட்டியலிடுக. 
2. உயர்ந்த குறிக்கோளை அடைந்து வெற்றி பெற்ற சாதனையாளர்கள்‌ தொகுப்பு ஒன்றைத்‌ 
தயாரிக்க. 


Se நிற்க அதற்குத்‌ தக... 


என்‌ பொறுப்புகள்‌ 

உணவை வீணாக்க மாட்டேன்‌. 

நீரைச்‌ சிக்கனமாகப்‌ பயன்படுத்துவேன்‌. 

பயணம்‌ செய்யும்‌ போது தேவைப்படுவோருக்கு எழுந்து இடம்‌ தருவேன்‌. 
எல்லா உயிர்களிடத்தும்‌ அன்பு செலுத்துவேன்‌. 


இ ம மன்‌ 


கலைச்சொல்‌ அறிவோம்‌ 


1. அறக்கட்டளை - Trust 4. சாரண சாரணியர்‌ - outs & Guides 


2. தன்னார்வலர்‌ - Volunteer 5. சமூகப்‌ பணியாளர்‌ - Social Worker 


3. இளம்‌ செஞ்சிலுவைச்‌- Jயnior Red Cross 
சங்கம்‌ 
ZN 


ட. இணையத்தில்‌ காண்க 


பொதுத்தொண்டு செய்யும்‌ நிறுவனங்களின்‌ பெயர்களை இணையத்தில்‌ கண்டு திரட்டூக. 


183 


20-03-2020 17425 | | 


அறன்‌ வலியுறுத்தல்‌ 
1. மனத்துக்கண்‌ மாசிலன்‌ ஆதல்‌ அனைத்தறன்‌ 


ஆகுல நீர பிற.” 
உள்ளத்தில்‌ குற்றம்‌ இல்லாமல்‌ இருப்பதே சிறந்த அறமாகும்‌. மற்றவை எல்லாம்‌ 
வெறும்‌ ஆரவாரமே. 


. அழுக்காறு அவாவெகுளி இன்னாச்சொல்‌ நான்கும்‌ 


இழுக்கா இயன்றது அறம்‌. 
பொறாமை, பேராசை, சினம்‌, கடுஞ்சொல்‌ பேசுதல்‌ ஆகிய நான்கும்‌ இல்லாமல்‌ 
வாழ்வதே அறம்‌ ஆகும்‌. 


3. வறியார்க்குஜன்று ஈவதே ஈகைமற்று எல்லாம்‌ 


குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. 
இல்லாதவர்க்கு தருவதே ஈகை ஆகும்‌. மற்றவை எல்லாம்‌ பயனை எதிர்பார்த்துச்‌ 
செய்பவை ஆகும்‌. 


. ஈத்துவக்கும்‌ இன்பம்‌ அறியார்கொல்‌ தாமுடைமை 


வைத்திழக்கும்‌ வன்க ணவூர்‌. 
இல்லாதவர்க்குத்‌ தருவதால்‌ உண்டாகும்‌ இன்பத்தை அறியாதவர்கள்‌ பொருளைச்‌ 
சேர்த்து வைத்துப்‌ பின்‌ அதனை இழந்து விடுவார்கள்‌. 


இன்னா செய்யாமை 


5. இன்னாசெய்‌ தாரை ஒறுத்தல்‌ அவர்நாண 


நன்னயம்‌ செய்து விடல்‌.” 
நமக்குத்‌ துன்பம்‌ செய்தவர்‌ நாணும்படி அவருக்கு நன்மை செய்வதுதான்‌ அவரைத்‌ 
தண்டிக்கும்‌ வழியாகும்‌. 


. அறிவினான்‌ ஆகுவது உண்டோ பிறிதின்நோய்‌ 


தந்நோய்போல்‌ போற்றாக்‌ கடை. 
பிற உயிரின்‌ துன்பத்தைத்‌ தமது துன்பம்‌ போல்‌ கருதாவிட்டால்‌ தாம்‌ பெற்றுள்ள 
அறிவால்‌ எந்தப்‌ பயனும்‌ இல்லை. 


. எனைத்தானும்‌ எஞ்ஞான்றும்‌ யார்க்கும்‌ மனத்தானாம்‌ 


மாணாசெய்‌ யாமை தலை. 
நம்‌ உள்ளம்‌ ஏற்றுக்‌ கொள்ளாத எச்செயலையும்‌ எக்காலத்திலும்‌ யார்க்கும்‌ 
சிறிதளவுகூடச்‌ செய்யக்‌ கூடாது. 


184 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 184 ஓ 20-03-2020 17425 | | 


கொல்லாமை 


8. பகுத்துண்டு பல்லுயிர்‌ ஓம்புதல்‌ நூலோர்‌ 
தொகுத்தவற்றுள்‌ எல்லாம்‌ தலை.” 
தம்மிடம்‌ இருப்பவற்றைப்‌ பிற உயிர்களுக்குப்‌ பகிர்ந்து கொடுத்துக்‌ காப்பாற்ற 
வேண்டும்‌. அதுவே அறநூல்களில்‌ கூறப்படும்‌ அறங்களுள்‌ சிறந்தது. 


பெரியாரைப்‌ பிழையாமை 

9. ஆற்றுவார்‌ ஆற்றல்‌ இகழாமை போற்றுவார்‌ 
போற்றலுள்‌ எல்லாம்‌ தலை 
ஆற்றல்‌ உடையவர்களை இகழக்‌ கூடாது. அதுவே தம்மைத்‌ தீங்கிலிருந்து 
காத்துக்கொள்ளும்‌ வழிகளுள்‌ சிறந்த வழியாகும்‌. 

10. எறியால்‌ சுடப்படினும்‌ உய்வுண்டாம்‌ உய்யார்‌ 
பெரியார்ப்‌ பிழைத்தொழுகு வார்‌. 
தீயினால்‌ சுடப்பட்டவர்கூடப்‌ பிழைத்துக்கொள்ள முடியும்‌. ஆனால்‌ 
பெரியவர்களுக்குத்‌ தீங்கு செய்தவர்‌ தப்ப முடியாது. 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. LACAZK 
$ 1. ஏழைகளுக்கு உதவி செய்வதே ..................... ஆகும்‌. 
அ) பகை ஆ) ஈகை இ) வறுமை ஈ) கொடுமை 


கக்‌ க்‌ கண்டூ வருந்துவதே அறிவின்‌ பயனாகும்‌. 


அ) செல்வத்தை இ) துன்பத்தை ௭) பகையை 


லை இல்லாமல்‌ இருப்பதே சிறந்த அறமாகும்‌. 


ஆ) மன்னிப்பு இ) துணிவு ஈ) குற்றம்‌ 


இடம்‌ மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. 


வறியார்க்கு ஒன்று ஈகைமற்று ஈவதே எல்லாம்‌ 


குறியெதிர்ப்பை உடைத்து நீரது. 


எனைத்தானும்‌ யார்க்கும்‌ எஞ்ஞான்றும்‌ மனத்தானாம்‌ 


மாணாசெய்‌ துலை யாமை. 


குறுவினா 


1. அறிவின்‌ பயன்‌ யாது? 


2. பிற உயிர்களை எவ்வாறு காப்பாற்ற வேண்டும்‌? 


3. ஈகை பற்றிய வள்ளுவரின்‌ கருத்து யாது? 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 185 


185 


ஓ 20-03-2020 174287 | | 


பின்வரும்‌ நிகழ்வைப்‌ படித்து அதற்குப்‌ பொருத்தமான திருக்குறள்‌ எதுவெனக்‌ காண்க. 
நிறைமதி அவளுடைய தோழிகளுடன்‌ பூங்காவிற்குச்‌ சென்றாள்‌. அங்குள்ள இயற்கைக்‌ 
காட்சிகளைக்‌ கண்டு மகிழ்ந்தாள்‌. நண்பகல்‌ நேரத்தில்‌ ஒரு மரத்தின்‌ கீழ்‌ அமர்ந்து தான்‌ 
கொண்டு வந்திருந்த உணவைத்‌ தோழிகளுடன்‌ பகிர்ந்து உண்டாள்‌. அவர்களின்‌ அருகே 
பறவைகள்‌ பறந்து வந்தன. தன்னிடம்‌ இருந்த உணவைப்‌ பறவைகளுக்கும்‌ அளித்தாள்‌. 


1. மனத்துக்கண்‌ மாசிலன்‌ ஆதல்‌ அனைத்தறன்‌ 
ஆகுல நீர பிற. 

2. எனைத்தானும்‌ எஞ்ஞான்றும்‌ யார்க்கும்‌ மனத்தானாம்‌ 
மாணாசெய்‌ யாமை தலை. 

3. பகுத்துண்டூ பல்லுயிர்‌ ஓம்புதல்‌ நூலோர்‌ 
தொகுத்தவற்றுள்‌ எல்லாம்‌ தலை. 


அ..துடம்பு 


நெடிதுயக்கு 


கொடுக்கப்பட்டிருக்கும்‌ உரலி / விரைவுக்‌ குறியீட்டைப்‌ பயன்படுத்தித்‌ 
திருக்குறள்‌ என்னும்‌ செயலியைப்‌ பதிவிறக்கம்‌ செய்து நிறுவிக்கொள்க. 


செயலியின்‌ முதல்‌ பக்கத்தில்‌ ஆரம்பிக்க, தொடர்க, வகைப்பாட்டியல்‌ போன்ற 
தெரிவுகள்‌ தோன்றும்‌. இதன்‌ வழியே விரும்பும்‌ திருக்குறளை அறிக. 


மேலும்‌ குறள்‌ விளையாட்டு என்பதைத்‌ தெரிவு செய்து மாறி இருக்கும்‌ சீர்களை 
வரிசைப்படுத்தித்‌ திருக்குறளை விளையாட்டின்‌ மூலம்‌ அறிக. 


செயல்பாட்டிற்கான உரலி 
https://play.google.com/store/apps/details?id=com.EL4.KuralGame&h]l=en 


*கொடுக்கப்பட்டுள்ள படங்கள்‌அடையாளத்திற்காக மட்டுமே 


186 


| | 6ih Std Tamil CBSE Pages 77-206.indd 186 ஓ 20-03-2020 174287 | | 


| வ | | ௫ எட ன்‌ | | | 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ இ 


பிற உயிர்களைத்‌ தம்‌ உயிர்‌ போல்‌ மதித்தல்‌ 


பிற உயிர்களுக்குத்‌ துன்பம்‌ தராமல்‌ இருத்தல்‌ 
உதவி செய்யும்‌ பண்பைப்‌ பெறுதல்‌ 


உறுப்பு தானத்தின்‌ முக்கியத்துவத்தை அறிதல்‌ 


ர ர ௫ஒய 


இயல்பு நவிற்சி, உயர்வு நவிற்சி அணிகளை இனம்‌ காணுதல்‌ 


187 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 187 ஓ 20-03-2020 17425 | | 


ke கணை ஙு 
டப்ட/2ப 


இரக்கம்‌ என்பது தலைசிறந்த பண்பு. மனிதரிடம்‌ 
மட்டுமன்று, மற்ற எல்லா உயிர்களிடத்தும்‌ இரக்கம்‌ கொள்ள 
வேண்டும்‌. பிற உயிர்களைத்‌ தம்முயிர்‌ போல்‌ எண்ணிக்‌ காக்க 
நுழையும்முன்‌ ||| வேண்டும்‌. அதுவே சான்றோர்‌ போற்றும்‌ உயிர்‌ இரக்கம்‌ ஆகும்‌. 
அவ்விரக்கமே மனித குலத்தை வாழ வைக்கிறது. உலக உயிர்கள்‌ 
எல்லாம்‌ துன்பம்‌ இன்றி இன்புற்று வாழ வேண்டும்‌ என்று 

விரும்பியவர்‌ புத்தர்‌. அவரின்‌ அறவுரையை அறிவோம்‌ வாருங்கள்‌. 


முன்கதைச்‌ சுருக்கம்‌ 


அரச வாழ்வைத்‌ துறந்து நள்ளிரவில்‌ அரண்மனையை விட்டு வந்தவர்‌ புத்தர்பிரான்‌. 
பிம்பிசார மன்னனின்‌ யாகத்துக்காக ஆடுகள்‌ கொண்டு செல்லப்பட்டன. அவற்றின்‌ நடுவில்‌ 
அடிபட்டு வலியால்‌ துடித்துக்‌ கொண்டிருந்த ஆட்டுக்குட்டியைப்‌ புத்தர்‌ தம்‌ தோளில்‌ சுமந்து 
ஓ சென்றார்‌. யாகசாலையை அடைந்தார்‌. மன்னனுக்கு அறவுரை கூறினார்‌. நாடெங்கும்‌ இ 
உயிர்க்கொலையைத்‌ தடுத்து நிறுத்தினார்‌. 


நின்றவர்‌ கண்டு நருங்கினாரே - ஐயன்‌ 
நேரிலே நிற்கவும்‌ அஞ்சினாரே; 
துன்று கருணை நிறைந்த வள்ளல்‌ - அங்கு 


சொன்ன மொழிகளைக்‌ கேளும்‌ ஐயா! 


வாழும்‌ உயிரை வாங்கிவிடல்‌ - இந்த 
மண்ணில்‌ எவர்க்கும்‌ எளிதாகும்‌; 

வீழும்‌ உடலை எழுப்புகலோ - ஒரு 

வேந்தன்‌ நினைக்கிலும்‌ ஆகாதையா! 


யாரும்‌ விரும்புவது இன்னுயிராம்‌; - அவர்‌ 
என்றுமே காப்பதும்‌ அன்னதேயாம்‌; 
பாரில்‌ எறும்பும்‌ உயிர்பிழைக்கப்‌ - பமும்‌ 


பாம்‌ முழுதும்‌ அறிந்திலீரோ? 


188 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 188 ஓ 20-03-2020 174259 | | 


நேரிய உள்ளம்‌ இரங்கிருமேல்‌ - இந்த 
நீள்நிலம்‌ முற்றுமே ஆண்டிடலாம்‌; 

பாரினில்‌ மாரி பொழிந்திடவே - வயல்‌ 
பக்குவ மாவது அறிந்திலீரோ? 


காட்டும்‌ கருணை உடையவரே - என்றும்‌ 
கண்ணிய வாழ்வை உடையவராம்‌; 

வாட்டும்‌ உலகில்‌ வருந்திருவார்‌- இந்த 
மர்மம்‌ அறியாத மூடரையா! 


காமு மலையெலாம்‌ மேய்ந்துவந்து - ஆருதன்‌ 
கன்று வருந்திடப்‌ பாலையெல்லாம்‌ 
கதேடிஉம்‌ மக்களை ஊட்ருவதும்‌ - ஒரு 
தீய செயலை எண்ணினீரோ? 


அம்புவி மீதில்‌இவ்‌ ஆருகளும்‌ - உம்மை 
அண்டிப்‌ பிழைக்கும்‌ உயிரலவோ? 

நம்பி இருப்பவர்‌ கும்பி எரிந்திடில்‌ 
நன்மை உமக்கு வருமோ ஐயா? 


ஆயிரம்‌ பாவங்கள்‌ செய்தவெல்லாம்‌ - ஏழை 
ஆட்டின்‌ தலையோடு அகன்றிரமுமோ? 

தீயவும்‌ நல்லவும்‌ செய்தவரை - விட்ருச்‌ 
செல்வது ஒருநாளும்‌ இல்லைஜயா! 


ஆதலால்‌ தீவினை செய்யவேண்டா - ஏழை 
ஆட்டின்‌ உயிரையும்‌ வாங்கவேண்டா; 
பூதலந்‌ தன்னை நரகம்‌அது ஆக்கிமும்‌ 
புத்தியை விட்டுப்‌ பிழையும்தயா! 
- கவிமணி தேசிக விநாயகனார்‌ 


சொல்லும்‌ பொருளும்‌ 


அஞ்சினர்‌ i பயந்தனர்‌ முற்றும்‌ 
இரக்கம்‌ மாரி 
- விழும்‌ கும்பி 
- முடியாது பூதலம்‌ 
_ பரந்த உலகம்‌ பார்‌ 
189 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 189 ஓ 


20-03-2020 174259 | | 


பாடலின்‌ பொருள்‌ 


யாகசாலையில்‌ நின்றவர்‌ அனைவரும்‌ புத்தர்பிரானைக்‌ கண்டு நடுங்கினர்‌. அவர்‌ 
முன்னால்‌ நிற்கவும்‌ அஞ்சினர்‌. கூடி இருந்த மக்களின்‌ முன்னால்‌ இரக்கமே உருவான 
புத்தர்பிரான்‌ கூறிய உரையைக்‌ கேளுங்கள்‌. 


வாழ்கின்ற உயிர்களை அழிப்பது இந்த உலகத்தில்‌ எல்லார்க்கும்‌ எளிய செயல்‌. 
ஆனால்‌, இறந்த உடலுக்கு உயிர்‌ கொடுத்து எழுப்புவது மன்னனாலும்‌ முடியாத செயல்‌. 


எல்லாரும்‌ தம்‌ உயிரைப்‌ பெரிதாக மதித்துப்‌ பாதுகாக்கின்றனர்‌. எறும்பு கூடத்‌ தன்‌ 
உயிரைக்‌ காத்துக்‌ கொள்ளப்‌ பாடுபடுவதை அறியாதவர்‌ உண்டோ? 


நேர்மையான இரக்க மனம்‌ கொண்டிருப்பவரால்‌ மட்டுமே பரந்த இவ்வுலகம்‌ 
முழுமையையும்‌ ஆட்சி செய்ய முடியும்‌. உலகில்‌ மழை பெய்வதால்‌ வயல்‌ பக்குவம்‌ 
அடைவதை அறியாதவர்‌ உண்டோ? 


எல்லா உயிர்கள்‌ மீதும்‌ இரக்கம்‌ கொள்பவரே நேர்மையான வாழ்வு வாழ்பவர்‌. இந்த 
மறைபொருளை அறியாதவர்‌ பிற உயிர்களை வருத்தித்‌ தாமும்‌ துன்புறுவர்‌. 


காடுமலை எல்லாம்‌ மேய்ந்து வருகிறது ஆடு. அது தன்‌ குட்டி வருந்திடும்‌ 
வகையில்‌ பாலை எல்லாம்‌ மக்களுக்குத்‌ தருகிறது. இதனைத்‌ தீயசெயல்‌ என்று நீங்கள்‌ 
கருதுகிறீர்களா? 


இந்த உலகில்‌ ஆடுகளும்‌ உங்களை நம்பி இருக்கும்‌ உயிர்கள்‌ அன்றோ? நம்மை 
நம்பி இருப்பவரின்‌ வயிறு எரியும்வகையில்‌ நடந்து கொள்வதால்‌ உங்களுக்கு நன்மை 
கிடைக்குமா? 


ஆயிரம்‌ பாவங்கள்‌ செய்துவிட்டு, ஆட்டின்‌ உயிரை எடுப்பதால்‌ பாவங்கள்‌ நீங்கி 
விடுமா? ஒருவர்‌ செய்த நன்மையும்‌ தீமையும்‌ ஒருநாளும்‌ அவரை விட்டுச்‌ செல்லாது. 


ஆகையால்‌, தீய செயல்களைச்‌ செய்யாதீர்கள்‌. பிற உயிர்களைக்‌ கொல்லும்‌ செயலைச்‌ 
செய்யாதீர்கள்‌. இந்தப்‌ பூமியை மகிழ்ச்சியற்றதாக மாற்றிடும்‌ எண்ணத்தை உங்களைவிட்டு 
நீக்குங்கள்‌. இங்கு மக்களோடு சேர்ந்து மற்ற உயிர்களும்‌ மகிழ்வோடு வாழ வழி 
செய்யுங்கள்‌. 


நூல்‌ வெளி 
தேசிக விநாயகனார்‌ இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்த 
கவிஞர்‌. முப்பத்தாறு ஆண்முகள்‌ பள்ளி ஆசிரியராகப்‌ | | 
பணியாற்றியவர்‌. கவிமணி என்னும்‌ பட்டம்‌ பெற்றவர்‌. ( 


ஆசிய ஜோதி, ஆங்கில மொழியில்‌ எட்வின்‌ அர்னால்மு என்பவர்‌ ; 
எழுதிய லைட்‌ ஆஃப்‌ ஆசியா (10/4 ௦4 Asia) என்னும்‌ நூலைத்‌ தழுவி 
எழுதப்பட்டது. இந்நூல்‌ புத்தரின்‌ வரலாற்றைக்‌ கூறுகிறது. 


19௦ 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 190 ஓ 20-03-2020 174901 | | 


_ ணா | । ஓ ப ன | | ப। 


ட ஜ்பி ப்‌ ஓ © 
Ey கற்பவை கற்றபின்‌ 


1. நீங்கள்‌ மிகவும்‌ விரும்பும்‌ தாவரங்கள்‌, பறவைகள்‌, விலங்குகளின்‌ பெயர்களைப்‌ 


பட்டியலிடுக. 


2. உங்களைப்போல்‌ பிறரையும்‌ நேசியுங்கள்‌ - என்னும்‌ தலைப்பில்‌ பேசுக. 


ந்‌ 
LAY33U 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. புத்தரின்‌ வரலாற்றைக்கூறும்நூல்‌_______ 
௮) ஜீவ ஜோதி ஆஅ) ஆசிய ஜோதி இ) நவ ஜோதி ஈ) ஜீவன்‌ ஜோதி 
2. நேர்மையான வாழ்வைவாழ்பவர்‌_... 
அ) எல்லா உயிர்களிடத்தும்‌ இரக்கம்‌ கொண்டவர்‌ ஆ) உயிர்களைத்‌ துன்புறுத்துபவர்‌ 
இ) தம்மை மட்டும்‌ காத்துக்கொள்பவர்‌ ஈ) தம்‌ குடும்பத்தையே எண்ணி வாழ்பவர்‌ 
3. ஒருவர்செய்யக்கூடாதது_ 
அ) நல்வினை அ) தீவினை இ) பிறவினை ௭) தன்வினை 
© 4. 'எளிதாகும்‌' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்கிடைப்பது ௫ 
அ எளிது 4 தாகும்‌ ஆ) எளி- தாகும்‌ இ) எளிது 4 ஆகும்‌ ஈ) எளிதா 4 ஆகும்‌ 
3. 'பாலையெல்லாம்‌' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக் கிடைப்பது... 
அ) பாலைஃயெல்லாம்‌ ஆ) பாலைஃஎல்லாம்‌ இ) பாலைஃஎலாம்‌ ஈ) பார எல்லாம்‌ 
6. இனிமை + உயிர்‌ என்பதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்‌சொல்‌ 
௮) இன்‌உயிர்‌ அ) இனியஉயிர்‌ இ) இன்னுயிர்‌ ஈ) இனிமைஉயிர்‌ 
7. மலைஃஎலாம்‌ என்பதனைச்‌ சேர்த்து எழுதக்‌ கிடைக்கும்சொல்‌ ட 
அ) மலைஎலாம்‌ அ) மலையெலாம்‌ இ) மலையெல்லாம்‌ ஈ) மலைஎல்லாம்‌ 
குறுவினா 
1. அரசனாலும்‌ செய்ய முடியாத செயல்‌ எது? 
2. எறும்பு எதற்காகப்‌ பாடுபடுகிறது? 
3. ஒருநாளும்‌ விட்டுச்‌ செல்லாதது எது? 
4. உலகம்‌ முழுமையையும்‌ எப்போது ஆளமுடியும்‌? 
சிறுவினா 
எல்லா உயிர்களும்‌ மகிழ்வோடு வாழப்‌ புத்தர்பிரான்‌ கூறும்‌ அறிவுரைகள்‌ யாவை? 
சிந்தனை வினா 
பறவைகளும்‌, விலங்குகளும்‌ சுதந்திரமாக வாழ வேண்டும்‌ எனில்‌ நீங்கள்‌ என்ன செய்ய 
வேண்டும்‌? 


191 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 191 ஓ 20-03-2020 174901 | | 


உரைநடை உலகம்‌ [1] 


மனிதநேயம்‌ 


இல்லாதவர்க்குக்‌ கொடுத்து மகிழ்வதே ஈகை. பசி என்று 

வந்தவர்க்கு வயிறார உணவிட வேண்டும்‌. தீமை செய்தவர்க்கும்‌ 

நன்மையே செய்ய வேண்டும்‌. ஆதரவு இல்லாதவர்களை 

நுழையும்முன்‌ ||| அன்புடன்‌ அரவணைக்க வேண்டும்‌. பிறர்‌ துன்பத்தைத்‌ 
தமது துன்பமாக நினைத்து வருந்தும்‌ பண்பினைக்‌ கொள்ள 

வேண்டும்‌. இப்பண்புகளைக்‌ கொண்டு வாழ்வோர்‌ உயர்வு 

அடைவர்‌. அப்படி வாழ்ந்தோரின்‌ வாழ்வில்‌ நடந்த சில நிகழ்வுகளைக்‌ காண்போம்‌ 


வாருங்கள்‌. 


உலகில்‌ எந்த ஆறும்‌ தனது தாகத்திற்காக ஓடூவதில்லை. எந்த நிலமும்‌ தன்‌ பசிக்காக 
விளைவதில்லை. எந்த மரமும்‌ தனக்காகக்‌ கனிகளை உருவாக்குவதில்லை. இவற்றைப்‌ 
போல மனிதனும்‌ தனக்கென வாழாமல்‌, பிறர்க்கென வாழ வேண்டும்‌. அவ்வாறு 


வாழ்வதற்குக்‌ அருள்‌, பொறுமை, பரிவு, நன்றி உணர்வு, இன்சொல்‌ பேசுதல்‌ போன்றவை 
தேவை. எல்லா உயிர்களிடமும்‌ அன்பு செலுத்துதல்‌ வேண்டும்‌. அதுவே மனிதநேயம்‌ 


ஆகும்‌. மனிதநேயத்துடன்‌ வாழ்பவர்களால்தான்‌ இவ்வுலகம்‌ இயங்கிக்‌ கொண்டிருக்கிறது. 


இந்த உண்மையை, 


தமக்கென முயலா நோன்றாள்‌ - பிறர்க்கென 


முயலுநர்‌ உண்மையானே (புறம்‌ - 182) 


என்னும்‌ புறநானூற்று அடிகள்‌ உணர்த்துகின்றன. 


வள்ளலார்‌ 


வள்ளலார்‌ வாழ்வில்‌ நடந்ததாக ஒரு 
நிகழ்வைப்‌ பலரும்‌ கூறுவதுண்டு. வள்ளலார்‌ 
தம்‌ இளம்‌ வயதில்‌ ஒருநாள்‌ நடந்து வந்து 
கொண்டிருந்தார்‌. நீண்ட தூரம்‌ நடந்ததால்‌ 
களைப்பு ஏற்பட்டது. எனவே ஓய்வெடுக்க 
விரும்பினார்‌. வழியில்‌ சத்திரம்‌ ஒன்று இருந்தது. 
அதன்‌ திண்ணையில்‌ படுத்து உறங்கினார்‌. 
அப்போது ஒருவன்‌ அங்கு வந்தான்‌. 
படுத்திருந்த வள்ளலாரின்‌ காதில்‌ கடுக்கன்‌ 
இருப்பதைக்‌ கண்டான்‌. அதனைத்‌ தனதாக்கிக்‌ 
கொள்ள முடிவெடுத்தான்‌. தங்கக்கடுக்கனை 
மெதுவாகக்‌ கழற்றினான்‌. அவனது செயலை 


192 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 192 ஓ 


ப, 
LBAY5I 


20-03-2020 17:43:01 | | 


அறிந்தும்‌ வள்ளலார்‌ கண்‌ மூடியபடியே படுத்திருந்தார்‌. ஒரு கடுக்கனைக்‌ கழற்றியவுடன்‌, 
மறுகாதில்‌ உள்ள கடுக்கனை அவன்‌ கழற்றுவதற்கு ஏதுவாகத்‌ திரும்பிப்‌ படுத்தார்‌. அவன்‌ 
அதையும்‌ கழற்றிக்‌ கொண்டு, அந்த இடத்தைவிட்டு அகன்று செல்ல முற்பட்டான்‌. அப்போது 
வள்ளலார்‌ மென்மையான குரலில்‌, "அப்பா, இவை இரண்டும்‌ தங்கக்கடூக்கன்கள்‌. 
குறைந்த விலைக்கு விற்றுவிடாதே! மேலும்‌, ஒரு கடுக்கனுடன்‌ சென்றால்‌ உன்னைத்‌ திருடன்‌ 
என எளிதாகக்‌ கண்டுபிடித்து விடுவார்கள்‌. எனவேதான்‌ இரண்டு கடுக்கன்களையும்‌ 
நீ எடுத்துக்‌ கொள்வதற்கு வாய்ப்பாகத்‌ திரும்பிப்‌ படுத்தேன்‌" என்றார்‌. வள்ளலார்‌ 
கூறியதைக்‌ கேட்ட அவன்‌ வெட்கித்‌ தலைகுனிந்தான்‌. இவ்வாறு தம்பொருளைக்‌ 


கவர்ந்தவரிடம்‌ கூட அன்பு 
காட்டியவர்‌ வள்ளலார்‌. தெரிந்து தெளிவோம்‌ 


வள்ளலார்‌ மக்களின்‌ 
பசிப்பிணியைக்‌ கண்டு 
உள்ளம்‌ வாடினார்‌. அதனை 
நீக்க விரும்பினார்‌. தம்‌ பெருமுயற்சியால்‌ வடலூரில்‌ சத்திய தருமச்சாலையைத்‌ 
தொடங்கி எல்லாருக்கும்‌ உணவளித்தார்‌. பசித்தோருக்கு உணவு வழங்கும்‌ வள்ளலாரின்‌ 
மனிதநேயச்‌ செயல்‌ வடலூரில்‌ இன்றும்‌ தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 


[i ன்‌ a ச 1H 
வாடிய பயிரைக்‌ கண்ட போதெல்லாம்‌ வாடினேன்‌ 


- வள்ளலார்‌ 


அன்னை தெரசா 


ஒரு நாள்‌ அன்னை தெரசா சாலையின்‌ ஓரமாக நடந்து சென்றார்‌. அப்போது வழியில்‌ 
மூதாட்டி ஒருவர்‌ சாலையின்‌ ஓரம்‌ படுத்திருந்தார்‌. அவர்‌ முகத்தைத்‌ துணியால்‌ மூடி 
இருந்தார்‌. ஒரு கையால்‌ பூனைக்‌ குட்டியை அணைத்துக்‌ கொண்டு இருந்தார்‌. அன்னை 
தெரசா அவரின்‌ அருகில்‌ சென்று உற்றுநோக்கினார்‌. தொழுநோயின்‌ கடுமையால்‌ 
உண்டான வேதனை மூதாட்டியின்‌ முகத்தில்‌ தெரிந்தது. கைகளில்‌ விரல்கள்‌ இல்லை. 
அன்னை தெரசா மனம்‌ கலங்கினார்‌. மூதாட்டியின்‌ அருகில்‌ சென்று அவரைத்‌ தொட்டுத்‌ 
தூக்கினார்‌. "சாலை ஓரத்தில்‌ படுத்து இருப்பது ஏன்‌?" எனக்கேட்டார்‌. 


பரனை "என்னைத்‌ தொடாதீர்கள்‌. என்‌ நோய்‌ உங்களுக்கும்‌ 
ப்ரா தொற்றிக்கொள்ளும்‌. என்‌ உறவினர்களே என்னை 

ஏஎ வெறுத்து விலக்கி விட்டனர்‌. என்னுடன்‌ பேசுவதில்லை. 
. என்னைக்‌ கண்டாலே விலகி ஓடுகின்றனர்‌. இந்தப்‌ பூனை 

மட்டுமே என்னுடன்‌ இருக்கிறது" என அழுதார்‌ மூதாட்டி. 


இதைக்‌ கேட்ட அன்னை தெரசா கண்ணீர்‌ விட்டார்‌. 
இவரைப்‌ போல ஆயிரக்கணக்கான நோயாளிகள்‌ உதவி 
செய்ய யாருமின்றி வாடுவதைக்‌ கண்டார்‌. அக்காலத்தில்‌ 
தொழுநோய்‌ கடுமையான தொற்றுநோயாகக்‌ 
கருதப்பட்டது. கருணை உள்ளம்‌ கொண்ட அன்னை தெரசா 
அவர்களுக்குத்‌ தொண்டு செய்ய முடிவெடுத்தார்‌. தமது 
இறுதிக்‌ காலம்‌ வரை பிறருக்காகவே வாழ்ந்தார்‌. 


193 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 193 ஓ 20-03-2020 17430 | | 


_ ணா | । இ நாண 1H. 


மக்களுக்குச்‌ செய்யும்‌ பணியே , 1 
இறைவனுக்குச்‌ செய்யும்‌ பணி என்று வாழ்ந்தார்‌. ரத்‌ தெரிந்து தெளிவோம்‌ 


அதனால்‌ அமைதிக்கான நோபல்‌ பரிசு அவரைத்‌ 


தேடி வந்தது. வாழக்கை கட்‌ 
நீ சாகும்‌ வரை அல்ல 
கைலால்‌ சத்யார்த்தி மற்றவர்‌ மனதில்‌ 


நீ வாழும்‌ வரை 


அன்னை தெரசாவிற்கு அடுத்து 
- அன்னை தெரசா 


அமைதிக்கான நோபல்‌ பரிசு பெற்ற இந்தியர்‌ 
கைலாஷ்‌ சத்யார்த்தி. இவர்‌ சிறு வயதில்‌ தினமும்‌ பள்ளிக்கூடம்‌ செல்லும்‌ பொழுது 
சாலையோரத்தில்‌ ஒரு சிறுவனைக்‌ காண்பார்‌. அவன்‌ தன்‌ தந்தையுடன்‌ அமர்ந்து வேலை 
செய்து கொண்டு இருப்பான்‌. ஏன்‌ அந்தச்‌ சிறுவன்‌ தன்னைப்‌ போல்‌ பள்ளிக்கு வரவில்லை 
என்ற கேள்வி அவர்‌ உள்ளத்தில்‌ உறுத்திக்‌ கொண்டே இருந்தது. தம்‌ ஆசிரியரிடமும்‌ 
பெற்றோரிடமும்‌ இக்கேள்வியைக்‌ கேட்டார்‌. "பணம்‌ இல்லாததால்‌ அச்சிறுவன்‌ பள்ளிக்கு 
வரவில்லை. வீட்டின்‌ உணவுத்‌ தேவையை நிறைவு செய்யப்‌ பணம்‌ வேண்டும்‌. எனவே 
அவன்‌ பணம்‌ ஈட்ட வேலை பார்க்கிறான்‌" என்ற பதில்‌ கிடைத்தது. அந்தப்‌ பதில்‌ அவருக்கு 
மிகுந்த மன வருத்தத்தைக்‌ கொடுத்தது. 


அவருடைய மனித நேயம்‌ பிற்காலத்தில்‌ அவரைப்‌ பள்ளி 
செல்லாத குழந்தைகள்‌ மேல்‌ பரிவு கொள்ள வைத்தது. அதற்காக 
அவர்‌ குழந்தைகளைப்‌ பாதுகாப்போம்‌ என்னும்‌ இயக்கத்தைத்‌ 
தொடங்கினார்‌. அந்த இயக்கத்தின்‌ மூலம்‌ குழந்தைத்‌ தொழிலாளர்‌ 
முறையை ஓழிக்கப்‌ பாடுபட்டு வருகிறார்‌. கடந்த முப்பது 
ஆண்டுகளில்‌ எண்பத்து ஆறாயிரம்‌ குழந்தைத்‌ தொழிலாளர்களை 
மீட்டுள்ளார்‌. உலகக்‌ குழந்தைகள்‌ கல்வி உரிமைக்காக 103 
நாடூகளில்‌ 80,000 கி.மீ தூரம்‌ நடைப்பயணம்‌ சென்றுள்ளார்‌. 
குழந்தைகளின்‌ கல்வி மற்றும்‌ உரிமைக்காக நாடு கடந்து பரப்புரை 
ஆற்றி வருகிறார்‌. 


ம்‌ 


தெரிந்து தெளிவோம்‌ 


குழந்தைகளைத்‌ தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதத்‌ தன்மைக்கு எதிரான குற்றம்‌. 
உலகத்தைக்‌ குழந்தைகளின்‌ கண்‌ கொண்டு பாருங்கள்‌. உலகம்‌ அழகானது. 
- கைலாஷ்‌ சத்யார்த்தி 


இவரைப்‌ போல்‌ மனிதநேயம்‌ மிக்க பலர்‌ உள்ளனர்‌. அமைப்பாக உதவுவது மட்டுமன்று; 
சூழலுக்கேற்ப மனிதநேயம்‌ கொள்ளும்‌ இவர்களைப்‌ போல நாமும்‌ மனிதநேயத்துடன்‌ நடந்து 
கொள்ள வேண்டும்‌. நமக்குள்‌ இருக்கும்‌ மனிதநேயத்தை மலரச்‌ செய்ய வேண்டும்‌. 


எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே மனித நேயமும்‌ இருக்கும்‌. 


194 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 194 ஓ 20-03-2020 17430 | | 


_ ணா | । ஓ | னை | | ப। 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 195 ஓ 20-03-2020 17903] | 


ட ஓ ஓ ஓ 
டூ கற்பவை கற்றபின்‌ 


1. நாளிதழ்களில்‌ வந்துள்ள மனிதநேயம்‌ பற்றிய செய்திகளைச்‌ சேகரித்துக்‌ கூறுக. 

2. எவரேனும்‌ ஒருவருக்கு நீங்கள்‌ உதவி செய்த அனுபவத்தைக்‌ கூறுக. 

3. ஒற்றுமையாக வாழும்‌ பண்பே சிறந்தது என்பது பற்றி நண்பர்களுடன்‌ 
கலந்துரையாடுூக. 


அச்‌ ச 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


களா என்ப, 
[ட்பபி ரப்‌ 


1. எல்லா உயிர்களிடத்தும்‌ அன்பு செலுத்துதல்‌ ____-_-_-- 

௮) மனித வாழ்க்கை அ) மனித உரிமை இ)மனித நேயம்‌ ௭) மனித உடைமை 
2. தம்‌ பொருளைக்‌ கவர்ந்தவரிடமும்‌ ---------- காட்டியவர்‌ வள்ளலார்‌. 

அ) கோபம்‌ ஆஅ) வெறுப்பு இ) கவலை ஈ) அன்பு 
3. அன்னை தெரசாவிற்கு __-_------ க்கான 'நோபல்‌ பரிசு கிடைத்தது 

௮) பொருளாதாரம்‌ ஆ) இயற்பியல்‌ இ) மருத்துவம்‌ ஈ) அமைதி 
4. கைலாஷ்‌ சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம்‌ __________. 


௮) குழந்தைகளைப்‌ பாதுகாப்போம்‌ ஆ) குழந்தைகளை நேசிப்போம்‌ 
இ) குழந்தைகளை வளர்ப்போம்‌ ஈ) குழந்தைகள்‌ உதவி மையம்‌ 
பொருத்துக 
1. வள்ளலார்‌ - நோயாளிகளிடம்‌ அன்பு காட்டியவர்‌ 
2. கைலாஷ்‌ சத்யார்த்தி - பசிப்பிணி போக்கியவர்‌ 
3. அன்னை தெரசா - குழந்தைகள்‌ உரிமைக்குப்‌ பாடுபட்டவர்‌ 


சொற்றொடரில்‌ அமைத்து எழுதுக. 
1. மனிதநேயம்‌ 2. உரிமை 3. அமைதி 4. அன்புசெய்தல்‌ 
குறுவினா 
1. யாரால்‌ உலகம்‌ இயங்கிக்‌ கொண்டு இருக்கிறது? 
2. வள்ளலார்‌ பசிப்பிணியை நீக்க என்ன செய்தார்‌? 
3. அன்னை தெரசா கண்ணீர்‌ விடக்‌ காரணம்‌ யாது? 
சிறுவினா 
கைலாஷ்‌ சத்யார்த்தி நோபல்‌ பரிசு பெறத்‌ தூண்டுகோலாக அமைந்த இளமைக்கால 
நிகழ்வு யாது? 
சிந்தனை வினா 
அன்னை தெரசாவின்‌ மனிதநேயம்‌ பற்றிய வேறு ஒரு நிகழ்வினை அறிந்து எழுதுக. 


195 


விரிவானம்‌ [1] 
முடிவில்‌ ஒரு தொடக்கம்‌ 


பொன்னையும்‌ பொருளையும்‌ வாரி வழங்குவது மட்டும்‌ 
வள்ளல்‌ தன்மை அன்று. நமது இறப்பிற்குப்‌ பின்‌ மண்ணுக்குச்‌ 
செல்லும்‌ உடல்‌ உறுப்புகளைப்‌ பிறர்‌ வாழ வழங்குவதும்‌ 
நுழையும்முன்‌ 4 வள்ளல்‌ தன்மையே. உறுப்புக்‌ கொடை செய்வோம்‌. மண்ணில்‌ 
ஒருவரையாவது வாழ வைப்போம்‌. இன்றே இந்தச்‌ சூளுரை 
ஏற்போம்‌. உறுப்புக்‌ கொடை பற்றிய விழிப்புணர்வை 
ஏற்படுத்திய நிகழ்வை அறிவோம்‌ வாருங்கள்‌. 


பெங்களூரு 
மாலை நேரம்‌ 

"அம்மா... என்‌ தோழிகள்‌ வந்து இருக்கிறார்கள்‌. எங்களுடன்‌ விளையாட 
வரமாட்டாயா? என்று கேட்கிறார்கள்‌. அவர்களுடன்‌ நான்‌ விளையாடப்‌ போகட்டுமா? ப 
(2 அம்மாவும்‌ அப்பாவும்‌ கண்கலங்குகின்றனர்‌. இ 

"உன்‌ உடல்‌ நிலை சரியாகட்டும்‌ கண்ணு. நீ சீக்கிரமே விளையாடப்‌ போகலாம்‌. 
சரியா?" 

"சரிம்மா, எனக்கும்‌ அவர்களுடன்‌ சேர்ந்து விளையாட ஆசைதான்‌. ஆனால்‌ முன்பு 
போல்‌ என்னால்‌ ஓடியாட முடியவில்லை. மூச்சு விடவும்‌ சிரமமாக உள்ளது" என்று 
தாயிடம்‌ சொல்லிவிட்டு, பிறகு தோழிகளை அனுப்பிவிட்டு உள்ளே வந்தாள்‌. 


திருக்கழுக்குன்றம்‌ 


மாலை நேரம்‌ 

"அம்மா என்‌ நண்பர்கள்‌ விளையாட அழைக்கிறார்கள்‌. நான்‌ விளையாடப்‌ 

போகட்டுமா?" என்றான்‌. "விளையாடிட்டூச்‌ சீக்கிரமாக வந்துவிட வேண்டும்‌" என்று 

கூறிய அம்மாவிடம்‌ "சரிம்மா" என்று கூறி நண்பர்களுடன்‌ விளையாடத்‌ தனது இரு 
சக்கர வாகனத்தில்‌ வெளியே சென்றான்‌. 


நண்பர்களுடன்‌ சேர்ந்து விளையாடினான்‌. நேரம்‌ போனதே தெரியவில்லை. 
வீட்டிற்குப்‌ புறப்பட்டான்‌. நண்பர்களோடு விளையாடியதை மகிழ்வுடன்‌ 
அசைபோட்டுக்‌ கொண்டு வீட்டை நோக்கிச்‌ சென்றான்‌. நேரமாகிவிட்டதே; பெற்றோர்‌ 
கவலைப்படுவார்களே என்னும்‌ சிந்தனையுடன்‌ வாகனத்தை ஓட்டினான்‌. 


196 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 196 ஓ 20-03-2020 17430 | | 


_ ணா | । ஓ ட ன | | ப। 


பெங்களூரு 

"உங்கள்‌ மகளின்‌ இதயம்‌ நாளுக்கு நாள்‌ வலுவிழந்து கொண்டே வருகிறது. 
இதயமாற்று அறுவைசிகிச்சை ஒன்றுதான்‌ கடைசி நம்பிக்கை. அதற்கு முயற்சி 
செய்யுங்கள்‌" என்று மருத்துவர்‌ கூறியது நினைவிற்கு வந்தது. எந்த வழியிலாவது தம்‌ 
மகளின்‌ இதயம்‌ சரியாகிவிடாதா என்ற ஏக்கத்துடன்‌, படூக்கையில்‌ இருக்கும்‌ தம்‌ ஆசை 
மகளின்‌ நிலை கண்டூ பெற்றோர்‌ உள்ளம்‌ பதைத்தனர்‌. 

கவலையோடு மகளின்‌ படுக்கை அருகில்‌ அமர்ந்திருந்த பெற்றோர்‌ தம்மை 

அறியாமல்‌ உறங்கி விட்டனர்‌. திமரெனக்‌ கண்விழித்தனர்‌. தங்கள்‌ மகள்‌ அசைவற்றுக்‌ 
கிடப்பதைக்‌ கண்டு அதிர்ந்தனர்‌. உடனடியாக மருத்துவமனையில்‌ சேர்த்தனர்‌. 


திருக்கழுக்குன்றம்‌ 

முன்னால்‌ ஒரு சரக்குந்து சென்றுகொண்டு இருந்தது. அதில்‌ இருந்த கம்பிகள்‌ 

வெளியே நீட்டிக்‌ கொண்டு இருந்தன. அந்தக்‌ கம்பியால்‌ தடுக்கப்பட்டு, தடுமாறிக்‌ கீழே 

விழுந்தான்‌ அவன்‌. என்ன நடக்கிறது என்பதை உணரும்‌ முன்பே மயக்கம்‌ அடைந்தான்‌. 
அருகிலிருந்தவர்கள்‌ அவனை மருத்துவமனையில்‌ சேர்த்தனர்‌. 


பெங்களூரு 

பெற்றோர்‌ : எதுவும்‌ சொல்ல மறுக்கிறீர்களே! ஏதாவது சொல்லுங்கள்‌ டாக்டர்‌. எங்கள்‌ 
மகள்‌ பிழைக்க நாங்கள்‌ என்ன செய்ய வேண்டும்‌? 

மருத்துவர்‌ : நிலைமையைப்‌ புறிந்து கொள்ளாமல்‌ பேசுகிறீர்களே? உங்கள்‌ மகளுக்கு 
உடனடியாக இதயமாற்று அறுவைசிகிச்சை செய்ய வேண்டும்‌. இல்லை என்றால்‌ உங்கள்‌ 
மகளைக்‌ காப்பாற்ற முடியாது. 


திருக்கழுக்குன்றம்‌ 

அவனது இதயம்‌ மட்டுமே துடித்துக்‌ கொண்டிருந்தது. வேறெந்த அசைவுமில்லை. 

சீராட்டிப்‌ பாராட்டி வளர்த்த அன்பு மகனின்‌ நிலைகண்டூ பெற்றோர்‌ கதறித்‌ துடித்தனர்‌. 
செய்வதறியாது தவித்தனர்‌. 

'என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நீங்கள்‌ இருவருமே மருத்துவர்கள்‌. 
நிலைமையைப்‌ புரிந்துகொள்வீர்கள்‌ என்று நினைக்கிறேன்‌! தலையில்‌ கடுமையாக 
அடிபட்டிருக்கிறது. மூளை செயலிழந்து விட்டது. தீவிர சிகிச்சை அளித்தாலும்‌ மூளை 
மீண்டும்‌ செயல்படும்‌ என்று சொல்ல முடியாது. இதயம்‌ மட்டுமே இயங்குகிறது' என்றார்‌ 
மருத்துவர்‌. 

"டாக்டர்‌! எங்கள்‌ மகனின்‌ நிலைமை எங்களுக்குப்‌ புரிகிறது. அவனைச்‌ சாகவிட 
மாட்டோம்‌. எங்கள்‌ இதயம்‌ போன்ற அவனை இழக்க விரும்பவில்லை. நாங்கள்‌ ஒரு 
முடிவிற்கு வந்துவிட்டோம்‌!" 


பெங்களூரு 

"டாக்டர்‌! எங்கள்‌ மகளின்‌ நிலைமை எங்களுக்குப்‌ புரிகிறது. அவளைச்‌ சாகவிட 
விரும்பவில்லை. எங்கள்‌ இதயம்‌ போன்ற அவளை இழக்க மாட்டோம்‌. நாங்கள்‌ ஒரு 
முடிவிற்கு வந்துவிட்டோம்‌. எங்கள்‌ இதயத்தை எடுத்துக்‌ கொள்ளுங்கள்‌. எங்கள்‌ மகளைக்‌ 
காப்பாற்றுங்கள்‌! இனியும்‌ காலம்‌ தாழ்த்த வேண்டாம்‌! எங்கள்‌ மகளுக்கு வாழ்வு 
கொடுங்கள்‌" 


197 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 197 ஓ 20-03-2020 17430 | | 


திருக்கழுக்குன்றம்‌ 

எங்கள்‌ மகனின்‌ இதயத்தை எடுத்துக்‌ கொள்ளுங்கள்‌. அவன்‌ இதயத்தை எடுத்துத்‌ 

தேவைப்படும்‌ யாருக்காவது பொருத்த நாங்கள்‌ சம்மதிக்கிறோம்‌ . தயவுசெய்து உடனே 

செயலாற்றுங்கள்‌. எங்கள்‌ மகனுக்கு வாழ்வு கொடுங்கள்‌. அவனைச்‌ சாகவிட மாட்டோம்‌. 
இவன்‌ வாழ்க்கையை நிறைவானதாக ஆக்குங்கள்‌. 


கதறலுடன்‌ மயங்கி விழுந்தனர்‌ பெற்றோர்‌. 


மருத்துவக்குழுவினர்‌ விரைவாகச்‌ செயல்பட்டனர்‌. அந்த இளைஞனின்‌ இதயத்தைச்‌ 
சிறுமிக்குப்‌ பொருத்தினர்‌. இதயம்‌ இடம்‌ மாறி நிலைத்தது; துடித்தது. 


உறுப்புக்கொடையின்‌ உயர்வினை அன்றுதான்‌ உலகமே அறிந்தது; வியந்தது! 


மனித நேயத்தின்‌ மகத்தான சாதனையாகத்‌ தம்‌ மகனின்‌ துடிக்கும்‌ இதயத்தையே 
கொடையாகத்‌ தந்த இக்கால வள்ளல்கள்‌ தாம்‌ அசோகன்‌ - புஷ்பாஞ்சலி என்ற 
மருத்துவத்‌ தம்பதியினர்‌. சிறுமிக்குப்‌ பொருத்தப்பட்ட 
இதயத்திற்குரிய அந்த இளைஞனின்‌ பெயர்‌ ஹிதேந்திரன்‌. 
பிறந்த போது பெற்றோரின்‌ உள்ளத்தைக்‌ கொள்ளை 
கொண்டதால்‌ ஹிதேந்திரன்‌ என்று பெயரிடப்பட்டான்‌. 
அவன்‌ இறந்த போது உலகத்தார்‌ இதயங்களை எல்லாம்‌ 
கொள்ளை கொண்டான்‌. இதயம்‌ கொடுத்து இதயங்களை 
வென்ற ஹிதேந்திரனை இவ்வுலகம்‌ என்றென்றும்‌ 
நினைவில்‌ கொள்ளும்‌. 


கவு a A ய்‌ 
ட கற்பவை கற்றபின்‌ 


1. "முடிவில்‌ ஒரு தொடக்கம்‌" உங்கள்‌ உள்ளத்தில்‌ ஏற்படுத்திய தாக்கத்தினைப்‌ 
பகிர்க. 

2. முதலுதவி பற்றி உங்களுக்குத்‌ தெரியுமா? அவற்றுள்‌ சிலவற்றையேனும்‌ அறிந்து 
கொள்க. 


3. ஹிதேந்திரனின்‌ உண்மைக்‌ கதையைப்‌ படித்தபின்‌ நீங்கள்‌ எடுத்துக்‌ கொண்ட 
உறுதிமொழி யாது? 


ப்‌ ்‌ 
டட்ப்பிட்ி 


1. "முடிவில்‌ ஒரு தொடக்கம்‌" என்ற தலைப்பின்‌ காரணம்‌ குறித்துக்‌ கூறுக. 
2. இக்கதைக்குப்‌ பொருத்தமாக மற்றொரு தலைப்பு இடுக. 


198 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 198 ஓ 20-03-2020 174904 | | 


கற்கண்மு [|] 


அணி இலக்கணம்‌ க 


ட கணை ஙு 
டட்ப்பிட்4 


எதிலும்‌ அழகைக்‌ காண விரும்புவது மனிதர்களின்‌ இயல்பு. நாம்‌ நம்மை 
அணிகலன்களால்‌ அழகுபடுத்திக்‌ கொள்கிறோம்‌. அதுபோல்‌ கவிஞர்கள்‌ தங்கள்‌ கற்பனைத்‌ 
திறத்தாலும்‌ புலமையாலும்‌ தாங்கள்‌ இயற்றும்‌ பாடல்களில்‌ அழகைச்‌ சேர்க்கின்றனர்‌. 
இதனை விளக்குவது அணி இலக்கணம்‌ ஆகும்‌. அணி என்பதற்கு அழகு என்பது பொருள்‌. 


கவிஞர்‌ தமது கருத்தைச்‌ சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. மருந்தைத்‌ 
தேனில்‌ கலந்து கொடுப்பது போல்‌ கருத்துகளைச்‌ சுவைபடக்‌ கூறுவது அணியாகும்‌. 


இயல்பு நவிற்சி அணி 
ஒரு பொருளின்‌ இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன்‌ கூறுவது இயல்பு நவிற்சி 
அணி ஆகும்‌. இதனைத்‌ தன்மை நவிற்சி அணி என்றும்‌ கூறுவர்‌. 
(எ. கா.) 
தோட்டத்தில்‌ மேயுது வெள்ளைப்பசு - அங்கே 
துள்ளிக்‌ குதிக்குது கன்றுக்குட்டி 
© அம்மா என்குது வெள்ளசைப்பசு - உடன்‌ A Coo 3 © 
அண்டையில்‌ ஒருது கன்றுக்குட்டி க 
நாவால்‌ நக்குது வெள்ளைப்பசு - பாலை 
நன்றாய்க்‌ குடிக்குது கன்றுக்குட்டி 
- கவிமணி தேசிக விநாயகனார்‌ 


இப்பாடலில்‌ கவிஞர்‌ பசுவும்‌ கன்றும்‌ ஒன்றுடன்‌ ஒன்று கொஞ்சி 
விளையாடுவதை இயல்பாக எடுத்துக்‌ கூறியுள்ளார்‌. எனவே இது இயல்பு நவிற்சி 
அணி ஆகும்‌. 


உயர்வு நவிற்சி அணி 
ஒரு பொருளின்‌ இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன்‌ கூறுவது உயர்வு நவிற்சி அணி ஆகும்‌. 
(எ. தா.) 
குளிர்நீரில்‌ குளித்தால்‌ 
கூதல்‌ அடிக்குமென்று 
வெந்நீரில்‌ குளித்தால்‌ 
மேலே கருக்குமென்று 


ஆகாச கங்கை 

அனல்‌ உறைக்குமென்று 
பாதாள கங்கையைப்‌ 

பாடி அழைத்தார்‌ உன்‌ தாத்தா 


என்று ஒரு தாய்‌ தாலாட்டுப்‌ பாடுகிறாள்‌. இதில்‌ உயர்வு நவிற்சி அணி அமைந்துள்ளது. 
199 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 199 ஓ 20-03-2020 174904 | | 


__- நக்க | | | | | ஓ ப னை | | ப। 


ன: கற்பவை கற்றபின்‌ 


1. பின்வரும்‌ பாடலைப்‌ படித்து இதில்‌ அமைந்துள்ள அணியைக்‌ குறிப்பிடுக. 
ஆறு சக்கரம்‌ நூறு வண்டி 
அழகான ரயிலு வண்டி 
மாடூ கன்னு இல்லாமத்தான்‌ 
மாயமாத்தான்‌ ஓடுது 
உப்புப்‌ பாரம்‌ ஏத்தும்‌ வண்டி 
உப்பிலிப்‌ பாளையம்‌ போகும்‌ வண்டி 
2. நீங்கள்‌ மிகவும்‌ விரும்பிப்‌ பார்த்த இடம்‌ ஒன்றினை இயல்பு நவிற்சியாகவும்‌ 
உயர்வு நவிற்சியாகவும்‌ விவரிக்க. 


EG 


குறுவினா 


LCFDDR 
இ 1. உள்ளதை உள்ளவாறு கூறும்‌ அணியின்‌ பெயர்‌ யாது? ட்‌ 


2. உயர்வு நவிற்சி அணி என்பது யாது? 


டு 


2 மொழியை ஆள்வோம்‌ 
கேட்க 


மனித நேயத்தை வளர்க்கும்‌ கதைகளைப்‌ பெற்றோர்‌, ஆசிரியரிடம்‌ கேட்க. 


பேசுக 
1. உங்கள்‌ மீது அதிகம்‌ அன்பு செலுத்துபவர்கள்‌ யார்‌? நீங்கள்‌ யார்யார்‌ மீது அன்பு 
வைத்திருக்கிறீர்கள்‌? காரணம்‌ கூறுக. 


2. நீங்கள்‌ ஒருவருக்குப்‌ பரிசு கொடுக்க விரும்பினால்‌ யாருக்குக்‌ கொடுப்பீர்கள்‌? என்ன 
கொடுப்பீர்கள்‌? எதற்காகக்‌ கொடுப்பீர்கள்‌? 


3. பின்வரும்‌ தலைப்புகளுள்‌ ஒன்று பற்றி மூன்று மணித்துளிகள்‌ பேசுக. 


௮) பொதுநலம்‌ அ) சமூகத்தொண்டு 


200 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 200 ஓ 20-03-2020 174904 | | 


_ ணா | । ஓ ப னை | | ப। 


படித்து உணர்க. 

செல்வி பள்ளிக்கூட மைதானத்தில்‌ அமர்ந்து இருந்தாள்‌. அங்கு ஓடி வந்த முத்து, 
"செல்வி, உன்னைத்‌ தலைமை ஆசிரியர்‌ அழைக்கிறார்‌” என்று கூறியவாறே அவளுடைய 
சக்கர நாற்காலியைத்‌ தலைமை ஆசிரியர்‌ அறையை நோக்கித்‌ தள்ளிக்‌ கொண்டு போனான்‌. 
தலைமை ஆசிரியர்‌ செல்வியை ஆறாம்‌ வகுப்பிற்கு அழைத்துச்‌ சென்றார்‌. 


வகுப்பறைக்‌ கதவு மூடப்பட்டிருந்தது. கதவைத்‌ திறந்ததும்‌ மாணவர்கள்‌ அனைவரும்‌ 
பிறந்த நாள்‌ வாழ்த்துக்‌ கூறினர்‌. மெழுகுவர்த்திகள்‌ ஒளி வீசின. காகிதத்‌ தோரணங்களால்‌ 
வகுப்பறை அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. பலூன்கள்‌ 'பட்பட்‌' என வெடித்தன. 
மாணவர்கள்‌ அவளுக்குப்‌ பிறந்த நாள்‌ வாழ்த்துப்‌ பாடினர்‌. செல்வியின்‌ கண்களில்‌ 
ஆனந்தக்‌ கண்ணீர்‌ வழிந்தது. 


சொல்லக்‌ கேட்டு எழுதுக. 
மனிதநேயம்‌ கடுக்கன்‌ பசிப்பிணி அன்னைதெரசா 
நோபல்‌ பரிசு கைலாஷ்‌ சத்தியார்த்தி தொழிலாளர்‌ உறுப்புக்‌ கொடை 


ஹிதேந்திரன்‌ இயல்பு நவிற்சி 


அகரவரிசைப்படுத்துக. 

ஒழுக்கம்‌ உயிர்‌ ஆடு எளிமை 
அன்பு இரக்கம்‌ ஓசை ஐந்து 
ஈதல்‌ ஊக்கம்‌ ஏது ஒளவை 


கீழ்க்காணும்‌ தலைப்புகளில்‌ ஏதேனும்‌ ஒன்றைத்‌ தேர்ந்தெடுத்துக்‌ கவிதை எழுதுக. 
௮) அன்பு அ) நட்பு இ) உதவி 


பத்தியைப்‌ படித்துக்‌ கீழ்க்காணும்‌ வினாக்களுக்கு விடையளிக்க. 

அரசர்‌ ஒருவர்‌ தன்‌ மக்களிடம்‌ "அமைதி என்றால்‌ என்ன?" என்பதை விளக்கும்‌ 
வகையில்‌ ஓவியமாக வரைந்து கொடுப்பவர்களுக்கு மிகச்சிறந்த பரிசு வழங்கப்படும்‌ என்று 
அறிவித்தார்‌. இதையடுத்து நாட்டின்‌ முன்னணி ஓவியர்கள்‌ அமைதியை வெளிப்படுத்தும்‌ 
வகையில்‌ பல ஓவியங்களை வரைந்து அரண்மனைக்குக்‌ கொண்டு வந்தனர்‌. அரசர்‌ 
ஒவ்வொரு ஓவியமாகப்‌ பார்த்துக்‌ கொண்டே வந்தார்‌. அழகிய மலையின்‌ அடிவாரத்தில்‌ 
ஓர்‌ ஏரி இருப்பது போல்‌ ஓவியம்‌ ஒன்று இருந்தது. அது மிகவும்‌ சிறப்பாக இருந்தது. 
பார்த்த உடனே பறிக்கத்‌ தூண்டும்‌ வகையில்‌ மலர்களின்‌ ஓவியம்‌ ஒன்று இருந்தது. இப்படி 
ஒவ்வொருவரும்‌ அமைதியைத்‌ தங்களுக்குத்‌ தோன்றியபடி ஓவியத்தில்‌ வெளிப்படுத்தி 


201 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 201 ஓ 20-03-2020 174904 | | 


_ ணா | । ஓ ப னை | | ப। 


இருந்தனர்‌. ஓர்‌ ஓவியத்தில்‌ ஒரு மலைமேல்‌ இருந்து ஆர்ப்பரித்துக்‌ கொட்டும்‌ அருவியின்‌ 
படம்‌ வரையப்பட்டிருந்தது. அதிலேயே இடியோடு மழை கொட்டிக்‌ கொண்டு இருந்தது. 
சற்று உற்றுப்‌ பார்த்தால்‌ அருவியின்‌ கீழே இருந்த மரம்‌ ஒன்றில்‌ பறவைக்‌ கூட்டில்‌ பறவை 
ஒன்று தனது குஞ்சுகளோடு இருந்தது. 

"இந்த ஓவியத்தை வரைந்தது யார்‌?" என்று அரசர்‌ கேட்டார்‌. அந்த ஓவியர்‌ வந்தார்‌. 
"இந்த ஓவியத்தில்‌ அமைதி எங்கே இருக்கிறது?” என்றார்‌ அரசர்‌. அதற்கு ஓவியர்‌ "மன்னா 
பிரச்சினையும்‌ போராட்டமும்‌ ஆரவாரமும்‌ இல்லாத இடத்தில்‌ இருப்பது அமைதி அன்று. 
இவை எல்லாம்‌ இருக்கும்‌ இடத்தில்‌ இருந்தும்‌, எதற்கும்‌ கலங்காமலும்‌, தன்னை எதுவும்‌ 
பாதிக்க விடாமலும்‌ உள்ளுக்குள்‌ அமைதியாக இருப்பதே உண்மையான அமைதி" என்றார்‌. 

1. அமைதி என்றவுடன்‌ உங்கள்‌ மனதில்‌ தோன்றுவது என்ன? 


2. இக்கதையில்‌ அமைதி எங்கு இருப்பதாகக்‌ கூறப்படுகிறது? 

3. நீங்கள்‌ இந்த ஓவியப்‌ போட்டியில்‌ பங்கு பெற்று இருந்தால்‌ என்ன ஓவியம்‌ வரைந்து 
இருப்பீர்கள்‌? 

4. இக்கதைக்குப்‌ பொருத்தமான தலைப்பு ஒன்று தருக. 


இ கடிதம்‌ எழுதுக. இ 
நூல்கள்‌ அனுப்ப வேண்டிப்‌ பதிப்பகத்தாருக்குக்‌ கடிதம்‌ எழுதுக 


௮ம்‌ மொழியோடு விளையாடு 


கட்டங்களில்‌ உள்ள சொற்களைக்‌ கொண்டு தொடர்கள்‌ உருவாக்குக. 


நேற்று 


இன்று | எங்கள்‌ ஊரில்‌ மழை 
நாளை 


இவை போன்று மூன்று காலங்களையும்‌ காட்டூம்‌ சொற்றொடர்களை அமைக்க. 


202 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 202 ஓ 20-03-2020 174305 | | 


எ.கா. கம்மல்‌ 


நிற்க அதற்குத்‌ தக... 


என்‌ பொறுப்புகள்‌ 
1. நான்‌ எல்லாரிடமும்‌ அன்பு காட்டுவேன்‌. 
2. உறுப்புக்கொடையின்‌ இன்றியமையாமையை எனக்குத்‌ தெரிந்தவர்களிடம்‌ எடுத்துச்‌ 
ஓ சொல்வேன்‌. ஓ 
3. பிறருக்கு என்னால்‌ இயன்ற உதவியைச்‌ செய்வேன்‌. 
4. பிற உயிர்களைத்‌ துன்புறுத்த மாட்டேன்‌. 
5. எப்போதும்‌ மனிதநேயத்துடன்‌ நடந்து கொள்வேன்‌. 


கலைச்சொல்‌ அறிவோம்‌ 


மனிதநேயம்‌ - Humanity 
கருணை - Mercy 
உறுப்பு மாற்று அறுவைசிகிச்சை - Transplantation 
நோபல்‌ பரிசு - Nobel Prize 
சரக்குந்து - Lorry 

ணை 


TT // 


Cc» இணையத்தில்‌ காண்க 


உடல்‌ உறுப்புக்‌ கொடை குறித்த செய்திகளை இணையத்தில்‌ தேடி அறிக. 


203 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 203 ஓ 20-03-2020 174905 | | 


=ISI= 


First Aid 


AERGENCY INSTRUCTIONS 


CPR (Baby) 


() 


Call Help Dealing With An 
Emergency 


படிநிலைகள்‌: 


- கொடுக்கப்பட்டஉரலியைப்‌ பயன்படுத்தி, இணையத்திலிருந்து 7/௭ Ai என்னும்‌ 
செயலியைப்‌ பதிவிறக்கி, நிறுவிக்கொள்ளவும்‌. 


'First Aid செயலியைத்‌ திறந்ததும்‌, ‘Emergency, Instructions, Cal! போன்ற தெரிவுகள்‌ 
இருக்கும்‌, அதில்‌ எமெர்ஜென்சி என்னும்‌ தலைப்பின்‌ கீழிருக்கும்‌ பல்வேறு 
உடல்நலக்‌ குறைபாடுகளில்‌ BURNS என்பதைத்‌ தேர்வு செய்யவும்‌. 


தற்போது தீக்காயங்களுக்குச்‌ செய்ய வேண்டிய முதலுதவி அறிவுரைகள்‌ 
ஓ பட்டியலிடப்பட்டிருப்பதைத்‌ தெரிந்து கொள்ளவும்‌. 


மீண்டும்‌ முதல்‌ பக்கத்திற்குச்‌ சென்று '[ஈ௭ம௦10்‌' என்பதைத்‌ தேர்வு செய்து, அதில்‌ 
CPR என்னும்‌ முதலுதவி செய்வதற்கான படிமுறைகளைத்‌ தெரிந்து கொள்ளவும்‌. 


Aid 


Indian Red Cross First ல 
ஸ்‌ Aid 


க 
Amputatio Asthmo 


ஓ ஆ 
ool = 
லதல த இ 
pL அபு கவி 


Choking(Acult) 


84 


'முதலுதவி' காண்பதற்கான உரலி: 


https://play.google.com/store/apps/details?id=org.indianredcross.firstaid&hl=en 


*கொடுக்கப்பட்டூுள்ள படங்கள்‌அடையாளத்திற்காக மட்டுமே [5] 


204 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 204 ஓ 


20-03-2020 174905 | | 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 205 


10) 


திருக்குறள்‌ 


கடவுள்‌ வாழ்த்து (1) 

அகர முதல எழுத்தெல்லாம்‌ ஆதி 

பகவன்‌ முதற்றே உலக. 

கற்றதனால்‌ ஆய பயன்‌என்கொல்‌ வாலறிவன்‌ 
நற்றாள்‌ தொழாஅர்‌ எனின்‌ 

மலர்மிசை ஏகினான்‌ மாண்‌அடி சேர்ந்தார்‌ 

நிலமிசை நீடுவாழ்‌ வார்‌. 

வேண்டுதல்‌ வேண்டாமை இலான்‌அடி சேர்ந்தார்க்கு 
யாண்மும்‌ இரும்பை இல. 

இருள்சேர்‌ இருவினையும்‌ சேரா இறைவன்‌ 
பொருள்சேர்‌ புகழ்புரிந்தார்‌ மாட்டு. 

பொறிவாயில்‌ ஐந்தஅவித்தான்‌ பொய்தீர்‌ ஒழுக்க 
நெறிநின்றார்‌ நீடுவாழ்‌ வார்‌. 

கதனக்குஉவமை இல்லாதான்‌ தாள்சேர்ந்தார்க்கு அல்லால்‌ 
மனக்கவலை மாற்றல்‌ அரிது. 

அறஆழி அந்தணன்‌ தாள்சேர்ந்தார்க்கு அல்லால்‌ 
பிறஆழி நீந்தல்‌ அறிது: 

கோளில்‌ பொறியில்‌ குணம்‌ இலவே எண்குணத்தான்‌ 
தூளை வணங்காத்‌ தலை 

பிறவிப்‌ பெருங்கடல்‌ நீந்துவர்‌ நீந்தார்‌ 

இறைவன்‌ அடிசேரா தூர்‌. 


வான்சிறப்பு (2) 


வான்நின்று உலகம்‌ வழங்கி வருதலான்‌ 
தூன்அமிழ்தம்‌ என்றுஉணறற்‌ பாற்று 

துப்பார்க்குத்‌ துப்பாய துப்பாக்கித்‌ துப்பார்க்குத்‌ 
துப்பாய தூஉம்‌ மழை. 

விண்இன்று பொய்ப்பின்‌ விரிநீர்‌ வியன்‌உலகத்து 
உள்நின்று உடற்றும்‌ பசி. 

ஏரின்‌ உழாஅர்‌ உழவர்‌ புயல்‌என்னும்‌ 

வாரி வளங்குன்றிக்‌ கால்‌. 

கெமுப்பதூஉம்‌ கெட்டார்க்குச்‌ சார்வாய்மற்று ஆங்கே 
எமுப்பதூஉம்‌ எல்லாம்‌ மழை. 

விசும்பின்‌ துளிவீழின்‌ அல்லால்மற்று ஆங்கே 
பசும்புல்‌ தலைகாண்பு அரிது. 

நெருங்கடலும்‌ தன்நீர்மை குன்றும்‌ தடிந்துஎழிலி 
தூன்நல்காது ஆகி விடின்‌. 

சிறப்பொரு பூசனை செல்லாது வானம்‌ 
வறக்குமேல்‌ வானோர்க்கும்‌ ஈண்டு. 

தானம்‌ தவம்‌இரண்மடும்‌ தங்கா வியன்‌ உலகம்‌ 
வானம்‌ வழங்காது எனின்‌. 

நீர்‌இன்று அமையாது உலகுஎனின்‌ யார்யார்க்கும்‌ 
வான்இன்று அமையாது ஒழுக்கு. 


205 


20-03-2020 174905 | | 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 206 


10) 


10) 


0 நீத்தார்‌ பெருமை (3) 
RS 


ஒழுக்கத்து நீத்தார்‌ பெருமை விழுப்பத்து 


வேண்டும்‌ பனுவல்‌ துணிவு. 


துறந்தார்‌ பெருமை துணைக்கூறின்‌ வையத்து 
இறந்தாரை எண்ணிக்கொண்‌ டற்று. 
இருமை வகைதெரிந்து ஈண்முஅறம்‌ பூண்டார்‌ 


பெருமை பிறங்கிற்று உலகு. 


உரன்‌என்னும்‌ தோட்டியான்‌ ஓரைந்தம்‌ காப்பான்‌ 
வரன்‌என்னும்‌ வைப்பிற்கோர்‌ வித்து. 
ஐந்தஅவித்தான்‌ ஆற்றல்‌ அகல்விசும்பு உளார்கோமான்‌ 


இந்திரனே சாலும்‌ கரி. 


செயற்குஅரிய செய்வார்‌ பெரியர்‌ சிறியர்‌ 


செயற்குஅரிய செய்கலா தார்‌. 


சுவைஒளி ஊறுஓசை நாற்றம்‌என்று ஐந்தின்‌ 


வகைசெரிவான்‌ கட்டே உலகு. 


நிறைமொழி மாந்தர்‌ பெருமை நிலத்து 


மறைமொழி காட்டி விடம்‌ 


குணம்‌என்னும்‌ குன்றுஏறி நின்றார்‌ வெகுளி 


கணமேயும்‌ காத்தல்‌ அரிது. 


அந்தணர்‌ என்போர்‌ அறவோர்மற்று எவ்வுயிர்க்கும்‌ 
செந்தண்மை பூண்டுஒழுக லான்‌. 


அறன்‌ வலியுறுத்தல்‌ (4) 


சிறப்புஈனும்‌ செல்வமும்‌ ஈனும்‌ அறத்தின்‌ ஊங்கு 


ஆக்கம்‌ எவனோ உயிர்க்கு 


அறத்தின்‌ ஊங்கு ஆக்கமும்‌ இல்லை அதனை 
மறத்தலின்‌ ஊங்குஇல்லை கேம்‌. 
ஒல்லும்‌ வகையான்‌ அறவினை ஓவாதே 


செல்லும்வாய்‌ எல்லாம்‌ செயல்‌. 


மனத்துக்கண்‌ மாசுஇலன்‌ ஆதல்‌ அனைத்துஅறன்‌ 


ஆகுல நீர பிற. 


அழுக்காறு அவாவெகுளி இன்னாச்சொல்‌ நான்கும்‌ 


இழுக்கா இயன்றது அறம்‌. 


அன்றுஅறிவாம்‌ என்னாது அறம்செய்க மற்றது 
பொன்றுங்கால்‌ பொன்றாத்‌ துணை. 

அறத்தாறு இதுஎன வேண்டா சிவிகை 
பொறுத்தானோடு ஊர்ந்தான்‌ இடை. 

வீழ்நாள்‌ படாஅமை நன்றுஆற்றின்‌ அஃதுஒருவன்‌ 


வாழ்நாள்‌ வழியடைக்கும்‌ கல்‌. 


அறத்தான்‌ வருவதே இன்பம்மற்று எல்லாம்‌ 


புறத்த புகழும்‌ இல. 


செயற்பாலது ஒரும்‌ அறனே ஒருவற்கு 


உயற்பாலது ஒரும்‌ பழி. 


206 


20-03-2020 174305 | | 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 207 


10) 


10) 


மக்கட்‌ பேறு (7) 


பெறுமஹ்றுள்‌ யாம்‌அறிவது இல்லை ஹிவுஅறிந்த 
மக்கட்பேறு அல்ல பிற. 

எழுபிறப்பும்‌ தீயவை தீண்டா பழிபிறங்காப்‌ 
பண்புடை மக்கள்‌ பெறின்‌. 

தம்பொருள்‌ என்பதம்‌ மக்கள்‌ அவூர்பொருள்‌ 
தம்தம்‌ வினையான்‌ வரும்‌. 

அமிழ்தினும்‌ ஆற்ற இணிதேதம்‌ மக்கள்‌ 

சிறுகை அளாவிய கூழ்‌. 

மக்கள்மெய்‌ தீண்டல்‌ உடற்குஇன்பம்‌ மற்றுஅவர்‌ 
சொற்கேட்டல்‌ ,இன்பம்‌ செவிக்கு. 

குழல்‌இனிது யாழ்‌இனிது என்பதம்‌ மக்கள்‌ 
மழலைச்சொல்‌ கேளா தவர்‌. 

துந்தை மகற்குஆற்றும்‌ நன்றி அவையத்து 

முந்தி இருப்பச்‌ செயல்‌. 

தும்மின்தம்‌ மக்கள்‌ அறிவுடைமை மாநிலத்து 
மன்னுயிர்க்கு எல்லாம்‌ இனிது. 

ஈன்ற பொழுதின்‌ பெரிது௨வக்கும்‌ தன்மகனைச்‌ 
சான்றோன்‌ எனக்கேட்ட தாய்‌. 

மகன்தந்தைக்கு ஆற்றும்‌ உதவி இவன்தந்தை 
என்நோற்றான்‌ கொல்‌எனும்‌ சொல்‌. 


அன்புடைமை (8) 


அன்பிற்கும்‌ உண்டோ அடைக்கும்தாழ்‌ ஆர்வலர்‌ 
புன்கண்நீர்‌ பூசல்‌ தரும்‌. 

அன்பிலார்‌ எல்லாம்‌ தமக்குரியர்‌ அன்புடையார்‌ 
என்பும்‌ உரியர்‌ பிறர்க்கு. 

அன்போமு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு 
என்போமு இயைந்த தொடர்பு. 

அன்புஈனும்‌ ஆர்வம்‌ உடைமை அதுஈனும்‌ 
நண்புஎன்னும்‌ நாடாச்‌ சிறப்பு. 

அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து 
இன்புற்றார்‌ எய்தும்‌ சிறப்பு. 

அறத்திற்கே அன்புசார்பு என்ப அறியார்‌ 
மறத்திற்கும்‌ ௯ஃதே துணை. 

என்பு இலதனை வெயில்போலக்‌ காயுமே 

அன்பி லதனை அறம்‌. 

அன்பகத்து இல்லா உயிர்வாழ்க்கை ௮ன்பாற்கண்‌ 
வற்றல்‌ மரம்தளிர்த்‌ தற்று. 

புறத்தறுப்பு எல்லாம்‌ எவன்செய்யும்‌ யாக்கை 
அகத்துறுப்பு அன்பி லவர்க்கு. 

அன்பின்‌ வழியது உயிர்நிலை அஃதுஇலார்க்கு 
என்புதோல்‌ போர்த்த உடம்பு. 


207 


20-03-2020 174305 | | 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 208 


10) 


10) 


“RE 


விருந்தோம்பல்‌ (9) 


இருந்தஒஓம்பி இல்வாழ்வது எல்லாம்‌ விருந்துஓம்பி 
வேளாண்மை செய்தற்‌ பொருட்டு. 

விருந்து புறத்ததாத்‌ தானுண்டல்‌ சாவா 
மருந்துஎனினும்‌ வேண்டற்பாற்று அன்று. 
வருவிருந்து வைகலும்‌ ஓம்புவான்‌ வாழ்க்கை 
பருவந்து பாழ்பருதல்‌ இன்று. 

அகன் அமர்ந்து செய்யாள்‌ உறையும்‌ முகன் அமர்ந்து 
நல்விருந்து ஒம்புவான்‌ இல்‌. 

வித்தும்‌ இடல்வேண்மும்‌ கொல்லோ விருந்தோம்பி 
மிச்சில்‌ மிசைவான்‌ புலம்‌. 

செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்துஇருப்பான்‌ 
நல்விருந்து வானத்‌ தவர்க்கு. 

இனைத்துணைத்து என்பதொன்று இல்லை விருந்தின்‌ 
துணைத்துணை வேள்விப்‌ பயன்‌. 

பரிந்தோம்பிப்‌ பற்றற்றேம்‌ என்பர்‌ விருந்தோம்பி 
வேள்வி தலைப்படா தூர்‌. 

உடைமையுள்‌ இன்மை விருந்தோம்பல்‌ ஓம்பா 
மடமை மடவார்கண்‌ உண்டு. 

மோப்பக்‌ குழையும்‌ அனிச்சம்‌ முகந்திரிந்து 
நோக்கக்‌ குழையும்‌ விருந்து. 


இனியவை கூறல்‌ (10) 


இன்சொலால்‌ ஈரம்‌ அளைஇப்‌ படிறுஇலவாம்‌ 
செம்பொருள்‌ கண்டார்வாய்ச்‌ சொல்‌. 

அகன்அமர்ந்து ஈதலின்‌ நன்றே முகன்அமர்ந்து 
இன்சொலன்‌ ஆகப்‌ பெறின்‌. 

முகத்தான்‌ அமர்ந்துஇனிது நோக்கி அகத்தான்‌ ஆம்‌ 
இன்சொ வினதே அறம்‌. 

துன்புறூஉம்‌ துவ்வாமை இல்லாகும்‌ யார்மாட்டும்‌ 
இன்புறூஉம்‌ இன்சொ லவர்க்கு. 

பணிவுடையன்‌ இன்சொலன்‌ ஆதல்‌ ஒருவற்கு 
அணரிஅல்ல மற்றுப்‌ பிற. 

அல்லவை தேய அறம்பெருகும்‌ நல்லவை 

நாடி இனிய சொலின்‌. 

நயன்ஈன்று நன்றி பயக்கும்‌ பயன்ஈன்று 

பண்பின்‌ தலைப்பிரியாச்‌ சொல்‌. 

சிறுமையுள்‌ நீங்கிய இன்சொல்‌ மறுமையும்‌ 
இம்மையும்‌ இன்பம்‌ தரும்‌. 

இன்சொல்‌ இனிதுஈன்றல்‌ காண்பான்‌ எவன்கொலோ 
வன்சொல்‌ வழங்கு வது. 

இணிய உளவாக இன்னாத கூறல்‌ 
கணிஇருப்பக்‌ காய்கவர்ந்‌ தற்று. 


208 


20-03-2020 17430 | | 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 209 


10) 


10) 


எல்லாரும்‌ எள்ளப்‌ பமும்‌. 


பயன்‌.இல பல்லார்முன்‌ சொல்லல்‌ நயன்்‌இல 


பயனில சொல்லாமை (20) 


பல்லார்‌ முனியப்‌ பயன்‌இல சொல்லுவான்‌ 


நட்டார்கண்‌ செய்தலின்‌ தீது. 


நயணிலன்‌ என்பது சொல்லும்‌ பயன்‌இல 


பாரித்து உரைக்கும்‌ உரை. 


நயன்சாரா நன்மையின்‌ நீங்கும்‌ பயன்சாராப்‌ 
பண்புஇல்சொல்‌ பல்லார்‌ அகத்து. 
சீர்மை சிறப்பொடு நீங்கும்‌ பயன்‌,இல 


நீர்மை உடையார்‌ சொலின்‌. 


பயணில்சொல்‌ பாராட்டு வானை மகன்‌எனல்‌ 


மக்கட்‌ பகடி எனல்‌. 


நயன்இல சொல்லினும்‌ சொல்லுக சான்றோர்‌ 


பயனில சொல்லாமை நன்று. 


அரும்பயன்‌ ஆயும்‌ அறிவினார்‌ சொல்லார்‌ 


பெரும்பயன்‌ இல்லாத சொல்‌. 


பொருள்தீர்ந்த பொச்சாந்தும்‌ சொல்லார்‌ மருள்தீர்ந்த 


மாசறு காட்சி யவர்‌. 


சொல்லுக சொல்லில்‌ பயனுடைய சொல்லற்க 


சொல்லில்‌ பயனிலாச்‌ சொல்‌. 


ஈகை (23) 


வறியார்க்குஒன்று ஈவதே ஈகைமற்று எல்லாம்‌ 
குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. 
நல்‌ஆறு எனினும்‌ கொளல்தீது மேலுலகம்‌ 


இல்‌எனினும்‌ ஈதலே நன்று. 


இலன்‌என்னும்‌ எவ்வம்‌ உரையாமை ஈதல்‌ 
குலன்‌உடையான்‌ கண்ணே உள. 


இன்னாது இரக்கப்‌ பருதல்‌ இரந்தவர்‌ 


இன்முகம்‌ காணும்‌ அளவு. 


ஆற்றுவார்‌ ஆற்றல்‌ பசிஆற்றல்‌ அப்பசியை 


மாற்றுவார்‌ ஆற்றலின்‌ பின்‌. 


அற்றார்‌ அழிபசி தீர்த்தல்‌ அஃதுஒருவன்‌ 


பெற்றான்‌ பொருள்வைப்‌ புழி. 


பாத்துஊண்‌ மரீஇ யவனைப்‌ பசியென்னும்‌ 


தீப்பிணி தீண்டல்‌ அரிது. 


ஈத்துஉவக்கும்‌ இன்பம்‌ அறியார்கொல்‌ தாம்‌உடைமை 
வைத்துஇழக்கும்‌ வன்க ணவர்‌ 
இரத்தலின்‌ இன்னாது மன்ற நிரப்பிய 


தாமே தமியர்‌ உணல்‌. 


சாதலின்‌ இன்னாதது இல்லை இனிதுஅதூஉம்‌ 


ஈதல்‌ இயையாக்‌ கடை. 


209 


20-03-2020 17430 | | 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 210 


10) 


10) 


"Re 


கள்ளாமை (29) 


எள்ளாமை வேண்டுவான்‌ என்பான்‌ எனைத்தஒன்றும்‌ 
கள்ளாமை காக்கதன்‌ நெஞ்சு. 

உள்ளத்தால்‌ உள்ளலும்‌ தீதே பிறன்பொருளைக்‌ 
கள்ளத்தால்‌ கள்வேம்‌ எனல்‌. 

களவினால்‌ ஆகிய ஆக்கம்‌ அளுஇறந்து 

ஆவது போலக்‌ கெமும்‌. 

களவின்கண்‌ கன்றிய காதல்‌ விளைவின்கண்‌ 
வீயா விழுமம்‌ தரும்‌. 

அருள்கருதி அன்புடையர்‌ ஆதல்‌ பொருள்கருதிப்‌ 
பொச்சாப்புப்‌ பார்ப்பார்கண்‌ இல்‌. 

அளவின்கண்‌ நின்றுஒழுகல்‌ ஆற்றார்‌ களவின்கண்‌ 
கன்றிய காத லவர்‌. 

களவுஎன்னும்‌ கார்‌அறி வாண்மை அளவுஎன்னும்‌ 
ஆற்றல்‌ புரிந்தார்கண்‌ இல்‌. 

அ௭வஅறிந்கார்‌ நெஞ்சத்து அறம்போல நிற்கும்‌ 
களவுறிந்தார்‌ நெஞ்சில்‌ கரவு. 

அளவுஅல்ல செய்துஆங்கே வீவர்‌ களவுஅல்ல 
மற்றைய தேற்றா தவர்‌. 

கள்வார்க்குத்‌ தள்ளும்‌ உயிர்நிலை கள்ளார்க்குத்‌ 
தள்ளாது புத்தேள்‌ உலகு. 


இன்னா செய்யாமை (32) 


சிறப்புஈனும்‌ செல்வம்‌ பெறினும்‌ பிறர்க்குஇன்னா 
செய்யாமை மாசுஅற்றார்‌ கோள்‌. 

கறுத்துஇன்னா செய்தவக்‌ கண்ணும்‌ மறுத்துஇன்னா 
செய்யாமை மாசுஅற்றார்‌ கோள்‌. 

செய்யாமல்‌ செற்றார்க்கும்‌ இன்னாத செய்தபின்‌ 
உய்யா விழுமம்‌ தரும்‌. 

இன்னாசெய்‌ தாரை ஒறுத்தல்‌ அவர்நாண 
நன்னயம்‌ செய்து விடல்‌. 

அறிவினான்‌ ஆகுவது உண்டோ பிறிதின்நோய்‌ 
கும்நோய்போல்‌ போற்றாக்‌ கடை. 

இன்னா எனத்தான்‌ உணர்ந்தவை துன்னாமை 
வேண்டும்‌ பிறன்கண்‌ செயல்‌. 

எனைத்தானும்‌ எஞ்ஞான்றும்‌ யார்க்கும்‌ மனத்தானாம்‌ 
மாணாசெய்‌ யாமை தலை. 


தன்னுயிர்க்கு இன்னாமை தான்‌அறிவான்‌ என்கொலோ 
மன்னுயிர்க்கு இன்னா செயல்‌. 

பிறர்க்குஇன்னா முற்பகல்‌ செய்யின்‌ தமக்குஇன்னா 
பிற்பகல்‌ தாமே வரும்‌. 

நோயெல்லாம்‌ நோய்செய்தார்‌ மேலவாம்‌ நோய்செய்யார்‌ 


நோயின்மை வேண்டு பவர்‌. 


210 


ஓ 20-03-2020 17430 | | 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 211 


10) 


10) 


கொல்லாமை (33) 


ன்னை யாதுஎனின்‌ கொல்லாமை கோறல்‌ 


பிறவினை எல்லாம்‌ தரும்‌. 

பகுத்துஉண்டு பல்உயீர்‌ ஓம்புதல்‌ நூலோர்‌ 
தொகுத்தவற்றுள்‌ எல்லாம்‌ தலை. 

ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றுஅதன்‌ 
பின்சாரப்‌ பொய்யாமை நன்று. 

நல்‌ஆறு எனப்படுவது யாதுஎனின்‌ யாதுஒன்றும்‌ 
கொல்லாமை சூழும்‌ நெறி. 

நிலைஆஞ்சி நீத்தாருள்‌ எல்லாம்‌ கொலைஆஞ்சிக்‌ 
கொல்லாமை சூழ்வான்‌ தலை. 

கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான்‌ வாழ்நாள்மேல்‌ 
செல்லாது உயிர்‌ உண்ணும்‌ கூற்று. 

தன்உயிீர்‌ நீப்பினும்‌ செய்யற்க தான்பிறிது 
இன்உயிர்‌ நீக்கும்‌ வினை. 

நன்றுஆகும்‌ ஆக்கம்‌ பெரிதுஎனினும்‌ சான்றோர்க்குக்‌ 
கொன்றுஆகும்‌ ஆக்கம்‌ கடை. 

கொலைவினையார்‌ ஆகிய மாக்கள்‌ புலைவினையர்‌ 
புன்மை தெரிவார்‌ அகத்து. 

உயிர்‌ உடம்பின்‌ நீக்கியார்‌ என்ப செயிர்‌ உடம்பின்‌ 


செல்லாத்தீ வாழ்க்கை யவர்‌. 


ஊக்கமுடைமை (60) 


உடையர்‌ எனப்பருவது ஊக்கம்‌ அஃதுஇல்லார்‌ 
உடையது உடையரோ மற்று. 

உள்ளம்‌ உடைமை உடைமை பொருள்‌உடைமை 
நில்லாது நீங்கி விமும்‌. 

ஆக்கம்‌ இழந்தேம்‌என்று அல்லாவார்‌ அக்கம்‌ 
ஒருவந்தம்‌ கைத்துஉடை யார்‌. 

ஆக்கம்‌ அதர்வினாய்ச்‌ செல்லும்‌ அசைவிலா 
ஊக்கம்‌ உடையான்‌ உழை. 

வெள்ளத்து அனைய மலர்நீட்டம்‌ மாந்தர்தம்‌ 
உள்ளத்து அனையது உயர்வு. 

உள்ளுவது எல்லாம்‌ உயர்வுஉள்ளல்‌ மற்றுஅது 
தள்ளினும்‌ தள்ளாமை நீர்த்து. 

சிதைவிடத்து ஒல்கார்‌ உரவோர்‌ புதைஅம்பின்‌ 
பட்ருப்பாரு ஊன்றும்‌ களிறு. 

உள்ளம்‌ இலாதவர்‌ எய்தார்‌ உலகத்து 
வள்ளியம்‌ என்னும்‌ செருக்கு. 

ப்ரியது கூர்ங்கோட்டது ஆயினும்‌ யானை 
வெரூஉம்‌ புலிதாக்‌ குறின்‌. 


உரம்‌ஒருவற்கு உள்ள வெறுக்கை அஃது இல்லார்‌ 26”... 


மரம்மக்கள்‌ ஆதலே வேறு. 


211 


20-03-2020 17430 | | 


NS 


5 AE 


பெரியாரைப்‌ பிழையாமை (90) 


ஆற்றுவார்‌ ஆற்றல்‌ இகழாமை போற்றுவார்‌ 

போற்றலுள்‌ எல்லாம்‌ தலை. 

பெரியாரைப்‌ பேணாது ஒழுகின்‌ பெரியாரால்‌ 

பேரா இரும்பை தரும்‌. 

கெடல்வேண்டின்‌ கேளாது செய்க அடல்வேண்டின்‌ 

ஆற்று பவர்கண்‌ இழுக்கு. 

4) கூற்றத்தைக்‌ கையால்‌ விளித்துஅற்றால்‌ ஆற்றுவார்க்கு 
ஆற்றாதார்‌ இன்னா செயல்‌. 

5) யாண்ருச்சென்று யாண்டும்‌ உளர்‌ஆகார்‌ வெந்துப்பின்‌ 
வேந்து செறப்பட்‌ டவர்‌. 

6) எரியால்‌ சுடப்படினும்‌ உய்வுண்டாம்‌ உய்யார்‌ 
பெரியார்ப்‌ பிழைத்துஒழுகு வார்‌. 

7) வகைமாண்ட வாழ்க்கையும்‌ வான்பொருளும்‌ என்னாம்‌ 
தகைமாண்ட தக்கார்‌ செறின்‌. 

8) குன்றுஅன்னார்‌ குன்ற மதிப்பின்‌ குடியொமு 
நின்றுஅன்னார்‌ மாய்வர்‌ நிலத்து. 

9) ஏந்திய கொள்கையர்‌ சீறின்‌ இடைமுரிந்து 
வேந்தனும்‌ வேந்து கெரும்‌. 

10)  இறந்தஅமைந்த சார்புடையர்‌ ஆயினும்‌ உய்யார்‌ 

சீறந்துஅமைகந்த சீரார்‌ செறின்‌. 


வான்புகழ்‌ வள்ளுவரின்‌ அறக்கருத்துகள்‌ மாணவரிடம்‌ சென்று சேர வேண்டும்‌. 
ஓ அதன்வழி நன்னெறிப்‌ பண்புகள்‌ மாணவரிடையே வளர வேண்டும்‌ என்ற நோக்கில்‌ ஞூ 
புதிய பாடத்திட்டத்தில்‌ திருக்குறளின்‌ 150 பாக்கள்‌ சேர்க்கப்பட்டுள்ளன. 
மாணவர்கள்‌ எளிதில்‌ படித்துப்‌ பொருள்‌ புரிந்துகொள்வதற்கு ஏற்றவகையில்‌ 
குறட்பாக்களின்‌ சீர்கள்‌ பிரித்துத்‌ தரப்பட்டுள்ளன; அலகிருவதற்காக அன்று. 


திருக்குறள்‌ கருத்துகளை 
மாணவர்களிடையே பரப்புவதற்கான வழிகாட்ருதல்கள்‌ 


* நாள்தோறும்‌ வழிபாட்டுக்‌ கூட்டத்தில்‌ திருக்குறளைப்‌ பொருளுடன்‌ கூறலாம்‌. 

௪ வகுப்பு வாரியாகத்‌ திருக்குறள்‌ ஒப்புவித்தல்‌ போட்டி நடத்தலாம்‌. 

* இலக்கிய மன்றக்‌ கூட்டங்களில்‌ குறட்பாக்கள்‌ தொடர்பான கதைகளைக்‌ 

கூறலாம்‌. 

திருக்குறள்‌ கருத்துகளை விளக்கும்‌ நாடகங்களை நடத்தச்‌ செய்யலாம்‌. 

திருக்குறள்‌ கருத்துகளை விளக்கும்‌ ஓவியப்‌ போட்டியை நடத்தலாம்‌. 

குறட்பாக்கள்‌ தொடர்பான வினாக்களைத்‌ தொகுத்து வினாடி வினா நடத்தலாம்‌. 
சான்றோர்‌ வாழ்வில்‌ நிகழ்ந்த சுவையான நிகழ்ச்சிகள்‌ மூலம்‌ திருக்குறள்‌ 
கருத்துகளை விளக்கலாம்‌. 

* உலகப்‌ பொதுமறையாம்‌ திருக்குறளில்‌ இடம்‌ பெற்றிருக்கும்‌ நன்னெறிக்‌ 
கருத்துகளின்‌ அடிப்படையில்‌ நீதிக்கதைகள்‌, இசைப்பாடல்கள்‌, சித்திரக்‌ 
கதைகள்‌, அசைஷூட்டப்‌ படங்கள்‌ ஆகியவற்றை உருவாக்கி அவற்றின்‌ 
வாயிலாகத்‌ திருக்குறள்‌ வளங்களை மாணவர்களிடம்‌ கொண்டு சேர்க்கலாம்‌. 


212 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 212 ஓ 20-03-2020 17430 | | 


ஆறாம்‌ வகுப்பு - தமிழ்‌ 


ஆலோசனைக்‌ குழு 

முனைவர்‌ பா. வீரப்பன்‌ 

பேராசிரியர்‌, தேசியக்‌ கல்வியியல்‌ ஆராய்ச்சி மற்றும்‌ பயிற்சி 
நிறுவனம்‌, புதுடில்லி. 

முனைவர்‌ டி. சகாய தாஸ்‌ 

பேராசிரியர்‌ மற்றும்‌ துறைத்தலைவர்‌, மாநிலக்‌ கல்வியியல்‌ ஆராய்ச்சி 
மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌, கேரளா. 

முனைவர்‌ நா. அருள்முருகன்‌ 

இணை இயக்குநர்‌, ஒருங்கிணைந்த பள்ளிக்‌ கல்வி, சென்னை-6. 


மேலாய்வாளர்‌ குழு 

முனைவர்‌ இராம. பாண்டூரங்கன்‌ 
இணை இயக்குநர்‌ (ஓய்வு), மாநிலக்‌ கல்வியியல்‌ ஆராய்ச்சி மற்றும்‌ 
பயிற்சி நிறுவனம்‌, சென்னை. 
முனைவர்‌ ச. மாடசாமி 

பேராசிரியர்‌ (ஓய்வு), சென்னை. 

திரு. ச. தமிழ்ச்செல்வன்‌ 
எழுத்தாளர்‌. 

திருமதி ஏ.எஸ்‌. பத்மாவதி 
எழுத்தாளர்‌, சென்னை. 

திரு. ம. இராமகிருட்டினன்‌ 
முதன்மைக்கல்வி அலுவலர்‌, திருச்சி. 


பாட வல்லுநர்‌ குழு 

முனைவர்‌ வி. கிருஷ்ணன்‌ 

தமிழ்த்துறைதலைவர்‌, அரசு கலைக்கல்லூரி, உடுமலைப்பேட்டை. 
முனைவர்‌ காசி. மாரியப்பன்‌ 

இணைப்‌ பேராசிரியர்‌, பெரியார்‌ ஈ.வெ.ரா. கல்லூரி, திருச்சி. 
முனைவர்‌ பா. முத்துசாமி 

உதவிப்‌ பேராசிரியர்‌, பச்சையப்பன்‌ கல்லூரி, சென்னை. 

முனைவர்‌ மா. வெங்கடேசன்‌ 

இணைப்‌ பேராசிரியர்‌, அரசு கலைக்‌ கல்லூரி (ஆடவர்‌), கிருஷ்ணகிரி. 
முனைவர்‌ கவிதா ராணி 

இணைப்பேராசிரியர்‌, லேடி டோக்‌ கல்லூரி, மதுரை. 

முனைவர்‌ ௮. மணமலர்ச்செல்வி 

முதுநிலை விரிவுரையாளர்‌, மாவட்ட ஆசிரியர்‌ கல்வி மற்றும்‌ பயிற்சி 
நிறுவனம்‌, அரியலூர்‌ மாவட்டம்‌. 


கலை மற்றும்‌ வடிவமைப்புக்குழு 


வரைபடம்‌ 

திரு. இளையராஜா 

திரு. இளையபாரதி 

திரு. கோபு சுப்பையன்‌ 

திரு. பி. தனபால்‌ 

ஓவிய ஆசிரியர்‌, 14.07. RM. இராமநாதன்‌ செட்டியார்‌ மேல்நிலைப்‌ பள்ளி, 
குழிபிறை, புதுக்கோட்டை மாவட்டம்‌. 

திரு. சோ.வேல்முருகன்‌ 

ஓவிய ஆசிரியர்‌, அரசு மகளிர்‌ மேல்நிலைப்‌ பள்ளி, 

கோவில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம்‌. 

திரு. ஏ.முத்துக்குமரன்‌ 

ஓவிய ஆசிரியர்‌, அ.மே.நி.பள்ளி, பண்ருட்டி, கடலூர்‌ மாவட்டம்‌. 

திரு. என்‌. கோபாலகிருஷ்ணன்‌ 

ஓவிய ஆசிரியர்‌, குமார ராஜா முத்தையா மேல்நிலைப்‌ பள்ளி, 

காந்தி நகர்‌, அடையார்‌, சென்னை. 

திரு. கா. தனஸ்‌ தீபக்‌ ராஜன்‌ 

திரு. கா .நலன்‌ நான்சி ராஜன்‌ 

திரு. ம.சார்லஸ்‌ 

மாணவர்கள்‌,அரசு கவின்‌ கலை கல்லூரி, சென்னை மற்றும்‌ கும்பகோணம்‌ 


பக்க வடிவமைப்பாளர்‌ 


பழையவலம்‌ பா. இராமநாதன்‌ 
வி2இனோவேஷன்ஸ்‌, சென்னை 


தரக்‌ கட்ருப்பாமு 

திரு. கோபு சுப்பையன்‌ 
திரு. எம்‌. கரண்‌ 

கி. ஜெரால்டு வில்சன்‌ 
நன்றி 

கோபுலு, மருது, லதா 
தட்டச்சர்‌ 


திருமதி இரா.வித்யா 
மாநிலக்‌ கல்வியியல்‌ ஆராய்ச்சி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌, சென்னை. 


அட்டைப்படம்‌ 
கதிர்‌ ஆறுமுகம்‌ 
ஒருங்கிணைப்பு 
ரமேஷ்‌ முனிசாமி 


ஆக்கம்‌ 


பாடநூலாசிரியர்‌ குழு 

திரு. ம. பாலசுப்பிரமணியம்‌ 

விரிவுரையாளர்‌, மாவட்ட ஆசிரியர்‌ கல்வி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌. கரூர்‌. 

திருமதி .சொ. இராஜலஷ்மி 

பட்டதாரி ஆசிரியர்‌, நகராட்சி மேல்நிலைப்‌ பள்ளி, சேலையூர்‌, தாம்பரம்‌, 
காஞ்சிபுரம்‌ மாவட்டம்‌. 

திரு. த. ஜீவானந்தம்‌ 

பட்டதாரி ஆசிரியர்‌, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்‌ பள்ளி, அட்டப்பட்டி, 
கொட்டாம்பட்டி ஒன்றியம்‌, மதுரை மாவட்டம்‌. 

திரு. சிவ. முரளி 

பட்டதாரி ஆசிரியர்‌, ஜே.எப்‌.மேல்நிலைப்‌ பள்ளி, புலிவலம்‌, 

திருச்சி மாவட்டம்‌. 

புலவர்‌ கு. சம்பந்தம்‌ 

முதுகலை ஆசிரியர்‌ (ஓய்வு), டி.ஆர்‌.பி.சி.சி.சி இந்து மேல்நிலைப்‌ பள்ளி, 
திருவள்ளூர்‌. 

திருமதி சிவ. அன்புச்செல்வி 

முதுகலை ஆசிரியர்‌, பெ.கா.அரசு மகளிர்‌ மேல்நிலைப்‌ பள்ளி, அம்பத்தூர்‌, 
திருவள்ளூர்‌ மாவட்டம்‌. 

புலவர்‌ தமிழ்‌. திருமால்‌ 

முதுகலை ஆசிரியர்‌, திருவள்ளுவர்‌ மேல்நிலைப்‌ பள்ளி, குடியாத்தம்‌, 

வேலூர்‌ மாவட்டம்‌. 

முனைவர்‌ செ. தாரகேஸ்வரி 

முதுகலை ஆசிரியர்‌, அரசு ஆண்கள்‌ மேல்நிலைப்‌ பள்ளி, கே.வி.குப்பம்‌, வேலூர்‌ 
மாவட்டம்‌. 

திரு. மொ. மருதமுத்து 

பட்டதாரி ஆசிரியர்‌, அரசு மேல்நிலைப்‌ பள்ளி. இ.கீரனூர்‌, கடலூர்‌ மாவட்டம்‌. 
திருமதி ஆர்‌. சந்திரா 

பட்டதாரி ஆசிரியர்‌, அரசு மேல்நிலைப்‌ பள்ளி, மேடவாக்கம்‌, சென்னை. 
திருமதி ஐ.சா. மேபல்‌ ஜெசி சந்திரா 

பட்டதாரி ஆசிரியர்‌, சி.சி.எம்‌.ஏ.அரசு பெண்கள்‌ மேல்நிலைப்‌ பள்ளி, ராஜாதெரு, 
கோவை. 

திரு. ந. தமிழ்க்‌ காவலன்‌ 

பட்டதாரி ஆசிரியர்‌, அரசு மேல்நிலைப்‌ பள்ளி, அடியக்கமங்கலம்‌, திருவாரூர்‌ 
மாவட்டம்‌. 

திருமதி மு. கீதா 

இடைநிலை ஆசிரியர்‌, அரசு மகளிர்‌ மேல்நிலைப்‌ பள்ளி, சந்தைபேட்டை, 
புதுகோட்டை மாவட்டம்‌. 

திருமதி ௪. சாந்த சுந்தரி 

பட்டதாரி ஆசிரியர்‌, ஆர்‌.கே.ஸ்ரீ. ரங்கம்மாள்‌ கல்வி நிலையம்‌, 

கோவை. 

திருமதி ரெ. விமலா தேவி 

பட்டதாரி ஆசிரியர்‌, அரசு மேல்நிலைப்‌ பள்ளி, சிறுமலை ராயபுரம்‌, திண்டுக்கல்‌ 
மாவட்டம்‌. 

திருமதி ஆ. கலைவாணி 

பட்டதாரி ஆசிரியர்‌, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்‌ பள்ளி, காளம்பாளையம்‌, 
கோவை மாவட்டம்‌. 

திருமதி நா. ஜானகி 

பட்டதாரி ஆசிரியர்‌, அரசு பெண்கள்‌ மேல்நிலைப்‌ பள்ளி, சின்னத்தடாகம்‌, 
கோவை மாவட்டம்‌. 

முனைவர்‌ ஆ. சக்தி வடிவு 

முதுகலை ஆசிரியர்‌, அறிஞர்‌ அண்ணா அரசு மேல்நிலைப்‌ பள்ளி, குன்னூர்‌. 
நீலகிரி மாவட்டம்‌. 

திருமதி வசந்தா 

பட்டதாரி ஆசிரியர்‌, பவன்ஸ்‌ ராஜாஜி வித்யாஷ்ரம்‌(CB5E), கீழ்பாக்கம்‌, சென்னை. 
திருமதி ஜே.பி.ஆர்‌. லீனா ஜீடியா 

பட்டதாரி ஆசிரியர்‌, டி.ஏ.வி. ஆண்கள்‌ மேல்நிலைப்‌ பள்ளி, கோபாலபுரம்‌, 
சென்னை. 

திரு. மா. பழனி 

தலைமை ஆசிரியர்‌, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்‌ பள்ளி, சின்னப்பள்ளத்தூர்‌, 
பென்னகரம்‌, தருமபுரி மாவட்டம்‌. 

திருமதி ப. சித்ரகலா 

பட்டதாரி ஆசிரியர்‌, சின்மயா வித்யாலயா (CBSE), சின்மயா நகர்‌, விருகம்பாக்கம்‌, 
சென்னை. 

முனைவர்‌ ந. சுரேஷ்ராஜன்‌ 

பட்டதாரி ஆசிரியர்‌, புனித வளனார்‌ அரசு மேல்நிலைப்‌ பள்ளி, மஞ்சக்குப்பம்‌, 
கடலூர்‌ மாவட்டம்‌. 

திரு. ப்ரகாஷ்‌ 

ஆசிரியப்‌ பயிற்றுநர்‌, அனைவருக்கும்‌ கல்வி இயக்கம்‌, நாமக்கல்‌. 

திரு. இ. அப்துல்கஃபூர்‌ 

பட்டதாரி ஆசிரியர்‌, அரசு மேல்நிலைப்‌ பள்ளி,தேவர்‌ சோலை, 

நீலகிரி மாவட்டம்‌. 


ஒருங்கிணைப்பாளர்‌ 


திருமதி மு. செல்வி 
பட்டதாரி ஆசிரியர்‌, அரசு உயர்நிலைப்பள்ளி, சேரி, காவேரிப்பாக்கம்‌ ஒன்றியம்‌, 
வேலூர்‌ மாவட்டம்‌. 


இந்நூல்‌ 80 ஜி.எஸ்‌.எம்‌ அழகிய மேப்லித்தோ தாளில்‌ அச்சிடப்பட்ருள்ளது. 
ஆப்செட்‌ முறையில்‌ அச்சிட்டோர்‌: 


213 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 213 20-03-2020 17:43:06 | | 


குறிப்புகள்‌ 


214 


| | 6th Std Tamil CBSE Pages 77-206.indd 214 இ 20-03-2020 17430 | | 


_ ணா | । ஓ ப ன | | ப। 


தமிழ்நாடு அரசு 


ஏழாம்‌ வகுப்பு 


பள்ளிக்‌ கல்வித்துறை 


தீண்டாமை மனித நேயமற்ற செயலும்‌ பெருங்குற்றமும்‌ ஆகும்‌ 


| | 7th Std Tamil CBSE Introduction Pages _14-03-2020.indd 1 ஓ 20-03-2020 16:46:55 | | 


தமிழ்நாடு அரசு 
முதல்பதிப்பு - 2019 
திருத்திய பதிப்பு - 2020 


(புதிய பாடத்திட்டத்தின்கீழ்‌ 
வெளியிடப்பட்ட நூல்‌) 


விலை: ரூ 


பாடநூல்‌ உருவாக்கமும்‌ 
தொகுப்பும்‌ 


மாநிலக்‌ கல்வியியல்‌ ஆராய்ச்சி மற்றும்‌ 
பயிற்சி நிறுவனம்‌ 
© SCERT 2019 


நூல்‌ அச்சாக்கம்‌ 


தமிழ்நாடு பாடநூல்‌ மற்றும்‌ கல்வியியல்‌ 
பணிகள்‌ கழகம்‌ 


www.textbooksonline.tn.nic.in 


| | 7th Std Tamil CBSE Introduction Pages _14-03-2020.indd 2 


20-03-2020 164655 | | 


முகவுரை 


கல்வி, அறிவுத்‌ தேடலுக்கான பயணம்‌ மட்டுமல்ல; எதிர்கால வாழ்விற்கு 
அடித்தளம்‌ அமைத்திடம்‌ கனவின்‌ தொடக்கமும்கூட. அதே போன்று, 
பாடநூல்‌ என்பது மாணவர்களின்‌ கைகளில்‌ தவழும்‌ ஒரு வழிகாட்டி 
மட்டுமல்ல; அடுத்த தலைமுறை மாணவர்களின்‌ சிந்தனைப்‌ போக்கை 
வடிவமைத்திடும்‌ வல்லமை கொண்டது என்பதையும்‌ உணர்ந்துள்ளோம்‌. 
பெற்றோர்‌, ஆசிரியர்‌ மற்றும்‌ மாணவரின்‌ வண்ணக்‌ கனவுகளைக்‌ 
குழைத்து ஓர்‌ ஓவியம்‌ தீட்டியிருக்கிறோம்‌. அதனூடே கீழ்க்கண்ட 
நோக்கங்களையும்‌ அடைந்திடப்‌ பெருமுயற்சி செய்துள்ளோம்‌. 


* கற்றலை மனனத்தின்‌ திசையில்‌ இருந்து மாற்றிப்‌ படைப்பின்‌ 
பாதையில்‌ பயணிக்க வைத்தல்‌. 

உ தமிழர்தம்‌ தொன்மை, வரலாறு, பண்பாடு மற்றும்‌ கலை, இலக்கியம்‌ 
குறித்த பெருமித உணர்வை மாணவர்கள்‌ பெறுதல்‌. 

* தன்னம்பிக்கையுடன்‌ அறிவியல்‌ தொழில்நுட்பம்‌ கைக்கொண்டு 
மாணவர்கள்‌ நவீன உலகில்‌ வெற்றிநடை பயில்வதை 
உறுதிசெய்தல்‌. 

.. அறிவுத்தேடலை வெறும்‌ எட்டறிவாய்க்‌ குறைத்து மதிப்பிடாமல்‌ 
அறிவுச்‌ சாளரமாய்ப்‌ புத்தகங்கள்‌ விரிந்து பரவி வழிகாட்டுதல்‌. 

* தோல்வி பயம்‌ மற்றும்‌ மன அழுத்தத்தை உற்பத்தி செய்யும்‌ 
தேர்வுகளை உருமாற்றி, கற்றலின்‌ இனிமையை உறுதிசெய்யும்‌ 


தருணமாய்‌ அமைத்தல்‌. 


புதுமையான வடிவமைப்பு, ஆழமான பொருள்‌ மற்றும்‌ குழந்தைகளின்‌ 
உளவியல்‌ சார்ந்த அணுகுமுறை எனப்‌ புதுமைகள்‌ பல தாங்கி 
உங்களுடைய கரங்களில்‌ இப்புதிய பாடநூல்‌ தவழும்பொழுது, 
பெருமிதம்‌ ததும்ப ஒரு புதிய உலகத்துக்குள்‌ நீங்கள்‌ நுழைவீர்கள்‌ 
என்று உறுதியாக நம்புகிறோம்‌. 


[11 


| | 7th Std Tamil CBSE Introduction Pages _14-03-2020.indd 3 ஓ 


20-03-2020 164655 | | 


ஓ ப ன | | ப। 


நாட்டுப்பண்‌ 


இன கண மன அதிநாயக ஐய ஹே 
பாத பாக்ய விதாதா 
பஞ்சா! ABS GEIS WILL 
திராவிட உத்தல பங்கா 
விந்திய ஹிமாசல யமுனா கங்கா 
உ௨ச்சல ஓலதி தரங்கா. 
தவ சுப்‌ நமே ஜா கே 
தவ சுப அசிஸ்‌ மாகே 
த/7 ஹெ தவ இய காதா 
னை கண மங்கள தாயக ஜயய»ே 
பாத பாக்ய விதாதா 
மை ஹே ஐய லே ஐய/ 607 
இய ஐய இய இய ஹே! 


- மக/கவி இரவிீந்திக3 தாகர. 


நாட்டுப்பண்‌ - பொருள்‌ 


இந்தியத்‌ தாயே! மக்களின்‌ இன்ப துன்பங்களைக்‌ கணிக்கின்ற நீயே எல்லாருடைய மனத்திலும்‌ 


ஆட்சி செய்கிறாய்‌. 


நின்‌ திருப்பெயர்‌ பஞ்சாபையும்‌. சிந்துவையும்‌, கூர்ச்சரத்தையும்‌. மராட்டியத்தையும்‌, திராவிடத்தையும்‌, 
ஒடிசாவையும்‌, வங்காளத்தையும்‌ உள்ளக்‌ கிளர்ச்சி அடையச்‌ செய்கிறது. 
நின்‌ திருப்பெயர்‌ விந்திய, இமயமலைத்‌ தொடர்களில்‌ எதிரொலிக்கிறது: யமுனை, கங்கை 
ஆறுகளின்‌ இன்னொலியில்‌ ஒன்றுகிறது; இந்தியக்‌ கடலலைகளால்‌ வணங்கப்படுகிறது. 
ஓ அவை நின்னருளை வேண்டுகின்றன: நின்‌ புகழைப்‌ பரவுகின்றன. 


| | 7th Std Tamil CBSE Introduction Pages _14-03-2020.indd 4 


இந்தியாவின்‌ இன்ப துன்பங்களைக்‌ கணிக்கின்ற தாயே! 


ப்ப 


உனக்கு வெற்றி! வெற்றி! வெற்றி! 


ணாரா 


1111॥॥ ப 
=i இ 1] பூன :] 
] | 

ர 


ஓ 20-03-2020 16.4656 | | 


உட ° © 
தமிழ்த்தாய்‌ வாழ்த்து 
நீராருங்‌ கடலுடுத்த நிமைடந்தைக்‌ கெழிலொழுகும்‌ 
சீராரும்‌ வதனமெனத்‌ திகழ்பரதக்‌ கண்டமிதில்‌ 
தெக்கணமும்‌ அதிற்சிறந்த திராவிடநல்‌ திருநாடும்‌ 
தக்கசிறு பிறைநுதலும்‌ தரித்தநறுந்‌ திலகமுமே! 
அத்திலக வாசனையபோல்‌ அனைத்துலகும்‌ இன்பமுற 
எத்திசையும்‌ புகழ்மணக்க இருந்தபெருந்‌ தமிழணங்கே! 
தமிழணங்கே! 
உன்‌ சீரிளமைத்‌ திறம்வியந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே! 
வாழ்த்துதுமே! 
வாழ்த்துதுமே! 


- மூனோன்மணிீயம்‌' பெ. சுந்தரனார்‌. 


தமிழ்த்தாய்‌ வாழ்த்து - பொருள்‌ 


ஒலி எழுப்பும்‌ நீர்‌ நிறைந்த கடலெனும்‌ ஆடையுடுத்திய நிலமெனும்‌ பெண்ணுக்கு, 
அழகு மிளிரும்‌ சிறப்பு நிறைந்த முகமாகத்‌ திகழ்கிறது பரதக்கண்டம்‌. அக்கண்டத்தில்‌, 
தென்னாடும்‌ அதில்‌ சிறந்த திராவிடர்களின்‌ நல்ல திருநாடும்‌, பொருத்தமான பிறை 
போன்ற நெற்றியாகவும்‌, அதிலிட்ட மணம்‌ வீசும்‌ திலகமாகவும்‌ இருக்கின்றன. 


அந்தத்‌ திலகத்தில்‌ இருந்து வரும்‌ வாசனைபோல, அனைத்துலகமும்‌ இன்பம்‌ பெறும்‌ 
வகையில்‌ எல்லாத்‌ திசையிலும்‌ புகழ்‌ மணக்கும்படி (புகழ்‌ பெற்று) இருக்கின்ற 
பெருமைமிக்க தமிழ்ப்‌ பெண்ணே! தமிழ்ப்‌ பெண்ணே! என்றும்‌ இளமையாக இருக்கின்ற 
உன்‌ சிறப்பான திறமையை வியந்து உன்‌ வயப்பட்டு எங்கள்‌ செயல்களை மறந்து 
உன்னை வாழ்த்துவோமே! வாழ்த்துவோமே! வாழ்த்துவோமே! 


றி 


பட்ட. திட்ட. 
பி 


| | 7th Std Tamil CBSE Introduction Pages _14-03-2020.indd 5 ஓ 20-03-2020 16:46:56 | | 


வக ககக கை கை 
ரதி 
D த 
தீ 22 > 
ce 
TN வ்‌ 


தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி 


'நாட்டின்‌ உரிமை வாழ்வையும்‌ ஒருமைப்பாட்டையும்‌ 
பேணிக்காத்து வலுப்படுத்தச்‌ செயற்படுவேன்‌' என்று உளமார 
நான்‌ உறுதி கூறுகிறேன்‌. 


'ஒருபோதும்‌ வன்முறையை நாடேன்‌ என்றும்‌ சமயம்‌, 
மொழி, வட்டாரம்‌ முதலியவை காரணமாக எழும்‌ 
வேறுபாடுகளுக்கும்‌ பூசல்களுக்கும்‌ ஏனைய அரசியல்‌ 
பொருளாதாரக்‌ குறைபாடுகளுக்கும்‌ அமைதி நெறியிலும்‌ 
அரசியல்‌ அமைப்பின்‌ வழியிலும்‌ நின்று தீர்வு காண்பேன்‌ 
என்றும்‌ நான்‌ மேலும்‌ உறுதியளிக்கிறேன்‌. 


உறுதிமொழி 


இந்தியா எனது நாடு. இந்தியர்‌ அனைவரும்‌ என்‌ உடன்‌ 


பிறந்தவர்கள்‌. என்‌ நாட்டை நான்‌ பெரிதும்‌ நேசிக்கிறேன்‌. 
இந்நாட்டின்‌ பழம்பெருமைக்காகவும்‌ பன்முக மரபுச்‌ 
சிறப்புக்காகவும்‌ நான்‌ பெருமிதம்‌ அடைகிறேன்‌. இந்நாட்டின்‌ 
பெருமைக்குத்‌ தகுந்து விளங்கிட என்றும்‌ பாடுபடுவேன்‌. 


என்னுடைய பெற்றோர்‌, ஆசிரியர்கள்‌, எனக்கு வயதில்‌ 
மூத்தோர்‌ அனைவரையும்‌ மதிப்பேன்‌; எல்லாரிடமும்‌ அன்பும்‌ 
மரியாதையும்‌ காட்டுவேன்‌. 


என்‌ நாட்டிற்கும்‌ என்‌ மக்களுக்கும்‌ உழைத்திட முனைந்து 
நிற்பேன்‌. அவர்கள்‌ நலமும்‌ வளமும்‌ பெறுவதிலேதான்‌ 
என்றும்‌ மகிழ்ச்சி காண்பேன்‌. 


| | 7th Std Tamil CBSE Introduction Pages _14-03-2020.indd 6 


VI 


CNY 


ம்‌ 


ன 


} 


ப 
நி 


20-03-2020 164687 | | 


TTT) ௫ HE ற 


உலகின்‌ மூத்த மொழியாம்‌ தமிழின்‌ பல்வேறு பரிமாணங்களை 
இன்றைய இளம்தலைமுறைக்கு 
அறிமுகப்படுத்தும்‌ ஒரு துணைக்கருவியாக இப்பாடநூல்‌. 


ஒவ்வோர்‌ இயலையும்‌ ஆர்வத்துடன்‌ 
அணுக உரைநடைஉலகம்‌, 
ன்‌ ்‌ ன்‌ கவிதைப்பேழை, விரிவானம்‌, 
பொருணமைக்கு ஏற்ப 


2 ES கற்கண்டு 
ள்‌ எ ன்‌ ஆகிய தலைப்புகளாக ..... (2) 
கற்றல்‌ நோக்கங்கள்‌ 


பாடப்பகுதிகளின்‌ 
கருத்தை விளக்க அரிய, 
புதிய செய்திகளை 
அறிந்து கொள்ள 
தெரிந்து தெளிவோம்‌. .. . 


காலத்தின்‌ பாய்ச்சலுக்கு 
ஈடுகொடூப்பதாக 
இணையவழி உரலிகள்‌ ... 


அ ஆளுமை மிக்க 


ஆசிரியர்களுக்கும்‌ 
ஆற்றல்‌ நிறை 
மாணவர்களுக்கும்‌... 


பயின்ற பாடங்கள்‌ குறித்துச்‌ 
சிந்திக்க, கற்றல்‌ 
செயல்பாடுகளாகக்‌ 
கற்பவை கற்றபின்‌ .... 


இயலின்‌ இறுதியில்‌ 
விழுமியப்‌ பக்கமாக 
நிற்க அதற்குத்‌ தக... மாணவர்தம்‌ 
அடைவை அளவிட 
உயர்சிந்தனைத்‌ திறன்பெற, மதிப்பீடு .... 
படைப்பாக்கத்தின்வழி இலக்கியச்சுவை உணர்ந்து 
வாழ்வைத்‌ தன்னம்பிக்கையுடன்‌ நுட்பங்களை உள்வாங்கி 
எதிர்கொள்ள, படித்துச்சுவைக்க, மொழியை ஆற்றலுடன்‌ 
மொழிவிளையாட்டு .... பயன்படுத்த 


மொழியை ஆள்வோம்‌ .... 


பாடநூலில்‌ உள்ள விரைவுக்‌ குறியீட்டைப்‌ (0 0௦06) பயன்படுத்துவோம்‌! எப்படி? 
உ உங்கள்‌ திறன்பேசியில்‌,கூகுள்‌ ஓlystore /ஆப்பிள்‌ 800 5006 கொண்டூ 0 0006 ஸ்கேனர்‌ செயலியை இலவசமாகப்‌ 
பதிவிறக்கம்‌ செய்து நிறுவிக்கொள்க. 
உ செயலியைத்‌ திறந்தவுடன்‌, ஸ்கேன்‌ செய்யும்‌ பொத்தானை அழுத்தித்‌ திரையில்‌ தோன்றும்‌ கேமராவை 0 C௦0௪- 
இன்‌ அருகில்‌ கொண்டு செல்லவும்‌. 
உ ஸ்கேன்‌ செய்வதன்‌ மூலம்‌ திரையில்‌ தோன்றும்‌ உரலியைச்‌ (பRL) சொடுக்க, அதன்‌ விளக்கப்‌ பக்கத்திற்குச்‌ செல்லும்‌. 


மொழிப்பாடத்தை மட்டூமல்லாமல்‌ பிறபாடங்களைப்‌ பயில, 
கருத்துகளைப்‌ புரிந்து எதிர்வினையாற்ற உதவும்‌ எணியாய்‌..... புதிய வடிவம்‌, பொலிவான 
உள்ளடக்கத்துடன்‌ இப்பாடநூல்‌ உங்கள்‌ கைகளில்‌... 


VII 


| | 7th Std Tamil CBSE Introduction Pages _14-03-2020.indd 7 ஓ 20-03-2020 16:46:57 | | 


ஓ 


பொருளடக்கம்‌ 


பொருண்மை/இயல்‌ 


1 மொழி 


அமுதத்தமிழ்‌ 


2 இயற்கை 


அணிநிழல்‌ காடு 


3 நாடு, சமூகம்‌ 


நாடு அதை நாட௫ூ 


4 அறிவியல்‌, தொழில்நுட்பம்‌ 


அறிவியல்‌ ஆக்கம்‌ 


5 கல்வி 


ஓதுவது ஒழியேல்‌ 


| | 7th Std Tamil CBSE Introduction Pages _14-03-2020.indd 8 


பாடத்தலைப்புகள்‌ 


எங்கள்‌ தமிழ்‌ * 

ஒன்றல்ல இரண்டல்ல 
பேச்சுமொழியும்‌ எழுத்துமொழியும்‌ 
சொலவடைகள்‌ 


குற்றியலுகரம்‌, குற்றியலிகரம்‌ 


காடு * 

அப்படியே நிற்கட்டும்‌ அந்த மாம்‌ 
விலங்குகள்‌ உலகம்‌ 

இந்திய வனமகன்‌ 
நால்வகைக்‌ குறுக்கங்கள்‌ 
திருக்குறள்‌ * 


புலி தங்கிய குகை* 
பாஞ்சை வளம்‌ 


தேசியம்‌ காத்த செம்மல்‌ 
பசும்பொன்‌ உ .முத்துராமலிங்கத்தேவர்‌ 


கப்பலோட்டிய தமிழர்‌ 
வழக்கு 

கலங்கரை விளக்கம்‌ * 
கவின்மிகு கப்பல்‌ 
தமிழரின்‌ கப்பற்கலை 
ஆழ்கடலின்‌ அடியில்‌ 
இலக்கியவகைச்‌ சொற்கள்‌ 
இன்பத்தமிழ்க்‌ கல்வி 
அழியாச்‌ செல்வம்‌ * 
வாழ்விக்கும்‌ கல்வி 

பள்ளி மறுதிறப்பு 
ஓரெழுத்து ஒருமொழி, பகுபதம்‌, பகாப்பதம்‌ 


VIII 


100 
103 
105 
10 
114 


20-03-2020 164687 | | 


பொருண்மை/இயல்‌ 


பாடத்தலைப்புகள்‌ 


6 கலை, அழகியல்‌ 
கலைவண்ணம்‌ 

7 நாகரிகம்‌, தொழில்‌, வணிகம்‌ 
நயத்தகு நாகரிகம்‌ 

8 அறம்‌, தத்துவம்‌, சிந்தனை 

ஓ 

ஒப்புரவு ஒழுகு 

9 மனிதம்‌, ஆளுமை 


மானுடம்‌ வெல்லும்‌ 


ஒரு வேண்டுகோள்‌ 122 
கீரைப்பாத்தியும்‌ குதிரையும்‌ 125 
பேசும்‌ ஓவியங்கள்‌ 127 
தமிழ்‌ ஒளிர்‌ இடங்கள்‌ 133 
தொழிற்பெயர்‌ 139 
திருக்குறள்‌ * 144 
விருந்தோம்பல்‌ * 148 
வயலும்‌ வாழ்வும்‌ 150 
திக்கெல்லாம்‌ புகழுறும்‌ திருநெல்வேலி 153 
திருநெல்வேலிச்‌ சீமையும்‌ கவிகளும்‌ 158 
அணி இலக்கணம்‌ 162 
புதுமை விளக்கு * 168 
அறம்‌ என்னும்‌ கதிர்‌ * 171 ® 
ஒப்புரவு நெறி 173 
உண்மை ஒளி 178 
அணி இலக்கணம்‌ 184 
திருக்குறள்‌ * 188 
மலைப்பொழிவு * 192 
தன்னை அறிதல்‌ 195 
கண்ணியமிகு தலைவர்‌ 197 
பயணம்‌ 201 
ஆகுபெயர்‌ 207 
திருக்குறள்‌ 214 


(*) இக்குறியிட்ட பாடல்கள்‌ மனப்பாடப்பகுதி 


ப்‌ i 
ZDMF 


| | 7th Std Tamil CBSE Introduction Pages _14-03-2020.indd 9 


பு ஙு 
B345_7_TAMIL 


இணைய வளங்கள்‌ 


20-03-2020 164687 | | 


த ஏழாம்‌ வகுப்பு ள்‌ 


| | 7th Std Tamil CBSE Introduction Pages _14-03-2020.indd 10 ஓ 20-03-2020 16:46:57 | | 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ இ 


செய்யுளைப்‌ படித்து மையக்கருத்தை எடுத்து உரைத்தல்‌ 


பழந்தமிழகத்தில்‌ வாழ்ந்த வள்ளல்கள்‌ வரலாற்றை அறிதல்‌ 
பேச்சு மொழி, எழுத்து மொழியின்‌ நுட்பங்களை அறிதல்‌ 


சொலவடைகளில்‌ பொதிந்துள்ள சமூக உண்மைகளைக்‌ கண்டறிதல்‌ 


இத லு வ ANT NV 


குற்றியலுகர, குற்றியலிகரச்‌ சொற்களை அடையாளம்‌ கண்டு அதன்‌ வகைகளை 
அறிதல்‌ 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 1 ஓ 20-03-2020 177s | | 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 2 ஓ 


கவிதைப்பேழை [|] 
எங்கள்‌ தமிழ்‌ 


அற பர 


உலக மொழிகளில்‌ தொன்மையானது நம்‌ தமிழ்மொழி. 


அது மென்மையும்‌ இனிமையும்‌ வளமையும்‌ உடையது: 
வாழ்வுக்குத்‌ தேவையான அன்பையும்‌ அறத்தையும்‌ கூறுவது: 


நுழையும்முன்‌ காலச்சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்று, என்றும்‌ 
இளமையோடு திகழ்வது. அத்தகு தமிழ்மொழியின்‌ சிறப்பை 
நாமக்கல்‌ கவிஞரின்‌ பாடல்‌ மூலம்‌ அறிவோம்‌. 


ண ன்‌ 5 
“அருள்நெறி அறிவைத்‌ தரலாகும்‌ 
அதுவே தமிழன்‌ குரலாகும்‌ 
% பொருள்பெற யாரையும்‌ புகழாது த்‌ 
போற்றா தாரையும்‌ இகழாது 
கொல்லா விரகம்‌ குறியாகக்‌ 
கொள்கை பொய்யா நெறியாக 
எல்லா மனிதரும்‌ இன்பறவே 
என்றும்‌ இசைந்திடும்‌ அன்பறமே 


அன்பும்‌ அறமும்‌ ஊக்கிவிடும்‌ 
அச்சம்‌ என்பதைப்‌ போக்கிவிடும்‌ 

இன்பம்‌ பொழிகிற வானொலியாம்‌ 4 
எங்கள்‌ தமிழனும்‌ தேன்மொழியாம்‌ * 


-நாமக்கல்‌ கவிஞர்‌ வெ. இராமலிங்கனார்‌ 


rs 


சொல்லும்‌ பொருளும்‌ 
ஊக்கிவிடும்‌ - ஊக்கப்படுத்தும்‌ குறி - குறிக்கோள்‌ 


விரதம்‌ - நோன்பு பொழிகிற - தருகின்ற 


20-03-2020 177s | | 


பாடலின்‌ பொருள்‌ 


நம்‌ தாய்மொழியாம்‌ தமிழ்‌ மொழி, அருள்‌ நெறிகள்‌ நிரம்பிய அறிவைக்‌ தருகிறது. 
அதுவே தமிழ்மக்களின்‌ குரலாகவும்‌ விளங்குகிறது. தமிழ்‌ மொழியைக்‌ கற்றோர்‌, பொருள்‌ 
பெறுவதற்காக யாரையும்‌ புகழ்ந்து பேசமாட்டார்‌. தம்மைப்‌ போற்றாதவர்களையும்‌ இகழ்ந்து 
பேசமாட்டார்‌. 


கொல்லாமையைக்‌ குறிக்கோளாகவும்‌ பொய்யாமையைக்‌ கொள்கையாகவும்‌ கொண்டு, 


எல்லா மனிதர்களும்‌ இன்புற்று வாழ அன்பும்‌ அறமும்‌ உதவும்‌. 


நம்‌ தமிழ்மொழி அனைவரிடத்தும்‌ அன்பையும்‌ அறத்தையும்‌ தூண்டும்‌: அஃது 
அச்சத்தைப்‌ போக்கி இன்பம்‌ தரும்‌. எங்கள்‌ தமிழ்மொழி தேன்‌ போன்ற மொழி ஆகும்‌. 


நூல்‌ வெளி 
இப்பாடலின்‌ ஆசிரியரை, நாமக்கல்‌ கவிஞர்‌ என்றும்‌ 


அழைப்பர்‌. இவர்‌ தமிழறிஞர்‌, கவிஞர்‌, விடுதலைப்‌ 
போராட்ட வீரர்‌ எனப்‌ பன்முகத்‌ தன்மை கொண்டவர்‌. 


காந்தியடிகளின்‌ கொள்கைகளால்‌ ஈர்க்கப்பட்டுக்‌ காந்தியத்தைப்‌ 
பின்பற்றியதால்‌ இவர்‌ காந்தியக்கவிஞர்‌ என்றும்‌ அழைக்கப்படுகிறார்‌. 
தமிழகத்தின்‌ முதல்‌ அரசவைக்‌ கவிஞராக விளங்கியவர்‌. 
மலைக்கள்ளன்‌, நாமக்கல்‌ கவிஞர்‌ பாடல்கள்‌, என்கதை, சங்கொலி 


உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார்‌. 


நாமக்கல்‌ கவிஞர்‌ பாடல்கள்‌ என்னும்‌ நூலிலிருந்து இப்பாடல்‌ எடுத்துத்‌ தரப்பட்டுள்ளது. 


£200, ° ௦ ° 
னு தழு கற்பவை கற்றபின்‌ 


1. "எங்கள்‌ தமிழ்‌" - பாடலை இசையுடன்‌ பாடி மகிழ்க. 


2. பின்வரும்‌ நாமக்கல்‌ கவிஞர்‌ பாடலைப்‌ படித்துச்‌ சுவைக்க. 
கத்தி யின்றி ரத்த மின்றி 
யுத்த மொன்று வருகுது 
சத்தி யத்தின்‌ நித்தி யத்தை 
நம்பும்‌ யாரும்‌ சேருவீர்‌!... (கத்தியின்றி...) 
கண்ட தில்லை கேட்ட தில்லை 
சண்டை யிந்த மாதிரி 
பண்டு செய்த புண்ணி யந்தான்‌ 
பலித்த தேநாம்‌ பார்த்திட!... (கத்தியின்றி...) 


3 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 3 ஓ 20-03-2020 177 | | 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 
1. 'நெறி' என்னும்‌ சொல்லின்‌ பொருள்‌ _ 


௮) வழி ஆ) குறிக்கோள்‌ இ) கொள்கை ஈ) அறம்‌ 
2, 'குரலாகும்‌' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ______ f 
௮) குரல்‌ 4 யாகும்‌ ஆ) குரல்‌ 4 ஆகும்‌ 
இ) குர லாகும்‌ ஈ) குர* ஆகும்‌ 
3. வான்‌ + ஒலி என்பதனைச்‌ சேர்த்தெழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ ______ ன்‌ 
௮) வான்‌ஒலி அ) வானொலி இ) வாவொலி ஈ வானெலி 
நயம்‌ அறிக 
1. 'எங்கள்‌ தமிழ்‌' பாடலில்‌ முதல்‌ எழுத்து ஒன்றுபோல்‌ வரும்‌ மோனைச்‌ சொற்களை 
எடுத்து எழுதுக. 


தத றத த த ன்‌ 
அதுவே ட ட ட ட ட ட ப ப ப ப ப. ப ட 
2. 'எங்கள்‌ தமிழ்‌' பாடலில்‌ இரண்டாம்‌ எழுத்து ஒன்றுபோல்‌ வரும்‌ எதுகைச்‌ 
சொற்களை எடுத்து எழுதுக. 
(எகா) அருள்‌ அ அ ப ப ப ப ட ட ட ப ப ப ப 
பொருள்‌ - ப ப ப த ப ப ப ப ப ப ப ப படட 
3. 'எங்கள்‌ தமிழ்‌' பாடலில்‌ இறுதி எழுத்து ஒன்றுபோல்‌ வரும்‌ இயைபுச்‌ சொற்களை 
எடுத்து எழுதுக. 
(எ.கா) தரலாகும்‌ __ த ப ப ப ப ப ப ப ப டட 
ர அ பகா உ த க 0: 6 
குறுவினா 
1. தமிழ்மொழியின்‌ பண்புகளாக நாமக்கல்‌ கவிஞர்‌ கூறுவன யாவை? 
2. தமிழ்மொழியைக்‌ கற்றவரின்‌ இயல்புகளை எழுதுக. 
சிறுவினா 
'எங்கள்‌ தமிழ்‌ பாடலில்‌ நாமக்கல்‌ கவிஞர்‌ கூறும்‌ கருத்துகளைத்‌ தொகுத்து எழுதுக. 
சிந்தனை வினா 
கவிஞர்‌ தமிழை ஏன்‌ தேனுடன்‌ ஒப்பிடுகிறார்‌? 
4 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 4 ஓ 20-03-2020 177 | | 


தமிழ்நாடு நிலவளமும்‌ நீர்வளமும்‌ மட்டுமன்றிப்‌ 
பொருள்வளமும்‌ அருள்வளமும்‌ நிறைந்தது. அதே போல 
தமிழ்‌ மொழி இலக்கிய வளமும்‌ இலக்கண வளமும்‌ நிறைந்தது. 

நுழையும்முன்‌ தமிழக மன்னர்களும்‌ வள்ளல்களும்‌ கொடைத்திறன்‌ 
மிக்கவர்களாக விளங்கினர்‌. இக்கருத்துகளை விளக்கும்‌ பாடலை 
அறிவோம்‌. 


டட ஆர 
ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல 
ஒப்புமை இல்லாத அற்புதம்‌ தமிழ்நாட்டில்‌ 
% (ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி...) 1 
தென்றல்‌ தரும்‌ இனிய தேன்மண மும்கமழும்‌ 
இ செங்கணியும்‌ பொன்கதிரும்‌ தந்துதவும்‌ நன்செய்வளம்‌ @ 
(ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி...) 
பகைவென்ற திறம்பாடும்‌ பரணிவகை - செழும்‌ 
பரிபாடல்‌ கலம்பகங்கள்‌ எட்டுத்தொகை - வான்‌ 
புகழ்கொண்ட குறளோடு அகம்புறமும்‌ - செம்‌ 
பொருள்கண்ட தமிழ்ச்சங்க இலக்கியப்‌ பெருஞ்செல்வம்‌ 
(ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி...) 


முல்லைக்குத்‌ தேர்கொடுத்தான்‌ வேள்பாரி - வான்‌ 
முகிலினும்‌ புகழ்படைத்த உபகாரி - கவிச்‌ 
த்‌ சொல்லுக்குத்‌ தலைகொடுத்தான்‌ அருள்மீறி - இந்த | 
வள்ளலாம்‌ குமணன்போல்‌ வாழ்ந்தவர்‌ வரலாறு 
(ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி...) 


- உடுமலை நாராயணகவி 
ஆ டு 


சொல்லும்‌ பொருளும்‌ 
ஒப்புமை - இணை முகில்‌ - மேகம்‌ 
அற்புதம்‌ - வியப்பு உபகாரி - வள்ளல்‌ 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 5 ஓ 20-03-2020 177 | | 


தமிழ்நாட்டின்‌ பெருமைகளைக்‌ கூறினால்‌ அவை ஒன்றிரண்டல்ல பலவாகும்‌. அவை 
வேறு எவற்றோடும்‌ இணைசொல்ல முடியாத விந்தைகளாகும்‌. இங்கு வீசும்‌ தென்றலில்‌ 
தேன்மணம்‌ கமழும்‌. சுவைமிகு கனிகளும்‌ பொன்‌ போன்ற தானியக்‌ கதிர்களும்‌ விளையும்‌. 
தமிழ்நாட்டின்‌ நன்செய்‌ நிலவளம்‌ ஒன்றிரண்டல்ல பலவாகும்‌. 

பகைவரை வென்றதைப்‌ பாடுவது | இலக்கியம்‌. அத்தோடு இசைப்பாடலான 

வான்புகழ்‌ கொண்ட 

அகம்‌, புறம்‌ ஆகியவற்றை ப்ரண களச்‌ கொண்டு பாடப்பட்ட 
எனத்‌ தமிழின்‌ இலக்கிய வளங்கள்‌ ஒன்றிரண்டல்ல பலவாகும்‌. 

முல்லைக்குத்‌ தேர்தந்து மழைமேகத்தை விடப்புகழ்‌ பெற்றான்‌ : 
புலவரின்‌ சொல்லுக்காகத்‌ தன்‌ தலையையே தரத்‌ துணிந்தான்‌ al 
இவர்கள்போல்‌ புகழ்‌ பெற்று வாழ்ந்த வள்ளல்களின்‌ வரலாறு ஒன்றிரண்டல்ல பலவாகும்‌. 


2 என்று புகழப்படூபவர்‌ 
ப நாராயணகவி. இவர்‌ தமிழ்த்‌ திரைப்படப்‌ 
பாடலாசிரியராகவும்‌ நாடக எழுத்தாளராகவும்‌ புகழ்‌ 
பெற்றவர்‌. தமது பாடல்கள்‌ மூலம்‌ பகுத்தறிவுக்‌ கருத்துகளைப்‌ பரப்பியவர்‌. 
நாட்டுப்புற இசையின்‌ எளிமையைக்‌ கையாண்டு கவிதைகள்‌ 
எழுதியவர்‌. இவரது பாடல்‌ ஒன்று இங்குத்‌ தரப்பட்டுள்ளது. 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 6 ஓ 20-03-2020 ப தமி | 


_ ணா | । இ பட ன | | | | 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 7 ஓ 20-03-2020 கபி | 


கடல ட்‌ ்‌ ட்‌ 
உழு கற்பவை கற்றபின்‌ 


1. தமிழுக்குக்‌ கொடை கொடுத்த வள்ளல்கள்‌ பற்றிய செய்திகளைத்‌ திரட்டுக. 


2. தமிழில்‌ உள்ள பல்வேறு இலக்கிய வடிவங்களின்‌ பெயர்களைப்‌ பட்டியலிடுக. 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. பகைவரை வெற்றி கொண்டவரைப்‌ பாடும்‌ இலக்கியம்‌ 


௮) கலம்பகம்‌ ஆ) பரிபாடல்‌ இ) பரணி ஈ) அந்தாதி 


அ) அகில்‌ ஆ) முகில்‌ இ) துகில்‌ ஈ) துயில்‌ 


2. வானில்‌ கூட்டம்‌ திரண்டால்‌ மழை பொழியும்‌. 


3. இரண்டல்ல என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ________ 


௮) இரண்டு + டல்ல ஆ) இரண்‌ - அல்ல 
இ) இரண்டு - இல்ல ஈ) இரண்டு + அல்ல 
4. 'தந்துதவும்‌' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 
அ) தந்து + உதவும்‌ ஆ)தா + உதவும்‌ 
இ) தந்து *தவும்‌ ஈ) தந்த 4 உதவும்‌ 


5. ஒப்புமை * இல்லாத என்பதனைச்‌ சேர்த்தெழுகக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ 
௮) ஒப்புமைஇல்லாத ஆ) ஒப்பில்லாத 
இ) ஒப்புமையில்லாத ஈ) ஒப்புஇல்லாத 


குறுவினா 
1. தமிழ்நாட்டின்‌ இயற்கை வளங்களாகக்‌ கவிஞர்‌ கூறுவன யாவை? 
2. ஒன்றல்ல இரண்டல்ல - பாடலில்‌ இடம்பெற்றுள்ள வள்ளல்கள்‌ குறித்த 
செய்திகளை எழுதுக. 
சிறுவினா 


தமிழுக்கு வளம்‌ சேர்க்கும்‌ இலக்கிய வகைகளாகக்‌ கவிஞர்‌ கூறுவன யாவை? 


சிந்தனை வினா 
தமிழில்‌ அற இலக்கியங்கள்‌ மிகுதியாகத்‌ தோன்றக்‌ காரணம்‌ என்ன? 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 8 ஓ 


உரைநடை உலகம்‌ [1] 


பேச்சுமொழியும்‌ எழுத்துமொழியும்‌ 


தமிழ்மொழி பழமையும்‌ புதுமையும்‌ நிறைந்த சிறந்த மொழி. 
இது பேச்சுமொழி, எழுத்துமொழி என்னும்‌ இரு கூறுகளைக்‌ 
கொண்டது. இவ்விரண்டு கூறுகளுக்கும்‌ இடையே ஒற்றுமையும்‌ 
உண்டு: வேற்றுமையும்‌ உண்டு. பேச்சுமொழி, எழுத்துமொழி 
ஆகியவற்றின்‌ நுட்பங்களை அறிவோம்‌. 


நுழையும்முன்‌ 


41௩7 பா 


தனது எண்ணங்களையும்‌ உணர்ச்சிகளையும்‌ பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக 
மனிதனால்‌ உருவாக்கப்பட்டதே மொழி ஆகும்‌. அஃது ஒருவர்‌ கருத்தை மற்றொருவர்‌ 
அறிந்து, செயல்பட உதவுகிறது. மொழியின்‌ மூலமாகவே மனிதர்களின்‌ சிந்தனை ஒரு 
தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்குக்‌ கொண்டு செல்லப்படுகிறது. மொழி 
இல்லையேல்‌ மனித சமுதாயம்‌ இன்று அடைந்திருக்கும்‌ முன்னேற்றத்தை எட்டியிருக்க 
முடியாது. 

தொடக்க காலத்தில்‌ மனிதர்கள்‌ தனித்தனிக்‌ குழுக்களாக வாழ்ந்து வந்தனர்‌. அவர்கள்‌ 
தங்களுக்குள்‌ தனித்தனியான ஒலிக்‌ குறியீடுகளை உருவாக்கிக்கொண்டனர்‌. இதன்‌ 
காரணமாகவே மொழிகள்‌ பல தோன்றின. 
மொழியின்‌ வடிவங்கள்‌ 

வாயினால்‌ பேசப்பட்டுப்‌ பிறரால்‌ கேட்டு உணரப்படுவது பேச்சுமொழியாகும்‌. 
இவ்வாறு பேசுவதும்‌ கேட்பதும்‌ மொழியின்‌ முதல்‌ நிலை. கண்ணால்‌ கண்டு உணருமாறு 
வரிவடிவமாக எழுதப்பட்டுப்‌ படிக்கப்படுவது எழுத்துமொழியாகும்‌. இவ்வாறு 

8 


20-03-2020 கபி | 


_ ணா | । இ பட ன | | || 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 9 ஓ 20-03-2020 கபி | 


எழுதப்படுவதும்‌ படிக்கப்படுவதும்‌ மொழியின்‌ இரண்டாம்‌ நிலை. நேரில்‌ காண 
இயலாத நிலையில்‌ செய்தியைத்‌ தெரிவிக்க எழுத்துமொழி உதவுகிறது. மனிதர்களின்‌ 
சிந்தனைகள்‌ காலம்‌ கடந்து வாழ்வதற்கும்‌ எழுத்துமொழியே காரணமாகின்றது. ஒலி 
வடிவில்‌ அமையும்‌ பேச்சுமொழியானது உடனடிப்‌ பயன்பாட்டிற்கு உரியது. வரிவடிவில்‌ 
அமையும்‌ எழுத்து மொழியானது நீண்டகாலப்‌ பயன்பாட்டிற்கும்‌ உரியது. உலகில்‌ சில 
மொழிகள்‌ பேச்சுமொழியாக மட்டுமே உள்ளன. சில மொழிகள்‌ எழுத்து மொழியாக 
மட்டுமே உள்ளன. ஆனால்‌ தமிழ்மொழியில்‌ பேச்சு, எழுத்து ஆகிய இரண்டு வடிவங்களும்‌ 
பயன்பாட்டில்‌ உள்ளன. 


பேச்சுமொழி 


மொழியின்‌ உயிர்நாடியாக விளங்குவது பேச்சுமொழியே என்பர்‌. பேச்சுமொழி 
உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும்‌; அது கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே 
நோக்கமாகக்‌ கொண்டது. பேசப்படும்‌ சொற்கள்‌ மட்டுமன்றிப்‌ பேசுபவரின்‌ உடல்மொழி, 
ஒலிப்பதில்‌ ஏற்ற இறக்கம்‌ ஆகியனவும்‌ பேச்சுமொழியின்‌ சிறப்புக்‌ கூறுகள்‌ ஆகும்‌. 


பேச்சுமொழியில்‌ பொருள்‌ வேறுபாடு 


பேசப்படும்‌ சூழலைப்‌ பொருத்துப்‌ பேச்சுமொழியின்‌ பொருள்‌ வேறுபடும்‌. 
எடுத்துக்காட்டாகக்‌ 'குழந்தையை நல்லாக்‌ கவனிங்க' என்று கூறும்போது 'கவனி' 
என்னும்‌ சொல்‌ பேணுதல்‌ என்னும்‌ பொருளைத்‌ தருகிறது. 'நில்‌, கவனி, செல்‌' என்பதில்‌ 
'கவனி' என்னும்‌ சொல்‌ நின்று, கவனித்துச்‌ செல்‌ என்னும்‌ 'பாதுகாப்புப்‌ பொருளைத்‌ 
தருகிறது'. அதுபோலவே ஒலிப்பதன்‌ ஏற்ற இறக்கமும்‌ பொருள்‌ வேறுபாட்டைத்‌ தரும்‌. 
எடுத்துக்காட்டாக என்னால்‌ போக முடியாது என்னும்‌ தொடர்‌ ஓங்கி ஒலிக்கும்‌ போது 
மறுப்பை உணர்த்துகிறது. மென்மையாக ஒலிக்கும்‌ போது இயலாமையை உணர்த்துகிறது. 

ஒரு தொடரில்‌ எந்தச்‌ சொல்லுக்கு அழுத்தம்‌ கொடுக்கிறோமோ அதற்கேற்பப்‌ 
பேச்சுமொழியில்‌ பொருளும்‌ வேறுபடும்‌. எடுத்துக்காட்டாக 'நான்‌ பறவையைப்‌ 
பார்த்தேன்‌' என்னும்‌ தொடரில்‌ 'நான்‌' என்னும்‌ சொல்லுக்கு அழுத்தம்‌ கொடுத்தால்‌, 
'பறவையைப்‌ பார்த்தது யார்‌? என்னும்‌ வினாவுக்கு விடையாக அமையும்‌. 'பறவையை' 
என்னும்‌ சொல்லுக்கு அழுத்தம்‌ கொடுத்தால்‌ 'நீ எதைப்‌ பார்த்தாய்‌?" என்னும்‌ வினாவுக்கு 


'பேசப்படுவதும்‌ கேட்கப்படுவதுமே 
உண்மையான மொழி; எழுதப்படூவதும்‌ 


விடையாக அமையும்‌. 'பார்த்தேன்‌ என்னும்‌ 
சொல்லுக்கு அழுத்தம்‌ கொடுத்தால்‌ 'நீ 
பறவையை என்ன செய்தாய்‌?' என்னும்‌ 


வினாவுக்கு விடையாக அமையும்‌. 


படிக்கப்படுவதும்‌ அடுத்தநிலையில்‌ இவ்வாறு சொல்லை ஒலிப்பதில்‌ 
வைத்துக்‌ கருதப்படும்‌ மொழியாகும்‌. ஏற்படும்‌ ஏற்ற இறக்கத்தால்‌, பொருள்‌ 
இவையே அன்றி வேறுவகை வேறுபடும்‌ என்பதை, 
மொழிநிலைகளும்‌ உண்டு. 

எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, "எடுத்தல்‌ படுத்தல்‌ நலிதல்‌ உழப்பில்‌ 
கனவு காணப்படுவது ஆகியவையும்‌ திரிபும்‌ தத்தமில்‌ சிறிது உள வாகும்‌" 


மொழியே ஆகும்‌' ன கு இ 
- மு.வரதராசனார்‌ என்னும்‌ நன்னூல்‌ நூற்பா உணர்த்துகிறது. 


ஓ 


_ ணா | । ஓ ப ன | | ப। 


வட்டாரமொழி 


பேச்சுமொழி இடத்திற்கு இடம்‌ மாறுபடும்‌. மனிதர்களின்‌ வாழ்வியல்‌ சூழலுக்கு 
ஏற்பவும்‌ மாறுபடும்‌. இவ்வாறு மாறுபடும்‌ ஒரே மொழியின்‌ வெவ்வேறு வடிவங்களை 
வட்டார மொழி என்பர்‌. எடுத்துக்காட்டாக 'இருக்கிறது என்னும்‌ சொல்லை இருக்கு, 
'இருக்குது', 'கீது' என்று தமிழகத்தின்‌ ஒவ்வொரு பகுதியிலும்‌ ஒவ்வொரு வகையாகச்‌ 
சொல்லுவர்‌. இத்தகைய வேறுபாடுகள்‌ காரணமாகவே வட்டார வழக்குகள்‌ 
தோன்றுகின்றன. 


கிளைமொழி 

ஒரே மொழியைப்‌ பேசும்‌ மக்கள்‌ வெவ்வேறு இடங்களில்‌ வாழ்வதும்‌ உண்டு. வாழும்‌ 
இடத்தின்‌ நில அமைப்பு, இயற்கைத்‌ தடைகள்‌ போன்றவற்றின்‌ காரணமாக அவர்கள்‌ பேசும்‌ 
மொழியில்‌ சிறிது சிறிதாக மாற்றங்கள்‌ ஏற்படும்‌. அவர்களுக்கு இடையேயான தொடர்பு 
குறையும்‌ பொழுது இம்மாற்றங்கள்‌ மிகுதியாகிப்‌ புதிய மொழியாகப்‌ பிரியும்‌. அவ்வாறு 
உருவாகும்‌ புதிய மொழியைக்‌ கிளைமொழி என்பர்‌. கன்னடம்‌, தெலுங்கு, மலையாளம்‌ 
முதலிய திராவிட மொழிகள்‌ தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளைமொழிகள்‌ ஆகும்‌. 


எழுத்துமொழி 
பேச்சு மொழிக்கு நாம்‌ தந்த வரிவடிவமே எழுத்து மொழியாகும்‌. ஒரு மொழியானது 
நீண்ட காலம்‌ நிலைபெறுவதற்கு எழுத்து வடிவம்‌ இன்றியமையாதது. பல நூறு 
ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியங்கள்‌ எழுத்து வடிவில்‌ இருப்பதால்தான்‌ நம்மால்‌ 
இன்றும்‌ படிக்க முடிகிறது. எழுத்துமொழியில்‌ காலம்‌, இடம்‌ ஆகியவற்றுக்கு ஏற்பச்‌ 
சொற்கள்‌ சிதைவதில்லை. ஆனால்‌ வரிவடிவம்‌ மாறுபடும்‌. எடுத்துக்காட்டாக முற்காலத்தில்‌ 
அண்ணா, காலை என்று எழுதியவற்றை இக்காலத்தில்‌ அண்ணா, காலை என்று எழுதுகிறோம்‌. 
பேச்சுமொழியும்‌ எழுத்துமொழியும்‌ 
பேச்சுமொழியை உலக வழக்கு என்றும்‌, எழுத்துமொழியை இலக்கிய வழக்கு 
என்றும்‌ கூறுவர்‌. பேச்சுமொழிக்கும்‌ எழுத்துமொழிக்கும்‌ சில வேறுபாடுகள்‌ உள்ளன. 
பேச்சுமொழியில்‌ சொற்கள்‌ பெரும்பாலும்‌ குறுகி ஒலிக்கும்‌. எழுத்துமொழியில்‌ சொற்கள்‌ 
முழுமையாக எழுதப்படும்‌. எடுத்துக்காட்டாக 'நல்லாச்‌ சாப்ட்டான்‌' என்பது பேச்சு 
மொழி. 'நன்றாகச்‌ சாப்பிட்டான்‌ என்பது 


எழுத்துமொழி. 


பேச்சுமொழியில்‌ உணர்ச்சிக்‌ கூறுகள்‌ 
அதிகமாக இருக்கும்‌. எழுத்துமொழியில்‌ 
உணர்ச்சிக்‌ கூறுகள்‌ குறைவு. உம்‌, 
'வந்து போன்றவற்றைச்‌ சொற்களுக்கு 
இடையே பொருளின்றிப்‌ பேசுவது உண்டு. 
ஆனால்‌ எழுத்து முறையில்‌ இவை இடம்‌ 


பேச்சு மொழிக்கும்‌ எழுத்து மொழிக்கும்‌ 
இடையே பெரிய அளவில்‌ வேறுபாடு 
இருந்தால்‌ அஃது இரட்டை வழக்கு 
மொழி (Diglossic Language) எனப்படும்‌. 
தமிழில்‌ பழங்காலம்‌ முதலே பேச்சு 
மொழிக்கும்‌ எழுத்து மொழிக்கும்‌ 


இடையே வேறுபாடு இருந்துள்ளது. பெறுவதில்லை 
தொல்காப்பியர்‌ இவற்றை உலக வழக்கு, பேச்சுமொழியில்‌ உடல்மொழியும்‌ 
செய்யுள்‌ வழக்கு என்று கூறியுள்ளார்‌. குரல்‌ ஏற்றத்தாழ்வும்‌ இணைவதால்‌ அஃது 


1௦ 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 10 ஓ 20-03-2020 17:47:48 | | 


_ ணா | । ஓ 


எழுத்துமொழியை விட எளிமையாகக்‌ 
கருத்தை உணர்த்துகிறது. உடல்மொழி, 
குரல்‌ ஏற்றத்தாழ்வு போன்றவற்றிற்கு 
எழுத்துமொழியில்‌ இடமில்லை. 


எழுத்துமொழி சிந்தித்து 
எழுதப்படுவதாலும்‌ பிழைகள்‌ ஏற்பட்டால்‌ 
திருத்திக்‌ கொள்ள வாய்ப்பு இருப்பதாலும்‌ 
திருத்தமான மொழிநடையில்‌ அமைகிறது. 


கேட்டல்‌, பேசுதல்‌ என்னும்‌ முதல்‌ 
நிலையிலேயே குழந்தைகளுக்குத்‌ 
தாய்மொழி அறிமுகமாகிறது. படித்தல்‌, 
எழுதுதல்‌ என்னும்‌ இரண்டாம்‌ 
நிலையில்‌ பிற மொழிகள்‌ அறிமுகம்‌ 
ஆகின்றன. 


ஆனால்‌ பேச்சு மொழியில்‌ சிந்திப்பதற்கான 
நேரம்‌ குறைவு: திருத்திக்கொள்ள வாய்ப்பும்‌ 
இல்லை. எனவே பேச்சுமொழி திருத்தமான இலக்கிய நடையில்‌ அமைவதில்லை. 


பேச்சுமொழி மக்களின்‌ மனநிலைக்கு ஏற்ப அமைவதால்‌ விரைந்து மாற்றமடைந்து 
வருகிறது. எழுத்துமொழி பெரும்பாலும்‌ மாறுவதில்லை. மேலும்‌ பேச்சுமொழியில்‌ 
பிறமொழிச்‌ சொற்கள்‌ மிகுதியாக இடம்பெறுகின்றன. ஆனால்‌ எழுத்துமொழியில்‌ 
பெரும்பாலும்‌ மொழித்தூய்மை பேணப்படுகிறது. 


பேச்சு மொழியில்‌ எழுத்துகளை மாற்றி ஒலிப்பதும்‌ உண்டு. 'இ' என்பதை 'எ' என்றும்‌ 
'உ' என்பதை 'ஒ' என்றும்‌ மாற்றி ஒலிப்பர்‌. எடுத்துக்காட்டாக 'இலை' என்பதை 'எல' என்றும்‌ 
'உலகம்‌' என்பதை 'ஒலகம்‌' என்றும்‌ ஒலிப்பர்‌. இம்மாறுபாடுகள்‌ எழுத்துமொழியில்‌ 
இல்லை. 


ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்குப்‌ பேச்சுமொழியும்‌ காலம்‌ கடந்து வாழ்வதற்கு 
எழுத்துமொழியும்‌ தேவைப்படுகின்றன. இவ்விரு வடிவங்களையும்‌ சரியாக அறிந்து 
கொண்டால்‌ மொழியின்‌ நுட்பங்களைப்‌ புரிந்துகொள்ள முடியும்‌. 


தமிழில்‌ பேச்சுமொழிக்கும்‌ எழுத்துமொழிக்கும்‌ இடையே வேறுபாடு உண்டு. 
எனவே தமிழை இரட்டை வழக்கு மொழி என்பர்‌. மேடைப்பேச்சிலும்‌, வானொலி, 
தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களிலும்‌ எழுத்துமொழியாகிய இலக்கியத்தமிழே 
பயன்பட்டு வந்தது. ஆனால்‌ இக்காலத்தில்‌ 
அந்நிலை பெரும்பாலும்‌ மாறிவிட்டது; 
பேச்சுத்தமிழ்‌ பரவலாகப்‌ பயன்படுத்தப்பட்டு 
வருகிறது. 


இக்காலத்தில்‌ புதிய அறிவியல்‌ 
கண்டுபிடிப்புகள்‌ மூலம்‌ 
சான்றோர்களின்‌ உரைகள்‌ 


நாளேடுகள்‌ மற்றும்‌ பருவ இதழ்களில்‌ 
இன்றும்‌ எழுத்துத்‌ தமிழே பயன்படுத்தப்பட்டு 


ஒலிப்பதிவு மற்றும்‌ ஒளிப்பதிவு 
செய்யப்படூகின்றன. இதன்‌ 
காரணமாகப்‌ பேச்சுமொழியும்‌ நீண்ட 
காலம்‌ நிலைத்து நிற்கும்‌ நிலை 
ஏற்பட்டுள்ளது. 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 11 


வருகிறது. பேச்சுத்தமிழில்‌ காலந்தோறும்‌ 
ஏற்பட்டு வரும்‌ மாற்றங்களைத்‌ தவிர்க்க 
இயலாது. ஆனால்‌ ஊடகங்களிலும்‌ 
இலக்கியங்களிலும்‌ திருத்தமான தமிழையே 
பயன்படுத்த வேண்டும்‌. அப்போதுதான்‌ நம்‌ 
தாய்மொழியைச்‌ சிதையாமல்‌ காக்க முடியும்‌. 


11 


ஓ 20-03-2020 கபி | 


_ ணா | । ஓ 


"எளியநடையில்‌ தமிழ்நூல்‌ எழுதிடவும்‌ வேண்டும்‌ 
இலக்கணநால்‌ புதிதாக இயற்றுதலும்‌ வேண்டும்‌. 


வெளியுலகில்‌, சிந்தனையில்‌ புதிதுபுதிதாக 


விளைந்துள்ள எவற்றினுக்கும்‌ பெயர்கள்‌ எல்லாம்‌ கண்டு 


தெளிவுறுத்தும்‌ படங்களொடு சுவடிஎலாம்‌ செய்து 


செந்தமிழைச்‌ செழுந்தமிழாய்ச்‌ செய்வதுவும்‌ வேண்டும்‌. " 


என்பது பாவேந்தரின்‌ ஆசை. அதன்படி நம்‌ செந்தமிழ்மொழி செழுந்தமிழாய்‌ விளங்கப்‌ 
பாடுபடுவோம்‌. 


1. 


89%, ப ப்‌ 2 
இடு கற்பவை கற்றபின்‌ 


உங்கள்‌ வீட்டில்‌ பயன்படுத்தும்‌ பேச்சுவழக்குத்‌ தொடர்களுக்கு இணையான 

எழுத்துவழக்குத்‌ தொடர்களை எழுகி வருக. 

(எ.தா.) பேச்சுமொழி : அம்மா பசிக்கிது எனக்குச்‌ சோறு வேணும்‌. 
எழுத்துமொழி : அம்மா! பசிக்கிறது. எனக்குச்‌ சோறு வேண்டும்‌. 

பேசும்போது சில நேரங்களில்‌ சொற்களின்‌ இறுதியில்‌ உகரம்‌ சேர்ந்து ஒலிப்பது 

உண்டு. 'ஆ' என்னும்‌ எழுத்து இகரமாக மாறுவதும்‌ உண்டு. அவ்வாறு ஒலிக்கும்‌ 

சொற்களை எழுதி அவற்றுக்கு இணையான எழுத்துவழக்குச்‌ சொற்களையும்‌ 

எழுதுக. 

(எ.தா.) சொல்லு - சொல்‌ வந்தியா - வந்தாயா? 


நில்லு - நில்‌ சாப்ட்டியா - சாப்பிட்டாயா? 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. 


மொழியின்‌ முதல்‌ நிலை பேசுதல்‌, ____ ஆகியனவாகும்‌. 

௮) படித்தல்‌ ஆ) கேட்டல்‌ இ) எழுதுதல்‌ ஈ) வரைதல்‌ 
. ஒலியின்‌ வரிவடிவம்‌ _________ ஆகும்‌. 

௮) பேச்சு ஆ) எழுத்து இ) குரல்‌ ஈ) பாட்டு 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 12 ஓ 


20-03-2020 கபி | 


_ ணா | । இ ட ன்‌ || | 


3. தமிழின்‌ கிளை மொழிகளில்‌ ஒன்று 


௮) உருது ஆ) இந்தி இ) தெலுங்கு ஈ) ஆங்கிலம்‌ 
4. பேச்சுமொழியை LS வழக்கு என்றும்‌ கூறுவர்‌ 
௮) இலக்கிய ஆ) உலக இ) நூல்‌ ஈ) மொழி 
சரியா தவறா என எழுதுக. 


1. மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது. 

2. எழுத்துமொழி காலம்‌ கடந்தும்‌ நிலைத்து நிற்கிறது. 

3. பேசுபவரின்‌ கருத்திற்கு ஏற்ப உடனடிச்‌ செயல்பாட்டிற்கு உதவுவது எழுத்துமொழி. 
4. எழுத்து மொழியில்‌ உடல்மொழிக்கு வாய்ப்பு அதிகம்‌. 

5. பேச்சுமொழி சிறப்பாக அமையக்‌ குரல்‌ ஏற்றத்தாழ்வு அவசியம்‌. 


ஊடகங்களை வகைப்படுத்துக. 


வானொலி, தொலைக்காட்சி, செய்தித்தாள்‌, நூல்கள்‌, திரைப்படம்‌, மின்னஞ்சல்‌ 


குறுவினா 
1. மொழியின்‌ இரு வடிவங்கள்‌ யாவை? 
2. பேச்சுமொழி என்றால்‌ என்ன? 
3. வட்டாரமொழி எனப்படுவது யாது? 
சிறுவினா 
1. பேச்சுமொழிக்கும்‌ எழுத்துமொழிக்கும்‌ இடையே உள்ள வேறுபாடுகளுள்‌ 
நான்கனை விளக்குக. 
2. கிளைமொழிகள்‌ எவ்வாறு உருவாகின்றன? 
சிந்தனை வினா 
இலக்கியங்கள்‌ காலம்‌ கடந்தும்‌ அழியாமல்‌ வாழ்வதற்கு என்ன காரணம்‌ என்று 


கருதுகிறீர்கள்‌? 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 13 ஓ 20-03-2020 17:47:48 | | 


சொலவடைகள்‌ ்‌்‌ 
(பொம்மலாட்டம்‌) பி்‌ 
ரட்ட 


சொலவடைகள்‌ என்பவை சிறுசிறு தொடர்களாக வட்டாரப்‌ 

பேச்சு வழக்கில்‌ வழங்கி வருபவை. இவை பேச்சுமொழியின்‌ 

அழகியலையும்‌ பண்பாட்டுக்‌ கூறுகளையும்‌ கொண்டிருக்கும்‌. 

நுழையும்முன்‌ பொருட்செறிவுமிக்கச்‌ சொலவடைகளை நாட்டுப்புற மக்களும்‌ 

தம்‌ பேச்சில்‌ இயல்பாகப்‌ பயன்படுத்துகின்றனர்‌. இவ்வாறு 

பயன்படுத்துவது தொன்மை வாய்ந்த மொழிகளுக்கே 

உரிய தனிச்சிறப்பாகும்‌. சொலவடைகளுடன்‌ கூடிய நாட்டுப்புறக்‌ கதை ஒன்றைப்‌ 
பொம்மலாட்டமாகப்‌ பார்ப்போம்‌. 


கதைசொல்லி : பெரியோர்களே! தாய்மார்களே! குழந்தைகளே! நாம இன்னிக்கு 
ஆளுக்கு ஒரு வேலை என்னும்‌ கதையைப்‌ பொம்மலாட்டமாப்‌ பாக்கப்‌ போறோம்‌. 
இந்தப்‌ பையன்தான்‌ நம்ம கதைநாயகன்‌. இவன்‌ ஒழுங்காப்‌ பள்ளிக்கூடம்‌ போகாம 
ஊரைச்‌ சுத்திக்கிட்டு வருவான்‌. அவங்க அம்மா எவ்வளவோ சொல்லியும்‌ அவன்‌ கேட்கல. 
புண்ணுக்கு மருந்து போட முடியும்‌: புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா? அவனோடப்‌ 
புடிவாதத்தை யாராலும்‌ மாத்த முடியல. ஒருநாள்‌ அப்பா பையனக்‌ கூப்பிடுறாரு. 


14 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 14 ஓ 20-03-2020 17:47:48 | | 


_ ணா | । ஓ ப னை | | ப। 


அப்பா: அணை உடைஞ்சு போன வெள்ளம்‌ அழுதாலும்‌ வராது. இப்ப நீ சரியா 
படிக்கலன்னா வாழ்க்கையில முன்னேற முடியாது. ஒழுங்காப்‌ பள்ளிக்கூடம்‌ போயி படிக்கிற 
வேலையைப்‌ பாரு. 


பையன்‌ : படிக்கிறதெல்லாம்‌ எனக்குப்‌ பிடிக்காது. 


கதைசொல்லி : வெளைச்சலுக்கும்‌ வெள்ளாட்டுக்கும்‌ சென்மப்‌ பகைங்கிற மாதிரி 
இந்தப்‌ பயகிட்ட போராடித்தான்‌ படிக்க வைக்கணும்‌. எறும்பு ஊரக்‌ கல்லும்‌ தேயுங்கிற 
மாதிரி இவனைக்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமா மாத்தணும்னு நினைக்குறாரு அவங்க அப்பா. 
பொறுமையா அறிவுரை சொல்றாரு. ஆனா பையன்‌ கேக்கல. 


பையன்‌ : போப்பா, பள்ளிக்கூடம்‌ போற வேலையெல்லாம்‌ எனக்கு ஒத்து வராது. 


கதைசொல்லி : அப்பாவுக்குக்‌ கோபம்‌ வருது. சத்தம்‌ போடுறாரு. சத்தம்‌ கேட்டு அம்மா 
வெளியே வராங்க. 


அம்மா : ராசா, உழைக்கிற மாடுதான்‌ ஊருக்குள்ள விலைபோகும்‌. நீ படிக்கலன்னா ஊர்ல 
யாரும்‌ மதிக்கமாட்டாங்க. அதனால நீ பள்ளிக்கூடம்‌ போயி நல்லாப்‌ படிச்சுக்க. 


கதைசொல்லி : அடை மழை விட்டாலும்‌ செடி மழை விடாதுங்கிற மாதிரி அப்பா விட்டாலும்‌ 
அம்மா விடமாட்டாங்க போல இருக்குன்னு நெனச்சுப்‌ பையன்‌ பள்ளிக்கூடத்துக்குப்‌ 
போறான்‌. அவனுக்குப்‌ படிக்கப்‌ பிடிக்கல. நினைச்சதாம்‌ கமுதை எடுத்ததாம்‌ 
ஓட்டமுங்கிற மாதிரிப்‌ பள்ளிக்கூடத்தை விட்டு ஓட்டம்‌ பிடிக்குறான்‌. விளையாட யாராவது 
கிடைப்பாங்களான்னு பார்க்குறான்‌. அங்கே எறும்பு ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. 


பையன்‌ : எறும்பே! எறும்பே! என்‌ கூட விளையாட வர்றியா? 


எறும்பு: போ! போ! உனக்குத்‌ தான்‌ வேலை இல்ல. குடல்‌ கூழுக்கு அழுவுதாம்‌, கொண்டை 
பூவுக்கு அழுவுதாம்‌. எனக்கு நெறைய வேல கிடக்கு. நான்‌ எங்குழந்தைகளுக்குத்‌ தீனி 
கொடுக்கணும்‌. அரிசி, நொய்‌ எல்லாம்‌ சேகரிக்கணும்‌. சொப்பனத்தில்‌ கண்ட அரிசி 
சோத்துக்கு ஆகுமா? நான்‌ கிளம்புறேன்‌. நீ அதோ பறக்குதே அந்தத்‌ தேனீகூடப்‌ போய்‌ 
விளையாடு. 


பையன்‌ : தேனீ! தேனி! நீ என்‌ கூட விளையாட வர்றியா? 


தேனீ : நல்ல பாம்பு படம்‌ எடுக்கலாம்‌: நாக்கலாம்‌ பூச்சி படம்‌ எடுக்கலாமா? உனக்குத்தான்‌ 
வேலை இல்லை. ஆயிரம்‌ கலம்‌ நெல்லுக்கு ஒரு அந்துப்பூச்சி போதும்‌. உன்னைப்‌ போல 
ஒரு ஆளு இருந்தா எங்கக்‌ கூட்டமே கெட்டுப்‌ போயிடும்‌. எனக்குத்‌ தேன்‌ எடுக்குற வேலை 
இருக்கு. போ! போ! 


பையன்‌ : உங்க கூட்டத்தில ஆயிரம்‌ தேனீ இருக்கே, நீ ஒரு ஆளு கேன்‌ எடுக்கலன்னா என்ன 
கொறைஞ்சா போயிடும்‌? 


தேனீ : ஆள்‌ கூடுனா பாம்பு சாகுமா? கைய ஊனித்தான்‌ கரணம்‌ போட முடியும்‌. பூவெல்லாம்‌ 
குறுகி மூடுறதுக்குள்ள நான்‌ தேனெடுக்கப்‌ போகணும்‌. 


15 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 15 ஓ 20-03-2020 கபி | 


_ ணா | । ஓ 


கதைசொல்லி : தேனீயும்‌ போயிடுது. பையன்‌ கொஞ்சம்‌ தூரம்‌ நடக்குறான்‌. ஒரு வீட்டு 
வாசலில்‌ பொதிமாடு ஒண்ணு நின்னுக்கிட்டு இருக்கு. 

பையன்‌ : மாடே! மாடே! சும்மாதானே இருக்கே. ஏங்கூட விளையாட வாரியா? 

மாடு: என்னது! சும்மா இருக்கிறேனா? காவடிப்பாரம்‌ சுமக்கிறவனுக்குத்தான்‌ தெரியும்‌. 
இப்போ உனக்குத்தான்‌ வேலை இல்லை. இருப்பவனுக்குப்‌ புளியேப்பம்‌; இல்லாதவனுக்குப்‌ 
பசியேப்பம்‌. நான்‌ என்‌ முதலாளிக்கு உப்புமூட்டை, புளிமூட்டை எல்லாம்‌ சுமக்கணும்‌. நான்‌ 
வரல. நீ அதோ அந்த ஆமைகிட்ட போய்‌ விளையாடு. 


பையன்‌ : ஆமையே! ஆமையே! நாலு வீட்டில கல்யாணமாம்‌. நாய்க்கு அங்கேயும்‌ இங்கேயும்‌ 
ஓட்டமாம்‌ என்கிற மாதிரி எங்கே வேகமாகப்‌ போயிட்டு இருக்கே? ஏங்கூட விளையாட 
வாரியா? 


ஆமை: என்னைவிட வேகமாக ஓடுற முயலோட போட்டி வச்சிருக்கேன்‌. அவப்பொழுது 
போக்குவதிலும்‌ (வீணாகப்‌ பொழுதுபோக்குதல்‌) தவப்பொழுது நல்லதும்பாங்க. நான்‌ 
கொஞ்ச நேரம்‌ கூட வீணாக்காமல்‌ நடந்தே ஆகணும்‌. 


பையன்‌ : பாடிப்பாடிக்‌ குத்தினாலும்‌ பதரு அரிசி ஆகுமா? நீ ஓடி ஓடிப்‌ பார்த்தாலும்‌ முயலை 
முந்த முடியுமா? 


ஆமை : அதிர அடிச்சா உதிர விளையும்‌. அது மாதிரி முயற்சி செஞ்சா எல்லாம்‌ முடியும்‌. நீ 
வேணும்னா அதோ அங்கே படுத்திருக்கிற முயல்‌ கூடப்‌ போய்‌ விளையாடு. 


கதைசொல்லி : பையன்‌ கொஞ்ச தூரத்தில்‌ படுத்திருகிற முயல்‌ கிட்டப்‌ போறான்‌. 


பையன்‌ : முயலே! முயலே! குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலாங்கிற மாதிரி 
கவலையே இல்லாம படுத்திருக்கியே, வா விளையாடலாம்‌. 


முயல்‌ : அகழியில்‌ விழுந்த 
முதலைக்கு அதுவே சொர்க்கம்னு 
சொல்லுற மாதிரி, நிழலில்‌ 
படுத்துத்‌ தூங்கினதால 
போனதடவை ஆமையிடம்‌ 
தோத்துப்‌ போய்ட்டேன்‌. இந்தத்‌ 
தடவையாவது நான்‌ முந்தி 
ஆகணும்‌. அதனால நான்‌ 
வேகமா ஓடணும்‌. நீ வேணும்னா 
அதோ அங்கே இருக்குற 
குட்டிச்சுவருகூடப்‌ போய்‌ 


விளையாடு. 


கதைசொல்லி : அந்தப்‌ பையன்‌ கார்த்திகை மாசம்‌ பிறைய கண்ட மாதிரி விளையாட 
ஆள்‌ கிடைச்சிடுச்சுனு நினைச்சு அந்தக்‌ குட்டிச்‌ சுவரு மேலே ஏறிக்‌ குதிச்சுக்‌ குதிச்சு 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 16 ஓ 20-03-2020 17:47:49 | | 


_ ணா | । ஓ | ன | | ப। 


விளையாடுறான்‌. அது ரொம்பப்‌ பழைய சுவரு. மழையிலவேற நல்லா ஊறி இருக்கு. இவன்‌ 
ஏறிக்‌ குதிச்சதும்‌ பொல பொலன்னு இடிஞ்சு விழுது. அதுல இருந்த பூச்சி, எறும்பு, வண்டு 
எல்லாம்‌ வெளியில வருது. 


எறும்பு : அடப்பாவி, நாங்களே அதை விட்டாலும்‌ கதி இல்ல, அப்பால போனாலும்‌ விதி 
இல்லனு நினைச்சு தட்டிப்‌ போட்ட ரொட்டிக்குப்‌ புரட்டிப்‌ போட ஆளு இல்லாம இருக்கோம்‌. 
உனக்குத்தான்‌ வேலை இல்லைன்னா நாங்க பாடுபட்டுச்‌ சேர்த்து வச்ச பொருளை எல்லாம்‌ 
இப்படிப்‌ போட்டு உடைச்சிட்டியே! 


கதைசொல்லி : எறும்பு, பூச்சி எல்லாம்‌ கோபத்தோட அவன்‌ கையில கால்ல ஏறி நறுக்கு 
நறுக்குன்னு கடிக்குதுக. அள்ளுறவன்‌ பக்கத்துல இருந்தாலும்‌ கிள்ளுறவன்‌ பக்கத்துல 
இருக்கக்‌ கூடாதுன்னு அந்தப்‌ பையன்‌ வலி பொறுக்க முடியாம கத்திக்கிட்டு ஓடுறான்‌. 
அமாவாசை இருட்டில்‌ பெருச்சாளிக்குப்‌ போன இடமெல்லாம்‌ வழிதான்‌ என்கிற மாதிரி 
காட்டுலயும்‌ மேட்டுலயும்‌ ஏறி விழுந்து வீட்டுக்கு ஓடி வந்து சேருறான்‌. 


பையன்‌ : அம்மா! அம்மா! ஊரு உலகத்துல எல்லாரும்‌ அவங்க அவங்க வேலையப்‌ 
பாக்குறாங்க. ஈ எறும்பு கூடச்‌ சும்மா இல்லாம வேலை செய்யுதுக. எனக்கு இப்பத்தான்‌ 
புத்தி வந்தது. என்னோட வேல படிக்கிறதுன்னு எனக்குப்‌ புரிஞ்சிடுச்சு. இனிமே நானும்‌ 
சும்மா இருக்காம, ஒழுங்காப்‌ பள்ளிக்கூடம்‌ போயிப்‌ படிப்பேன்‌. 


கதைசொல்லி : அதுக்குப்பிறகு அந்தப்‌ பையன்‌ நல்லபடியா படிக்கத்‌ தொடங்கறான்‌. 
ஆளுக்கு ஒரு வேலைன்னு எல்லாருக்கும்‌ புரிய வைக்கிறான்‌. இத்தோட கதை முடியுது. 
இதுவரைக்கும்‌ பொறுமையா இருந்து பொம்மலாட்டத்தைப்‌ பார்த்த உங்கள்‌ எல்லாருக்கும்‌ 
நன்றி... நன்றி... நன்றி! 


09%, ° ° ° 
[a இ கற்பவை கற்றபின்‌ 


1. உங்கள்‌ பகுதியில்‌ வழங்கி வரும்‌ சொலவடைகளைத்‌ தொகுத்து வருக. 

2. பாடப்பகுதியில்‌ இடம்பெற்றுள்ள சொலவடைகளில்‌ எவையேனும்‌ ஐந்தனைத்‌ 
தேர்ந்தெடுத்துச்‌ சொற்றொடர்களில்‌ அமைத்து எழுதுக. 
(௭.கா.) குத்துக்கல்லுக்குக்‌ குளிரா வெயிலா என்பது போல்‌ என்‌ நண்பன்‌ 


எதைப்‌ பற்றியும்‌ கவலைப்படாமல்‌ வாழ்ந்து வந்தான்‌. 


பாடப்பகுதிப்‌ பொம்மலாட்டக்‌ காட்சிகளைச்‌ சிறுகதையாக எழுதுக. 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 17 ஓ 20-03-2020 கபி | 


கற்கண்டு [1] 


நினைவு கூர்க 


தமிழ்‌ எழுத்துகளை முதலெழுத்து, சார்பெழுத்து என இரு வகையாகப்‌ பிரிப்பர்‌. உயிர்‌ 
பன்னிரண்டு, மெய்‌ பதினெட்டு ஆகிய முப்பது எழுத்துகளும்‌ முதலெழுத்துகள்‌ எனப்படும்‌. 
சார்பெழுத்து பத்து வகைப்படும்‌. அவை உயிர்மெய்‌, ஆய்தம்‌, உயிரளபெடை, ஒற்றளபெடை, 
குற்றியலுகரம்‌, குற்றியலிகரம்‌, ஐகாரக்குறுக்கம்‌, ஒளகாரக்குறுக்கம்‌, மகரக்குறுக்கம்‌, 
ஆய்தக்குறுக்கம்‌ என்பனவாகும்‌. சார்பெழுத்துகளில்‌ ஒன்றான குற்றியலுகரம்‌ பற்றி இனிக்‌ 
காண்போம்‌. 
குற்றியலுகரம்‌ 
குழந்தை, வகுப்பு, பாக்கு ஆகிய சொற்களைச்‌ சொல்லிப்‌ பாருங்கள்‌. மூன்று 
சொற்களிலும்‌ 'கு' என்னும்‌ எழுத்தை உச்சரிப்பதில்‌ வேறுபாடு இருப்பதை உணரலாம்‌. 
அவ்வெழுத்து சொல்லின்‌ முதலிலும்‌ இடையிலும்‌ வரும்பொழுது முழுமையாக ஒலிக்கிறது. 
சொல்லின்‌ இறுதியில்‌ வரும்பொழுது ஒருமாத்திரைக்குப்‌ பதிலாக அரை மாத்திரை 
அளவே ஒலிக்கிறது. கு, ௬, டு, து, பு, று ஆகிய ஆறு வல்லின உகரங்களும்‌ சொல்லின்‌ 
(2 இறுதியில்‌ வரும்போது, ஒரு மாத்திரைக்குப்‌ பதிலாக அரை மாத்திரை அளவே ஒலிக்கும்‌. இ 
இவ்வாறு தனக்குரிய ஓசையில்‌ குறைந்து ஒலிக்கும்‌ உகரம்‌ குற்றியலுகரம்‌ ஆகும்‌. 
குறுமை-இயல்‌-உகரம்‌ - குற்றியலுகரம்‌. 
(௭.கா.) காசு, எஃகு, பயறு, பாட்டு, பந்து, சால்பு 
தனிக்குறில்‌ எழுத்தை அடுத்து வரும்‌ வல்லின உகரங்கள்‌ ஒரு மாத்திரை அளவுக்கு 
முழுமையாக ஒலிக்கும்‌. வல்லினம்‌ அல்லாத உகரங்கள்‌ எப்போதும்‌ முழுமையாகவே 
ஒலிக்கும்‌. இவ்வாறு ஓசை குறையாமல்‌ ஒரு மாத்திரை அளவில்‌ முழுமையாக ஒலிப்பதை 
முற்றியலுகரம்‌ என்பர்‌. 


(எ.தா.) புகு, பசு, விடு, அது, வறு, மாவு, ஏழு 


தமிழில்‌ எழுத்துகளைக்‌ குறிப்பிடுவதற்கு கரம்‌, கான்‌, காரம்‌, கேனம்‌ ஆகிய எழுத்துச்‌ 
சாரியைகளைப்‌ பயன்படுத்துகிறோம்‌. 

* குறில்‌ எழுத்துகளைக்‌ குறிக்க 'கரம்‌' (எ.கா.) அகரம்‌, இகரம்‌, உகரம்‌, ககரம்‌, மகரம்‌ 

* நெடில்‌ எழுத்துகளைக்‌ குறிக்க 'கான்‌' (எ.கா.) ஐகான்‌, ஒளகான்‌ 

* குறில்‌, நெடில்‌ எழுத்துகளைக்‌ குறிக்க 'காரம்‌' (எ.கா.) மகாரம்‌, ஏகாரம்‌, ஐகாரம்‌, காரம்‌ 
* ஆய்த எழுத்தைக்‌ குறிக்க 'கேனம்‌' (௭.கா.) அஃகேனம்‌ 


18 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 18 ஓ 20-03-2020 17:47:49 | | 


_ ணா | । ஓ 


குற்றியலுகரத்தின்‌ வகைகள்‌ 


குற்றியலுகரம்‌ தனக்கு முன்‌ உள்ள 
எழுத்தைக்‌ கொண்டு ஆறு வகையாகப்‌ 
பிரிக்கப்படும்‌. 
1. நெடில்தொடர்க்‌ குற்றியலுகரம்‌ 

தனி நெடிலைத்‌ தொடர்ந்து வரும்‌ 
குற்றியலுகரம்‌ 'நெடில்‌ தொடர்க்‌ குற்றியலுகரம்‌' 
எனப்படும்‌. இவை ஈரெழுத்துச்‌ சொற்களாக 
மட்டும்‌ அமையும்‌. 


(௭.கா.) பாகு, மாசு, பாடு, காது, ஆறு . 
2. ஆய்தத்தொடர்க்‌ குற்றியலுகரம்‌ 


ஆய்த எழுத்தைத்‌ தொடர்ந்து வரும்‌ 
குற்றியலுகரம்‌ ஆய்தத்‌ தொடர்க்‌ குற்றியலுகரம்‌ . 
எனப்படும்‌. குற்றியலுகரம்‌ 


(௭.கா.) எஃகு, அஃது 


3. உயிர்த்தொடர்க்‌ குற்றியலுகரம்‌ 

தனிநெடில்‌ அல்லாத உயிர்மெய்‌ எழுத்தைத்‌ தொடர்ந்து வரும்‌ குற்றியலுகரம்‌ 'உயிர்த்‌ 
தொடர்க்‌ குற்றியலுகரம்‌ எனப்படும்‌. 

(எ.கா.) அரசு (ரர்‌ ௩-௮) கயிறு யி-ய்‌4இ) 

ஒன்பது (ப-ப்‌-௮) வரலாறு லா-ல்‌ ஆ) 

4. வன்தொடர்க்‌ குற்றியலுகரம்‌ 

வல்லின க, ச்‌, ட்‌, த்‌, ப்‌,ற்‌) மெய்‌ எழுத்துகளைத்‌ தொடர்ந்து வரும்‌ குற்றியலுகரம்‌ 
'வன்தொடர்க்‌ குற்றியலுகரம்‌' எனப்படும்‌. 

(எ.கா) பாக்கு, பேச்சு, பாட்டு, பத்து, உப்பு, பற்று 
5. மென்தொடர்க்‌ குற்றியலுகரம்‌ 


மெல்லின (ங்‌, ஞ்‌.ண்‌, ந்‌, ம்‌, ன்‌) மெய்‌ எழுத்துகளைத்‌ தொடர்ந்து வரும்‌ குற்றியலுகரம்‌ 
'மென்தொடர்க்‌ குற்றியலுகரம்‌' எனப்படும்‌. 


(எ.தா.) பங்கு, மஞ்சு, பண்பு, பந்து, அம்பு, கன்று 
6. இடைத்தொடர்க்‌ குற்றியலுகரம்‌ 

இடையின யய்‌,ர்‌,ல்‌, வ்‌.ழ்‌,ள்‌) மெய்‌ எழுத்துகளைத்‌ தொடர்ந்து வரும்‌ குற்றியலுகரம்‌ 
'இடைத்தொடர்க்‌ குற்றியலுகரம்‌' எனப்படும்‌. 

(௭.கா.) எய்து, மார்பு, சால்பு, மூழ்கு 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 19 ஓ 20-03-2020 17:47:49 | | 


_ ணா | । ஓ | னை | | IM 


'வ்‌' என்னும்‌ எழுத்தைத்‌ தொடர்ந்து வரும்‌ குற்றியலுகரச்‌ சொற்கள்‌ இல்லை. 


மேலும்‌ சு, டூ, று ஆகியவை இறுதியாக அமையும்‌ இடைத்தொடர்‌ குற்றியலுகரச்‌ சொற்களும்‌ 
இல்லை. 


குற்றியலிகரம்‌ 
வரகு4யாது - இந்த இரு சொற்களையும்‌ சேர்த்து விரைவாக ஒலித்துப்‌ பாருங்கள்‌. 
வரகியாது என ஒலிப்பதை அறியலாம்‌. முதல்‌ சொல்லின்‌ இறுதியில்‌ உள்ள 'கு' என்னும்‌ 
எழுத்து 'கி' என்று ஒலிக்கிறது. அதுவும்‌ முழுமையாக ஒரு மாத்திரை அளவில்‌ ஒலிக்காமல்‌ 
அரை மாத்திரை அளவாகக்‌ குறைந்து ஒலிக்கிறது. இவ்வாறு தன்‌ ஒரு மாத்திரை அளவில்‌ 
குறுகி ஒலிக்கும்‌ இகரம்‌ 'குற்றியலிகரம்‌ எனப்படும்‌. குறுமை 4 இயல்‌ + இகரம்‌ - 
குற்றியலிகரம்‌. 


குற்றியலிகரம்‌ இரண்டு இடங்களில்‌ மட்டும்‌ வரும்‌. 
இடம்‌ - 1 


குற்றியலுகரச்‌ சொற்களைத்‌ தொடர்ந்து யகரத்தை முதல்‌ எழுத்தாகக்‌ கொண்ட 
சொற்கள்‌ வரும்போது குற்றியலுகரத்தில்‌ உள்ள உகரம்‌ இகரமாக மாறும்‌. அந்த இகரம்‌ 
தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாகக்‌ குறைந்து ஒலிக்கும்‌. 


(௭.கா.) கொக்கு 4+ யாது = கொக்கியாது தோப்பு * யாது - தோப்பியாது 


(த்* ௨) (க * இ) (ப்‌ + ௨) (ப்‌+ இ) 
நாடு 4 யாது - நாடியாது எனப்படுவது * யாது - எனப்படுவதியாது 
(ட்+உ) (ட்+இ) த்‌ * ௨) (த்‌*இ) 


இடம்‌ - 2 


'மியா என்பது ஓர்‌ அசைச்சொல்‌ (ஓசை நயத்திற்காக வருவது). இதில்‌ 'மி யில்‌ (மி-ம்‌ 
* இ) உள்ள இகரம்‌ குற்றியலிகரம்‌ ஆகும்‌. இது சொற்களில்‌ இடம்பெறும்‌ போது தனக்குரிய 
மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும்‌. 


(எ.கா.) கேள்‌ - மியா = கேண்மியா 
செல்‌ - மியா = சென்மியா 


குற்றியலிகரம்‌ தற்போது உரைநடை வழக்கில்‌ இல்லை. இலக்கியங்களில்‌ மட்டுமே 
உள்ளது. 


20 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 20 ஓ 20-03-2020 17:47:49 | | 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 21 ஓ 20-03-2020 17:47:49 | | 


AON, ட ஓ ஓ 
னு தழு கற்பவை கற்றபின்‌ 
1. ஒன்று முதல்‌ பத்து வரையுள்ள எண்ணுப்‌ பெயர்களைப்‌ பட்டியலிட்டு எழுதுங்கள்‌; 
அவற்றில்‌ குற்றியலுகரச்‌ சொற்களை எடுத்து எழுதுங்கள்‌. 


2. குற்றியலுகர எண்ணுப்‌ பெயர்களைக்‌ குற்றியலுகர வகையின்‌ அடிப்படையில்‌ 


வகைப்படுத்துக. 
3. குற்றியலுகர எண்ணுப்‌ பெயர்களின்‌ மாத்திரை அளவைக்‌ கண்டுபிடியுங்கள்‌. 


(எ.கா) ஒன்று- 14 % 4 % =2 


4. குசு, டு, து, று ஆகிய குற்றியலுகரத்தை இறுதியாகக்‌ கொண்ட ஈரெழுத்துச்‌ 
சொற்களைத்‌ திரட்டுக. 


கீழ்க்காணும்‌ சொற்களைக்‌ குற்றியலுகர வகையின்‌ அடிப்படையில்‌ வகைப்படுத்துக. 
ஆறு, எஃகு, கரும்பு, விறகு, உழக்கு, எட்டு, ஏடு, பந்து, காசு, கொய்து 


நடில்தொடர்‌ | ஆய்தத்தொடர்‌ | உயிர்த்தொடர்‌ இடைத்தொடர்‌ 


பொருந்தாத சொற்களை எடுத்து எழுதுக. 

1. பசு, விடு, ஆறு, ௧௬ இ கல்ல  பபைப 
2. பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து - ட. 
3. ஆறு, மாசு, பாகு, அது அதன்‌ இ ததவ தா அ 8 
4. அரசு, எய்து, மூழ்கு, மார்பு - ___ டட 


5. பண்பு, மஞ்சு, கண்டு, எஃகு - டட டட டட 
குறுவினா 
1. குற்றியலுகரம்‌ என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து விளக்கம்‌ தருக. 


2. குற்றியலிகரம்‌ என்றால்‌ என்ன? 


21 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 22 ஓ 


7 
ழ 


மொழியை ஆள்வோம்‌! 


கேட்க. 
தமிழின்‌ சிறப்பைப்‌ பற்றிய அறிஞர்களின்‌ சொற்பொழிவுகளைக்‌ கேட்டு மகிழ்க. 
கீழ்க்காணும்‌ தலைப்பில்‌ இரண்டு நிமிடம்‌ பேசுக. 
நான்‌ அறிந்த பழமொழிகள்‌. 
சொல்லக்‌ கேட்டு எழுதுக. 
1. நமது தூய்மொழி தமிழாகும்‌. 


ன்‌ 


தமிழ்மொழி இனிமை, வளமை, சீர்மை மிக்கது. 
3. தமிழுக்குத்‌ தலைகொடுத்தவன்‌ குமணவள்ளல்‌. 
4. தமிழ்மொழி பேச்சுமொழி, எழுத்துமொழி என்னும்‌ இரண்டு கூறுகளை உடையது. 
5. பேச்சு மொழியை உலகவழக்கு என்றும்‌ கூறுவர்‌. 

கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு ஏற்பத்‌ தொடரில்‌ அழுத்தம்‌ தர வேண்டிய சொற்களை 

எடுத்து எழுதுக. 


கோதை கவிதையைப்‌ படித்தாள்‌. 


வினா அழுத்தம்‌ தர வேண்டிய சொல்‌ 
கவிதையைப்‌ படித்தது யார்‌? 


கோதை கவிதையை என்ன செய்தாள்‌? 


அறிந்து பயன்படுத்துவோம்‌ 
திணை இரண்டு வகைப்படும்‌. அவை 1. உயர்திணை 2. அஃறிணை. 
ஆறு அறிவுடைய மனிதர்களை உயர்திணை என்பர்‌. 
பறவைகள்‌, விலங்கினங்கள்‌, தாவரங்கள்‌ மற்றும்‌ உயிரற்ற பொருள்களை அஃறிணை 
என்பர்‌. 


படத்திற்குப்‌ பொருத்தமான திணையை எழுதுக. 


அவ்‌ I 
ஆட = இ. 
. 


20-03-2020 கபி | 


ப ணா | । இ ௭ ற 


கீழ்க்காணும்‌ சொற்களை உயர்திணை, அஃறிணை என வகைப்படுத்துக. 


வயல்‌, முகிலன்‌, குதிரை, கயல்விழி, தலைவி, கடல்‌, ஆசிரியர்‌, புத்தகம்‌, சுரதா, மரம்‌ 


கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளைக்‌ கொண்டு கட்டுரை எழுதுக. 

தாய்மொழிப்‌ பற்று 
(முன்னுரை - மொழி பற்றிய விளக்கம்‌ - தாய்மொழி - தாய்மொழிப்‌ பற்று - தாய்மொழிப்‌ 
பற்றுக்‌ கொண்ட சான்றோர்‌ - சாதுவன்‌ வரலாறு - நமது கடமை - முடிவுரை) 


Ae மொழியோடு விளையாடு 


தொகைச்‌ சொற்களை விரித்து எழுதுக. 


(எ.கா.) இருதிணை : உயர்திணை, அஃறிணை 


அறுசுவை 


கட்டங்களிலுள்ள எழுத்துகளை மாற்றி, மேலிருந்து கீழாகவும்‌ இடமிருந்து வலமாகவும்‌ 
எழுதினால்‌ ஒரே சொல்‌ வருமாறு கட்டங்களில்‌ எழுதுக. 


(எ.கா.) 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 23 ஓ 20-03-2020 17:47:49 | | 


இரு பொருள்‌ கொண்ட ஒரு சொல்லால்‌ நிரப்புக. 
(௭.கா.) அரசுக்குத்‌ தவறாமல்‌ வரி செலுத்த வேண்டும்‌. 
ஏட்டில்‌ எழுதுவது வரி வடிவம்‌. 


1. மழலையேசும்‌___________ அழகு. 
இனிமைச்தமிழ்‌ எமது 
2. அன்னை தந்தையின்‌ கைப்பிடித்துக்‌ குழந்தை _______ பழகும்‌. 


அறிஞர்‌ அண்ணாவின்‌ சிறப்பு அவரது அடுக்கு மொழி 


3. நீ அறிந்ததைப்‌ பிறருக்குச்‌... 
எழுத்துகள்‌ தொடர்ந்து நின்று பொருள்‌ தருவது _________ 
4. உழவர்கள்‌ நாற்று___________ வயலுக்குச்‌ செல்வர்‌. 


குழந்தையை மெதுவாக என்போம்‌. 


5. நீதிமன்றத்தில்‌ தொடுப்பது... i 
'நீச்சத்‌ தண்ணி குடி என்பது பேச்சு 


நிற்க அதற்குத்‌ தக... 


என்‌ பொறுப்புகள்‌... 


1. கடிதங்கள்‌, கட்டுரைகள்‌ போன்றவற்றை எழுதும்போது திருத்தமான மொழி 
நடையையே கையாள்வேன்‌. 


2. பொம்மலாட்டம்‌, தெருக்கூத்து போன்ற நாட்டுப்புறக்‌ கலைகளைப்‌ போற்றுவேன்‌. 


கலைச்சொல்‌ அறிவோம்‌. 


ஊடகம்‌ —- Media பருவ இதம்‌ - Magazine 
மொழியியல்‌ - Linguistics பொம்மலாட்டம்‌ - Puppetry 
ஒலியியல்‌ - Phonology எழுத்திலக்கணம்‌ - Orthography 
இதழியல்‌ - Journalism உரையாடல்‌ - Dialogue 
ZN 
ராண | 


Cc» இணையத்தில்‌ காண்க 
சிறந்த மேடைப்‌ பேச்சாளர்களின்‌ பெயர்களை இணையத்தில்‌ தேடித்‌ தொகுத்து வருக. 


24 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 24 ஓ 20-03-2020 17:47:49 | | 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ இ 


செய்யுளின்‌ வருணனைப்‌ பகுதிகளைப்‌ படித்துச்‌ சுவைத்தல்‌ 


> காடுகளும்‌ காட்டு உயிர்களும்‌ நாட்டின்‌ உயிர்நாடி என்பதைப்‌ புரிந்துகொள்ளுதல்‌ 


> காட்டு உயிர்களுக்கும்‌ சுற்றுச்சூழலுக்கும்‌ இடையேயான தொடர்பைக்‌ குறித்துப்‌ 
புரிந்துகொள்ளுதல்‌ 


> நேர்காணல்‌ வடிவத்தில்‌ அளிக்கப்பட்ட கருத்துகளைப்‌ படித்துணரும்‌ திறன்‌ பெறுதல்‌ 


> எழுத்துகள்‌ குறுகி ஒலிக்கும்‌ இடங்களை அறிந்து பயன்படுத்துதல்‌ 
25 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 25 ஓ 20-03-2020 17:47:49 | | 


கவிதைப்பேழை E 


காடு 


FKBFIL 


காடும்‌ கடலும்‌ நமக்கு எப்போதும்‌ காட்சிக்கு இன்பம்‌ 
தருபவை. ஒரு நாட்டின்‌ வளம்‌, அந்நாட்டின்‌ மொத்த 
நிலப்பரப்பில்‌ அமைந்துள்ள காடுகளின்‌ அளவைப்‌ பொருத்தே 
நுழையும்முன்‌ மதிப்பிடப்படுகிறது. அதனால்தான்‌ 'காட்டின்‌ வளமே நாட்டின்‌ 
வளம்‌ என்று அறிஞர்கள்‌ கூறுகின்றனர்‌. காட்டையும்‌ காட்டின்‌ 
குளிர்ச்சியையும்‌ காட்டு விலங்குகளின்‌ கொண்டாட்டங்களையும்‌ 
. கவிதை வழி அறிவோம்‌. 


கார்த்திகை தீபமெனக்‌ *பசீசை மயில்நடிக்கும்‌ 
காடெல்லாம்‌ பூத்திருக்கும்‌ பன்றி கிழங்கெடுக்கும்‌ 

பார்த்திட வவேண்டுமடீ - கிளியே நச்சர வங்கலங்கும்‌ - கிளியே 
பார்வை குளிரும்‌! நரியலாம்‌ ஊளையிடும்‌ 


காடு பொருள்கொடுக்கும்‌ அதிமது ரத்தழையை 
காய்கனி ஈன்றெடுக்கும்‌ யானைகள்‌ தின்றபடி 

கூடிக்‌ களித்திடவே - கிளியே புதநடை போடுமடீ - கிளியே 
குளிர்ந்த நிழல்கொடுக்கும்‌ பூங்குயில்‌ கூவுமடி! 


குரங்கு குடியிருக்கும்‌ சிங்கம்‌ புலிகரடி 
கொம்பில்‌ கணிபறிக்கும்‌ சிறுத்தை விலங்கினங்கள்‌ 
மரங்கள்‌ வெயில்மறைக்கும்‌ - கிளியே எங்கும்‌ திரியுமடீ - கிளியே 
வழியில்‌ தடையிருக்கும்‌ இயற்கை விடுதியிலே!* 
- சுரதா 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 26 ஓ 20-03-2020 17475 | | 


சொல்லும்‌ பொருளும்‌ 


ஈன்று - தந்து களித்திட - மகிழ்ந்திட 
கொம்பு - கிளை நச்சரவம்‌ - விடமுள்ள பாம்பு 
அதிமதுரம்‌ - மிகுந்தசுவை விடுதி - தங்கும்‌ இடம்‌ 


பாடலின்‌ பொருள்‌ 

கார்த்திகை விளக்குகள்‌ போலக்‌ காடு முழுவதும்‌ மலர்கள்‌ மலர்ந்திருக்கும்‌. 
அவற்றைக்‌ காணும்‌ கண்கள்‌ குளிர்ச்சி பெறும்‌. காடு பல வகையான பொருள்களைத்‌ 
தரும்‌. காய்கனிகளையும்‌ தரும்‌. எல்லாரும்‌ கூடி மகிழ்ந்திடக்‌ குளிர்ந்த நிழல்‌ தரும்‌. அங்கே 
வசிக்கும்‌ குரங்குகள்‌ மரக்கிளைகளில்‌ உள்ள, கனிகளைப்‌ பறித்து உண்ணும்‌. மரங்கள்‌ 
வெயிலை மறைத்து நிழல்‌ தரும்‌. அடர்ந்த காடு வழிச்செல்வோர்க்குத்‌ தடையாய்‌ இருக்கும்‌. 


பச்சை நிறம்‌ உடைய மயில்கள்‌ நடனமாடும்‌. பன்றிகள்‌ காட்டில்‌ உள்ள கிழங்குகளைத்‌ 
தோண்டி உண்ணும்‌. அதனைக்கண்டு நஞ்சினை உடைய பாம்புகள்‌ கலக்கமடையும்‌. நரிக்‌ 
கூட்டம்‌ ஊளையிடும்‌. மிகுந்த சுவையுடைய தழையை யானைகள்‌ தின்றபடி புதிய நடை 
போடும்‌. பூக்கள்‌ பூத்துக்‌ குலுங்கும்‌ மரங்களில்‌ குயில்கள்‌ கூவும்‌. இயற்கைத்‌ தங்குமிடமாகிய 
காட்டில்‌ சிங்கம்‌, புலி, கரடி, சிறுத்தை போன்ற விலங்கினங்கள்‌ எங்கும்‌ அலைந்து திரியும்‌. 


நூல்‌ வெளி 


சுரதாவின்‌ இயற்பெயர்‌ இராசகோபாலன்‌. இவர்‌ 
௪ பாரதிதாசன்‌ மீது மிகுந்த பற்றுக்‌ கொண்டவர்‌. 
ட ல பாரதிதாசனின்‌ இயற்பெயர்‌ 'சுப்புரத்தினம்‌'. எனவே தம்‌ 
பெயரைச்‌ சுப்புரத்தின தாசன்‌ என்று மாற்றிக்கொண்டார்‌. அதன்‌ 
சுருக்கமே சுரதா என்பதாகும்‌. உவமைகளைப்‌ பயன்படுத்திக்‌ 


கவிதைகள்‌ எழுதுவதில்‌ வல்லவர்‌ என்பதால்‌ இவரை உவமைக்‌ 
கவிஞர்‌ என்றும்‌ அழைப்பர்‌. அமுதும்‌ தேனும்‌, தேன்மழை, துறைமுகம்‌ 
உள்ளிட்ட பல நூல்களை இவர்‌ இயற்றியுள்ளார்‌. 


இப்பாடல்‌ தேன்மழை என்னும்‌ நூலில்‌ இயற்கை எழில்‌ என்னும்‌ பகுதியிலிருந்து 
எடுத்துத்‌ தரப்பட்டுள்ளது. 

இப்பாடல்‌ கிளிக்கண்ணி என்னும்‌ பாவகையைச்‌ சேர்ந்தது. கிளியின்‌ மொழி போன்ற 
இனிய சொற்களைப்‌ பேசும்‌ பெண்ணை நோக்கிக்‌ கூறுவதாக இனிய சந்தத்தில்‌ பாடப்படும்‌ 
இசைப்பாடல்‌ வகை 'கிளிக்கண்ணி' ஆகும்‌. 


தெரிந்து காட்டைக்‌ குறிக்கும்‌ வேறு பெயர்கள்‌ 


கா, கால்‌, கான்‌, கானகம்‌, அடவி, அரண்‌, ஆரணி, புரவு, பொற்றை, பொழில்‌, தில்லம்‌, அழுவம்‌, 
இயவு, பழவம்‌, முளரி, வல்லை, விடர்‌, வியல்‌, வனம்‌, முதை, மிளை, இறும்பு, சுரம்‌, பொச்சை, 
பொதி, முளி, அரில்‌, அறல்‌, பதுக்கை, கணையம்‌. 


27 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 27 ஓ 20-03-2020 17:47:50 | | 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 28 


209%, ° ° ° 
RY கற்பவை கற்றபின்‌ 


1. காடு என்னும்‌ தலைப்பில்‌ அமைந்த 'கிளிக்கண்ணிப்‌' பாடலை இசையுடன்‌ பாடி 
மகிழ்க. 
2. பின்வரும்‌ கிளிக்கண்ணிப்‌ பாடலைப்‌ பாடி மகிழ்க. 
நெஞ்சில்‌ உரமுமின்றி 
நேர்மைத்‌ திறமுமின்றி 
வஞ்சனை சொல்வார்‌! - கிளியே 
வாய்ச்சொல்லில்‌ வீரரடி. 
கூட்டத்தில்‌ கூடிநின்று 
கூவிப்‌ பிதற்றலன்றி 
நாட்டத்தில்‌ கொள்ளாரடீ! - கிளியே 
நாளில்‌ மறப்பாரடீ. 
- பாரதியார்‌ 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. வாழை,கன்றை________ . 
௮) ஈன்றது ஆ) வழங்கியது இ) கொடுத்தது ஈ) தந்தது 
2. காடெல்லாம்‌ என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது _______ . 
௮) காடு - டெல்லாம்‌ ஆ) காடு * எல்லாம்‌ இ)கா- டெல்லாம்‌ ஈ) கான்‌ * எல்லாம்‌ 
. கிழங்கு * எடுக்கும்‌ என்பதனைச்‌ சேர்த்தெழுகக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ _________ ள்‌ 
௮) கிழங்குஎடுக்கும்‌ ஆ) கிழங்கெடுக்கும்‌ இ) கிழங்குடுக்கும்‌ ஈ) கிழங்கொடுக்கும்‌ 
நயம்‌ அறிக 
பாடலிலுள்ள மோனை, எதுகை, இயைபுச்‌ சொற்களை எடுத்து எழுதுக. 
குறுவினா 
1. காட்டுப்பூக்களுக்கு எதனை உவமையாகக்‌ கவிஞர்‌ சுரதா குறிப்பிடுகிறார்‌? 
2. காட்டின்‌ பயன்களாகக்‌ கவிஞர்‌ சுரதா கூறுவன யாவை? 
சிறுவினா 
'காடு' பாடலில்‌ விலங்குகளின்‌ செயல்களாகக்‌ கவிஞர்‌ கூறுவனவற்றை எழுதுக. 
சிந்தனை வினா 


காட்டை இயற்கை விடுதி என்று கவிஞர்‌ கூறக்‌ காரணம்‌ என்ன? 


28 


ஓ 20-03-2020 17750 | | 


கவிதைப்பேழை [1] 


அப்படியே நிற்கட்டும்‌ 
ன்‌ அந்த மரம்‌ 


சீக்பியி 27% 


நிலமடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணிமகுடங்களே மரங்கள்‌. 
அவை மனித வாழ்வியலோடு பின்னிப்‌ பிணைந்தவை. 
மரங்களைப்‌ பற்றிய நினைவுகள்‌ பெரும்பாலான மனிதர்களின்‌ 


நுழையும்முன்‌ 


உள்ளங்களுக்குள்‌ புதைந்து கிடக்கின்றன. கால வெள்ளத்தில்‌ 
மரங்கள்‌ மறையலாம்‌. அவற்றைப்‌ பற்றிய நினைவுகள்‌ மறையா 


என்பதை விளக்கும்‌ கவிதை ஒன்றை அறிவோம்‌. 


ஊரின்‌ வடகோடியில்‌ அந்த மரம்‌ 
ஐந்து வயதில்‌ பார்த்தபோதும்‌ 
இப்படியேதானிருந்தது 
ஐம்பதைத்‌ தாண்டி இன்றும்‌ 
அப்படியேதான்‌ 


தாத்தாவின்‌ தாத்தா காலத்தில்‌ 
நட்டு வளர்த்த மரமாம்‌ 
அப்பா சொல்லக்‌ கேட்டிருக்கிறேன்‌ 


பச்சைக்காய்கள்‌ நிறம்‌ மாறிச்‌ 
செங்காய்த்‌ தோற்றம்‌ கொண்டதுமே 
சிறுவர்‌ மனங்களில்‌ பரவசம்‌ பொங்கும்‌ 


பளபளக்கும்‌ பச்சை இலைகளூடே 
கருநீலக்‌ கோலிக்குண்டுகளாய்‌ 
நாவற்பழங்கள்‌ கிளைகளில்‌ தொங்கும்‌ 
பார்க்கும்போதே நாவில்‌ நீரூறும்‌ 


காக்கை குருவி மைனா கிளிகள்‌ 
இன்னும்‌ பெயரறியாப்‌ பறவைகளுடன்‌ 
அணில்களும்‌ காற்றும்‌ உதிர்த்திடும்‌ 
சுட்ட பழங்கள்‌ பொறுக்க 

சிறுவர்‌ கூட்டம்‌ அலைமோதும்‌ 


வயதுவந்த அக்காக்களுக்காய்‌ 
கையில்‌ பெட்டியுடன்‌ ஓடி ஓடிப்‌ 
பழம்‌ பொறுக்கும்‌ தங்கச்சிகள்‌ 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 29 


29 


இரவில்‌ மெல்லிய நிலவொளியில்‌ 
படையெடுத்து வரும்‌ 
பழந்தின்னி வெளவால்‌ கூட்டம்‌ 


தோப்பு முழுக்கப்‌ பரவிக்கிடக்கும்‌ 
மரத்தின்‌ குளிர்ந்த நிழலிலே 
கிளியாந்தட்டின்‌ சுவாரசியம்‌ 
புளியமிளாறுடன்‌ அப்பா வரும்வரை 


நேற்று மதியம்‌ நண்பர்களுடன்‌ 
என்‌ மகன்‌ விளையாடியதும்‌ 
அந்த மரத்தின்‌ நிழலில்தானே 


பெருவாழ்வு வாழ்ந்த மரம்‌ 
நேற்றிரவுப்‌ பேய்க்காற்றில்‌ 
வேரோடு சாய்ந்துவிட்டதாமே 
விடிந்தும்‌ விடியாததுமாய்‌ 

துஷ்டி கேட்கும்‌ பதற்றத்தில்‌ 
விரைந்து செல்கிறார்‌ ஊர்மக்கள்‌ 
குஞ்சு குளுவான்‌க௧ளோடு 
எனக்குப்‌ போக மனமில்லை 
என்றும்‌ என்மன வெளியில்‌ 


அப்படியே நிற்கட்டும்‌ அந்த மரம்‌ 
குன்றுகளின்‌ நடுவே மாமலைபோல 


- ராஜமார்த்தாண்டன்‌ 


20-03-2020 17750 | | 


| ன ? ME LH 


சொல்லும்‌ பொருளும்‌ 
பரவசம்‌ - மகிழ்ச்சிப்‌ பெருக்கு துஷ்டி கேட்டல்‌ - துக்கம்‌ விசாரித்தல்‌ 


நூல்‌ வெளி 


ராஜமார்த்தாண்டன்‌ கவிஞர்‌, இதழாளர்‌, கவிதைத்‌ 
திறனாய்வாளர்‌ எனப்‌ பன்முகத்‌ திறன்கள்‌ பெற்றவர்‌. 
கொல்லிப்பாவை என்னும்‌ சிற்றிதழை நடத்தியவர்‌. 
ராஜமார்த்தாண்டன்‌ கவிதைகள்‌ என்னும்‌ நூலுக்காகத்‌ தமிழ்‌ 
வளர்ச்சித்‌ துறையின்‌ பரிசு பெற்றவர்‌. சிறந்த தமிழ்க்‌ கவிதைகளைத்‌ 
தொகுத்து கொங்குதேர்‌ வாழ்க்கை என்னும்‌ தலைப்பில்‌ 
நூலாக்கியுள்ளார்‌. 


இவரது அப்படியே நிற்கட்டும்‌ அந்த மரம்‌ என்னும்‌ நூலில்‌ உள்ள 
கவிதை இங்குத்‌ தரப்பட்டுள்ளது. 


208°, ய்‌ ° ° 
டு கற்பவை கற்றபின்‌ 


1. உங்கள்‌ சுற்றுப்புறத்திலுள்ள ஏதேனும்‌ ஒரு மரம்‌ குறித்து வருணனையாக ஜந்து 
தொடர்கள்‌ எழுதுக. 


2. உங்கள்‌ பகுதிகளில்‌ உள்ள மரங்களின்‌ பெயர்களைத்‌ தொகுத்து எழுதுக. 


30 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 80 ஓ 20-03-2020 பதி | 


_ ணா | । ஓ | ன | | ப। 


3. பின்வரும்‌ புதுக்கவிதைகளைப்‌ படித்துச்‌ சுவைக்க. 


கொப்புகள்‌ விலக்கி 

கொத்துக்‌ கொத்தாய்‌ 
கருவேலங்காய்‌ 

பறித்துப்‌ போடும்‌ மேய்ப்பனை 
ஒருநாளும்‌ 

சிராய்ப்பதில்லை 
கருவமுட்கள்‌. 


குழந்தை 
வரைந்தது 
பறவைகளை மட்டுமே 
வானம்‌ 
தானாக உருவானது. 
- கலாப்ரியா 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. 


நாவற்பழத்திற்கு உவமையாகக்‌ கூறப்படுவது _____ 


௮) பச்சை இலை ஆ) கோலிக்குண்டு இ) பச்சைக்காய்‌ ஈ) செங்காய்‌ 
௫ த ட்ட பழங்கள்‌' என்று குறிப்பிடப்படுபவை _____ 
௮) மண்‌ ஒட்டிய பழங்கள்‌ அ) சூடான பழங்கள்‌ 
இ) வேகவைத்த பழங்கள்‌ ஈ) சுடப்பட்ட பழங்கள்‌ 
3. பெயரறியா என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது _____ 
அ) பெயர ஃ+ றியா அ) பெயர்‌ + ரறியா 
இ) பெயர்‌ 4 அறியா ஈ) பெயர 4+ அறியா 
4. மனமில்லை என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது _ 
அ) மன 4 மில்லை ஆ) மனமி 4 இல்லை 
இ) மனம்‌ 4 மில்லை ஈ) மனம்‌ +4 இல்லை 
5. நேற்று * இரவு என்பதனைச்‌ சேர்த்தெழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ _____ 
௮) நேற்றுஇரவு ஆ) நேற்றிரவு இ) நேற்றுரவு ஈ) நேற்‌இரவு 
குறுவினா 
1. நாவல்‌ மரம்‌ எத்தனை தலைமுறைகளாக அங்கு நின்றிருந்தது? 
2. சிறுவர்களுக்கு நாவற்பழம்‌ கிடைக்க உதவியோர்‌ யாவர்‌? 
சிறுவினா 


நாவல்‌ மரம்‌ பற்றிய நினைவுகளாகக்‌ கவிஞர்‌ கூறுவன யாவை? 


சிந்தனை வினா 


பெருங்காற்றில்‌ வீழ்ந்த மரத்தைக்‌ கவிஞர்‌ ஏன்‌ பார்க்க விரும்பவில்லை? 


31 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 31 ஓ 


20-03-2020 17750 | | 


JA5Y59 


வளம்‌ நிறைந்த நிலம்‌, அடர்ந்த மரம்‌, செடி கொடிகள்‌, நன்னீர்‌, 

நறுங்காற்று என அனைத்தும்‌ நிரம்பியது காடாகும்‌. இது 

பறவைகள்‌, விலங்குகள்‌, தாவரங்கள்‌ போன்ற பல்லுயிர்களின்‌ 

நுழையும்முன்‌ ||| வாழ்விடமாகும்‌. காடுகளின்‌ செழிப்புக்குக்‌ காட்டுயிரிகள்‌ 

உதவுகின்றன. மனிதனின்‌ முதல்‌ இருப்பிடம்‌ காடுதான்‌. 

அதன்‌ மரபுத்‌ தொடர்ச்சியாகத்தான்‌ காட்டைப்பற்றியும்‌ காட்டு 

விலங்குகள்‌ பற்றியும்‌ அறியும்‌ ஆர்வம்‌ மனிதர்களிடம்‌ இன்றும்‌ தொடர்கிறது. 

காட்டு விலங்குகளின்‌ உறைவிடமான முண்டந்துறை புலிகள்‌ காப்பகத்துள்‌ ஓர்‌ உலா 
வருவோமா! 


அ ணன கணா. _ அனை த ஆ : 

பள்ளியிலிருந்து வீடு திரும்பிய ஆதினி தன்‌ அம்மாவுக்காகக்‌ காத்திருந்தாள்‌. பணியில்‌ 
இருந்து வீடு திரும்பிய அம்மாவிடம்‌ 'அம்மா! எனக்குக்‌ காட்டு விலங்குகள்‌ பற்றிய 
புகைப்படத்‌ தொகுப்பு ஒன்று தயாரிக்க வேண்டி இருக்கிறது. அதற்குத்‌ தாங்கள்‌ தான்‌ 
உதவ வேண்டும்‌ என்று கூறினாள்‌. அப்படியா! எனக்குத்‌ தெரிந்த வனஅலுவலர்‌ ஒருவர்‌ 
முண்டந்துறை புலிகள்‌ காப்பகத்தில்‌ பணியாற்றுகிறார்‌. அவரிடம்‌ முன்‌ இசைவு பெற்று 
நாளை நாம்‌ அங்குச்‌ செல்லலாம்‌. வன அலுவலர்‌ நம்மைக்‌ காட்டுக்குள்‌ அழைத்துச்‌ 
செல்வார்‌; அப்பொழுது நீ காட்டு விலங்குகளைப்‌ புகைப்படம்‌ எடுக்கலாம்‌; அவற்றைப்‌ 
பற்றிய தகவல்களையும்‌ தெரிந்து கொள்ளலாம்‌. என்ன மகிழ்ச்சிதானே!' என்றார்‌ அம்மா. 


32 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 32 ஓ 20-03-2020 17:47:51 | | 


மறுநாள்‌ ஆதினியும்‌ அவளது தாய்‌ மலர்விழியும்‌ முண்டந்துறை புலிகள்‌ 
காப்பகத்திற்குச்‌ சென்றனர்‌. அங்கு வன அலுவலர்‌ (வனவர்‌) அவர்களை வரவேற்றார்‌. 
அவர்கள்‌ இருவரையும்‌ பாதுகாப்பு ஊர்தியில்‌ ஏற்றிக்‌ காட்டுக்குள்‌ அழைத்துச்‌ சென்றார்‌. 
அப்போது... 
ஆகினி : ஆ! எவ்வளவு பெரிய அடர்ந்த காடு! பார்க்கவே வியப்பாக உள்ளதே! மாமா இந்தக்‌ 
காட்டைப்‌ பற்றிச்‌ சொல்லுங்களேன்‌! 
வனவர்‌ : மனித முயற்சியின்றி வளர்ந்த மரங்கள்‌, செடிகள்‌, கொடிகள்‌, புல்‌, புதர்கள்‌, 
பூச்சியினங்கள்‌, பறவைகள்‌, விலங்குகள்‌ போன்ற பல்லுயிர்களின்‌ வாழ்விடம்தான்‌ 
இக்காடாகும்‌. இடை இடையே காட்டாறுகளும்‌, நீரோடைகளும்‌ இருக்கும்‌. 


மலர்விழி : காடு பார்ப்பதற்கு மிகவும்‌ அழகாக உள்ளது. இந்தப்‌ புலிகள்‌ காப்பகம்‌ பற்றி 
நாங்கள்‌ தெரிந்து கொள்ளலாமா ஐயா? 


வனவர்‌ : இது தமிழ்நாட்டில்‌ இரண்டாவது மிகப்பெரிய காப்பகம்‌. 895 சதுர கிலோ மீட்டர்‌ 
பரப்பளவு கொண்டது. இங்கு யானை, புலி, சிறுத்தை, மான்‌, கரடி, காட்டுமாடு போன்ற அறிய 
விலங்குகள்‌ வாழ்கின்றன. அவற்றை எல்லாம்‌ பார்க்கலாம்‌. 


ஆகினி : இன்று எல்லா விலங்குகளையும்‌ பார்க்க முடியுமா மாமா? 


வனவர்‌ : அப்படிச்‌ சொல்ல முடியாது. நாம்‌ பயணம்‌ செய்யும்‌ பாதைக்கு அருகில்‌ வரக்கூடிய 
விலங்குகளைத்தான்‌ பார்க்க முடியும்‌. 


மலர்விழி : அவை இருக்கும்‌ இடங்களுக்குச்‌ சென்று பார்க்க முடியாதா ஐயா? 


வனவர்‌ : எல்லா இடங்களுக்கும்‌ செல்ல முடியாது. காட்டு விலங்குகளுக்குத்‌ துன்பம்‌ 
தருவது சட்டப்படி குற்றமாகும்‌. நாம்‌ அரசு அனுமதித்துள்ள தூரம்‌ வரை சென்று வரலாம்‌. 
கவலை வேண்டாம்‌. அவவிடத்திற்குள்ளேயே அனைத்து விலங்குகளையும்‌ நம்மால்‌ பார்க்க 
முடியும்‌. 


(அப்போது தூரத்தில்‌ யானைக்‌ கூட்டம்‌ ஒன்று சென்று கொண்டிருந்தது. அதைப்‌ பார்த்த ஆதினி 
யானை! யானை!' என்று மகிழ்ச்சியுடன்‌ கைதட்டினாள்‌. பின்பு அந்த யானைகளைப்‌ புகைப்படம்‌ 


எடுத்துக்‌ கொண்டாள்‌.) 


ஆப்பிரிக்க யானை 


33 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 33 ஓ 20-03-2020 17:47:51 | | 


ஆகினி : மாமா! யானையைப்‌ பற்றிப்‌ புதிய தகவல்கள்‌ ஏதாவது சொல்லுங்களேன்‌? 


வனவர்‌ : உலகில்‌ இரண்டு வகையான யானைகள்‌ உள்ளன. ஒன்று ஆசிய யானை: 
இன்னொன்று ஆப்பிரிக்க யானை. 


ஆகினி : அவை இரண்டுக்கும்‌ என்ன வேறுபாடு மாமா? 


மலர்விழி : எனக்குத்‌ தெரியும்‌. ஆசிய யானைகளில்‌ ஆண்‌ யானைக்குத்‌ தந்தம்‌ உண்டு. பெண்‌ 
யானைக்குத்‌ தந்தம்‌ இல்லை. ஆனால்‌ ஆப்பிரிக்க யானைகளில்‌ இரண்டுக்குமே தந்தம்‌ 
உண்டு. சரிதானே ஐயா? 


வனவர்‌ : சரியாகச்‌ சொன்னீர்கள்‌! அது மட்டுமன்றி அவற்றின்‌ உயரம்‌, நிறம்‌, நகம்‌ 
ஆகியவற்றிலும்‌ சில வேறுபாடுகள்‌ உள்ளன. 


ஆகினி : மாமா! யானைகள்‌ எப்போதும்‌ கூட்டமாகத்தான்‌ இருக்குமா? 


வனவர்‌ : ஆம்‌ ஆதினி. யானைகள்‌ எப்பொழுதும்‌ கூட்டமாகத்தான்‌ வாழும்‌. இந்தக்‌ 
கூட்டத்திற்கு ஒரு பெண்‌ யானைதான்‌ தலைமை தாங்கும்‌. யானைகள்‌ தங்களுக்குத்‌ 
தேவையான தண்ணீர்‌, உணவு ஆகியவற்றிற்காக இடம்பெயர்ந்துகொண்டே இருக்கும்‌. 
ஒரு யானை நாள்‌ ஒன்றுக்கு 250 கிலோ புல்‌, இலை தழைகளை உணவாக உட்கொள்ளும்‌. 
அதற்குக்‌ குடிக்க அறுபத்தைந்து லிட்டர்‌ தண்ணீர்‌ தேவைப்படும்‌. யானை மிகுந்த 
நினைவாற்றல்‌ கொண்ட விலங்கு. அது பாசம்‌ நிறைந்த விலங்கும்‌ கூட. 


மலர்விழி : ஆனால்‌ யானைகள்‌ மனிதர்களைத்‌ தாக்குவதாகச்‌ செய்தித்தாள்களில்‌ 
செய்திகள்‌ வருகின்றனவே ஐயா? 


வனவர்‌ : யானைகள்‌ பொதுவாக மனிதர்களைத்‌ தாக்குவது இல்லை. அவற்றின்‌ 
வழித்தடங்களில்‌ குறுக்கிடும்போதுதான்‌ மனிதர்களைத்‌ தாக்குகின்றன. மேலும்‌ 
யானைக்குக்‌ கண்பார்வை குறைவு; கேட்கும்‌ ஆற்றலும்‌ மோப்ப ஆற்றலும்‌ மிகுதி. 


(அவர்கள்‌ பேசிக்‌ கொண்டிருந்த நேரத்தில்‌ யானைகள்‌ அவ்விடத்தைக்‌ கடந்து சென்றன. ஊர்தி 
தொடர்ந்து மேலே சென்றது. ) 


a - வனவர்‌ : அதோ! அந்த மரத்தின்‌ மீது இருப்பது 
தெரிந்து தெளிவோம்‌ என்னவென்று சொல்லுங்கள்‌ பார்ப்போம்‌? 


* தமிழ்நாட்டில்‌ வனக்கல்லூரி ஆகினி : ஆ! எவ்வளவு பெரிய கரடி. கரடிக்கு 
அமைமந்துள்ள இடம்‌ ப்‌ மரம்‌ ஏறத்தெரியுமா? 
மேட்டுப்பாளையம்‌ (கோவை மாவட்டம்‌) 
வனவர்‌ : கரடி ஓர்‌ அனைத்துண்ணி. அது 
பழங்கள்‌, தேன்‌ போன்றவற்றை உண்பதற்காக 
மரங்களில்‌ ஏறும்‌. உதிர்ந்த மலர்கள்‌, காய்கள்‌, 
கனிகள்‌, புற்றீசல்‌ ஆகியவற்றையும்‌ தேடி 
உண்ணும்‌. கறையான்‌ அதற்கு மிகவும்‌ பிடித்த 
உணவு. 


* கோவையிலுள்ள தமிழ்நாடு 
வேளாண்மைப்‌ பல்கலைக்கழகத்தில்‌ 
இளநிலை வனவியல்‌ (BSc. Forestry), 
முதுநிலை வனவியல்‌ (MSc. Forestry) 
ஆகிய படிப்புகள்‌ உள்ளன. 


34 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 34 ஓ 20-03-2020 றி | 


மலர்விழி : தேன்கூட்டைக்‌ கலைக்கும்‌ போது இ ZN 
தேனீக்கள்‌ அதைக்‌ கொட்டிவிடாதா ஐயா? 


வனவர்‌ : கரடியின்‌ உடலைப்‌ போர்த்தி இருக்கும்‌ 
அடர்ந்த முடிகள்‌ தேனீக்களிடமிருந்து அதனைக்‌ இ 
காப்பாற்றி விடும்‌. நன்கு வளர்ந்த கரடி 160கிலோ % 

எடை வரை இருக்கும்‌. 


(ஆதிணி தன்‌ அலைபேசியில்‌ கரடியைப்‌ 
புகைப்படம்‌ எடுத்துக்கொண்டாள்‌. இன்னும்‌ ஒரு 
புலிகூட நம்‌ கண்ணில்‌ படவில்லையே!' என்று % 
ஆதினி சிந்தித்துக்‌ கொண்டிருந்த பொழுது வனவர்‌ 
ஊர்தியை நிறுத்தினார்‌. சற்றுத்‌ தொலைவில்‌ 
புல்வெளி மீது புலி ஒன்று படுத்திருந்தது. வனவர்‌ 
அதை அனைவருக்கும்‌ காட்டினார்‌.) 


ஆகினி : எனக்கு அச்சமாக உள்ளது. புலி நம்மைத்‌ தாக்கிவிட்டால்‌ என்ன செய்வது? 
வாருங்கள்‌ திரும்பிவிடலாம்‌. 


வனவர்‌ : அச்சம்‌ வேண்டாம்‌ ஆதினி! புலி மனிதர்களைத்‌ தாக்குவதில்லை. இரவில்‌ மட்டுமே 
வேட்டையாடும்‌ தன்மை கொண்டது. 


ஆகினி : அப்படியா! நான்‌ இங்கிருந்தபடியே புகைப்படம்‌ எடுத்துக்‌ கொள்கிறேன்‌. மாமா 
இங்கு ஒரே ஒரு புலி தானே இருக்கிறது. 


வனவர்‌ : ஆமாம்‌. புலிகள்‌ தனித்து 
வாழும்‌ இயல்புடையவை. ஒரு 
குறிப்பிட்ட எல்லைக்குள்‌ ஒரு 
புலி மட்டுமே வாழும்‌. மற்ற 
புலிகள்‌ அந்த எல்லைக்குள்‌ 
செல்லாது. கருவுற்ற புலியானது 
| தொண்ணூறு நாட்களில்‌ இரண்டு 
்‌ தன அல்லது மூன்று குட்டிகள்‌ ஈனும்‌. 
வடக) அந்தத்‌ குட்டிகளை இரண்டு 
ஆண்டுகள்‌ வரை வளர்த்து வரும்‌. 
அவை வேட்டையாடக்‌ கற்றவுடன்‌ அவற்றுக்கான எல்லைகளையும்‌ பிரித்துத்‌ தனியாக 


அனுப்பிவிடும்‌. 
ஆகினி : அரிய தகவலாக இருக்கிறதே! 


வனவர்‌ : ஆம்‌. புலிதான்‌ ஒரு காட்டின்‌ வளத்தைக்‌ குறிக்கும்‌ குறியீடு. புலி தனக்கான 
உணவை வேட்டையாடிய பின்பு வேறு எந்த விலங்கையும்‌ வேட்டையாடுவதில்லை. 
எனவே, அதனைப்‌ பண்புள்ள விலங்கு என்று நாங்கள்‌ கூறுவோம்‌. சரி காட்டுக்குள்‌ நமக்கு 
அனுமதிக்கப்பட்ட இடம்‌ வரைக்கும்‌ வந்து விட்டோம்‌. இனி நாம்‌ அலுவலகம்‌ செல்வோம்‌. 


35 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 85 ஓ 20-03-2020 17:47:51 | | 


ஆகினி : காட்டுக்கு அரசன்‌' என்று சிங்கத்தைச்‌ சொல்கிறார்களே! அதுபற்றிச்‌ 
சொல்லுங்கள்‌ மாமா. 


வனவர்‌ : உலகில்‌ ஆசியச்‌ சிங்கம்‌, ஆப்பிரிக்கச்‌ சிங்கம்‌ என இரண்டு வகைச்‌ சிங்கங்கள்‌ 
வாழ்கின்றன. இந்தியாவில்‌ குஜராத்‌ மாநிலத்தில்‌ 'கிர்‌ சரணாலயத்தில்‌ மட்டுமே ஆசியச்‌ 
சிங்கங்கள்‌ உள்ளன. நீளம்‌, உயரம்‌, பருமன்‌, எடை, பலம்‌, வேட்டைத்திறன்‌ ஆகிய 
அனைத்திலும்‌ சிங்கத்தை விட புலியே உயர்ந்தது. எனவே இயற்கை விஞ்ஞானிகள்‌ 
புலியையே காட்டுக்கு அரசன்‌ என்கிறார்கள்‌. 


(ஊர்தி அலுவலகம்‌ நோக்கி விரையும்‌ வழியில்‌ ஒரு புள்ளிமான்‌ தன்‌ குட்டியுடன்‌ புல்தரையில்‌ 
நின்றுகொண்டிருந்தது. அதைப்‌ பார்த்தவுடன்‌ ஆதினி ஊர்தியை நிறுத்தச்‌ சொல்லிக்‌ கீழே இறங்கி 
புகைப்படம்‌ எடுத்துக்‌ கொண்டாள்‌.) 


வனவர்‌ : ஆதினி, 
இவை புள்ளிமான்கள்‌. 
இந்திய ர வில்‌ 
சருகுமான்‌, மிளாமான்‌, 
வெளிமான்‌ எனப்‌ பல 
வகையான மான்கள்‌ 
உள்ளன. எல்லாவகை 
மான்‌ களிலும்‌ 
நம்‌ நாட்டுப்‌ 

$ புள்ளிமான்‌ கேள 
அழகில்‌ சிறந்தவை 
என்பர்‌. 


(ஆதினியும்‌ அவள்‌ 
தாய்‌ மலர்விழியும்‌ வனஅலுவலர்க்கு நன்றி கூறி விடை பெற்றனர்‌. ஆதினி, தன்‌ படத்தொகுப்பிற்குத்‌ 
தேவையான புகைப்படங்களும்‌ குறிப்புகளும்‌ கிடைத்த மகிழ்ச்சியுடன்‌ வீடு திரும்பினாள்‌.) 


LON, © ன = 
னா ழு கற்பவை கற்றபின்‌ 


1. விலங்குகள்‌ தொடர்பான பழமொழிகளைத்‌ திரட்டி வருக. 
(எ.தா.) புலி பசித்தாலும்‌ புல்லைத்‌ தின்னாது. 


2. காட்டு விலங்குகளின்‌ படங்களைத்‌ திரட்டிப்‌ படத்தொகுப்பு உருவாக்குக. 


36 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 36 ஓ 20-03-2020 17:47:51 | | 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 37 ஓ 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. ஆசிய யானைகளில்‌ ஆண்‌ - பெண்‌ யானைகளை வேறுபடுத்துவது____, 

௮) காது ஆ) தந்தம்‌ இ) கண்‌ ஈ) தூல்நகம்‌ 
2. தமிழகத்தில்‌ புலிகள்‌ காப்பகம்‌ அமைந்துள்ள இடம்‌ _______ 

௮) வேடந்தாங்கல்‌ ஆ) கோடியக்கரை இ) முண்டந்துறை ஈ) கூந்தன்குளம்‌ 
3. காட்டாறு என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது _______ 

௮) காடு + ஆறு ஆ) காட்டு + ஆறு இ) காட்‌ + ஆறு ஈ) காட்‌ - டாறு 
4. அனைத்துண்ணி என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது _____ 

௮) அனைத்து 4 துண்ணி ஆ) அனை -* உண்ணி 

இ) அனைத்‌ 4+ துண்ணி ஈ) அனைத்து + உண்ணி 
5. நேரம்‌ * ஆகி என்பதனைச்‌ சேர்த்தெழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ ______ 

௮) நேரமாகி ஆ) நேராகி இ) நேரம்‌ஆகி ஈ) நேர்‌ஆகி 
6. வேட்டை 4 ஆடிய என்பதனைச்‌ சேர்த்தெழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ ______ 


௮) வேட்டைஆடிய ஆ) வேட்டையாடிய இ) வேட்டாடிய ஈ) வேடாடிய 


கோடிட்ட இடத்தை நிரப்புக. 
1. காட்டின்‌ வளத்தைக்‌ குறிக்கும்‌ குறியீடு - என்று அழைக்கப்படும்‌ விலங்கு 
2. யானைக்‌ கூட்டத்திற்கு ஒரு 
3. கரடிகளைத்‌ தேனீக்களிடமிருந்து காப்பது அதன்‌ 


யானைதான்‌ தலைமை தூங்கும்‌. 


குறுவினா 

1. காடு - வரையறுக்க. 

2. யானைகள்‌ மனிதர்களை ஏன்‌ தாக்குகின்றன? 

3. கரடி அனைத்துண்ணி' என அமைக்கப்படுவது ஏன்‌? 

4. மானின்‌ வகைகள்‌ சிலவற்றின்‌ பெயர்களை எழுதுக 
சிறுவினா 

புலிகள்‌ குறித்து நீங்கள்‌ அறிந்துகொண்ட செய்திகளைத்‌ தொகுத்து எழுதுக. 
சிந்தனை வினா 


காடுகளை அழிப்பதால்‌ ஏற்படும்‌ விளைவுகளைப்‌ பட்டியலிடுக. 


37 


20-03-2020 17:47:51 | | 


| EE ௫ | டன்‌ || | 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 38 ஓ 20-03-2020 17:47:51 | | 


விரிவானம்‌ 


இந்திய வனமகன்‌ 


(நேர்காணல்‌) 


மனித முயற்சியின்றி உருவாகிய வானளாவிய மரங்களும்‌ 
அடர்ந்த செடி கொடிகளும்‌ நிறைந்த இடமே காடாகும்‌. 
ஆனால்‌ பிரம்மபுத்திரா ஆற்றின்‌ நடுவில்‌ உள்ள மணல்‌ தீவில்‌ 
நுழையும்முன்‌ அமைந்த இந்தக்‌ காடு சற்று வேறுபட்டது. மணல்‌ தீவுகளில்‌ 
மூங்கில்‌ மட்டுமே வளர வாய்ப்புண்டு என்பர்‌. ஆனால்‌ 

பல்வகை மரங்கள்‌ நிறைந்த இந்தக்‌ காட்டை ஒரு தனி மனிதர்‌ 

உருவாக்கியுள்ளார்‌. அவரைச்‌ சந்திப்போம்‌. 


ஓர்‌ அடர்ந்த காடு. 
காட்டின்‌ நடுவில்‌ மூங்கிலால்‌ 
அமைந்த ஒரு வீடு. 
வீட்டினுள்‌ சிலர்‌ உறங்கிக்‌ 
கொண்டிருக்கின்றனர்‌. 
அப்போது யானைகள்‌ 
பிளிறும்‌ ஓ ச 
கேட்கிறது. வீட்டினுள்‌ 
உறங்கிக்‌ கொண்டிருந்த 
குடும்பத்தலைவர்‌ வெளியில்‌ 
வந்து பார்க்கின்றார்‌. 
நள்ளிரவு நேரம்‌ என்பதால்‌ 
ஒன்றும்‌ சரியாகத்‌ 
தெரியவில்லை. ஆனாலும்‌ 
சில யானைகள்‌ அவர்‌ வீட்டை நோக்கி வருவதைத்‌ தனது நுண்ணறிவால்‌ தெரிந்து 
கொள்கிறார்‌. உடனே வீட்டுக்குள்‌ சென்று மற்றவர்களை எழுப்பி, வீட்டை விட்டு 
வெளியேற்றிப்‌ பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச்‌ செல்கிறார்‌. யானைகள்‌ அவருடைய 
மூங்கில்‌ வீட்டை அடித்து உடைக்கின்றன. தூரத்திலிருந்து இக்காட்சியைப்‌ பார்த்த 
குடும்பத்தலைவர்‌ மகிழ்ச்சியில்‌ ஆனந்தக்‌ கண்ணீர்‌ வடிக்கின்றார்‌. யானைகள்‌ தனது 
வீட்டை அடித்து நொறுக்குவதைக்‌ கண்ட ஒருவரால்‌ மகிழ்ச்சி அடைய முடியுமா? 


ஆம்‌. அவ்வாறு மகிழ்ச்சி அடைந்தவர்தான்‌ அஸ்ஸாம்‌ மாநிலத்தின்‌ ஜோர்விராட்‌ 
மாவட்டத்தைச்‌ சேர்ந்த ஜாதவ்பயேங்‌. அவர்‌ பிரம்மபுத்திரா ஆற்றின்‌ நடுவில்‌ உள்ள 
மிகப்பெரிய தீவில்‌ முப்பது ஆண்டுகள்‌ தனது கடின உழைப்பால்‌ ஒரு காட்டை 
உருவாக்கியவர்‌. அக்காட்டிலேயே தமது வாழ்வைக்‌ கழித்துக்‌ கொண்டிருப்பவர்‌: 
யானைகளின்‌ வருகையைத்‌ தமது உழைப்பிற்குக்‌ கிடைத்த பரிசாகக்‌ கருதியவர்‌; 
'இந்தியாவின்‌ வனமகன்‌' என்று அழைக்கப்படும்‌ அவருடன்‌ உரையாடுவோம்‌. 


38 


வணக்கம்‌ ஐயா. உங்களுக்கு இந்தக்‌ காட்டை உருவாக்க வேண்டும்‌ என்ற எண்ணம்‌ 
எப்படி உருவானது? 


பிரம்மபுத்திரா ஆற்றில்‌ ஆண்டுதோறும்‌ வெள்ளம்‌ பெருக்கெடுத்து ஓடும்‌. 1979 ஆம்‌ 
ஆண்டும்‌ அது போன்று ஒரு பெருவெள்ளம்‌ ஏற்பட்டது. வெள்ளத்தில்‌ அடித்து வரப்பட்ட 
ஏராளமான பாம்புகள்‌, மரங்கள்‌ இல்லாத இத்தீவில்‌ கரை ஒதுங்கின. அவற்றுள்‌ சில 
பாம்புகள்‌ இறந்து கிடந்தன. பல பாம்புகள்‌ வெப்பம்‌ தாங்காமல்‌ உயிருக்குப்‌ போராடிக்‌ 
கொண்டிருந்தன. இந்தக்காட்சி என்னை மிகவும்‌ பாதித்தது. ஊருக்குள்‌ சென்று 
பெரியவர்களிடம்‌ இதைப்‌ பற்றிப்‌ பேசினேன்‌. 'தீவில்‌ மரங்கள்‌ இல்லை, அதனால்தான்‌ 
பாம்புகள்‌ மடிந்து போகின்றன. அதற்கு நாம்‌ ஒன்றும்‌ செய்ய முடியாது' என்று கூறி 
விட்டனர்‌. 'மரங்கள்‌ இல்லாததால்தான்‌ பாம்புகள்‌ இறந்தன எனில்‌, உலகில்‌ உள்ள மரங்கள்‌ 
முழுவதும்‌ அழிந்து விட்டால்‌ மனிதனும்‌ இப்படித்தானே இறந்து போவான்‌' என்று 
எண்ணிய எனக்கு உடல்‌ நடுங்கியது. அப்பொழுதே இந்தத்தீவு முழுவதும்‌ மரங்களை 
வளர்க்க வேண்டும்‌ என்ற எண்ணம்‌ என்‌ மனத்தில்‌ ஆழப்பதிந்து விட்டது. 
உங்கள்‌ எண்ணத்திற்கு ஊர்‌ மக்கள்‌ எப்படி உதவி செய்தார்கள்‌? 

ஊர்‌ மக்களிடம்‌, 'அத்தீவில்‌ மரங்கள்‌ வளர்க்கலாம்‌' என்று நான்‌ கூறிய பொழுது அதை 


யாரும்‌ ஏற்கவில்லை. 'அத்தீவில்‌ மரங்களை வளர்க்கவே முடியாது. போய்‌ உன்‌ வேலையைப்‌ 
பார்‌' என்று கூறிவிட்டனர்‌. 


பிறகு என்ன செய்தீர்கள்‌ ஐயா? 


நான்‌ கைகளில்‌ கிடைத்த விதைகளை எடுத்துக்‌ கொண்டு இந்தத்தீவிற்கு வந்தேன்‌. 
இங்கு அவற்றை விதைத்து நாள்தோறும்‌ தண்ணீர்‌ ஊற்றி வந்தேன்‌. ஆயினும்‌ ஒரு 
விதைகூட முளைக்கவில்லை. பிறகு வனத்துறையினரை அணுகி என்ன செய்யலாம்‌ என்று 
கேட்டபோது அவர்கள்‌, 'அத்தீவில்‌ மூங்கில்‌ மரம்‌ மட்டுமே வளரும்‌' என்று கூறினர்‌. எனக்கு 
உடனே உற்சாகம்‌ பிறந்துவிட்டது. மூங்கில்களைக்‌ கொண்டு வந்து அவற்றை இங்கு நட்டு 
வளர்க்கத்‌ தொடங்கினேன்‌. அவை விரிந்து வளரத்‌ தொடங்கின. இனிமேல்‌ இத்தீவில்‌ மரம்‌ 
வளர்ப்பது ஒன்றே எனது வேலை என்று அப்போதே முடிவு செய்து விட்டேன்‌ . 


மூங்கில்‌ மட்டுமே நட்டதாகக்‌ கூறுகிறீர்கள்‌. ஆனால்‌ இந்தக்‌ காடூ முழுவதும்‌ பல்வேறு 
மரங்கள்‌ வளர்ந்துள்ளன வே! எப்படி ஐயா? 

எங்கள்‌ பகுதியில்‌ அரசு சமூகக்‌ காடுகள்‌ வளர்ப்புத்‌ திட்டம்‌ ஒன்றைச்‌ செயல்படுத்தியது. 
அதில்‌ என்னை நான்‌ இணைத்துக்‌ கொண்டேன்‌. அவர்களுடன்‌ இணைந்து இத்தீவு 
முழுவதும்‌ பல்வேறு மரங்களை நடத்‌ தொடங்கினேன்‌. அந்தத்‌ திட்டம்‌ மூன்று ஆண்டுகளில்‌ 
முடிந்துவிட்டது. நான்‌ மட்டும்‌ இங்கேயே தங்கி இருந்து அனைத்து மரக்கன்றுகளையும்‌ 
பாதுகாத்து வந்தேன்‌. ஆனால்‌ மூங்கிலைத்‌ தவிர வேறு எந்த மரமும்‌ வளரவில்லை. 
அப்போதுதான்‌ அசாம்‌ வேளாண்மைப்‌ பல்கலைக்கழகப்‌ பேராசிரியர்‌ ஜாதுநாத்‌ அவர்களின்‌ 
நினைவு எனக்கு வந்தது. சிறுவயதிலிருந்தே எனக்கு அவரைத்‌ தெரியும்‌. அவரிடம்‌ சென்று 
என்னுடைய மரம்‌ வளர்க்கும்‌ திட்டம்‌ பற்றிக்‌ கூறினேன்‌. உடனே அவர்‌, 'மணல்‌ பரப்பில்‌ 
மற்ற மரங்கள்‌ வளர வேண்டுமெனில்‌, மண்ணின்‌ தன்மையை அதற்கு ஏற்ப மாற்ற 
வேண்டும்‌. அதற்கு மண்புழுக்கள்‌ மட்டுமன்றிச்‌ சிவப்புக்‌ கட்டெறும்புகளும்‌ உதவும்‌' என்று 
கூறினார்‌. 


39 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 89 ஓ 20-03-2020 றி | 


கட்டெறும்புகளா? அவை கடித்தால்‌ உடம்பில்‌ கடுமையான எரிச்சல்‌ ஏற்படுமே? 


ஆமாம்‌. ஆனால்‌ என்ன செய்வது? மண்ணின்‌ தன்மையை மாற்ற வேண்டுமே 
அதற்காகத்‌ நாள்தோறும்‌ நூற்றுக்கணக்கான எறும்புகளைக்‌ கொண்டுவந்து இங்கு விட 
ஆரம்பித்தேன்‌. கட்டெறும்புகள்‌ ஊர்ந்து செல்லச்‌ செல்ல மண்ணின்‌ தன்மை சிறிது சிறிதாக 
மாறத்தொடங்கியது. காடுகளில்‌ ஆங்காங்கே பச்சைப்‌ பசும்புற்கள்‌ தலைகாட்டத்‌ தொடங்கின. 
அப்பொழுது எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அதன்‌ பின்பு நான்‌ நட்ட 
மரங்கள்‌ அனைத்தும்‌ வளர்ந்தன. 
இவ்வளவு மரங்களை வளர்ப்பதற்கு விதைகளும்‌ உரமும்‌ உங்களுக்கு எப்படிக்‌ 
கிடைத்தன? 


கால்நடைகள்‌ வளர்ப்பதுதான்‌ என்னுடைய வேலை. அவற்றின்‌ சாணத்தை ஒரு துளி 
கூட வீணாக்காமல்‌ இயற்கை உரம்‌ தயாரிக்கத்‌ தொடங்கினேன்‌. ஒரு பழம்‌ சாப்பிட்டால்‌ 
கூட அதன்‌ கொட்டையை வீசி எறியாமல்‌ விதையாகச்‌ சேர்த்து வைப்பேன்‌. பிறகு 
மழைக்காலம்‌ தொடங்குவதற்கு முன்‌ விதைகளை எடுத்து இத்தீவில்‌ தூவத்தொடங்கி 
விடுவேன்‌. இப்படி ஒவ்வோர்‌ ஆண்டும்‌ நான்‌ தூவிய விதைகள்தாம்‌ இப்போது நீங்கள்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கும்‌ இக்காடு. 
மழை இல்லாத காலங்களில்‌ செடிக்கு எப்படித்‌ தண்ணீர்‌ ஊற்றினீர்கள்‌ ? 


ஆற்றின்‌ கரையோரம்‌ இருந்த செடிகளுக்குத்‌ தண்ணீர்‌ ஊற்றுவதில்‌ எனக்குச்‌ சிக்கல்‌ 
ஏற்படவில்லை. ஆனால்‌ தொலைவில்‌ இருந்த செடிகளுக்கு நீர்‌ ஊற்றுவது சற்றுக்‌ கடினமான 
செயலாக இருந்தது. அதற்கும்‌ ஒரு வழியைக்‌ கண்டுபிடித்தேன்‌. செடியைச்‌ சுற்றி மூங்கில்‌ 
குச்சிகளை நட்டுவைத்து அதில்‌ ஒரு பானையைப்‌ பொருத்தினேன்‌. அதில்‌ ஒரு சிறுதுளை 
இட்டு, நீர்‌ சொட்டுச்‌ சொட்டாக வடிவதற்கான ஏற்பாடுகளைச்‌ செய்தேன்‌. பிறகு அதில்‌ நீர்‌ 
நிரப்பினால்‌ ஒரு வாரத்திற்குச்‌ சிக்கல்‌ இருக்காது. இப்படித்தான்‌ மற்ற செடிகளை வளர்த்து 
வந்தேன்‌. 
சரி, உங்கள்‌ வீட்டிற்கு யானை வந்த கதையைக்‌ கூறுங்களேன்‌! 


நான்‌ நட்ட செடிகள்‌ முழுவதும்‌ மரங்களாக வளரத்‌ தொடங்கியபோது அவற்றில்‌ 
பறவைகள்‌ வந்து தங்கின. பறவைகளின்‌ எச்சத்தால்‌ பரவிய விதைகள்‌ இந்தக்‌ காடு வளர 
மேலும்‌ துணைபுரிந்தன. பிறகு முயல்‌, மான்‌, காட்டு மாடுகள்‌ என விலங்குகள்‌ பலவும்‌ 
E வரத்தொடங்கின. அப்படித்தான்‌ ஒருநாள்‌ 
யானைக்‌ கூட்டம்‌ ஒன்று வந்தது. யானைகள்‌ 
தங்கியிருக்கும்‌ காடுதான்‌ வளமான 
* 2012ஆம்‌ ஆண்டு ஜவஹர்லால்‌ நேரு தாடு என்று பெரியோர்கள்‌ சொல்லக்‌ 
பல்கலைக்கழகம்‌ ஜாதவுக்கு 'இந்திய கேட்டிருக்கின்றேன்‌. நான்‌ வளர்த்த காட்டுக்கு 
வனமகன்‌ (Forest Man of India)’ யானைகள்‌ வந்த நாள்‌ என்‌ வாழ்வின்‌ மிகவும்‌ 
என்னும்‌ பட்டத்தை வழங்கியுள்ளது. மகிழ்ச்சியான நாளாக அமைந்தது. அதன்‌ 
2015 ஆம்‌ ஆண்டு இந்திய அரசு பிறகு இங்கு பாம்புகள்‌, கழுகுகள்‌, காண்டா 
பத்மஸீ விருதை வழங்கியுள்ளது. மிருகங்கள்‌ போன்ற காட்டு விலங்குகள்‌ 
பலவும்‌ வரத்‌ தொடங்கின. நிறைவாகக்‌ 
'தாட்டின்‌ வளம்‌' என்று குறிக்கப்படும்‌ 
புலிகளும்‌ வந்து தங்கத்‌ தொடங்கின. 


*  கெளகாத்தி பல்கலைக்கழகம்‌ 'மதிப்புறு 
முனைவர்‌ பட்டம்‌ வழங்கியுள்ளது. 


40 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 40 ஓ 20-03-2020 றி | 


புலிகளும்‌ இந்தக்‌ காட்டில்‌ உள்ளனவா? உங்களுக்கு அச்சமாக இல்லையா? 


இல்லை. புலிகள்‌ வந்த பிறகுதான்‌ இக்காட்டின்‌ உணவுச்சங்கிலி நிறைவடைந்தது, நான்‌ 
புலிகளுக்குத்‌ தொல்லையில்லாமல்‌ எனது பாதைகளை வகுத்துக்கொண்டு இக்காட்டைப்‌ 
பாதுகாத்து வருகிறேன்‌. 
இது மிகக்‌ கடினமான பணி. மற்றவர்களுக்கு எப்படித்‌ தெரிந்தது? 

ஜிட்டுகலிட்டா என்னும்‌ வனவிலங்கு ஆர்வலர்‌ என்னுடைய காட்டைப்‌ பற்றிக்‌ 
கேள்விப்பட்டு இங்கு வந்தார்‌. நான்‌ இந்தக்‌ காட்டை உருவாக்கிய முறையை அவரிடம்‌ 
கூறினேன்‌. என்னைப்‌ பாராட்டிப்‌ பேசிவிட்டு அவர்‌ இங்கிருந்து சென்றுவிட்டார்‌. பிறகு 
ஒருநாள்‌ யானைக்‌ கூட்டத்தை விரட்டிக்‌ கொண்டு வந்த வனக்காவலர்கள்‌ என்னுடைய 
இந்தக்‌ காட்டைக்‌ கண்டு வியந்தனர்‌. அவர்களுடைய கணக்கெடுப்பு வரைபடத்தில்‌ இல்லாத 
இந்தக்‌ காட்டைக்‌ கண்டு மகிழ்ந்தனர்‌. அதன்‌ பிறகு என்னுடைய காடு பற்றி டைம்ஸ்‌ ஆப்‌ 
இந்தியா இதழில்‌ செய்தி வெளிவந்தது. 
மிக்க மகிழ்ச்சி ஐயா. அடுத்து உங்களுடைய பணி என்ன? 


இந்தத்தீவின்‌ மற்றொரு பகுதியில்‌ இன்னொரு காட்டை உருவாக்கத்‌ 
தொடங்கியிருக்கிறேன்‌. எப்படியும்‌ அதற்கு முப்பது ஆண்டுகள்‌ ஆகலாம்‌. ஆனால்‌ அதற்கு 
உதவ என்னுடைய மனைவியும்‌ குழந்தைகளும்‌ உள்ளனர்‌. ஆதலால்‌ அங்கு உறுதியாக ஒரு 
காட்டை உருவாக்குவேன்‌. 
உங்களுடைய இந்தத்‌ திட்டத்தைக்‌ கேட்கும்‌ பொழுது உங்களை மிகவும்‌ பாராட்டத்‌ 
தோன்றுகிறது ஐயா. 

நீங்கள்‌ என்னைப்‌ பாராட்ட வேண்டுமெனில்‌, ஆளுக்கு இரண்டு மரக்கன்றுகளை நட்டு 
வளருங்கள்‌. அதுவே எனக்குப்‌ போதும்‌. 
உறுதியாக ஐயா, உங்களோடு பேசிய பிறகு நானும்‌ கட்டாயம்‌ மரக்கன்றுகளை நட்டு 
வளர்க்கத்‌ தொடங்குவேன்‌. உங்கள்‌ பணி மேலும்‌ தொடரட்டும்‌. இன்னும்‌ சிறப்படைய 
வாழ்த்துகிறேன்‌. நான்‌ சென்று வருகிறேன்‌ ஐயா! நன்றி. 

ஜாதவ்பயேங்‌ போன்று நாமும்‌ ஒரு காட்டை உருவாக்க முயல்வோம்‌; அதற்கு 
அடையாளமாக நம்‌ வீட்டைச்‌ சுற்றி ஒருசில மரங்களை நட்டு வளர்ப்போம்‌. அதற்கு நாம்‌ 
அனைவரும்‌ உறுதி ஏற்போம்‌. மரம்‌ வளர்ப்போம்‌! மழை பெறுவோம்‌! நாட்டின்‌ வளம்‌ 
காப்போம்‌! 


00, ப ள்‌ 5 
இடு கற்பவை கற்றபின்‌ 
உங்கள்‌ பள்ளி அல்லது நீங்கள்‌ வாழும்‌ பகுதியில்‌ மரக்கன்று ஒன்றை நடுங்கள்‌. 


அதனை நாள்தோறும்‌ பாதுகாத்து வாருங்கள்‌. அதன்‌ விவரங்களைப்‌ பதிவேட்டில்‌ 
பதிவு செய்யுங்கள்‌. 


டட 
டங்‌ ஸி மதிப்பீடு 


ஜாதவ்பயேங்‌ காட்டை எவ்வாறு உருவாக்கினார்‌? 


41 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 41 ஓ 20-03-2020 ரல | 


_ ணா | । ஓ | னை | | ப। 


இயல்‌ 


இரண்டு ன்‌ 


பு ட்ப உ) 
ZIUP A 


ஒவ்வோர்‌ எழுத்துக்கும்‌ அதை ஒலிப்பதற்கு உரிய கால அளவு உண்டு. இதை மாத்திரை 
என்பர்‌. ஆனால்‌ எல்லா எழுத்துகளும்‌ எல்லா இடங்களிலும்‌ தமக்குரிய மாத்திரை 
அளவில்‌ முழுமையாக ஒலிப்பதில்லை. சில எழுத்துகள்‌ சில இடங்களில்‌ தமக்குரிய 
கால அளவைவிடக்‌ குறைவாக ஒலிக்கும்‌. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும்‌ எழுத்துகளைக்‌ 
குறுக்கங்கள்‌ என்கிறோம்‌. 
ஐகாரக்குறுக்கம்‌ 

ஐ, கை, பை என ஐகார எழுத்து, தனித்து வரும்‌ இடங்களில்‌ தனக்குரிய இரண்டு 
மாத்திரை அளவில்‌ முழுமையாக ஒலிக்கிறது. வையம்‌, சமையல்‌, பறவை என 
சொற்களின்‌ முதல்‌, இடை, இறுதி ஆகிய இடங்களில்‌ வரும்போது தனக்குரிய இரண்டு 
மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும்‌ ஐகாரம்‌ 
ஐகாரக்குறுக்கம்‌ எனப்படும்‌. 

ஐகாரம்‌ சொல்லின்‌ முதலில்‌ வரும்போது ஒன்றரை மாத்திரை அளவில்‌ ஒலிக்கும்‌. 

ஐகாரம்‌ சொல்லின்‌ இடையிலும்‌ இறுதியிலும்‌ வரும்போது ஒரு மாத்திரை அளவில்‌ 
ஒலிக்கும்‌. 
ஒளகாரக்குறுக்கம்‌ 

ஒள, வெள என ஓளகார எழுத்து, தனித்து வரும்‌ இடங்களில்‌ தனக்குரிய இரண்டு 
மாத்திரை அளவில்‌ முழுமையாக ஒலிக்கிறது. ஒளவையார்‌, வெளவால்‌ எனச்‌ சொற்களின்‌ 
முதலில்‌ வரும்போது தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒன்றரை 
மாத்திரை அளவில்‌ ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும்‌ ஒளகாரம்‌ ஒளகாரக்குறுக்கம்‌ 
எனப்படும்‌. 

ஒளகாரம்‌ சொல்லின்‌ இடையிலும்‌ இறுதியிலும்‌ வராது. 
மகரக்குறுக்கம்‌ 

அம்மா, பாடம்‌ படித்தான்‌ ஆகிய சொற்களில்‌ மகர மெய்யெழுத்து தனக்குரிய அரை 
மாத்திரை அளவில்‌ முழுமையாக ஒலிக்கிறது. 

வலம்‌ வந்தான்‌ என்பதில்‌ மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து வருவதால்‌ 

மகரமெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால்‌ மாத்திரை 
அளவில்‌ ஒலிக்கிறது. 


42 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 42 ஓ 20-03-2020 ரல] | 


_ ணா | । ஓ 


போலும்‌ என்னும்‌ சொல்லைப்‌ போன்ம்‌ என்றும்‌, மருளும்‌ என்னும்‌ சொல்லை 
மருண்ம்‌ என்றும்‌ செய்யுளில்‌ ஓசைச்‌ சீர்மைக்காகப்‌ பயன்படுத்தினர்‌. இச்சொற்களில்‌ 
மகரமெய்யானது ன்‌, ண்‌ ஆகிய எழுத்துகளை அடுத்து வருவதால்‌ தனக்குரிய அரை 
மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால்‌ மாத்திரை அளவில்‌ ஒலிக்கிறது. இவ்வாறு 
குறைந்து ஒலிக்கும்‌ மகரம்‌ மகரக்குறுக்கம்‌ எனப்படும்‌. 
ஆய்தக்‌ குறுக்கம்‌: 

அஃது, எஃகு ஆகிய சொற்களில்‌ ஆய்த எழுத்து, தனக்குரிய அரை மாத்திரை அளவில்‌ 
முழுமையாக ஒலிக்கிறது. 

முள்‌ 4 தீது என்பது முஃமது எனவும்‌, கல்‌ 4 தீது என்பது கஃறிது எனவும்‌ சேரும்‌. 
இச்சொற்களில்‌ உள்ள ஆய்த எழுத்து, தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து 


குறைந்து கால்‌ மாத்திரை அளவில்‌ ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும்‌ ஆய்தம்‌ 
ஆய்தக்குறுக்கம்‌ எனப்படும்‌. 


6%, © © © 
இடு கற்பவை கற்றபின்‌ 


ஐகார, ஒளகார, மகர, ஆய்தக்குறுக்கங்களுக்கு எடுத்துக்காட்டாக அமையும்‌ 
சொற்களைத்‌ தொகுத்து எழுதுக. 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. 'வேட்கை' என்னும்‌ சொல்லில்‌ ஐகாரக்‌ குறுக்கம்‌ பெறும்‌ மாத்திரை அளவு 


௮) அரை ஆ) ஒன்று இ) ஒன்றரை ஈ) இரண்டு 
2. மகரக்‌ குறுக்கம்‌ இடம்பெறாத சொல்‌ ________ ்‌ 
௮) போன்ம்‌ ஆ) மருண்ம்‌ இ) பழம்‌ விழுந்தது ஈ) பணம்‌ கிடைத்தது 
3. சொல்லின்‌ முதலில்‌ மட்டுமே இடம்‌ பெறுவது _______ 
௮) ஐகாரக்‌ குறுக்கம்‌ ஆ) ஒளகாரக்‌ குறுக்கம்‌ 
இ) மகரக்‌ குறுக்கம்‌ ஈ) ஆய்தக்‌ குறுக்கம்‌ 
குறுவினா 


1. ஒளகாரம்‌ எப்பொழுது முழுமையாக ஒலிக்கும்‌? 
2. சொல்லின்‌ முதல்‌, இடை, இறுதி ஆகிய இடங்களில்‌ ஐகாரக்குறுக்கம்‌ பெறும்‌ 
மாத்திரை அளவு யாது? 


3. மகரக்குறுக்கத்துக்கு இரண்டு எடுத்துக்காட்டுகள்‌ தருக. 


43 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 48 ஓ 20-03-2020 ரல | 


1] மொழியை ஆள்வோம்‌! 


கேட்க. 


இயற்கை ஆர்வலர்‌ ஒருவரது உரையைக்‌ கேட்டு மகிழ்க. 
கீழ்க்காணும்‌ தலைப்புகளுள்‌ ஒன்றைப்‌ பற்றி இரண்டு நிமிடம்‌ பேசுக. 

1. காட்டு வளமே நாட்டு வளம்‌! 

2. காட்டின்‌ பயன்கள்‌. 
சொல்லக்‌ கேட்டு எழுதுக. 

1. மரங்கள்‌ வெயிலை மறைக்கும்‌. 

2. மனிதர்‌ வாழ்வு இயற்கையோடு இயைந்தது. 

3. பெருவாழ்வு வாழ்ந்த மரம்‌ பேய்க்காற்றில்‌ சாய்ந்தது. 

4. காட்டின்‌ வளத்தைக்‌ குறிக்கும்‌ குறியீடு புலியாகும்‌. 

3. யானைகள்‌ கூட்டமாக வாழும்‌ இயல்புடையவை. 


அறிந்து பயன்படுத்துவோம்‌. 
பால்‌ ஐந்து வகைப்படும்‌. அவை ஆண்பால்‌, பெண்பால்‌, பலர்பால்‌, ஒன்றன்பால்‌, 
பலவின்பால்‌ ஆகியனவாகும்‌. 


உயர்திணையில்‌, 
1. ஓர்‌ ஆணைக்‌ குறிப்பது ஆண்பால்‌. (௭.கா.) மாணவன்‌, செல்வன்‌. 
2. ஒரு பெண்ணைக்‌ குறிப்பது பெண்பால்‌. (எ.கா) ஆதினி, மாணவி . 
3. ஒன்றுக்கு மேற்பட்டவர்களைக்‌ குறிப்பது பலர்பால்‌. (௭.கா.) மாணவர்கள்‌, மக்கள்‌ . 
அஃறிணையில்‌, 
4. ஒன்றைக்‌ குறிப்பது ஒன்றன்பால்‌. 
(எ.கா.) கல்‌, பசு. 
5. ஒன்றுக்கு மேற்பட்டவற்றைக்‌ குறிப்பது பலவின்பால்‌. 
(எ.கா.) மண்‌ புழுக்கள்‌, பசுக்கள்‌. 


எதிர்பாலுக்குரிய பெயர்களை எழுதுக. 


1. மகளிர்‌ ற தர்‌ 2. அரசன்‌ X ரு 
3. பெண்‌ இ டடட்ட 4. மாணவன்‌ நோ படட 
5. சிறுவன்‌ % __________ட 6. தோழி இ ப்பட்ட. 


44 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 44 ஓ 20-03-2020 ரல] | 


படத்திற்குப்‌ பொருத்தமான பாலை எழுதுக. 


ந பார்‌ 


பிழையைத்‌ திருத்திச்‌ சரியாக எழுதுக. 


(எ.கா.) கண்ணகி சிலம்பு அணிந்தான்‌. - கண்ணகி சிலம்பு அணிந்தாள்‌. 


1. கோவலன்‌ சிலம்பு விற்கப்‌ போனாள்‌. 
2. அரசர்கள்‌ நல்லாட்சி செய்தார்‌. 
க 3. பசு கன்றை ஈன்றன. க 
4. மேகங்கள்‌ சூழ்ந்து கொண்டது. 
3. குழலி நடனம்‌ ஆடியது. 
கடிதம்‌ எழுதுக. 
நீங்கள்‌ சென்று வந்த சுற்றுலா குறித்து உங்கள்‌ நண்பனுக்குக்‌ கடிதம்‌ எழுதுக. 


ae மொழியோடு விளையாடு 


வட்டத்திலுள்ள எழுத்துகளைப்‌ பயன்படுத்திச்‌ சொற்களை அமைக்க. 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 45 ஓ 20-03-2020 rane | | 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 46 ஓ 20-03-2020 ரல] | 


சொற்களை இணைத்துப்‌ புதிய சொற்கள்‌ அமைக்க. 


ட ௮ அண்ட்‌ கை! ட்‌ கை 


டட ணட கணா கண! அணை 
[விளையாடு [க 


(எ.கா.) வாழை + தாய்‌ = வாழைக்காய்‌ 


விடுகதைகளுக்கு விடை எழுதுக. 
1. மரம்‌ விட்டு மரம்‌ தாவுவேன்‌; குரங்கு அல்ல. 
வளைந்த வாலுண்டு; புலி அல்ல. 
கொட்டைகளைக்‌ கொறிப்பேன்‌; கிளி அல்ல. 


முதுகில்‌ மூன்று கோடுகளை உடையவன்‌. நான்‌ யார்‌? 


2. என்‌ பெயர்‌ மூன்று எழுத்துகளைக்‌ கொண்டது. 
முதலெழுத்தை நீக்கினால்‌ மறைப்பேன்‌. 
இரண்டாம்‌ எழுத்தை நீக்கினால்‌ குரைப்பேன்‌. 
மூன்றாம்‌ எழுத்தை நீக்கினால்‌ குதிப்பேன்‌. நான்‌ யார்‌? 


3. வெள்ளையாய்‌ இருப்பேன்‌; பால்‌ அல்ல. 
மீன்‌ பிடிப்பேன்‌; தூண்டில்‌ அல்ல 


குவமிருப்பேன்‌; முனிவரல்ல நான்‌ யார்‌? 


நிற்க அதற்குத்‌ தக... 


என்‌ பொறுப்புகள்‌... 
1. என்னால்‌ இயன்ற அளவு மரக்கன்றுகளை நட்டு வளர்ப்பேன்‌. 
2. இயற்கைச்‌ சமநிலையைப்‌ பேணிப்‌ பாதுகாப்பேன்‌. 


கலைச்சொல்‌ அறிவோம்‌. 


தீவு - Island உவமை - Parable 

இயற்கை வளம்‌ - Natural Resource காடு - Jungle 

வன விலங்குகள்‌ - Wild Animals வனவியல்‌ - Forestry 

வனப்‌ பாதுகாவலர்‌ - Forest Conservator பல்லுயிர்‌ மண்டலம்‌ - Bio Diversity 
_—- 


LT | 7 


Cc» இணையத்தில்‌ காண்க 


இந்தியாவிலுள்ள வனவிலங்குக்‌ காப்பகங்கள்‌ பற்றிய விவரங்களைத்‌ திரட்டி வருக. 


46 


பட 2பி 


"அணுவைத்‌ துளைத்து ஏழ்கடலைப்‌ புகட்டிக்‌ 
குறுகத்‌ தரித்த குறள்‌" 


என்று திருக்குறளின்‌ பெருமையை ஒளவையார்‌ போற்றுகிறார்‌. 
மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி, அஃது எவ்வாறு வாழ 
வேண்டும்‌ என்று நன்கு சிந்தித்து எழுதப்பட்ட நூல்‌ திருக்குறள்‌. 
இது போன்ற ஒரு நூல்‌ உலகில்‌ எந்த மொழியிலும்‌ இதுவரை 


நுழையும்முன்‌ 


தோன்றியது இல்லை என்பர்‌. அத்தகைய பெருமைமிகு திருக்குறளைப்‌ படிப்போம்‌. 


அழுக்காறாமை 


1. 


ஒழுக்காறாக்‌ கொள்க ஒருவன்தன்‌ நெஞ்சத்து 

அழுக்காறு இலாத இயல்பு. 

பொருள்‌ : ஒருவர்‌ தன்‌ நெஞ்சில்‌ பொறாமையில்லாத குணத்தையே ஒழுக்க 
நெறியாகக்‌ கொண்டு வாழ வேண்டும்‌. 


2. அவ்விய நெஞ்சத்தான்‌ ஆக்கமும்‌ செவ்வியான்‌ 
கேடும்‌ நினைக்கப்‌ படும்‌. 
பொருள்‌: பொறாமை கொண்டவருடைய செல்வமும்‌, பொறாமை இல்லாதவருடைய 
வறுமையும்‌ சான்றோரால்‌ ஆராயப்படும்‌. 
புறங்கூறாமை 


3. கண்நின்று கண்அறச்‌ சொல்லினும்‌ சொல்லற்க 


முன்இன்று பின்நோக்காச்‌ சொல்‌. 
பொருள்‌: ஒருவருக்கு நேர்நின்று கடுமையான சொற்களைச்‌ சொன்னாலும்‌ சொல்லலாம்‌. 
ஆனால்‌, அவர்‌ இல்லாதபோது புறங்கூறுதல்‌ கூடாது. 


ஏதிலார்‌ குற்றம்போல்‌ தம்குற்றம்‌ காண்கிற்பின்‌ 

தீதுண்டோ மன்னும்‌ உயிர்க்கு. * 

பொருள்‌: பிறருடைய குற்றத்தைக்‌ காண்பது போல்‌, தன்னுடைய குற்றத்தையும்‌ 
காண்பவருடைய வாழ்வில்‌ துன்பம்‌ இல்லை. 


47 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 47 ஓ 


20-03-2020 ரல] | 


அருளுடைமை 


ல 


அருட்செல்வம்‌ செல்வத்துள்‌ செல்வம்‌ பொருட்செல்வம்‌ 

பூரியார்‌ கண்ணும்‌ உ. 

பொருள்‌: அருளாகிய செல்வமே செல்வங்களுள்‌ சிறந்த செல்வமாகும்‌. பொருட்செல்வம்‌ 
இழிந்தவரிடத்திலும்‌ உள்ளது. 


வவியார்முன்‌ தன்னை நினைக்கதான்‌ தன்னின்‌ 
மெலியார்மேல்‌ செல்லும்‌ இடத்து. 
பொருள்‌: ஒருவர்‌ தம்மைவிட மெலிந்தவரை துன்புறுத்தும்போது, தம்மைவிட 


வலிமையுடையவரின்‌ முன்‌ தாம்‌ அஞ்சி நிற்கும்‌ நிலையை எண்ணிப்‌ பார்த்தல்‌ 
வேண்டும்‌. 


வாய்மை 


7 


வாய்மை எனப்படுவது யாதெனின்‌ யாதொன்றும்‌ 
தீமை இலாத சொலல்‌. * 


பொருள்‌: வாய்மை எனப்படூவது மற்றவர்க்கு ஒரு தீங்கும்‌ தராத சொற்களைச்‌ சொல்லுதல்‌ 
ஆகும்‌. 


தன்றெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தபின்‌ 

தன்நெஞ்சே தன்னைச்‌ சுடும்‌. 

பொருள்‌: ஒருவர்‌ தம்‌ நெஞ்சறிய பொய்‌ சொல்லக்கூடாது. அவ்வாறு கூறினால்‌ அவர்‌ 
நெஞ்சமே அவரை வருத்தும்‌. 


உள்ளத்தால்‌ பொய்யாது ஒழுகின்‌ உலகத்தார்‌ 

உள்ளத்துள்‌ எல்லாம்‌ உளன்‌. * 

பொருள்‌: உள்ளத்தில்‌ பொய்‌ இல்லாமல்‌ வாழ்பவர்‌, உலகத்தார்‌ உள்ளங்களில்‌ எல்லாம்‌ 
இருப்பவர்‌ ஆவார்‌. 


இறைமாட்சி 


10. இயற்றலும்‌ ஈட்டலும்‌ காத்தலும்‌ காத்த 


வகுத்தலும்‌ வல்லது அரசு. * 

பொருள்‌: பொருள்‌ வரும்‌ வழிகளை அறிதலும்‌, அவ்வழிகளில்‌ பொருள்களைச்‌ சேர்த்தலும்‌, 
சேர்த்த பொருளைப்‌ பாதுகாத்தலும்‌, காத்த பொருளைப்‌ பயனுள்ள வகையில்‌ 
திட்டமிட்டுச்‌ செலவிடூதலும்‌ சிறந்த அரசின்‌ செயல்களாகும்‌. 


48 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 48 ஓ 


20-03-2020 ரல | 


சிறப்புப்‌ பெயர்களாலும்‌ குறிப்பிடப்படுகிறார்‌. 

தமிழ்நூல்களில்‌ 'திரு' என்னும்‌ அடைமொழியோடூ வருகின்ற முதல்‌ 
நூல்‌ திருக்குறள்‌ ஆகும்‌. திருக்குறள்‌ அறத்துப்பால்‌, பொருட்பால்‌, 
இன்பத்துப்பால்‌ என்ற மூன்று பகுப்புகளைக்‌ கொண்டது. இதில்‌ அறம்‌- 


நூல்‌ வெளி 
திருக்குறளைத்‌ தந்த திருவள்ளுவர்‌ இரண்டாயிரம்‌ 
ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்‌ என்று கூறுவர்‌. இவர்‌ 
முதற்பாவலர்‌, பொய்யில்‌ புலவர்‌, செந்நாப்போதார்‌ போன்ற 


38, பொருள்‌-70, இன்பம்‌-25 என மொத்தம்‌ 133 அதிகாரங்கள்‌ உள்ளன. அதிகாரத்திற்கு 
1௦ குறட்பாக்கள்‌ வீதம்‌ 1330 குறட்பாக்கள்‌ உள்ளன. இதற்கு முப்பால்‌, தெய்வநூல்‌, 
பொய்யாமொழி போன்ற பிற பெயர்களும்‌ உள்ளன. 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 
I: 


வாய்மை எனப்படுவது ______ 


௮) அன்பாகப்‌ பேசுதல்‌ ஆ) தீங்குதராத சொற்களைப்‌ பேசுதல்‌ 
இ) தமிழில்‌ பேசுதல்‌ ஈ) சத்தமாகப்‌ பேசுதல்‌ 

செல்வம்‌ சான்றோர்களால்‌ ஆராயப்படும்‌. 

௮) மன்னன்‌ ஆ) பொறாமை இல்லாதவன்‌ 

இ) பொறாமை உள்ளவன்‌ செல்வந்தன்‌ 

'பொருட்செல்வம்‌' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ______ . 
௮) பொரு 4+ செல்வம்‌ அ) பொருட்‌ 4 செல்வம்‌ 

இ) பொருள்‌ - செல்வம்‌ ஈ) பொரும்‌ + செல்வம்‌ 

'யாதெனின்‌' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ______ 

அ) யா4எனின்‌ ஆ) யாது-தெனின்‌ இ) யாதெனின்‌ ஈ) யாது*எனின்‌ 
தன்‌*நெஞ்சு என்பதனைச்‌ சேர்த்தெழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ ______ ள்‌ 

௮) தன்நெஞ்சு அ) தன்னெஞ்சு இ) தானெஞ்சு ஈ) தனெஞ்சு 
தீது- உண்டோ என்பதனைச்‌ சேர்த்தெழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ _________ 
அ) தீதுண்டோ ஆ) தீதுஉண்டோ இ) கீகிண்டோ ஈ) தீயுண்டோ 


49 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 49 ஓ 


20-03-2020 ரல | 


சிறந்த அரசின்‌ பணிகளை வரிசைப்படுத்தி எழுதுக. 
அ) பொருளைப்‌ பிரித்துச்‌ செலவு செய்தல்‌. 
ஆ) பொருள்‌ வரும்‌ வழிகளை அறிதல்‌. 
இ) சேர்த்த பொருளைப்‌ பாதுகாத்தல்‌. 
ஈ) பொருள்களைச்‌ சேர்த்தல்‌. 

குறுவினா 
1. எப்போது தன்நெஞ்சே தன்னை வருத்தும்‌? 
2. வாழும்‌ நெறி யாது? 


3. உலகத்தார்‌ உள்ளங்களில்‌ எல்லாம்‌ இருப்பவன்‌ யார்‌? 


கீழ்க்காணும்‌ சொற்களைக்‌ கொண்டு திருக்குறள்‌ அமைக்க. 


அச்செல்வம்‌ தலை 


செல்வம்‌ ட அ ] 


பின்வரும்‌ பத்திக்குப்‌ பொருத்தமான திருக்குறளைத்‌ தேர்ந்தெடு. 

அறவழி என்றவுடன்‌ நம்‌ நினைவுக்கு வருபவர்‌ தேசத்தந்தை காந்தியடிகள்‌. அவர்‌ தம்‌ 
சிறு வயதில்‌ 'அரிச்சந்திரன்‌ நாடகத்தைப்‌ பார்த்தார்‌. அதில்‌ அரிச்சந்திரன்‌ என்னும்‌ மன்னர்‌ 
'பொய்‌ பேசாமை என்னும்‌ அறத்தை எத்தகைய சூழ்நிலையிலும்‌ தவறாமல்‌ கடைப்பிடித்தார்‌. 
இந்த நாடகத்தைக்‌ கண்ட காந்தியடிகள்‌ தாமும்‌ பொய்‌ பேசாமையைக்‌ கடைப்பிடிக்க 
வேண்டும்‌ என்று உறுதி பூண்டார்‌. அதனைத்‌ தம்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ பின்பற்றினார்‌. 
இப்பண்பே காந்தியடிகள்‌ எல்லார்‌ இதயத்திலும்‌ இடம்‌ பிடிக்கக்‌ காரணமாக அமைந்தது. 


1.  ஒழுக்காறாக்‌ கொள்க ஒருவன்தன்‌ நெஞ்சத்து 
அழுக்காறு இலாத இயல்பு. 

2. வாய்மை எனப்படுவது யாதெனின்‌ யாதொன்றும்‌ 
தீமை இலாத சொலல்‌. 

3. உள்ளத்தால்‌ பொய்யாது ஒழுகின்‌ உலகத்தார்‌ 


உள்ளத்துள்‌ எல்லாம்‌ உளன்‌. 


5௦ 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 50 ஓ 20-03-2020 177s | | 


நாடு அதை நாடு 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ pi 


புறநானூற்றுப்‌ பாடலின்‌ மையக்கருத்து வெளிப்படும்‌ வகையில்‌ உணர்ச்சியுடன்‌ 
வாய்விட்டுப்‌ படித்தல்‌ 


கதைப்பாடல்‌ பகுதியைப்‌ படித்து நயங்களை அறிதல்‌. 


> நாட்டுப்பற்றில்‌ சிறந்து விளங்கிய ஆளுமைகள்‌ குறித்த தகவல்களைப்‌ பாடப்பகுதி 
வழி புரிந்து கொள்ளுதல்‌ 


> சொற்கள்‌ மற்றும்‌ தொடர்களில்‌ பயின்றுவரும்‌ வினைமுற்றுகளை அறிந்து 
பயன்படுத்துதல்‌ 


51 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 51 ஓ 20-03-2020 1:௭௯ | | 


ஓ 


௫ கவிதைப்பேழை [1] 
TD 
மூன்று புலி தங்கிய குகை 


தமிழர்கள்‌ பழங்காலம்‌ முதலே கல்வியிலும்‌ வீரத்திலும்‌ சிறந்து 
விளங்கினர்‌. நாட்டைக்‌ காக்கப்‌ போர்க்களம்‌ செல்வதைத்‌ 
தம்‌ முதன்மையான கடமைகளுள்‌ ஒன்றாகக்‌ கருதினர்‌. 

நுழையும்முன்‌ கல்வியறிவும்‌ கவிபாடும்‌ திறனும்‌ பெற்ற சங்ககாலத்‌ தாய்‌ 
ஒருவர்‌ தம்‌ மகனின்‌ வீரத்தைப்‌ பற்றிப்‌ பெருமிதத்துடன்‌ கூறும்‌ 
செய்தியை அறிவோம்‌. 


கவிநடை உரை 
எம்‌ சிறுகுடிலின்‌ அழகிய தூணைப்‌ பற்றி நின்று 

என்‌ மகன்‌ எங்கே என்று வினவும்‌ பெண்ணே! 
அவனிருக்கும்‌ இடம்‌ யானறியேன்‌; 

புலி தங்கிச்‌ சென்ற குகை போல 

அவனைப்‌ பெற்ற வயிறு இங்குள்ளது; 

ஒருவேளை அவன்‌ போர்க்களத்தில்‌ இருக்கக்‌ கூடும்‌! 
சொல்லும்‌ பொருளும்‌ 

சிற்றில்‌ - சிறு வீடு யாண்டு - எங்கே 

கல்‌ அளை - குற்குகை ஈன்ற வயிறு - பெற்றெடுத்த வயிறு 
பாடலின்‌ பொருள்‌ 

(சால்புடைய பெண்‌ ஒருத்தி புலவரின்‌ வீட்டிற்குச்‌ சென்று, அன்னையே! உன்‌ மகன்‌ 
எங்கு உள்ளான்‌? என்று கேட்டாள்‌. ) 

'சிறு அளவிலான எம்‌ வீட்டின்‌ தூணைப்‌ பற்றிக்கொண்டு, ஏதும்‌ அறியாதவள்‌ போல 
நீ "உன்‌ மகன்‌ எங்கே?" என என்னைச்‌ கேட்கிறாய்‌. அவன்‌ எங்குள்ளான்‌ என்று எனக்குத்‌ 
தெரியவில்லை. ஆயினும்‌ புலி தங்கிச்‌ சென்ற குகை போல அவனைப்‌ பெற்றெடுத்த வயிறு 
என்னிடம்‌ உள்ளது. அவன்‌ இங்கில்லை எனில்‌ போர்க்களத்தில்‌ இருக்கக்கூடும்‌. போய்க்‌ 
காண்பாயாக' என்று புலவர்‌ பதிலளித்தார்‌. 


52 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 52 ஓ 20-03-2020 1:௭௯ | | 


நூல்‌ வெளி 


காவற்பெண்டு சங்ககாலப்‌ பெண்பாற்புலவர்களுள்‌ ஒருவர்‌. சோழ மன்னன்‌ 
போரவைக்‌ கோப்பெரு நற்கிள்ளியின்‌ செவிலித்தாயாக விளங்கியவர்‌ என்பர்‌. 
கல்வியில்‌ தேர்ச்சியும்‌ கவிபாடும்‌ ஆற்றலும்‌ மிக்க இவர்‌, சங்க கால மக்களின்‌ 
வீரத்தைக்‌ கருப்பொருளாகக்‌ கொண்டு இப்பாடலைப்‌ பாடியுள்ளார்‌. இவர்‌ பாடிய ஒரே ஒரு 
பாடல்‌ புறநானூற்றில்‌ இடம்பெற்றுள்ளது. 


புறநானூறு எட்டுத்தொகை நூல்களுள்‌ ஒன்று. இந்நூல்‌ பண்டைக்காலத்‌ தமிழ்‌ மக்களின்‌ 
வாழ்க்கைமுறை, நாகரிகம்‌, பண்பாடு, வீரம்‌ முதலியவற்றை வெளிப்படுத்தும்‌ நூலாக 
விளங்குகிறது. இந்நூலில்‌ 86-ஆம்‌ பாடல்‌ இங்குத்‌ தரப்பட்டுள்ளது. 


ஓ 


249... நு க . 
Ey கற்பவை கற்றபின்‌ 


1. சங்க காலப்‌ பெண்பாற்‌ புலவர்களின்‌ பெயர்களை அறிந்து எழுதுக. 


2. பண்டைக்காலப்‌ போர்க்கருவிகள்‌ சிலவற்றைப்‌ படம்‌ வரைந்து அவற்றின்‌ 
பெயர்களை எழுதுக. 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. 'யாண்டு' என்னும்‌ சொல்லின்‌ பொருள்‌ 


௮) எனது ஆ) எங்கு இ) எவ்வளவு ஈ) எது 

2. 'யாண்டுளனோ?' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ______ 
௮) யாண்டு * உளனோ? ஆ) யாண்‌ + உளனோ? 
இ) யா-* உளனோ? ஈ) யாண்டு * உனோ? 


3. கல்‌ 4 அளை என்பதனைச்‌ சேர்த்தெழுகக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ _______ 
௮) கல்லளை ஆ) கல்‌அளை இ) கலலளை ஈ) கல்லுளை 
குறுவினா 
கும்‌ வயிற்றுக்குத்‌ தாய்‌ எதனை உவமையாகக்‌ கூறுகிறார்‌? 
சிறுவினா 
தம்‌ மகன்‌ குறித்துத்‌ தாய்‌ கூறிய செய்திகளைத்‌ தொகுத்து எழுதுக. 
சிந்தனை வினா 
தாய்‌ தன்‌ வயிற்றைப்‌ புலி தங்கிச்சென்ற குகையோடு ஒப்பிடுவது ஏன்‌? 


53 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 53 ஓ 


20-03-2020 177s | | 


தமிழ்நாட்டில்‌ பல வகையான நாட்டுப்புற இலக்கியங்கள்‌ 
வழங்கி வருகின்றன. அவற்றுள்‌ கதைப்பாடல்‌ என்பது கதை 
தழுவிய நிலையில்‌ அமையும்‌ பாடல்‌ ஆகும்‌. அது சமூகக்கதைப்‌ 
நுழையும்முன்‌ பாடல்‌, வரலாற்றுக்கதைப்‌ பாடல்‌, புராணக்கதைப்‌ பாடல்‌ எனப்‌ 
பலவகைப்படும்‌. வீரபாண்டிய கட்டபொம்மனின்‌ வரலாற்றைக்‌ 
கூறும்‌ கதைப்பாடலின்‌ ஒரு பகுதியை அறிவோம்‌. 


சுத்தவீர சூரன்‌ கட்ட பொம்முதுரை 


துலங்கும்‌ பாஞ்சை வளங்கள்‌ சொல்வேன்‌ 


நாட்டு வளங்களைச்‌ சொல்லுகிறேன்‌ - பாஞ்சைக்‌ 
கோட்டை வளங்களைக்‌ கேளுமையா 
கோட்டைகளாம்‌ சுத்துக்‌ கோட்டைகளாம்‌ - மதில்‌ 


கோட்டைகள்தான்‌ கெட்டி வேலைகளாம்‌ 


54 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 54 ஓ 20-03-2020 வி | 


சொல்லும்‌ பொருளும்‌ 


சூரன்‌ - 
பொக்கிஷம்‌ - 
சாஸ்தி = 


விஸ்தாரம்‌ - 


ஓ 


வீட்டிலுயர்‌ மணிமேடைகளாம்‌ - மெத்தை 


வீடுகளா மதிலோடை களாம்‌ 


பூட்டுங்கதவுகள்‌ நேர்த்திகளாம்‌ - பணப்‌ 


பொக்கிஷ வீடும்பார்‌ சாஸ்திகளாம்‌ 


ஆசார வாசல்‌ அலங்காரம்‌ - துரை 
ராசன்‌ கட்டபொம்மு சிங்காரம்‌ 
ராசாதி ராசன்‌ அரண்மனையில்‌ - பாஞ்சை 
நாட்டரசன்‌ கொலுவீற்றிருந்தான்‌. 
விந்தையாகத்‌ சதெருவீதிகளும்‌ - வெகு 
விஸ்தாரமாய்க்‌ கடை வாசல்களும்‌ 
நந்தவனங்களும்‌ சந்தனச்‌ சோலையும்‌ - அங்கே 
நதியும்‌ செந்நெல்‌ கமுகுகளும்‌, 
வாரணச்‌ சாலை ஒருபுறமாம்‌ - பரி 
வளரும்‌ சாலை ஒருபுறமாம்‌ 
தோரண மேடை ஒருபுறமாம்‌ - தெருச்‌ 


சொக்கட்டான்‌ சாறியல்ஓர்‌ புறமாம்‌ 


சோலையில்‌ மாங்குயில்‌ கூப்பிடுமாம்‌ - வளம்‌ 
சொல்லி மயில்‌ விளையாடிடுமாம்‌ 
அன்பு வளர்ந்தேறும்‌ பாஞ்சாலநாட்டில்‌ - சில 


அதிசயம்‌ சொல்கிறேன்‌ கேளுமையா 


முயலும்‌ நாயை விரட்டிடுமாம்‌ - நல்ல 
முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே 
பசுவும்‌ புலியும்‌ ஒரு துறையில்‌ - வந்து 
பால்குடிக்குந்‌ தண்ணீர்‌ தான்‌ குடிக்கும்‌. 
கறந்த பாலையுங்‌ காகங்‌ குடியாது - எங்கள்‌ 
கட்டபொம்மு துரை பேரு சொன்னால்‌ 
வரந்தருவாளே சக்க தேவி - திரு 


வாக்கருள்‌ செய்வாளை சக்க தேவி 


வீரன்‌ வாரணம்‌ - யானை 

செல்வம்‌ பரி - குதிரை 

மிகுதி சிங்காரம்‌ - அழகு 

பெரும்பரப்பு கமுகு - பாக்கு 
55 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 55 


20-03-2020 1775s | | 


பாடலின்‌ பொருள்‌ 


குறையில்லாத வீரனாகிய கட்டபொம்மன்‌ இருந்து ஆட்சி செய்யும்‌ 
பாஞ்சாலங்குறிச்சியின்‌ வளங்களைக்‌ கூறுகின்றேன்‌. 


அந்நாட்டின்‌ வளத்தையும்‌ பாஞ்சாலங்குறிச்சிக்‌ கோட்டையின்‌ வளத்தையும்‌ 
கேளுங்கள்‌. அந்நகரில்‌ பல சுற்றுகளாகக்‌ கோட்டைகள்‌ இருக்கும்‌. அவை மதில்களால்‌ 
சூழப்பட்டவையாக மிகவும்‌ வலிமையாகக்‌ கட்டப்பட்டிருக்கும்‌. 


வீடுகள்தோறும்‌ மணிகளால்‌ அழகுசெய்யப்பட்ட மேடைகள்‌ இருக்கும்‌. வீடுகள்‌ 
எல்லாம்‌ மதில்களால்‌ சூழப்பட்ட மாடிவீடுகளாக இருக்கும்‌. வீட்டுக்‌ கதவுகள்‌ மிகவும்‌ 
நேர்த்தியாகவும்‌ வீடுகள்‌ செல்வம்‌ நிறைந்தவையாகவும்‌ இருக்கும்‌. 

அரண்மனை வாயில்‌ முறைப்படி அழகுபடுத்தப்பட்டு இருக்கும்‌. அழகு மிகுந்த 
அரசனாகிய கட்டபொம்மன்‌ அரசவையில்‌ வீற்றிருப்பான்‌. 

புதுமையான தெருவீதிகளும்‌ பெரும்பரப்பில்‌ அமைந்த கடைகளும்‌ இருக்கும்‌. 
பூஞ்சோலைகளும்‌ சந்தனமரச்‌ சோலைகளும்‌ ஆறுகளும்‌ நெல்வயல்களும்‌ பாக்குத்‌ 
தோப்புகளும்‌ அந்நாட்டிற்கு அழகு சேர்க்கும்‌. 

யானைக்‌ கூடமும்‌ குதிரைக்‌ கொட்டிலும்‌ ஒருபுறம்‌ இருக்கும்‌. தோரணங்கள்‌ கட்டப்பட்ட 
மேடையும்‌ தாயம்‌ ஆடுவதற்கான இடமும்‌ ஒருபுறம்‌ இருக்கும்‌. 

சோலைகளில்‌ குயில்கள்‌ கூவும்‌. மயில்கள்‌ நாட்டின்‌ வளத்தைக்‌ கூறி விளையாடும்‌. 
அன்பு வளரும்‌ நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சியில்‌ நிகழும்‌ சில விந்தைகளைச்‌ சொல்கிறேன்‌. 

வீரம்‌ மிகுந்த நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சியில்‌ உள்ள முயலானது தன்னைப்‌ 
பிடிக்கவரும்‌ வேட்டை நாயை எதிர்த்து விரட்டிவிடும்‌. பசுவும்‌ புலியும்‌ நீர்நிலையின்‌ ஒரே 
துறையில்‌ நின்று பால்போன்ற தண்ணீரைக்‌ குடிக்கும்‌. 

மன்னன்‌ கட்டபொம்மனின்‌ பெயரைச்‌ சொன்னால்‌ கறந்து வைத்த பாலைக்கூடக்‌ காகம்‌ 
குடிக்காது. 

சக்கமாதேவி பாஞ்சாலங்குறிச்சிக்குத்‌ திருவாக்கு அருள்வாள்‌. 


நூல்‌ வெளி 


கட்டபொம்மன்‌ கதைப்பாடல்கள்‌ பல வடிவங்களில்‌ வழங்கி வருகின்றன. அவை 
பலரால்‌ பதிப்பிக்கப்பட்டுள்ளன. நம்‌ பாடப்பகுதி நா. வானமாமலை தொகுத்து 


வெளியிட்டுள்ள வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல்‌ என்னும்‌ நூலில்‌ இருந்து 
எடுக்கப்பட்டது. 


மை கா ்‌ 
டு கற்பவை கற்றபின்‌ 


உங்கள்‌ வீட்டில்‌ உள்ள பெரியோரிடம்‌ நாட்டுப்புறக்கதைப்‌ பாடல்களைக்‌ கேட்டு 
வந்து வகுப்பறையில்‌ பகிர்க. 


56 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 56 ஓ 20-03-2020 1775s | | 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 
ல அசைந்து வந்தது. 


1. ஊர்வலத்தின்‌ முன்னால்‌ 


௮) தோரணம்‌ அ) வானரம்‌ இ) வாரணம்‌ ஈ) சந்தனம்‌ 

2. பாஞ்சாலங்குறிச்சியில்‌ _____ நாயை விரட்டிடும்‌, 
௮) முயல்‌ ஆ) நரி இ) பரி ஈ) புலி 

3. மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது _____ ள்‌ 
௮) மெத்தை விரிக்கப்பட்ட வீடு ஆ) படுக்கையறை உள்ள வீடு 
இ) மேட்டுப்‌ பகுதியில்‌ உள்ள வீடு ஈ) மாடி வீடு 

4. 'பூட்டுங்கதவுகள்‌' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது _____ 
௮) பூட்டு * கதவுகள்‌ ஆ) பூட்டும்‌ + கதவுகள்‌ 
இ) பூட்டின்‌ + கதவுகள்‌ ஈ) பூட்டிய * கதவுகள்‌ 

5. 'தோரணமேடை' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது _____ 
௮) தோரணம்‌ + மேடை ஆ) தோரண 4 மேடை 

இ இ) தோரணம்‌ 4 ஒடை ஈ) தோரணம்‌ + ஓடை ஓ 

6. வாசல்‌ 4 அலங்காரம்‌ என்பதனைச்‌ சேர்த்தெழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ _____ 
௮) வாசல்‌அலங்காரம்‌ ஆ) வாசலங்காரம்‌ 
இ) வாசலலங்காரம்‌ ஈ) வாசலிங்காரம்‌ 

பொருத்துக. 

பொக்கிஷம்‌ - அழகு 

சாஸ்தி ப்‌ செல்வம்‌ 

விஸ்தாரம்‌ - மிகுதி 

சிங்காரம்‌ - பெரும்‌ பரப்பு 

குறுவினா 


1. பாஞ்சாலங்குறிச்சியின்‌ கோட்டைகள்‌ பற்றிக்‌ கூறுக. 
2. பாஞ்சாலங்குறிச்சியின்‌ இயற்கை வளம்‌ எத்தகையது? 
சிறுவினா 
1. பாஞ்சாலங்குறிச்சியில்‌ வீடுகள்‌ எவ்வாறு இருக்கும்‌? 
2. பாஞ்சாலங்குறிச்சியின்‌ வீரத்துக்குச்‌ சான்றாகும்‌ நிகழ்வுகள்‌ பற்றி எழுதுக. 
சிந்தனை வினா 
நாட்டுப்புறக்கதைப்‌ பாடல்களில்‌ கட்டபொம்மன்‌ பெரிதும்‌ புகழப்படக்‌ காரணம்‌ என்ன? 


57 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 57 ஓ 20-03-2020 1775s | | 


உரைநடை உலகம்‌ [1] 


தேசியம்‌ காத்த செம்மல்‌ 
பசும்பொன்‌ ௨. முத்துராமலிங்கத்தேவர்‌ 


தமது தொண்டால்‌ மக்களின்‌ 

உள்ளங்களைக்‌ கவர்ந்த தலைவர்கள்‌ பலர்‌. 

நாட்டின்‌ விடுதலைக்காகப்‌ பாடுபட்டோர்‌ பலர்‌. 

நுழையும்முன்‌ சமுதாயப்‌ பணி செய்தோர்‌ பலர்‌. அரசியல்‌ 

பணி செய்தோர்‌ பலர்‌. இவை அனைத்தையும்‌ 

ஒருசேரச்‌ செய்து புகழ்‌ பெற்ற தலைவர்‌ 
ஒருவரைப்‌ பற்றி அறிவோம்‌. 


தேசியம்‌ உடல்‌, தெய்வீகம்‌ உயிர்‌ 

எனக்‌ கருதி மக்கள்‌ தொண்டு செய்தவர்‌ 
பசும்பொன்‌ ௨. முத்துராமலிங்கத்தேவர்‌. இவர்‌ 
'வீரப்பேச்சால்‌ எத்தனையோ தியாகிகளையும்‌ 
விவேகப்பேச்சால்‌ எத்தனையோ 
அறிவாளிகளையும்‌ உண்டாக்கியவர்‌; 
உண்மையை மறைக்காமல்‌ வெளியிடுவதில்‌ இ 
தனித்துணிச்சல்‌ பெற்றவர்‌: சுத்தத்‌ தியாகி 
என்று தந்தை பெரியாரால்‌ பாராட்டப்பட்டவர்‌. 
இளமைக்காலம்‌ 

முத்துராமலிங்கத்தேவர்‌ கி.பி.(பொ.ஆ.பி) 
1908 ஆம்‌ ஆண்டு அக்டோபர்த்‌ திங்கள்‌ 
முப்பதாம்‌ நாள்‌ இராமநாதபுரம்‌ மாவட்டத்தில்‌ 
பசும்பொன்‌ என்னும்‌ ஊரில்‌ செல்வச்‌ செழிப்பு 
மிகுந்த குடும்பத்தில்‌ பிறந்தார்‌. அவருடைய 
பெற்றோர்‌ உக்கிர பாண்டியத்தேவர்‌ 
- இந்திராணி அம்மையார்‌. இவர்‌ 
இளமையிலேயே அன்னையை இழந்ததால்‌ 
இசுலாமியத்‌ தாய்‌ ஒருவரால்‌ பாலூட்டி 
வளர்க்கப்பட்டார்‌. 


முத்துராமலிங்கத்தேவர்‌ தன்‌ தொடக்கக்கல்வியைக்‌ கமுதியிலும்‌ உயர்நிலைக்‌ கல்வியை 
மதுரை பசுமலைப்‌ பள்ளியிலும்‌ இராமநாகபுரத்திலும்‌ பயின்றார்‌. இவர்‌ இராமநாதபுரத்தில்‌ 
படித்துக்‌ கொண்டிருந்தபோது அவ்வூரில்‌ பிளேக்‌ நோய்‌ பரவியதால்‌ அவரது படிப்பு பாதியில்‌ 
நின்றது. அதன்பிறகு தாமாகவே நிறைய நூல்களைப்‌ படித்துத்‌ தமது அறிவையும்‌ ஆற்றலையும்‌ 
வளர்த்துக்‌ கொண்டார்‌. 


58 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 58 ஓ 20-03-2020 வி | 


பல்துறை ஆற்றல்‌ 

முத்துராமலிங்கத்தேவர்‌ தமிழ்‌, ஆங்கிலம்‌ ஆகிய இருமொழிகளிலும்‌ சொற்பொழிவு 
ஆற்றும்‌ திறன்‌ பெற்றிருந்தார்‌. சிலம்பம்‌, குதிரை ஏற்றம்‌, துப்பாக்கிச்சுடுதல்‌, 
சோதிடம்‌, மருத்துவம்‌ போன்ற பலதுறைகளிலும்‌ ஆற்றல்‌ உடையவராக விளங்கினார்‌. 
முத்துராமலிங்கத்தேவர்‌ இளமையிலேயே அரசியலில்‌ ஆர்வம்‌ கொண்டிருந்தார்‌. 
விடுதலைப்‌ போராட்டத்தில்‌ பங்கு 

முத்துராமலிங்கத்தேவர்‌ இந்திய விடுதலைப்‌ போராட்டத்தில்‌ தீவிரமாகப்‌ 
பங்கேற்றார்‌. தமது பேச்சாற்றலால்‌ ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம்‌ பெரும்‌ 
எழுச்சியை ஏற்படுத்தினார்‌. மேடைகளில்‌ அவர்‌ ஆற்றிய வீர உரையைக்‌ கேட்ட மக்கள்‌ 
ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறுகொண்டு எழுந்தனர்‌. அதனால்‌ அச்சமடைந்த ஆங்கில 
அரசு பலமுறை அவரைக்‌ கைது செய்து சிறையில்‌ அடைத்தது. மேலும்‌ வாய்ப்பூட்டுச்‌ 
சட்டம்‌ மூலம்‌ மேடைகளில்‌ அரசியல்‌ பேசக்கூடாது என்று அவருக்குத்‌ தடை விதித்தது. 
வடஇந்தியாவில்‌ வாய்ப்பூட்டுச்‌ சட்டத்தின்படி பேசத்‌ தடை விதிக்கப்பட்ட தலைவர்‌ 
பாலகங்காதர திலகர்‌. அவரைப்போலவே தென்னாட்டில்‌ அச்சட்டத்திற்கு ஆட்பட்ட 
தலைவர்‌ முத்துராமலிங்கத்தேவர்‌ என்பது குறிப்பிடத்தக்கது. இவரது விடுதலை 
வேட்கையை அறிந்த திரு. வி. கலியாணசுந்தரனார்‌ தேசியம்‌ காத்த செம்மல்‌ என்று 
பாராட்டியுள்ளார்‌. 


நேதாஜியுடன்‌ தொடர்பு 

வங்கச்சிங்கம்‌ என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ்‌ சந்திரபோசுடன்‌ நெருங்கிய 
தொடர்பு கொண்டிருந்தார்‌. அவரைத்‌ தமது அரசியல்‌ குருவாக ஏற்றுக்கொண்டார்‌. 
முத்துராமலிங்கத்தேவரின்‌ அழைப்பை ஏற்றுக்‌ கி.பி.பொ.ஆ.) 1939 ஆம்‌ ஆண்டு 
செப்டம்பர்த்‌ திங்கள்‌ ஆறாம்‌ நாள்‌ நேதாஜி மதுரைக்கு வருகை தந்தார்‌. நேதாஜி 
தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில்‌ முத்துராமலிங்கத்தேவரின்‌ முயற்சியால்‌ 
ஏராளமான தமிழர்கள்‌ இணைந்தனர்‌. விடுதலைக்குப்பின்‌ நேதாஜி என்னும்‌ பெயரில்‌ 
வார இதழ்‌ ஒன்றையும்‌ நடத்தினார்‌. 
பேச்சாற்றல்‌ 

தமது பேச்சாற்றலால்‌ அனைவரையும்‌ கவர்ந்தவர்‌ முத்துராமலிங்கத்தேவர்‌. அவர்‌ முதன்‌ 
முதலில்‌ சாயல்குடி என்னும்‌ ஊரில்‌ விவேகானந்தரின்‌ பெருமை என்னும்‌ தலைப்பில்‌ மூன்று 
மணிநேரம்‌ உரையாற்றினார்‌. அந்தக்‌ கூட்டத்தில்‌ பெருந்தலைவர்‌ காமராசரும்‌ இருந்தார்‌. 
'இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான்‌ கேட்டதில்லை: முத்துராமலிங்கத்தேவரின்‌ 


பசும்பொன்னில்‌ உள்ள முத்துராமலிங்கத்தேவர்‌ நினைவிடத்தில்‌ அவர்‌ தோன்றி 


மறைந்த அக்டோபர்‌ முப்பதாம்‌ நாள்‌ ஆண்டுதோறும்‌ தமிழக அரசின்‌ சார்பில்‌ அரசு 
விழா எடுக்கப்படுகிறது. தமிழகச்‌ சட்டமன்றத்தில்‌ அவரது திருவுருவப்படம்‌ திறந்து 
வைக்கப்பட்டூுள்ளது. சென்னையில்‌ அரசு சார்பாகச்‌ சிலை அமைக்கப்பட்டூள்ளது. இந்திய 
நாடளுமன்ற வளாகத்திலும்‌ சிலை வைக்கப்பட்டூள்ளது. இந்திய அரசால்‌ 1995 இல்‌ தபால்‌ 
தலை வெளியிடப்பட்டது. 


59 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 59 ஓ 20-03-2020 177s | | 


வீரம்மிக்க பேச்சு விடுதலைப்‌ போருக்கு 
மிகவும்‌ உதவும்‌ என்று காமராசர்‌ 
மகிழ்ந்தார்‌. 
மேலும்‌, தலைவர்கள்‌ 
பலர்‌ முத்துராமலிங்கத்தேவரின்‌ 
பேச்சாற்றலைப்‌ பாராட்டியுள்ளனர்‌. 
'தென்னாட்டுச்‌ சிங்கம்‌ என்று 
தேவரைச்‌ சொல்லுகிறார்களே, 
அது சாலப்பொருந்தும்‌ என அவரது 
தோற்றத்தைப்‌ பார்த்த உடனேயே 
நினைத்தேன்‌. அவர்‌ பேசத்‌ தொடங்கியதும்‌ 
சிங்கத்தின்‌ முழக்கம்‌ போலவே 
இருந்தது என்று அறிஞர்‌ அண்ணாவும்‌ 
அவரைப்‌ புகழ்ந்துரைத்துள்ளார்‌. 
'முத்துராமலிங்கத்தேவர்‌ பேச்சு 
உள்ளத்தில்‌ இருந்து வெளிவருகிறது: 
நேதாஜியுடன்‌ முத்துராமலிங்கத்தேவர்‌ உதடுகளிலிருந்து அல்ல. உள்ளத்தால்‌ 
எதிலும்‌ பற்றற்று உண்மையெனப்‌ பட்டதை மறைக்காமல்‌ அப்படியே பேசிவிடுவது அவர்‌ 
வழக்கம்‌' என்று மூதறிஞர்‌ இராஜாஜி பாராட்டியுள்ளார்‌. பாராளுமன்றத்தில்‌ இவர்‌ ஆங்கிலத்தில்‌ 
பேசிய பேச்சு வெள்ளையர்‌ காலத்தில்‌ விட்டல்‌ பாய்‌, வல்லபபாய்‌ பட்டேல்‌ போன்ற மேதைகள்‌ 
பேசிய பேச்சைப்‌ போல்‌ இருந்ததாக வடஇந்திய இதழ்கள்‌ பாராட்டின. அவர்‌ சட்டமன்ற 
உறுப்பினராக இருந்த போது சட்டமன்றத்தில்‌ ஆற்றிய உரைகளை அனைவரும்‌ பாராட்டினர்‌. 


தேர்தல்‌ வெற்றிகள்‌ 

மக்களின்‌ பேராதரவு பெற்ற தலைவராக விளங்கியவர்‌ பசும்பொன்‌ முத்துராமலிங்கத்தேவர்‌. 
1937 இல்‌ நடைபெற்ற சட்டமன்றத்‌ தேர்தலில்‌ இராமநாதபுரம்‌ அரசர்‌ சண்முக ராஜேஸ்வர 
சேதுபதியை எதிர்த்துப்‌ போட்டியிட்டு வெற்றிபெற்றார்‌. அப்போது இலண்டனில்‌ பாரிஸ்டருக்குப்‌ 
படித்துவந்த தோழர்‌ கே. டி. கே. தங்கமணி, 'இந்தியத்‌ தேர்தலில்‌ இராமநாதபுரம்‌ மன்னரை 
எதிர்த்துப்‌ போட்டியிட்ட தேவர்‌ அவர்களின்‌ வெற்றியையும்‌ பொப்பிலி அரசரை எதிர்த்துப்‌ 
போட்டியிட்ட வி.வி.கிரி அவர்களின்‌ வெற்றியையுமே இந்திய மாணவர்கள்‌ எதிர்பார்த்திருந்தோம்‌ 
எனக்‌ குறிப்பிட்டிருந்தார்‌. 1946 இல்‌ போட்டியின்றி வெற்றிபெற்றார்‌. 1952, 1957 ஆகிய ஆண்டுகளில்‌ 
நடந்த சட்டமன்ற, நாடாளுமன்றத்‌ தேர்தல்களில்‌ போட்டியிட்டு இரண்டிலும்‌ வெற்றி பெற்றார்‌. 
1962 இல்‌ நடைபெற்ற நாடாளுமன்றத்‌ தேர்தலில்‌ உடல்நலக்குறைவு காரணமாக, பரப்புரை செய்ய 
இயலாதபோதிலும்‌ தேர்தலில்‌ வெற்றிபெற்றார்‌. 


குற்றப்பரம்பரைச்‌ சட்ட எதிர்ப்பு மாநாடு 

ஆங்கில ஆட்சியில்‌ மக்களை ஒடுக்குவதற்காகக்‌ கொண்டு வரப்பட்டது குற்றப்பரம்பரைச்‌ 
சட்டம்‌ ஆகும்‌. பிறப்பாலேயே ஒருவரைக்‌ குற்றவாளியாகக்‌ கருதும்‌ அச்சட்டத்தை நீக்குவதற்காக 
மக்களைத்‌ திரட்டிப்‌ பலவேறு போராட்டங்களை நடத்தினார்‌ முத்துராமலிங்கத்தேவர்‌. 1934 ஆம்‌ 
ஆண்டு மே 12, 13 ஆகிய தேதிகளில்‌ கமுதியில்‌ குற்றப்பரம்பரைச்‌ சட்ட எதிர்ப்பு மாநாட்டை 
நடத்தினார்‌. அவரது தொடர்‌ போராட்டத்தால்‌ 1948 ஆம்‌ ஆண்டு அச்சட்டம்‌ நீக்கப்பட்டது. 


6௦ 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 60 ஓ 20-03-2020 17:47:56 | | 


_ ணா | । இ நாண 1H. 


ஆலய நுழைவுப்‌ போராட்டம்‌ தெரிந்‌ த தெளிவோம்‌ 


அக்காலத்தில்‌ மதுரை மீனாட்சியம்மன்‌ 
கோவிலுக்குள்‌ செல்ல ஒரு சாராருக்குத்‌ 
துடை இருந்தது. அத்தடையை எதிர்த்து 1939 
ஆம்‌ ஆண்டு ஜூலைக்‌ திங்கள்‌ எட்டாம்‌ நாள்‌ தேசியம்‌ காத்த செம்மல்‌, வித்யா பாஸ்கர்‌, 
மதுரை வைத்தியநாத ஐயர்‌ கோவில்‌ பிரவசன கேசரி, சன்மார்க்க சண்டமாருதம்‌, 
நுழைவுப்‌ போராட்டம்‌ நடத்தத்‌ திட்டமிட்டார்‌. இந்து புத்தசமய மேதை. 
அதனை எதிர்த்து அர்ச்சகர்கள்‌ 
ஆலயப்பணியைப்‌ புறக்கணித்தனர்‌. தேவர்‌ திருச்சுழியில்‌ இருந்து அர்ச்சகர்கள்‌ இருவரை 
அழைத்துவந்து ஆலய நுழைவுப்‌ போராட்டத்தை வெற்றிபெறச்‌ செய்தார்‌. 


முத்துராமலிங்கத்தேவரின்‌ சிறப்புப்‌ பெயர்கள்‌ 


விவசாயிகள்‌ தோழர்‌ 

ஜமீன்‌ விவசாயிகள்‌ சங்கம்‌ ஏற்படுத்தி விவசாயிகள்‌ துயர்துடைக்கப்‌ பாடுபட்டார்‌. 
உழுபவர்களுக்கே நிலம்‌ என்றார்‌. தமக்குச்‌ சொந்தமாக 31 சிற்றூர்களில்‌ இருந்த 
விளைநிலங்களை குத்தகை இல்லாமல்‌ உழுபவர்க்கே பங்கிட்டுக்‌ கொடுத்தார்‌. அவற்றை 
ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும்‌ அளித்து மகிழ்ந்தார்‌. 
கூட்டுறவுச்‌ சிந்தனையாளர்‌ 

கமுதியில்‌ வியாபாரிகள்‌ விவசாய உற்பத்திப்‌ பொருள்களைக்‌ குறைந்த விலைக்கு 
வாங்கியதால்‌ விவசாயிகள்‌ பாதிக்கப்பட்டனர்‌. பாரதமாதா கூட்டுறவுப்‌ பண்டகசாலையை 
ஏற்படுத்தி விவசாயிகளின்‌ விளைபொருள்களுக்குச்‌ சரியான விலை கிடைக்கச்செய்தார்‌. 

ட்‌ தொழிலாளர்‌ தலைவர்‌ © 

1938 காலக்கட்டத்தில்‌ மதுரையில்‌ 23 தொழிலாளர்‌ சங்கங்களின்‌ தலைவராகத்‌ தேவர்‌ 
திகழ்ந்தார்‌. மதுரையிலிருந்த நூற்பு ஆலை ஒன்றில்‌ வேலைசெய்த தொழிலாளர்களின்‌ 
உரிமைக்காகத்‌ தோழர்‌ ப. ஜீவானந்தத்துடன்‌ இணைந்து 1938 ஆம்‌ ஆண்டு போராட்டம்‌ 
நடத்தினார்‌. அதற்காக ஏழு திங்கள்‌ சிறைத்‌ தண்டனை பெற்றார்‌. உழவர்களின்‌ நலன்‌ காக்க 
இராஜபாளையத்தில்‌ மிகப்‌ பெரிய அளவிலான மாநாடு ஒன்றை நடத்தினார்‌. 
பெண்தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில்‌ ஊதியத்துடன்‌ கூடிய விடுப்பு வேண்டும்‌ 
என்று போராடினார்‌. 
சிறை வாசம்‌ 

சுதந்திரப்‌ போராட்டத்தில்‌ மிகத்தீவிரமாக ஈடுபட்டதால்‌ கைது செய்யப்பட்டு அலிப்பூர்‌, 
அமராவதி, தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர்‌ போன்ற சிறைகளில்‌ 


சிறைவைக்கப்பட்டிருந்தார்‌. இரண்டாம்‌ 
றின்‌ 


உலகப்போர்‌ சமயத்தில்‌ மத்திய பிரதேசத்தின்‌ 

பசும்பொன்‌ முத்துராமலிங்கத்தேவர்‌ டத்‌ ததக அதது நகரில்‌ 

க - க i இராணுவச்சிறையில்‌ அடைக்கப்பட்டுப்‌ போர்‌ 
இம்மண்ணுலகில்‌ வாழ்ந்த நாள்கள்‌ 
20,075. சுதந்திரப்‌ போராட்டத்திற்காகச்‌ 


முடிந்தபிறகுதான்‌ விடுதலை செய்யப்பட்டார்‌. 
சிறையில்‌ கழித்த நாள்கள்‌ 4000. தன்‌ பெண்களைத்‌ தெய்வமாக மதித்துப்‌ போற்றியவர்‌ 


வாழ்நாளில்‌ ஐந்தில்‌ ஒரு பங்கினைச்‌ தேவர்‌ 1936, 1955 ஆகிய ஆண்டுகளில்‌ 
சிறையில்‌ கழித்த தியாகச்‌ செம்மல்‌ இரண்டுமுறை பர்மா சென்றிருந்தார்‌. பர்மாவில்‌ 
முத்துராமலிங்கத்தேவர்‌ ஆவார்‌. புத்த பிட்சுகளில்‌ உயர்ந்தவர்களுக்குப்‌ 


61 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 61 ஓ 20-03-2020 ரி | 


__- நக்க | | | | | ஓ | ன | | ப। 


பெண்கள்‌ தங்கள்‌ கூந்தலை நடைபாதையாக விரித்து வரவேற்பு அளிப்பது வழக்கம்‌. தேவர்‌ 
பர்மா சென்றிருந்தபோது அவருக்கும்‌ அத்தகைய வரவேற்பு அளிக்க முன்வந்தனர்‌. "இது 
பெண்களை இழிவுபடுத்துவதாக உள்ளது" என்று கூறி, அதனை ஏற்க மறுத்துவிட்டார்‌. 
நாடூ போற்றும்‌ நன்மகன்‌ 

பொதுத்தொண்டுக்கு இடையூறாக இருக்கும்‌ எனக்‌ கருதித்‌ திருமணம்‌ செய்துகொள்ளாமல்‌ 
தியாக வாழ்வு வாழ்ந்தார்‌ முத்துராமலிங்கத்தேவர்‌. அவர்‌ விவேகானந்தரின்‌ தூதராக, 
நேதாஜியின்‌ தளபதியாக, சத்தியசீலராக, முருகபக்தராக, ஆன்மிகப்‌ புத்திரராக, தமிழ்பாடும்‌ 
சித்தராக, தென்பாண்டிச்‌ சீமையின்‌ முடிசூடா மன்னராக, நீதிவழுவா நேர்மையாளராக, 
புலமையில்‌ கபிலராக, வலிமையில்‌ கரிகாலனாக, கொடையில்‌ கர்ணனாக, பக்தியில்‌ 
பரமஹம்சராக, இந்தியத்‌ தாயின்‌ நன்மகனாக விளங்கினார்‌. 

இத்தகைய பெருமை வாய்ந்த முத்துராமலிங்கத்தேவர்‌ கி.பி.(பொ.ஆ.) 1963 ஆம்‌ ஆண்டு 
அக்டோபர்த்‌ திங்கள்‌ முப்பதாம்‌ நாளில்‌ இவ்வுலகை விட்டு நீங்கி மக்கள்‌ மனதில்‌ நீங்கா 
இடம்‌ பெற்றார்‌. 


௩26%, மு . » 
இடு கற்பவை கற்றபின்‌ 


நாட்டுக்கு உழைத்த சிறந்த பிற தலைவர்களைப்‌ பற்றிய செய்திகளைத்‌ திரட்டி எழுதுக. 


ட இட 


ஓ சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக ஓ 

1. முத்துராமலிங்கத்தேவர்‌ முதன்முதலில்‌ உரையாற்றிய இடம்‌ _ ர 
௮) தூத்துக்குடி ஆ) காரைக்குடி இ) சாயல்குடி ஈ) மன்னார்குடி 

2. முத்துராமலிங்கத்தேவர்‌ நடத்திய இதழின்‌ பெயர்‌ _____ 3 
௮) இராஜாஜி ஆ) நேதாஜி இ) காந்திஜி ஈ) நேருஜி 

3. தேசியம்‌ காத்த செம்மல்‌ எனப்‌ பசும்பொன்‌ முத்துராமலிங்கத்தேவரைப்‌ 
பாராட்டியவர்‌ ____._ 
௮) இராஜாஜி ஆ) பெரியார்‌ இ) திரு.வி.க. ஈ) நேதாஜி 

குறுவினா 


1. முத்துராமலிங்கத்தேவரைப்‌ பாராட்டிப்‌ பெரியார்‌ கூறியது யாது? 
2. முத்துராமலிங்கத்தேவரின்‌ பேச்சுக்கு வாய்ப்பூட்டுச்‌ சட்டத்தின்‌ மூலம்‌ 
குடைவிதிக்கப்படக்‌ காரணம்‌ யாது? 

3. முத்துராமலிங்கத்தேவர்‌ பெற்றிருந்த பல்துறை ஆற்றலைப்‌ பற்றி எழுதுக. 
சிறு வினா 

1.  நேதாஜியுடன்‌ முத்துராமலிங்கத்தேவர்‌ கொண்ட தொடர்புபற்றி எழுதுக. 

2. தொழிலாளர்‌ நலனுக்காக முத்துராமலிங்கத்தேவர்‌ செய்த தொண்டுகள்‌ யாவை? 
சிந்தனை வினா 

சிறந்த தலைவருக்குரிய பண்புகள்‌ எவை என நீங்கள்‌ கருதுகிறீர்கள்‌? 

62 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 62 ஓ 20-03-2020 ரி | 


விரிவானம்‌ [1 


கப்பலோட்டிய தமிழர்‌ 


தென்னாட்டில்‌ உள்ள தூத்துக்குடி அந்நாளில்‌ எந்நாட்டவரும்‌ | 


அறிந்த துறைமுக நகரம்‌. அந்நகரின்‌ பெருமையைத்‌ தம்‌ 

பெருமையாக்கிக்‌ கொண்டவர்‌ சிதம்பரனார்‌. அவர்‌ தன்னலம்‌ 

நுழையும்முன்‌ துறந்த தனிப்பெரும்‌ தொண்டர்‌. இந்தியக்‌ கடலாட்சி எமதே 

எனக்‌ கருதி இறுமாந்திருந்த ஆங்கிலேயர்‌ பொறி கலங்கி, 

நெறிமயங்கக்‌ கப்பலோட்டிய தமிழர்‌ சிதம்பரனார்‌. நாட்டிலே 

சுதந்திர உணர்ச்சியை ஊட்டியதற்காக அவரைச்‌ சிறைக்கோட்டத்தில்‌ மாட்டி மகிழ்ந்தது 

ஆங்கில அரசாங்கம்‌. சிறைவாசம்‌ தீர்ந்த பின்னர்த்‌ தூத்துக்குடிக்குத்‌ திரும்பினார்‌ 

சிதம்பரனார்‌. ஒரு நாள்‌ மாலைப்பொழுது துறைமுகத்தின்‌ அருகே உலாவச்‌ சென்றார்‌. 

பழைய நினைவுகள்‌ எல்லாம்‌ அவர்‌ மனத்திலே படர்ந்தன. அக்கடற்கரையில்‌ நின்று 
அவர்‌ பேசியிருந்தால்‌ என்ன பேசியிருப்பார்‌? இதோ அவர்‌ வாயாலேயே கேட்போம்‌! 


"தென்னாட்டுத்‌ துறைமுகமே! 
முந்நூறு ஆண்டுகளாக நீயே 
இம்முத்துக்‌ கரையில்‌ முதன்மை 
பெற்று விளங்குகின்றாய்‌! 
முன்னாளில்‌ வளமுற்றிருந்த 
கொற்கைப்‌ பெருந்துறையின்‌ 
வழித்தேரன்றல்‌ நீயய 
என்று உணர்ந்து உன்னை 
வணங்குகின்றேன்‌: வாழ்த்து 
கின்றேன்‌. ஆயினும்‌, அக்காலத்‌ 
துறைமுகத்தின்‌ மாட்சியையும்‌ 
இக்காலத்தில்‌ காணும்‌ 


காட்சியையும்‌ நினைத்துப்‌ பார்க்கும்‌ பொழுது என்‌ நெஞ்சம்‌ அன்று கடன 


பார்‌ அறிந்த கொற்கைத்‌ துறைமுகத்திலே பாண்டியனுடைய மீனக்கொடி உயர்ந்து 
பறந்தது. கொற்கைக்கடல்‌ முத்துவளம்‌ கொழித்தது. பழங்குடிகளாகிய பரதவர்‌ மரக்கல 
வணிகத்தால்‌ வளம்பெற்று மாடமாளிகையில்‌ வாழ்ந்தார்கள்‌. இது, சென்ற காலத்தின்‌ 
சிறப்பு. இன்று, மீனக்கொடி எங்கே? ஆங்கில நாட்டுக்‌ கொடியன்றோ இங்குப்‌ பறக்கின்றது? 
பரங்கியர்‌ கப்பலன்றோ எங்கும்‌ பறந்து திரிகின்றது? கொள்ளை இலாபம்‌ அடைகின்ற 
வெள்ளையர்‌ கப்பலில்‌, கூலி வேலை செய்கின்றனர்‌ நம்‌ நாட்டு மக்கள்‌! சொந்த நாட்டிலே 
வந்தவருக்கு அடிமைசெய்து வயிறு வளர்ப்பது ஒரு வாழ்வாகுமா? வசையொழிய 


வாழ்வாரே வாழ்வார்‌ என்ற வள்ளுவர்‌ வாய்மொழியை மறக்கலாமா? 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 63 


20-03-2020 177 | | 


வளமார்ந்த துறைமுகமே! இந்த வசையை ஒழிப்பதற்காக இந்நகரில்‌ சுதேசக்‌ கப்பல்‌ 
கம்பெனி ஒன்று உருவாயிற்று. பாரதநாட்டுச்‌ செல்வரும்‌ அறிஞரும்‌ அந்தக்‌ கம்பெனியில்‌ 
பங்குகொண்டார்கள்‌. பழங்காலப்‌ பாண்டியரைப்‌ போல்‌ மதுரை மாநகரிலே தமிழ்ச்‌ 
சங்கம்‌ அமைத்துப்‌ புலவர்‌ பாடும்‌ புகழ்‌ உடையவராய்‌ விளங்கிய பாண்டித்துரையார்‌ 
அக்கம்பெனியின்‌ தலைவர்‌ ஆயினார்‌. அதன்‌ செயலாளனாக அமைந்து பணி செய்யும்‌ 
பேறு எனக்குக்‌ கிடைத்தது. கம்பெனியார்‌ வாங்கிய சுதேசக்‌ கப்பல்‌ உன்‌ துறைமுகத்தை 
வந்தடைந்தது. வெள்ளோட்டம்‌ பார்ப்பதற்காக அக்கப்பல்‌ இங்கிருந்து கொழும்புத்‌ துறையை 
நோக்கிப்‌ புறப்பட்ட நாளில்‌, இன்ப வெள்ளம்‌ என்‌ உள்ளத்திலே பொங்கி எழுந்தது; 
கண்களில்‌ ஆனந்தக்‌ கண்ணீர்‌ வழிந்தது. 


வாணிக மாமணியே! அன்றுமுதல்‌ சுதேசக்‌ கப்பல்‌ வாணிகம்‌ வளர்ந்தது; வெள்ளையர்‌ 
வாணிகம்‌ தளர்ந்தது. அதுகண்டு அவர்‌ உள்ளம்‌ எரிந்தது. வெறுக்கத்தக்க சூழ்ச்சிகளை 
அன்னார்‌ கையாளத்‌ தலைப்பட்டனர்‌; சுதேசக்‌ கம்பெனி வேலையினின்றும்‌ நான்‌ 
விலகிக்கொண்டால்‌ நூறாயிரம்‌ ரூபாய்‌ கையடக்கம்‌ தருவதாக மறைமுகமாகக்‌ கூறினர்‌. 
எனக்கு உற்ற துணையாக நின்று ஊக்கம்‌ தந்த நண்பர்களைப்‌ பலவாறு பயமுறுத்தினர்‌; 
இவையெல்லாம்‌ பயனற்று ஒழிந்த நிலையிலே அடக்குமுறையைக்‌ கையாளக்‌ கருதி 
அரசாங்கத்தின்‌ உதவியை நாடினர்‌. 


பரங்கியர்‌ ஆளும்‌ துறையே! ஆங்கில அரசாங்கம்‌ சர்வ வல்லமையுடையது என்றும்‌, 
அதை அசைக்க எவராலும்‌ ஆகாதென்றும்‌ அப்போது பொதுமக்கள்‌ எண்ணியிருந்தார்கள்‌. 
அதனால்‌ அடிமைத்தனம்‌ நாளொரு மேனியும்‌ பொழுதொரு வண்ணமுமாக இந்நாட்டு 
மக்களிடையே வளர்ந்தது. துரைத்தனத்தார்‌ என்ன சொன்னாலும்‌ எதிர்த்துப்‌ பேசாமல்‌, 
சார்‌, சார்‌ என்று சலாமிட்டும்‌, 'புத்தி, புத்தி என்று வாய்‌ பொத்திச்‌ 'சரி, சரி எனச்‌ 
சம்மதித்துத்‌ தாளம்‌ போடும்‌ போலி அறிஞர்கள்‌, பட்டங்களும்‌ பதவிகளும்‌ பெற்று 
உயர்ந்தார்கள்‌. அரசாங்கம்‌ ஆட்டுவித்தால்‌ அப்பதுமைகள்‌ ஆடும்‌; எப்போதும்‌, 'அரசு 
வாழ்க என்று பாடும்‌. இத்தகைய சூழ்நிலையிலே எழுந்தது சுதந்தர நாதம்‌! 


வந்தே மாதரம்‌ என்ற சுதேச மந்திரம்‌ வங்க நாட்டிலே பிறந்தது; காட்டுக்கனல்‌ போல்‌ 
எங்கும்‌ பரவிற்று. சுதந்தரம்‌ எனது பிறப்புரிமை; அதை அடைந்தே தீருவேன்‌ என்று 
வடநாட்டிலே மார்தட்டி நின்றார்‌ மராட்டிய வீரர்‌ ஒருவர்‌. அவரே பாரதநாடு போற்றும்‌ 
பாலகங்காதர திலகர்‌. தென்னாட்டிலே தோன்றினார்‌ நாவீறுடைய நண்பர்‌ பாரதியார்‌. 
அவர்‌ அஞ்சாத நெஞ்சினர்‌. செஞ்சொற்கவிஞர்‌; 
வந்தே மாதரம்‌ என்போம்‌, எங்கள்‌ 
மாநிலத்தாயை வணங்குதும்‌ என்போம்‌ என்று 
அழகிய பாட்டிசைத்து, நாட்டிலே ஆர்வத்தைத்‌ 


'சிதம்பரனாரின்‌ பிரசங்கத்தையும்‌, 


பாரதியாரின்‌ பாட்டையும்‌ கேட்டால்‌ தட்டி எழுப்பினார்‌. 

எத்திக்கும்‌ உ ப்வறறு எழும்‌ பாட புதுமைகண்ட துறைமுகமே! அந்நாளில்‌ 
ஓங்கும்‌. அடிமைப்பட்ட நாடு ஐந்த  'வந்தேமாதரம்‌' என்றால்‌ வந்தது 
நிமிடங்களில்‌ விடுதலை பெறும்‌ னை தகை பட உ 


- சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள்‌ இருப்பதாக ஆங்கில அரசாங்கம்‌ கருதிற்று. 
சிறைத்தண்டனை வழங்கிய நீதிபதி பொதுக்கூட்டங்களிலும்‌ தொழிலாளர்‌ 
பின்ஹேவின்‌ கூற்று. கூட்டங்களிலும்‌ நான்‌ பேசும்பொழுது 


64 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 64 ஓ 20-03-2020 177s | | 


'வந்தே மாதர த்தை அழுத்தமாகச்‌ 
சொல்வது வழக்கம்‌. அதைக்கேட்டு 
நாட்டு மக்கள்‌ ஊக்கமழுற்றார்கள்‌: 
உணர்ச்சி பெற்றார்கள்‌. உள்ளதைச்‌ 
சொன்னால்‌ கள்ளமுடையவர்‌ 
உள்ளம்‌ எரியும்‌ அல்லவா? எரிவுற்ற 
அரசாங்கம்‌ என்னை எதிரியாகக்‌ 
கருதிற்று; என்‌ மீது பல வகையான 
குற்றம்‌ சாட்டிற்று. நாட்டின்‌ 
அமைதியை நான்‌ கெடுத்தேனாம்‌! 
நல்ல முதலாளிமாருக்குத்‌ தொல்லை 
கொடுத்தேனாம்‌! வெள்ளையர்‌ 
மீது வெறுப்பை ஊட்டினேனாம்‌! 
வீரசுதந்திரம்‌ பெற வழிகாட்டினேனாம்‌! சிறையில்‌ சிதம்பரனார்‌ இழுத்த செக்கு 


வெள்ளையர்‌ கோர்ட்டிலே 
இக்குற்ற விசாரணை விறுவிறுப்பாக நடந்தது. இரட்டைத்‌ தீவாந்தர தண்டனை எனக்கு 
விதிக்கப்பட்டது. அப்பீல்‌ கோர்ட்டிலே சிறைத்‌ தண்டனையாக மாறிற்று அத்தீர்ப்பு. 
ஆறாண்டு கோவைச்‌ சிறையிலும்‌ கண்ணனூர்ச்‌ சிறையிலும்‌ கொடும்பணி செய்கேன்‌. 
என்‌ உடல்‌ சலித்தது. ஆயினும்‌, உள்ளம்‌ ஒருநாளும்‌ தளர்ந்ததில்லை; சிறைச்சாலையை 
தவச்சாலையாக நான்‌ கருதினேன்‌; கைவருந்த மெய்‌ வருத்தச்‌ செய்த பணிகள்‌ எல்லாம்‌ 
தாய்நாட்டின்‌ விடுதலைக்காகப்‌ புரிந்த அருந்தவம்‌ என்று எண்ணி உள்ளம்‌ மகிழ்ந்தேன்‌. 


செல்வச்‌ செழுந்துறையே! சிறைச்சாலையில்‌ என்னைக்‌ கண்காணித்தவர்‌ பலர்‌. 
கடும்பணி இட்டவர்‌ பலர்‌. அவரை நான்‌ எந்நாளும்‌ வெறுத்ததில்லை. ஆனால்‌, முறைதவறி 
நடந்தவர்களை எதிர்த்தேன்‌. வரைதவறிப்‌ பேசியவர்களை வாயால்‌ அடக்கினேன்‌. 


ஒரு நாள்‌ மாலைப்பொழுது; உடல்‌ நலிந்து, உள்ளம்‌ தளர்ந்து சிறைக்கூடத்தில்‌ 
உட்கார்ந்திருந்தேன்‌. அங்கே வந்தான்‌ ஒரு ஜெயிலர்‌: அதிகாரத்‌ தோரணையில்‌ நீட்டி 
நிமிர்ந்து நின்றுகொண்டு எனக்குச்‌ சில புத்திமதிகளைச்‌ சொல்லத்‌ தொடங்கினான்‌. 
அப்போது என்‌ மனத்தில்‌ கோபம்‌ பொங்கி எழுந்தது. 'அடே மடையா! நீயா எனக்குப்‌ 
புத்திமதி சொல்பவன்‌? மூடு வாயை! உனக்கும்‌ உன்‌ அப்பனுக்கும்‌ புத்தி சொல்வேன்‌ நான்‌. 
உன்னுடைய கவர்னருக்கும்‌ மன்னருக்கும்‌ புத்தி சொல்வேன்‌ நான்‌' என்று வேகமுறப்‌ 
பேசினேன்‌. மானமிழந்து வாயிலிலிருந்து மறைந்தான்‌ ஜெயிலர்‌. 

தமிழ்ப்‌ பெருந்துறையே! உன்‌ தாழ்விலும்‌ வாழ்விலும்‌ எந்த நாளிலும்‌ என்‌ தமிழ்த்‌ 
தாயை நான்‌ மறந்தறியேன்‌. இந்த நகரத்தில்‌ வக்கீல்‌ வேலை பார்த்து வளமுற வாழ்ந்த 
நாளில்‌ வள்ளல்‌ பாண்டித்துரையோடு உறவு கொண்டு தமிழ்‌ நூல்களைக்‌ கற்றேன்‌. 
அதனால்‌ நான்‌ அடைந்த நன்மைக்கு ஓர்‌ அளவில்லை. சிறைச்சாலையில்‌ செக்கிழுத்த 
துயரத்தை மாற்றியது என்‌ செந்தமிழன்றோ? கைத்தோல்‌ உரியக்‌ கடும்பணி புரிந்தபோது 
என்‌ கண்ணீரை மாற்றியது கன்னித்‌ தமிழன்றோ? 

தொல்காப்பியத்தைப்‌ படித்துப்‌ படித்து என்‌ தொல்லையெல்லாம்‌ மறந்தேன்‌. 


இன்னிலையைக்‌ கற்று என்‌ இன்னல்களையெல்லாம்‌ வென்றேன்‌. ஆங்கில மொழியில்‌ 


65 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 65 ஓ 20-03-2020 ரி | 


ஆலன்‌ என்பவர்‌ இயற்றிய அறிவு நூல்களில்‌ ஒன்றை மனம்‌ போல்‌ வாழ்வு என்று தமிழில்‌ 
மொழிபெயர்த்தேன்‌. உயர்ந்த நூல்களில்‌ கண்ட உண்மைகளை இளைஞரும்‌ எளிதில்‌ 
அறிந்து கொள்ளுமாறு மெய்யறிவு, மெய்யறம்‌ என்ற சிறு நூல்களை இயற்றினேன்‌. 
இவற்றை என்‌ தமிழ்த்தாயின்‌ திருவடிகளில்‌ கையுறையாக வைத்தேன்‌. சிறையில்‌ இருந்து 
இயற்றிய நூல்களையும்‌ உவந்து ஏற்றுக்கொள்ளுமாறு செந்தமிழ்த்தாயின்‌ திருவருளை 
வேண்டுகிறேன்‌. 

வருங்காலப்‌ பெருவாழ்வே! காலம்‌ கடிது சென்றது. என்‌ சிறைவாழ்வு முடிந்தது. 
இந்நகரை வந்தடைந்தேன்‌. என்‌ அருமைக்‌ குழந்தைகளைக்‌ கண்டு ஆனந்தமுற்றேன்‌. 
ஆயினும்‌ என்‌ ஆசைக்குழந்தையை - தேசக்‌ கப்பலை இத்துறைமுகத்தில்‌ காணாது ஆறாத்‌ 
துயருற்றேன்‌. பட்ட பாடெல்லாம்‌ பயனற்றுப்‌ போயிற்றே என்று பரிதவித்தேன்‌. ' என்று 
வருமோ நற்காலம்‌' என்று ஏங்கினேன்‌. இன்று இல்லாவிட்டாலும்‌ என்றேனும்‌ சுதந்தரம்‌ 
வந்தே தீரும்‌. வீரசுதந்தர வெள்ளம்‌ புறப்பட்டு விட்டது. அதைத்‌ தடுத்து நிறுத்த யாரால்‌ 
ஆகும்‌ பாரதநாட்டிலே? 

பாயக்‌ காண்பது சுதந்திரவெள்ளம்‌ 

பணியக்‌ காண்பது வெள்ளையர்‌ உள்ளம்‌ 
என்று நாம்‌ பாடும்‌ நாள்‌ எந்நாளோ?" என்று உருக்கமாகப்‌ பேசிக்‌ கடற்கரையை விட்டு 
அகன்றார்‌ வீர சிதம்பரனார்‌. 


நூல்‌ வெளி 


இரா.பி.சேது தமிழறிஞர்‌, எழுத்தாளர்‌, வழக்குரைஞர்‌, மேடைப்‌ ॥ 
பேச்சாளர்‌ எனப்‌ பன்முகத்‌ திறன்‌ பெற்றவர்‌. இவரைச்‌ . 
சொல்லின்‌ செல்வர்‌ எனப்‌ போற்றுவர்‌. செய்யுளுக்கே 
உரிய எதுகை, மோனை என்பவற்றை உரைநடைக்குள்‌ கொண்டு . 
வந்தவர்‌ இவரே என்பர்‌. இவரது தமிழின்பம்‌ என்னும்‌ நூல்‌ இந்திய 
அரசின்‌ சாகித்திய அகாதெமி விருது பெற்ற முதல்‌ நூல்‌ ஆகும்‌. 
ஆற்றங்கரையினிலே, கடற்கரையினிலே, தமிழ்‌ விருந்து, தமிழகம்‌- ஊரும்‌ 
பேரும்‌, மேடைப்பேச்சு உள்ளிட்ட பல நூல்களை இவர்‌ எழுதியுள்ளார்‌. 


வ.உ. சிதம்பரனார்‌ பேசுவதாக அமைந்த நம்‌ பாடப்பகுதி கடற்கரையினிலே என்னும்‌ 
நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டூள்ளது. 


“ex, 0 ம்‌ 2 
We கற்பவை கற்றபின்‌ 


பாரதியார்‌, கொடிகாத்த குமரன்‌ போன்ற விடுதலைப்‌ போராட்ட வீரர்களுள்‌ ஒருவராக 
உங்களைக்‌ கற்பனை செய்து கொண்டு வகுப்பில்‌ உரையாற்றுக. 


வ.உ. சிதம்பரனாரின்‌ உரையை வாழ்க்கை வரலாறாகச்‌ சுருக்கி எழுதுக. 


66 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 66 ஓ 20-03-2020 ரி | 


பு = 
RPIDSR 


எழுத்திலும்‌ பேச்சிலும்‌ சொற்களைப்‌ பயன்படுத்தும்‌ முறை வழக்கு எனப்படும்‌. நம்‌ 
முன்னோர்‌ எந்தெந்தச்‌ சொற்களை என்னென்ன பொருளில்‌ பயன்படுத்தினார்களோ, 
அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவதை வழக்கு என்பர்‌. 


இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என வழக்கு இருவகைப்படும்‌. 
இயல்பு வழக்கு 

ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால்‌ குறிப்பிடுவது இயல்பு வழக்கு 
ஆகும்‌. இயல்பு வழக்கு மூன்று வகைப்படும்‌. 

1. இலக்கணமுடையது 

2. இலக்கணப்போலி 


2 [மரூஉ 


1. இலக்கணமுடையது 


நிலம்‌, மரம்‌, வான்‌, எழுது - ஆகிய சொற்களை நோக்குங்கள்‌. இவை தமக்குரிய 
பொருளை எவ்வகை மாறுபாடும்‌ இல்லாமல்‌ இயல்பாகத்‌ தருகின்றன. இவ்வாறு இலக்கண 
நெறி மாறாமல்‌ முறையாக அமைந்த சொல்‌ இலக்கணமுடையது ஆகும்‌. 


2. இலக்கணப்போலி 


இல்லத்தின்‌ முன்‌ பகுதியை இல்முன்‌ எனக்‌ குறிக்க வேண்டும்‌. ஆனால்‌ அதனை 

நம்‌ முன்னோர்‌ முன்றில்‌ என மாற்றி வழங்கினர்‌. கிளையின்‌ நுனியைக்‌ கிளைநுனி 

எனக்‌ கூறாமல்‌ நுனிக்கிளை எனக்‌ குறிப்பிடுகிறோம்‌. இவ்வாறு இலக்கண முறைப்படி 

அமையாவிடினும்‌, இலக்கணமுடையவை 

போலவே ஏற்றுக்‌ கொள்ளப்படும்‌ சொற்கள்‌ 
இலக்கணப்போலி எனப்படும்‌. 


வாயில்‌-வாசல்‌ இலக்கணப்போலி என்பது பெரும்பாலும்‌ 


இல்லத்துக்குள்‌ நுழையும்‌ வழி இல்வாய்‌ சொற்களின்‌ முன்பின்‌ பகுதிகள்‌ இடம்மாறி 
(இல்லத்தின்‌ வாய்‌) எனக்‌ குறிப்பிடப்பட வருவதையே குறிக்கும்‌. எனவே, இலக்கணப்‌ 
வேண்டும்‌. ஆனால்‌ அதனை வாயில்‌ போலியை முன்பின்னாகத்‌ தொக்க போலி 
என வழங்குகிறோம்‌. இது இலக்கணப்‌ எனவும்‌ குறிப்பிடுவர்‌. 

போலியாகும்‌. 

(௭.கா.) புறநகர்‌, கால்வாய்‌, தசை, 


வாயில்‌ என்னும்‌ சொல்லைப்‌ பேச்சு 
கடைக்கண்‌. 


வழக்கில்‌ வாசல்‌ என வழங்குகிறோம்‌. 
இது மரூஉ ஆகும்‌. 


67 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 67 ஓ 20-03-2020 ரி | 


_ ணா | । ஓ ப னை | | ப। 


3. மரூஉ 

நாம்‌ எல்லாச்‌ சொற்களையும்‌ எல்லா இடங்களிலும்‌ முழுமையான வடிவத்தில்‌ 
பயன்படுத்துவது இல்லை. தஞ்சாவூர்‌ என்னும்‌ பெயரைத்‌ தஞ்சை என்றும்‌, திருநெல்வேலி 
என்னும்‌ பெயரை நெல்லை எனவும்‌ வழங்குகிறோம்‌. இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து 
பிறழ்ந்து, சிதைந்து வழங்கும்‌ சொற்கள்‌ மரூஉ எனப்படும்‌. 


(எ.கா.)- கோவை, குடந்தை, எந்தை, போது, சோணாடு 


தகுதி வழக்கு 
ஏதேனும்‌ ஒரு காரணத்தினால்‌ பிறரிடம்‌ சொல்லத்‌ தகுதியற்ற சொற்களைத்‌ தகுதியான 
வேறு சொற்களால்‌ குறிப்பிடுவது தகுதி வழக்கு ஆகும்‌. தகுதி வழக்கு மூன்று வகைப்படும்‌. 
1. இடக்கரடக்கல்‌ 
2. மங்கலம்‌ 
3. குழூஉக்குறி 
1. இடக்கரடக்கல்‌ 
பிறரிடம்‌ வெளிப்படையாகச்‌ சொல்லத்‌ தகாத சொற்களைத்‌ தகுதியுடைய வேறு 
சொற்களால்‌ கூறுவது இடக்கரடக்கல்‌ ஆகும்‌. 
(எ.தா.) கால்‌ கழுவி வந்தான்‌. 
குழந்தை வெளியே போய்விட்டது. 
ஒன்றுக்குப்‌ போய்‌ வந்தேன்‌. 
2. மங்கலம்‌ 
செத்தார்‌ என்பது மங்கலமில்லாத சொல்‌ என நம்‌ முன்னோர்‌ கருதினர்‌. எனவே, 
செத்தார்‌ எனக்‌ குறிப்பிடாமல்‌ துஞ்சினார்‌ எனக்‌ குறிப்பட்டனர்‌. நாம்‌ இக்காலத்தில்‌ இயற்கை 
எய்தினார்‌ என்று குறிப்பிடுகிறோம்‌. இவ்வாறு மங்கலமில்லாத சொற்களை மங்கலமான 
வேறு சொற்களால்‌ குறிப்பதை மங்கலம்‌ என்பர்‌. 
(௭.கா.) ஓலை - திருமுகம்‌ 
கறுப்பு ஆடு - வெள்ளாடு 
விளக்கை அணை - விளக்கைக்‌ குளிரவை 
சுடுகாடு - நன்காடு 
3. குழுஉக்குறி 
பலர்‌ கூடியிருக்கும்‌ இடத்தில்‌ சிலர்‌ மட்டும்‌ தமக்குள்‌ சில செய்திகளைப்‌ 
பகிர்ந்துகொள்ள விரும்பினால்‌ மற்றவர்கள்‌ புரிந்துகொள்ள இயலாத வகையில்‌ 
சொற்களைப்‌ பயன்படுத்துவர்‌. இவ்வாறு ஒரு குழுவினர்‌ ஒரு பொருள்‌ அல்லது செயலைக்‌ 
குறிக்கத்‌ தமக்குள்‌ பயன்படுத்திக்கொள்ளும்‌ சொற்கள்‌ குழூஉக்குறி எனப்படும்‌. 
(எ.கா.) பொன்னைப்‌ பறி எனல்‌ (பொற்கொல்லர்‌ பயன்படுத்துவது) 


ஆடையைக்‌ காரை எனல்‌ (யானைப்பாகர்‌ பயன்படுத்துவது) 


68 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 68 ஓ 20-03-2020 ரி | 


_ ணா | । ஓ ட ன | | | 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 69 ஓ 20-03-2020 1777 | | 


இப்படியும்‌ கூறலாம்‌ 


இடக்கரடக்கல்‌, மங்கலம்‌, குழூஉக்குறி மூன்றும்‌ ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லைப்‌ 
பயன்படுத்தும்‌ முறைகளாகும்‌. 

உ நாகரிகம்‌ கருதி மறைமுகமாகக்‌ குறிப்பிடுதல்‌ இடக்கரடக்கல்‌ 

உ மங்கலமற்ற சொற்களை மாற்றி மங்கலச்‌ சொற்களால்‌ குறிப்பிடுதல்‌ மங்கலம்‌ 


உ பிறர்‌ அறியாமல்‌ ஒரு குழுவுக்கு மட்டும்‌ புரியும்‌ வகையில்‌ குறிப்பிடுதல்‌ குழூஉக்குறி 


போலி 
அறம்‌ செய விரும்பு- இஃது ஒளவையார்‌ வாக்கு. 


அறன்‌ வலியுறுத்தல்‌ என்பது திருக்குறள்‌ அதிகாரங்களுள்‌ ஒன்று. 


இத்தொடர்களில்‌ அறம்‌, அறன்‌ ஆகிய சொற்களில்‌ ஓர்‌ எழுத்து மாறியுள்ளது. ஆனால்‌ 
பொருள்‌ மாறுபடவில்லை. 


இவ்வாறு சொல்லின்‌ முதலிலோ, இடையிலோ, இறுதியிலோ இயல்பாக இருக்க 
வேண்டிய ஓர்‌ எழுத்திற்குப்‌ பதிலாக வேறு ஓர்‌ எழுத்து இடம்பெற்று அதே பொருள்‌ தருவது 
போலி எனப்படும்‌. போலி என்னும்‌ சொல்‌ போல இருத்தல்‌ என்பதிலிருந்து தோன்றியது. 
போலி மூன்று வகைப்படும்‌. 


1. முதற்போலி 

2. இடைப்போலி 

3. கடைப்போலி 
1. முதற்போலி 

பசல்‌ - பைசல்‌, மஞ்சு- மைஞ்சு, மயல்‌- மையல்‌ ஆகிய சொற்களில்‌ முதல்‌ எழுத்து 
மாறினாலும்‌ பொருள்‌ மாறவில்லை. 

இவ்வாறு சொல்லின்‌ முதலில்‌ இருக்க வேண்டிய எழுத்திற்குப்‌ பதிலாக வேறு ஓர்‌ 
எழுத்து அமைந்து அதே பொருள்‌ தருவது முதற்போலியாகும்‌. 
2. இடைப்போலி 

அமச்சு - அமைச்சு, இலஞ்சி - இலைஞ்சி, அரயர்‌- அரையர்‌ ஆகிய சொற்களில்‌ 
இடையில்‌ உள்ள எழுத்து மாறினாலும்‌ பொருள்‌ மாறவில்லை. 


இவ்வாறு சொல்லின்‌ இடையில்‌ இருக்க வேண்டிய எழுத்திற்குப்‌ பதிலாக வேறு ஓர்‌ 
எழுத்து அமைந்து அதே பொருள்‌ தருவது இடைப்போலியாகும்‌. 


69 


_ ணா | । ஓ ப ன | | ப। 


3. கடைப்போலி 

அகம்‌- அகன்‌, நிலம்‌- நிலன்‌, முகம்‌ - முகன்‌, பந்தல்‌- பந்தர்‌, சாம்பல்‌- சாம்பர்‌ ஆகிய 
சொற்களில்‌ இறுதியில்‌ உள்ள எழுத்து மாறினாலும்‌ பொருள்‌ மாறவில்லை. 

இவ்வாறு சொல்லின்‌ இறுதியில்‌ இருக்க வேண்டிய எழுத்திற்குப்‌ பதிலாக வேறு ஓர்‌ 
எழுத்து அமைந்து அதே பொருள்‌ தருவது கடைப்போலியாகும்‌. 

அஃறிணைப்‌ பெயர்களின்‌ இறுதியில்‌ நிற்கும்‌ மகர எழுத்திற்குப்‌ பதிலாக னகரம்‌ 
கடைப்போலியாக வரும்‌. லகர எழுத்திற்குப்‌ பதிலாக ரகரம்‌ கடைப்போலியாக வரும்‌. 
முற்றுப்போலி 

மூவகைப்‌ போலிகள்‌ மட்டுமன்றி வேறு ஒரு வகைப்‌ போலியும்‌ உண்டு. ஐந்து- அஞ்சு- 
இச்சொற்களை நோக்குங்கள்‌. இதில்‌ அஞ்சு என்னும்‌ சொல்‌ ஐந்து என்னும்‌ சொல்லின்‌ 
போலி வடிவமாகும்‌. அஞ்சு என்ற சொல்லில்‌ உள்ள எழுத்துகள்‌ அனைத்தும்‌ வேறுபட்டு 
இருந்தாலும்‌ அஃது ஐந்து என்னும்‌ பொருளையே தருகிறது. 

இவ்வாறு ஒரு சொல்லில்‌ இயல்பாக அமைந்த எழுத்துகளுக்குப்‌ பதிலாக எழுத்துகள்‌ 
அனைத்தும்‌ வேறுபட்டாலும்‌ பொருள்‌ மாறாமல்‌ இருப்பது முற்றுப்போலி எனப்படும்‌. 


டு கற்பவை கற்றபின்‌ 


இ மூவகைப்‌ போலிகளிலும்‌ எந்தெந்த எழுத்துகள்‌ எந்தெந்த எழுத்துகளாக மாறுகின்றன இ 
என்பதை அறிந்து தொகுக்க. 


- முதற்போலி 
- முற்றுப்போலி 
- இடைப்போலி 


- கடைப்போலி 


குறுவினா 


1. வழக்கு என்றால்‌ என்ன? 
2. தகுதி வழக்கின்‌ வகைகள்‌ யாவை? 


3. வாழைப்பழம்‌ மிகவும்‌ நஞ்சு விட்டது. - இத்தொடரில்‌ இடம்பெற்றுள்ள போலிச்‌ 
சொல்லைக்‌ கண்டறிக. அதன்‌ சரியான சொல்லை எழுதுக. 


70 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 70 ஓ 20-03-2020 1777 | | 


கேட்க. 


மொழியை ஆள்வோம்‌! 


ப்‌) 


பசும்பொன்‌ முத்துராமலிங்கத்தேவர்‌ பேச்சின்‌ ஒலிப்பதிவைக்‌ 


கேட்டு மகிழ்க. 


கீழ்க்காணும்‌ தலைப்புகளுள்‌ ஒன்று பற்றி இரண்டு நிமிடம்‌ பேசுக. 


1. தேசியம்‌ காத்த செம்மல்‌ 


2. கப்பலோட்டிய தமிழர்‌ 


சொல்லக்‌ கேட்டு எழுதுக. 


1. அவன்‌ எங்குள்ளான்‌ என எனக்குத்‌ தெரியவில்லை. 

2. வீடுகள்தோறும்‌ மணிகளால்‌ அழகுசெய்யப்பட்ட மேடைகள்‌ இருக்கும்‌. 

3. தெய்வீகத்தையும்‌ தேசியத்தையும்‌ தமது இரு கண்களாகக்‌ கருதியவர்‌ 
முத்துராமலிங்கத்தேவர்‌. 

4.  தொல்காப்பியத்தைப்‌ படித்துத்‌ தொல்லையெல்லாம்‌ மறந்தேன்‌. 


5. இலக்கண நெறி மாறாமல்‌ முறையாக அமைந்த சொல்‌ இலக்கணமுடையது ஆகும்‌. 


அறிந்து பயன்படுத்துவோம்‌. 


ஒரு தொடரில்‌ மூன்று பகுதிகள்‌ இடம்பெறும்‌. 
அவை 1. எழுவாய்‌ 2. பயனிலை 3. செயப்படுபொருள்‌ 
ஒரு தொடரில்‌ யார்‌? எது? எவை? என்னும்‌ வினாக்களுக்கு விடையாக அமைவது 
எழுவாய்‌. 
(எ.கா.) நீலன்‌ பாடத்தைப்‌ படித்தான்‌. 
பாரி யார்‌? 
புலி ஒரு விலங்கு. 
இத்தொடர்களில்‌ நீலன்‌, பாரி, புலி ஆகியன எழுவாய்கள்‌. 
ஒரு தொடரை வினை, வினா, பெயர்‌ ஆகியவற்றுள்‌ ஏதேனும்‌ ஒன்றைக்‌ கொண்டு 
முடித்து வைப்பது பயனிலை. 
(எ.கா.) கரிகாலன்‌ கல்லணையைக்‌ கட்டினான்‌. 
கரிகாலன்‌ யார்‌? 
கரிகாலன்‌ ஒரு மன்னன்‌. 


இத்தொடர்களில்‌ கட்டினான்‌, யார்‌, மன்னன்‌ ஆகியன பயனிலைகள்‌. 


71 


| | 7th Std Tamil CBSE Term 1-3. Pages-1-222.indd 71 ஓ 20-03-2020 1777 | | 


யாரை, எதை, எவற்றை என்னும்‌ வினாக்களுக்கு விடையாக வருவது செயப்படுபொருள்‌. 
(எ.கா.) நான்‌ கவிதையைப்‌ படித்தேன்‌. 

என்‌ புத்தகத்தை எடுத்தது யார்‌? 

நெல்லிக்கனியைத்‌ தந்தவர்‌ அதியமான்‌. 
இத்தொடர்களில்‌ கவிதை, புத்தகம்‌, நெல்லிக்கனி ஆகியன செயப்படு பொருள்கள்‌. 


பின்வரும்‌ தொடர்களை எழுவாய்‌, பயனிலை, செயப்படுபொருள்‌ எனப்‌ பிரிக்க. 
1. வீரர்கள்‌ நாட்டைக்‌ காத்தனர்‌. 
2. பொதுமக்கள்‌ அந்நியத்துணிகளைத்‌ தீயிட்டு எரித்தனர்‌. 
3. கொற்கைத்‌ துறைமுகத்திலே பாண்டியனுடைய மீனக்தொடி பறந்தது. 
4. திருக்குறளை எழுதியவர்‌ யார்‌? 
5. கபிலர்‌ குறிஞ்சிப்பாட்டை எழுதிய புலவர்‌. 


செயப்படுபொருள்‌ 


எழுதுக. 


கீழ்க்காணும்‌ தலைப்பில்‌ கட்டுரை எழுதுக. 
நான்‌ விரும்பும்‌ தலைவர்‌. 


72 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 72 ஓ 20-03-2020 1777 | | 


_ ணா | । இ | நட ன்‌ || | 


Ae மொழியோடு விளையாடு 


இடைச்சொல்‌ 'கு' சேர்த்துத்‌ தொடரை எழுதுக. 
(௭.கா.) வீடு சென்றான்‌ - வீடு-கு-சென்றான்‌ - வீட்டுக்குச்‌ சென்றான்‌ 
1. மாடு புல்‌ கொடுத்தார்‌ 


2. பாட்டு பொருள்‌ எழுது 


3. செடி பாய்ந்த நீர்‌ 


4. முல்லை தேர்‌ தந்தான்‌ பாரி 


3. சுவர்‌ சாந்து பூசினாள்‌ 


இரண்டு சொற்களை இணைத்துப்‌ புதிய சொற்களை உருவாக்குக. 


அகம்‌ என முடியும்‌ சொற்களை எழுதுக. 
(எ.கா.) நூலகம்‌ 


1. 


2. 


3. 


4. 


கோடிட்ட இடங்களைத்‌ தமிழ்‌ எண்‌ கொண்டு நிரப்புக. 
(௭.கா.) திருக்குறள்‌ ௩ பால்களைக்‌ கொண்டது. 


1. எனது வயது 


2. நான்‌ படிக்கும்‌ வகுப்பு 


3. தமிழ்‌ இலக்கணம்‌... வகைப்படும்‌. 
4. திருக்குறளில்‌ _ அதிகாரங்கள்‌ உள்ளன. 
5. இந்தியா ஆம்‌ ஆண்டு விடுதலை பெற்றது. 


73 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 73 ஓ 20-03-2020 1777 | | 


ஓ 


1. மூதறிஞர்‌ 7. தில்லையாடியின்‌ பெருமை 
2. வீரமங்கை 8. கப்பலோட்டிய தமிழர்‌ 
ஓ 3.  பாஞ்சாலங்குறிச்சி வீரன்‌ 9. பாட்டுக்கொரு புலவன்‌ இ 
4. வெள்ளையரை எதிர்த்த தீரன்‌ 10. விருதுப்பட்டி வீரர்‌ 
5. கொடிகாத்தவர்‌ 11. கள்ளுக்கடை மறியல்‌ பெண்மணி 
6. எளிமையின்‌ இலக்கணம்‌ 12. மணியாட்சியின்‌ தியாகி 


4 நிற்க அதற்குத்‌ தக... 


என்‌ பொறுப்புகள்‌... 
1. விடுதலைப்‌ போராட்ட வீரர்களின்‌ வரலாறுகளை அறிந்து போற்றுவேன்‌. 
2. தலைவர்களின்‌ அரிய பண்புகளை உணர்ந்து பின்பற்றுவேன்‌ 


கலைச்சொல்‌ அறிவோம்‌. 


கதைப்பாடல்‌ - Ballad பேச்சாற்றல்‌ -  Elocution 

துணிவு - Courage ஒற்றுமை - Unity 

தியாகம்‌ - Sacrifice முழக்கம்‌ - Slogan 

அரசியல்‌ மேதை - Political Genius சமத்துவம்‌ - Equality 
ஞ்ஷ்‌ இணையத்தில்‌ காண்க 


வ.உ. சிதம்பரனார்‌ வாழ்க்கைக்‌ ரன்னை இணையத்தில்‌ தேடி எழுதுக. 


74 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 74 ஓ 20-03-2020 1777 | | 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ இ 


சங்கப்‌ பாடல்களைச்‌ சீர்பிரித்துப்‌ படிக்கும்‌ திறனும்‌ கருத்தை உணரும்‌ திறனும்‌ 
பெறுதல்‌ 


* தமிழர்களின்‌ கப்பல்‌ கட்டும்‌ தொழில்நுட்ப முறையை இலக்கியங்கள்‌ வழி அறிந்து 
வியத்தல்‌ 


*... மொழிபெயர்ப்புப்‌ புதினத்தைப்‌ படித்தறிந்து, கதையைச்‌ சுருக்கமாகச்‌ சுவைபட 
எடுத்துரைத்தல்‌ 


> மொழியில்‌ பயன்படுத்தப்படும்‌ இலக்கிய வகைச்‌ சொற்களைக்‌ கண்டறிதல்‌ 


75 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 75 ஓ 20-03-2020 1777 | | 


கவிதைப்பேழை [1 


கலங்கரை விளக்கம்‌ 


கடலும்‌ கடல்சார்ந்த இடமும்‌ தமிழரின்‌ வாழ்நிலங்களுள்‌ ஒன்று. 
கடலோடு வாழ்ந்த தமிழர்‌, தம்‌ தொழில்நுட்ப அறிவால்‌ கலம்‌ 
படைத்து, அதனைக்‌ கொண்டு மீன்பிடித்தும்‌, வணிகம்‌ செய்தும்‌ 

நுழையும்முன்‌ வாழ்ந்து வந்தனர்‌. கடற்பயணம்‌ சென்று கரை திரும்பத்‌ தமிழர்‌ 
கண்ட தொழில்நுட்பமே கலங்கரை விளக்கம்‌. அது குறித்துச்‌ 
சங்கப்‌ பாடல்‌ விளக்குவதைக்‌ காண்போம்‌. 


ண்பொர நிவந்த வேயா மாடத்து 
ல்‌ மாட்டிய இலங்குசுடர்‌ ஞெகிழி 
உரவுநீர்‌ அழுவத்து ஓடுகலம்‌ கரையும்‌ இ 
ன 


76 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 76 ஓ 20-03-2020 பி | 


சொல்லும்‌ பொருளும்‌ 


மதலை - தூண்‌ 
ஞெகிழி - தீச்சுடர்‌ 
அழுவம்‌ - குடல்‌ 


EE | 
சென்னி - உச்சி 
உரவுநீர்‌ - பெருநீர்ப்‌ பரப்பு 
கரையும்‌ - அமைக்கும்‌ 


வேயா மாடம்‌ - வைக்கோல்‌ போன்றவற்றால்‌ வேயப்படாது, 


திண்மையாகச்‌ சாந்து பூசப்பட்ட மாடம்‌ 


பாடலின்‌ பொருள்‌ 


கலங்கரை விளக்கமானது வானம்‌ கீழே விழுந்துவிடாமல்‌ தாங்கிக்‌ கொண்டிருக்கும்‌ 


தூண்‌ போலத்‌ தோற்றமளிக்கிறது; ஏணி கொண்டு ஏறமுடியாத உயரத்தைக்‌ 
கொண்டிருக்கிறது; வேயப்படாமல்‌ சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும்‌ மாடத்தை உடையது. 
அம்மாடத்தில்‌ இரவில்‌ ஏற்றப்பட்ட எரியும்‌ விளக்கு, கடலில்‌ துறைமுகம்‌ அறியாமல்‌ 
கலங்கும்‌ மரக்கலங்களைத்‌ தன்‌ துறைமுகம்‌ நோக்கி அழைக்கிறது. 


= எங்க. 


நூல்‌ வெளி 


கடியலூர்‌ உருத்திரங்கண்ணனார்‌ சங்ககாலப்‌ புலவர்‌. இவர்‌ கடியலூர்‌ என்ற 
ஊரில்‌ வாழ்ந்தவர்‌. இவர்‌ பத்துப்பாட்டில்‌ உள்ள பெரும்பாணாற்றுப்படை, 
பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார்‌. 


பெரும்பாணாற்றுப்படையின்‌ பாட்டுடைத்தலைவன்‌ தொண்டைமான்‌ இளந்திரையன்‌. 


இந்நூலின்‌ 346 முதல்‌ 351 வரை உள்ள அடிகள்‌ நமக்குப்‌ பாடப்பகுதியாகத்‌ தரப்பட்டுள்ளன. 


வள்ளல்‌ ஒருவரிடம்‌ பரிசு பெற்றுத்‌ திரும்பும்‌ புலவர்‌, பாணர்‌ போன்றோர்‌ அந்த வள்ளலிடம்‌ 
சென்று பரிசு பெற, பிறருக்கு வழிகாட்டுவதாகப்‌ பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியம்‌ 


ஆகும்‌. 


தெரிந்து தெளிவோம்‌ 


திருமுருகாற்றுப்படை 
பொருநராற்றுப்படை 
பெரும்பாணாற்றுப்படை 
சிறுபாணாற்றுப்படை 


முல்லைப்பாட்டு 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 77 


பத்துப்பாட்டு நூல்கள்‌ 


77 


மதுரைக்காஞ்சி 
நெடுநல்வாடை 
குறிஞ்சிப்பாட்டு 

பட்டினப்பாலை 


மலைபடுகடாம்‌ 


20-03-2020 பி | 


_ ணா | । ஓ ப ன | | ப। 


209%, © © © 
[a] இழு கற்பவை கற்றபின்‌ 


1. கடற்கரைக்குச்‌ சென்று அங்குள்ள காட்சிகளைக்‌ கண்டு மகிழ்க. 
2. கலங்கரை விளக்கம்‌ - மாதிரி ஒன்று செய்து வருக. 


3. கடலும்‌ கலங்கரை விளக்கமும்‌ - ஓவியம்‌ வரைந்து வண்ணம்‌ தீட்டுக. 


கர ச 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. வேயாமாடம்‌ எனப்படுவது 


௮) வைக்கோலால்‌ வேயப்படுவது ஆ) சாந்தினால்‌ பூசப்படுவது 
இ) ஓலையால்‌ வேயப்படுவது ஈ) துணியால்‌ மூடப்படுவது 
2. உரவுநீர்‌ அழுவம்‌ - இத்தொடரில்‌ அடிக்கோடிட்ட சொல்லின்‌ பொருள்‌ ______ 
௮) காற்று ஆ) வானம்‌ இ) கடல்‌ ஈ) மலை 
ஓ 7 


3. கடலில்‌ துறைமுகம்‌ அறியாமல்‌ கலங்குவன 


அ) மீன்கள்‌ ஆ) மரக்கலங்கள்‌ இ) தூண்கள்‌ ஈ) மாடங்கள்‌ 
4. தூண்‌ என்னும்‌ பொருள்‌ தரும்‌ சொல்‌ 


௮ ) ஞெகிழி ஆ) சென்னி இ) ஏணி ஈ) மதலை 


குறுவினா 
1. மரக்கலங்களைத்‌ துறைமுகம்‌ நோக்கி அழைப்பது எது? 


2. கலங்கரை விளக்கத்தில்‌ எந்நேரத்தில்‌ விளக்கு ஏற்றப்படும்‌? 


சிறுவினா 


கலங்கரை விளக்கம்‌ பற்றிப்‌ பெரும்பாணாற்றுப்படை கூறும்‌ கருத்துகளை எழுதுக. 


சிந்தனை வினா 
கலங்கரை விளக்கம்‌ கப்பல்‌ ஓட்டிகளைத்‌ தவிர வேறு யாருக்கெல்லாம்‌ பயன்படும்‌ என 


நீங்கள்‌ கருதுகிறீர்கள்‌? 


78 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 78 ஓ 20-03-2020 பி | 


நுழையும்முன்‌ 


7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 79 


கவிதைப்பேழை [1] 


கவின்மிகு கப்பல்‌ 


கடலும்‌ கப்பலும்‌ கண்ணுக்கு விருந்தாகக்‌ காட்சியளிப்பவை. 
அலைவீசும்‌ கடலில்‌ அசைந்தாடிச்‌ செல்லும்‌ கப்பலைக்‌ 
காணக்‌ காண உள்ளம்‌ உவகையில்‌ துள்ளும்‌. அச்சம்‌ தரும்‌ 
கடலில்‌, அஞ்சாது கப்பலோட்டியவர்‌ நம்‌ தமிழர்‌. காற்றின்‌ 
துணைகொண்டு கப்பலைச்‌ செலுத்திய நம்‌ முன்னோரின்‌ 
திறத்தைச்‌ சங்கப்பாடலின்வழி அறிவோமா? 


ஓ 20-03-2020 ‘ras | | 


சொல்லும்‌ பொருளும்‌ 


உரு - அழகு வங்கம்‌ - கப்பல்‌ 

போழ - பிளக்க எல்‌ - பகல்‌ 

வங்கூழ்‌ - காற்று கோடு உயர்‌ _ கரை உயர்ந்த 
நீதான்‌ - நாவாய்‌ ஓட்டுபவன்‌ மாட ஒள்ளெரி - கலங்கரை விளக்கம்‌ 


பாடலின்‌ பொருள்‌ 


உலகம்‌ புடைபெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய்‌. 
அது புலால்‌ நாற்றமுடைய அலைவீசும்‌ பெரிய கடலின்‌ நீரைப்‌ பிளந்து கொண்டு செல்லும்‌. 
இரவும்‌ பகலும்‌ ஓரிடத்தும்‌ தங்காமல்‌ வீசுகின்ற காற்றானது நாவாயை அசைத்துச்‌ 
செலுத்தும்‌. உயர்ந்த கரையை உடைய மணல்‌ நிறைந்த துறைமுகத்தில்‌ கலங்கரை 
விளக்கத்தின்‌ ஒளியால்‌ திசை அறிந்து நாவாய்‌ ஓட்டுபவன்‌ நாவாயைச்‌ செலுத்துவான்‌. 


நூல்‌ வெளி 
மருதன்‌ இளநாகனார்‌ சங்ககாலப்‌ புலவர்களுள்‌ ஒருவர்‌. கலித்தொகையின்‌ 
மருதத்திணையில்‌ உள்ள முப்பத்து ஐந்து பாடல்களையும்‌ பாடியவர்‌ இவரே. 
ப மருதத்திணை பாடூவதில்‌ வல்லவர்‌ என்பதால்‌ மருதன்‌ இளநாகனார்‌ என 


அழைக்கப்படுகிறார்‌. 


அகநானூறு எட்டுத்தொகை நூல்களுள்‌ ஒன்று. புலவர்‌ பலரால்‌ பாடப்பட்ட நானூறு 
பாடல்களைக்‌ கொண்டது. இந்நூலினை நெடுந்தொகை என்றும்‌ அழைப்பர்‌. இந்நூலின்‌ 
255 ஆம்‌ பாடல்‌ இங்குத்‌ தரப்பட்டுள்ளது. 


தெறிந்து தெளிவோம்‌; எட்டுத்தொகை நூல்கள்‌ 


நற்றிணை பரிபாடல்‌ 
குறுந்தொகை கலித்தொகை 
ஐங்குறுநூறு அகநானூறு 
பதிற்றுப்பத்து புறநானூறு 


22933, 8 . . 
டீ இட கற்பவை கற்றபின்‌ 


1. கடலில்‌ கிடைக்கும்‌ பொருள்களின்‌ பெயர்களைத்‌ தொகுக்க. 


2. கடற்பயணம்‌ பற்றிய சிறுகதை ஒன்றை அறிந்துவந்து வகுப்பறையில்‌ பகிர்க. 


80 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 80 ஓ 20-03-2020 177s | | 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 
1. இயற்கை வங்கூழ்‌ ஆட்ட -அடிக்கோடிட்ட சொல்லின்‌ பொருள்‌ 


௮) நிலம்‌ ஆ) நீர்‌ இ) காற்று ஈ) நெருப்பு 
2. மக்கள்‌... ஏறி வெளிநாடுகளுக்குச்‌ சென்றனர்‌. 
௮) கடலில்‌ ஆ) காற்றில்‌ இ) கழனியில்‌ ஈ) வங்கத்தில்‌ 


3. புலால்‌ நாற்றம்‌ உடையதாக அகநானூறு கூறுவது 


௮) காற்று ஆ) நாவாய்‌ இ) கடல்‌ ஈ) மணல்‌ 


4. 'பெருங்கடல்‌' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 


௮) பெரு- கடல்‌ ஆ)பெருமை-* கடல்‌ இ)பெறரிய- கடல்‌ ஈ) பெருங்‌ கடல்‌ 


5. இன்று * ஆகி என்பதனைச்‌ சேர்த்தெழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ 


அ) இன்றுஆகி ௮) இன்றிஆகி இ) இன்றாகி ஈ) இன்றாஆகி 
ஓ 6. எதுகை இடம்பெறொத இணை... i ஓ 
௮) இரவு- இயற்கை ஆஅ) வங்கம்‌ - சங்கம்‌ 
இ) உலகு- புலவு ஈ) அசைவு - இசைவு 
பொருத்துக. 
1. வங்கம்‌ - பகல்‌ 
2. நீகான்‌ - குப்பல்‌ 
3. எல்‌ - கலங்கரை விளக்கம்‌ 
4. மாட ஒள்ளெரி - நாவாய்‌ ஓட்டுபவன்‌ 
குறுவினா 


1. நாவாயின்‌ தோற்றம்‌ எவ்வாறு இருந்ததாக அகநானூறு கூறுகிறது? 

2. நாவாய்‌ ஓட்டிகளுக்குக்‌ காற்று எவ்வாறு துணைசெய்கிறது? 
சிறுவினா 

கடலில்‌ கப்பல்‌ செல்லும்‌ காட்சியை அகநானூறு எவ்வாறு விளக்குகிறது? 
சிந்தனை வினா 


தரைவழிப்பயணம்‌, கடல்வழிப்‌ பயணம்‌ ஆகியவற்றுள்‌ நீங்கள்‌ விரும்புவது எது? ஏன்‌? 


81 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 81 ஓ 20-03-2020 177s | | 


உரைநடை உலகம்‌ [|] 


தமிழரின்‌ கப்பற்கலை 


பயணம்‌ செய்வதில்‌ தமிழர்களுக்கு எப்போதும்‌ பெருவிருப்பம்‌ 

உண்டு. பயணம்‌ தரைவழிப்‌ பயணம்‌, நீர்வழிப்‌ பயணம்‌, 

வான்வழிப்‌ பயணம்‌ என மூன்று வகைப்படும்‌. நீர்வழிப்‌ 

நுழையும்முன்‌ பயணத்தை உள்நாட்டு நீர்வழிப்‌ பயணம்‌, கடல்வழிப்‌ பயணம்‌ 

என இருவகைப்படுத்தலாம்‌. வானூர்திகள்‌ கண்டுபிடிக்கப்படாத 

காலத்தில்‌ வெளிநாட்டுப்‌ பயணத்திற்கு உதவியவை கப்பல்களே! 

கப்பல்‌ கட்டுவதும்‌ கப்பலைச்‌ செலுத்துவதும்‌ மிகச்‌ சிறந்த தொழில்நுட்பம்‌ சார்ந்த 

கலைகள்‌ ஆகும்‌. கப்பலைப்‌ பார்ப்பதும்‌ கப்பலில்‌ பயணம்‌ செய்வதும்‌ மட்டுமல்லாமல்‌ 
கப்பலைப்‌ பற்றிப்‌ படிப்பதும்‌ உள்ளத்திற்கு உவகை தரும்‌. 


மழை என்றதும்‌ குழந்தைகளின்‌ நினைவுக்கு வருவது காகிதக்‌ கப்பல்‌. மழை நீரில்‌ 
காகிதக்‌ கப்பல்‌ விட்டு விளையாடாத குழந்தைகளே இல்லை எனலாம்‌. அந்த அளவிற்கு 
நம்‌ ஆழ்மனத்தில்‌ கப்பல்‌ இடம்‌ பெற்றுள்ளது. பழங்காலம்‌ முதல்‌ தமிழர்கள்‌ கப்பல்‌ 
கட்டும்‌ கலையில்‌ சிறந்திருந்ததன்‌ மரபுத்‌ தொடர்ச்சி என்று இதனைக்‌ கூறலாம்‌. தமிழர்கள்‌ 
கப்பல்களைக்‌ கட்டினர்‌ என்பதற்கும்‌ கப்பல்‌ மூலம்‌ வெளிநாடுகளுக்குச்‌ சென்றனர்‌ 
என்பதற்கும்‌ நம்‌ இலக்கியங்களில்‌ ஏராளமான சான்றுகள்‌ உள்ளன. நமக்குக்‌ கிடைத்துள்ள 
நூல்களிலேயே மிகவும்‌ பழமையானது தொல்காப்பியம்‌. அந்நூல்‌ முந்நீர்‌ வழக்கம்‌ என்று 
கடற்பயணத்தைக்‌ குறிப்பிடுகிறது. எனவே, தொல்காப்பியர்‌ காலத்திற்கு முன்பே தமிழர்கள்‌ 
கடல்‌ பயணம்‌ செய்துள்ளனர்‌ என்பதை அறியலாம்‌. 


82 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 82 ஓ 20-03-2020 177s | | 


கடலோடா கால்வல்‌ நெடுந்தேர்‌ கடலோடும்‌ 

நாவாயும்‌ ஓடா நிலத்து (குறள்‌ 496) 
என்னும்‌ திருக்குறள்‌, திருவள்ளுவர்‌ காலத்திலேயே பெரிய கப்பல்கள்‌ இருந்தன 
என்பதற்குச்‌ சான்றாகும்‌. பூம்புகார்‌ துறைமுகத்திலிருந்து கப்பல்கள்‌ மூலம்‌ பொருள்கள்‌ 
ஏற்றுமதியும்‌ இறக்குமதியும்‌ செய்யப்பட்டன என்பதைப்‌ பட்டினப்பாலை விரிவாக 
விளக்குகிறது. 

உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம்‌- (பாடல்‌ 255) 

என்று பெரிய கப்பலை அகநானூறு குறிப்பிடுகிறது. இதனையே பதிற்றுப்பத்து 

என்னும்‌ நூலும்‌, 

"அருங்கலம்‌ தரீடஇயர்‌ நீர்மிசை நிவக்கும்‌ 

பெருங்கலி வங்கம்‌” (பாடல்‌ 52) 
என்று குறிப்பிடுகிறது. சேந்தன்‌ திவாகரம்‌ என்னும்‌ நிகண்டு நூலில்‌ பலவகையான 
கப்பல்களின்‌ பெயர்கள்‌ குறிப்பிடப்பட்டுள்ளன. இதன்‌ மூலம்‌ தமிழர்கள்‌ கப்பல்‌ கட்டும்‌ 
தொழிலில்‌ பரந்துபட்ட அறிவு பெற்றிருந்தார்கள்‌ என்பதை உணரலாம்‌. 


நீர்வழிப்‌ பயணத்‌ தொடக்கம்‌ 

நீர்நிலைகளில்‌ மரக்கிளைகள்‌ மிதந்து செல்வதையும்‌ அவற்றின்மீது பறவைகள்‌, 
தவளைகள்‌ முதலியன அமர்ந்து செல்வதையும்‌ பழங்கால மனிதன்‌ கண்டான்‌. நீரில்‌ 
மிதக்கும்‌ பொருட்களின்‌ மீது தானும்‌ ஏறிப்‌ பயணம்‌ செய்ய முடியும்‌ என அவன்‌ 
உணர்ந்தான்‌. மிதக்கும்‌ மரக்கட்டைகள்‌ மீது ஏறி அமர்ந்து சிறிய நீர்நிலைகளைக்‌ கடக்கத்‌ 
தொடங்கினான்‌. மீன்கள்‌ தம்‌ உடலின்‌ இரு பக்கங்களிலும்‌ உள்ள துடுப்புப்‌ போன்ற 
பகுதிகளைப்‌ பயன்படுத்தித்‌ தண்ணீரைப்‌ பின்னுக்குத்‌ தள்ளி நீந்துவதைக்‌ கண்டான்‌. தானும்‌ 
மரத்துண்டுகளைத்‌ துடுப்புகளாகப்‌ பயன்படுத்தத்‌ தொடங்கினான்‌. பிறகு மரங்கள்‌ பலவற்றை 
இணைத்துக்‌ கட்டி அவற்றின்‌ மீது ஏறிப்‌ பயணம்‌ செய்தான்‌. அவையே இன்றுவரை 
வழக்கத்தில்‌ உள்ள கட்டுமரங்கள்‌ ஆகும்‌. அதன்‌ பின்னர்‌ எடை குறைந்த பெரிய மரங்களின்‌ 
உட்பகுதியைக்‌ குடைந்து எடுத்துவிட்டுத்‌ தோணியாகப்‌ பயன்படுத்தினான்‌. உட்பகுதி 
தோண்டப்பட்டவை என்பதால்‌ அவை தோணிகள்‌ எனப்பட்டன. 


தமிழர்கள்‌ தோணி, ஓடம்‌, படகு, புணை, மிதவை, தெப்பம்‌ போன்றவற்றைச்‌ சிறிய 
நீர்நிலைகளைக்‌ கடக்கப்‌ பயன்படுத்தினர்‌. கலம்‌, வங்கம்‌, நாவாய்‌ முதலியவை அளவில்‌ 
பெரியவை. இவற்றைக்‌ கொண்டு தமிழர்கள்‌ கடல்‌ பயணம்‌ மேற்கொண்டனர்‌. 


நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன்‌ அருங்காட்சியகத்தில்‌ 
பழங்காலத்‌ தமிழ்நாட்டுக்‌ கப்பல்களில்‌ பயன்படுத்தப்பட்ட மணி 
ஒன்று இடம்பெற்றுள்ளது. தமிழர்கள்‌ அயல்‌ நாடுகளுக்குக்‌ 
கப்பல்களில்‌ சென்றனர்‌ என்பதற்கு இதுவும்‌ ஒரு சான்றாகும்‌. 
பிற்காலச்‌ சோழர்களில்‌ இராசராச சோழனும்‌, இராசேந்திர 
சோழனும்‌ பெரிய கப்பற்படையைக்‌ கொண்டு பல நாடுகளை 


வென்றனர்‌ என்பதை வரலாறு பகர்கிறது. 


83 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 88 ஓ 20-03-2020 177s | | 


கப்பல்‌ கட்டும்‌ கலை 
தமிழர்கள்‌ முற்காலத்திலேயே கப்பல்‌ கட்டும்‌ கலையை நன்கு அறிந்திருந்தனர்‌. கப்பல்‌ 
கட்டும்‌ கலைஞர்கள்‌ கம்மியர்‌ என்று அழைக்கப்பட்டனர்‌. இதனைச்‌, 


"கலஞ்செய்‌ கம்மியர்‌ வருகெனக்‌ கூஉய்‌" (காதை 25, அடி 124 ) 


என்னும்‌ மணிமேகலை அடியால்‌ அறியலாம்‌. பெருந்திரளான மக்களையும்‌ 
பொருள்களையும்‌ ஏற்றிச்‌ செல்லும்‌ வகையில்‌ பெரிய கப்பல்களைத்‌ தமிழர்‌ 
உருவாக்கினர்‌. நீண்ட தூரம்‌ கடலிலேயே செல்ல வேண்டி இருந்ததால்‌ கப்பல்களைப்‌ 
பாதுகாப்பானவையாகவும்‌ வலிமை மிக்கவையாகவும்‌ உருவாக்கினர்‌. 


கப்பல்‌ கட்டுவதற்கு உரிய மரங்களைத்‌ தேர்ந்தெடுப்பதில்‌ தமிழர்கள்‌ மிகுந்த கவனம்‌ 
செலுத்தினர்‌. கப்பல்கள்‌ தண்ணீரிலேயே இருப்பவை என்பதால்‌ தண்ணீரால்‌ பாதிப்பு 
அடையாத மரங்களையே கப்பல்‌ கட்டப்‌ பயன்படுத்தினர்‌. நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு, 
இலுப்பை, புன்னை, நாவல்‌ போன்ற மரங்களைப்‌ பயன்படுத்தினர்‌. பக்கங்களுக்குத்‌ 
தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களைப்‌ பயன்படுத்தினர்‌. மரத்தின்‌ வெட்டப்பட்ட 
பகுதியை வெட்டுவாய்‌ என்பர்‌. அதன்‌ நிறத்தைக்‌ கொண்டு மரத்தின்‌ தன்மையை அறிவர்‌. 
கண்ணடை என்பது இழைத்த மரத்தில்‌ காணப்படும்‌ உருவங்கள்‌ ஆகும்‌. மேலும்‌ சுழி உள்ள 
மரங்களைப்‌ பயன்படுத்தாமல்‌ தவிர்த்தனர்‌. நீளம்‌, அகலம்‌, உயரம்‌ ஆகியவற்றைச்‌ சரியான 
முறையில்‌ கணக்கிட்டுக்‌ கப்பல்களை உருவாக்கினர்‌. இவற்றைத்‌ தச்சுமுழம்‌ என்னும்‌ 
நீட்ட லளவையால்‌ கணக்கிட்டனர்‌. பெரிய படகுகளில்‌ முன்பக்கத்தை யானை, குதிரை, 
அன்னம்‌ முதலியவற்றின்‌ தலையைப்‌ போன்று வடிவமைப்பதும்‌ உண்டு. கரிமுக அம்பி, 
பரிமுக அம்பி என்றெல்லாம்‌ இவை அழைக்கப்பட்டன. 


மரங்களையும்‌ பலகைகளையும்‌ ஒன்றோடு ஒன்று இணைக்கும்போது அவற்றுக்கு 
இடையே தேங்காய்‌ நார்‌, பஞ்சு ஆகியவற்றில்‌ ஒன்றை வைத்து நன்றாக இறுக்கி ஆணிகளை 
அறைந்தனர்‌. சுண்ணாம்பையும்‌ சணலையும்‌ கலந்து அரைத்து அதில்‌ எண்ணெய்‌ கலந்து 
கப்பலின்‌ அடிப்பகுதியில்‌ பூசினர்‌. இதனால்‌ கப்பல்கள்‌ பழுதடையாமல்‌ நெடுங்காலம்‌ 
உழைத்தன. இம்முறையை இத்தாலி நாட்டைச்‌ சேர்ந்த மார்க்கோபோலோ என்னும்‌ 
கடற்பயணி வியந்து பாராட்டியுள்ளார்‌. இரும்பு ஆணிகள்‌ துருப்பிடித்துவிடும்‌ என்பதால்‌ 
மரத்தினாலான ஆணிகளையே பயன்படுத்தினர்‌. இந்த ஆணிகளைத்‌ தொகுதி என்பர்‌. 


பாய்மரக்‌ கப்பல்கள்‌ 
காற்றின்‌ உதவியால்‌ செலுத்தப்படும்‌ 
கப்பல்கள்‌ பாய்மரக்‌ கப்பல்கள்‌ 


"ஆங்கிலேயர்‌ கட்டிய கப்பல்களைப்‌ 
பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை 
பழுது பார்க்க வேண்டும்‌. ஆனால்‌ தமிழர்‌ 
கட்டிய கப்பல்களை ஐம்பது ஆண்டுகள்‌ 
ஆனாலும்‌ பழுது பார்க்க வேண்டிய 
அவசியமில்லை" என்று வாக்கர்‌ என்னும்‌ வகையாக இருந்தன. ஆஞ்சான்‌ கயிறு, 
தாம்பாங்கயிறு, வேடாங்கயிறு, பளிங்கைக்‌ 


எனப்பட்டன. பெரிய பாய்மரம்‌, 
திருக்கைத்திப்‌ பாய்மரம்‌, காணப்‌ பாய்மரம்‌, 
கோசுப்‌ பாய்மரம்‌ போன்ற பலவகையான 
பாய்மரங்களைத்‌ தமிழர்‌ பயன்படுத்தினர்‌. 
பாய்மரங்களைக்‌ கட்டும்‌ கயிறுகளும்‌ பல 


ஆங்கிலேயர்‌ கூறியுள்ளார்‌. 
கயிறு, மூட்டங்கயிறு, இளங்கயிறு, 


84 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 84 ஓ 20-03-2020 177s | | 


கோடிப்பாய்க்கயிறு என்பவை அவற்றுள்‌ சில. பாய்மரக்‌ கப்பலின்‌ பாய்‌, கயிறு ஆகியவற்றில்‌ 
பழுது ஏற்படும்‌ பொழுது அவற்றை மரப்பிசின்‌ கொண்டு இணைத்தனர்‌ என்று பரிபாடல்‌ 
கூறுகிறது. 
கப்பலின்‌ உறுப்புகள்‌ 

கப்பல்‌ பல்வேறு வகையான உறுப்புகளை உடையது. எரா, பருமல்‌, வங்கு, கூம்பு, 
பாய்மரம்‌, சுக்கான்‌, நங்கூரம்‌ போன்றவை கப்பலின்‌ உறுப்புகளுள்‌ சிலவாகும்‌. கப்பலின்‌ 
முதன்மையான உறுப்பாகிய அடிமரம்‌ எரா எனப்படும்‌. குறுக்கு மரத்தைப்‌ பருமல்‌ என்பர்‌. 
கப்பலைச்‌ செலுத்துவதற்கும்‌ உரிய திசையில்‌ திருப்புவதற்கும்‌ பயன்படும்‌ முதன்மையான 
கருவி சுக்கான்‌ எனப்படும்‌. கப்பலை நிலையாக ஓரிடத்தில்‌ நிறுத்தி வைக்க உதவும்‌ 
உறுப்பு நங்கூரம்‌ ஆகும்‌. சமுக்கு என்னும்‌ ஒரு கருவியையும்‌ கப்பல்களில்‌ பயன்படுத்தினர்‌ 
என்று கப்பல்‌ சாத்திரம்‌ என்னும்‌ நூல்‌ குறிப்பிடுகிறது. இது காந்த ஊசி பொருத்தப்பட்ட 
திசைகாட்டும்‌ கருவியாக இருக்கலாம்‌ என ஆய்வாளர்கள்‌ கருதுகின்றனர்‌. கப்பல்‌ 
செலுத்துபவரை மாலுமி, மீகாமன்‌, நீகான்‌, கப்பலோட்டி முதலிய பல பெயர்களால்‌ அழைப்பர்‌. 


கப்பலைச்‌ செலுத்தும்‌ முறை 


காற்றின்‌ திசையை அறிந்து கப்பல்களைச்‌ செலுத்தும்‌ முறையைத்‌ தமிழர்கள்‌ நன்கு 
அறிந்திருந்தனர்‌. இவ்வுண்மையை, 


"நளியிரு முந்நீர்‌ நாவாய்‌ ஓட்டி 

வளி தொழில்‌ ஆண்ட உரவோன்‌ மருக "யாடல்‌ 66) 
என்னும்‌ புறப்பாடல்‌ அடிகளில்‌ 
வெண்ணிக்குயத்தியார்‌ குறிப்பிடுகிறார்‌. 
கடலில்‌ காற்று வீசும்‌ திசை, கடல்‌ 
நீரோட்டங்களின்‌ திசை ஆகியவற்றைத்‌ 
தமிழர்கள்‌ தம்‌ பட்டறிவால்‌ நன்கு அறிந்து 
அவற்றுக்கேற்ப உரிய காலத்தில்‌ சரியான 
திசையில்‌ கப்பலைச்‌ செலுத்தினர்‌. 
திசைகாட்டும்‌ கருவியைப்‌ பயன்படுத்தியும்‌ 
வானில்‌ தோன்றும்‌ விண்மீன்களின்‌ 
நிலையை வைத்தும்‌ திசையை அறிந்து 
கப்பலைச்‌ செலுத்தினர்‌. கப்பல்‌ ஓட்டும்‌ 
மாலுமிகள்‌ சிறந்த வானியல்‌ அறிவையும்‌ 
பெற்றிருந்தனர்‌. கோள்களின்‌ நிலையை 
வைத்துப்‌ புயல்‌, மழை போன்றவை 
தோன்றும்‌ காலங்களையும்‌ கடல்நீர்‌ 
பொங்கும்‌ காலத்தையும்‌ அறிந்து தகுந்த 
காலத்தில்‌ கப்பல்களைச்‌ செலுத்தினர்‌. 


கலங்கரை விளக்கம்‌ 
கடலில்‌ செல்லும்‌ கப்பல்களுக்குத்‌ 
துறைமுகம்‌ இருக்கும்‌ இடத்தைக்‌ 
85 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 85 ஓ 20-03-2020 177s | | 


_ ணா | । இ ௭ ற 


காட்டுவதற்காக அமைக்கப்படுவது த்‌ ச 

கலங்கரை விளக்கம்‌ ஆகும்‌. உயரமான 
கோபுரத்தின்‌ உச்சியில்‌ ஒளிவீசும்‌ 
விளக்கினைக்‌ கொண்டதாக இஃது 
அமைக்கப்படும்‌. கலம்‌ என்றால்‌ கப்பல்‌. தகுந்த இடம்‌ தேடி நீண்ட தூரம்‌ பயணம்‌ 
செய்கின்றன. அவை செல்லும்‌ வழியைச்‌ 


கடல்‌ ஆமைகள்‌ இனப்பெருக்கத்துக்காகத்‌ 


கரைதல்‌ என்றால்‌ அழைத்தல்‌. கப்பலை 
அழைக்கும்‌ விளக்கு என்னும்‌ பொருளில்‌ 
இது கலங்கரை விளக்கம்‌ எனப்பட்டது. 


செயற்கைக்கோள்கள்‌ மூலம்‌ தற்போது 
ஆராய்ந்துள்ளனர்‌. அவ்வழியில்‌ உள்ள 
நாடுகளுடன்‌ தமிழர்கள்‌ வாணிகத்‌ தொடர்பு 

பெரிய கப்பல்கள்‌ துறைமுகத்தில்‌ கொண்டூ இருந்ததை அறிய முடிகிறது. 
கரைக்கு அருகில்‌ வர இயலாது. எனவே எனவே பழந்தமிழர்கள்‌ ஆமைகளை 


கப்பலில்‌ வரும்‌ பொருள்களைத்‌ தோணிகள்‌ வழிகாட்டிகளாகப்‌ பயன்படுத்திக்‌ கடல்‌ 
மூலம்‌ கரைக்குக்‌ கொண்டு வந்தனர்‌. பயணம்‌ செய்து இருக்கலாம்‌ என்னும்‌ 
இச்செய்தியை, கருத்தும்‌ உள்ளது. 


கலம்‌ தந்த பொற்பரிசம்‌ 

கழித்தோணியால்‌ கரை சேர்க்குந்து (பாடல்‌ 343) என்று புறநானூறு கூறுகிறது. 

முற்காலத்தில்‌ மக்கள்‌ பயணம்‌ செய்வதற்கு மட்டுமன்றிப்‌ போர்‌ புரியவும்‌ கப்பல்கள்‌ 
பெரிதும்‌ பயன்பட்டன. ஆனால்‌ இக்காலத்தில்‌ பெரும்பாலும்‌ பொருள்களை ஏற்றிச்‌ 
செல்லவே கப்பல்கள்‌ பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றைச்‌ சரக்குக்‌ கப்பல்கள்‌ என்பர்‌. 
போருக்குப்‌ பயன்படும்‌ பெரிய கப்பல்களும்‌ இன்று உள்ளன. 

இத்தகைய சீர்மிகு கப்பற்கலையில்‌ நம்‌ முன்னோர்‌ சிறந்து விளங்கினர்‌ என்பது நமக்குப்‌ 
பெருமை அளிக்கும்‌ செய்தியாகும்‌. 


சவ © ட்‌ ப்‌ 
றி தழு கற்பவை கற்றபின்‌ 


1. பலவகையான கப்பல்களின்‌ படங்களைச்‌ சேகரித்துப்‌ படத்தொகுப்பு ஒன்று 
உருவாக்குக. 


2. தரைவழிப்‌ பயணம்‌, கடல்வழிப்பயணம்‌, வான்வழிப்பயணம்‌ ஆகியவை குறித்து 
வகுப்பறையில்‌ கலந்துரையாடுக. 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. தமிழர்கள்‌ சிறிய நீர்நிலைகளைக்‌ கடக்கப்‌ பயன்படுத்தியது 


௮) கலம்‌ அஆ) வங்கம்‌ இ) நாவாய்‌ ஈ) ஓடம்‌ 


86 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 86 ஓ 20-03-2020 றி | 


| | 7th Std Tamil CBSE Term 1-3 Pages-1-222.indd 87 ஓ 20-03-2020 177s | | 


2. தொல்காப்பியம்‌ கடற்பயணத்தை வழக்கம்‌ என்று கூறுகிறது. 
௮) நன்னீர்‌ ஆ) தண்ணீர்‌ இ முந்நீர்‌ ஈ) கண்ணீர்‌ 
3. கப்பலை உரிய திசையில்‌ திருப்புவதற்குப்‌ பயன்படும்கருவி___ 


அ) சுக்கான்‌ அ) நங்கூரம்‌ இ) கண்ணடை ஈ) சமுக்கு 


கோடிட்ட இடங்ளை நிரப்புக. 
1. கப்பல்‌ கட்டுவதற்குப்‌ பயன்படும்‌ மர ஆணிகள்‌ ___ 


2. கப்பல்‌ ஓரிடத்தில்‌ நிலையாக நிற்க உதவுவது _____ ட 


3. இழைத்த மரத்தில்‌ காணப்படும்‌ உருவங்கள்‌ 


பொருத்துக. 
1. ஏரா - திசைகாட்டும்‌ கருவி 
2. பருமல்‌ - அடிமரம்‌ 
3. மீகாமன்‌ - குறுக்கு மரம்‌ 


4. காந்த ஊசி - கப்பலைச்‌ செலுத்துபவர்‌ 


தொடர்களில்‌ அமைத்து எழுதுக. 

1. நீரோட்டம்‌ 2. காற்றின்‌ திசை 3. வானியல்‌ அறிவு 4. ஏற்றுமதி 
குறுவினா 

1. தோணி என்னும்‌ சொல்லின்‌ பெயர்க்காரணத்தைக்‌ கூறுக. 


2. கப்பல்‌ கட்டும்போது மரப்பலகைகளுக்கு இடையே தேங்காய்‌ நார்‌ (௮) பஞ்சு 
வைப்பதன்‌ நோக்கம்‌ என்ன? 


3. கப்பலின்‌ உறுப்புகள்‌ சிலவற்றின்‌ பெயர்களைக்‌ கூறுக. 


சிறுவினா 


1. சிறிய நீர்நிலைகளையும்‌ கடல்களையும்‌ கடக்க, தமிழர்கள்‌ பயன்படுத்திய 
ஊர்திகளின்‌ பெயர்களை எழுதுக. 


2. பண்டைத்‌ தமிழரின்‌ கப்பல்‌ செலுத்தும்‌ முறை பற்றி எழுதுக. 
3. கப்பல்‌ பாதுகாப்பானதாக அமையத்‌ தமிழர்கள்‌ கையாண்ட வழிமுறைகள்‌ யாவை? 
சிந்தனை வினா 


இக்காலத்தில்‌ மக்கள்‌ வெளிநாடுகளுக்குச்‌ செல்வதற்குக்‌ கடற்பயணத்தைப்‌ பெரிதும்‌ 
மேற்கொள்ளாதது ஏன்‌ எனச்‌ சிந்தித்து எழுதுக. 


87 


கடல்‌ பல்வேறு விந்தைகளைத்‌ தன்னுள்‌ கொண்டது. 
கடலுக்கடியில்‌ பலவகையான தாவரங்கள்‌, மீன்கள்‌, விலங்குகள்‌, 
பவளப்பாறைகள்‌, எரிமலைகள்‌ எனப்‌ புதுமைகள்‌ பலவும்‌ 

நுழையும்முன்‌ நிறைந்து கிடக்கின்றன. மேலும்‌ கடலுக்கடியில்‌ பல நகரங்களும்‌ 
கப்பல்களும்‌ மூழ்கிக்கிடக்கின்றன. ஒரு கற்பனையான நீர்மூழ்கிக்‌ 
கப்பலில்‌ சென்று அவற்றை எல்லாம்‌ காண்போம்‌. 


என்‌ பெயர்‌ பியரி. நான்‌ ஒரு விலங்கியல்‌ பேராசிரியர்‌. கடலின்‌ அடியில்‌ உள்ள 
விலங்குகளைப்‌ பற்றி ஆராய்வதில்‌ எனக்கு விருப்பம்‌ மிகுதி. 1886 ஆம்‌ ஆண்டு கப்பல்‌ 
மாலுமிகளிடையே ஓர்‌ அதிர்ச்சியான தகவல்‌ பரவியது. கடலில்‌ செல்லும்‌ பெரிய 
கப்பல்களை உலோகத்தால்‌ ஆன உடலைக்‌ கொண்ட ஒரு விந்தையான விலங்கு தாக்குகிறது 
என்பதுதான்‌ அந்தச்‌ செய்தி. 


அந்த விந்தை விலங்கைக்‌ கண்டுபிடித்து அழிப்பதற்காக அமெரிக்காவின்‌ நியூயார்க்‌ 
நகரிலிருந்து ஒரு போர்க்கப்பல்‌ புறப்பட்டது. கடல்‌ பயணத்தில்‌ திறமை வாய்ந்த 
ஃபராகட்‌ என்பவர்‌ அக்கப்பலின்‌ தலைவராக இருந்தார்‌. ஈட்டி எறிந்து திமிங்கிலங்களை 


88 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 88 ஓ 20-03-2020 17:48:00 | | 


வேட்டையாடுவதில்‌ வல்லவரான நெட்‌ என்ற வீரரும்‌ அக்கப்பலில்‌ இருந்தார்‌. நானும்‌ எனது 
உதவியாளர்‌ கான்சீலும்‌ அக்கப்பலில்‌ சென்றோம்‌. 


மூன்று மாதங்கள்‌ அமெரிக்காவுக்கும்‌ ஜப்பானுக்கும்‌ இடையே உள்ள பெருங்கடல்‌ 
பரப்பில்‌ ஓர்‌ இடம்‌ விடாமல்‌ தேடினோம்‌. அந்த விலங்கு எங்கள்‌ கண்ணில்‌ படவே இல்லை. 
எனவே, கப்பல்‌ எங்கள்‌ நகரத்தை நோக்கிப்‌ பயணத்தைத்‌ தொடங்கியது. 


அப்பொழுது பளபளப்பான உடலைக்‌ கொண்ட அந்த விலங்கு மிக வேகமாக எங்கள்‌ 
கப்பலை நோக்கி வந்தது. "அந்த விலங்கைச்‌ சுட்டுத்‌ தள்ளுங்கள்‌" என்று கப்பல்‌ தலைவர்‌ 
ஃபராகட்‌ கட்டளையிட்டார்‌. வீரர்கள்‌ சுடத்‌ தொடங்கினர்‌. பீரங்கிக்‌ குண்டுகள்‌ அனைத்தும்‌ 
அந்த விலங்கின்‌ உடலைத்‌ துளைக்க முடியாமல்‌ தெறித்து விழுந்தன. நெட்‌ வலிமை வாய்ந்த 
ஈட்டிகளை எய்தார்‌. அவற்றாலும்‌ அவ்விலங்கை எதுவும்‌ செய்யமுடியவில்லை. 


அந்த விலங்கு நீரைப்‌ பீய்ச்சியடித்தபடி எங்கள்‌ கப்பலின்‌ மீது வேகமாக மோதியது. 
நாங்கள்‌ கப்பலிலிருந்து கடலில்‌ தூக்கி வீசப்பட்டோம்‌. நான்‌ அப்படியே மயக்கமடைந்து 
போனேன்‌. 


நான்‌ கண்விழித்தபோது உலோகத்தினாலான அந்தக்‌ கொடிய விலங்கின்‌ 
மீது படுத்திருந்தேன்‌. எனக்கு முன்னால்‌ எனது உதவியாளர்‌ கான்சீலும்‌ நெட்டும்‌ 
அமர்ந்திருந்தனர்‌. "நாம்‌ தேடிவந்த விலங்கு இதுதான்‌. உண்மையில்‌ இஃது ஒரு நீர்மூழ்கிக்‌ 
கப்பல்‌” என்றார்‌ நெட்‌. 


நாங்கள்‌ அந்த நீர்மூழ்கிக்‌ கப்பலின்‌ மீது வேகமாகத்‌ தட்டி உள்ளே இருப்பவர்களை 
உதவிக்கு அழைத்தோம்‌. நீண்ட நேரத்திற்குப்‌ பிறகு மேல்பக்கத்தில்‌ இருந்த மூடி 
திறக்கப்பட்டது. உள்ளே இருந்து வந்தவர்கள்‌ எங்கள்‌ மூவரையும்‌ சிறைப்பிடித்து ஓர்‌ 
அறைக்குள்‌ வைத்துப்‌ பூட்டினர்‌. 

மறுநாள்‌ காலை கப்பல்‌ தலைவர்‌ எங்கள்‌ அறைக்குள்‌ வந்தார்‌. தமது பெயர்‌ நெமோ 
என்று அவர்‌ தம்மை அறிமுகப்படுத்திக்கொண்டார்‌. 'நாட்டிலஸ்‌ என்னும்‌ இந்த நீர்மூழ்கிக்‌ 
கப்பலை ஒரு விந்தையான விலங்கு என்று நான்‌ எல்லோரையும்‌ நம்பவைத்திருக்கிறேன்‌. 
இந்த உண்மையைத்‌ தெரிந்து கொண்ட நீங்கள்‌ எக்காலத்திலும்‌ இங்கிருந்து விடுதலையாக 
முடியாது. எனக்கான ஒரு தனி உலகத்தை இந்த நீர்மூழ்கிக்‌ கப்பலிலேயே நான்‌ உருவாக்கி 
வைத்துள்ளேன்‌. எனது நம்பிக்கைக்குரிய வேலையாள்கள்‌ இங்கே இருக்கிறார்கள்‌. 
எங்களுக்குத்‌ தேவையான அனைத்து உணவுகளையும்‌ கடல்வாழ்‌ உயிரிகளிடமிருந்தே 
உருவாக்கிக்‌ கொள்கிறோம்‌. இனி நான்‌ கரைக்குத்‌ திரும்பவேமாட்டேன்‌. உங்களையும்‌ 
திரும்ப விடமாட்டேன்‌” என்றார்‌ நெமோ. 


நாங்கள்‌ அதிர்ச்சியில்‌ உறைந்து போனோம்‌. அவரது மனத்தை மாற்ற முடியாது என்பது 
எங்களுக்குப்‌ புரிந்துபோயிற்று. எப்படியாவது இந்தக்‌ கப்பலில்‌ இருந்து தப்பி விட வேண்டும்‌ 
என்று நாங்கள்‌ மனத்துக்குள்‌ திட்டமிட்டுக்கொண்டோம்‌. 
ஆழ்கடலுக்கு அடியில்‌ நீர்மூழ்கிக்‌ கப்பலில்‌ எங்களது பயணம்‌ தொடர்ந்தது. 
அந்த நீர்மூழ்கிக்‌ கப்பலினுள்‌ எல்லா இடங்களுக்கும்‌ செல்ல எனக்கு நெமோ இசைவு 
அளித்திருந்தார்‌. கப்பலில்‌ மிகச்சிறந்த நூலகம்‌ ஒன்றும்‌ மிகப்பெரிய அருங்காட்சியகம்‌ 
89 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 89 ஓ 20-03-2020 17:48:00 | | 


_ ணா | । ஓ ப னை | | ப। 


ஒன்றும்‌ இருந்தன. இந்த அரிய அறிவுக்கருவூலங்கள்‌ யாருக்கும்‌ பயன்படாமல்‌ ஆழ்கடலில்‌ 
மூழ்கி கிடக்கின்றவே என்று நான்‌ வருந்தினேன்‌. இந்தக்‌ கப்பல்‌ எந்தக்‌ கடலில்‌ எந்தப்‌ 
பகுதியில்‌ இருக்கிறது, கடலுக்கு அடியில்‌ எவ்வளவு ஆழத்தில்‌ இருக்கிறது ஆகியவற்றைத்‌ 
துல்லியமாக காட்டும்‌ பெரிய திரை ஒன்றும்‌ அங்கே இருந்தது. 


"இந்தக்‌ கப்பல்‌ செல்வதற்கான ஆற்றல்‌ எதிலிருந்து கிடைக்கிறது?" என்று நான்‌ 
நெமோவிடம்‌ கேட்டேன்‌. 


"இந்தக்‌ கப்பல்‌ செல்வதற்கும்‌ இங்குள்ள விளக்குகள்‌ எறிவதற்கும்‌ தேவையான 
மின்சாரத்தைத்‌ தயாரிக்கும்‌ கருவிகள்‌ இங்கேயே உள்ளன என்றார்‌ அவர்‌. 


"கப்பலை ஆழத்துக்கும்‌ கடல்‌ மேல்‌ மட்டத்துக்கும்‌ எப்படிக்‌ கொண்டு செல்கிறீர்கள்‌?" 
என்று கேட்டேன்‌. 


"இந்தக்‌ கப்பலில்‌ மிகப்பெரிய நீர்த்தொட்டிகள்‌ உள்ளன. அவற்றில்‌ தண்ணீரை 
நிரப்பும்போது கப்பல்‌ கடலுக்கு அடியில்‌ செல்லும்‌. அந்தத்‌ தண்ணீரை எந்திரங்கள்‌ மூலம்‌ 
வெளியேற்றும்‌ பொழுது கப்பலின்‌ எடை குறைவதால்‌ கப்பல்‌ கடல்‌ மட்டத்திற்குச்‌ செல்லும்‌" 
என்று விளக்கினார்‌ நெமோ. 


"எல்லாம்‌ சரி, நாம்‌ அனைவரும்‌ மூச்சு விடுவதற்கான காற்று எப்படிக்‌ கிடைக்கிறது?" 


"சில நாட்களுக்கு ஒருமுறை கப்பல்‌ கடல்‌ மட்டத்திற்கு மேலே வரும்பொழுது அதன்‌ 
மேல்மூடியைத்‌ திறந்து காற்றைப்‌ புதுப்பித்துக்‌ கொள்வோம்‌. அதுமட்டுமல்லாமல்‌ இங்குக்‌ 
காற்றைச்‌ சேகரித்து வைத்துக்கொள்ளும்‌ பைகள்‌ இருக்கின்றன. அவற்றை முதுகில்‌ 
கட்டிக்கொண்டு அதன்‌ முகமூடியை முகத்தில்‌ வைத்துக்‌ கொண்டால்‌ ஒன்பது மணி நேரம்‌ 
வரை கடலுக்குள்‌ நீந்த முடியும்‌" என்றார்‌ அவர்‌. 


இப்படியாக எங்களது பயணம்‌ தொடர்ந்து கொண்டிருந்தது. அந்த நீர்மூழ்கிக்‌ கப்பலில்‌ 
இருந்து தப்பிவிட வேண்டும்‌ என்ற எங்களது முயற்சி பலமுறை தோல்வியிலேயே முடிந்தது. 


ஒருநாள்‌ திடீரென்று கப்பல்‌ கடல்‌ மட்டத்தில்‌ நின்றுவிட்டது. "என்ன ஆயிற்று?" 
என்று நான்‌ நெமோவிடம்‌ 
கேட்டேன்‌. "கடலுக்குள்‌ 
இருக்கும்‌ கடல்புற்று 
எனப்படும்‌ மணல்‌ 
திட்டில்‌ கப்பல்‌ சிக்கிக்‌ 
கொண்டுவிட்டது. இன்னும்‌ 
ஒரு வாரத்தில்‌ முழுநிலவு 
நாளன்று கடலின்‌ நீர்மட்டம்‌ 
உயரும்‌. அப்போது 
நமது நீர்மூழ்கிக்‌ கப்பல்‌ 
தானாகவே நீர்மட்டத்தில்‌ 
மிதக்கத்‌ தொடங்கும்‌. 
அதுவரை பொறுத்திருக்க 
வேண்டும்‌' என்றார்‌ நெமோ. 


90 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 90 ஓ 20-03-2020 17:48:00 | | 


நாட்டிலஸின்‌ மேல்தளத்தில்‌ நின்று பார்த்தபொழுது சற்றுத்‌ தொலைவில்‌ ஒரு 
தீவு தெரிந்தது. நெமோவிடம்‌ இசைவு பெற்று நானும்‌ நெட்டும்‌ கான்சீலும்‌ ஒரு படகை 
எடுத்துக்கொண்டு அந்தத்‌ தீவிற்குச்‌ சென்றோம்‌. அங்கிருந்து ஏராளமான காய்கறிகளைச்‌ 
சேகரித்துக்‌ கொண்டு படகில்‌ ஏறினோம்‌. திடீரென்று அந்தத்தீவைச்‌ சேர்ந்த, மனிதர்களைக்‌ 
கொன்று தின்னும்‌ வழக்கமுடையவர்கள்‌ எங்களைத்‌ துரத்திக்கொண்டு வந்தார்கள்‌. 
நாங்கள்‌ மிகுந்த அச்சத்தோடு விரைவாகப்‌ படகைச்‌ செலுத்திக்கொண்டு கப்பலுக்கு வந்து 
சேர்ந்தோம்‌. 


ஏராளமான படகுகளில்‌ அந்த மனிதர்கள்‌ எங்கள்‌ நாட்டிலஸைச்‌ சூழ்ந்தார்கள்‌. 
நாங்கள்‌ மேல்மூடியை இறுக மூடிக்கொண்டு உள்ளே இருந்தோம்‌. இந்த முற்றுகை 
ஆறு நாள்கள்‌ தொடர்ந்தது. ஏழாம்‌ நாள்‌ முழுநிலவு நாளன்று கடல்மட்டம்‌ உயர்ந்தது. 
"இப்பொழுது நாம்‌ மூடியைத்‌ திறந்து காற்றைப்‌ புதுப்பித்துக்கொண்டு நமது பயணத்தைத்‌ 
தொடங்கலாம்‌" என்றார்‌ நெமோ. 


மேல்‌ மூடியைத்‌ திறந்தால்‌ அந்த மனிதர்கள்‌ உள்ளே வந்து விடுவார்களே என்று நான்‌ 
அஞ்சினேன்‌. நெமோ சிரித்தபடியே மேல்‌ மூடியைத்‌ திறந்தார்‌. உள்ளே இறங்குவதற்கு 
ஏணியில்‌ கால்‌ வைத்தவர்கள்‌ அலறிக்‌ கொண்டு ஓட்டம்‌ பிடித்தனர்‌. அந்த ஏணியில்‌ 
மின்சாரம்‌ பாய்ச்சி இருந்தார்‌ நெமோ. அதன்பிறகு நாங்கள்‌ காற்றைப்‌ புதுப்பித்துக்‌ கொண்டு 
பயணத்தைக்‌ தொடர்ந்தோம்‌. 


பல நாட்கள்‌ பயணத்திற்குப்‌ பிறகு இந்தியாவுக்கும்‌ இலங்கைக்கும்‌ அருகில்‌ நாட்டிலஸ்‌ 
சென்று கொண்டிருந்தது. "இது முத்துக்குளிக்கும்‌ தொழில்‌ சிறப்பாக நடைபெறும்‌ இடம்‌ 
என்பது உங்களுக்குத்‌ தெரியுமா? இந்த ஆண்டுக்கான முத்துக்குளிக்கும்‌ பருவம்‌ இன்னும்‌ 
தொடங்கவில்லை. என்றாலும்‌ நாம்‌ காற்றுப்பைகளைக்‌ கட்டிக்கொண்டு சென்று கொஞ்சம்‌ 
முத்துச்சிப்பிகள்‌ சேகரித்து வருவோமா?” என்று கேட்டார்‌ நெமோ. 


நானும்‌ நெமோவும்‌ கடலுக்கடியில்‌ சென்றோம்‌. அங்கே தன்னந்தனியாக ஓர்‌ இந்தியர்‌ 
முத்துக்குளிப்பதற்காகக்‌ கடலுக்குள்‌ இறங்கினார்‌. அவர்‌ காற்றுப்பைகள்‌ இல்லாமல்‌ 
மூச்சை அடக்கிக்கொண்டு முத்துச்சிப்பிகளைச்‌ சேகரிக்கத்‌ தொடங்கினார்‌. அப்போது அந்த 
மனிதரை நோக்கி ஒரு சுறாமீன்‌ வேகமாகப்‌ பாய்ந்து வந்தது. நெமோ தம்‌ கையிலிருந்த 
நீளமான வாளினால்‌ அந்தச்‌ சுறாமீனைக்‌ குத்திக்கிழித்து அந்த மனிதரைக்‌ காப்பாற்றினார்‌. 
ஓர்‌ இந்தியரைக்‌ காப்பாற்றிய மனநிறைவோடு நாங்கள்‌ மீண்டும்‌ நாட்டிலஸ்க்குத்‌ 
திரும்பினோம்‌. மீண்டும்‌ எங்கள்‌ பயணம்‌ தொடர்ந்தது. 


வழியில்‌ நாங்கள்‌ பலவகையான விந்தைகளைக்‌ கண்டோம்‌. இங்கிலாந்துக்கும்‌ 
ஸ்பெயினுக்கும்‌ இடையே நடைபெற்ற போரின்போது கடலில்‌ மூழ்கடிக்கப்பட்ட 
கப்பல்களைப்‌ பார்த்தோம்‌. அந்தக்‌ கப்பல்களின்‌ சிதைவுகளில்‌ இருந்து தங்கம்‌, வெள்ளி, 
வைரம்‌ போன்றவற்றை அள்ளிக்கொண்டோம்‌. 


இன்னோர்‌ இடத்தில்‌ கடலுக்குள்‌ தீப்பிழம்பைக்‌ கக்கிக்கொண்டிருக்கும்‌ 
எரிமலையைக்‌ கண்டு வியந்தோம்‌. அதன்‌ அடியில்‌ பலநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே 
நாளில்‌ பூகம்பத்தால்‌ கடலுக்குள்‌ மூழ்கிப்போன 'அட்லாண்டிஸ்‌' என்னும்‌ நகரத்தின்‌ 
இடிபாடுகளைக்‌ கண்டோம்‌. பிறகு பூமியின்‌ தென்துருவத்திற்குச்‌ சென்றோம்‌. அங்கே 
பென்குவின்‌, கடல்சிங்கம்‌ போன்ற அரிய பறவைகளையும்‌ விலங்குகளையும்‌ கண்டோம்‌. 


91 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 91 ஓ 20-03-2020 17:48:00 | | 


அங்கிருந்து திரும்பும்‌ வழியில்‌ மிகப்பெரிய ஆக்டோபஸ்‌ ஒன்றுடன்‌ போரிட்டு அதனைக்‌ 
கொன்றோம்‌. 


இப்படியே எங்கள்‌ பயணம்‌ தொடர்ந்தது. நாள்கள்‌ கடந்தன. மீண்டும்‌ நிலப்பரப்பை 
அடைய முடியும்‌ என்ற நம்பிக்கையை நாங்கள்‌ இழந்துவிட்டோம்‌. 


ஒருநாள்‌ தொலைவில்‌ கரை ஒன்று தெரிந்தது. இன்று எப்படியாவது தப்பிவிட வேண்டும்‌ 
என்று நாங்கள்‌ மூவரும்‌ எண்ணினோம்‌. அதன்படி கப்பலுடன்‌ இணைந்திருந்த சிறிய படகு 
ஒன்றில்‌ ஏறினோம்‌. அப்போது நாட்டிலஸ்‌ ஒரு பெரும்‌ கடல்சுழலுக்குள்‌ சிக்கிக்கொண்டது. 
கப்பலுடன்‌ இணைந்திருந்த எங்கள்‌ படகும்‌ சுழலில்‌ சிக்கிக்‌ கொண்டது. அதன்‌ மேல்‌ 
களத்தில்‌ நின்றுகொண்டிருந்த நாங்கள்‌ மூவரும்‌ கடலுக்குள்‌ தூக்கி வீசப்பட்டோம்‌. 


நாங்கள்‌ கண்விழித்தபோது நார்வே நாட்டின்‌ கடற்கரையில்‌ மீனவர்‌ ஒருவரின்‌ 
குடிசையில்‌ இருந்தோம்‌. அதன்பிறகு நாட்டிலஸ்க்கு என்ன நேர்ந்தது என்பது பற்றியோ, 
நெமோ என்ன ஆனார்‌ என்பது பற்றியோ யாருக்கும்‌ எந்தச்‌ செய்தியும்‌ கிடைக்கவில்லை. 


நூல்‌ வெளி 


அறிவியல்‌ புனைகதைகளின்‌ தலைமகன்‌ என்று 
புகழப்படுபவர்‌ ஜூல்ஸ்‌ வெர்ன்‌. இவர்‌ பிரான்சு 
= நாட்டைச்‌ சேர்ந்தவர்‌. அறிவியல்‌ கண்டுபிடிப்புகள்‌ 
பல கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே அவற்றைப்‌ பற்றித்‌ தமது 
புதினங்களில்‌ எழுதியவர்‌. எண்பது நாளில்‌ உலகத்தைச்‌ சுற்றி, 
பூமியின்‌ மையத்தை நோக்கி ஒரு பயணம்‌ உள்ளிட்ட பல 


புதினங்களைப்‌ படைத்துள்ளார்‌. அவர்‌ எழுதிய ஆழ்கடலின்‌ அடியில்‌ 
என்னும்‌ புதினம்‌ குறிப்பிடத்தக்க ஒன்று. அதன்‌ மொழிபெயர்ப்பின்‌ 
சுருக்கம்‌ நமக்குப்‌ பாடமாகக்‌ கொடுக்கப்பட்டூள்ளது. 


ட ட ஓ ஓ ஓ 
ER ழு கற்பவை கற்றபின்‌ 


1. ஆழ்கடல்‌ காட்சியொன்றைக்‌ கற்பனையாகப்‌ படம்‌ வரைந்து வண்ணம்‌ தீட்டுக. 


2. நீர்மூழ்கிக்‌ கப்பல்‌ இயங்கும்‌ முறைபற்றிய செய்திகளைத்‌ திரட்டித்‌ தொகுத்து 
எழுதுக. 


'ஆழ்கடலின்‌ அடியில்‌' கதையைச்‌ சுருக்கி எழுதுக. 


92 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 92 ஓ 20-03-2020 17:48:00 | | 


_ ணா | । ஓ | னை | | I 


்‌ இலக்கியவகைச்‌ சொற்கள்‌ 


CXCIIZ 


பூ, வா, அறம்‌, புத்தகம்‌ இச்சொற்களை நோக்குங்கள்‌. 


இவற்றில்‌ முதல்‌ இரு சொற்கள்‌ ஓரெழுத்தைக்‌ கொண்டவை. அடுத்த இரண்டு 
சொற்களும்‌ மூன்று, நான்கு எழுத்துகளைக்‌ கொண்டவை. இவை அனைத்தும்‌ பொருள்‌ 
குருகின்றன. 


இவ்வாறு ஓர்‌ எழுத்து தனித்தும்‌ ஒன்றிற்கும்‌ மேற்பட்ட எழுத்துகள்‌ தொடர்ந்தும்‌ வந்து 
பொருள்‌ தருவது சொல்‌ எனப்படும்‌. மொழி, பதம்‌, கிளவி என்பன சொல்‌ என்னும்‌ பொருள்‌ 
குரும்‌ வேறு சொற்களாகும்‌. 

இலக்கண முறைப்படி பெயர்ச்சொல்‌, வினைச்சொல்‌, இடைச்சொல்‌, உரிச்சொல்‌ எனச்‌ 
சொற்கள்‌ நான்கு வகைப்படும்‌ என்பதை முன்‌ வகுப்பில்‌ கற்றீர்கள்‌. அதேபோல்‌ இலக்கிய 
வகையில்‌ சொற்களை இயற்சொல்‌, திரிசொல்‌, திசைச்சொல்‌, வடசொல்‌ என நான்கு 
வகையாகப்‌ பிரிக்கலாம்‌. 


இயற்சொல்‌ 


கடல்‌, கப்பல்‌, எழுதினான்‌, படித்தான்‌ ஆகிய சொற்களைக்‌ கவனியுங்கள்‌. இவற்றின்‌ 
பொருள்‌ இயல்பாகவே எளிதில்‌ விளங்குகிறது. இவ்வாறு எளிதில்‌ பொருள்‌ விளங்கும்‌ 
வகையில்‌ அமைந்த சொற்கள்‌ இயற்சொற்கள்‌ எனப்படும்‌. இயற்சொல்‌ பெயர்‌, வினை, இடை, 
உரி ஆகிய நான்கு வகையிலும்‌ வரும்‌. 


எ.கா. 
நடந்தான்‌, வந்தான்‌ வினை இயற்சொல்‌ 


ட இ 


திரிசொல்‌ 


வங்கூழ்‌, அழுவம்‌, சாற்றினான்‌, உறுபயன்‌ ஆகிய சொற்களைக்‌ கவனியுங்கள்‌. 
இச்சொற்கள்‌ இலக்கியங்களில்‌ பயின்று வரும்‌ சொற்களாகும்‌. இவை முறையே காற்று, 
கடல்‌, சொன்னான்‌, மிகுந்த பயன்‌ எனப்‌ பொருள்‌ தரும்‌. இவ்வாறு கற்றோர்க்கு மட்டுமே 
விளங்குபவையாகவும்‌ இலக்கியங்களில்‌ மட்டுமே பயின்று வருபவையாகவும்‌ அமையும்‌ 
சொற்கள்‌ திரிசொற்கள்‌ எனப்படும்‌. 


93 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 93 ஓ 20-03-2020 17:48:00 | | 


_ ணா | । ஓ ப ன | | ப। 


திரிசொல்‌ பெயர்‌, வினை, இடை, உரி ஆகிய நான்கு வகையிலும்‌ வரும்‌. 


கப்‌ கனவ 


திரிசொற்களை ஒரு பொருள்‌ குறித்த பல திரிசொற்கள்‌ எனவும்‌, பல பொருள்‌ குறித்த 
ஒரு திரிசொல்‌ எனவும்‌ இருவகைப்படுத்தலாம்‌. 

வங்கம்‌, அம்பி, நாவாய்‌ - என்பன கப்பல்‌ என்னும்‌ ஒரே பொருளைத்‌ தருவதால்‌ ஒரு 
பொருள்‌ குறித்த பல திரிசொற்கள்‌ என்பர்‌. 

இதழ்‌ என்னும்‌ சொல்‌ பூவின்‌ இதழ்‌, உதடு, கண்ணிமை, பனையேடு, நாளிதழ்‌ ஆகிய பல 
பொருள்களைத்‌ தருவதால்‌ பல பொருள்‌ குறித்த ஒரு திரிசொல்‌ என்பர்‌. 
திசைச்சொல்‌ 

சாவி, சன்னல்‌, பண்டிகை, இரயில்‌ முதலிய சொற்கள்‌ தமிழில்‌ வழக்கில்‌ இருந்தாலும்‌ 
இவை தமிழ்ச்சொற்கள்‌ அல்ல. பிறமொழிகளில்‌ இருந்து வந்து தமிழில்‌ வழங்கி 
வருபவையாகும்‌. இவ்வாறு வடமொழி தவிர, பிற மொழிகளில்‌ இருந்து வந்து தமிழில்‌ 
இடம்பெறும்‌ சொற்கள்‌ திசைச்சொற்கள்‌ எனப்படும்‌. 

முற்காலத்தில்‌ பாண்டிநாட்டைத்‌ தவிர, தமிழ்நாட்டின்‌ பிற பகுதிகளில்‌ வழங்கிய 
கேணி(கிணறு), பெற்றம்‌ (பசு) போன்ற சொற்களையும்‌ திசைச்சொற்கள்‌ என்றே வழங்கினர்‌. 
வடசொல்‌ 

வருடம்‌, மாதம்‌, கமலம்‌, விடம்‌, சக்கரம்‌ முதலிய சொற்கள்‌ தமிழில்‌ வழக்கில்‌ 
இருந்தாலும்‌ இவை தமிழ்ச்சொற்கள்‌ அல்ல. இவை வடமொழி எனப்படும்‌ சமஸ்கிருத 
மொழிச்சொற்கள்‌ ஆகும்‌. இவ்வாறு வடமொழியிலிருந்து வந்து தமிழில்‌ இடம்பெறும்‌ 
சொற்கள்‌ வடசொற்கள்‌ எனப்படும்‌. 

வடசொற்களைத்‌ தற்சமம்‌, தற்பவம்‌ என இருவகையாகப்‌ பிரிப்பர்‌. 

கமலம்‌, அலங்காரம்‌ என வடமொழியில்‌ இருப்பது போன்றே தமிழில்‌ எழுதுவதைத்‌ 
தற்சமம்‌ என்பர்‌. லக்ஷ்மி என்பதை இலக்குமி என்றும்‌, விஷம்‌ என்பதை விடம்‌ என்றும்‌ 
தமிழ்‌ எழுத்துகளால்‌ மாற்றி எழுதுவதைச்‌ தற்பவம்‌ என்பர்‌. 


£Se°x, ெ ன்‌ ப்‌ 
ட கற்பவை கற்றபின்‌ 


நாளிதழ்‌ செய்தியொன்றை எடுத்துக்கொண்டு அதிலுள்ள நால்வகைச்‌ சொற்களையும்‌ 


வகைப்படுத்திப்‌ பட்டியல்‌ உருவாக்குக. 


94 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 94 ஓ 20-03-2020 17:48:00 | | 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. எல்லார்க்கும்‌ எளிதில்‌ பொருள்‌ விளங்கும்‌ சொல்‌ 


௮) இயற்சொல்‌ ஆ) திரிசொல்‌ இ) திசைச்சொல்‌ ஈ) வடசொல்‌ 
2. பலபொருள்‌ தரும்‌ ஒருசொல்‌ என்பது ___________ 
அ) இயற்சொல்‌ ஆ) திரிசொல்‌ இ) திசைச்சொல்‌ ஈ) வடசொல்‌ 
3. வடமொழி என்று அழைக்கப்படும்‌ மொழி ____ 
௮) மலையாளம்‌ ஆ) கன்னடம்‌ இ) சமஸ்கிருதம்‌ ஈ) தெலுங்கு 
பொருத்துக. 
1. இயற்சொல்‌ - பெற்றம்‌ 
2. திரிசொல்‌ - இரத்தம்‌ 
3. திசைச்சொல்‌ - அழுவம்‌ 
© 4. வடசொல்‌ - சோறு ள்‌ 
குறுவினா 


1. மண்‌, பொன்‌ என்பன எவ்வகைச்‌ சொற்கள்‌? 
2. இயற்சொல்லின்‌ நான்கு வகைகள்‌ யாவை? 
3. குங்குமம்‌, கமலம்‌ என்பன எவ்வகை வடசொற்கள்‌? 
சிறுவினா 
1. இலக்கிய வகைச்‌ சொற்கள்‌ எத்தனை வகைப்படும்‌? அவை யாவை? 
2. திரிசொல்லின்‌ வகைகள்‌ குறித்து விளக்குக. 


3. பண்டிகை, கேணி என்பன எவ்வகைச்‌ சொற்கள்‌? விளக்குக. 
8 


மொழியை ஆள்வோம்‌! 


கேட்க. 


கடற்பயணம்‌ தொடர்பான கதைகளைப்‌ பெரியோரிடம்‌ கேட்டு மகிழ்க. 


95 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 95 ஓ 20-03-2020 17:48:00 | | 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 96 ஓ 20-03-2020 17:48:00 | | 


பின்வரும்‌ தலைப்பில்‌ இரண்டு நிமிடம்‌ பேசுக. 
கப்பல்களின்‌ வகைகளும்‌ பயன்களும்‌. 
சொல்லக்‌ கேட்டு எழுதுக. 
1. பெருந்திரளான மக்களையும்‌ பொருள்களையும்‌ கப்பல்கள்‌ ஏற்றிச்செல்லும்‌. 
2. காற்றின்‌ உதவியால்‌ செலுத்தப்படுபவை பாய்மரக்‌ கப்பல்கள்‌. 
3. வானில்‌ தோன்றும்‌ விண்மீன்களின்‌ நிலையை வைத்துத்‌ திசையை அறிவர்‌. 
4. ஆழ்கடல்‌ விந்தைகளைப்‌ பற்றி ஆய்வுகள்‌ செய்தார்‌. 
5. நார்வே நாட்டின்‌ கடற்கரையில்‌ கண்விழித்தோம்‌. 
அறிந்து பயன்படுத்துவோம்‌. 
காலம்‌ மூன்று வகைப்படும்‌. அவை 1. இறந்த காலம்‌ 2. நிகழ்காலம்‌ 3. எதிர்காலம்‌. 
1. நடந்த செயலைக்‌ குறிப்பது இறந்தகாலம்‌. (எ.கா.) பார்த்தான்‌, ஆடினாள்‌, பறந்தது. 


2. நடக்கின்ற செயலைக்‌ குறிப்பது நிகழ்காலம்‌. (௭.கா.) பார்க்கிறான்‌, ஆடுகின்றாள்‌, 


பறக்கின்றது. 
3. நடக்கவிருக்கும்‌ செயலைக்‌ குறிப்பது எதிர்காலம்‌. (௭.கா.) காண்பான்‌, ஆடுவாள்‌, 
பறக்கும்‌. 
கட்டங்களை நிரப்புக. 


வேர்ச்சால்‌ [| இறந்தகாலம்‌ ணை 


பொருத்தமான காலம்‌ அமையுமாறு திருத்தி எழுதுக. 
1. அமுதன்‌ நேற்று வீட்டுக்கு வருவான்‌. 
2. கண்மணி நாளை பாடம்‌ படித்தாள்‌. 
3. மாடுகள்‌ இப்பொழுது புல்‌ மேயும்‌. 
4. ஆசிரியர்‌ நாளை சிறுதேர்வு நடத்தினார்‌. 
5. நாங்கள்‌ நேற்று கடற்கரைக்குச்‌ செல்கிறோம்‌. 


96 


கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளைக்‌ கொண்டு கட்டுரை எழுதுக. 


பயணங்கள்‌ பலவகை 


முன்னுரை - பயணத்தின்‌ தேவை - தரைவழிப்பயணம்‌ - கடல்வழிப்‌ பயணம்‌ - 


வான்வழிப்‌ பயணம்‌ - முடிவுரை. 


ae மொழியோடு விளையாடு 


குறுக்கெழுத்துப்‌ புதிர்‌. 
பிறமொழிச்‌ சொற்களுக்கு இணையான தமிழ்ச்‌ சொற்களை அறிவோம்‌. 


இடமிருந்து வலம்‌ 
1. அச்சன்‌ 


2. விஞ்ஞானம்‌ 

4. பரீட்சை 

10. லட்சியம்‌ 
வலமிருந்து இடம்‌ 

6. அபாயம்‌ 

8. தேகம்‌ 

13. சரித்திரம்‌ 

14. சத்தம்‌ 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 97 


97 


மேலிருந்து கீழ்‌ 
1. அதிபர்‌ 
3. ஆச்சரியம்‌ 
7. ஆரம்பம்‌ 
12. சதம்‌ 
கீழிருந்து மேல்‌ 
5. ஆதி 

9. உத்தரவு 
11. தினம்‌ 


15. சந்தோசம்‌ 


20-03-2020 174800 | | 


குறிப்புகளைக்‌ கொண்டு 'மா' என்னும்‌ எழுத்தில்‌ தொடங்கும்‌ சொற்களைக்‌ கண்டறிந்து 
கட்டங்களை நிரப்புக. 


1. முக்கனிகளுள்‌ ஒன்று ட] 

2. கதிரவன்‌ மறையும்‌ நேரம்‌ | | | 

3. பெருந்திரளான மக்கள்‌ கூடும்‌ நிகழ்வு | | | | 

4. எழுத்துகளை ஒலிக்க ஆகும்‌ கால அளவு | | |! | |] 


; க நிற்க அதற்குத்‌ தக... 


என்‌ பொறுப்புகள்‌... 
இ 1. கடல்‌ மற்றும்‌ கடற்கரையின்‌ தூய்மை காப்பேன்‌. இ 
2. சுற்றுச்சூழலுக்குத்‌ தீங்கு தராத பொருள்களையே பயன்படுத்துவேன்‌. 


கலைச்சொல்‌ அறிவோம்‌ 


கலங்கரை விளக்கம்‌ - Light house துறைமுகம்‌ - Harbour 
பெருங்கடல்‌ - Ocean புயல்‌ - Storm 
கப்பல்‌ தொழில்நுட்பம்‌ - Marine technology மாலுமி - Sailor 
கடல்வாழ்‌ உயிரினம்‌ - Marine creature நங்கூரம்‌ - Anchor 
நீர்மூழ்கிக்கப்பல்‌ - Submarine கப்பல்தளம்‌ - Shipyard 
= 
LT | 


இணையத்தில்‌ காண்க 


நி 
ந 


1. இந்தியக்‌ கப்பற்படையில்‌ உள்ள போர்க்கப்பல்கள்‌ பற்றிய செய்திகளை இணையத்தின்‌ 
மூலம்‌ திரட்டுக. 
2. கப்பலைக்‌ குறிக்கும்‌ வேறு பெயர்களை இணையம்‌ மூலம்‌ திரட்டுக. 


98 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 98 ஓ 20-03-2020 17:48:00 | | 


ஓ 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ இ 


கல்வியே அனைத்திற்கும்‌ அடிப்படை என்பதனை உணர்தல்‌ 


* எளிய பாடல்களைச்‌ சீர்பிரித்துப்‌ படித்துப்‌ பொருள்‌ புரிந்துகொள்ளுதல்‌ 
* கதை படிக்கும்‌ ஆர்வத்தை உருவாக்குதல்‌ 
* மொழியில்‌ உள்ள எழுத்துகள்‌ சொற்கள்‌ ஆகியவற்றின்‌ கட்டமைப்பை அறிந்து 


பயன்படுத்துதல்‌ 
99 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 99 ஓ 20-03-2020 17:48:01 | | 


ஓ 


கவிதைப்பேழை [1] 
. இன்பத்தமிழ்க்‌ கல்வி 


DYSPEY 


பாரதிதாசன்‌ கவிதை எழுதுவதற்காகத்‌ தாளையும்‌ 
எழுதுகோலையும்‌ எடுத்தார்‌. எதைப்பற்றி எழுதுவது எனச்‌ 
சிந்தித்தார்‌. வானம்‌, ஓடை, காடு, தென்றல்‌, மயில்‌ போன்ற 
இயற்கைப்‌ பொருள்கள்‌ எல்லாம்‌ அவர்‌ கருத்தைக்‌ கவர்ந்தன. 

நுழையும்முன்‌ எனினும்‌ புரட்சிக்கவிஞராகிய பாவேந்தர்‌ தமிழரின்‌ இன்னல்‌ 
தீர்க்கும்‌ வழி ஒன்றைக்‌ கவிதையாகப்‌ படைத்தார்‌. அதை நாமும்‌ 
படித்துச்‌ சுவைப்போம்‌. 


ஏடெடுக்தேன்‌ கவி ஒன்று வரைந்திட 
என்னை எழுதென்று சொன்னது வான்‌ 

ஓடையும்‌ தாமரைப்‌ பூக்களும்‌ தங்களின்‌ 
ஓவியந்‌ தீட்டுக என்றுரைக்கும்‌ 

காடும்‌ கழனியும்‌ கார்முகிலும்‌ வந்து 
கண்ணைக்‌ கவர்ந்திட எத்தனிக்கும்‌ 

ஓ ஆடும்‌ மயில்‌ நிகர்‌ பெண்களெல்லாம்‌ உயிர்‌ 

அன்பினைச்‌ சித்திரம்‌ செய்க என்றார்‌ 


சோலைக்‌ குளிர்தரு தென்றல்‌ வரும்பசுந்‌ 
தோகை மயில்வரும்‌ அன்னம்‌ வரும்‌ 

மாலைப்‌ பொழுகினில்‌ மேற்றிசையில்‌ விழும்‌ 
மாணிக்கப்‌ பரிதி காட்சி தரும்‌ 

வேலைச்‌ சுமந்திடும்‌ வீரரின்‌ தோள்‌ உயர்‌ 
வெற்பென்று சொல்லி வரைக என்னும்‌ 

கோலங்கள்‌ யாவும்‌ மலை மலையாய்‌ வந்து 
கூவின என்னை - இவற்றிடையே 


இன்னவலிலே தமிழ்‌ நாட்டினிலேயுள்ள 
என்தமிழ்‌ மக்கள்‌ துயின்றிருந்தார்‌ 

அன்னதோர்‌ காட்சி இரக்கமுண்டாக்கியென்‌ 
ஆவியில்‌ வந்து கலந்ததுவே 

இன்பத்‌ தமிழ்க்‌ கல்வி யாவரும்‌ கற்றவர்‌ 
என்றுரைக்கும்‌ நிலை எய்தி விட்டால்‌ 


துன்பங்கள்‌ நீங்கும்‌ சுகம்‌ வரும்‌ நெஞ்சினில்‌ 


தூய்மை உண்டாகிடும்‌ வீரம்‌ வரும்‌ ! 
- பாரதிதாசன்‌ 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 100 ஓ 


20-03-2020 17:48:01 | | 


சொல்லும்‌ பொருளும்‌ 


எத்தனிக்கும்‌ - முயலும்‌ பரிதி - கதிரவன்‌ 

வெற்பு - மலை அன்னதோர்‌ - அப்படிஒரு 
கழனி - வயல்‌ கார்முகில்‌ - மழைமேகம்‌ 
நிகர்‌ - சமம்‌ துயின்றிருந்தார்‌ - உறங்கியிருந்தார்‌ 


பாடலின்‌ பொருள்‌ 


கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன்‌. என்னைக்‌ கவிதையாக எழுதுக என்று வானம்‌ 
கூறியது. நீரோடையும்‌ தாமரை மலர்களும்‌ "எங்களைக்‌ கவி ஓவியமாகத்‌ தீட்டுக" என்றன. 
காடும்‌ வயல்களும்‌ கருநிற மேகங்களும்‌ என்‌ கண்களைக்‌ கவர்ந்து, கவிதையில்‌ இடம்பெற 
முயன்றன. ஆடும்‌ மயில்‌ போன்ற பெண்கள்‌ "அன்பினைக்‌ கவிதையாக எழுதுக" என்றனர்‌. 


சோலையின்‌ குளிர்ந்த தென்றல்‌ வந்தது. பசுமையான தோகையையுடைய மயில்‌ வந்தது. 
அன்னம்‌ வந்தது. மாணிக்கம்‌ போல்‌ ஒளி வீசி மாலையில்‌ மேற்குத்‌ திசையில்‌ மறைகின்ற 
கதிரவனும்‌ வந்தான்‌. வேல்‌ ஏந்திய வீரர்கள்‌, "மலை போன்ற எங்களது தோள்களின்‌ 
அழகினை எழுதுங்கள்‌” என்றனர்‌. இவ்வாறு அழகிய காட்சிகள்‌ எல்லாம்‌ பெருந்திரளாக 
வந்து தங்களைக்‌ கவிதையாக எழுதுமாறு கூறின. 


ஆனால்‌, துன்பத்தில்‌ கிடக்கும்‌ என்‌ தமிழ்நாட்டு மக்கள்‌ அறியாமையில்‌ தூங்கிக்‌ 
கிடக்கிறார்கள்‌. அந்தக்‌ காட்சி என்‌ மனத்தில்‌ இரக்கத்தை உண்டாக்கி, என்‌ உயிரில்‌ வந்து 
கலந்து விட்டது. இத்துன்பம்‌ நீங்க அனைவரும்‌ இன்பத்தமிழ்க்‌ கல்வியைக்‌ கற்றவர்கள்‌ 
என்னும்‌ நிலை ஏற்பட வேண்டும்‌. அந்நிலை ஏற்பட்டால்‌ வாழ்வில்‌ துன்பங்கள்‌ நீங்கிடும்‌. 
நெஞ்சில்‌ தூய்மை உண்டாகிடும்‌. வீரம்‌ வரும்‌. 


நூல்‌ வெளி 


கவிஞர்‌, இதழாளர்‌, தமிழாசிரியர்‌ எனப்‌ பன்முக 
ஆற்றல்‌ கொண்டவர்‌ பாரதிதாசன்‌. இவர்‌ கவிதை, 
கதை, கட்டூரை, நாடகம்‌ ஆகியவற்றைப்‌ படைப்பதில்‌ 
வல்லவர்‌. பாண்டியன்‌ பரிசு, அழகின்‌ சிரிப்ப, இசையமுது, இருண்ட 
வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சிக்‌ காப்பியம்‌ உள்ளிட்ட பல 
நூல்களை எழுதியுள்ளார்‌. இவர்‌ எழுதிய பிசிராந்தையார்‌ என்னும்‌ 
நாடகநூலுக்குச்‌ சாகித்திய அகாடமி விருது அளிக்கப்பட்டது. 


பாரதிதாசன்‌ கவிதைகள்‌ என்னும்‌ தொகுப்பிலிருந்து தமிழ்ப்பேறு என்னும்‌ தலைப்பில்‌ உள்ள 
பாடல்‌ இங்குப்‌ பாடமாக வைக்கப்பட்டூள்ளது. 


சிஏ ப்‌ ப்‌ ஓ 
ட கற்பவை கற்றபின்‌ 


1. இயற்கைக்காட்சி குறித்து நான்கு வரிகளில்‌ கவிதை எழுதுக. 


2. தாய்மொழி வழிக்‌ கல்வியே சிறந்தது என்பது குறித்து வகுப்பில்‌ கலந்துரையாடுக. 


101 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 101 ஓ 20-03-2020 17:48:01 | | 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 
பெண்களுக்கு நிகராகப்‌ பாரதிதாசன்‌ கூறுவது ____ ட்‌ 


1s 


1. 


௮) மயில்‌ ஆ) குயில்‌ இ) கிளி ஈ) அன்னம்‌ 
2. பின்வருவனவற்றுள்‌ ' மலை'யைக்‌ குறிக்கும்‌ சொல்‌ 
௮) வெற்பு ஆ) காடு இ) கழனி ஈ) புவி 
3. ஏடெடுத்தேன்‌ என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 
௮) ஏடெடு- தேன்‌ ஆ) ஏட்டு 4 எடுத்தேன்‌ 
இ) ஏடு - எடுத்தேன்‌ ஈ) ஏ * டெடுத்தேன்‌ 
4. 'துயின்றிருந்தார்‌' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 
அ) துயின்று - இருந்தார்‌ ஆ) துயில்‌ - இருந்தார்‌ 
இ) துயின்றி -- இருந்தார்‌ ஈ) துயின்‌ 4 இருந்தார்‌ 
5. என்று * உரைக்கும்‌ என்பதனைச்‌ சேர்த்தெழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ 
௮) என்றுஉரைக்கும்‌ அ) என்றிரைக்கும்‌ 
௫ இ) என்றரைக்கும்‌ ஈ) என்றுரைக்கும்‌ 
பொருத்துக. 
1. கழனி - கதிரவன்‌ 
2. நிகர்‌ - மேகம்‌ 
3. பரிதி - சமம்‌ 
4. முகில்‌ - வயல்‌ 
குறுவினா 


பாரதிதாசனின்‌ மனத்தைக்‌ கவர முயன்ற இயற்கைப்‌ பொருள்கள்‌ யாவை? 


2. தமிழ்‌ மொழிக்கல்வி பயில்வதால்‌ உண்டாகும்‌ நன்மைகள்‌ எவையெனப்‌ பாரதிதாசன்‌ 


குறிப்பிடுகிறார்‌? 


சிறுவினா 


'இன்பத்தமிழ்க்‌ கல்வி' - பாடலின்‌ மையக்கருத்தை உங்கள்‌ சொந்த நடையில்‌ எழுதுக. 


சிந்தனை வினா 
தமிழ்‌ மொழிக்கல்வி பயில்வதால்‌ ஏற்படும்‌ நன்மைகளாக நீங்கள்‌ கருதுவனவற்றைத்‌ 
தொகுத்து எழுதுக. 


102 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 102 ஓ 


20-03-2020 17:48:01 | | 


கவிதைப்பேழை 
இயல்‌ 


ஐந்து 


பெற்றோர்கள்‌ தங்கள்‌ குழந்தைகளுக்குப்‌ பல்வகையான 
செல்வங்களைச்‌ சேர்த்து வைக்கின்றனர்‌. அவற்றுள்‌ சில 
செல்வங்கள்‌ களவு போகவோ, அழியவோ கூடும்‌. ஆகையால்‌ 
நுழையும்முன்‌ பெற்றோர்‌ தம்‌ குழந்தைகளுக்குச்‌ சேர்த்து வைக்க வேண்டிய 
செல்வங்களுள்‌ சிறந்ததும்‌, அழியாததும்‌ ஆகிய செல்வத்தைப்‌ 


அழியாச்‌ செல்வம்‌ 


பற்றி அறிவோம்‌. 
ர ண்னை ஸ்வடை 
] வைப்புழிக்‌ கோட்படா வாய்த்தீயிற்‌ கேடில்லை 
| மிக்க சிறப்பின்‌ அரசர்‌ செறின்வவ்வார்‌ 
எச்சம்‌ எனவொருவன்‌ மக்கட்குச்‌ செய்வன 
Fe விச்சைமற்று அல்ல பிற.* 
-சமண முனிவர்‌ 
tt ந 


சொல்லும்‌ பொருளும்‌ 
வைப்புழி - பொருள்‌ சேமித்து வைக்கும்‌ இடம்‌ 
கோட்படா -ஒருவரால்‌ கொள்ளப்படாது 
வாய்த்து ஈயில்‌ - வாய்க்கும்படி கொடுத்தலும்‌ 
விச்சை - கல்வி 
பாடலின்‌ பொருள்‌ 
கல்வியைப்‌ பொருள்‌ போல வைத்திருப்பினும்‌ அது பிறரால்‌ கொள்ளப்படாது. ஒருவற்கு 
வாய்க்கும்படி கொடுத்தாலும்‌ குறைவுபடாது. மிக்க சிறப்பினை உடைய அரசராலும்‌ கவர 


முடியாது. ஆதலால்‌ ஒருவர்‌ தம்‌ குழந்தைகளுக்குச்‌ சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம்‌ 
கல்வியே ஆகும்‌. மற்றவை செல்வம்‌ ஆகா. 


நூல்‌ வெளி 


நாலடியார்‌ சமண முனிவர்கள்‌ பலரால்‌ எழுதப்பட்ட நூலாகும்‌. இந்நூல்‌ 
பதினெண்கீழ்க்கணக்கு நூல்களுள்‌ ஒன்றாகும்‌. இது நானூறு வெண்பாக்களால்‌ 
ஆனது. இந்நூலை நாலடி நானூறு என்றும்‌, வேளாண்வேதம்‌ என்றும்‌ அழைப்பர்‌. 
திருக்குறள்‌ போன்றே அறம்‌, பொருள்‌, இன்பம்‌ என்னும்‌ முப்பால்‌ பகுப்புக்‌ கொண்டது. இந்நூல்‌ 
திருக்குறளுக்கு இணையாக வைத்துப்‌ போற்றப்படுவதை நாலும்‌ இரண்டும்‌ சொல்லுக்குறுதி 
என்னும்‌ தொடர்‌ மூலம்‌ அறியலாம்‌. 


103 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 103 ஓ 20-03-2020 17:48:01 | | 


கல்வியின்‌ சிறப்பை விளக்கும்‌ பிற பாடல்களைத்‌ திரட்டி எழுதுக. 
கல்வியின்‌ சிறப்பை விளக்கும்‌ கதை ஒன்றனை அறிந்து வந்து வகுப்பறையில்‌ கூறுக. 


பின்வரும்‌ பாடலைப்‌ படித்து மகிழ்க. 


வெள்ளத்தால்‌ அழியாது வெந்தணலால்‌ 
வேகாது வேந்த ராலும்‌ 

கொள்ளத்தான்‌ முடியாது கொடுத்தாலும்‌ 
நிறைவன்றிக்‌ குறைவு றாது 

கள்ளர்க்கோ பயமில்லை காவலுக்கு 
மிகஎளிது கல்வி யென்னும்‌ 

உள்ளபொருள்‌ உள்ளிருக்கப்‌ புறத்தேயோர்‌ 


பொருள்தேடி உழல்கின்‌ நீரே - தனிப்பாடல்‌ திரட்டு. 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 
1. 


ஒருவர்‌ தம்‌ குழந்தைகளுக்குச்‌ சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம்‌ 


௮) வீடு ஆ) கல்வி இ) பொருள்‌ ஈ) அணிகலன்‌ 
கல்வியைப்போல்‌ __ செல்வம்‌ வேறில்லை. 
அ) விலையில்லாத ஆ) கேடில்லாத இ) உயர்வில்லாத ஈ) தவறில்லாத 


'வாய்த்தீயின்‌ என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 


௮) வாய்த்து * ஈயின்‌ அ) வாய்‌ -தீயின்‌ இ) வாய்த்து தீயின்‌ ஈ) வாய்‌ 4 ஈயின்‌ 
'கேடில்லை ' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது _____ 
௮) கேடி * இல்லை ஆ) கே “இல்லை 

இ) கேள்வி 4 இல்லை ஈ) கேடு * இல்லை 


எவன்‌ + ஒருவன்‌ என்பதனைச்‌ சேர்த்தெழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ 


௮) எவன்‌ஒருவன்‌ ஆ) எவன்னொருவன்‌ இ) எவனொருவன்‌ ஈ)ஏன்னொருவன்‌ 


குறுவினா 


கல்விச்‌ செல்வத்தின்‌ இயல்புகளாக நாலடியார்‌ கூறும்‌ செய்திகளை எழுதுக. 


சிறுவினா 


கல்விச்‌ செல்வம்‌ குறித்து நாலடியார்‌ கூறும்‌ கருத்துகளைத்‌ தொகுத்து எழுதுக. 


சிந்தனை வினா 


'கல்விச்‌ செல்வம்‌ அழியாத செல்வம்‌ எனப்படுவது ஏன்‌?' - சிந்தித்து எழுதுக. 


1௦4 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 104 ஓ 20-03-2020 17:48:02 | | 


உரைநடை உலகம்‌ 


வாழ்விக்கும்‌ கல்வி 


உலகில்‌ பலவகையான செல்வங்கள்‌ உள்ளன. அவற்றுள்‌ 
அழியாத செல்வம்‌ கல்விச்‌ செல்வம்‌ ஆகும்‌. பிற செல்வங்கள்‌ 
அனைத்தும்‌ அழியும்‌ தன்மையுடையன. கல்வி கற்பதற்குக்‌ கால 
நுழையும்முன்‌ எல்லை இல்லை. கல்வியின்‌ இன்றியமையாமை, கற்க வேண்டிய 
நூல்கள்‌, கற்கும்‌ கால அளவு ஆகியவற்றைக்‌ குறித்து அறிந்து 
கொள்வோம்‌. 


உலகிலுள்ள உயிரினங்களுள்‌ மனிதப்பிறவி தனித்தன்மை உடையது. ஏனென்றால்‌ 
மனிதப்‌ பிறவிக்குத்தான்‌ எதிர்காலம்‌ சொல்ல முடியாது. ஒரு வாழைக்கன்று வைத்தால்‌ 
அஃது எதிர்காலத்தில்‌ வாழைமரமாகி வாழையிலை, வாழைப்பூ, வாழைக்காய்‌, 
வாழைப்பழம்‌, வாழைத்தண்டு ஆகியவற்றைத்‌ தரும்‌ என்று வைக்கும்போதே சொல்லலாம்‌. 
ஒரு பசுமாடு கன்று ஈன்றால்‌ அஃது எதிர்காலத்தில்‌ பால்‌ தரும்‌ என்று சொல்லிவிடலாம்‌. 
மனிதன்‌ எதிர்காலத்தில்‌ என்ன ஆவான்‌ என்று சொல்லவே முடியாது. அதனால்தான்‌ இஃது 
அருமையான பிறவி. 


ஒரு வீட்டில்‌ குழந்தை பிறந்து அக்கம்பக்கத்தில்‌ இருப்பவர்கள்‌ என்ன குழந்தை 
பிறந்திருக்கிறது என்று கேட்டால்‌, ஆண்குழந்தை அல்லது பெண்குழந்தை என்றுதான்‌ 
பெற்ற தாய்‌ சொல்லுவாள்‌. அப்படி இல்லாமல்‌ ஒரு மாவட்ட ஆட்சியர்‌ பிறந்திருக்கிறார்‌ 
என்று சொல்ல முடியுமா? மகாத்மா காந்தி பிறந்த உடனே அவரது தாயார்‌ புத்திலிபாயிடம்‌ 
போய்‌ அக்கம்‌ பக்கத்தில்‌ இருந்தவர்கள்‌ 'என்ன குழந்தை?' என்று கேட்டார்கள்‌. ஆண்‌ 
குழந்தை என்றுதானே அந்த அம்மா சொல்லி இருப்பார்‌. அப்படி இல்லாமல்‌ "இப்போதுதான்‌ 


105 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 105 ஓ 20-03-2020 17:48:02 | | 


_ ணா | । ஓ ப னை | | I 


மகாத்மா காந்தியடிகள்‌ பிறந்திருக்கிறார்‌. உங்களுக்கெல்லாம்‌ சுதந்திரம்‌ வாங்கிக்‌ 
கொடுக்கப்‌ போகிறார்‌ என்றா சொல்லியிருப்பார்‌? 
காலமறிதல்‌ 


உலகில்‌ மிகவும்‌ அருமையானது என்னவென்றால்‌ அது காலம்தான்‌. மற்றவை 
எல்லாம்‌ போனால்‌ வரும்‌. காலமும்‌ நேரமும்‌ போனால்‌ வராது. மேசை நாற்காலி போனால்‌ 
வரும்‌. ஆனால்‌ தேர்வு நேரத்தில்‌ ஒரு பையன்‌ நான்கு நாள்களை வீணடித்து விட்டால்‌ 
போனது போனதுதான்‌. இன்னொரு மாணவனிடத்திலே கடன்‌ கேட்க முடியாது. "ஒரு 
நாலு நாள்‌ இருந்தால்‌ கொடுடா! மனப்பாடம்‌ பண்ணிவிட்டுத்‌ திரும்பத்‌ தந்து விடுகிறேன்‌" 
என்றெல்லாம்‌ கேட்க முடியாது. இதற்காகத்தான்‌ காலமறிதல்‌, கல்வி என்னும்‌ இரண்டு 
அதிகாரங்களையும்‌ திருவள்ளுவர்‌ எழுகியுள்ளார்‌. 
அழியாச்செல்வம்‌ 

இந்த உலகத்தில்‌ எல்லாச்‌ செல்வமும்‌ மறைந்துவிடும்‌; அழிந்துவிடும்‌. நான்‌ வெளியூர்‌ 
சென்றபோது நண்பரைக்‌ கேட்டேன்‌, "இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னே 
இங்கே ஒரு பெரிய ஆலமரம்‌ இருந்ததே, அஃது எங்கே?" என்று. "அது புயல்‌ காற்றிலே 
விழுந்து விட்டது" என்று சொன்னார்‌. அஃது அழிகிற செல்வம்‌. "அங்கே ஒரு பெரிய கட்டடம்‌ 
இருந்ததே, அஃது எங்கே?" என்று கேட்டேன்‌. "அது மழை பெய்து இடிந்து விட்டது” என்று 
பதில்‌ வந்தது. இதுவும்‌ அழிகிற செல்வம்‌. 

நாம்‌ பேசும்‌ போது, "அதோ போகிறாரே, அவர்‌ பத்து ஆண்டுகளுக்கு முன்னே இரண்டு 
இலட்ச ரூபாய்‌ வைத்திருந்தார்‌. இப்போது எல்லாம்‌ செலவாகிப்போய்‌ இரண்டு ரூபாய்‌ கடன்‌ 
கேட்கிறார்‌ என்று சொல்வோம்‌. இஃது அழிகிற செல்வம்‌. கல்வி அப்படிப்பட்டதன்று. அதோ 
போகிறாரே அவர்‌ பத்து ஆண்டுகளுக்கு முன்னே பட்டம்‌ பெற்றிருந்தார்‌. இப்போது எல்லாம்‌ 
செலவாகிப்போய்‌ வெறும்‌ பத்தாம்‌ வகுப்பு ஆகி விட்டார்‌ என்று சொல்ல மாட்டோம்‌. 
ஏனென்றால்‌ கல்வி அழியாதது. அதனால்தான்‌, 

கேடில்‌ விழுச்செல்வம்‌ கல்வி ஒருவற்கு 

மாடல்ல மற்றை யவை (குறள்‌ 400) 
என்று வள்ளுவர்‌ கூறுகிறார்‌. 
ஒளிவிளக்கு 

கல்வி ஓர்‌ ஒளிவிளக்கு. அதாவது இருக்கும்‌ இடத்தை ஒளிமயமாக ஆக்குவது. 
அதனுடைய குறிப்பு என்னவென்றால்‌ ஒருவன்‌ கற்றுவிட்டால்‌, அப்படிக்‌ கற்ற கல்வியைப்‌ 
பலருக்கும்‌ அளிக்க வேண்டும்‌. அப்படிப்‌ பலருக்கும்‌ ஒளி தருவதுதான்‌ கல்வி. கல்வி 
இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு. விளக்கில்லாத வீட்டில்‌ யார்‌ குடியிருப்பார்கள்‌? வீடு 
இருட்டாக இருக்கும்‌. அதுபோல்‌ கல்வி இல்லாத குடும்பத்தை யாரும்‌ மதிக்கமாட்டார்கள்‌. 
கற்றவரும்‌ கல்லாதவரும்‌ 

கல்வியறிவு இல்லாதவர்களைத்‌ திருவள்ளுவர்‌ போல்‌ குறை கூறியவர்‌ வேறு எவரும்‌ 
இல்லை. 

விலங்கொடு மக்கள்‌ அனையர்‌ இலங்குநூல்‌ 


கற்றாரோடு ஏனை யவர்‌ (குறள்‌ 410) 


106 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 106 ஓ 20-03-2020 17:48:02 | | 


என்னும்‌ திருக்குறளில்‌ கல்வியறிவு இல்லாதவனை விலங்கு என்கிறார்‌. ஏன்‌ விலங்கு 
என்று சொன்னார்‌? அது சொன்னால்‌ கேட்காது. மாடு ஒன்று தெருவில்‌ வருகிறது என்று 
வைத்துக்கொள்ளுங்கள்‌. அந்த மாட்டைப்‌ பார்த்து, "நான்‌ வீட்டுக்குப்‌ போகிறேன்‌. என்‌ 
பின்னாலேயே வா என்றால்‌ வருமா? நம்கூட அது வருவதற்குக்‌ கையில்‌ பச்சைப்புல்‌ 
வைத்துக்கொண்டு காட்டவேண்டும்‌. அது மட்டுமில்லாமல்‌ விலங்கு நல்ல செயல்களைத்‌ 
தானாகச்‌ செய்யாது. 


ஒரு பசுமாடு இருக்கிறது. ஒரு பொருளை உருட்ட வேண்டும்‌ என்றால்‌ அது தானாகவே 
போய்‌ உருட்டிவிடும்‌. ஒருபொருளை உடைக்க வேண்டும்‌ என்றால்‌ தானாகவே போய்‌ 
உடைத்துவிடும்‌. ஓர்‌ ஆளை முட்ட வேண்டுமென்றால்‌ தானாகவே போய்‌ முட்டிவிடும்‌. 
இவ்வளவும்‌ கெட்ட செயல்கள்‌. இவ்வளவும்‌ செய்த அந்தப்‌ பசுமாடு பால்‌ கொடுப்பது நல்ல 
செயல்‌. ஆனால்‌ அதைத்‌ தானாகக்‌ கொடுக்காது. தானாகவே நம்‌ வீட்டிற்குள்‌ வந்து, 'எங்கே 
சொம்பைக்‌ காணோமே? என்று அதுவாகவே எடுத்து வந்து பாலைக்‌ கொடுத்து விட்டுப்‌ 
போகாது. நல்ல செயலை மனிதன்‌ தானாகச்‌ செய்ய வேண்டும்‌ என்கிறார்‌ வள்ளுவர்‌. 
இன்னொருவர்‌ வந்து சொல்ல வேண்டும்‌ என்று காத்திருக்கக்‌ கூடாது. நன்றின்பால்‌ 
உய்ப்பது அறிவு என்று வள்ளுவர்‌ இதற்காகத்தான்‌ சொன்னார்‌. அந்த அறிவைப்‌ பெற 
உதவுவது கல்வி. 
கல்வியும்‌ பள்ளியும்‌ 

கல்வி கற்பதற்காகவே குழந்தைகளைப்‌ பள்ளிக்கு அனுப்புகிறோம்‌. பள்ளிக்கூடத்தில்‌ 
ஆசிரியர்கள்‌ இருக்கிறார்கள்‌. அவர்களால்தான்‌ இளம்பிள்ளைகளை நல்ல குடிமக்களாக 
உருவாக்க முடியும்‌. மாணவர்களில்‌ எத்தனையோ மருத்துவர்கள்‌ இருப்பார்கள்‌. 
எத்தனையோ பொறியியலாளர்கள்‌ இருப்பார்கள்‌. எத்தனையோ அறிவியல்‌ அறிஞர்கள்‌ 
இருப்பார்கள்‌. அதைக்‌ கண்டுபிடித்துச்‌ சொல்பவர்கள்‌ ஆசிரியர்கள்‌. அதை நோக்கிச்‌ 
செலுத்துவதற்காகத்தான்‌ ஆசிரியர்கள்‌ இருக்கிறார்கள்‌. 


நமது எதிர்காலத்தை உருவாக்கும்‌ பள்ளிக்குக்‌ கோயில்‌ என்று பெயர்‌ வைத்தார்‌ 
பாரதியார்‌. "பள்ளித்‌ தலமனைத்தும்‌ கோயில்‌ செய்குவோம்‌; எங்கள்‌ பாரத தேசமென்று 
தோள்கொட்டுவோம்‌' என்றார்‌. ஏன்‌ அப்படிச்‌ சொன்னார்‌ பாரதி? ஏனெனில்‌ கல்விக்‌ 
கூடங்களில்தான்‌ குழந்தைகளின்‌ எதிர்காலம்‌ நிர்ணயிக்கப்படுகிறது. மாணவர்கள்‌ 
எல்லோரும்‌ எதிர்காலத்திலே மேதைகளாக ஆகவேண்டும்‌. இந்த உலகமே போற்றக்கூடிய 
அறிஞர்களாக ஆகவேண்டும்‌. அதற்காகத்தான்‌ கோயில்களாகிய பள்ளிக்கூடங்களில்‌ 
குழந்தைகளைக்‌ கொண்டு வந்து விடுகிறோம்‌. 


ஓர்‌ ஆசிரியர்‌ எல்லா மாணவர்களுக்கும்‌ பாடம்‌ சொல்லிக்‌ கொடுத்தார்‌. 
அவர்களெல்லாம்‌ பத்தாம்‌ வகுப்பு, பன்னிரண்டாம்‌ வகுப்பு என்று படித்து வெற்றி 
பெற்றார்கள்‌. அதற்குப்‌ பிறகு இந்த ஆசிரியர்‌ என்ன செய்வார்‌? அவர்களுக்கெல்லாம்‌ 
வாழ்த்துக்‌ கூறி, ' நீங்கள்‌ எல்லாம்‌ மேலே நன்றாகப்‌ படித்துக்‌ கல்லூரியில்‌ கெட்டிக்காரன்‌ 
என்று பெயர்‌ வாங்குங்கள்‌ என்று சொல்லித்தான்‌ அனுப்புவார்‌. அப்படியில்லாமல்‌ 
அவர்களுக்குச்‌ சொல்லிக்‌ கொடுத்ததை எல்லாம்‌ திருப்பியா கேட்பார்‌? 'என்னிடம்‌ இருந்த 
கல்வியை எல்லாம்‌ உங்களுக்குச்‌ சொல்லிக்‌ கொடுத்து விட்டேன்‌. எல்லாக்‌ கல்வியையும்‌ 


107 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 107 ஓ 20-03-2020 17:48:02 | | 


நீங்களே எடுத்துக்கொண்டு போய்விட்டால்‌ அடுத்து வருபவர்களுக்கு நான்‌ எப்படிச்‌ 
சொல்லிக்‌ கொடுப்பேன்‌? நான்‌ சொல்லிக்கொடுத்த கல்வியை எல்லாம்‌ திருப்பி கொடுங்க' 
என்றா கேட்பார்‌? கேட்கமாட்டார்‌. ஏனென்றால்‌ கல்வியானது கொடுக்கக்‌ கொடுக்க வளரும்‌. 
பணம்‌ கொடுக்கக்‌ கொடுக்கக்‌ குறையும்‌. 


கற்க கசடற 


படிக்க வேண்டிய நூல்களையும்‌ நன்கு ஆராய்ந்து தேர்ந்தெடுத்துப்‌ படிக்க வேண்டும்‌. 
சிலர்‌ பத்துப்‌ புத்தகங்கள்‌ எழுதுகிறார்கள்‌. சிலர்‌ ஐம்பது புத்தகங்கள்‌ எழுதுகிறார்கள்‌. 
ஆனால்‌ திருவள்ளுவர்‌ வாழ்நாள்‌ முழுக்க ஒரே ஒரு நூல்தான்‌ எழுகி இருக்கிறார்‌. அப்படி 
என்றால்‌ எவ்வளவு சிந்தித்துச்‌ சிந்தித்து எழுதி இருக்க வேண்டும்‌! 


சில நூல்களைப்‌ பற்றிச்‌ சிந்தனை செய்யவே வேண்டாம்‌. சில நூல்கள்‌ படித்தவுடனேயே 
விளங்கும்‌. சில நூல்களைப்‌ படித்து விட்டு ஆழமாகச்‌ சிந்திக்க வேண்டும்‌. பூமியிலே 
விளைகின்ற பொருள்களில்‌ சில பூமிக்கு மேலேயே விளையும்‌. கத்தரிக்காய்‌, வாழைக்காய்‌, 
கீரை இவையெல்லாம்‌ பூமிக்கு மேலே விளையும்‌. சில மண்ணுக்குள்ளேயே உண்டாகி 
இருக்கும்‌. அவற்றை நாம்தான்‌ தோண்டி எடுக்க வேண்டும்‌. அதுபோல நாம்‌ படிக்கும்‌ 
நூல்களில்‌ சிலவற்றை ஒரு முறை படித்தால்‌ போதாது. மீண்டும்‌ மீண்டும்‌ ஆழ்ந்து 
படித்தால்தான்‌ அதன்‌ பொருள்‌ விளங்கும்‌. அப்படிப்பட்ட நூல்களை ஆழ்ந்து ஆராய்ந்து 
படிக்க வேண்டும்‌. அதனால்தான்‌ திருவள்ளுவர்‌ 'தற்க - கசடற - தற்பவை' என்று 
சொன்னார்‌. எதைப்‌ படிக்க வேண்டுமோ அதைத்தான்‌ படிக்க வேண்டும்‌. எனவே, நாம்‌ 
வாழ்நாள்‌ முழுவதும்‌ கற்போம்‌; கற்க வேண்டியவற்றைக்‌ கற்போம்‌; நூலின்‌ உட்பொருளை 
உணர்ந்து கற்போம்‌; அதன்படி நடந்து வாழ்வில்‌ உயர்வடைவோம்‌. 


நூல்‌ வெளி 


திருக்குறள்‌ வகுப்புகள்‌ நடத்தியும்‌ தொடர்‌ 
சொற்பொழிவுகள்‌ நிகழ்த்தியும்‌ திருக்குறளைப்‌ பரப்பும்‌ 
பணி செய்தவர்‌ திருக்குறளார்‌ வீ. முனிசாமி. நகைச்சுவை 


ததும்பும்‌ தமது பேச்சால்‌ மக்களைக்‌ கவர்ந்தவர்‌ இவர்‌. வள்ளுவர்‌ 
உள்ளம்‌, வள்ளுவர்‌ காட்டிய வழி, திருக்குறளில்‌ நகைச்சுவை 
உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார்‌. உலகப்பொதுமறை 
திருக்குறள்‌ உரை விளக்கம்‌ என்னும்‌ இவரது நூல்‌ பெரும்‌ புகழ்‌ 
பெற்றது. இக்கட்டுரை சிந்தனைக்‌ களஞ்சியம்‌ என்னும்‌ இவரது 
நூலிலிருந்து தொகுத்துத்‌ தரப்பட்டுள்ளது. 


சில ெ ப்‌ ப்‌ 
டு கற்பவை கற்றபின்‌ 


கல்வி தொடர்பான பாடல்‌ வரிகளைத்‌ தொகுத்து எழுதுக. 


(எ.கா.) கல்வி கரையில: கற்பவர்‌ நாள்‌ சில. 


108 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 108 ஓ 20-03-2020 17:48:02 | | 


மதிப்பீடு 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 
1. காலத்தின்‌ அருமையைக்‌ கூறும்‌ திருக்குறள்‌ அதிகாரம்‌ 


௮) கல்வி ஆ) காலமறிதல்‌ இ) வினையறிதல்‌ ஈ) மடியின்மை 


2. கல்வியில்லாதநாடு ப. வீடு. 
அ) விளக்கில்லாத ஆ) பொருளில்லாத 
இ) கதவில்லாத ஈ) வாசலில்லாத 


3. பள்ளித்‌ தலமனைத்தும்‌ கோயில்‌ செய்குவோம்‌' என்று பாடியவர்‌ 


௮) திருக்குறளார்‌ ஆ) திருவள்ளுவர்‌ 
இ) பாரதியார்‌ ஈ) பாரதிதாசன்‌ 


4. 'உயர்வடைவோம்‌' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 
அ) உயர்‌ - வடைவோம்‌ அ) உயர்‌ - அடைவோம்‌ 
இ) உயர்வு - வடைவோம்‌ ஈ) உயர்வு * அடைவோம்‌ 
5. இவை எல்லாம்‌ என்பதனைச்‌ சேர்த்தெழுகக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ _______ 
அ) இவைஎல்லாம்‌ ஆ) இவையெல்லாம்‌ 
இ) இதுயெல்லாம்‌ ஈ) இவயெல்லாம்‌ 
சொற்றொடரில்‌ அமைத்து எழுதுக. 
1. செல்வம்‌ 2. இளமைப்பருவம்‌ 3. தேர்ந்தெடுத்து 
குறுவினா 
1. மனிதப்‌ பிறவிக்கும்‌ பிற உயிரினங்களுக்கும்‌ இடையே உள்ள வேறுபாடு யாது? 
2. கல்வி அறிவு இல்லாதவர்கள்‌ பற்றி வள்ளுவர்‌ கூறுவது யாது? 
3. நூல்களை எவ்வாறு படிக்க வேண்டும்‌? 
சிறுவினா 
1. கல்வியே அழியாத செல்வம்‌ என்பதை விளக்குக. 
2. கல்வியையும்‌ விளக்கையும்‌ திருக்குறளார்‌ எவ்வாறு ஒப்பிடுகிறார்‌? 
சிந்தனை வினா 


நல்ல நூலின்‌ இயல்புகளாக நீங்கள்‌ கருதுவன யாவை? 


109 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 109 ஓ 


ஓ 


20-03-2020 174902] | 


விரிவானம்‌ [1 
பள்ளி மறுதிறப்பு 


ஒவ்வொரு மனிதனுக்கும்‌ சில கடமைகள்‌ உண்டு. அவை 
மனிதனின்‌ ஒவ்வொரு பருவத்திற்கும்‌ ஏற்ப மாறுபடும்‌. 
இளமைப்பருவம்‌ கல்விக்கு உரியது. எனவேதான்‌ "இளமையில்‌ 

நுழையும்முன்‌ கல்‌” என்று ஒளவையார்‌ கூறினார்‌. இளமையில்‌ கற்கும்‌ 
கல்வி ஒருவனைச்‌ சான்றோனாக உருவாக்கும்‌. எந்தக்‌ 
காரணத்திற்காகவும்‌ கல்வி கற்பதைத்‌ தவிர்க்கக்‌ கூடாது என்பதை 
உணர்த்தும்‌ கதை ஒன்றைப்‌ படிப்போம்‌. 


பள்ளி மறுதிறப்புக்கு இரண்டு நாள்கள்‌ இருந்தன. மதிவாணனுக்குக்‌ கோடை 
விடுமுறை ஒன்றரை மாதமும்‌ ஓடி விட்டது. 


பேருந்து நிறுத்தம்‌ கூட்டத்தால்‌ நிரம்பி வழிந்தது. "என்ன சிந்தனையடா, மதி?" 

இ மதிவாணனின்‌ தோளைத்‌ தொட்டபடி கேட்டான்‌ கவின்‌. சிறுவர்களால்‌ நிரம்பி வழிந்தது இ 
பேருந்து நிறுத்தம்‌. "ரெண்டு 
நாள்லே பள்ளி திறக்கப்‌ போகுது" 
என்றான்‌ மதிவாணன்‌. 

"பள்ளிக்குப்‌ போகணும்ங்கற 
கவலையா?" 

"கவலையில்லடா, முடிவு 
பண்ணனும்‌” 


"என்ன முடிவு?" 


"பள்ளிக்குப்‌ போறதா, இல்லே 
பின்னலாடை நிறுவனத்துக்குப்‌ 
போறதான்னு...' 


"நாங்கெளெல்லாம்‌ பின்னலாடை நிறுவனத்துக்குத்தான்‌. நான்‌ முடிவு பண்ணிட்டேன்‌" 
என்றான்‌ கவின்‌. 

"எனக்குக்‌ குழப்பம்‌” 

"என்னடா குழப்பம்‌? வாராவாரம்‌ சம்பளம்‌. திரைப்படம்‌ பாக்கக்‌ காசு கிடைக்குது. 


சாயங்காலமானா பரோட்டா.. இடையில போண்டா... வீட்ல யாரும்‌ திட்டறதும்‌ இல்லே. 
மகிழ்ச்சியாத்தானே இருக்கோம்‌. இந்த மகிழ்ச்சி போதும்‌" 


11௦ 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 110 ஓ 20-03-2020 17:48:02 | | 


கோடை விடுமுறை தொடங்கியபோதும்‌ இந்தக்‌ குழப்பம்‌ மதிவாணனுக்கு இருந்தது. 
நாலைந்து நாள்கள்‌ அக்காவீடு, அத்தை வீடு போய்‌ வந்தான்‌. தொலைக்காட்சி பார்த்துப்‌ 
பொழுது போக்கினான்‌. 


நண்பன்‌ கவின்‌ ஒரு நாள்‌ அழைத்தான்‌. "சும்மாதானே இருக்கே. வாடா பின்னலாடை 
நிறுவனத்துக்குப்‌ போகலாம்‌. புதிய உடைகள்‌, எழுதுகோல்கள்‌, குறிப்பேடுகள்‌, 
வாங்கப்‌ பணம்‌ சம்பாதிச்சுருவே. இந்த விடுமுறையிலே வீட்லேயும்‌ சுமையா இருக்க 
வேண்டியதில்லே.. பின்னலாடை நிறுவனத்துக்கு ஆளு வேணும்‌. வாடா..." என்றான்‌. 


சரி என்று சேர்ந்துவிட்டான்‌. ஒன்றரை மாதங்கள்‌ ஓடிவிட்டன. பின்னலாடை நிறுவன 
வேலை புதுசாக இருந்தது. ஆடைகளை அடுக்கிக்‌ கட்டும்‌ வேலைதான்‌. 


சனிக்கிழமை வாரச்‌ சம்பளம்‌. பத்து மணிக்கும்‌ பிற்பகலிலும்‌ வடை, தேநீர்‌. இரவில்‌ 
பரோட்டா, தோசை என்று சுவையாகச்‌ சாப்பிட முடிந்தது. அம்மா அவனது சம்பளப்‌ 
பணத்தைப்‌ பத்திரமாக வைத்திருப்பதாய்ச்‌ சொன்னார்‌. செலவழிந்து போயிருந்தாலும்‌ 
கொடுத்துவிடுவார்‌. பள்ளி திறக்கும்போது நல்லா செலவு செய்யலாம்‌. 


நல்ல சம்பளம்‌ கிடைக்கிறது. பின்னலாடைக்குத்‌ தேவை மிகுதியாக இருக்கிறது. எனவே 
வேலைக்குக்‌ குறைவில்லை. 


அதிகாரிகள்‌ ஆய்வுக்கு வரும்போது வெளியில்‌ அனுப்பி விடுகிறார்கள்‌. ஒரு வேளை 
கண்டுபிடித்துவிட்டால்‌, வயது பதினைந்து என்று சொல்லச்‌ சொன்னார்கள்‌. பின்னலாடை 
நிறுவனத்துக்குப்‌ போய்க்கொண்டே இருந்தால்‌ அவனும்‌ குழந்தைத்‌ தொழிலாளிதான்‌. 
வாழ்க்கை முழுவதும்‌ தொழிலாளிதான்‌ என்பது நினைவுக்கு வந்தது. 


தொழிலாளியாக இருப்பது கேவலம்‌ இல்லை. ஆனால்‌, படிக்கிற வயதில்‌ வேலை 
தேவையா? மருத்துவர்‌, பொறியாளர்‌, வெளிநாட்டு வேலை என்று அவனுக்குள்ளும்‌ 
கனவுகள்‌ இருந்தன. 


படித்தால்‌ வேறு வேலை பார்க்கலாம்‌. அதிகமான சம்பளம்‌ கிடைக்கும்‌. படித்துவிட்டுச்‌ 
சொந்தமாகத்‌ தொழிலும்‌ செய்யலாம்‌. அப்படி இல்லாமல்‌ இந்த வயதிலிருந்து 
தொழிலாளியாகவே வாழ்க்கையைக்‌ கடத்துவதா? சிந்தித்தான்‌. 


கல்வியறிவு முதன்மையானது. ஒரு பட்டமாவது வாங்க வேண்டும்‌. எதிரில்‌ 
இருந்த விளம்பரப்பலகை கண்ணில்‌ பட்டது. அதில்‌ அம்பேத்கரும்‌ அப்துல்‌ கலாமும்‌ 
தென்பட்டனர்‌. இவர்களைப்‌ போல்‌ உயரவேண்டுமானால்‌ படிப்பு வேண்டும்‌. படிப்பில்லாமல்‌ 
உயரமுடியுமா? படிப்பு அடிப்படைத்‌ தேவை. 

பள்ளிக்குப்‌ போகவில்லை என்று சொன்னாலும்‌ அப்பா 'சரி என்பார்‌. சம்பளம்‌ வருதே 
என்பார்‌. இந்தக்‌ குறைந்த சம்பளத்திற்காகப்‌ படிப்பைத்‌ தொலைப்பதா? போண்டாவும்‌ 
வடையும்‌ பரோட்டாவும்‌ வீட்டில்‌ கிடைக்காது. அவற்றுக்கு அடிமையாவதா? தலையை 
உலுக்கிக்‌ கொண்டான்‌ மதிவாணன்‌. 


வரும்‌ பேருந்துகள்‌ நிரம்பி வழிந்தன. ஒவ்வொரு நாளும்‌ இப்படித்தான்‌. மிகுதியான 
கூட்டம்‌. பேருந்தில்‌ நுழைவது ஒரு விளையாட்டுச்‌ சாதனை. பின்னலாடை நிறுவனத்துக்குப்‌ 


111 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 111 ஓ 20-03-2020 17:48:02 | | 


போனால்‌ உடையெல்லாம்‌ கசங்கி அழுக்காகி இருக்கும்‌. இரவும்‌ இதே நிலைதான்‌. பேருந்து 
ஒன்று வந்தது. கூட்டம்‌ பிதுங்கி வழிந்தது. கவின்‌ மதிவாணனின்‌ கையை இழுத்தான்‌. 
"கூட்டந்தான்‌. ஆனா போயிடலாம்‌." 


மதிவாணன்‌ தன்‌ அருகில்‌ வந்து நின்ற முதியவரைப்‌ பார்த்தான்‌. முகம்‌ இடுங்கி 
இருந்தது. மழிக்கப்படாத முகம்‌. சோர்வாக இருந்தார்‌. "இது நல்லூர்‌ போகுமா?” என்று 
கேட்டார்‌. 


மதிவாணன்‌ வந்து நின்ற பேருந்தைப்‌ பார்த்தான்‌. முதியவரின்‌ பார்வை அக்கம்‌ 
பக்கமிருந்த சிறுவர்களின்மீது இருந்தது. "என்னப்பா, இது நல்லூர்‌ போகுமா?" 


அவர்களுள்‌ ஒரு சிறுவன்‌ பேருந்தின்‌ முகப்பைக்‌ கூர்ந்து கவனித்தான்‌. எதுவும்‌ 
பேசாமல்‌ புன்முறுவல்‌ வந்தது. 


"என்னப்பா போகுமா?" என்று மீண்டும்‌ கேட்டார்‌ அவர்‌. 


"யாருக்குத்‌ தெரியும்‌? எங்களுக்குப்‌ படிக்கத்‌ தெரியாதே” என்று கூறியபடி ஒரு சிறுவன்‌ 
முகத்தைத்‌ திருப்பிக்‌ கொண்டான்‌. 


"சின்னப்‌ பசங்களா இருக்கீங்க. இதுகூட படிச்சுச்‌ சொல்லத்‌ தெரியாதா?" 
ஒருவன்‌ வெறுப்புடன்‌ இடைமறித்தான்‌. "பெரியவரே... இதப்‌ படிக்கக்கூட உங்களுக்குத்‌ 
தெரியாதா...?" 'ஓ... வென்று கேலியான ஓசை வந்தது. சிரித்தார்கள்‌. 


112 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 112 ஓ 20-03-2020 17:48:02 | | 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 113 ஓ 20-03-2020 17:48:03 | | 


இதைக்‌ கவனித்துக்‌ கொண்டிருந்தான்‌ மதிவாணன்‌. அவர்‌ அருகே சென்றான்‌. "இந்தப்‌ 
பேருந்து நல்லூர்‌ போகாதுங்க. நல்லூர்‌ பேருந்து வந்தா சொல்றேன்‌" என்றான்‌. 

"சரி தம்பி". 

முதியவருக்குப்‌ படிப்பு இல்லை. பேருந்தில்‌ எழுதி இருப்பதைப்‌ படிக்க முடியவில்லை. 
இந்த வயதிலும்‌ அவமானப்படுகிறார்‌. கல்வியறிவு இல்லாமல்‌ போய்விட்டால்‌ நானும்‌ 
இப்படித்தான்‌ வாழ்க்கை முழுவதும்‌ அவமானப்படவேண்டும்‌. நல்ல கல்வியறிவு 
தலைநிமிர்ந்து நிற்க வைக்கும்‌. நல்ல படிப்புதான்‌ சிறந்த மனிதனாக்கும்‌ என்ற எண்ணம்‌ 
வந்தது. 

பேருந்துகளின்‌ ஓசை காதை அடைத்தது. விறுவிறுவென்று நடக்கத்‌ தொடங்கினான்‌. 

"டேய்‌!" குரல்‌ கவினிடமிருந்து வந்தது. 

"எங்கடா போறே?" 

"பள்ளிக்கு" 

"பள்ளி திறக்கறதுக்கு இன்னும்‌ ரெண்டு நாள்‌ இருக்கே” 

"பள்ளிக்குப்‌ போறேண்டா" 

சாலையைக்‌ கடந்தபோது மதிவாணனுக்குப்‌ பெருமூச்சு வந்தது. இறக்கைகளைக்‌ 


கட்டிக்கொண்டு பறப்பது போல்‌ இருந்தது. இப்படியே பறந்துபோய்‌ யாருமில்லாத பள்ளியை 
வேடிக்கை பார்க்க வேண்டும்‌ போலிருந்தது அவனுக்கு. 


நூல்‌ வெளி 


இக்கதையை எழுதியவர்‌ சுப்ரபாரதிமணியன்‌. இவர்‌ குழந்தைத்‌ தொழிலாளர்‌ 
முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களைப்‌ பாதுகாத்தல்‌ போன்ற கருத்துகளை 
வலியுறுத்திச்‌ சிறுகதை, புதினம்‌, கட்டுரை முதலியவற்றை எழுதியுள்ளார்‌; 
கனவு என்னும்‌ இலக்கிய இதழை நடத்தி வருகிறார்‌. பின்னல்‌, வேட்டை, தண்ணீர்‌ யுத்தம்‌, 
புத்துமண்‌, கதை சொல்லும்‌ கலை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார்‌. 


LOO, © oe © 
ந்தி இழு கற்பவை கற்றபின்‌ 


1. பள்ளி மறுதிறப்பு' என்னும்‌ கதையை வகுப்பில்‌ நாடகமாக நடித்துக்‌ காட்டுக. 


2. எழுதப்படிக்கத்‌ தெரியாதவர்களுக்கு எவ்வாறு உதவுவீர்கள்‌? வகுப்பில்‌ 
கலந்துரையாடுக. 


மதிவாணன்‌ பள்ளிக்குச்‌ செல்ல முடிவெடுத்த நிகழ்வைச்‌ சுருக்கி எழுதுக. 


113 


ஓ 


கற்கண்டு [1] 


ஓரெழுத்து ஒருமொழி, 


பகுபதம்‌, பகாப்பதம்‌ (ன்பு 
ப்பி] 


ஓரெழுத்து ஒருமொழி 
ஈ, பூ, கை ஆகிய எழுத்துகளைக்‌ கவனியுங்கள்‌. 


இவை ஒவ்வொன்றிற்கும்‌ பொருள்‌ உண்டு. இவ்வாறு ஓர்‌ எழுத்தே பொருள்‌ தரும்‌ 
சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒரு மொழி என்பர்‌. 


நன்னூல்‌ என்னும்‌ இலக்கண நூலை எழுதிய பவணந்தி முனிவர்‌ தமிழில்‌ 
நாற்பத்திரண்டு ஓரெழுத்து ஒருமொழிகள்‌ உள்ளன எனக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. இவற்றில்‌ 
நொ, து ஆகிய இரண்டு சொற்களைத்தவிர ஏனைய நாற்பது சொற்களும்‌ நெடில்‌ 
எழுத்துகளாக அமைந்தவை ஆகும்‌. 


ஓணழுத்து ஒரு மொழிகளும்‌ அவற்றின்‌ பொருளும்‌ 


1. ஆ- பசு 2. ஈ- கொடு 3. ஊ- இறைச்சி 4. ஏ- அம்பு 5. ஐ- தலைவன்‌ 6. ஓ - மதகுநீர்‌ 
தாங்கும்‌ பலகை 7. கா- சோலை 8. கூ- பூமி 9. கை- ஒழுக்கம்‌ 10. கோ-அரசன்‌ 
11. சா- இறந்துபோ 12. சீ- இகழ்ச்சி 13. சே- உயர்வு 14. சோ- மதில்‌ 
15. தா- கொடு 16. தீ- நெருப்பு 17. தூ- தூய்மை 18. தே- கடவுள்‌ 19. தை- தைத்தல்‌ 
20. நா- நாவு 21. நீ- முன்னிலை ஒருமை 22. நே- அன்பு 23. நை- இழிவு 
24. நோ- வறுமை 25. பா- பாடல்‌ 26. பூ- மலர்‌ 27. பே- மேகம்‌ 28. பை- இளமை 


29. போ- செல்‌ 30. மா- மாமரம்‌ 31. மீ- வான்‌ 32. மூ - மூப்பு 33. மே- அன்பு 
34. மை- அஞ்சனம்‌ 35. மோ- மோத்தல்‌ 36. யா- அகலம்‌ 37. வா- அழைத்தல்‌ 
38. வீ- மலர்‌ 39. வை- புல்‌ 40. வெள- கவர்‌ 41. நொ- நோய்‌ 42.து- உண்‌. 


பகுபதம்‌ 


வேலன்‌, படித்தான்‌ ஆகிய சொற்களைக்‌ கவனியுங்கள்‌. 
வேலன்‌ என்னும்‌ சொல்லை வேல்‌ 4 அன்‌ எனப்‌ பிரிக்கலாம்‌. 
படித்தான்‌ என்னும்‌ சொல்லை படி த்‌ 4 த்‌ * ஆன்‌ எனப்‌ பிரிக்கலாம்‌. 


இவ்வாறு சிறுசிறு உறுப்புகளாகப்‌ பிரிக்கும்‌ வகையில்‌ அமையும்‌ சொற்களைப்‌ 
பகுபதங்கள்‌ என்பர்‌. பிரிக்கப்படும்‌ உறுப்புகளைப்‌ பகுபத உறுப்புகள்‌ எனக்‌ குறிப்பிடுவர்‌. 


114 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 114 ஓ 20-03-2020 17:48:03 | | 


_ ணா | । ஓ | னை | | I 


பெயர்ப்பகுபதம்‌ 


பகுபதமாக அமையும்‌ பெயர்ச்சொல்‌ பெயர்ப்பகுபதம்‌ ஆகும்‌. இதனை, பொருள்‌, இடம்‌, 


காலம்‌, சினை, பண்பு, தொழில்‌ என ஆறு வகைப்படுத்துவர்‌. 


(எ.தா.) 1. பொருள்‌ - பொன்னன்‌ (பொன்‌ 4 அன்‌) 
2. இடம்‌ - நாடன்‌ நாடு- அன்‌) 
3. காலம்‌ - சித்திரையான்‌ (சித்திரை 4 ஆன்‌) 
4. சினை - கண்ணன்‌ (கண்‌ 4 அன்‌) 
5. பண்பு - இனியன்‌ (இனிமை + அன்‌) 
6. தொழில்‌ - உழவன்‌ (உழவு 4+ அன்‌) 


வினைப்பகுபதம்‌ 


பகுபதமாக அமையும்‌ வினைச்சொல்‌ வினைப்பகுபதம்‌ ஆகும்‌. 


(௭.கா.) உண்கின்றான்‌ - உண்‌ - கின்று 4 ஆன்‌ 


பகுபத உறுப்புகள்‌ 


பகுபத உறுப்புகள்‌ ஆறு வகைப்படும்‌. அவை பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, 


விகாரம்‌ ஆகியவையாகும்‌. 


ஓ > 


பகுபதத்தின்‌ முதலில்‌ அமைந்து முதன்மையான பொருளைத்‌ தருவது பகுதி ஆகும்‌. இது 
கட்டளையாகவே அமையும்‌. 


பகுபதத்தின்‌ இறுதியில்‌ அமைந்து திணை, பால்‌, எண்‌, இடம்‌ ஆகியவற்றையோ, முற்று, 
எச்சம்‌ ஆகியவற்றையோ காட்டுவது விகுதி ஆகும்‌. 


பகுதிக்கும்‌ விகுதிக்கும்‌ இடையில்‌ அமைந்து காலம்‌ அல்லது எதிர்மறையைக்‌ 
காட்டுவது இடைநிலை ஆகும்‌. 

பெரும்பாலும்‌ பகுதிக்கும்‌ இடைநிலைக்கும்‌ இடையே இடம்பெறும்‌ மெய்யெழுத்து சந்தி 
எனப்படும்‌. 

பெரும்பாலும்‌ இடைநிலைக்கும்‌ விகுதிக்கும்‌ இடையே இடம்பெறும்‌ அசைச்சொல்‌ 
சாரியை எனப்படும்‌. 

பகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில்‌ ஏற்படும்‌ மாற்றம்‌ விகாரம்‌ எனப்படும்‌. 
(எ.கா.) வந்தனன்‌ - வா(வ) + த்‌(ந்‌) 4 த்‌ 4 அன்‌ 4“ அன்‌ 


வா - பகுதி. இது வ எனக்‌ குறுகி இருப்பது விகாரம்‌ 


த்‌ - சந்தி. இது ந்‌ எனத்‌ திரிந்து இருப்பது விகாரம்‌ 
த்‌ - இறந்தகால இடைநிலை 
அன்‌ - சாரியை 


அன்‌ - ஆண்பால்‌ வினைமுற்று விகுதி. 


115 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 115 ஓ 20-03-2020 17:48:03 | | 


_ ணா | । ஓ 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 116 ஓ 20-03-2020 17:48:03 | | 


பகாப்பதம்‌ 


மரம்‌, கழனி, உண்‌, எழுது ஆகிய சொற்களைக்‌ கவனியுங்கள்‌. இவற்றை மேலும்‌ சிறிய 


உறுப்புகளாகப்‌ பிரிக்க முடியாதல்லவா? இவ்வாறு பகுபத உறுப்புகளாகப்‌ பிரிக்கமுடியாத 
சொல்‌ பகாப்பதம்‌ எனப்படும்‌. இவை அடிச்சொல்‌ அல்லது வேர்ச்சொல்லாக இருக்கும்‌. 


£000, ட ° ° 
= த.ம கற்பவை கற்றபின்‌ 


1. 


பெயர்‌, வினை, இடை, உரி ஆகிய நான்கு வகைச்‌ சொற்களிலும்‌ பகாப்பதங்கள்‌ உண்டு. 


(௭.கா.) பெயர்ப்‌ பகாப்பதம்‌ - நிலம்‌, நீர்‌, நெருப்பு, காற்று. 


வினைப்‌ பகாப்பதம்‌ - நட, வா, படி, வாழ்‌. 
இடைப்‌ பகாப்பதம்‌ - மன்‌,கொல்‌, தில்‌, போல்‌. 
உரிப்‌ பகாப்பதம்‌ - உறு, தவ, நனி, கழி. 


பாடப்பகுதியில்‌ இடம்பெற்ற சொற்களில்‌ பகுபதம்‌, பகாப்பதம்‌ ஆகியவற்றைக்‌ 
கண்டறிந்து தனித்தனியே தொகுக்க. 

உங்கள்‌ வகுப்பு மாணவ-மாணவிகளின்‌ பெயர்களைப்‌ பகுபதம்‌, பகாப்பதம்‌ என 
வகைப்படுத்துக. 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. 


நன்னூலின்படி தமிழிலுள்ள ஓரெழுத்து ஒருமொழிகளின்‌ எண்ணிக்கை 


௮) 40 ஆ) 42 இ) 44 8) 46 


'எழுதினான்‌' என்பது 


௮) பெயர்ப்‌ பகுபதம்‌ அ) வினைப்‌ பகுபதம்‌ 

இ) பெயர்ப்‌ பகாப்பதம்‌ ஈ) வினைப்‌ பகாப்பதம்‌ 
பெயர்ப்பகுபதம்‌ _ வகைப்படும்‌. 

௮) நான்கு ஆ) ஐந்து இ) ஆறு ஈ) ஏழு 
காலக்கைக்‌ காட்டும்‌ பகுபத உறுப்பு __ 

௮) பகுதி ஆ) விகுதி இ) இடைநிலை சந்தி 


116 


பொருத்துக. 
1. பெயர்ப்‌ பகுபதம்‌ - வாழ்ந்தான்‌ 
2. வினைப்பகுபதம்‌ - மன்‌ 
3. இடைப்‌ பகாப்பதம்‌ - நனி 
4. உரிப்‌ பகாப்பதம்‌ - பெரியார்‌ 


சரியான பகுபத உறுப்பை எழுதுக. 


போவாள்‌ -போஃவ்‌4ஆள்‌ நடக்கின்றான்‌ - நட 4 க்‌ 4 கின்று * ஆன்‌ 
போ க பட்ட நட ப க ல 
வ்‌ ன ர்‌ க்‌ ட டட கத 
ஆள்‌ சண கின்று - ப படட 
ஆன்‌ -________டடட__ 


பின்வரும்‌ சொற்களைப்‌ பிரித்துப்‌ பகுபத உறுப்புகளை எழுதுக. 
1. பார்த்தான்‌ 2.பாடுவார்‌ 


குறுவினா 

1. ஓரெழுத்து ஒருமொழி என்றால்‌ என்ன? 

2. பதத்தின்‌ இருவகைகள்‌ யாவை? 

3. பகுபத உறுப்புகள்‌ எத்தனை வகைப்படும்‌? அவை யாவை? 
சிறுவினா 

1. விகுதி எவற்றைக்‌ காட்டும்‌? 

2. விகாரம்‌ என்பது யாது? எடுத்துக்காட்டுடன்‌ விளக்குக. 


3. பெயர்ப்பகுபதம்‌ எத்தனை வகைப்படும்‌? அவை யாவை? 


x 
ம 


கேட்க. ப ம்பற்்ட்பி 


மொழியை ஆள்வோம்‌! 


சிறந்த கல்வியாளர்களின்‌ சொற்பொழிவுகளை இணையத்தில்‌ கேட்டு மகிழ்க. 


117 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 117 ஓ 


20-03-2020 174903] | 


கீழ்க்காணும்‌ தலைப்பில்‌ இரண்டு நிமிடம்‌ பேசுக. 
1. கல்வியின்‌ சிறப்பு. 
2. குழந்தைத்‌ தொழிலாளர்‌ முறை ஒழிப்பு. 
சொல்லக்‌ கேட்டு எழுதுக. 
1. இளமைப்‌ பருவத்திலேயே கல்வி கற்க வேண்டும்‌. 
2. கல்வியே அழியாத செல்வம்‌. 
3. கல்வி இல்லாத நாடு விளக்கு இல்லாத வீடு. 
4. பள்ளித்‌ தலம்‌ அனைத்தும்‌ கோயில்‌ செய்குவோம்‌. 


5. நூல்களை ஆராய்ந்து ஆழ்ந்து படிக்க வேண்டும்‌. 


கீழ்க்காணும்‌ சொற்களை அறுவகைப்‌ பெயர்களாக வகைப்படுத்துக. 


நல்லூர்‌, வடை, கேட்டல்‌, முகம்‌, அன்னம்‌, செம்மை, காலை, வருதல்‌, தோகை, 
பாரதிதாசன்‌, பள்ளி, இறக்கை, பெரியது, சோலை, ஐந்து மணி, விளையாட்டு, புதன்‌ 


அறிந்து பயன்படுத்துவோம்‌. 
மூவிடம்‌ 


இடம்‌ மூன்று வகைப்படும்‌. அவை 1. தன்மை 2. முன்னிலை 3. படர்க்கை. 
தன்னைக்‌ குறிப்பது தன்மை. 
(எ.தா.) நான்‌, நாம்‌, நாங்கள்‌, என்‌, எம்‌, எங்கள்‌. 
முன்னால்‌ இருப்பவரைக்‌ குறிப்பது முன்னிலை. 
(௭.கா.) நீ, நீங்கள்‌, நீர்‌, நீவிர்‌, உன்‌, உங்கள்‌. 
தன்னையும்‌, முன்னால்‌ இருப்பவரையும்‌ அல்லாமல்‌ மூன்றாமவரைக்‌ குறிப்பது 
படர்க்கை. 
(௭.கா.) அவன்‌, அவள்‌, அவர்‌, அவர்கள்‌, அது, அவை, இவன்‌, இவள்‌, இவை. 
சரியான சொல்லைக்‌ கொண்டு நிரப்புக. 


(அது, நீ, அவர்கள்‌, அவைகள்‌, அவை, நாம்‌, என்‌, உன்‌) 


1 பெயர்‌ என்ன? 


2 ஏழாம்‌ வகுப்பு மாணவர்கள்‌. 


118 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 118 ஓ 20-03-2020 17:48:03 | | 


5 அத பப்ப எப்படி ஓடும்‌? 
சீ பப்ட்டடடடடடடடட்டடடட என்ன செய்து கொண்டிருக்கிறாய்‌? 
அபபட ககம, வந்து கொண்டு இருக்கிறார்கள்‌. 


பின்வரும்‌ தொடர்களில்‌ மூவிடப்‌ பெயர்களை அடிக்கோடிடுக. அவற்றை வகைப்படுத்துக. 
1. எங்கள்‌ வீட்டு நாய்க்குட்டி ஓடியது. 
2. இவர்தான்‌ உங்கள்‌ ஆசிரியர்‌. 
3. நீர்‌ கூறுவது எனக்குப்‌ புரியவில்லை. 


4. எனக்கு, அது வந்ததா என்று தெரியவில்லை. நீயே கூறு. 


5. உங்களோடு நானும்‌ உணவு உண்ணலாமா? 


கடிதம்‌ எழுதுக 
உங்கள்‌ பகுதியில்‌ நூலகம்‌ ஒன்று அமைத்துத்தர வேண்டி நூலக ஆணையருக்குக்‌ 
கடிதம்‌ எழுதுக. ௫ 


ae மொழியோடு விளையாடு 


கீழே உள்ள குறிப்புகளைப்‌ பயன்படுத்திக்‌ கட்டத்தில்‌ எழுத்துகளை நிரப்புக. 


1. காலையில்‌ பள்ளி மணி 


2. திரைப்படங்களில்‌ விலங்குகள்‌ 


காட்சி குழந்தைகளுக்குப்‌ பிடிக்கும்‌. 
3. கதிரவன்‌ காலையில்‌ கிழக்கே 


4. நாள்தோறும்‌ செய்தித்தாள்‌ 
வழக்கம்‌ இருக்க வேண்டும்‌. 


119 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 119 ஓ 20-03-2020 17:48:03 | | 


ஓர்‌ எழுத்துச்‌ சொற்களால்‌ நிரப்புக. 


௧௨... புல்லை மேயும்‌. 4 OO பறக்கும்‌ . 
த அ அபபட சுடும்‌ , அட்டக்‌ மணம்‌ வீசும்‌ 
3 பேசும்‌ 


பின்வரும்‌ எழுத்துகளுக்குப்‌ பொருள்‌ எழுதுக. 
(எ.கா.) தா - கொடு 


பின்வரும்‌ சொற்களை இருபொருள்‌ தருமாறு தொடரில்‌ அமைத்து எழுதுக. 
ஆறு, விளக்கு, படி, சொல்‌, கல்‌, மாலை, இடி 
(௭.கா.) ஆறு - ஈ ஆறு கால்களை உடையது. 


தஞ்சாவூரில்‌ காவிரி ஆறு பாய்கிறது. 


ம நிற்க அதற்குத்‌ தக... 


என்‌ பொறுப்புகள்‌... 


1. பாடப்புத்தகங்கள்‌ மட்டுமன்றிப்‌ பிற புத்தகங்களையும்‌ படிப்பேன்‌. 


2. பெற்றோர்‌, ஆசிரியர்‌, மூத்கோர்‌ இவர்களை எப்போதும்‌ மதித்து நடப்பேன்‌. 


கலைச்சொல்‌ அறிவோம்‌. 


கோடை விடுமுறை - Summer Vacation நீதி - Moral 
குழந்தைத்‌ தொழிலாளர்‌ - Child Labour சீருடை - Uniform 
பட்டம்‌ - Degree வழிகாட்டுதல்‌ - Gபiிance 
கல்வியறிவு - Literacy ஒழுக்கம்‌ - Discipline 

ZR 

பராண l ன்‌ த ஜ்‌ 

=x ணைய ல காணக 

ட. இ த்தி 


அறநூல்களின்‌ பெயர்களை இணையத்தில்‌ தேடி எழுதுக. 


120 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 120 ஓ 


20-03-2020 174903] | 


ஓ 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ இ 
> 


> 


கலைகளின்‌ இன்றியமையாமையைக்‌ கவிதை வாயிலாக அறிதல்‌ 
இருபொருள்‌ தரும்‌ வகையில்‌ அமைந்த பாடலின்‌ சொல்‌ நயங்களை உணர்தல்‌ 


ஓவியக்கலையின்‌ மேன்மையையும்‌ அது மனித வாழ்வோடு இணைந்துள்ள 
நுட்பத்தையும்‌ உணர்ந்து போற்றுதல்‌ 


தமிழகச்‌ சுற்றுலா இடங்களையும்‌ அவை வெளிப்படுத்தும்‌ கலை, பண்பாட்டுக்‌ 
கூறுகளையும்‌ படித்தறிதல்‌ 


தொழிற்பெயரின்‌ வகைகளை அறிந்து பயன்படுத்துதல்‌ 


121 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 121 ஓ 


20-03-2020 174800 | | 


ஓ 


கவிதைப்பேழை [|] 
ஒரு வேண்டுகோள்‌ 


| 


i 
\ 
॥ 
i 
\ 


கலைகள்‌ மனிதர்களின்‌ வாழ்வோடு இணைந்தே 
வளர்ந்திருக்கின்றன. ஒரு கலைஞன்‌ தான்‌ படைக்கும்‌ 
ஒவ்வொன்றையும்‌ அழகியலோடு படைப்பான்‌. கலைப்படைப்பு 
த அழகியலை மட்டும்‌ வெளிப்படுத்தினால்‌ போதாது. அது 
ம்‌: ட நிப்ப்‌ மானுடத்தைப்‌ பேச வேண்டும்‌. இதனைக்‌ கலைஞர்களிடம்‌ ஒரு 
வேண்டுகோளாக வைக்கிறார்‌ இப்பாடலின்‌ ஆசிரியர்‌. அதனை 

அறிவோம்‌. 


கலையுலகப்‌ பிரும்மாக்களே 
மண்ணின்‌ வனப்புக்குப்‌ 

புதிய அழகுகள்‌ சேர்ப்பவர்களே 
ஒரு மானுடத்தின்‌ வேண்டுகோள்‌ 


நீங்கள்‌ சிற்பிகளாகப்‌ 
பாறை உடைப்பவனின்‌ 
ஓ சிலை வடித்தால்‌ 
வியர்வை நெடி வீசட்டும்‌ அதில்‌ 


வயல்வெளி உழவனின்‌ 
உருவ வார்ப்பெனில்‌ 
ஈரமண்‌ வாசம்‌ 

இருக்க வேண்டும்‌ அதில்‌ 


ஓவியர்களாகத்‌ 

தாய்மையின்‌ பூரிப்பைச்‌ சித்திரமாக்கினால்‌ 
அவள்‌ முகப்பொலிவில்‌ 

வழித்தெடுக்குமாறு இருக்கட்டும்‌ 

கரிசன பாச உணர்வுகள்‌ 

ஒரு சின்ன மழலைச்‌ சித்திரமா 

பால்‌ மணம்‌ கமழ வேண்டும்‌ 

அதன்‌ பளிங்கு மேனியில்‌ 


ஆல்ப்ஸ்‌ மலைச்‌ சிகரங்களா எதாயினும்‌ இதை நினைவில்‌ கொள்ளுங்கள்‌ 

அட்லாண்டிக்‌ சமுத்திர அலைகளா மானுட அடையாளம்‌ ஒன்று 

அடூமசான்‌ காடுகளா இருக்கவேண்டும்‌ அதில்‌ கட்டாயம்‌ 

பனிபடர்‌ பள்ளத்தாக்குகளா மணிதன்‌ இல்லாத - இணையாத 

எந்த வனப்பும்‌ வனப்பில்லை 

அவன்‌ கலவாத எதிலும்ஜீவ உயிர்ப்பில்லை... 
-தேனரசன்‌ 


தொங்கும்‌ அதிசயத்‌ தோட்டங்களா 
இயற்கையின்‌ பிரமிப்பு எதுவும்‌ 
கலைவடிவு கொள்ளலாம்‌ 


122 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 122 ஓ 


20-03-2020 174903] | 


சொல்லும்‌ பொருளும்‌ 


பிரும்மாக்கள்‌ - படைப்பாளர்கள்‌ வனப்பு - அழகு 
நெடி - நாற்றம்‌ பூரிப்பு - மகிழ்ச்சி 
மழலை - குழந்தை மேனி - உடல்‌ 


பாடலின்‌ பொருள்‌ 


கலையுலகப்‌ படைப்பாளர்களே! மண்ணின்‌ அழகுக்கு அழகு சேர்ப்பவர்களே! 
உங்களுக்கு ஒரு மனித சமுதாயத்தின்‌ வேண்டுகோள்‌! 


நீங்கள்‌ பாறை உடைப்பவரின்‌ சிலையைச்‌ செதுக்கினால்‌, அதில்‌ வியர்வை நாற்றம்‌ 
வீசவேண்டும்‌. உழவரின்‌ உருவ வார்ப்பாக இருந்தால்‌, அதில்‌ ஈரமண்ணின்‌ மணம்‌ வீச 
வேண்டும்‌. 


தாயின்‌ மகிழ்ச்சியான உருவத்தை ஓவியமாக வரைந்தால்‌, அவரின்‌ முகத்தில்‌ அன்பும்‌ 
பாசமும்‌ நிறைந்திருக்க வேண்டும்‌. சிறு குழந்தையின்‌ சித்திரத்தைத்‌ தீட்டினால்‌ அதன்‌ 
உடலில்‌ பால்‌ மணம்‌ கமழ வேண்டும்‌. 


ஆல்ப்ஸ்‌ மலைச்‌ சிகரங்கள்‌, அட்லாண்டிக்‌ பெருங்கடல்‌ அலைகள்‌, அமேசான்‌ 
காடுகள்‌, பனிபடர்‌ பள்ளத்தாக்குகள்‌, தொங்கும்‌ தோட்டங்கள்‌ என இயற்கையின்‌ 
விந்தைத்‌ தோற்றங்கள்‌ எவையும்‌ கலைவடிவம்‌ பெறலாம்‌. ஆனால்‌ அதில்‌ மானுடப்‌ பண்பு 
கட்டாயமாக இருக்க வேண்டும்‌. மானுடம்‌ இல்லாத எந்த அழகும்‌ அழகன்று. மனிதன்‌ 
கலக்காத எதிலும்‌ உயிர்ப்பில்லை. 


நூல்‌ வெளி 
தேனரசன்‌ தமிழாசிரியராகப்‌ பணியாற்றியவர்‌. இவர்‌ வானம்பாடி, குயில்‌, 
தென்றல்‌ போன்ற இதழ்களில்‌ கவிதைகள்‌ எழுதியுள்ளார்‌. இவரது கவிதைகளில்‌ 
சமுதாயச்‌ சிக்கல்கள்‌ எள்ளல்‌ சுவையோடு வெளிப்படும்‌. மண்வாசல்‌, வெள்ளை 


ரோஜா, பெய்து பழகிய மேகம்‌ ஆகிய கவிதை நூல்களை எழுதியுள்ளார்‌. 


பாடப்பகுதியிலுள்ள கவிதை பெய்து பழகிய மேகம்‌ என்னும்‌ நூலிலிருந்து எடுத்துத்‌ 
தரப்பட்டுள்ளது. 


AON, © ஓ ஓ 
[i த கற்பவை கற்றபின்‌ 


1. உங்களுக்குப்‌ பிடித்த ஏதேனும்‌ ஒரு கலை பற்றிய தகவல்களைத்‌ திரட்டுக. 


2. உழைப்பாளர்களின்‌ பெருமையைக்‌ கூறும்‌ கவிதைகளைத்‌ தொகுத்து வந்து 
வகுப்பறையில்‌ பகிர்க. 


123 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 123 ஓ 20-03-2020 17:48:04 | | 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 124 ஓ 20-03-2020 17:48:04 | | 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1s 


மயிலும்‌ மானும்‌ வனத்திற்கு _ தருகின்றன. 
௮) களைப்பு ஆ) வனப்பு இ) மலைப்பு ஈ) உழைப்பு 


மிளகாய்‌ வற்றலின்‌ ஆ...ஆ. 


தும்மலை வரவழைக்கும்‌. 


௮) நெடி ஆ) காட்சி இ) மணம்‌ ஈ) ஓசை 
அன்னைதான்‌ பெற்ற சிரிப்பில்‌ மகிழ்ச்சி அடைகிறார்‌. 
௮) தங்கையின்‌ ஆ) தம்பியின்‌ இ) மழலையின்‌ ஈ) கணவனின்‌ 


'வனப்பில்லை' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ______ 
௮) வனம்‌ + இல்லை ஆ) வனப்பு - இல்லை 
இ) வனப்பு - யில்லை ஈ) வனப்‌ - பில்லை 


'வார்ப்பு * எனில்‌ என்பதனைச்‌ சேர்த்தெழுகக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ ______ 


அ) வார்ப்‌ எனில்‌ ஆ) வார்ப்பினில்‌ 
இ) வார்ப்பெனில்‌ ஈ) வார்ப்பு எனில்‌ 


நயம்‌ அறிக. 


ஒரே எழுத்திலோ ஓசையிலோ முடியும்‌ இயைபுச்‌ சொற்களைப்‌ பாடலில்‌ இருந்து 
எடுத்து எழுதுக. 


குறுவினா 


1. 


2. 


தாய்மையின்‌ ஓவியத்தில்‌ நிறைந்திருக்க வேண்டியவை யாவை? 


ஒரு கலை எப்பொழுது உயிர்ப்புடையதாக அமையும்‌? 


சிறுவினா 


சிற்பங்களும்‌ ஓவியங்களும்‌ எவ்வாறு அமைய வேண்டும்‌ என்று கவிஞர்‌ கூறுகிறார்‌? 


சிந்தனை வினா 


நீங்கள்‌ ஒரு கலைஞராக இருந்தால்‌ எத்தகைய படைப்புகளை உருவாக்குவீர்கள்‌? 


124 


ஓ 


கவிதைப்பேழை [1] 
கீரைப்பாத்தியும்‌ குதிரையும்‌ 


(இரட்டுற மொழிதல்‌) 


தமிழில்‌ சொல்நயமும்‌ பொருள்நயமும்‌ மிகுந்த பலவகையான 
பாடல்கள்‌ எழுதப்பட்டுள்ளன. ஒரே பாடலில்‌ இரண்டு பொருள்‌ 
தோன்றும்படி பாடப்படும்‌ இரட்டுறமொழிதலும்‌ அவற்றுள்‌ 

நுழையும்முன்‌ ஒன்று. இதனைச்‌ 'சிலேடை' என்றும்‌ கூறுவர்‌. அவ்வகையில்‌ 
அமைந்த சுவையான பாடல்‌ ஒன்றை அறிவோம்‌. 


ட்‌ ட்‌ 
சொல்லும்‌ பொருளும்‌ 
வண்கீரை - வளமான கீரை பரி - குதிரை 
முட்டப்போய்‌ - முழுதாகச்‌ சென்று கால்‌ - வாய்க்கால்‌, குதிரையின்‌ கால்‌ 
மித்தல்‌ - தடுத்தல்‌ (மண்ணை வெட்டித்‌ தடுத்துப்‌ பாத்தி கட்டுதல்‌), 


எதிரிகளைத்‌ தடுத்துத்‌ தாக்குதல்‌ 


பாடலின்‌ பொருள்‌ 


கீரைப்பாத்தியில்‌ I7LKNG 


மண்‌ கட்டிகளை அடித்துத்‌ தூளாக்குவர்‌; மண்ணை வெட்டித்‌ தடுத்துப்‌ பாத்திகளாக்கி 
வைத்திருப்பர்‌; வாய்க்காலில்‌ மாறிமாறி நீர்‌ பாய்ச்சுவர்‌; நீர்‌ கடைமடையின்‌ இறுதி வரை 
சென்று மாற்றி விடத்‌ திரும்பும்‌. 
குதிரை 

வண்டிகளில்‌ கட்டி, அடித்து ஓட்டப்படும்‌; கால்‌ மாறிமாறிப்‌ பாய்ந்து செல்லும்‌; 
எதிரிகளை மறித்துத்‌ தாக்கும்‌; போக வேண்டிய இடம்‌ முழுவதும்‌ சென்று மீண்டும்‌ திரும்பி 
வரும்‌. 

இக்காரணங்களால்‌ கீரைப்‌ பாத்தியும்‌, ஏறிப்‌ பயணம்‌ செய்யும்‌ குதிரையும்‌ ஒன்றாகக்‌ 
கருதப்படும்‌. 


125 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 125 ஓ 20-03-2020 17:48:04 | | 


நூல்‌ வெளி 


காளமேகப்புலவரின்‌ இயற்பெயர்‌ வரதன்‌. மேகம்‌ மழை பொழிவது போலக்‌ 
கவிதைகளை விரைந்து பாடியதால்‌ இவர்‌ காளமேகப்புலவர்‌ என்று 
- அழைக்கப்பட்டார்‌. திருவானைக்கா உலா, சரசுவதி மாலை, பரபிரம்ம விளக்கம்‌. 
சித்திர மடல்‌ ஆகிய நூல்களை எழுதியுள்ளார்‌. இவரது தனிப்பாடல்கள்‌ தனிப்பாடல்‌ திரட்டு 
என்னும்‌ நூலில்‌ இடம்‌ பெற்றுள்ளன. அந்நூலிலிருந்து ஒரு பாடல்‌ இங்குத்‌ தரப்பட்டுள்ளது. 


இ: ட கற்பவை கற்றபின்‌ 


இருபொருள்‌ தரும்‌ சொற்கள்‌ சிலவற்றை எழுதி, அவற்றின்‌ இரு பொருள்களையும்‌ 
எழுதுக. 


(௭.கா.) மாலை - மலர்‌ மாலை, அந்திப்‌ பொழுது 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


@ 1. ஏறப்‌ பரியாகுமே என்னும்‌ தொடரில்‌ ' பரி என்பதன்‌ பொருள்‌ E 

௮) யானை ஆ) குதிரை இ) மான்‌ ஈ) மாடு 

2. பொருந்தாத ஓசை உடைய சொல்‌ __________ 
௮) பாய்கையால்‌ ஆ) மேன்மையால்‌ 
இ) திரும்புகையில்‌ ஈ) அடிக்கையால்‌ 

3. 'வண்கீரை' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது __ 
அ) வண்‌ + கீரை அ) வண்ணம்‌ - கீரை 
இ) வளம்‌ 4 கீரை ஈ) வண்மை 4 கீரை 


4. கட்டி * அடித்தல்‌ என்பதனைச்‌ சேர்த்தெழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ _________ g 


௮) கட்டியிடித்தல்‌ ஆ) கட்டியடித்தல்‌ 
இ) கட்டிஅடித்தல்‌ ஈ) கட்டுஅடித்தல்‌ 
சிறுவினா 


கீரைப்பாத்தியும்‌ குதிரையும்‌ எக்காரணங்களால்‌ ஒத்திருக்கின்றன? 
சிந்தனை வினா 
நீங்கள்‌ எவற்றைக்‌ குதிரையோடு ஒப்பிடுவீர்கள்‌? 


126 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 126 ஓ 


20-03-2020 174906] | 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 127 


உரைநடை உலகம்‌ 


பேசும்‌ ஒவியங்கள்‌ 


ஆயகலைகள்‌ அறுபத்து நான்கனுள்‌ ஒன்று ஓவியக்கலை 
காண்போரின்‌ கண்ணையும்‌ கருத்தையும்‌ கவர்ந்திழுக்கும்‌ 
ரர ஆற்றல்‌ ஓவியத்திற்கு உண்டு. ஒரு கருத்தைப்‌ பேச்சாலும்‌ 
நுழையுமமுன்‌ எழுத்தாலும்‌ வெளிப்படுத்துவதைக்‌ காட்டிலும்‌ ஓர்‌ ஓவியத்தால்‌ 
மிக நுட்பமாகப்‌ புரிய வைத்துவிட முடியும்‌. அதனால்தான்‌ 


ஓவியத்தை நுண்கலைகளுள்‌ முதன்மையான ஒன்றாகக்‌ 
கருதுகின்றனர்‌. இத்தகைய சிறப்பு மிக்க ஓவியக்கலையைப்‌ பற்றி அறிவோம்‌. 


க _ 


ஒரு விடுமுறை நாளன்று கண்ணனும்‌ மணியும்‌ அரசுப்‌ பொருள்காட்சிக்‌ கூடத்திற்குச்‌ 


செல்கின்றனர்‌. ஒவ்வோர்‌ அரங்காகக்‌ கண்டுகளித்தவாறே சென்று இறுதியில்‌ 
ஓவியக்கூடத்தை அடைகின்றனர்‌. 


மணி : கண்ணா அந்த அறிவிப்புப்‌ பலகையைப்‌ பார்‌. 


அறிவிப்புப்‌ பலகை 


ஓவியங்களைத்‌ தொடாமல்‌ பார்க்குமாறு கேட்டூக்கொள்கிறோம்‌. 


ஒவியங்களுக்குக்‌ கீழே உள்ள பொத்தானை அழுத்தினால்‌ ஓவியங்கள்‌ 
உங்களுடன்‌ பேசும்‌. 


127 


20-03-2020 174804 | | 


கண்ணன்‌ : மணி! இங்குக்‌ குகை போன்று வடிவமைக்கப்பட்ட பாறையில்‌ அழகான 
ஓவியங்கள்‌ வரையப்பட்டு உள்ளன. அந்தப்‌ பொத்தானை அழுத்து. குகை ஓவியம்‌ 
பேசுவதைக்‌ கேட்போம்‌. 

(மணி பொத்தானை அழுத்துகிறான்‌) 
குகை ஓவியம்‌ : நான்தான்‌ குகை ஓவியம்‌ 
பேசுகிறேன்‌. பழங்கால மனிதர்கள்‌ 
குகைகளில்தான்‌ வாழ்ந்து வந்தனர்‌. 
அங்குதான்‌ அவர்கள்‌ முதலில்‌ ஓவியங்களை 
வரையத்‌ தொடங்கினார்கள்‌. செய்திகளை 
மற்றவர்களுக்குத்‌ தெரிவிப்பதற்காக எங்களை 
வரைந்தனர்‌. வேட்டைக்குச்‌ செல்லுதல்‌, நடனம்‌ இ 
ஆடுதல்‌, போர்‌ செய்தல்‌ போன்ற காட்சிகள்‌ இ ல்‌ ட்‌ 
வரையப்பட்டன. நாங்கள்‌ பெரும்பாலும்‌ கோட்டோவியமாக இருப்போம்‌. மண்‌ மற்றும்‌ கல்‌ 
துகள்களைக்‌ கொண்டு எங்களுக்கு வண்ணம்‌ தீட்டினர்‌. எங்களை உற்று நோக்கினால்‌ 
பழந்தமிழரின்‌ வாழ்க்கை முறைகளை அறிந்து கொள்ளலாம்‌. 


மணி : கண்ணா! இதோ இங்குள்ள சுவர்‌ ஓவியத்தின்‌ பொத்தானை அழுத்து. 
(கண்ணன்‌ பொத்தானை அழுத்துகிறான்‌.) 

ராது சுவர்‌ ஓவியம்‌ : மனிதர்கள்‌ வீடுகட்டி வாழத்‌ 
தொடங்கிய காலம்‌ முதல்‌ சுவர்‌ ஓவியங்களாகிய 
எங்களை வரைந்து வருகின்றனர்‌. அரண்மனைகள்‌, 
மண்டபங்கள்‌, கோவில்கள்‌ போன்றவற்றின்‌ 
சுவர்களிலும்‌ மேற்கூரைகளிலும்‌ எங்களைக்‌ 
காணமுடியும்‌. சித்தன்னவாசல்‌ என்னும்‌ 
ஊரில்‌ எங்களைப்‌ பார்த்திருப்பீர்கள்‌. எங்களை 
எவ்வாறு வரைந்தனர்‌ தெரியுமா? முதலில்‌ ஆற்று 
மணலுடன்‌ சுண்ணாம்பைச்‌ சேர்த்துச்‌ சுவரைச்‌ 
சமப்படுத்துவர்‌. சுவர்‌ ஈரப்பதமாக இருக்கும்போது 
எங்களை வரைவர்‌. சுவர்‌ உலர்ந்தபிறகு எங்களை 
வரைவதும்‌ உண்டு. தஞ்சைப்‌ பெரியகோயிலில்‌ 
சுவர்‌ ஓவியங்களான எங்களை ஏராளமாகக்‌ 
காணமுடியும்‌. கருவறைச்‌ சுற்றுச்சுவரிலும்‌ 
மண்டபங்களின்‌ சுவர்களிலும்‌ நாங்கள்‌ அழகாகக்‌ 
காட்சியளிக்கிறோம்‌. நாயன்மார்களில்‌ ஒருவரான சுந்தரரின்‌ வாழ்க்கை நிகழ்வுகளாக 
நாங்கள்‌ வரையப்பட்டிருக்கிறோம்‌. 


மணி : கண்ணா, வா! அதோ! அங்குள்ள துணி ஓவியங்களைப்‌ பார்ப்போம்‌. 


(கண்ணன்‌ துணி ஓவியத்தின்‌ அருகிலுள்ள பொத்தானை அழுத்துகிறான்‌.) 


துணி ஓவியம்‌ : துணிகளில்‌ ஓவியங்கள்‌ வரையும்‌ முறை பழங்காலம்‌ முதலே வழக்கத்தில்‌ 
இருந்துள்ளது. ஓவியம்‌ வரையப்‌ பயன்படும்‌ துணியை எழினி, திரைச்சீலை, கிழி, 


128 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 128 ஓ 20-03-2020 17:48:05 | | 


படாம்‌ எனப்‌ பல பெயர்களில்‌ அழைப்பர்‌. ன்‌ 0 
க்‌ தெரிந்து 


சீவகசிந்தாமணிக்‌ காப்பியத்தில்‌ குணமாலை 
என்னும்‌ தலைவி யானையைக்‌ கண்டு 
அஞ்சிய காட்சியைச்‌ சீவகன்‌ துணியில்‌ 
வரைந்ததாகக்‌ கூறப்பட்டுள்ளது. தற்காலத்தில்‌ 
எங்களைக்‌ கலம்காரி ஓவியங்கள்‌ என்னும்‌ புனையா ஓவியம்‌ கடூப்பப்‌ புனைவில்‌ 
பெயரில்‌ தமிழகத்திலும்‌ ஆந்திராவிலும்‌ - நெடுநல்வாடை 
ஓவியர்கள்‌ வரைந்து வருகின்றனர்‌. 
கண்ணன்‌ : மணி, வா! அந்த ஓலைச்சுவடி 
ஓவியத்தைப்‌ பார்ப்போம்‌. 

(கண்ணன்‌ ஓலைச்சுவடி ஓவியத்தின்‌ அருகிலுள்ள பொத்தானை அழுத்துகிறான்‌) 


புனையா ஓவியங்கள்‌ பற்றி நம்‌ 
இலக்கியங்கள்‌ கூறும்‌ செய்திகள்‌ 


புனையா ஓவியம்‌ புறம்‌ போந்தன்ன 
-மணிமேகலை 


ஓலைச்சுவடி ஓவியம்‌ : ஓலைச்சுவடிகள்‌ ! 
மீது எழுத்தாணிகளைக்‌ கொண்டு 
கோட்டோவியமாகவும்‌ வண்ணப்பூச்சு | 
ஓவியமாகவும்‌ எங்களை வரைவார்கள்‌. ்‌ 
நாங்கள்‌ பெரும்பாலும்‌ இதிகாசம்‌ Sa ப்‌ 
மற்றும்‌ புராணக்‌ காட்சிகளாகவே இருக்கிறோம்‌. ணாக ரான எங்களைக்‌ காண்பது 
அரிதாகிவிட்டது. தஞ்சாவூர்‌ சரசுவதி மகால்‌ நூலகத்திற்குச்‌ சென்றால்‌ எங்களைக்‌ 
காணலாம்‌. 


மணி: தாள்களில்‌ ஓவியம்‌ வரையும்போதே நாம்‌ அழிப்பான்க௧ளைக்‌ கொண்டு பலமுறை 
அழித்து அழித்து வரைகிறோம்‌. ஒருமுறை எழுத்தாணியால்‌ கீறிவிட்டால்‌ திருத்தமுடியாத 
ஓலைச்சுவடிகளில்‌ நம்‌ முன்னோர்‌ ஓவியம்‌ வரைந்துள்ளனர்‌. அவர்களின்‌ திறமையை 
எண்ணிப்‌ பார்த்தால்‌ வியப்பாக இருக்கிறது. 


கண்ணன்‌ : சரி, வா! செப்பேட்டுஓவியம்‌ என்ன சொல்கிறது என்று கேட்போம்‌. 
(கண்ணன்‌ செப்பேட்டு ஓவியத்தின்‌ அருகிலுள்ள பொத்தானை அழுத்துகிறான்‌) 


செப்பேட்டு ஓவியம்‌ : முற்காலத்தில்‌ மன்னர்களின்‌ ஆணைகளையும்‌ அரசு 
ஆவணங்களையும்‌ செப்பேடுகளில்‌ பொறிப்பது வழக்கம்‌. அதைப்போல உளிகொண்டு 
வரைகோடுகளாக எங்களையும்‌ 

தெரிந்து தெளிவோம்‌ 5 பொதுவாக நீர்நிலைகள்‌, 
கறிந்து சடிகொடிகள்‌, பறவைகள்‌, விலங்குகள்‌, 
குறியீடுகள்‌ போன்றவையாக எங்களைக்‌ 


விய மண்டபத்தில்‌ பல வகை ஓவியங்கள்‌ ட 
ஓ த்தி ஓ காணவாம்‌. 


வரையப்பட்டிருந்தன. ஓவியங்கள்‌ குறித்து 
அறிந்தோர்‌ அறியாதவர்களுக்கு விளக்கிக்‌ கண்ணன்‌ : அங்கே சில புதுமையான 


கூறினர்‌ என்ற செய்தி பரிபாடலில்‌ இடம்‌ ஓவியங்கள்‌ காணப்படுகின்றனவே! வா! 

பெற்றுள்ளது. சென்று பார்க்கலாம்‌. 

இன்ன பலபல எழுத்துநிலை மண்டபம்‌ ர்‌. தந்த ஓ யவன்‌ என்று 

துன்னுநர்‌ சுட்டவும்‌ சுட்டூ அறிவுறுத்தவும்‌ குறிப்பிடப்பட்டுள்ளதே! இவை யார்‌ தந்த 
- பரிபாடல்‌ (19 : 54-55) ஓவியங்களாக இருக்கும்‌? 


129 


| EE ௫ HE ற 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 129 ஓ 20-03-2020 17:48:05 | | 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 130 ஓ 20-03-2020 17:48:05 | | 


(கண்ணன்‌ தந்த ஓவியத்தின்‌ அருகிலுள்ள பொத்தானை அழுத்துகிறான்‌) 
தந்த ஓவியம்‌ : நாங்கள்‌ யானைத்‌ 
குந்தங்களின்‌ மீது வரையப்பட்ட 
ஓவியங்கள்‌. வயது முதிர்ந்து இறந்த 
யானையின்‌ தந்தங்களின்மீது பலவகை 
நீர்வண்ணங்களைப்‌ பயன்படுத்தி 
அழகான ஓவியங்களாக எங்களை வரைவார்கள்‌. எங்களைக்‌ கேரள மாநிலத்தில்‌ 
அதிகமாகக்‌ காணமுடியும்‌. 


கண்ணன்‌ : வா! அங்கே உள்ள கண்ணாடி ஓவியங்களைப்‌ பார்ப்போம்‌. 


(கண்ணன்‌ கண்ணாடி ஓவியத்தின்‌ அருகிலுள்ள பொத்தானை அழுத்துகிறான்‌.) 
கண்ணாடி ஓவியம்‌ : கண்ணாடிகள்‌ முகம்‌ பார்க்க மட்டும்தான்‌ பயன்படும்‌ என 
நினைத்திருப்பீர்கள்‌. ஆனால்‌, அழகிய வண்ண ஓவியங்களாகிய எங்களை வரையவும்‌ 
கண்ணாடிகளைப்‌ பயன்படுத்துகின்றனர்‌. பலவகையான உருவங்கள்‌, இயற்கைக்‌ காட்சிகள்‌ 
போன்றவைகளாக நாங்கள்‌ வரையப்படுகிறோம்‌. எங்களை உருவாக்கும்‌ ஓவியர்கள்‌ 
தஞ்சாவூரில்‌ மிகுதியாக உள்ளனர்‌. 


மணி : அடடா, ஓவியங்களில்தான்‌ எத்தனை வகைகள்‌! இதோ! இருபதாம்‌ நூற்றாண்டு 
ஓவியங்கள்‌ என்னும்‌ இறுதிப்‌ பகுதிக்கு வந்துவிட்டோம்‌. அதோ! அங்கே நாம்‌ இப்போது 
வரைவது போலத்‌ தாள்களில்‌ வரையப்பட்ட ஓவியங்கள்‌ உள்ளன. வா, சென்று பார்க்கலாம்‌. 


(கண்ணன்‌ தாள்‌ ஓவியத்தின்‌ அருகிலுள்ள பொத்தானை அழுத்துகிறான்‌) 


தாள்‌ ஓவியம்‌ : தற்காலத்தில்‌ பரவலான பயன்பாட்டில்‌ இருப்பவர்கள்‌ நாங்களே. 
கோட்டோவியங்கள்‌, வண்ண ஓவியங்கள்‌, நவீன ஓவியங்கள்‌ எனப்‌ பலவகையான 
வடிவங்களில்‌ நாங்கள்‌ காணப்படுகின்றோம்‌. கரிக்கோல்‌, நீர்வண்ணம்‌, எண்ணெய்‌ 
வண்ணம்‌ ஆகியவற்றைப்‌ பயன்படுத்தி எங்களை வரைகின்றனர்‌. 


(கண்ணன்‌ அருகிலிருந்த கருத்துப்பட ஓவியத்தின்‌ பொத்தானை அழுத்துகிறான்‌.) 
கருத்துப்பட ஓவியம்‌ : அரசியல்‌ கருத்துகளை எளிமையாக விளக்குவதற்கு நாங்கள்‌ 
பயன்படுகிறோம்‌. இந்தியா இதழில்‌ பாரதியார்தான்‌ எங்களை முதன்முதலில்‌ 


தெரிந்து வேறுபெயர்களை அறிவோம்‌ 


ஓவியம்‌ ஓவு, ஓவியம்‌, ஓவம்‌, சித்திரம்‌, படம்‌, படாம்‌, 
வட்டிகைச்செய்தி 


ஓவியம்‌ வரைபவர்‌ கண்ணுள்‌ வினைஞர்‌, ஓவியப்‌ புலவர்‌, ஓவமாக்கள்‌, 
கிளவி வல்லோன்‌, சித்திரக்காரர்‌, வித்தகர்‌ 


ஓவியக்‌ கூடம்‌ எழுதெழில்‌ அம்பலம்‌, எழுத்துநிலை மண்டபம்‌, சித்திர 
அம்பலம்‌, சித்திரக்கூடம்‌, சித்திரமாடம்‌, சித்திரமண்டபம்‌, 
சித்திர சபை 


130 


தமிழில்‌ அறிமுகப்படுத்தினார்‌. இப்போது 
பெரும்பாலான இதழ்களில்‌ நீங்கள்‌ எங்களைப்‌ 
பார்க்க முடியும்‌. எங்களுடைய மற்றொரு 
வடிவமே கேலிச்சித்திரம்‌ ஆகும்‌. மனித 
உருவங்களை விந்தையான தோற்றங்களில்‌ 
நகைச்சுவை தோன்றும்படி வரைவதையே 
கேலிச்சித்திரம்‌ என்பர்‌. 


(கண்ணன்‌ நவீன ஓவியத்தின்‌ அருகிலுள்ள 
பொத்தானை அழுத்துகிறான்‌) 


‘Nv, 


பாரதியார்‌ வெளியிட்ட கேலிச்சித்திரம்‌ 


நவீன ஓவியம்‌ : ஓவியக்கலையின்‌ 
மிகப்‌ புதுமையான வடிவமாக நாங்கள்‌ 
ஐரோப்பியக்‌ கலை நுணுக்கத்துடன்‌ விளங்குகிறோம்‌. புதுமையான 
இந்தியக்‌ கதை மரபுகளை பார்வையில்‌ புதிய கருத்துகள்‌ 
இணைத்து ஓவியங்களில்‌ வெளிப்படுமாறு எங்களை வரைகின்றனர்‌. 
புதுமைகளைப்‌ புகுத்தியவர்‌ இராஜா பார்வையாளர்களின்‌ மனப்பான்மைக்கு 
இரவிவர்மா. இவரது ஓவியமுறைகள்‌ ஏற்பப்‌ பொருள்கொள்ளும்‌ வகையில்‌ 
பிற்காலத்தில்‌ நாட்காட்டிகளில்‌ அதிகம்‌ கோடுகளாகவும்‌ கிறுக்கல்களாகவும்‌ 
நாங்கள்‌ வரையப்படுகிறோம்‌. பல வண்ணக்‌ 
கலவைகளைக்‌ கொண்டும்‌ எங்களை இ 
வரைகின்றனர்‌. 


பயன்படுத்தப்பட்டன. நாட்காட்டி ஓவியம்‌ 
ஓ வரையும்‌ முறையின்‌ முன்னோடிகளுள்‌ 
ஒருவராகக்‌ கருதப்படுபவர்‌ 
கொண்டையராஜு. நாட்காட்டி மணி : இந்தக்‌ கண்காட்சியின்‌ மூலம்‌ 
ஓவியங்களைப்‌ பசார்‌ பெயிண்டிங்‌ பலவகையான ஓவியங்களைப்‌ பற்றி அறிந்து 

என்றும்‌ அழைப்பர்‌ கொண்டோம்‌. 
கண்ணன்‌ : அதிலும்‌ ஓவியங்களே நம்மோடு 
பேசியது மிகமிகச்‌ சிறப்பாக இருந்தது. இந்த நாளை நம்மால்‌ மறக்கவே முடியாது! நாமும்‌ 

சிறந்த ஓவியங்களை வரைந்து பழகுவோம்‌. 


சத 0 © © 
Ey கற்பவை கற்றபின்‌ 


1. உமக்குப்‌ பிடித்த காட்சியை வரைந்து வண்ணம்‌ தீட்டுக. 


2. பருவ இதழ்களில்‌ வெளிவந்த பலவகை ஓவியங்களைச்‌ சேகரித்துப்‌ படத்தொகுப்பு 
உருவாக்குக. 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. குகை ஓவியங்களில்‌ வண்ணம்‌ தீட்டப்‌ பயன்பட்ட பொருள்களில்‌ ஒன்று 


௮) மண்துகள்‌ ஆ) நீர்‌ வண்ணம்‌ இ) எண்ணெய்‌ வண்ணம்‌ ஈ) கரிக்கோல்‌ 


131 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 131 ஓ 20-03-2020 17:48:05 | | 


_ ணா | । இ | ன்‌ | | | 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 132 ஓ 20-03-2020 17:48:05 | | 


2. நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும்‌ ஓவியம்‌ 


௮) குகை ஓவியம்‌ ஆ) சுவர்‌ ஓவியம்‌ 
இ) கண்ணாடி ஓவியம்‌ ஈ) கேலிச்சித்திரம்‌ 
3. 'கோட்டோவியம்‌' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ________ 
௮) கோடு 4+ ஓவியம்‌ ஆ) கோட்டு + ஓவியம்‌ 
இ) கோட்‌ 4 டோவியம்‌ ஈ) கோடி 4+ ஓவியம்‌ 
4. 'செப்பேடு' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ________ 
௮) செப்பு - ஈடு ஆ) செப்பு + ஓடு 
இ) செப்பு + ஏடு ஈ) செப்பு * யேடு 
3. எழுத்து +4 ஆணி என்பதனைச்‌ சேர்த்தெழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ ________ 
௮) எழுத்துஆணி ஆ) எழுத்தாணி 
இ) எழுத்துதாணி ஈ) எழுதாணி 


கோடிட்ட இடங்ளை நிரப்புக. 
1. கருத்துப்‌ படங்களை அறிமுகப்படுத்தியவர்‌ _ 2 


2. கலம்காரி ஓவியம்‌ என்று அழைக்கப்படுவது 


3. மன்னர்களின்‌ ஆணைகளையும்‌ அரசு ஆவணங்களையும்‌ _____ மீது பொறித்துப்‌ 
பாதுகாத்தனர்‌. 
குறுவினா 


1. ஓவியங்களின்‌ வகைகள்‌ யாவை? 

2. குகை ஓவியங்களில்‌ இருந்து நாம்‌ அறியும்‌ செய்திகள்‌ யாவை? 

3. தாள்‌ ஓவியங்களை எவற்றைக்‌ கொண்டு வரைவர்‌? 

4. சுவர்‌ ஓவியங்கள்‌ காணப்படும்‌ இடங்களைக்‌ கூறுக. 

5. செப்பேட்டு ஓவியங்களில்‌ காணப்படும்‌ காட்சிகள்‌ யாவை? 
சிறுவினா 

1. கேலிச்சித்திரம்‌ என்றால்‌ என்ன? 

2. ஓலைச்சுவடி ஓவியங்கள்‌ குறித்து நீங்கள்‌ அறிந்து கொண்டவற்றை எழுதுக. 
சிந்தனை வினா 

தந்த ஓவியங்கள்‌ கேரளாவில்‌ அதிகம்‌ காணப்படுவது ஏன்‌? 


132 


விரிவானம்‌ 


மனிதர்கள்‌ புதிய புதிய இடங்களைக்‌ காண்பதில்‌ விருப்பம்‌ 
உடையவர்கள்‌. பழமையான நினைவுச்‌ சின்னங்கள்‌, இயற்கை 
அழகு நிறைந்த பகுதிகள்‌, வழிபாட்டு இடங்கள்‌, கடற்கரைப்‌ 
நுழையும்முன்‌ பகுதிகள்‌, தேசியப்‌ பூங்காக்கள்‌ போன்ற இடங்களைக்‌ காண்பது 
உள்ளத்துக்கு மகிழ்ச்சியைத்‌ தரும்‌. அவற்றுள்‌ தமிழின்‌ 
பெருமையை விளக்கும்‌ இடங்கள்‌ சிலவற்றை அறிவோம்‌. 


அன்பு மாணவர்களே! புத்தகங்களில்‌ பல வகை உண்டு. கதைப்‌ புத்தகங்கள்‌, கட்டுரைப்‌ 
புத்தகங்கள்‌, கவிதைப்‌ புத்தகங்கள்‌ ஆகியவை நீங்கள்‌ அறிந்தவையே. இது தமிழுடன்‌ 
தொடர்புடைய இடங்கள்‌ குறித்த கையேடு. இக்கையேடு அத்தகைய இடங்களை நேரில்‌ 
காண வேண்டும்‌ என்ற ஆர்வத்தைத்‌ தூண்டும்‌ வகையில்‌ வடிவமைக்கப்பட்டுள்ளது. 


டி ன தஞ்சை சரசுவதி மகால்‌ நூலகம்‌ ஓ 


இந்தியாவில்‌ உள்ள தொன்மையான நூலகங்களுள்‌ தஞ்சை சரசுவதி மகால்‌ 
நூலகமும்‌ ஒன்று. இந்நூலகம்‌ கி.பி. (பொ.ஆ.) 1122 முதல்‌ இயங்கி வருவதாகக்‌ 
கல்வெட்டுச்‌ செய்திகள்‌ கூறுகின்றன. இங்குத்‌ தமிழ்‌, தெலுங்கு உள்ளிட்ட 
பல்வேறு மொழிகளின்‌ ஓலைச்‌ சுவடிகளும்‌ கையெழுத்துப்‌ படிகளும்‌ உள்ளன. 
தலைசிறந்த ஓவியங்களும்‌ தொன்மையான இசைக்‌ கருவிகளும்‌ சிற்பங்களும்‌ இங்கு 
இடம்பெற்றுள்ளன. 


133 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 133 ஓ 20-03-2020 17:48:05 | | 


_ ணா | । ஓ ப னை | | ப। 


தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌ - தஞ்சாவூர்‌ 

செம்‌ மொழியாகிய 
தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம்‌ 
அமைய வேண்டும்‌ என்ற 
எண்ணத்தின்‌ அடிப்படையில்‌ 
தமிழக அரசால்‌ கி.பி. (பொ.ஆ.) 
1981 இல்‌ தோற்றுவிக்கப்பட்டது 
தமிழ்ப்பல்கலைக்கழகம்‌. 
இது தஞ்சாவூரில்‌ ஆயிரம்‌ ஜீ 
ஏக்கர்‌ நிலப்பரப்பில்‌ 
அடழமைமக்கப்பட்டுள்ளது. 
வானத்தில்‌ இருந்து பார்க்கும்‌ 
பொழுது "தமிழ்நாடு" எனக்‌ 
தெரியும்‌ வகையில்‌ இதன்‌ கட்டட 
அமைப்பு உள்ளது. இந்திய 
நாகரிகத்தின்‌ பண்பாட்டுக்‌ கூறுகள்‌ 
அனைத்தையும்‌ விரிவாகவும்‌ 
ஆழமாகவும்‌ ஆராய வேண்டும்‌ 
என்பதே இப்பல்கலைக்கழகத்தின்‌ நோக்கம்‌. 


இங்குக்‌ கலைப்புலம்‌, சுவடிப்புலம்‌, வளர்தமிழ்ப்புலம்‌, மொழிப்புலம்‌, அறிவியல்புலம்‌ 
ஆகிய ஐந்து புலங்களும்‌ இருபத்தைந்து துறைகளும்‌ உள்ளன. இப்பல்கலைக்கழகம்‌ 
தமிழ்மொழி ஆய்வுகள்‌ செய்வது மட்டுமன்றி, சித்த மருத்துவத்துறை மூலம்‌ 
பொதுமக்களுக்குப்‌ பயனுள்ள வகையில்‌ மருத்துவத்‌ தொண்டு செய்து வருகிறது. இந்திய 
ஆட்சிப்பணி பயிற்சியாளர்களுக்குத்‌ தமிழ்மொழிப்பயிற்சியை இப்பல்கலைக்கழகமே 
வழங்குகிறது. இங்கு மிகப்பெரிய நூலகம்‌ ஒன்று அமைந்துள்ளது. உலகின்‌ பல்வேறு 
நாடுகளைச்‌ சேர்ந்த ஏராளமான மாணவர்கள்‌ இங்குக்‌ கல்வி கற்று வருகின்றனர்‌. 


உ.வே.சா நூலகம்‌ - சென்னை 
கி.பி. (பொ.ஆ.) 1942 இல்‌ தொடங்கப்பட்ட இந்நூலகத்தில்‌ தமிழ்‌, தெலுங்கு, வடமொழி 
உள்ளிட்ட பல்வேறு மொழி நூல்கள்‌ உள்ளன. இங்கு 2128 ஓலைச்சுவடிகளும்‌ 2941 
தமிழ்‌ நூல்களும்‌ உள்ளன. 


கீழ்த்திசை நூலகம்‌ - சென்னை 


இந்நூலகம்‌ கி.பி. (பொ.ஆ.) 1869ஆம்‌ ஆண்டு தொடங்கப்பட்டது. இங்குத்‌ தமிழ்‌, 
தெலுங்கு, கன்னடம்‌, மராத்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளின்‌ ஓலைச்சுவடிகள்‌ 
உள்ளன. கணிதம்‌, வானியல்‌, மருத்துவம்‌, வரலாறு உள்ளிட்ட பல்வேறு துறை 
நூல்களும்‌ இடம்பெற்றுள்ளன. இது தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின்‌ ஏழாம்‌ 
தளத்தில்‌ இயங்கி வருகின்றது. 


134 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 134 ஓ 20-03-2020 17:48:06 | | 


கன்னிமாரா நூலகம்‌ - சென்னை 
கி.பி. (பொ.ஆ.) 1896 இல்‌ 
தொடங்கப்பட்ட கன்னிமாரா நூலகம்‌ 
தமிழ்நாட்டின்‌ மைய நூலகம்‌ எவனது 
ஆகும்‌. இஃது இந்திய நாட்டின்‌ | 
களஞ்சிய நூலகங்களில்‌ ஒன்றாகவும்‌ - 
விளங்குகிறது. இந்நூலகத்தில்‌ ஆறு | 
இலட்சத்திற்கும்‌ மேற்பட்ட நூல்கள்‌ 
உள்ளன. இந்தியாவில்‌ வெளியிடப்படும்‌ % 
புத்தகங்கள்‌, நாளிதழ்கள்‌, பருவ ந 
இதழ்கள்‌ ஆகியவற்றின்‌ ஒரு படி 
(பிரதி) இங்குப்‌ பாதுகாக்கப்படுகிறது. 
இந்நூலகத்தின்‌ மூன்றாம்‌ தளத்தில்‌ 
மறைமலை அடிகள்‌ நூலகமும்‌ 
செயல்பட்டு வருகின்றது. 


வள்ளுவர்‌ கோட்டம்‌ - சென்னை 


திருவள்ளுவரின்‌ புகழை உலகறியச்‌ செய்யும்‌ வகையில்‌ சென்னைக்‌ 
கோடம்பாக்கத்தில்‌ வள்ளுவர்‌ கோட்டம்‌ என்னும்‌ கலைக்கூடம்‌ அமைக்கப்பட்டுள்ளது. 
இதன்‌ கட்டுமானப்‌ பணிகள்‌ கி.பி.(பொ.ஆ.) 1973 இல்‌ தொடங்கி 1976 இல்‌ 
முடிக்கப்பட்டன. இது திருவாரூர்த்‌ தேர்‌ போன்ற வடிவில்‌ அமைக்கப்பட்டு அதனை 
இரண்டு யானைகள்‌ இழுத்துச்‌ 
செல்வது போன்று கருங்கற்களால்‌ 
உருவாக்கப்பட்டுள்ளது. இதன்‌ 
அடிப்பகுதி இருபத்தைந்து அடி 
நீளமும்‌ இருபத்தைந்து அடி அகலமும்‌ 
உடையது. தேரின்‌ மொத்த உயரம்‌ 
128 அடி. இரண்டு பக்கங்களிலும்‌ 
பக்கத்திற்கு நான்கு சக்கரங்கள்‌ 
கனிக்கற்களால்‌ அமைக்கப்பட்டுள்ளன. 
கடைக்கோடி இரண்டு சக்கரங்கள்‌ 
பெரியனவாகவும்‌ நடுவில்‌ இரண்டு 
சக்கரங்கள்‌ சிறியனவாகவும்‌ உள்ளன. 
தேரின்‌ மையத்தில்‌ உள்ள எண்கோண 
வடிவக்‌ கருவறையில்‌ திருவள்ளுவரின்‌ 
சிலை கவினுற அமைக்கப்பட்டுள்ளது. 
வள்ளுவர்‌ கோட்டத்தில்‌ நிகழ்ச்சிகள்‌ நடத்துவதற்கான அரங்கம்‌ ஒன்றும்‌ உள்ளது. 
வள்ளுவர்‌ கோட்டத்தில்‌ 1330 குறட்பாக்களும்‌ செதுக்கப்பட்டுள்ளன. அறத்துப்பால்‌ 
கருநிறப்‌ பளிங்குக்‌ கல்லிலும்‌ பொருட்பால்‌ வெண்ணிறப்‌ பளிங்குக்‌ கல்லிலும்‌ 
இன்பத்துப்பால்‌ செந்நிறப்‌ பளிங்குக்‌ கல்லிலும்‌ அழகாகப்‌ பொறிக்கப்பட்டுள்ளன. மேலும்‌ 
திருக்குறளின்‌ கருத்துகளை விளக்கும்‌ ஓவியங்களும்‌ வரையப்பட்டுள்ளன. 


135 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 135 ஓ 


ஓ 


20-03-2020 174906 | | 


_ ணா | । ஓ ப னை | | ப। 


திருவள்ளுவர்‌ சிலை - கன்னியாகுமரி 


இந்தியாவின்‌ தெற்கு எல்லையாகிய 
கன்னியாகுமரியில்‌ திருவள்ளுவரின்‌ 
சிலை தமிழக அரசால்‌ நிறுவப்பட்டுள்ளது. 
விவேகானந்தர்‌ பாறைக்கு அருகில்‌, கடல்‌ 
நடுவே நீர்‌ மட்டத்திலிருந்து முப்பது 
அடி உயரப்‌ பாறை மீது இச்சிலை 
அமைக்கப்பட்டுள்ளது. கி.பி.(பொ.ஆ.) 
1990ஆம்‌ ஆண்டு இப்பணி தொடங்கியது. 
பொதுமக்கள்‌ பார்வைக்காக 2000ஆம்‌ 
ஆண்டு சனவரித்‌ திங்கள்‌ முதல்‌ 
நாள்‌ அன்று திறந்துவைக்கப்பட்டது. 
பாறையிலிருந்து சிலையின்‌ உயரம்‌ 
மொத்தம்‌ 133 அடி. இது திருக்குறளின்‌ 
மொத்த அதிகாரங்களைக்‌ குறிக்கிறது. 
அறத்துப்பாலின்‌ அதிகாரங்களை 
உணர்த்துவதுபோல்‌ பம 
முப்பத்தெட்டு அடி உயரம்‌ கொண்டதாக 
அமைக்கப்பட்டுள்ளது. பொருட்பால்‌, 
இன்பத்துப்பால்‌ ஆகியவற்றின்‌ மொத்த 
அதிகாரங்களைக்‌ குறிக்கும்‌ வகையில்‌ ஐ 
சிலை தொண்ணூற்றைந்து அடி உயரம்‌ 
உடையதாக அமைக்கப்பட்டுள்ளது. 


பீடத்தின்‌ உட்புறத்தில்‌ மண்டபம்‌ ஒன்று அமைந்துள்ளது. மண்டபத்தின்‌ உட்சுவரில்‌ 
அதிகாரத்திற்கு ஒரு குறள்‌ வீதம்‌ 133 குறட்பாக்கள்‌ தமிழிலும்‌ ஆங்கிலத்திலும்‌ 
செதுக்கப்பட்டுள்ளன. திருவள்ளுவர்‌ சிலை அமைப்பதற்கு மூன்று டன்‌ முதல்‌ எட்டு டன்‌ 
வரை எடை உள்ள 3,681 கருங்கற்கள்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளன. திருவள்ளுவர்‌ சிலை 
மொத்தம்‌ ஏழாயிரம்‌ டன்‌ எடை கொண்டது. திருவள்ளுவர்‌ சிலைக்குச்‌ செல்வதற்குப்‌ 
படகு வசதி செய்யப்பட்டுள்ளது. உள்நாட்டிலிருந்தும்‌ வெளிநாட்டிலிருந்தும்‌ ஏராளமான 
சுற்றுலாப்‌ பயணிகள்‌ இங்கு நாள்தோறும்‌ வந்து செல்கின்றனர்‌. தமிழின்‌ பெருமைமிகு 
அடையாளமாக இச்சிலை உயர்ந்து நிற்கிறது. 


உலகத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ - மதுரை 


மதுரை மாநகரின்‌ தல்லாகுளம்‌ பகுதியில்‌ காந்தி அருங்காட்சியகம்‌ அருகில்‌ 
உலகச்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ நிறுவப்பட்டுள்ளது. இது சுமார்‌ எண்பத்தேழு ஆயிரம்‌ சதுரஅடி 
பரப்பளவில்‌ மனத்தைக்‌ கவரும்‌ வகையில்‌ கட்டப்பட்டுள்ளது. கி.பி. (பொ.ஆ.) 1981-ஆம்‌ 
ஆண்டு மதுரையில்‌ நடைபெற்ற உலகத்தமிழ்‌ மாநாட்டில்‌ மதுரையில்‌ உலகத்‌ தமிழ்ச்‌ 
சங்கம்‌ நிறுவப்படும்‌ என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி இக்கட்டடம்‌ கட்டப்பட்டு 


136 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 136 ஓ 


20-03-2020 174906 | | 


இ 


oe 


சிசி 
க்‌ பட்‌ | | 
ட்டு ॥1வு 


ரி 
ண | 


| 
| 
1 


| 
i 
© 


பட்ட பை 111 


ட | ஞூ 
| உத்‌ குமிழ்ச்‌ சங்ஸ்‌ 
நுகர 


கி.பி. (பொ.ஆ.) 2016 ஆம்‌ ஆண்டு திறந்துவைக்கப்பட்டது. இதனுள்‌ பன்னாட்டு 
அளவிலான கருத்தரங்கக்‌ கூடங்கள்‌, ஆய்வரங்கங்கள்‌, நூலகம்‌, பார்வையாளர்‌ 
அரங்கம்‌ ஆகியன கவினுற அமைக்கப்பட்டுள்ளன. வெளிப்புறச்‌ சுற்றுச்சுவர்களில்‌ 1330 
குறட்பாக்களும்‌ இடம்பெற்றுள்ளன. 


உலகத்‌ தமிழ்ச்‌ சங்கத்தின்‌ மற்றோர்‌ அமைப்பான சங்கத்தமிழ்க்‌ காட்சிக்கூடம்‌ 
தனிக்கட்டடத்தில்‌ இயங்கி வருகிறது. தருமிக்குப்‌ பாண்டிய மன்னன்‌ பொற்கிழி 
வழங்கிய திருவிளையாடல்‌ புராணக்‌ காட்சி இதன்‌ நுழைவாயிலில்‌ புடைப்புச்‌ சிற்பமாகச்‌ 
செதுக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள காட்சிக்கூடத்தில்‌ வள்ளல்கள்‌, புலவர்கள்‌ ஆகியோரின்‌ 
வாழ்க்கை நிகழ்வுகள்‌ ஓவியங்களாகவும்‌ சிற்பங்களாகவும்‌ உள்ளன. தொல்காப்பியர்‌, 
ஒளவையார்‌, கபிலர்‌ ஆகியோரின்‌ முழுஉருவ வெண்கலச்‌ சிலைகள்‌ நிறுவப்பட்டுள்ளன. 
மேலும்‌ இதன்‌ சுற்றுச்‌ சுவர்களில்‌ சங்க இலக்கியக்‌ காட்சிகள்‌ வண்ண ஓவியங்களாக 
வரையப்பட்டுள்ளன. மூன்றாம்‌ தமிழ்ச்சங்கம்‌ அமைந்த மதுரையில்‌ உலகத்‌ தமிழ்ச்‌ 
சங்கக்‌ கட்டடமும்‌ சங்கத்தமிழ்க்‌ காட்சிக்கூடமும்‌ தமிழின்‌ பெருமையைப்‌ பறைசாற்றி 
நிற்கின்றன. 


சிற்பக்‌ கலைக்கூடம்‌ - பூம்புகார்‌ 

இரண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்‌ சோழர்களின்‌ தலைநகரமாகவும்‌ துறைமுக 
நகரமாகவும்‌ விளங்கியது பூம்புகார்‌. இந்நகரைப்‌ பற்றிய செய்திகள்‌ சிலப்பதிகாரத்திலும்‌ 
பட்டினப்பாலையிலும்‌ இடம்பெற்றுள்ளன. இங்கு மருவூர்ப்பாக்கம்‌ என்னும்‌ கடல்‌ 
பகுதியும்‌ பட்டினப்பாக்கம்‌ என்னும்‌ நகரப்‌ பகுதியும்‌ அமைந்திருந்ததாகச்‌ சிலப்பதிகாரம்‌ 
குறிப்பிடுகிறது. பின்னர்‌ ஏற்பட்ட கடல்கோளினால்‌ பூம்புகார்‌ நகரம்‌ அழிந்துவிட்டது. 
இந்நகரத்தின்‌ பெருமையை உலகறியச்‌ செய்ய கி.பி.பொ.ஆ.) 1973 ஆம்‌ ஆண்டு பூம்புகார்‌ 
கடற்கரையில்‌ சிற்பக்‌ கலைக்கூடம்‌ ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. இக்கூடம்‌ ஏழுநிலை 
மாடங்களைக்‌ கொண்டது. கண்ணகியின்‌ வரலாற்றை விளக்கும்‌ நாற்பத்தொன்பது 
சிற்பத்‌ தொகுதிகள்‌ இதில்‌ இடம்பெற்றுள்ளன. மாதவிக்கும்‌ ஒரு நெடிய சிலை இங்கு 
நிறுவப்பட்டுள்ளது. 


137 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 137 ஓ 20-03-2020 17:48:06 | | 


கலைக்கூடத்திற்கு அருகில்‌ இலஞ்சிமன்றம்‌, பாவைமன்றம்‌, நெடுங்கல்மன்றம்‌ 
ஆகியன அமைந்துள்ளன. இலஞ்சிமன்றத்திலும்‌ பாவைமன்றத்திலும்‌ 
வடிவமைக்கப்பட்டுள்ள பெண்களின்‌ உருவங்கள்‌ நம்‌ கண்ணையும்‌ கருத்தையும்‌ 
கவர்கின்றன. நெடுங்கல்‌ மன்றத்தில்‌ நெடிய கற்றூண்‌ ஒன்றும்‌ அதைச்‌ சுற்றி 
எட்டுச்‌ சிறிய கற்றூண்களும்‌ எட்டு மனித உருவங்களும்‌ தற்காலச்‌ சிற்பக்கலைக்கு 
ஓ எடுத்துக்காட்டுகளாய்‌ நிற்கின்றன. 2 


இக்கையேட்டில்‌ நாம்‌ கண்ட பகுதிகள்‌ அனைத்தும்‌ தமிழின்‌ பெருமையை 
உலகறியச்‌ செய்ய நிறுவப்பட்டவை ஆகும்‌. இவற்றைக்‌ காணும்‌ பொழுது தமிழரின்‌ 
வாழ்வையும்‌ தமிழ்மொழியின்‌ சிறப்பையும்‌ அறிய முடிகிறது. இத்தகைய சிறப்புமிக்க 
இடங்களுக்குச்‌ சென்று பார்வையிடுவதும்‌ அவற்றைப்‌ பாதுகாப்பதும்‌ தமிழராகிய 
நம்முடைய கடமை ஆகும்‌. 


சிவ ஓ ஓ D 
டு கற்பவை கற்றபின்‌ 


1. உங்கள்‌ மாவட்டத்திலுள்ள சுற்றுலா இடங்களின்‌ சிறப்புகளை எழுதி வருக. 


2. நீங்கள்‌ கண்டுகளித்த இடங்களின்‌ தனித்தன்மைகளை எழுதுக. 


நீங்கள்‌ சுற்றுலா வழிகாட்டியாக இருந்தால்‌, சுற்றுலாக்‌ கையேடு என்னும்‌ பகுதியில்‌ 
உள்ள இடங்களைப்‌ பார்வையிட வருபவர்களுக்கு எவ்வாறு விளக்கிக்‌ கூறுவீர்கள்‌? 


138 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 138 ஓ 20-03-2020 17:48:06 | | 


_ ணா | । ஓ ப னை | | ப। 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 139 ஓ 20-03-2020 17:48:06 | | 


கற்கண்டு [|] 
தொழிற்பெயர்‌ 


IW GART 


உழவர்‌ செய்யும்‌ தொழில்‌ உழுதல்‌. தையல்காரர்‌ செய்யும்‌ தொழில்‌ தைத்தல்‌. 
இத்தொடர்களில்‌ உழுதல்‌, தைத்தல்‌ என்பன செயல்களின்‌ பெயர்களாக அமைகின்றன. 
இவ்வாறு ஒரு செயலின்‌ அல்லது வினையின்‌ பெயராக அமைவது தொழிற்பெயர்‌ 
எனப்படும்‌. தொழிற்பெயர்‌ எண்‌, இடம்‌, காலம்‌, பால்‌ ஆகியவற்றைக்‌ காட்டாது. படர்க்கை 
இடத்தில்‌ மட்டும்‌ வரும்‌. 

(எ.தா.) படித்தல்‌, ஆடல்‌, நடிப்பு, எழுதுதல்‌ , பொறுத்தல்‌ 

தொழிற்பெயரை விகுதி பெற்ற தொழிற்பெயர்‌, முதனிலைத்‌ தொழிற்பெயர்‌, முதனிலை 
திரிந்த தொழிற்பெயர்‌ என வகைப்படுத்துவர்‌. 
விகுதி பெற்ற தொழிற்பெயர்‌ 

நடத்தல்‌, உண்ணல்‌, வாழ்வு, வாழ்க்கை ஆகிய பெயர்களைக்‌ கவனியுங்கள்‌. இவற்றில்‌ 
நட, உண்‌, வாழ்‌ ஆகிய வினைப்பகுதிகள்‌ தல்‌, அல்‌, வு, கை ஆகிய விகுதிகளோடு சேர்ந்து 
தொழிற்பெயர்களாக அமைகின்றன. 

இவ்வாறு வினைப்பகுதியுடன்‌ தொழிற்பெயர்‌ விகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற 
தொழிற்பெயராகும்‌. 

தல்‌, அல்‌, அம்‌, ஐ. கை வை, கு, பு, வு, தி, சி, வி, மை போன்றவை தொழிற்பெயர்‌ 
விகுதிகளாக வரும்‌. 


(எ.கா.) 
தருதல்‌ - தல்‌ நட்பு- பு 
கூறல்‌ - அல்‌ மறைவு -வு 
ஆட்டம்‌ - அம்‌ மறதி- தி 
விலை -ஐ உணர்ச்சி- சி 
வருகை - கை கல்வி- வி 
பார்வை- வை செய்யாமை -மை 
போக்கு -கு 

முதனிலைத்‌ தொழிற்பெயர்‌ 
வானில்‌ இடி இடித்தது 
சோறு கொதி வந்தது 


இடி, கொதி என்னும்‌ சொற்கள்‌ இடித்தல்‌, கொதித்தல்‌ என்னும்‌ சொற்களின்‌ 
பகுதிகளாகும்‌. இவ்வாறு ஏவல்‌ ஒருமை வினையாக அமையும்‌ வினைச்சொற்களின்‌ 
பகுதியை முதனிலை என்பர்‌. முதனிலை எவ்வகை மாற்றமும்‌ பெறாமல்‌ தொழிற்பெயராக 
அமைவது முதனிலைத்‌ தொழிற்பெயர்‌ எனப்படும்‌. 


139 


_ ணா | । ஓ | னை | | ப। 


(எ.கா.) செல்லமாக ஓர்‌ அடி அடித்தான்‌ 
அறிஞர்‌ அண்ணா தம்‌ பேச்சால்‌ புகழ்‌ பெற்றார்‌ 
இவற்றில்‌ அடிக்கோடிட்ட சொற்கள்‌ விகுதி பெறாமல்‌ தம்பொருளை உணர்த்துகின்றன. 
முதனிலை திறிந்த தொழிற்பெயர்‌ 
தமிழ்‌ படிக்கும்‌ பேறு பெற்றேன்‌. 
உணவின்‌ சூடு குறையவில்லை. 


இத்தொடர்களில்‌ பேறு, சூடு ஆகிய சொற்களைக்‌ கவனியுங்கள்‌. பெறு, சுடு என்னும்‌ 
பகுதிகளின்‌ முதலெழுத்து நீண்டு, பேறு, சூடு எனத்‌ திரிந்து தொழிற்பெயர்களாக மாறி 
உள்ளன. இவ்வாறு முதனிலை திரிவதால்‌ உருவாகும்‌ தொழிற்பெயர்‌ முதனிலை திரிந்த 
தொழிற்பெயர்‌ எனப்படும்‌. 


(எ.கா.) விடு- வீடு, மின்‌- மீன்‌, கொள்‌ - கோள்‌, உடன்படு- உடன்பாடு 


206%, ° ° ° 
கதி தழு கற்பவை கற்றபின்‌ 


1. பேசும்‌ ஓவியங்கள்‌ பாடப்பகுதியில்‌ இடம்‌ பெற்றுள்ள தொழில்‌ பெயர்களைக்‌ 
கண்டறிந்து தொகுக்க. 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 
1. பின்வருவனவற்றுள்‌ விகுதி பெற்ற தொழிற்பெயர்‌ எது? 


௮) எழுது ஆ பாடு இ) படித்தல்‌ ஈ) நடி 
2. பின்வருவனவற்றுள்‌ முதனிலை திரிந்த தொழிற்பெயர்‌ எது? 
௮) ஊறு ஆ) நடு இ) விழு ஈ) எழுதல்‌ 
பொருத்துக. 
1. ஓட்டம்‌ - முதனிலைச்‌ தொழிற்பெயர்‌ 
2. பிடி - முதனிலை திரிந்த தொழிற்பெயர்‌ 
3. சூடு - விகுதி பெற்ற தொழிற்பெயர்‌ 
சிறுவினா 


1. வளர்தல்‌, பேசுதல்‌ - இவை எவ்வகைப்‌ பெயர்கள்‌? விளக்கம்‌ தருக. 
2. முதனிலை திரிந்த தொழிற்பெயர்‌ என்றால்‌ என்ன? சான்று தருக. 


140 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 140 ஓ 20-03-2020 17:48:06 | | 


_ ணா | । ஓ 


மொழியை ஆள்வோம்‌! 


1 


கேட்க. 
கோட்டோவியம்‌ பற்றிய செய்திகளை உங்கள்‌ பள்ளி ஓவிய ஆசிரியரிடம்‌ கேட்டு அறிக. 
பேசுக. 
நீங்கள்‌ கண்டு வியந்த ஓவியங்கள்‌ மற்றும்‌ சிற்பங்கள்‌ பற்றி வகுப்பறையில்‌ பேசுக. 
கவிதையை நிறைவு செய்க. 


வானும்‌ நிலவும்‌ அழகு 


ராம 9 


கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை ஒரு தொடரில்‌ முதல்‌ மற்றும்‌ இறுதிச்சொல்லாகக்‌ 
கொண்டு சொற்றொடர்‌ உருவாக்குக. 

(ஓவியக்கலை, இசை, கட்டடக்கலை, வண்ணங்கள்‌) 

(எ.தா.) ஓவியக்கலை கண்ணையும்‌ கருத்தையும்‌ கவர்கிறது. 

நுண்கலைகளுள்‌ ஒன்று ஓவியக்கலை. 

சொல்லக்‌ கேட்டு எழுதுக. 

1. கலைப்படைப்பு மானுடத்தைப்‌ பேச வேண்டும்‌. 

2. இருபொருள்‌ தருமாறு பாடப்படுவது இரட்டுற மொழிதல்‌ ஆகும்‌. 

3. வண்ணங்கள்‌ பயன்படுத்தாமல்‌ வரைவது புனையா ஓவியம்‌. 

4. ஆற்று மணலுடன்‌ சுண்ணாம்பைச்‌ சேர்த்துச்‌ சுவரைச்‌ சமப்படுத்துவர்‌. 


5. வள்ளுவர்‌ கோட்டத்தின்‌ அமைப்பு திருவாரூர்த்‌ தேர்‌ போன்றது. 


141 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 141 ஓ 20-03-2020 17:48:07 | | 


_ ணா | । ஓ ப னை | | I 


இடைச்சொல்‌ 'ஐ' சேர்த்துத்‌ தொடரை மீண்டும்‌ எழுதுக. 
(௭.கா) வீடு கட்டினான்‌ -வீடு - ஐ கட்டினான்‌ - வீட்டைக்‌ கட்டினான்‌ 
1. கடல்‌ பார்த்தாள்‌ 2. புல்‌ தின்றது 3. கதவு தட்டும்‌ ஓசை 
4. பாடல்‌ பாடினாள்‌ 3. அறம்‌ கூறினார்‌ 
கீழ்க்காணும்‌ குறிப்புகளைக்‌ கொண்டு கட்டுரை எழுதுக. 
எங்கள்‌ ஊர்‌ 
(முன்னுரை - அமைவிடம்‌ - பெயர்க்காரணம்‌ - தொழில்கள்‌ - சிறப்பு மிகு இடங்கள்‌- 
திருவிழாக்கள்‌ - மக்கள்‌ ஒற்றுமை - முடிவுரை ) 


Ae மொழியோடு விளையாடு 


கீழ்க்காணும்‌ புதிரைப்‌ படித்து விடையைக்‌ கண்டறிக. 
1. நூன்‌ இனிமை தரும்‌ இசைக்‌ கருவி. 
எனது பெயர்‌ ஆறு எழுத்துகளை உடையது. 
அதில்‌ இறுதி நான்கு எழுத்துகள்‌ விலை உயர்ந்த ஓர்‌ உலோகத்தைக்‌ குறிக்கும்‌. ஓ 
முதல்‌ இரண்டு மற்றும்‌ கடைசி இரண்டு எழுத்துகளைச்‌ சேர்த்தால்‌ விலங்கின்‌ 
வேறு பெயர்‌ கிடைக்கும்‌. நான்யார்‌? __ 
2. நான்‌ ஒரு காற்றுக்‌ கருவி. 
நான்‌ புல்‌ வகையைச்‌ சேர்ந்த தாவரத்திலிருந்து உருவாக்கப்படுகிறேன்‌. 
எனது பெயர்‌ ஏழு எழுத்துகளைக்‌ கொண்டது. 
முகல்‌ இரண்டு எழுத்துகள்‌ ஒரு தாவர வகையைக்‌ குறிக்கும்‌. 
இறுதி மூன்று எழுத்துகள்‌ எனது வடிவத்தைக்‌ குறிக்கும்‌. நான்யார்‌? _ ல்‌ 
பின்வரும்‌ பத்திகளைப்‌ படித்து, கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்க 
சாலை விபத்துகளைத்‌ தவிர்க்கச்‌ சாலைவிதிகளை அறிந்து ஒவ்வொருவரும்‌ 
வாகனங்களை ஓட்ட வேண்டும்‌. 
சாலையில்‌ வாகனங்களை இடப்புறமாகவே செலுத்த வேண்டும்‌. இருவழிச்‌ சாலையின்‌ 
மையத்தில்‌ விட்டுவிட்டுப்‌ போடப்பட்டுள்ள வெள்ளைக்கோடு இரு போக்குவரத்துக்காகச்‌ 
சாலை சரி சமமாகப்‌ பிரிக்கப்பட்டுள்ளதைக்‌ குறிக்கும்‌. வாகனங்களை முந்துவதற்குக்‌ 
கோட்டுக்கு வலது பக்கம்‌ உள்ள சாலையைப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ள அனுமதி உண்டு. 
இருவழிச்‌ சாலையின்‌ மையத்தில்‌ தொடர்ச்சியாக வெள்ளை அல்லது மஞ்சள்‌ கோடு 
வரையப்பட்டிருந்தால்‌ முந்துவதற்கு வலது பக்கச்‌ சாலையைப்‌ பயன்படுத்தக்கூடாது. 
இரட்டை மஞ்சள்கோடு வரையப்பட்டிருந்தால்‌ முந்துவதற்கு எக்காரணம்‌ கொண்டும்‌ வலது 
பக்கச்‌ சாலையைப்‌ பயன்படுத்தக்‌ கூடாது. 


142 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 142 ஓ 20-03-2020 17:48:07 | | 


ஒருவழிப்பாதை என்று குறிப்பிடப்பட்டுள்ள சாலையில்‌ அனுமதிக்கப்பட்டுள்ள 
திசையில்‌ மட்டுமே வாகனங்களைச்‌ செலுத்த வேண்டும்‌. தடக்கோடுகள்‌ இடப்பட்டுள்ள 
சாலையில்‌ தடத்தின்‌ உள்ளேயே வாகனங்களைச்‌ செலுத்த வேண்டும்‌. வாகனத்தைப்‌ 
பின்தொடரும்போது மிகவும்‌ நெருக்கமாகப்‌ பின்தொடரக்‌ கூடாது. திரும்பும்‌ போது சைகை 
காட்ட அடையாள விளக்கை ஒளிரச்‌ செய்ய வேண்டும்‌. 
வினாக்கள்‌ 

1. சாலையின்‌ எந்தப்‌ பக்கமாக வாகனங்களைச்‌ செலுத்த வேண்டும்‌? 

2. விட்டுவிட்டுப்‌ போடப்படும்‌ வெள்ளைக்கோடு எதனைக்‌ குறிக்கும்‌? 

3. எந்தக்‌ கோட்டைத்‌ காண்டி வாகனங்களை முந்திச்‌ செல்ல அனுமதி இல்லை? 

4. ஒருவழிப்‌ பாதை எனப்படுவது யாது? 


5. வாகனங்களைப்‌ பின்தொடர்வதற்கான முறையைக்‌ கூறு. 


நிற்க அதற்குத்‌ தக... 


என்‌ பொறுப்புகள்‌... 
1. நம்‌ நாட்டுத்‌ தொன்மைக்‌ கலைகளை மதிப்பேன்‌. 
2. கலைகளில்‌ ஒன்றையேனும்‌ கற்றுக்‌ கொள்வேன்‌. 
3. கலைச்‌ சின்னங்களைப்‌ பாதுகாப்பேன்‌. 


4. தமிழகச்‌ சுற்றுலாச்‌ சிறப்பு வாய்ந்த இடங்களுக்குச்‌ சென்று தமிழர்தம்‌ 
கலைத்திறனை அறிந்து போற்றுவேன்‌. 


கலைச்சொல்‌ அறிவோம்‌. 


படைப்பாளர்‌ - Creator அழகியல்‌ — “Aesthetics 

சிற்பம்‌ - Sculpture தூரிகை - Brush 

கலைஞர்‌ - Artist கருத்துப்படம்‌ - Cartoon 

கல்வெட்டு - Inscriptions குகை ஓவியங்கள்‌ - Cave paintings 

கையெழுத்துப்படி - Manuscripts நவீன ஓவியம்‌ - Modern Art 
க 


டை 
htip:/ 


Cc» இணையத்தில்‌ காண்க 


ஓவியம்‌, சிற்பம்‌, இசை, நடனம்‌ உள்ளிட்ட கலைகளில்‌ புகழ்பெற்றோரின்‌ பெயர்களை 
இணையத்தில்‌ தேடி எழுதுக. 


143 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 143 ஓ 20-03-2020 17:48:07 | | 


LOREUS 


கற்க கசடறக்‌ கற்பவை கற்றபின்‌ 
நிற்க அதற்குத்‌ தக. 
பொருள்‌ : கற்க வேண்டியவற்றைப்‌ பிழை இல்லாமல்‌ கற்க வேண்டும்‌. கற்றபின்‌ கற்ற 


வழியில்‌ நடக்க வேண்டும்‌. 


எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்வீரண்டும்‌ 
கண்ணென்ப வாழும்‌ உயிர்க்கு. 


பொருள்‌ : எண்ணும்‌ எழுத்தும்‌ வாழும்‌ மக்களுக்குக்‌ கண்கள்‌ போன்றவை. 


தொட்டனைத்து ஊறும்‌ மணற்கேணி மாந்தர்க்குக்‌ 

கற்றனைத்து ஊறும்‌ அறிவு. * 

பொருள்‌ : தோண்டும்‌ அளவிற்கு ஏற்ப மணற்கேணியில்‌ நீர்‌ ஊறும்‌. அதுபோல்‌ கற்கும்‌ 
அளவிற்கு ஏற்ப மக்களுக்கு அறிவு வளரும்‌. 


கேடில்‌ விழுச்செல்வம்‌ கல்வி ஒருவற்கு 

மாடல்ல மற்றை யவை. 

பொருள்‌ : அழிவில்லாத சிறந்த செல்வம்‌ கல்வியே. ஒருவருக்கு அதனைவிடச்‌ சிறந்த 
செல்வம்‌ வேறு இல்லை. 


தெரிந்து செயல்வகை 


௮: 


செய்தக்க அல்ல செயக்கெடும்‌ செய்தக்க 
செய்யாமை யானும்‌ கெடும்‌. 
பொருள்‌ : செய்யத்தகாத செயல்களைச்‌ செய்வதாலும்‌ செய்யத்தக்க செயல்களைச்‌ 


செய்யாமல்‌ விடுவதாலும்‌ தீமை உண்டாகும்‌. 


எண்ணித்‌ துணிக கருமம்‌ துணிந்தபின்‌ 

எண்ணுவம்‌ என்பது இழுக்கு. * 

பொருள்‌ : எந்தச்‌ செயலையும்‌ நன்கு சிந்தித்த பின்‌ தொடங்க வேண்டும்‌. தொடங்கிய பின்‌ 
எண்ணிப்‌ பார்க்கலாம்‌ என்பது குற்றமாகும்‌. 


144 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 144 ஓ 


20-03-2020 1௮0 | | 


7. நன்றாற்றல்‌ உள்ளும்‌ தவறுண்டு அவரவர்‌ 
பண்பறிந்து ஆற்றாக்‌ கடை. 
பொருள்‌ : நாம்‌ ஒருவருடைய பண்பை அறிந்து அவருக்கு நன்மை செய்ய வேண்டும்‌. 


இல்லாவிட்டால்‌ நன்மை செய்தாலும்‌ தீமை வந்து சேரும்‌. 


சுற்றந்தழால்‌ 
8. காக்கை கரவா கரைந்துண்ணும்‌ ஆக்கமும்‌ 
அன்ன நீரார்க்கே உள. 
பொருள்‌ : காகம்‌ தனக்குக்‌ கிடைத்ததை மறைக்காமல்‌ தன்‌ சுற்றத்தாரைக்‌ கூவி அழைத்து 
உண்ணும்‌. அத்தகைய பண்பு உடையவர்களிடமே செல்வமும்‌ சேரும்‌. 


மடியின்மை 
9. மடியை மடியா ஒழுகல்‌ குடியைக்‌ 
குடியாக வேண்டு பவர்‌. 
பொருள்‌ : தம்‌ குடியைச்‌ சிறப்புடைய குடியாகச்‌ செய்ய விரும்புபவர்‌, சோம்பலைத்‌ 


துன்பமாகக்‌ கருதி முயற்சியோடு வாழ்தல்‌ வேண்டும்‌. 


இடுக்கண்‌ அழியாமை 
10. இடும்பைக்கு இடும்பை படுப்பர்‌ இடும்பைக்கு 
இடும்பை படாஅ தவர்‌. * 
பொருள்‌ : துன்பம்‌ வந்த போது வருந்திக்‌ கலங்காதவர்‌, அந்தத்‌ துன்பத்திற்கே துன்பம்‌ 
உண்டாக்கி அதனை வென்று விடுவர்‌. 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


le ட ட மம பட பப்ப தீமை உண்டாகும்‌. 
௮) செய்யத்தகுந்த செயல்களைச்‌ செய்வதால்‌ 
ஆ) செய்யத்தகாத செயல்களைச்‌ செய்யாமல்‌ இருப்பதால்‌ 
இ) செய்யத்தகுந்த செயல்களைச்‌ செய்யாமல்‌ இருப்பதால்‌ 


ஈ) எதுவும்‌ செய்யாமல்‌ இருப்பதால்‌ 


2. தன்குடியைச்‌ சிறந்த குடியாகச்‌ செய்ய விரும்புபவரிடம்‌ ___ இருக்கக்‌ கூடாது. 


௮) சோம்பல்‌ அ) சுறுசுறுப்பு இ) ஏழ்மை ஈ) செல்வம்‌ 


145 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 145 ஓ 20-03-2020 17:48:07 | | 


3. 'எழுத்தென்ப' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது __ த 


௮) எழுத்து * தென்ப ஆ) எழுத்து 4+ என்ப 
இ) எழுத்து * இன்ப ஈ) எழுத்‌ * தென்ப 
4. கரைந்துண்ணும்‌' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது _ ர 
௮) கரைந்து 4 இன்னும்‌ ஆ) கரை 4 துண்ணும்‌ 
இ) கரைந்து * உண்ணும்‌ ஈ) கரை 4 உண்ணும்‌ 
5. கற்றனைத்து-- ஊறும்‌ என்பதனைச்‌ சேர்த்தெழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ 
௮) கற்றனைத்துூறும்‌ ஆ) கற்றனைதாறும்‌ 
இ) கற்றனைத்தீறும்‌ ஈ) கற்றனைத்தோறும்‌ 
பொருத்துக. 
1. கற்கும்‌ முறை - செயல்‌ 
2. உயிர்க்குக்‌ கண்கள்‌ - காகம்‌ 
3. விழுச்செல்வம்‌ - பிழையில்லாமல்‌ கற்றல்‌ 
4. எண்ணித்‌ துணிக - எண்ணும்‌ எழுத்தும்‌ 
5. கரவா கரைந்துண்ணும்‌ - கல்வி 
குறுவினா 


1. நன்மை செய்வதிலும்‌ தீமை உண்டாகும்‌ எப்போது? 

2. தீமை உண்டாக்கும்‌ இரண்டு செயல்களை எழுதுக. 

3. துன்பத்திற்குத்‌ துன்பம்‌ உண்டாக்குபவர்‌ யார்‌? 
பாடப்பகுதியிலிருந்து படங்களுக்குப்‌ பொருத்தமான திருக்குறளை எழுதுக. 


ச இர, 


10238 ஆ 


அஆக சடத 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 146 ஓ 


20-03-2020 பபச | 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ டு 


பதினெண்கீழ்க்கணக்கு நூல்கள்‌ காட்டும்‌ சமூக வாழ்வியலைப்‌ புரிந்து கொள்ளுதல்‌ 


எளிய நாட்டுப்புறப்பாடல்களின்‌ ஓசை நயத்தினையும்‌ அதில்‌ பொதிந்துள்ள சமூகச்‌ 
செய்திகளையும்‌ புரிந்து கொள்ளுதல்‌ 


திருநெல்வேலி மாவட்டத்தின்‌ வரலாற்றையும்‌ சிறப்புகளையும்‌ அறிதல்‌ 
கருத்துகளைத்‌ தொகுத்துக்‌ கடிதம்‌ எழுதும்‌ திறன்‌ பெறுதல்‌ 


அணியால்‌ சுவை பெறும்‌ பாடல்களைப்‌ படித்துச்‌ சுவைத்தல்‌ 
147 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 147 ஓ 


20-03-2020 1௮0 | | 


கவிதைப்பேழை [|] 
விருந்தோம்பல்‌ 


LUTGS Uy 


நுழையும்முன்‌ 


சொல்லும்‌ பொருளும்‌ 


மாரி - மழை மடமகள்‌ - இளமகள்‌ 

வறந்திருந்த - வறண்டிருந்த நல்கினாள்‌ - கொடுத்தாள்‌ 

புகாவாக - உணவாக முன்றில்‌ - வீட்டின்‌ முன்‌ இடம்‌ (திண்ணை) 
இங்கு வீட்டைக்‌ குறிக்கிறது 


பாடலின்‌ பொருள்‌ 

மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில்‌, பாரி மகளிரான அங்கவை, சங்கவை 
ஆகியோரிடம்‌ பாணர்கள்‌ இரந்து நின்றனர்‌. பாரிமகளிர்‌ உலைநீரில்‌ பொன்‌ இட்டு 
அவர்களுக்குத்‌ தந்தனர்‌. அதனால்‌ பொருள்‌ ஏதும்‌ இல்லாத வீடு எதுவும்‌ இல்லை என்பதை 
அறியலாம்‌. 

இப்பாடலில்‌ இடம்‌ பெற்றுள்ள பழமொழி ஒன்றுறா முன்றிலோ இல்‌ என்பதாகும்‌. 
ஒன்றுமில்லாத வீடு எதுவுமில்லை என்பது இதன்‌ பொருள்‌. 


148 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 148 ஓ 20-03-2020 17:48:07 | | 


_ ணா | । ஓ | னை | | ப। 


நூல்‌ வெளி 
பழமொழி நானூறு நூலின்‌ ஆசிரியர்‌ முன்றுறை அரையனார்‌ ஆவார்‌. இவர்‌ 
கி.பி. (பொ.ஆ.) நான்காம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்தவர்‌ என்பர்‌. பழமொழி நானூறு 
os நூலின்‌ கடவுள்‌ வாழ்த்துப்‌ பாடல்‌ மூலம்‌ இவர்‌ சமண சமயத்தைச்‌ சேர்ந்தவர்‌ 
என அறியமுடிகிறது. 


பழமொழி நானூறு பதினெண்கீழ்க்கணக்கு நூல்களுள்‌ ஒன்று. இது நானூறு பாடல்களைக்‌ 
கொண்டது. ஒவ்வொரு பாடலின்‌ இறுதியிலும்‌ ஒரு பழமொழி இடம்‌ பெற்றிருப்பதால்‌ இது 
பழமொழி நானூறு என்னும்‌ பெயர்பெற்றது. இந்நூலின்‌ ஒரு பாடல்‌ இங்குத்‌ தரப்பட்டுள்ளது. 


fe, ஓ ஓ ஓ 
டு கற்பவை கற்றபின்‌ 


1. வள்ளல்கள்‌ எழுவரின்‌ பெயர்களைத்‌ தொகுத்து எழுதுக. 


2. விருந்தோம்பல்‌ பண்பை விளக்கும்‌ கதை ஒன்றை அறிந்து வந்து வகுப்பறையில்‌ கூறுக. 


௮) மாறி ஆ) மாரி இ) காரி ஈ) பாரி 

2. நீருலையில்‌' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது _______ 
௮) நீரு * உலையில்‌ ஆ) நீர்‌ - இலையில்‌ 
இ) நீர்‌ + உலையில்‌ ஈ) நீரு * இலையில்‌ 

3. மாரி * ஒன்று என்பதனைச்‌ சேர்த்தெழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ _______ 
௮) மாரியொன்று ஆ) மாரிஒன்று 
இ) மாரியின்று ஈ) மாரியன்று 

குறுவினா 


1. பாரி மகளிரின்‌ பெயர்களை எழுதுக. 
2. பொருள்‌ ஏதும்‌ இல்லாத வீடுகளே இல்லை - எவ்வாறு? 
சிந்தனை வினா 


தமிழர்களின்‌ பிற பண்பாட்டுக்‌ கூறுகளை எழுதுக. 


149 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 149 ஓ 20-03-2020 17:48:08 | | 


கவிதைப்பேழை [1] 


வயலும்‌ வாழ்வும்‌ 


உலகில்‌ பலவகையான தொழில்கள்‌ நடைபெறுகின்றன. 
அவற்றுள்‌ பசிதீர்க்கும்‌ தொழிலாகிய உழவுத்தொழில்‌ 
முதன்மையானதாகும்‌. நிலத்தைத்‌ தெரிவு செய்தல்‌, நாற்றுப்‌ 
நுழையும்முன்‌ பறித்தல்‌, நாற்று நடுதல்‌, நீர்‌ பாய்ச்சுதல்‌, அறுவடை செய்தல்‌, 
போரடித்தல்‌, நெல்பெறுதல்‌ ஆகியன உழவுத்தொழிலின்‌ 
செயல்பாடுகள்‌ ஆகும்‌. இவற்றைப்‌ பற்றிய நாட்டுப்புறப்பாடல்‌ 


ஒன்றை அறிவோம்‌. 


ஓடை எல்லாம்‌ தாண்டிப்போயி - ஏலேலங்கிடி ஏலேலோ 


ஒண்ணாரைக்குழி நிலமும்‌ பார்த்து - ஏலேலங்கிடி ஏலேலோ 


சீலையெல்லாம்‌ வரிஞ்சுக்கட்டி - ஏலேலங்கிடி ஏலேலோ 
சேத்துக்குள்ளே இறங்குறாங்க - ஏலேலங்கிடி ஏலேலோ 


நாத்தெல்லாம்‌ பிடுங்கையிலே - ஏலேலங்கிடி ஏலேலோ 
நண்டும்‌ சேர்த்துப்‌ பிடிக்கிறாங்க - ஏலேலங்கிடி ஏலேலோ 
ஒருசாணுக்கு ஒரு நாற்றுத்தான்‌ - ஏலேலங்கிடி ஏலேலோ 
ஓடியோடி நட்டோமையா - ஏலேலங்கிடி ஏலேலோ 


மடமடன்னு மடைவழியே - ஏலேலங்கிடி ஏலேலோ 
மண்குளிரத்‌ தண்ணீர்பாய - ஏலேலங்கிடி ஏலேலோ 
சாலுசாலாத்‌ தாளுவிட்டு - ஏலேலங்கிடி ஏலேலோ 
நாலுநாலா வளருதம்மா - ஏலேலங்கிடி ஏலேலோ 


மணிபோலப்‌ பால்பிடித்து - எலேலங்கிடி ஏலேலோ 
மனதையயெல்லாம்‌ மயக்குதம்‌.மா - ஏலேலங்கிடி ஏலேலோ 
அறுப்பறுக்க ஆளுக்கெல்லாம்‌ - ஏலேலங்கிடி ஏலேலோ 
ஆளுபணம்‌ கொடுத்துவாரான்‌ - ஏலேலங்கிடி ஏலேலோ 


சும்மாடும்‌ தேர்ந்தெடுத்து - ஏலேலங்கிடி ஏலேலோ 


சுறுசுறுப்பாய்க்‌ கொண்டு போனார்‌ - ஏலேலங்கிடி ஏலேலோ ர்‌ 


கிழக்கத்தி மாடெல்லாம்‌ - ஏலேலங்கிடி ஏலேலோ 
கீழே பார்த்து மிதிக்குதையா - ஏலேலங்கிடி ஏலேலோ 


கால்படவும்‌ கதிருபூரா - ஏலேலங்கிடி ஏலேலோ 
கழலுதையா மணிமணியா - ஏலேலங்கிடி ஏலேலோ 
தொகுப்பாசிரியர்‌ - கி.வா. ஜகந்நாதன்‌ 


150 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 150 ஓ 


20-03-2020 174906] | 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 151 


௫ 
சொல்லும்‌ பொருளும்‌ 
குழி - நில அளவைப்பெயர்‌ சீலை - புடவை 
சாண்‌ - நீட்டல்‌ அளவைப்பெயர்‌ மடை - வயலுக்கு நீர்‌ வரும்‌ வழி 
மணி - முற்றிய நெல்‌ கழலுதல்‌ - உதிர்தல்‌ 
சும்மாடு - பாரம்‌ சுமப்பவர்கள்‌ தலையில்‌ வைத்துக்கொள்ளும்‌ துணிச்சுருள்‌ 


பாடலின்‌ பொருள்‌ 

உழவு செய்யும்‌ மக்கள்‌ ஓடையைக்‌ 
கடந்து சென்று ஒன்றரைக்‌ குழி நிலத்தைத்‌ 
தேர்ந்தெடுத்தனர்‌. பெண்கள்‌ புடவையை 
இறுகக்கட்டி நடவு செய்ய வயலில்‌ இறங்கினர்‌. 
நாற்றுப்‌ பறிக்கும்போது ஆண்களும்‌ 
பெண்களும்‌ வயல்‌ வரப்பில்‌ உள்ள 
நண்டுகளையும்‌ பிடித்தனர்‌. 


ஒரு சாணுக்கு ஒரு நாற்று வீதம்‌ 
சுறுசுறுப்பாக நட்டனர்‌. நடவு நட்ட வயலின்‌ 
மண்குளிருமாறு மடைவழியே நீர்பாய்ச்சினர்‌. 
நட்ட நெற்பயிர்கள்‌ வரிசையாக வளர்ந்து 
செழித்தன. பால்‌ பிடித்து முற்றிய 
நெல்மணிகள்‌ மனம்‌ மயங்குமாறு 
விளைந்தன. அறுவடை செய்யும்‌ ஆட்களுக்குப்‌ 


பணம்‌ கொடுத்தனர்‌. அறுவடை செய்த நெல்தாள்களைக்‌ கட்டுகளாகக்‌ கட்டித்‌ தலைக்குச்‌ 
சும்மாடு வைத்துத்‌ தூக்கிச்‌ சென்று களத்தில்‌ சேர்த்தனர்‌. கதிரடித்த நெல்தாள்களைக்‌ 
கிழக்கத்தி மாடுகளைக்‌ கொண்டு மிதிக்கச்‌ செய்தனர்‌. மாடுகள்‌ மிதித்த நெற்கதிர்களில்‌ 


அறுவடை செய்த நெற்கதிர்களைக்‌ 
களத்தில்‌ அடித்து நெல்லைப்‌ 
பிரிப்பர்‌. நெல்தாளில்‌ எஞ்சியிருக்கும்‌ 
நெல்மணிகளைப்‌ பிரிப்பதற்காக 


மாடுகளைக்‌ கொண்டு மிதிக்கச்‌ செய்வர்‌. 
இதற்குப்‌ போரடித்தல்‌ என்று பெயர்‌. 
மாடுகட்டிப்‌ போரடித்தால்‌ மாளாது 
செந்நெல்லென்று 
ஆனைகட்டிப்‌ போரடிக்கும்‌ அழகான 
தென்மதுரை 

(நாட்டுப்புறப்பாடல்‌) 


இருந்து நெல்மணிகள்‌ மணிமணியாய்‌ உதிர்ந்தன. 


நூல்‌ வெளி 
நாட்டுப்புறங்களில்‌ உழைக்கும்‌ மக்கள்‌ தங்கள்‌ களைப்புத்‌ தெரியாமல்‌ 
இருப்பதற்காகப்‌ பாடும்‌ பாடலே நாட்டுூப்புறப்பாடல்‌ எனப்படுகிறது. இதனை 
வாய்மொழி இலக்கியம்‌ என்றும்‌ வழங்குவர்‌. பல்வேறு தொழில்கள்‌ குறித்த 


நாட்டுப்புறப்பாடல்களை மலை அருவி என்னும்‌ நூலில்‌ கி.வா. ஜகந்நாதன்‌ தொகுத்துள்ளார்‌. 
அந்நூலில்‌ உள்ள உழவுத்தொழில்‌ பற்றிய பாடல்‌ ஒன்று இங்குத்‌ தரப்பட்டுள்ளது. 


சிலவு ஓ ஓ ஓ 
ட கற்பவை கற்றபின்‌ 


வேளாண்மை சார்ந்த கருவிகளின்‌ பெயர்களை எழுதி வருக. 


151 


20-03-2020 174906] | 


ஓ 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. உழவர்‌ சேற்று வயலில்‌ 


௮) செடி 


2. வயலில்‌ விளைந்து முற்றிய நெற்பயிர்களை 


௮) அறுவடை 


3. தேர்ந்தெடுத்து என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 


ஆ) பயிர்‌ 


௮) தேர்‌ - எடுத்து 
இ) தேர்ந்தது -- அடுத்து 


4. 'ஓடை 4 எல்லாம்‌ என்பதனைச்‌ சேர்த்தெழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ 


௮) ஓடைஎல்லாம்‌ 


இ) ஓட்டையெல்லாம்‌ 


பொருத்துக. 
1. நாற்று 

$ 2. நீர்‌ 
3. குதிர்‌ 


4. களை 


பறித்தல்‌ 
அறுத்தல்‌ 
நடுதல்‌ 


பாய்ச்சுதல்‌ 


இ) மரம்‌ ஈ) நாற்று 


ஆ) உழவு இ) நடவு ஈ) விற்பனை 


ஆ) தேர்ந்து + தெடுத்து 
ஈ) தேர்ந்து * எடுத்து 


ஆ) ஓடையெல்லாம்‌ 


ஈ) ஓடெல்லாம்‌ 


வயலும்‌ வாழ்வும்‌ பாடலில்‌ உள்ள மோனை, எதுகைச்‌ சொற்களை எழுதுக. 


பேச்சு வழக்குச்‌ சொற்களை எழுத்து வழக்கில்‌ எழுதுக. 


போயி, பிடிக்கிறாங்க, வளருது, இறங்குறாங்க, வாரான்‌: (௭.கா.) போயி - போய்‌ 


குறுவினா 


1. உழவர்கள்‌ எப்போது நண்டு பிடித்தனர்‌? 


2. நெற்கதிரிலிருந்து நெல்மணியை எவ்வாறு பிரிப்பர்‌? 


சிறுவினா 


உழவுத்தொழிலின்‌ நிகழ்வுகளை வரிசைப்படுத்தி எழுதுக. 


சிந்தனை வினா 


உழவுத்தொழிலில்‌ காலந்தோறும்‌ ஏற்பட்டுவரும்‌ மாற்றங்கள்‌ பற்றி எழுதுக. 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 152 


152 


யூ 


20-03-2020 174906] | 


உரைநடை உலகம்‌ [1] 


திக்கெல்லாம்‌ புகழுறும்‌ திருநெல்வேலி 


தொடக்கத்தில்‌ காடுகளில்‌ வாழ்ந்து வந்த மனிதன்‌ பின்னர்‌ 
ஊர்களை உருவாக்கிக்‌ கொண்டு வாழத்‌ தொடங்கினான்‌. சிறிய 
ஊர்கள்‌ வளர்ச்சி அடைந்து நகரங்களாக மாறின. நகரங்களில்‌ 

நுழையும்முன்‌ பெரும்பாலானவை ஆற்றங்கரைகளில்‌ அமைந்திருந்தன. 
ஆற்றங்கரைகளில்‌ சிறந்து விளங்கும்‌ நகரங்கள்‌ தமிழ்நாட்டில்‌ 
பல உள்ளன. அவற்றுள்‌ ஒரு நகரத்தைப்‌ பற்றி அறிவோம்‌. 


ரன 111 ஈரா சாஸ 
KELL CCC ௩4௩௩4௨4444 


அன்பு நண்பன்‌ எழிலனுக்கு, 


வணக்கம்‌. நான்‌ நலம்‌. நீயும்‌ உன்‌ குடும்பத்தினரும்‌ நலமா? சென்ற ஆண்டுவரை நாம்‌ 
ஒரே பள்ளியில்‌ ஒன்றாகப்‌ படித்து வந்தோம்‌. இந்த ஆண்டு என்‌ தந்தையின்‌ பணி மாறுதல்‌ 
காரணமாக எங்கள்‌ சொந்த ஊருக்கு வந்துவிட்டோம்‌. வரும்‌ கோடை விடுமுறையில்‌ எங்கள்‌ 
ஊராகிய திருநெல்வேலிக்கு நீ வரவேண்டும்‌ என்று உன்னை அன்புடன்‌ அழைக்கிறேன்‌. 


திருநெல்வேலி தமிழகத்தின்‌ பழமையான நகரங்களுள்‌ ஒன்று. பழந்தமிழகத்தைச்‌ 
சேர, சோழ, பாண்டியர்‌ என்னும்‌ மூவேந்தர்‌ ஆண்டு வந்தனர்‌ என்பது நமக்குத்‌ 
தெரியும்‌. அவர்களுள்‌ பாண்டியர்களின்‌ தலைநகரமாக மதுரை விளங்கியது. அவர்களது 
இரண்டாவது கலைநகரமாகத்‌ திருநெல்வேலி விளங்கியது. 


153 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 153 ஓ 20-03-2020 17:48:08 | | 


ஓ 


இந்நகரைச்‌ சுற்றி நெல்‌ வயல்கள்‌ ர 
வேலி போல்‌ அமைந்திருந்ததால்‌ 
திருநெல்வேலி எனப்‌ பெயர்‌ பெற்றது. 
தற்போது நெல்லை என்று மருவி முற்காலத்தில்‌ திருநெல்வேலிக்கு 
வழங்கப்படுகிறது. திக்கெல்லாம்‌ புகழுறும்‌ வேணுவனம்‌ என்னும்‌ பெயரும்‌ 
திருநெல்வேலி என்று திருஞானசம்பந்தரும்‌, இருந்துள்ளது. மூங்கில்காடு என்பது 


தண்பொருநைப்‌ புனல்‌ நாடு என்று அதன்‌ பொருளாகும்‌. மூங்கில்‌ நெல்‌ 
சேக்கிழாரும்‌ திருநெல்வேலியின்‌ சிறப்பைப்‌ மிகுதியாக விளைந்தமையால்‌ 
போற்றியுள்ளனர்‌. அப்பகுதிக்கு நெல்வேலி என்னும்‌ பெயர்‌ 


ஏற்பட்டிருக்கலாம்‌ எனவும்‌ கருதுவர்‌. 

திருநெல்வேலி மாவட்டம்‌ மலை 
வளம்‌ மிகுந்த பகுதியாகும்‌. இப்பகுதியின்‌ சிறப்புமிக்க மலையாகிய பொதிகை மலை 
இலக்கியங்களில்‌ பாராட்டப்பட்டு உள்ளது. 

பொதியி லாயினும்‌ இமய மாயினும்‌ 

பதியெழு அறியாப்‌ பழங்குடி 
என்று இளங்கோவடிகள்‌ பொதிகை மலைக்கு முதலிடம்‌ கொடுத்துப்‌ பாடுகிறார்‌. 
இலக்கியங்களில்‌ திரிகூடமலை என வழங்கப்படும்‌ குற்றாலமலை புகழ்‌ பெற்ற சுற்றுலா 
இடமாகத்‌ திகழ்கின்றது. 


வானரங்கள்‌ கனிகொடுத்து மந்தியொடு கொஞ்சும்‌ 
ஓ மந்திசிந்து கனிகளுக்கு வான்கவிகள்‌ கெஞ்சும்‌ இ 


என்று குற்றால மலைவளத்தைத்‌ திரிகூட இராசப்பக்‌ கவிராயர்‌ தம்‌ குற்றாலக்‌ குறவஞ்சி 
நூலில்‌ பாடியுள்ளார்‌. 


திருநெல்வேலிப்‌ பகுதியை வளம்‌ செழிக்கச்‌ செய்யும்‌ ஆறு தாமிரபரணி ஆகும்‌. 
இதனைத்‌ தண்பொருநை நதி என்று முன்னர்‌ அழைத்தனர்‌. இது பச்சையாறு, மணிமுத்தாறு, 
சிற்றாறு, காரையாறு, சேர்வலாறு, கடனாநதி என்று பல கிளை அறுகளாகப்‌ பிரிந்து 
திருநெல்வேலியை நீர்வளம்‌ 
மிக்க மாவட்டமாகச்‌ செய்கிறது. 


திருநெல்வேலி மாவட்டப்‌ 
பொருளாதாரத்தில்‌ 
முதன்மையான பங்கு 
வகிப்பது உழவுத்தொழில்‌. 
தாமிரபரணி ஆற்றின்‌ மூலம்‌ 
இங்கு உழவுத்தொழில்‌ 
நடைபெறுகின்றது. இங்குக்‌ 
குளத்துப்‌ பாசனமும்‌ கிணற்றுப்‌ 
பாசனமும்கூடப்‌ பயன்பாட்டில்‌ 
உள்ளன. இருபருவங்களில்‌ 
நெல்‌ பயிரிடப்படுகின்றது. 
மானாவாரிப்‌ பயிர்களாகச்‌ 


154 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 154 ஓ 20-03-2020 17:48:08 | | 


_ ணா | । இ நாண ற 


சிறுதானியங்கள்‌, எண்ணெய்வித்துகள்‌, த்‌ ற 
காய்கனிகள்‌, பருத்தி, பயறுவகைகள்‌ 
போன்றன பயிரிடப்படுகின்றன. இராதாபுரம்‌, 
நாங்குநேரி, அம்பாசமுத்திரம்‌, தென்காசி 
போன்ற பகுதிகளில்‌ பெருமளவில்‌ வாழை 
பயிரிடப்படுகின்றது. இங்கு விளையும்‌ 
வாழைத்தார்கள்‌ தமிழ்நாடு மட்டுமன்றிக்‌ 
கர்நாடகம்‌, கேரளம்‌ போன்ற பிற 
மாநிலங்களுக்கும்‌ அனுப்பப்படுகின்றன. 
நெல்லிக்காய்‌ உற்பத்தியில்‌ தமிழகத்தில்‌ 
நெல்லை மாவட்டமே முதலிடம்‌ 
வகிக்கின்றது. கடலோர மற்றும்‌ உள்நாட்டு 
மீன்பிடித்‌ தொழிலும்‌ இம்மாவட்டத்தில்‌ 
சிறப்பாக நடைபெறுகிறது. 


திருநெல்வேலிக்கு அருகிலுள்ள 
ஆதிச்சநல்லூர்‌ என்னும்‌ இடத்தில்‌ 
நிகழ்த்தப்பட்ட அகழ்வாய்வில்‌ 
இறந்தவர்களின்‌ உடல்களைப்‌ புதைக்கப்‌ 
பழந்தமிழர்கள்‌ பயன்படுத்திய முதுமக்கள்‌ 
தாழிகள்‌ கண்டெடுக்கப்பட்டூுள்ளன. 
மேலும்‌ தமிழரின்‌ தொன்மைக்கும்‌ 
நாகரிகச்‌ சிறப்புக்கும்‌ சான்றாக விளங்கும்‌ 
தொல்பொருள்கள்‌ இங்குக்‌ கிடைத்துள்ளன. 
இவ்வூர்‌ தற்போது தூத்துக்குடி 
மாவட்டத்தில்‌ உள்ளது. 


தாமிரபரணி கடலோடு கலக்கும்‌ இடத்தில்‌ கொற்கை என்னும்‌ துறைமுகம்‌ இருந்தது. 
இங்கு முத்துக்குளித்தல்‌ சிறப்பாக நடைபெற்றதாகத்‌ தமிழ்‌ இலக்கியங்கள்‌ கூறுகின்றன. 
கொற்கையில்‌ விளைந்த பாண்டி நாட்டு முத்து உலகப்‌ புகழ்‌ பெற்றதாக விளங்கியது. 
முத்துப்படு பரப்பிற்‌ கொற்கை முன்றுறை (நற்றிணை 23:6) 
கொற்கையில்‌ பெருந்துறை முத்து (அகம்‌ 27:9) 
ஓ என்று சங்க இலக்கியங்கள்‌ கொற்கையின்‌ முத்துகளைக்‌ கூறுகின்றன. கிரேக்க, உரோமாபுரி 7 
நாடுகளைச்‌ சேர்ந்தவர்களான யவனர்கள்‌ இந்த முத்துகளை விரும்பி வாங்கிச்‌ சென்றனர்‌. 


பொருநை எனப்படும்‌ தாமிரபரணி ஆற்றின்‌ கரையில்‌ அமைந்துள்ள நெல்லை 
மாநகரின்‌ அமைப்பு சிறப்பானது. நகரின்‌ நடுவே நெல்லையப்பர்‌ திருக்கோவில்‌ 
அமைந்துள்ளது. கோவிலைச்‌ சுற்றி நான்கு பக்கங்களிலும்‌ மாட வீதிகள்‌ அமைந்துள்ளன. 
அவற்றைச்‌ சுற்றித்‌ தேரோடும்‌ வீதிகள்‌ அழகுற அமைந்துள்ளன. இங்குத்‌ திங்கள்தோறும்‌ 
திருவிழா நடைபெறும்‌ என்பதை, 


திங்கள்‌ நாள்விழா மல்கு திருநெல்‌ 
வேலியுறை செல்வர்‌ தாமே 


என்னும்‌ திருஞானசம்பந்தர்‌ பாடல்‌ அடிகளால்‌ அறியலாம்‌. 


நெல்லை மாநகரில்‌ உள்ள தெருக்கள்‌ பல அதன்‌ பழமைக்குச்‌ சான்றாக உள்ளன. 
காவற்புரைத்‌ தெரு என்று ஒரு தெரு உள்ளது. காவற்புரை என்றால்‌ சிறைச்சாலை. அரசரால்‌ 
தண்டிக்கப்பட்டவர்கள்‌ இங்குச்‌ சிறை வைக்கப்பட்டதால்‌ இப்பெயர்‌ பெற்றது. 

மேல வீதியை அடுத்துக்‌ கூழைக்கடைத்‌ தெரு உள்ளது. கூலம்‌ என்பது தானியத்தைக்‌ 
குறிக்கும்‌. கூலக்கடைத்தெரு என்பதே மருவிக்‌ கூழைக்கடைத்‌ தெரு என வழங்கப்படுகிறது. 

அக்கசாலை என்பது அணிகலன்களும்‌ பொற்காசுகளும்‌ உருவாக்கும்‌ இடம்‌. 
முற்காலத்தில்‌ பொன்‌ நாணயங்கள்‌ உருவாக்கும்‌ பணியாளர்கள்‌ வாழ்ந்த பகுதி 


அக்கசாலைக்‌ தெரு என்னும்‌ பெயரில்‌ அமைந்துள்ளது. 


155 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 155 ஓ 20-03-2020 17:48:09 | | 


நெல்லை நகரின்‌ மேற்கே பேட்டை 
என்னும்‌ ஊர்‌ உள்ளது. வணிகம்‌ 


நடைபெறும்‌ பகுதியைப்‌ பேட்டை என 


தாமிரபரணி ஆற்றின்‌ மேற்குக்‌ கரையில்‌ 
திருநெல்வேலியும்‌ கிழக்குக்‌ கரையில்‌ 
பாளையங்கோட்டையும்‌ அமைந்துள்ளன. 
இவ்விரு நகரங்களும்‌ இரட்டை 
நகரங்கள்‌ என அழைக்கப்படுகின்றன. 
பாளையங்கோட்டையில்‌ அதிக அளவில்‌ 
கல்வி நிலையங்கள்‌ இருப்பதால்‌ 
அந்நகரைத்‌ தென்னிந்தியாவின்‌ 
ஆக்ஸ்போர்டூ என்பர்‌. 


வழங்குதல்‌ பண்டைய மரபு. இப்பகுதி 
முன்பு பெருவணிகம்‌ நடைபெற்ற இடமாக 
இருந்திருக்க வேண்டும்‌. பாண்டிய மன்னன்‌ 
நின்றசீர்‌ நெடுமாறனை நெல்லை நகர 
மக்கள்‌ எதிர்கொண்டு வரவேற்ற இடம்‌ 
பாண்டியபுரம்‌ எனவும்‌ அவன்‌ தேவியாகிய 
மங்கையர்க்கரசியை மகளிர்‌ எதிர்கொண்டு 
வரவேற்ற இடம்‌ திருமங்கை நகர்‌ என்றும்‌ 
வழங்கப்படுகின்றன. 


நாயக்க மன்னரின்‌ தளவாயாக 


விளங்கிய அரியநாதரின்‌ வழித்‌ தோன்றல்‌ வீரராகவர்‌. அவரது பெயரில்‌ அமைந்த ஊர்‌ 
வீரராகவபுரம்‌ எனவும்‌, அவரது துணைவியார்‌ மீனாட்சி அம்மையார்‌ பெயரில்‌ உள்ள ஊர்‌ 


மீனாட்சிபுரம்‌ எனவும்‌ வழங்கப்பட்டு வருகின்றன. 


சேரன்மாதேவி, கங்கைகொண்டான்‌, 
திருமலையப்பபுரம்‌, வீரபாண்டியப்பட்டினம்‌, 
குலசேகரன்பட்டினம்‌ போன்ற ஊர்கள்‌ பண்டைய 
வரலாற்றை நினைவூட்டுவனவாக உள்ளன. 
பாளையங்கோட்டை, உக்கிரன்கோட்டை, 
செங்கோட்டை என்னும்‌ பெபயர்கள்‌ 
இம்மாவட்டத்தில்‌ கோட்டைகள்‌ பல 
இருந்தமைக்குச்‌ சான்றாக விளங்குகின்றன. 


அகத்தியர்‌ பொதிகை மலையில்‌ வாழ்ந்தார்‌ 
என்பர்‌. சங்கப்‌ புலவரான மாறோக்கத்து 
நப்பசலையார்‌, நம்மாழ்வார்‌, பெரியாழ்வார்‌, 
குமரகுருபரர்‌, திரிகூடராசப்பக்‌ கவிராயர்‌, 
கவிராசப்‌ பண்டிதர்‌ ஆகியோர்‌ திருநெல்வேலிச்‌ 
சீமையில்‌ பிறந்து தமிழுக்குச்‌ செழுமை 
சேர்த்துள்ளனர்‌. அயல்நாட்டு அறிஞர்களான 
ஜி.யு. போப்‌, கால்டுவெல்‌, வீரமாமுனிவர்‌ 


போன்றோரையும்‌ தமிழின்பால்‌ ஈர்த்த பெருமைக்கு உரியது திருநெல்வேலி. 


இத்தகைய சிறப்பு மிக்க திருநெல்வேலிக்கு உன்னை அன்போடு அழைக்கின்றேன்‌. 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 156 


இப்படிக்கு, 
உன்‌ அன்பு நண்பன்‌, 


அறிவழகன்‌. 


156 


20-03-2020 174909] | 


_ ணா | । ஓ ப கன | | | 


AON, © © o 
ட] த.ம கற்பவை கற்றபின்‌ 


1. உங்களுடைய மாவட்டத்தில்‌ உள்ள சுற்றுலா இடங்கள்‌ பற்றிய செய்திகளைத்‌ தேடித்‌ 
தொகுக்க. 


2. தமிழ்நாட்டில்‌ உள்ள மாநகராட்சிகள்‌ பற்றிய செய்திகளைத்‌ தொகுக்க. 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. திருநெல்வேலி மன்னர்களோடு தொடர்பு உடையது. 


௮) சேர ஆ) சோழ இ) பாண்டிய ஈ) பல்லவ 


2. இளங்கோவடிகள்‌ மலைக்கு முதன்மை கொடுத்துப்‌ பாடினார்‌. 


௮) இமய ஆ) கொல்லி இ) பொதிகை ஈ விந்திய 


3. திருநெல்வேலி ஆற்றின்‌ கரையில்‌ அமைந்துள்ளது. 


௮) காவிரி ஆ) வைகை இ) தென்பெண்ணை ஈ) தாமிரபரணி 
டி ட 
பொருத்துக. 
1. தண்பொருநை - பொன்நாணயங்கள்‌ உருவாக்கும்‌ இடம்‌ 
2. அக்கசாலை - குற்றாலம்‌ 
3. கொற்கை - தாமிரபரணி 


4. திரிகூடமலை - முத்துக்‌ குளித்தல்‌ 
குறுவினா 
1. தாமிரபரணி ஆற்றின்‌ கிளை ஆறுகள்‌ யாவை? 
2. கொற்கை முத்து பற்றி எழுதுக. 
சிறு வினா 
1. திருநெல்வேலிப்‌ பகுதியில்‌ நடைபெறும்‌ உழவுக்‌ தொழில்‌ குறித்து எழுதுக. 
2. திருநெல்வேலிக்கும்‌ தமிழுக்கும்‌ உள்ள தொடர்பு குறித்து எழுதுக. 
3. திருநெல்வேலி நகர அமைப்புப்‌ பற்றி எழுதுக. 
சிந்தனை வினா 
மக்கள்‌ மகிழ்ச்சியாக வாழ ஒரு நகரம்‌ எவ்வாறு இருக்க வேண்டும்‌ என்று 
நினைக்கிறீர்கள்‌? 
157 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 157 ஓ 20-03-2020 17:48:09 | | 


_ ணா | । ஓ ப ணன | | ப। 


நல்ல பாடல்களைப்‌ படித்துச்‌ சுவைப்பது உள்ளத்திற்கு மகிழ்ச்சி 
அளிக்கும்‌. அதுபோலவே சிறந்த புலவர்களைப்‌ பற்றி அறிந்து 
கொள்வதும்‌ நமக்கு மகிழ்ச்சி தரும்‌. தமிழகத்தின்‌ பல்வேறு 

நுழையும்முன்‌ பகுதிகளிலும்‌ சிறந்த புலவர்கள்‌ பலர்‌ உருவாகியுள்ளனர்‌. 
அவர்களுள்‌ திருநெல்வேலிப்‌ பகுதியைச்‌ சேர்ந்த புலவர்களைப்‌ 
பற்றி அறிந்து கொள்வோம்‌. 


ஒரு நாட்டில்‌ காவியம்‌ உண்டாகிக்‌ கொண்டே இருக்க வேண்டுமென்று எதிர்பார்ப்பது 
அவ்வளவு சரியல்ல. பொதுவாக, ஆயிரம்‌ வருஷத்துக்கு ஒரு தடவை கவிஞன்‌ பிறக்கிறான்‌ 
என்று சொல்லுவார்கள்‌. ஒருவகையாக அஃது உண்மைதான்‌. கவி அவ்வளவு அருமை. 
ஆனால்‌, கவியை அனுபவிக்கிற திறமை அவ்வளவு அபூர்வமான விஷயம்‌ அல்ல: ஆண்‌, 
பெண்‌ எல்லோருமே அனுபவிக்கிற விஷயந்தான்‌ அது. 


வானத்தில்‌ விளைந்த சுடர்கள்போல இயற்கையில்‌ விளைந்த கவிகளைக்தான்‌ 
கவிகள்‌ என்று சொல்ல வேண்டும்‌. மின்மினிப்‌ பூச்சியையும்‌ 'காக்காப்‌' பொன்னையும்‌ 
பார்த்து ஏமாந்து போகக்‌ கூடாது. திருநெல்வேலி ஜில்லா நெடுகிலும்‌ உண்மையான 
கவிஞர்கள்‌ பிறந்திருக்கிறார்கள்‌. அவர்களுடைய பாடல்களையும்‌ மக்கள்‌ அனுபவித்து 
வந்திருக்கிறார்கள்‌. 

பாரதியார்‌ பிறந்து வளர்ந்த இடம்‌ எட்டையபுரம்‌. எட்டையபுர சமஸ்தானம்‌ 
நெடுகிலும்‌ ஊர்‌ ஊராய்ப்‌ புலவர்களும்‌ கவிராயர்களும்‌ வாழ்ந்தனர்‌. தேசிகவிநாயகனார்‌ 
கன்னியாகுமரிப்‌ பக்கம்‌ - அதாவது நாஞ்சில்‌ நாட்டில்‌ பிறந்து வளர்ந்தவராய்‌ இருந்தாலும்‌ 
அவர்‌ தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம்‌ திருநெல்வேலி நகர்தான்‌. 


158 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 158 ஓ 20-03-2020 17:48:09 | | 


_ ணா | । ஓ ப ன | | ப। 


பாரதியாரும்‌ தேசிகவிநாயகனாரும்‌ நம்மோடு ஒட்டியவர்கள்‌. அவர்களை விட்டுவிட்டு, 
கொஞ்சம்‌ முந்தியுள்ள கவிஞர்களைப்‌ பார்க்கலாம்‌. கோயில்பட்டியிலிருந்து கிழக்கே எட்டு 
மைல்‌ தூரத்தில்தான்‌ பாரதியாரின்‌ பிறப்பிடமாகிய எட்டையபுரம்‌ இருக்கிறது. அங்கே சுமார்‌ 
இருநாறு வருஷங்களுக்கு முன்‌ இருந்தவர்‌ கடிகைமுத்துப்‌ புலவர்‌. அவர்‌ வெங்கடேசுர 
எட்டப்ப ராஜாவைப்‌ பற்றிப்‌ பல பாடல்கள்‌ பாடியிருக்கிறார்‌. 


மணியாச்சியிலிருந்து ஏழெட்டு மைல்‌ தூரத்தில்‌ தாமிரபரணி நதியும்‌ சிற்றாறும்‌ 
கலக்கிற இடம்தான்‌ சீவலப்பேரி என்கிற முக்கூடல்‌. முக்கூடல்‌ பள்ளு என்னும்‌ பிரபந்தம்‌ 
முக்கூடலைப்‌ பற்றியதுதான்‌. சாதாரணமாக மழை பெய்யாத இடத்தில்‌ மழை பெய்கிறது 
என்றால்‌ குடியானவர்களுக்கு ஒரே கும்மாளி அல்லவா? அந்தக்‌ கும்மாளி, 


ஆற்று வெள்ளம்‌ நாளை வரத்‌ தோற்று தேகுறி - மலை 

யாள மின்னல்‌ ஈழ மின்னல்‌ சூழ மின்னுதே! 
என்ற அடியிலே இருக்கிறது. குடியானவர்களுக்கு இடிமுழக்கம்தான்‌ சங்கீதம்‌; மின்னல்‌ 
வீச்சுத்தான்‌ நடனம்‌. 


இனி, திருநெல்வேலிக்குப்‌ போகலாம்‌. சுமார்‌ முந்நூறு வருஷங்களுக்கு முன்‌ மதுரைப்‌ 
பக்கத்திலிருந்து பலபட்டடைச்‌ சொக்கநாதப்‌ புலவர்‌ நெல்லைக்கு வந்தார்‌. நெல்லையப்பர்‌ 
கோவிலில்‌ எழுந்தருளியுள்ள காந்திமதித்‌ தாயைத்‌ தரிசித்தார்‌. ரொம்ப ரொம்ப உரிமை 
பாராட்டி, சுவாமியிடம்‌ சிபாரிசு செய்யவேண்டும்‌ என்று முரண்டுகிறார்‌. 


திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்குப்‌ போகிற மார்க்கத்திலே பதினெட்டாவது 
மைலில்‌ ஆற்றுக்கு வடகரையில்‌ சீவைகுண்டம்‌ இருக்கிறது. பிள்ளைப்பெருமாள்‌ 
சீவைகுண்டத்துப்‌ பெருமாளைப்‌ பற்றிப்‌ பாடியுள்ளார்‌. ஆற்றுக்குத்‌ தென்கரையில்‌ 
நம்மாழ்வார்‌ அவதார ஸ்தலமான ஆழ்வார்திருநகரி இருக்கிறது. பூர்வத்தில்‌ இதற்குத்‌ 
திருக்குருகூர்‌ என்று பெயர்‌. நம்மாழ்வார்‌ தமது ஈடுபாட்டை ஆயிரம்‌ தமிழ்ப்பாட்டில்‌ 
(திருவாய்மொழியில்‌) வெளியிட்டார்‌. இது தமிழுக்குக்‌ கிடைத்த யோகம்‌. 


இனி மோட்டார்‌ வண்டியை ஒரு முக்கியமான ஊருக்கு விட வேண்டும்‌. கொற்கை 
என்கிற சிறு ஊர்தான்‌ அது. அதன்‌ புகழோ அபாரம்‌. சுமார்‌ இரண்டாயிரம்‌ வருஷத்துக்கு 
முன்னிருந்த ஒரு பெருங்கவிஞர்‌ முத்தொள்ளாயிர ஆசிரியர்‌. பல தேசங்களிலுமிருந்து 
வர்த்தகர்கள்‌ வந்து முத்து வியாபாரம்‌ செய்கிறதை அவர்‌ பார்த்தார்‌. மேற்கே ரோமாபுரி, 
கிரேக்கதேசம்‌ முதல்‌ கிழக்கே சைனா வரையும்‌ கொற்கையிலிருந்தே முத்து போய்க்‌ 
கொண்டிருந்தது. புலவர்‌, முத்து வளத்தை நன்றாய்‌ அனுபவித்தார்‌; பாடினார்‌. 


திருச்செந்தூருக்குச்‌ சுவாமி தெரிசனம்‌ செய்யப்‌ போக வேண்டியதுதான்‌ இனி. 
வழியிலே, காயல்பட்டணத்தில்‌ கொஞ்சம்‌ இறங்கிவிட்டுப்‌ போகலாம்‌. காயல்பட்டணத்தில்‌ 
இருநூற்றைம்பது வருஷத்துக்கு முன்‌ சீதக்காதி என்ற பெரிய வாணிகர்‌ இருந்தார்‌. 
அவருடைய கப்பல்கள்‌ பல தேசங்களுக்கும்‌ சென்று வர்த்தகத்தின்‌ மூலமாக மிகுந்த 
திரவியத்தைச்‌ சம்பாதித்து வந்தன. அவர்‌ தமிழ்ப்‌ புலவர்களுக்குப்‌ பெருங்கொடை கொடுத்து 
வந்தார்‌. அவர்‌ இறந்தபோது, புலவர்கள்‌ இதயத்தில்‌ இடிதான்‌ விழுந்தது. நமசிவாயப்‌ புலவர்‌ 
என்பவர்‌ என்ன ஆற்றாமையோடு அலறுகின்றார்‌ பாருங்கள்‌: 


159 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 159 ஓ 20-03-2020 17:48:09 | | 


பூமாது இருந்தென்‌ புவிமாது இருந்தென்‌ இப்பூதலத்தில்‌ 
நாமாது இருந்தென்ன நாமும்‌ இருந்தென்ன நாவலர்க்குக்‌ 
கோமான்‌ அழகமர்‌ மால்சீதக்‌ காதி கொடைக்கரத்துச்‌ 
சீமான்‌ இறந்திட்ட போதே புலமையும்‌ செத்ததுவே! 


உண்மையான உணர்ச்சி . 


இனிப்‌ போக வேண்டியது திருச்செந்தூருக்குத்தான்‌. திருப்புகழ்‌ பாடிய அருணகிரிநாதர்‌ 
வந்து, நந்தவனங்களைப்‌ பார்த்து அனுபவித்தார்‌. ஏரிநீர்‌ நந்தவனங்களில்‌ கட்டிக்‌ கிடப்பதால்‌ 
சேல்மீன்கள்‌ துள்ளிக்‌ குதிக்கவும்‌ பூஞ்செடி கொடிகளையே அழிக்கவும்‌ தலைப்பட்டன 
என்று பாடியுள்ளார்‌. 

சமுத்திரத்தை முட்டியாகிவிட்டது. மோட்டார்‌ வண்டியைத்‌ திருப்பி, நேரே 
கழுகுமலைக்குப்‌ போவோம்‌. இக்காலத்தில்‌ பாடுகிற காவடிப்பாட்டெல்லாம்‌ கழுகுமலை 
முருகன்‌ மேல்தான்‌. இக்காவடிச்சிந்தைப்‌ பாடியவர்‌ அண்ணாமலையார்‌. காவடிப்பாட்டைக்‌ 
கேட்க வேண்டுமானால்‌, பம்பை, மேளம்‌, ஆட்டம்‌ எல்லாவற்றோடும்‌ கேட்டால்தான்‌ 
ரஸமும்‌, சத்தியும்‌ தெரியும்‌. 

இங்கிருந்து சங்கரன்கோயில்‌ பன்னிரண்டு மைல்‌. பெரிய சிவஸ்தலம்‌. அம்பாள்‌ 
கோமதித்‌ தாய்‌. கோமதித்‌ தாயைப்‌ பற்றி உண்மையான பக்தியும்‌ தமிழ்ப்‌ பண்பும்‌ வாய்ந்த 
ஒரு பாடல்‌. அதைப்‌ பாடியவர்‌ திருநெல்வேலி அழகிய சொக்கநாதர்‌ 

வாடா என அழைத்து வாழ்வித்தால்‌ அம்ம உனைக்‌ 


கூடாதென்‌ றார்‌ தடுப்பார்‌ கோமதித்தாய்‌ ஈஸ்வரியே! 
பக்தியானது தமிழுக்குள்ளே வளைந்து வளைந்து ஓடுவது அழகாய்‌ இருக்கிறது! 


சங்கரன்கோயிலுக்கு வடக்கே எட்டு மைலில்‌ முக்கியமான ஸ்தலம்‌ கருவைநல்லூர்‌. 
இதற்குக்‌ கரிவலம்‌ வந்த நல்லூர்‌ என்றும்‌ பெயர்‌. கோயிலும்‌ சுற்று வீதிகளும்‌ அழகாய்‌ 
அமைந்திருக்கின்றன. இத்திருத்தலத்தின்‌ சிறப்பில்‌ தோய்ந்த புலவர்‌ ஒருவர்‌ திருக்கருவை 
வெண்பா அந்தாதி, பதிற்றுப்பத்தந்தாதி, கலித்துறை அந்தாதி என்ற மூன்று நூல்களைப்‌ 
பாடியிருக்கிறார்‌. அவற்றில்‌ அநேக பாடல்கள்‌ பக்தியும்‌ செய்யுள்‌ நயமும்‌ நிறைந்து, பாடப்‌ 
பாட நாவுக்கு இனிமை தந்து கொண்டிருக்கின்றன. 

இனி. குற்றாலத்துக்கு நேராகப்‌ போகவேண்டும்‌. கவி இல்லாமலே மனசைக்‌ 
கவரக்கூடிய இடம்‌ குற்றாலம்‌. கோயில்‌, அருவி, சோலை பொதிந்த மலை, தென்றல்‌ எல்லாம்‌ 
சேர்ந்து அமைந்திருப்பதைப்‌ பார்த்தால்‌, உலகத்திலேயே இந்த மாதிரி இடம்‌ இல்லை என்றே 
சொல்லலாம்‌. சுமார்‌ ஆயிரத்து முந்நூறு வருஷங்களுக்கு முன்‌ திருஞான சம்பந்தர்‌ இங்கு 
வந்தார்‌. நுண்‌ துளி தூங்கும்‌ குற்றாலம்‌ என்று பாடினார்‌. 

மாணிக்கவாசகரும்‌ ஒரு பாடல்‌ பாடியிருக்கிறார்‌ : 

உற்றாரை யான்‌ வேண்டேன்‌ ஊர்வேண்டேன்‌ பேர்வேண்டேன்‌ 

கற்றாரை யான்வேண்டேன்‌ கற்பனவும்‌ இனி அமையும்‌ 

குற்றாலத்‌ துறைகின்ற கூத்தாஉன்‌ குரைகழற்கே 

கற்றாவின்‌ மனம்போலக்‌ கசிந்துருக வேண்டுவனே! 


160 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 160 ஓ 20-03-2020 17:48:09 | | 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 161 ஓ 20-03-2020 17:48:09 | | 


பிற்காலத்திலே எழுந்த தமிழ்‌ இலக்கியங்களில்‌ முக்கியமானது குற்றாலக்‌ குறவஞ்சி. 
அஃது உண்மையான தமிழ்ப்‌ பண்பும்‌ கவிப்பண்பும்‌ வாய்ந்தது. இருநூற்றைம்பது 
வருஷங்களுக்கு முன்‌ குற்றாலத்துக்குக்‌ கிழக்கே இரண்டு மைலில்‌ உள்ள மேலகரத்தில்‌ 
வாழ்ந்துவந்த திரிகூடராசப்பக்‌ கவிராயர்‌ பாடிய நூல்‌. தமிழ்க்‌ கவியின்‌ உல்லாச 
விளையாட்டு இன்னது என்று தெரிவதற்கு இதிலே ஒரு சிறு பாடலைப்‌ பார்க்கலாம்‌. குறி 
சொல்லுகிற பெண்‌ குற்றாலமலையின்‌ பெருமையைக்‌ கொழிக்கிறாள்‌: 
கயிலை எனும்‌ வடமலைக்குத்‌ தெற்குமலை அம்மே! 
கனகமகா மேருவென நிற்கும்மலை அம்மே! 
துயிலும்‌ அவர்‌ விழிப்பாகி அகிலம்‌ எங்கும்‌ தேடும்‌ 
துங்கர்திரி கூடமலை எங்கள்மலை அம்மே! 


இப்பாட்டு, மலையிலுள்ள அருவிகளைப்‌ போல்‌ கும்மாளி போடுகிறது. 


இத்தகைய சிறப்புமிக்க திருநெல்வேலிக்‌ கவிகளின்‌ கவிதைகளைப்‌ படித்துச்‌ 
சுவைப்போம்‌! 


குறிப்பு: இக்கட்டுரை ஏறத்தாழ எழுபது ஆண்டுகளுக்குமுன்‌ எழுதப்பட்டது. எனவே 
அக்கால நடையில்‌ எழுதப்பட்டுள்ளது. 


திருநெல்வேலிச்‌ சீமை என்று குறிப்பிடப்படுவது இன்றைய திருநெல்வேலி மற்றும்‌ 
தூத்துக்குடி மாவட்டங்கள்‌ இணைந்த பகுதியாகும்‌. 


நூல்‌ வெளி 

டி.கே.சி என அழைக்கப்படும்‌ டி.கே. சிதம்பரநாதர்‌ 
வழக்கறிஞர்‌ தொழில்‌ செய்தவர்‌; தமிழ்‌ எழுத்தாளராகவும்‌ 
= திறனாய்வாளராகவும்‌ புகழ்‌ பெற்றவர்‌; இரசிகமணி 
என்று சிறப்பிக்கப்பட்டவர்‌. இவர்‌ தமது வீட்டில்‌ 'வட்டத்தொட்டி' 
என்னும்‌ பெயரில்‌ இலக்கியக்‌ கூட்டங்கள்‌ நடத்தி வந்தார்‌. இவர்‌ 
கடித இலக்கியத்தின்‌ முன்னோடி, தமிழிசைக்‌ காவலர்‌, வளர்தமிழ்‌ 
ஆர்வலர்‌, குற்றால முனிவர்‌ எனப்‌ பலவாறாகப்‌ புகழப்படுகிறார்‌. இட்ட. 
பாடப்பகுதியில்‌ இடம்பெற்றுள்ள கட்டுரை இவரது இதய ஒலி என்னும்‌ ட 
நூலில்‌ இருந்து தரப்பட்டுள்ளது. 


FON, ்‌ ட்‌ ன்‌ 
இடு கற்பவை கற்றபின்‌ 


உங்களுக்குப்‌ பிடித்த கவிதை ஒன்றைப்‌ பற்றி வகுப்பறையில்‌ கலந்துரையாடுக. 


டி.கே.சி குறிப்பிடும்‌ திருநெல்வேலிக்‌ கவிஞர்கள்‌ பற்றிய செய்திகளைத்‌ தொகுத்து 
எழுதுக. 


161 


கற்கண்டு [1] 


அணி இலக்கணம்‌ 


அணி 


அணி என்னும்‌ சொல்லுக்கு அழகு என்பது பொருள்‌. ஒரு செய்யுளைச்‌ சொல்லாலும்‌, 
பொருளாலும்‌ அழகு பெறச்‌ செய்தலை அணி என்பர்‌. 
உவமை அணி 

மயில்‌ போல ஆடினாள்‌. 


மீன்‌ போன்ற கண்‌. 


இத்தொடர்களைப்‌ படியுங்கள்‌. 
இத்தொடர்களில்‌ நடனம்‌ ஆடும்‌ பெண்ணோடு 
மயிலையும்‌, கண்ணுடன்‌ மீனையும்‌ 
ஒப்பிட்டுள்ளனர்‌. இவ்வாறு ஒப்பிட்டுக்‌ கூறப்படும்‌ பொருளை (மயில்‌, மீன்‌) உவமை 
அல்லது உவமானம்‌ என்பர்‌. உவமையால்‌ விளக்கப்படும்‌ பொருளை உவமேயம்‌ என்பர்‌. 
இத்தொடர்களில்‌ வந்துள்ள 'போல , போன்ற என்பவை உவம உருபுகளாகும்‌. 


அகழ்வாரைத்‌ தாங்கும்‌ நிலம்போலத்‌ தம்மை 
இகழ்வார்ப்‌ பொறுத்தல்‌ தலை (பொறையுடைமை) 


பூமி தன்னைத்‌ தோண்டுபவரைப்‌ பொறுத்துக்‌ கொள்வது போல நாம்‌ நம்மை இகழ்ந்து 
பேசுபவரைப்‌ பொறுத்துக்கொள்ள வேண்டும்‌ என்பது இக்குறளின்‌ பொருள்‌. 


இதில்‌ பூமி தன்னைத்‌ தோண்டுபவரைப்‌ பொறுத்துக்‌ கொள்ளுதல்‌ என்பது உவமை. 
நாம்‌ நம்மை இகழ்ந்து பேசுபவரைப்‌ பொறுத்துக்கொள்ள வேண்டும்‌ என்பது ஒப்பிடப்படும்‌ 
பொருள்‌ (உவமேயம்‌). 'போல' என்பது உவம உருபு. 

ஒரு பாடலில்‌ உவமையும்‌, உவமேயமும்‌ வந்து உவம உருபு வெளிப்படையாக வந்தால்‌ 
அது உவமை அணி எனப்படும்‌. போல, புரைய, அன்ன, இன்ன, அற்று, மான, கடுப்ப, ஒப்ப, 
உறழ போன்றவை உவம உருபுகளாக வரும்‌. 
எடுத்துக்காட்டு உவமை அணி 

தொட்டனைத்து ஊறும்‌ மணற்கேணி மாந்தர்க்குக்‌ 

கற்றனைத்து ஊறும்‌ அறிவு (கல்வி) 

மணற்கேணியில்‌ தோண்டிய அளவிற்கு நீர்‌ ஊறும்‌. மனிதர்கள்‌ கற்கும்‌ அளவிற்கு 
ஏற்ப அறிவு பெருகும்‌ என்பதே இக்குறளின்‌ கருத்தாகும்‌. இதில்‌ தொட்டனைத்து ஊறும்‌ 


162 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 162 ஓ 20-03-2020 17:48:09 | | 


மணற்கேணி என்பது உவமை. மாந்தர்க்குக்‌ கற்றனைத்து ஊறும்‌ அறிவு என்பது உவமேயம்‌. 
இடையில்‌ 'அதுபோல்‌' என்னும்‌ உவம உருபு மறைந்து வந்துள்ளது. 


இவ்வாறு உவமை ஒரு தொடராகவும்‌ உவமேயம்‌ ஒரு தொடராகவும்‌ வந்து உவம உருபு 
மறைந்து வந்தால்‌ அஃது எடுத்துக்காட்டு உவமை அணி எனப்படும்‌. 
இல்பொருள்‌ உவமையணி 

மாலை வெயிலில்‌ மழைத்தூறல்‌ பொன்மழை பொழிந்ததுபோல்‌ தோன்றியது. 

காளை கொம்பு முளைத்த குதிரை போலப்‌ பாய்ந்து வந்தது. 


இத்தொடர்களில்‌ பொன்மழை பொழிந்தது போல்‌, கொம்பு முளைத்த குதிரை போல 
என்னும்‌ உவமைகள்‌ வந்துள்ளன. உலகில்‌ பொன்‌ மழையாகப்‌ பொழிவதும்‌ இல்லை. 
கொம்பு முளைத்த குதிரையும்‌ இல்லை. இவ்வாறு உலகில்‌ இல்லாத ஒன்றை உவமையாகக்‌ 
கூறுவதை இல்பொருள்‌ உவமை அணி என்பர்‌. 


சவ ப்‌ © © 
[a த.ம கற்பவை கற்றபின்‌ 


பின்வரும்‌ தொடர்களில்‌ உள்ள உவமை, உவமேயம்‌, உவம உருபு ஆகியவற்றைக்‌ 
கண்டறிந்து எழுதுக. 


, 
2 | | எல | சன 


அகச்‌ . 


குறுவினா 


1. உவமை, உவமேயம்‌, உவம உருபு விளக்குக. 


2. உவமை அணிக்கும்‌ எடுத்துக்காட்டு உவமை அணிக்கும்‌ உள்ள வேறுபாடு 


யாது? 


163 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 163 ஓ 20-03-2020 17:48:10 | | 


மொழியை ஆள்வோம்‌! 


ப்‌) 


கேட்க. 


புகழ்‌ பெற்ற கவிஞர்‌ ஒருவரது உரையின்‌ ஒலிப்பதிவைக்‌ கேட்டு மகிழ்க. 
கீழ்க்காணும்‌ தலைப்புகளுள்‌ ஒன்று பற்றி இரண்டு நிமிடம்‌ பேசுக. 

1. நான்‌ விரும்பும்‌ கவிஞர்‌. 

2. எனக்குப்‌ பிடித்த பாடல்‌. 
சொல்லக்‌ கேட்டு எழுதுக. 

1. மாடுகள்‌ கொண்டு நிலத்தை உழுதனர்‌. 


2. நீர்வளம்‌ மிக்க ஊர்‌ திருநெல்வேலி. 
3. நெல்லையில்‌ தமிழ்க்‌ கவிஞர்‌ பலர்‌ வாழ்ந்தனர்‌. 
4. அகத்தியர்‌ வாழ்ந்த மலை பொதிகை மலை. 
5. இல்லாத பொருளை உவமையாக்குவது இல்பொருள்‌ உவமை அணி. 
பாடலைப்‌ படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. 
பனை மரமே பனை மரமே 
ஏன்‌ வளந்தே இத்‌ தூரம்‌? 
ஓ குடிக்கப்‌ பதணியானேன்‌! 7 
கொண்டு விற்க நுங்கானேன்‌! 
தூரத்து மக்களுக்குத்‌ 
தூதோலை நானானேன்‌! 
அழுகிற பிள்ளைகட்குக்‌ 
கிலுகிலுப்பை நானானேன்‌! 
கைதிரிக்கும்‌ கயிறுமானேன்‌! 
கன்றுகட்டத்‌ தும்புமானேன்‌! 
- நாட்டுப்புறப்பாடல்‌ 
வினாக்கள்‌ 
1. பனை மரம்‌ தரும்‌ உணவுப்‌ பொருள்கள்‌ யாவை? 
2. பனை மரம்‌ யாருக்குக்‌ கிலுகிலுப்பையைத்‌ தரும்‌? 
3. 'தூதோலை என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதுக. 
4. பனைமரம்‌ மூலம்‌ நமக்குக்‌ கிடைக்கும்‌ பொருள்களைப்‌ பட்டியலிடுக. 


5. பாடலுக்கு ஏற்ற தலைப்பை எழுதுக. 
பின்வரும்‌ தலைப்பில்‌ கட்டுரை எழுதுக. 
என்னைக்‌ கவர்ந்த நூல்‌. 
164 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 164 ஓ 20-03-2020 17:48:10 | | 


Ae மொழியோடு விளையாடு 


குறுக்கெழுத்துப்‌ புதிர்‌. 


தமிழ்நாட்டில்‌ உள்ள ஊர்ப்‌ பெயர்களையும்‌ அவற்றின்‌ சிறப்பையும்‌ அறிவோம்‌. 


© © 
இடமிருந்து வலம்‌ வலமிருந்து இடம்‌ 
1. பின்னலாடை நகரம்‌ 3. மலைக்கோட்டை நகரம்‌ 
2. மலைகளின்‌ அரசி 5. ஏழைகளின்‌ ஊட்டி 
6. தமிழகத்தின்‌ தலைநகரம்‌ 8. மாங்கனித்‌ திருவிழா 
13. நெற்களஞ்சியம்‌ 11. மஞ்சள்‌ மாநகரம்‌ 
மேலிருந்து கீழ்‌ கீழிருந்து மேல்‌ 
1. பூட்டு நகரம்‌ 9. பட்டாசு நகரம்‌ 
3. தேர்‌ அழகு நகரம்‌ 10. துங்கா நகரம்‌ 
4. தெற்கு எல்லை 12. மலைகளின்‌ இளவரசி 
7. புலிகள்‌ காப்பகம்‌ 14. கர்மவீரர்‌ நகரம்‌ 


தொடருக்குப்‌ பொருத்தமான உவமையை எடுத்து எழுதுக. 


1. என்தாயார்‌ என்னை டட காத்து வளர்த்தார்‌. 


(கண்ணை இமை காப்பது போல / தாயைக்‌ கண்ட சேயைப்‌ போல) 


165 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 165 ஓ 20-03-2020 17:48:10 | | 


_ ணா | । ஓ ப ன | | ப। 


நானும்‌ என்தோழியும்‌ இணைந்து இருப்போம்‌. 
(இஞ்சி தின்ற குரங்கு போல / நகமும்‌ சதையும்‌ போல) 


திருவள்ளுவரின்‌ புகழை ______ டட உலகமே அறிந்துள்ளது. 


(எலியும்‌ பூனையும்‌ போல / உள்ளங்கை நெல்லிக்கனி போல) 


அப்துல்‌ கலாமின்‌ புகழ்‌ உலகெங்கும்‌ பரவியது. 


(குன்றின்மேலிட்ட விளக்கு போல / குடத்துள்‌ இட்ட விளக்கு போல) 


சிறுவயதில்‌ நான்‌ பார்த்த நிகழ்ச்சிகள்‌ ____ என்‌ மனத்தில்‌ பதிந்தன. 


(கிணற்றுத்தவளை போல / பசுமரத்தாணி போல) 


கொடுக்கப்பட்டுள்ள ஊரின்‌ பெயர்களில்‌ இருந்து புதிய சொற்களை உருவாக்குக. 
(எ.கா திருநெல்வேலி - திரு, நெல்‌, வேலி, வேல்‌ 


Ls 


2. 


3. 


நாகப்பட்டினம்‌ - 


கன்னியாகுமரி - 
செங்கல்பட்டு ன ட அ அத்த ட னத்தை தது அட்டி த்தை 
உதகமண்டலம்‌ - 


பட்டுக்கோட்டை - 


Se நிற்க அதற்குத்‌ தக... 


என்‌ பொறுப்புகள்‌... 


1. 


2. 


நகரங்களின்‌ சிறப்புத்‌ தன்மையை அறிந்து போற்றுவேன்‌. 


ஒவ்வொரு ஊரிலும்‌ நடைபெறும்‌ தொழில்களின்‌ சிறப்பை அறிந்து தொழில்‌ 
செய்வோரை மதிப்பேன்‌. 


கலைச்சொல்‌ அறிவோம்‌. 


நாகரிகம்‌ - Civilization வேளாண்மை - Agriculture 

நாட்டுப்புறவியல்‌ - Folklore கவிஞர்‌ - Poet 

அறுவடை - Harvest நெற்பயிர்‌ - Paddy 

நீர்ப்பாசனம்‌ - Irrigation பயிரிடுதல்‌ - Cultivation 

அயல்நாட்டினர்‌ - Foreigner உழவியல்‌ - Agronomy 
Ex 


Cc» இணையத்தில்‌ காண்க 


திருநெல்வேலிப்‌ பகுதியில்‌ வழங்கி வரும்‌ நாட்டுப்புறப்‌ பாடல்களில்‌ - தொழில்‌, வணிகம்‌ 
சார்ந்த பாடல்களை இணையத்தில்‌ தேடி எழுதி வருக. 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 166 ஓ 20-03-2020 17:48:10 | | 


166 


ஒப்புரவு ஒழுகு 


ப 
a த்‌ 


படம்‌ அத்‌ சவலை: 


TTT 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ இ 


பாடலின்‌ பொருள்‌ அறிய அகராதியைப்‌ பயன்படுத்தும்‌ திறன்‌ பெறுதல்‌ 


> அறதெறிச்சாரப்‌ பாடலில்‌ உள்ள உருவகத்தையும்‌ அறக்கருத்துகளை 
எடுத்துரைக்கும்‌ பாங்கினையும்‌ படித்தறிதல்‌ 


> ஒரு கருத்தை மையப்படுத்திய கட்டுரைகளின்‌ கருத்து வெளிப்பாட்டுத்‌ தன்மையினை 
உணர்ந்து பயன்படுத்துதல்‌ 


> படக்காட்சிகள்‌ வழி கருத்துகளைப்‌ புரிந்து கொள்ளுதல்‌ 


> பாடல்களில்‌ இடம்பெறும்‌ அணிகளை அடையாளம்‌ காணும்‌ திறன்‌ பெறுதல்‌ 


167 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 167 ஓ 20-03-2020 17:48:10 | | 


ST4L5U 


உள்ளத்தூய்மையோடு நன்னெறியில்‌ நடப்பதே சான்றோரின்‌ 
இயல்பு. இறைவழிபாட்டில்‌ சடங்குகளை விட உள்ளத்‌ 
தூய்மையே முதன்மையானது. இயற்கையையும்‌ தம்‌ உள்ளத்து 

நுழையும்முன்‌ அன்பையும்‌ விளக்காக ஏற்றி வழிபட்ட சான்றோர்களின்‌ 
பாடல்களைக்‌ கற்று மகிழ்வோம்‌. 


வையம்‌ தகளியா வார்கடலே நெய்யாக 
வெய்ய கதிரோன்‌ விளக்காகச்‌ - செய்ய 
சுடர்‌ஆழியான்‌ அடிக்கே சூட்டினேன்‌ சொல்மாலை 


ஸ்‌ இடர்‌ஆழி நீங்குகவே என்று* 


- பொய்கையாழ்வார்‌ 
al l= 
சொல்லும்‌ பொருளும்‌ 
வையம்‌ - உலகம்‌ 
வெய்ய - வெப்பக்ககிர்‌ வீசும்‌ இடர்‌ஆழி - துன்பக்கடல்‌ 
சுடர்‌ஆழியான்‌ - ஒளிவிடும்‌ சக்கரத்தை சொல்மாலை - பாமாலை 
உடைய திருமால்‌ 


பாடலின்‌ பொருள்‌ 

பூமியை அகல்விளக்காகவும்‌, ஒலிக்கின்ற கடலை நெய்யாகவும்‌, வெப்பக்கதிர்‌ வீசும்‌ 
கதிரவனைச்‌ சுடராகவும்‌ கொண்டவன்‌ திருமால்‌. சிவந்த ஒளிவீசும்‌ சக்கரத்தை உடைய 
அவனது திருவடிகளுக்கு என்‌ துன்பக்கடல்‌ நீங்க வேண்டிப்‌ பாடலால்‌ மாலை சூட்டினேன்‌. 


நூல்‌ வெளி 
பொய்கையாழ்வார்‌ காஞ்சிபுரத்திற்கு அருகிலுள்ள திருவெஃகா என்னும்‌ ஊரில்‌ 


பிறந்தவர்‌. நாலாயிரத்‌ திவ்வியப்‌ பிரபந்தத்தில்‌ உள்ள முதல்‌ திருவந்தாதி இவர்‌ 
பாடியதாகும்‌. அதன்‌ முதல்‌ பாடல்‌ நமக்குக்‌ கொடுக்கப்பட்டூள்ளது. 


168 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 168 ஓ 20-03-2020 17:48:11 | | 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 169 ஓ 20-03-2020 17:48:11 | | 


; TT 
அன்பே தகளியா ஆர்வமே நெய்யாக 
இன்புருகு சிந்தை இடுதிரியா - நன்புஉருகி 
ர ஞானச்சுடர்‌ விளக்கு ஏற்றினேன்‌ நாரணற்கு 

[எள்‌ 


ஞானத்தமிழ்‌ புரிந்த நான்‌ 
- பூதத்தாழ்வார்‌ 
al = 
சொல்லும்‌ பொருளும்‌ 
தகளி - அகல்விளக்கு நாரணன்‌ - திருமால்‌ 


ஞானம்‌ - அறிவு 


பாடலின்‌ பொருள்‌ 


ஞானத்தமிழ்‌ பயின்ற நான்‌ அன்பையே அகல்விளக்காகவும்‌, ஆர்வத்தையே 
நெய்யாகவும்‌, இனிமையால்‌ உருகும்‌ மனத்தையே இடுகின்ற திரியாகவும்‌ கொண்டு, ஞான 
ஒளியாகிய சுடர்‌ விளக்கை மனம்‌ உருக திருமாலுக்கு ஏற்றினேன்‌. 


நூல்‌ வெளி 


பூதத்தாழ்வார்‌ சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில்‌ பிறந்தவர்‌. இவர்‌ 
நாலாயிரத்‌ திவ்வியப்‌ பிரபந்தத்தில்‌ இரண்டாம்‌ திருவந்தாதியை இயற்றியுள்ளார்‌. 
நம்‌ பாடப்பகுதி இரண்டாம்‌ திருவந்தாதியில்‌ உள்ள முதல்பாடலாகும்‌. 


தெரிந்து தெளிவோம்‌ தெரிந்து தெளிவோம்‌ 


ஒரு பாடலின்‌ இறுதி எழுத்தோ, திருமாலைப்‌ போற்றிப்‌ பாடியவர்கள்‌ 
அசையோ, சொல்லோ அடுத்து வரும்‌ பன்னிரு ஆழ்வார்கள்‌. அவர்கள்‌ பாடிய 
பாடலுக்கு முதலாக அமைவதை பாடல்களின்‌ தொகுப்பு நாலாயிரத்‌ 
அந்தாதி என்பர்‌. (அந்தம்‌ - முடிவு, ஆதி திவ்விய பிரபந்தம்‌ ஆகும்‌. இதனைத்‌ 
- முதல்‌). தொகுத்தவர்‌ நாதமுனி ஆவார்‌. 
இவ்வாறு அந்தாதியாக அமையும்‌ பன்னிரு ஆழ்வார்களுள்‌ பொய்கை 
பாடல்களைக்‌ கொண்டு அமைவது யாழ்வார்‌, பூதத்தாழ்வார்‌, பேயாழ்வார்‌ 
அந்தாதி என்னும்‌ சிற்றிலக்கிய ஆகிய மூவரையும்‌ முதலாழ்வார்கள்‌ 
வகையாகும்‌. என்பர்‌. 


169 


_ ணா | । ஓ | னை | | ப। 


கலவ © ட்‌ ள்‌ 
உழு கற்பவை கற்றபின்‌ 


பன்னிரு ஆழ்வார்களின்‌ பெயர்களைத்‌ திரட்டுக 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 
1. "இடர்‌ ஆழி நீங்குகவே' - இத்தொடரில்‌ அடிக்கோடிட்ட சொல்லின்‌ பொருள்‌_____ 
௮) துன்பம்‌ ஆ) மகிழ்ச்சி இ) ஆர்வம்‌ ஈ) இன்பம்‌ 
2 'ஞானச்சுடர்‌' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது __________ 
௮) ஞான - சுடர்‌ ஆ) ஞானச்‌ - சுடர்‌ இ) ஞானம்‌ - சுடர்‌ FF) ஞானி * சுடர்‌ 


3. இன்பு 4 உருகு என்பதனைச்‌ சேர்த்தெழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ 


௮) இன்பு உருகு ஆ) இன்பும்‌ உருகு இ) இன்புருகு ஈ) இன்பருகு 
இ பொருத்துக. இ 
1. அன்பு - நெய்‌ 
2. ஆர்வம்‌ ன்‌ தகளி 
3. சிந்தை - விளக்கு 
4. ஞானம்‌ -  இடுதிரி 
குறுவினா 


1. பொய்கையாழ்வாரும்‌ பூதத்தாழ்வாரும்‌ அகல்விளக்காக எவற்றை 
உருவகப்படுத்துகின்றனர்‌? 
2. பொய்கை ஆழ்வார்‌ எதற்காகப்‌ பாமாலை சூட்டுகிறார்‌? 
சிறுவினா 
பூதத்தாழ்வார்‌ ஞானவிளக்கு ஏற்றும்‌ முறையை விளக்குக. 
சிந்தனை வினா 


பொய்கையாழ்வார்‌ ஞானத்தை விளக்காக உருவகப்படுத்துகிறார்‌. நீங்கள்‌ எவற்றை 
எல்லாம்‌ விளக்காக உருவகப்படுத்துவீர்கள்‌? 


170 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 170 ஓ 20-03-2020 17:48:11 | | 


இளமைப்பருவம்‌ எதனையும்‌ எளிதில்‌ கற்றுக்கொள்ளும்‌ 
பருவமாகும்‌. இப்பருவத்தில்‌ கல்வியை மட்டுமல்லாது 
நற்பண்புகளையும்‌ கற்றுக்கொள்ள வேண்டும்‌. அது 
நுழையும்முன்‌ வாழ்வு முழுமைக்கும்‌ பயனளிக்கும்‌. அறநெறிகளை 
இளமைப்பருவத்தில்‌ கற்றுக்கொள்வதை உழவுத்தொழிலோடு 


ஒப்பிட்டுக்‌ கூறும்‌ பாடல்‌ ஒன்றனை அறிவோம்‌. 


்‌ ண ற்‌ 
இன்சொல்‌ விளைநிலனா ஈதலே வித்தாக 
வன்சொல்‌ களைகட்டு வாய்மை எருவட்டி 
“T அன்புநீர்‌ பாய்ச்சி அறக்கதிர்‌ ஈனலர்‌ 

வ்‌ 


பைங்கூழ்‌ சிறுகாலைச்‌ செய்‌* 


- முனைப்பாடியார்‌ 
ணை ௮ (0 டம 
சொல்லும்‌ பொருளும்‌ 
வித்து - விதை தளை - வேண்டாத செடி 
என - பெற பைங்கூழ்‌ - பசுமையான பயிர்‌ 
நிலன்‌ - நிலம்‌ வன்சொல்‌ - கடுஞ்சொல்‌ 


பாடலின்‌ பொருள்‌ 


இனிய சொல்லையே விளைநிலமாகக்‌ கொள்ளவேண்டும்‌. அதில்‌ ஈகை என்னும்‌ 
பண்பை விதையாக விதைக்க வேண்டும்‌. வன்சொல்‌ என்னும்‌ களையை நீக்க வேண்டும்‌. 
உண்மை பேசுதல்‌ என்னும்‌ எருவினை இடவேண்டும்‌. அன்பாகிய நீரைப்‌ பாய்ச்ச 
வேண்டும்‌. அப்போதுதான்‌ அறமாகிய கதிரைப்‌ பயனாகப்‌ பெற முடியும்‌. இளம்‌ வயதிலேயே 
இச்செயல்களைச்‌ செய்ய வேண்டும்‌. 


நூல்‌ வெளி 
முனைப்பாடியார்‌ திருமுனைப்பாடி என்னும்‌ ஊரைச்‌ சேர்ந்த சமணப்புலவர்‌. 
இவரது காலம்‌ பதின்மூன்றாம்‌ நூற்றாண்டு. 


இவர்‌ இயற்றிய அறநெறிச்சாரம்‌ 225 பாடல்களைக்‌ கொண்டது. அறநெறிகளைத்‌ 
தொகுத்துக்‌ கூறுவதால்‌ இந்நூல்‌ அறநெறிச்சாரம்‌ எனப்‌ பெயர்பெற்றது. இந்நூலின்‌ 
பதினைந்தாம்‌ பாடல்‌ நமக்குப்‌ பாடமாகத்‌ தரப்பட்டுள்ளது. 


171 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 171 ஓ 20-03-2020 17:48:12 | | 


_ ணா | । ஓ | னை | | ப। 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 172 ஓ 20-03-2020 17:48:12 | | 


சிவ 2 ்‌ 
டு கற்பவை கற்றபின்‌ 


1. பிறருடன்‌ பேசும்போது நீங்கள்‌ பயன்படுத்தும்‌ இன்சொற்களைத்‌ தொகுத்துக்‌ கூறுக. 


2. உன்‌ அன்னை பயன்படுத்திய இன்சொல்லால்‌ நீ மகிழ்ந்த நிகழ்வு ஒன்றைக்‌ கூறுக. 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. காந்தியடிகள்‌ எப்போதும்‌ ----------- ப்‌ பேசினார்‌ 
௮) வன்சொற்களை ஆ) அரசியலை இ) கதைகளை ஈ) வாய்மையை 
2. 'இன்சொல்‌' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது __________ 
அ) இனிய + சொல்‌ அ) இன்மை4 சொல்‌ இ) இனிமை 4 சொல்‌ ஈ) இன்‌ சொல்‌ 
3. அறம்‌ - கதிர்‌ என்பதனைச்‌ சேர்த்தெழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ __________ 


௮) அற கதிர்‌ ஆ) அறுகதிர்‌ இ) அறக்கதிர்‌ ஈ) அறம்கதிர்‌ 


4. 'இளமை' என்னும்‌ சொல்லின்‌ எதிர்ச்சொல்‌ 


௮) முதுமை ஆ) புதுமை இ) தனிமை ஈ) இனிமை 
பொருத்துக. 
1. விளைநிலம்‌ - உண்மை 
2. விதை - இன்சொல்‌ 
3. களை - ஈகை 
4. உரம்‌ - வன்சொல்‌ 
குறுவினா 


1. அறக்கதிர்‌ விளைய எதனை எருவாக இடவேண்டும்‌ என முனைப்பாடியார்‌ 


கூறுகிறார்‌? 
2. நீக்கவேண்டிய களை என்று அறநெறிச்சாரம்‌ எதனைக்‌ குறிப்பிடுகிறது? 
சிறுவினா 
இளம்‌ வயதிலேயே செய்ய வேண்டிய செயல்களாக முனைப்பாடியார்‌ கூறுவன யாவை? 


சிந்தனை வினா 


இளம்‌ வயதிலேயே நாம்‌ கற்றுக்கொள்ள வேண்டிய நற்பண்புகள்‌ எவை எனக்‌ 
கருதுகிறீர்கள்‌? 


172 


உரைநடை உலகம்‌ [1] 


ஒப்புரவு நெறி 


மனிதர்கள்‌ தனித்து வாழப்‌ பிறந்தவர்கள்‌ அல்லர்‌. 
சமுதாயமாகக்‌ கூடி வாழ்ந்து ஒருவருக்கொருவர்‌ உதவி 
ட்டு செய்து வாழப்பிறந்தவர்கள்‌. பிறருக்கு உதவி செய்யும்‌ பொழுது 
நுழையுமமுன்‌ அவர்களுக்குத்‌ தாழ்வு ஏற்படாவண்ணம்‌ உதவுவதே சிறந்த 
பண்பாகும்‌. அறநெறியில்‌ பொருளீட்டித்‌ தாமும்‌ வாழ்ந்து 
பிறரையும்‌ வாழ வைப்பதே ஒப்புரவு நெறியாகும்‌. அதனைப்‌ 

பற்றிய சிந்தனைகளை அறிவோம்‌. 


இந்த மானுடப்‌ பிறவி தற்செயலாகவோ விபத்தின்‌ காரணமாகவோ அமைந்தது 
அன்று. இஃது ஓர்‌ அரிய வாய்ப்பு. ஒரே ஒரு தடவை மட்டுமே வழங்கப்‌ பெறும்‌ வாய்ப்பு. 
இந்தப்‌ பிறவியை மதித்துப்‌ போற்றிப்‌ பயன்‌ கொள்ளுதல்‌ கடமை. அதனால்‌ எவ்வளவு 
நாள்‌ வாழ்ந்தோம்‌ என்பது அல்ல, எப்படி வாழ்ந்தோம்‌ என்பதே கேள்வி. வாழ்ந்த காலம்‌ 
எந்தமுத்திரையைப்‌ பெற்றது? வாழ்ந்த காலம்‌ ஏதாவது அடையாளங்களைப்‌ பெற்றதா? நம்‌ 
பெயர்‌ காலந்தோறும்‌ பேசப்படுமா என்றெல்லாம்‌ சிந்திப்பவர்கள்‌ வாழும்நெறி பற்றிக்‌ 
கவலைப்படுவார்கள்‌: குறிக்கோளுடன்‌ வாழத்தலைப்படுவார்கள்‌. 


வாழ்வின்‌ குறிக்கோள்‌ 

வாழ்க்கை குறிக்கோள்‌ உடையது. அக்குறிக்கோள்‌ எது? தாம்‌ வாழ்வதா? தாம்‌ 
வாழ்தல்‌ என்பது சாதனை ஆதலால்‌, தாம்‌ வாழ்தல்‌ என்பது எளிய ஒன்று. இயற்கையே கூட 
வாழ்வித்துவிடும்‌. நல்ல சமூக அமைப்பும்‌ அரசும்‌ தோன்றிவிட்டால்‌ தாம்‌ வாழ்தல்‌ என்பது 


173 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 173 ஓ 20-03-2020 17:48:12 | | 


ப ணா | । ஓ ப னை | | ப। 


எளிது. வாழ்க்கை, தொண்டினையே குறிக்கோளாக உடையது. இந்தக்‌ குறிக்கோளுடன்தான்‌ 
ஒப்புரவு நெறியைத்‌ திருக்குறள்‌ அறிமுகப்படுத்துகிறது. திருக்குறள்‌ நெறியில்‌ மக்கள்‌ 
ஒருவருக்கொருவர்‌ கடமைகளைச்‌ செய்வதற்கு உரியவர்கள்‌. உரிமைகளைப்‌ பெறுவதற்கும்‌ 
உரியவர்கள்‌. ஒருவர்‌ எல்லாருக்காகவும்‌, எல்லாரும்‌ ஒருவருக்காகவும்‌ என்னும்‌ 
பொதுவுடைமை நெறியே திருவள்ளுவரின்‌ வாழும்‌ நெறி. 
வாழ்வும்‌ ஒப்புரவும்‌ 

ஒருவர்‌ செய்யும்‌ செயலானது அது தரும்‌ பயனைவிட, செய்பவரின்‌ மனப்பாங்கு, 
உணர்வு ஆகியவற்றின்‌ அடிப்படையிலேயே மதிப்பிடப்படுகிறது. தரத்தைக்‌ காட்டுகிறது. 
ஒருவருக்கொருவர்‌ உதவி செய்து கொள்ளுதல்‌ மட்டும்‌ போதாது. உதவி செய்தல்‌ எதற்காக? 
தற்காப்புக்காகவும்‌ இலாபத்திற்காகவும்கூட உதவி செய்யலாமே! சொல்லப்போனால்‌ 
இத்தகைய உதவிகள்‌ ஒருவகையில்‌ வாணிகம்‌ போலத்தான்‌. அதே உதவியைக்‌ கட்டுப்பாட்டு 
உணர்வுடன்‌, உதவி பெறுபவரை உறவுப்பாங்கில்‌ எண்ணி, உரிமை உடையவராக நினைந்து, 
உதவிசெய்வதற்குப்‌ பதில்‌ அவரே எடுத்துக்‌ கொள்ளும்‌ உரிமையை வழங்குதல்‌ ஒப்புரவு 
ஆகும்‌. 
ஒப்புரவின்‌ இயல்பு 

ஒப்புரவில்‌ பெறுபவர்‌ அந்நியர்‌ அல்லர்‌: உறவினர்‌. கடமையும்‌ உரிமையும்‌ உடையவர்‌. 
ஒப்புரவுநெறி சார்ந்த வாழ்க்கையில்‌ வள்ளல்கள்‌ இல்லை. வாங்குபவரும்‌ இல்லை. 
ஒப்புரவுநெறி சார்ந்த வாழ்க்கையில்‌ உடைமைச்சார்பு இறுக்கமான தனியுடைமையாக 
இல்லாமல்‌ அறநெறி சார்ந்த குறிக்கோளுடைய உடைமையாக அமையும்‌. ஒப்புரவில்‌ ஈதல்‌- 
ஏற்றல்‌ என்பதன்‌ வழியாக அமையும்‌ புரவலர்‌- இரவலர்‌ உறவு இல்லை. ஒப்புரவுநெறி 
சார்ந்த வாழ்க்கை உரிமையும்‌ கடமையும்‌ உடைய வாழ்வு முறையாக அமைவதால்‌ 
கடமைகள்‌ உரிமைகளை வழங்குகின்றன. 


பொருள்ஈட்டலும்‌ ஒப்புரவும்‌ 


பொருள்‌ ஈட்டலிலும்‌ அந்தப்‌ பொருளை நுகர்தலிலும்‌ அறிவியல்‌ பாங்கு தேவை. 
அயலவர்‌ உண்ணாது இருக்கும்போது நாம்‌ மட்டும்‌ உண்பது நெறியும்‌ அன்று: முறையும்‌ 
அன்று. அதுமட்டுமல்ல, பாதுகாப்பும்‌ அன்று. அயலவன்‌ விழித்து எழுந்தால்‌ நமது நிலை 
பாதிக்கும்‌. ஆதலால்‌ வாழ்வு அறநிலையப்‌ பாதுகாவல்‌ வாழ்வாக அமைய வேண்டும்‌. 
இம்முறையை அப்பரடிகள்‌ எடுத்துக்‌ கூறினார்‌. அண்ணல்‌ காந்தியடிகள்‌ வழிமொழிந்தார்‌. 
பாவேந்தர்‌ பாரதிதாசனும்‌ உலகம்‌ உண்ண உண்‌: உடுத்த உடுப்பாய்‌ என்றார்‌. செல்வத்துப்‌ 
பயன்‌ ஒப்புரவு வாழ்க்கை. 


பொருளீட்டல்‌ தான்மட்டும்‌ வாழ்வதற்காக என்பது அறிவியல்‌ கருத்து அன்று. 
பொருளீட்டும்‌ வாழ்க்கையேகூடச்‌ சமூக வாழ்க்கைதான்‌. மற்றவர்களுக்கு வழங்கி, 
மகிழ்வித்து மகிழ, வாழ்வித்து வாழப்‌ பொருள்‌ தேவை என்பதே பொருளீட்டலுக்கு உரிய ௧௬. 
இரப்பார்க்கு இல்லென்று இயைவது கரத்தல்‌ அறிவியல்‌ அன்று; அறமும்‌ அன்று. செய்வது 
செய்து பொருள்‌ ஈட்டி இரப்பார்‌ துன்பத்தை மாற்றுவதே சமூகத்தின்‌ பொது நிலை. பொருள்‌ 
ஈட்டல்‌, சேர்த்தல்‌, பாதுகாத்தல்‌ மனித வாழ்க்கையில்‌ நடைபெறும்‌ ஒரு பணி - இல்லை - 
ஒரு போராட்டம்‌. பொருள்‌ தேடுவது ஒரு பெரிய காரியம்‌. அதைவிடப்‌ பெரிய காரியம்‌ அதை 
முறையாக அனுபவிப்பதும்‌ கொடுத்து மகிழ்வதும்‌ ஆகும்‌. 


174 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 174 ஓ 20-03-2020 17:48:12 | | 


வறுமையைப்‌ பிணி என்றும்‌ செல்வத்தை மருந்து என்றும்‌ கூறுவது தமிழ்‌ மரபு. 
பொருள்‌ தேடல்‌ வாழ்க்கையின்‌ லட்சியம்‌ அன்று. பொருள்‌ வாழ்க்கையின்‌ கருவியே. நல்ல 
அறிவும்‌ பண்பும்‌ உடையவர்களுக்குப்‌ பணம்‌ பணியாள்‌. ஆனால்‌, இவை இல்லாதவர்க்கோ 
மோசமான எசமானன்‌. வாழ்க்கையை உணர்ந்து கொள்ளச்‌ செல்வம்‌ மட்டுமன்றி 
வறுமையும்கூடத்‌ துணை செய்யும்‌. பொருளும்‌ தேவை; அதைத்‌ துய்க்கத்‌ திறனும்‌ தேவை. 
பொருளை மற்றவர்களுக்குக்‌ கொடுத்து மகிழ்ச்சி பெறலாம்‌. செல்வத்தைத்‌ தனியே 
அனுபவித்தல்‌ இழத்தலுக்குச்‌ சமம்‌. 

செல்வத்துப்‌ பயனே ஈதல்‌ 

துய்ப்பேம்‌ எனினே தப்புந பலவே (புறம்‌ 189; 7-8) 
என்கிறது புறநானூறு. 
ஒப்புரவின்‌ பயன்‌ 

ஊருணி, தேவைப்படுவோர்‌ அனைவரும்‌ தண்ணீர்‌ எடுத்துக்‌ குடிப்பதற்கு உரிமை 
உடையது. அதைத்‌ தடுப்பார்‌ யாருமில்லை. ஊருணித்தண்ணீர்‌ எடுத்து அனுபவிக்கப்படுவது. 
பழுத்த பயன்மரத்தின்‌ கனிகளை அனைவரும்‌ எடுத்து அனுபவிக்கலாம்‌. பயன்மரம்‌ 
பழங்களைத்‌ தருவது உரிமை எல்லைகளைக்‌ கவனத்தில்‌ கொண்டல்ல. மருந்துமரம்‌ உதவி 
செய்தலில்‌ தன்னை மறந்த நிலையிலான பயன்பாட்டு நிலை ஒன்றே காணப்பெறுகிறது. 
நோயுடையார்‌ எல்லாரும்‌ பயன்படுத்தலாம்‌. ஒப்புரவை விளக்கப்‌ பயன்படுத்தியுள்ள இந்த 
உவமைகள்‌ இன்றும்‌ பயன்படுத்தத்‌ தக்கவையாகவே அமைந்துள்ளன. ஆயினும்‌ ஊருணி, 
பயன்மரம்‌, மருந்துமரம்‌ ஆகியன மனிதர்கள்‌ தம்‌ படைப்பாற்றலைக்‌ கொண்டு படைத்தவை 
என்பதை நினைவில்‌ கொள்க! 


ஒப்புரவும்‌ கடமையும்‌ 

ஊருணியை அகழ்ந்தவன்‌ மனிதன்‌. அந்த ஊருணியில்‌ தண்ணீரைக்‌ கொணர்ந்து 
தேக்கியது யார்‌? மனிதர்தாம்‌. ஊருணியை அமைத்துத்‌ தண்ணீரைச்‌ தேக்கும்‌ கடமை 
பொறுப்புணர்வுடன்‌ கூட்டுப்‌ பொறுப்புடன்‌ செய்யப்‌ பெற்றால்கான்‌ ஊருணியில்‌ கண்ணீர்‌ 
நிறையும்‌. பலரும்‌ எடுத்துக்‌ குடிக்கலாம்‌. பயன்தரும்‌ மரங்களை வளர்த்தால்கான்‌ கனிகள்‌ 
கிடைக்கும்‌. தின்று அனுபவிக்கலாம்‌. 

தெரிந்து தெளிவோம்‌ 

இங்கும்‌ மனிதனின்‌ படைப்பைத்‌ ம்‌ 
தொடர்ந்துதான்‌ நுகர்வு வருகிறது: ஊருணி நீர்நிறைந்து அற்றே உலகவாம்‌ 
க்‌ வருகிறது. அதேபோல பேரறி வாளன்‌ திரு. (குறள்‌. 215) 
மருந்துமரங்களையும்‌ நட்டு 
வளர்த்தால்தான்‌ பயன்படுத்த முடியும்‌. 
ஆதலால்‌ ஒப்புரவாண்மையுடன்‌ வாழ 
முதலில்‌ தேவைப்படுவது உழைப்பு: 


உலகினர்‌ விரும்புமாறு உதவி செய்து வாழ்பவரது 
செல்வமானது ஊருணியில்‌ நிரம்பிய நீர்போலப்‌ 


பலருக்கும்‌ பயன்படும்‌. 


கூட்டு உழைப்பு. பொருள்களைப்‌ பயன்மரம்‌ உள்ளூர்ப்‌ பழுத்துஅற்றால்‌ செல்வம்‌ 
படைக்கும்‌ கடமைகள்‌ நிகழாத வரையில்‌ நயனுடை யான்கண்‌ படின்‌. (குறள்‌. 216) 
ஒப்புரவு வாழ்வு மலராது. கடமைகள்‌ நற்பண்பு உடையவரிடம்‌ செல்வம்‌ சேர்வது 


இயற்றப்‌ பெறாமல்‌ ஒப்புரவு தோன்றாது. ஊருக்குள்‌ பயன்‌ தரும்‌ மரத்தில்‌ பழங்கள்‌ 
ஒரோவழி தோன்றினாலும்‌ நிலைத்து பழுத்திருப்பதைப்‌ போன்றது. 


175 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 175 ஓ 20-03-2020 17:48:12 | | 


நில்லாது. கடமைகளில்‌, பொருள்‌ செய்தலில்‌ ஒவ்வொருவரும்‌ கூட்டு உழைப்பில்‌ 
ஈடுபட்டால்தான்‌ ஒப்புரவுநெறி தோன்றும்‌: வளரும்‌: நிலைத்து நிற்கும்‌. 
நிறைவாக 

நாம்‌ இன்று வாழ்வது உண்மை. நமக்கு வாய்த்திருக்கும்‌ வாய்ப்புகளும்‌ 
அருமையானவை. ஏன்‌ காலம்‌ கடத்த வேண்டும்‌? இன்று நன்று, நாளை நன்று என்று 
எண்ணிக்‌ காலத்தைப்‌ பாழடிப்பானேன்‌? இன்றே வாழத்‌ தொடங்குவோம்‌. வாழத்‌ 
தொடங்கியதன்‌ முதற்படியாகக்‌ குறிக்கோளைத்‌ தெளிவாகச்‌ சிந்தித்து முடிவு செய்வோம்‌. 
இந்தப்‌ புவியை நடத்தும்‌ பொறுப்பை ஏற்போம்‌. பொதுமையில்‌ இந்தப்‌ புவியை நடத்துவோம்‌. 
பொதுவில்‌ நடத்துவோம்‌. உலகம்‌ உண்ண உண்போம்‌. உலகம்‌ உடுத்த உடுத்துவோம்‌. எங்கு 
உலகம்‌ தங்கியிருக்கிறதோ அங்கேயே நாமும்‌ தங்குவோம்‌. மண்ணகத்தில்‌ விண்ணகம்‌ 
காண்போம்‌. 


நூல்‌ வெளி 
மக்கள்‌ பணியையே இறைப்‌ பணியாக எண்ணித்தம்‌ 
வாழ்நாள்‌ முழுவதும்‌ தொண்டூ செய்தவர்‌ தவத்திரு 
குன்றக்குடி அடிகளார்‌. குன்றக்குடி திருமடத்தின்‌ 
தலைவராக விளங்கிய இவர்‌ தமது பேச்சாலும்‌ எழுத்தாலும்‌ 
இறைத்தொண்டுூும்‌ சமூகத்‌ தொண்டும்‌ இலக்கியத்‌ தொண்டும்‌ 
ஆற்றியவர்‌. திருக்குறள்‌ நெறியைப்‌ பரப்புவதைத்‌ தம்‌ வாழ்நாள்‌ 
கடமையாகக்‌ கொண்டவர்‌. நாயன்மார்‌ அடிச்சுவட்டில்‌, குறட்செல்வம்‌, 


க யப்்‌ சமுதாய மையங்கள்‌ ப்பு பல ம தளக்‌ ம்‌ 


இதழ்களையும்‌ தடக்கி 
ஒப்புரவு நெறி என்னும்‌ தலைப்பில்‌ அடிகளார்‌ கூறியுள்ள கருத்துகள்‌ நம்‌ பாடப்‌ பகுதியில்‌ 
தொகுத்துத்‌ தரப்பட்டுள்ளன. 


FON, & O © 
We கற்பவை கற்றபின்‌ 


பிறருக்காக உழைத்துப்‌ புகழ்பெற்ற சான்றோர்கள்‌ பற்றிய செய்திகளைத்‌ திரட்டி வந்து 
வகுப்பறையில்‌ பகிர்க. 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. ஒருவர்‌ எல்லாருக்காகவும்‌ எல்லாரும்‌ ஒருவருக்காகவும்‌ என்பது ________ நெறி. 
௮) தனியுடைமை ஆ) பொதுவுடைமை 
இ) பொருளுடைமை ஈ) ஒழுக்கமுடைமை 


176 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 176 ஓ 20-03-2020 17:48:12 | | 


_ ணா | । ஓ 


2. செல்வத்தின்‌ பயன்‌ _ வாழ்வு. 
௮) ஆடம்பர ஆ) நீண்ட இ) ஒப்புரவு ஈ) நோயற்ற 
3. வறுமையைப்‌ பிணி என்றும்‌ செல்வத்தை __ என்றும்‌ கூறுவர்‌. 


௮) மருந்து ஆ) மருத்துவர்‌ 


இ) மருத்துவமனை ஈ) மாத்திரை 
4. உலகம்‌ உண்ண உண்‌; உடுத்த உடுப்பாய்‌ என்று கூறியவர்‌ 


௮) பாரதியார்‌ அஆ) பாரதிதாசன்‌ 
இ) முடியரசன்‌ ஈ) கண்ணதாசன்‌ 
எதிர்ச்சொற்களைப்‌ பொருத்துக. 
1. எளிது - புரவலர்‌ 
2. ஈதல்‌ - அறிது 
3. அந்நியர்‌ - ஏற்றல்‌ 
4. இரவலர்‌ - உறவினர்‌ 
தொடர்களில்‌ அமைத்து எழுதுக. 
குறிக்கோள்‌ 


குறுவினா 
1. பொருளீட்டுவதை விடவும்‌ பெரிய செயல்‌ எது? 


2. பொருளீட்டுவதன்‌ நோக்கமாகக்‌ குன்றக்குடி அடிகளார்‌ கூறுவது யாது? 


சிறுவினா 
1. ஒப்புரவுக்கு அடிகளார்‌ தரும்‌ விளக்கம்‌ யாது? 
2. ஊருணியையும்‌ மரத்தையும்‌ எடுத்துக்காட்டிக்‌ குன்றக்குடி அடிகளார்‌ கூறும்‌ 


செய்திகள்‌ யாவை? 
சிந்தனை வினா 
ஒப்புரவுக்கும்‌ உதவிசெய்தலுக்குமுள்ள வேறுபாடு யாது? 


177 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 177 ஓ 20-03-2020 17:48:12 | | 


உலக மக்கள்‌ அனைவரையும்‌ உடன்பிறந்தவராகக்‌ கருதுவதே 
உயர்ந்த மனிதப்பண்பு ஆகும்‌. அப்பண்பைப்‌ பெறுவதே சிறந்த 
அறிவாகும்‌. அத்தகைய அறிவுடைய சான்றோர்கள்‌ துன்பப்படும்‌ 
நுழையும்முன்‌ மக்களுக்குத்‌ தம்மால்‌ இயன்ற உதவியைச்‌ செய்வார்கள்‌. 
அவ்வாறு உதவும்போது தமக்கு இழப்பு ஏற்படினும்‌ அதைப்‌ 
பற்றிக்‌ கவலைப்பட மாட்டார்கள்‌. இக்கருத்துகளை விளக்கும்‌ 
ஜென்‌ கதை ஒன்றைப்‌ படக்கதையாகக்‌ காண்போம்‌! 


ஜென்‌ குரு ஒருவர்‌ மாணவர்களுக்குப்‌ பாடம்‌ கற்பித்துக்‌ கொண்டிருக்கிறார்‌. 
| குழந்தைகளே! உண்மையான 


ஒளி எது என்பதைப்‌ பற்றி இன்று 
| அறிந்து கொள்ளப்‌ போகிறோம்‌. 


னி அறிந்து கொள்ள ஆவலாக 
A உள்ளோம்‌ ஐயா! 


178 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 178 ஓ 20-03-2020 17:48:13 | | 


மேலும்‌ இரவும்‌ பகலும்‌ மாறி மாறி 

வருவது போல வாழ்வில்‌ இன்பமும்‌ 

துன்பமும்‌ மாறி மாறி வரும்‌. இப்பொழுது 
டூமா? 


வெளிச்சம்‌ 
வந்துவிட்டது 
என்பதை 

எந்த நொடியில்‌ 


குதிரையா? கழுதையா? 
என்பதை அடையாளம்‌ 
காணக்கூடிய நொடியில்‌ 
வெளிச்சம்‌ வந்துவிட்டதை 
நான்‌ அறிவேன்‌ ஐயா. 


கற்க 


தூரத்திலிருக்கும்‌ மரம்‌ ஆலமரமா? 
அரசமரமா? என்பதை அடையாளம்‌ 
காணக்கூடிய நேரத்தில்‌ உண்மையாக 
விடிந்துவிட்டது என்பதை அறியலாம்‌. 
சரிதானே ஐயா? 


179 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 179 ஓ 20-03-2020 17:48:13 | | 


J தெரியவில்லை ஐயா. 
ர தாங்களே கூறி விடுங்கள்‌. 


இரவும்‌ பகலும்‌ வெறும்‌ காலவேறுபாடுகள்தான்‌. 
உண்மையான ஒளி உள்ளத்தின்‌ உள்ளே 
ஏற்பட வேண்டியது என்பதை நாங்கள்‌ புரிந்து 
கொண்டோம்‌ ஐயா. 


7 


7 இருட்டுவதற்குள்‌ ஊரை 
அடைய வேண்டும்‌. 


18௦ 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 180 ஓ 


மனிதரைக்‌ காணும்போது 
இவர்‌ என்‌ உடன்பிறந்தவர்‌ 
என்று எப்போது நீங்கள்‌ 
உணர்கிநீர்களோ, 
அப்போதுதான்‌ உண்மையான [4 
ஒளி உங்களுக்குள்‌ 

ஏற்படுகிறது து பொருள்‌. 


த 


| உள்ளுக்குள்‌ ஒளி இல்லையென்றால்‌ உச்சி 
இ வெயில்கூடக்‌ காரிருளே என்பதைப்‌ புரிந்து 
கொள்ளுங்க 
ரு 


1 


சீ “ஸீ - 


னு த > 
உன “ஆ! யாரது சாலையோரம்‌ 


தப 


TASS 


20-03-2020 ராக] | 


இவன்‌ மயக்கம்‌ 
| அடைந்திருக்கிறான்‌. 7 


ச | | குழந்தாய்‌! எழுந்திரு. 
A நீ யார்‌? ஏன்‌ இங்கே 
2 | படுத்திருக்கிறாய்‌? 


பசியால்‌ மயங்கி 22 / ¥ 

விழுந்து விட்டேன்‌ 2 அப்படியா! சரி 

ஐயா. நான்‌ | என்னிடம்‌ 

பக்கத்து ஊருக்குச்‌ நக்‌ குதிரையிருக்கிறது. 

செல்ல வேண்டும்‌. நான்‌ உன்னை 
அழைத்துச்‌ 
செல்கிறேன்‌. 


மெதுவாக ஏறுப்பா! இ 
பார்த்து உட்கார்‌. 


ஆ! என்ன இது? ஓ! 
இவன்‌ திருடன்‌ போல 
இருக்கிறது. என்‌ 
குதிரையைத்‌ திருடவே 
இப்படி நடித்திருக்கிறான்‌. 


181 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 181 ஓ 20-03-2020 17:48:14 | | 


[குரு குதிரைச்‌ சந்தைக்குச்‌ செல்கிறார்‌.) 


ர வ டத — 
க VA 
Nes 7.7 
1 Ee 
LI 


ஒரு குதிரையை 
வாங்கிக்‌ 


QS 


ன 2S அ | 

az >> 9 Se 

4 Ne = 6 A 
ட அ ட்ரே - ௫ 3 ௮௭ F 


ஆ! அதோ அங்கு நிற்பது 
என்னுடைய குதிரையைப்‌ 
போல்‌ உள்ளதே! 


இவர்‌ ஏமாந்தது 
குதிரையை நீயே ன்‌ பத்க்‌ யாருக்காவது 
வைத்துக்கொள்‌. \ பக்‌ தெரிந்தால்‌ அவமானம்‌ 
ஆனால்‌, இது உனக்கு ்‌ ்‌ என்று நினைக்கிறார்‌ 
எப்படிக்‌ கிடைத்தது \ போலிருக்கிறது. 
என்று யாரிடமும்‌ ௩ 
சொல்லாதே. 


182 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 182 ஓ 20-03-2020 17:48:15 | | 


நீ நினைப்பது எனக்குப்‌ புரிகிறது 

குழந்தாய்‌! ஆனால்‌, நான்‌ எமாந்து 

போனது தெரிந்தால்‌ எதிர்காலத்தில்‌ 
உண்மையிலேயே யாராவது சாலையில்‌ 
மயங்கிக்‌ கிடந்தால்கூட அவர்களுக்கு 
யாரும்‌ உதவ முன்வர மாட்டார்கள்‌. 
புரிகிறதா? குறுகிய தன்னலத்துக்காக நல்ல 
கோட்பாடுகளை அழித்து விடக்கூடாது. 
இதை நீ தெரிந்துகொள்‌. 


குருவின்‌ 
பெருந்தன்மையை 
உணர்ந்த 

அவன்‌ வெட்கித்‌ 
தலைகுனிகிறான்‌. 


நூல்‌ வெளி இ 
ஜென்‌ என்னும்‌ ஜப்பானிய மொழிச்‌ சொல்லுக்கு தியானம்‌ செய்‌ என்பது பொருள்‌. 
புத்த மதத்தைச்‌ சார்ந்த துறவியரில்‌ ஒரு பிரிவினரே ஜென்‌ சிந்தனையாளர்கள்‌. 
இவர்கள்‌ பெரும்பாலும்‌ சீனா, ஜப்பான்‌ ஆகிய நாடுகளில்‌ வாழ்ந்து வந்தனர்‌. 
அவர்கள்‌ தமது சிந்தனைகளைச்‌ சிறு நிகழ்ச்சிகள்‌, எளிய கதைகள்‌ ஆகியவற்றின்‌ மூலம்‌ 
விளக்கினர்‌. 


ஜென்‌ கதைகளுள்‌ ஒன்று இங்குப்‌ படக்கதையாகத்‌ தரப்பட்டுள்ளது. 


£20°x, © © © 
டு கற்பவை கற்றபின்‌ 


1. ஜென்‌ கதைகளில்‌ வேறு சிலவற்றை அறிந்து வந்து வகுப்பறையில்‌ பகிர்க. 


2. உண்மை ஒளி' படக்கதையை வகுப்பறையில்‌ நாடகமாக நடித்துக்‌ காட்டுக. 


'உண்மை ஒளி படக்கதையைக்‌ கதையாகச்‌ சுருக்கி எழுதுக. 


183 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 183 ஓ 20-03-2020 17:48:15 | | 


கற்கண்டு [1] 


அணி இலக்கணம்‌ 


உருவக அணி 


ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாகக்‌ கூறுவது உவமை 
அணி என முன்னர்க்‌ கற்றோம்‌. உவமை வேறு உவமிக்கப்படும்‌ பொருள்‌ வேறு என்று 
இல்லாமல்‌ இரண்டும்‌ ஒன்றே என்பது தோன்றும்படி கூறுவது உருவக அணியாகும்‌. இதில்‌ 
உவமிக்கப்படும்‌ பொருள்‌ முன்னும்‌ உவமை பின்னுமாக அமையும்‌. 

'கேன்‌ போன்ற தமிழ்‌ என்று கூறுவது உவமை ஆகும்‌. தமிழாகிய தேன்‌ என்னும்‌ 
பொருளில்‌ 'தமிழ்த்தேன்‌' என்று கூறுவது உருவகம்‌ ஆகும்‌. வெள்ளம்‌ போன்ற இன்பத்தை 
'இன்ப வெள்ளம்‌' என்று கூறுவதும்‌ கடல்‌ போன்ற துன்பத்தைத்‌ 'துன்பக்கடல்‌' என்று 
கூறுவதும்‌ உருவகம்‌ ஆகும்‌. 

வையம்‌ தகளியா வார்கடலே நெய்யாக 

வெய்ய கதிரோன்‌ விளக்காகச்‌ - செய்ய 

சுடர்‌ஆழியான்‌ அடிக்கே சூட்டினேன்‌ சொல்மாலை 

இடர்‌ஆழி நீங்குகவே என்று 
இப்பாடலில்‌ பூமி அகல்விளக்காகவும்‌, கடல்‌ நெய்யாகவும்‌, கதிரவன்‌ சுடராகவும்‌ 
உருவகப்படுத்தப்பட்டு உள்ளன. எனவே, இப்பாடல்‌ உருவக அணி அமைந்ததாகும்‌. 
ஏகதேச உருவக அணி 


அறிவு என்னும்‌ விளக்கைக்‌ கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும்‌. 


இத்தொடரில்‌ அறிவு விளக்காக உருவகப்படுத்தப்பட்டு உள்ளது. அறியாமை இருளாக 
உருவகப்படுத்தப்படவில்லை. இவ்வாறு கூறப்படும்‌ இரு பொருள்களில்‌ ஒன்றை மட்டும்‌ 
உருவகப்படுத்தி, மற்றொன்றை உருவகப்படுத்தாமல்‌ விடுவது ஏகதேச உருவக அணி ஆகும்‌. 
(ஏகதேசம்‌ - ஒரு பகுதி) 
பெருமைக்கும்‌ ஏனைச்‌ சிறுமைக்கும்‌ தத்தம்‌ 


கருமமே கட்டளைக்‌ கல்‌. 
விளக்கம்‌ 


வள்ளுவர்‌ மக்களின்‌ செயல்களைப்‌ பொன்னின்‌ தரத்தை அறிய உதவும்‌ உரைகல்லாக 
உருவகம்‌ செய்துவிட்டு, மக்களது உயர்வையும்‌ தாழ்வையும்‌ பொன்னாக உருவகம்‌ 
செய்யவில்லை. எனவே இக்குறளில்‌ இடம்பெற்றிருப்பது ஏகதேச உருவக அணியாகும்‌. 


184 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 184 ஓ 20-03-2020 17:48:15 | | 


சகல ட்‌ ்‌ ட்‌ 
உழு கற்பவை கற்றபின்‌ 


உவமைத்‌ தொடர்களை எழுதி அவற்றை உருவகங்களாக மாற்றுக. 


(எ.தா.) மலர்‌ போன்ற முகம்‌ - முகமலர்‌ 


குறுவினா 


1. உருவக அணியை விளக்குக. 


2. உருவக அணிக்கும்‌ ஏகதேச உருவக அணிக்கும்‌ உள்ள வேறுபாடு யாது? 


8 


மொழியை ஆள்வோம்‌! 


ழி 


கேட்க. 


நீதிக்கதைகளைக்‌ கேட்டு மகிழ்க. 


பேசுக. 
நீதிக்கதை ஒன்றை அறிந்து வந்து வகுப்பறையில்‌ கூறுக. 
சொல்லக்‌ கேட்டு எழுதுக. 
1. பொய்கையாழ்வார்‌ திருவெஃகா என்னும்‌ ஊரில்‌ பிறந்தார்‌. 
2. இனிய சொல்லையே விளைநிலமாகக்‌ கொள்ளவேண்டும்‌. 
3. வாழ்க்கை குறிக்கோள்‌ உடையது. 
4. செல்வத்துப்‌ பயன்‌ ஒப்புரவு வாழ்க்கை. 


5. உவமையும்‌ உவமேயமும்‌ ஒன்றாக அமைவது உருவக அணி. 


அறிந்து பயன்படுத்துவோம்‌. 
ஏதேனும்‌ ஒன்றை அறிந்துகொள்வதற்காக வினவப்படுவது வினாவாகும்‌. வினா கேட்கப்‌ 
பயன்படுத்தும்‌ சொற்கள்‌ வினாச்சொற்கள்‌ எனப்படும்‌. 
எது, என்ன, எங்கு, எப்படி, எத்தனை, எப்பொழுது, எவற்றை, எதற்கு, ஏன்‌, யார்‌, யாது, 
யாவை போன்றன வினாச்சொற்கள்‌ ஆகும்‌. 


185 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 185 ஓ 20-03-2020 17:48:15 | | 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 186 ஓ 20-03-2020 17:48:15 | | 


சரியான வினாச்சொல்லை இட்டு நிரப்புக. 


1. நெல்லையப்பர்‌ கோவில்‌ உள்ளது ? 

2. முதல்‌ ஆழ்வார்கள்‌ ___________ பேர்‌? 
a சொற்களைப்‌ பேச வேண்டும்‌ ? 

4. அறநெறிச்சாரம்‌ பாடலை எழுதியவர்‌ ___________ ? 
5. அறநெறிச்சாரம்‌ என்பதன்‌ பொருள்‌ ______ ? 


பின்வரும்‌ தொடரைப்‌ படித்து வினாக்கள்‌ எழுதுக. 


பூங்கொடி தன்‌ தோழியுடன்‌ திங்கட்கிழமை காலையில்‌ பேருந்தில்‌ ஏறிப்‌ பள்ளிக்குச்‌ 
சென்றாள்‌. 


(எ.தா.) பூங்கொடி பள்ளிக்கு எப்படிச்‌ சென்றாள்‌? 


தலைப்புச்‌ செய்திகளை முழு சொற்றொடர்களாக எழுதுக. 


(எ.கா.) தலைப்புச்‌ செய்தி: தமிழகத்தில்‌ வடகிழக்குப்‌ பருவமழை தொடக்கம்‌ - வானிலை 
மையம்‌ அறிவிப்பு. 


தமிழகத்தில்‌ வடகிழக்குப்‌ பருவமழை தொடங்கி உள்ளது என்று வானிலை மையம்‌ 
அறிவித்துள்ளது. 


சாலையில்‌ கிடந்த பணத்தை உரியவரிடம்‌ ஒப்படைத்த மாணவன்‌ - மாவட்ட ஆட்சியர்‌ 
பாராட்டு 


தமுக்கம்‌ மைதானத்தில்‌ புத்தகக்‌ கண்காட்சி தொடக்கம்‌ - மக்கள்‌ ஆர்வத்துடன்‌ 
வருகை 


தேசிய அளவிலான கைப்பந்துப்‌ போட்டி - தமிழக அணி வெற்றி 
மாவட்ட அளவிலான அறிவியல்‌ கண்காட்சி - ஏழாம்‌ வகுப்பு மாணவி முதலிடம்‌ 


மாநில அளவிலான பேச்சுப்போட்டி- சென்னையில்‌ இன்று தொடக்கம்‌ 


கட்டுரை எழுதுக. 


ஒற்றுமையே உயர்வு 


186 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 187 ஓ 20-03-2020 17:48:16 | | 


௮ம்‌ மொழியோடு விளையாடு 


கீழ்க்காணும்‌ படங்கள்‌ சார்ந்த சொற்களை எழுதுக. 


கீழ்க்காணும்‌ சொற்களைப்‌ பெயர்ச்சொல்லாகவும்‌ வினைச்சொல்லாகவும்‌ பயன்படுத்தித்‌ 
தொடர்கள்‌ உருவாக்குக. (விதை, கட்டு, படி, நிலவு, நாடு, ஆடு) 


விதைநெல்‌ வாங்கினான்‌. 


(எ.கா.) விதை Se 
சோளம்‌ விகைத்தான்‌. 


நிற்க அதற்குத்‌ தக... 


என்‌ பொறுப்புகள்‌... 
1. எந்தச்‌ சூழ்நிலையிலும்‌ இனிய சொற்களையே பேசுவேன்‌. 
2. அனைவரிடமும்‌ மரியாதையுடன்‌ நடந்து கொள்வேன்‌. 
3. என்‌ வாழ்வில்‌ எளிமையைக்‌ கடைப்பிடிப்பேன்‌. 
4. திருக்குறள்‌ கூறும்‌ ஒப்புரவு நெறியைப்‌ பின்பற்றி நடப்பேன்‌. 
கலைச்சொல்‌ அறிவோம்‌. 


குறிக்கோள்‌ - 0 பொதுவுடைமை - Communism வறுமை - Poverty 
செல்வம்‌ - Wealth கடமை - Responsibility ஒப்புரவுநெறி - Reciprocity 
லட்சியம்‌ - Ambition அயலவர்‌ = Neighbour நற்பண்பு - Courtesy 
ZN 
பராண | 


Cc» இணையத்தில்‌ காண்க 
அறக்கருத்துகளைக்‌ கூறும்‌ நூல்களின்‌ பெயர்களை இணையத்தில்‌ தேடித்‌ தொகுக்க. 


187 


வினைசெயல்‌ வகை 


1.  பொருள்கருவி காலம்‌ வினைஇடனொடு ஐந்தும்‌ 
இருள்தீர எண்ணிச்‌ செயல்‌. 
பொருள்‌ : வேண்டிய பொருள்‌, ஏற்ற கருவி, தகுந்த காலம்‌, மேற்கொள்ளும்‌ செயலின்‌ 
தன்மை , உரிய இடம்‌ ஆகிய ஐந்தையும்‌ ஐயம்தீர ஆராய்ந்து ஒரு செயலைச்‌ 
செய்ய வேண்டும்‌. 


2. வினையால்‌ வினையாக்கிக்‌ கோடல்‌ நனைகவுள்‌ 
யானையால்‌ யானையாத்‌ தற்று. * 
பொருள்‌ : ஒரு யானையைக்கொண்டூ மற்றொரு யானையைப்‌ பிடிப்பர்‌. அதுபோல ஒரு 
செயலைச்‌ செய்யும்போதே அச்செயலால்‌ மற்றொரு செயலையும்‌ செய்து முடித்துக்‌ 
கொள்ளல்‌ வேண்டும்‌. 


அணி : உவமை அணி 


அவை அஞ்சாமை 
3. கற்றாருள்‌ கற்றார்‌ எனப்படுவர்‌ கற்றார்முன்‌ 
கற்ற செலச்சொல்லு வார்‌. 


பொருள்‌ : தாம்‌ கற்றவற்றைக்‌ கற்றவர்முன்‌ தெளிவாகச்‌ சொல்ல வல்லவர்‌, கற்றவருள்‌ 
மிகவும்‌ கற்றவராக மதிக்கப்படுவார்‌. 


4. கற்றார்முன்‌ கற்ற செலச்சொல்லித்‌ தாம்கற்ற 
மிக்காருள்‌ மிக்க கொளல்‌. 
பொருள்‌ : கற்றவர்‌ முன்‌ தான்‌ கற்றவற்றை மனத்தில்‌ பதியும்படி சொல்லி, அவர்கள்‌ 
கற்றவற்றையும்‌ கேட்டு, அறிந்து கொள்ள வேண்டும்‌. 
நாட 
5. உறுபசியும்‌ ஓவாப்‌ பிணியும்‌ செறுபகையும்‌ 
சேராது இயல்வது நாடு.* 
பொருள்‌: மிக்க பசியும்‌, ஓயாத நோயும்‌, அழிவு செய்யும்‌ பகையும்‌ சேராமல்‌ நல்ல வகையில்‌ 
நடைபெறுவதே நாடாகும்‌. 


188 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 188 ஓ 


ஓ 


20-03-2020 ‘aa | | 


6. 


நாடென்ப நாடா வளத்தன நாடல்ல 

நாட வளம்தரு நாடு. 

பொருள்‌ : பெரிய அளவில்‌ முயற்சி இல்லாமல்‌ வளம்தரும்‌ நாடே சிறந்த நாடாகும்‌. முயற்சி 
செய்து சேரும்‌ வளத்தை உடைய நாடூ சிறந்த நாடூ ஆகாது. 


அரண்‌ 


1 


மணிநீரும்‌ மண்ணும்‌ மலையும்‌ அணிநிழல்‌ 

காடும்‌ உடையது அரண்‌. 

பொருள்‌ : தெளிந்த நீரும்‌, நிலமும்‌, மலையும்‌, அழகிய நிழல்‌ உடைய காடும்‌ ஆகிய நான்கும்‌ 
உள்ளதே அரண்‌ ஆகும்‌. 


எனைமாட்சித்து ஆகியக்‌ கண்ணும்‌ வினைமாட்சி 

இல்லார்கண்‌ இல்லது அரண்‌. 

பொருள்‌ : அரண்‌ எவ்வளவு பெருமையுடையதாக இருந்தாலும்‌, செயல்‌ சிறப்பு 
இல்லாதவரிடத்தில்‌ அது பயனில்லாதது ஆகும்‌. 


பெருமை 


9. 


பிறப்பொக்கும்‌ எல்லா உயிர்க்கும்‌ சிறப்புஒவ்வா 

செய்தொழில்‌ வேற்றுமை யான்‌. * 

பொருள்‌ : பிறப்பால்‌ மக்கள்‌ அனைவரும்‌ ஒத்த இயல்புடையவர்களே. அவர்கள்‌ 
செய்யும்‌ நன்மை, தீமையாகிய செயல்களால்‌ அவர்களது சிறப்பியல்புகள்‌ 
ஒத்திருப்பதில்லை. 


பெருமை உடையவர்‌ ஆற்றுவார்‌ ஆற்றின்‌ 

அருமை உடைய செயல்‌. 

பொருள்‌ : உயர்ந்த பண்புகளை உடையவர்‌ செய்வதற்கு அரிய செயல்களை உரிய 
நெறிமுறையில்‌ செய்து முடிப்பர்‌. 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


்‌. _டடடடடடடடட ஒரு நாட்டின்‌ அரணன்று. 

௮) காடு ஆ) வயல்‌ இ) மலை ஈ) தெளிந்த நீர்‌ 
2. மக்கள்‌ அனைவரும்‌ __ ஒத்த இயல்புடையவர்கள்‌. 

௮) பிறப்பால்‌ ஆ) நிறத்தால்‌ இ) குணத்தால்‌ ஈ) பணத்தால்‌ 


189 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 189 ஓ 


20-03-2020 யப | 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 190 ஓ 


3. ' நாடென்ப' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 


அ) நான்‌ - என்ப ஆ) நா*டென்ப இ) நாடு + என்ப ஈ) நாடு *டென்ப 
4. கண்‌ 4+ இல்லது என்பதனைச்‌ சேர்த்தெழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ 


௮) கணிஇல்லது ஆ) கணில்லது இ) கண்ணில்லாது ஈ) கண்ணில்லது 


பின்வரும்‌ குறட்பாக்களில்‌ உவமையணி பயின்றுவரும்‌ குறளைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. பிறப்பொக்கும்‌ எல்லா உயிர்க்கும்‌ சிறப்பொவ்வா 
செய்தொழில்‌ வேற்றுமை யான்‌. 
2. வினையான்‌ வினையாக்கிக்‌ கோடல்‌ தனைகவுள்‌ 
யானையால்‌ யானையாத்‌ தற்று. 
3. கற்றார்முன்‌ கற்ற செலச்சொல்லித்‌ தாம்கற்ற 
மிக்காருள்‌ மிக்க கொளல்‌. 
குறுவினா 
1. ஒரு செயலைச்‌ செய்ய எவற்றையெல்லாம்‌ ஆராய வேண்டும்‌? 
2. ஒரு நாட்டுக்கு எவையெல்லாம்‌ அரண்களாக அமையும்‌? 
3. சிறந்த நாட்டின்‌ இயல்புகளாக வள்ளுவர்‌ கூறுவன யாவை? 


படங்களுக்குப்‌ பொருத்தமான திருக்குறளை எழுதுக. 


20-03-2020 ப்பு | 


A (C1 10 
புத்த 
ee 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ © 


பாடலின்‌ பொருள்‌ அறிய அகராதியைப்‌ பயன்படுத்தும்‌ திறன்‌ பெறுதல்‌ 
ஆளுமைகள்‌ பற்றிய விவரங்களைத்‌ தொகுத்து வகைப்படுத்திப்‌ பேசும்‌ திறன்‌ 
பெறுதல்‌ 

இணக்கமான உறவைப்‌ பேணுதல்‌, உணர்வுகளைக்‌ கையாளுதல்‌, 
தன்னம்பிக்கையுடன்‌ சூழல்களை எதிர்கொள்ளுதல்‌ போன்ற வாழ்க்கைத்‌ 
திறன்களைப்‌ பெறுதல்‌ 


சொற்களின்‌ தன்மையினை மொழியில்‌ அடையாளம்‌ கண்டு பயன்படுத்துதல்‌ 


191 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 191 ஓ 20-03-2020 17:48:16 | | 


கவிதைப்பேழை [1] 


மலைப்பொழிவு 


உலக மக்கள்‌ சாதி, மதம்‌, மொழி முதலியவற்றால்‌ 
பிரிந்துள்ளனர்‌. இப்பிரிவினைகள்‌ காரணமாக மக்களிடையே 
முரண்பாடுகளும்‌ மோதல்களும்‌ ஏற்படுகின்றன. எல்லாரிடமும்‌ 

நுழையும்முன்‌ அன்பு காட்டி அமைதியையே வாழ்வியல்‌ நெறியாகக்‌ கொண்டு 
வாழ்ந்தால்‌ உலகம்‌ உயர்வடையும்‌. இவ்வுண்மைகளை இயேசு 
காவியம்‌ வழி அறிவோம்‌. 


சாந்தம்‌ உடையோர்‌ பேறுபெற்றோர்‌ எனத்‌ 
தத்துவமும்‌ சொன்னார்‌ - இந்தத்‌ 

தாரணி முழுவதும்‌ அவர்களுக்கு உரியது 
தலைவர்கள்‌ அவர்‌என்றார்‌! 


மாந்தரின்‌ வாழ்வில்‌ தேவைப்‌ படுவது 

சாந்தம்‌ தான்‌என்றார்‌ - அது 

மண்ணையும்‌ ஆளும்‌ விண்ணையும்‌ ஆளும்‌ 
மகத்துவம்‌ பார்‌என்றார்‌! 


சாதிகளாலும்‌ பேதங்களாலும்‌ 
தள்ளாடும்‌ உலகம்‌ - அது 
துர்மம்‌ ஒன்றை நம்பிய பிறகே 
அடங்கிவிடும்‌ கலகம்‌! 


ஓதும்‌ பொருளாதாரம்‌ தனிலும்‌ 
உன்னத அறம்வேண்டும்‌ - புவி 
உயர்வும்‌ தாழ்வும்‌ இல்லா தான 
வாழ்வினைப்‌ பெறவேண்டும்‌. 


சொல்லும்‌ பொருளும்‌ 


சாந்தம்‌ - அமைதி 
மகத்துவம்‌ - சிறப்பு 
பேதங்கள்‌ - வேறுபாடுகள்‌ 


இரக்கம்‌ உடையோர்‌ பேறுபெற்றோர்‌ என 
இயேசுபிரான்‌ சொன்னார்‌ - அவர்‌ 
இரக்கம்‌ காட்டி இரக்கத்தைப்‌ பெறுவர்‌ 
இதுதான்‌ பரிசுஎன்றார்‌ 


*வாயும்‌ வயிறும்‌ ஆசையில்‌ விழுந்தால்‌ 
வாழ்க்கை பாலைவனம்‌ - அவர்‌ 

தூய மனத்தில்‌ வாழ நினைத்தால்‌ 
எல்லாம்‌ சோலைவனம்‌! 


தமையும்‌ வாட்டிப்‌ பிறரையும்‌ வாட்டும்‌ 
சண்டை சச்சரவு - தினம்‌ 

தன்னாடு என்றும்‌ பிறர்நாடு என்றும்‌ 
பேசும்‌ பொய்யுறவு! 


இமைக்கும்‌ போதில்‌ ஆயிரம்‌ போட்டி 
எத்தனை வீண்கனவு - தினம்‌ 
இவை இல்லாது அமைதிகள்‌ செய்தால்‌ 
இதயம்‌ மலையளவு !* 

- கண்ணதாசன்‌ 


தாரணி - உலகம்‌ 
தத்துவம்‌ - உண்மை 
இரக்கம்‌ - கருணை 


192 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 192 


20-03-2020 ag | | 


பாடலின்‌ பொருள்‌ 


(தும்‌ சீடர்களுக்கு அறிவுரை கூற எண்ணிய இயேசுநாதர்‌ ஒரு குன்றின்‌ மீது ஏறி நின்று 
பேசத்‌ தொடங்கினார்‌.) 

சாந்தம்‌ என்னும்‌ அமைதியான பண்பு கொண்டவர்கள்‌ பேறு பெற்றவர்கள்‌. இந்த 
உலகம்‌ முழுவதும்‌ அவர்களுக்கே உரியது. அவர்களே தலைவர்கள்‌ ஆவர்‌ என்ற 
உண்மையை இயேசுநாதர்‌ கூறினார்‌. மனித வாழ்க்கையில்‌ தேவைப்படுவது பொறுமை. அது 
மண்ணையும்‌ விண்ணையும்‌ ஆட்சி செய்யும்‌ பெருமையுடையது என்றார்‌. 


இவ்வுலகம்‌ சாதிகளாலும்‌ கருத்து வேறுபாடுகளாலும்‌ நிலைதடுமாறுகிறது. அறம்‌ 
என்கிற ஒன்றனை நம்பியபிறகு சண்டைகள்‌ நீங்கி உலகம்‌ அமைதியாகி விடும்‌. பொருள்‌ 
ஈட்டுவதிலும்‌ அறவழியைப்‌ பின்பற்ற வேண்டும்‌. இவ்வுலகம்‌ ஏற்றத்தாழ்வு இல்லா 
வாழ்வைப்‌ பெற வேண்டும்‌. 

இரக்கம்‌ உடையோரே பேறுபெற்றவர்‌ ஆவர்‌. அவர்கள்‌ பிற உயிர்களின்‌ மீது இரக்கம்‌ 
காட்டி இறைவனின்‌ இரக்கத்தைப்‌ பெறுவர்‌. இதுதான்‌ அவர்களுக்கான பரிசு. மனிதன்‌ 
ஆசையில்‌ விழுந்துவிட்டால்‌ அவனது வாழ்வு பாலைவனம்போல்‌ பயனற்றதாகிவிடும்‌. 
அவன்‌ நல்ல உள்ளத்தோடு வாழ்ந்தால்‌ அவன்‌ வாழ்க்கை மலர்ச்சோலையாக மாறிவிடும்‌. 

மனிதர்கள்‌ சண்டை சச்சரவுகளால்‌ தாமும்‌ துன்புற்றுப்‌ பிறரையும்‌ துன்புறுத்துகின்றனர்‌. 
மேலும்‌ அவர்கள்‌ தன்னாடு என்றும்‌, பிறர்நாடு என்றும்‌ பேசி உண்மையில்லா உறவுகளாக 
வாழ்கின்றனர்‌. 

கண்ணிமைக்கும்‌ நேரத்திற்குள்‌ நடக்கும்‌ ஆயிரம்‌ போட்டிகளால்‌ பயனற்ற 
கனவுகள்தாம்‌ தோன்றுகின்றன. இவை இல்லாமல்‌ அமைதியாக வாழ்ந்தால்‌ இதயம்‌ 
மலையளவு உயர்ந்ததாக மாறும்‌. 


நூல்‌ வெளி 


கண்ணதாசனின்‌ இயற்பெயர்‌ முத்தையா. 
இவர்‌ கவியரசு என்னும்‌ சிறப்புப்‌ பெயராலும்‌ 
அழைக்கப்படுகிறார்‌. காவியங்கள்‌, கவிதைகள்‌, 


கட்டுரைகள்‌, சிறுகதைகள்‌, நாடகங்கள்‌, புதினங்கள்‌ போன்ற 
இலக்கிய வடிவங்களில்‌ பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார்‌. 
எராளமான திரைப்படப்‌ பாடல்களையும்‌ எழுதியுள்ளார்‌. இவர்‌ தமிழக 
அரசவைக்‌ கவிஞராகவும்‌ இருந்துள்ளார்‌. 


இயேசுவின்‌ வாழ்க்கை வரலாற்றையும்‌ அவரது அறிவுரைகளையும்‌ கூறும்‌ நூல்‌ 
இயேசுகாவியம்‌ ஆகும்‌. இந்நூலில்‌ உள்ள மலைப்பொழிவு என்னும்‌ பகுதியிலிருந்து சில 
பாடல்கள்‌ இங்குத்‌ தரப்பட்டுள்ளன. 


£So°x, ஓ ஓ ஓ 
டு கற்பவை கற்றபின்‌ 


இயேசுவின்‌ வாழ்வில்‌ நடந்த சுவையான நிகழ்வு ஒன்றினை அறிந்துவந்து 
வகுப்பறையில்‌ பகிர்க. 


193 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 193 ஓ 20-03-2020 17:48:17 | | 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. மனித வாழ்க்கையில்‌ தேவைப்படுவது 


௮) பணம்‌ ஆ) பொறுமை இ) புகழ்‌ ஈ) வீடு 
2. சாந்த குணம்‌ உடையவர்கள்‌ _ முழுவதையும்‌ பெறுவர்‌. 
அ) புத்தகம்‌ ஆ) செல்வம்‌ இ) உலகம்‌ ஈ) துன்பம்‌ 


3. மலையளவு என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 
௮) மலை 4 யளவு ஆ) மலை + அளவு 
இ) மலையின்‌ + அளவு ஈ) மலையில்‌ + அளவு 

4. 'தன்னாடு' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது _________ 
௮) தன்‌ “னாடு ஆ) தன்மை 4 னாடு 
இ) தன்‌ 4 நாடு ஈ) தன்மை 4 நாடு 

5. இவை 4 இல்லாது என்பதனைச்‌ சேர்த்தெழுகக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ 


௮) இவையில்லாது ஆ) இவைஇல்லாது இ) இவயில்லாது ஈ) இவஇல்லாது 


பொருத்துக. 
1. சாந்தம்‌ - சிறப்பு 
2. மகத்துவம்‌ - உலகம்‌ 
3. தாரணி - கருணை 
4. இரக்கம்‌ - அமைதி 
குறுவினா 


1. இந்த உலகம்‌ யாருக்கு உரியது? 

2. உலகம்‌ நிலைதடுமாறக்‌ காரணம்‌ என்ன? 

3. வாழ்க்கை மலர்ச்சோலையாக மாற என்ன செய்ய வேண்டும்‌? 
சிறுவினா 

சாந்தம்‌ பற்றி இயேசுகாவியம்‌ கூறுவன யாவை? 
சிந்தனை வினா 


எல்லா மக்களும்‌ ஒற்றுமையாக வாழ என்ன செய்ய வேண்டும்‌? 


194 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 194 ஓ 


ஓ 


20-03-2020 பதி | 


கவிதைப்பேழை [|] 


தன்னை அறிதல்‌ 


ஒவ்வொரு மனிதருக்குள்ளும்‌ தனித்தன்மையும்‌ 
தனித்திறமையும்‌ இருக்கும்‌. அதை அறியாத வரையில்‌ 
எதிர்காலம்‌ அச்சமூட்டும்‌. நாம்‌ யார்‌, நம்‌ ஆற்றல்‌ என்ன 


நுழையும்முன்‌ 


என்பதை உணர்ந்துகொண்டால்‌ வாழ்க்கை எளிதாகிவிடும்‌. 


இக்கருத்தினை விளக்கும்‌ கவிதை ஒன்றினை அறிவோம்‌. 


அன்றைக்குத்தான்‌ அம்மா காக்காவிற்கு 
அது குயில்‌ குஞ்சு என்று தெரிந்தது 
தெறிந்த பிறகு 

இணிமேல்‌ நாம்‌ சேர்ந்து வாழ முடியாது. 
போய்விடு என்றது 


பாவம்‌ குயில்‌ குஞ்சு! 
அது எங்குப்‌ போகும்‌? 
அதுக்கு என்ன தெரியும்‌ 2 
அது எப்படி வாழும்‌? 


குயில்‌ குஞ்சும்‌ 

எவ்வளவோ கெஞ்சிப்‌ பார்த்தது 
அம்மா காக்கா கேட்கவில்லை 
கிளம்பிப்‌ போகச்‌ சொல்லிவிட்டது 


குயில்‌ குஞ்சால்‌ அம்மா காக்கையைப்‌ 
பிரியமுடியவில்லை 

அதுவும்‌ அந்த மரத்திலேயே 

வாழ ஆரம்பித்தது 


அம்மா காக்கையைப்‌ போல "கா" என்று 
அழைக்க முயற்சி செய்தது 
ஆனால்‌ அதற்குச்‌ சரியாக வரவில்லை 


அதற்குக்‌ கூடு கட்டத்‌ தெரியாது 
பாவம்‌ சிறிய பறவைதானே! 
கூடு கட்ட அதற்கு யாரும்‌ 
சொல்லித்‌ தரவும்‌ இல்லை 
அம்மா அப்பா இல்லை 
தோழர்களும்‌ இல்லை 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 195 


குளிரில்‌ நடுங்கியது 

மழையில்‌ ஒடுங்கியது 

வெயிலில்‌ காய்ந்தது 

அதற்குப்‌ பசித்தது 

தானே இரை தேடத்‌ தொடங்கியது 


வாழ்க்கை எப்படியும்‌ 
அதை வாழப்‌ பழக்கிவிட்டது 


ஒரு விடியலில்‌ குயில்‌ குஞ்சு 
கூ" என்று கூவியது 

அன்று தானொரு 

குயில்‌ என்று கண்டு கொண்டது. 


- சே. பிருந்தா 


20-03-2020 ag | | 


_ ணா | । ஓ | ன | | ப। 


கவிதையின்‌ உட்பொருள்‌ 

குயில்‌ ஒன்று காக்கையின்‌ கூட்டில்‌ முட்டையிடுகிறது. முட்டையிலிருந்து 
வெளிவந்த குயில்குஞ்சு தன்னைக்‌ காக்கைக்குஞ்சாக எண்ணிக்‌ காக்கையைப்‌ போலவே 
கரைய முயல்கிறது. தனியே சென்று வாழ அஞ்சுகிறது. தான்‌ குயில்‌ என்பதையும்‌ தன்‌ 
குரல்‌ இனிமையானது என்பதனையும்‌ உணர்ந்த பிறகு தன்னம்பிக்கையுடன்‌ வாழத்‌ 
தொடங்குகிறது. நாமும்‌ நமது ஆற்றலை உணர்ந்து கொண்டால்‌ வாழ்வில்‌ சாதனைகளைப்‌ 
புரியலாம்‌ என்பது இக்கவிதையின்‌ உட்பொருள்‌ ஆகும்‌. 


நூல்‌ வெளி 


சே. பிருந்தா புகழ்பெற்ற பெண்கவிஞர்களுள்‌ ஒருவர்‌. மழை பற்றிய பகிர்தல்கள்‌, 
வீடு முழுக்க வானம்‌, மகளுக்குச்‌ சொன்ன கதை ஆகிய கவிதை நூல்களை 
எழுதியுள்ளார்‌. 


இக்கவிதை மகளுக்குச்‌ சொன்ன கதை என்னும்‌ நூலிலிருந்து எடுத்துத்‌ தரப்பட்டுள்ளது. 


கதவ e ஓ ஓ 
டு கற்பவை கற்றபின்‌ 


பறவைகள்‌, விலங்குகள்‌ ஆகியவற்றுக்கு உரிய தனித்தன்மைகளைப்‌ பட்டியலிடுக. 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 
1. கூடு கட்டத்‌ தெரியாத பறவை _______ 
௮) காக்கை ஆ) குயில்‌ இ) சிட்டுக்குருவி ஈ) தூக்கணாங்குருவி 
2. தானொரு. என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ________ 
அ)தா- ஒரு ஆ) தான்‌ - னொரு இ) தான்‌ 4 ஒரு ஈ) தானே + ஒரு 
குறுவினா 
1. காக்கை ஏன்‌ குயில்‌ குஞ்சைப்‌ போகச்‌ சொன்னது? 
2. குயில்குஞ்சு தன்னை எப்போது 'குயில்‌' என உணர்ந்தது? 
சிறுவினா 
குயில்குஞ்சு தன்னம்பிக்கையுடன்‌ வாழக்‌ தொடங்கிய நிகழ்வை எழுதுக. 
சிந்தனை வினா 


உங்களிடம்‌ உள்ள தனித்தன்மைகளாக நீங்கள்‌ கருதுவன யாவை? 


196 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 196 ஓ 20-03-2020 17:48:17 | | 


மக்களுக்கு வழிகாட்டிய தலைவர்கள்‌ பலர்‌. அவர்கள்‌ 

ஒவ்வொருவரும்‌ தமக்கே உரிய தனித்தன்மையான பண்புகளால்‌ 

ட முத்திரை பதித்துள்ளனர்‌. எளிமை, நேர்மை, உழைப்பு, 
நுழையும்முன பொறுமை, நாட்டுப்பற்று முதலிய பண்புகளை ஒருங்கே கொண்டு 
சிறந்து விளங்கிய தலைவர்‌ ஒருவர்‌ 'கண்ணியமிகு' என்னும்‌ 
அடைமொழியால்‌ அமைக்கப்படுகிறார்‌. அப்பெருமைமிகு 


தலைவரைப்‌ பற்றி அறிவோம்‌. 


உரைநடை உலகம்‌ [1] 


கண்ணியமிகு தலைவர்‌ 


WT 


2YGP 


நாடு முழுவதும்‌ மக்கள்‌ 
விடுதலைப்‌ பயபேோராட்டத்தில்‌ 
தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக்‌ 
கொண்டிருந்த காலம்‌ அது. காந்தியடிகள்‌ 
ஒத்துழையாமை இயக்கத்தை 
அறிவித்து அதில்‌ இளைஞர்கள்‌ 
திரளாகக்‌ கலந்து கொள்ளவேண்டும்‌ 
என்று வேண்டுகோள்‌ விடுத்தார்‌. 
அப்போது இளைஞர்‌ ஒருவர்‌ திருச்சி 
தூயவளனார்‌ கல்லூரியில்‌ பயின்று 
கொண்டிருந்தார்‌. காந்தியடிகளின்‌ 
வேண்டுகோள்‌ அவருக்குள்‌ தீராத 
விடுதலை வேட்கையை ஏற்படுத்தியது. 
தமது கல்வியைவிட நாட்டின்‌ 
விடுதலையே மேலானது என்று எண்ணி 
ஒத்துழையாமை இயக்கத்தில்‌ கலந்து 
கொண்டார்‌. 


எளிமையின்‌ சிகரம்‌ 


அந்த இளைஞர்‌ பிற்காலத்தில்‌ பெரிய அரசியல்‌ தலைவராக வளர்ந்தார்‌. அவர்‌ பொது 
நிகழ்ச்சிகளில்‌ கலந்து கொள்வதற்குத்‌ தனி மகிழுந்தில்‌ செல்லமாட்டார்‌. தொடர்வண்டி, 
பேருந்து போன்ற பொதுப்போக்குவரத்து ஊர்திகளையே பயன்படுத்துவார்‌. அன்பர்‌ 
ஒருவர்‌ அவருக்கு ஒரு மகிழுந்தைப்‌ பரிசளித்தார்‌. ஆனால்‌ அவர்‌ அதை ஏற்க மறுத்து 
எப்போதும்போல்‌ தொடர்வண்டியிலேயே பயணம்‌ செய்தார்‌. அவர்‌ சார்ந்திருந்த 
இயக்கத்தின்‌ சார்பாக அவருக்கு ஒரு மகிழுந்தும்‌ பெருந்தொகையும்‌ பரிசளிக்கப்பட்டன. 
அவற்றையும்‌ தாம்‌ தொடங்கி வைத்த கல்லூரியின்‌ பயன்பாட்டிற்கு அளித்துவிட்டார்‌. 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 197 


20-03-2020 ‘Tas | | 


_ ணா | । ஓ | ன | | ப। 


ஆடம்பரம்‌ அற்ற திருமணம்‌ 

அவரது குடும்ப நிகழ்வுகளிலும்‌ எளிமையைக்‌ காணமுடிந்தது. அவர்‌ தம்‌ ஒரே 
மகனுக்குத்‌ திருமணம்‌ செய்ய முடிவு செய்தார்‌. அவர்‌ மிகப்பெரிய தலைவர்‌ என்பதால்‌ 
அவரது இல்லச்‌ திருமணம்‌ மிகவும்‌ ஆடம்பரமாக நிகழப்போகிறது என்று எல்லாரும்‌ 
எண்ணியிருந்தனர்‌. ஆனால்‌ எவ்வித ஆடம்பரமும்‌ இல்லாமல்‌ மிக எளிமையாகத்‌ தம்‌ 
மகனின்‌ திருமணத்தை நடத்தி முடித்தார்‌. பெண்‌ வீட்டாரிடம்‌ மணக்கொடை பெறுவது 
பெருகியிருந்த அக்காலத்தில்‌ மணக்கொடை பெறாமல்‌ அத்திருமணத்தை நடத்தினார்‌. 
மேலும்‌ "மணக்கொடை வாங்கும்‌ திருமணங்களில்‌ கலந்து கொள்ள மாட்டேன்‌" என்று 
வெளிப்படையாக அறிவித்தார்‌. 


நேர்மை 


அந்தத்‌ தலைவர்‌ ஒருமுறை தமது இயக்க அலுவலகத்தில்‌ இருந்த போது அங்கிருந்த 
பணியாளரை அழைத்தார்‌. அவரிடம்‌ ஓர்‌ உறையையும்‌ பணத்தையும்‌ கொடுத்து, 
"அஞ்சல்தலை வாங்கி இந்த உறையில்‌ ஒட்டி அஞ்சலில்‌ சேர்த்து விடுங்கள்‌” என்று 
கூறினார்‌. அந்தப்‌ பணியாளர்‌ "ஐயா நம்‌ அலுவலகத்திலேயே அஞ்சல்தலைகள்‌ வாங்கி 
வைத்துள்ளோம்‌, அவற்றிலிருந்து ஒன்றை எடுத்து ஒட்டி விடுகிறேன்‌" என்றார்‌. அதற்கு 
அந்தத்‌ தலைவர்‌, "வேண்டாம்‌. இது நான்‌ தனிப்பட்ட முறையில்‌ அனுப்பும்‌ கடிதம்‌. 
அதற்கு இயக்கப்‌ பணத்தில்‌ இருந்து வாங்கப்பட்ட அஞ்சல்தலைகளைப்‌ பயன்படுத்துவது 
முறையாகாது" என்று கூறினார்‌. 


மொழிக்கொள்கை 


இந்தியா விடுதலை பெற்ற பிறகு நாட்டின்‌ ஆட்சிமொழியைத்‌ தேர்வு செய்வது 
தொடர்பான கூட்டம்‌ நாடாளுமன்றத்தில்‌ நடைபெற்றது. மிகுதியான மக்கள்‌ பேசும்‌ 
மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும்‌ என்றனர்‌ சிலர்‌; பழமை வாய்ந்த 
மொழியை ஆட்சிமொழியாகத்‌ தேர்ந்தெடுக்க வேண்டும்‌ என்று பரிந்துரை செய்தனர்‌ 
வேறு சிலர்‌. ஆனால்‌ அந்தத்‌ தலைவர்‌ "பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான்‌ 
ஆட்சிமொழி ஆக்க வேண்டும்‌ என்றால்‌, அது தமிழ்மொழிதான்‌ என்று நான்‌ உறுதியாகச்‌ 
சொல்வேன்‌. இன்னமும்‌ விரிவாகச்‌ சொல்ல வேண்டும்‌ என்றால்‌ திராவிட மொழிகள்தாம்‌ 
இந்த மண்ணிலே முதன்முதலாகப்‌ பேசப்பட்ட மொழிகள்‌. அவற்றுள்‌ மிகவும்‌ இலக்கியச்‌ 
செறிவுகொண்ட தமிழ்மொழி தான்‌ மிகப்‌ பழமையான மொழி. எனவே, தமிழ்மொழியை 
நாட்டின்‌ ஆட்சிமொழியாக அறிவிக்க வேண்டும்‌” என்று குறிப்பிட்டார்‌. 
நாட்டுப்பற்று 

அந்தத்‌ தலைவரின்‌ உள்ளத்தில்‌ எப்போதும்‌ நாட்டுப்பற்று மேலோங்கி இருந்தது. 
இந்தியாவுக்கும்‌ சீனாவுக்கும்‌ இடையே 1962 ஆம்‌ ஆண்டு போர்‌ மூண்டது. அப்போது 


தனது ஒரே மகனைப்‌ போர்முனைக்கு அனுப்ப ஆயத்தமாக இருப்பதாகத்‌ தெரிவித்து அந்தத்‌ 
தலைவர்‌ அப்போதைய முதன்மை அமைச்சர்‌ ஜவகர்லால்‌ நேருவுக்குக்‌ கடிதம்‌ எழுதினார்‌. 


இத்தகைய சிறப்புகளுக்கெல்லாம்‌ உரிய தலைவர்‌ யார்‌ தெரியுமா? 


198 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 198 ஓ 20-03-2020 17:48:18 | | 


_ ணா | । இ ௭ ற 


அவர்தான்‌ கண்ணியமி காயிதே A ல 
மில்லத்‌. அவரது ரர” முகம்மது 
இசுமாயில்‌. ஆனால்‌ மக்கள்‌ அவரை 
அன்போடு காயிதே மில்லத்‌ என்று 
அழைத்தனர்‌. 'காயிதே மில்லத்‌' என்னும்‌ 
அரபுச்‌ சொல்லுக்குச்‌ சமுதாய வழிகாட்டி 
என்று பொருள்‌. அப்பெயருக்கேற்ப மக்களின்‌ 
வழிகாட்டியாகத்‌ திகழ்ந்தார்‌ அவர்‌. 


தமிழக அரசியல்‌ வானில்‌ கவ்வியிருந்த 
காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராகக்‌ 
காயிதே மில்லத்‌ முகமது இஸ்மாயில்‌ 
அவர்கள்‌ திகழ்கிறார்‌. 

- அறிஞர்‌ அண்ணா 
இப்படிப்பட்ட தலைவர்‌ கிடைப்பது அரிது. 
அவர்‌ நல்ல உத்தமமான மனிதர்‌. 

- தந்‌ைத பெரியார்‌ 


அரசியல்‌ பொறுப்புகள்‌ 


காயிதே மில்லத்‌ 1946 முதல்‌ 1952 வரை 
அப்போதைய சென்னை மாகாணச்‌ சட்டமன்ற 
உறுப்பினராக இருந்து சிறப்பாகப்‌ பணியாற்றினார்‌. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கக்‌ 
குழு உறுப்பினராகவும்‌ பணியாற்றினார்‌. இந்தியா விடுதலை பெற்றபின்‌ மாநிலங்களவை 
உறுப்பினர்‌, மக்களவை உறுப்பினர்‌ எனப்‌ பல பொறுப்புகளில்‌ இருந்து மக்களுக்காகத்‌ 
தொண்டு செய்தார்‌. 
கல்விப்பணி 

கல்வி ஒன்றுதான்‌ ஒட்டுமொத்தச்‌ சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும்‌ 
என்று எண்ணினார்‌ காயிதே மில்லத்‌. "கல்வி மிகுந்திடில்‌ கழிந்திடும்‌ மடமை” என்ற 
முதுமொழிக்கு ஏற்பக்‌ கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தார்‌. திருச்சியில்‌ 
ஜமால்‌ முகம்மது கல்லூரி, கேரளாவில்‌ ஃபரூக்‌ கல்லூரி ஆகியவற்றைத்‌ தொடங்க அவரே ௫ 
காரணமாக இருந்தார்‌. 


தொழில்துறை 


அவர்‌ மிகச்‌ சிறந்த தொழில்துறை அறிவுபெற்றிருந்தார்‌. இந்திய நாட்டின்‌ கனிம 
வளங்களைப்‌ பற்றிப்‌ நாடாளுமன்றத்தில்‌ எடுத்துரைத்தார்‌. இதனால்‌ இந்திய அரசு கனிம 
வளங்களைப்‌ பயன்படுத்தும்‌ பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியது. அதன்‌ 
மூலம்‌ தொழில்துறை வளர்ச்சி அடைந்தது. மக்கள்‌ நேரடியாகவும்‌ மறைமுகமாகவும்‌ 
வேலைவாய்ப்பினைப்‌ பெற்றனர்‌. 


தலைவர்கள்‌ பலராலும்‌ பாராட்டப்பட்ட பண்பாளர்‌ அவர்‌. எல்லாரிடமும்‌ வேறுபாடு 
இல்லாமல்‌ எளிமையாகப்‌ பழகும்‌ தன்மை கொண்டவராக விளங்கினார்‌. தம்‌ வாழ்நாள்‌ 
முழுவதும்‌ சமய நல்லிணக்கத்தைப்‌ பேணிவந்தார்‌. இத்தகைய சிறப்பு மிக்க தலைவர்களின்‌ 
பெருமைகளை அறிந்து போற்றுவது நமது கடமையாகும்‌. 


கதவ, Q ம்‌ ப்‌ 
டு கற்பவை கற்றபின்‌ 


எளிமையின்‌ அடையாளமாகத்‌ திகழ்ந்த பிற தலைவர்கள்‌ குறித்து வகுப்பறையில்‌ பேசுக. 


199 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 199 ஓ 20-03-2020 17:48:18 | | 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 
1. காயிதேமில்லத்‌ ஆஆஆ... பண்பிற்கு உதாரணமாகத்‌ திகழ்ந்தார்‌. 
௮) தண்மை ஆ) எளிமை இ) ஆடம்பரம்‌ ஈ) பெருமை 
2. 'காயிதே மில்லத்‌' என்னும்‌ அரபுச்‌ சொல்லுக்குச்‌ _ என்பது பொருள்‌. 
௮) சுற்றுலா வழிகாட்டி ஆ) சமுதாய வழிகாட்டி 
இ) சிந்தனையாளர்‌ ஈ) சட்ட வல்லுநர்‌ 
3. விடுதலைப்‌ போராட்டத்தின்போது காயிதே மில்லத்‌ _____.. இயக்கத்தில்‌ 


கலந்துகொண்டார்‌. 


௮) வெள்ளையனே வெளியேறு ஆ) உப்புக்‌ காய்ச்சும்‌ 


இ) சுதேசி ஈ) ஒத்துழையாமை 
4. காயிதே மில்லத்‌ தமிழ்மொழியை ஆட்சிமொழியாக்க வேண்டும்‌ என்று பேசிய 
இடம்‌ ______._ 
ஓ ௮) சட்டமன்றம்‌ ஆ) நாடாளுமன்றம்‌ இ) ஊராட்சி மன்றம்‌ ஈ) நகர்‌ மன்றம்‌ ஓ 


5. 'எதிரொலித்தது' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது _______ 
௮) எதிர்‌ 4 ரொலித்தது ஆ) எதில்‌ + ஒலித்தது 
இ? எதிர்‌ - ஒலித்தது ஈ) எதி * ரொலித்தது 

6. முதுமை-மொழி என்பதனைச்‌ சேர்த்தெழுகக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ 


௮) முதுமொழி ஆ) முதுமைமொழி இ)முதியமொழி ஈ)முதல்மொழி 
குறுவினா 
1. விடுதலைப்‌ போராட்டத்தில்‌ காயிதே மில்லத்‌ அவர்களின்‌ பங்கு பற்றி எழுதுக. 
2. காயிதே மில்லத்‌ அவர்கள்‌ தன்‌ குடும்பத்திலும்‌ எளிமையைக்‌ கடைப்பிடித்தார்‌ 
என்பதற்குச்‌ சான்றாக உள்ள நிகழ்வை எழுதுக. 
சிறுவினா 
ஆட்சிமொழி பற்றிய காயிதே மில்லத்தின்‌ கருத்தை விளக்குக. 


சிந்தனை வினா 


நீங்கள்‌ ஒரு தலைவராக இருந்தால்‌ எத்தகைய மக்கள்‌ நலப்பணிகளைச்‌ செய்வீர்கள்‌? 


200 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 200 ஓ 20-03-2020 17:48:18 | | 


தான்‌ மட்டுமே மகிழ்ச்சியாக வாழ நினைப்பது மனிதப்பண்பு 
அன்று. பிறருக்கு உதவி செய்வதும்‌ பிறரது சிறு சிறு ஆசைகளை 
நிறைவேற்றி அவர்களது மகிழ்ச்சியைக்‌ கண்டு இன்பம்‌ 
நுழையும்முன்‌ அடைவதும்‌ சிறந்த மனிதப்பண்பு ஆகும்‌. இதனையே ஈத்துவக்கும்‌ 
இன்பம்‌ என்று நம்‌ முன்னோர்‌ குறிப்பிட்டனர்‌. பிறருக்கு 
உதவிசெய்து மகிழ்ந்த ஒருவரின்‌ கதையை அறிவோம்‌. 


இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சி இது. புறநகரில்‌ ஓர்‌ அஞ்சலகத்தில்‌ 
வேலை செய்துகொண்டிருந்த காலம்‌. 


எனது மூன்றாவது சம்பளத்தில்‌ நான்‌ ஒரு மிதிவண்டி வாங்கினேன்‌. நூற்றி எண்பது 
ரூபாய்‌. மிதிவண்டியில்‌ ஏறிப்‌ புறப்படுவதுதான்‌ என்‌ பொழுதுபோக்கு. காற்றுத்‌ தழுவ 
ஓட்டத்‌ தொடங்கியதுமே அப்படியே ஓட்டிக்கொண்டே இருக்க வேண்டும்‌ போலத்‌ 
தோன்றும்‌. தெரிந்த ஊர்கள்‌, தெரியாத ஊர்கள்‌ எல்லா இடங்களுக்கும்‌ மிதிவண்டியிலேயே 
செல்வதுதான்‌ என்‌ பெரிய மகிழ்ச்சி. இரண்டு கூட்டாளிகளைச்‌ சேர்த்துக்‌ கொண்டு 
கிருஷ்ணராஜ சாகர்‌ அணைக்கட்டு வரைக்கும்‌ செல்வது ஐந்து ஆறு மாதத்திற்கு 
ஒருமுறையாவது நடக்கும்‌. ஒருமுறை மகாபலிபுரம்‌ சென்று வந்தோம்‌. 


201 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 201 ஓ 20-03-2020 17:48:18 | | 


ஹாசன்‌ வழியாக மங்களூரு செல்ல வேண்டும்‌ என்பது என்‌ நீண்ட கால ஆசை. 
வழிநெடுக காடு, மலை ஆகியவற்றின்‌ தோள்களில்‌ என்‌ மிதிவண்டியை உருட்டிச்‌ செல்ல 
ஆர்வம்‌ கொண்டிருந்தேன்‌. 


அதிகாலையிலேயே கிளம்பினேன்‌. எல்லாவற்றையும்‌ விட்டு விடுதலையாகி 
வந்திருப்பதில்‌ மனம்‌ உற்சாகமுற்றிருந்தது. இரண்டு நாட்களில்‌ ஹாசன்‌ சேர்ந்துவிட்டேன்‌. 


பகல்‌ வெப்பத்தை ஈடு கட்டுவது போல்‌ இரவில்‌ கடும்‌ மழை. விடியும்‌ போது குளிரத்‌ 
தொடங்கிவிட்டது. ஒரே இரவில்‌ சொல்லிவைத்த மாதிரி பருவம்‌ மாறிப்‌ போனது. மழை 
நின்றபிறகு மறுநாள்‌ பயணத்தைத்‌ தொடங்கினேன்‌. சக்லேஷ்பூர்‌ வரைக்கும்‌ சிறு சிறு தூறல்‌. 
முகத்தில்‌ பன்னீர்‌ தெளித்த மாதிரி இருந்த தூறலில்‌ நனைவது கூட மகிழ்ச்சியாக இருந்தது. 
நிற்காமல்‌ சென்று கொண்டிருந்தேன்‌. பெரிய இறக்கத்தில்‌ இறங்கும்போது மிதிவண்டிச்‌ 
சக்கரத்தில்‌ காற்று இறங்கிவிட்டது. இதை நான்‌ எதிர்பார்க்கவில்லை. ஒட்டுகிற கருவிகளும்‌ 
காற்றடிக்கும்‌ கருவியும்‌ எப்போதும்‌ கைவசம்‌ இருப்பது தான்‌ வழக்கம்‌. இந்த முறை தன்‌ 
வேலைக்காகக்‌ கடன்‌ வாங்கி எடுத்துச்‌ சென்ற உறவுக்காரப்‌ பையன்‌ திருப்பித்தரவில்லை. 
தேடிப்‌ போனபோது வீடு பூட்டிக்‌ கிடந்தது. சரி, பார்த்துக்‌ கொள்ளலாம்‌ என்கிற துணிவில்‌ 
கிளம்பிவிட்டேன்‌. 


மிதிவண்டியைத்‌ தள்ளிக்கொண்டு நடந்தேன்‌. சுற்றிலும்‌ மரங்கள்‌. எட்டுகிற 
உயரத்தில்‌ பெரிய பெரிய பலாப்பழங்களின்‌ தொங்கலாட்டம்‌. அதற்குப்பின்‌ தேக்கு 
மரங்கள்‌. தாவும்‌ குரங்குகள்‌. ஆள்‌ சந்தடி எதுவும்‌ கண்களில்‌ படவில்லை. எவ்வளவு 
தூரம்‌ நடந்திருப்பேனோ, எனக்குத்‌ தெரியாது. மழையின்‌ வேகத்தையும்‌ மீறி எழுந்த குரல்‌ 
என்னைத்‌ தடுத்து நிறுத்தியபோது பாதையோரம்‌ ஒரு குடிசை தெரிந்தது. அதன்‌ கதவுக்கு 
அருகில்‌ இருந்துதான்‌ அந்தச்‌ சிறுவன்‌ குரல்‌ கொடுத்தான்‌. நான்‌ குடிசையை நெருங்கினேன்‌. 


"ரொம்ப நேரமா நனைஞ்சிட்மங்க போல. எங்கனா நின்றிருக்கலாம்‌." 


அவன்‌ என்னைப்‌ பார்த்துச்‌ சிரித்தான்‌. உள்ளே போய்‌ ஒரு துண்டை எடுத்து வந்து 
தந்தான்‌. மிதிவண்டியில்‌ இருந்த என்‌ தோள்‌ பையை எடுத்தான்‌. அதன்‌ மீது இருந்த நீரை 
அவனே வழித்து உதறி ஓரமாக வைத்தான்‌. இதற்குள்‌ உள்ளே இருந்து ஒரு நடுவயதுப்‌ 
பெண்மணி கதவருகே வந்து நின்றார்‌. "அம்மா, பாவம்மா இவரு” என்று என்னைக்‌ காட்டி 
அவரிடம்‌ சொன்னான்‌ அச்சிறுவன்‌. 


பேசக்‌ காத்திருந்த மாதிரி அச்சிறுவன்‌ உற்சாகமாகக்‌ கேள்விகளைத்‌ தொடுக்க 
ஆரம்பித்தான்‌. 
"எந்த ஊர்லேர்ந்து வரீங்க”? 
" பெங்களூரு 
" மிதிவண்டியிலேவா..?" 


WD 


அவனால்‌ நம்ப முடியவில்லை. நம்பாமல்‌ இருக்கவும்‌ முடியவில்லை. மீண்டும்‌ 


202 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 202 ஓ 20-03-2020 17:48:18 | | 


மீண்டும்‌ கேட்டான்‌. அவன்‌ கண்களில்‌ புதுவித வெளிச்சம்‌. மழையில்‌ நனைந்து 
கொண்டிருந்த மிதிவண்டியை எட்டித்‌ தொட்டான்‌. 


"எவ்வளோ தூரம்‌ இருக்கும்‌ பெங்களூரு”? 
“இருநூறு மையிலு' 
"இருநூறு மையிலுமா மெதிச்சிகிட்டு வர்ரீங்க' 


அவன்‌ புருவம்‌ உயர்ந்தது. ஏதோ ஓர்‌ அதிசயத்தைக்‌ கண்டது போல அவன்‌ மனமும்‌ 
குரலும்‌ குழையத்‌ தொடங்கின. 


அவனது அம்மா மீண்டும்‌ வந்து உள்ளே வரச்சொல்லிக்‌ கூப்பிட்டார்‌. நானும்‌ அவனும்‌ 
உள்ளே சென்றோம்‌. அவசரமாய்‌ அவர்‌ பழம்பாய்‌ ஒன்றை விரித்தார்‌. 


"மிதிவண்டியில அவ்ளோ தூரம்‌ போகலாமா?" 


"போவலாமே! அதுல என்ன தப்பு? நான்‌ கன்னியாகுமரிக்கே மிதிவண்டியில 
போயிருக்கேன்‌" . 


அவன்‌ வியப்புத்‌ ததும்ப என்னைப்‌ பார்த்தான்‌. 


" ல்‌ " 
உண்மையாவா ? 


"டில்லிக்குப்‌ போக முடியுமா?" 


WD 


"இமயமலைக்கு"? 


WD 


முடியுமா?" 


"ஏன்‌ முடியாது? மனுஷனால முடியாதது எது இருக்குது? மனசு வச்சா எங்க 
வேணும்னாலும்‌ போய்‌ வரலாம்‌." 


வாய்‌ பிளந்து நின்றவன்‌ முகம்‌ திடுமெனச்‌ சுண்டியது. கரகரத்த குரலில்‌ சொல்லத்‌ 
தொடங்கினான்‌. 


"எனக்கு மிதிவண்டின்னா ரொம்ப ஆசை. ஆனா அம்மா வாங்கித்‌ தரமாட்றாங்க' 
என்றான்‌ அம்மாவின்‌ பக்கம்‌ கையைக்‌ காட்டியபடி. 


"ஏம்பா, வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியலையா?" என்றார்‌ அவர்‌. சிறுவன்‌ 
குனிந்து கொண்டான்‌. எனக்கு நொடியில்‌ நிலைமை புரிந்தது. "இல்லப்பா, நீ ரொம்ப 
சின்னப்‌ பையன்‌ இல்லையா? ஓட்டறது கடினமாக இருக்கும்‌. நீ பெரியவனாய்ட்டா அம்மா 


203 


7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 203 ஓ 20-03-2020 17:48:18 | | 


வாங்கித்‌ தருவாங்க. எங்க அம்மாகூட பெரியவனாய்ட்ட பிறகுதான்‌ வாங்கித்‌ தந்தாங்க” 
என்றேன்‌. அந்தப்‌ பதில்‌ அவனுக்கு மன நிறைவாக இருந்தது. "அப்படியாம்மா?" என்று தன்‌ 
அம்மாவைப்‌ பார்த்தான்‌ அச்சிறுவன்‌. அவர்‌ "ம்‌" என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றார்‌. 


" உனக்கு ஓட்டத்‌ தெரியுமா?" 
"குரங்கு பெடல்‌ போட்டுத்தான்‌ ஓட்டுவேன்‌" 
"மழை நிக்கட்டும்‌ நான்‌ கத்துக்‌ கொடுக்கறேன்‌." 


அவன்‌ மகிழ்ச்சியுடன்‌ தலையை அசைத்துக்‌ கொண்டான்‌. உடனே அவன்‌ தனக்குத்‌ 
தெரிந்த மிதிவண்டிப்‌ பயிற்சியைப்‌ பற்றிச்‌ சொல்லத்‌ தொடங்கினான்‌. 


"அரிசிக்கெரெல மாமா வீடு இருக்குது. அங்குதான்‌ மிதிவண்டி ஓட்டக்‌ கத்துக்கிட்டேன்‌. 
ஆனா மாமா ரொம்பக்‌ கண்டிப்பு. அவர்‌ இல்லாத நேரத்தில்‌ தான்‌ மிதிவண்டியைத்‌ 
தொடமுடியும்‌." 


அச்சிறுவன்‌ என்னோடு சுவர்‌ ஓரம்‌ படுத்துக்கொண்டான்‌. என்னிடம்‌ கதை கேட்கத்‌ 
தொடங்கினான்‌. நான்‌ சுற்றிய ஊர்களைப்‌ பற்றியும்‌ பார்த்த மனிதர்களைப்‌ பற்றியும்‌ 
கேட்டான்‌. நான்‌ என்‌ சிறுவயசுக்‌ காலத்தை எண்ணியபடி எல்லாவற்றையும்‌ சொன்னேன்‌. 
என்‌ சின்ன வயதின்‌ பிம்பமாக அவன்‌ இருப்பது எனக்கு ஆனந்தமாக இருந்தது. 


பொழுது விடிந்தபோது மழை விட்டிருந்தது. சிறுவன்‌ எனக்கு முன்னால்‌ எழுந்து 
மிதிவண்டி அருகில்‌ நின்றிருந்தான்‌. காற்று இறங்கிப்‌ போன சக்கரத்தைக்‌ கையால்‌ சுற்றிக்‌ 
கொண்டிருந்தான்‌. என்னைப்‌ பார்த்ததும்‌ சிரித்தான்‌. சக்கரக்‌ கம்பியில்‌ சிவப்பு நிறத்‌ துண்டுத்‌ 
துணி ஒன்றைக்‌ கட்டிவிட்டு அது மேலும்‌ கீழும்‌ மாறி வருவதை ஓட்டிக்‌ காட்டினான்‌. நான்‌ 
சிரித்தேன்‌. 


"மொதல்ல சக்கரத்தைச்‌ சரி செய்யணும்‌" என்றேன்‌. 


"பக்கத்தூர்ல சந்திரேகெளடா மிதிவண்டிக்‌ கடை வைச்சிருக்காரு. அவர்‌ கிட்ட 
போவலாம்‌." 


மிதிவண்டியைத்‌ தள்ளிவர அவனே முன்‌ வந்தான்‌. அவன்‌ கைகள்‌ பழகிய ஒரு 
நாய்க்குட்டியின்‌ கால்களைப்‌ பற்றுவது போல மிதிவண்டியின்‌ கைப்பிடிகளைப்‌ பற்றின. 
சைக்கிள்‌ பழுதற்றிருந்தால்‌ ஏறிப்‌ பறந்து விடுவான்‌ போலத்‌ கோன்றியது. மணியை அழுத்தி 
சத்தமெழுப்பிக்‌ கொண்டே வந்தான்‌. 


என்னைப்‌ பற்றி விசாரித்தபடியே சந்திரேகெளடா சக்கரத்தைச்‌ சரி செய்து, 
காற்றடைத்துத்‌ தந்தார்‌. நான்‌ கொடுத்த பணத்தை நன்றியுடன்‌ வாங்கிக்‌ கொண்டார்‌. 

வரும்‌ போது அவனை மிதிவண்டியில்‌ ஏறி ஓட்டி வரும்படி சொன்னேன்‌. அவன்‌ 
மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. குரங்கு பெடலில்‌ தெத்தித்‌ தெத்தி ஓட்டினான்‌. அவனைப்‌ 


பிடித்து நிறுத்தி இருக்கையில்‌ உட்கார வைத்து முதுகை வளைக்காமல்‌ இருக்கும்படி 
சொன்னேன்‌. கால்கள்‌ ஓரளவு எட்டியும்‌ எட்டாமலும்‌ இருந்தன. தடுமாறினான்‌. கால்‌ 


204 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 204 ஓ 20-03-2020 17:48:18 | | 


எட்டாமல்‌ போகும்‌ போது இடுப்பை அதிகமாக வளைத்து விழுந்தான்‌. 


ஏறத்தாழ இரண்டு மணி நேரம்‌ ஓட்டிக்கொண்டிருந்து விட்டுத்‌ திரும்பினோம்‌. அவனது 
அம்மா சூடாக அவல்‌ வறுத்துத்‌ தந்தார்‌. சாப்பிட்டுக்‌ கொண்டிருக்கும்போதே மழை 
பிடித்துவிட்டது. 


மழை நின்றதும்‌ நான்‌ கிளம்பிட நினைத்தேன்‌. ஆனால்‌ சிறுவன்‌ "எனக்கு நல்லா ஓட்ட 
கத்துத்தரன்னுதானே சொன்னீங்க. எல்லாம்‌ பொய்‌ தானா?" என்று மடக்கினான்‌. 


மழை நின்ற பிறகு அவனை அழைத்துக்‌ கொண்டு வெளியே போனேன்‌. மிதிவண்டியை 
ஓட்டிக்‌ கொண்டே இருக்க வேண்டும்‌ என்று அவன்‌ ஆசைப்பட்டான்‌. கால்‌ எட்டுகிறதா 
இல்லையா என்று அடிக்கடி தலை குனிந்து பார்த்தான்‌. அதுதான்‌ ஒரே குறை. மற்றபடி 
இடுப்பு படிந்துவிட்டது. 


" மிதிவண்டி ஓட்ற மாதிரியே இல்ல. ஏதோ றெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்குது" 
என்றான்‌. அவன்‌ கண்களைப்‌ பார்க்க எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. 


நண்பகலில்‌ மீண்டும்‌ மழை தொடங்கியது. சாயங்காலம்தான்‌ நின்றது. நான்‌ 
"கிளம்பட்டுமா?" என்றேன்‌. அச்சிறுவன்‌ முகம்‌ போன போக்கு சரியில்லை. "வழியில 
மறுபடியும்‌ பேஞ்சா என்ன செய்வீங்க?" என்றான்‌. "எல்லாம்‌ சமாளிச்சிடுவேன்‌' என்றேன்‌. 
அவனும்‌ அவன்‌ அம்மாவும்‌ தடுத்தார்கள்‌. இரவு முழுக்கச்‌ சிறுவனிடம்‌ மிதிவண்டிப்‌ பயண 
அனுபவங்களைப்‌ பகிர்ந்து கொண்டேன்‌. 


"விடிஞ்சதும்‌ நானும்‌ உங்களோடு வரட்டுமா”? 
"ம்‌" என்று உற்சாகமூட்டினேன்‌. 


"அறிசிக்கெரெல என்ன விட்டுடுங்க. மாமா வீட்ல ரெண்டு நாள்‌ இருந்துட்டு 
திரும்பிடுவேன்‌ . 


விடிந்தபோது மழை விட்டிருந்தது. அவர்களுக்குக்‌ கொஞ்சம்‌ பணம்‌ தரலாம்‌ என்று 
தோன்றிய எண்ணத்தை உடனடியாய்‌ விலக்கினேன்‌. எதுவும்‌ தராமல்‌ இருப்பதும்‌ 
வருத்தமாக இருந்தது. விடைபெற்றுக்‌ கொள்ளும்‌ போது மனசில்‌ ஊமைவலி எழுந்தது. 
சிறுவன்‌ மிகவும்‌ வாதாடி என்னுடன்‌ வருவதற்கு அனுமதி பெற்று விட்டான்‌. அவனது 
அம்மா மீண்டும்‌ "பத்தரம்‌ பத்தரம்‌' என்று திரும்பத்‌ திரும்பச்‌ சொன்னார்‌. அவரது 
அக்கறையையும்‌ கவலையையும்‌ என்னால்‌ புரிந்துகொள்ள முடிந்தது. 


நாங்கள்‌ புறப்பட்டோம்‌. அவன்‌ பின்னால்‌ உட்கார்ந்து கொண்டான்‌. அந்தச்‌ சூழல்‌ 
மிகவும்‌ மகிழ்ச்சியூட்டுவதாக இருந்தது. பெரிய பெரிய மரங்கள்‌. குன்றுகள்‌. சிறுவன்‌ 
பேசியபடி வந்தான்‌. மிகவும்‌ தயங்கி "நான்‌ கொஞ்சம்‌ ஓட்டட்டுமா ? என்றான்‌. நான்‌ 
இறங்கிச்‌ சிறிது நேரம்‌ அவனிடம்‌ தந்தேன்‌. கொஞ்சதூரம்‌ போய்விட்டு மீண்டும்‌ வருமாறு 
சொல்லிவிட்டு ஒரு மரத்தடியில்‌ உட்கார்ந்தேன்‌. 


அவன்‌ திரும்பி வந்ததும்‌ எங்கள்‌ பயணம்‌ தொடர்ந்தது. பத்துப்‌ பதினைந்து மைலுக்கு 
அப்புறம்‌ மீண்டும்‌ அவன்‌ ஓட்டினான்‌. வழியில்‌ உணவகம்‌ ஒன்றில்‌ சாப்பிட்டோம்‌. 


205 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 205 ஓ 20-03-2020 17:48:18 | | 


அரிசிக்கெரே நெருங்கியதும்‌ வீடுகள்‌ தென்பட்டன. வாகனங்களும்‌ மனித நடமாட்டமும்‌ 
தெரிந்தன. மூன்று நாட்களுக்கப்புறம்‌ மனித நடமாட்டத்தைப்‌ பார்த்தபோது மனம்‌ 
கிளர்ச்சியுற்றது . 


"இன்னும்‌ கொஞ்ச தூரம்தான்‌ எங்க மாமா வீடு. அது வரைக்கும்‌ நானே மிதிவண்டியில 
போய்‌ வரட்டா? கொஞ்ச நேரம்‌ அவங்க மிதிவண்டியைத்‌ தொட்டுட்டா என்னா 
கத்து கத்துவாங்க தெரியுமா? இப்ப அவங்க முன்னால நான்‌ போய்‌ எறங்கினதுமே 
அதிசயப்படுவாங்க. அதுவரைக்கும்‌ போய்‌ வரட்டா?" 


அவன்‌ உற்சாகத்தைக்‌ குலைக்க விருப்பமில்லை. 'சரி' என்றேன்‌. "பார்த்து பார்த்து" 
என்று எச்சரிப்பதற்குள்‌ அவன்‌ பாய்ந்துவிட்டான்‌. நான்‌ தேநீர்‌ குடிக்கச்‌ சென்றேன்‌. குடித்து 
விட்டு வெளியே வந்து அவனுக்காகக்‌ காத்திருந்தேன்‌. 


சாலை மிகவும்‌ பரபரப்பாக இருந்தது. வேகவேகமாகச்‌ செல்லும்‌ வாகனங்கள்‌... 
மஞ்சள்‌ துணி போர்த்திய ஆட்டோக்கள்‌. லாரிகள்‌. நான்‌ சட்டென ௮ச்சிறுவனைப்‌ 
பற்றி யோசித்தேன்‌. அவன்‌ குடும்பம்‌, அவன்‌ ஆசை, அவன்‌ வேகம்‌ எல்லாமே மனசில்‌ 
அலைமோதின. சட்டென ஒரு முடிவு எடுத்தேன்‌. அவசரமாய்த்‌ தெருமூலை வரைக்கும்‌ 
பார்த்தேன்‌. அவன்‌ முகம்‌ தெரிவது போல்‌ இருந்தது. என்னைப்‌ பார்த்துப்‌ பெருமிதமாய்‌ 
அவன்‌ சிரிப்பது போலவும்‌ இருந்தது. எதிர்பாராதவிதமாக முன்னால்‌ வந்து நின்ற ஹாசன்‌ 
பேருந்தில்‌ சட்டென்று ஏறி உட்கார்ந்துவிட்டேன்‌. வண்டியும்‌ உடனே கிளம்பி விட்டது. 


நூல்‌ வெளி 


பாவண்ணன்‌ சிறுகதை, கவிதை, கட்டுரை எனப்‌ பல்வேறு வகையான இலக்கிய 
வடிவங்களிலும்‌ எழுதி வருகிறார்‌. கன்னட மொழியிலிருந்து பல நூல்களைத்‌ 
தமிழில்‌ மொழிபெயர்த்துள்ளார்‌. வேர்கள்‌ தொலைவில்‌ இருக்கின்றன, நேற்று 
வாழ்ந்தவர்கள்‌, கடலோர வீடு, பாய்மரக்கப்பல்‌, மீசைக்கார பூனை, பிரயாணம்‌ உள்ளிட்ட பல 
நூல்களை எழுதியுள்ளார்‌. 


பிரயாணம்‌ என்னும்‌ நூலில்‌ உள்ள பயணம்‌ என்னும்‌ சிறுகதை இங்குத்‌ தரப்பட்டுள்ளது. 


209, நறை ்‌ ்‌ 
ட கற்பவை கற்றபின்‌ 


1. நீங்கள்‌ சென்று வந்த பயணம்‌ குறித்து வகுப்றையில்‌ கலந்துரையாடுக. 


2. நீங்கள்‌ சுற்றுலா செல்ல மேற்கொண்ட ஆயத்தப்‌ பணிகள்‌ பற்றிப்‌ பேசுக. 


'பயணம்‌' கதையைச்‌ சுருக்கி எழுதுக. 


206 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 206 ஓ 20-03-2020 17:48:19 | | 


AMUSHP 


தோட்டத்தில்‌ மேயுது வெள்ளைப்பசு. 

இத்தொடரில்‌ வெள்ளை என்னும்‌ சொல்‌ வெண்மை என்னும்‌ நிறப்‌ பொருளைத்‌ 
தருகிறது. இஃது இயல்பான பெயர்ச்சொல்‌ ஆகும்‌. 

வீட்டுக்கு வெள்ளை அடித்தான்‌. 

இத்தொடரில்‌ வெள்ளை என்பது வெண்மை நிறத்தைக்‌ குறிக்காமல்‌ வெண்மை 


நிறமுடைய சுண்ணாம்பைக்‌ குறிக்கிறது. இவ்வாறு ஒன்றன்‌ பெயர்‌ அதனைக்‌ குறிக்காமல்‌ 
அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது ஆகுபெயர்‌ எனப்படும்‌. 


பொருள்‌, இடம்‌, காலம்‌, சினை, பண்பு, தொழில்‌ ஆகிய ஆறு வகையான 
பெயர்ச்சொற்களிலும்‌ ஆகுபெயர்கள்‌ உண்டு. 


பொருளாகுபெயர்‌ 
இ மல்லிகை சூடினாள்‌. இ 
மல்லிகை என்னும்‌ ஒரு முழுப்பொருளின்‌ பெயர்‌ அதன்‌ ஓர்‌ உறுப்பாகிய மலரைக்‌ 


குறிக்கிறது. இவ்வாறு பொருளின்‌ பெயர்‌ அதன்‌ சினையாகிய உறுப்புக்கு ஆகிவருவது 
பொருளாகுபெயர்‌ எனப்படும்‌. இதனை முதலாகு பெயர்‌ எனவும்‌ கூறுவர்‌. 


இடவாகுபெயர்‌ 

சடுகுடு போட்டியில்‌ தமிழ்நாடு வெற்றி பெற்றது. 

தமிழ்நாடு என்னும்‌ பெயர்‌ அவ்விடத்தைச்‌ சேர்ந்த விளையாட்டு அணியைக்‌ 
குறிப்பதால்‌ இஃது இடவாகுபெயர்‌ ஆகும்‌. 
காலவாகுபெயர்‌ 

திசம்பர்‌ சூடினாள்‌. 

இத்தொடரில்‌ திசம்பர்‌ என்னும்‌ காலப்பெயர்‌ அக்காலத்தில்‌ மலரும்‌ பூவைக்‌ குறிப்பதால்‌ 
இது காலவாகுபெயர்‌ ஆயிற்று. 
சினையாகுபெயர்‌ 

தலைக்கு ஒரு பழம்‌ கொடு. 

இத்தொடருக்கு ஆளுக்கு ஒரு பழம்‌ கொடு என்பது பொருளாகும்‌. இவ்வாறு சினையின்‌ 
(உறுப்பின்‌) பெயர்‌ முதலாகிய பொருளுக்கு ஆகிவருவது சினையாகுபெயர்‌ எனப்படும்‌. 


207 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 207 ஓ 20-03-2020 17:48:19 | | 


ப ணா | । ஓ ப ன | | ப। 


பண்பாகுபெயர்‌ 

இனிப்பு தின்றான்‌. 

இத்தொடரில்‌ இனிப்பு என்னும்‌ பண்புப்‌ பெயர்‌ தின்பண்டத்தைக்‌ குறிப்பதால்‌ இது 
பண்பாகுபெயர்‌ ஆயிற்று. 
தொழிலாகுபெயர்‌ 

பொங்கல்‌ உண்டான்‌. 

இத்தொடரில்‌ பொங்கல்‌ (பொங்குதல்‌) என்னும்‌ தொழிற்பெயர்‌ அத்தொழிலால்‌ 
உருவான உணவினைக்‌ குறிப்பதால்‌ இது தொழிலாகுபெயர்‌ ஆகும்‌. 


இரட்டைக்கிளவி 
தங்கை விறுவிறுவென நடந்து சென்று தோட்டத்தில்‌ மலர்ந்த மலர்களைக்‌ 
கலகலவெனச்‌ சிரித்தபடியே மளமளவெனக்‌ கொய்யத்‌ தொடங்கினாள்‌. 
இத்தொடரிலுள்ள விறுவிறு, கலகல, மளமள ஆகிய சொற்களைக்‌ கவனியுங்கள்‌. இவை 
ஒவ்வொன்றிலும்‌ அசைச்சொற்கள்‌ இரண்டிரண்டாக இணைந்து வந்துள்ளன. அவற்றைப்‌ 
பிரித்துப்‌ பார்த்தால்‌ பொருள்‌ தரவில்லை. இவ்வாறு இரட்டையாக இணைந்து வந்து, 
பிரித்தால்‌ கனிப்பொருள்‌ தராத சொற்களை இரட்டைக்கிளவி என்பர்‌. 


அடுக்குத்தொடர்‌ 

சிறுவர்கள்‌ விளையாடிக்கொண்டிருந்தனர்‌. அமுதன்‌ திடீரென, பாம்பு பாம்பு பாம்பு 
என்று கத்தினான்‌. எங்கே எங்கே? என்று கேட்டபடியே மற்ற சிறுவர்கள்‌ அவனருகே 
ஓடிவந்தனர்‌. "இல்லை இல்லை. சும்மாதான்‌ சொன்னேன்‌" என்று சொல்லிச்‌ சிரித்தபடியே 
ஓடினான்‌ அமுதன்‌. "அவனைப்‌ பிடி பிடி பிடி பிடி" என்று கத்திக்கொண்டே மற்றவர்கள்‌ 
துரத்தினார்கள்‌. 

இப்பகுதியில்‌ சில சொற்கள்‌ இரண்டு, மூன்று, நான்கு முறை இடம்பெற்றுள்ளன. 
இவ்வாறு அச்சம்‌, விரைவு, சினம்‌ போன்ற காரணங்களால்‌ ஒரு சொல்‌ ஒன்றுக்கு மேற்பட்ட 
முறை தொடர்ந்து வருவதை அடுக்குத்தொடர்‌ என்பர்‌. அடுக்குத்‌ தொடரில்‌ பலமுறை 
இடம்பெறும்‌ ஒவ்வொரு சொல்லும்‌ பொருளுடையது. 
அடுக்குத்தொடர்‌ இரட்டைக்கிளவி - ஒப்பீடு 

அடுக்குத்தொடரில்‌ உள்ள சொற்களைத்‌ தனித்தனியே பிரித்துப்‌ பார்த்தாலும்‌ 
அவற்றுக்குப்‌ பொருள்‌ உண்டு. இரட்டைக்‌ கிளவியைப்‌ பிரித்தால்‌ அது பொருள்‌ 
தருவதில்லை. 

அடுக்குத்‌ தொடரில்‌ ஒரே சொல்‌ இரண்டு முதல்‌ நான்கு முறை வரை வரும்‌. 
இரட்டைக்கிளவியில்‌ ஒரு சொல்‌ இரண்டு முறை மட்டுமே வரும்‌. 

அடுக்குத்‌ தொடரில்‌ சொற்கள்‌ தனித்தனியே நிற்கும்‌. இரட்டைக்‌ கிளவியின்‌ சொற்கள்‌ 
இணைந்தே நிற்கும்‌. 

அடுக்குத்‌ தொடர்‌ விரைவு, வெகுளி, உவகை, அச்சம்‌, அவலம்‌ ஆகிய பொருள்கள்‌ 
காரணமாக வரும்‌. இரட்டைக்கிளவி வினைக்கு அடைமொழியாகக்‌ குறிப்புப்‌ பொருளில்‌ வரும்‌. 


208 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 208 ஓ 20-03-2020 17:48:19 | | 


_ ணா | । இ | நட ன்‌ | | || 


கலவ D ஓ ஓ 
டு கற்பவை கற்றபின்‌ 


பள்ளி நூலகத்திலிருந்து நூல்‌ ஒன்றை எடுத்துவந்து அந்நூலில்‌ ஆகுபெயர்களாக 
இடம்‌ பெற்றுள்ள பெயர்ச்சொற்களைத்‌ தொகுக்க. 


1. 


2. அன்றாடப்‌ பேச்சு வழக்கில்‌ இடம்பெறும்‌ அடுக்குத்தொடர்‌, இரட்டைக்கிளவி 
ஆகியவற்றைத்‌ தொகுக்க. 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 
1. பொருளின்‌ பெயர்‌ அதன்‌ உறுப்புக்கு ஆகி வருவது 


௮) பொருளாகுபெயர்‌ அ) சினையாகுபெயர்‌ 
இ) பண்பாகுபெயர்‌ ஈ) இடவாகுபெயர்‌ 
2. இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது ______ ்‌ 
௮) முதலாகுபெயர்‌ அ) சினையாகுபெயர்‌ 
இ) தொழிலாகுபெயர்‌ ஈ) பண்பாகுபெயர்‌ 


3. மழை சடசடவெனப்‌ பெய்தது. - இத்தொடரில்‌ அமைந்துள்ளது 


௮) அடுக்குத்தொடர்‌ ஆ) இரட்டைக்கிளவி 
இ) தொழிலாகுபெயர்‌ ஈ) பண்பாகுபெயர்‌ 

4. அடுக்குத்‌ தொடரில்‌ ஒரே சொல்‌ ______ முறை வரை அடுக்கி வரும்‌. 
௮) இரண்டு ஆ) மூன்று இ) நான்கு ஈ) ஐந்து 


குறுவினா 
1. ஒரு பெயர்ச்சொல்‌ எப்போது ஆகுபெயர்‌ ஆகும்‌? 
2. இரட்டைக்‌ கிளவி என்பது யாது? சான்று தருக. 
சிறுவினா 
1. பொருளாகுபெயரையும்‌ சினையாகுபெயரையும்‌ வேறுபடுத்துக. 
2. இரட்டைக்கிளவி, அடுக்குத்தொடர்‌ - ஒப்பிடுக. 


209 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 209 ஓ 20-03-2020 17:48:19 | | 


3. தமிழகத்தில்‌ மழை பெய்துவருகிறது. 


மொழியை ஆள்வோம்‌! 


ழி 


கேட்க. Y3DM11 


மனித நேயம்‌ பற்றித்‌ தலைவர்கள்‌ ஆற்றிய உரைகளைக்‌ கேட்டு மகிழ்க. 
கீழ்க்காணும்‌ தலைப்புகளுள்‌ ஒன்றைப்‌ பற்றி இரண்டு நிமிடம்‌ பேசுக. 
௮) உண்மை ஆ) மனிதநேயம்‌ இ) உதவிசெய்து வாழ்தல்‌ 
சொல்லக்‌ கேட்டு எழுதுக. 
1. மனித வாழ்க்கையில்‌ தேவைப்படுவது பொறுமை. 
2. குயில்‌ குளிரில்‌ நடுங்கியது; மழையில்‌ ஒடுங்கியது; வெயிலில்‌ காய்ந்தது. 
3. இரக்கம்‌ உடையோர்‌ அருள்பெற்றவர்‌ ஆவர்‌. 
4. காயிதே மில்லத்‌ என்னும்‌ சொல்லுக்குச்‌ "சமுதாய வழிகாட்டி" என்று பொருள்‌. 
5. விடியும்‌ போது குளிரத்‌ தொடங்கிவிட்டது. 
கீழ்க்காணும்‌ தலைப்புகளில்‌ ஒன்றைத்‌ தேர்ந்தெடுத்துக்‌ கவிதை எழுதுக. 
௮) அன்பு ஆ) தன்னம்பிக்கை 
சரியான இணைப்புச்‌ சொல்லால்‌ நிரப்புக. 
(எனவே, ஏனெனில்‌, அதனால்‌, ஆகையால்‌, அதுபோல, இல்லையென்றால்‌, மேலும்‌) 
(எ.கா.) காயிதே மில்லத்‌ அவர்கள்‌ மகிழுந்தில்‌ பயணம்‌ செய்வதை விரும்பாதவர்‌. 


ஏனெனில்‌ அவர்‌ எளிமையை விரும்பியவர்‌. 
1. நாம்‌ இனிய சொற்களைப்‌ பேசவேண்டும்‌. துன்பப்பட நேரிடும்‌. 


2. குயிலுக்குக்‌ கூடு கட்டத்‌ தெரியாது. 
முட்டையிடும்‌. 


3. அதிக அளவில்‌ மரங்களை வளர்ப்போம்‌. 
அடிப்படை. 


4. பிறருக்குக்‌ கொடுத்தலே செல்வத்தின்‌ பயன்‌. 
மகிழ்வோம்‌. 


என வானிலை ஆய்வுமையம்‌ அறிவிப்பு. 


210 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 210 ஓ 


காக்கையின்‌ கூட்டில்‌ 


மரங்கள்தான்‌ மழைக்கு 


த பிறருக்குக்‌ கொடுத்து 


க்‌ க்வி இரண்டு நாள்‌ மழை நீடிக்கும்‌ 


20-03-2020 17481 | | 


_ ணா | । இ நாண ற 


கடிதம்‌ எழுதுக. 
உங்கள்‌ ஊரில்‌ நடைபெறும்‌ திருவிழாவைக்‌ காண வருமாறு அழைப்பு விடுத்து உறவினர்‌ 
ஒருவருக்குக்‌ கடிதம்‌ எழுதுக. 


Ae மொழியோடு விளையாடு 


குறிப்புகளைப்‌ பயன்படுத்தி இடமிருந்து வலமாகக்‌ கட்டங்களை நிரப்புக. 


4. குற்றால மலைவளத்தைக்‌ கூறும்‌ நூல்‌ ___ ப ப ப ப ப ப ப ப பப . சுரதா 
என்பதன்‌ விரிவாக்கம்‌ ட 


5. குற்றாலக்‌ குறவஞ்சி பாடியவர்‌ ப ப ப ப ப ப ப ப 


கீழ்க்காணும்‌ படங்களைப்‌ பார்த்து இரட்டைக்கிளவி அமையுமாறு தொடர்‌ உருவாக்குக. 


ஜு 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 211 ஓ 20-03-2020 17:48:19 | | 


கீழ்க்காணும்‌ அறிவிப்பைப்‌ படித்து அதன்பின்‌ கேட்கப்படும்‌ வினாக்களுக்கு விடையளிக்க. 


தீ விபத்தும்‌ பாதுகாப்பு முறைகளும்‌ 


முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்‌ 


வீடுகளிலும்‌ பொது இடங்களிலும்‌ 
தீ பாதுகாப்புக்‌ கருவிகள்‌ பொருத்தப்‌ 
பட்டிருக்கவேண்டும்‌. 

பொது இடங்களில்‌ தீத்தடுப்பு 
எச்சரிக்கை ஒலிப்பான்கள்‌ பொருத்தப்‌ 
பட்டிருக்கவேண்டும்‌. 

எச்சரிக்கை ஒலி எவ்வாறு இருக்கும்‌ 
என்பதைப்‌ பணியாளர்கள்‌ 
அறிந்திருக்கவேண்டும்‌. 

தரமான மின்‌ சாதனங்களையே 
பயன்படுத்தவேண்டும்‌. 

சமையல்‌ செய்யும்‌ போது இறுக்கமான 
ஆடைகளை உடுத்திக்‌ கொள்ள 
வேண்டும்‌. 

பட்டாசுகளைப்‌ பாதுகாப்பான 
இடங்களில்‌, பெரியவர்களின்‌ 
மேற்பார்வையில்தான்‌ வெடிக்க 
வேண்டும்‌. 

நிறுவனங்களில்‌ பணிபுரியும்‌ 
பணியாளர்களுக்குத்‌ தீத்தடுப்புப்‌ 
பயிற்சிகள்‌ அளிக்கப்படவேண்டும்‌. 


பொதுமக்கள்‌ கூடும்‌ இடங்களில்‌ 
தீ விபத்து ஏற்பட்டால்‌ உடனடியாக 
வெளியேறும்‌ வகையில்‌ அவசரகால 
வழிகள்‌ அமைக்கப்பட்டிருக்க 
வேண்டும்‌ 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 212 


212 


தீ விபத்து ஏற்பட்டால்‌ 

செய்ய வேண்டியவை 
உடனடியாகத்‌ தீயணைப்பு மீட்புப்‌ 
பணித்‌ துறைக்குத்‌ தொலைபேசி 
வழியாகத்‌ தகவல்‌ தெரிவிக்க 
வேண்டும்‌. 
அவ்வாறு தகவல்‌ தெரிவிக்கும்‌ 
பொழுது தீவிபத்து ஏற்பட்டுள்ள 
இடத்தினைத்‌ கெளிவாகத்‌ தெரிவிக்க 
வேண்டும்‌. 
தீ விபத்து ஏற்பட்டு இருக்கும்‌ பகுதியில்‌ 
உடனடியாக மின்‌ இணைப்பைத்‌ 
துண்டிக்கவேண்டும்‌. 
தீ விபத்து ஏற்பட்ட உடனே அங்குள்ள 
தீயணைப்பான்க௧ளைக்‌ கொண்டு 
ஆரம்பக்‌ கட்டத்திலேயே தீயை 
அணைக்க முயற்சி செய்யவேண்டும்‌. 


உடுத்தியிருக்கும்‌ ஆடையில்‌ 
தீப்பிடித்தால்‌ உடனே தரையில்‌ படுத்து 
உருளவேண்டும்‌. 

தீக்காயம்‌ பட்ட இடத்தை உடனடியாகத்‌ 
கண்ணீரைக்‌ கொண்டு குளிர வைக்க 
வேண்டும்‌. 


பொது இடங்களில்‌ தீ விபத்து 
ஏற்பட்டால்‌ பதற்றமடைந்து ஓடாமல்‌, 
அவசரகால வழியில்‌ வெளியேற 
வேண்டும்‌. 

அருகில்‌ இருக்கும்‌ கட்டடங்களுக்குத்‌ 
தீ பரவாமல்‌ இருக்கும்‌ வகையில்‌ 
முன்னெச்சரிக்கை செய்யவேண்டும்‌. 


20-03-2020 174820 | | 


தீ விபத்து எற்படும்‌ போது 


செய்யக்‌ கூடாதவை 


> தீவிபத்து ஏற்பட்டுள்ள கட்டடத்தின்‌ மின்‌ தூக்கியைப்‌ பயன்படுத்தக்கூடாது. 


> எண்ணெய்‌ உள்ள இடத்தில்‌ ஏற்பட்ட தீயை அணைக்கக்‌ தண்ணீரைப்‌ பயன்படுத்தக்‌ 


கூடாது. 


* தீக்காயம்‌ பட்ட இடத்தில்‌ எண்ணெய்‌, பேனா மை போன்றவற்றைக்‌ தடவக்கூடாது. 


வினாக்கள்‌ 


1. தீ விபத்தினால்‌ பெரிய பாதிப்பு ஏற்படாமல்‌ இருப்பதற்கு, செய்ய வேண்டிய 
முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்‌ யாவை? 


2. தீவிபத்து ஏற்பட்டால்‌ உடனடியாகச்‌ செய்ய வேண்டிய செயல்கள்‌ யாவை? 


3. பொது இடங்களில்‌ தீ விபத்து ஏற்பட்டால்‌ வெளியேறும்‌ முறையைக்‌ கூறுக. 


4. தீவிபத்து ஏற்பட்டால்‌ செய்யக்கூடாதவை யாவை? 


5. உடலில்‌ தீப்பற்றினால்‌ செய்யவேண்டிய முதலுதவி யாது? 


என்‌ பொறுப்புகள்‌... 


4 நிற்க அதற்குத்‌ தக... 


1. நான்‌ எப்போதும்‌ எளிமையைக்‌ கடைப்பிடிப்பேன்‌. 


2. அனைவரிடமும்‌ அன்புடன்‌ நடந்து கொள்வேன்‌. 


3. என்‌ பணிகளை நேர்மையாகச்‌ செய்வேன்‌. 


4. நான்‌ என்றும்‌ பொறுமையுடன்‌ இருப்பேன்‌. 


கலைச்சொல்‌ அறிவோம்‌. 


சமயம்‌ - Religion 
எளிமை - Simplicity 
ஈகை - Charity 


கண்ணியம்‌ - Dignity 


கொள்கை Doctrine 


) 


Cc» இணையத்தில்‌ காண்க 


தத்துவம்‌ 
நேர்மை 
வாய்மை 
உபதேசம்‌ 


வானியல்‌ 


Philosophy 
Integrity 
Sincerity 
Preaching 


Astronomy 


மனிதநேயத்தை வலியுறுத்தும்‌ நிகழ்வுகளை இணையத்தில்‌ தேடிக்‌ காண்க. 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 213 


20-03-2020 17482 | | 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 214 


திருக்குறள்‌ 
17. அழுக்காறாமை 


ஒழுக்காறாக்‌ கொள்க ஒருவன்தன்‌ நெஞ்சத்து 
அழுக்காறு இலாத இயல்பு. 

விழுப்பேற்றின்‌ அஃதொப்பது இல்லை யார்மாட்டும்‌ 
அழுக்காற்றின்‌ அன்மை பெறின்‌. 


vB OGG 


அறன்‌ஆக்கம்‌ வேண்டாதான்‌ என்பான்‌ பிறனாக்கம்‌ 
பேணாது அழுக்கறுப்‌ பான்‌. 

அழுக்காற்றின்‌ அல்லவை செய்யார்‌ இழுக்காற்றின்‌ 
ஏதம்‌ படுபாக்கு அறிந்து. 

அழுக்காறு உடையார்க்கு அதுசாலும்‌ ஒன்னார்‌ 
வழுக்கியும்‌ கேடீன்‌ பது. 

கொடுப்பது அழுக்கறுப்பான்‌ சுற்றம்‌ உடுப்பதூஉம்‌ 
உண்பதாஉம்‌ இன்றிக்‌ கெடும்‌. 

அவ்வித்து அழுக்காறு உடையானைச்‌ செய்யவள்‌ 
தவ்வையைக்‌ காட்டி விடும்‌. 

அழுக்காறு என்ரு பாவி திருச்செற்றுத்‌ 

தீயுழி உய்த்து விடும்‌. 

அவ்விய நெஞ்சத்தான்‌ ஆக்கமும்‌ செவ்வியான்‌ 
கேடும்‌ நினைக்கப்‌ படும்‌. 

அழுக்கற்று அகன்றாரும்‌ இல்லைஅஃது இல்லார்‌ 
பெருக்கத்தின்‌ தீர்ந்தாரும்‌ இல்‌. 


19. புறங்கூறாமை 
அறம்கூறான்‌ அல்ல செயினும்‌ ஒருவன்‌ 
புறம்கூறான்‌ என்றல்‌ இனிது. 
அறனழீஇ அல்லவை செய்தலின்‌ தீதே 
புறனழீஇப்‌ பொய்த்து நகை. 
புறம்கூறிப்‌ பொய்த்துயிர்‌ வாழ்தலின்‌ சாதல்‌ 
அறம்கூறும்‌ ஆக்கம்‌ தரும்‌. 
கண்நின்று கண்‌அறச்‌ சொல்லினும்‌. சொல்லற்க 
முன்இன்று பின்நோக்காச்‌ சொல்‌. 
அறஞ்சொல்லும்‌ நெஞ்சத்தான்‌ அன்மை புறஞ்சொல்லும்‌ 
புன்மையால்‌ காணப்‌ படும்‌. 
பிறன்பழி கூறுவான்‌ தன்பழி யுள்ளும்‌ 
திறன்செரிந்து கூறப்‌ படும்‌. 
பகச்சொல்லிக்‌ கேளிர்ப்‌ பிரிப்பர்‌ நகச்சொல்லி டா 
நட்பாடல்‌ தேற்றா தவர்‌. XN 


துன்னியார்‌ குற்றமும்‌ தூற்றும்‌ மரபினார்‌ 
என்னைகொல்‌ ஏதிலார்‌ மாட்டு. 


னம்‌) 
அறன்நோக்கி ஆற்றுங்கொல்‌ வையம்‌ புறன்நோக்கிப்‌ ஸ்‌ பதி A : 
புன்சொல்‌ உரைப்பான்‌ பொறை. ; (| ்‌ 


ஏதிலார்‌ குற்றம்போல்‌ தம்குற்றம்‌ காண்கிற்பின்‌ 
தீதுண்டோ மன்னும்‌ உயிர்க்கு. 


214 


ஓ 20-03-2020 174820 | | 


70. 


10. 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 215 


25. அருளுடைமை 
அருள்செல்வம்‌ செல்வத்துள்‌ செல்வம்‌ பொருள்செல்வம்‌ 
பூரியார்‌ கண்ணும்‌ உள. 


நல்லாற்றான்‌ நாடி அருளாள்க பல்லாற்றான்‌ 
தேரினும்‌ அஃதே துணை. 

அருள்சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள்சேர்ந்த 
இன்னா உலகம்‌ புகல்‌. 

மன்னுயிர்‌ ஓம்பி அருள்‌ஆள்வாற்கு இல்லென்ப 
தன்னுயிர்‌ அஞ்சும்‌ வினை. 

அல்லல்‌ அருள்‌ஆள்வார்க்கு இல்லை வளிவழங்கும்‌ 
மல்லல்மா ஞாலம்‌ கரி. 

பொருள்நீங்கிப்‌ பொச்சாந்தார்‌ என்பர்‌ அருள்நீங்கி 
அல்லவை செய்தொழுகு வார்‌. 


அருளில்லார்க்கு அவ்வுலகம்‌ இல்லை பொருளில்லார்க்கு 
இவ்வுலகம்‌ இல்லாகி யாங்கு. 


பொருள்‌அற்றார்‌ பூப்பர்‌ ஒருகால்‌ அருள்‌அற்றார்‌ 
அற்றார்மற்று ஆதல்‌ அரிது. 


தெருளாதான்‌ மெய்ப்பொருள்‌ கண்டற்றால்‌ தேரின்‌ 
அருளாதான்‌ செய்யும்‌ அறம்‌. 


வலியார்முன்‌ தன்னை நினைக்கதான்‌ தன்னின்‌ 
மெலியார்மேல்‌ செல்லும்‌ இடத்து. 


30. வாய்மை 
வாய்மை எனப்படுவது யாதெனின்‌ யாதொன்றும்‌ 
தீமை இலாத சொலல்‌. 


பொய்ம்மையும்‌ வாய்மை இடத்த புரைதீர்ந்த 
நன்மை பயக்கும்‌ எனின்‌. 


தன்றெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தபின்‌ 
தன்நெஞ்சே தன்னைச்‌ சுடும்‌. 

உள்ளத்தால்‌ பொய்யாது ஒழுகின்‌ உலகத்தார்‌ 
உள்ளத்துள்‌ எல்லாம்‌ உளன்‌. 

மனத்தொடு வாய்மை மொழியின்‌ தவத்தொடு 
தானம்செய்‌ வாரின்‌ தலை. 


பொய்யாமை அன்ன புகழில்லை எய்யாமை 


எல்லா அறமும்‌ தரும்‌. - 
பொய்யாமை பொய்யாமை ஆற்றின்‌ அறம்பிற «x 
செய்யாமை செய்யாமை நன்று. ஷி ன 


புறந்தூய்மை நீரான்‌ அமையும்‌ அகந்தூய்மை 
வாய்மையால்‌ காணப்‌ படும்‌. 


எல்லா விளக்கும்‌ விளக்கல்ல சான்றோர்க்குப்‌ 

பொய்யா விளக்கே விளக்கு. 

யாமைய்யாக்‌ கண்டவற்றுள்‌ இல்லை எனைத்தொன்றும்‌ 
வாய்மையின்‌ அல்ல பிற. 


215 


ஓ 20-03-2020 174820 | | 


70. 


70. 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 216 


39. இறைமாட்சி 


படைகுடி கூழ்‌அமைச்சு நட்புஅரண்‌ ஆறும்‌ 
உடையான்‌ அரசருள்‌ ஏறு. 

அஞ்சாமை ஈகை அறிவுஊக்கம்‌ இந்நான்கும்‌ 
எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. 

தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும்‌ 
நீங்கா நிலன்‌ஆள்‌ பவர்க்கு. 

அறன்‌.இழுக்காது அல்லவை நீக்கி மறன்‌இழுக்கா 
மானம்‌ உடையது அரசு. 

இயற்றலும்‌ ஈட்டலும்‌ காத்தலும்‌ காத்த 

வகுத்தலும்‌ வல்லது அரசு. 

காட்சிக்கு எளியன்‌ கடுஞ்சொல்லன்‌ அல்லனேல்‌ 
மீக்கூறும்‌ மன்னன்‌ நிலம்‌. 

இன்சொலால்‌ ஈத்தளிக்க வல்லார்க்குத்‌ தன்சொலால்‌ 
தான்கண்‌ டனைத்துஇவ்‌ உலகு. 

முறைசெய்து காப்பாற்றும்‌ மன்னவன்‌ மக்கட்கு 
இறையென்று வைக்கப்‌ படும்‌. 

செவிகைப்பச்‌ சொற்பொறுக்கும்‌ பண்புடை வேந்தன்‌ 
கவிகைக்கீழ்த்‌ தங்கும்‌ உலகு. 

கொடைஅளி செங்கோல்‌ குடிஓம்பல்‌ நான்கும்‌ 
உடையானாம்‌ வேந்தர்க்கு ஒளி. 


40. கல்வி 


கற்க கசடறக்‌ கற்பவை கற்றபின்‌ 

நிற்க அதற்குத்‌ தக. 

எண்‌என்ப ஏனை எழுத்துஎன்ப இவ்விரண்டும்‌ 
கண்‌என்ப வாழும்‌ உயிர்க்கு. 

கண்‌௨உடையர்‌ என்பவர்‌ கற்றார்‌ முகத்துஇரண்டு 
புண்‌உடையர்‌ கல்லா தவர்‌. 

உவப்பத்‌ தலைக்கூடி உள்ளப்‌ பிரிதல்‌ 

அனைத்தே புலவர்‌ தொழில்‌. 

உடையாரர்முன்‌ இல்லார்போல்‌ ஏக்கற்றும்‌ கற்றார்‌ 
கடையரே கல்லா தவர்‌. 

தொட்டனைத்து ஊறும்‌ மணற்கேணி மாந்தர்க்குக்‌ 
கற்றனைத்து ஊறும்‌ அறிவு. :, 
யாதானும்‌ நாடாமால்‌ ஊராமால்‌ என்னொருவன்‌ (இ 
சாந்துணையும்‌ கல்லாத வாறு. 0 
ஒருமைக்கண்‌ தான்கற்ற கல்வி ஒருவற்கு 
எழுமையும்‌ ஏமாப்பு உடைத்து. 

தாம்‌இன்‌ புறுவது உலகுஇன்‌ புறக்கண்டு 
காமுறுவர்‌ கற்றறிந்‌ தார்‌. 

கேடில்‌ விழுச்செல்வம்‌ கல்வி ஒருவற்கு 
மாடல்ல மற்றை யவை. 


216 


ஓ 20-03-2020 174820 | | 


70. 


70. 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 217 


47. தெரிந்து செயல்‌ வகை 


அழிவதூஉம்‌ ஆவதூஉம்‌ ஆகி வழிபயக்கும்‌ 
ஊதியமும்‌ சூழ்ந்து செயல்‌. 


தெரிந்த இனத்தொடு தேர்ந்தெண்ணரிச்‌ செய்வார்க்கு 
அரும்பொருள்‌ யாதொன்றும்‌ இல்‌. 


ஆக்கம்‌ கருதி முதவிழக்கும்‌ செய்வினை 
ஊக்கார்‌ அறிவுடை யார்‌. 

தெளிவு இலதனைத்‌ தொடங்கார்‌ இளிவுஎன்னும்‌ 
ஏதப்பாடு அஞ்சு பவர்‌. 

வகையறச்‌ சூழாது எழுதல்‌ பகைவரைப்‌ 
பாத்திப்‌ படுப்பதோர்‌ ஆறு. 

செய்தக்க அல்ல செயக்கெடும்‌ செய்தக்க 
செய்யாமை யானும்‌ கெடும்‌. 

எண்ணித்‌ துணிக கருமம்‌ துணிந்தபின்‌ 
எண்ணுவம்‌ என்பது இழுக்கு. 

ஆற்றின்‌ வருந்தா வருத்தம்‌ பலர்நின்று 
போற்றினும்‌ பொத்துப்‌ படும்‌. 

நன்றுஆற்ற லுள்ளும்‌ தவறுண்டு அவரவர்‌ 
பண்பறிந்து ஆற்றாக்‌ கடை. 

எள்ளாத எண்ணிச்‌ செயல்வேண்டும்‌ தம்மொடு 
கொள்ளாத கொள்ளாது உலகு. 


53. சுற்றந்தழால்‌ 
பற்றற்ற கண்ணும்‌ பழைமைபா ராட்டுதல்‌ 
சுற்றத்தார்‌ கண்ணே ௨௭. 
விருப்புஅறாச்‌ சுற்றம்‌ இயையின்‌ அருப்புஅறா 
ஆக்கம்‌ பலவும்‌ தரும்‌. 

அளவளாவு இல்லாதான்‌ வாழ்க்கை குளவளாக்‌ 
கோடுஇன்றி நீர்நிறைந்‌ தற்று. 

சுற்றத்தால்‌ சுற்றப்‌ படஒழுகல்‌ செல்வம்தான்‌ 
பெற்றத்தால்‌ பெற்ற பயன்‌. 

கொடுத்தலும்‌ இன்சொலும்‌ ஆற்றின்‌ அடுக்கிய 


சுற்றத்தால்‌ சுற்றப்‌ படும்‌. 
பெருங்கொடையான்‌ பேணான்‌ வெகுளி அவனின்‌ Ej 
மருங்குடையார்‌ மாநிலத்து இல்‌. ட்‌ 
இ| 
காக்கை கரவா கரைந்துண்ணும்‌ ஆக்கமும்‌ XC. 


அன்னநீ ரார்க்கே உள. 


பொதுநோக்கான்‌ வேந்தன்‌ வரிசையா நோக்கின்‌ 
அதுநோக்கி வாழ்வார்‌ பலர்‌. 


தமராகித்‌ தன்தறந்தார்‌ சுற்றம்‌ அமராமைக்‌ 
காரணம்‌ இன்றி வரும்‌. 


உழைப்பிரிந்து காரணத்தின்‌ வந்தானை வேந்தன்‌ 
இழைக்திருந்து எண்ணிக்‌ கொளல்‌. 


217 


ஓ 20-03-2020 174820 | | 


70. 


70. 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 218 


61. மடியின்மை 
குடியென்னும்‌ குன்றா விளக்கம்‌ மடியென்னும்‌ 
மாசுஊர மாய்ந்து கெடும்‌. 
மடியை மடியா ஒழுகல்‌ குடியைக்‌ 
குடியாக வேண்டு பவர்‌. 
மடிமடிக்‌ கொண்டொழுகும்‌ பேதை பிறந்த 
குடிமடியும்‌ தன்னினும்‌ முந்து. 
குடி மடிந்து குற்றம்‌ பெருகும்‌ மடிமடிந்து 
மாண்ட உஞற்றி லவர்க்கு. 
நெடுநீர்‌ மறவி மடிதுயில்‌ நான்கும்‌ 
கெடுநீரார்‌ காமக்‌ கலன்‌. 
படியுடையார்‌ பற்றமைந்தக்‌ கண்ணும்‌ மடியுடையார்‌ 
மாண்பயன்‌ எய்தல்‌ அரிது. 
இடிபுரிந்து எள்ளும்சொல்‌ கேட்பர்‌ மடிபுரிந்து 
மாண்ட ௪௨ ஞற்றி லவர்‌. 
மடிமை குடிமைக்கண்‌ தங்கின்தன்‌ ஒன்னார்க்கு 
அடிமை புகுத்தி விடும்‌. 
குடிஆண்மை யுள்வந்த குற்றம்‌ ஒருவன்‌ 
மடிஆண்மை மாற்றக்‌ கெடும்‌. 
மடிஇலா மன்னவன்‌ எய்தும்‌ அடிஅளந்தான்‌ 
தாஅயது எல்லாம்‌ ஒருங்கு. 


63: இடுக்கண்‌ அழியாமை 


இடுக்கண்‌ வருங்கால்‌ நகுக அதனை 
அடுத்துஊர்வது அஃதொப்பது இல்‌. 

வெள்ளத்து அனைய இடும்பை அறிவுடையான்‌ 
உள்ளத்தின்‌ உள்ளக்‌ கெடும்‌. 

இடும்பைக்கு இடும்பை படுப்பர்‌ இடும்பைக்கு 
இடும்பை படாஅ தவர்‌. 

மடுத்தவாய்‌ எல்லாம்‌ பகடுஅன்னான்‌ உற்ற 
இடுக்கண்‌ இடர்ப்பாடு உடைத்து. 

அடுக்கி வரினும்‌ அழிவிலான்‌ உற்ற 

இடுக்கண்‌ இடுக்கண்‌ படும்‌. 

அற்றேம்‌என்று அல்லல்‌ படுபவோ பெற்றேம்‌என்று த 
ஓம்புதல்‌ தேற்றா தவர்‌. ட மீ 
இலக்கம்‌ உடம்புஇடும்பைக்கு என்று கலக்கத்தைக்‌ ஷி 
கையாறாக்‌ கொள்ளாதாம்‌ மேல்‌. 


இன்பம்‌ விழையான்‌ இடும்பை இயல்பென்பான்‌ i] ந: , 


துன்பம்‌ உறுதல்‌ இலன்‌. 

இன்பத்துள்‌ இன்பம்‌ விழையாதான்‌ துன்பத்துள்‌ 
துன்பம்‌ உறுதல்‌ இலன்‌. 

இன்னாமை இன்பம்‌ எனக்கொளின்‌ ஆகும்தன்‌ 
ஒன்னார்‌ விழையுஞ்‌ சிறப்பு. 


218 


ஓ 20-03-2020 17:48:21 | | 


70. 


70. 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 219 


68. வினை செயல்வகை 


சூழ்ச்சி முடிவு துணிவுஎய்தல்‌ அத்துணிவு 
தாழ்ச்சியுள்‌ தங்குதல்‌ தீது. 

தூங்குக தூங்கிச்‌ செயற்பால தூங்கற்க 

தூங்காது செய்யும்‌ வினை. 

ஒல்லும்வாய்‌ எல்லாம்‌ வினைநன்றே ஒல்லாக்கால்‌ 
செல்லும்வாய்‌ நோக்கிச்‌ செயல்‌. 

வினைபகை என்றிரண்டின்‌ எச்சம்‌ நினையுங்கால்‌ 
தீயெச்சம்‌ போலத்‌ தெறும்‌. 

பொருள்கருவி காலம்‌ வினைஇடனொடு ஐந்தும்‌ 
இருள்தீர எண்ணிச்‌ செயல்‌. 

முடிவும்‌ இடையூறும்‌ முற்றியாங்கு எய்தும்‌ 
படுபயனும்‌ பார்த்துச்‌ செயல்‌. 

செய்வினை செய்வான்‌ செயன்முறை அவ்வினை 
உள்ளறிவான்‌ உள்ளம்‌ கொளல்‌. 

வினையால்‌ வினையாக்கிக்‌ கோடல்‌ நனைகவுள்‌ 
யானையால்‌ யானையாத்‌ தற்று. 

நட்டார்க்கு நல்ல செயலின்‌ விரைந்ததே 

ஒட்டாரை ஒட்டிக்‌ கொளல்‌. 

உறைசிறியார்‌ உள்நடுங்கல்‌ அஞ்சிக்‌ குறைபெறின்‌ 
கொள்வர்‌ பெரியார்ப்‌ பணிந்து. 


73. அவை அஞ்சாமை 


வகைஅறிந்து வல்லவை வாய்சோரார்‌ சொல்லின்‌ 
தொகையறிந்த தூய்மை யவர்‌. 

கற்றாருள்‌ கற்றார்‌ எனப்படுவர்‌ கற்றார்முன்‌ 

கற்ற செலச்சொல்லு வார்‌. 

பகையகத்துச்‌ சாவார்‌ எளியர்‌ அரியர்‌ 

அவையகத்து அஞ்சா தவர்‌. 

கற்றார்முன்‌ கற்ற செலச்சொல்லித்‌ தாம்கற்ற 

மிக்காருள்‌ மிக்க கொளல்‌. 

ஆற்றின்‌ அளவறிந்து கற்க அவையஞ்சா 

மாற்றங்‌ கொடுத்தற்‌ பொருட்டு. 

வாளொடுஎன்‌ வன்கண்ணர்‌ அல்லார்க்கு நூலொடுஎன்‌ த 
நுண்ணவை அஞ்சு பவர்க்கு. ௩ 8 
பகையகத்துப்‌ பேடிகை ஒள்வாள்‌ அவையகத்து KN: 
அஞ்சு மவன்கற்ற நூல்‌. 
பல்லவை கற்றும்‌ பயமிலரே நல்லவையுள்‌ 
நன்கு செலச்சொல்லா தார்‌. 

கல்லா தவரின்‌ கடையென்ப கற்றறிந்தும்‌ 
நல்லார்‌ அவைஅஞ்சு வார்‌. 

உளர்‌எனினும்‌ இல்லாரொடு ஒப்பர்‌ களன்‌அஞ்சிக்‌ 
கற்ற செலச்சொல்லா தார்‌. 


219 


ஓ 20-03-2020 17:48:21 | | 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 220 


74. நாடு 
தள்ளா விளையுளும்‌ தக்காரும்‌ தாழ்விலாச்‌ 
செல்வரும்‌ சேர்வது நாடு. 
பெரும்பொருளால்‌ பெட்டக்கது ஆகி அருங்கேட்டால்‌ 
ஆற்ற விளைவது நாடு. 
பொறைஞஒருங்கு மேல்வருங்கால்‌ தாங்கி இறைவற்கு 
(இறைஜஒருங்கு நேர்வது நாடு. 
உறுபசியும்‌ ஓவாப்‌ பிணியும்‌ செறுபகையும்‌ 
சேராது இயல்வது நாடு. 
பல்குழுவும்‌ பாழ்செய்யும்‌ உட்பகையும்‌ வேந்தலைக்கும்‌ 
கொல்குறும்பும்‌ இல்லது நாடு. 
கேடறியாக்‌ கெட்ட இடத்தும்‌ வளங்குன்றா 
நாடென்ப நாட்டின்‌ தலை. 
இருபுனலும்‌ வாய்ந்த மலையும்‌ வருபுனலும்‌ 
வல்லரணும்‌ நாட்டிற்கு உறுப்பு. 
பிணியின்மை செல்வம்‌ விளைவஇன்பம்‌ ஏமம்‌ 
அணியைன்ப நாட்டிற்குஇவ்‌ வைந்து. 
நாடைன்ப நாடா வளத்தன நாடல்ல 
நாட வளந்தரு நாடு. 
ஆங்கமைவு எய்தியக்‌ கண்ணும்‌ பயமின்றே 
வேந்துஅமை வில்லாத நாடு. 


75. அரண்‌ 
ஆற்று பவர்க்கும்‌ அரண்பொருள்‌ அஞ்சித்தன்‌ 
போற்று பவர்க்கும்‌ பொருள்‌. 


மணிநீரும்‌ மண்ணும்‌ மலையும்‌ அணிநிழல்‌ 
காடும்‌ உடையது அரண்‌. 


உயர்வுஅகலம்‌ திண்மை அருமைஇநத்‌ நான்கின்‌ 
அமைவுஅரண்‌ என்றுரைக்கும்‌ நூல்‌. 


சிறுகாப்பின்‌ பேரிடத்த தாகி உறுபகை 
ஊக்கம்‌ அழிப்பது அரண்‌. 


கொளற்குஅரிதாய்க்‌ கொண்ட கூழ்த்‌ தாகி அகத்தார்‌ 
நிலைக்குஎளிதாம்‌ நீரது அரண்‌. 


எல்லாப்‌ பொருளும்‌ உடைத்தாய்‌ இடத்துஉதவும்‌ 
நல்லாள்‌ உடையது அரண்‌. 


முற்றியும்‌ முற்றாது எறிந்தும்‌ அறைப்படுத்தும்‌ 
பற்றற்‌ கரியது அரண்‌. 


முற்றாற்றி முற்றி யவரையும்‌ பற்றாற்றிப்‌ 
ப்ற்றியார்‌ வெல்வது அரண்‌. 


முனைமுகத்து மாற்றலர்‌ சாய வினைமுகத்து 
வீறெய்தி மாண்டது அரண்‌. 


எனைமாட்சித்து ஆகியக்‌ கண்ணும்‌ வினைமாட்சி 
இல்லார்கண்‌ இல்லது அரண்‌. 


220 


20-03-2020 17:48:21 | | 


98. பெருமை 

1.  ஒளிஒருவற்கு உள்ள வெறுக்கை இளிஒருவற்கு 
அஃதுறந்து வாழ்தும்‌ எனல்‌. 

2. பிறப்பொக்கும்‌ எல்லா உயிர்க்கும்‌ சிறப்பொவ்வா 
செய்தொழில்‌ வேற்றுமை யான்‌. 

3. மேலிருந்தும்‌ மேலல்லார்‌ மேலல்லர்‌ கீழிருந்தும்‌ 
கீழல்லார்‌ கீழல்‌ லவர்‌. 

4. ஒருமை மகளிரே போலப்‌ பெருமையும்‌ 
தன்னைத்தான்‌ கொண்டுஒழுகின்‌ உண்டு. 

5. பெருமை உடையவர்‌ ஆற்றுவார்‌ ஆற்றின்‌ 
அருமை உடைய செயல்‌. 

6. சிறியார்‌ உணர்ச்சியுள்‌ இல்லை பெரியாரைப்‌ 
பேணிக்கொள்‌ வேம்‌என்னும்‌ நோக்கு. 

7. இறப்பே புரிந்த தொழிற்றாம்‌ சிறப்பும்தான்‌ 
சீரல்‌ லவர்கண்‌ படின்‌. 

8. பணியுமாம்‌ என்றும்‌ பெருமை சிறுமை 
அணியுமாம்‌ தன்னை வியந்து. 

9. பெருமை பெருமிதம்‌ இன்மை சிறுமை 
பெருமிதம்‌ ஊர்ந்து விடல்‌. 


10. அற்றம்‌ மறைக்கும்‌ பெருமை சிறுமைதான்‌ 
குற்றமே கூறி விடும்‌. 


வான்புகழ்‌ வள்ளுவரின்‌ அறக்கருத்துகள்‌ மாணவரிடம்‌ சென்று சேர வேண்டும்‌. 


அதன்வழி நன்னெறிப்‌ பண்புகள்‌ மாணவரிடையே வளர வேண்டும்‌ என்ற நோக்கில்‌ 
திருக்குறளின்‌ 150 பாக்கள்‌ சேர்க்கப்பட்டுள்ளன. 


மாணவர்கள்‌ எளிதில்‌ படித்துப்‌ பொருள்‌ புரிந்துகொள்வதற்கு ஏற்றவகையில்‌ 


குறட்பாக்களின்‌ சீர்கள்‌ பிரித்துத்‌ தரப்பட்டுள்ளன; அலகிடுவதற்காக அல்ல. 


ரர ர ¥V ரர... 


திருக்குறள்‌ கருத்துகளை 

மாணவர்களிடையே பரப்புவதற்கான வழிகாட்டுதல்கள்‌ 
நாள்தோறும்‌ வழிபாட்டுக்‌ கூட்டத்தில்‌ திருக்குறளைப்‌ பொருளுடன்‌ கூறலாம்‌. 
வகுப்பு வாரியாகத்‌ திருக்குறள்‌ ஒப்புவித்தல்‌ போட்டி நடத்தலாம்‌. 
இலக்கிய மன்றக்‌ கூட்டங்களில்‌ குறட்பாக்கள்‌ தொடர்பான கதைகளைக்‌ கூறலாம்‌. 
திருக்குறள்‌ கருத்துகளை விளக்கும்‌ நாடகங்களை நடத்தச்‌ செய்யலாம்‌. ்‌ 
திருக்குறள்‌ கருத்துகளை விளக்கும்‌ ஓவியப்‌ போட்டியை நடத்தலாம்‌. ட்ட 
குறட்பாக்கள்‌ தொடர்பான வினாக்களைத்‌ தொகுத்து வினாடி வினா நடத்தலாம்‌. டை. 


சான்றோர்‌ வாழ்வில்‌ நிகழ்ந்த சுவையான நிகழ்ச்சிகள்‌ மூலம்‌ திருக்குறள்‌ கருத்துகளை ஆழ்‌ தி 


விளக்கலாம்‌. 


221 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 221 ஓ 20-03-2020 17:48:21 | | 


எழாம்‌ வகுப்பு - தமிழ்‌ 


பாட வல்லுநர்‌ குழு 
முனைவர்‌ நா. அருள்முருகன்‌ 
இணை இயக்குநர்‌, 
ஒருங்கிணைந்த பள்ளிக்‌ கல்வி, சென்னை. 
னைவர்‌ இராம. பாண்டுரங்கன்‌ 
ணை இயக்குநர்‌, (பணிநிறைவு), 
மாநிலக்‌ கல்வியியல்‌ ஆராய்ச்சி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌, 
சென்னை. 


மேலாய்வாளர்‌ குழு 

னைவர்‌ பொன்‌. குமார்‌ 

ணை இயக்குநர்‌, 
மாநிலக்‌ கல்வியியல்‌ ஆராய்ச்சி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌, 
சென்னை. 


திருமதி ஏ.எஸ்‌. பத்மாவதி 
எழுத்தாளர்‌, சென்னை. 


முனைவர்‌ து. கணேசமூர்த்தி 
முதன்மைக்கல்வி அலுவலர்‌, சேலம்‌ மாவட்டம்‌. 
முனைவர்‌ பூந்துறயான்‌ இரத்தினமூர்த்தி 
முதுநிலை ஆசிரியர்‌ (பணி நிறைவு), 
கள்ளிப்பட்டி, ஈரோடு மாவட்டம்‌. 


னைவர்‌ ப. கல்பனா 
ணைப்பேராசிரியர்‌, 
பாரதி மகளிர்‌ கல்லூரி (தன்னாட்சி), பாரிமுனை, சென்னை. 


முனைவர்‌ சு. தாமரைப்பாண்டியன்‌ 
உதவிப்‌ பேராசிரியர்‌, 
உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, சென்னை. 


பாடநூல்‌ ஒருங்கிணைப்பு 


முனைவர்‌ மு. தீபாஞ்சி 
துணை இயக்குநர்‌, 
மாநிலக்‌ கல்வியியல்‌ ஆராய்ச்சி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌, சென்னை. 


திருமதி மு. செல்வி 
பட்டதாரி ஆசிரியர்‌, அரசு உயர்‌ நிலைப்‌ பள்ளி, சேரி, 
காவேரிப்பாக்கம்‌ ஒன்றியம்‌, வேலூர்‌ மாவட்டம்‌. 


கலை மற்றும்‌ வடிவமைப்புக்குழு 

ஓவியம்‌ மற்றும்‌ ஒளிப்படம்‌ 

திரு ௧,த. காந்திராஜன்‌ 

ஆய்வு வளமையர்‌, தமிழ்‌ இணையக்‌ கல்விக்‌ கழகம்‌, சென்னை. 


திரு. கே. புகழேந்தி 

பட்டதாரி ஆசிரியர்‌, அரசு மேல்நிலைப்‌ பள்ளி, கரம்பக்குடி, 
புதுக்கோட்டை மாவட்டம்‌. 

திரு. ௮. ஜேம்ஸ்பாண்ட்‌ 

ஓவிய ஆசிரியர்‌, அரசு ஆண்கள்‌ மேல்நிலைப்‌ பள்ளி, அறந்தாங்கி, 
புதுக்கோட்டை மாவட்டம்‌. 


திரு. சி. தெய்வேந்திரன்‌ 

ஓவிய ஆசிரியர்‌, அரசு உயர்‌ நிலைப்‌ பள்ளி, மாங்குளம்‌, 
மதுரை மாவட்டம்‌. 

திரு. கா. தனஸ்‌ தீபக்‌ ராஜன்‌, ஓவியர்‌ 

திரு. கா. நளன்‌ நான்சி ராஜன்‌, ஓவியர்‌ 


பக்க வடிவமைப்பாளர்‌ 


பழையவலம்‌ பா. இராமநாதன்‌ 
சென்னை. 


தரக்‌ கட்டுப்பாடு 

திரு. இரா. மனோகர்‌ 
திரு. வே.சா. ஜாண்ஸ்மித்‌ 
கி. ஜெரால்டு வில்சன்‌ 
அட்டைப்படம்‌ 

திரு. கதிர்‌ ஆறுமுகம்‌ 
ஒருங்கிணைப்பு 

திரு. ரமேஷ்‌ முனிசாமி 


| | 7th Std Tamil CBSE Term 1-3_Pages-1-222.indd 222 


ஆக்கம்‌ 


பாடநூலாசிரியர்‌ குழு 

திரு. மு. சேகரன்‌ 

விரிவுரையாளர்‌, மாவட்ட ஆசிரியர்‌ கல்வி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌, 
பெருந்துறை, ஈரோடு மாவட்டம்‌. 


திரு. நி. சிவக்குமார்‌ 
விரிவுரையாளர்‌, மாவட்ட ஆசிரியர்‌ கல்வி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌, 
குமுளூர்‌, திருச்சி மாவட்டம்‌. 


திரு. கு. சம்பந்தம்‌ 
முதுநிலை ஆசிரியர்‌ (பணிநிறைவு) 
டி.ஆர்‌.பி.சி.சி.சி. இந்து மேல்நிலைப்‌ பள்ளி, திருவள்ளூர்‌. 


திரு. சிவ. முரளி 
பட்டதாரி ஆசிரியர்‌, ஜே.எப்‌.மேல்நிலைப்‌ பள்ளி, புலிவலம்‌, 
திருச்சி மாவட்டம்‌. 


திரு. த. ஜீவானந்தம்‌ 
பட்டதாரி ஆசிரியர்‌, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்‌ பள்ளி, 
அட்டப்பட்டி, கொட்டாம்பட்டி ஒன்றியம்‌, மதுரை மாவட்டம்‌. 


முனைவர்‌ ப. மெய்யப்பன்‌ 
ஆசிரியப்‌ பயிற்றுநர்‌, வட்டார வளமையம்‌, பவானிசாகர்‌, 
ஈரோடு மாவட்டம்‌. 


திருமதி நா. ஜானகி 
பட்டதாரி ஆசிரியர்‌, அரசு பெண்கள்‌ மேல்நிலைப்‌ பள்ளி, 
சின்னத்தடாகம்‌, கோவை மாவட்டம்‌. 


திரு. வெ. பாலமுருகன்‌ 
பட்டதாரி ஆசிரியர்‌, அரசு மேல்நிலைப்‌ பள்ளி, ஆரம்பாக்கம்‌, 
திருவள்ளூர்‌ மாவட்டம்‌. 


திருமதி ப. செந்தில்‌ குமாரி 
பட்டதாரி ஆசிரியர்‌, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்‌ பள்ளி, 
முதல்மைல்‌, கூடலூர்‌, நீலகிரி மாவட்டம்‌. 


திரு. க. சிவகுமார்‌ 
பட்டதாரி ஆசிரியர்‌, அரசு மேல்நிலைப்‌ பள்ளி, ஏலாக்குறிச்சி, 
அரியலூர்‌ மாவட்டம்‌. 


திரு. ம. மீனாட்சி சுந்தரம்‌ 
பட்டதாரி ஆசிரியர்‌, அரசு மேல்நிலைப்‌ பள்ளி, சருகுவலையபட்டி, 
மதுரை மாவட்டம்‌. 


திரு. மா. பழனி 
தலைமை ஆசிரியர்‌, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்‌ பள்ளி, 
சின்னப்பள்ளத்தூர்‌, பென்னாகரம்‌, தருமபுரி மாவட்டம்‌. 


திரு. வே. செந்தில்சிவகுமார்‌ 
பட்டதாரிஆசிரியர்‌, அரசு உயர்நிலைப்‌ பள்ளி, பொட்டல்புதூர்‌, 
திருநெல்வேலி மாவட்டம்‌. 


திரு. ஜே. ஆரோக்ய டொமினிக்ராஜ்‌ 
பட்டதாரி ஆசிரியர்‌, கார்மல்‌ மேல்நிலைப்‌ பள்ளி, நாகர்கோவில்‌, 
கன்னியாகுமரி மாவட்டம்‌. 


விரைவுக்‌ குறியீடு மேலாண்மைக்‌ குழு 


திரு. இரா. ஜெகநாதன்‌ 

இடைநிலை ஆசிரியர்‌, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்‌ பள்ளி, 
கணேசபுரம்‌- போளூர்‌, 

திருவண்ணாமலை மாவட்டம்‌. 

திரு. ந. ஜெகன்‌ 

பட்டதாரி ஆசிரியர்‌, அரசு ஆண்கள்‌ மேல்நிலைப்‌ பள்ளி, 
உத்திரமேரூர்‌, காஞ்சிபுரம்‌. 


திருமதி ஆ. தேவி ஜெஸிந்தா 


அரசு உயர்நிலைப்‌ பள்ளி, என்‌.எம்‌. கோவில்‌, வேலூர்‌. 


இந்நூல்‌ 80 ஜி.எஸ்‌.எம்‌ அழகிய மேப்லித்தோ தாளில்‌ அச்சிடப்பட்டுள்ளது. 
ஆப்செட்‌ முறையில்‌ அச்சிட்டோர்‌: 


222 


20-03-2020 


17:48:21 | | 


தமிழ்நாடு அரசு 


எட்டாம்‌ வகுப்பு 
6 க 


யூ தமிழ்‌ 


தமிழ்நாடு அரசு விலையில்லாப்‌ பாடநூல்‌ வழங்கும்‌ திட்டத்தின்கீழ்‌ வெளியிடப்பட்டது 
1] ஓஒ © ஓஒ 
பள்ளிக்‌ கல்வித்துறை 


தீண்டாமை மனிதநேயமற்ற செயலும்‌ பெருங்குற்றமும்‌ ஆகும்‌ 


| | 8th Std Tamil _Introduction.indd 1 இ 03-01-2020 150243 | | 


தமிழ்நாடு அரசு 


முதல்‌ பதிப்பு - 2019 
திருத்திய பதிப்பு - 2020 


(புதிய பாடத்திட்டத்தின்கீழ்‌ 
வெளியிடப்பட்ட நூல்‌) 


விற்பனைக்கு அன்று 


பாடநூல்‌ உருவாக்கமும்‌ 
தொகுப்பும்‌ 


மாநிலக்‌ கல்வியியல்‌ ஆராய்ச்சி மற்றும்‌ 
பயிற்சி நிறுவனம்‌ 
© SCERT 2019 


நூல்‌ அச்சாக்கம்‌ 


தமிழ்நாடு பாடநூல்‌ மற்றும்‌ கல்வியியல்‌ 
பணிகள்‌ கழகம்‌ 


www.textbooksonline.tn.nic.in 


| | 8th Std Tamil _Introduction.indd 2 


03-01-2020 150244 | | 


| | 8th Std Tamil _Introduction.indd 3 


முகவுரை 


கல்வி, அறிவுத்‌ தேடலுக்கான பயணம்‌ மட்டுமல்ல; எதிர்கால வாழ்விற்கு 
அடித்தளம்‌ அமைத்திடம்‌ கனவின்‌ தொடக்கமும்கூட. அதே போன்று, 
பாடநூல்‌ என்பது மாணவர்களின்‌ கைகளில்‌ தவழும்‌ ஒரு வழிகாட்டி 
மட்டுமல்ல; அடுத்த தலைமுறை மாணவர்களின்‌ சிந்தனைப்‌ போக்கை 
வடிவமைத்திடும்‌ வல்லமை கொண்டது என்பதையும்‌ உணர்ந்துள்ளோம்‌. 
பெற்றோர்‌, ஆசிரியர்‌ மற்றும்‌ மாணவரின்‌ வண்ணக்‌ கனவுகளைக்‌ 
குழைத்து ஓர்‌ ஓவியம்‌ தீட்டியிருக்கிறோம்‌. அதனூடே கீழ்க்கண்ட 
நோக்கங்களையும்‌ அடைந்திடப்‌ பெருமுயற்சி செய்துள்ளோம்‌. 


.. தற்றலை மனனத்தின்‌ திசையில்‌ இருந்து மாற்றிப்‌ படைப்பின்‌ 
பாதையில்‌ பயணிக்க வைத்தல்‌. 

உ தமிழர்தம்‌ தொன்மை, வரலாறு, பண்பாடூ மற்றும்‌ கலை, இலக்கியம்‌ 
குறித்த பெருமித உணர்வை மாணவர்கள்‌ பெறுதல்‌. 

* தன்னம்பிக்கையுடன்‌ அறிவியல்‌ தொழில்நுட்பம்‌ கைக்கொண்டு 
மாணவர்கள்‌ நவீன உலகில்‌ வெற்றிநடை பயில்வதை 
உறுதிசெய்தல்‌. 

.. அறிவுத்தேடலை வெறும்‌ எட்டறிவாய்க்‌ குறைத்து மதிப்பிடாமல்‌ 
அறிவுச்‌ சாளரமாய்ப்‌ புத்தகங்கள்‌ விரிந்து பரவி வழிகாட்டுதல்‌. 

* தோல்வி பயம்‌ மற்றும்‌ மன அழுத்தத்தை உற்பத்தி செய்யும்‌ 
தேர்வுகளை உருமாற்றி, கற்றலின்‌ இனிமையை உறுதிசெய்யும்‌ 
தருணமாய்‌ அமைத்தல்‌. 


புதுமையான வடிவமைப்பு, ஆழமான பொருள்‌ மற்றும்‌ குழந்தைகளின்‌ 
உளவியல்‌ சார்ந்த அணுகுமுறை எனப்‌ புதுமைகள்‌ பல தாங்கி 
உங்களுடைய கரங்களில்‌ இப்புதிய பாடநூல்‌ தவழும்பொழுது, 
பெருமிதம்‌ ததும்ப ஒரு புதிய உலகத்துக்குள்‌ நீங்கள்‌ நுழைவீர்கள்‌ என்று 
உறுதியாக நம்புகிறோம்‌. 


[11 


03-01-2020 150244 | | 


ண்‌ |] ட ௭ று 


நாட்டுப்பண்‌ 


இன கண மன அதிநாயக ஐய ஹே 
பாத பாக்ய விதாதா 
பஞ்சா! ABS GEIS WILL 
திராவிட உத்தல பங்கா 
விந்திய ஹிமாசல யமுனா கங்கா 
உ௨ச்சல ஓலதி தரங்கா. 
தவ சுப்‌ நமே ஜூ கே 
தவ சுப அசிஸ்‌ மாகோ 
த/7 ஹெ தவ இய காதா 
௮னை கண மங்கள தாயக ஜய ய»ே 
பாத பாக்ய விதாதா 
மை ஹே ஐய லே ஐய/ 607 
இய இய இய இய ஹே! 


- மக/கவி இரவிந்தி3 தாகர. 


நாட்டுப்பண்‌ - பொருள்‌ 


இந்தியத்‌ தாயே! மக்களின்‌ இன்ப துன்பங்களைக்‌ கணிக்கின்ற நீயே எல்லாருடைய மனத்திலும்‌ 

ஆட்சி செய்கிறாய்‌. 
நின்‌ திருப்பெயர்‌ பஞ்சாபையும்‌, சிந்துவையும்‌, கூர்ச்சரத்தையும்‌. மராட்டியத்தையும்‌, திராவிடத்தையும்‌, 

ஒடிசாவையும்‌, வங்காளத்தையும்‌ உள்ளக்‌ கிளர்ச்சி அடையச்‌ செய்கிறது. 
நின்‌ திருப்பெயர்‌ விந்திய, இமயமலைத்‌ தொடர்களில்‌ எதிரொலிக்கிறது: யமுனை, கங்கை 

ஆறுகளின்‌ இன்னொலியில்‌ ஒன்றுகிறது; இந்தியக்‌ கடலலைகளால்‌ வணங்கப்படுகிறது. 

இ அவை நின்னருளை வேண்டுகின்றன: நின்‌ புகழைப்‌ பரவுகின்றன. ஓ 

இந்தியாவின்‌ இன்ப துன்பங்களைக்‌ கணிக்கின்ற தாயே! 


உனக்கு வெற்றி! வெற்றி! வெற்றி! 


i 


ட? 
ந்தி 
ஞு: 
ப 
I 
இர! 


| | 8th Std Tamil _Introduction.indd 4 இ 03-01-2020 150245 | | 


உட ° © 
தமிழ்த்தாய்‌ வாழ்த்து 
நீராருங்‌ கடலுடுத்த நிமைடந்தைக்‌ கெழிலொழுகும்‌ 
சீராரும்‌ வதனமெனத்‌ திகழ்பரதக்‌ கண்டமிதில்‌ 
தெக்கணமும்‌ அதிற்சிறந்த திராவிடநல்‌ திருநாடும்‌ 
தக்கசிறு பிறைநுதலும்‌ தரித்தநறுந்‌ திலகமுமே! 
அத்திலக வாசனைபோல்‌ அனைத்துலகும்‌ இன்பமுற 
எத்திசையும்‌ புகழ்மணக்க இருந்தபெருந்‌ தமிழணங்கே! 
தமிழணங்கே! 
உன்‌ சீரிளமைத்‌ திறம்வியந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே! 
வாழ்த்துதுமே! 
வாழ்த்துதுமே! 


- மூனோன்மணீயம்‌' பெ. சுந்தரனார்‌. 


தமிழ்த்தாய்‌ வாழ்த்து - பொருள்‌ 


ஒலி எழுப்பும்‌ நீர்‌ நிறைந்த கடலெனும்‌ ஆடையுடுத்திய நிலமெனும்‌ பெண்ணுக்கு, 
அழகு மிளிரும்‌ சிறப்பு நிறைந்த முகமாகத்‌ திகழ்கிறது பாதக்கண்டம்‌. அக்கண்டத்தில்‌, 
தென்னாடும்‌ அதில்‌ சிறந்த திராவிடர்களின்‌ நல்ல திருநாடும்‌, பொருத்தமான பிறை 
போன்ற நெற்றியாகவும்‌, அதிலிட்ட மணம்‌ வீசும்‌ திலகமாகவும்‌ இருக்கின்றன. 


| அந்தத்‌ திலகத்தில்‌ இருந்து வரும்‌ வாசனைபோல, அனைத்துலகமும்‌ இன்பம்‌ பெறும்‌ 

| வகையில்‌ எல்லாத்‌ திசையிலும்‌ புகழ்‌ மணக்கும்படி (புகழ்‌ பெற்று) இருக்கின்ற 
பெருமைமிக்க தமிழ்ப்‌ பெண்ணே! தமிழ்ப்‌ பெண்ணே! என்றும்‌ இளமையாக இருக்கின்ற 
உன்‌ சிறப்பான திறமையை வியந்து உன்‌ வயப்பட்டு எங்கள்‌ செயல்களை மறந்து 
உன்னை வாழ்த்துவோமே! வாழ்த்துவோமே! வாழ்த்துவோமே! 


பட ட்ட wes 
V 


| | 8th Std Tamil _Introduction.indd 5 இ 03-01-2020 150245 | | 


வக ககக கை கை 
ரதி 
D த 
தீ 22 > 
ce 
TN வ்‌ 


தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி 


'நாட்டின்‌ உரிமை வாழ்வையும்‌ ஒருமைப்பாட்டையும்‌ 
பேணிக்காத்து வலுப்படுத்தச்‌ செயற்படுவேன்‌' என்று உளமார 
நான்‌ உறுதி கூறுகிறேன்‌. 


'ஒருபோதும்‌ வன்முறையை நாடேன்‌ என்றும்‌ சமயம்‌, 
மொழி, வட்டாரம்‌ முதலியவை காரணமாக எழும்‌ 
வேறுபாடுகளுக்கும்‌ பூசல்களுக்கும்‌ ஏனைய அரசியல்‌ 
பொருளாதாரக்‌ குறைபாடுகளுக்கும்‌ அமைதி நெறியிலும்‌ 
அரசியல்‌ அமைப்பின்‌ வழியிலும்‌ நின்று தீர்வு காண்பேன்‌ 
என்றும்‌ நான்‌ மேலும்‌ உறுதியளிக்கிறேன்‌. 


உறுதிமொழி 


இந்தியா எனது நாடு. இந்தியர்‌ அனைவரும்‌ என்‌ உடன்‌ 
பிறந்தவர்கள்‌. என்‌ நாட்டை நான்‌ பெரிதும்‌ நேசிக்கிறேன்‌. 
இந்நாட்டின்‌ பழம்பெருமைக்காகவும்‌ பன்முக மரபுச்‌ 
சிறப்புக்காகவும்‌ நான்‌ பெருமிதம்‌ அடைகிறேன்‌. இந்நாட்டின்‌ 
பெருமைக்குத்‌ தகுந்து விளங்கிட என்றும்‌ பாடுபடுவேன்‌. 


என்னுடைய பெற்றோர்‌, ஆசிரியர்கள்‌, எனக்கு வயதில்‌ 
மூத்தோர்‌ அனைவரையும்‌ மதிப்பேன்‌; எல்லாரிடமும்‌ அன்பும்‌ 
மரியாதையும்‌ காட்டுவேன்‌. 


என்‌ நாட்டிற்கும்‌ என்‌ மக்களுக்கும்‌ உழைத்திட முனைந்து 
நிற்பேன்‌. அவர்கள்‌ நலமும்‌ வளமும்‌ பெறுவதிலேதான்‌ 
என்றும்‌ மகிழ்ச்சி காண்பேன்‌. 


ம்‌ 


ன 


} 


ம்‌ 
[ 
CNY 


VI 


| | 8th Std Tamil _Introduction.indd 6 இ 03-01-2020 15:02:45 | | 


உலகின்‌ மூத்த மொழியாம்‌ தமிழின்‌ பல்வேறு பரிமாணங்களை 


இன்றைய இளம்தலைமுறைக்கு 


அறிமுகப்படுத்தும்‌ ஒரு துணைக்கருவியாக இப்பாடநூல்‌. 


ஒவ்வோர்‌ இயலையும்‌ ஆர்வத்துடன்‌ 


2 = A அணுக கவிதைப்பேழை, 
பொருணமைக்கு ஏற்ப உரைநடைஉலகம்‌, விரிவானம்‌, 
இயலின்‌ தொடக்கத்தில்‌ கற்கண்டு 
கற்றல்‌ நோக்கங்கள்‌ ஆகிய தலைப்புகளாக ..... 


காலத்தின்‌ பாய்ச்சலுக்கு 
ஈடுகொடூப்பதாக 
இணையவழி உரலிகள்‌ ... 


அ ஆளுமை மிக்க 


ஆசிரியர்களுக்கும்‌ 
ஆற்றல்‌ நிறை 
மாணவர்களுக்கும்‌... 


இயலின்‌ இறுதியில்‌ 
விழுமியப்‌ பக்கமாக 
நிற்க அதற்குத்‌ தக. .. 


உயர்சிந்தனைத்‌ திறன்பெற, 
படைப்பாக்கத்தின்வழி இலக்கியச்சுவை உணர்ந்து 
வாழ்வைத்‌ தன்னம்பிக்கையுடன்‌ நுட்பங்களை உள்வாங்கி 
எதிர்கொள்ள, படித்துச்சுவைக்க, மொழியை ஆற்றலுடன்‌ 
மொழிவிளையாட்டு .... பயன்படுத்த 
மொழியை ஆள்வோம்‌ .... 


பதிவிறக்கம்‌ செய்து நிறுவிக்கொள்க. 


இன்‌ அருகில்‌ கொண்டு செல்லவும்‌. 


பாடநூலில்‌ உள்ள விரைவுக்‌ குறியீட்டைப்‌ (0 0௦06) பயன்படுத்துவோம்‌! எப்படி? 
உ உங்கள்‌ திறன்பேசியில்‌,கூகுள்‌ ஓlystore /ஆப்பிள்‌ 800 5006 கொண்டு 0 0௦06 ஸ்கேனர்‌ செயலியை இலவசமாகப்‌ 


(2 


பாடப்பகுதிகளின்‌ 
கருத்தை விளக்க அரிய, 
புதிய செய்திகளை 
அறிந்து கொள்ள 
தெரிந்து தெளிவோம்‌. ... 


பயின்ற பாடங்கள்‌ குறித்துச்‌ இ 
சிந்திக்க, கற்றல்‌ 
செயல்பாடுகளாகக்‌ 
கற்பவை கற்றபின்‌ .... 


மாணவர்தம்‌ 
அடைவை அளவிட 


மதிப்பீடு .... 


உ செயலியைத்‌ திறந்தவுடன்‌, ஸ்கேன்‌ செய்யும்‌ பொத்தானை அழுத்தித்‌ திரையில்‌ தோன்றும்‌ கேமராவை 0 C௦0௪- 


உ ஸ்கேன்‌ செய்வதன்‌ மூலம்‌ திரையில்‌ தோன்றும்‌ உரலியைச்‌ (பட) சொடுக்க, அதன்‌ விளக்கப்‌ பக்கத்திற்குச்‌ செல்லும்‌. 


மொழிப்பாடத்தை மட்டூமல்லாமல்‌ பிறபாடங்களைப்‌ பயில, 
கருத்துகளைப்‌ புரிந்து எதிர்வினையாற்ற உதவும்‌ எணியாய்‌..... புதிய வடிவம்‌, பொலிவான 
உள்ளடக்கத்துடன்‌ இப்பாடநூல்‌ உங்கள்‌ கைகளில்‌... 


VII 


| | 8th Std Tamil _Introduction.indd 7 இ 


03-01-2020 150245 | ள்‌ 


வ. 
எண்‌ 


1 


பொருண்மை/இஒயல்‌ 


மொழி 


தமிழ்‌ இன்பம்‌ 


பொருளடக்கம்‌ 


பாடத்தலைப்புகள்‌ 


தமிழ்மொழி வாழ்த்து* 
தமிழ்மொழி மரபு 
தமிழ்‌ வரிவடிவ வளர்ச்சி 


சொற்பூங்கா 


எழுத்துகளின்‌ பிறப்பு 


மாதம்‌ 


ஜூன்‌ 


இயற்கை 


ஈடில்லா இயற்கை 


அறிவியல்‌, தொழில்நுட்பம்‌ 


உடலை ஓம்புமின்‌ 


கல்வி 


கல்வி கரையில 


கலை, அழகியல்‌, பண்பாடு 


குழலினிது யாழினிது 


| | 8th Std Tamil _Introduction.indd 8 


* 


ஓடை 
கோணக்காத்துப்‌ பாட்டு 

நிலம்‌ பொது 

வெட்டுக்கிளியும்‌ சருகுமானும்‌ 
வினைமுற்று 

திருக்குறள்‌* 

நோயும்‌ மருந்தும்‌* 

வருமுன்‌ காப்போம்‌* 

தமிழர்‌ மருத்துவம்‌ 
தலைக்குள்‌ ஓர்‌ உலகம்‌ 
எச்சம்‌ 

கல்வி அழகே அழகு* 
புத்தியைத்‌ தீட்டு 
பல்துறைக்‌ கல்வி 
ஆன்ற குடிப்பிறத்தல்‌ 
வேற்றுமை 
திருக்கேதாரம்‌ 
பாடறிந்து ஒழுகுதல்‌ 


நாட்டுப்புறக்‌ 
கைவினைக்‌ கலைகள்‌ 


தமிழர்‌ இசைக்கருவிகள்‌ 


தொகைநிலை, தொகாநிலைத்‌ 
தொடர்கள்‌ 


திருக்குறள்‌ * 


VIII 


ஜூலை 


ஆகஸ்டு 


செப்டம்பர்‌ 


அக்டோபர்‌ 


03-01-2020 150245 | | 


ந பொருண்மை/இயல்‌ பாடத்தலைப்புகள்‌ 
6 நாகரிகம்‌, தொழில்‌, வணிகம்‌ | வளம்‌ பெருகுக 122 
மழைச்சோறு 124 
வையம்புகழ்‌ வணிகம்‌ கொங்குநாட்டு வணிகம்‌ 127 நவம்பர்‌ 
காலம்‌ உடன்‌ வரும்‌ 133 
புணர்ச்சி 139 
7 நாடூ, சமூகம்‌ படை வேழம்‌* 144 
விடுதலைத்‌ திருநாள்‌ 147 
பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத ரத்னா எம்‌.ஜி. 150 
இராமச்சந்திரன்‌ நவம்பர்‌ 
அறிவுசால்‌ ஒளவையார்‌ 155 
வல்லினம்‌ மிகும்‌ இடங்களும்‌ 161 
மிகா இடங்களும்‌ 
8 அறம்‌, தத்துவம்‌, சிந்தனை ஒன்றே குலம்‌* 168 
மெய்ஞ்ஞான ஒளி 170 
இ அறத்தால்‌ வருவதே இன்பம்‌ | அயோத்திதாசர்‌ சிந்தனைகள்‌ 172 இ 
மனித யந்திரம்‌ 177 பி 
யாப்பு இலக்கணம்‌ 182 
திருக்குறள்‌ * 188 
9 மனிதம்‌, ஆளுமை உயிர்க்குணங்கள்‌ 192 
இளைய தோழனுக்கு 195 
குன்றென நிமிர்ந்துநில்‌ சட்டமேதை அம்பேத்கர்‌ 198 
த ட ஜனவரி 
பால மனம்‌ 203 
அணி இலக்கணம்‌ 209 
திருக்குறள்‌ 214 


(*) இக்குறியிட்ட பாடல்கள்‌ மனப்பாடப்பகுதி 


ஈம்‌ 
பக யு HR B353_8_TAMIL_LANG 


இணைய வளங்கள்‌ 


| | 8th Std Tamil _Introduction.indd 9 இ 03-01-2020 150245 | | 


ணா * இப இறவை 


௫ எட்டாம்‌ வகுப்பு ௫ 


தமிழ்‌ 


ஓ 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ டு 


செய்யுளைப்‌ படித்து அதன்‌ நயங்களைப்‌ போற்றும்‌ திறன்‌ பெறுதல்‌ 


தமிழ்மொழியின்‌ மரபுகளை அறிந்து பயன்படுத்துதல்‌ 

தமிழ்‌ எழுத்துகளின்‌ வளர்ச்சி நிலைகளை அறிதல்‌ 

ஓரெழுத்து ஒரு மொழியை அடிப்படையாகக்‌ கொண்டு சொல்லாட்சித்‌ திறனை 
வளர்த்தல்‌ 


சொற்களின்‌ பிறப்பு முறைகளை அறிந்து உரிய முறையில்‌ ஒலித்தல்‌ 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 1 இ 


03-01-2020 192422 | | 


கவிதைப்பேழை [1] 
தமிழ்மொழி வாழ்த்து 


251197 


மொழி, கருத்தை அறிவிக்கும்‌ கருவி மட்டும்‌ அன்று; அது 
மக்களின்‌ பண்பாட்டுடன்‌ நெருங்கிய தொடர்புடையது; 
உணர்வுடன்‌ கலந்தது. தமிழர்கள்‌ தம்‌ தாய்மொழியாகிய தமிழை 

நுழையும்முன்‌ உயிராகக்‌ கருதிப்‌ போற்றி வந்துள்ளனர்‌. புலவர்‌ பலர்‌ தமிழைப்‌ 
பல வகையாக வாழ்த்திப்‌ பாடியுள்ளனர்‌. அத்தகைய பாடல்‌ 
ஒன்றை அறிவோம்‌. 


AAA AAA A 

*வாழ்க நிரந்தரம்‌! வாழ்க தமிழ்மொழி! 
வாழிய வாழியவே! 

வான மளந்தது அனைத்தும்‌ அளந்திடு 
வண்மொழி வாழியவே! 

ஏழ்கடல்‌ வைப்பினுந்‌ தன்மணம்‌ வீசி 
இசைகொண்டு வாழியவே! 

எங்கள்‌ தமிழ்மொழி! எங்கள்‌ தமிழ்மொழி! 
என்றென்றும்‌ வாழியவே! * 


சூழ்கலி நீங்கத்‌ தமிழ்மொழி ஓங்கத்‌ 
துலங்குக வையகமே! 


தொல்லை வினைதரு தொல்லை அகன்று 
சுடர்க தமிழ்நாடே! 
வாழ்க தமிழ்மொழி! வாழ்க தமிழ்மொழி 
வாழ்க தமிழ்மொழியே! 
வானம்‌ அறிந்த தனைத்தும்‌ அறிந்து 
வளர்மொழி வாழியவே! 

- பாரதியார்‌ 


சொல்லும்‌ பொருளும்‌ 


நிரந்தரம்‌ - காலம்‌ முழுமையும்‌ வண்மொழி - வளமிக்கமொழி 

வைப்பு - நிலப்பகுதி இசை - புகழ்‌ 

சூழ்கலி - சூழ்ந்துள்ள அறியாமை இருள்‌ தொல்லை - பழமை,துன்பம்‌ 
2 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 2 இ 


03-01-2020 19242 | ள்‌ 


ண்‌ |] ட Ho று 


பாடலின்‌ பொருள்‌ 

தமிழ்மொழி எக்காலத்தும்‌ நிலைபெற்று வாழ்க! ஆகாயத்தால்‌ சூழப்பட்ட 
எல்லாவற்றையும்‌ அறிந்து உரைக்கும்‌ வளமான தமிழ்மொழி வாழ்க! ஏழு கடல்களால்‌ 
சூழப்பட்ட நிலப்பகுதி முழுவதும்‌ தன்‌ இலக்கிய மணத்தைப்‌ பரவச்‌ செய்து, புகழ்கொண்ட 
தமிழ்மொழி வாழ்க! எங்கள்‌ தாய்மொழியாகிய தமிழ்மொழி உலகம்‌ உள்ள வரையிலும்‌ 
வாழ்க! எங்கும்‌ சூழ்ந்துள்ள அறியாமை இருள்‌ நீங்கட்டும்‌! அதனால்‌ தமிழ்மொழி 
மேன்மையுற்று உலகம்‌ முழுதும்‌ சிறப்படைக! பொருந்தாத பழைய கருத்துகளால்‌ 
உண்டாகும்‌ துன்பங்கள்‌ நீங்கித்‌ தமிழ்நாடு ஒளிர்க! தமிழ்மொழி வாழ்க! தமிழ்மொழி 
வாழ்க! என்றென்றும்‌ தமிழ்மொழி வாழ்க! வானம்வரை உள்ளடங்கியுள்ள எல்லாப்‌ 
பொருண்மைகளையும்‌ அறிந்து மேன்மேலும்‌ வளரும்‌ தமிழ்மொழி வாழ்க! 


நூல்‌ வெளி 


கவிஞர்‌, எழுத்தாளர்‌, இதழாளர்‌, சமூகச்‌ சீர்திருத்தச்‌ 
சிந்தனையாளர்‌, விடுதலைப்‌ போராட்ட வீரர்‌ எனப்‌ 


பன்முக ஆற்றல்‌ கொண்டவர்‌ சி. சுப்பிரமணிய பாரதியார்‌. 
இந்தியா, விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலைப்‌ போருக்கு 
வித்திட்டவர்‌. கவிதைகள்‌ மட்டுமன்றி, சந்திரிகையின்‌ கதை, தராசு 
உள்ளிட்ட உரைநடை நூல்களையும்‌ வசனகவிதைகளையும்‌ 


சீட்டுக்கவிகளையும்‌ எழுதியவர்‌. சிந்துக்குத்‌ தந்தை, செந்தமிழ்த்‌ தேனீ, 

புதிய அறம்‌ பாட வந்த அறிஞன்‌, மறம்‌ பாட வந்த மறவன்‌ என்றெல்லாம்‌ பாரதிதாசன்‌ இவரைப்‌ 
புகழ்ந்துள்ளார்‌. 

இப்பாடல்‌ பாரதியார்‌ கவிதைகள்‌ என்னும்‌ தொகுப்பில்‌ தமிழ்மொழி வாழ்த்து என்னும்‌ 
தலைப்பில்‌ இடம்‌ பெற்றுள்ளது. 


இ: ட கற்பவை கற்றபின்‌ 


1. தமிழ்மொழி வாழ்த்து - பாடலை இசையுடன்‌ பாடி மகிழ்க. 


2. படித்துச்‌ சுவைக்க. 
செந்தமிழ்‌ அந்தாதி 
செந்தமிழே! செங்கரும்பே! செந்தமிழர்‌ சீர்காக்கும்‌ 
நந்தா விளக்கனைய நாயகியே! - முந்தை 
மொழிக்கெல்லாம்‌ மூத்தவளே! மூவேந்தர்‌ அன்பே! 
எழில்மகவே! எந்தம்‌ உயிர்‌. 
உயிரும்நீ; மெய்யும்நீ; ஓங்கும்‌ அறமாம்‌ 
பயிரும்நீ; இன்பம்நீ; அன்புத்‌ தருவும்நீ; 
வீரம்நீ: காதல்நீ; ஈசன்‌ அடிக்குநல்‌ 
ஆரம்நீ; யாவும்நீ யே! 


- த. அங்கன்‌ 


3 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 3 இ 03-01-2020 19:34:27 | | 


மதிப்பீடு 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 
1. மக்கள்‌ வாழும்‌ நிலப்பகுதியைக்‌ குறிக்கும்‌ சொல்‌ _____ 

௮) வைப்பு ஆ) கடல்‌ இ) பரவை ஈ) ஆழி 

2. 'என்றென்றும்‌' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது _______ 
௮) என்‌ 4 றென்றும்‌ ஆ) என்று 4+ என்றும்‌ 
இ) என்றும்‌ 4+ என்றும்‌ ஈ) என்‌ * என்றும்‌ 

3. வானமளந்தது என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது _______ 
௮) வான - மளந்தது ஆ) வான்‌ 4 அளந்தது 
இ) வானம்‌ + அளந்தது ஈ) வான்‌ + மளந்தது 

4. அறிந்தது * அனைத்தும்‌ என்பதனைச்‌ சேர்த்தெழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ _____ 
௮ ) அறிந்ததுஅனைத்தும்‌ ஆ) அறிந்தனைத்தும்‌ 
இ) அறிந்ததனைத்தும்‌ ஈ) அறிந்துனைத்தும்‌ 

5. வானம்‌ + அறிந்த என்பதனைச்‌ சேர்த்தெழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ _____ 


௮ ) வானம்‌அறிந்து ஆ) வான்‌அறிந்த 


இ) வானமறிந்த ஈ) வான்மறிந்த 


தமிழ்மொழி வாழ்த்து - இப்பாடலில்‌ இடம்பெற்றுள்ள மோனைச்‌ சொற்களை எடுத்தெழுதுக. 


குறுவினா 

1. தமிழ்‌ எங்குப்‌ புகழ்‌ கொண்டு வாழ்கிறது? 

2. தமிழ்‌ எவற்றை அறிந்து வளர்கிறது? 
சிறுவினா 

தமிழ்மொழியை வாழ்த்திப்‌ பாரதியார்‌ கூறும்‌ கருத்துகளை எழுதுக. 
சிந்தனை வினா 

பாரதியார்‌ தமிழை வண்மொழி என்று அமைக்கக்‌ காரணம்‌ என்ன? 


4 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 4 இ 03-01-2020 19:34:27 | | 


கவிதைப்பேழை [1] 
தமிழ்மொழி மரபு 
வாழ்விலும்‌ மொழியிலும்‌ சில ஒழுங்குமுறைகள்‌ 


கடைப்பிடிக்கப்பட்டு வருகின்றன. வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை 
ஒழுக்கம்‌ எனப்படும்‌. மொழிக்குரிய ஒழுங்குமுறை மரபு 


நுழையும்முன்‌ மி எனப்படும்‌. தமிழ்மொழிக்கெனச்‌ சில மரபுகள்‌ உள்ளன. அவை 


பழங்காலம்‌ முதலே பின்பற்றப்பட்டு வருகின்றன. செய்யுளுக்கும்‌ 
மரபுக்கும்‌ உள்ள தொடர்பைப்பற்றித்‌ கொல்காப்பியம்‌ கூறும்‌ 
செய்திகளை அறிவோம்‌ வாருங்கள்‌! 


சொல்லும்‌ பொருளும்‌ 


விசும்பு 
மயக்கம்‌ 
இருதிணை 
வழாஅமை 


ஐம்பால்‌ 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 5 


வானம்‌ மரபு - வழக்கம்‌ 

கலவை திரிதல்‌ - மாறுபடுதல்‌ 

உயர்திணை, அஃறிணை செய்யுள்‌ - பாட்டு 

தவறாமை தழாஅல்‌ - தழுவுதல்‌ (பயன்படுத்துதல்‌) 


ஆண்பால்‌, பெண்பால்‌, பலர்பால்‌, ஒன்றன்பால்‌, பலவின்பால்‌ 


5 


ஓ 


03-01-2020 193427 | | 


ணை | | | | | | ஓ | ME | | IM 


பாடலின்‌ பொருள்‌ 

இவ்வுலகம்‌ நிலம்‌, நீர்‌, தீ, காற்று, வானம்‌ ஆகிய ஐந்தும்‌ கலந்த கலவையாகும்‌. 
இவ்வுலகில்‌ தோன்றிய பொருள்கள்‌ அனைத்தும்‌ இந்த ஐம்பூதங்களின்‌ சேர்க்கையால்‌ 
உருவானவையே ஆகும்‌. உலகத்துப்‌ பொருள்களை இரு திணைகளாகவும்‌ 
ஐம்பால்களாகவும்‌ பாகுபடுத்திக்‌ கூறுதல்‌ தமிழ்மொழியின்‌ மரபு. 


திணை, பால்‌ வேறுபாடு அறிந்து, இவ்வுலகப்‌ பொருள்களை நம்‌ முன்னோர்‌ 
கூறிய சொற்களால்‌ கூறுதல்‌ வேண்டும்‌. இம்மரபான சொற்களையே செய்யுளிலும்‌ 
பயன்படுத்துதல்‌ வேண்டும்‌. 


தமிழ்மொழிச்‌ சொற்களை வழங்குவதில்‌ இம்மரபு மாறினால்‌ பொருள்‌ மாறிவிடும்‌. 


அளபெடை 


புலவர்கள்‌ சில எழுத்துகளை அவற்றுக்கு உரிய மாத்திரை அளவைவிட நீண்டு 
ஒலிக்குமாறு பயன்படுத்துவது உண்டு. இப்பாடலில்‌ இடம்பெற்றுள்ள வழாஅமை, 


தழாஅல்‌ ஆகிய சொற்களில்‌ உள்ள மா என்னும்‌ எழுத்தை மூன்று மாத்திரை அளவு நீட்டி 
ஒலிக்க வேண்டும்‌. அதற்கு அடையாளமாகவே 'மாவை அடுத்து '௮' இடம்‌ பெற்றுள்ளது. 
இவ்வாறு உயிர்‌ எழுத்து நீண்டு ஒலிப்பதை உயிரளபெடை என்பர்‌. இதனைப்‌ பற்றி உயர்‌ 
வகுப்புகளில்‌ விரிவாக அறிந்துகொள்ளலாம்‌. 


நூல்‌ வெளி ட 
தொல்காப்பியத்தின்‌ ஆசிரியர்‌ தொல்காப்பியர்‌. தமிழில்‌ 
நமக்குக்‌ கிடைத்துள்ள மிகப்‌ பழமையான இலக்கண நூல்‌ 
தொல்காப்பியம்‌ ஆகும்‌. இந்நூல்‌ எழுத்து, சொல்‌, பொருள்‌ 
என்னும்‌ மூன்று அதிகாரங்களைக்‌ கொண்டுள்ளது. ஒவ்வொரு 
அதிகாரமும்‌ ஒன்பது இயல்களைக்‌ கொண்டது. பொருளதிகாரத்தின்‌ 
மரபியலில்‌ உள்ள மூன்று நூற்பாக்கள்‌ (91, 92, 93) இங்குத்‌ 
தரப்பட்டுள்ளன. 


தெரிந்து தெளிவோம்‌ 


ட EE 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 6 இ 03-01-2020 192427 | | 


ணா * டான | ற 


6%, ௪ ச ற 
RY கற்பவை கற்றபின்‌ 


1. பறவைகளின்‌ ஒலி மரபுகளை எழுதி வருக. 
(எ.கா. ) காகம்‌ கரையும்‌. 
2. ஐம்பூதங்கள்‌ ஒவ்வொன்றிற்கும்‌ வழங்கப்படும்‌ வேறு பெயர்களை எழுதுக. 


3. ஐம்பூதங்களின்‌ படங்களைச்‌ சேகரித்துப்‌ படத்தொகுப்பு உருவாக்குக. 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 
பறந்து செல்கின்றன. 


௮) நிலத்தில்‌ ஆ) விசும்பில்‌ இ) மரத்தில்‌ ஈ) நீரில்‌ 
2. இயற்கையைப்‌ போற்றுதல்‌ தமிழர்‌ __________ 
௫ ௮) மரபு ஆ) பொழுது இ) வரவு ஈ) தகவு © 
3. 'இருதிணை என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது _________ 
௮) இரண்டு + திணை ஆ) இரு * திணை 
இ) இருவர்‌ +4 திணை ஈ) இருந்து * திணை 


4. 'ஐம்பால்‌' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 


௮) ஐம்‌ பால்‌ ஆ) ஐந்து 4 பால்‌ 
இ) ஐம்பது 4 பால்‌ ஈ) ஐ- பால்‌ 
குறுவினா 


1. உலகம்‌ எவற்றால்‌ ஆனது? 
2. செய்யுளில்‌ மரபுகளை ஏன்‌ மாற்றக்கூடாது? 
சிந்தனை வினா 
நம்‌ முன்னோர்கள்‌ மரபுகளைப்‌ பின்பற்றியதன்‌ காரணம்‌ என்னவாக இருக்கும்‌ என 


நீங்கள்‌ கருதுகிறீர்கள்‌? 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 7 இ 03-01-2020 19:34:28 | | 


உரைநடை உலகம்‌ 


இயல்‌ 


ன்று தமிழ்‌ வரிவடிவ வளர்ச்சி 


மனிதன்‌ தன்‌ கருத்தைப்‌ பிறருக்கு அறிவிக்க மொழியைக்‌ 
கண்டுபிடித்தான்‌. மொழியை நிலைபெறச்‌ செய்ய எழுத்துகளை 
உருவாக்கினான்‌. எழுத்துகளின்‌ வரிவடிவங்கள்‌ மொழிக்கு 

நுழையும்முன்‌ மொழி வேறுபடுகின்றன. அவை ஒரே மொழியிலும்கூட, 
காலந்தோறும்‌ மாறி வருகின்றன. அவ்வகையில்‌ தமிழ்‌ 
எழுத்துகளின்‌ வரிவடிவங்களில்‌ ஏற்பட்டுள்ள மாற்றங்களை 
அறிவோம்‌. 


மனிதன்‌ தோன்றிய காலத்தில்‌ தனது தேவைகளையும்‌ கருத்துகளையும்‌ 

மற்றவர்களுக்குத்‌ தெரிவிக்கச்‌ சைகைகளைப்‌ பயன்படுத்தினான்‌. காலப்போக்கில்‌ தனது 
குரலைப்‌ பயன்படுத்தி ஒலிகள்‌ மூலம்‌ தனது கருத்துகளை வெளிப்படுத்த முற்பட்டான்‌. 
அடுத்துச்‌ சிறிது சிறிதாகச்‌ சொற்களைச்‌ சொல்லக்‌ கற்றுக்கொண்டான்‌. அச்சொற்கள்‌ 
மீண்டும்‌ மீண்டும்‌ சொல்லப்பட்டதால்‌ செம்மைப்பட்டன. காலப்போக்கில்‌ அவை பண்பட்டுப்‌ 
பேச்சுமொழி உருவானது. 
எழுத்துகளின்‌ தோற்றம்‌ 

மனிதன்‌ தனக்கு எதிரே 
இல்லாதவர்களுக்கும்‌ பின்னால்‌ 
வரும்‌ தலைமுறையினருக்கும்‌ தனது 
கருத்துகளைத்‌ தெரிவிக்க விரும்பினான்‌. 
அதற்காகப்‌ பாறைகளிலும்‌ குகைச்‌ 
சுவர்களிலும்‌ தன்‌ எண்ணங்களைக்‌ 
குறியீடுகளாகப்‌ பொறித்து வைத்தான்‌. 
இதுவே எழுத்து வடிவத்தின்‌ தொடக்க 
நிலை ஆகும்‌. 


தொடக்க காலத்தில்‌ எழுத்து 
என்பது ஒலியையோ வடிவத்தையோ 
குறிக்காமல்‌ பொருளின்‌ ஓவிய 
வடிவமாகவே இருந்தது. இவ்வரி 
வடிவத்தை ஓவிய எழுத்து என்பர்‌. 


அடுத்ததாக ஒவ்வொரு 
வடிவமும்‌ அவ்வடிவத்துக்கு உரிய 
முழு ஒலியாகிய சொல்லைக்‌ குறிப்பதாக மாறியது. அதன்பின்‌ ஒவ்வொரு வடிவமும்‌ 
அச்சொல்லின்‌ ஓசையைக்‌ குறிப்பதாயிற்று. இவ்வாறு ஓர்‌ ஒலிக்கு ஓர்‌ எழுத்து என 


8 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 8 இ 03-01-2020 19:34:28 | | 


ணா * CEE | ற 


உருவான நிலையை ஒலி எழுத்து 
நிலை என்பர்‌. இன்று உள்ள 
எழுத்துகள்‌ ஒரு காலத்தில்‌ 
பொருள்களின்‌ ஓவியமாக கல்வெட்டுகளில்‌ உள்ள எழுத்துகளின்‌ அமைப்பு 
இருந்தவற்றின்‌ திரிபுகளாகக்‌ 
கருதப்படுகின்றன. 


ம வ எனும்‌ வடமொழி எழுத்து காணப்படுகிறது. 


3 . 2. மெய்யைக்‌ குறிக்கப்‌ புள்ளி பயன்படுத்தவில்லை. 
தமிழ்‌ எழுத்துகள்‌ 3. எகர, ஒகரக்‌ குறில்‌ நெடில்‌ வேறுபாடில்லை. 
காலந்தோறும்‌ தமிழ்‌ 
எழுத்துகளின்‌ வரி வடிவங்கள்‌ பல்வேறு மாற்றங்களுக்கு உள்ளாகி வளர்ச்சி அடைந்து 
வந்துள்ளன. அச்சுக்கலை தோன்றிய பிறகே தமிழ்‌ எழுத்துகள்‌ இப்போதுள்ள நிலையான 
வடிவத்தைப்‌ பெற்றுள்ளன. 


தமிழ்‌ எழுத்துகளின்‌ பழைய வரி வடிவங்களைக்‌ கோவில்களிலுள்ள கருங்கல்‌ 
சுவர்களிலும்‌ செப்பேடுகளிலும்‌ காணமுடிகிறது. கல்வெட்டுகள்‌ கி.மு. (பொ.ஆ.மு.) 
மூன்றாம்‌ நூற்றாண்டு முதல்‌ கிடைக்கின்றன. செப்பேடுகள்‌ கி.பி. (பொ.ஆ.) ஏழாம்‌ 
நூற்றாண்டு முதல்‌ கிடைக்கின்றன. கல்வெட்டுகள்‌, செப்பேடுகள்‌ ஆகியவற்றில்‌ காணப்படும்‌ 
வரிவடிவங்களை வட்டெழுத்து, தமிழெழுத்து என இருவகையாகப்‌ பிரிக்கலாம்‌. 


வட்டெழுத்து என்பது வளைந்த கோடுகளால்‌ அமைந்த மிகப்‌ பழைய தமிழ்‌ எழுத்து 
ஆகும்‌. தமிழெழுத்து என்பது இக்காலத்தில்‌ எழுதப்படும்‌ தமிழ்‌ எழுத்துகளின்‌ பழைய 
இ வரி வடிவம்‌ ஆகும்‌. சேர மண்டலம்‌, பாண்டிய மண்டலம்‌ ஆகிய பகுதிகளில்‌ எட்டாம்‌ இ 
நூற்றாண்டு முதல்‌ பதினொன்றாம்‌ நூற்றாண்டு வரை கிடைக்கும்‌ சாசனங்களில்‌ 
வட்டெழுத்துகளே இடம்பெற்றுள்ளன. முதலாம்‌ இராசராச சோழனின்‌ ஆட்சிக்‌ 
காலமான பதினொன்றாம்‌ நூற்றாண்டுக்குப்‌ பிறகு கிடைக்கும்‌ கல்வெட்டுகளில்‌ பழைய 
தமிழெழுத்துகள்‌ காணப்படுகின்றன. 


கடைச்சங்க காலத்தில்‌ தமிழகத்தில்‌ எழுதப்பட்ட எழுத்துகள்‌ கண்ணெழுத்துகள்‌ என்று 
அழைக்கப்பட்டன. இதனைச்‌ சிலப்பதிகாரத்தில்‌ இடம்பெறும்‌ கண்ணெழுத்துப்‌ படுத்த 
எண்ணுப்‌ பல்பொதி (சிலம்பு 5 : 112) என்னும்‌ தொடரால்‌ அறியலாம்‌. 
வரிவடிவ வளர்ச்சி 

பண்டைக்காலத்தில்‌ தமிழ்‌ மொழியிலுள்ள எல்லா எழுத்துகளும்‌ நாம்‌ இன்று 
எழுதுவது போன்ற வடிவத்தில்‌ எழுதப்படவில்லை. அவை காலத்திற்கேற்பப்‌ பல உருவ 
மாற்றங்களைப்‌ பெற்றுத்தான்‌ இக்கால ர 5 
வடிவத்தை அடைந்திருக்கின்றன. இவ்வாறு தெரிந்து தெளிவோம்‌ 
எழுத்துகளில்‌ மாற்றங்கள்‌ ஏற்பட எழுதப்படும்‌ 
பொருள்களின்‌ தன்மை, அழகுணர்ச்சி தமிழ்‌ மொழியை எழுத இருவகை 


போன்றவை காரணங்களாக அமைகின்றன. எழுத்துகள்‌ வழக்கிலிருந்தன என 
அறிகிறோம்‌. அரச்சலூர்‌ கல்வெட்டே 

பழங்காலத்தில்‌ கற்பாறை, செப்பேடு, இதற்குச்‌ சான்றாகும்‌. இக்கல்‌ வெட்டில்‌ 
ஓலை போன்றவற்றில்‌ எழுதினர்‌. தமிழ்‌ எழுத்தும்‌ வட்டெழுத்தும்‌ கலந்து 


அந்தந்தப்‌ பொருள்களின்‌ தன்மைக்கு ஏற்ப எழுதப்பட்டுள்ளன. 


ஓ 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 9 இ 03-01-2020 193428 | | 


ணா * நி. இற்றை 


எழுத்துகளின்‌ வடிவங்கள்‌ அமைந்தன. பாறைகளில்‌ செதுக்கும்போது வளைகோடுகளைப்‌ 
பயன்படுத்த முடியாது என்பதால்‌ நேர்க்கோடுகள்‌ பயன்படுத்தப்பட்டன. ஓலைகளில்‌ 
நேர்க்கோடுகளையும்‌ புள்ளிகளையும்‌ எழுதுவது கடினம்‌ என்பதால்‌ வளைகோடுகளை 
அதிகமாகப்‌ பயன்படுத்தினர்‌. சில எழுத்துகளை அழகுபடுத்துவதற்காக அவற்றின்‌ 
மேற்பகுதியில்‌ குறுக்குக்கோடு இடப்பட்டது. பின்னர்‌ அவையே நிலையான வடிவங்களாக 
அமைந்துவிட்டன. 


புள்ளிகளும்‌ எழுத்துகளும்‌ 

எகர ஓகர குறில்‌ எழுத்துகளைக்‌ குறிக்க எழுத்துகளின்‌ மேல்‌ புள்ளி வைக்கும்‌ 
வழக்கம்‌ தொல்காப்பியர்‌ காலம்‌ முதல்‌ இருந்து வந்துள்ளது. எடுத்துக்காட்டாக எது என 
எழுதப்பட்டால்‌ எது என்றும்‌ எது என எழுதப்பட்டால்‌ ஏது என்றும்‌ ஒலித்தனர்‌. 


அகர வரிசை உயிர்மெய்க்‌ குறில்‌ எழுத்துகளை அடுத்துப்‌ பக்கப்புள்ளி இடப்பட்டால்‌ 
அவை நெடிலாகக்‌ கருதப்பட்டன. (௧.௩ கா, த. ௫ தா ). ஐகார எழுத்துகளைக்‌ குறிப்பிட 
எழுத்துகளின்முன்‌ இரட்டைப்‌ புள்ளி இட்டனர்‌. (.க- கை). எகர வரிசை உயிர்மெய்க்‌ 
குறில்‌ எழுத்துகளை அடுத்து இரு புள்ளிகள்‌ இடப்பட்டால்‌ அவை ஓளகார வரிசை 
எழுத்துகளாகக்‌ கருதப்பட்டன. (கெ.. - கெள, தெ.. க தெள ). மகர எழுத்தைக்‌ குறிப்பிட, 
பகர எழுத்தின்‌ உள்ளே புள்ளி (ப) இட்டனர்‌. குற்றியலுகர, குற்றியலிகர எழுத்துகளைக்‌ 
குறிக்க அவற்றின்‌ மேலேயும்‌ புள்ளி இட்டனர்‌. 
உருவ மாற்றம்‌ 

நெடிலைக்‌ குறிக்க ஒற்றைப்புள்ளிக்குப்‌ பதிலாக இக்காலத்தில்‌ துணைக்கால்‌ 
(£) பயன்படுத்தப்படுகிறது. ஐகார உயிர்மெய்யைக்‌ குறிக்க எழுத்துக்கு முன்‌ இருந்த 
இரட்டைப்புள்ளிக்குப்‌ பதிலாக இக்காலத்தில்‌ இணைக்கொம்பு () பயன்படுத்தப்படுகிறது. 
ஒளகார உயிர்மெய்யைக்‌ குறிக்க எழுத்துக்குப்‌ பின்‌ இருந்த இரட்டைப்புள்ளிக்குப்‌ பதிலாக 
இக்காலத்தில்‌ கொம்புக்கால்‌ (ள) பயன்படுத்தப்படுகிறது. குற்றியலுகர, குற்றியலிகர 
எழுத்துகளின்மேல்‌ புள்ளி இடும்‌ வழக்கம்‌ இக்காலத்தில்‌ வழக்கொழிந்துவிட்டது. 
எழுத்துச்‌ சீர்திருத்தத்தின்‌ தேவை 

ஓலைச்‌ சுவடிகளிலும்‌ கல்வெட்டுகளிலும்‌ புள்ளிபெறும்‌ எழுத்துகளை எழுதும்போது 
அவை சிதைந்துவிடும்‌ என்பதால்‌ புள்ளி இடாமல்‌ எழுதினர்‌. ஓலைச்‌ சுவடிகளில்‌ 
நிறுத்தற்‌ குறிகளும்‌ பத்தி பிரித்தலும்‌ கிடையாது. புள்ளி இடப்பட்டு எழுதப்படும்‌ 
இடங்களில்‌ புள்ளிகள்‌ தெளிவாகத்‌ தெரியாத நிலையில்‌ அவற்றின்‌ இடம்‌ நோக்கி 
மெய்யா உயிர்மெய்யா, குறிலா நெடிலா என உணர வேண்டிய நிலை இருந்தது. இதனால்‌ 
படிப்பவர்கள்‌ பெரிதும்‌ இடருற்றனர்‌. எனவே எழுத்துச்‌ சீர்திருத்தம்‌ வேண்டியதாயிற்று. 
எழுத்துச்‌ சீர்திருத்தம்‌ 

தமிழ்‌ எழுத்துகளில்‌ மிகப்பெரும்‌ சீர்திருத்தத்தைச்‌ செய்தவர்‌ வீரமாமுனிவர்‌. எகர 
ஒகர வரிசை எழுத்துகளில்‌ புள்ளிகளால்‌ ஏற்படும்‌ குழப்பங்களை அவர்‌ களைந்தார்‌. எ 
என்னும்‌ எழுத்திற்குக்‌ கீழ்க்கோடிட்டு ஏ என்னும்‌ எழுத்தை நெடிலாகவும்‌ ஒ என்னும்‌ 
எழுத்திற்குச்‌ சுழி இட்டு ஓ என்னும்‌ எழுத்தாகவும்‌ உருவாக்கினார்‌. அதேபோல ஏகார 


1௦ 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 10 இ 03-01-2020 193428 | | 


| | sth Std Tamil _20-12-2019.indd 11 இ 03-01-2020 19:34:28 | | 


ஓகார வரிசை உயிர்மெய்‌ நெடில்‌ எழுத்துகளைக்‌ குறிக்க இரட்டைக்‌ கொம்பு (3), இரட்டைக்‌ 
கொம்புடன்‌ கால்‌ சேர்த்து (ே ) புதிய வரிவடிவத்தை அறிமுகப்படுத்தினார்‌. 


வீரமாமுனிவரின்‌ எழுத்துச்‌ சீர்திருத்தம்‌ 


பெரியார்‌ எழுத்துச்‌ சீர்திருத்தம்‌ 

இருபதாம்‌ நூற்றாண்டுவரை ணா, றா, னா ஆகிய எழுத்துகளை 
ணா, ர, னா என எழுதினர்‌. அதே 
போல ணை, லை, ளை, னை 
ஆகிய எழுத்துகளை ணை, லை, ளை, 
னை என எழுதினர்‌. இவற்றை 
அச்சுக்‌ கோப்பதற்காக 
இவ்வெழுத்துகளுக்குத்‌ தனி 
அச்சுகள்‌ உருவாக்கப்பட 
வேண்டியிருந்தது. இக்குறை 
தளை நீக்குவதற்காகத்‌ 
தந்தை பெரியார்‌ எழுத்துச்‌ 
சீர்திருத்தம்‌ செய்தார்‌. அவரது 
எழுத்துச்‌ சீர்திருத்தங்கள்‌ சில 
ஏற்கப்பட்டுத்‌ தமிழக அரசால்‌ 
நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. 


காலந்தோறும்‌ ஏற்பட்ட இவ்வாறான வரிவடிவ வளர்ச்சி காரணமாகத்‌ தமிழ்‌ 
மொழியைப்‌ பிற மொழியினரும்‌ எளிதில்‌ கற்கும்‌ நிலை ஏற்பட்டுள்ளது; தமிழ்மொழி 
கணினிப்‌ பயன்பாட்டிற்கு ஏற்ற மொழியாகவும்‌ ஆகியிருக்கிறது. 


206%, ° ° ல்‌ 
Ey கற்பவை கற்றபின்‌ 


கீழ்க்காணும்‌ பத்தியைப்‌ படித்து, அதில்‌ இடம்பெற்றுள்ள பழைய வரிவடிவச்‌ 
சொற்களை எடுத்து எழுதி, அவற்றை இன்றைய வரிவடிவில்‌ மாற்றி எழுதுக. 


சுற்றுப்புறச்‌ சூழ்நிலைப்‌ பிரச்னைகள்‌ பற்றிய இந்தியா 
வின்‌ கவலை பல்லாண்டு காலமாக வளர்ந்தே வருகிறது. 
மனிதன்‌ ஏழ்மையிலே இருக்கும்போது சத்தற்ற 
உணவினாலும்‌, நோயினாலும்‌ அச்சுறுத்தப்படுகிறான்‌ . 
பலவீனனாக இருப்பவன்‌ போருக்கு அஞ்சுகிறான்‌; செல்வந்த 
னாக இருப்பவனோ தன்‌ கொழுத்த செல்வத்தால்‌ உண்டான 
அசுத்தத்திற்கு அஞ்சுகிறான்‌' என்றெல்லாம்‌ திருமதி 
இந்திராகாந்தி அன்றைக்கு ஆற்றிய உரை நாம்‌ நினைவு 
கூரத்‌ தக்கது. 


11 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. குமிழ்‌ எழுத்துகள்‌ இப்போதுள்ள நிலையான வடிவத்தைப்‌ பெற _____ காரணமாக 
அமைந்தது. 
௮) ஓவியக்கலை ஆ) இசைக்கலை இ) அச்சுக்கலை ஈ) நுண்கலை 

2. வளைந்த கோடுகளால்‌ அமைந்த மிகப்பழைய தமிழ்‌ எழுத்து ______ என 
அழைக்கப்படுகிறது. 


௮) கோட்டெழுத்து ஆ) வட்டெழுத்து இ) சித்திர எழுத்து ஈ) ஓவிய எழுத்து 
3. தமிழ்‌ எழுத்துச்‌ சீர்திருத்தப்‌ பணியில்‌ ஈடுபட்டவர்‌ _____ 


௮) பாரதிதாசன்‌ ஆ) தந்தை பெரியார்‌ 
இ) வ.உ. சிதம்பரனார்‌ ஈ) பெருஞ்சித்திரனார்‌ 
கோடிட்ட இடத்தை நிரப்புக. 
1. கடைச்சங்க காலத்தில்‌ எழுதப்பட்ட தமிழ்‌ எழுத்துகள்‌ _____ என 
அமைக்கப்பட்டன. 
இ 2. எழுத்துகளில்‌ புள்ளிகளால்‌ ஏற்படும்‌ குழப்பங்களைக்‌ களைந்தவர்‌ ______ இ 
குறுவினா 


1. ஓவிய எழுத்து என்றால்‌ என்ன? 
2. ஒலி எழுத்து நிலை என்றால்‌ என்ன? 
3. ஓலைச்சுவடிகளில்‌ நேர்கோடுகள்‌, புள்ளிகள்‌ ஆகியவற்றைப்‌ பயன்படுத்த 
இயலாமைக்குக்‌ காரணம்‌ என்ன? 
4. வீரமாமுனிவர்‌ மேற்கொண்ட எழுத்துச்‌ சீர்திருத்தங்களில்‌ எவையேனும்‌ 
இரண்டனை எழுதுக. 
சிறுவினா 
1. எழுத்துச்‌ சீர்திருத்தத்தின்‌ தேவை குறித்து எழுதுக. 
2. தமிழ்‌ எழுத்துகளில்‌ ஏற்பட்ட உருவ மாற்றங்களை எழுதுக. 
நெடுவினா 
எழுத்துகளின்‌ தோற்றம்‌ குறித்து எழுதுக. 
சிந்தனை வினா 
1. தற்காலத்‌ தமிழ்மொழியின்‌ வளர்ச்சிக்குச்‌ செய்ய வேண்டிய பணிகளாக நீங்கள்‌ 
கருதுவனவற்றை எழுதுக. 
2. தமிழை உரோமன்‌ எழுத்துருவில்‌ எழுதுவதால்‌ தமிழுக்கு ஏற்படும்‌ தீங்குகள்‌ குறித்து 
விவாதிக்கவும்‌. 
12 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 12 இ 03-01-2020 193428 | | 


சொற்பூங்கா 


மொழி வளரும்‌ தன்மை உடையது. ஒவ்வொரு மொழியிலும்‌ 
காலந்தோறும்‌ புதிதுபுதிதாக இலக்கியங்கள்‌ தோன்றுவது 
போலவே புதிய சொற்களும்‌ தோன்றுகின்றன. ஓர்‌ 
நுழையும்முன்‌ ரி அடிச்சொல்லில்‌ இருந்து பல சொற்கள்‌ கிளைத்துப்‌ பெருகுவது 
மொழி வளர்ச்சியின்‌ அடையாளம்‌ ஆகும்‌. தமிழிலுள்ள 
ஓரெழுத்து ஒரு மொழிகள்‌ பற்றியும்‌ அவற்றிலிருந்து தோன்றி 
வளரும்‌ புதிய சொற்கள்‌ பற்றியும்‌ அறிவோம்‌. 


மலையில்‌ இருந்து பெருகி வரும்‌ வெள்ளத்தில்‌ உருண்டு வரும்‌ கற்கள்‌ உருளை 
உருளைகளாய்‌ இருப்பதைக்‌ காண்கிறோம்‌. அங்கே இருந்து வரும்‌ உருளைக்‌ கற்கள்‌ 
மேலும்‌ தேய்கின்றன. உடைந்து பொடிப்பொடியாகின்றன அல்லவோ? வயல்வெளியில்‌ 
மணலாய்‌, கடல்முகத்தில்‌ நொய்மணலாய்‌ இருக்கக்‌ காண்கிறோமே, ஏன்‌? நொய்மணலைப்‌ 
பார்க்கும்போது அது கிடந்திருந்த காலமும்‌ கடந்து வந்த தொலைவும்‌ புலப்படும்‌. 


கல்லின்‌ தேய்மானம்‌ போலச்‌ சொல்லுக்கும்‌ தேய்மானம்‌ உண்டு. கல்‌ தோன்றிய காலம்‌, 
உயரிரோட்ட இயக்கம்‌ இவற்றைப்‌ போலச்‌ சொல்‌ தோன்றிய காலம்‌, இயக்கம்‌ ஆகியவற்றால்‌ 
சொல்லும்‌ தேய்தல்‌ இயற்கை. 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 13 இ 03-01-2020 193428 | | 


ணா * டான | ற 


தமிழ்மொழி பழங்காலம்‌ தொட்டு இயங்கி வருதல்‌ அதன்‌ பெருஞ்சிறப்பு. 
தொன்மையான மொழிகள்‌ பல ஏட்டளவில்‌ மட்டுமே இருக்கக்‌ காண்கிறோம்‌. வேறு சில 
மொழிகளில்‌ ஒரு நூற்றாண்டு, இரு நூற்றாண்டுக்கு முற்பட்ட நூல்களைப்‌ படிக்க முடியாத 
நிலைமையில்‌ இருப்பதையும்‌ காண்கிறோம்‌. ஆனால்‌ தமிழறிந்த, தமிழ்ப்‌ பற்றுள்ள தமிழர்‌ 
யாரும்‌ கற்க முடியாது எனச்‌ சொல்லும்‌ ஒரு நூல்கூடத்‌ தமிழில்‌ இல்லை. இப்பேறு 
எதனால்‌? தமிழ்மொழி செந்தமிழாகவும்‌ செழுந்தமிழாகவும்‌ உயிரோட்டத்‌ தமிழாகவும்‌ 
இருந்து வருவதாலேயே ஆகும்‌. 


தமிழில்‌ சொல்‌ என்பதற்கு நெல்‌ என்பது ஒரு பொருள்‌. சொன்றி, சோறு என்பவை 
அவ்வழியில்‌ வந்தவை. நெல்லில்‌ பதர்‌ உண்டு. ஆனால்‌ சொல்லில்‌ பதர்‌ இருத்தலாகாது. 
எல்லாச்‌ சொல்லும்‌ பொருள்‌ குறித்தனவே என்பது தொல்காப்பியர்‌ கூற்று. 


மொழி என்பதற்குச்‌ சொல்‌ என்பதும்‌ ஒரு பொருள்‌. மொழியை (சொல்லை) ஓரெழுத்து 
மொழி, ஈரெழுத்து மொழி, இரண்டுக்கு மேற்பட்ட எழுத்துகள்‌ உடைய மொழி என மூன்று 
வகையாக்குவர்‌. 


ஓர்‌ எழுத்து மொழி எவை எனின்‌, நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒருமொழி என்பார்‌ 
தொல்காப்பியர்‌. குற்றெழுத்து ஒன்று தனித்து நின்று சொல்‌ ஆவது இல்லை என்பதைக்‌ 
குற்றெழுத்து ஐந்தும்‌ மொழிநிறைபு இலவே என்பார்‌. 


நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி என்றால்‌ உயிர்நெட்டெழுத்துகள்‌ ஏழுமா? 
உயிர்மெய்‌ நெட்டெழுத்துகள்‌ 126 உண்டே! அவை மொழியாகும்‌ தன்மை இல்லாதனவா 
ஓ என ஐயம்‌ தோன்றும்‌. இந்த ஐயம்‌ தோன்றாமல்‌ இருக்கவே உயிர்‌ நெடில்‌ எழுத்து என்றோ இ 
உயிர்மெய்‌ நெட்டெழுத்து என்றோ கூறாமல்‌ நெட்டெழுத்து என்று மட்டும்‌ கூறினார்‌. 


தமிழில்‌ சொல்லின்‌ முதலில்‌ வரும்‌ எழுத்து, இடையில்‌ வரும்‌ எழுத்து, இறுதியில்‌ வரும்‌ 
எழுத்து, ஒன்றையொன்று அடுத்து வரும்‌ எழுத்து என வரம்பு உண்டு. அதன்படி எல்லா 
எழுத்துகளும்‌ எல்லா நிலைகளிலும்‌ வாரா. சில எழுத்துகள்‌ அரிச்சுவடியில்‌ இருப்பினும்‌ 
அவை மொழிநிலையில்‌ இடம்பெறா. இவற்றைப்‌ போலவே நெட்டெழுத்துகளில்‌ சொல்‌ 
என்னும்‌ நிலையைப்‌ பெறாதவையும்‌ உண்டு. 


உயிர்‌ வரிசையில்‌ ஆறு எழுத்துகளும்‌, ம வரிசையில்‌ ஆறு எழுத்துகளும்‌, த, ப, ந 
என்னும்‌ வரிசைகளில்‌ ஐந்து ஐந்து எழுத்துகளும்‌, க, ச, வ என்னும்‌ வரிசைகளில்‌ நான்கு 
நான்கு எழுத்துகளும்‌, ய வரிசையில்‌ ஒன்றும்‌ ஆக நாற்பது நெடில்கள்‌ ஓரெழுத்து ஒரு 
மொழியாக வரும்‌ என்றார்‌ நன்னூலார்‌; நொ, து என்னும்‌ குறில்களையும்‌ சேர்த்து நாற்பத்து 
இரண்டு என்றார்‌. 


ஓரெழுத்து ஒருமொழிகள்‌ 


உயிர்‌ எழுத்து - ஆ, ஈ, ஊ, ஏ, ஐ, ஓ ககர வரிசை -கா,கூ,கை,கோ 
மகர வரிசை -மா,மீ;மூமேமை,மோ சகர வரிசை -சா,சீ,சேசோ 
தகர வரிசை -தாதீ,தூ,தே,தை வகர வரிசை -வா,வீ, வை, வெள 
பகர வரிசை -பா,பூபேபைபோ யகர வரிசை -யா 
நகர வரிசை -நா,நீ,நே,நை,நோ குறில்‌ எழுத்து - நொ, து 

14 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 14 இ 03-01-2020 193428 | | 


ணா * டான | ற 


தொல்காப்பியருக்கு நெடிதுநாள்‌ பின்னே தோன்றிய நன்னூலார்‌ நொ, து என்னும்‌ 
உயிர்மெய்‌ எழுத்துகளும்‌ பொருளுடைய ஓர்‌ எழுத்து மொழி என்பார்‌. எந்தெந்த 
ஓரெழுத்துச்‌ சொற்களை நாம்‌ பயன்படுத்துகிறோம்‌ என்பதை நாமே காண முயலலாமே! பூ 
என்பது ஓரெழுத்து ஒரு மொழி. கா என்பதும்‌ ஓரெழுத்து ஒரு மொழி. இவை இரண்டையும்‌ 
இணைத்துப்‌ பூங்கா எனக்‌ கலைச்சொல்‌ ஆக்கி வைத்துள்ளனர்‌. யா என்பது வினா. யாது, 
யாவர்‌, யாவன்‌, யாவள்‌, யாங்கு, யாண்டு, யார்‌, யாவை என்றெல்லாம்‌ வினாவுவதற்கு முன்‌ 
வந்து நிற்கும்‌ எழுத்து 'யா' தானே! 


ஆ, மா, நீ, மீ. பீ; ஊ, சே, தே இவ்வாறான ஓரெழுத்து ஒரு மொழிகளும்‌ உள்ளன. பூங்கா 
இணைந்தது போல ஆ, மா என்பவை இணைந்து ஆமா என்னும்‌ கலைச்சொல்‌ வடிவம்‌ 
கொண்டமை பண்டைக்‌ காலத்திலேயே உண்டு. காட்டுப்‌ பசுவுக்கு ஆமா என்று பெயர்‌. 


மா என்பதும்‌ ஓரெழுத்து ஒரு மொழிகளுள்‌ ஒன்று. நாட்டிலுள்ள பெருமக்கள்‌ பெரிதும்‌ 
கூடும்‌ அவையை மாநாடு என்கிறோம்‌. பல குறு நிலங்களை உள்ளடக்கிய பெருநிலத்தை 
மாநிலம்‌ என்கிறோம்‌. உலகப்‌ பெரும்‌ பரப்பையும்‌ இயக்கத்தையும்‌ சுட்ட மாஞாலம்‌ 
என்கிறோம்‌. இவ்வாறெல்லாம்‌ இயல்பாக மா என்னும்‌ ஓரெழுத்து ஒருமொழி மக்கள்‌ 
வழக்கிலும்‌ இலக்கிய வழக்கிலும்‌ திகழ்கின்றது. மாநிறம்‌ என மாந்தளிர்‌ நிறத்தை ஒப்புமை 
காட்டி உரைப்பது பெருவழக்கு. மா என்பது விலங்கையும்‌ குறிக்கும்‌. அரிமா, பரிமா, நரிமா, 
வரிமா, கரிமா என்றெல்லாம்‌ வந்து விலங்கினப்‌ பெயராகி நிற்கின்றது. 


ஈ என்னும்‌ பொதுப்‌ பெயர்‌ ஓயாது ஒலி செய்யும்‌ ஒலிக்குறிப்பைக்‌ காட்டி நிற்கிறது. 
ஓ மாட்டு ஈ, தேன்‌ ஈ எனப்‌ பகுத்து வழங்கும்‌ ஓ 
வழக்கம்‌ உள்ளது. ஈ என்பது ஈக என்னும்‌ 
பொருளில்‌ வழங்குதல்‌ வெளிப்படை. ஈ 
என்று பல்லைக்‌ காட்டாதே என்று அறிவுரை 
கூறுவதும்‌ உண்டு. 


போ, வர, நீ, சூ, சே, சை, சோ என்பவை 
எல்லாம்‌ இக்காலத்தில்‌ அனைவரும்‌ 
வழங்கும்‌ சொற்களே. நன்னூலார்‌ போட்ட 
பட்டியலில்‌ உள்ளவை பற்றிக்‌ கருதாமல்‌ 
ஒவ்வொருவரும்‌ எண்ணிப்‌ பார்த்தால்‌ சில 
விளக்கங்கள்‌ கிட்டும்‌. நன்னூலார்‌ கூறிய சில 
ஓரெழுத்து ஒரு மொழிகள்‌ இன்று வழக்கில்‌ 
இல்லாதவை என்றும்‌, வழக்கிலுள்ள சில 
ஓரெழுத்து ஒரு மொழிகள்‌ நன்னூலார்‌ கூறிய 
பட்டியலில்‌ இல்லாதவை என்றும்‌ தெளிவு 
ஏற்படும்‌. 


இன்னொரு வகையாகவும்‌ பார்க்கலாம்‌. 
ஆன்‌ என்பது ஆ ஆகியது; மான்‌ என்பது 
மா ஆகியது: கோன்‌ என்பது கோ ஆகியது; 
தேன்‌ என்பது தே ஆகியது: பேய்‌ என்பது பே 


15 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 15 இ 03-01-2020 19:34:29 | | 


ஆகியது. இவையெல்லாம்‌ காலவெள்ளத்தில்‌ கரைந்து தேய்ந்தவை. 


எட்டத்தில்‌ போகிற ஒருவனை ஏய்‌ என அழைத்தனர்‌. ஏய்‌ என்பது என்னோடு கூடு, 
பொருந்து, சேர்‌ என்னும்‌ பொருளை உடையது. ஏய்‌ என்பது ஏ என வழக்கில்‌ ஊன்றிவிட்டது. 
அம்பை ஏவு என்பர்‌. ஏவுதல்‌ என்பது அம்புவிடுதல்‌'. ஏவும்‌ அம்பு ஏ என்றாகியது. அம்பு 
விரைந்து செல்வது போலச்‌ சென்று உரிய கடமை புரிபவன்‌ ஏவலன்‌ எனப்பட்டான்‌. 
அம்புவிடும்‌ கலையை ஏகலை என்றது தமிழ்‌; அதில்‌ வல்லவனை ஏகலைவன்‌ என்று 
பாராட்டியது. 


ஏவு என்னும்‌ சொல்‌ ஏ என்று ஆனது மட்டுமன்றி 'எய்‌' எனவும்‌ ஆயிற்று. ஏவுகின்ற 
அம்பைப்‌ போல்‌ கூர்முள்ளை உடைய முள்ளம்பன்றியின்‌ பழம்பெயர்‌ எய்ப்பன்றி. அம்பை 
எய்பவர்‌ எயினர்‌. அவர்தம்‌ மகளிர்‌ எயினியர்‌. சங்கப்புலவர்களுள்‌ எயினனாரும்‌ உளர்‌. 
எயினியாரும்‌ உளர்‌. 


தமிழில்‌ ஓரெழுத்து ஒரு மொழிச்‌ சொற்களின்‌ பெருக்கம்‌ நம்‌ மொழியின்‌ பழமை, 
உயிரோட்டம்‌, பெருவழக்கு என்பனவற்றைக்‌ கையில்‌ கனியாகக்‌ காட்டும்‌. இத்தகைய 
தமிழ்மொழியின்‌ சொற்களை, மொழிப்பற்றை மீட்டெடுத்தலே வழிகாட்டிகளுக்கு முதல்‌ 
கடமையாய்‌ நிற்கிறது. மொழிப்பற்றுள்ள ஒருவனே மொழியை வளர்ப்பான்‌; அதன்‌ 
இனத்தை, பண்பாட்டைக்‌ காப்பான்‌. 


நூல்‌ வெளி 


செந்தமிழ்‌ அந்தணர்‌ என்று அழைக்கப்படும்‌ இரா. இளங்குமரனார்‌ பள்ளி 
ஆசிரியராகப்‌ பணியாற்றியவர்‌. நூலாசிரியர்‌, இதழாசிரியர்‌, உரையாசிரியர்‌, 
தொகுப்பாசிரியர்‌ எனப்‌ பன்முகத்‌ திறன்‌ பெற்றவர்‌. இலக்கண வரலாறு, தமிழிசை 
இயக்கம்‌, தனித்தமிழ்‌ இயக்கம்‌ உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார்‌. தேவநேயம்‌ 
என்னும்‌ நூலைத்‌ தொகுத்துள்ளார்‌. திருச்சிக்கு அருகில்‌ அல்லூரில்‌ திருவள்ளுவர்‌ 
தவச்சாலையும்‌, பாவாணர்‌ நூலகமும்‌ அமைத்துள்ளார்‌. 


இவரது தமிழின்‌ தனிப்பெருஞ்‌ சிறப்புகள்‌ என்னும்‌ நூலிலிருந்து செய்திகள்‌ தொகுத்து இங்குத்‌ 
தரப்பட்டுள்ளன. 


அவ ்‌ 2 
We கற்பவை கற்றபின்‌ 


ஓரெழுத்து ஒரு மொழிகள்‌ இடம்‌ பெறுமாறு ஐந்து தொடர்கள்‌ எழுதுக. 


தமிழில்‌ ஓரெழுத்து ஒரு மொழிகளின்‌ பெருக்கம்‌ குறித்து இளங்குமரனார்‌ கூறும்‌ 
செய்திகளைத்‌ தொகுத்து எழுதுக. 


ண்‌ |] ட Ho று 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 16 இ 03-01-2020 192422 | | 


கற்கண்டு [1 
எழுத்துகளின்‌ பிறப்பு 


60/45 


அ, ௨, க, ப -ஆகிய எழுத்துகளை ஒலித்துப்‌ பாருங்கள்‌. வாயைத்‌ திறந்து ஒலித்தாலே 
௮ என்னும்‌ எழுத்து ஒலிக்கிறது. ௨ என்னும்‌ எழுத்தை ஒலிக்கும்போது இதழ்கள்‌ 
குவிகின்றன. நாக்கின்‌ முதற்பகுதி மேல்‌ அண்ணத்தில்‌ ஓட்டும்போது க என்னும்‌ எழுத்து 
பிறக்கிறது. ப என்னும்‌ எழுத்து இதழ்கள்‌ இரண்டும்‌ ஒட்டுவதால்‌ பிறக்கிறது. இவ்வாறு 
ஒவ்வொரு எழுத்துக்கும்‌ பிறக்கும்‌ இடமும்‌ பிறக்கும்‌ முயற்சியும்‌ வெவ்வேறாக உள்ளன. 
பிறப்பு 

உயிரின்‌ முயற்சியால்‌ உடலின்‌ உள்ளிருந்து எழும்‌ காற்றானது மார்பு, தலை, கழுத்து, 
மூக்கு ஆகிய நான்கு இடங்களுள்‌ ஒன்றில்‌ பொருந்தி, இதழ்‌, நாக்கு, பல்‌, மேல்வாய்‌ ஆகிய 
உறுப்புகளின்‌ முயற்சியினால்‌ வேறுவேறு ஒலிகளாகத்‌ தோன்றுகின்றன. இதனையே 
எழுத்துகளின்‌ பிறப்பு என்பர்‌. எழுத்துகளின்‌ பிறப்பினை இடப்பிறப்பு , முயற்சிப்‌ பிறப்பு என 
இரண்டு வகையாகப்‌ பிரிப்பர்‌. 
எழுத்துகளின்‌ இடப்பிறப்பு 
இ * உயிர்‌ எழுத்துகள்‌ பன்னிரண்டும்‌ கழுத்தை இடமாகக்‌ கொண்டு பிறக்கின்றன. ஓ 

* வல்லின மெய்‌ எழுத்துகள்‌ ஆறும்‌ மார்பை இடமாகக்‌ கொண்டு பிறக்கின்றன. 

* மெல்லின மெய்‌ எழுத்துகள்‌ ஆறும்‌ மூக்கை இடமாகக்‌ கொண்டு பிறக்கின்றன. 

* இடையின மெய்‌ எழுத்துகள்‌ ஆறும்‌ கழுத்தை இடமாகக்‌ கொண்டு பிறக்கின்றன. 

* ஆய்த எழுத்து தலையை இடமாகக்‌ கொண்டு பிறக்கிறது. 
எழுத்துகளின்‌ முயற்சிப்‌ பிறப்பு 
உயிர்‌ எழுத்துகள்‌ 


* ௮, ஆ ஆகிய இரண்டும்‌ வாய்‌ திறத்தலாகிய முயற்சியால்‌ பிறக்கின்றன. 
. இ,ஈ,௪, ஏ, ஐ ஆகிய ஐந்தும்‌ வாய்திறக்கும்‌ முயற்சியுடன்‌ நாக்கின்‌ அடி ஓரமானது 
மேல்வாய்ப்‌ பல்லைப்‌ பொருந்தும்‌ முயற்சியால்‌ பிறக்கின்றன. 


£ ௨, ஊ, ஒ, ஓ, ளை ஆகிய ஐந்தும்‌ வாய்திறக்கும்‌ முயற்சியுடன்‌ இதழ்களைக்‌ 
குவிப்பதால்‌ பிறக்கின்றன. 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 17 இ 03-01-2020 19:34:29 | | 


மெய்‌ எழுத்துகள்‌ 


க்‌, ங்‌ - ஆகிய இருமெய்களும்‌ 
நாவின்‌ முதற்பகுதி, அண்ணத்தின்‌ 
அடிப்பகுதியைப்‌ பொருந்துவதால்‌ 
பிறக்கின்றன. 


ச்‌, ஞ்‌ - ஆகிய இருமெய்களும்‌ நாவின்‌ 
இடைப்பகுதி, நடுஅண்ணத்தின்‌ 
இடைப்பகுதியைப்‌ பொருந்துவதால்‌ 
பிறக்கின்றன. 


ட்‌, ண்‌ - ஆகிய இருமெய்களும்‌ 
நாவின்‌ நுனி, அண்ணத்தின்‌ 
நுனியைப்‌ பொருந்துவதால்‌ 
பிறக்கின்றன. 


த்‌, ந்‌ - ஆகிய இருமெய்களும்‌ 
மேல்வாய்ப்பல்லின்‌ அடியை 
நாக்கின்‌ நுனி பொருந்துவதால்‌ 
பிறக்கின்றன. 


ப்‌, ம்‌ - ஆகிய இருமெய்களும்‌ மேல்‌ இதழும்‌ கீழ்‌ இதழும்‌ பொருந்துவதால்‌ பிறக்கின்றன. இ 


ய்‌ - இது நாக்கின்‌ அடிப்பகுதி, மேல்‌ வாயின்‌ அடிப்பகுதியைப்‌ பொருந்துவதால்‌ 


பிறக்கிறது. 


ர்‌, ழ்‌ - ஆகிய இருமெய்களும்‌ மேல்வாயை நாக்கின்‌ நுனி வருடுவதால்‌ பிறக்கின்றன. 


ல்‌ - இது மேல்வாய்ப்‌ பல்லின்‌ அடியை நாக்கின்‌ ஓரங்கள்‌ தடித்து நெருங்குவதால்‌ 


பிறக்கிறது. 


ள்‌ - இது மேல்வாயை நாக்கின்‌ ஓரங்கள்‌ தடித்துத்‌ தடவுதலால்‌ பிறக்கிறது. 


வ்‌ - இது மேல்வாய்ப்பல்லைக்‌ கீழ்‌ உதடு பொருந்துவதால்‌ பிறக்கிறது. 


ற்‌,ன்‌ - ஆகிய இருமெய்களும்‌ மேல்வாயை நாக்கின்‌ நுனி மிகவும்‌ பொருந்துவதால்‌ 


பிறக்கின்றன. 


சார்பெழுத்துகள்‌ 


ஆய்த எழுத்து வாயைத்திறந்து ஒலிக்கும்‌ முயற்சியால்‌ பிறக்கிறது. பிற 


சார்பெழுத்துகள்‌ யாவும்‌ தத்தம்‌ முதலெழுத்துகள்‌ தோன்றும்‌ இடங்களிலேயே அவை 


பிறப்பதற்கு உரிய முயற்சிகளைக்‌ கொண்டு தாமும்‌ பிறக்கின்றன. 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 18 


03-01-2020 193420) | 


ணா * டான | I 


டு கற்பவை கற்றபின்‌ 


'ஆய்தம்‌' - இச்சொல்லில்‌ உள்ள ஒவ்வோர்‌ எழுத்தின்‌ வகையையும்‌, அது பிறக்கும்‌ 
இடத்தையும்‌ பட்டியல்‌ இடுக. 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 
1. இதழ்களைக்‌ குவிப்பதால்‌ பிறக்கும்‌ எழுத்துகள்‌ _____ ்‌ 
௮) இ,ஈ ஆ) ௨, ஊ இ) ௪, ஏ ஈ) ௮, ஆ 
2. ஆய்த எழுத்து பிறக்கும்‌ இடம்‌ ______ 


௮) மார்பு ஆ) கழுத்து இ) தலை ஈ) மூக்கு 
3. வல்லின எழுத்துகள்‌ பிறக்கும்‌ இடம்‌ _____ 
௫ ம்‌ 
௮) தலை ஆ) மார்பு இ) மூக்கு ஈ) கழுத்து 


4. நாவின்‌ நுனி அண்ணத்தின்‌ நுனியைப்‌ பொருந்துவதால்‌ பிறக்கும்‌ எழுத்துகள்‌ 
அ)க்்‌,ங்‌ ஆ)ச்‌,ஞ்‌ இட் ண்‌ ஈ) ப்‌, ம்‌ 


5. கீழ்‌இதழும்‌ மேல்வாய்ப்பல்லும்‌ இணைவதால்‌ பிறக்கும்‌ எழுத்து 


அ)ம்‌ ஆ)ப்‌ இ)ய்‌ ஈ)வ்‌ 
பொருத்துக. 
க,ங்‌ - நாவின்‌ இடை, அண்ணக்கின்‌ இடை 
ச்‌,ஞ்‌. - நாவின்‌ நுனி, மேல்வாய்ப்பல்லின்‌ அடி 
ட்‌ ண்‌ - நாவின்‌ முதல்‌, அண்ணத்தின்‌ அடி 
த்‌,ந் - நாவின்‌ நுனி, அண்ணத்தின்‌ நுனி 
சிறுவினா 


1. எழுத்துகளின்‌ பிறப்பு என்றால்‌ என்ன? 

2. மெய்‌ எழுத்துகள்‌ எவற்றை இடமாகக்‌ கொண்டு பிறக்கின்றன? 

3. மகர, லகர, ளகர மெய்களின்‌ முயற்சிப்‌ பிறப்பு பற்றி எழுதுக. 
19 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 19 இ 03-01-2020 19:34:29 | | 


மொழியை ஆள்வோம்‌! 


ழி 


கேட்க. 


தமிழ்மொழியை வாழ்த்திப்‌ பாடிய வேறு கவிஞர்களின்‌ பாடல்களைக்‌ கேட்டு மகிழ்க. 


கீழ்க்காணும்‌ தலைப்பில்‌ இரண்டு நிமிடம்‌ பேசுக. 
தமிழ்‌ எழுத்துகளின்‌ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌. 


சொல்லக்கேட்டு எழுதுக. 

உலக மொழிகளின்‌ எழுத்து வரலாற்றை உற்று நோக்கினால்‌ சில மாற்றங்கள்‌ 
நிகழ்ந்துள்ளன என்பதை அறியலாம்‌. அவை ஒரு வரிவடிவத்தை விட்டு மற்றொரு 
வரிவடிவத்தை ஏற்றுக்‌ கொள்ளுதல்‌: இருக்கின்ற வரிவடிவத்தில்‌ திருத்தம்‌ செய்து 
கொள்ளுதல்‌; எழுத்து எண்ணிக்கையை அதிகரித்துக்‌ கொள்ளுதல்‌ ஆகியனவாகும்‌. 
வரிவடிவ மாற்றம்‌, வரிவடிவத்‌ திருத்தம்‌, எழுத்துகளின்‌ எண்ணிக்கை மாற்றம்‌ 
ஆகியவற்றை எழுத்துச்‌ சீர்திருத்தம்‌ என்று குறிப்பிடுகிறோம்‌. 


அகரவரிசைப்படுத்துக. 


ட எழுத்து, ஒலிவடிவம்‌, அழகுணர்ச்சி, ஏழ்கடல்‌, இரண்டல்ல, ஊழி, உரைநடை, ஒளகாரம்‌, டி 
ஓலைச்சுவடிகள்‌, ஆரம்நீ, ஈசன்‌, ஐயம்‌. 


அறிந்து பயன்படுத்துவோம்‌. 


மரபுத்‌ தொடர்கள்‌ 


தமிழ்‌ மொழிக்கெனச்‌ சில சொல்‌ மரபுகள்‌ உள்ளன. அவை பழங்காலம்‌ முதலே 


பின்பற்றப்படுகின்றன. 
பறவைகளின்‌ ஒலிமரபு 
ஆந்தை அலறும்‌ குயில்‌ கூவும்‌ மயில்‌ அகவும்‌ 
காகம்‌ கரையும்‌ கோழி கொக்கரிக்கும்‌ கிளி பேசும்‌ 
சேவல்‌ கூவும்‌ புறா குனுகும்‌ கூகை குழறும்‌ 
தொகை மரபு 
மக்கள்‌ கூட்டம்‌ ஆநிரை ஆட்டு மந்தை 


20 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 20 இ 03-01-2020 192422 | | 


ணா * CEE | ற 


வினைமரபு 
சோறு உண்‌ கண்ணீர்‌ குடி பூக்‌ கொய்‌ 
முறுக்குத்‌ தின்‌ பால்‌ பருகு இலை பறி 
சுவர்‌ எழுப்பு கூடை முடை பானை வனை 


சரியான மரபுச்‌ சொல்லைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. கோழி _____ ள்‌ (கூவும்‌/கொக்கரிக்கும்‌) 
2. பால்‌ ___.. , (குடி/ பருகு) 
3. சோறு __ (தின்‌/உண்‌) 
4 பூ டட. ட்‌ (கொய்‌/பறி) 
5. ஆ டட ர (நிரை/மந்தை) 
மரபுப்‌ பிழையை நீக்கி எழுதுக. 


சேவல்‌ கொக்கரிக்கும்‌ சத்தம்‌ கேட்டுக்‌ கயல்‌ கண்‌ விழித்தாள்‌. பூப்பறிக்க நேரமாகி 
விட்டதை அறிந்து தோட்டத்திற்குச்‌ சென்றாள்‌. அங்கு மரத்தில்‌ குயில்‌ கரைந்து 
கொண்டிருந்தது. பூவைப்‌ பறித்ததுடன்‌, தோரணம்‌ கட்ட மாவிலையையும்‌ கொய்து கொண்டு 

ழூ. வீடு திரும்பினாள்‌. அம்மா தந்த பாலைக்‌ குடித்துவிட்டுப்‌ பள்ளிக்குப்‌ புறப்பட்டாள்‌. ப] 


கட்டுரை எழுதுக. 
நான்‌ விரும்பும்‌ கவிஞர்‌. 


Ae மொழியோடு விளையாடு 


பொருத்தமான பன்மை விகுதியைச்‌ சேர்த்தெழுதுக. 


கல்‌, பூ, மரம்‌, புல்‌, வாழ்த்து, சொல்‌, மாதம்‌, கிழமை, ஈ, பச, படம்‌, பல்‌, கடல்‌, கை, பக்கம்‌, பா. 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 21 இ 03-01-2020 192422 | | 


ண்‌ |] ட Ho று 


ஒரு சொல்‌ ஒரே தொடரில்‌ பல பொருள்‌ தருமாறு எழுதுக. 
(எ.கா.) அணி - பல அணிகளை அணிந்த வீரர்கள்‌, அணிஅணியாய்ச்‌ சென்றனர்‌. 


சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்குக. 
1. வட்டெழுத்து எனப்படும்‌ தமிழ்‌ கோடுகளால்‌ வளைந்த அமைந்த எழுத்து. 


2. உலகம் தமிழ்மொழி வாழட்டும்‌ உள்ளவரையிலும்‌. 
3. வென்றதை பரணி பகைவரை ஆகும்‌ பாடும்‌ இலக்கியம்‌. 
4. கழுத்து பிறக்கும்‌ இடம்‌ உயிரெழுத்து ஆகும்‌. 


5. ஏகலை கலையை அம்புவிடும்‌ தமிழ்‌ என்றது. 


ஓ ௫ நிற்க அதற்குத்‌ தக... ® 


என்‌ பொறுப்புகள்‌... 
1. எழுத்துகளைச்‌ சரியான வரிவடிவத்தில்‌ எழுதுவேன்‌. 


2. அறிவிப்புப்‌ பலகைகளில்‌ உள்ள பிழைகளை உரியவரிடம்‌ கூறித்‌ திருத்தச்செய்வேன்‌. 


கலைச்சொல்‌ அறிவோம்‌. 


ஒலிபிறப்பியல்‌ - Articulatory phonetics உயிரொலி - Vowel 
மெய்யொலி — Consonant அகராதியியல்‌ — Lexicography 
J graphy 
மூக்கொலி — Nasal consonant sound ஒலியன்‌ — Phoneme 
கல்வெட்டு — Epigraph சித்திர எழுத்து - Pictograph 
Ex 
LTT | 


Cc» இணையத்தில்‌ காண்க 


தமிழ்‌ வரிவடிவ எழுத்துகளில்‌ காலந்தோறும்‌ ஏற்பட்டுள்ள மாற்றங்களை 
இணையத்தில்‌ தேடித்‌ தொகுத்து வருக. 


22 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 22 இ 03-01-2020 19:34:29 | | 


; ்‌ சரன்‌ 
ட்‌ AD F 
க்‌ 22s FL 4 னி ஸ்‌ 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ இ 


பாடலை ஓசை நயத்துடன்‌ படித்துச்‌ சுவைத்தல்‌ 

நாட்டுப்புறப்‌ பாடல்கள்‌ வழி மக்களின்‌ உணர்வுகளை அறிதல்‌ 

பழங்குடியினர்‌ இயற்கையைப்‌ போற்றும்‌ உணர்வை அறிந்து பின்பற்றுதல்‌ 
மொழிபெயர்ப்புப்‌ படைப்புகளின்‌ மூலம்‌ நல்‌ உணர்வுகளை உணர்ந்து மதித்தல்‌ 


வினைமுற்றுச்‌ சொற்களின்‌ வகைகளை அறிந்து பயன்படுத்துதல்‌ 


23 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 23 இ 03-01-2020 19:24:0 | | 


கவிதைப்பேழை [1] 


ஓடை 


மனித வாழ்வு இயற்கையோடு இயைந்தது. கவின்மிகு 
காலைப்பொழுதும்‌, மயக்கும்‌ மாலைப்பொழுதும்‌, பிறை நிலவும்‌, 
ஓடும்‌ ஓடையும்‌, பாயும்‌ ஆறும்‌, கத்தும்‌ கடலும்‌ நம்‌ மனத்தை 

நுழையும்முன்‌ மயக்க வல்லவை. அவ்வாறு மனத்திற்கு இன்பமூட்டும்‌ கவிதை 
ஒன்றைக்‌ கற்போம்‌ வாருங்கள்‌! 


*ஓடை ஆட உள்ளம்‌ தூண்டுதே! - கல்லில்‌ 
உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும்‌ 
(ஓடை ஆட...) 


© பாட இந்த ஓடை எந்தப்‌ 
பள்ளி சென்று பயின்ற தோடி! 
ஏடு போதா இதன்கவிக்‌ கார்‌ 
ஈடு செய்யப்‌ போரா ரோடி! 
(ஓடை ஆட...) 


நன்செய்‌ புன்செய்க்கு உணவை ஊட்டி 
நாட்டு மக்கள்‌ வறுமை ஓட்டிக்‌ 
கொஞ்சிக்‌ குலவிக்‌ கரையை வாட்டிக்‌ 
குளிர்ந்த புல்லுக்கு இன்பம்‌ கூட்டி 
(ஓடை ஆட...) 
நெஞ்சில்‌ ஈரம்‌ இல்லார்‌ நாண 
நீள ழைப்பைக்‌ கொடையைக்‌ காட்டிச்‌ 


செஞ்சொல்‌ மாதர்‌ வள்ளைப்‌ பாட்டின்‌ 


சீருக்கு ஏற்ப முழவை மீட்டும்‌* 
(ஓடை ஆட...) 


- வாணிதாசன்‌ 


24 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 24 இ 


03-01-2020 193430 | | 


ண்‌ |] ட Ho று 


சொல்லும்‌ பொருளும்‌ 


தூண்டுதல்‌ - ஆர்வம்‌ கொள்ளுதல்‌ பயிலுதல்‌ - படித்தல்‌ 

ஈரம்‌ - இரக்கம்‌ நாணம்‌ - வெட்கம்‌ 

முழவு - இசைக்கருவி செஞ்சொல்‌ - திருந்திய சொல்‌ 
நன்செய்‌ - நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள்‌ விளையும்‌ நிலம்‌ 

புன்செய்‌ - குறைந்த நீரால்‌ பயிர்கள்‌ விளையும்‌ நிலம்‌ 


வள்ளைப்பாட்டு - நெல்குத்தும்போது பாடப்படும்‌ பாடல்‌ 
பாடலின்‌ பொருள்‌ 


நீரோடையில்‌ நீந்தி விளையாட மனம்‌ ஆர்வம்‌ கொள்கிறகே! கற்களில்‌ உருண்டும்‌ 
தவழ்ந்தும்‌ நெளிந்தும்‌ செல்லும்‌ ஓடையில்‌ நீந்தி விளையாட மனம்‌ ஆர்வம்‌ கொள்கிறதே! 
சலசல என்று ஒலி எழுப்பியபடி ஓடுவதற்கு இந்த ஓடை எந்தப்‌ பள்ளியில்‌ படித்ததோ? 
நூல்களால்‌ வருணித்துச்‌ சொல்ல முடியாத இதன்‌ அழகுக்கு இணையாக யாரால்‌ எழுத 
முடியும்‌? 


நன்செய்‌, புன்செய்‌ நிலங்களுக்கு நீர்வளம்‌ தந்து பயிர்களைச்‌ செழிக்கச்‌ செய்கிறது. 
அவ்வாறு விளைந்த பயிர்கள்‌ மூலம்‌ உணவு தந்து நாட்டின்‌ வறுமையைப்‌ போக்குகிறது. 
கொஞ்சி மகிழும்‌ அலைகளால்‌ கரையை மோதுகிறது. குளிர்ச்சியைத்‌ தரும்‌ புற்களுக்கு 
இன்பம்‌ சேர்க்கிறது. நெஞ்சத்தில்‌ இரக்கம்‌ இல்லாதவர்‌ வெட்கப்படுமாறு இடையறாது ஓடித்‌ 
தன்‌ உழைப்பைக்‌ கொடையாகத்‌ தருகிறது. சிறந்த சொற்களைப்‌ பேசும்‌ பெண்கள்‌ பாடும்‌ 
வள்ளைப்‌ பாட்டின்‌ சிறப்புக்கேற்ப முழவை முழக்குவது போல்‌ ஒலி எழுப்புகிறது. 


நூல்‌ வெளி 

தமிழகத்தின்‌ வேர்ட்ஸ்வொர்த்‌ என்று புகழப்படூபவர்‌ 
கவிஞர்‌ வாணிதாசன்‌. அரங்கசாமி என்கிற 
்‌ எத்திராசலு என்பது இவரின்‌ இயற்பெயர்‌ ஆகும்‌. இவர்‌ 
பாரதிதாசனின்‌ மாணவர்‌. தமிழ்‌, தெலுங்கு, ஆங்கிலம்‌, பிரெஞ்சு 
ஆகிய மொழிகளில்‌ வல்லவர்‌. கவிஞரேறு, பாவலர்மணி முதலிய 
சிறப்புப்பயர்களைப்‌ பெற்றவர்‌. இவருக்குப்‌ பிரெஞ்சு அரசு செவாலியர்‌ 
விருது வழங்கியுள்ளது. தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம்‌, 
எழிலோவியம்‌, குழந்தை இலக்கியம்‌ என்பன இவரது நூல்களுள்‌ 
சிலவாகும்‌. 


பாடப்பகுதியில்‌ இடம்பெற்றுள்ள ஓடை என்னும்‌ பாடல்‌ இவரது தொடுவானம்‌ என்னும்‌ 
நூலில்‌ உள்ளது. 


சிவ D D oe 
டு கற்பவை கற்றபின்‌ 


மலை, அருவி, ஓடை, மரங்கள்‌, வயல்கள்‌ ஆகியன இடம்பெறுமாறு ஓர்‌ இயற்கைக்‌ 
காட்சியை வரைந்து வண்ணம்‌ தீட்டி மகிழ்க. 


25 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 25 இ 03-01-2020 193430 | | 


ணா * CEE | று 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. பள்ளிக்குச்‌ சென்றுகல்வி___ சிறப்பு 
௮) பயிலுதல்‌ ஆ) பார்த்தல்‌ இ) கேட்டல்‌ ஈ) பாடுதல்‌ 
2. செஞ்சொல்‌ மாதரின்‌ வள்ளைப்பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது ________ 
அ) கடல்‌ ஆ) ஓடை இ) குளம்‌ ஈ) கிணறு 
3. நன்செய்‌ - என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ________ 
௮) நன்‌ - செய்‌ ஆ) நன்று + செய்‌ 
இ) நன்மை - செய்‌ ஈ) நல்‌ 4 செய்‌ 


4. 'நீளுழைப்பு' - என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 


௮) நீளு + உழைப்பு ஆ) நீண்‌ 4 உழைப்பு 
இ) நீள்‌ * அழைப்பு ஈ) நீள்‌ * உழைப்பு 

3. சீருக்கு * ஏற்ப- என்பதனைச்‌ சேர்த்தெழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ __________ 

ட ௮) சீருக்குஏற்ப ஆ) சீருக்கேற்ப ஓ 

இ) சீர்க்கேற்ப ஈ) சீருகேற்ப 

6. ஓடை * ஆட - என்பதனைச்‌ சேர்த்தெழுகக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ _________ 
அ) ஓடைஆட ஆ) ஓடையாட 
இ) ஓடையோட ஈ) ஓடைவாட 

குறுவினா 


1. ஓடை எவ்வாறு ஓடுவதாக வாணிதாசன்‌ கூறுகிறார்‌? 
2. ஓடை எழுப்பும்‌ ஒலிக்கு எதனை உவமையாக வாணிதாசன்‌ குறிப்பிடுகிறார்‌? 


சிறுவினா 


ஓடையின்‌ பயன்களாக வாணிதாசன்‌ கூறுவன யாவை? 


சிந்தனை வினா 
வள்ளைப்பாட்டு என்பது நெல்குத்தும்‌ பொழுது பாடப்படும்‌ பாடலாகும்‌. இதுபோல்‌ 


வேறு எந்தெந்தச்‌ சூழல்களில்‌ என்னென்ன பாடல்கள்‌ பாடப்படுகின்றன? 


26 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 26 இ 03-01-2020 19:24:0 | | 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 27 


கவிதைப்பேழை [1] 
இரண்டு கோணக்காத்துப்‌ பாட்டு 


ட்‌ Ls 
Ap 


KHUSHB 


இயற்கை மிகவும்‌ அழகானது: அமைதியானது; மக்களுக்கு 
மகிழ்ச்சி ஊட்டுவது. ஆனால்‌ அது சீற்றம்‌ கொண்டு பொங்கி 
எழுந்தால்‌ பெரும்‌ அழிவை ஏற்படுத்திவிடும்‌. தமிழ்நாடு 


நுழையும்முன்‌ 


அடிக்கடி புயலால்‌ தாக்கப்படும்‌ பகுதியாகும்‌. முன்பு ஒருமுறை 


தமிழ்நாடு புயலால்‌ தாக்குண்டபோது நாட்டுப்புறப்‌ பாடல்‌ 
வடிவில்‌ பாடப்பட்ட பாடல்களை அறிவோம்‌. 


உருமங்கட்‌ டியமுகிலால்‌ - கோணக்காத்து 
உழன்று உழன்றுமெத்த அடித்ததினால்‌ 
பெரிதான வீடுகளெல்லாம்‌ - கோப்புடனே 
பிரிந்தும்‌ கூரைத்தட்டுச்‌ சரிந்ததங்கே 
சிங்காரமாய்‌ வாங்கல்நகரில்‌ - வைத்திருந்த 
தென்னம்பிள்ளை அத்தனையும்‌ வின்னமாச்சுதே 
மங்காத காங்கயநாட்டில்‌ - மேட்டுக்காட்டில்‌ 
மாளாத பருத்திஎல்லாம்‌ கோலாகப்போச்சுதே 


ஆரங்கள்வைத்த சுவரெல்லாம்‌ - மெத்தைவீடு 
அடியோடே விழுந்ததங்கே கெடிகலங்கித்‌ 

தாரங்களும்‌ பிள்ளைகளுடன்‌ - கூட்டிக்கொண்டு 
தானடந்து வேகமுடன்‌ ௯. கூ வென்றார்‌ 


வாகுடனே தொண்டைமான்சீமை - தன்னிலே 
வளர்ந்தோங்கும்‌ மாநகரம்‌ தன்னிலேதானே 

சேகரமாய்‌ வைத்தமரங்கள்‌ - அத்தனையும்‌ 
சின்னபின்ன மாய்‌ஓடிந்து பின்னமாச்சுதே 


சொல்லும்‌ பொருளும்‌ 

முகில்‌ - மேகம்‌ 
கெடிகலங்கி - மிக வருந்தி 
சம்பிரமுடன்‌ - முறையாக 


சேகரம்‌ - கூட்டம்‌ 


சம்பிரமுடன்‌ கப்பல்களெல்லாம்‌ - கடலிலே 
தானடந்து வேகமுடன்‌ வரும்போதிலே 

கொம்புசுத்திக்‌ கோணக்காத்து - காலனைப்போல்‌ 
கோணமழை வந்துகப்பல்‌ தான்கவிழ்ந்ததே 


ஆர்க்காடு மைசூர்வரைக்கும்‌ - கோணக்காத்து 
அலறி அலறிமெத்த அடித்ததனால்‌ 

மார்க்கமான சாலையில்போன - சனங்களெல்லாம்‌ 
மயங்கி மயங்கிமெத்தத்‌ தவித்தார்களே 


தெத்துக்காடு காளப்பநாயக்கன்‌ - பட்டியிலே 
செத்திறந்த ஆடுமாடு மெத்தவுண்டாம்‌ 

சித்தர்கள்‌ பொருந்திவாழும்‌ - கொல்லிமலை 
சேர்ந்திருந்த நாடெல்லாம்‌ காத்தடிச்சுதே 


இப்படிக்கிச்‌ சேதங்களானால்‌ - குமரேசா 
எப்படிப்‌ பிழைத்துநாங்கள்‌ ஒப்பிதமாவோம்‌ 
மெய்ப்புடன்வே லாயுதங்கொண்டு - வருகின்ற 
விக்கினமெல்‌ லாம்தீர்த்துக்‌ காத்திடீரையா 
- வெங்கம்பூர்‌ சாமிநாதன்‌ 


வின்னம்‌ - சேதம்‌ 
வாகு - சரியாக 
காலன்‌ - எமன்‌ 
மெத்த - மிகவும்‌ 


காங்கேய நாடு - கொங்குமண்டலத்தின்‌ 24 நாடுகளுள்‌ ஒன்று 


27 


03-01-2020 193430) | 


பாடலின்‌ பொருள்‌ 


திரண்டு எழுந்த மேகங்களால்‌ உருவான காற்று வேகமாக அடித்ததால்‌ பெரிய 
வீடுகளின்‌ கூரைகள்‌ எல்லாம்‌ மொத்தமாகப்‌ பிரிந்து சரிந்தன. வாங்கல்‌ என்னும்‌ ஊரில்‌ 
அழகாக வைக்கப்பட்ட தென்னம்பிள்ளைகள்‌ எல்லாம்‌ வீணாயின. அழிவில்லாத காங்கேய 
நாட்டின்‌ மேட்டுப்‌ பகுதிகளில்‌ வளர்ந்திருந்த பருத்திச்‌ செடிகள்‌ எல்லாம்‌ சிதைவு அடைந்து 
வெறும்‌ குச்சிகளாக மாறின. 


அழகிய சுவர்களை உடைய மாடி வீடுகள்‌ அடியோடு விழுந்தன. ஆடவர்‌ தம்‌ மனைவி, 
பிள்ளைகளுடன்‌ 'கூகூ' என்று அலறியபடி ஓடினர்‌. தொண்டைமான்‌ நாட்டில்‌ சிறப்பாக 
வைக்கப்பட்ட மரங்கள்‌ அனைத்தும்‌ சின்னாபின்னமாக ஒடிந்து விழுந்தன. கடலில்‌ 
விரைந்து வந்த கப்பல்‌, எமனைப்‌ போல வந்த பெருமழையினாலும்‌ சுழல்‌ காற்றினாலும்‌ 
கவிழ்ந்தது. 

ஆர்க்காடு முகல்‌ மைசூர்‌ வரை வீசிய புயலால்‌ சாலைகளில்‌ சென்ற மக்கள்‌ தடுமாறித்‌ 
தவித்தனர்‌. தெத்துக்காடு, காளப்பநாயக்கன்பட்டி ஆகிய பகுதிகளில்‌ ஏராளமான ஆடு 
மாடுகள்‌ இறந்தன. சித்தர்கள்‌ வாழும்‌ கொல்லி மலையைச்‌ சுற்றியுள்ள பகுதிகளிலும்‌ புயல்‌ 
அடித்தது. 

முருகப்‌ பெருமானே! இத்தகைய அழிவுகளை நாங்கள்‌ எவ்வாறு தாங்குவோம்‌? 
எங்களுக்கு வருகின்ற இடர்களை எல்லாம்‌ தடுத்து எங்களைக்‌ காப்பாயாக! 


நூல்‌ வெளி 


நாட்டில்‌ பெரும்‌ பஞ்சம்‌ எற்பட்ட காலங்களில்‌, மக்கள்‌ பட்ட துயரங்களை 
அக்காலத்தில்‌ வாழ்ந்த புலவர்கள்‌ கும்மிப்‌ பாடல்களாகப்‌ பாடினர்‌. பேச்சுத்‌ 


தமிழில்‌ அமைந்த இவை பஞ்சக்கும்மிகள்‌ என்று அழைக்கப்பட்டன. புலவர்‌ 
செ. இராசு தொகுத்த பஞ்சக்கும்மிகள்‌ என்னும்‌ நூலில்‌ இடம்பெற்றுள்ள 
வெங்கம்பூர்‌ சாமிநாதன்‌ இயற்றிய கோணக்காத்துப்‌ பாட்டு என்னும்‌ காத்து நொண்டிச்‌ 
சிந்திலிருந்து சில பாடல்கள்‌ இங்குத்‌ தரப்பட்டுள்ளன. 


28 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 28 இ 03-01-2020 192420 | | 


ணா! | ! | ° 


OO, e ° © 
i று கற்பவை கற்றபின்‌ 


1. மக்களைப்‌ பாதிக்கும்‌ இயற்கைச்‌ சீற்றங்களைப்‌ பற்றி எழுதுக. 


2. இயற்கைச்‌ சீற்றங்கள்‌ பற்றிய புகைப்படங்களை நாளேடுகளிலிருந்து திரட்டிப்‌ 
படத்தொகுப்பு உருவாக்குக. 


1. வானில்க௬_____ தோன்றினால்‌ மழை பொழியும்‌ என்பர்‌. 
௮) முகில்‌ ஆ) துகில்‌ இ) வெயில்‌ ஈ) கயல்‌ 
2. முறையான உடற்பயிற்சியும்‌ சரிவிகித உணவும்‌ _____ யும்‌ ஓட்டிவிடும்‌. 
௮) பாலனை ஆ) காலனை இ) ஆற்றலை ஈ நலத்தை 


௮ 'விழுந்ததங்கே' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 


௮) விழுந்த 4 அங்கே ஆ) விழுந்த 4+ ஆங்கே 
இ) விழுந்தது 4 அங்கே ஈ) விழுந்தது * ஆங்கே 

4. செத்திறந்த' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது _____ 
௮) செ + திறந்த ஆ) செத்து * திறந்த 
இ) செ - இறந்த ஈ) செத்து 4 இறந்த 

3. பருத்தி * எல்லாம்‌ என்பதனைச்‌ சேர்த்தெழுகக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ _____ 
௮) பருத்திஎல்லாம்‌ ஆ) பருத்தியெல்லாம்‌ 
இ) பருத்தெல்லாம்‌ ஈ) பருத்திதெல்லாம்‌ 

குறுவினா 


1. கப்பல்‌ கவிழ்ந்ததற்குக்‌ காரணமாகக்‌ கோணக்காத்துப்‌ பாட்டு கூறுவது யாது? 
2. புயல்காற்றினால்‌ தொண்டைமான்‌ நாட்டில்‌ ஏற்பட்ட அழிவு யாது? 
3. கொல்லிமலை பற்றிப்‌ பாடல்‌ கூறும்‌ செய்தி யாது? 
சிறுவினா 
1. புயல்‌ காற்றினால்‌ மரங்களுக்கு ஏற்பட்ட நிலைகளாகப்‌ பாடல்‌ குறிப்பிடும்‌ 
கருத்துகள்‌ யாவை? 
2. கோணக்காற்றால்‌ வீடுகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள்‌ யாவை? 
சிந்தனை வினா 
இயற்கைச்‌ சீற்றங்களால்‌ பாதிப்பு ஏற்படாமல்‌ தவிர்க்கச்‌ செய்ய வேண்டிய 
முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக நீங்கள்‌ எவற்றைக்‌ கருதுகிறீர்கள்‌? 


29 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 29 இ 03-01-2020 19341 | | 


7ப்டிஈம்‌5 


அமெரிக்காவில்‌ பூஜேசவுண்ட்‌ என்னுமிடத்தைச்‌ சுற்றி 
வாழ்ந்தவர்கள்‌ சுகுவாமிஷ்‌ பழங்குடியினர்‌. அவர்களின்‌ 
தலைவராக விளங்கியவர்‌ சியாட்டல்‌. அவர்‌ அப்பகுதியிலுள்ள 

நுழையும்முன்‌ இயற்கை வளங்கள்‌ சிதையாமல்‌ காக்கப்படவேண்டும்‌ என்பதை 
வலியுறுத்தி அமெரிக்கக்‌ குடியரசுத்தலைவருக்குக்‌ கடிதம்‌ ஒன்று 
எழுதினார்‌. அக்கடிதத்தைப்‌ படித்தறிவோம்‌. 


மேதகு குடியரசுத்‌ தலைவர்‌ அவர்களுக்கு, 


வணக்கம்‌. இந்தப்‌ பூமிக்கு அணுக்கமாக உள்ள வானத்தை எப்படி வாங்கவோ 
விற்கவோ முடியும்‌? இவ்வாறு செய்ய வேண்டுமென்ற எண்ணமே வேடிக்கையாகத்‌ 
தோன்றுகிறது. காற்றின்‌ தூய்மையும்‌ நீரின்‌ உயர்வும்‌ யாருக்கும்‌ சொந்தமானவை அல்ல. 
அப்படியிருக்கையில்‌ நீங்கள்‌ அவற்றை எவ்வாறு விலைகொடுத்து வாங்க முடியும்‌? 


7 இந்தப்‌ பூமியின்‌ ஒவ்வொரு துகளும்‌ எம்‌ மக்களுக்குப்‌ புனிதமானதாகும்‌. கூடவே, ஓ 
மின்னும்‌ ஒளியுடைய ஒவ்வொரு ஊசியிலையும்‌ எல்லாக்‌ கடற்கரைகளும்‌ கருமரங்களில்‌ 
தவழும்‌ பனித்துளிகளும்‌ இன்னிசை எழுப்பித்‌ திரியும்‌ பூச்சி வகைகளும்‌ எம்‌ மக்களின்‌ 
நினைவிலும்‌ வாழ்விலும்‌ மிகவும்‌ 
புனிதமானவை. பாலூறும்‌ மரத்திலிருந்து 
ஒழுகும்‌ திரவம்கூட, செவ்விந்தியர்களின்‌ 
நினைவுகளைச்‌ சுமந்து நிற்கின்றது. 


எமது மக்கள்‌, இந்தப்‌ பூமியை 
எப்பொழுதும்‌ மறப்பதேயில்லை. ஏனெனில்‌ 
இதுவே எமக்குத்‌ தாயாகும்‌. நாங்கள்‌ 
இந்த மண்ணுக்கு உரியவர்கள்‌; இந்த 
மண்ணும்‌ எமக்குரியதாகும்‌. இங்குள்ள 
நறுமணம்‌ மிகுந்த மலர்கள்‌ யாவும்‌ எமது 
சகோதரிகள்‌. மான்கள்‌, குதிரைகள்‌, கழுகுகள்‌ 
போன்ற அனைத்தும்‌ எமது சகோதரர்கள்‌. 
மலை முகடுகள்‌, பசும்புல்வெளிகளின்‌ 
பனித்துளிகள்‌, மட்டக்‌ குதிரைகளின்‌ 
உடல்சூட்டின்‌ இதமான கதகதப்பு 
போன்றவையும்‌ இங்குள்ள மனிதர்கள்‌ 
எல்லாமும்‌ ஒரே குடும்பம்‌. 


சியாட்டல்‌ 


30 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 30 இ 03-01-2020 19:34:31 | | 


ணா * CE | I 


வாஷிங்டனின்‌ பெருந்தலைவர்‌ எங்கள்‌ நிலங்களை வாங்க விருப்பம்‌ தெரிவித்துச்‌ 
சொல்லி அனுப்பியபோது, நாங்கள்‌ மனநிறைவுடன்‌ வாழ எங்களுக்கென்று தனியிடம்‌ 
ஒதுக்கித்‌ தருவதாகவும்‌ கூறியிருக்கிறார்‌. எனவே, அவர்‌ எங்களுக்குத்‌ தந்தையாகவும்‌ 
நாங்கள்‌ அவருக்குப்‌ பிள்ளைகளாகவும்‌ ஆகிறோம்‌. எனினும்‌, இந்நிலமானது எங்களுக்கு 
மிகவும்‌ புனிதமானது என்பதால்‌ இதற்குச்‌ சம்மதிப்பது என்பது மிகவும்‌ இயலாத ஒன்றாகும்‌. 
இந்நிலையில்‌ எங்களுடைய நிலத்தை வாங்கும்‌ உங்கள்‌ திட்டத்தைப்‌ பற்றிச்‌ சிந்திப்போம்‌. 


ஏரிகளில்‌ பிரதிபலிக்கும்‌ நினைவு எச்சங்கள்‌, எம்‌ மக்களின்‌ வாழ்வியல்‌ நிகழ்வுகளை 
நினைவுகூர்பவை. இந்த நீரின்‌ முணுமுணுப்புகள்‌ எம்‌ பாட்டன்மார்களின்‌ குரல்களேயாகும்‌. 
இந்த ஆறுகள்‌ யாவும்‌ எம்‌ உடன்பிறந்தவர்கள்‌. இவர்கள்தாம்‌ எமது தாகத்தைத்‌ 
தீர்க்கிறார்கள்‌. எம்மக்களின்‌ தோணிகளையும்‌ இவர்களே சுமந்து செல்கின்றனர்‌; 
குழந்தைகளுக்கு உணவளிக்கின்றனர்‌. இங்குள்ள ஓடைகளிலும்‌ ஆறுகளிலும்‌ ஓடும்‌ 
வனப்புமிகு நீரானது வெறும்‌ தண்ணீரன்று; எமது மூதாதையரின்‌ குருதியாகும்‌. இந்நிலம்‌ 
புனிதமானது என்பதை நீங்கள்‌ நினைவில்‌ கொள்ளுங்கள்‌. உங்கள்‌ குழந்தைகளுக்கும்‌ 
இதனைக்‌ கற்றுக்கொடுங்கள்‌. 


எமது வாழ்வுமுறையின்‌ சிறப்புகள்‌ உங்களுக்குத்‌ தெரியாது என்பது எங்களுக்குத்‌ 
தெரியும்‌. ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியும்‌ அதற்கடுத்துள்ள நிலப்பகுதியும்‌ உங்களுக்கு 
ஒன்றுதான்‌. நீங்கள்‌ அயலவர்கள்‌. இந்நிலத்திலிருந்து தேவையானவற்றை எடுத்துச்‌ 
செல்லவே நீங்கள்‌ இங்கு வருகின்றீர்கள்‌. 


இ இப்பூமியானது உங்களின்‌ உடன்பிறந்தார்‌ அன்று; பகைவரே. இதனை வென்று ஓ 
கையகப்படுத்தியபின்‌ நீங்கள்‌ வேறு இடத்திற்கு நகர்ந்துவிடுவீர்கள்‌. நீங்கள்‌ உங்கள்‌ 
தந்தையர்களின்‌ இடுகாடுகளைக்கூட மறந்துவிட்டு வெகுதூரம்‌ சென்றுவிடுவீர்கள்‌. 
பிறப்புரிமைக்குரிய சொந்த மண்ணையுங்கூட நீங்கள்‌ மறந்துவிடுவீர்கள்‌. நிலத்தை 
வாங்குவதும்‌ விற்பதும்‌ உங்களுக்கு ஆடுகள்‌ அல்லது மணிகள்‌ விற்பது போன்றவை. 
உங்களுடைய கோரப்‌ பசியானது இப்பூமியைக்‌ கொன்றழித்துப்‌ பாழாக்கி அதனைப்‌ 
பாலைவனம்‌ ஆக்கிவிடும்‌. ஆனால்‌ நாங்கள்‌ பூமியைத்‌ தாயாகவும்‌ வானத்தைத்‌ 
தந்தையாகவும்‌ கருதக்கூடியவர்கள்‌. 


எங்களுடைய வாழ்வுமுறை உங்களுடைய முறையிலிருந்து எந்த அளவு மாறுபட்டது 
என்பது எமக்குத்‌ துல்லியமாகத்‌ தெரியாது. உங்களுடைய நகரங்களின்‌ காட்சிகளெல்லாம்‌ 
எமது செவ்விந்தியர்களின்‌ கண்களை உறுத்துகின்றன. 


உங்கள்‌ நகரங்களில்‌ அமைதியான இடம்‌ எதுவுமில்லை. நீங்கள்‌ வாழும்‌ எந்த 
ஓர்‌ இடத்திலும்‌ அசைந்தாடும்‌ இலைகளின்‌ ஓசைகளையோ பூச்சி இனங்களின்‌ 
ரீங்காரங்களையோ கேட்க முடிவதில்லை. மாறாக, சடசடவொலிகள்‌ காதைப்‌ பிளக்கின்றன. 
மகிழ்வூட்டும்‌ இராக்கூவற்‌ பறவைகளின்‌ ஒலிகளையோ, குளத்தைச்‌ சுற்றிக்‌ கேட்கும்‌ 
தவளைகளின்‌ கூச்சல்களையோ கேட்காத வாழ்வென்ன வாழ்வு? நான்‌ ஒரு செவ்விந்தியன்‌ 
என்பதால்‌ இதனை எவ்வாறு புரிந்துகொள்வதெனச்‌ தெரியவில்லை. 


எம்‌ மக்கள்‌ யாவரும்‌ அமைதியான குளத்தின்‌ முகத்தை முகந்து வரும்‌ தென்றலின்‌ 

இன்னோசையையும்‌ நடுப்பகலில்‌ பெய்யும்‌ மழையால்‌ எழும்‌ மண்வாசனையையும்‌ 

தேவதாரு மரத்திலிருந்து பறக்கும்‌ இலைகளின்‌ மணத்தையும்‌ நுகர்வதை விரும்புபவர்கள்‌. 
31 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 31 இ 03-01-2020 19241 | | 


நாங்கள்‌ காற்றை மிகவும்‌ மதித்துப்‌ போற்றுபவர்கள்‌. விலங்குகள்‌, மரங்கள்‌, மனிதர்கள்‌ 
உள்ளிட்ட யாவற்றுக்கும்‌ சுவாசித்தல்‌ பொதுவானது. பொதுவான ஒரு காற்றையே இவை 
யாவும்‌ சுவாசிக்கின்றன. நீங்கள்‌ சுவாசிக்கும்‌ காற்றைப்‌ பற்றிச்‌ சிந்தித்ததில்லை. இந்தக்‌ 
காற்றானது அனைத்து உயிர்களையும்‌ காக்கிறது. இவ்வுணர்வுகளைச்‌ சுமந்து நிற்கும்‌ 
காற்றின்‌ இன்றியமையாமையை, நாங்கள்‌ நிலத்தை விற்றுவிட நேர்ந்த பின்னரும்‌ நீங்கள்‌ 
மறக்கவே கூடாது. 


எங்கள்‌ கால்களைத்‌ தாங்கி நிற்கும்‌ இந்த நிலமானது எம்முடைய பாட்டன்மார்கள்‌ 
எரிந்த சாம்பலால்‌ ஆனதாகும்‌. இந்நிலமே எங்கள்‌ தாயாகும்‌: எமது உறவுமுறையாரின்‌ 
வளமான வாழ்வால்‌ ஆனதே இந்நிலமாகும்‌. இதனை நாங்கள்‌ எங்கள்‌ குழந்தைகளுக்குச்‌ 
சொல்லிக்‌ கொடுப்பது போல்‌ உங்கள்‌ குழந்தைகளுக்கும்‌ நீங்கள்‌ சொல்லிக்‌ கொடுங்கள்‌. 
அப்போதுதான்‌ அவர்கள்‌ இந்நிலத்தை மதிப்பார்கள்‌. 


இப்பூமியின்‌ மீது எது வந்து விழுந்தாலும்‌ அவையெல்லாம்‌ பூமித்தாயின்‌ மீது வந்து 
விழுவனவேயாகும்‌. மேலும்‌, இப்பூமியின்‌ மீது மக்கள்‌ துப்பக்கூடுமானால்‌ அஃது அவர்கள்‌ 
தம்‌ தாய்‌ மீது துப்புவதற்கு ஒப்பானதாகும்‌. 


இந்நிலமானது கடவுளும்‌ மதிக்கக்கூடிய ஒன்றாகும்‌. ஆகவே, இதற்குக்‌ கெடுதல்‌ 
செய்வதென்பது அதனைப்‌ படைத்த கடவுளை அவமதிக்கும்‌ செயலாகிவிடும்‌. நீங்கள்‌ மற்றப்‌ 
பழங்குடியினரைக்‌ காட்டிலும்‌ முன்கூட்டியே இந்நிலத்தை விட்டுச்‌ செல்லக்கூடும்‌. நீங்கள்‌ 
படுத்துறங்கிய இடத்தை நீங்களே அசுத்தப்படுத்தினால்‌ ஒருநாள்‌ இரவு நீங்கள்‌ உங்கள்‌ 
குப்பைகளுக்குள்ளேயே மூச்சு முட்டி இறந்துபோகக்கூடும்‌. 


இப்பகுதியில்‌ உள்ள எருமைகள்‌ கொல்லப்படுவதையும்‌ எங்குப்‌ பார்த்தாலும்‌ மக்கள்‌ 
நடமாட்டம்‌ அதிகரிப்பதையும்‌ தொன்மையான மலைகளை மறைத்துத்‌ தொலைபேசிக்‌ 
கம்பிகள்‌ பெருகி வருவதையும்‌ எங்களால்‌ ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. 


இங்கிருந்த புதர்க்காடுகள்‌ எங்கே சென்றன? மலைக்‌ கழுகுகள்‌ எங்கே 
சென்றன? விரைவாக ஓடக்கூடிய மட்டக்‌ குதிரைகளையும்‌ வேட்டையாடி அழித்துக்‌ 
கொண்டிருக்கிறீர்கள்‌. இப்படித்தான்‌ வாழவேண்டும்‌ என்ற வாழ்க்கை முடிவுக்கு 
வந்துவிட்டது. 


நாங்கள்‌ எங்கள்‌ நிலத்தை விற்பதாக இருந்தால்‌ எங்கள்‌ நிலத்தை நாங்கள்‌ நேசிப்பது 
போலவே நீங்களும்‌ நேசியுங்கள்‌. நாங்கள்‌ எப்படிக்‌ காப்பாற்றி வைத்திருந்தோமோ 
அப்படியே காப்பாற்றுங்கள்‌. முழுமையான விருப்பத்தோடு உங்கள்‌ குழந்தைகளுக்காக 
இந்நிலத்தைப்‌ போற்றிக்‌ காப்பாற்றுங்கள்‌. நிலத்தை நேசியுங்கள்‌; இயற்கை நம்‌ 
எல்லோரையும்‌ நேசிப்பது போல. 
தங்கள்‌ உண்மையுள்ள, 


சியாட்டல்‌. 


நூல்‌ வெளி 


இக்கட்டுரை பக்தவத்சல பாரதி எழுதிய தமிழகப்‌ பழங்குடிகள்‌ எனும்‌ நூலில்‌ 
இருந்து எடூத்துத்தரப்பட்டூள்ளது. 


32 


ஓ [| கனை | | | 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 32 இ 03-01-2020 19241 | | 


ணா! | ! | ° 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 33 இ 


ஸ்‌ i கற்பவை கற்றபின்‌ 


நில வளத்தைப்‌ பாதுகாக்க நாம்‌ செய்ய வேண்டிய இன்றியமையாப்‌ பணிகளைத்‌ 
தொகுத்து எழுதுக. 


2. தமிழ்நாட்டின்‌ இயற்கை வளங்கள்‌ குறித்த படத்தொகுப்பு ஒன்று உருவாக்குக. 


ட ந்து மதிப்பீடு 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. செவ்விந்தியர்கள்‌ நிலத்தைத்‌ __.... மதிக்கின்றனர்‌. 
௮) தாயாக ஆ) தந்தையாக இ) தெய்வமாக ஈ) தூய்மையாக 
2. 'இன்னோசை ' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது _____ 
௮) இன்‌ 4 ஓசை ஆ) இனி + ஓசை 
இ) இனிமை 4+ ஓசை ஈ) இன்‌ - னோசை 
3. பால்‌ * ஊறும்‌ என்பதனைச்‌ சேர்த்தெழுகக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ _____ 


௮) பால்‌ ஊறும்‌ ஆ) பாலூறும்‌ இ) பால்லூறும்‌ ஈ) பாஊணறும்‌ 
தொடரில்‌ அமைத்து எழுதுக. 


1. வேடிக்கை - 


2. உடன்பிறந்தார்‌ - ____ 
குறுவினா 

1. விலைகொடுத்து வாங்க இயலாதவை எனச்‌ சியாட்டல்‌ கூறுவன யாவை? 

2. நிலத்திற்கும்‌ செவ்விந்தியர்களுக்கும்‌ உள்ள உறவு யாது? 

3. எதனைத்‌ தம்மால்‌ ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனச்‌ சியாட்டல்‌ கூறுகிறார்‌? 
சிறுவினா 

1. நீர்நிலைகள்‌ குறித்துச்‌ சியாட்டல்‌ கூறியுள்ளவற்றை எழுதுக. 

2. எவையெல்லாம்‌ ஒரே குடும்பத்தைச்‌ சேர்ந்தவை என்று சியாட்டல்‌ கூறுகிறார்‌? 
நெடுவினா 

தாய்மண்‌ மீதான செவ்விந்தியர்களின்‌ பற்றுக்‌ குறித்துச்‌ சியாட்டல்‌ கூறுவனவற்றைத்‌ 

தொகுத்து எழுதுக. 
சிந்தனை வினா 

நிலவளத்தினைக்‌ காப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய செயல்களாக நீங்கள்‌ கருதுவன 


யாவை? 


33 


03-01-2020 19:34:31 | | 


வெட்டுக்கிளியும்‌ சருகுமானும்‌ (நன்கு 


141003] 


தமிழ்நாடு, கேரள மாநிலங்களின்‌ எல்லைக்கு அருகேயுள்ள 

பரம்பிக்குளம்‌, ஆனைமலை போன்ற பகுதிகளில்‌ காடர்கள்‌ 

என்னும்‌ பழங்குடியினர்‌ வாழ்ந்து வருகின்றனர்‌. தமது 

நுழையும்முன்‌ முன்னோர்கள்‌ காடுகளில்‌ எவ்வாறு வாழ்ந்தனர்‌ என்பதை 

வருங்காலத்‌ தலைமுறையினர்‌ மறந்துவிடக்‌ கூடாது என்று 

எண்ணினர்‌. எனவே காடுகள்‌, செடிகொடிகள்‌, விலங்குகள்‌ 

தொடர்பான கதைகளைத்‌ தங்கள்‌ பிள்ளைகளுக்கும்‌ பேரன்‌ பேத்திகளுக்கும்‌ சொல்லி 
வந்தனர்‌. அத்தகைய கதைகளுள்‌ ஒன்றைப்‌ படிப்போம்‌. 


நடுக்காட்டில்‌ சலசலவென ஓடும்‌ 
ஓடையையுடைய பள்ளத்தாக்கில்‌ பெரிய 
மரம்‌ ஒன்று விழுந்து கிடந்தது. அதன்மீது 
மெத்துமெத்தென்று பச்சைப்பாசி 
படர்ந்திருந்தது. பூச்சி புழுக்கள்‌, நத்தைகள்‌ 


ஆகியன அந்த மரத்தை எப்போதும்‌ த ல்‌ 
மொய்த்துக்‌ கொண்டிருக்கும்‌. காட்டிலுள்ள 222 ட உ. 
அனைத்து விலங்குகளுமே நீர்‌ அருந்த அந்த ஈகம்‌ 0 ed 

ஓடைக்கு வரும்‌. தாகம்‌ தணிந்தபின்‌ சிறு இன ட அதத ட அது. 


விலங்குகள்‌ பக்கத்திலுள்ள அடர்ந்த குறிஞ்சிப்‌ 
புதரில்‌ ஓய்வெடுத்துக்‌ கொள்ளும்‌. 

குறிஞ்சிப்‌ புதரின்‌ தாழப்‌ படர்ந்திருந்த கிளையில்‌ பளிச்சென்று பூத்திருந்த நீலப்‌ பூவின்‌ 
இதழ்களுக்கிடையே பச்சை வெட்டுக்கிளி ஒன்று வசித்துவந்தது. அது ஒரு வாயாடி 
வெட்டுக்கிளி. எப்போதும்‌ பேசிக்கொண்டே இருப்பதால்‌ அடிக்கடி சிக்கல்களில்‌ மாட்டிக்‌ 
கொள்ளும்‌. 


ஒரு மாலை நேரம்‌ கூரன்‌ என்ற பெண்‌ சருகுமானை வெட்டுக்கிளி பார்த்தது. சருகுமான்‌ 
ஓடையைத்‌ தாண்டுவதும்‌ குதிப்பதுமாக இருந்தது. சருகுமான்‌ சிறிய பிராணி; ஒரு பெரிய 
வீட்டுப்பூனை அளவு இருக்கும்‌; போதாததற்குக்‌ கூச்சப்படும்‌ விலங்கு வேறு. எனவே அதைப்‌ 
பார்த்து வெட்டுக்கிளி பயப்படவில்லை. கூரன்‌, குறிஞ்சிப்‌ புதர்‌ அருகில்‌ இளைப்பாற வந்தது. 
இதுதான்‌ சாக்கு என்று வெட்டுக்கிளி அதனிடம்‌ பேசத்‌ துவங்கியது. 

"என்ன கூரன்‌, பார்த்து வெகுநாள்‌ ஆயிற்று! இவ்வளவு நாட்கள்‌ எங்கே போயிருந்தாய்‌? 
ஏன்‌ இங்கும்‌ அங்கும்‌ வேகமாக ஓடுகிறாய்‌?" 

"காட்டின்‌ அந்தக்‌ கோடியில்‌ இருந்தேன்‌. இப்பொழுது உன்னிடம்‌ பேச எனக்கு 
நேரமில்லை. பித்தக்கண்ணு என்னைத்‌ துரத்திக்கொண்டு வருகிறது. நான்‌ எங்காவது ஒளிய 

34 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 34 இ 03-01-2020 19241 | | 


ணா * டா 1 


வேண்டும்‌. எனக்குச்‌ சோர்வாக வேறு இருக்கிறது. பல மணி நேரமாக ஓடிஓடிக்‌ களைத்துப்‌ 
போய்விட்டேன்‌.” 


வெட்டுக்கிளி கொஞ்சநேரம்‌ அமைதியாக இருந்தது. அதற்கும்‌ பித்தக்கண்ணுவைத்‌ 
தெரியும்‌. பெரிய, மஞ்சள்‌ கண்களையுடைய சிறுத்தைதான்‌ அது; மிகச்‌ சிறந்த வேட்டை 
விலங்கு. விழுந்து கிடந்த மரத்தைப்‌ பார்த்ததும்‌ அதன்‌ அடியில்‌ கூரன்‌ ஒளிந்துகொண்டது. 
தலையை மட்டும்‌ தூக்கி வெட்டுக்கிளியை எச்சரித்தது. 'வெட்டுக்கிளியே! நீ 
வளவளவென்று பேசக்கூடிய ஆள்‌. பித்தக்கண்ணு உன்னிடம்‌ என்னைப்‌ பற்றிக்‌ கேட்டால்‌ 
வாயைத்‌ திறந்து எதையும்‌ சொல்லிவிடாதே. அது என்னைப்‌ பார்த்துவிட்டால்‌ பிடித்து ஒரே 
வாயில்‌ விழுங்கிவிடும்‌." 


வெட்டுக்கிளி தலையை ஆட்டி உறுதிமொழி அளித்துவிட்டுக்‌ கண்ணை மூடிக்‌ 
கொண்டது. அதற்குள்‌ கூரனைத்‌ தேடிக்கொண்டு பித்தக்கண்ணு ஓடைப்பக்கம்‌ வந்து 
சேர்ந்தது. சத்தமில்லாமல்‌, அடிமேல்‌ அடி வைத்து ஓடையில்‌ ஆங்காங்கு இருந்த 
பாறைகளின்‌ மீது ஏறி மோப்பம்‌ பிடித்துக்கொண்டே நடந்தது. குறிஞ்சிப்‌ புதரின்‌ தாழக்‌ 
கிடந்த கிளையின்மீது உட்கார்ந்திருந்த வெட்டுக்கிளி அதன்‌ கண்ணில்பட்டதும்‌ அதைப்‌ 
பார்த்து உறுமியது. 

"கூரன்‌ இங்கு வந்தாளா? அவள்‌ எங்குச்‌ சென்றாள்‌ என்று தெரியுமா?" 


வெட்டுக்கிளிக்கு உற்சாகம்‌ தலைக்கு ஏறியது. பித்தக்கண்ணுவை இவ்வளவு பக்கத்தில்‌ 
பார்ப்பது இதுதான்‌ முதல்முறை. அது கேட்ட கேள்விக்குப்‌ பதில்‌ சொல்ல வாயைத்‌ திறந்த 
இ பொழுது, கூரனுக்கு அளித்திருந்த வாக்குறுதி நினைவுக்கு வந்தது. எனவே, உடனே வாயை இ 
மூடிக்கொண்டது. ஆனால்‌, பித்தக்கண்ணுவைப்‌ பார்த்ததால்‌ ஏற்பட்ட பரவசத்தை அடக்க 
இயலாமல்‌ தன்னை அறியாமல்‌ கூரன்‌ ஒளிந்திருந்த இடத்தருகே குதித்துக்‌ குதித்துச்‌ 
சென்றது. 


அறிவாளியான பித்தக்கண்ணுவுக்கு வெட்டுக்கிளியின்‌ குதியாட்டத்திற்கான பொருள்‌ 
புரியாமலா போகும்‌? உடனே அது கூரன்‌ பதுங்கிக்‌ கிடந்த மரத்தடிப்பக்கம்‌ சென்று 
மோப்பமிட்டது. நல்ல வேளையாக முதல்‌ நாள்‌ இரவுதான்‌ அந்த மரத்தடியில்‌ புனுகுப்பூனை 
ஒன்று தங்கியிருந்தது. அது தங்கிய இடம்தான்‌ அப்படி நாறுமே. எனவே, பித்தக்கண்ணு 
என்னதான்‌ மோப்பம்‌ பிடித்தாலும்‌, கூரனின்‌ உடல்வாடை அதன்‌ மூக்குக்கு எட்டவில்லை. 
மாறாக, புனுகுப்பூனையின்‌ துர்நாற்றமே 
எட்டியது. 


தெரிந்து 
கொஞ்ச நேரம்‌ பித்தக்கண்ணு அந்த 


பரம்பிக்குளம்‌, ஆனைமலைப்‌ இடத்தையே சுற்றிச்‌ சுற்றி வந்து மோப்பம்‌ 
பகுதிகளில்‌ காடர்கள்‌ வசிக்கும்‌ பிடித்துப்‌ பார்த்தது. ஆனால்‌, எதுவும்‌ 
சிற்றூர்கள்‌ பல உள்ளன. காடர்கள்‌ தட்டுப்படாததால்‌ உறுமிக்கொண்டே அந்த 
மிகச்சிறிய பழங்குடிச்‌ சமுதாயத்தினர்‌. இடத்தை விட்டுக்‌ கிளம்பி வேறு பக்கம்‌ 
தாங்கள்‌ பேசும்‌ மொழியை 'ஆல்‌அலப்பு' சென்றது. 

ணட வட த வ பம்‌ லற அழல்‌ ஒளிந்திருந்த இடத்திலிருந்து கூரன்‌ 
வாழ்க்கைமுறை பற்றிய எழுத்துக்‌ வெளியே வந்தது. தன்‌ மறைவிடத்தை 
குறிப்புகள்‌ ஏதும்‌ அவர்களிடம்‌ இல்லை. ஏறக்குறையக்‌ காட்டிக்‌ கொடுத்ததற்காக 


35 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 35 இ 03-01-2020 19:34:31 | | 


வெட்டுக்கிளிமீது அதற்குக்‌ 
கோபமான கோபம்‌. அதற்கு ஒரு 
பாடம்‌ கற்பித்தாக வேண்டும்‌ 
என்று எண்ணியது. இனி எந்தச்‌ 
சூழ்நிலையிலும்‌ அது வாக்குறுதியை 
மீறக்கூடாது என்பதற்காக 
வெட்டுக்கிளியை மிரட்டிவிட்டுப்‌ 
போனால்‌ என்ன என்று தோன்றியது. 

"முட்டாள்‌! பித்தக்கண்ணு 
முன்‌ அப்படிக்‌ குதியாட்டம்‌ 
போடாவிட்டால்‌ என்ன? நான்‌ இன்று 
செத்துப்‌ பிழைத்திருக்கிறேன்‌. அது 
என்னைத்‌ தன்‌ பெரிய வாய்க்குள்‌ திணித்துத்‌ திங்காமல்‌ விட்டது அதிசயம்தான்‌" என்று 
கத்தியது. "இனி இப்படிச்‌ செய்தால்‌, திரும்பி வந்து உன்னை என்‌ தங்கக்‌ கால்களால்‌ மிதித்து 
நசுக்கிவிடுவேன்‌." 


இப்படிச்‌ சொல்லிக்கொண்டே தனது சிறிய, கூர்மையான பாதங்களை மண்ணின்மீது 
அழுத்தி எகிறிக்‌ குதித்தது. அதனுடைய இந்தச்‌ செயலால்‌ குறிஞ்சிப்புதர்‌ அப்படியும்‌ 
இப்படியும்‌ ஆடியது. அந்த வேகத்தில்‌ தாழக்‌ கிடந்த கிளையில்‌ இருந்த வெட்டுக்கிளி கீழே 
விழப்போனது. அதன்‌ மீது கோபப்‌ பார்வையை வீசிவிட்டுக்‌ கூரன்‌ காட்டுக்குள்‌ ஓடியது. 


அன்றிலிருந்து கூரனின்‌ கூர்ப்பாதங்கள்‌ எங்கே தன்மீது பட்டுவிடுமோ என்ற 
அச்சத்திலேயே வெட்டுக்கிளி வாழ்ந்து வருகிறது. இதனால்தான்‌ இன்றும்கூட 
வெட்டுக்கிளிகள்‌ ஓர்‌ இடத்தில்‌ நிலைத்து இருக்கமுடியாமல்‌ குதித்த வண்ணமுள்ளன. 
ஆனாலும்‌ அவை எந்தக்‌ குறிப்பிட்ட திசையை நோக்கியும்‌ குதிப்பதில்லை. 


நூல்‌ வெளி 
மனிஸ்‌ சாண்டி, மாதுரி ரமேஸ்‌ ஆகியோர்‌ காடர்களின்‌ கதைகள்‌ சிலவற்றைத்‌ 
தொகுத்துள்ளனர்‌. அவற்றை யானையோடு பேசுதல்‌ என்னும்‌ தலைப்பில்‌ 
வ. கீதா தமிழாக்கம்‌ செய்துள்ளார்‌. அந்நூலில்‌ இருந்து ஒரு கதை இங்குத்‌ 
தரப்பட்டுள்ளது. 


EN ்‌ ்‌ ்‌ 
டு கற்பவை கற்றபின்‌ 


'வெட்டுக்கிளியும்‌ சருகுமானும்‌', கதையை நாடகமாக நடித்துக்‌ காட்டுக. 


'வெட்டுக்கிளியும்‌ சருகுமானும்‌' , கதையைச்‌ சுருக்கி எழுதுக. 


36 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 36 இ 03-01-2020 192422 | | 


படித்தான்‌, ஆடுகின்றாள்‌, பறந்தது, சென்ற, கண்டு ஆகியவை செயலை அடிப்படையாகக்‌ 
கொண்ட சொற்கள்‌ ஆகும்‌. செயலை வினை என்றும்‌ குறிப்பர்‌. இவ்வாறு ஒன்றன்‌ செயலைக்‌ 
குறிக்கும்‌ சொல்‌ வினைச்சொல்‌ எனப்படும்‌. 


வினைமுற்று 
மலர்விழி எழுதினாள்‌. கண்ணன்‌ பாடுகிறான்‌. மாடு மேயும்‌. 
இத்தொடர்களில்‌ எழுதினாள்‌, பாடுகிறான்‌, மேயும்‌ ஆகிய சொற்களைக்‌ கவனியுங்கள்‌. 
இச்சொற்களில்‌ பொருள்‌ முழுமை பெற்று விளங்குகிறது. இவ்வாறு பொருள்‌ முற்றுப்‌ பெற்ற 
வினைச்சொற்களை முற்றுவினை அல்லது வினைமுற்று என்பர்‌. வினைமுற்று ஐந்து பால்‌, 
மூன்று காலம்‌, மூன்று இடம்‌ ஆகிய அனைத்திலும்‌ வரும்‌. 
வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று என இருவகைப்படும்‌. 


தெரிநிலை வினைமுற்று 

ஒரு செயல்‌ நடைபெறுவதற்குச்‌ செய்பவர்‌, கருவி, நிலம்‌, செயல்‌, காலம்‌, செய்பொருள்‌ 
ஆகிய ஆறும்‌ முதன்மையானவை ஆகும்‌. இவை ஆறும்‌ வெளிப்படுமாறு அமைவது 
தெரிநிலை வினைமுற்று எனப்படும்‌. 


(எ.கா.) மாணவி கட்டுரை எழுதினாள்‌. 


செய்பவர்‌ - மாணவி காலம்‌ - இறந்தகாலம்‌ 
கருவி - தூளும்‌ எழுதுகோலும்‌ செய்பொருள்‌ - கட்டுரை 
நிலம்‌ - பள்ளி செயல்‌ - எழுதுதல்‌ 


குறிப்பு வினைமுற்று 

பொருள்‌, இடம்‌, காலம்‌, சினை, குணம்‌, தொழில்‌ ஆகியவற்றுள்‌ ஒன்றனை 
அடிப்படையாகக்‌ கொண்டு காலத்தை வெளிப்படையாகக்‌ காட்டாது செய்பவரை மட்டும்‌ 
வெளிப்படையாகக்‌ காட்டும்‌ வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று எனப்படும்‌. 


பொருள்‌ - பொன்னன்‌ சினை - கண்ணன்‌ 
இடம்‌ -  தென்னாட்டார்‌ பண்பு (குணம்‌) - கரியன்‌ 
தாலம்‌ - ஆதிரையான்‌ தொழில்‌ - எழுத்தன்‌ 


தெரிநிலை, குறிப்பு வினைமுற்றுகள்‌ அன்றி ஏவல்‌ வினைமுற்று, வியங்கோள்‌ 
வினைமுற்று எனப்‌ பிறவகை வினைமுற்றுகளும்‌ தமிழில்‌ உண்டு. 


37 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 37 இ 03-01-2020 19:34:32 | | 


ணா! | ! | ° 


எவல்‌ வினைமுற்று 
பாடம்‌ படி. கடைக்குப்‌ போ. 

இத்தொடர்கள்‌ ஒரு செயலைச்‌ செய்யுமாறு கட்டளையிடுகின்றன. இவ்வாறு தன்முன்‌ 
உள்ள ஒருவரை ஒரு செயலைச்‌ செய்யுமாறு ஏவும்‌ வினைமுற்று, ஏவல்‌ வினைமுற்று 
எனப்படும்‌. ஏவல்‌ வினைமுற்று ஒருமை, பன்மை ஆகிய இருவகைகளில்‌ வரும்‌. 

(௭.கா.) எழுது - ஒருமை எழுதுமின்‌ - பன்மை 

பன்மை ஏவல்‌ வினைமுற்று எழுதுங்கள்‌ என வருவது இக்கால வழக்கு. 

வியங்கோள்‌ வினைமுற்று 

வாழ்த்துதல்‌, வைதல்‌, விதித்தல்‌, வேண்டல்‌ ஆகிய பொருள்களில்‌ வரும்‌ வினைமுற்று 
வியங்கோள்‌ வினைமுற்று எனப்படும்‌. இவ்வினைமுற்று இரு திணைகளையும்‌ (உயர்திணை, 
அஃறிணை) ஐந்து பால்களையும்‌ (ஆண்பால்‌, பெண்பால்‌, பலர்பால்‌, ஒன்றன்‌ பால்‌, பலவின்‌ 
பால்‌) மூன்று இடங்களையும்‌ (தன்மை, முன்னிலை, படர்க்கை) காட்டும்‌. இதன்‌ விகுதிகள்‌ 
க, இய, இயர்‌, அல்‌ என வரும்‌. 


(எ.தா.) வாழ்க, ஒழிக, வாழியர்‌, வாரல்‌ 


எவல்‌ வினைமுற்றுக்கும்‌ வியங்கோள்‌ வினைமுற்றுக்கும்‌ உள்ள வேறுபாடுகள்‌ 


முன்னிலையில்‌ வரும்‌. இருதிணை, ஐம்பால்‌, மூவிடங்களுக்கும்‌ 
பொதுவாய்‌ வரும்‌. 


ஒருமை, பன்மை வேறுபாடு உண்டு. ஒருமை, பன்மை வேறுபாடு இல்லை. 


கட்டளைப்‌ பொருளை மட்டும்‌ உணர்த்தும்‌. | வாழ்த்துதல்‌, வைதல்‌, விதித்தல்‌, 
வேண்டல்‌ ஆகிய பொருள்களை 
உணர்த்தும்‌. 


விகுதி பெற்றும்‌ பெறாமலும்‌ வரும்‌. விகுதி பெற்றே வரும்‌. 
றிட 


1. விதித்தல்‌ பொருளில்‌ வரும்‌ வியங்கோள்‌ வினைமுற்று, தன்மை இடத்தில்‌ வராது. 


2. இயர்‌, அல்‌ ஆகிய இரண்டு விகுதிகள்‌ தற்கால வழக்கில்‌ இல்லை. செய்யுள்‌ வழக்கில்‌ 
மட்டுமே உள்ளன. 


0 ஓ ஓ © 
ர] தழ கற்பவை கற்றபின்‌ 


'வாழ்க என்னும்‌ சொல்லை ஐந்து பால்களிலும்‌, மூன்று இடங்களிலும்‌ இடம்‌ 
பெறுமாறு தொடர்களை எழுதுக. 


(௭.கா.) அவன்‌ வாழ்க. (ஆண்பால்‌) நாம்‌ வாழ்க. (தன்மை) 


38 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 38 இ 03-01-2020 192422 | | 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. மாடு வயலில்‌ புல்லை மேய்ந்தது. - இத்தொடரிலுள்ள வினைஞுற்று 


௮) மாடு ஆ) வயல்‌ இ) புல்‌ ஈ) மேய்ந்தது 
2. பின்வருவனவற்றுள்‌ இறந்தகால வினைமுற்று _____ 
௮) படித்தான்‌ ஆ) நடக்கிறான்‌ இ) உண்பான்‌ ஈ) ஓடாது 
3. பின்வருவனவற்றுள்‌ ஏவல்‌ வினைமுற்றுச்‌ சொல்‌ _____ 
௮) செல்க ஆ) ஓடு இ) வாழ்க ஈ) வாழிய 
சிறுவினா 


1. வினைமுற்று என்றால்‌ என்ன? 
2. தெரிநிலை வினைமுற்று எவற்றைக்‌ காட்டும்‌? 
3. வியங்கோள்‌ வினைமுற்று விகுதிகள்‌ யாவை? 


4. ஏவல்‌ வினைமுற்றுக்கும்‌ வியங்கோள்‌ வினைமுற்றுக்கும்‌ இடையேயுள்ள 
வேறுபாடுகள்‌ யாவை? 


x 
ழ மொழியை ஆள்வோம்‌! 


கேட்க. 


இயற்கை என்னும்‌ தலைப்பில்‌ அமைந்த புதுக்கவிதைகளின்‌ ஒலிப்பதிவுகளைக்‌ 
கேட்டு மகிழ்க. 


கீழ்க்காணும்‌ தலைப்பில்‌ இரண்டு நிமிடம்‌ பேசுக. 


இயற்கையைப்‌ பாதுகாப்போம்‌. 


சொல்லக்கேட்டு எழுதுக. 


இயற்கையை விரும்புவது மட்டுமன்றி, அதைப்‌ பாதுகாப்பதும்‌ இன்றியமையாதது. 
அது நமது கடமை மட்டுமன்று; பொறுப்பும்‌ ஆகும்‌. நாம்‌ விரும்பிக்‌ கண்டு களித்த 
இயற்கைச்‌ செல்வங்களை, வரும்‌ தலைமுறையினருக்காகச்‌ சேர்த்தும்‌ பாதுகாத்தும்‌ வைக்க 
வேண்டும்‌. இயற்கை வளங்களின்‌ இன்றியமையாமை குறித்து விழிப்புணர்வு உண்டாக்க 
ஒவ்வோர்‌ ஆண்டும்‌ சூலை 28 ஆம்‌ நாள்‌ உலக இயற்கைவளப்‌ பாதுகாப்பு நாளாகக்‌ 
கடைப்பிடிக்கப்படுகிறது. 


39 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 39 இ 03-01-2020 192422 | | 


தமிழ்‌ எண்கள்‌ அறிவோம்‌. 


விடுபட்ட கட்டங்களை நிரப்புக. 


வண்ணமிடப்பட்டுள்ள எண்களுக்குரிய தமிழ்‌ எண்களை எழுதுக. 


1. உலக ஈரநில நாள்‌ பிப்ரவரி 2. 


2. உலக ஓசோன்‌ நாள்‌ செப்டம்பர்‌ 16. 


3. உலக இயற்கை நாள்‌ அக்டோபர்‌ 3. 


4. உலக வனவிலங்கு நாள்‌ அக்டோபர்‌ ௭6. 


5. உலக இயற்கைச்‌ சீரழிவுத்‌ தடுப்பு நாள்‌ அக்டோபர்‌ 5. _____ 
அறிந்து பயன்படுத்துவோம்‌. 
தொடர்‌ வகைகள்‌ 
தொடர்கள்‌ பொருள்‌ அடிப்படையில்‌ நான்கு வகைப்படும்‌. 
செய்தித்‌ தொடர்‌ 
ஒரு செய்தியைத்‌ தெளிவாகக்‌ கூறும்‌ தொடர்‌ செய்தித்‌ தொடர்‌ ஆகும்‌. 
(எ.கா.) கரிகாலன்‌ கல்லணையைக்‌ கட்டினான்‌. 
வினாத்தொடர்‌ 
ஒருவரிடம்‌ ஒன்றை வினவுவதாக அமையும்‌ தொடர்‌ வினாத்தொடர்‌ ஆகும்‌ 
(எ.கா.) சிலப்பதிகாரத்தை இயற்றியவர்‌ யார்‌? 
விழைவுத்‌ தொடர்‌ 
ஏவல்‌, வேண்டுதல்‌, வாழ்த்துதல்‌, வைதல்‌ ஆகிய பொருள்களில்‌ வரும்‌ தொடர்‌ விழைவுத்‌ 
தொடர்‌ ஆகும்‌. 
(எ.கா.) இளமையில்‌ கல்‌. (ஏவல்‌) 
உன்‌ திருக்குறள்‌ நூலைச்‌ தருக. (வேண்டுதல்‌) 
உழவுத்தொழில்‌ வாழ்க. (வாழ்த்துதல்‌) 


கல்லாமை ஒழிக. (வைதல்‌) 


40 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 40 இ 03-01-2020 192422 | | 


உணர்ச்சித்‌ தொடர்‌ 
உவகை, அழுகை, அவலம்‌, அச்சம்‌, வியப்பு முதலான உணர்ச்சிகளை உணர்த்தும்‌ 
தொடர்‌ உணர்ச்சித்‌ தொடர்‌ எனப்படும்‌. 
(எ.கா.) அடடா! என்‌ தங்கை பரிசு பெற்றாள்‌! (உவகை) 
ஆ! புலி வருகிறது! (அச்சம்‌) 
பழந்தமிழ்‌ இலக்கியங்கள்‌ பல அழிந்துவிட்டனவே! (அவலம்‌) 
ஆ! மலையின்‌ உயரம்தான்‌ என்னே! (வியப்பு) 
கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களின்‌ வகையைக்‌ கண்டறிந்து எழுதுக. 
1. முக்காலமும்‌ உணர்ந்தவர்கள்‌ நம்‌ முன்னோர்கள்‌. 


2. கடமையைச்‌ செய்‌. 


3. பாரதியார்‌ பாடல்களின்‌ இனிமைதான்‌ என்னே! டட 


4. நீ எத்தனை புத்தகங்களைப்‌ படித்திருக்கிறாய்‌? ப ப ப ப ப ப ப ப ப 
தொடர்களை மாற்றுக. 
(௭.கா.) நேற்று நம்‌ ஊரில்‌ மழை பெய்தது. (வினாத்தொடராக மாற்றுக.) 
நேற்று நம்‌ ஊரில்‌ மழை பெய்ததா? 


1. காடு மிகவும்‌ அழகானது. (உணர்ச்சித்‌ தொடராக மாற்றுக.) 


கடிதம்‌ எழுதுக. 


விளையாட்டுப்போட்டியில்‌ வெற்றி பெற்ற உன்‌ நண்பனுக்குப்‌ பாராட்டுக்‌ கடிதம்‌ எழுதுக. 


41 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 41 இ 03-01-2020 192422 | | 


ae மொழியோடு விளையாடு 


உரிய வினைமுற்றுகளைக்‌ கொண்டு கட்டங்களை நிரப்புக. 


படர்க்கை 
இகம்‌ | த 
நிழ்கம்‌ | த 
எதிர்காலம்‌ நமன்‌ | ச | 


வினைமுற்றுக்கு உரிய வேர்ச்சொல்லை எழுதுக. 


2 1. நடக்கிறது ன்‌ நட 6. பேசினாள்‌ வ ர 
2. போனான்‌ ன ரர 7. வருக கி. அவையவை யல்‌ 
3. சென்றனர்‌ டட 8. தருகின்றனர்‌ - டட 
4. உறங்கினாள்‌ - _ 9. பயின்றாள்‌ Ye 
5. வாழிய ன ரு 10. கேட்டார்‌ ந 


நிற்க அதற்குத்‌ தக... 


என்‌ பொறுப்புகள்‌... 
1. நீர்நிலைகளைத்‌ தூய்மையாக வைக்க உதவுவேன்‌. 
2. மரம்‌ நட வாய்ப்புள்ள இடங்களில்‌ மரக்கன்றுகளை நட்டு வளர்ப்பேன்‌. 


கலைச்சொல்‌ அறிவோம்‌. 


1. பழங்குடியினர்‌ - Tribes 5. மலைமுகடு - Ridge 

2. சமவெளி - Plain 6. வெட்டுக்கிளி - [0மஃ! 

3. பள்ளத்தாக்கு - Vale 7. சிறுத்தை - Leopard 

4. புதர்‌ - Thicket 8. மொட்டு - Bud 
3 


ராணு | p:/ 


Cc» இணையத்தில்‌ காண்க 


பழங்குடி மக்களின்‌ வாழ்க்கை முறைகளை இணையத்தில்‌ கண்டு அறிக. 


42 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 42 இ 


03-01-2020 192422 | | 


நுழையும்முன்‌ ரி பெருமையை விளக்க, 'திருவள்ளுவ மாலை' என்னும்‌ நூல்‌ 
எழுதப்பட்டிருப்பதே அதற்குச்‌ சான்றாகும்‌. இத்தகைய பெருமை 
கொண்ட திருக்குறளைப்‌ பயில்வோம்‌. 


நடுவுநிலைமை 


1. 


தக்கார்‌ தகவிலர்‌ என்பது அவரவர்‌ 

எச்சத்தால்‌ காணப்‌ படும்‌*. 

பொருள்‌ : நடுவு நிலைமை உடையவர்‌, நடுவு நிலைமை இல்லாதவர்‌ என்பது 
அவரவருக்குப்‌ பின்‌ எஞ்சி நிற்கும்‌ புகழினாலும்‌ பழியினாலும்‌ 
அறியப்படும்‌. 

சமன்செய்து சீர்தூக்கும்‌ கோல்போல்‌ அமைந்துஒருபால்‌ 

கோடாமை சான்றோர்க்கு அணி. 

பொருள்‌ : தான்‌ சமமாக இருந்து தன்னிடம்‌ வைக்கப்படும்‌ பொருள்களின்‌ 
எடையைத்‌ துலாக்கோல்‌ சரியாகக்‌ காட்டும்‌. அதுபோல 
நடுவுநிலைமையுடன்‌ சரியாகச்‌ செயல்படுவதே சான்றோர்க்கு 
அழகாகும்‌. 

அணி : உவமை அணி. 


கூடா ஒழுக்கம்‌ 


3. வலியில்‌ நிலைமையான்‌ வல்லுருவம்‌ பெற்றம்‌ 


புலியின்தோல்‌ போர்த்துமேய்ந்‌ தற்று. 

பொருள்‌ : மனத்தை அடக்கும்‌ வல்லமை இல்லாதவர்‌ மேற்கொண்ட வலிய 
தவக்கோலம்‌, புலியின்‌ தோலைப்‌ போர்த்திக்கொண்ட பசு பயிரை 
மேய்ந்ததைப்‌ போன்றது. 

அணி  : இல்பொருள்‌ உவமை அணி. 


கணைகொடிது யாழ்கோடு செவ்விதுஆங்கு அன்ன 

வினைபடு பாலால்‌ கொளல்‌”. 

பொருள்‌ : நேராக இருந்தாலும்‌ அம்பு கொடியதாக இருக்கிறது. வளைவுடன்‌ 
இருப்பினும்‌ யாழின்‌ கொம்பு இனிமையைத்‌ தருகிறது. அதுபோல 
மக்களின்‌ பண்புகளை அவரவர்‌ தோற்றத்தால்‌ அல்லாமல்‌ 
செயல்வகையால்‌ உணர்ந்துகொள்ள வேண்டும்‌. 


43 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 43 இ 


திருக்குறள்‌ நீதிநூல்‌ மட்டுமன்று; அஃது ஒரு வாழ்வியல்‌ 
நூல்‌; எக்காலத்திற்கும்‌ எல்லா மக்களுக்கும்‌ பொருந்தும்‌ 
அறக்கருத்துகளைக்‌ கொண்ட நூல்‌. திருக்குறளின்‌ 


03-01-2020 192422 | | 


கல்லாமை 


a: 


உளர்‌என்னும்‌ மாத்திரையர்‌ அல்லால்‌ பயவாக்‌ 

களர்‌அனையார்‌ கல்லா தவர்‌. 

பொருள்‌ : கல்லாதவர்‌ பயனில்லாத களர்நிலம்‌ போன்றவர்‌. அவர்‌ உயிரோடு 
இருக்கிறார்‌ என்பதைத்‌ தவிர அவரால்‌ வேறு எந்தப்‌ பயனும்‌ இல்லை. 


விலங்கொடு மக்கள்‌ அனையர்‌ இலங்குநூல்‌ 

கற்றாரோடு ஏனை யவர்‌”. 

பொருள்‌ : கற்றவர்க்கும்‌ கல்லாதவருக்கும்‌ இடையே உள்ள வேறுபாடானது, 
மக்களுக்கும்‌ விலங்குகளுக்கும்‌ இடையே உள்ள வேறுபாட்டிற்கு 
இணையானது. 


குற்றங்கடிதல்‌ 


7 


வருமுன்னர்க்‌ காவாதான்‌ வாழ்க்கை எரிமுன்னர்‌ 

வைத்தூறு போலக்‌ கெடும்‌. 

பொருள்‌ : பழிவருமுன்னே சிந்தித்து தம்மைக்‌ காத்துக்கொள்ளாதவருடைய 
வாழ்க்கை, நெருப்பின்‌ அருகில்‌ வைக்கப்பட்ட வைக்கோல்போர்‌ போல 
அழிந்துவிடும்‌. 


அணி : உவமை அணி. 


தன்குற்றம்‌ நீக்கிப்‌ பிறர்குற்றம்‌ காண்கிற்பின்‌ 

என்குற்றம்‌ ஆகும்‌ இறைக்கு. 

பொருள்‌ : தலைவன்‌ முதலில்‌ தன்குற்றத்தைக்‌ கண்டு நீக்கி, அதன்பின்‌ பிறருடைய 
குற்றத்தை ஆராய்ந்தால்‌, அவனுக்கு எந்தப்‌ பழியும்‌ ஏற்படாது. 


இடனறிதல்‌ 


9. 


10. 


தொடங்கற்க எவ்வினையும்‌ எள்ளற்க முற்றும்‌ 

இடங்கண்ட பின்‌அல்‌ லது. 

பொருள்‌ : பொருத்தமான இடத்தை அறியாமல்‌ எந்தச்‌ செயலையும்‌ தொடங்கவும்‌ 
கூடாது; இகழவும்‌ கூடாது. 


கடல்‌ஓடா கால்வல்‌ நெடுந்தேர்‌ கடல்‌ஓடும்‌ 

நாவாயும்‌ ஓடா நிலத்து. 

பொருள்‌ : வலிமையான சக்கரங்களைக்‌ கொண்ட பெரியதேர்‌ கடலில்‌ ஓட இயலாது. 
கடலில்‌ ஓடும்‌ கப்பல்‌ தரையில்‌ ஓட இயலாது. அவரவர்‌ தமக்குரிய 
இடங்களிலேயே சிறப்பாகச்‌ செயல்பட முடியும்‌. 

அணி  : பிறிது மொழிதல்‌ அணி. 


44 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 44 இ 


03-01-2020 192422 | | 


நூல்‌ வெளி 
பெருநாவலர்‌, முதற்பாவலர்‌, நாயனார்‌ முதலிய பல சிறப்புப்‌ 
பெயர்களால்‌ குறிக்கப்படும்‌ திருவள்ளுவர்‌ இரண்டாயிரம்‌ 
ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்‌ என்பர்‌. 


திருக்குறள்‌ உலகின்‌ பல்வேறு மொழிகளில்‌ மொழிபெயர்க்கப்பட்ட 
சிறந்த நூல்‌ ஆகும்‌. இந்நூல்‌ அறம்‌, பொருள்‌, இன்பம்‌ என்னும்‌ 
முப்பால்‌ பகுப்புக்‌ கொண்டது. அறத்துப்பால்‌ பாயிரவியல்‌, இல்லறவியல்‌, 
துறவறவியல்‌, ஊழியல்‌ என்னும்‌ நான்கு இயல்களைக்‌ கொண்டது. 
பொருட்பால்‌ அரசியல்‌, அமைச்சியல்‌ , ஒழிபியல்‌ என்னும்‌ மூன்று இயல்களைக்‌ கொண்டது. 
இன்பத்துப்பால்‌ களவியல்‌, கற்பியல்‌ என்னும்‌ இரண்டு இயல்களைக்‌ கொண்டது. 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 
1. புகழாலும்‌ பழியாலும்‌ அறியப்படுவது _____ 


௮) அடக்கமுடைமை ஆ) நாணுடைமை 
இ) நடுவுநிலைமை ஈ) பொருளுடைமை 
இ 2. பயனில்லாத களர்நிலத்திற்கு ஒப்பானவர்கள்‌ _____ ஓ 
௮) வலிமையற்றவர்‌ ஆ) கல்லாதவர்‌ 
இ) ஒழுக்கமற்றவர்‌ ஈ) அன்பில்லாதவர்‌ 


3. வல்லுருவம்‌ என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது _____ 


௮) வல்‌ 4 உருவம்‌ ஆ) வன்மை + உருவம்‌ 


இ) வல்ல 4 உருவம்‌ ஈ) வல்லு * உருவம்‌ 


4. நெடுமை- தேர்‌ என்பதனைச்‌ சேர்தெழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ 


௮) நெடுதேர்‌ ஆ) நெடுத்தேர்‌ இ) நெடுந்தேர்‌ ஈ) நெடுமைதேர்‌ 
5. வருமுன்னர்‌ எனத்‌ தொடங்கும்‌ குறளில்‌ பயின்று வந்துள்ள அணி 


௮) எடுத்துக்காட்டு உவமை அணி ஆ) தற்குறிப்பேற்ற அணி 
இ) உவமை அணி ஈ) உருவக அணி 
குறுவினா 


1. சான்றோர்க்கு அழகாவது எது? 

2. பழியின்றி வாழும்‌ வழியாகத்‌ திருக்குறள்‌ கூறுவது யாது? 

3. புலித்‌ தோல்‌ போர்த்திய பசு என்னும்‌ உவமையால்‌ திருக்குறள்‌ விளக்கும்‌ கருத்து 
யாது? 


45 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 45 இ 03-01-2020 192423 | | 


சாட்ட ஓ 


திருக்குறளைச்‌ சீர்பிரித்து எழுதுக. 


1. தக்கார்‌ தகவிலரெ ன்பது அவரவர்‌ எச்சத்தால்‌ காணப்படும்‌. 


2. தொடங்கற்க எவ்வினையு மெள்ளற்க முற்று மிடங்கண்ட பின்‌ அல்லது. 


கோடிட்ட இடத்தை நிரப்புக. 


1. வலியில்‌ நிலைமையான்‌ வல்லுருவம்‌ 


புலியின்தோல்‌ ______ மேய்ந்‌ தற்று 
2. விலங்கொடு _____ அனையர்‌ ______ 
கற்றாரோடு ஏனை யவர்‌. 
சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. 


யாழ்கோடு அன்ன கொளல்‌ கணைகொடிது 
வினைபடு பாலால்‌ செவ்விதுஆங்கு. 


படங்களுக்குப்‌ பொருத்தமான திருக்குறள்களை எழுதுக. 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 46 இ 


03-01-2020 193435 | | 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ இ 


உடலின்‌ சிறப்பையும்‌ உடல்‌ ஓம்பும்‌ முறைகளையும்‌ இலக்கியங்கள்‌ வழி அறிதல்‌ 


> தமிழர்‌ மருத்துவத்தின்‌ தொன்மையையும்‌ சிறப்பையும்‌ அறிந்து பெருமிதம்‌ 
கொள்ளுதல்‌ 


* மூளையின்‌ செயல்பாடுகள்‌ பற்றிய புதுமையான செய்திகளை அறிந்து மகிழ்தல்‌ 


>  எச்சச்சொற்களின்‌ வகைகளை அறிந்து பயன்படுத்துதல்‌ 


47 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 47 இ 03-01-2020 193435 | | 


கவிதைப்பேழை [1] 
நோயும்‌ மருந்தும்‌ 


நுழையும்முன்‌ 


சொல்லும்‌ பொருளும்‌ 


தீர்வன - நீங்குபவை திறத்தன - தன்மையுடையன 

உவசமம்‌ - அடங்கி இருத்தல்‌ கூற்றவா - பிரிவுகளாக 

நிழல்‌இகழும்‌ - ஒளிபொருந்திய பூணாய்‌ - அணிகலன்களைஅணிந்தவளே 
பேர்தற்கு - அதற்றுவதற்கு பிணி - துன்பம்‌ 

திரியோகமருந்து - மூன்று யோகமருந்து ஓர்தல்‌ - நல்லறிவு 

தெளிவு - நற்காட்சி பிறவார்‌ - பிறக்கமாட்டார்‌ 


பாடலின்‌ பொருள்‌ 


ஒளிபொருந்திய அணிகலன்களை அணிந்த பெண்ணே! நோயின்‌ தன்மைபற்றி 
யார்‌ வினவினாலும்‌ அது மூன்று வகைப்படும்‌ என அறிவாயாக. மருந்தினால்‌ நீங்கும்‌ 
நோய்கள்‌ ஒருவகை. எதனாலும்‌ தீராத தன்மையுடைய நோய்கள்‌ மற்றொரு வகை. அடங்கி 
இருப்பனபோல வெளித்தோற்றத்தில்‌ தெரிந்தாலும்‌ முற்றிலும்‌ தீராமல்‌ உள்ளுக்குள்‌ இருந்து 
துன்பம்‌ தருவன இன்னொரு வகை. 


48 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 48 இ 03-01-2020 19:34:34 | | 


ண்‌ |] ட HO று 


அகற்றுவதற்கு அரியவை பிறவித்துன்பங்கள்‌ ஆகும்‌. இவற்றைத்‌ தீர்க்கும்‌ மருந்துகள்‌ 
மூன்று. நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம்‌ என்பவையே அம்மருந்துகள்‌. இவற்றை 
ஏற்றோர்‌ பிறவித்துன்பத்திலிருந்து நீங்கி உயரிய இன்பத்தை அடைவர்‌. 


நூல்‌ வெளி 


நீலகேசி ஐஞ்சிறுகாப்பியங்களுள்‌ ஒன்று. இந்நூல்‌ சமணசமயக்‌ கருத்துகளை 
வாதங்களின்‌ அடிப்படையில்‌ விளக்குகிறது. கடவுள்‌ வாழ்த்து நீங்கலாகப்‌ பத்துச்‌ 


ண சருக்கங்களைக்‌ கொண்டது. சமயத்‌ தத்துவங்களை விவாதிக்கும்‌ தருக்க 
நூலான இதன்‌ ஆசிரியர்‌ பெயர்‌ அறியப்படவில்லை. நீலகேசிக்‌ காப்பியத்தின்‌ தருமவுரைச்‌ 
சருக்கத்திலிருந்து இரண்டு பாடல்கள்‌ இங்குத்‌ தரப்பட்டுள்ளன. 


90 © © ஓ 
இடு கற்பவை கற்றபின்‌ 


ஐம்பெருங்காப்பியங்கள்‌, ஐஞ்சிறுகாப்பியங்கள்‌ ஆகியவற்றின்‌ பெயர்களைத்‌ 
தொகுத்து எழுதுக. 


ய்‌ 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. உடல்நலம்‌ என்பது இல்லாமல்‌ வாழ்தல்‌ ஆகும்‌. 


௮) அணி ஆ) பணி இ) பிணி ஈ) மணி 


2. நீலகேசி கூறும்‌ நோயின்‌ வகைகள்‌ 


௮) இரண்டு ஆ) மூன்று இ) நான்கு ஈ) ஐந்து 

3. இவையுண்டார்‌ என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது _ 
௮) இ-யுண்டார்‌ ஆ) இவ்‌ + உண்டார்‌ 
இ) இவை - உண்டார்‌ ஈ) இவை - யுண்டார்‌ 


4. தாம்‌ * இனி என்பதனைச்‌ சேர்த்தெழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ _______ 
௮) தாம்‌இனி ஆ) தூம்மினி இ)தாமினி ஈ) தாமனி 

குறுவினா 

1. நோயின்‌ மூன்று வகைகள்‌ யாவை? 

2. நீலகேசியில்‌ பிறவித்துன்பத்தைத்‌ தீர்க்கும்‌ மருந்துகளாகக்‌ கூறப்படுவன யாவை? 
சிறுவினா 

நோயின்‌ வகைகள்‌, அவற்றைத்‌ தீர்க்கும்‌ வழிகள்‌ பற்றி நீலகேசி கூறுவன யாவை? 
சிந்தனை வினா 


துன்பமின்றி வாழ நாம்‌ கைக்கொள்ளவேண்டிய நற்பண்புகள்‌ யாவை? 


49 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 49 இ 03-01-2020 193424 | | 


நுழையும்முன்‌ 


கவிதைப்பேழை [1 


வருமுன்‌ காப்போம்‌ 


பப 
HIEYBN 


'நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்‌' என்பது பழமொழி. 
நோய்‌ வந்தபின்‌ தீர்க்க முயல்வதை விட வருமுன்‌ காப்பதே 


அறிவுடைமை. 


நல்ல உணவு, உடல்தூய்மை, உடற்பயிற்சி 
ஆகியவையே நல்ல உடல்‌ நலத்திற்கு அடிப்படை. இவற்றை 


விளக்கும்‌ பாடல்‌ ஒன்றை அறிவோம்‌. 


*உடலவின்‌ உறுதி உடையவரே 


உலகில்‌ இன்பம்‌ உடையனராம்‌; 


இடமும்‌ பொருளும்‌ நோயாளிக்கு 
இனிய வாழ்வு தந்திடுமோ? 


சுத்தம்‌ உள்ள இடமெங்கும்‌ 
சுகமும்‌ உண்டு நீயதனை 

நித்தம்‌ நித்தம்‌ பேணுவையேல்‌ 
நீண்ட ஆயுள்‌ பெறுவாயே! 


காலை மாலை உலாவிநிதம்‌ 
காற்று வாங்கி வருவோரின்‌ 

காலைக்‌ தொட்டுக்‌ கும்பிட்டுக்‌ 
காலன்‌ ஓடிப்‌ போவானே! * 


கூழை யேநீ குடித்தாலும்‌ 
குளித்த பிறகு குடியப்பா 
ஏழை யேநீ ஆனாலும்‌, 
இரவில்‌ நன்றாய்‌ உறங்கப்பா! 


மட்டுக்‌ குணவை உண்ணாமல்‌ 
வாரி வாரித்‌ தின்பாயேல்‌ 

திட்டு முட்டுப்‌ பட்டிடுவாய்‌! 
தினமும்‌ பாயில்‌ விழுந்திடுவாய்‌! 


தூய காற்றும்‌ நன்னீரும்‌, 
சுண்டப்‌ பசித்த பின்‌உணவும்‌ 


நோயை ஒட்டி விடும்‌அப்பா! 
நூறு வயதும்‌ தரும்‌அப்பா! 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 50 


அருமை உடலின்‌ நலமைல்லாம்‌ 
அடையும்‌ வழிகள்‌ அறிவாயே! 

வருமுன்‌ நோயைக்‌ காப்பாயே! 
வையம்‌ புகழ வாழ்வாயே! 


-கவிமணி தேசிக விநாயகனார்‌ 


03-01-2020 193424 | | 


சொல்லும்‌ பொருளும்‌ 


நித்தம்‌ நித்தம்‌ - நாள்தோறும்‌ வையம்‌ - உலகம்‌ 
மட்டு - அளவு பேணுவையேல்‌ - பாதுகாத்தால்‌ 
சுண்ட - நன்கு திட்டுமுட்டு - தடுமாற்றம்‌ 


பாடலின்‌ பொருள்‌ 


உடலில்‌ உறுதி கொண்டவரே, உலகில்‌ மகிழ்ச்சி உடையவராவார்‌. உடல்‌ உறுதியற்ற 
நோயாளர்க்கு வாழும்‌ இடமும்‌ செல்வமும்‌ இனிய வாழ்வு தாரா. சுத்தம்‌ நிறைந்துள்ள 
எல்லா இடங்களிலும்‌ சுகம்‌ உண்டு. நாள்தோறும்‌ நீங்கள்‌ தூய்மையைப்‌ போற்றிப்‌ 
பாதுகாத்தால்‌ நீடித்த வாழ்நாளைப்‌ பெறலாம்‌. 


காலையும்‌ மாலையும்‌ நடைப்பயிற்சி மேற்கொண்டு, நல்லகாற்றைச்‌ சுவாசித்து 
வருவோரை நோய்‌ அணுகாது. அவர்‌ உயிரைக்‌ கவர எமனும்‌ அணுகமாட்டான்‌. எனவே, 
நீங்கள்‌ கூழைக்‌ குடித்தாலும்‌ குளித்தபிறகே குடித்தல்‌ வேண்டும்‌! நீங்கள்‌ வறுமையில்‌ 
வாழ்ந்தாலும்‌ இரவில்‌ நன்றாக உறங்குதல்‌ வேண்டும்‌. 


அளவாக உண்ணாமல்‌ அதிகமாக உண்டால்‌ செரிமானம்‌ தடுமாறி நாள்தோறும்‌ 
நோய்வாய்ப்பட்டுப்‌ பாயில்‌ விழுவீர்கள்‌. தூய்மையான காற்றும்‌ நல்ல குடிநீரும்‌ நன்கு பசித்த 
பிறகு உண்பதும்‌ நம்மை நோய்‌ அணுகாமல்‌ காப்பாற்றும்‌! நூறாண்டு வாழ வைக்கும்‌. அரிய 
நம்‌ உடல்‌ நலமோடு இருப்பதற்கான வழிகள்‌ இவை என்பதை அறிவீர்களாக! ஆகவே நோய்‌ 
வருமுன்‌ காப்போம்‌! உலகம்‌ புகழ வாழ்வோம்‌!. 


நூல்‌ வெளி 
கவிமணி எனப்‌ போற்றப்படும்‌ தேசிக விநாயகனார்‌, குமரி 
மாவட்டம்‌ தேரூரில்‌ பிறந்தவர்‌; முப்பத்தாறு ஆண்டுகள்‌ 
ஆசிரியராகப்‌ பணியாற்றியவர்‌. இவர்‌, ஆசியஜோதி, 
மருமக்கள்‌ வழி மான்மியம்‌, கதர்‌ பிறந்த கதை உள்ளிட்ட பல கவிதை 


நூல்களையும்‌ உமர்கய்யாம்‌ பாடல்கள்‌ என்னும்‌ மொழிபெயர்ப்பு 
நூலையும்‌ படைத்துள்ளார்‌. 


| 


மலரும்‌ மாலையும்‌ என்னும்‌ நூலிலிருந்து ஒரு பாடல்‌ இங்குத்‌ தரப்பட்டுள்ளது. 


80 ப்‌ © © 
i தழு கற்பவை கற்றபின்‌ 


1. தன்‌ சுத்தம்‌' என்னும்‌ தலைப்பில்‌ படத்தொகுப்பு ஒன்று உருவாக்குக. 


2. சுகாதாரம்‌ பற்றிய பழமொழிகளைத்‌ தொகுத்து எழுதுக. 


(எ.தா.) சுத்தம்‌ சோறு போடும்‌. 


51 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 51 இ 03-01-2020 193424 | | 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. காந்தியடிகள்‌ ____._ போற்ற வாழ்ந்தார்‌. 

அ) நிலம்‌ ஆ) வையம்‌ இ) களம்‌ ஈ) வானம்‌ 
2. 'நலமெல்லாம்‌' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது __ 
௮) நலம்‌ - எல்லாம்‌ அ) நலன்‌ - எல்லாம்‌ 


இ) நலம்‌ 4“ எலாம்‌ ஈ) நலன்‌ 4 எலாம்‌ 


3. இடம்‌ + எங்கும்‌ என்பதனைச்‌ சேர்த்தெழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌_____ 


௮) இடவெங்கும்‌ ஆ) இடம்‌ எங்கும்‌ 

இ) இடமெங்கும்‌ ஈ) இடம்மெங்கும்‌ 
வருமுன்காப்போம்‌ - இப்பாடலில்‌ இடம்பெற்றுள்ள மோனை, எதுகை, இயைபுச்‌ சொற்களை 
எடுத்து எழுதுக. 


மோனை 


குறுவினா 

1. நம்மை நோய்‌ அணுகாமல்‌ காப்பவை எவை? 

2. அதிகமாக உண்பதால்‌ ஏற்படும்‌ தீமைகளாகக்‌ கவிமணி குறிப்பிடுவன யாவை? 
சிறுவினா 

உடல்‌ நலத்துடன்‌ வாழக்‌ கவிமணி கூறும்‌ கருத்துகளைத்‌ தொகுத்து எழுதுக. 


சிந்தனை வினா 


நோய்‌ வராமல்‌ தடுக்கும்‌ வழிமுறைகளாக நீங்கள்‌ கருதுவன யாவை? 


52 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 52 இ 03-01-2020 19:34:34 | | 


உரைநடை உலகம்‌ [1] 


தமிழர்‌ மருத்துவம்‌ 


(நேர்காணல்‌) ப்ட்‌ 
அம்ரா 


மருந்தென வேண்டாவாம்‌ யாக்கைக்கு அருந்தியது 
அற்றது போற்றி உணின்‌ (குறள்‌ 942) 
நுழையும்முன்‌ என்றார்‌ திருவள்ளுவர்‌. அருந்தும்‌ உணவே அருமருந்தென 
அறிந்தவர்‌ நம்‌ தமிழ்‌ மக்கள்‌. தமிழ்மக்கள்‌ உடற்கூறுகள்‌ 
பற்றிய அறிவிலும்‌, மருத்துவம்‌ பற்றிய புரிதலிலும்‌ சிறந்து 
விளங்கினர்‌; உலகில்‌ பல்வேறு மருத்துவ முறைகள்‌ இருந்தாலும்‌ 
தமக்கென மரபுசார்ந்த மருத்துவ முறைகளை உருவாக்கிப்‌ பின்பற்றி வந்தனர்‌. 
அத்தகைய தமிழர்‌ மருத்துவ முறைகள்‌ பற்றிய செய்திகளைச்‌ சித்த மருத்துவர்‌ 
கு. சிவராமன்‌ அவர்களிடம்‌ உரையாடி அறிவோம்‌. 


மாணவர்‌ சிலர்‌, மருத்துவர்‌ கு. சிவராமன்‌ அவர்களைச்‌ சந்திக்கின்றனர்‌. 


மாணவர்‌: வணக்கம்‌ ஐயா. 


வணக்கம்‌. வாருங்கள்‌ குழந்தைகளே! 


இலக்கியா: எங்கள்‌ பள்ளி ஆண்டூமலரில்‌ தமிழர்‌ மருத்துவம்‌ பற்றிய கட்டுரை ஒன்றை 
வெளியிட விரும்புகிறோம்‌. அதற்காகத்‌ தங்களை நேர்காணல்‌ செய்ய வந்துள்ளோம்‌. 


நல்ல முயற்சி. எனக்குத்‌ தெரிந்த விவரங்களை விரிவாகக்‌ கூறுகிறேன்‌. கேளுங்கள்‌! 


இலக்கியா: மனிதர்கள்‌ மருத்துவத்தைப்‌ பற்றி எப்போது அறிந்துகொண்டார்கள்‌ ஐயா? 


தொடக்க காலத்தில்‌ மனிதனுக்கு நோய்‌ வந்தபோது இயற்கையாக வளர்ந்த 
தாவரங்களைக்‌ கொண்டும்‌ அவனுக்கு அருகில்‌ கிடைத்த பொருள்களைக்‌ கொண்டும்‌ 
நோயைத்‌ தீர்க்க முயன்றிருப்பான்‌. 
தாவரங்களின்‌ வேர்‌, பட்டை, 
இலை, பூ. கனி முதலியவற்றை 
மருந்தாகப்‌ பயன்படுத்தியிருப்பான்‌. 
இவ்வாறுதான்‌ மனிதர்களுக்கும்‌ 
மருத்துவத்திற்குமான தொடர்பு 
தொடங்கியது. 


செழியன்‌: அப்படியானால்‌ 
பழந்தமிழர்களும்‌ மருத்துவத்தை 
அறிந்திருந்திருப்பார்கள்‌ அல்லவா? 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 53 இ 03-01-2020 192424 | | 


ண்‌ |] ட ௭ று 


ஆமாம்‌. பழந்தமிழர்கள்‌ மருத்துவத்தை அறிந்தது மட்டுமன்றி, மருத்துவத்தில்‌ சிறந்தும்‌ 
விளங்கினார்கள்‌ என்பதற்கான குறிப்புகள்‌ பழந்தமிழ்‌ இலக்கியங்களில்‌ கிடைக்கின்றன. 
மூலிகை மருத்துவம்‌, அறுவை மருத்துவம்‌, மருந்தில்லா மருத்துவம்‌ போன்றவற்றையும்‌ 
உடலை வளப்படுத்தி உள்ளத்தைச்‌ சீராக்கும்‌ யோகம்‌ முதலிய கலைகளையும்‌ 
அறிந்திருந்தார்கள்‌. 


மேகலை: சித்த மருத்துவம்‌, ஆயுர்வேதம்‌, இயற்கை மருத்துவம்‌, நாட்டு மருத்துவம்‌ 
என்றெல்லாம்‌ மருத்துவமுறைகள்‌ பல உள்ளன. இவையெல்லாம்‌ ஒன்றா, வெவ்வேறா? 

இவற்றுக்கெல்லாம்‌ அடிப்படை ஒன்றுதான்‌. தமிழரது நிலம்‌, நிறைந்த பண்பாடுகளும்‌ 
தத்துவங்களும்‌ அடங்கியது. நோய்கள்‌ எல்லாம்‌ பேய்‌, பிசாசுகளால்‌ வருகின்றன; பாவ, 
புண்ணியத்தால்‌ வருகின்றன என்று உலகத்தின்‌ பல பகுதிகளில்‌ சொல்லிக்கொண்டிருந்த 
காலத்தில்‌, தமிழர்‌ தத்துவங்களான சாங்கியம்‌, ஆசீவகம்‌ போன்றவை உடலுக்கும்‌ 
பிரபஞ்சத்துக்கும்‌ உள்ள ஒற்றுமையைக்‌ கண்டறிந்து, உடலில்‌ ஐம்பூதங்களினால்‌ 
ஏற்படும்‌ மாற்றங்களை விளக்கின. நோயை இயற்கையில்‌ கிடைக்கும்‌ பொருள்கள்‌, 
அப்பொருள்களின்‌ தன்மை, சுவை இவற்றைக்கொண்டே குணப்படுத்த முடியும்‌ என்ற 
உண்மையை மிகத்தெளிவாக விளக்கினர்‌. தமிழர்‌ மருத்துவம்‌ பண்பாட்டுக்கூறாக 
ஆகும்போது நாட்டு வைத்தியமாகவும்‌ பாட்டி வைத்தியமாகவும்‌ மரபுசார்ந்த சித்த 
வைத்தியமாகவும்‌ உணவு சார்ந்த மருத்துவமாகவும்‌, பண்பாடு சார்ந்த மருத்துவமாகவும்‌ 
விரிந்திருக்கிறது. 


பாரி: உயர்வாக இருந்த தமிழர்‌ மருத்துவமுறை பிறகு பின்தங்கிப்‌ போனதற்குக்‌ காரணம்‌ 
என்ன? 

நிறைய காரணங்களைச்‌ சொல்லலாம்‌. நம்மீது நிகழ்ந்த படையெடுப்புகள்‌ தாக்கத்தை 
ஏற்படுத்தின. தமிழர்‌ மருத்துவம்‌ அவரவர்‌ வாழ்வியலுடனும்‌ தத்துவங்களுடனும்‌ 
பிணைந்துதான்‌ வந்துகொண்டிருந்தது. சமண, பெளத்தர்‌ காலத்தில்‌ அந்தந்த மதங்களின்‌ 
கூறுகள்‌ நம்‌ மருத்துவத்தில்‌ இருந்தன. பிறகு சைவம்‌ ஓங்கிய போது சைவ சித்தாந்தத்தின்‌ 
கூறுகள்‌ கலந்தன. இறுதியில்‌ ஆங்கிலேயர்கள்‌ வந்தனர்‌. அவர்களுடைய நவீன 
அறிவியல்‌ பார்வை நம்மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது. சித்தமருத்துவம்‌ என்பது மரபுவழி 
மருத்துவமாகவும்‌ நாட்டு மருத்துவமாகவும்‌ சுருங்கியது. இறுதியில்‌ கிராமம்‌ சார்ந்த 
மருத்துவமாக மாறிப்போனது. நவீன மருத்துவத்தில்‌, துரிதமாகச்‌ சிலநோய்களுக்குக்‌ 
கிடைத்த தீர்வுகள்‌ பெரும்‌ வரவேற்பைப்‌ பெற்றன. 


மேகலை: தமிழர்‌ மருத்துவம்‌ இப்பொழுது மீண்டும்‌ மறுமலர்ச்சி அடைந்து வருவதாகத்‌ 
தோன்றுகிறதே? 

ஆமாம்‌. பல ஆண்டுகளுக்குப்‌ பின்னால்தான்‌ மரபுசார்ந்த மருத்துவம்‌ மிகப்பெரிய 
அனுபவத்தின்‌ நீட்சி என்பதும்‌ மிகப்பெரிய பட்டறிவில்‌ ஒரு பெரிய அறிவியல்‌ கண்டிப்பாக 
ஒளிந்திருக்கும்‌ என்பதும்‌ புரியத்‌ தொடங்கின. குறிப்பாகச்‌ சர்க்கரை, இரத்தக்கொதிப்பு, 
புற்று, மாரடைப்பு முதலிய வாழ்வியல்‌ நோய்கள்‌ பெருகிய நிலையைச்‌ சொல்லலாம்‌. 
இவற்றைத்‌ தீர்க்க வெறும்‌ இரசாயன மருந்துகள்‌ போதா. கூடவே உணவு, வாழ்வியல்‌, 
உடற்பயிற்சி, யோகம்‌ இவையும்‌ கூட்டாக மேற்கொள்ளப்பட வேண்டும்‌. தொடர்‌ 
சிகிச்சைக்குப்‌ பிறகு பக்கவிளைவுகள்‌ இல்லா மருந்துகளின்‌ தேவை அவசியமாயிற்று. அதன்‌ 
பிறகுதான்‌ எல்லா நாடுகளிலும்‌ இருக்கும்‌ மரபுசார்ந்த மருத்துவ முறைகளின்‌ மீது, நவீன 
அறிவியல்‌ பார்வை விழக்‌ தொடங்கியது. அதனால்‌, சித்த மருத்துவத்தின்‌ தொன்மையும்‌ 


54 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 54 இ 03-01-2020 193405 | | 


தமிழர்களின்‌ தொன்மையும்‌ புரிய ஆரம்பித்தன; ஆய்வுகள்‌ மேற்கொள்ளப்பட்டன. 
நாட்பட்ட நோய்களுக்கு மட்டுமல்லாது, புதிய தொற்றுநோய்‌ மாதிரியான சவால்களுக்கும்‌ 
இது சிறந்த மாற்றாக இருப்பது தெரிய வந்தது. இன்றைக்குப்‌ பெருவாரியாக இது 
மீண்டெழுந்து வந்துகொண்டிருக்கிறது. 


இலக்கியா: சித்த மருத்துவத்தில்‌ தாவரங்களில்‌ இருந்து மட்டுமே மருந்து 
தயாரிக்கப்படூகிறதா? 

வேர்பாரு; தழைபாரு மிஞ்சினக்கால்‌ பற்பசெந்தூரம்‌ பாரே என்றனர்‌ சித்தர்கள்‌. வேர்‌, 
தழை ஆகியவற்றால்‌ குணம்‌ அடையாதபோது சில நாட்பட்ட நோய்களுக்கு, தாவரங்கள்‌ 
மட்டும்‌ அல்லாமல்‌ உலோகங்களையும்‌ பாஷாணங்களையும்‌ சித்த மருந்துகளாக நம்‌ 
முன்னோர்கள்‌ பயன்படுத்தியிருக்கிறார்கள்‌. அந்தக்‌ காலத்தில்‌ எப்படி மூலிகைகளை 
மருந்தாகப்‌ பார்த்தார்களோ அப்படியே தாதுப்பொருட்களையும்‌, உலோகத்தையும்‌ 
பார்த்தார்கள்‌. அவற்றை மருந்துகளாக மாற்றும்‌ வல்லமை சித்தமருத்துவத்தில்‌ 
இருந்திருக்கிறது. 


பாரி: எல்லாருடைய உடல்நலனுக்கும்‌, உடல்‌ அமைப்பிற்கும்‌ ஒரே வகையான மருந்து 
ஏற்றதாக இருக்குமா? 

60 கிலோ எடை கொண்ட ஒருவர்‌ நியூசிலாந்தில்‌ இருக்கிறார்‌: இந்தோனேசியாவில்‌ 
இருக்கிறார்‌; இந்தியாவில்‌ இருக்கிறார்‌ என்றால்‌ அவர்கள்‌ அத்தனை பேருக்கும்‌ 
ஒரே அளவு மருந்து கொடுக்க முடியாது. அவர்‌ எந்த வகை மனிதர்‌; எப்படியான 
வாழ்வியலில்‌ இருக்கிறார்‌; என்ன மாதிரியான சமூகச்‌ சிக்கலில்‌ வாழ்கிறார்‌; என்ன 
மாதிரி எண்ணப்போக்கு உடையவர்‌; அவருடைய உணவுமுறை என்ன? அவர்‌ மரபுவழி 
எப்படிப்பட்டது என்றெல்லாம்‌ ஆராய்ந்துதான்‌ சிகிச்சை கொடுக்க வேண்டும்‌. அந்த 
வகையில்‌ தமிழர்‌ மருத்துவம்‌ தனித்துவம்‌ மிக்கது. 


இலக்கியா : மருத்துவத்தில்‌ பக்கவிளைவுகள்‌ பற்றிக்‌ கூறுங்கள்‌ ஐயா. 

ஒரு மருந்தை எடுத்துக்கொண்டால்‌ அதற்கு விளைவும்‌ இருக்கும்‌ பக்கவிளைவும்‌ 
இருக்கும்‌. ஆனால்‌, தமிழர்‌ மருத்துவத்தில்‌ பக்க விளைவுகள்‌ இல்லை. அதற்குக்‌ 
காரணம்‌ மருந்து என்பதே உணவின்‌ நீட்சியாக இருக்கிறது. ஒரு கவளம்‌ சோற்றை உடல்‌ 
எப்படி எடுத்துக்கொள்கிறதோ, அப்படியேதான்‌ சித்த மருத்துவத்தின்‌ இலேகியத்தையும்‌, 
சூரணத்தையும்‌ உடல்‌ எடுத்துக்கொள்ளும்‌. அதனால்‌, உணவு எப்படிப்‌ பக்க 
விளைவுகளைத்‌ தருவதில்லையோ அதே போலச்‌ சித்த மருந்துகளும்‌ பக்கவிளைவுகளை 
ஏற்படுத்துவதில்லை. இருந்தபோதிலும்‌ சித்த மருத்துவத்தின்‌ மீது தற்போது நடக்கும்‌ 
பல அறிவியல்‌ ஆய்வுகள்‌ மூலம்‌ அவற்றைத்‌ தர நிர்ணயம்‌ செய்து யாருக்கு எந்த மருந்து, 
எந்த அளவில்‌, எந்தத்‌ துணை மருந்துடன்‌ கொடுத்தால்‌ பக்க விளைவு இருக்காது என்று 
பட்டியலிட்டுள்ளனர்‌. 


செழியன்‌: தமிழர்‌ மருத்துவத்தின்‌ சிறப்பு என்று எதைச்‌ சொல்வீர்கள்‌? 


தனித்துவமான பார்வை இதன்‌ முதல்‌ சிறப்பு, இரண்டாவது, சூழலுக்கு இசைந்த 
மருத்துவம்‌ இது. இந்த மருத்துவத்தின்‌ பயன்பாடோ, மூலக்கூறுகளோ, மருந்துகளோ 
சுற்றுச்சூழலைச்‌ சிதைக்காது. மிக முக்கியமான சிறப்பு என்னவென்றால்‌, நோய்க்கான 
சிகிச்சையை மட்டும்‌ சொல்லாமல்‌, நோய்‌ மீண்டும்‌ வராமலிருப்பதற்கான வாழ்வியலையும்‌ 


55 


ண்‌ |] ட ௭ று 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 55 இ 03-01-2020 193405 | | 


சொல்கிறது. அதாவது, நோய்நாடி நோய்‌ முதல்நாடி என்ற திருக்குறளின்படி நோயை 
மட்டுமன்றி, அதன்‌ காரணிகளையும்‌ கண்டறிந்து ஒருவரை நோயில்லாத மனிதராக்குகிறது. 


இலக்கியா: இன்றைக்கு நோய்கள்‌ பெருகியிருக்கக்‌ காரணம்‌ என்ன ஐயா? 
மனிதன்‌ இயற்கையை விட்டு விலகி 


வந்ததுதான்‌ முதன்மைக்‌ காரணம்‌. 
மாறிப்போன உணவு, மாசு நிறைந்த 
சுற்றுச்சூழல்‌, மன அழுத்தம்‌ இவை 
மூன்றும்‌ குறிப்பிடத்தக்க காரணங்கள்‌. 
சுற்றுச்சூழல்‌ மாசு மற்றொரு காரணம்‌. 
தன்‌ உணவுக்காக வேறு எதைப்பற்றியும்‌ 
தவலைகொள்ளாமல்‌, நிலத்தை 
உரங்களாலும்‌, பூச்சிக்கொல்லிகளாலும்‌ 
நச்சுப்படுத்தலாம்‌ என்ற அலட்சியமான ச்ட்‌ விசி, பசன்கிப டட; 2 
எண்ணமும்‌ மனஅழுத்தமும்‌ எது கேளிக்கை, எது குதூகலம்‌, எது படிப்பு, எது ரன்‌ 
என்ற புரிதல்‌ இல்லாமையும்‌ கூடுதல்‌ காரணங்கள்‌ ஆகும்‌. நம்முடைய வாழ்வியலைச்‌ 
செம்மைப்படுத்துவதற்காக நாம்‌ அறிவியல்‌ அறிவை, மேம்பட்ட அறிவை வளர்த்தோம்‌. 
ஆனால்‌, நுண்ணறிவைத்‌ தொலைத்துவிட்டோம்‌. இயற்கையோடு இயைந்து வாழலாம்‌ 
என்கிற அறிவை நாம்‌ மறந்துவிட்டோம்‌. இவையே, இன்றைக்குப்‌ பல நோய்கள்‌ பெருக மிக 
முக்கியமான காரணம்‌ ஆகும்‌. 


மேகலை: உடல்‌ எடைக்கும்‌ உடல்‌ நலத்திற்கும்‌ தொடர்பு உண்டா ஐயா? 


மரபு சார்ந்து ஒருவர்‌ உடல்‌ எடை அதிகமாக இருக்கிறது. ஆனால்‌, அவருக்குத்‌ 
தற்போது எந்த நோயும்‌ இல்லாமல்‌, நலமாக இருக்கிறார்‌ என்றால்‌ அவர்‌ உடல்‌ எடையைக்‌ 
குறைக்கவேண்டிய அவசியம்‌ இல்லை. ஆனால்‌, எடை அதிகரிப்பால்‌ சர்க்கரைநோய்‌, 
இரத்தக்கொதிப்பு வர வாய்ப்புள்ளது என்றால்‌, அவர்‌ குறைத்துத்தான்‌ ஆக வேண்டும்‌. 
அழகுக்காக மட்டும்‌ உடல்‌ எடையைக்‌ குறைப்பதும்‌ மிகவும்‌ மெலிவதும்‌ நல்லவையல்ல. 


பாரி: உணவைக்‌ குறைப்பதுதான்‌ எடையைக்‌ குறைக்கும்‌ வழியா ஐயா? 
இன்றைக்குப்‌ பல உணவுக்‌ கட்டுப்பாட்டு 
முறைக்‌. ன; எவ்வம்‌ லில்‌ 
முயற்சிகள்தாம்‌. ஆனால்‌, அவற்றைப்‌ 
பின்பற்றுவதற்கு நம்‌ உடல்‌ ஏற்றதாக 
இருக்கிறதா என்பதைக்‌ குடும்ப மருத்துவரிடம்‌ 
கேட்டு முடிவெடுக்க வேண்டும்‌. ஏனென்றால்‌, 


நடைமுறையில்‌ உள்ள மருத்துவ 
முறைகளுள்‌ சில 


- சித்த மருத்துவம்‌ இன்றைக்குப்‌ பலரும்‌ இணையத்தைப்‌ பார்த்து 
அம்முறைகளுக்குச்‌ செல்கிறார்கள்‌. சிலருக்கு 
உ ஆயுர்வேத மருத்துவம்‌ அவை கேடு விளைவிக்கக்கூடும்‌. ஒரே 


அடியாக எடையைக்‌ குறைப்பது சரியன்று. 
ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிகளில்‌ ஒன்று, 
ஒன்றரை ஆண்டுகளில்‌ எடையைக்‌ கட்டுக்குள்‌ 
கொண்டுவர முயற்சிக்க வேண்டும்‌. அவசர 


உ யுனானி மருத்துவம்‌ 


உ அலோபதி மருத்துவம்‌ 


56 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 56 இ 03-01-2020 193405 | | 


யுகம்‌ என்றாலும்‌ உணவு உண்பதில்‌, 
சில ஒழுக்கங்களைக்‌ கடைப்பிடித்தாக 
வேண்டும்‌. உணவுக்காகச்‌ 
சமையலறையில்‌ செலவிடும்‌ 
நேரத்தை, நல்வாழ்விற்காகச்‌ 
செலவிடும்‌ நேரம்‌ என நினைக்க 
வேண்டும்‌. 


பாரி: உடல்‌ நலத்துக்காக உடலுக்கு, 
நாள்தோறும்‌ என்ன செய்ய 
வேண்டும்‌? 

தினமும்‌ நாற்பத்தைந்து 
நிமிடத்தில்‌ மூன்று கி.மீ. 
நடைப்பயணம்‌, பதினைந்து நிமிடம்‌ 
யோகா, தியானம்‌, மூச்சுப்பயிற்சி, 
ஏழு மணிநேர தூக்கம்‌, மூன்று 
லிட்டர்‌ தண்ணீர்‌ அருந்துதல்‌ ஆகியன அவசியம்‌. எங்கோ விளையும்‌ ஆப்பிளைச்‌ 
சாப்பிடுவதை விட, நமது ஊரில்‌ விளையும்‌ கொய்யா, இலந்தை, நாவல்‌, பப்பாளி, நெல்லி, 
வாழைப்பழங்கள்‌ ஆகியவற்றைக்‌ காலை உணவுக்கு முன்பு சாப்பிடலாம்‌. 


சிறுதானியங்கள்‌ 


செழியன்‌ : பல வகை மருத்துவ முறைகள்‌ இருக்கின்றனவே, அவை இணைந்து 
செயல்பட முடியுமா? 


உலகத்தின்‌ அத்தனை மரபுசார்ந்த மருத்துவமுறைகளுக்கும்‌ பலமும்‌ இருக்கிறது: 
பலவீனமும்‌ இருக்கிறது. தொற்றுநோய்‌ வராமல்‌ காப்பதிலும்‌, அவசரகாலச்‌ சிகிச்சையிலும்‌, 
மருத்துவ ஆராய்ச்சியிலும்‌ நவீன மருத்துவம்‌ முன்னணியில்‌ உள்ளது. மரபுசார்ந்த மருந்து 
வேலை செய்யும்‌ விதத்தைப்‌ புரிந்துகொள்வதற்கு நவீன அறிவியல்‌ பயன்படுகிறது. எனவே, 
எல்லா மருத்துவ முறைகளும்‌ கைகோக்க வேண்டும்‌. 


இலக்கியா : பள்ளிக்‌ குழந்தைகளாகிய எங்களுக்கு நீங்கள்‌ கூறும்‌ அறிவுரைகள்‌ யாவை? 


நோய்‌ வந்த பின்பு மருத்துவமனைக்குச்‌ செல்வதைவிட வருமுன்‌ காக்கும்‌ வாழ்க்கையை 
வாழக்‌ கற்றுக்கொள்ளுங்கள்‌. சரியான உணவு, சரியான உடற்பயிற்சி, சரியான தூக்கம்‌ 
ஆகிய மூன்றும்‌ உங்களை நலமாக வாழவைக்கும்‌. விலை உயர்ந்த உணவுகான்‌ சரியான 
உணவு என்று எண்ணாதீர்கள்‌. எளிமையாகக்‌ கிடைக்கக்கூடிய காய்கறிகள்‌, கீரைகள்‌, 
பழங்கள்‌, சிறுதானியங்களை உணவில்‌ சேர்த்துக்‌ கொள்ளுங்கள்‌. கணினித்திரையிலும்‌ 
கைபேசியிலும்‌ விளையாடுவதைக்‌ தவிர்த்து நாள்தோறும்‌ ஓடியாடி விளையாடுங்கள்‌. 
இரவுத்தூக்கம்‌ மிகவும்‌ இன்றியமையாதது. உரிய நேரத்தில்‌ உறங்கச்‌ செல்லுங்கள்‌; 
அதிகாலையில்‌ விழித்தெழுங்கள்‌. உங்களை எந்த நோயும்‌ அண்டாது. 


மேகலை : மிகவும்‌ பயனுள்ள செய்திகளை இன்று அறிந்துகொண்டோம்‌. மிகவும்‌ நன்றி 
ஐயா. 


மிகவும்‌ மகிழ்ச்சி. சென்று வாருங்கள்‌. 


57 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 57 இ 03-01-2020 193405 | | 


ணா * CEE | ற 


206°, 5 ° ° 
&] இழ கற்பவை கற்றபின்‌ 


1. நீங்கள்‌ மருத்துவரிடம்‌ கேட்க விரும்பும்‌ ஐந்து வினாக்களை எழுதுக. 
2. உங்கள்‌ பகுதிகளில்‌ கிடைக்கும்‌ மூலிகைகளின்‌ மாதிரிகளைத்‌ திரட்டி அவற்றின்‌ 


பயன்களை எழுதிக்‌ காட்சிப்படுத்துக. 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 
1. தொடக்க காலத்தில்‌ மனிதர்கள்‌ மருத்துவத்திற்கு _____ பயன்படுத்தினர்‌. 


௮) தாவரங்களை ஆ) விலங்குகளை இ) உலோகங்களை ஈ) மருந்துகளை 
2. தமிழர்‌ மருத்துவத்தில்‌ மருந்து என்பது _____ நீட்சியாகவே உள்ளது. 
௮) மருந்தின்‌ ஆ) உடற்பயிற்சியின்‌ இ) உணவின்‌ ஈ) வாழ்வின்‌ 


3. உடல்‌ எடை அதிகரிப்பதால்‌ ஏற்படும்‌ நோய்களுள்‌ ஒன்று 


ஓ ௮) தலைவலி ஆ) காய்ச்சல்‌ இ) புற்றுநோய்‌ ஈ) இரத்தக்கொதிப்பு இ 
4. சமையலறையில்‌ செலவிடும்‌ நேரம்‌ _____ செலவிடும்‌ நேரமாகும்‌. 
அ) சுவைக்காக ஆ) சிக்கனத்திற்காக இ) நல்வாழ்வுக்காக ஈ) உணவுக்காக 


குறுவினா 
1. மருத்துவம்‌ எப்போது தொடங்கியது? 
2. நல்வாழ்விற்கு நாம்‌ நூள்தோறும்‌ செய்ய வேண்டியவை யாவை? 
3. தமிழர்‌ மருத்துவத்தில்‌ மருந்துகளாகப்‌ பயன்படுவன யாவை? 
சிறுவினா 
1. நோய்கள்‌ பெருகக்‌ காரணம்‌ என்ன? 
2. பள்ளிக்‌ குழந்தைகளுக்கு மருத்துவர்‌ கூறும்‌ அறிவுரைகள்‌ யாவை? 
நெடுவினா 
தமிழர்‌ மருத்துவத்தின்‌ சிறப்புகளாக மருத்துவர்‌ கூறும்‌ செய்திகளைத்‌ தொகுத்து 
எழுதுக. 
சிந்தனை வினா 


நோயின்றி வாழ நாம்‌ என்னென்ன வழிகளைக்‌ கையாளலாம்‌? 


58 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 58 இ 03-01-2020 19:34:35 | | 


விரிவானம்‌ [1] 


தலைக்குள்‌ ஒர்‌ உலகம்‌ 


ன்‌ roi 
ZIAIAU 


உலகத்திலேயே மிகமிக வியப்பானது மனித மூளை. அதன்‌ 
செயல்பாடுகள்‌ விந்தையானவை மட்டுமல்ல, புதிரானவை. 
மருத்துவ மேதைகளும்‌ அறிவியலாளர்களும்‌ இதனைத்‌ 

நுழையும்முன்‌ ரி தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள்‌. நமது உடல்‌ 
இயக்கத்திற்கும்‌ மன இயக்கத்திற்கும்‌ காரணமான மூளையைப்‌ 
பற்றி அறிந்துகொள்வோம்‌. 


இந்தப்‌ பிரபஞ்சத்திலேயே மிகவும்‌ அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள்‌ 
எதுவென்றால்‌ அது மனித மூளைதான்‌ என்று சொல்கிறார்கள்‌. அதனுள்‌ இருக்கும்‌ 
செல்களின்‌ எண்ணிக்கை ட்ரில்லியன்‌. அவற்றில்‌ நூறு பில்லியன்‌ அதாவது பத்தாயிரம்‌ 
கோடி நியூரான்கள்‌ உள்ளன. இந்த நியூரான்களின்‌ வலைப்பின்னல்தான்‌ புத்திசாலித்தனம்‌, 
படைப்பு உணர்ச்சி, ஞாபகம்‌, தன்னுணர்வு ஆகியன எல்லாம்‌. 


மூளையின்‌ அமைப்பு 


மூளை, முதுகுத்‌ தண்டில்‌ இருந்து முளைக்கிறது. தண்டிலிருந்து மடிப்பு மடிப்பாக 
முட்டைக்கோஸ்‌ இலைகள்‌ வருவது போல அல்லது வெங்காயம்‌ போல உள்ளது. இதை மூன்று 
பாகங்களாக மேம்போக்காகப்‌ பிரிக்கின்றனர்‌. அவை உள்மூளை, நடுமூளை, பின்மூளை. 
முன்மூளையில்‌ மூக்கு, கண்‌ இவற்றின்‌ முடிவுகள்‌ உள்ளன. உடம்பிலுள்ள சிறுமூளைதான்‌ 
நம்‌ உடலின்‌ அசைவுகளையும்‌ உணர்ச்சிகளின்‌ வளர்ச்சியையும்‌ கட்டுப்படுத்துகிறது. 


மூளையின்‌ உணவு 


மூளை ரொம்ப பசி உள்ளது. 
பசி என்றால்‌ சாம்பார்சாதம்‌, 
தயிர்சாதம்‌ போன்ற பசியில்லை. 
உயிர்வளிப்பசி. மூளைக்கு ஒரு 
நிமிடத்திற்கு 800 மி.லி. குருதி 
தேவைப்படுகிறது. மூளை, 
உடம்பின்‌ எடையில்‌ ஐம்பதில்‌ ஒரு 
பங்கே இருந்தாலும்‌ அது குருதி, 
உயிர்வளி ஆகியவற்றின்‌ மொத்தத்‌ 
தேவையில்‌ ஐந்தில்‌ ஒரு பாகத்தை 
அபகரித்துக்‌ கொள்கிறது. 
மூளைக்கு அத்தனை ஆற்றல்‌ 
தேவைதான்‌. தனக்கான ஆற்றலைச்‌ சேகரித்து வைக்க அதற்கு இடமும்‌ இல்லை. அதனால்‌ 
அதற்குக்‌ குருதியோட்டம்‌ எப்போதும்‌ இருந்துகொண்டே இருக்க வேண்டும்‌. 


59 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 59 இ 03-01-2020 193405 | | 


ணா * CEE | ற 


நாம்‌, உடலின்‌ நிறைய பாகங்களை 
நம்‌ விருப்பப்படி செயல்படுத்துகிறோம்‌. தலையின்‌ பகுதியில்‌ நடைபெறும்‌ 
கையை ஆட்டு, பரதநாட்டியம்‌ ஆடு, சில தன்னிச்சையான செயல்களான 
அடி, மூக்கைத்‌ தொடு இவையெல்லாம்‌ வெளிச்சத்திற்கு ஏற்றபடி கண்களைத்‌ 
மேலிடத்திலிருந்து ஆணை வந்து திறப்பது, தலையைத்‌ திருப்பும்போது 
செயல்படும்‌ செய்கைகள்‌. தும்மல்‌, கண்களை நிலைநிறுத்துவது ஆகியவற்றை 
இருமல்‌, சூடான பாத்திரத்தைத்‌ தொட்டால்‌ எல்லாம்‌ மூளையே பார்த்துக்‌ கொள்கிறது. 
உடனே கையை விலக்கிக்‌ கொள்வது ஆனால்‌, ஏப்பம்‌ விடுவது, இருமல்‌, தும்மல்‌, 
இவற்றுக்கெல்லாம்‌ மேலிடத்துக்குத்‌ தகவல்‌ கொட்டாவி, வாந்தி ஆகியவற்றுக்கெல்லாம்‌ 
போய்‌ ஆணை வருவதற்குக்‌ காத்திருக்க மூளைக்குப்‌ பதிலாக முதுகெலும்பு 
முடியாது. ஆகவே, இவையெல்லாம்‌ இருந்தாலே போதும்‌. 
பஞ்சாயத்து, தாலுகா அலுவலகங்களிலேயே 
தீர்மானம்‌ ஆகிவிடுகின்றன. இந்த மாதிரி 
தன்னிச்சையான செயல்களுக்காகத்தான்‌ முதுகுத்தண்டின்‌ குறுக்கு இணைப்புகள்‌ 
இருக்கின்றன. 


மூளையும்‌ உடல்‌ இயக்கமும்‌ டு தரி து தெளிவோம்‌ 


மூளையின்‌ வலதும்‌ இடதும்‌ 


மூளைக்குச்‌ செல்லும்‌ நரம்புகளில்‌ இட - வல மாற்றம்‌ ஒன்று நிகழ்கிறது. அதாவது 
வலப்பக்கச்‌ செய்திகள்‌ மூளையின்‌ இடப்பக்கப்‌ பகுதிக்கும்‌, இடப்பக்கச்‌ செய்திகள்‌ 
இ வலப்பக்கப்‌ பகுதிக்கும்‌ செல்கின்றன. நம்மில்‌ பெரும்பாலானவர்கள்‌ வலதுகைக்காரர்களாக இ 
இருப்பதற்குக்‌ காரணம்‌ நம்‌ மூளையின்‌ இடது பகுதியின்‌ அதிகப்படியான பாதிப்பினால்தான்‌ 
என்று சொல்கிறார்கள்‌. இடது பாதிதான்‌ பேச, எழுக, கணக்கிட, தர்க்கரீதியில்‌ சிந்திக்க 
உதவுகிறது. அறிவாற்றல்‌, பிரச்சனைகளை அலசுதல்‌, சதுரங்கம்‌ போன்ற விளையாட்டுகளில்‌ 
சிறப்பது இவற்றையெல்லாம்‌ இடது பகுதி பார்த்துக்கொள்கிறது. நம்‌ மொழி அறிவு கூட 
இடது பகுதியே. 


இடது பாதி அண்ணன்‌ என்றால்‌, வலது பாதி தம்பி. இந்தப்‌ பாதியால்தான்‌ நாம்‌ 
வடிவங்களை உணர்கிறோம்‌. கவிதை எழுதுவது, படம்‌ போடுவது, நடனம்‌ ஆடுவது, 
நடிப்பது போன்ற கலை தொடர்பானவை எல்லாம்‌ வலது பாதியில்தான்‌. வலது பாதி 
சரியில்லையெனில்‌ வீட்டுக்குப்‌ போக வழி தெரியாமல்‌ திண்டாடுவோம்‌. 


வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவர்கள்‌ நடிகர்கள்‌, பாடகர்கள்‌, நடனக்‌ 
கலைஞர்கள்‌, இசைக்கருவிகளைக்‌ கையாளுபவர்கள்‌ இன்ன பிறர்‌. இடது பகுதி ஆக்கிரமிப்பு 
அதிகம்‌ இருப்பவர்கள்‌ பட்டயக்‌ கணக்கர்கள்‌, கணக்கு ஆசிரியர்கள்‌, இந்திய ஆட்சிப்‌ 
பணிக்குப்‌ படித்தவர்கள்‌ போன்றோர்‌. இடதும்‌ வலதும்‌ சரியான அளவில்‌ கலந்து 
இருப்பவர்களும்‌ உண்டு. 
மூளையும்‌ உணர்வுகளும்‌ 

நம்மில்‌ எத்தனை உணர்ச்சிகள்‌ உள்ளன எனச்‌ சிந்தித்துப்‌ பாருங்கள்‌! கோபம்‌, 
பாசம்‌, அன்பு, வியப்பு, வெறுப்பு என எத்தனை உணர்ச்சிகளை நம்‌ முகம்‌ காட்டுகின்றது. 
மனிகனுக்குத்தான்‌ முகத்தில்‌ உணர்ச்சிகளைக்‌ காட்டும்‌ திறமை அதிகம்‌. கோபம்‌, பயம்‌ 


6௦ 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 60 இ 03-01-2020 193405 | | 


ணா * CEE | ற 


போன்ற ஒன்றிரண்டைத்தான்‌ மிருகங்களால்‌ த த 
ட. மற்றபடி மனிதன்‌ போல்‌ 
நவரசங்களையும்‌ காட்டமுடியாது. 
உணர்ச்சிகளின்‌ பிறப்பிடம்‌ மூளைதான்‌. மறதி என்பது சில நினைவுகள்‌, மற்ற 
மூளை - உடல்‌ இரண்டும்‌ இணைந்து நினைவுகளுடன்‌ குறுக்கிட்டு அவற்றை 
செயல்படுவதால்‌ வெளிப்படுபவைதான்‌ அழிப்பது என்று சிலர்‌ கருதுகின்றனர்‌. 
உணர்ச்சிகள்‌. பொதுவாக நாம்‌ உயிர்‌ வாழத்‌ தேவையான 
செய்திகளை நாம்‌ விரைவில்‌ மறப்பதில்லை. 


மூளையும்‌ நினைவாற்றலும்‌ நம்‌ பெயர்‌, நண்பர்‌, உறவினர்‌, 


நினைவாற்றல்‌, மூளையின்‌ மற்றொரு மேலதிகாரிகளின்‌ பெயர்கள்‌, வீட்டுக்குப்‌ 
விந்தை. ஏறக்குறைய பிறந்த சில வருடங்களில்‌ போகும்‌ வழி இவற்றையெல்லாம்‌ நாம்‌ 
இருந்து வாழ்நாள்‌ முழுவதும்‌ பல செய்திகள்‌ விரைவில்‌ மறப்பதில்லை. 
நமக்கு நினைவில்‌ இருக்கின்றன. மனிதனின்‌ 
நினைவாற்றலை ஒரு கணிப்பொறி அல்லது நூலகத்துடன்‌ சிலர்‌ ஒப்பிடுவார்கள்‌. நம்‌ 
புலன்களிலிருந்து (கண்‌, காது, கொண்டை) வரும்‌ செய்திகளை மூளை தற்காலிகமாக 
ஓரிடத்தில்‌ போட்டுவைத்துக்‌ கொள்கிறது. அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில செய்திகள்‌ 
குறுகிய கால நினைவுக்கு அனுப்பப்படுகின்றன. தற்காலிக நினைவில்‌ புதியதாகச்‌ 
செய்திகள்‌ உள்ளே நுழையும்‌ பொழுது பழைய செய்திகள்‌ நீக்கப்படுகின்றன. உங்களுக்கு 
இன்று காலை சாப்பிட்டது நினைவில்‌ இருக்கும்‌. போன வாரம்‌ சாப்பிட்டது நினைவில்‌ 
இருக்காது. ஆனால்‌ திரும்பத்‌ திரும்ப நினைத்துப்‌ பார்த்தால்‌ ஒரு செய்தியை அதிககாலம்‌ 
தற்காலிக நினைவில்‌ நிறுத்த முடியும்‌: தேர்வுக்கு மனப்பாடம்‌ செய்வது போல. இவ்வாறு 
மீண்டும்‌ மீண்டும்‌ நினைக்கப்படும்‌ செய்திகள்‌ தேர்ச்சி பெற்று நம்‌ மூளையின்‌ நிலையான 
நினைவுக்கு அனுப்பப்படுகின்றன. 
மூளையும்‌ தன்னுணர்வும்‌ 

உங்கள்‌ பெயர்‌ எதுவாக வேண்டுமானாலும்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌, சின்ன குழந்தையில்‌ 
இருந்து நான்‌ என்ற உணர்வு நிச்சயம்‌ நம்‌ எல்லோருக்கும்‌ ஏற்பட்டுவிடுகிறது. 
இந்தத்‌ தன்னுணர்வுதான்‌ மனத்தின்‌ செயல்பாடு என்கின்றனர்‌. தூக்கத்திலிருந்து 
எழுந்திருக்கும்போது நாம்‌ இதன்‌ பல நிலைகளைச்‌ சந்திக்கிறோம்‌. சிலருக்கு மத்தியானத்‌ 
தூக்கத்தில்‌ இருந்து எழுந்திருக்கும்பொழுது 'அமுக்குவான்‌' வரும்‌. அதாவது நினைவு 
திரும்பிவிடும்‌. ஆனால்‌, கைகால்‌ அசைக்கும்‌ திறமை சிறிது நேரத்திற்குப்‌ பிறகே வரும்‌. 
முழுதும்‌ விழித்துக்‌ கொண்டிருக்கும்போதே இரண்டு விதமான மனம்‌ இயங்குவதை நீங்கள்‌ 
கவனிக்கலாம்‌. மகிழுந்து அல்லது இருசக்கர வாகனத்தில்‌ செல்லும்போது ஒரு மனம்‌ 
வேறு சிந்தனையில்‌ இருக்க, மற்றது கியர்‌ மாற்றுவது, சாலை விதிகளுக்குப்‌ பணிவது என்று 
மற்றொரு தளத்தில்‌ இயங்கும்‌. 


மூளையும்‌ அன்றாட நிகழ்வுகளும்‌ 


அவசரமே இல்லாத அன்றாட நிகழ்ச்சிகளை மூளை எப்படிச்‌ சமாளிக்கிறது என்று 
பார்க்கலாம்‌. சுமார்‌ தொண்ணூறு நிமிடங்களுக்கு ஒருமுறை நாம்‌ எல்லோரும்‌ மனநிலை 
மாறுகிறோம்‌ என்று ஆராய்ச்சியாளர்கள்‌ சொல்கிறார்கள்‌. கொஞ்சநேரம்‌ சுறுசுறுப்பு, 
கொஞ்சநேரம்‌ பகல்கனா, இப்படித்தான்‌ நாம்‌ மாறிமாறி வாழ்கிறோம்‌. பகலிலும்‌ சரி, 
இரவிலும்‌ சரி இந்நிலை தொடரும்‌. 


61 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 61 இ 03-01-2020 193405 | | 


ண்‌ |] ட ௭ எ 


சராசரி மனிதன்‌ தனது வாழ்நாளில்‌ இருபது வருடம்‌ தூங்குகிறான்‌. மூன்று லட்சம்‌ 
கனவுகள்‌ காண்கிறான்‌. நினைவு போல்‌ தூக்கமும்‌ நம்‌ நரம்புகளின்‌ முக்கிய நிலை 
ஆகும்‌. கனவு என்பது, மனதில்‌ உள்ள நினைவலைகளில்‌ அன்றைய அல்லது சமீபத்திய 
நினைவுகளை வகைப்படுத்தி வரிசைப்படுத்தும்‌ செயல்‌ என்கின்றனர்‌. கனவுகள்‌ 
அலமாரியில்‌ உள்ள பொருட்களை ஒவ்வொன்றாக எடுத்துப்‌ பார்த்துத்‌ திருப்பி வைப்பது 
போன்றது என்கிறார்கள்‌. 


மூளையும்‌ கற்றலும்‌ 


மொழியை இலக்கண விதியின்படி பேசுவது மனிதனுக்கு உண்டான தனிப்பட்ட 
திறமை. சிம்பன்சி போன்ற குரங்குகளுக்கு மன்றாடிச்‌ சொல்லிக்‌ கொடுத்தும்‌ இந்தத்‌ 
திறமை வரவில்லை. மொழியாராய்ச்சி இப்படி என்றால்‌ கற்பது, அனுபவத்திலிருந்து 
அறிவு பெறுவது ஆகியவை பற்றியும்‌ நிறைய ஆராய்ச்சி செய்கிறார்கள்‌. நாம்‌ சட்டை 
போட்டுக்‌ கொள்வது, சைக்கிள்‌ ஓட்டுவது, ஸ்பூனால்‌ சாப்பிடுவது ஆகியவை எல்லாம்‌ 
அனுபவ அறிவுதான்‌. இவற்றையெல்லாம்‌ நாம்‌ எப்படிக்‌ கற்கிறோம்‌ என்ற ஆராய்ச்சிகள்‌ 
தொடர்ந்துகொண்டே இருக்கின்றன. 


எது எப்படியோ, கற்பது நம்‌ மூளையில்‌ மாறுதல்களை ஏற்படுத்துகிறது என்பது 
பரிசோதனை மூலம்‌ கண்டறிந்த உண்மை. நாம்‌ தினமும்‌ கற்கின்றோம்‌; கற்ற வித்தைகளை 
மாற்றி அமைத்துக்கொள்கிறோம்‌. கற்க கற்க நம்‌ நியூரான்களின்‌ இணைப்புச்‌ சிக்கல்கள்‌ 
அதிகமாகிக்கொண்டே வருகின்றன; மூளையின்‌ எடை கொஞ்சம்‌ கூடுகிறது; அதில்‌ உள்ள 
புரோட்டீன்‌ அளவு அதிகரிக்கிறது; கற்பது, அனுபவ அறிவு ஆகியவை மூளையின்‌ பல 
பகுதிகளைப்‌ பாதிக்கின்றன என்பது மட்டும்‌ உறுதி. 


நூல்‌ வெளி 


சுஜாதாவின்‌ இயற்பெயர்‌ ரங்கராஜன்‌ என்பதாகும்‌. 
இவர்‌ சிறுகதைகள்‌, புதினங்கள்‌, நாடகங்கள்‌, அறிவியல்‌ 
புனைவுக்கதைகள்‌, திரைப்படக்‌ கதை வசனம்‌ எனப்‌ 


பலதுறைகளில்‌ பணியாற்றியுள்ளார்‌. மின்னணு வாக்கு எந்திரம்‌ 
உருவாக்கும்‌ பணியில்‌ இவர்‌ முக்கியப்‌ பங்கு ஆற்றியுள்ளார்‌. என்‌ 
இனிய எந்திரா, மீண்டும்‌ ஜீனோ, ஸ்ரீரங்கத்துத்‌ தேவதைகள்‌, தூண்டில்‌ 
கதைகள்‌ உள்ளிட்ட பலநூல்களை எழுதியுள்ளார்‌. 


இவரது தலைமைச்செயலகம்‌ என்னும்‌ நூலிலிருந்து செய்திகள்‌ தொகுத்துத்‌ தரப்பட்டுள்ளன. 


சிலவு © © ஓ 
டு கற்பவை கற்றபின்‌ 


மூளையின்‌ செயல்கள்‌ குறித்துப்‌ பிற நூல்களிலிருந்து தகவல்களைத்‌ திரட்டி எழுதுக. 


மூளையின்‌ வலது, இடது பாகங்களின்‌ செயல்பாடுகள்‌ பற்றித்‌ தொகுத்து எழுதுக. 
62 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 62 இ 03-01-2020 193405 | | 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 63 இ 03-01-2020 19:24: | | 


படித்தான்‌, படித்த, படித்து - ஆகிய சொற்களைக்‌ கவனியுங்கள்‌. 
படித்தான்‌ என்னும்‌ சொல்லில்‌ பொருள்‌ முற்றுப்‌ பெறுகிறது. எனவே, இது வினைமுற்று 
ஆகும்‌. 
படித்த, படித்து ஆகிய சொற்களில்‌ பொருள்‌ முற்றுப்பெறவில்லை. இவ்வாறு 
பொருள்‌ முற்றுப்‌ பெறாமல்‌ எஞ்சி நிற்கும்‌ சொல்‌ எச்சம்‌ எனப்படும்‌. இது பெயரெச்சம்‌, 
வினையெச்சம்‌ என்று இருவகைப்படும்‌. 
பெயரெச்சம்‌ 
படித்த என்னும்‌ சொல்‌ மாணவன்‌, மாணவி, பள்ளி, புத்தகம்‌, ஆண்டு போன்ற 
பெயர்ச்சொற்களுள்‌ ஒன்றைக்‌ கொண்டு முடியும்‌. 
(௭.கா.) படித்த மாணவன்‌. 


படித்த பள்ளி. 


இவ்வாறு பெயரைக்‌ கொண்டு முடியும்‌ எச்சம்‌ பெயரெச்சம்‌ ஆகும்‌. பெயரெச்சம்‌ 
மூன்று காலத்திலும்‌ வரும்‌. 


(எ.தா.) பாடிய பாடல்‌ - இறந்தகாலப்‌ பெயரெச்சம்‌ 
பாடுகின்ற பாடல்‌ - நிகழ்காலப்‌ பெயரெச்சம்‌ 
பாடும்‌ பாடல்‌ வ்‌ எதிர்காலப்‌ பெயரெச்சம்‌ 


தெரிநிலை, குறிப்புப்‌ பெயரெச்சங்கள்‌ 

எழுதிய கடிதம்‌ - இத்தொடரில்‌ உள்ள எழுதிய என்னும்‌ சொல்‌ எழுதுதல்‌ என்னும்‌ 
செயலையும்‌ இறந்தகாலத்தையும்‌ தெளிவாகக்‌ காட்டுகிறது. இவ்வாறு செயலையும்‌ 
காலத்தையும்‌ வெளிப்படையாகக்‌ தெரியுமாறு காட்டும்‌ பெயரெச்சம்‌ தெரிநிலைப்‌ 
பெயரெச்சம்‌ எனப்படும்‌. 


சிறிய கடிதம்‌ - இத்தொடரில்‌ உள்ள சிறிய என்னும்‌ சொல்லின்‌ செயலையோ, 
காலத்தையோ அறிய முடியவில்லை. பண்பினை மட்டும்‌ குறிப்பாக அறியமுடிகிறது. 
இவ்வாறு செயலையோ, காலத்தையோ தெளிவாகக்‌ காட்டாமல்‌ பண்பினை மட்டும்‌ 
குறிப்பாகக்‌ காட்டும்‌ பெயரெச்சம்‌ குறிப்புப்‌ பெயரெச்சம்‌ எனப்படும்‌. 


63 


ணா * நி. இற்றை 


வினையெச்சம்‌ 
படித்து என்னும்‌ சொல்‌ முடித்தான்‌, வியந்தாள்‌, மகிழ்ந்தார்‌ போன்ற வினைச்‌ 
சொற்களுள்‌ ஒன்றைக்‌ கொண்டு முடியும்‌. 
(எ.தா.) படித்து முடித்தான்‌. 
படித்து வியந்தான்‌. 
இவ்வாறு வினையைக்‌ கொண்டு முடியும்‌ எச்சம்‌ வினையெச்சம்‌ எனப்படும்‌. 
தெரிநிலை, குறிப்பு வினையெச்சங்கள்‌ 


எழுதி வந்தான்‌ - இத்தொடரில்‌ உள்ள எழுதி என்னும்‌ சொல்‌ எழுதுதல்‌ என்னும்‌ 
செயலையும்‌ இறந்த காலத்தையும்‌ தெளிவாகக்‌ காட்டுகிறது. இவ்வாறு செயலையும்‌ 
காலத்தையும்‌ வெளிப்படையாகச்‌ தெரியுமாறு காட்டும்‌ வினையெச்சம்‌ தெரிநிலை 
வினையெச்சம்‌ எனப்படும்‌. 


மெல்ல வந்தான்‌ - இத்தொடரில்‌ உள்ள மெல்ல என்னும்‌ சொல்‌ காலத்தை 
வெளிப்படையாகக்‌ காட்டவில்லை. மெதுவாக என்னும்‌ பண்பை மட்டும்‌ உணர்த்துகிறது. 
இவ்வாறு காலத்தை வெளிப்படையாகக்‌ காட்டாமல்‌ பண்பினை மட்டும்‌ குறிப்பாக 
உணர்த்திவரும்‌ வினையெச்சம்‌, குறிப்பு வினையெச்சம்‌ எனப்படும்‌. 
முற்றெச்சம்‌ 
இ வள்ளி படித்தனள்‌. ௫ 
இத்தொடரில்‌ படித்தனள்‌ என்னும்‌ சொல்‌ படித்தாள்‌ என்னும்‌ வினைமுற்றுப்‌ 
பொருளைத்‌ தருகிறது. 
வள்ளி படித்தனள்‌ மகிழ்ந்தாள்‌. 
இத்தொடரில்‌ படித்தனள்‌ என்னும்‌ சொல்‌ படித்து என்னும்‌ வினையெச்சப்‌ பொருளைத்‌ 


தருகிறது. இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்சப்பொருள்‌ தந்து மற்றொரு வினைமுற்றைக்‌ 
கொண்டு முடிவது முற்றெச்சம்‌ எனப்படும்‌. 


கவு ப ப்‌ 
ட கற்பவை கற்றபின்‌ 


1. வந்த - என்னும்‌ சொல்லைப்‌ பயன்படுத்தி வெவ்வேறு தொடர்களை எழுதுக. 


(எ.கா.) வந்த மாணவன்‌. 
வந்த மாடு. 
2. வரைந்து - என்னும்‌ சொல்லைப்‌ பயன்படுத்தி வெவ்வேறு தொடர்களை எழுதுக. 
(எ.கா.) வரைந்து வந்தான்‌. 


வரைந்து முடித்தான்‌. 


64 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 64 இ 03-01-2020 19:24: | | 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. முற்றுப்‌ பெறாமல்‌ எஞ்சி நிற்கும்‌ சொல்‌ _____ எனப்படும்‌ 
௮) முற்று ஆ) எச்சம்‌ இ) முற்றெச்சம்‌ ஈ) வினையெச்சம்‌ 
2. கீழ்க்காணும்‌ சொற்களில்‌ பெயரெச்சம்‌ _____ 
௮) படித்து ஆ) எழுதி இ) வந்து ஈ)பார்த்த 
3. குறிப்பு வினையெச்சம்‌ _____ வெளிப்படையாகக்‌ காட்டாது. 
௮) காலத்தை ஆ) வினையை இ) பண்பினை ஈ) பெயரை 
பொருத்துக. 
நடந்து = முற்றெச்சம்‌ 
பேசிய - குறிப்புப்‌ பெயரெச்சம்‌ 
எடுத்தனன்‌ உண்டான்‌ - பெயரெச்சம்‌ 
பெரிய க வினையெச்சம்‌ 


கீழ்க்காணும்‌ சொற்களைப்‌ பெயரெச்சம்‌, வினையெச்சம்‌ என வகைப்படுத்துக. 


நல்ல, படுத்து, பாய்ந்து, எறிந்த, கடந்து, வீழ்ந்த, மாட்டிய, பிடித்து, அழைத்த, பார்த்து. 


சிறுவினா 
1. எச்சம்‌ என்றால்‌ என்ன? அதன்‌ வகைகள்‌ யாவை? 
2. அழகிய மரம்‌' - எச்ச வகையை விளக்குக. 
3. முற்றெச்சத்தைச்‌ சான்றுடன்‌ விளக்குக. 


4. வினையெச்சத்தின்‌ வகைகளை விளக்குக. 


65 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 65 இ 


03-01-2020 1924: | ன்‌ 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 66 இ 03-01-2020 19:24: | | 


மொழியை ஆள்வோம்‌! 


ழி 


கேட்க. 
உடல்நலம்‌ குறித்த விழிப்புணர்வு உரைகளின்‌ ஒலிப்பதிவுகளைக்‌ கேட்டு மகிழ்க. 
கீழ்க்காணும்‌ தலைப்பில்‌ இரண்டு நிமிடம்‌ பேசுக. 
உணவே மருந்து. 
சொல்லக்கேட்டு எழுதுக. 


நலமான உடலுக்கு இரண்டுவேளை சிற்றுண்டியும்‌ ஒருவேளை நிறைவான உணவும்‌ 
போதுமானது. காலை உணவைத்‌ தவிர்த்தல்‌ கூடாது. இரவெல்லாம்‌ வெற்றுக்‌ குடலுடன்‌ 
இருந்த உடலுக்குக்‌ குளிர்ச்சியான உணவு மிகவும்‌ நல்லது. மதிய உணவில்‌ காய்கறிகள்‌, 
கீரைகள்‌ ஆகியவற்றை அதிக அளவு சேர்த்துக்கொள்ள வேண்டும்‌. அரிசி உணவை 
அளவாக உண்ண வேண்டும்‌. மிகுதியான காரத்தையும்‌ உப்பையும்‌ தவிர்க்க வேண்டும்‌. 
சரியான நேரத்திற்கு உணவை உட்கொள்ள வேண்டும்‌. இரவு எளிமையான உணவை 
எடுத்துக்கொள்ள வேண்டும்‌. இவையே உடல்நலம்‌ பேணும்‌ வழிமுறைகளாகும்‌. 


அறிந்து பயன்படுத்துவோம்‌. 


உவமைக்‌ தொடர்கள்‌ 


நாம்‌ பேச்சிலும்‌ எழுத்திலும்‌ கருத்துகளை எளிதாக விளக்குவதற்காகச்‌ சில 
தொடர்களைப்‌ பயன்படுத்துவோம்‌. அவை உவமைத்‌ தொடர்கள்‌ எனப்படும்‌. ஒவ்வொரு 
உவமைக்‌ தொடருக்கும்‌ தனிப்‌ பொருள்‌ உண்டு. 


(எ.கா) 1. மடை திறந்த வெள்ளம்‌ போல்‌ - தடையின்றி மிகுதியாக. 
திருவிழாவைக்‌ காண மடைதிறந்த வெள்ளம்‌ போல மக்கள்‌ வந்தனர்‌. 
2. உள்ளங்கை நெல்லிக்கனி போல - வெளிப்படைத்‌ தன்மை 


பாரதியின்‌ பாடல்கள்‌ உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும்‌ 
விளங்கும்‌. 


பொருத்துக. 

1. காக்கை உட்காரப்‌ பனம்பழம்‌ விழுந்தது போல - ஒற்றுமையின்மை 

2. கிணறு வெட்டப்‌ பூதம்‌ கிளம்பியது போல - பயனற்ற செயல்‌ 

3. பசு மரத்து ஆணி போல - தற்செயல்‌ நிகழ்வு 

4. விழலுக்கு இறைத்த நீர்‌ போல - எதிர்பாரா நிகழ்வு 

5. நெல்லிக்காய்‌ மூட்டையைக்‌ கொட்டினாற்‌ போல - எளிதில்‌ மனத்தில்‌ பதிதல்‌ 


66 


உவமைத்‌ தொடர்களைப்‌ பயன்படுத்தித்‌ தொடர்‌ அமைக்க. 


1. குன்றின்‌ மேலிட்ட விளக்கைப்‌ போல 


கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளைக்‌ கொண்டு கட்டுரை எழுதுக. 


நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்‌ 


முன்னுரை - நோய்‌ வரக்‌ காரணங்கள்‌ - நோய்‌ தீர்க்கும்‌ வழிமுறைகள்‌ - வருமுன்‌ 
காத்தல்‌ - உணவும்‌ மருந்தும்‌ - உடற்பயிற்சியின்‌ தேவை - முடிவுரை 


Ae மொழியோடு விளையாடு 


கீழ்க்காணும்‌ படம்‌ சார்ந்த சொற்களை எழுதுக. 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 67 இ 03-01-2020 19:24: | | 


என்‌ பொறுப்புகள்‌... 


1. தூலை மாலை உடற்பயிற்சி செய்வேன்‌. 


நிற்க அதற்குத்‌ தக... 


2. உரிய நேரத்தில்‌ உறங்கச்‌ செல்வேன்‌: உரிய நேரத்தில்‌ விழித்தெழுவேன்‌. 


கலைச்சொல்‌ அறிவோம்‌. 


நோய்‌ - Disease 
மூலிகை - Herbs 
சிறுதானியங்கள்‌ - Millets 


பட்டயக்‌ கணக்கர்‌ - Auditor 


E> 


ர http:/ | 
N 


நாம்‌ நாள்தோறும்‌ உண்ணும்‌ காய்கறிகளின்‌ மருத்துவப்‌ 


தகவல்களைத்‌ தேடித்‌ திரட்டுக. 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 68 


68 


ஓ 


பக்கவிளைவு 
நுண்ணுயிர்‌ முறி 
மரபணு 


ஒவ்வாமை 


ட. இணையத்தில்‌ காண்க 


Side Effect 
Antibiotic 
Gene 


Allergy 


பயன்கள்‌ பற்றித்‌ 


03-01-2020 19:24: | | 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ © 


நீதி நூல்களைப்‌ படித்து அறக்கருத்துகளை வாழ்வில்‌ பின்பற்றுதல்‌ 


திரையிசைப்‌ பாடல்களில்‌ உள்ள நற்கருத்துகளை அறிந்து கொள்ளுதல்‌ 
பல்துறைக்‌ கல்வி பற்றி அறிந்து, கற்று வாழ்வில்‌ உயர்தல்‌ 

வாழ்க்கை நிகழ்வுகள்‌ மூலம்‌ வாழ்வியல்‌ விழுமியங்களை அறிதல்‌ 

பொருள்‌ வேறுபாடுகளை உணர்த்துவதில்‌ வேற்றுமை உருபுகளின்‌ பங்கினை 


அறிந்து பயன்படுத்துதல்‌ 


69 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 69 இ 


03-01-2020 193427 | | 


கவிதைப்பேழை 


கல்வி அழகே அழகு 


மனிதர்கள்‌ தங்களை அழகுபடுத்திக்கொள்ள எண்ணற்ற 
அணிகலன்களைப்‌ பயன்படுத்துகின்றனர்‌. அவை தங்கம்‌, 
வெள்ளி போன்ற விலைமதிப்பு மிக்க உலோகங்களால்‌ 
நுழையும்முன்‌ மி செய்யப்பட்டவையாக உள்ளன. ஆனால்‌ மனிதனுக்கு அழகையும்‌ 
உயர்வையும்‌ தரக்கூடிய உண்மையான அணிகலன்‌ எது 
என்பதைக்‌ கூறும்‌ நீதிநெறி விளக்கப்பாடல்‌ ஒன்றை அறிவோம்‌. 


ல்‌. வை 


*கற்றோர்க்குக்‌ கல்வி நலனே கலனல்லால்‌ 


மற்றோர்‌ அணிகலம்‌ வேண்டாவாம்‌ - முற்ற 


முழுமணிப்‌ பூணுக்குப்‌ பூண்வேண்டா யாரே 
அழகுக்கு அழகுசெய்‌ வார்‌* 
க -குமரகுருபறர்‌ ட 


சொல்லும்‌ பொருளும்‌ 
கலன்‌ - அணிகலன்‌ முற்ற - ஒளிர 
பாடலின்‌ பொருள்‌ 


ஒளிரும்‌ மணிகளால்‌ செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலும்‌ அழகூட்ட வேறு 
அணிகலன்கள்‌ தேவையில்லை. அதுபோலக்‌ கல்வி கற்றவர்க்கு அவர்‌ கற்ற கல்வியே அழகு 
தரும்‌. ஆகையால்‌ அழகு சேர்க்கும்‌ பிற அணிகலன்கள்‌ அவருக்குத்‌ தேவையில்லை. 


நூல்‌ வெளி 


குமரகுருபரர்‌ பதினேழாம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்தவர்‌. 
இவர்‌ தமிழ்மொழிக்குப்‌ பெருமை சேர்க்கும்‌ பல 
மல சிற்றிலக்கியங்களைப்‌ படைத்துள்ளார்‌. கந்தர்‌ 
கலிவெண்பா, கயிலைக்‌ கலம்பகம்‌, சகலகலாவல்லி மாலை, 
மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ்‌, முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ்‌ 
ஆகியன அவற்றுள்‌ சிலவாகும்‌. 


மக்களின்‌ வாழ்வுக்குத்‌ தேவையான நீதிகளைச்‌ சுட்டிக்காட்டுவதால்‌ இந்நூல்‌ நீதிநெறி 
விளக்கம்‌ எனப்‌ பெயர்‌ பெற்றது. கடவுள்‌ வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்கள்‌ இந்நூலில்‌ 
உள்ளன. இந்நூலின்‌ பதின்மூன்றாம்‌ பாடல்‌ நமக்குப்‌ பாடப்பகுதியாகத்‌ தரப்பட்டுள்ளது. 


70 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 70 இ 03-01-2020 192427 | | 


ணா * டாணா | ற 


08°, © © ஓ 
னு த மு கற்பவை கற்றபின்‌ 


1. கல்வி குறித்து வழங்கப்படும்‌ பழமொழிகளைத்‌ தொகுத்து எழுதுக. 
2. கற்றோரின்‌ சிறப்புகளைப்‌ பற்றிப்‌ பிற நூல்களில்‌ இடம்பெற்ற பாடல்களைத்‌ 
தொகுத்து எழுதுக. 
3. பின்வரும்‌ நாலடியார்‌ பாடலைப்‌ படித்துச்‌ சுவைக்க. 
கல்வி கரையில கற்பவர்‌ நாள்‌ சில 
மெல்ல நினைக்கின்‌ பிணி பல - தெள்ளிதின்‌ 
ஆராய்ந்‌ தமைவுடைய கற்பவே நீனாழியப்‌ 
பாலுண்‌ குருகின்‌ தெரிந்து 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 
1. கற்றவருக்கு அழகு தருவது ________ i 
௮) தங்கம்‌ ஆ) வெள்ளி இ) வைரம்‌ ஈ) கல்வி 


2. 'கலனல்லால்‌ என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ________ 


௮) கலன்‌ 4 லல்லால்‌ அ) கலம்‌ 4 அல்லால்‌ 


இ) கலன்‌ 4 அல்லால்‌ ஈ) கலன்‌ 4 னல்லால்‌ 


சொற்றொடரில்‌ அமைத்து எழுதுக. 
1. அழகு ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப டட... 


குறுவினா 

யாருக்கு அழகு செய்ய வேறு அணிகலன்கள்‌ தேவையில்லை? 
சிறுவினா 

நீதிநெறி விளக்கப்பாடல்‌ கூறும்‌ கருத்துகளைத்‌ தொகுத்து எழுதுக. 
சிந்தனை வினா 

கல்வியின்‌ பயன்களாக நீங்கள்‌ கருதுவனவற்றை எழுதுக. 


71 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 71 இ 


03-01-2020 19:24: | | 


கவிதைப்பேழை [1] 
ஓ ஓ ஓ 
புத்தியைத்‌ தீட்டு 
அறிவே ஆற்றல்‌ என்பது ஆன்றோர்‌ கூற்று. அறிவும்‌ உழைப்புமே 


ஒரு மனிதனை வாழ்வில்‌ உயரச்‌ செய்யும்‌. வன்முறையால்‌ 
பிறரை வெல்வது சரியான செயலன்று. அறிவினாலும்‌ 


நுழையும்முன்‌ ||| அன்பினாலும்‌ பிறரை வெல்லும்‌ வெற்றியே நமக்குப்‌ பெருமை 


தரும்‌. இக்கருத்துகளை விளக்கும்‌ பாடல்‌ ஒன்றை அறிவோம்‌. 


கத்தியைத்‌ தீட்டாதே - உந்தன்‌ 

புத்தியைத்‌ தீட்டு 

கண்ணியம்‌ தவறாதே - அதிலே 
திறமையைக்‌ காட்டு! 

ஆத்திரம்‌ கண்ணை 

மறைத்திடும்‌ போது 

அறிவுக்கு வேலை கொடு - உன்னை 
அழித்திட வந்த 

பகைவன்‌ என்றாலும்‌ 

அன்புக்குப்‌ பாதை விடு! (கத்தியைக்‌) 
மன்னிக்கத்‌ தெரிந்த 

மனிதனின்‌ உள்ளம்‌ 

மாணிக்கக்‌ கோயிலப்பா - இதை 

மறந்தவன்‌ வாழ்வு 

தடம்‌ தெரியாமல்‌ 

மறைந்தே போகுமப்பா! (கத்தியைக்‌) 


இங்கே இருப்பது சில காலம்‌ 


இதற்குள்‌ ஏனோ அகம்பாவம்‌ 
இதனால்‌ உண்டோ ஒரு லாபம்‌ - இதை 
எண்ணிப்பாரு தெளிவாகும்‌! (கத்தியைக்‌) 

- ஆலங்குடி சோமு 


AIAN 


சொல்லும்‌ பொருளும்‌ 


தடம்‌ 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 72 


அடையாளம்‌ அகம்பாவம்‌ - செருக்கு 


72 


ஓ 


03-01-2020 19:24: | ள்‌ 


நூல்‌ வெளி 
ஆலங்குடி சோமு திரைப்படப்‌ பாடல்‌ ஆசிரியராகப்‌ 
புகழ்பெற்றவர்‌. சிவகங்கை மாவட்டத்திலுள்ள 
ஆலங்குடி என்னும்‌ ஊரில்‌ பிறந்தவர்‌. தமிழ்நாடு அரசின்‌ 
கலைமாமணி விருது பெற்றவர்‌. 


இவரது திரையிசைப்பாடல்‌ ஒன்று இங்குத்‌ தரப்பட்டுள்ளது. 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 
1. என்‌ நண்பர்‌ பெரும்‌ புலவராக இருந்தபோதும்‌ 


டட இன்றி வாழ்ந்தார்‌. 


௮) சோம்பல்‌ ஆ) அகம்பாவம்‌ இ) வருத்தம்‌ ஈ) வெகுளி 
2. 'கோயிலப்பா ' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது _____ 
அ) கோ - அப்பா ஆ) கோயில்‌ 4 லப்பா 
இ) கோயில்‌ 4 அப்பா ஈ) கோ 4 இல்லப்பா 


3. பகைவன்‌ 4 என்றாலும்‌ என்பதனைச்‌ சேர்த்தெழுகக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ 


௮) பகைவென்றாலும்‌ ஆ) பகைவனென்றாலும்‌ 
இ) பகைவன்வென்றாலும்‌ ஈ) பகைவனின்றாலும்‌ 
குறுவினா 


1. யாருடைய உள்ளம்‌ மாணிக்கக்‌ கோயில்‌ போன்றது? 

2. பகைவர்களிடம்‌ நாம்‌ நடந்துகொள்ள வேண்டிய முறை யாது? 
சிறுவினா 

புத்தியைத்‌ தீட்டி வாழ வேண்டிய முறைகளாகக்‌ கவிஞர்‌ கூறுவன யாவை? 
சிந்தனை வினா 


உங்கள்‌ மீது பிறர்‌ வெறுப்புக்‌ காட்டினால்‌ அவர்களை எவ்வாறு எதிர்கொள்வீர்கள்‌? 


73 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 73 இ 03-01-2020 1924: | | 


உரைநடை உலகம்‌ [1] 


பல்துறைக்‌ கல்வி 


BSKNXE 


கேடில்‌ விழுச்செல்வம்‌ கல்வி. மனிதன்‌ விலங்கிலிருந்து 
மாறுபட்டு உயர்ந்து நிற்பதற்கு அடிப்படையாய்‌ விளங்குவது 
கல்வி ஆகும்‌. மனித சமுதாயத்தின்‌ வளர்ச்சியிலும்‌ அதைச்‌ 
நுழையும்முன்‌ || சீர்திருத்தி இட்டுச்‌ செல்வதிலும்‌ கல்வி பெரும்பங்கு வகிக்கிறது. 
மனித ஆற்றலை மேம்படுத்தவும்‌ பண்பாட்டினைக்‌ காக்கவும்‌ 
அறிவியலை வளர்க்கவும்‌ நாட்டுப்பற்றை ஊட்டிடவும்‌ சான்றோர்‌ 
பலர்‌ பெரிதும்‌ முயன்றனர்‌. அவ்வகையில்‌ திரு.வி.க.வின்‌ கல்விச்‌ 
சீர்திருத்தச்‌ சிந்தனைகளை அறிவோம்‌. 


அறியாமையை நீக்கி அறிவை 
விளக்குவது கல்வி எனப்படும்‌. 
மனிதர்களது வாழ்வில்‌ 
உடலோம்பலுடன்‌ அறிவோம்பலும்‌ 
நிகழ்ந்து வரல்‌ வேண்டும்‌. 
அறிவோம்பலுக்குக்‌ கல்வி 
தேவை. அக்கல்விப்‌ பயிற்சிக்குரிய 
பருவம்‌ இளமை என்பதை விளக்க 
வேண்டுவதில்லை. இது பற்றியே 
இளமையில்‌ கல்‌ என்னும்‌ 
முதுமொழி பிறந்தது. 
எட்டுக்கல்வி 

இந்நாளில்‌ ஏட்டுக்கல்வியே கல்வி என்னும்‌ ஒரு கொள்கை எங்கும்‌ நிலவி 

வருகிறது. ஏட்டுக்கல்வி மட்டும்‌ கல்வி ஆகாது. இந்நாளில்‌ கல்வியென்பது பொருளற்றுக்‌ 
கிடக்கிறது. குறிப்பிட்ட பாடங்களை நெட்டுருச்‌ செய்து, தேர்வில்‌ தேறிப்‌ பட்டம்‌ பெற்று, ஒரு 
தொழிலில்‌ நுழைவதற்குக்‌ கல்வி ஒரு கருவியாகக்‌ கொள்ளப்பட்டு வருகிறது. நாளடைவில்‌ 
அக்கல்விக்கும்‌ வாழ்விற்கும்‌ தொடர்பில்லாமல்‌ போகிறது. இது கல்வியாகுமா? 


ஏட்டுக்‌ கல்வி மட்டுமன்றித்‌ தொழிற்கல்வி முதலியனவும்‌ கல்வியின்‌ பாற்பட்டனவே. 
கல்வித்துறைகள்‌ பல திறத்தன. அவற்றுள்‌ ஒவ்வொன்றும்‌ ஒவ்வொருவர்‌ இயல்புக்குப்‌ 
பொருந்தியதாகத்‌ தோன்றும்‌. அப்பொருந்திய ஒன்றில்‌ சிறப்பு அறிவு பெறவும்‌ பிறவற்றில்‌ 
பொது அறிவு பெறவும்‌ அவரவர்‌ முயல்வது ஒழுங்காகும்‌. தொழில்‌ நோக்குடன்‌ கல்வி 
பயிலுதல்‌ வேண்டா என்றும்‌ அறிவு விளக்கத்தின்‌ பொருட்டுக்‌ கல்வி பயிலுதல்‌ வேண்டும்‌ 
என்றும்‌ இயற்கை அன்னை எச்சரிக்கை செய்தவண்ணமிருக்கிறாள்‌. அவ்வெச்சரிக்கைக்கு 


74 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 74 இ 03-01-2020 1924: | | 


ணா * டான | ற 


மாணாக்கர்‌ செவி சாய்த்து நடப்பாராக. ்‌ ள்‌ 
அறிவு விளக்கத்துக்கெனக்‌ கல்வி பயின்று, 
அவ்வறிவை நாட்டுத்‌ தொழில்துறைகளைப்‌ 

புதிய முறைகளில்‌ வளர்க்கப்‌ கல்வி என்பது வருவாய்‌ தேடும்‌ 
பயன்படுத்துவாராக. வழிமுறை அன்று. அது மெய்ம்மையைத்‌ 
தேடவும்‌ அறநெறியைப்‌ பயிலவும்‌ மனித 
ஆன்மாவுக்குப்‌ பயிற்சியளிக்கும்‌ ஒரு 


தாய்மொழி வழிக்கல்வி 

நாம்‌ தமிழ்‌ மக்கள்‌; நாம்‌ நமது நெறிமுறையாகும்‌. 
தாய்மொழி வாயிலாகக்‌ கல்வி பெறலே - விஜயலட்சுமி பண்டிட்‌ 
சிறப்பு. அதுவே இயற்கை முறை. போதிய ஐ. நா. அவையின்‌ முதல்‌ பெண்‌ தலைவர்‌ 
ஓய்வும்‌ நேரமும்‌ வாய்ப்பும்‌ இருப்பின்‌ வேறு 
பல மொழிகளையும்‌ பயிலலாம்‌. ஆனால்‌ முதல்‌ முதல்‌ தாய்‌ மொழி வாயிலாகவே கல்வி 
பயிலுதல்‌ வேண்டும்‌. தாய்நாடு என்னும்‌ பெயர்‌ தாய்மொழியைக்‌ கொண்டே பிறப்பது. 
தமிழ்வழிக்‌ கல்வி 

தமிழிலேயே கல்வி போதிக்கத்‌ தமிழில்‌ போதிய கலைகளில்லையே: சிறப்பான 
அறிவியல்‌ கலைகளில்லையே என்று சிலர்‌ கூக்குரலிடுகிறார்‌. அவரவர்‌ தாம்‌ கண்ட 
புதுமைகளை முதல்‌ முதல்‌ தம்‌ தாய்மொழியில்‌ வரைந்துவிடுகிறார்‌. அவை பின்னே 
பல மொழிகளில்‌ பெயர்த்து எழுதப்படுகின்றன. அம்மொழிபெயர்ப்பு முறையைத்‌ 
தமிழர்‌ கொண்டு ஏன்‌ தாய்மொழியை வளர்த்தல்‌ கூடாது? குறியீடுகளுக்குப்‌ பல 
மொழிகளினின்றும்‌ கடன்‌ வாங்குவது தமிழுக்கு இழுக்காகாது. கலப்பில்‌ 
வளர்ச்சியுண்டென்பது இயற்கை நுட்பம்‌. தமிழை வளர்க்கும்‌ முறையிலும்‌ அளவிலும்‌ 
கலப்பைக்‌ கொள்வது சிறப்பு. ஆகவே, தமிழ்மொழியில்‌ அறிவுக்கலைகள்‌ இல்லை என்னும்‌ 
பழம்பாட்டை நிறுத்தி, அக்கலைகளைத்‌ தமிழில்‌ பெயர்த்து எழுதித்‌ தாய்மொழிக்கு ஆக்கந்‌ 
தேடுவோம்‌ என்னும்‌ புதுப்பாட்டைப்‌ பாடுமாறு சகோதரர்களைக்‌ கேட்டுக்கொள்கிறேன்‌. 
கலைகள்‌ யாவும்‌ தாய்மொழி வழி மாணாக்கர்க்கு அறிவுறுத்தப்‌ பெறுங்‌ காலமே, 
தமிழ்த்தாய்‌ மீண்டும்‌ அரியாசனம்‌ ஏறும்‌ காலமாகும்‌. 
காப்பியக்‌ கல்வி 

வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள்‌ காவிய இன்பமும்‌ ஒன்று. அதைத்‌ தலையாயது 
என்றும்‌ கூறலாம்‌. நாம்‌ தமிழர்கள்‌. நாம்‌ பாட்டின்பத்தை நுகர வேண்டுமேல்‌ நாம்‌ 
எங்குச்‌ செல்லல்‌ வேண்டும்‌? தமிழ்‌ இலக்கியங்களுக்கிடையே அன்றோ? தமிழில்‌ 
இலக்கியங்கள்‌ பலப்பல இருக்கின்றன. இயற்கை ஓவியம்‌ பத்துப்பாட்டு, இயற்கை 
இன்பக்கலம்‌ கலித்தொகை, இயற்கை வாழ்வில்லம்‌ திருக்குறள்‌, இயற்கை இன்பவாழ்வு 
நிலையங்கள்‌ சிலப்பதிகாரமும்‌ மணிமேகலையும்‌, இயற்கைத்‌ தவம்‌ சிந்தாமணி, இயற்கைப்‌ 
பரிணாமம்‌ கம்பராமாயணம்‌, இயற்கை அன்பு பெரியபுராணம்‌, இயற்கை இறையுறையுள்‌ 
தேவார திருவாசக திருவாய்‌ மொழிகள்‌. இத்தமிழ்க்‌ கருவூலங்களை உன்ன உன்ன 
உள்ளத்தெழும்‌ இன்ப அன்பைச்‌ சொல்லால்‌ சொல்ல இயலாது. இளைஞர்களே! தமிழ்‌ 
இளைஞர்களே! பெறற்கரிய இன்ப நாட்டில்‌ பிறக்கும்‌ பேறு பெற்றிருக்கிறீர்கள்‌! தமிழ்‌ 
இன்பத்திலுஞ்‌ சிறந்த இன்பம்‌ இவ்வுலகிலுண்டோ? தமிழ்க்‌ காவியங்களைப்‌ படியுங்கள்‌. 
இன்பம்‌ நுகருங்கள்‌. 


75 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 75 இ 03-01-2020 1924: | | 


ணா! | ! | ° 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 76 இ 03-01-2020 1924: | | 


இயற்கைக்‌ கல்வி 

நீங்கள்‌ ஏடுகளைப்‌ பயில்வதுடன்‌ 
நில்லாது, ஓய்ந்த நேரங்களில்‌ இயற்கை 
நிலையங்களில்‌ புகுந்து, இயற்கைக்‌ கழகத்தில்‌ 
நின்று, இயற்கைக்‌ கல்வி பயில்வீர்களானால்‌, 
இயற்கையோடியைந்த வாழ்வு நடத்த 
வல்லவர்களாவீர்கள்‌. காடு செறிந்த ஒரு 
மலை மீது ஏறி, ஒரு மரத்தடியில்‌ நின்று, 
மண்ணையும்‌ விண்ணையும்‌ நோக்குங்கள்‌. 
இயற்கை ஓவியத்தைக்‌ கண்டு கண்டு 
மகிழுங்கள்‌. மண்‌ வழங்கும்‌ பரந்த 
பசுமையிலும்‌ வெண்மையிலும்‌ விண்‌ வழங்கும்‌ நீலத்திலும்‌ தோய்ந்து திளையுங்கள்‌. 
காலையில்‌ இளஞாயிறு, கடலிலும்‌ வானிலும்‌ செக்கர்‌ உமிழ்ந்து எழுங்காட்சியை நெஞ்சில்‌ 
எழுதுங்கள்‌. 


அருவி முழவும்‌ குயில்‌ குரலும்‌ வண்டிசையும்‌ மயில்‌ அகவலும்‌ மலர்‌ மணமும்‌ 
தேனினிமையும்‌ தென்றல்‌ வீசலும்‌ புலன்களுக்கு விருந்தாகும்‌ இயற்கை அன்னையைப்‌ 
பாருங்கள்‌. ஆங்கே சூழ்ந்துள்ள செடி, கொடி மரங்களையும்‌ பறவைகளையும்‌ 
விலங்குகளையும்‌ உற்றுநோக்கி, சில செடிகள்‌ பூமியில்‌ பரந்தும்‌ சில செடிகள்‌ எழுந்து 
நின்றும்‌ சில கொடிகள்‌ சுருண்டு சுருண்டு படர்ந்தும்‌ இருப்பதற்கும்‌, சில மரங்கட்கு நீள்‌ 
கிளையும்‌ கிளிக்கு வளைந்த மூக்கும்‌ யானைக்குத்‌ துதிக்கையும்‌ மானிற்குக்‌ கொம்பும்‌ 
அமைந்திருப்பதற்கும்‌ என்ன காரணம்‌? என்று சிந்தியுங்கள்‌. 


அந்தியில்‌ ஞாயிறு அமருங்‌ கோலத்தையும்‌ பறவைகள்‌ பறந்து செல்வதையும்‌ 
கால்நடைகளின்‌ மணியோசையையும்‌ காணுங்கள்‌; கேளுங்கள்‌. இவ்வாறு, இயற்கைக்‌ 
கழகத்தில்‌ பயின்றுபயின்று சங்கப்புலவர்‌ இளங்கோ, திருத்தக்கத்தேவர்‌, திருஞானசம்பந்தர்‌, 
ஆண்டாள்‌, சேக்கிழார்‌, கம்பர்‌, பரஞ்சோதி முதலியோர்‌ இயற்கைக்‌ கோலத்தை எவ்வாறு 
எழுத்தோவியத்தில்‌ இறக்கியிருக்கின்றனர்‌ என்று ஆராயுங்கள்‌. நந்தமிழ்க்‌ காவியங்களும்‌, 
ஓவியங்களும்‌ இயற்கை அமிழ்தாய்‌ உயிரையும்‌ உடலையும்‌ பேணுவதை உணர்வீர்கள்‌. 


இசைக்கல்வி 


இன்றைய சூழலில்‌ இசைப்பயிற்சியும்‌ இன்றியமையாதது. இசை பாட இயற்கை 
சிலருக்குத்‌ துணை செய்யும்‌; சிலர்க்குத்‌ துணை செய்வதில்லை. அத்துணை பெறாதார்‌ 


இசை இன்பத்தையாகல்‌ நுகரப்‌ பயில்வாராக. 
பழைய தமிழர்‌ இசைத்துறையின்‌ நிலை 

கண்டவர்‌ என்று ஈண்டு இறுமாந்து 
ஏடன்று கல்வி; சிலர்‌ எழுதும்‌ பேசும்‌ கூறுகிறேன்‌. தமிழ்‌ யாழையும்‌ குழலையும்‌ 
என்னென்று சொல்வது? அந்த ழகரங்களை 
நினைக்கும்‌ போதே அமிழ்தூறுகிறது. 
கொடிய காட்டு வேழங்களையும்‌ பாணர்‌ தம்‌ 
யாழ்‌ மயக்குறச்‌ செய்யுமாம்‌. அந்த யாழ்‌ 
எங்கே? இனி இசைப்‌ புலவர்தொகை நாட்டிற்‌ 


இயலன்று கல்வி; பலர்க்‌ கெட்டா தென்னும்‌ 

வீடன்று கல்வி; ஒரு தேர்வு தந்த 

விளைவன்று கல்வி; அது வளர்ச்சி வாயில்‌ 
- குலோத்துங்கன்‌ 


76 


ண்‌ |] ட HO று 


பெருகப்‌ பெருக நாடு பல வழியிலும்‌ ஒழுங்கு பெறுதல்‌ ஒருதலை. ஆகவே அத்துறை மீதும்‌ 
மாணவர்‌ கருத்துச்‌ செலுத்துவாராக. 


நாடகக்கல்வி 


நாடகக்கல்வி வாழ்விற்கு வேண்டா என்று யான்‌ கூறேன்‌. இடைக்காலத்தில்‌ நாடகக்‌ 
கலையால்‌ தீமை விளைந்தபோது அதைச்‌ சிலர்‌ அழிக்க முயன்றதுண்டு. இப்போதைய 
நாடகம்‌ நன்னிலையில்லை என்பதை ஈண்டு விளக்க வேண்டுவதில்லை. நாடகத்துக்கு 
நல்வழியில்‌ புத்துயிர்‌ வழங்க வேண்டும்‌. நாடகத்தை நல்வழிப்படுத்தி மாணாக்கரை 
அதன்கண்‌ தலைப்படுமாறு செய்யத்‌ தமிழ்ப்‌ பெரியோர்‌ முயல்வாராக.. 


அறிவியல்‌ கல்வி 


உலக வாழ்விற்கு மிக மிக இன்றியமையாதது 'அறிவியல்‌' 
என்னும்‌ அறிவுக்கலை. உடற்கூறு, உடலோம்பு முறை, 
பூதபெளதிகம்‌, மின்சாரம்‌, நம்மைச்‌ சூழ்ந்துள்ள செடி, கொடி, 
பறவை, விலங்கு முதலியவற்றினியல்‌, கோளியக்கம்‌, கணிகம்‌, 
அகத்திணை முதலியன வேண்டும்‌. இந்நாளில்‌ இவைகளைப்‌ மசி 
பற்றிய பொது அறிவாதல்‌ பெற்றே தீரல்‌ வேண்டும்‌. புற உலக 4 a 
ஆராய்ச்சிக்கு அறிவியல்‌ கொழுகொம்பு போன்றது. நம்‌ ட அற 
முன்னோர்‌ கண்ட பல உண்மைகள்‌ அறிவியல்‌ அரணின்றி ட்‌ அது சண்ட | 
இந்நாளில்‌ உறுதிபெறல்‌ அரிது. இக்கால உலகத்தோடு அனர 
உறவு கொள்வதற்கும்‌ அறிவியல்‌ தேவை. ஆதலின்‌ அறிவியல்‌ என்னும்‌ அறிவுக்கலை 
இளைஞருலகில்‌ பரவல்‌ வேண்டும்‌. 


நூல்‌ வெளி 


திரு.வி.க. என்று அனைவராலும்‌ குறிப்பிடப்படும்‌ 
திருவாரூர்‌ விருத்தாசலம்‌ கல்யாணசுந்தரனார்‌ அரசியல்‌, 
சமுதாயம்‌, சமயம்‌, தொழிலாளர்‌ நலன்‌ எனப்‌ பல 
துறைகளிலும்‌ ஈடுபாடு கொண்டவர்‌; சிறந்த மேடைப்‌ பேச்சாளர்‌; 
தமிழ்த்தென்றல்‌ என்று அழைக்கப்படுபவர்‌. இவர்‌ மனித வாழ்க்கையும்‌ 
காந்தியடிகளும்‌, பெண்ணின்‌ பெருமை, தமிழ்ச்சோலை, பொதுமை 
வேட்டல்‌, முருகன்‌ அல்லது அழகு உள்ளிட்ட பல நூல்களை 
எழுதியுள்ளார்‌. 


இவரது இளமை விருந்து என்னும்‌ நூலிலிருந்து சிலபகுதிகள்‌ தொகுத்துத்‌ 
தரப்பட்டுள்ளன. 


கலவ ப ட ப 
டு கற்பவை கற்றபின்‌ 


பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை, பதினெண்கீழ்க்கணக்கு நூல்கள்‌ஆகிய தொகுப்புகளில்‌ 


இடம்பெறும்‌ நூல்களின்‌ பெயர்களைத்‌ திரட்டி எழுதுக. 


77 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 77 இ 03-01-2020 19:24: | | 


ணா! | ! | ° 


ட! ன 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது 


௮) விளக்கு ஆ) கல்வி இ) விளையாட்டு 5) பாட்டு 
2. கல்விப்‌ பயிற்சிக்குரிய பருவம்‌ 


௮) இளமை அ) முதுமை இ) நேர்மை ஈ) வாய்மை 


3. இன்றையகல்வி _ 


நுழைவதற்குக்‌ கருவியாகக்‌ கொள்ளப்பட்டு வருகிறது. 


௮) வீட்டில்‌ ஆ) நாட்டில்‌ இ) பள்ளியில்‌ ஈ) தொழிலில்‌ 

நிரப்புக. 

1. கலப்பில்‌... உண்டென்பது இயற்கை நுட்பம்‌. 

2. புற உலக ஆராய்ச்சிக்கு _____ கொழுகொம்பு போன்றது. 

3. வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில்‌ தலையாயது _____ இன்பம்‌ ஆகும்‌ 
பொருத்துக. 

1. இயற்கை ஓவியம்‌ ட சிந்தாமணி 

2. இயற்கை தவம்‌ = பெரியபுராணம்‌ 

3. இயற்கைப்‌ பரிணாமம்‌ - பத்துப்பாட்டு 

4. இயற்கை அன்பு - கம்பராமாயணம்‌ 
குறுவினா 


1. இன்றைய கல்வியின்‌ நிலை பற்றித்‌ திரு. வி. க. கூறுவன யாவை? 

2. தாய்நாடு என்னும்‌ பெயர்‌ எவ்வாறு பிறக்கிறது? 

3. திரு. வி. ௧., சங்கப்‌ புலவர்களாகக்‌ குறிப்பிடுபவர்களின்‌ பெயர்களை எழுதுக. 
சிறுவினா 

1. தமிழ்வழிக்‌ கல்வி பற்றித்‌ திரு. வி. க. கூறுவனவற்றை எழுதுக. 

2. அறிவியல்‌ கல்வி பற்றித்‌ திரு. வி. க. கூறுவன யாவை? 
நெடுவினா 

காப்பியக்‌ கல்வி குறித்துக்‌ திரு. வி. க. கூறும்‌ செய்திகளைத்‌ தொகுத்து எழுதுக. 
சிந்தனை வினா 

திரு. வி. ௧. குறிப்பிடும்‌ பல்துறைக்‌ கல்வியில்‌ நீங்கள்‌ எதனைக்‌ கற்க விரும்புகிறீர்கள்‌? 


78 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 78 இ 03-01-2020 193406) | 


ஓவ்வொரு மனிதனின்‌ வாழ்வையும்‌ உயர்த்துவதில்‌ கல்வி 

பெரும்பங்கு வகிக்கிறது. புதிய செய்திகளைக்‌ கற்பது மட்டும்‌ 

கல்வியன்று. மனிதனின்‌ உள்ளத்தில்‌ புதைந்துகிடக்கும்‌ 

நுழையும்முன்‌ ரி நற்பண்புகளை வெளிக்கொண்டு வருவதும்‌ அவனது 
வாழ்வில்‌ சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதும்‌ கல்வியின்‌ 
நோக்கங்களாகும்‌. ஒரு மாணவனின்‌ உள்ளத்தில்‌ ஆசிரியர்‌ 

விதைத்த விதை எவ்வாறு பயன்‌ தந்தது என்பதை ஒரு நிகழ்வின்‌ 


மூலம்‌ அறிவோம்‌. 


செய்யுள்‌ வகுப்புகள்‌ எனக்குச்‌ சுவையானவை: பிள்ளைகளுக்கும்‌ சுவையானவை. 


சில நேரங்களில்‌ சில வரிகளை நெடுநேரம்‌ விவரிக்க நேரும்‌! வானாகி, மண்ணாகி, 
வளியாகி, ஒளியாகி - என்பதையெல்லாம்‌ சுலபமாக விளக்கிவிடலாம்‌. "உண்மையுமாய்‌ 
இன்மையுமாய்‌" என்பதையும்‌ "யான்‌ எனதென்று அவரவரைக்‌ கூத்தாட்டு வானாகி 
நின்றாயை' என்பதையும்‌ விளக்குவதற்குக்‌ கொஞ்சம்‌ நேரம்‌ ஆகும்‌. 


நான்காம்‌ ஐந்தாம்‌ வகுப்புகளில்‌, அதிகாரத்துக்கு இரண்டாகச்‌ சில திருக்குறள்‌ பாக்கள்‌ 
வரும்‌. அவ்வாறு வந்த ஒரு திருக்குறளுக்குப்‌ பொருள்‌ கூற நான்‌ சற்றுத்‌ திண்டாடியதும்‌, 
கடைசியில்‌ அது சிறப்பாக நிறைவேறியதும்‌ ஒரு சுவையான நிகழ்ச்சியாகும்‌. 


79 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 79 இ 03-01-2020 193406) | 


ணா * CEE | ற 


அப்போது நான்‌ ஒரு சிற்றூர்ப்‌ பள்ளியில்‌ தலைமையாசிரியராகப்‌ பணியாற்றி 
வந்தேன்‌. அதே ஊரில்‌ ஓர்‌ எளிய குடிசை வீட்டில்‌ நானும்‌ என்‌ மனைவியும்‌ வசித்து 
வந்தோம்‌. நாங்கள்‌ குடியிருந்த குடிசை வீட்டுக்கு உள்‌ தாழ்ப்பாள்‌ கூடக்‌ கிடையாது. 
ஜாதிக்காய்ப்‌ பலகையினால்‌ ஆன ஓர்‌ எளிய கதவை வெறுமனே சாத்தி, அது திறந்து 
கொள்ளாமல்‌ இருக்க ஓர்‌ இரும்பு நாற்காலியையும்‌ நீர்‌ நிறைந்த ஒரு இரும்பு வாளியையும்‌ 
முட்டுக்‌ கொடுத்து வைத்துவிட்டு, இரவில்‌ உறங்கப்போவோம்‌. சம்பள நேரமாயிருந்தால்‌, 
பணப்பையைத்‌ தலையணைக்கு அடியில்‌ வைத்துச்‌ தூங்கிவிடுவோம்‌. 


ஒரு நாள்‌ காலை, பள்ளி புறப்படும்‌ முன்பு, எனது எட்டு முழ வேட்டியைத்‌ தும்பைப்பூப்‌ 
போல்‌ துவைத்து, மெலிதாக நீலம்‌ போட்டு, மூங்கில்‌ கம்புகளுக்கு இடையே கட்டிய 
கொடிக்கயிற்றில்‌ காயப்‌ போட்டுவிட்டுப்‌ பள்ளிக்குப்‌ புறப்பட்டேன்‌. 

பிறகு வந்து பார்த்தபோது வாசலில்‌ காயப்‌ போட்டிருந்த வேட்டியைக்‌ காணோம்‌. 
என்னவாயிற்று என்று தெரியவில்லை. 


அன்று மாலைக்குள்‌, என்னோடு பழகும்‌ ஊர்‌ மக்கள்‌ சிலரிடையே, ஆசிரியரின்‌ 
வேட்டியைக்‌ காணவில்லை என்கிற செய்தி பரவி, பலவாறான கற்பனைகளை உற்பத்தி 
செய்துவிட்டது. அதிலே பெரும்பாலோர்‌ சேர்ந்து சொன்ன கருத்து இதுதான்‌. 


" சிகாமணிதான்‌ எடுத்திருப்பான்‌!'" 

நான்‌ குடியிருந்த வீட்டிற்கு அருகே இருந்த சேந்து கிணற்றில்‌ இருந்து அப்பகுதி மக்கள்‌ 
அடிக்கடி குடிநீர்‌ முகந்து கொண்டு போவார்கள்‌. அந்தக்‌ கிணற்றின்‌ எளிய அழகையும்‌ இ 
அதன்‌ தீஞ்சுவைத்‌ தண்ணீரையும்‌ விவரிப்பதற்கு, நான்‌ பல வரிகள்‌ எழுதவேண்டும்‌. 


அன்றைக்குச்‌ சிகாமணி, ஆறேழு குடங்கள்‌ தண்ணீர்‌ எடுப்பதற்காகப்‌ பலமுறை எங்கள்‌ 
வாசல்‌ வழியே போய்வந்திருக்கிறான்‌. 

பொதுவாகப்‌ பத்து பத்தரை மணிக்கு மேல்‌ கிராமத்தில்‌ ஆள்‌ அரவம்‌ அதிகம்‌ இருக்காது. 
பெரும்பாலும்‌ கூலி வேலைக்குப்‌ போய்விட்டிருப்பார்கள்‌. 

சிகாமணியைப்‌ பற்றி அறிந்த பலரும்‌, அவன்தான்‌ வேட்டியை எடுத்திருப்பான்‌ என்று 
உறுதிபடக்‌ கூறினார்கள்‌. 


சிகாமணியின்‌ தந்தை "பண்டுக்கிழவர்‌ அவரை நான்‌ அடிக்கடி பார்த்திருக்கிறேன்‌. 
வேலை இல்லாத நேரங்களில்‌ அவரும்‌ ஒரு மாதிரிதான்‌. அவரது பழக்கம்தான்‌ 
சிகாமணியைத்‌ தொற்றிக்கொண்டது என்பது அவ்வூராரின்‌ கணிப்புகளுள்‌ ஒன்று. 
எல்லாவற்றையும்‌ வாங்கிக்‌ காதில்‌ போட்டுக்‌ கொண்டேன்‌. கிராமிய வாழ்வை, ஒரு காவியம்‌ 
பயில்வது போல்‌ கற்றுக்கொண்டிருந்த காலம்‌ அது! 

ஒன்றை மட்டும்‌ நான்‌ குறித்து வைத்துக்கொண்டேன்‌. சிகாமணியின்‌ மகன்‌ சகாதேவன்‌, 
என்னிடத்தில்‌ நான்காம்‌ வகுப்பு பயில்கிற மாணவன்‌. ஒல்லியாக, சிவப்பாகக்‌ கொஞ்சம்‌ 
உயரமாக இருப்பான்‌. 


மறுநாள்‌ காலை விடிகிற வரையில்‌, வேட்டியின்‌ மர்மம்‌ விளங்கவில்லை. ஆனால்‌, 
பள்ளிக்கூடம்‌ வழக்கம்‌ போல்‌ இருக்கிறதே! போனேன்‌, வகுப்பெடுத்தேன்‌. 


80 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 80 இ 03-01-2020 193406) | 


ணா * டான | ற 


அன்று செய்யுள்‌ பகுதியில்‌ திருக்குறள்‌ வந்திருந்தது. பண்புடைமை என்கிற 
அதிகாரத்திலிருந்து இரண்டு குறள்கள்‌. 

அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல்‌ இவ்விரண்டும்‌ 

பண்புடைமை என்னும்‌ வழு. 
என்னும்‌ குறளை நான்‌ நடத்த வேண்டியதாய்‌ இருந்தது. 


அந்தக்‌ குறளை நிதானமாகப்‌ படித்துக்‌ காட்டி, அதற்குப்‌ பொருள்‌ சொல்லப்‌ 
போனபோதுதான்‌ எனக்கு அந்தப்‌ பொறி தட்டியது. 


"அன்புடையவர்களாயிருப்பதும்‌ சிறந்த குடியில்‌ பிறந்திருப்பதும்‌ பண்புடைமை என்று 
சொல்லப்படும்‌." 


இஃது அதன்‌ பொருள்‌. 


இதிலே, அன்புடைமை யை என்‌ மனம்‌ ஒப்பியது. 'ஆன்ற குடிப்பிறத்தலில்‌ என்னமோ 
ஆழமாக நெருடியது. 


சிறந்த குடியில்‌ பிறப்பது என்‌ கையிலா இருக்கிறது? நற்பண்பு இல்லாத பெற்றோருக்கு 
நான்‌ மகனாகப்‌ பிறந்திருக்கக்கூடும்‌. அதனால்‌, பிற நல்ல இலக்கணங்கள்‌ பூண்டு, நான்‌ 
பண்புடையவன்‌ ஆக மாட்டேனா? 


இ திருவள்ளுவர்‌ எவ்வளவு பெரிய ஞானி! அவர்‌ இப்படிப்பட்ட பொருளிலா அந்தக்‌ இ 
குறளை வடித்திருப்பார்‌? இருக்காது. 


அப்படியானால்‌, இந்தக்‌ குறளுக்கு நான்‌ என்ன பொருள்‌ கூற முடியும்‌? 


ஆன்ற குடிப்பிறத்தல்‌ என்றால்‌, சிறந்த குடி உன்னிடமிருந்து பிறக்க வேண்டும்‌ 
என்பதாக நான்‌ பொருள்‌ சொல்லக்‌ துணிந்தேன்‌. அதற்காக அத்தொடரை ஆன்றகுடி பிறத்தல்‌ 
எனக்கொண்டு பொருள்‌ கூறினேன்‌. 


சிகாமணியின்‌ மகன்‌ சகாதேவன்‌ நான்‌ பாடம்‌ நடத்தும்போது, அடிக்கடி என்‌ 
கண்ணில்‌ பட்டுக்‌ கொண்டிருந்தான்‌. அவன்‌ என்னைக்‌ கூர்ந்து நோக்குவதாகவே எனக்குத்‌ 
தோன்றியது. அதில்‌ நான்‌ உற்சாகம்‌ கொண்டேன்‌. தொடர்ந்து திருக்குறளுக்கு விளக்கம்‌ 
சொன்னேன்‌. "அப்பன்‌ திருடனாயிருக்கலாம்‌, மகன்‌ நல்லவனாக இருப்பான்‌. அவங்க 
அப்பனைச்‌ சொல்‌, திருடன்தான்‌! அவன்‌ பையனைச்‌ சொல்லாதே, அவன்‌ மிக நல்லவன்‌!" 
என்று உலகோர்‌ பேசுவதைக்‌ கேட்டிருக்கிறீர்கள்‌ அல்லவா?" 


மாணவர்கள்‌ 'ஆம்‌' என்பதைப்‌ போலத்‌ தலையாட்டினார்கள்‌. 


நான்‌ தொடர்ந்து விளக்கமளித்தேன்‌. இதற்கு எதிராகவும்‌ இருப்பது உண்டு. 
'அவனுடைய அப்பன்‌ எவ்வளவு நல்லவன்‌, இந்தப்‌ பிள்ளை அவனுக்குப்போய்‌ 
பிறந்திருக்கிறதே!' என்றும்‌ மக்கள்‌ கூறுவர்‌. "உங்க அப்பன்‌ திருடனா, அவனுடைய 
அப்பனாகிய உன்‌ பாட்டனும்‌ திருடனா? அந்தப்‌ பழக்கம்‌ அத்தோடு முடியட்டும்‌. 
உன்னிலிருந்து திருடாதவன்‌ என்னும்‌ ஒரு புதியகுடி உதிக்கட்டும்‌. ஒழுக்கம்‌ இல்லாத 


81 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 81 இ 03-01-2020 193406) | 


ணா * CEE | ற 


பரம்பரையில்‌ நீ வந்திருந்தாலும்‌ ஒழுக்கத்தின்‌ உறைவிடமாக நீ இருக்க வேண்டும்‌. உன்‌ 
குடியின்‌ பழைய பெயரில்‌ உள்ள இழிவுகள்‌ எல்லாம்‌ நீங்கி, உன்னிலிருந்து பெருமை 
கொண்ட புதியகுடி பிறக்கட்டும்‌. இதையே வள்ளுவர்‌ ஆன்ற குடிப்பிறத்தல்‌ என்று 
கூறுகிறார்‌ என விளக்கம்‌ கூறி முடித்தேன்‌. 


முத்தாய்ப்பாக, "அன்புடையவனாக இருத்தலும்‌, குடும்பத்தின்‌ வசை நீங்குமாறு ஒரு 
புதுத்தலைமுறை உன்னிலிருந்து தொடங்குவதும்‌ பண்புடைமை என்று சொல்லப்படும்‌" 
என்று அந்தத்‌ திருக்குறளுக்குப்‌ பொருள்‌ கூறினேன்‌. நான்‌ கூறி முடிப்பதற்கும்‌ மதிய உணவு 
வேளைக்காகப்‌ பள்ளி முடிவதற்கும்‌ சரியாக இருந்தது. 


இவ்வளவையும்‌ நான்‌ கூறியபோது சகாதேவனை நானும்‌ என்னைச்‌ சகாதேவனும்‌ 
அடிக்கடி பார்த்துக்கொண்டோம்‌. என்‌ வேட்டி தொடர்பாக ஒருசொல்‌ கூட நான்‌ 
சொல்லவில்லை. 


மதிய உணவிற்கு எங்கள்‌ வீட்டிற்குச்‌ சென்றேன்‌. மனைவியார்‌ தட்டெடுத்து வைத்து 
உணவு பரிமாறினார்‌. நான்‌ கைவைத்து இன்னும்‌ பிசைய ஆரம்பிக்கவில்லை. அதற்குள்‌ 
அவ்வூரைச்‌ சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்னும்‌ இளைஞன்‌ எங்கள்‌ வீட்டிற்குள்‌ வந்தான்‌. 
கைகளிரண்டையும்‌ பின்னால்‌ கட்டியிருந்தான்‌. 
"என்னப்பா?" என்று கேட்டேன்‌ நான்‌. 
கிருஷ்ணமூர்த்தி பின்னால்‌ கட்டியிருந்த கைகளை முன்னால்‌ கொண்டு வந்தான்‌. 
ட்‌ அவற்றில்‌ என்‌ வேட்டி இருந்தது. ஓ 


"அடடே... என்னப்பா!" என்று என்‌ வியப்பின்‌ அளவு அதிகரிக்கக்‌ கேட்டேன்‌. 


"சகாதேவன்‌ கொடுத்தான்‌ சார்‌! அவங்க அப்பன்‌ சிகாமணிதான்‌ எடுத்துக்கொண்டு 
போய்‌ அவங்க வீட்ல இருவாய்ச்சாலில்‌ வைத்திருக்கிறான்‌! சகாதேவனுக்கு அது 
தெரிஞ்சிருக்குது! இன்னைக்குக்‌ காத்தாலே நீங்க ஏதோ பாடம்‌ நடத்தினீங்களாமே? அதக்‌ 
கேட்டு, பள்ளிக்கூடம்‌ விட்டு வந்தவன்‌, என்னைக்கூப்பிட்டு, இந்தா வாத்தியார்‌ வேட்டி! 
எங்கப்பாதான்‌ கொணாந்து இருவாய்ச்சாலில்‌ வச்சிருந்தாரு! நான்‌ கொண்டு போய்க்‌ 
கொடுக்க வெக்கமாயிருக்குது... நீ கொண்டு போய்க்‌ கொடுத்துடண்ணான்னு சொல்லிச்‌ 
சகாதேவன்தான்‌ கொடுத்தான்‌!" என்று கூறிச்‌ சிரித்தவாறு நின்றான்‌ கிருஷ்ணமூர்த்தி. 

எனக்கு ஒரே பூரிப்பு. வேட்டி கிடைத்த மகிழ்ச்சி மட்டும்தானா அது! உண்மையின்‌ 
நாற்றொன்று ஊன்றி நடப்பட்டதோர்‌ உற்சாகம்‌ அது. "சொல்‌" எத்தனை சக்தி வாய்ந்தது 
என்பதை உணர்ந்த தூய மகிழ்ச்சி அது. காலந்தோறும்‌ சிஷ்யனுக்கும்‌ குருவுக்கும்‌ மத்தியில்‌ 
நிகழும்‌ ஒரு சுகானுபவத்தின்‌ தொடர்ச்சி அது. "அப்பாடா! எல்லாம்‌ நல்லபடி முடிந்தது" 
என்கிற வேளையில்‌, வேறொரு பிரச்சினை முளைத்தது. 

"இவனை இப்படியே விடக்கூடாது. வாத்தியார்‌ வேட்டியையே திருடியிருக்கான்‌ 
பாரேன்‌! வசமாகச்‌ சிக்கினான்‌. அவன்‌ புள்ளையே அவனைக்‌ காட்டிக்‌ கொடுத்திட்டான்‌!" 
என்று ஆர்வத்தோடு பலர்‌ அணிவகுத்தனர்‌. 


நடக்கப்‌ போகிற காரியம்‌, காரியத்தின்‌ பலன்‌ எல்லாம்‌ எனக்கு நன்கு புரிந்தது. 


82 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 82 இ 03-01-2020 193406) | 


ண்‌ |] ட Ho று 


ஊரில்‌ நியாயம்‌ போட்டு, சிகாமணிக்கு ஐந்நூறோ ஆயிரமோ அபராதம்‌ போடுவார்கள்‌. 
கையில்‌ பைசா இல்லை என்று சொன்னாலும்‌ சிகாமணி கட்டித்தான்‌ தீர வேண்டும்‌. 
கொஞ்சம்‌ வாய்தா தருவார்கள்‌. 


ஆனால்‌, நியாயத்திலிருந்து வீடு திரும்பும்‌ சிகாமணி என்ன செய்வான்‌? போனவுடனே 
சகாதேவனைத்தான்‌ முதுகில்‌ நாலு சாத்து சாத்துவான்‌! "அனால்‌, சகாதேவன்‌ என்ன 
ஆவான்‌?" என்பதுதான்‌ என்‌ முதல்‌ பிரச்சினையாக அன்று என்முன்‌ நின்றது. 


"நம்ம வாத்தியார்‌ சொன்ன பாடம்‌, நல்ல பாடம்னு நெனச்சோமே, இப்படி ஆயிடுச்சே!" 
என்று நினைப்பான்‌. அப்போது அவன்‌ முதுகு எரியும்‌. குருவின்‌ சொற்படி நடந்து, கண்ட 
பலன்‌ இதுதான்‌ என்று அவன்‌ மனம்‌ நம்பிக்கை இழக்கும்‌. சேச்சே, இதற்கெல்லாம்‌ இடம்‌ 
கொடுக்கலாமா? நான்‌ ஊராரைப்‌ பார்த்துச்‌ சொன்னேன்‌. 


"அவங்க அப்பன்‌ செய்தது தப்புன்னு தெரிஞ்சு, ஒரு நல்ல மகன்‌ அதைச்‌ சரியாக்கிட்டான்‌. 
விஷயம்‌ நல்லபடி முடிந்தது. இதுக்கும்‌ மேலே இதை நீட்டிக்க வேண்டாம்‌! நீங்க 
சிகாமணிக்குப்‌ போடற அபராதமெல்லாம்‌ அவன்‌ மகன்‌ சகாதேவன்‌ முதுகிலே அடியாத்தான்‌ 
விழும்‌. நாம செஞ்ச நல்ல காரியத்துக்கு இதுதானா பலன்‌ என்று அவன்‌ மனசு சோர்ந்து 
போகும்‌! இது வேண்டாம்‌!" 


"இல்ல சார்‌, அவனை விடக்கூடாது சார்‌!" என்று யாரோ கடைசிவரையில்‌ 
சொன்னார்கள்‌. அப்போது நான்‌ ஒரே முடிவாகக்‌ கூறினேன்‌. இதோ பாருங்க... நீங்க ஊர்‌ 
நியாயத்திலே சிகாமணி என்‌ வேட்டியைத்‌ திருடிட்டான்னு புகார்‌ செஞ்சா, நான்‌ என்‌ 

க வேட்டியே திருடு போகலைன்னு சாட்சியம்‌ சொல்லுவேன்‌!" அந்த மக்களுக்கு இது புரிந்து, க 
இறுதியில்‌ என்னோடு உடன்பட்டார்கள்‌. அதோடு, எல்லாம்‌ முடிந்தது. சிகாமணியும்‌ 
சகாதேவனும்‌ நானும்‌ தப்பித்தோம்‌. 


நூல்‌ வெளி 


பி.ச. குப்புசாமி சிறுகதை ஆசிரியர்களுள்‌ ஒருவர்‌. இவர்‌ தொடக்கப்பள்ளித்‌ 
தலைமையாசிரியராகப்‌ பணியாற்றி ஓய்வு பெற்றவர்‌. ஜெயகாந்தனோடூ 
நெருங்கிப்பழகி ஜெயகாந்தனோடூ பல்லாண்டு என்னும்‌ நூலை எழுதியுள்ளார்‌. 
இவர்‌ எழுதிய ஓர்‌ ஆரம்பப்பள்ளி ஆசிரியனின்‌ குறிப்புகள்‌ என்னும்‌ நூலிலிருந்து ஒரு பகுதி 
இங்குத்‌ தரப்பட்டுள்ளது. 


சில ஓ ஓ ஓ 
டு கற்பவை கற்றபின்‌ 


திருக்குறள்‌ கருத்துகளை உணர்த்தும்‌ கதைகளை அறிந்து வந்து வகுப்பில்‌ பகிர்க. 


திருக்குறளின்‌ கருத்தைப்‌ பின்பற்றி நடந்த சகாதேவன்‌ கதையைச்‌ சுருக்கி எழுதுக. 


83 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 83 இ 03-01-2020 193406) | 


பாவை அண்ணன்‌ பார்த்து, "அண்ணன்‌ எனக்கு ஓர்‌ உதவி செய்வாயா?" என்று 
கேட்டாள்‌. "இந்த அண்ணன்‌ செய்ய முடிந்த உதவி என்றால்‌ உறுதியாகச்‌ செய்வேன்‌" 
என்றான்‌ அண்ணன்‌. "என்‌ அண்ணன்‌ உள்ளம்‌ எனக்குத்‌ தெரியும்‌. என்‌ அண்ணன்‌ என்‌ 
மீது மிகுந்த அன்பு உண்டு' என்றாள்‌ பாவை. 


மேலே உள்ள பகுதியைப்‌ படித்துப்‌ பாருங்கள்‌. இதில்‌ கூறப்பட்டுள்ள செய்தியைப்‌ 
புரிந்துகொள்ள இயலாதவாறு ஒரு குழப்பம்‌ உள்ளது அல்லவா? 


இதே பகுதியைக்‌ கீழே உள்ளவாறு படித்துப்‌ பாருங்கள்‌. 


பாவை அண்ணனைப்‌ பார்த்து, "அண்ணா எனக்கு ஓர்‌ உதவி செய்வாயா?" என்று 
கேட்டாள்‌. "இந்த அண்ணனால்‌ செய்ய முடிந்த உதவி என்றால்‌ உறுதியாகச்‌ செய்வேன்‌" 
என்றான்‌ அண்ணன்‌. "என்‌ அண்ணனது உள்ளம்‌ எனக்குத்‌ தெரியும்‌. என்‌ அண்ணனுக்கு 
என்‌ மீது மிகுந்த அன்பு உண்டு" என்றாள்‌ பாவை. 


இப்போது எளிதாகப்‌ பொருள்‌ புரிகிறது அல்லவா? 


இரண்டாம்‌ பகுதியில்‌ அண்ணன்‌ என்னும்‌ பெயர்ச்சொல்‌ அண்ணனை, அண்ணா, 
அண்ணனால்‌, அண்ணனுக்கு, என்றெல்லாம்‌ மாற்றப்பட்டிருப்பதால்‌ பொருள்‌ தெளிவாக 
விளங்குகிறது. அண்ணன்‌ என்னும்‌ பெயர்ச்சொல்லுடன்‌ ஐ, ஆல்‌, கு, இன்‌, அது போன்ற 
அசைகள்‌ இணைந்து அச்சொல்லின்‌ பொருளைப்‌ பல்வேறு வகையாக வேறுபடுத்துகின்றன. 
இவ்வாறு பெயர்ச்சொல்லின்‌ பொருளை வேறுபடுத்தும்‌ முறையை வேற்றுமை என்பர்‌. 
இதற்காகப்‌ பெயர்ச்சொல்லுடன்‌ இணைக்கப்படும்‌ அசைகளை வேற்றுமை உருபுகள்‌ என்று 
கூறுவர்‌. 


உ சில இடங்களில்‌ உருபுகளுக்குப்‌ பதிலாக முழுச்சொற்களே வேற்றுமை உருபாக 
வருவதும்‌ உண்டு. அவற்றைச்‌ சொல்லுருபுகள்‌ என்பர்‌. 

* ஓவியர்‌ தூரிகையால்‌ ஓவியம்‌ தீட்டினார்‌. இதில்‌ ஆல்‌ என்பது வேற்றுமை உருபாக 
வந்துள்ளது. 

* ஓவியர்‌ தூரிகை கொண்டு ஓவியம்‌ தீட்டினார்‌. இதில்‌ கொண்டு என்பது சொல்லுருபாக 
வந்துள்ளது. 


84 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 84 இ 03-01-2020 193406) | 


ணா * டான | ற 


வேற்றுமையின்‌ வகைகள்‌ 


வேற்றுமை எட்டு வகைப்படும்‌. அவை 

முதல்‌ வேற்றுமை, இரண்டாம்‌ வேற்றுமை, வேற்றுமை உருபுகள்‌ இடம்‌ பெற்றுள்ள 
மூன்றாம்‌ வேற்றுமை, நான்காம்‌ வேற்றுமை, தொடர்களை வேற்றுமைத்‌ தொடர்கள்‌ 
ஐந்தாம்‌ வேற்றுமை, ஆறாம்‌ வேற்றுமை, என்பர்‌. வேற்றுமை உருபுகள்‌ இடம்‌ 
ஏழாம்‌ வேற்றுமை, எட்டாம்‌ வேற்றுமை பெற வேண்டிய இடத்தில்‌ அஃது 
ஆகியனவாகும்‌. முதல்‌ வேற்றுமைக்கும்‌ இடம்‌ பெறாமல்‌ மறைந்திருந்து பொருள்‌ 
எட்டாம்‌ வேற்றுமைக்கும்‌ உருபுகள்‌ தந்தால்‌ அதனை வேற்றுமைத்தொகை 
இல்லை. இரண்டாம்‌ வேற்றுமை முதல்‌ என்பர்‌. 

ஏழாம்‌ வேற்றுமை முடிய உள்ள ஆறு 

வேற்றுமைகளுக்கும்‌ உருபுகள்‌ உண்டு. 


முதல்‌ வேற்றுமை 

பெரும்பாலான சொற்றொடர்களில்‌ எழுவாய்‌, செயப்படுபொருள்‌, பயனிலை ஆகிய 
மூன்று உறுப்புகள்‌ இடம்‌ பெற்றிருக்கும்‌. எழுவாயுடன்‌ வேற்றுமை உருபுகள்‌ எதுவும்‌ 
இணையாமல்‌ எழுவாய்‌ தனித்து நின்று இயல்பான பொருளைத்‌ தருவது முதல்‌ வேற்றுமை 
ஆகும்‌. முதல்‌ வேற்றுமையை எழுவாய்‌ வேற்றுமை என்றும்‌ குறிப்பிடுவர்‌. 


(எ.கா.) பாவை வந்தாள்‌. 
இரண்டாம்‌ வேற்றுமை 
இரண்டாம்‌ வேற்றுமை உருபு ஐ என்பதாகும்‌. 
கபிலர்‌ பரணரைப்‌ புகழ்ந்தார்‌. கபிலரைப்‌ பரணர்‌ புகழ்ந்தார்‌. 


இவ்விரு தொடர்களையும்‌ கவனியுங்கள்‌. இரண்டாம்‌ வேற்றுமை உருபு ( ஐ ) எந்தப்‌ 
பெயருடன்‌ இணைகிறதோ அப்பெயர்‌ செயப்படுபொருளாக மாறிவிடுகிறது. இவ்வாறு ஒரு 
பெயரைச்‌ செயப்படுபொருளாக வேறுபடுத்திக்‌ காட்டுவதால்‌ இரண்டாம்‌ வேற்றுமையைச்‌ 
செயப்படுபொருள்‌ வேற்றுமை என்றும்‌ கூறுவர்‌. 


இரண்டாம்‌ வேற்றுமை ஆக்கல்‌, அழித்தல்‌, அடைதல்‌, நீத்தல்‌, ஒத்தல்‌, உடைமை ஆகிய 
அறு வகையான பொருள்களில்‌ வரும்‌ 


ஆக்கல்‌ - கரிகாலன்‌ கல்லணையைக்‌ கட்டினான்‌ 

அழித்தல்‌ - பெரியார்‌ மூடநம்பிக்கைகளை ஒழித்தார்‌ 

அடைதல்‌ - கோவலன்‌ மதுரையை அடைந்தான்‌ 

நீத்தல்‌ - காமராசர்‌ பதவியைத்‌ துறந்தார்‌ 

ஒத்தல்‌ - குமிழ்‌ நமக்கு உயிரைப்‌ போன்றது 

உடைமை - வள்ளுவர்‌ பெரும்‌ புகழை உடையவர்‌ 
85 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 85 இ 03-01-2020 193406) | 


ணா * டான | ற 


மூன்றாம்‌ வேற்றுமை 


ஆல்‌, ஆன்‌, ஒடு, ஓடு ஆகிய நான்கும்‌ மூன்றாம்‌ வேற்றுமைக்கு உரிய உருபுகள்‌ ஆகும்‌. 
இவற்றுள்‌ ஆல்‌, ஆன்‌ ஆகியவை கருவிப்பொருள்‌, கருத்தாப்‌ பொருள்‌ ஆகிய இரண்டு 
வகையான பொருள்களில்‌ வரும்‌. கருவிப்‌ பொருள்‌ முதற்கருவி, துணைக்கருவி என 
இருவகைப்படும்‌. 

கருவியே செய்யப்படும்‌ பொருளாக மாறுவது முதற்கருவி - மரத்தால்‌ சிலை செய்தான்‌. 
ஒன்றைச்‌ செய்வதற்குத்‌ துணையாக இருப்பது துணைக்கருவி - உளியால்‌ சிலை செய்தான்‌. 

கருத்தாப்பொருள்‌ ஏவுதல்‌ கருத்தா, இயற்றுதல்‌ கருத்தா என இருவகைப்படும்‌. பிறரைச்‌ 
செய்யவைப்பது ஏவுதல்‌ கருத்தா - கரிகாலனால்‌ கல்லணை கட்டப்பட்டது. தானே செய்வது 
இயற்றுதல்‌ கருத்தா - சேக்கிழாரால்‌ பெரியபுராணம்‌ இயற்றப்பட்டது. ஆன்‌ என்னும்‌ உருபு 
பெரும்பாலும்‌ செய்யுள்‌ வழக்கில்‌ இடம்பெறும்‌. (எ.கா.) புறந்தூய்மை நீரான்‌ அமையும்‌. 

ஒடு, ஓடு ஆகிய மூன்றாம்‌ வேற்றுமை உருபுகள்‌ உடனிகம்ச்சிப்‌ பொருளில்‌ வரும்‌. 
(௭.கா.) தாயொடு குழந்தை சென்றது. அமைச்சரோடு அலுவலர்கள்‌ சென்றனர்‌. 
நான்காம்‌ வேற்றுமை 


நான்காம்‌ வேற்றுமைக்கு உரிய உருபு கு என்பதாகும்‌. இது கொடை, பகை, நட்பு, தகுதி, 
அதுவாதல்‌, பொருட்டு, முறை, எல்லை எனப்‌ பல பொருள்களில்‌ வரும்‌. 


ட கொடை - முல்லைக்குத்‌ தேர்‌ கொடுத்தான்‌. இ 
பகை - புகை மனிதனுக்குப்‌ பகை. தெரிந்து தெளிவோம்‌ 
நட்பு - கபிலருக்கு நண்பர்‌ பரணர்‌. நான்காம்‌ வேற்றுமை உருபுடன்‌ 
குகுதி - கவிதைக்கு அழகு கற்பனை. கூடுதலாக ஆக என்னும்‌ அசை 


, க்க ட்‌ க , சேர்ந்து வருவதும்‌ உண்டு. 
அதுவாதல்‌ - தயிருக்குப்‌ பால்‌ வாங்கினான்‌. கரக க்கே 
பொருட்டு - தமிழ்வளர்ச்சிக்குப்‌ பாடுபட்டார்‌. 
முறை - செங்குட்டுவனுக்குத்‌ தம்பி இளங்கோ. 
எல்லை  -தமிழ்நாட்டுக்குக்‌ கிழக்கு வங்கக்கடல்‌. 

ஐந்தாம்‌ வேற்றுமை 


இன்‌, இல்‌ ஆகியவை ஐந்தாம்‌ வேற்றுமை உருபுகள்‌ ஆகும்‌. இவை நீங்கல்‌, ஒப்பு, 
எல்லை, ஏது போன்ற பொருள்களில்‌ வரும்‌. 


நீங்கல்‌ - தலையின்‌ இழிந்த மயிர்‌. 

ஒப்பு - பாம்பின்‌ நிறம்‌ ஒரு குட்டி. 

எல்லை - தமிழ்நாட்டின்‌ கிழக்கு வங்கக்கடல்‌. 

ஏது - சிலேடை பாடுவதில்‌ வல்லவர்‌ காளமேகம்‌. 
86 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 86 இ 03-01-2020 193406) | 


கணா! ! | ° 


ஆறாம்‌ வேற்றுமை 
அது, அது, அ ஆகியவை ஆறாம்‌ வேற்றுமை உருபுகள்‌ ஆகும்‌. 


இவ்வேற்றுமை, உரிமைப்‌ பொருளில்‌ வரும்‌. உரிமைப்‌ பொருளைக்‌ கிழமைப்‌ பொருள்‌ 
என்றும்‌ கூறுவர்‌. 
(௭.கா.) இராமனது வில்‌. நண்பனது கை. 


ஆது, அ ஆகிய உருபுகளை இக்காலத்தில்‌ பயன்படுத்துவது இல்லை. 


எழாம்‌ வேற்றுமை தெறிற்து ஜெவின்‌ 


ஏழாம்‌ வேற்றுமைக்கு உரிய உருபு 

கண்‌. மேல்‌, கீழ்‌, கால்‌, இல்‌, இடம்‌ போன்ற இல்‌ என்னும்‌ உருபு ஐந்தாம்‌ 
உருபுகளும்‌ உண்டு. வேற்றுமையிலும்‌ எழாம்‌ 
வேற்றுமையிலும்‌ உண்டு. நீங்கல்‌ 
பொருளில்‌ வந்தால்‌ ஐந்தாம்‌ வேற்றுமை 
என்றும்‌ இடப்‌ பொருளில்‌ வந்தால்‌ 
எழாம்‌ வேற்றுமை என்றும்‌ கொள்ள 
வேண்டும்‌. 


இடம்‌, காலம்‌ ஆகியவற்றைக்‌ குறிக்கும்‌ 
சொற்களில்‌ ஏழாம்‌ வேற்றுமை உருபு 
இடம்பெறும்‌. (௭.கா.) எங்கள்‌ ஊரின்கண்‌ 
மழை பெய்தது. இரவின்கண்‌ மழை பெய்தது. 
எட்டாம்‌ வேற்றுமை 

இது விளிப்பொருளில்‌ வரும்‌. படர்க்கைப்‌ பெயரை முன்னிலைப்‌ பெயராக மாற்றி 
அழைப்பதையே விளி வேற்றுமை என்கிறோம்‌. இவ்வேற்றுமைக்கு என்று தனியே உருபு 
கிடையாது. பெயர்கள்‌ திரிந்து வழங்குவது உண்டு. அண்ணன்‌ என்பதை அண்ணா என்றும்‌ 
புலவர்‌ என்பதைப்‌ புலவரே என்றும்‌ மாற்றி வழங்குவது எட்டாம்‌ வேற்றுமை ஆகும்‌. 


வேற்றுமை உருபுகளும்‌ அவற்றின்‌ பொருள்களும்‌ 


உ 


தல்‌ (எழுவாய்‌) | இல்லை 


மு 
இ 
மூ 
ஐ 
ஆ 
97 


சொல்லு | பொருள்‌ 


ஆனவன்‌, ஆவான்‌, |பயனிலை ஏற்றல்‌ 
ஆகின்றவன்‌ 


செயப்படுபொருள்‌ 


௬பு 
ஆன்‌,[கொண்டு, வைத்து, | கருவி, கருத்தா, உடனிகழ்ச்சி 
6 உடன்‌, கூட 


ஆக, பொருட்டு, கொடை, பகை, நட்பு, தகுதி, 


Jj 
ன்‌ 
நான்காம்‌ 
நிமித்தம்‌ அதுவாதல்‌, பொருட்டு, முறை, 
எல்லை 
ந்த 
D 


5 
ன 3 
£ம்‌ ப்‌, இல்‌ இலிருந்து, நின்று,  [நீங்கல்‌, ஒப்பு, எல்லை, ஏது 
காட்டிலும்‌, 
பார்க்கிலும்‌ 
ரம்‌ 


ம 85 
i 
ஓ 


© 


IT 


அது, அது. ௮ கிழமை 
db 
இல்லை விளி (அழைத்தல்‌) 


87 


2 
el 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 87 இ 03-01-2020 1913410 | | 


ணா * நி இறை 


406, 5 . - 
‘We கற்பவை கற்றபின்‌ 


பாடப்பகுதியில்‌ இடம்‌ பெற்றுள்ள ஒரு பத்தியைத்‌ தேர்ந்தெடுத்து, அதிலுள்ள 
வேற்றுமை உருபுகளை எடுத்து எழுதி வகைப்படுத்துக. 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. பெயர்ச்சொல்லின்‌ பொருளை வேறுபடுத்துவது _____ ஆகும்‌. 
௮) எழுவாய்‌ ஆ) செயப்படுபொருள்‌ இ) பயனிலை ஈ) வேற்றுமை 
2. எட்டாம்வேற்றுமை வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. 
௮) எழுவாய்‌ ஆ) செயப்படுபொருள்‌ இ)விளி ர) பயனிலை 
3. உடனிகழ்ச்சிப்‌ பொருளில்‌ வேற்றுமை வரும்‌. 
௮) மூன்றாம்‌ ஆ) நான்காம்‌ இ) ஐந்தாம்‌ ஈ) ஆறாம்‌ 
௫ 4. அறத்தான்‌ வருவதே இன்பம்‌' - இத்தொடரில்‌ _______._ வேற்றுமை பயின்று ௫ 
வந்துள்ளது. 
௮) இரண்டாம்‌ ஆ) மூன்றாம்‌ இ) ஆறாம்‌ ஈ) ஏழாம்‌ 
5. மலர்‌ பானையை வனைந்தாள்‌ -இத்தொடர்‌ ப... பொருளைக்‌ குறிக்கிறது. 
௮) ஆக்கல்‌ ஆ) அழித்தல்‌ இ) கொடை ஈ) அடைதல்‌ 
பொருத்துக. 
1. மூன்றாம்‌ வேற்றுமை -  இராமனுக்குத்‌ தம்பி இலக்குவன்‌. 
2. நான்காம்‌ வேற்றுமை = பாரியினது தேர்‌. 
3. ஐந்தாம்‌ வேற்றுமை - மண்ணால்‌ குதிரை செய்தான்‌. 
4. ஆறாம்‌ வேற்றுமை - ஏவுதல்‌ கலையில்‌ சிறந்தவன்‌ ஏகலைவன்‌. 
சிறுவினா 


1. எழுவாய்‌ வேற்றுமையை விளக்குக. 
2. நான்காம்‌ வேற்றுமை உணர்த்தும்‌ பொருள்கள்‌ யாவை? 


3. உடனிகழ்ச்சிப்‌ பொருள்‌ என்றால்‌ என்ன? 


88 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 88 இ 03-01-2020 19:34:40 | | 


மொழியை ஆள்வோம்‌! 


ழி 


கேட்க. 


கல்வியின்‌ சிறப்புகளை விளக்கும்‌ கதைகளைக்‌ கேட்டு மகிழ்க. 


கீழ்க்காணும்‌ தலைப்பில்‌ இரண்டு நிமிடம்‌ பேசுக. 
கல்வியே அழியாச்‌ செல்வம்‌. 


சொல்லக்‌ கேட்டு எழுதுக. 

தமிழ்‌ மொழிக்கு வளம்‌ சேர்த்த ஒரு நூல்‌: தமிழுக்கு வாழ்வியல்‌ உண்மைகளை 
உணர்த்தும்‌ ஒரு நூல்‌; தன்‌ தோற்றத்தால்‌ தமிழ்நாட்டுக்கு உலகப்‌ பெரும்‌ புகழைப்‌ 
பெற்றுத்தந்த சிறந்த நூல்‌ திருவள்ளுவரின்‌ திருக்குறள்‌. திருக்குறள்‌ பற்றிப்‌ பேசாத 
புலவர்‌ இலர்‌: எழுதாத அறிஞர்‌, எழுத்தாளர்‌ இலர்‌. பள்ளிப்‌ பருவத்திலும்‌ திருக்குறள்‌ 
படிக்கப்படுகின்றது. பருவம்‌ வளரவளர அதுவும்‌ நுட்பமாகக்‌ கற்கப்படுகின்றது. 
திருக்குறளுக்குரிய சிறப்பே அதுதான்‌. அஃது எல்லாப்‌ பருவத்தாருக்கும்‌ வேண்டிய விழுமிய 
நூல்‌. எனவே திருக்குறளில்லாத வீடும்‌ இருக்கக்‌ கூடாது! திருக்குறள்‌ படிக்காத தமிழரும்‌ 


இருக்கக்‌ கூடாது. 
ழூ. கீழ்க்காண்பவற்றுள்‌ ஒரு சொல்லை எடுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களுடன்‌ இணைத்துப்‌ ப] 
புதிய சொற்களை உருவாக்குக. 
மா கேன்‌ மலர்‌ செம்மை சிட்டு கனி 
குருவி இலை காய்‌ கூடு முட்டை மரம்‌ 


அறிந்து பயன்படுத்துவோம்‌. 
நிறுத்தக்குறிகள்‌ 
காற்புள்ளி (,) 
1. பொருள்களை எண்ணும்‌ இடங்களில்‌ காற்புள்ளி வரும்‌. 
(எ.கா) குறிஞ்சி, முல்லை, மருதம்‌, நெய்தல்‌, பாலை ஆகியன ஐந்திணைகள்‌. 
2. கடிதத்தில்‌ விளி முன்‌ காற்புள்ளி வரும்‌. (௭.கா.) அன்புள்ள நண்பா, 
3. வினையெச்சங்களுக்குப்‌ பின்‌ காற்புள்ளி வரும்‌. 
(எ.கா.) பொழிலன்‌ தோட்டத்திற்குச்‌ சென்று, வாழை இலை பறித்து வந்தான்‌. 


ஷூ 


. மேற்கோள்‌ குறிகளுக்கு (") முன்‌ காற்புள்ளி வரும்‌. 
(௭.கா.) குழந்தை நிலவைப்‌ பார்த்து, நிலா நிலா ஓடி வா என்று பாடியது. 


tn 


. முகவரியில்‌ இறுதி வரி நீங்க ஏனைய வரிகளின்‌ இறுதியில்‌ காற்புள்ளி வரும்‌. 
(எ.தா.) ச. ஆண்டாள்‌, எண்‌ 45, காமராசர்‌ தெரு, திருவள்ளூர்‌. 


89 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 89 இ 03-01-2020 19:34:40 | | 


ணா * டான | I 


அரைப்புள்ளி (; ) 
1. ஒரே எழுவாயில்‌ பல வாக்கியங்கள்‌ தொடரும்‌ இடத்தில்‌ அரைப்புள்ளி வரும்‌. (௭.கா.) 
கரிகாலன்‌ கங்கை வரை படையெடுத்துச்‌ சென்றான்‌; கனக விசயருடன்‌ போரிட்டான்‌. 


2. உடன்பாடு, எதிர்மறைக்‌ கருத்துகளை ஒன்றாகக்‌ கூறும்‌ இடத்தில்‌ அரைப்புள்ளி 
வரும்‌. (எ.தா.) நல்லவன்‌ வாழ்வான்‌; தீயவன்‌ தாழ்வான்‌. 


முக்காற்புள்ளி (:) 
சிறு தலைப்பான தொகைச்‌ சொல்லை விரித்துக்‌ கூறும்‌ இடத்தில்‌ முக்காற்புள்ளி வரும்‌. 
(எ.கா.) முத்தமிழ்‌ : இயல்‌, இசை, நாடகம்‌. 
முற்றுப்புள்ளி (.) 
1. சொற்றொடரின்‌ இறுதியில்‌ முற்றுப்புள்ளி வரும்‌. (௭.கா.) கல்வியே மனிதனின்‌ 
வாழ்வை உயர்த்தும்‌. 
2. சொற்குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரும்‌. 
(௭.கா.) திரு. வி. ௧. மா. க. ௮. ஊ. ஒ. ந. நி. பள்ளி 
3. பெயரின்‌ தலைப்பெழுத்தை அடுத்து முற்றுப்புள்ளி வரும்‌. 
(எ.தா.) நெ. து. சுந்தரவடிவேலு 
வினாக்குறி (?) 
© வினாப்பொருளை உணர்த்தும்‌ வாக்கியத்தின்‌ இறுதியில்‌ வினாக்குறி இட வேண்டும்‌. © 
(எ.தா.) சேக்கிழார்‌ எழுதிய நூல்‌ எது? 


வியப்புக்குறி ( ! ) 


மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம்‌, அவலம்‌, இரங்கல்‌ முதலான உணர்ச்சியை வெளியிடும்‌ 


இடங்களில்‌ வியப்புக்குறி இட வேண்டும்‌. 

(எ.தா.) தமிழின்‌ இனிமைதான்‌ என்னே! - வியப்பு 
பாம்பு! பாம்பு! - அச்சம்‌ 
அந்தோ! இயற்கை அழிகிறதே! - அவலம்‌ 


ஒற்றை மேற்கோள்‌ குறி( ) 


தனிச்‌ சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கிக்‌ காட்டும்போதும்‌, இரட்டை 
மேற்கோள்‌ குறியில்‌ இன்னொரு கூற்று உட்பட்டு வரும்போதும்‌ ஒற்றை மேற்கோள்‌ 
பயன்படும்‌. 


(௭.கா.) நல்ல என்பது குறிப்புப்‌ பெயரெச்சம்‌ ஆகும்‌. 
கூட்டத்தின்‌ தலைவர்‌, "அறிஞர்‌ அண்ணா அவர்கள்‌ இப்போது 'தலைப்பில்லை என்னும்‌ 


தலைப்பில்‌ பேசுவார்‌ என்று அறிவித்தார்‌. 


90 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 90 இ 03-01-2020 1913410 | | 


ண்‌ |] ட Ho று 


இரட்டை மேற்கோள்குறி (" ") 
நேர்கூற்றுகளிலும்‌ செய்யுள்‌ அடிகளையோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும்‌ 
இடங்களிலும்‌ இரட்டை மேற்கோள்‌ குறியைப்‌ பயன்படுத்த வேண்டும்‌. 
(எ.கா.) திரு. வி. க. மாணவர்களிடம்‌," தமிழ்க்‌ காவியங்களைப்‌ படியுங்கள்‌. இன்பம்‌ 
நுகருங்கள்‌” என்று கூறினார்‌. 
பின்வரும்‌ தொடர்களில்‌ உரிய இடங்களில்‌ நிறுத்தக்குறிகளை இடுக. 
1. பூக்கள்‌ நிறைந்த இடம்‌ சோலை ஆகும்‌ 
2. திருக்குறள்‌ அறம்‌ பொருள்‌ இன்பம்‌ என்னும்‌ முப்பால்‌ பகுப்பு கொண்டது 
3. தமிழ்மொழி செம்மையானது வலிமையானது இளமையானது 
4. கபிலன்‌ தன்‌ தந்தையிடம்‌ இன்று மாலை விளையாடப்‌ போகட்டுமா என்று கேட்டான்‌ 


3. திரு வி க எழுதிய பெண்ணின்‌ பெருமை என்னும்‌ நூல்‌ புகழ்பெற்றது 


பின்வரும்‌ பத்தியில்‌ உரிய இடங்களில்‌ நிறுத்தக்குறிகளை இடுக. 
நூல்‌ பல கல்‌ என்பர்‌ பெரியோர்‌ அறிவை வளர்க்கும்‌ நூல்கள்‌ அனைத்தையும்‌ நம்மால்‌ 
விலை கொடுத்து வாங்க முடியுமா முடியாது நூலகங்கள்‌ இக்குறையை நீக்க உதவுகின்றன 
பல்வேறு துறைகளைச்‌ சேர்ந்த அனைத்து நூல்களும்‌ நிறைந்த இடம்‌ நூலகம்‌ ஆகும்‌. 
நூலகத்தின்‌ வகைகளாவன மையநூலகம்‌ மாவட்ட நூலகம்‌ கிளை நூலகம்‌ ஊர்ப்புற 
ஓ நூலகம்‌ எனக்குப்‌ பிடித்த நூல்களுடன்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ சிறையில்‌ அடைத்தாலும்‌ ஓ 
மகிழ்ச்சியடைவேன்‌ என்றார்‌ நேரு ஆகவே நூலகத்தின்‌ பயன்‌ அறிவோம்‌ அறிவு வளம்‌ 
பெறுவோம்‌ 


கீழ்க்காணும்‌ விளம்பரத்தைப்‌ படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. 
1. எந்த நாளை முன்னிட்டுப்‌ புத்தகக்‌ 


உலகப்‌ புத்தக நாளை முன்னிட்டு 


கண்காட்சி நடத்தப்படுகிறது? மாரும்‌ புத்தகக்‌ காட்சி 


புத்தகத்தால்‌ புத்தாக்கம்‌ பெறுவோம்‌! 


2. புத்தகக்‌ கண்காட்சி எங்கு 
நடைபெறுகிறது? 

- ரன்னை த்‌ ஆக்கித்‌, 

3. புத்தகக்‌ கண்காட்சி எத்தனை நாள்கள்‌ 


நடைபெறுகிறது? 


4. புத்தகக்‌ கண்காட்சிக்கான நுழைவுக்‌ 
கட்டணம்‌ எவ்வளவு? 


5. புத்தகம்‌ வாங்குவோருக்கு வழங்கப்படும்‌ சலுகை யாது? 
கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளைக்‌ கொண்டு கட்டுரை எழுதுக. 
நூலகம்‌ 
முன்னுரை - நூலகத்தின்‌ தேவை - வகைகள்‌ - நூலகத்திலுள்ளவை - படிக்கும்‌ முறை 
- முடிவுரை. 


91 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 91 இ 03-01-2020 1913410 | | 


ண்‌ |] ட HO எ 


Ae மொழியோடு விளையாடு 


கீழ்க்காணும்‌ வினாக்களுக்கு விடைகளைக்‌ கட்டத்தில்‌ நிரப்புக. வட்டத்தில்‌ சிக்கிய 
எழுத்துகளை எடுத்து எழுதுக. எழுத்துகளை முறைப்படுத்திக்‌ கல்வி பற்றிய பழமொழியைக்‌ 
கண்டறிக. 


1. திரைப்படப்‌ பாடலாசிரியர்‌ சோமுவின்‌ ஊர்‌. 2. கேடில்‌ விழுச்செல்வம்‌ ____ 
3. குமர குருபரர்‌ எழுதிய நூல்களுள்‌ ஒன்று. 

4. கலன்‌ என்னும்‌ சொல்லின்‌ பொருள்‌. 

5. ஏட்டுக்கல்வியுடன்‌ கல்வியும்‌ பயில வேண்டும்‌. 


6. திரு.வி.க. எழுதிய நூல்களுள்‌ ஒன்று. 7. மார பழம்‌ என்பது _____ 


A 
பை அக்கை வ ls 


நிற்க அதற்குத்‌ தக... 


என்‌ பொறுப்புகள்‌... 
1. நாள்தோறும்‌ ஒரு திருக்குறள்‌ கற்பேன்‌. 
2. அனைவரிடமும்‌ அன்பு கொண்டு வாழ்வேன்‌. 


கலைச்சொல்‌ அறிவோம்‌. 


நிறுத்தக்குறி - Punctuation மொழிபெயர்ப்பு - Translation 

அணிகலன்‌ - Ornament விழிப்புணர்வு - Awareness 

திறமை - Talent சீர்திருத்தம்‌ - Reform 
ZR 


Cc» இணையத்தில்‌ காண்க 
திரு.வி.க. எழுதிய நூல்களின்‌ விவரங்களை இணையத்தில்‌ தேடி எழுதுக. 


92 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 92 இ 03-01-2020 19:34:40 | | 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ இ 


இலக்கியங்களில்‌ இடம்பெற்றுள்ள இசை பற்றிய செய்திகளை அறிந்து போற்றுதல்‌ 


சங்ககாலத்‌ தமிழரின்‌ பண்பாடு பற்றிய கருத்துகளை உணர்தல்‌ 
கைவினைக்‌ கலைகளின்‌ சிறப்புகளை அறிந்து அவற்றை வளர்த்தல்‌ 


பழந்தமிழர்‌ பயன்படுத்திய இசைக்கருவிகளின்‌ நுட்பங்களைப்‌ புரிந்து கொள்ளுதல்‌ 


ரு ர ர 


தொகைநிலை, தொகாநிலைதச்‌ தொடர்களின்‌ வகைகளை அறிந்து பயன்படுத்துதல்‌ 


93 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 93 இ 


03-01-2020 1913410 | | 


கவிதைப்பேழை [1] 
திருக்கேதாரம்‌ 


EJ9R5SP 


உயிர்கள்‌ அனைத்தையும்‌ இசைவிப்பது இசை. இது 
மனிதர்களின்‌ உள்ளத்தைக்‌ கொள்ளைகொள்ளும்‌ 
ஆற்றல்‌ உடையது. இசைக்கருவிகளின்‌ ஓசையாடு பாடல்‌ 

நுழையும்முன்‌ இணையும்போது அது செவிகளுக்கு மட்டுமன்றிச்‌ சிந்தைக்கும்‌ 
விருந்தாகிறது. தமிழ்‌ இசை பாடப்படும்‌ இனிய சூழலை 
விளக்கும்‌ தேவாரப்பாடல்‌ ஒன்றை அறிவோம்‌. 


சொல்லும்‌ பொருளும்‌ 

பண்‌ - இசை 

கனகச்சுனை - பொன்‌ வண்ண நீர்நிலை 
மதவேழங்கள்‌ - மதயானைகள்‌ 

முரலும்‌ - முழங்கும்‌ 

பழவெய்‌ - முதிர்ந்த மூங்கில்‌ 


பாடலின்‌ பொருள்‌ 

பண்ணோடு சேர்ந்த இனிய தமிழ்ப்‌ பாடல்களைப்‌ பாடும்‌ போது அதற்கு ஏற்றவாறு 
முதிர்ந்த மூங்கில்களால்‌ ஆகிய புல்லாங்குழலும்‌ முழவும்‌ இணைந்து ஒலிக்கும்‌. 
கண்களுக்கு இனிய குளிர்ச்சி தரும்‌ ஒளியை உடைய பொன்வண்ண நீர்நிலைகள்‌ 
வைரங்களைப்‌ போன்ற நீர்த்திவலைகளை வாரி இறைக்கும்‌. நிலத்தின்‌ மீது நின்று 
கொண்டிருக்கும்‌ மதயானைகள்‌ மணிகளை வாரி வாரி வீசும்‌. இவற்றால்‌ இடையறாது 
எழும்‌ 'கிண்‌ என்னும்‌ ஒலியானது இசையாக முழங்கும்‌. இத்தகைய சிறப்புகள்‌ உடைய 
நகரம்‌ திருக்கேதாரம்‌ ஆகும்‌. 


94 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 94 இ 03-01-2020 19:34:41 | | 


நூல்‌ வெளி 


சுந்தரர்‌, தேவாரம்‌ பாடிய மூவருள்‌ ஒருவர்‌. இவர்‌ 
நம்பியாரூரர்‌, தம்பிரான்‌ தோழர்‌ என்னும்‌ சிறப்புப்‌ 
பெயர்களால்‌ அழைக்கப்படுகிறார்‌. இவர்‌ அருளிய 
தேவாரப்பாடல்கள்‌ பன்னிரு திருமுறைகளுள்‌ எழாம்‌ திருமுறையாக 
வைக்கப்படுள்ளன. இவர்‌ இயற்றிய திருத்தொண்டத்‌ தொகையை முதல்‌ 
நூலாகக்‌ கொண்டே சேக்கிழார்‌ பெரியபுராணத்தைப்‌ படைத்தளித்தார்‌. 


திருஞானசம்பந்தர்‌, திருநாவுக்கரசர்‌, சுந்தரர்‌ ஆகிய மூவர்‌ பாடிய 477 
பாடல்களின்‌ தொகுப்பே தேவாரம்‌ ஆகும்‌. இந்நூலைத்‌ தொகுத்தவர்‌ நபியா i 
ஆவார்‌. இந்நூலில்‌ சுந்தரர்‌ பாடியுள்ள கேதாரப்பதிகப்பாடல்‌ ஒன்று இங்குத்‌ தரப்பட்டுள்ளது. 

தே * ஆரம்‌ - இறைவனுக்குச்‌ சூட்டப்படும்‌ மாலை என்றும்‌, தே * வாரம்‌ - இனிய இசை 
பொருந்திய பாடல்கள்‌ எனவும்‌ பொருள்‌ கொள்ளப்படும்‌. பதிகம்‌ என்பது பத்துப்‌ பாடல்களைக்‌ 
கொண்டது. 


கற்பவை கற்றபின்‌ 


தேவாரம்‌ பாடிய மூவர்‌ பற்றிய செய்திகளைத்‌ திரட்டுக. 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 
1. காட்டிலிருந்து வந்த ____._ கரும்பைத்‌ தின்றன. 
௮) முகில்கள்‌ ஆ) முழவுகள்‌ இ) வேழங்கள்‌ ஈ) வேய்கள்‌ 
2. கனகச்சுனை என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது _____ 
அ) கனகச்‌-சுனை ஆ) கனக 4 சுனை இ) கனகம்‌ 4 சுனை ஈ)கனம்‌*சுனை 


3. முழவு * அதிர என்பதனைச்‌ சேர்த்தெழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ 


௮) முழவுதிர ஆ) முழவுதிரை இ)முழவதிர ஈ) முழவுஅதிர 
குறுவினா 
தமிழ்‌ இசையோடு இணைந்து இசைக்கும்‌ இசைக்கருவிகளாகச்‌ சுந்தரர்‌ கூறுவன 
யாவை? 
சிறுவினா 


திருக்கேதாரத்தைச்‌ சுந்தரர்‌ எவ்வாறு வருணனை செய்கிறார்‌? 
சிந்தனை வினா 
விழாக்களின்போது இசைக்கருவிகளை இசைக்கும்‌ வழக்கம்‌ எவ்வாறு 
தோன்றியிருக்கும்‌ என எழுதுக. 
95 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 95 இ 03-01-2020 19:34:41 | | 


கவிதைப்பேழை [1] 
பாடறிந்து ஒழுகுதல்‌ 


நுழையும்முன்‌ 


சொல்லும்‌ பொருளும்‌ 


அலந்தவர்‌ - வறியவர்‌ கிளை - உறவினர்‌ 
செறாஅமை - வெறுக்காமை பேதையார்‌ - அறிவற்றவர்‌ 
நோன்றல்‌ - பொறுத்தல்‌ மறாஅமை - மறவாமை 
போற்றார்‌  - பகைவர்‌ பொறை - பொறுமை 


பாடலின்‌ பொருள்‌ 

இல்வாழ்வு என்பது வறியவர்களுக்கு உதவி செய்தல்‌. பாதுகாத்தல்‌ என்பது 
அன்புடையோரைப்‌ பிரியாது வாழ்தல்‌. பண்பு எனப்படுவது சான்றோர்‌ காட்டிய வழியில்‌ 
நடத்தல்‌. அன்பு எனப்படுவது உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல்‌. அறிவு எனப்படுவது 
அறிவற்றவர்‌ கூறும்‌ சொற்களைப்‌ பொறுத்தல்‌. செறிவு எனப்படுவது முன்‌ சொன்ன வாக்கை 
மறுக்காமல்‌ காப்பாற்றுதல்‌. நிறை எனப்படுவது மறைபொருளைப்‌ பிறர்‌ அறியாமல்‌ காத்தல்‌. 
நீதிமுறை எனப்படுவது குற்றம்‌ செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குதல்‌. பொறுமை 
எனப்படுவது தம்மை இகழ்வாரையும்‌ பொறுத்தல்‌. நாம்‌ ஒவ்வொருவரும்‌ இத்தகைய 
பண்புநலன்களைப்‌ பின்பற்றி வாழவேண்டும்‌. 


96 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 96 இ 03-01-2020 19:34:42 | | 


ண்‌ |) ௫ Ho எ 


நூல்‌ வெளி 
கலித்தொகை எட்டுத்தொகை நூல்களுள்‌ ஒன்று. இது கலிப்பா என்னும்‌ 
பாவகையால்‌ ஆன நூல்‌; நூற்று ஐம்பது பாடல்களைக்‌ கொண்டது. குறிஞ்சிக்கலி, 
முல்லைக்கலி, மருதக்கலி, நெய்தற்கலி, பாலைக்கலி என்னும்‌ ஐந்து பிரிவுகளை 
உடையது. கலித்தொகையைத்‌ தொகுத்த நல்லந்துவனார்‌ சங்ககாலப்‌ புலவர்களுள்‌ ஒருவர்‌. 
நெய்தற்கலிப்‌ பாடல்களை இயற்றியவரும்‌ இவரே. 


LON, © © ஓ 
இடு கற்பவை கற்றபின்‌ 


அன்பு, வாய்மை, நேர்மை போன்ற நற்பண்புகளின்‌ பெயர்களைத்‌ தொகுத்து பட்டியல்‌ 
ஒன்று உருவாக்குக. 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. பசியால்‌ வாடும்‌ உணவளித்தல்‌ நமது கடமை. 


௮) பிரிந்தவர்க்கு ஆ) அலந்தவர்க்கு இ) சிறந்தவர்க்கு ஈ) உயர்ந்தவருக்கு 
ர ரர ப்‌ பொறுத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. ய] 
௮) இகழ்வாரை ஆ) அகழ்வாரை இ)புகழ்வாரை ஈ) மகிழ்வாரை 


3. மறைபொருளைக்‌ காத்தல்‌ 


அ) சிறை ஆ) அறை இ) கறை ஈ) நிறை 


ஷூ 


. பாடறிந்து' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது _____ 
அ) பாட்‌ - அறிந்து ஆ) பா* அறிந்து இ) பாடு அறிந்து ஈ) பாட்டு 4 அறிந்து 


. முறை 4 எனப்படுவது என்பதனைச்‌ சேர்த்தெழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ 


in 


௮) முறையப்படுவது அ) முறையெனப்படுவது 
இ) முறைஎனப்படுவது ஈ) முறைப்படுவது 
குறுவினா 


1. பண்பு, அன்பு ஆகியவை பற்றிக்‌ கலித்தொகை கூறுவன யாவை? 
2. முறை, பொறை என்பவற்றுக்குக்‌ கலித்தொகை கூறும்‌ விளக்கம்‌ யாது? 
சிறுவினா 
நமக்கு இருக்க வேண்டிய பண்பு நலன்களாக நல்லந்துவனார்‌ கூறும்‌ விளக்கங்களைத்‌ 
தொகுத்து எழுதுக. 
சிந்தனை வினா 
வாழ்வில்‌ கடைப்பிடிக்க வேண்டிய பண்பு நலன்களாக நீங்கள்‌ கருதுவன யாவை? 


97 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 97 இ 03-01-2020 19:34:42 | | 


உரைநடை உலகம்‌ [1] 


| நாட்டுப்புறக்‌ 
கைவினைக்‌ கலைகள்‌ 


கண்ணுக்கும்‌ கருத்துக்கும்‌ மகிழ்ச்சியளித்து 
நற்பண்புகளை வளர்ப்பது கலைகளின்‌ இயல்பாகும்‌. 
மேலும்‌ அவை தொன்மையான பண்பாட்டுக்கூறுகளையும்‌ 
நுழையும்முன்‌ எடுத்துக்காட்டுகின்றன. அன்றாடப்‌ பயன்பாட்டுக்காக அழகிய 
பொருள்களைத்‌ தொழில்முறையில்‌ உருவாக்கும்‌ கலையைக்‌ 


கைவினைக்கலை எனலாம்‌. அக்கலையைப்‌ பற்றி அறிவோம்‌. 


(கல்லூரி மாணவி மலர்விழி, அவளுடைய தம்பி அமுதன்‌, நண்பர்கள்‌ சையது, சாலமன்‌ 
ஆகியோர்‌ கைவினைப்‌ பொருள்கள்‌ கண்காட்சி அரங்குக்குள்‌ நுழைகின்றனர்‌.) 


அமுதன்‌ : அடேயப்பா! எத்தனை அரங்குகள்‌. எவ்வளவு அழகான பொருள்கள்‌... 
சையது : எல்லாவற்றையும்‌ ஓடி ஓடிப்‌ பார்க்கவேண்டும்‌ என்று தோன்றுகிறது. 


மலர்விழி: அவசரம்‌ வேண்டாம்‌. ஒவ்வொன்றாகப்‌ பார்க்கலாம்‌. இதோ இந்த மண்பாண்ட 
அரங்கை முதலில்‌ பார்ப்போம்‌. 


பொறுப்பாளர்‌: உலகின்‌ பழமையான கலைகளுள்‌ ஒன்றாகிய மண்பாண்டக்கலை அரங்கு 
உங்களை வரவேற்கிறது. 


சாலமன்‌ : என்ன? உலகின்‌ பழமையான கலைகளுள்‌ ஒன்றா? 


பொறுப்பாளர்‌: ஆமாம்‌. மிகவும்‌ பழமையான கைவினைக்கலைகளுள்‌ ஒன்று மண்பாண்டக்‌ 
கலை. சிந்துசமவெளி அகழாய்வில்‌ பானைஓடுகள்‌ கிடைத்துள்ளன என்பதைப்‌ 
படித்திருப்பீர்களே. தமிழ்நாட்டில்‌ ஆதிச்சநல்லூரில்‌ முதுமக்கள்‌ தாழிகள்‌ கிடைத்துள்ளன. 
நாகை மாவட்டம்‌ செம்பியன்‌ கண்டியூரில்‌ கலையழகு மிகுந்த மண்கலங்கள்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டன. மதுரைக்கு அருகில்‌ உள்ள கீழடியில்‌ ஏராளமான சுடுமண்‌ 
பொருள்கள்‌ கிடைத்துள்ளன. இவை எல்லாம்‌ தமிழருக்கும்‌ மண்பாண்டக்கலைக்கும்‌ 
உள்ள தொடர்பைக்‌ காட்டும்‌ சான்றுகள்‌ ஆகும்‌. 

சையது: ஐயா, மண்பாண்டம்‌ என்றால்‌ பானை, சட்டி ஆகியவைதானே? 

பொறுப்பாளர்‌: இங்கே பாருங்கள்‌. குடம்‌, தோண்டி, கலயம்‌, கடம்‌, மூடி, உழக்கு, அகல்‌, 
உண்டியல்‌, அடுப்பு, தொட்டி என்று எத்தனை பொருள்கள்‌ இருக்கின்றன பார்த்தீர்களா? 
இவைகளைல்லாம்‌ சுத்தமான களிமண்ணால்‌ செய்யப்பட்டவை. குளங்கள்‌, ஆற்றங்கரைகள்‌, 
வயல்வெளிகள்‌ ஆகிய இடங்களில்‌ இத்தகைய களிமண்‌ கிடைக்கும்‌. 


மலர்விழி: நல்ல களிமண்‌ கிடைத்தால்‌ உடனே பாண்டங்கள்‌ செய்யத்‌ தொடங்கிவிடலாம்‌ 
அல்லவா? 


98 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 98 இ 03-01-2020 19:34:42 | | 


பொறுப்பாளர்‌: அப்படி உடனே செய்துவிட 
முடியாது. பள்ளம்‌ தோண்டி அதில்‌ 
களிமண்ணை நிரப்பவேண்டும்‌. அதில்‌ 
தண்ணீர்‌ ஊற்றி ஒரு நாள்‌ முழுவதும்‌ 
ஊறவைக்க வேண்டும்‌. பின்பு அதனுடன்‌ 
குறிப்பிட்ட அளவில்‌ மெல்லிய மணல்‌, 
சாம்பல்‌ ஆகியவற்றைக்‌ கலந்து பக்குவப்படுத்த 
வேண்டும்‌. இதுதான்‌ பானை செய்யும்‌ 
சக்கரம்‌. இதனை நாங்கள்‌ திருவை என்போம்‌. 
திருவையை வேகமாகச்‌ சுழலச்செய்து 
அதன்‌ நடுவில்‌ மண்ணை வைத்துக்‌ கையால்‌ 
அணைத்துப்‌ பிடித்து மண்பாண்டங்களை 
உருவாக்குவோம்‌. உரிய வடிவம்‌ வந்ததும்‌ 
அடிப்பகுதியில்‌ நூல்‌ அல்லது ஊசியால்‌ அறுத்து எடுத்துக்‌ காயவைப்போம்‌. 


(அங்கிருக்கும்‌ உதவியாளர்‌ சக்கரத்தைப்‌ பயன்படுத்தி மண்பானை செய்து காட்டுகிறார்‌.) 


பொறுப்பாளர்‌: பானை செய்தலைப்‌ பானை வனைகல்‌ என்று சொல்வது மரபு. வனையப்பட்ட 
பானைகள்‌ ஓரளவு காய்ந்ததும்‌ தட்டுப்ப லகையைக்‌ கொண்டு தட்டிப்‌ பானையின்‌ 
அடிப்பகுதியில்‌ இருக்கும்‌ ஓட்டையை மூடிப்‌ பானையை முழுமையாக்குவோம்‌. பிறகு 
உருட்டுக்கல்‌ கொண்டு தேய்த்துப்‌ பானைகளை மெருகேற்றுவோம்‌. 


அமுதன்‌ : எங்கள்‌ ஊரில்‌ பாட்டி மண்பாண்டங்களில்தான்‌ சமையல்‌ செய்வார்‌. 


பொறுப்பாளர்‌: மண்பாண்டங்களில்‌ சமைத்தால்‌ உணவு நல்ல சுவையுடன்‌ இருக்கும்‌. 
மேலும்‌ உடல்நலத்திற்கும்‌ நல்லது. மண்பானையில்‌ வைத்த தண்ணீர்‌ குளிர்ச்சியாக 
இருக்கும்‌. இப்போது மண்பாண்டங்களின்‌ பயன்பாடு குறைந்து வருகிறது. ஆனால்‌ இன்னும்‌ 
திருவிழாக்களிலும்‌, சமயச்‌ சடங்குகளிலும்‌ மண்பானைகளே பயன்பட்டு வருவது சற்று 
ஆறுதல்‌ அளிக்கிறது. இந்த மண்பாண்டக்‌ கலையின்‌ இன்னொரு வளர்ச்சிநிலைதான்‌ 
சுடுமண்‌ சிற்பக்கலை. 


மலர்விழி : டொகோட்டா என்று ஆங்கிலத்தில்‌ சொல்வார்களே, அதுதானே? 


பொறுப்பாளர்‌: ஆம்‌. அதுவேதான்‌. இந்த அரங்கின்‌ அடுத்த பகுதிக்கு வாருங்கள்‌. அவற்றைப்‌ 
பார்க்கலாம்‌. 
(அடுத்த பகுதிக்குச்‌ செல்கின்றனர்‌. அங்கு அழகான சுடுமண்‌ சிற்பங்கள்‌ பார்வைக்கு 
வைக்கப்பட்டுள்ளன.) 
சாலமன்‌ : அடடா! எவ்வளவு சிற்பங்கள்‌! 
அமுதன்‌: இங்கு மனித உருவங்கள்‌ மட்டுமல்லாமல்‌ விலங்குகள்‌, பறவைகள்‌, பொம்மைகள்‌, 
அலங்கார வடிவங்கள்‌ எனப்‌ பலவகையான சிற்பங்களும்‌ உள்ளனவே! 
பொறுப்பாளர்‌: ஆமாம்‌. மண்பாண்டங்களைப்‌ போன்றே களிமண்ணால்‌ செய்யப்பட்டுச்‌ 
சூளையில்‌ சுட்டு எடுக்கப்படுபவை சுடுமண்‌ சிற்பங்கள்‌ ஆகும்‌. தமிழர்கள்‌ பழங்காலத்தில்‌ 
இருந்தே சுடுமண்‌ சிற்பக்கலையிலும்‌ சிறந்து விளங்கியுள்ளனர்‌. சுடுமண்‌ சிற்பங்களுக்கு 


99 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 99 இ 03-01-2020 19:34:42 | | 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 100 இ 03-01-2020 19:34:42 | | 


வண்ணங்கள்‌ பூசுவதும்‌ தொன்றுதொட்டு 
இருந்துவரும்‌ வழக்கமாகும்‌. பெரிய 
மாளிகைகளிலும்‌ கலையரங்குகளிலும்‌ 
இவைபோன்ற சுடுமண்‌ சிற்பங்களை 
அழகுக்காக வைத்திருப்பார்கள்‌. 
முன்பெல்லாம்‌ சிற்றூர்களில்‌ உள்ள 
கோயில்களில்‌ மட்டுமே இவற்றைக்‌ காண 
முடியும்‌. இப்போது கலைப்பொருளாக 
அழகுக்காகப்‌ பல இடங்களிலும்‌ 
பயன்படுத்துகின்றனர்‌. 

அமுதன்‌: எங்கள்‌ ஊர்க்‌ கோயிலில்‌ 
இவைபோன்ற ஏராளமான குதிரைச்‌ 
சிற்பங்கள்‌ உள்ளன. எதற்காக அத்தனை 
சிற்பங்கள்‌ உள்ளன? 

பொறுப்பாளர்‌: மக்கள்‌ தங்கள்‌ வேண்டுதல்‌ நிறைவேறினால்‌ குதிரைச்‌ சிற்பம்‌ செய்து 
வைப்பதாக வேண்டிக்கொள்வது உண்டு. அப்படி வேண்டிக்கொண்டவர்கள்‌ வைத்தவையாக 
இருக்கும்‌. 

மலர்விழி: மண்ணால்‌ உருவாகும்‌ அழகிய கலைகளைப்‌ பற்றிச்‌ சிறப்பாகச்‌ சொன்னீர்கள்‌. 
மிக்க நன்றி ஐயா. நாங்கள்‌ பிற கைவினைக்கலை அரங்குகளையும்‌ பார்த்துவிட்டு 
வருகிறோம்‌. 


(அவர்கள்‌ அடுத்துள்ள மூங்கில்கலை அரங்கிற்குச்‌ செல்கின்றனர்‌. அவ்வரங்கின்‌ பொறுப்பாளர்‌ 
அவர்களை வரவேற்கிறார்‌.) 
மலர்விழி: மூங்கிலால்‌ கூடைகளும்‌ ஏணிகளும்‌ மட்டும்தான்‌ செய்வார்கள்‌ என 
நினைத்திருந்தேன்‌. என்‌ எண்ணம்‌ தவறு என்று இங்கு வந்தபிறகுதான்‌ புரிகிறது. 


பொறுப்பாளர்‌: உண்மைதான்‌. மூங்கிலைக்‌ கொண்டு பலவகையான கைவினைப்‌ 
பொருள்கள்‌ செய்யப்படுகின்றன. இதோ 
பாருங்கள்‌. மட்டக்கூடை, தட்டுக்கூடை, 
கொட்டுக்கூடை, முறம்‌, ஏணி, சதுரத்தட்டி, 
கூரைத்தட்டி, தெருக்கூட்டும்‌ துடைப்பம்‌, 


மாடுகளுக்கான மூஞ்சிப்பெட்டி, பழக்கூடை, 
பூக்கூடை, பூத்தட்டு, கட்டில்‌, புல்லாங்குழல்‌, 
புட்டுக்குழாய்‌, கால்நடைகளுக்கு மருந்து 
புகட்டும்‌ குழாய்‌ என எத்தனையோ 
பொருள்கள்‌ மூங்கில்‌ மூலம்‌ உருவாகின்றன. 
சுருக்கமாகச்‌ சொன்னால்‌ பிறந்த குழந்தைக்கு 
விளையாட்டுப்பொருள்‌ முதல்‌ இறந்தவரை 
எடுத்துச்செல்லும்‌ பாடை வரை மூங்கிலால்‌ 


செய்யப்படுகின்றன. 


100 


மலர்விழி: முன்பெல்லாம்‌ திருமணத்தின்போது துணிகள்‌, பழங்கள்‌, பலகாரங்கள்‌ 
முதலியவற்றை வைத்துக்‌ கொடுப்பதற்குச்‌ 


சீர்க்கூடைகளைப்‌ பயன்படுத்துவார்கள்‌ என்று தெறிந்து 


கேள்விப்பட்டிருக்கிறேன்‌. 


பொறுப்பாளர்‌: ஆமாம்‌. அதுமட்டுமல்லாமல்‌ கல்மூங்கில்‌, மலைலமூங்கில்‌, 
கடவுள்‌ வழிபாட்டின்போது வெற்றிலை, பாக்கு, கூட்டுமூங்கில்‌ என மூன்றுவகை 
பூ, பழம்‌ போன்றவற்றை முறத்தில்‌ வைத்துப்‌ மூங்கில்கள்‌ உண்டு. அவற்றுள்‌ கூட்டு 
படைக்கும்‌ வழக்கமும்‌ சில பகுதிகளில்‌ மூங்கில்களே கைவினைப்‌ பொருள்கள்‌ 


இருந்தது. அவையெல்லாம்‌ இப்போது செய்வதற்கு ஏற்றவை. 
வழக்கொழிந்து விட்டன. 

(அவர்கள்‌ அடுத்துள்ள கோரைப்பாய்‌ அரங்குக்குச்‌ செல்கின்றனர்‌) 
சையது: பாய்‌ என்பது படுக்கப்‌ பயன்படுவது. அதில்‌ வேறு என்ன சிறப்பு இருக்கிறது? 
பொறுப்பாளர்‌: பாய்களில்‌ பலவகை உண்டு. குழந்தைகளைப்‌ படுக்கவைப்பது 
குடுக்குப்பாய்‌, உட்கார்ந்து உண்ண உதவுவது பந்திப்பாய்‌, உட்காரவும்‌, படுக்கவும்‌ 
உதவுவது திண்ணைப்பாய்‌, திருமணத்துக்குப்‌ பயன்படுத்துவது பட்டுப்பாய்‌, இசுலாமியர்‌ 
தொழுகைக்குப்‌ பயன்படுத்துவது தொழுகைப்பாய்‌. இப்படிப்‌ பலவகைப்‌ பாய்கள்‌ உண்டு. 
இங்கேயுள்ள பாய்களைப்பாருங்கள்‌. முற்காலத்தில்‌ பாய்மரக்கப்பல்களில்‌ பயன்பட்டதுகூடப்‌ 
பாய்தான்‌. இதனைப்‌ புறநானூறு கூம்பொடு மீப்பாய்‌ களையாது என்னும்‌ அடியால்‌ 
குறிப்பிடுகிறது. 
மலர்விழி: திருமணத்திற்குப்‌ பயன்படுத்தும்‌ பட்டுப்பாய்களில்‌ மணமக்கள்‌ பெயர்கள்‌ 
இடம்பெற்றிருப்பதைப்‌ பார்த்திருக்கிறேன்‌. 
பொறுப்பாளர்‌: பெயர்கள்‌ மட்டுமன்றிக்‌ குத்துவிளக்கு, மயில்‌, பூக்கள்‌ போன்றவையும்‌ 
வழிபாட்டுச்‌ சின்னங்களும்கூடப்‌ பாய்களில்‌ இடம்பெறுவதுண்டு. பாய்‌ பின்னுவதும்‌ சிறந்த 
கலையே! 

(அடுத்துப்‌ பனையோலை அரங்கிற்குச்‌ செல்கின்றனர்‌) 

பொறுப்பாளர்‌: தம்பிகளே, பனையோலை என்றதும்‌ உங்களுக்கு என்ன நினைவுக்கு 
வருகிறது? 


அமுதன்‌: ஓலைச்சுவடிதான்‌ நினைவுக்கு வருகிறது. 

பொறுப்பாளர்‌: ஆம்‌. பழந்தமிழ்‌ இலக்கியங்களை எல்லாம்‌ நமக்காகப்‌ பாதுகாத்து 

வைத்திருந்தவை பனையோலைகள்‌ அல்லவா? அதுமட்டுமல்லாமல்‌ 

தெரிந்து தெளிவோம்‌ பொருள்கள்‌ உருவாக்கப்படுகின்றன. 
இவற்றையெல்லாம்‌ பாருங்கள்‌. 


தமிழ்நாட்டின்‌ மாநில மரம்‌ பனை. குழந்தைகளுக்கான கிலுகிலுப்பை, 
பொம்மைகள்‌, பொருள்களை 


பனையோலைகளினால்‌ பல வகையான 


வைத்துக்கொள்ள உதவும்‌ சிறிய கொட்டான்‌, 
பெரிய கூடை, சுளகு, விசிறி, தொப்பி, ஓலைப்பாய்‌ எல்லாம்‌ இருக்கின்றன. பனைமட்டையின்‌ 


101 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 101 இ 03-01-2020 1913442 | | 


நாரிலிருந்து கயிறு, கட்டில்‌, கூடை போன்றவை செய்யப்படுகின்றன. 


மலர்விழி: பனைமரம்‌ தோற்றத்தில்‌ மட்டுமல்லாமல்‌ பயன்தருவதிலும்கூட மிகவும்‌ 
உயர்வான மரம்தான்‌ போலிருக்கிறது. 

(அடுத்துப்‌ பிரம்புக்கலை அரங்கிற்குச்‌ செல்கின்றனர்‌.) 
பொறுப்பாளர்‌: பிரம்பினால்‌ செய்யப்பட்ட பலவகையான பொருள்கள்‌ இங்கே உள்ளன. 
வந்து பாருங்கள்‌. இங்குக்‌ குழந்தைகளுக்கான தொட்டில்‌, பெரியவர்களுக்கான கட்டில்‌, 
ஊஞ்சல்‌, நாற்காலி, மேசை, பூக்கூடை, பழக்கூடை, இடியாப்பத்தட்டு, அருச்சனைத்தட்டு, 
வெற்றிலைப்பெட்டி என வகைவகையான பொருள்கள்‌ பிரம்பிலேயே உள்ளன. 


மலர்விழி: பிரம்பு ஒரு தாவரம்தானே, அதனை எப்படி உலோகம்போல வளைத்துப்‌ 
பொருள்களைச்‌ செய்ய முடிகிறது? 


பொறுப்பாளர்‌: அதுதான்‌ பிரம்பின்‌ சிறப்பு. முதலில்‌ பிரம்பினை நெருப்பில்‌ காட்டிச்‌ 
சூடுபடுத்துவோம்‌. சூடான பிரம்பை நட்டுவைத்திருக்கும்‌ இரண்டு கடப்பாரைகளுக்கு 
இடையே செலுத்தி வளைப்போம்‌. அது வேண்டிய வடிவத்தில்‌ கம்பிபோல வளையும்‌. 
பின்னர்‌ அதனைத்‌ தண்ணீரில்‌ நனைத்து வைத்துவிட்டால்‌ அப்படியே நிலைத்துவிடும்‌. 
பிறகு அவற்றை இணைத்துச்‌ சிறு ஆணிகளை அறைந்தும்‌, சிறு பிரம்பு இழைகளைக்‌ 
கொண்டு கட்டியும்‌ தேவையான பொருள்களாக மாற்றுவோம்‌. பிரம்பு மிகவும்‌ 
குளிர்ச்சியானது. எனவே, அதில்‌ அமர்வதும்‌ படுப்பதும்‌ உடல்நலத்துக்கு நல்லது. மேலும்‌ 
பிரம்புப்‌ பொருள்கள்‌ வீட்டுக்கு அழகையும்‌ 
கொடுக்கும்‌. 


மலர்விழி: இந்தக்‌ கண்காட்சிக்கு 


பிரம்பு என்பது கொடிவகையைச்‌ வந்ததன்மூலம்‌ நாட்டுப்புறக்‌ கைவினைக்‌ 
சேர்ந்த தாவரம்‌. இதன்‌ தாவரவியல்‌ கலைகளைப்பற்றிப்‌ பல புதிய செய்திகளை 
பெயர்‌ கலாமஸ்‌ ரொடாங்‌ (Cus அறிந்துகொண்டோம்‌. மிகவும்‌ நன்றி ஐயா. 

Rotang) என்பதாகும்‌. இது நீர்நிறைந்த 


ர்‌ . ்‌ ள்‌ பொறுப்பாளர்‌: இவை மட்டுமல்ல. மண்‌ 
வாய்க்கால்‌ வரப்புகளிலும்‌, 


1 த ்‌ பொம்மைகள்‌ செய்தல்‌, மரப்பொம்மைகள்‌ 
மண்குகைகளிலும்‌ செழித்து வளரும்‌. 


தமிழகத்தில்‌ இப்போது இஃது 
அருகிவிட்டது. நமது தேவைக்காக 
அசாம்‌, அந்தமான்‌, மலேசியா ஆகிய 
இடங்களிலிருந்து தருவிக்கப்படுகிறது. 


செய்தல்‌, காதிதப்பொம்மைகள்‌ செய்தல்‌, 
தஞ்சாவூர்த்தட்டு செய்தல்‌, சந்தனமாலையும்‌ 
ஏலக்காய்‌ மாலையும்‌ செய்தல்‌, 
மாட்டுக்கொம்பினால்‌ கலைப்பொருள்கள்‌ 
செய்தல்‌, சங்கு, கிளிஞ்சல்‌ போன்றவற்றால்‌ 
பொருள்கள்‌ உருவாக்குதல்‌ என இன்னும்‌ 
பலவகையான கைவினைக்கலைகள்‌ உள்ளன. இவற்றைப்பற்றி அறிந்துகொண்டால்‌ மட்டும்‌ 
போதாது. இவைபோன்ற கைவினைப்‌ பொருள்களை வாங்கிப்‌ பயன்படுத்துவதன்‌ மூலம்‌ 
அவற்றை உருவாக்கும்‌ கலைஞர்களையும்‌ ஊக்குவிக்க வேண்டும்‌. அப்படிச்‌ செய்தால்‌ 
சுற்றுச்சூழலையும்‌ மாசடையாமல்‌ பாதுகாக்கலாம்‌. 


மலர்விழி: அப்படியே செய்கிறோம்‌ ஐயா. 


(நால்வரும்‌ விடைபெற்றுத்‌ திரும்புகின்றனர்‌.) 


102 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 102 இ 03-01-2020 19:34: | | 


ணா! | ! | ° 


FON, ௯ © © 
Ey கற்பவை கற்றபின்‌ 


1. உங்கள்‌ பகுதியில்‌ கிடைக்கும்‌ களிமண்‌, பனையோலை போன்ற பொருள்களைப்‌ 
பயன்படுத்திக்‌ கைவினைப்பொருள்களைச்‌ செய்து காட்சிப்படுத்துக. 


2. பனையோலையால்‌ செய்யப்படும்‌ பல்வேறு கைவினைப்பொருள்களின்‌ 
படங்களைச்‌ சேகரித்துப்‌ படத்தொகுப்பு உருவாக்குக. 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 

1. பழந்தமிழ்‌ இலக்கியங்களைப்‌ பாதுகாத்து வைத்தவை ______ 

௮) கல்வெட்டுகள்‌ ஆ) செப்பேடுகள்‌ இ) பனையோலைகள்‌ ஈ) மண்பாண்டங்கள்‌ 
2. பானை... ஒரு சிறந்த கலையாகும்‌. 

௮) செய்தல்‌ ஆ) வனைதல்‌ இ)முடைதல்‌ ஈ) சுடுதல்‌ 
3. மட்டுமல்ல என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது ______ 

அ) மட்டு மல்ல அ) மட்டம்‌ - அல்ல இ) மட்டு- அல்ல ஈ) மட்டும்‌ - அல்ல 
4. கயிறு 4 கட்டில்‌ என்பதனைச்‌ சேர்த்தெழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ _____ 

௮) கயிற்றுக்கட்டில்‌ ஆ) கயிர்க்கட்டில்‌ இ) கயிறுக்கட்டில்‌ ஈ) கயிற்றுகட்டில்‌ 
பின்வரும்‌ சொற்களைச்‌ சொற்றொடரில்‌ அமைத்து எழுதுக. 
1. முழுவதும்‌ 2. மட்டுமல்லாமல்‌ 3. அழகுக்காக 4. முன்பெல்லாம்‌ 

குறுவினா 

1. எவற்றையெல்லாம்‌ கைவினைக்கலைகள்‌ எனக்‌ கூறுகிறோம்‌? 

2. மண்பாண்டம்‌ , சுடுமண்‌ சிற்பம்‌ - ஒப்பிடுக. 

3. பனையோலையால்‌ உருவாக்கப்படும்‌ பொருள்கள்‌ யாவை? 
சிறுவினா 

1. பிரம்பினால்‌ பொருள்கள்‌ செய்யும்‌ முறையைக்‌ கூறுக. 

2. மூங்கிலால்‌ செய்யப்படும்‌ பொருள்கள்‌ குறித்து எழுதுக. 
நெடுவினா 

தமிழகக்‌ கைவினைக்‌ கலைகளைப்‌ பற்றிய செய்திகளைத்‌ தொகுத்து எழுதுக. 
சிந்தனை வினா 

கைவினைக்கலைகளுக்கும்‌ சுற்றுச்சூழல்‌ பாதுகாப்பிற்கும்‌ இடையேயுள்ள தொடர்பு 

குறித்து எழுதுக. 


103 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 103 இ 03-01-2020 19:34:43 | | 


விரிவானம்‌ [1] 


| தமிழர்‌ இசைக்கருவிகள்‌ 


ஒரு சொல்லின்‌ பொருளை அறியப்‌ பயன்படுவது அகராதி. ஒரு 
பொருள்‌ குறித்த அனைத்து விவரங்களையும்‌ அறிந்துகொள்ளப்‌ 
பயன்படுவது கலைக்களஞ்சியம்‌ ஆகும்‌. இது பல்துறை அறிவை 

நுழையும்முன்‌ உள்ளடக்கியதாக அல்லது ஒரு குறிப்பிட்ட துறை அறிவை 
உள்ளடக்கியதாக அமைந்திருக்கும்‌. கலைக்களஞ்சியத்தில்‌ 
தகவல்கள்‌ பெரும்பாலும்‌ அகரவரிசையில்‌ தொகுக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. இசைத்துறை பற்றிய கலைக்களஞ்சியம்‌ ஒன்றை 
அறிவோம்‌. 


மக்களின்‌ உள்ளத்தில்‌ எழுந்த உணர்ச்சி, குரல்‌ 
es வழியாக அல்லது செயற்கைக்‌ கருவி ஒன்றின்‌ 
இ ஸ்ஸ்‌ வழியாக வெளிப்பட்டது. இது நகை, அழுகை, வீரம்‌ 
உள்ளிட்ட ஒன்பது சுவைகளை வெளிப்படுத்தக்கூடிய 
கலையாகப்‌ பிறந்தது. இக்கலையே இசை எனப்பட்டது. 
குரல்வழி இசை, கருவிவழி இசை என இசையை 
இரண்டாகப்‌ பிரிப்பர்‌. 


இசைக்கருவிகள்‌ 
த ராகு 


இசையின்‌ இனிமைக்குத்‌ 
துணை செய்பவை இசைக்‌ 
% கருவிகள்‌ ஆகும்‌. காலக்‌ தேவைகள்‌, 
சமயச்சடங்குகள்‌, திருவிழாக்கள்‌ 
போன்ற பல நிகழ்வுகளின்‌ பொருட்டு 
பலவிதமான இசைக்கருவிகள்‌ தோன்றி 
வளர்ச்சிபெற்றன. இசைக்கருவிகள்‌ 
குரல்‌இசைக்கு மட்டும்‌ பயன்படுபவை, நாடகத்திற்கு மட்டும்‌ பயன்படுபவை, 
இரண்டிற்கும்‌ பயன்படுபவை எனப்‌ பலவாகத்‌ தோன்றிக்‌ கிளைத்தன. இசைக்கருவிகளை 
இசைத்துப்‌ பாடல்‌ பாடுவோர்‌ பாணர்‌ எனப்பட்டனர்‌. 
நல்லியாழ்‌ மருப்பின்‌ மெல்ல வாங்கிப்‌ 
பாணன்‌ சூடான்‌ பாடினி அணியாள்‌ 


- புறநானுறு 


1௦4 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 104 இ 


03-01-2020 19:34: | ள்‌ 


இசைக்கருவிகளின்‌ வகைகள்‌ 


இசைக்கருவிகள்‌ தோல்கருவி, நரம்புக்கருவி, காற்றுக்கருவி, கஞ்சக்கருவி என 


நான்கு வகைப்படும்‌. 


1. விலங்குகளின்‌ தோலால்‌ மூடப்பட்டுச்‌ செய்யப்படும்‌ கருவிகள்‌ தோல்கருவிகள்‌ 


எனப்படும்‌. (௭.கா.) முழவு, முரசு 


2. நரம்பு அல்லது தந்திகளை உடையவை நரம்புக்கருவிகள்‌ எனப்படும்‌. 


(எ.தா.) யாழ்‌, வீணை 


3. காற்றைப்‌ பயன்படுத்தி இசைக்கப்படுபவை காற்றுக்கருவிகள்‌ எனப்படும்‌. 


(௭.கா.) குழல்‌, சங்கு 


4. ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்சக்கருவிகள்‌ எனப்படும்‌. 


(எ.கா.) சாலரா, சேகண்டி 


உடுக்கை 


உடுக்கை என்பது இடை சுருங்கிய ஒரு கைப்பறை 
ஆகும்‌. இதன்‌ உடல்‌ பித்தளையால்‌ ஆனது. வாய்ப்பகுதி 
ஆட்டுத்தோலால்‌ பொருத்தப்பட்டிருக்கும்‌. இரு வாய்களையும்‌ 
இணைக்கும்‌ கயிறுகள்‌ இடையில்‌ கோக்கப்பட்டிருக்கும்‌. 
இவற்றின்‌ மீது ஒரு நாடா சுற்றப்பட்டுத்‌ தொங்கும்‌. வலது 
வாயின்‌ மீதுதான்‌ அடிப்பர்‌. அவ்வப்போது இடையின்‌ மீதுள்ள 
நாடாவை அமுக்குவர்‌. பெரிய உடுக்கையைத்‌ தவண்டை 
என்பர்‌. சிறு உடுக்கையைக்‌ குடுகுடுப்பை என்பர்‌. தில்லையில்‌ 
நடனமாடும்‌ நடராசரின்‌ கைகளுள்‌ ஒன்றில்‌ இதனைக்‌ 
காணலாம்‌. இறை வழிபாட்டின்‌ போதும்‌ குறிசொல்லும்‌ போதும்‌ 
இக்கருவி இசைக்கப்படுகிறது. 

தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரநடம்‌ பயில்வார்‌ 


- சம்பந்தர்‌ தேவாரம்‌ 


குடமுழா 

ஐந்து முகங்களை உடைய முரசு வகையைச்‌ சேர்ந்தது 
குடமுழா. ஒரு பெரிய குடத்தின்‌ வடிவில்‌ ஐந்து வட்டவடிவ 
வாய்களுடன்‌ அமைந்திருக்கும்‌. நடுவில்‌ இருக்கும்‌ வாய்‌ 
மற்றவற்றைவிடப்‌ பெரியதாக இருக்கும்‌. ஒவ்வொரு வாயும்‌ 
தோலால்‌ மூடப்பட்டிருக்கும்‌. ஒவ்வொரு வாயிலிருந்தும்‌ 
ஒரு தனி வகையான இசை பிறக்கும்‌. இதன்‌ காரணமாக 
இதனைப்‌ பஞ்சமகா சப்தம்‌ என்றும்‌ அழைப்பர்‌. இது 
கோயில்களில்‌ ஒலிக்கப்படும்‌ இசைக்கருவியாகும்‌. சென்னை 


வகை - கதோல்கருவி 


& 
& 
14 .. ந 


வகை - கதோல்கருவி 


அருங்காட்சியகத்தில்‌ இவ்வகை முழவு ஒன்று காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. 


1௦5 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 105 இ 


03-01-2020 19:34: | ள்‌ 


வகை - காற்றுக்கருவி 


காடுகளில்‌ வளரும்‌ மூங்கிலில்‌ வண்டுகள்‌ 
துளையிடும்‌. அவற்றின்‌ வழியாகக்‌ காற்று வீசும்போது 
இன்னிசை எழும்பும்‌. இதனைக்‌ கேட்டு மகிழ்ந்த நம்‌ 
முன்னோர்‌ அமைத்துக்‌ கொண்டவையே குழல்கள்‌. 
இதனை வேய்ங்குழல்‌, புல்லாங்குழல்‌ என்றும்‌ அழைப்பர்‌. 
குழல்‌ ஏழு சுரங்களை உண்டாக்குவதற்கு உரிய ஏழு 
துளைகளை உடையதாக இருக்கும்‌. இது சுமார்‌ இருபது 
விரல்‌ நீளம்‌ உடையதாக இருக்கும்‌. மூங்கில்‌ மட்டுமன்றிச்‌ 
சந்தனம்‌, செங்காலி, கருங்காலி ஆகிய மரங்களாலும்‌ 
குழல்கள்‌ செய்யப்படுகின்றன. கொன்றைக்குழல்‌, முல்லைக்குழல்‌, ஆம்பல்குழல்‌ எனப்‌ 
பலவகையான குழல்கள்‌ இருந்ததாகச்‌ சிலப்பதிகாரம்‌ கூறுகிறது. 
குழல்‌ இனிது யாழ்‌ இனிது என்பதம்‌ மக்கள்‌ 
மழலைச்சொல்‌ கேளா தனர்‌. 
- திருக்குறள்‌ 


வகை - கரற்றுக்கருவி 

மனிதர்கள்‌ தொடக்க காலத்தில்‌ இறந்த 
மாடுகளின்‌ கொம்புகளைப்‌ பயன்படுத்தி ஒலி 
எழுப்பினர்‌. அதுவே பிற்காலத்தில்‌ கொம்பு 
என்னும்‌ இசைக்கருவிக்கு அடிப்படையாயிற்று. 
இக்காலத்தில்‌ பித்தளை அல்லது வெண்கலத்தால்‌ 
கொம்புகள்‌ செய்யப்படுகின்றன. இதனை வேடர்‌ 
வேட்டையின்‌ போது ஊதுவர்‌. கழனி மேடுகளில்‌ 
காவல்‌ புரிபவர்கள்‌ விலங்குகள்‌, கள்வரை விரட்டவும்‌ 
மற்ற காவல்காரர்களை விழித்திருக்கச்‌ செய்யவும்‌ 
கொம்பினை ஊதுவர்‌. ஊதுகொம்பு, எக்காளம்‌, 
சிங்கநாதம்‌, துத்தரி போன்ற பலவகையான 

கொம்புகள்‌ இக்காலத்தில்‌ திருவிழா ஊர்வலங்களின்போது இசைக்கப்படுகின்றன. 


வகை - காற்றுக்கருவி 

இஃது ஓர்‌ இயற்கைக்‌ கருவி. கடலில்‌ இருந்து எடுக்கப்படுவது. 
வலமாகச்‌ சுழிந்து இருக்கும்‌ சங்கை வலம்புரிச்சங்கு என்பர்‌. 
சங்கின்‌ ஒலியைச்‌ சங்கநாதம்‌ என்பர்‌. இலக்கியங்களில்‌ இதனைப்‌ 
பணிலம்‌ என்றும்‌ குறிப்பிட்டுள்ளனர்‌. கோயில்‌ திருவிழாக்களின்‌ 
போதும்‌ சமயச்‌ சடங்குகளில்‌ போதும்‌ சங்கு முழங்கும்‌ வழக்கம்‌ 
உண்டு. 

சங்கொடு சக்கரம்‌ ஏந்தும்‌ தடக்கையன்‌ 

பங்கயக்‌ கண்ணானைப்‌ பாடேலோர்‌ எம்பாவாய்‌ 

- திருப்பாவை 


106 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 106 இ 03-01-2020 19:34:43 | | 


சாலரா 

இது பித்தளை அல்லது வெண்கலத்தால்‌ 
செய்யப்பட்டிருக்கும்‌. அதன்‌ உட்புறம்‌ குவிந்து இருக்கும்‌. 
இதனை ஒன்றோடு ஒன்று பொருத்தியும்‌ விளிம்பின்‌ 
மீது தட்டியும்‌ தாளத்தின்‌ தேவைக்கு ஏற்ப இசைப்பர்‌. 
இதனைப்‌ பாண்டில்‌ எனவும்‌ அழைப்பர்‌. இது கோயில்‌ 
கூட்டு வழிபாட்டின்‌ போதும்‌ இன்னிசை அரங்குகளிலும்‌ 
இசைக்கப்படும்‌ இன்றியமையாத இசைக்கருவி ஆகும்‌. 
இதனை இக்காலத்தில்‌ 'ஜால்ரா' என்பர்‌. 


சேகண்டி 


வட்டவடிவமான மணி வகையைச்‌ சேர்ந்தது சேகண்டி. 
இதனைக்‌ குச்சியாலோ அல்லது இரும்புத்‌ துண்டாலோ 
அடித்து ஒலி எழுப்புவர்‌. 

இது தேவைக்கு ஏற்பப்‌ பல அளவுகளில்‌ 
உருவாக்கப்படும்‌. இதனைச்‌ சேமங்கலம்‌ என்றும்‌ 


அழைப்பர்‌. இதனைக்‌ கோவில்‌ வழிபாட்டின்‌ போதும்‌ இறுதி 
ஊர்வலத்தின்‌ போதும்‌ இசைப்பர்‌. 


திமிலை 
பலா மரத்தினால்‌ செய்யப்பட்டு விலங்குத்‌ தோலினால்‌ 
கட்டப்படும்‌ கருவி திமிலை ஆகும்‌. மணற்கடிகார 
வடிவத்தில்‌ இக்கருவி அமைந்திருக்கும்‌. இதனைப்‌ பாணி 
என்னும்‌ பெயரால்‌ அழைப்பர்‌. 
சங்கொடு தாரை காளம்‌ தழங்கொலி முழங்கு பேரி 
வெங்குரல்‌ பம்பை கண்டை வியன்துடி திமிலை தட்டி 


- பெரியபுராணம்‌ 


பறை 

விலங்குத்‌ தோலால்‌ இழுத்துக்‌ கட்டப்பட்ட கருவி 
பறையாகும்‌. பழங்காலத்தில்‌ செய்திகளைத்‌ தெரிவிக்கக்‌ 
கோட்பறையை முழக்கினர்‌. பகைவர்களின்‌ ஆநிரையைக்‌ 
கவரச்‌ செல்லும்போது ஆகோட்பறையை முழக்குவர்‌. 


இக்காலத்தில்‌ இது தப்பு என்னும்‌ பெயரில்‌ 


வழங்கப்படுகிறது. இதனை முழக்கிக்கொண்டு ஆடும்‌ 
ஆட்டம்‌ தப்பாட்டம்‌ என்று அழைக்கப்படுகிறது. 


107 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 107 இ 


வகை - கஞ்சக்கருவி 


வகை - தோல்கருவி 


03-01-2020 19:34:43 | ள்‌ 


வகை - தோல்கருவி 


மத்து என்பது ஓசையின்‌ பெயர்‌. 
இசைக்கருவிகளுக்கு எல்லாம்‌ தளம்‌ 
அடிப்படை ஆகும்‌. மத்து * களம்‌ - மத்தளம்‌ 
என்று ஆகியது என்கிறார்‌ அடியார்க்கு 
நல்லார்‌. 


மத்தளத்தின்‌ நடுப்பகுதி பெருத்தும்‌ 
கடைப்பகுதி சிறுத்தும்‌ காணப்படும்‌. 
மரத்தால்‌ செய்யப்பட்டிருக்கும்‌ இதன்‌ 
வாய்ப்பகுதி வளையங்களில்‌ தோல்‌ இழுத்துக்‌ 
கட்டப்பட்டிருக்கும்‌. இக்கருவி இரண்டு 
கைகளாலும்‌ இசைக்கப்படுகிறது. ஆகவே 
இதனை முதற்கருவி என்பர்‌. தஞ்சை பெரிய 


கோயில்‌ கல்வெட்டில்‌ கோயிலுக்கு நியமிக்கப்பட்ட இசைக்கலைஞர்களுள்‌ கொட்டி 
மத்தளம்‌ வாசிப்பவர்‌ ஒருவரும்‌ இருந்தார்‌ என்பர்‌. 
மத்தளம்‌ கொட்ட வரிசங்கம்‌ நின்றூத 


முத்துடைத்தாமம்‌ நிரைதாழ்ந்த பந்தர்க்கீழ்‌ - நாச்சியார்‌ திருமொழி 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 108 


வகை - தோல்கருவி 


தமிழர்கள்‌ போர்த்‌ துணையாகக்‌ கொண்ட கருவிகளுள்‌ 
முதன்மையானது முரசு ஆகும்‌. 

படைமுரசு, கொடைமுரசு, மணமுரசு என்று மூன்று 
வகையான முரசுகள்‌ பழந்தமிழ்‌ நாட்டில்‌ புழக்கத்தில்‌ 
இருந்தன. தமிழ்‌ மக்களிடம்‌ முப்பத்தாறு வகையான முரசுகள்‌ 
வழக்கத்தில்‌ இருந்ததாகச்‌ சிலப்பதிகாரம்‌ குறிப்பிடுகிறது. 
மாக்கண்‌ முரசம்‌ என்று மதுரைக்‌ காஞ்சி குறிப்பிடுகிறது. 


வகை - கதோல்கருவி 


ஒரே முகத்தையுடைய முரசு வகையைச்‌ சேர்ந்தது முழவு. 
ஒரு பெரிய குடத்தின்‌ வாயில்‌ தோலை இழுத்துக்‌ கட்டப்பட்ட 
கருவியாகும்‌. இத்தோலில்‌ ஒருவகை பசை மண்ணைத்‌ தடவி 
முழக்குவர்‌. மண்ணமை முழவு எனப்‌ பொருநராற்றுப்படையில்‌ 
இடம்‌ பெற்றுள்ளது. 


காலத்தை அறிவிக்க நாழிகை முழவு, காலை முழவு 
ஆகியவை பயன்படுத்தப்பட்டன. 


கலைஉணக்‌ கிழிந்த முழவுமருள்‌ பெரும்பழம்‌ 
- புறநானுறு 


108 


03-01-2020 193444 | | 


யாழ்‌ வகை - நரம்புக்கருவி 


வேட்டுவர்‌ இறுகக்‌ கட்டிய தங்கள்‌ வில்‌ நாணில்‌ 
இருந்து எழும்‌ ஓசையை உணர்ந்தனர்‌. வில்லைப்‌ போன்ற 
வளைவு உடையதும்‌ நரம்புகளால்‌ ஆனதும்‌ விரலால்‌ 
வருடக்‌ கூடியதுமான கருவி ஒன்றை உருவாக்கினார்‌. இதன்‌ 
அடிப்படையில்‌ உருவான கருவியே யாழ்‌ ஆகும்‌. பேரியாழ்‌, 
செங்கோட்டியாழ்‌ போன்றவை மிகப்‌ பழமையானவை. 
யாழின்‌ வகைக்கு ஏற்ப அதில்‌ இருக்கும்‌ நரம்புகளின்‌ 
எண்ணிக்கை வேறுபடுகிறது. இருபத்தொரு நரம்புகளைக்‌ 
கொண்டது பேரியாழ்‌, பத்தொன்பது நரம்புகளைக்‌ 
கொண்டதாக மீன்‌ வடிவில்‌ அமைந்தது மகரயாழ்‌, பதினான்கு நரம்புகளைக்‌ கொண்டது 
சகோடயாழ்‌. யாழின்‌ வடிவமே மெல்லமெல்ல மாற்றமடைந்து பிற்காலத்தில்‌ 
வீணையாக உருமாறியது என்பர்‌. 


வீணை வகை - நரம்புக்கருவி 


யாழ்‌ போன்ற அமைப்பையுடைய நரம்புக்கருவி 
வீணையாகும்‌. இஃது ஏழு நரம்புகளைக்‌ 
கொண்டது. இடக்கை விரல்களால்‌ நரம்புகளை 
அமுக்கியும்‌ தேய்த்தும்‌ வலக்கை சுண்டுவிரலால்‌ 
கம்பிகளை மீட்டியும்‌ இசை எழுப்புவர்‌. 


இவ்வாறு நரம்புகள்‌ மூலம்‌ எழுப்பப்படும்‌ 
இசையை அதன்‌ குடம்‌, தண்டு முதலிய பாகங்கள்‌ 
பெருக்கி அனுப்புகின்றன. பரிவாதினி என்னும்‌ 
வீணை பல்லவ மன்னன்‌ மகேந்திரவர்மன்‌ 
காலத்தில்‌ வழக்கத்தில்‌ இருந்ததாகக்‌ 
கூறப்படுகிறது. 


சித, ° ° ° 
el தழு கற்பவை கற்றபின்‌ 


1. இசைக்கருவிகளின்‌ படங்களைத்‌ திரட்டிப்‌ படத்தொகுப்பு உருவாக்குக. 


2. இக்கால இசைக்கருவிகள்‌ குறித்துக்‌ கலைக்களஞ்சிய வடிவில்‌ செய்திகளைத்‌ 
தொகுத்து எழுதுக. 


காற்றுக்‌ கருவிகள்‌ குறித்த செய்திகளைத்‌ தொகுத்து எழுதுக. 


109 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 109 இ 03-01-2020 193414 | | 


கற்கண்டு [|] 
தொகைநிலை, 
. தொகாநிலைத்‌ தொடர்கள்‌ 


ஓர்‌ எழுத்து தனித்து நின்றோ, பல எழுத்துகள்‌ தொடர்ந்து நின்றோ பொருள்‌ 
தருவது சொல்‌ என்பதை அறிந்தோம்‌. சொற்கள்‌ பல தொடர்ந்து நின்று பொருள்‌ தருவது 
சொற்றொடர்‌ அல்லது தொடர்‌ என்பதையும்‌ அறிவோம்‌. 

பால்‌ பருகினான்‌.  வெண்முத்து. 
என்னும்‌ தொடர்களைப்‌ பாருங்கள்‌. இவை பாலைப்‌ பருகினான்‌, வெண்மையான முத்து 
என்னும்‌ பொருள்களைத்‌ தருகின்றன. முதல்‌ தொடரில்‌ 'ஐ' என்னும்‌ வேற்றுமை உருபும்‌ 
அடுத்த தொடரில்‌ 'மை' என்னும்‌ விகுதியும்‌ 'ஆன' என்னும்‌ உருபும்‌ மறைந்து நின்று 
பொருள்‌ உணர்த்துகின்றன. 


இவ்வாறு இரு சொற்களுக்கு இடையில்‌ வேற்றுமை உருபுகளோ, வினை, பண்பு 
முதலியவற்றின்‌ உருபுகளோ தொக்கி (மறைந்து) வருமானால்‌ அதனைத்‌ தொகைநிலைக்‌ 
தொடர்‌ என்பர்‌. இத்தொகைநிலைத்‌ தொடர்‌ 1. வேற்றுமைத்‌ தொகை 2. வினைத்தொகை 
3. பண்புத்தொகை 4. உவமைத்தொகை 5. உம்மைத்தொகை 6. அன்மொழித்தொகை என 
அறுவகைப்படும்‌. 
வேற்றுமைத்தொகை 

திருக்குறள்‌ படித்தாள்‌. 


இத்தொடர்‌ திருக்குறளைப்‌ படித்தாள்‌ என விரிந்து நின்று பொருள்‌ தருகிறது. இரு 
சொற்களுக்கும்‌ இடையில்‌ 'ஐ என்னும்‌ இரண்டாம்‌ வேற்றுமை உருபு மறைந்து வந்துள்ளது. 
இவ்வாறு இரு சொற்களுக்கு இடையில்‌ வேற்றுமை உருபு மறைந்து வந்து பொருள்‌ தந்தால்‌ 
அதனை வேற்றுமைத்தொகை என்பர்‌. 


1. திருவாசகம்‌ படித்தான்‌ - (ஐ) இரண்டாம்‌ வேற்றுமைத்தொகை 

2. தலைவணங்கு - (ஆல்‌) மூன்றாம்‌ வேற்றுமைத்தொகை 

3. சிதம்பரம்‌ சென்றான்‌ - (கு) நான்காம்‌ வேற்றுமைத்தொகை 

4. மலைவீழ்‌ அருவி - (இன்‌) ஐந்தாம்‌ வேற்றுமைத்தொகை 

5. கம்பர்‌ பாடல்‌ - (அது) ஆறாம்‌ வேற்றுமைத்தொகை 

6. மலைக்குகை - (கண்‌) ஏழாம்‌ வேற்றுமைத்தொகை 
11௦ 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 110 இ 03-01-2020 193414 | | 


ணா! | ! | ° 


உருபும்‌ பயனும்‌ உடன்தொக்க தொகை 
பணப்பை 
இது பணத்தைக்‌ கொண்ட பை என விரிந்து பொருள்‌ தருகிறது. பணம்‌, பை என்னும்‌ 


இரு சொற்களுக்கு இடையில்‌ 'ஐ' என்னும்‌ வேற்றுமை உருபும்‌ 'கொண்ட' என்னும்‌ 
சொல்லும்‌ (உருபின்‌ பயன்‌) மறைந்து வந்துள்ளன. 


இவ்வாறு ஒரு தொடரில்‌ வேற்றுமை உருபும்‌ அதன்‌ பொருளை விளக்கும்‌ சொல்லும்‌ 
(பயன்‌) மறைந்து வருவது உருபும்‌ பயனும்‌ உடன்தொக்கத்‌ தொகை எனப்படும்‌. 


இரண்டாம்‌ வேற்றுமை உருபும்‌ பயனும்‌ உடன்தொக்க தொகை 
(௭.கா.) பால்‌ குடம்‌ = (பாலைக்‌ கொண்ட குடம்‌) 
மூன்றாம்‌ வேற்றுமை உருபும்‌ பயனும்‌ உடன்தொக்க தொகை 
(எ.கா.) பொற்சிலை - (பொன்னால்‌ ஆகிய சிலை) 
நான்காம்‌ வேற்றுமை உருபும்‌ பயனும்‌ உடன்தொக்க தொகை 


(எ.தா.) மாட்டுக்‌ கொட்டகை - (மாட்டுக்குக்‌ கட்டப்பட்ட கொட்டகை) 


வினைத்தொகை 

ஆடுகொடி, வளர்தமிழ்‌ 

இத்தொடர்களில்‌ ஆடு, வளர்‌ என்பவை வினைப்பகுதிகள்‌. இவை முறையே கொடி, 
தமிழ்‌ என்னும்‌ பெயர்ச்சொற்களோடு சேர்ந்து காலம்‌ காட்டாத பெயரெச்சங்களாக 
உள்ளன. அதாவது காலம்‌ காட்டும்‌ இடைநிலைகள்‌ தொக்கி உள்ளன. மேலும்‌ இவை 
முறையே ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும்‌ கொடி எனவும்‌ வளர்ந்த தமிழ்‌, வளர்கின்ற 
தமிழ்‌, வளரும்‌ தமிழ்‌ எனவும்‌ முக்காலத்திற்கும்‌ பொருந்தும்படி பொருள்‌ தருகின்றன. 


இவ்வாறு காலம்‌ காட்டும்‌ இடைநிலையும்‌, பெயரெச்ச விகுதியும்‌ மறைந்து வரும்‌ 
பெயரெச்சத்தை வினைத்தொகை என்பர்‌. 


காலம்‌ கரந்த பெயரெச்சம்‌ வினைத்தொகை - ( நன்னூல்‌ 364) 


பண்புத்தொகை 


வெண்ணிலவு, கருங்குவளை 


இத்தொடர்களில்‌ வெண்மை, கருமை என்னும்‌ பண்புகள்‌ நிலவு, குவளை என்னும்‌ 
பெயர்ச்சொற்களைத்‌ தழுவி நிற்கின்றன. ஆன, ஆகிய என்னும்‌ பண்புருபுகள்‌ மறைந்து 
வெண்மையான நிலவு, கருமையாகிய குவளை என்னும்‌ பொருள்களைத்‌ தருகின்றன. 


இவ்வாறு பண்புப்‌ பெயருக்கும்‌ அது தழுவி நிற்கும்‌ பெயர்ச்சொல்லுக்கும்‌ இடையே 
ஆன, ஆகிய என்னும்‌ பண்புருபுகள்‌ மறைந்து வருவது பண்புத்தொகை எனப்படும்‌. 


111 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 111 இ 03-01-2020 193414 | | 


இருபெயரொட்டுப்‌ பண்புத்தொகை 


பனைமரம்‌ 


இத்தொடர்‌ பனையாகிய மரம்‌ என விரியும்‌. மரம்‌ என்பது பொதுப்பெயர்‌. பனை என்பது 
மரங்களுள்‌ ஒன்றனைக்‌ குறிக்கும்‌ சிறப்புப்பெயர்‌. இவ்வாறு சிறப்புப்பெயர்‌ முன்னும்‌ 
பொதுப்பெயர்‌ பின்னும்‌ நிற்க, இடையில்‌ ஆகிய என்னும்‌ பண்புருபு மறைந்து வருவதை 
இருபெயரொட்டுப்‌ பண்புத்தொகை என்பர்‌. 


உவமைத்தொகை 


மலர்விழி - இத்தொடர்‌ மலர்போன்ற விழி என்ற பொருள்‌ தருகிறது. மலர்‌ -உவமை, 
விழி - உவமேயம்‌. இடையில்‌ போன்ற என்னும்‌ உவம உருபு மறைந்து வந்துள்ளது. 
இவ்வாறு உவமைக்கும்‌ உவமேயத்துக்கும்‌ இடையில்‌ போல, போன்ற, நிகர, அன்ன முதலிய 
உவம உருபுகளுள்‌ ஒன்று மறைந்து வருவது உவமைத்தொகை எனப்படும்‌. 


உம்மைத்தொகை 


இரவுபகல்‌, தாய்தந்தை 3 ர 
[ சீ] தெறிந்து 
இத்தொடர்கள்‌ இரவும்‌ பகலும்‌ தாயும்‌ 


குந்தையும்‌ என விரிந்து பொருள்‌ தருகின்றன. 
இதில்‌ சொற்களின்‌ இடையிலும்‌, இறுதியிலும்‌ 
உம்‌ என்னும்‌ இடைச்சொல்‌ மறைந்து நின்று 
பொருள்‌ தருகிறது. இவ்வாறு சொற்களுக்கு 
இடையிலும்‌, இறுதியிலும்‌ உம்‌ என்னும்‌ (௭.கா.) இரவும்‌ பகலும்‌, பசுவும்‌ கன்றும்‌ 
இடைச்சொல்‌ மறைந்து நின்று பொருள்‌ 

குருவதை உம்மைத்தொகை என்பர்‌. 


ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களில்‌ உம்‌ 
என்னும்‌ உருபு வெளிப்பட வருவது 


எண்ணும்மை எனப்படும்‌. 


அன்மொழித்தொகை 


பொற்றொடி வந்தாள்‌. (தொடி-வளையல்‌) 


இத்தொடரில்‌ பொற்றொடி என்பது பொன்னாலான வளையல்‌ எனப்‌ பொருள்‌ தரும்‌. 
இத்தொடர்‌ வந்தாள்‌ என்னும்‌ வினைச்சொல்லைக்‌ தழுவி நிற்பதால்‌ பொன்னாலாகிய 
வளையலை அணிந்த பெண்‌ வந்தாள்‌ என்னும்‌ பொருள்‌ தருகிறது. இதில்‌ 'ஆல்‌' என்னும்‌ 
மூன்றாம்‌ வேற்றுமை உருபும்‌ 'அதிய' என்னும்‌ அதன்‌ பயனும்‌ மறைந்து வந்து, வந்தாள்‌ 
என்னும்‌ சொல்லால்‌ பெண்‌ என்பதையும்‌ குறிப்பதால்‌ இது மூன்றாம்‌ வேற்றுமைப்‌ புறத்துப்‌ 
பிறந்த அன்மொழித்தொகை எனப்படும்‌. 


இவ்வாறு வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொகைநிலைத்‌ 


தொடர்களுள்‌, அவை அல்லாத வேறு பிற சொற்களும்‌ மறைந்து வருவது 
அன்மொழித்தொகை (அல்‌ + மொழி 4 தொகை) எனப்படும்‌. 


112 


ண்‌ |) ட Ho று 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 112 இ 03-01-2020 193414 | | 


தொகாநிலைத்‌ தொடர்‌ 

ஒரு தொடரில்‌ இரு சொற்கள்‌ வந்து அவற்றின்‌ இடையில்‌ எச்சொல்லும்‌ எவவுருபும்‌ 
மறையாமல்‌ நின்று பொருள்‌ உணர்த்தினால்‌ அதனைத்‌ தொகாநிலைச்‌ தொடர்‌ என்பர்‌. 

இத்தொகாநிலைத்‌ தொடர்‌ 1. எழுவாய்த்‌ தொடர்‌ 2. விளித்தொடர்‌ 3. வினைமுற்றுத்‌ 
தொடர்‌ 4. பெயரெச்சத்‌ தொடர்‌ 5. வினையெச்சத்‌ தொடர்‌ 6. வேற்றுமைத்‌ தொகாநிலைதச்‌ 
தொடர்‌ 7. இடைச்சொல்‌ தொடர்‌ 8. உரிச்சொல்‌ தொடர்‌ 9. அடுக்குத்தொடர்‌ என ஒன்பது 
வகைப்படும்‌. 
1. எழுவாய்த்‌ தொடர்‌ 

(௭.கா.) மல்லிகை மலர்ந்தது. -இதில்‌ மல்லிகை என்னும்‌ எழுவாயைத்‌ தொடர்ந்து 
'மலர்ந்தது' என்னும்‌ பயனிலை அமைந்து, இடையில்‌ எச்சொல்லும்‌ மறையாமல்‌ 
வந்துள்ளதால்‌ இஃது எழுவாய்த்‌ தொடர்‌ ஆகும்‌. 
2. விளித்தொடர்‌ 

(எ.கா.) நண்பா படி. - இதில்‌ 'நண்பா என்னும்‌ விளிப்பெயர்‌ 'படி என்னும்‌ 
பயனிலையைக்‌ கொண்டு முடிந்து, இடையில்‌ எச்சொல்லும்‌ மறையாமல்‌ வந்துள்ளதால்‌ 
இது விளித்தொடர்‌ ஆகும்‌. 
3. வினைமுற்றுத்‌ தொடர்‌ 

(௭.கா.) சென்றனர்‌ வீரர்‌. - இதில்‌ சென்றனர்‌ என்னும்‌ வினைமுற்று வீரர்‌ என்னும்‌ 
பெயரைக்‌ கொண்டு முடிந்து, இடையில்‌ எச்சொல்லும்‌ மறையாமல்‌ வந்துள்ளதால்‌ இது 
வினைமுற்றுத்‌ தொடர்‌ ஆகும்‌. 
4. பெயரெச்சத்‌ தொடர்‌ 

(௭.கா.) வரைந்த ஓவியம்‌. - இதில்‌ வரைந்த என்னும்‌ எச்சவினை 'ஓவியம்‌' என்னும்‌ 
பெயர்ச்சொல்‌ கொண்டு முடிந்து, இடையில்‌ எச்சொல்லும்‌ மறையாமல்‌ வந்துள்ளதால்‌ 
இது பெயரெச்சத்‌ தொடர்‌ ஆகும்‌. 
5. வினையெச்சத்‌ தொடர்‌ 

(எ.கா.) தேடிப்‌ பார்த்தான்‌. - இதில்‌ 'தேடி என்னும்‌ வினையெச்சச்‌ சொல்‌ 'பார்த்தான்‌' 
என்னும்‌ வினைமுற்றுச்சொல்‌ கொண்டு முடிந்து, இடையில்‌ எச்சொல்லும்‌ மறையாமல்‌ 
வந்துள்ளதால்‌ இது வினையெச்சத்‌ தொடர்‌ ஆகும்‌. 
6. வேற்றுமைத்‌ தொகாநிலைத்‌ தொடர்‌ 

(எ.கா.) கவிதையை எழுதினார்‌. - இதில்‌ 'ஐ' என்னும்‌ வேற்றுமை உருபு 
வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துவதால்‌ இது வேற்றுமைத்‌ தொகாநிலைத்‌ 
தொடர்‌ ஆகும்‌. 
7. இடைச்சொல்‌ தொடர்‌ 


(எ.கா.) மற்றுப்‌ பிற (மற்று 4 பிற) - இதில்‌ 'மற்று என்னும்‌ இடைச்சொல்‌ 
வெளிப்படையாக வந்துள்ளதால்‌ இஃது இடைச்சொல்‌ தொடர்‌ ஆகும்‌. 


113 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 113 இ 03-01-2020 193414 | | 


ணா * டான | I 


8. உரிச்சொல்‌ தொடர்‌ 


(எ.கா.) சாலவும்‌ நன்று. - இதில்‌ 'சால' என்னும்‌ உரிச்சொல்‌ வெளிப்படையாக 
வந்துள்ளதால்‌ இஃது உரிச்சொல்‌ தொடர்‌ ஆகும்‌. 


9. அடுக்குத்தொடர்‌ 


(எ.கா.) நன்று நன்று நன்று - இதில்‌ ஒரே சொல்‌ பலமுறை அடுக்கி வந்துள்ளதால்‌ இஃது 
அடுக்குத்தொடர்‌ ஆகும்‌. 


கா்‌ 1 
இழத கற்பவை கற்றபின்‌ 


பாடப்பகுதியில்‌ இடம்பெற்றுள்ள தொகைநிலைத்‌ தொடர்‌, தொகாநிலைத்‌ 
தொடர்களைக்‌ கண்டறிந்து தனித்தனியே தொகுக்க. 


Sa . 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருபு மறைந்து வருவது 


ட ௮) வேற்றுமைத்தொகை ஆ) உம்மைத்தொகை ட 
இ) உவமைத்தொகை ஈ) அன்மொழித்தொகை 
2. செம்மரம்‌ என்னும்‌ சொல்‌ _ த்தொகை 
௮) வினை ஆ) பண்பு இ) அன்மொழி ஈ) உம்மை 
3. கண்ணாவா!'- என்பது _____ கு தொடர்‌. 
௮) எழுவாய்‌ அ) விளி இ) வினைமுற்று ஈ) வேற்றுமை 
பொருத்துக. 
1. பெயரெச்சக்‌ தொடர்‌ - கார்குழலி படித்தாள்‌. 
2. வினையெச்சத்‌ தொடர்‌ - புலவரே வருக. 
3. வினைமுற்றுத்‌ தொடர்‌ - பாடி முடித்தான்‌. 
4. எழுவாய்த்‌ தொடர்‌ - எழுதிய பாடல்‌. 
5. விளித் தொடர்‌ - வென்றான்‌ சோழன்‌. 
சிறுவினா 


1. தொகைநிலைத்‌ தொடர்கள்‌ எத்தனை வகைப்படும்‌? அவை யாவை? 
2. இரவுபகல்‌ என்பது எவ்வகைத்‌ தொடர்‌ என விளக்குக. 


3. அன்மொழித்தொகையை எடுத்துக்காட்டுடன்‌ விளக்குக. 


114 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 114 இ 03-01-2020 193414 | | 


x 
1 மொழியை ஆள்வோம்‌! 


கேட்க. 
கைவினைக்‌ கலைகளின்‌ சிறப்புகள்‌ குறித்த ஒலிப்பதிவைக்‌ கேட்டு மகிழ்க. 

கீழ்க்காணும்‌ தலைப்பில்‌ இரண்டு நிமிடம்‌ பேசுக. 
1. கைத்தொழில்‌ ஒன்றைக்‌ கற்றுக்கொள்‌. 


2. இதயம்‌ கவரும்‌ இசை. 


சொல்லக்‌ கேட்டு எழுதுக. 


முல்லை நில மக்களாகிய ஆயர்கள்‌ குழல்‌ ஊதுவதில்‌ வல்லவர்கள்‌. இதனைச்‌ சம்பந்தர்‌ 
திருப்பதிகத்தில்‌ அமைந்த நிகழ்ச்சி ஒன்று விளக்குகிறது. திருவண்ணாமலைச்‌ சாரலில்‌ 
ஆயர்‌ ஒருவர்‌ ஆநிரைகளையும்‌ எருமையினங்களையும்‌ மேய்த்துக்‌ கொண்டிருந்தார்‌. 
மாலையில்‌ அவற்றையெல்லாம்‌ ஒன்று திரட்டினார்‌. அப்போது எருமை ஒன்று காணாமல்‌ 
போனதை அறிந்தார்‌. தம்‌ கையிலிருந்த குழலை எடுத்து இனிய இசையை எழுப்பினார்‌. 
இன்னிசை கேட்ட எருமை அவரை வந்தடைந்தது. இவ்வாறு ஆயர்களின்‌ இசைக்‌ திறத்தைத்‌ 
திருப்பதிகம்‌ விளக்குகிறது. 


கோடிட்ட இடங்களில்‌ பொருத்தமான சொல்லுருபுகளை இட்டு நிரப்புக. 
( கொண்டு, இருந்து, உடைய, காட்டிலும்‌, ஆக, நின்று, உடன்‌, விட, பொருட்டு ) 


7. இடி டட மழை வந்தது. 

2. மலர்விழி தேர்வின்‌ ___ ஆயத்தமானாள்‌. 

3. அருவிமலையில்‌ _ வீழ்ந்தது. 

4. தமிழைக்‌ ____________ சுவையான மொழியுண்டோ! 
அ. ற்கும்‌... இசைக்கருவிகளுள்‌ ஒன்று 


பின்வரும்‌ இசைக்கருவிகளின்‌ பெயர்களை அகரவரிசைப்படுத்துக. 
படகம்‌, தவில்‌, கணப்பறை, பேரியாழ்‌, உறுமி, உடுக்கை, தவண்டை, பிடில்‌, நாகசுரம்‌, 
மகுடி. 
அறிந்து பயன்படுத்துவோம்‌. 
இணைச்சொற்கள்‌ 


தொடர்களில்‌ சில சொற்கள்‌ இணையாக இடம்பெற்று, பொருளுக்கு வலுவூட்டும்‌. 
அவற்றை இணைச்சொற்கள்‌ என்கிறோம்‌. 


(எ.கா.) தாய்‌ குழந்தையைப்‌ பாராட்டிச்‌ சீராட்டி வளர்த்தாள்‌. 


இணைச்சொற்கள்‌ மூன்று வகைப்படும்‌. அவை, 


1. நேரிணை, 2. எதிரிணை, 3. செறியிணை 


115 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 115 இ 03-01-2020 193414 | | 


ணா! | ! | ° 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 116 இ 03-01-2020 193445 | | 


௮) ஒரே பொருளைத்‌ தரும்‌ இணை நேரிணை எனப்படும்‌. 
(எ.கா.) சீரும்‌ சிறப்பும்‌, பேரும்‌ புகழும்‌ 

ஆ) எதிரெதிர்ப்‌ பொருளைத்‌ தரும்‌ இணை எதிரிணை எனப்படும்‌. 
(எ.கா.) இரவுபகல்‌, உயர்வுதாழ்வு 

இ) பொருளின்‌ செறிவைக்‌ குறித்து வருவன செறியிணை எனப்படும்‌. 
(எ.கா.) பச்சைப்பசேல்‌, வெள்ளைவெளேர்‌ 


பின்வரும்‌ இணைச்சொற்களை வகைப்படுத்துக. 


உற்றார்‌ உறவினர்‌, விருப்புவெறுப்பு, காலைமாலை, கன்னங்கரேல்‌, ஆடல்பாடல்‌, 
வாடிவகங்கி, பட்டிதொட்டி, உள்ளும்புறமும்‌, மேடுபள்ளம்‌, நட்டநடுவில்‌. 


சரியான இணைச்சொற்களை இட்டு நிரப்புக. 


( மேடுபள்ளம்‌, ஈடுஇணை, கல்விகேள்வி, போற்றிப்புகழப்பட, வாழ்வுதாழ்வு, 


ஆடிஅசைந்து ) 
1. சான்றோர்‌ எனப்படுபவர்‌... களில்‌ சிறந்தவர்‌ ஆவர்‌. 
2. ஆற்று வெள்ளம்‌... பாராமல்‌ ஓடியது. 
3. இசைக்கலைஞர்கள்‌ _ வேண்டியவர்கள்‌. 
4. தமிழ்‌ இலக்கியங்களின்‌ பெருமைக்கு ___ இல்லை 
5. திருவிழாவில்‌ யானை __________ வந்தது. 


கடிதம்‌ எழுதுக. 


இருப்பிடச்‌ சான்று வேண்டி வட்டாட்சியருக்கு விண்ணப்பம்‌ எழுதுக. 


116 


Ae மொழியோடு விளையாடு 


குறுக்கெழுத்துப்‌ புதிர்‌ 


இடமிருந்து வலம்‌ 

1. முதற்கருவி எனப்‌ பெயர்‌ பெற்றது. 

2. யாழிலிருந்து உருவான பிற்காலக்‌ கருவி 

7. இயற்கைக்‌ கருவி 

12. விலங்கின்‌ உறுப்பைப்‌ பெயராகக்‌ கொண்ட 
கருவி 

வலமிருந்து இடம்‌ 

4. வட்டமான மணி போன்ற கருவி 


8. ஐந்து வாய்களைக்‌ கொண்ட கருவி 


9. இசைக்கருவிகளை இசைத்துப்‌ பாடல்‌ 


பாடுவோர்‌ 
மேலிருந்து கீழ்‌ கீழிருந்து மேல்‌ 
ஓ 1. 19 நரம்புகளைக்‌ கொண்ட யாழ்‌ 8. மூங்கிலால்‌ செய்யப்படும்‌ காற்றுக்கருவி இ 
3. ஒன்றோடு ஒன்று மோதி 10. வீணையில்‌ உள்ள நரம்புகளின்‌ 
இசைக்கப்படுபவை _______ க்‌ கருவி எண்ணிக்கை. 
5. சிறியவகை உடுக்கை. 11. திருமணத்தின்‌ போது கொட்டும்‌ முரசு. 
6. பறைஒரு_________ கருவி 


௫ நிற்க அதற்குத்‌ தக... 


1. கைவினைக்கலைகளுள்‌ ஒன்றைக்‌ கற்றுக்‌ கொள்வேன்‌. 


என்‌ பொறுப்புகள்‌... 


2. இசைக்‌ கலையை வளர்த்த சான்றோர்களைப்‌ பற்றி அறிந்து போற்றுவேன்‌. 


கலைச்சொல்‌ அறிவோம்‌. 


கைவினைப்‌ பொருள்கள்‌ - Crafts பின்னுதல்‌ - Knitting 

புல்லாங்குழல்‌ - Flute கொம்பு - Horn 

முரசு - Drum கைவினைஞர்‌ _ Artisan 

கூடைமுடைதல்‌ - Basketry சடங்கு - Rite 
ZS 


ட. இணையத்தில்‌ காண்க 


இசையின்‌ வகைப்பாடுகள்‌ பற்றிய செய்திகளை இணையத்தில்‌ தேடி எழுதுக. 


117 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 117 இ 03-01-2020 1913445 | | 


AL 


1075 1 


தெறிந்து வினையாடல்‌ 
1. செய்வானை நாடி வினைநாடிக்‌ காலத்தோடு 
எய்த உணர்ந்து செயல்‌. 
பொருள்‌ :செயலாற்றும்‌ திறன்‌ உடையவரையும்‌ செய்யவேண்டிய செயலையும்‌ 
செய்வதற்குரிய காலத்தையும்‌ ஆராய்ந்து அச்செயலை நிறைவேற்ற 
வேண்டும்‌. 
2. இதனை இதனால்‌ இவன்முடிக்கும்‌ என்றுஆய்ந்து 
அதனை அவன்கண்‌ விடல்‌.* 
பொருள்‌: இச்செயலை இந்தவகையால்‌ இவர்‌ செய்துமுடிப்பார்‌ என்று ஆராய்ந்து 
அச்செயலை அவரிடம்‌ ஒப்படைக்கவேண்டும்‌. 


செங்கோன்மை 
இ 3. ஓர்ந்துகண்‌ ணோடாது இறைபுரிந்து யார்மாட்டும்‌ இ 
தேர்ந்துசெய்‌ வஃதே முறை. 
பொருள்‌: எதையும்‌ நன்கு ஆராய்ந்து ஒருபக்கம்‌ சாயாது நடுவுநிலையில்‌ 
நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சியாகும்‌. 


4. இறைகாக்கும்‌ வையகம்‌ எல்லாம்‌ அவனை 
முறைகாக்கும்‌ முட்டாச்‌ செயின்‌. 
பொருள்‌: உலகத்து உயிர்களை எல்லாம்‌ அரசர்‌ காப்பாற்றுவார்‌. அவரை அவரது 
குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும்‌. 
வெருவந்த செய்யாமை 
5. தக்காங்கு நாடித்‌ தலைசெல்லா வண்ணத்தால்‌ 
ஒத்தாங்கு ஒறுப்பது வேந்து. 
பொருள்‌: ஒருவர்‌ செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து அவர்‌ மீண்டும்‌ குற்றம்‌ 
செய்யாதவாறு கண்டிப்பது அரசனின்‌ கடமையாகும்‌. 
6. இறைகடியன்‌ என்றுரைக்கும்‌ இன்னாச்சொல்‌ வேந்தன்‌ 
உறைகடுகி ஒல்லைக்‌ கெடும்‌. 
பொருள்‌: நம்‌ அரசர்‌ கடுமையானவர்‌ என்று குடிமக்களால்‌ தூற்றப்படும்‌ 
கொடுஞ்சொல்லை உடைய அரசர்‌, தன்‌ வாழ்நாள்‌ குறைந்து விரைவில்‌ 
அழிவார்‌. 
118 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 118 இ 03-01-2020 193445 | | 


சொல்வன்மை 
7. கேட்டார்ப்‌ பிணிக்கும்‌ தகையவாய்க்‌ கேளாரும்‌ 
வேட்ப மொழிவதாம்‌ சொல்‌.* 
பொருள்‌: கேட்பவரைத்‌ தன்வயப்படுத்துவதும்‌ கேளாதவரைக்‌ கேட்கத்‌ தூண்டுவதும்‌ 
சிறந்த சொல்லாற்றலின்‌ இயல்பாகும்‌. 
8. சொல்லுக சொல்லைப்‌ பிறிதுஓர்சொல்‌ அச்சொல்லை 
வெல்லும்சொல்‌ இன்மை அறிந்து.* 
பொருள்‌: நாம்‌ சொல்லும்‌ சொல்லை வேறு சொல்லால்‌ வெல்ல இயலாதவாறு சிறந்த 
சொற்களைத்‌ தேர்ந்தெடுத்துப்‌ பேசவேண்டும்‌. 
அவையறிதல்‌ 
9. அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின்‌ 
தொகைஅறிந்த தூய்மை யவர்‌. 
பொருள்‌: சொல்வளமும்‌ நற்பண்பும்‌ உடையவர்கள்‌ தாம்‌ பேசும்‌ அவையின்‌ தகுதி 
அறிந்து பேசுதல்‌ வேண்டும்‌. 
10. கற்றுஅறிந்தார்‌ கல்வி விளங்கும்‌ கசடறச்‌ 
சொல்தெரிதல்‌ வல்லார்‌ அகத்து. 


ட பொருள்‌: சொற்களை ஆராயும்‌ அறிஞர்நிறைந்த அவையில்‌ பேசும்போதுதான்‌ இ 
பலநூல்களைக்‌ கற்றவரின்‌ கல்வி பெருமையடையும்‌. 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. அரசரை அவரது _____ காப்பாற்றும்‌. 
௮) செங்கோல்‌ அ) வெண்கொற்றக்குடை 
இ) குற்றமற்ற ஆட்சி ஈ) படை வலிமை 
2. சொல்வளமும்‌ நற்பண்பும்‌ உடையவர்கள்‌ தாம்‌ பேசும்‌ _ தகுதி அறிந்து பேச 
வேண்டும்‌. 
௮) சொல்லின்‌ ஆ) அவையின்‌ இ) பொருளின்‌ ஈ) பாடலின்‌ 
3. 'கண்ணோடாது' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது _____ 
௮) கண்‌ + ஓடாது ஆ) கண்‌ 4 ணோடாது 
இக ஓடாது ஈ) கண்ணோ - ஆடாது 


119 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 119 இ 03-01-2020 193445 | | 


ண்‌ |] ட Ho று 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 120 இ 


4. கசடற என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது _____ . 
அ) ௧சஃடற ஆ) கசட 4 அற இ) கசடு + உற ஈ) கசடு * அற 
5. என்று* ஆய்ந்து என்பதனைச்‌ சேர்த்தெழுகக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ _____ ்‌ 
௮) என்றாய்ந்து ஆ) என்றுஆய்ந்து இ) என்றய்ந்து ஈ) என்‌ஆய்ந்து 
குறுவினா 


1. நன்மையைத்‌ தரும்‌ செயலை ஒருவரிடம்‌ ஒப்படைக்கும்‌ வழி யாது? 
2. சிறந்த ஆட்சியின்‌ பண்பாகத்‌ திருக்குறள்‌ கூறுவது யாது? 

3. அரசன்‌ தண்டிக்கும்‌ முறை யாது? 

4. சிறந்த சொல்லாற்றலின்‌ இயல்பு என்ன? 


பின்வரும்‌ நிகழ்வுக்குப்‌ பொருத்தமான திருக்குறளைத்‌ தேர்ந்தெடுக்க. 

பள்ளி ஆண்டுவிழா ஆலோசனைக்‌ கூட்டம்‌ நடைபெற்றது. அதில்‌ கலைக்குழுத்‌ 
தலைவராக யாரைச்‌ தேர்ந்தெடுப்பது என்று பேசப்பட்டது. ஆசிரியர்கள்‌ பள்ளி மாணவர்‌ 
தலைவன்‌ செழியனை பரிந்துரைத்தனர்‌. தலைமை ஆசிரியர்‌ 'செழியன்‌ மாணவர்‌ 
தலைவனாக இருக்கிறான்‌. ஆனால்‌ இது கலைக்குழுவிற்கான தலைவர்‌ பதவி. நடனம்‌, இசை, 
நாடகம்‌ என அனைத்துத்‌ துறைகளிலும்‌ ஆர்வமுள்ள ஒருவரே இதற்குத்‌ தகுதியானவர்‌. 
எனவே என்னுடைய தேர்வு கலையரசன்‌' என்று நன்கு ஆராய்ந்து கூறினார்‌. ஆசிரியர்கள்‌ 
அனைவரும்‌ சிறந்த தேர்வு என்று மகிழ்ந்தனர்‌. 

7.  அனைஅறிந்த ஆராய்ந்து சொல்லுக சொல்லின்‌ 
தொகலைஅறிந்த தம்மை யவர்‌. 


a இதனை இதனால்‌ இவன்முடிக்கும்‌ என்று ஆய்ந்த 
அதனை அவன்கண்‌ விடல்‌. 


மீ. ஓர்ந்துகண்‌ ணோடடாது  இறை.பரிற்து WNL டம்‌ 
தேர்ந்துசெய்‌ வஃசதே முறை. 


120 


03-01-2020 193445 | ள்‌ 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ இ 


நாட்டுப்புறப்‌ பாடல்கள்வழி தமிழர்‌ பண்பாட்டினை அறிதல்‌ 


தமிழரின்‌ வணிகம்‌ தொடர்பான செய்திகளை அறிந்து போற்றுதல்‌ 
தொழில்களின்‌ வகைகளை உணர்தல்‌ 


சிறுகதை மூலம்‌ தொழிலாளர்களின்‌ வாழ்வியலைப்‌ புரிந்துகொள்ளுதல்‌ 


ட ஒர NN 


புணர்ச்சி விதிகளை அறிந்து சொற்களைப்‌ பிழையில்லாமல்‌ எழுதுதல்‌ 


121 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 121 இ 


03-01-2020 193445 | 


கவிதைப்பேழை [1] 


வளம்‌ பெருகுக 


பரு ட்ட பிட 


WYN66 7 


சொல்லும்‌ பொருளும்‌ 


வாரி - வருவாய்‌ வைகுக - தங்குக 
எஞ்சாமை - குறைவின்றி ஓதை -. ஓசை 
முட்டாது - தட்டுப்பாடின்றி வெரீஇ - அஞ்சி 
ஒட்டாது - வாட்டம்‌இன்றி பன்‌ - வழுவி 


பாடலின்‌ பொருள்‌ 


சேர மன்னரின்‌ அகன்ற பெரிய நாட்டில்‌ பெருகிய மழைநீரால்‌ வருவாய்‌ சிறந்து 
விளங்குக. அகன்ற நிலப்பகுதியில்‌ இவ்விகைகள்‌ குறைவின்றி முளைவிடுக. முளைத்த 
விதைகள்‌ செழிப்புடன்‌ வளரக்‌ தட்டுப்பாடின்றி மழை பொழிக. தகுந்த காலத்தில்‌ மழை 
பொழிவதால்‌ பயிர்கள்‌ வாட்டமின்றிக்‌ கிளைத்து வளர்க. கிளைத்துச்‌ செழித்த பயிர்கள்‌ 
பால்முற்றிக்‌ கதிர்களை ஈனுக. அக்கதிர்கள்‌ அறுவடை செய்யப்‌ பெற்று ஏரினால்‌ வளம்‌ 
சிறக்கும்‌ செல்வர்களின்‌ களத்தில்‌ வந்து நிறைக. அக்களத்தில்‌ வந்து நிறைந்துள்ள 
நெற்போர்‌ காவல்‌ இன்றியே விளங்குக. போரினை அடித்து நெல்லினைக்‌ கொள்ளும்‌ 


122 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 122 இ 03-01-2020 19:34:46 | | 


ணா * டான | ற 


காலத்தில்‌ உழவர்கள்‌ எழுப்பும்‌ ஆரவார ஒலியால்‌ நாரை இனங்கள்‌ அஞ்சித்‌ தம்‌ 
பெண்பறவைகளோடு பிரிந்து செல்லும்‌ சிறப்புடைய சேர மன்னரின்‌ அகன்ற பெரிய நாடு 
புதுவருவாயுடன்‌ சிறந்து விளங்குக. 


நூல்‌ வெளி 


ஆசிரியர்‌ பெயர்‌ அறிய முடியாத நூல்களுள்‌ ஒன்று தகடூர்‌ யாத்திரை. 
தகடூர்‌ இன்று தர்மபுரி என்று அழைக்கப்படுகிறது. இந்நூல்‌ முழுமையாகக்‌ 
= கிடைக்கவில்லை. இந்நூலின்‌ சில பாடல்கள்‌ புறத்திரட்டு என்னும்‌ தொகுப்பு 
நூலில்‌ கிடைக்கின்றன. 


“Sox, ப வ 
டு கற்பவை கற்றபின்‌ 


உமது பகுதியில்‌ நடைபெறும்‌ ஏதேனும்‌ ஒரு தொழிலின்‌ பல செயல்களை 
வரிசைப்படுத்தி எழுதுக. 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


இ 1. தோட்டத்தில்‌ தம்பி ஊன்றிய எல்லாம்‌ முளைத்தன. இ 
௮) சத்துகள்‌ ஆ) பித்துகள்‌ இ) முத்துகள்‌ ஈ) வித்துகள்‌ 
2. என்‌ நண்பன்‌ செய்த தொழிலில்‌ அவனுக்கு ___________ பெருகிற்று. 
௮) காரி ஆ) ஓரி இ)வாரி ஈ) பாரி 
3. 'அக்களத்து' என்ற சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது... 
௮) ௮ 4 களத்து ஆ) அச்‌ 4 களத்து 
இ) அக்க 4 அளத்து ஈ) அம்‌ 4 களத்து 


4. கதிர்‌ + ஈன என்பதனைச்‌ சேர்த்தெழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ 


௮) கதிரென ஆ) கதியீன இ) கதிரீன ஈ) கதிரின்ன 

குறுவினா 

1. பயிர்கள்‌ வாட்டமின்றிக்‌ கிளைத்து வளரத்‌ தேவையானது யாது? 

2. உழவர்கள்‌ எப்போது ஆரவார ஒலி எழுப்புவர்‌? 
சிறுவினா 

உழவுத்தொழில்‌ பற்றித்‌ தகடூர்‌ யாத்திரை கூறுவன யாவை? 
சிந்தனை வினா 

உழவுத்தொழில்‌ சிறக்க இன்றியமையாதனவாக நீங்கள்‌ கருதுவன யாவை? 


123 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 123 இ 03-01-2020 19:34:46 | | 


கவிதைப்பேழை 


மழைச்சோறு 


LRYUIY 


ஒரு நாட்டின்‌ வளத்திற்கு அடிப்படையாக விளங்குவது மழை. : 
மழை பொய்த்துவிட்டால்‌ நீர்நிலைகளும்‌ வற்றிவிடும்‌. நாட்டில்‌ 


பசியும்‌ பஞ்சமும்‌ தலைவிரித்தாடும்‌. அத்தகைய காலங்களில்‌ 
நுழையும்முன்‌ ||| மழை வேண்டி மக்கள்‌ வழிபாடு செய்வர்‌. அத்தகைய 
வழிபாட்டின்போது பாடப்படும்‌ பாடல்‌ ஒன்றை அறிவோம்‌. 


(மழை பொய்த்ததால்‌ மக்கள்‌ வருந்திப்‌ பாடுகின்றனர்‌) 


வாளியிலே மாக்க ரைச்சு 
வாசலெல்லாம்‌ கோலம்‌ போட்டு 
கோலம்‌ கரைய வில்லை 
கொள்ளை மழை பேயவில்லை 


பானையிலே மாக்கரைச்சு 
பாதையெலாம்‌ கோலம்‌ போட்டு 
கோலங்‌ கரையவில்லை 
கொள்ளை மழை பேயவில்லை 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 124 


124 


கல்லு இல்லாக்‌ காட்டிலதான்‌ 
கடலைச்‌ செடிபோட்டு வச்சோம்‌ 


கடலைச்‌ செடிவாட வாட ஒரு 


கனத்த மழை பேயவில்லை 


முள்ளு இல்லாக்‌ காட்டுலதான்‌ 
முரறுங்கைச்செடி நட்டு வச்சோம்‌ 
முருங்கைச்செடி வாட வாட ஒரு 
முத்துமழை பேயவில்லை 


03-01-2020 190446) | 


ண்‌ |] ௫ ௭ று 


கருவேலங்‌ காட்டுலதான்‌ மானத்தை நம்பி நாங்க 
கனமழையும்‌ இல்லாமே மக்களைத்‌ தான்‌ பெற்றெடுத்தோம்‌ 
கருவேலும்‌ பூக்கலையே மானம்‌ செய்த பாவமுங்க 
கமகமன்னும்‌ மணக்கலையே மக்கள்‌ பசி தீரலையே 
காட்டுமல்லி வேவியிலே கலப்பைப்‌ பிடிக்கும்‌ தம்பி 
கனமழையும்‌ இல்லாமே கைசோர்ந்து நிக்குதம்மா! 

காட்டு மல்லியும்‌ பூக்கலையே ஏற்றம்‌ இறைக்கும்‌ தம்பி 
காததாரம்‌ மணக்கலையே ஏங்கி மனம்‌ தவிக்குதம்மா! 


(இவ்வாறு மூன்று அல்லது ஐந்து நாள்கள்‌ பாடி வழிபாடு செய்கின்றனர்‌. 
அதன்‌ பிறகும்‌ மழை பெய்யாததால்‌ காட்டிற்குச்‌ செல்ல முடிவெடுக்கின்றனர்‌.) 


கண்மணியே பெண்டுகளே மண்ணு வறண்டும்‌ நம்‌ 
கனத்த மழை பெய்யவில்லை மாரியாத்தா இரங்கலையே 
கதறி அழுது விட்டோம்‌ வாடிகளா பெண்டுகளே - நாம்‌ 
கடிமழையும்‌ பெய்ய வில்லை வனவாசம்‌ சென்றிடுவோம்‌ 


(இவ்வாறு பாடிக்‌ கொண்டே சோறு வாங்கிய பானை, அகப்பை, பழைய முறம்‌ 
போன்றவற்றைத்‌ தலையில்‌ வைத்தவாறு ஊரை விட்டு வெளியேற முனைகின்றனர்‌. 


@ அப்பொழுது மழை பெய்யத்‌ தொடங்குகிறது. ) ஓ 
பேயுதைய்யா பேயுது சிட்டுப்‌ போல மின்னி மின்னி 
பேய்மழையும்‌ பேயுது சீமையெங்கும்‌ பேயுது 
ஊசிபோலக்‌ காவிறங்கி சீமை யெங்கும்‌ பேஞ்சமழை 
உலகமெங்கும்‌ பேயுது செல்ல மழை பேயுது 


மழை பெய்யாமல்‌ ஊரில்‌ பஞ்சம்‌ ஏற்படும்‌ காலங்களில்‌, சிற்றூர்‌ மக்கள்‌ ஒவ்வொரு வீடாகச்‌ 
சென்று உப்பில்லாச்‌ சோற்றை ஒரு பானையில்‌ வாங்குவர்‌. ஊர்ப்‌ பொது இடத்தில்‌ வைத்து 
அச்சோற்றை அனைவரும்‌ பகிர்ந்து உண்பர்‌. கொடிய பஞ்சத்தைக்‌ காட்டும்‌ அடையாளமாக 
நிகழும்‌ இதனைக்‌ கண்டு வானம்‌ மனமிரங்கி மழை பெய்யும்‌ என்பது மக்களின்‌ நம்பிக்கை. 
இந்நிகழ்வை மழைச்சோற்று நோன்பு என்பர்‌. 


நூல்‌ வெளி 
பழந்தமிழர்‌ வழிபாட்டு மரபுகள்‌ என்னும்‌ நூலில்‌ உள்ள கொங்குநாட்டு 
மழைச்சோற்று வழிபாடு என்னும்‌ கட்டூரையிலிருந்து இப்பாடல்‌ 
எடுக்கப்பட்டூள்ளது. இந்நூலின்‌ பதிப்பாசிரியர்‌ அ. கெளரன்‌. 


125 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 125 இ 03-01-2020 19:34:46 | | 


ணா * பாண | I 


கலவ ட ஓ ° 
டு கற்பவை கற்றபின்‌ 


உங்கள்‌ பகுதியில்‌ பாடப்படும்‌ மழை தொடர்பான நாட்டுப்புறப்‌ பாடல்களைத்‌ தொகுத்து 
எழுதுக. 


ட்டர்‌ ட்‌ 


சரியான விடையைத்‌ தேர்தெடுத்து எழுதுக. 


1. கனத்த மழை என்னும்‌ சொல்லின்‌ பொருள்‌ 


௮) பெருமழை ஆ) சிறு மழை 
இ) எடைமிகுந்த மழை ஈ) எடை குறைந்த மழை 

2. 'வாசலெல்லாம்‌' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது _____ 
௮) வாசல்‌ - எல்லாம்‌ ஆ) வாசல்‌ - எலாம்‌ 
இ) வாசம்‌ 4 எல்லாம்‌ ஈ) வாசு - எல்லாம்‌ 

3. 'பெற்றெடுக்கோம்‌' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது _____ 

© ௮) பெறு* எடுத்தோம்‌ ஆ) பேறு 4 எடுத்தோம்‌ © 

இ) பெற்ற - எடுத்தோம்‌ ஈ) பெற்று 4 எடுத்தோம்‌ 

4. கால்‌ * இறங்கி என்பதனைச்‌ சேர்த்தெழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ _____ 
அ) கால்லிறங்கி ஆ) காலிறங்கி 
இ) கால்‌ இறங்கி ஈ) கால்றங்கி 

குறுவினா 


1. மழைச்சோறு பாடலில்‌ உழவர்‌ படும்‌ வேதனை எவ்வாறு கூறுப்படுகிறது? 
2. மக்கள்‌ ஊரைவிட்டு வெளியேறக்‌ காரணம்‌ என்ன? 

சிறுவினா 
1. கோலம்‌ கரையாத நிலையை மழைச்சோறு பாடல்‌ எவ்வாறு விளக்குகிறது? 
2. மழையின்மையால்‌ செடிகள்‌ வாடிய நிலையை விளக்குக. 
3. மழைச்சோறு எடுத்தபின்‌ எவ்வாறு மழை பெய்தது? 

சிந்தனை வினா 


மழைவளம்‌ பெருக நாம்‌ செய்ய வேண்டுவன யாவை? 


126 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 126 இ 03-01-2020 19:34:46 | | 


உரைநடை உலகம்‌ [1] 


கொங்குநாட்டு வணிகம்‌ 


'திரைகடல்‌ ஓடியும்‌ திரவியம்‌ தேடு என்பது பழமொழி. அதற்குப்‌ 

பழந்தமிழர்களே சான்றுகளாக விளங்கினர்‌. காலத்தால்‌ 

க முற்பட்டவர்களான பழந்தமிழர்‌ சோம்பித்‌ திரிந்தவர்‌ அல்லர்‌. 

நுழையும்முன்‌ உழைத்து உயர்ந்து வாழ்க்கையில்‌ இன்பங்காணுவதிலேயே 

கண்ணுங்கருத்துமாய்‌ விளங்கினர்‌ என்பர்‌. அவர்கள்‌ 

மலைகளுடனும்‌ காடுகளுடனும்‌ கடலுடனும்‌ கலந்து 

உறவாடினர்‌. பழந்தமிழர்கள்‌ ஆண்ட கொங்கு நாட்டின்‌ அன்றைய வணிகம்‌, இன்றைய 
வணிகம்‌ குறித்து அறிவோம்‌. 


தொல்காப்பியமும்‌ சங்க இலக்கியங்களும்‌ 
தமிழகத்தைச்‌ சேர, சோழ, பாண்டியர்களுக்கு 
உரியதாகக்‌ கூறுகின்றன. வண்புகழ்‌ மூவர்‌ 
தண்பொழில்‌ வரைப்பு என்று தொல்காப்பியம்‌ 
ஓ குறிப்பிடுகின்றது. மூவேந்தர்களின்‌ காலத்தை 
வரையறுத்துக்‌ கூறமுடியவில்லை. வால்மீகி 
இராமாயணம்‌, மகாபாரதம்‌, அர்த்தசாத்திரம்‌, 
அசோகர்‌ கல்வெட்டு ஆகியவற்றில்‌ மூவேந்தர்கள்‌ 
குறித்த செய்திகள்‌ இடம்பெற்றுள்ளன. 
இதனால்‌ இவர்கள்‌ பன்னெடுங்‌ காலத்திற்கு 
முற்பட்டவர்கள்‌ என்பதை அறியலாம்‌. 


சேரர்‌ 


முடியுடைய மூவேந்தர்களில்‌ சேரர்களே 
பழமையானவர்கள்‌ என்று கூறுபவர்‌ உண்டு. 
சேர, சோழ, பாண்டியர்‌ என்னும்‌ தொடரையே 
இதற்குச்‌ சான்றாகக்‌ காட்டுவர்‌. மேலும்‌ 
தொல்காப்பியமும்‌ போந்தை வேம்பே ஆரென 
வரூஉம்‌ மாபெருந்‌ தானையர்‌ மலைந்த பூவும்‌ 
எனச்‌ சேரரை முன்‌ வைக்கின்றது. 


சேரர்களின்‌ நாடு குடநாடு எனப்பட்டது. இவர்களின்‌ தலைநகராக வஞ்சி விளங்கியது. 
இந்நகர்‌ மேற்கு மலைத்தொடரில்‌ தோன்றி அரபிக்கடலில்‌ கலக்கும்‌ பேரியாற்றங்கரையில்‌ 
இருந்தது. இதனைக்‌ கருவூர்‌ என்றும்‌ அழைப்பர்‌. தொண்டி, முசிறி, காந்தளூர்‌ என்பன 
சேரநாட்டின்‌ துறைமுகப்‌ பட்டினங்களாக விளங்கின. சேரர்களின்‌ கொடி விற்கொடி ஆகும்‌. 
பனம்பூ இவர்களுக்குரிய பூ ஆகும்‌. 


127 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 127 இ 03-01-2020 19:34:46 | | 


சேர நாட்டின்‌ எல்லைகள்‌ 


பண்டைய சேர நாடு என்பது இன்றைய கேரளப்‌ பகுதிகளும்‌ தமிழ்நாட்டின்‌ சேலம்‌, 
கோவை மாவட்டங்களின்‌ பகுதிகளும்‌ இணைந்த பகுதியாக விளங்கியது என்பர்‌. சேலம்‌, 
கோவைப்‌ பகுதிகள்‌ கொங்கு நாடு என்று பெயர்பெற்றன. இப்பகுதிகளைச்‌ சேரர்களின்‌ 
உறவினர்கள்‌ ஆட்சி செய்து வந்தனர்‌. 


கொங்கு மண்டலம்‌ 


கார்மேகக்‌ கவிஞர்‌ இயற்றிய கொங்கு மண்டலச்‌ சதகம்‌ என்னும்‌ நூலில்‌ வடக்கே 
பெரும்பாலை, தெற்கே பழனிமலை, மேற்கே வெள்ளிமலை, கிழக்கே மதிற்கரை என 
இந்நான்கு எல்லைகளுக்குட்பட்ட பகுதியாகக்‌ கொங்குமண்டலம்‌ விளங்கியதாகக்‌ 
கூறப்படுகிறது. இன்றைய நீலகிரி, கோயம்புத்தூர்‌, திருப்பூர்‌, ஈரோடு, நாமக்கல்‌, 
திண்டுக்கல்‌ ஆகிய மாவட்டங்களையும்‌ சேலம்‌, கரூர்‌ மாவட்டங்களின்‌ சில பகுதிகளையும்‌ 
உள்ளடக்கியதாகக்‌ கொங்குமண்டலம்‌ விளங்கியது என்பர்‌. 


கொங்குநாட்டுப்‌ பகுதியை காவிரி, பவானி, நொய்யல்‌, ஆன்பொருநை என்று 
அழைக்கப்படும்‌ அமராவதி ஆகிய ஆறுகள்‌ வளம்‌ செழிக்கச்‌ செய்கின்றன. 


பழங்கால வணிகம்‌ 


உழவு, கைத்தொழில்‌, வணிகம்‌ என்னும்‌ மூன்றும்‌ ஒரு நாட்டு மக்களின்‌ நாகரிக 
நல்வாழ்விற்கு அடிப்படைகளாகும்‌ என்பர்‌. உள்நாட்டு, வெளிநாட்டு வணிகத்தில்‌ 
தமிழர்கள்‌ சிறந்து விளங்கியுள்ளனர்‌. கடல்‌ வணிகத்தில்‌ சேரநாடு சிறப்புற்றிருந்தது. 
அதற்கு அந்நாட்டின்‌ இயற்கை அமைப்பே காரணமாக அமைந்திருந்தது. சேரர்கள்‌ வலிமை 
மிகுந்த கப்பல்‌ படையை வைத்திருந்தனர்‌. செங்குட்டுவனின்‌ கடற்போர்‌ வெற்றியால்‌ 
அவன்‌ கடல்‌ பிறக்கோட்டிய செங்குட்டுவன்‌ என்று அழைக்கப்பட்டான்‌. கடம்பர்‌ என்னும்‌ 
கடற்கொள்ளையர்களைச்‌ சேரமன்னர்கள்‌ அடக்கினர்‌. முசிறி சேரர்களின்‌ சிறந்த 
துறைமுகங்களுள்‌ ஒன்றாக விளங்கியது. இங்கிருந்துதான்‌ மற்ற நாடுகளுக்கு மிளகு, 
முத்து, யானைத்‌ தந்தங்கள்‌, பட்டு, மணி போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்டன. பொன்‌, 


128 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 128 இ 03-01-2020 19:34:47 | | 


மென்மைமிக்க புடவைகள்‌, சித்திர வேலைப்பாடமைந்த ஆடைகள்‌, பவளம்‌, செம்பு, 
கோதுமை ஆகியன இறக்குமதி செய்யப்பட்டன. இச்செய்தியை, 


மீனோடு நெற்குவைஇ 
மிசையம்பியின்‌ மனைமறுக்குந்து 
கலந்தந்த பொற்பரிசம்‌ 
கழித்தோணியால்‌ கரைசேர்க்குந்து - புறம்‌ 343 :1-8 
என்னும்‌ பாடல்‌ விளக்குகிறது. 


சேரநாட்டில்‌ உள்நாட்டு வணிகமும்‌ நன்கு வளர்ச்சியுற்றிருந்தது. மக்கள்‌ தத்தம்‌ 
பொருள்களைத்‌ தந்து தமக்குத்‌ தேவையான பொருளைப்‌ பெற்றனர்‌. நெல்லே விலையைக்‌ 
கணக்கிட அடிப்படையாக இருந்தது என்பர்‌. உப்பும்‌ நெல்லும்‌ ஒரே மதிப்புடையனவாக 
இருந்தன என்பதை, 


நெல்லும்‌ உப்பும்‌ நேரே ஊரீர்‌ 
கொள்ளீ ரோவெனச்‌ சேரிதொறும்‌ நுவலும்‌ - (அக. 390) 


என்னும்‌ அகப்பாடல்‌ மூலம்‌ அறியலாம்‌. 


கொங்கு மண்டலப்‌ பகுதிகளில்‌ இன்றைய வணிகம்‌ 
நீலகிரி 

கிழக்குத்‌ தொடர்ச்சி மலையும்‌ மேற்குத்‌ 
தொடர்ச்சி மலையும்‌ சந்திக்கும்‌ இடமே 
நீலகிரி ஆகும்‌. இம்மாவட்டம்‌ முழுவதும்‌ 
மலைப்‌ பகுதியாலானது. காடுகள்‌ நிறைந்த 
இம்மாவட்டத்தில்‌ தோட்டப்பயிர்களான 
காப்பி, தேயிலை, உருளைக்கிழங்கு, கேரட்‌, 
முட்டைகோசு ஆகியவை பெருமளவில்‌ 
பயிரிடப்படுகின்றன; தைலமரம்‌ (யூகலிப்டஸ்‌) வளர்க்கப்படுகிறது. 


நீலகிரி மாவட்டம்‌ தேயிலைத்‌ தொழிற்சாலைகள்‌ நிறைந்தது. புகைப்படச்‌ சுருள்‌ 
தயாரிப்புத்‌ தொழிற்சாலை, துப்பாக்கி வெடிமருந்துத்‌ தொழிற்சாலை, தைலமரம்‌ 
(யூகலிப்டஸ்‌) எண்ணெய்த்‌ தொழிற்சாலை ஆகியனவும்‌ உள்ளன. 


கோயம்புத்தூர்‌ 

கோவன்புத்தூர்‌ என்னும்‌ பெயரே கோயம்புத்தூர்‌ என்று 
மருவி வழங்கப்பட்டு வருகிறது. இம்மாவட்டத்தில்‌ நெல்‌, 
வாழை, கரும்பு, காய்கறிகள்‌, பூக்கள்‌ போன்றவை பெருமளவில்‌ 
பயிரிடப்படுகின்றன. பஞ்சாலைகள்‌, நூற்பாலைகள்‌, மின்சாரப்‌ 
பொருள்கள்‌, எந்திரங்கள்‌, வீட்டுஉபயோகப்‌ பொருள்கள்‌ 
தயாரிக்கும்‌ தொழிற்சாலைகள்‌ இம்மாவட்டத்தில்‌ 
நிறைந்துள்ளன. 


129 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 129 இ 03-01-2020 19:34:47 | | 


திண்டுக்கல்‌ 

வரலாற்றுச்‌ சிறப்புமிக்க திண்டுக்கல்லில்‌ நெல்‌, சோளம்‌, தினை வகைகள்‌, 
வாழைப்பழம்‌, காய்கறிகள்‌ போன்றவை விளைவிக்கப்படுகின்றன. இப்பகுதி மலர்‌ 
உற்பத்தியில்‌ முதலிடம்‌ வகிக்கின்றது. எனவே தமிழ்நாட்டின்‌ ஹாலந்து என்றும்‌ 
சிறப்பிக்கப்படுகிறது. 


அரிசி, தோல்‌, பூட்டுத்‌ தொழிற்சாலைகள்‌ நிறைந்த மாவட்டம்‌ இது. இங்குள்ள 
சின்னாளபட்டிச்‌ சுங்குடிச்‌ சேலைகள்‌ புகழ்பெற்றவை. 


ஈரோடு 


பரப்பளவில்‌ ஈரோடு தமிழ்நாட்டின்‌ 
இரண்டாவது பெரிய நகரமாக விளங்குகிறது. 
இம்மாவட்டத்தில்‌ நெல்‌, நிலக்கடலை, 
மஞ்சள்‌, கரும்பு, பருத்தி, எள்‌ போன்றவை 
பயிரிடப்படுகின்றன. தமிழகத்திலேயே 
மஞ்சள்‌ சந்தை ஈரோட்டில்தான்‌ 
நடைபெறுகின்றது. 


துணி நூற்பாலைகள்‌, எண்ணெய்‌ 
ஆலைகள்‌, சர்க்கரை ஆலைகள்‌ பெருமளவில்‌ 
உள்ளன. நூல்‌ நூற்பு, துணிகளுக்குச்‌ சாயம்‌ ஏற்றுதல்‌, அச்சிடுதல்‌, தோல்‌ பதனிடுதல்‌ 
முதலான தொழில்களும்‌ இம்மாவட்டத்தில்‌ நடைபெறுகின்றன. 


திருப்பூர்‌ 

இன்று திருப்பூர்‌ மிகச்சிறந்த பின்னலாடை 
நகரமாக விளங்குகிறது. நெல்‌, கரும்பு, பருத்தி, 
வாழை போன்றவை இங்கு விளைவிக்கப்படும்‌ 
முதன்மையான பயிர்களாகும்‌. இம்மாவட்டம்‌ 
பின்னலாடைகள்‌, ஆயத்த ஆடைகள்‌ மூலம்‌ 
தமிழ்‌ நாட்டிற்குப்‌ பெரும்‌ வருவாயை 
ஈட்டித்தருகிறது. இந்தியாவின்‌ முதல்‌ ஆயத்த 
ஆடைப்‌ பூங்காவான நேதாஜி ஆயத்த ஆடை 
பூங்கா இம்மாவட்டத்தில்‌ அமைந்துள்ளது. பன்‌ 
தேசிய அளவில்‌ புகழ்பெற்ற காங்கேயம்‌ காளைகள்‌ இழ ன் தத்குர்‌ பெருமை 
சேர்க்கின்றன. 


நாமக்கல்‌ 

பச்சைமலை, கொல்லிமலை, சேர்வராயன்‌ மலையின்‌ ஒரு பகுதி ஆகியவை 
இம்மாவட்டத்தில்‌ உள்ளன. நெல்‌, கரும்பு, சோளம்‌, நிலக்கடலை, பருத்தி ஆகியவற்றுடன்‌ 
மலைப்பகுதிகளில்‌ விளையும்‌ திராட்சை, ஆரஞ்சு, காப்பி, பாக்கு, ஏலம்‌ போன்றவையும்‌ 
பயிரிடப்படுகின்றன. 

முட்டைக்கோழி வளர்ப்பிலும்‌ முட்டை உற்பத்தியிலும்‌ தென்னிந்தியாவிலேயே 


130 


TTT * காண | ற 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 130 இ 03-01-2020 19:34:47 | | 


ணா! | ! | ° 


நாமக்கல்‌ முதன்மையான இடம்‌ 
வகிக்கின்றது. இங்கே சிமெண்ட்‌, காகிதத்‌ 
தொழிற்சாலைகள்‌ உள்ளன. கைத்தறி 
நெசவு, வெண்கலப்‌ பொருள்கள்‌ செய்தல்‌ 
முதலான தொழில்களும்‌ நடைபெறுகின்றன. 
சிற்றுந்து, சரக்குந்து ஆகியவை அதிக 
அளவில்‌ இயங்கும்‌ மாவட்டமாக நாமக்கல்‌ 
விளங்குகிறது. 


(5 ஜிய மார்‌! ட்‌ அ 


சேலம்‌ 

மாங்கனி நகரம்‌ என்னும்‌ சிறப்புப்‌ பெயர்‌ கொண்டது சேலம்‌. இம்மாவட்டத்தில்‌ 
நெல்‌, பருப்பு வகைகள்‌, பருத்தி, கரும்பு, மாம்பழம்‌, காப்பி, பாக்கு ஆகியன 
பயிரிடப்படுகின்றன. இந்தியாவிலேயே இம்மாவட்டத்தில்தான்‌ ஜவ்வரிசி அதிக அளவு 
உற்பத்தி செய்யப்படுகின்றது. தமிழ்நாட்டில்‌ கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம்‌ 
இதுவே. இங்குப்‌ பால்‌ பண்ணைத்‌ தொழிலும்‌ சிறப்பாக நடைபெறுகின்றது. இரசாயனப்‌ 
பொருள்‌, அலுமினியம்‌, சந்தன எண்ணெய்‌, வனஸ்பதி ஆகியவை தயாரிக்கும்‌ ஆலைகள்‌ 
நிறைந்த மாவட்டமாகவும்‌ சேலம்‌ விளங்குகிறது. முலாம்‌ பூசும்‌ தொழிலும்‌ பெருமளவில்‌ 
நடைபெறுகிறது. ஏழைகளின்‌ ஊட்டி என்று அழைக்கப்படும்‌ ஏற்காடு இம்மாவட்டத்தில்‌ 
அமைந்துள்ளது. 
கரூர்‌ 

கொங்கு நாட்டின்‌ ஒரு பகுதியாக 
விளங்கிய இப்பகுதிக்கு 'வஞ்சிமாநகரம்‌' 


என்னும்‌ பெயரும்‌ உண்டு. கிரேக்க அறிஞர்‌ ஊர்களும்‌ சிறப்புப்‌ பெயர்களும்‌ 
தாலமி, கரூரைத்‌ தமிழகத்தின்‌ முதன்மையான 


த்துக்‌ - முத்‌ கரம்‌ 
உள்நாட்டு வணிக மையமாகக்‌ கதக்‌ AL 
குறிப்பிட்டுள்ளார்‌. சிவகாசி - குட்டி ஜப்பான்‌ 
நெல்‌, சோளம்‌, கேழ்வரகு, கம்பு, கரும்பு மதுரை - தூங்கா நகரம்‌ 


போன்றவை இங்குப்‌ பயிரிடப்படுகின்றன. 
கல்குவாரித்‌ தொழிற்சாலைகள்‌ இங்கு 
உள்ளன. கைத்தறி நெசவு ஆடைகளுக்குப்‌ 
பெயர்பெற்ற மாவட்டமாகக்‌ கரூர்‌ விளங்குகிறது. தோல்‌ பதனிடுதல்‌, சாயமேற்றுதல்‌, கற்சிற்ப 
வேலைகள்‌ போன்ற தொழில்களும்‌ நடைபெறுகின்றன. பேருந்துக்‌ கட்டுமானத்‌ தொழிலின்‌ 


திருவண்ணாமலை - தீப நகரம்‌ 


சிகரமாகக்‌ கரூர்‌ விளங்குகிறது. 


293. நறை ்‌ 0 
‘VY கறபவை கற்றபின்‌ 


1. உங்கள்‌ மாவட்டம்‌ பற்றிய செய்திகளைத்‌ திரட்டி எழுதுக. 


2. பல்வகைத்‌ தொழில்கள்‌ என்னும்‌ தலைப்பில்‌ படத்தொகுப்பு உருவாக்குக. 


131 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 131 இ 03-01-2020 19:34:47 | | 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 
1. வண்புகழ்‌ மூவர்‌ தண்பொழில்‌ வரைப்பு' என்று குறிப்பிடும்‌ நூல்‌ _____ த 
௮) தொல்காப்பியம்‌ ஆ) அகநானூறு இ) புறநானூறு ஈ) சிலப்பதிகாரம்‌ 
2. சேரர்களின்‌ தலைநகரம்‌ __ 
௮) காஞ்சி ஆ) வஞ்சி இ) தொண்டி ஈ) முசிறி 
3. பழங்காலத்தில்‌ விலையைக்‌ கணக்கிட அடிப்படையாக அமைந்தது _____ 
அ) புல்‌ ஆ) நெல்‌ இ) உப்பு ஈ) மிளகு 
4. ஆன்பொருநை என்று அழைக்கப்படும்‌ ஆறு _____ . 
௮) காவிரி அ) பவானி இ) நொய்யல்‌ ஈ) அமராவதி 
5. வீட்டுஉபயோகப்‌ பொருள்கள்‌ தயாரிக்கும்‌ தொழிற்சாலைகள்‌ நிறைந்த மாவட்டம்‌ 


அ) நீலகி ஆ) கரூர்‌ இ) கோயம்புத்தூர்‌ ஈ) திண்டுக்கல்‌ 
கோடிட்ட இடங்களை நிரப்புக. 
௫ 1. மாங்கனி நகரம்‌' என்று அமைக்கப்படும்‌ நகரம்‌ ்‌ ௫ 


2. சுங்குடிச்‌ சேலைகளுக்குப்‌ புகழ்பெற்ற ஊர்‌ 


3. சேரர்களின்‌ நாடு 


4. பின்னலாடை நகரமாக 


குறுவினா 
1. மூவேந்தர்களின்‌ காலம்‌ குறித்து எழுதுக. 
2. கொங்கு நாட்டில்‌ பாயும்‌ ஆறுகள்‌ யாவை? 
5 தமிழ்நாட்டின்‌ ஹாலந்து என்று அழைச்கப்படும்‌ ஊர்‌ எது? ஏன்‌? 
சிறுவினா 
1. கொங்கு மண்டலச்‌ சதகம்‌ கூறும்‌ கொங்கு மண்டலத்தின்‌ எல்லைகள்‌ யாவை? 
2. கரூர்‌ மாவட்டம்‌ பற்றிய செய்திகளைச்‌ சுருக்கி எழுதுக. 
நெடுவினா 
கொங்கு நாட்டின்‌ உள்நாட்டு, வெளிநாட்டுவணிகம்‌ குறித்து எழுதுக. 


சிந்தனை வினா 
நாட்டு மக்களின்‌ நாகரிக நல்வாழ்விற்கு வணிகம்‌ தவிர்த்து வேறு எவையெல்லாம்‌ 
உதவும்‌ என்று நீங்கள்‌ கருதுகிறீர்கள்‌? 
132 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 132 இ 03-01-2020 19:34:47 | | 


விரிவானம்‌ [1] 


காலம்‌ உடன்‌ வரும்‌ 


MZ5TIM 


உழவும்‌ நெசவும்‌ பழந்தமிழர்‌ வாழ்வோடு பின்னிப்‌ 
பிணைந்தவை. உழவு மக்களின்‌ பசியைப்‌ போக்குகிறது. நெசவு 
மக்களின்‌ மானம்‌ காக்கிறது. நெசவுத்‌ தொழிலாளர்கள்‌ இரவு, 

நுழையும்முன்‌ பகல்‌ என்ற பேதமின்றி உழைக்கக்‌ கூடியவர்கள்‌. அவ்வாறு 
அவர்கள்‌ வியர்வைசிந்தி உழைத்தவையே நாம்‌ அணியும்‌ 
வண்ண உடைகள்‌. நெசவுத்‌ தொழிலாளரின்‌ வாழ்வை விளக்கும்‌ 
கதை ஒன்றை அறிவோம்‌. 


நாளை மறுநாளுக்குள்‌ லாரி பிடித்துச்‌ சரக்கை ஏற்றித்‌ தூத்துக்குடி துறைமுகத்தில்‌ 
சேர்க்க வேண்டிய நிர்பந்தம்‌. 'அனந்திகா நிறுவனத்துக்கு இன்னும்‌ மிச்சம்மீதிகளாக 
வரவேண்டிய துணிகள்‌ தறிகளில்‌ இருந்தன. இவற்றைச்‌ சேகரிக்க பள்ளிப்பாளையம்‌, 
மொங்கநல்லாம்பாளையம்‌, வெள்ளக்கோயில்‌ இப்படிப்‌ பல இடங்களுக்கு நேரில்‌ ஆட்கள்‌ 
சென்றனர்‌. ஆட்கள்‌ அவசியமில்லை எனும்‌ இடத்துக்கு, தொலைபேசி அழைப்புகள்‌. 
வெள்ளக்கோயில்‌ தினேஷ்‌ டெக்ஸில்‌ தொலைபேசி மணி ஒலித்தது. சுப்பிரமணி போனை 
எடுத்தான்‌. 

"அனந்திகாவுல இருந்து பேசறமுங்க.... 


"நாளைக்குச்‌ சாயங்காலத்துக்குள்ள லாரில ஏத்தணும்‌. சீக்கிரமா முடிங்க . 
உங்களுக்குச்‌ சொல்ல வேண்டியதில்லை..." 


133 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 133 இ 03-01-2020 19:34:47 | | 


"இங்கே பாவு பிணைக்கக்கூட ஆள்‌ இல்லீங்க..." 


'ஏனுங்க. நம்ம சிரமந்‌ தெரியாதவராட்டம்‌ புதுசாப்‌ பேசறீங்க....? எப்படியாச்சும்‌ ஓட்டி 
வச்சிருங்க. நாளைக்கு ரண்டு மணிக்கு நம்ம டெம்போ உங்க பட்டறைல நிக்கும்‌. ஏத்தி 
அனுப்ப வேண்டியது உங்க பொறுப்பு..." 


தொலைபேசித்‌ தொடர்பு துண்டிக்கப்பட்டது. கூடவே உற்சாக நரம்புகளும்‌ 
துண்டித்தாற்போலிருந்தது சுப்பிரமணிக்கு. நேரம்‌ இப்போது இரவு பதினொன்று. 


பாவு பிணைக்க ரங்கன்‌ இருந்தால்‌ பரவாயில்லை. முந்தாநாள்‌ மனைவியோடு 
மாமனார்‌ ஊருக்குப்‌ போய்விட்டான்‌. இப்போது என்ன செய்வது...? 


உள்ளே நான்கு தறிகள்‌ ஓடிக்கொண்டிருந்தன. மாணிக்கம்‌ ஓட்டுகிற தறியில்‌, 
சற்று நேரத்தில்‌ 'பாவு' தீர்ந்துவிடும்‌. மிச்சம்‌ கொஞ்சம்‌ நூல்‌ வைத்து அடுத்த பாவைப்‌ 
பிணைத்து விட்டால்‌ நாளைக்குள்‌ ஓடி அடைந்து விடும்‌. பாவு பிணைக்க ஆள்‌ வேண்டும்‌ 
இப்போது. நண்பன்‌ ரகுவின்‌ 'குமரன்‌ டெக்ஸில்‌' யாராவது இருப்பார்கள்‌. இம்மாதிரி 
அவசர காலத்துக்கு ஆபத்பாந்தவன்‌ ரகுநாதன்‌. 

பாவு பிணைக்க இரண்டு ஆளாகக்‌ கிடைத்தால்‌ வேலை விரைவில்‌ முடியும்‌. அதைவிட 
ஆள்‌ தேடி அஞ்செட்டுக்‌ கிலோமீட்டர்‌ போகவும்‌ வேண்டி வரலாம்‌. வெளியே குளிர்‌ வேறு 
தாக்கிக்கொண்டிருக்கிறது. 'கார்‌ தான்‌ நல்லது. காரில்‌ போகையில்‌ அவனுக்குப்‌ பாட்டு 
கேட்கக்கூடத்‌ தோணவில்லை. தேவைகளின்‌ அவசரப்‌ பதற்றம்‌ கடல்‌ தாண்டி இங்கு வரை 
தாக்கிக்கொண்டிருக்கிறது. 

குறியின்‌ வாசலிலேயே ஸ்ர வித்‌: பல ரகுவைப்‌ பார்த்துக்‌ காரிலிருந்து இறங்கிக்‌ 

கொண்டே, நீயும்‌ வீட்டுக்குப்‌ போகலியா,...? ' என்றான்‌. 


ரகு விரக்தியை வென்ற புன்னகையோடு, "எங்கே போறது? கடவுள்‌ நம்மளத்‌ 
தூங்கறதுக்கா படைச்சிருக்கான்‌? என்ன சோலியா இப்ப வந்தே... நீ ஒண்ணும்‌ சும்மா 
வரமாட்டியே!" 


"பாவு பிணைக்க ஆள்‌ வேணும்‌. உடனடியா யாரையாவது அனுப்பு... இங்க யாரும்‌ 
இருக்காங்களா...? 

"இங்க ஒருத்தரும்‌ இல்லியே..." 

சுப்பிரமணியின்‌ முகம்‌ சோர்ந்து விழுவதைப்‌ பார்த்துவிட்டு ரகு, ' உனக்கு மாயழகு 
தெரியுமா?... இங்கே தறி ஓட்ற ஆள்‌....?' என்று கேட்டான்‌. 

"ஆமா ! தெக்கத்திக்காரன்‌...." 

"ம்‌... அந்த ஆளும்‌ சம்சாரமும்‌ வீட்லதான்‌ இருப்பாங்க. நான்‌ சொன்னேன்னு 
சொல்லிக்‌ கூட்டிக்கிட்டுப்‌ போ. சம்பளம்‌ சேர்த்துப்‌ போட்டுக்‌ கொடுத்துடு..." 

"திடுதிப்புனு இப்ப நடுராத்திரியில போயி..." 


பேய்களும்கூடத்‌ தூங்கும்‌ இந்த நடுராத்திரியில்‌ போய்‌, புதிய ஒரு பெண்ணை 
வேலைக்கெனக்‌ கூப்பிடுவகைக்‌ குறித்துச்‌ சுப்பிரமணி தயங்கினான்‌. 


134 


ணா * CEE | ற 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 134 இ 03-01-2020 193447 | | 


"உனக்குப்‌ பாவு ஓடணுமா, வேண்டாமா...? அவங்க வந்தாலும்‌ நீ விட மாட்டே 
போலிருக்கே” - ரகு முறைத்தான்‌. 


"இப்ப இங்க வேலை இல்லீனா, நானே வந்திருவேன்‌. மாயழகுகிட்ட ரகு சொன்னார்னு 
சொல்லு, அனுப்பி வைப்பாப்டி." 


மாயழகுவின்‌ வீட்டைக்‌ கண்டுபிடித்து, சுப்பிரமணி கதவைக்‌ தட்டினான்‌. மாயழகுதான்‌ 
கதவு திறந்தான்‌. கண்களை இடுக்கிப்‌ பார்த்துவிட்டுப்‌ பின்‌ புன்னகைத்தான்‌. 


"பாவு பிணைக்கணும்ப்பா... ரொம்ப அவசரம்‌! எங்க பட்டறை ஆளு ஊருக்குப்‌ 
போயிட்டான்‌. வேற வழியே இல்ல. உங்க ஓனரைப்‌ பார்த்தேன்‌. அவருதான்‌ சொன்னார்‌, 
உஞ்‌ சம்சாரம்‌ பாவு பிணைக்குமாம்ல..." 


"அவ்வளவுதானுங்களா...? இதா எழுப்பறேன்‌... ' என்றவாறு அவளை நோக்கித்‌ 
திரும்பினான்‌. 


ஓச்சம்மா மூச்சுக்காற்றைத்‌ தவிர உலகின்‌ சகல தொடர்புகளையும்‌ துண்டித்தாற்போலத்‌ 
தூங்கிக்கொண்டிருந்தாள்‌. அவளது தூக்கத்துக்காக, சரக்குக்‌ கப்பல்கள்‌ காத்து 
நிற்பதில்லை. மார்போடணைந்து இரண்டரை வயதுக்‌ குழந்தை தூங்கிக்‌ கொண்டிருந்தது. 


"யே...ஒச்சு... எந்திரி புள்ளே..." என அவளை எழுப்பினான்‌. கண்ணைக்‌ கசக்கிக்‌ 
கொண்ட நான்காம்‌ வினாடியில்‌ "வாங்கண்ணே..." என்றாள்‌, சுப்பிரமணியைப்‌ பார்த்து. 


அடுத்த இரு வினாடிகளில்‌ மாயழகைப்‌ பார்த்தாள்‌. அவளது கண்கள்‌ 'இவருக்கிட்டே 
ஏதும்‌ கடன்‌ வாங்கியிருக்கியா...?' என்கின்றன. 


"பாவு பிணைக்கக்‌ கூட்டிக்கிட்டுப்‌ போக வந்திருக்காரு..." 


ஓச்சம்மா கையில்‌ நீர்ச்சொம்புடன்‌ எழுந்து வெளியே சென்றாள்‌. முகம்‌ 
கழுவிக்கொண்டு வரும்போது சற்றே மலர்ச்சியாகத்‌ தெரிந்தாள்‌. 


"கார்ல வந்தீங்களா..?' எனக்‌ கேட்டவாறு குழந்தையைத்‌ தூக்கிக்கொண்டு வெளியில்‌ 
இறங்கினாள்‌. 


சுப்பிரமணி, மாயழகைப்‌ பார்த்து, "மாயழகு வர்றாப்டியா...?" என்றான்‌. 


"நான்‌ எதுக்குண்ணே...? காவலா?... காலை முத ஷிஃப்ட்டுக்குப்‌ போகணும்‌. நீங்க 
கொண்டு வந்து விட்டுருங்க, அது போதும்‌..." 


ம்‌..." என்றவாறு சுப்பிரமணி வெளியே வந்து காரின்‌ பின்‌ கதவைத்‌ திறந்து 
ஓச்சம்மாவை உட்கார வைத்துவிட்டுக்‌ காரைக்‌ கிளப்பினான்‌. 
தனது பட்டறைக்குச்‌ சுப்பிரமணி காரைச்‌ செலுத்தினான்‌. தறிப்பட்டறைக்குள்‌ நுழைகிற 
நேரம்‌, இரண்டாம்‌ நம்பர்‌ தறி ஓடி முடிந்து ஒன்றரை மீட்டர்‌ நூலை மிச்சம்‌ வைத்திருந்தது. 
இனி, அதே நூலின்‌ பாவைப்‌ பிணைத்து, தொடர்ந்து ஓட்ட வேண்டியதுதான்‌. பாவு 
பீமிலிருந்து செல்கிற இந்த நாலாயிரம்‌ நூல்கள்‌ பெரிய இசைக்கருவியின்‌ தந்திகள்‌ போல்‌ 
உள்ளன. இத்தனைத்‌ தந்திகளிலிருந்தும்‌ 'டக்‌..டடக்‌.. என ஒற்றைத்‌ தறிச்‌ சத்தம்தான்‌. 


135 


ண்‌ |] ட Ho று 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 135 இ 03-01-2020 193447 | | 


ணா * CEE | I 


தறிமுகப்பில்‌ ஊடுபாவாக நூல்‌ கோத்துக்கொண்டு எலி மாதிரி 'தார்க்கதிர்‌ ஓடினால்‌, 
நூல்களுக்குத்‌ துணி வடிவம்‌ வந்துவிடும்‌. துணியின்‌ டிஸைனைத்‌ தறிக்கு மேலே வெட்டி 
வெட்டி நகரும்‌ ஜக்‌ கார்டுகள்‌ தீர்மானிக்கும்‌. 


பழைய வெற்று பீமைக்‌ கழற்றிவிட்டு, புதிய பாவு பீமைத்‌ தறிப்‌ பையன்கள்‌ உதவியோடு 
சுப்பிரமணி பொருத்தினான்‌. ஒச்சம்மாவுக்கு வேலை துவங்க இருந்தது. குழந்தை தோளில்‌ 
தூங்கிக்‌ கொண்டிருந்தது. 


சுவரோரமாக ஒரு பெட்ஷீட்டைத்‌ தேடி விரித்து, அதில்‌ குழந்தையைப்‌ படுக்க வைத்தாள்‌. 
தறிச்‌ சத்தத்தில்‌ கூட விழிக்காத குழந்தை, தாயின்‌ அருகாமை தவறியதும்‌ சிணுங்கியது. 
சில கழிநூல்களை எடுத்து அதன்‌ விலாப்‌ பகுதியில்‌ வைத்தாள்‌. அதன்‌ மீது கைபோட்டு 
குழந்தை அமைதியானது. 


தறியின்‌ அருகே வந்து நூல்களை முடிச்சிட்டு இணைக்க ஆரம்பித்தாள்‌ ஒச்சம்மா. 
அவளுக்குச்‌ சொந்த ஊர்‌ உசிலம்பட்டி பக்கமுள்ள கிருஷ்ணாபுரம்‌. சீமைக்கருவேல முட்கள்‌ 
அதிகம்‌ உள்ள ஊர்‌. மாயழகு 'கோம்பைத்தொழுவு க்காரன்‌. கோம்பைத்‌ தொழுவென்றால்‌ 
அது வெள்ளிமலை அடிவாரத்தில்‌ இருக்கிறது. வருசநாட்டு மலைத்‌ தொடர்ச்சி. 
கண்டமனூர்‌ எல்லை தாண்டிப்போக வேண்டும்‌. 


அங்கிருந்துதான்‌ மூன்று மாவட்டங்களைத்‌ தாண்டி மாயழகு வெள்ளக்கோயிலுக்குத்‌ 
தறி ஓட்டவருவான்‌. கொஞ்சம்‌ காசு பிடித்ததும்‌ கோம்பைத்தொழுவுக்குப்‌ போய்ச்‌ சுற்றிக்‌ 
கொண்டிருந்துவிட்டு வருவான்‌. அப்படித்‌ தனது ஊரில்‌ இருந்தபோதுதான்‌ ஒச்சம்மாவுடன்‌ 

ஓ முடிச்சானது. ஓ 


எதிர்கால நலன்களை எடுத்துப்‌ பேசி வெள்ளக்கோயிலுக்குக்‌ குடும்பத்துடன்‌ வரச்‌ 
செய்தான்‌. வீடு முதலான ஏற்பாடுகள்‌ முடித்தபின்‌ மாயழகுக்கு 'இது பரவாயில்லையே” 
என்று தோன்றியது. ஆனால்‌ வெள்ளக்கோயில்‌ வந்த அன்று ஒச்சம்மா அழுத அழுகை 
இருக்கிறதே! " தினம்‌ ஒரு மரத்தின்‌ கீழ்‌ அடுப்புப்‌ பற்ற வைக்கிற நாடோடிப்‌ பிழைப்புதானா 
நம்முது என விம்மிவிட்டாள்‌. ஆயினும்‌, இனியும்‌ இடம்‌ மாறினால்‌, தான்‌ பிழைக்க 
மாட்டோம்‌ என்பதாக அவளுக்குப்‌ பட்டது. இந்தப்‌ பகுதியின்‌ வேலிகள்‌, வீடுகள்‌, 
நாகரிகம்‌ குறிப்பாக உணவுப்பழக்கம்‌ எல்லாமே வியப்பைத்‌ தந்தன அவளுக்கு. ஒச்சம்மா 
"வெஞ்சனம்‌ இல்லாமல்‌ சாப்பிட முடியாது” என்றாள்‌. இங்குள்ள பெண்கள்‌, "வெஞ்சனம்‌... 
ஓ பொரியலா? பொரியல்‌ இல்லாமல்‌ சாப்பிட்டுறலாம்‌. தயிரோ மோரோ இல்லாமத்தான்‌ 
சாப்பிட முடியாது" என்றார்கள்‌. உணவு, காற்று, நீர்‌, ஒப்பனை எல்லாமும்‌ மாற 
வேண்டியிருந்தது. 


தறித்தொழில்‌ இயந்திர நேர்த்தி அதிகம்‌ கொண்டது. நுட்பங்களுக்கு மூளையைச்‌ 
செலவிடத்‌ தேவையில்லை. ஆனால்‌ பிசகாமல்‌ ஒரே மனசாக நேரம்‌ செலவிட்டாக 
வேண்டும்‌. பாவு பிணைத்தல்‌, ஒடி எடுத்தல்‌, கோன்‌ போடுதல்‌ எல்லாம்‌ சில மாதங்களில்‌ 
ஓச்சம்மா கற்றுக்‌ கொண்டாள்‌. தறிதான்‌ ஓட்டத்தெரியாது. தொழிலில்‌ தறி ஓட்டுகிற 
பெண்களும்‌ இருக்கிறார்கள்‌. விமானமே ஓட்டுகிறவர்கள்‌ தறி ஓட்ட மாட்டார்களா என்ன? 


தன்‌ குழந்தையின்‌ கல்வி பற்றி இப்போதே கவலை வந்துவிட்டது. தன்‌ பையன்‌ "தார்‌ 
போடுகிற பையனாக” மாறுவதை அவளால்‌ சகிக்க முடியாது. தம்மைப்‌ போல வந்தேறிய 
சக குடும்பங்களைக்‌ கவனித்துத்தான்‌ வருகிறாள்‌. அடிக்கடி ஊர்‌ மாறினால்‌ குழந்தைகள்‌ 


136 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 136 இ 03-01-2020 1913448 | | 


படிப்பு போச்சு. பக்கத்து வீட்டு 
ராமாயி அக்கா மகனுக்கு வயசு 
பதினாலு. ௮...ஆ... தெரியாது. 
பாவு பிணைத்தலினூடே அவள்‌ 
குழந்தையைப்‌ பார்த்துக்‌ 
கொள்கிறாள்‌. அவளது 
பூங்கனா படுத்திருக்கிறது. 
"உன்னை நிச்சயம்‌ பள்ளியில்‌ 
சேர்த்துப்‌ படிக்க வைப்பேன்‌" 
என்று மனத்துக்குள்‌ 
சொல்லிக்கொண்டாள்‌. 


பாவு பிணைத்தல்‌ 


சட்டென பாவு பிணைப்பதை 
நிறுத்திவிட்டுக்‌ குழந்தையை 
நோக்கி நடந்தாள்‌. குழந்தை அழ ஆரம்பித்தது. மழலையின்‌ பசி தாய்‌ அறிவாள்‌. 
குழந்தையைத்‌ தூக்கிக்‌ கொண்டாள்‌. தறிக்கு வெளியில்‌ வந்து இருள்‌ நிழல்‌ தேடிப்‌ போய்‌ 
அமர்ந்து பாலூட்டினாள்‌. குழந்தை அப்படியே தூங்கிவிட்டது. அவள்‌ தூங்க முடியாது. 


திரும்ப உள்ளே எடுத்துவந்து கிடத்தினாள்‌. குழந்தை ஒருவிதமாகப்‌ பிறை வடிவத்தில்‌ 
கிடந்தது. ஒச்சம்மா நூல்‌ பிணைவதன்‌ வேகம்‌ மங்குவகைச்‌ சுப்பிரமணி உணர்ந்தான்‌. 
அவன்‌ எல்லாவற்றையும்‌ பார்த்துத்தான்‌ ஆக வேண்டும்‌. தார்‌ போடுகிற பையனைப்‌ 

ஓ பார்த்து, "டேய்‌ முருகா இங்கே வா என அழைத்தான்‌. இருபது ரூபாயைக்‌ கொடுத்ததும்‌ ஓ 

எல்லாருக்கும்‌ அவன்‌ தேநீர்‌ வாங்கி வந்தான்‌. 

ஓச்சம்மா தேநீரை வாங்கிப்‌ பருகினாள்‌. பின்‌, பழைய வேகத்தோடு நூல்‌ பிணைக்கத்‌ 
தொடங்கினாள்‌. வேலையும்‌ முடிந்துவிட்டது. இரவும்‌ விடிந்துவிட்டது. அந்தத்‌ தறிக்கான 
மாணிக்கத்தைக்‌ கூப்பிட்டு சுப்பிரமணி, ம, பிடின்னு அடிக்கடிப்‌ போகாம இதச்‌ சீக்கிரமா 
முடிக்கணும்‌!" எனக்‌ கட்டளை வடிவத்தில்‌ கேட்டுக்‌ கொண்டான்‌. 


ஓச்சம்மா குழந்தையைத்‌ தூக்கிக்‌ கொண்டு சுப்பிரமணி அருகில்‌ வந்தாள்‌. சுப்பிரமணி 
இரட்டைச்‌ சம்பளத்துக்கான தொகையை அவளிடம்‌ தந்தான்‌. அவளது கண்கள்‌ 
திளைப்பிலும்‌ திகைப்பிலும்‌ ஒரு கணம்‌ ஒளிர்ந்தன. தனது எதிர்காலமேபோல்‌ அந்த 
ரூபாய்த்‌ தாள்களை வலது கையில்‌ இறுக்கிக்‌ கொண்டாள்‌. 


சுப்பிரமணி, கொண்டுவந்து விட்டுடறேன்‌... என்று காருக்கு நடக்க, அவள்‌ பின்னால்‌ 
நடந்தாள்‌. அவன்‌ ஒட்டுநர்‌ இருக்கையில்‌ அமர்ந்து, இருபது விநாடிகள்‌ கண்களை 
மூடிக்கொண்டான்‌. இந்த இரவுக்கும்‌ பகலுக்குமான இடைவெளியை இப்போது பிரித்து 
விடுவது போல இருந்தது இந்தச்செயல்‌. பின்‌ அடக்கமாகச்‌ சோம்பல்‌ முறித்துவிட்டுக்‌ 
காரைக்‌ கிளப்பினான்‌. ஆங்காங்கே மக்கடைகள்‌ விழித்து டேப்‌ சத்தம்‌ கேட்கவும்‌ பாட்டுப்‌ 
போடலாமே எனத்‌ தோன்றி டேப்பைப்‌ போட்டான்‌. 


செம்மாண்டம்பாளையத்தில்‌ அவளது வீடு வந்தாயிற்று. கார்ச்சத்தம்‌ கேட்டு மாயழகு 
வெளியே வந்தான்‌. ஒச்சம்மாளை இறக்கி விட்டுவிட்டு அப்படியே போக எண்ணியிருந்த 
சுப்பிரமணியை, "டீ சாப்பிட்டுதாண்ணே போகணும்‌!" என வற்புறுத்தி மாயழகு இறங்க 
வைத்துவிட்டான்‌. பிறகு தூக்குச்‌ செம்பை எடுத்துக்கொண்டு தேநீர்க்‌ கடைக்கு ஓடினான்‌. 


137 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 137 இ 03-01-2020 19:34:48 | | 


ண்‌ |] ட HO று 


ஓச்சம்மா எந்தப்‌ புள்ளியில்‌ துவங்கினாள்‌ எனத்‌ தெரியாதபடி வீட்டுக்‌ காரியங்களில்‌ 
முனைந்துவிட்டாள்‌. குழந்தை இதற்குள்‌ விழித்துவிட்டான்‌. பயல்‌ நேற்றுப்படுத்த கூரையின்‌ 
கீழ்தான்‌ இன்றைக்கும்‌ விழிக்கிறான்‌. மாயழகு தேநீருடன்‌ வந்து ஒச்சம்மாவுக்கும்‌ 
சுப்பிரமணிக்கும்‌ அவனே ஊற்றியும்‌ கொடுத்தான்‌. 


ஏதாவது பேசவேண்டும்‌ என்பதற்காகச்‌ சுப்பிரமணி "ரொம்ப கஷ்டந்தான்‌ நம்ம 
தொழிலு..." என்றான்‌. 

"அப்படித்தாண்ணே இருக்கும்‌ எல்லாமும்‌... உங்கள நம்பித்தான்‌ ஊருவிட்டு 
ஊரு வந்திருக்கோம்‌. உங்களுக்கு நாங்க ஒத்தாசை... . இப்படி ஏதும்‌ அவசரம்னா 
சொல்லுங்கண்ணே... எங்களால முடிஞ்சகச்‌ செய்யறம்‌... 


"சரி, வர்றேன்‌ மாயழகு" என்றவாறு காரில்‌ ஏறினான்‌. ஒச்சம்மா உள்ளிருந்து 
வந்து, "வாங்கண்ணே..." என்று விடையளித்துத்‌ தலையாட்டினாள்‌. சுப்பிரமணி 
எதிர்பாராவிதமாக "டாட்டா டாட்டா" என்று குழந்தையின்‌ குரல்‌ கேட்டது. பதிலுக்குத்‌ 
கலையசைசத்துவிட்டுக்‌ காரைக்‌ கிளப்பினான்‌. 


நூல்‌ வெளி 


கன்னிவாடி சீரங்கராயன்‌ சிவக்குமார்‌ திருப்பூர்‌ 
மாவட்டத்தைச்‌ சேர்ந்த கன்னிவாடியில்‌ 
பிறந்தவர்‌. சிறந்த சிறுகதை, புதின எழுத்தாளர்‌. 
ஓ நூற்றைம்பதுக்கும்‌ மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார்‌. 
சிறந்த சிறுகதைக்கான இலக்கியச்‌ சிந்தனை விருது 
பெற்றவர்‌. கன்னிவாடி, குணச்சித்திரங்கள்‌, உப்புக்கடலைக்‌ 


குடிக்கும்‌ பூனை முதலிய நூல்களை எழுதியுள்ளார்‌. அவர்‌ 
எழுதிய சிறுகதைகளில்‌ ஒன்று இங்குத்‌ தரப்பட்டுள்ளது. 


இ: ட கற்பவை கற்றபின்‌ 


1. தாலம்‌ உடன்‌ வரும்‌ - கதையை வகுப்பில்‌ நாடகமாக நடித்துக்காட்டுக. 


2. காலம்‌ உடன்‌ வரும்‌ கதையில்‌ இடம்பெற்றுள்ள ஆங்கிலச்‌ சொற்களுக்கு 
இணையான தமிழ்ச்‌ சொற்களை எழுதுக. 


காலம்‌ உடன்‌ வரும்‌' - கதையைச்‌ சுருக்கி எழுதுக. 


138 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 138 இ 03-01-2020 19:34:48 | | 


ு 


ப்‌ [ied 
BZDHYE 


தமிழ்‌, அமுதம்‌ ஆகிய இரு சொற்களையும்‌ சேர்த்துச்‌ சொல்லிப்‌ பாருங்கள்‌. தமிழமுதம்‌ 
என்று ஒலிக்கிறது அல்லவா? 

இவற்றுள்‌ முதலில்‌ உள்ள சொல்லை நிலைமொழி என்றும்‌ அதனுடன்‌ வந்து 
சேரும்‌ சொல்லை வருமொழி என்றும்‌ கூறுவர்‌. இவ்விரு சொற்களும்‌ சேரும்போது 
நிலைமொழியின்‌ இறுதி எழுத்தும்‌ வருமொழியின்‌ முதல்‌ எழுத்தும்‌ இணைகின்றன. 
இவ்வாறு நிலைமொழி ஈறும்‌, வருமொழி முதலும்‌ இணைவதைப்‌ புணர்ச்சி என்கிறோம்‌. 

நிலைமொழியின்‌ இறுதி எழுத்து உயிர்‌ எழுத்தாக இருந்தால்‌ அஃது உயிரீற்றுப்‌ புணர்ச்சி 
எனப்படும்‌. (௭.கா.) சிலை + அழகு - சிலையழகு (லை-ல்‌4ஐ) 

நிலைமொழியின்‌ இறுதி எழுத்து மெய்‌ எழுத்தாக இருந்தால்‌ அஃது மெய்யீற்றுப்‌ 
புணர்ச்சி எனப்படும்‌. (௭.கா.) மண்‌ 4+ அழகு - மண்ணழகு 

வருமொழியின்‌ முதல்‌ எழுத்து உயிர்‌ எழுத்தாக இருந்தால்‌ அஃது உயிர்முதல்‌ புணர்ச்சி 
எனப்படும்‌. (௭.கா.) பொன்‌ 4+ உண்டு - பொன்னுண்டு 

வருமொழியின்‌ முதல்‌ எழுத்து மெய்‌ எழுத்தாக இருந்தால்‌ அஃது மெய்முதல்‌ புணர்ச்சி 
எனப்படும்‌. (௭.கா.) பொன்‌ 4 சிலை - பொற்சிலை (சி = ச்‌; இ) 
இயல்பு புணர்ச்சியும்‌ விகாரப்‌ புணர்ச்சியும்‌ 

நிலைமொழியும்‌ வருமொழியும்‌ எவ்வித மாற்றமும்‌ இன்றி இணைவது இயல்பு 
புணர்ச்சி ஆகும்‌. (௭.கா.) தாய்‌ 4 மொழி - தாய்மொழி (இரு சொற்களிலும்‌ எம்மாற்றமும்‌ 
நிகழவில்லை.) 

உடல்‌ 4 ஓம்பல்‌ - உடலோம்பல்‌ (இங்கு ல்‌ + ஓ இணைந்து லோ என்னும்‌ உயிர்மெய்‌ 
எழுத்து ஆயிற்று. புதிய எழுத்து எதுவும்‌ தோன்றவோ வேறு எழுத்தாகத்‌ திரியவோ 
மறையவோ இல்லை.) 

இரண்டு சொற்கள்‌ இணையும்போது நிலைமொழியிலோ வருமொழியிலோ அல்லது 
இரண்டிலுமோ மாற்றங்கள்‌ நிகழுமாயின்‌, அது விகாரப்‌ புணர்ச்சி எனப்படும்‌. விகாரப்‌ 
புணர்ச்சி தோன்றல்‌, திரிதல்‌, கெடுகல்‌ என மூவகைப்படும்‌. 


நிலைமொழியும்‌ வருமொழியும்‌ இணையும்போது புதிதாக ஓர்‌ எழுத்துத்‌ தோன்றுவது 
தோன்றல்‌ விகாரம்‌ ஆகும்‌. (எ.தா.) தமிழ்‌ + தாய்‌ - தமிழ்த்தாய்‌ 


நிலைமொழியும்‌ வருமொழியும்‌ இணையும்போது ஓர்‌ எழுத்து வேறு எழுத்தாக 
மாறுவது திரிதல்‌ விகாரம்‌ ஆகும்‌. (௪,கா.) வில்‌ 4 கொடி - விற்கொடி 


நிலைமொழியும்‌ வருமொழியும்‌ இணையும்போது ஓர்‌ எழுத்து மறைவது கெடுதல்‌ 
விகாரம்‌ ஆகும்‌. (௭.கா.) மனம்‌ + மகிழ்ச்சி - மனமகிழ்ச்சி 


139 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 139 இ 03-01-2020 1913448 | | 


ணா * CEE | I 


இரண்டு சொற்கள்‌ இணையும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள்‌ நிகழ்வதும்‌ 
உண்டு. (௭.கா.) நாடகம்‌ * கலை - நாடகக்கலை 


இங்குக்‌ கெடுதல்‌ விகாரத்தின்படி நிலைமொழி ஈற்றில்‌ உள்ள மகர மெய்‌ மறைந்தது. 
தோன்றல்‌ விகாரத்தின்படி க்‌ என்னும்‌ மெய்யெழுத்து தோன்றியது. 


4 கற்பவை கற்றபின்‌ 
இட ற றற 


இயல்பு, தோன்றல்‌, திரிதல்‌, கெடுதல்‌ ஆகிய புணர்ச்சிகளுக்குரிய 
எடுத்துக்காட்டுகளைக்‌ கொண்டு பட்டியல்‌ ஒன்று உருவாக்குக. 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. விகாரப்‌ புணர்ச்சி _____ வகைப்படும்‌. 
௮) ஐந்து ஆ) நான்கு இ?) மூன்று ஈ) இரண்டு 
2. 'பாலாடை' - இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி _____ 
௮) இயல்பு ஆ) தோன்றல்‌ இ) திரிதல்‌ ஈ) கெடுதல்‌ 
ன்‌ பொருத்துக. ட 
1. மட்பாண்டம்‌ ல தோன்றல்‌ விகாரம்‌ 
2. மரவேர்‌ இயல்புப்‌ புணர்ச்சி 
3. மணிமுடி - கெடுதல்‌ விகாரம்‌ 
4. கடைத்தெரு = திரிதல்‌ விகாரம்‌ 
சிறுவினா 


1. இயல்பு புணர்ச்சியை எடுத்துக்காட்டுடன்‌ விளக்குக. 

2. மரக்கட்டில்‌ - இச்சொல்லைப்‌ பிரித்து எழுதிப்‌ புணர்ச்சியை விளக்குக. 
ஞீ 

ழ மொழியை ஆள்வோம்‌! 


கேட்க. 


நெசவுத்தொழில்‌ குறித்த நாட்டுப்புறப்‌ பாடல்களைக்‌ கேட்டு மகிழ்க. 
கீழ்க்காணும்‌ தலைப்புகளுள்‌ ஒன்று பற்றி இரண்டு நிமிடம்‌ பேசுக. 

1. உழவும்‌ நெசவும்‌. 

2. தொழில்கள்‌ பலவிதம்‌. 


14௦ 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 140 இ 03-01-2020 19:34:48 | | 


ணா * டான | I 


சொல்லக்‌ கேட்டு எழுதுக. 


பூமிக்குள்‌ புதைந்த தாவர இனங்களும்‌ விலங்கினங்களும்‌ அழுகி, மட்கிப்‌ பழுப்பு 
நிலக்கரியாக மாறுகின்றன. இது மின்‌ உலைகளிலும்‌ ஊது உலைகளிலும்‌ எரிபொருளாகப்‌ 
பயன்படுகின்றது. உலோக உருக்குத்‌ தொழிலிலும்‌ பயன்படுகின்றது. தமிழ்நாட்டில்‌ கடலூர்‌ 
மாவட்டம்‌ நெய்வேலியிலும்‌ புதுச்சேரியின்‌ சில பகுதிகளிலும்‌ பழுப்பு நிலக்கரி கிடைக்கிறது. 
இது தஞ்சை, பெரம்பலூர்‌, சிவகங்கை, நீலகிரி, திண்டுக்கல்‌, திருவள்ளூர்‌, கன்னியாகுமரி 
மாவட்டங்களிலும்‌ குறைந்த அளவு காணப்படுகிறது. நெய்வேலியில்‌ பழுப்பு நிலக்கரிச்‌ 
சுரங்கம்‌ உள்ளது. இங்குக்‌ கிடைக்கும்‌ நிலக்கரி அனல்மின்சாரம்‌ தயாரிக்க உதவுகின்றது. 


அறிந்து பயன்படுத்துவோம்‌. 
மரபுத்தொடர்கள்‌. 


நாம்‌ பேச்சிலும்‌ எழுத்திலும்‌ சில மரபுத்தொடர்களைப்‌ பயன்படுத்துகிறோம்‌. 
அத்தொடர்கள்‌ நம்முடைய கருத்துகளுக்கு வலுச்சேர்க்கின்றன. சில மரபுத்தொடர்களுக்கு 
நேரடிப்பொருள்‌ கொள்ளாமல்‌, அவற்றின்‌ உட்பொருளை அறிந்து பயன்படுத்த வேண்டும்‌. 


(எ.கா.) 1. திண்டுக்கல்‌, பூக்கள்‌ உற்பத்தியில்‌ கொடிகட்டிப்‌ பறக்கும்‌ நகரமாக 
விளங்குகிறது. 


கொடிகட்டிப்‌ பறத்தல்‌ - புகழ்பெற்று விளங்குதல்‌ 
ஓ 2. அவர்‌ ஓர்‌ அவசரக்குடுக்கை. ஓ 


அவசரக்குடுக்கை - எண்ணிச்‌ செயல்படாமை 


பின்வரும்‌ மரபுத்தொடர்களைப்‌ பொருளோடு பொருத்துக. 


ஆயிரங்காலத்துப்‌ பயிர்‌ - இயலாத செயல்‌. 

கல்லில்‌ நார்‌ உரித்தல்‌ - ஆராய்ந்து பாராமல்‌. 

கம்பி நீட்டுதல்‌ - இருப்பதுபோல்‌ தோன்றும்‌; ஆனால்‌ இருக்காது. 
கானல்நீர்‌ - நீண்டகாலமாக இருப்பது. 


கண்ணை மூடிக்கொண்டு - விரைந்து வெளியேறுதல்‌ 


பின்வரும்‌ மரபுத்தொடர்களைத்‌ தொடரில்‌ அமைத்து எழுதுக. 


1. வாழையடி வாழையாக = 


2. முதலைக்கண்ணீர்‌ _ 


3. எடுப்பார்‌ கைப்பிள்ளை - 


கட்டுரை எழுதுக. 
கைத்தொழில்‌ ஒன்றைக்‌ கற்றுக்கொள்‌. 


141 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 141 இ 03-01-2020 1913448 | | 


ண்‌ |] ட ௭ று 


Ae மொழியோடு விளையாடு 


ஊர்களையும்‌ அவற்றின்‌ சிறப்புகளையும்‌ அறிவோம்‌! 


இடமிருந்து வலம்‌ 
1. சிவகாசி 

5. திருபாச்சி 

7. திருநெல்வேலி 


12. கோவில்பட்டி 


வலமிருந்து இடம்‌ 
3. மதுரை 

4. பண்ருட்டி 

9. தஞ்சாவூர்‌ 


10. மணப்பாறை 


மேலிருந்து கீழ்‌ கீழிருந்து மேல்‌ 

1. காஞ்சிபுரம்‌ 6. தூத்துக்குடி 

2. சேலம்‌ 8. ஸ்ரீவில்லிப்புத்தூர்‌ 
4. பழனி 11. திண்டுக்கல்‌ 


ட்‌ நிற்க அதற்குத்‌ தக... 


என்‌ பொறுப்புகள்‌... 

1. கைத்தொழில்‌ ஒன்றைக்‌ கற்றுக்‌ தெளிவேன்‌. 

2. நெசவுத்‌ தொழிலின்‌ சிறப்பை அறிந்து போற்றுவேன்‌. 
கலைச்சொல்‌ அறிவோம்‌. 


நூல்‌ - Thread தையல்‌ - Stitch 

குறி - Loom ஆலை - Factory 

பால்பண்ணை - Dairy farm சாயம்‌ ஏற்றுதல்‌ - Dyeing 

தோல்‌ பதனிடுதல்‌ - Taig ஆயத்த ஆடை - Readymade Dress 
Ex 


Cc» இணையத்தில்‌ காண்க 
குடிசைத்‌ தொழில்களின்‌ பட்டியலை இணையத்தில்‌ தேடி எழுதுக. 


142 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 142 இ 


03-01-2020 1913448 | ள்‌ 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ இ 


சிற்றிலக்கியங்களில்‌ உள்ள இலக்கிய நயங்களை நுகர்தல்‌ 


தேசிய விழாக்களின்‌ சிறப்பினை உணர்ந்து கொண்டாடுதல்‌ 
நாட்டுக்கு உழைத்த நல்லோரின்‌ வாழ்க்கையை அறிந்து பின்பற்றுதல்‌ 
நாடகத்தைப்‌ படித்துக்‌ கதையைப்‌ புரிந்துகொள்ளும்‌ திறன்‌ பெறுதல்‌ 


வல்லினம்‌ மிகும்‌ இடங்கள்‌, மிகா இடங்கள்‌ அறிந்து பயன்படுத்துதல்‌ 


143 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 143 இ 


03-01-2020 1913449 | | 


கவிதைப்பேழை [1] 


படை வேழம்‌ ர்‌ 
ப்‌ ro = 


57910௦ 


தமிழர்கள்‌ அறத்தையும்‌ வீரத்தையும்‌ தமது 
உடைமைகளாகக்கொண்டவர்கள்‌. அவர்தம்‌ வீரமும்‌ 
போர்‌அறமும்‌ தனிச்சிறப்பு வாய்ந்தவை. பகைவரை 
நுழையும்முன்‌ அஞ்சச்செய்யும்‌ வீரமும்‌ அஞ்சியோடும்‌ பகைவரைத்‌ 
துன்புறுத்தாத அறமும்‌ தமிழரின்‌ மாண்பினை நமக்கு 
உணர்த்துவன. அதனைப்‌ போற்றிப்‌ பாடும்‌ சிற்றிலக்கியமான 
கலிங்கத்துப்பரணியின்‌ பாடல்கள்‌ சிலவற்றை அறிவோம்‌. 


கலிங்கப்‌ படையின்‌ நடுக்கம்‌ 
ஒருவர்‌ ஒருவரின்‌ ஓட முந்தினர்‌ 
உடலின்‌ நிழவினை வெருவி அஞ்சினர்‌ 
அருவர்‌ வருவர்‌ எனா இறைஞ்சினார்‌ 
அபயம்‌ அபயம்‌ எனநடுங்கியே* (3) 


எதுகொல்‌ இது மாயை ஒன்றுகொல்‌ 
எரிகொல்‌ மறலிகொள்‌ ஊழி யின்கடை 
அதுகொல்‌ என அலறா அஇரிந்தனர்‌ 
அலதி குலதியொடு ஏழ்க லிங்கரே (1) 


கலிங்கர்‌ தோற்றுச்‌ சிதைந்தோடல்‌ மழைகள்‌ அதிர்வன போல்‌ உடன்றன 
*வழிவர்‌ சிலர்கடல்‌ பாய்வர்‌ வெங்கரி வளவன்‌ விடுபடை வேழம்‌ என்றிருள்‌ 

மறைவர்‌ சிலர்வழி தேடி வன்பிலம்‌ முழைகள்‌ நுழைவர்கள்‌ போரில்‌ இன்றுநம்‌ 
இழிவர்‌ சிலர்சிலர்‌ தூறு மண்டுவர்‌ முதுகு செயும்உப காரம்‌ என்பரே (4) 

இருவர்‌ ஒருவழி போகல்‌ இன்றியே (2) - செயங்கொண்டார்‌ 


144 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 144 இ 03-01-2020 19:34:49 | | 


| EEE ட EE EH. 


சொல்லும்‌ பொருளும்‌ 


மறலி - காலன்‌ வழிவர்‌ - நழுவி ஓடுவர்‌ 
கரி - யானை பிலம்‌ - மலைக்குகை 
தூறு - புதர்‌ மண்டுதல்‌ - நெருங்குதல்‌ 
அருவர்‌ - தமிழர்‌ இறைஞ்சினர்‌ - வணங்கினர்‌ 
உடன்றன - சினந்து எழுந்தன முழை - மலைக்குகை 


பாடலின்‌ பொருள்‌ 


சோழர்‌ படையின்‌ தாக்குதலைக்‌ கண்ட கலிங்கர்‌, இஃது என்ன மாய வித்தையா என 
வியந்தனர்‌. தம்மை எரிக்கவந்த தீயோ என அஞ்சினர்‌. சோழர்படை தம்‌ உயிரைப்‌ பறிக்கும்‌ 
காலனோ என அஞ்சினர்‌; தமது இறுதிக்காலம்‌ நெருங்கிவிட்டதோ என எண்ணி, அலைந்து 
குலைந்து நடுங்கினர்‌. 


அப்படி நடுங்கிய கலிங்கப்‌ படையினர்‌ படைக்‌ கூட்டத்திலிருந்து விலகி ஓடினர்‌. சிலர்‌ 
கடலில்‌ தாவிக்‌ குதித்துத்‌ தப்பினர்‌. சிலர்‌ யானைகளின்‌ பின்னே மறைந்துகொண்டனர்‌. 
எத்திசையில்‌ செல்வது எனத்‌ தெரியாமல்‌, செல்வதற்கு அரிதான மலைக்‌ 
குகைகளினுள்ளும்‌ புதர்களுக்குள்ளும்‌ தப்பி ஓடினர்‌. 


கலிங்க வீரர்கள்‌ ஒருவரை ஒருவர்‌ முந்திக்‌ கொண்டு ஓடினர்‌. தம்‌ நிழலையும்‌ மற்றவர்‌ 
நிழலையும்‌ கண்டு தமிழர்கள்‌ துரத்தி வருவதாக எண்ணி அஞ்சினர்‌; தஞ்சம்‌ வேண்டி 
வணங்கினர்‌. 


சோழ மன்னனின்‌ படையிலுள்ள யானைகள்‌ சினமுற்று இடியைப்‌ போலப்‌ பிளிறின; 
அவ்வோசையைக்‌ கேட்டு அஞ்சிய வீரர்கள்‌ இருள்‌ நிறைந்த குகைக்குள்‌ சென்று 
மறைந்தனர்‌; ஏனையோர்‌ புறமுதுகுகாட்டி ஓடிப்‌ பிழைத்தனர்‌. 


நூல்‌ வெளி 
செயங்கொண்டார்‌ தீபங்குடி என்னும்‌ ஊரினைச்‌ சேர்ந்தவர்‌ என்பர்‌. இவர்‌ 
முதற்குலோத்துங்கச்‌ சோழனுடைய அவைக்களப்‌ புலவராகத்‌ திகழ்ந்தவர்‌. 
இவரைப்‌ பரணிக்கோர்‌ செயங்கொண்டார்‌ என்று பலபட்டடைச்‌ சொக்கநாதப்‌ 
புலவர்‌ புகழ்ந்துள்ளார்‌. 


கலிங்கத்துப்பரணி தொண்ணூற்றாறு வகைச்‌ சிற்றிலக்கியங்களுள்‌ ஒன்றான பரணி 
வகையைச்‌ சார்ந்த நூல்‌. தமிழில்‌ முதல்முதலில்‌ எழுந்த பரணி இந்நூலே ஆகும்‌. இது 
முதலாம்‌ குலோத்துங்க சோழன்‌, அவருடைய படைத்தலைவர்‌ கருணாகரத்‌ தொண்டைமான்‌ 
ஆகியோரின்‌ கலிங்கப்போர்‌ வெற்றியைப்‌ பேசுகிறது. இந்நூலைத்‌ தென்தமிழ்த்‌ 
தெய்வப்பரணி என்று ஒட்டக்கூத்தர்‌ புகழ்ந்துள்ளார்‌. கலிங்கத்துப்‌ பரணி கலித்தாழிசையால்‌ 
பாடப்பெற்றது; 599 தாழிசைகள்‌ கொண்டது. 


போர்முனையில்‌ ஆயிரம்‌ யானைகளைக்‌ கொன்று வெற்றிகொண்ட வீரரைப்‌ புகழ்ந்து பாடும்‌ 
இலக்கியம்‌ பரணி ஆகும்‌. 


145 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 145 இ 03-01-2020 19:34:49 | | 


ணா * CEE | ற 


கி கற்பவை கற்றபின்‌ 
இடு ற றற 


1. உங்களுக்குத்‌ தெரிந்த சிற்றிலக்கிய வகைகளின்‌ பெயர்களைத்‌ தொகுத்து எழுதுக. 


2. போர்க்கருவிகளின்‌ படங்களைத்‌ திரட்டிப்‌ படத்தொகுப்பு உருவாக்குக. 


1. சிங்கம்‌ யில்‌ வாழும்‌. 


௮) மாயை ஆ) ஊழி இ) முழை ஈ) அலை 


௮) வீரம்‌ ஆ) அச்சம்‌ இ) நாணம்‌ ஈ) மகிழ்ச்சி 


3. வெங்கரி என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 


௮) வெம்‌ - கரி அ) வெம்மை -கரி இ) வெண்‌ 4 கரி ஈ) வெங்‌ - கரி 
ட 4. 'என்றிருள்‌' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது _____ க 

௮) என்‌ * இருள்‌ ஆ) எட்டு 4 இருள்‌ 

இ) என்ற 4 இருள்‌ ஈ) என்று * இருள்‌ 

5. போல்‌ 4 உடன்றன என்பதனைச்‌ சேர்த்தெழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ _____ 
௮) போன்றன ஆ) போலன்றன 
இ) போலுடன்றன ஈ) போல்‌உடன்றன 
குறுவினா 


1. சோழ வீரர்களைக்‌ கண்டு கலிங்கர்‌ எவ்வாறு நடுங்கினர்‌? 

2. கலிங்க வீரர்கள்‌ எவ்வாறு அஞ்சி ஓடினர்‌? 

3. சோழனின்‌ யானைப்‌ படையைக்‌ கண்ட வீரர்களின்‌ செயல்கள்‌ யாவை? 
சிறுவினா 


சோழ வீரர்களைக்‌ கண்ட கலிங்கப்‌ படை வீரர்களின்‌ செயல்களாகக்‌ கலிங்கத்துப்பரணி 


கூறுவன யாவை? 
சிந்தனை வினா 
ஒரு நாட்டின்‌ பாதுகாப்பிற்குத்‌ தேவையானவை எவை எனக்‌ கருதுகிறீர்கள்‌? 


146 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 146 இ 03-01-2020 19:34:49 | | 


| கவிதைப்பேழை [1 
விடுதலைத்‌ திருநாள்‌ 


பூ 


ப்‌ ௯ 
FE2K6P 


பிறந்தநாள்‌, திருமணநாள்‌ போன்றன தொடர்புடைய 
குடும்பத்தினருக்கு மட்டுமே மகிழ்ச்சி அளிக்கும்‌ நாள்களாகும்‌. 
சமயத்‌ தொடர்பான விழாக்கள்‌ குறிப்பிட்ட சமயத்தினருக்கு 


நுழையும்முன்‌ 


மட்டுமே மகிழ்ச்சி அளிக்கும்‌. இந்தியர்‌ அனைவருக்கும்‌ மகிழ்ச்சி 


அளிக்கும்‌ இன்றியமையா நாள்‌ ஒன்றின்‌ சிறப்பை அறிவோம்‌. 


முன்னூறு வருடமாய்‌ 
முற்றுகை யிட்ட 
அந்நிய இருட்டின்‌ 
அரக்கக்‌ கூத்து 
முடிந்தது என்று 
முழங்கி நின்றது 

எந்த நாளோ 

அந்த நாள்‌ இது. 


செத்த பிணமாய்ச்‌ 
சீவணில்‌ லாமல்‌ 
மொத்தமாய்த்‌ தேசத்தை 
முற்றுகையிட்ட 

மூட மூட 

நிர்மூட உறக்கத்தை 
ஓட ஓட 

விரட்டி யடித்து 
விழிக்க வைத்தது - 
வையம்‌ 

வியக்க வைத்தது - 
எந்த நாளோ 

அந்த நாள்‌ இது. 


பரிதவித்‌ திருந்த 
பாரத அன்னை 
காளியாய்ச்‌ சீறிக்‌ 
கைவிலங்்‌ கொடித்து 
பகையைத்‌ துடைத்து 
சத்திய நெஞ்சின்‌ 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 147 


சபதம்‌ முடித்து 
கூந்தல்‌ முடித்துக்‌ 


குங்குமப்‌ பொட்டு வைத்து 


ஆனந்த தரிசனம்‌ 
அளித்து நின்றது 
எந்த நூளோ 
அந்த நாள்‌இது. 


சதி வழக்கினிலே 
சம்பந்தப்‌ பட்டுத்‌ 
தூக்குக்‌ கயிற்றில்‌ 
தொங்கப்‌ போகும்‌ 
கடைசிக்‌ கணத்திலும்‌ 
கண்முன்‌ நிறுத்திப்‌ 
பகத்சிங்‌ பார்த்துப்‌ 
பரவசப்‌ பட்ட 

அற்புக விடியலை 
அழைத்து வந்தது 
எந்த நூளோ 

அந்த நாள்‌ இது. 


முற்றிப்‌ படர்ந்த 
முட்காட்டை எரித்து 
விளைந்த மூங்கிலை 
வீரமாய்த்‌ துளைத்து 
மூச்சுக்‌ காற்றை 
மோகித்து நுழைத்து 
புரட்சிப்‌ 

புல்லாங்‌ குழலில்‌ 


147 


ஓ 


ச 
: | 
i 

ட. 


பூபாளம்‌ இசைத்தது 
எந்த நாளோ 
அந்த நாள்‌ இது. 


இதந்தரும்‌ இந்தச்‌ 

சுதந்திர நாளைச்‌ 

சொந்தம்‌ கொண்டாடத்‌ 

தந்த பூமியைத்‌ 

தமிழால்‌ வணங்குவோம்‌. 
- மீரா 


03-01-2020 19:34:49 | ள்‌ 


ணா * CE | I 


சொல்லும்‌ பொருளும்‌ 


சீவன்‌ -_ உயிர்‌ வையம்‌ - உலகம்‌ 
சத்தியம்‌ - உண்மை சபதம்‌ - சூளுரை 
ஆனந்த தரிசனம்‌ - மகிழ்வான காட்சி மோகித்து - விரும்பி 


பாடலின்‌ பொருள்‌ 

முந்நூறு ஆண்டுகள்‌ நம்மை அடிமைப்படுத்தி ஆண்ட அரக்கராகிய அந்நியரின்‌ 
இருண்ட ஆட்சி முடிந்தது என்பதைக்‌ கூறும்‌ நாள்‌ இன்று. உயிரற்ற பிணங்களைப்‌ போலக்‌ 
கிடந்த நாட்டு மக்கள்‌ அனைவரையும்‌ பற்றியிருந்த அறியாமை என்னும்‌ உறக்கத்தை ஓட 
ஓட விரட்டிய நாள்‌ இன்று. 


அடிமையாய்த்‌ தவித்துக்‌ கொண்டிருந்த இந்தியத்தாய்‌ சினந்து எழுந்து தன்‌ 
கைவிலங்கை உடைத்துப்‌ பகைவரை அழித்து, அவிழ்ந்த கூந்தலை முடித்து நெற்றியில்‌ 
திலகமிட்டு, இந்தியருக்கு மகிழ்வான காட்சியை அளித்த நாள்‌ இன்று. 


சதி வழக்கில்‌ தூக்குத்‌ தண்டனை விதிக்கப்பட்ட பகத்சிங்‌, தூக்கிலிடப்படும்‌ கடைசி 
நேரத்திலும்‌ தன்‌ மனக்கண்ணில்‌ கனவுகண்ட இந்தியாவின்‌ விடியல்‌ தோன்றிய நாள்‌ இன்று. 
பகைமை என்னும்‌ முள்காட்டினை அழித்து, அங்கு விளைந்த மூங்கிலைப்‌ புரட்சி என்னும்‌ 
புல்லாங்குழல்‌ ஆக்கி மூச்சுக்காற்றால்‌ பூபாள இசை பாடும்‌ இனிய நாள்‌ இன்று. 


இன்பம்‌ தரும்‌ இந்த விடுதலைக்‌ திருநாளைக்‌ கொண்டாட வாய்ப்பளித்த நம்‌ 
தாய்நாட்டை தமிழால்‌ வணங்குவோம்‌. 


நூல்‌ வெளி 
மீ. இராசேந்திரன்‌ என்னும்‌ இயற்பெயரை உடைய மீரா 
கல்லூரிப்‌ பேராசிரியராகப்‌ பணியாற்றியவர்‌. அன்னம்‌ 
விடூ தூது என்னும்‌ இதழை நடத்தியவர்‌. ஊசிகள்‌, 
குக்கூ, மூன்றும்‌ ஆறும்‌, வா இந்தப்‌ பக்கம்‌ உள்ளிட்ட பல நூல்களை 
எழுதியுள்ளார்‌. 


இவர்‌ எழுதிய கோடையும்‌ வசந்தமும்‌ என்னும்‌ நூலிலிருந்து ஒரு 
கவிதை இங்குத்‌ தரப்பட்டுள்ளது. 


ட்‌ e ° ஓ 
இடு கற்பவை கற்றபின்‌ 


நீங்கள்‌ விரும்பும்‌ விழா ஒன்றனைப்‌ பற்றி ஒரு பத்தி அளவில்‌ எழுதுக. 


148 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 148 இ 03-01-2020 1913449 | | 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. வானில்‌ முழுநிலவு அழகாகத்‌ ___________ அளித்தது. 

௮) தயவு ஆ) தரிசனம்‌ இ) துணிவு ஈ) தயக்கம்‌ 
2. இந்த. ஆற முழுவதும்‌ போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு. 

அ) வையம்‌ ஆ) வானம்‌ இ) ஆழி ஈ) கானகம்‌ 


3. 'சீவனில்லாமல்‌' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது _____ 
அ) சீவ + நில்லாமல்‌ ஆ) சீவன்‌ - நில்லாமல்‌ 
இ) சீவன்‌ 4 இல்லாமல்‌ ஈ) சீவ * இல்லாமல்‌ 

4. விலங்கொடித்து என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 


௮) விலம்‌ 4 கொடித்து ஆ) விலம்‌ - ஒடித்து 
இ) விலன்‌ 4 ஒடித்து ஈ) விலங்கு 4+ ஒடித்து 
ட 5. காட்டை - எரித்து என்பதனைச்‌ சேர்த்தெழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ _____ ்‌ ஓ 
௮) காட்டைஎரித்து ஆ) காட்டையெரித்து 
இ) காடுஎரித்து ஈ) காடுயெரித்து 
6. இதம்‌ 4 தரும்‌ என்பதனைச்‌ சேர்த்தெழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ _____ 
௮) இதந்தரும்‌ ஆ) இதம்தரும்‌ இ) இதத்தரும்‌ ஈ) இதைத்தரும்‌ 
குறுவினா 


1. பகத்சிங்‌ கண்ட கனவு யாது? 

2. இருண்ட ஆட்சி என எதனை மீரா குறிப்பிடுகிறார்‌? 
சிறுவினா 

இந்தியத்தாய்‌ எவ்வாறு காட்சியளிக்கிறாள்‌? 
சிந்தனை வினா 


நாட்டுப்பற்றை வளர்க்கும்‌ வகையில்‌ விடுகலை நாளை எவ்வாறு கொண்டாடலாம்‌? 


149 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 149 இ 03-01-2020 19:34:49 | | 


உரைநடை உலகம்‌ [1] 


பாரத ரத்னா 
எம்‌.ஜி. இராமச்சந்திரன்‌ 


தான்‌ எடுத்துக்கொண்ட செயலில்‌ வெற்றியாளராக விளங்கிட 
வேண்டும்‌ என்கிற எண்ணம்‌ எல்லோருக்கும்‌ உண்டு. 
எண்ணியதை எண்ணியவாறே செய்து முடிக்கும்‌ வல்லமை 


நுழையும்முன்‌ சிலருக்கே வாய்க்கும்‌. அத்தகையோர்‌ மக்கள்‌ மனத்தில்‌ 
தலைவர்களாக நின்று வாழ்கிறார்கள்‌. அத்தகைய தலைவரைப்‌ 
பற்றி அறிந்து கொள்வோம்‌. 


கும்பகோணத்தில்‌ உள்ள ஆனையடிப்‌ பள்ளி. நண்பகல்‌ உணவு இடைவேளையின்போது 
மாணவர்கள்‌ ஆங்காங்கே அமர்ந்து தாம்‌ கொண்டுவந்த உணவை உண்கின்றனர்‌. 
உடன்பிறந்தோராகிய இரண்டு சிறுவர்கள்‌ பசியுடன்‌ ஓர்‌ ஓரமாக அமர்ந்திருக்கின்றனர்‌. 


"பசிக்குது அண்ணா என்கிறான்‌ தம்டி. 


"கொஞ்சம்‌ பொறுத்துக்கோ தம்பி. மாலை வீட்டுக்குப்‌ போனதும்‌ சாப்பிடலாம்‌" 
என்கிறான்‌ அண்ணன்‌. 


"அம்மா ஏன்‌ நமக்குச்‌ சாப்பாடு கொடுத்தனுப்புறதில்ல?" 


"வீட்டுவேலை செஞ்சு அம்மா கொண்டுவருகிற பணம்‌ நமக்கு ஒருவேளை 
சாப்பாட்டுக்குத்தான்‌ போதுமானதா இருக்கு. அம்மா என்ன செய்வாங்க பாவம்‌. 
வீட்டுவேலைக்குப்‌ போயிருக்கிற அம்மா, மாலையில்‌ எப்படியும்‌ அரிசியோடு வருவாங்க. 
நமக்கு ஏதாவது உணவு சமைச்சுத்‌ தருவாங்க" என்று தம்பியை அணைத்துக்கொண்டு 
ஆறுதல்‌ கூறுகிறான்‌ அண்ணன்‌. 


இருவரும்‌ பசியுடன்‌ பாடம்‌ படிக்கின்றனர்‌. 
காலம்‌ வேகமாகச்‌ சுழல்கிறது. 


அந்தச்‌ சிறுவர்களில்‌ தம்பி இப்போது தமிழ்நாட்டின்‌ முதலமைச்சர்‌. பசியால்‌ 
வாடிய தமது இளமைக்கால நினைவுகள்‌ இப்போதும்‌ மறையாமல்‌ அவரது உள்ளத்தில்‌ 
சுற்றிக்கொண்டே இருக்கின்றன. தமிழ்நாட்டுக்‌ குழந்தைகள்‌ பசியறியாமல்‌ படிக்கவேண்டும்‌ 
என்று விரும்புகிறார்‌ அவர்‌. எனவே, "காமராசர்‌ காலத்தில்‌ தொடங்கப்பட்ட மதிய 
உணவுத்திட்டத்தை விரிவுபடுத்தப்போகிறேன்‌. இனிமேல்‌ பள்ளிக்‌ குழந்தைகளுக்குக்‌ 
காய்கறிகள்‌, பருப்பு முதலியவற்றுடன்கூடிய உணவு வழங்கப்படும்‌. இந்தத்‌ திட்டம்‌ இனி 
சத்துணவுத்‌ திட்டம்‌ என அழைக்கப்படும்‌" என்று அறிவிக்கிறார்‌. 


15௦ 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 150 இ 03-01-2020 19:34:49 | | 


_| | | | | ஓ 


இளமைக்காலத்தில்‌ பசியின்‌ கொடுமையால்‌ 
வாடியதை மறவாமல்‌, தாம்‌ ஆட்சிக்கு வந்ததும்‌ 
பள்ளிக்குழந்தைகளின்‌ பசியைத்‌ தீர்க்கத்‌ திட்டம்‌ 
தீட்டியஅந்த உயர்ந்த மனிதர்தாம்‌ புரட்சித்தலைவர்‌ 
எம்‌.ஜி.ஆர்‌. என்று அனைவராலும்‌ அழைக்கப்படும்‌ 
எம்‌.ஜி.இராமச்சந்திரன்‌. 
புரட்சி நடிகர்‌ 


எம்‌.ஜி.ஆர்‌. வறுமையின்‌ கொடுமையை நன்கு 
உணர்ந்தவர்‌. வறுமை காரணமாகவே அவரும்‌ 
அவருடைய அண்ணனும்‌ பள்ளிப்படிப்பைத்‌ 
தொடரமுடியாமல்‌ நாடகக்குழுவில்‌ சேர்ந்தனர்‌. 
நாடகங்களில்‌ சிறுசிறு வேடங்களில்‌ நடிக்கத்‌ 
தொடங்கினர்‌. எம்‌.ஜி.ஆர்‌. தமது நடிப்பாற்றலால்‌ 
நாடகக்குழுவின்‌ முதன்மை நடிகராக உயர்ந்தார்‌. 


அதன்பின்னர்‌ எம்‌.ஜி.ஆர்‌. திரைப்படத்துறையில்‌ 
நுழைந்தார்‌. நாடகத்துறையைப்‌ போலவே, 


திரைத்துறையிலும்‌ முதலில்‌ சிறுசிறு 
வேடங்களில்‌ நடிக்கத்‌ தொடங்கி 
விரைவிலேயே கதாநாயகனாக 
ஓ கேரளாவைச்‌ சேர்ந்தவர்களாகிய உயர்ந்தார்‌. எம்‌.ஜி.ஆர்‌. தாம்‌ ஏற்று நடித்த ஓ 
எம்‌.ஜி.ஆரின்‌ பெற்றோர்‌ குடும்பத்துடன்‌ கதைமாந்தர்கள்‌ மூலம்‌ ஏழை, எளியோர்‌, 
இலங்கைக்குக்‌ குடிபெயர்ந்தனர்‌. உழவர்கள்‌, தொழிலாளர்கள்‌ ஆகியோரின்‌ 


இலங்கையில்‌ உள்ள கண்டியில்‌ 
கி.பி. (பொ. ஆ.) 1917 சனவரித்‌ திங்கள்‌ 
பதினேழாம்‌ நாள்‌ கோபாலன்‌ - 
சத்தியயாமா இணையருக்கு ஐந்தாம்‌ 
மகனாக எம்‌.ஜி.ஆர்‌. பிறந்தார்‌. இவர்‌ 
குழந்தையாக இருக்கும்போதே தந்தையை 
இழந்தார்‌. இதனால்‌ எம்‌.ஜி.ஆரின்‌ தாயார்‌ 
குழந்தைகளுடன்‌ தமிழ்நாட்டுக்கு வந்து, 
கும்பகோணத்தில்‌ குடியேறினார்‌. 


முன்னேற்றத்துக்கு உரிய கருத்துகளை 
எடுத்துரைத்தார்‌. எனவே, மக்கள்‌ அவரைப்‌ 
புரட்சி நடிகர்‌, மக்கள்‌ திலகம்‌ என்றெல்லாம்‌ 
போற்றினர்‌. மேலும்‌ இந்திய அரசு 
மிகச்‌ சிறந்த நடிகருக்கு வழங்கும்‌ பாரத்‌ 
பட்டத்தை அவருக்கு வழங்கிச்‌ சிறப்பித்தது. 
திரைத்துறையில்‌ நடிகர்‌, தயாரிப்பாளர்‌, 
இயக்குநர்‌ எனப்‌ பன்முகத்‌ திறமை கொண்டு 
விளங்கினார்‌. 


எம்‌.ஜி.ஆர்‌. திரைப்படங்களில்‌ தாம்‌ பாடி 


நடித்த பாடல்கள்‌ மூலம்‌ உயர்ந்த கருத்துகளை மக்களிடம்‌ விதைத்தார்‌. 


மாரும்‌ சபைதனில்‌ நீநடந்தால்‌ 


உனக்கு மாலைகள்‌ விழவேண்டும்‌ - ஒரு 


மாற்றுக குறையாத மன்னவன்‌ இவன்‌ என்று 


போற்றிட புகழ வேண்டும்‌ 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 151 


151 


இ 03-01-2020 193450 | | 


ணை | | | | | | ஓ 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 152 இ 


போன்ற பாடல்கள்‌ மூலம்‌ மனிதன்‌ எத்தகைய நோக்கத்துடன்‌ வாழவேண்டும்‌ என்பதை 
எடுத்துரைத்தார்‌. 


வாழ்வில்‌ உயர்நிலையை அடைந்த பின்னரும்‌ எளிமையாக வாழவேண்டும்‌ என்பதை, 
பதவி வரும்போது பணிவு வ] வேண்டும்‌! 
அுணீிவு வார வேண்டும்‌ தோழா! 


என்னும்‌ பாடல்‌ வரிகள்‌ மூலம்‌ எடுத்துரைத்தார்‌. மேலும்‌ அப்பாடல்‌ வரிகளுக்குத்‌ தாமே 
இலக்கணமாகவும்‌ திகழ்ந்தார்‌. 
பொன்மனச்‌ செம்மல்‌ 

எம்‌.ஜி.ஆர்‌. தாம்‌ ஈட்டிய செல்வத்தை மற்றவர்களுக்குக்‌ கொடுத்து மகிழ்ந்தவர்‌. புயல்‌, 
வெள்ளம்‌ போன்ற இயற்கைச்‌ சீற்றங்கள்‌ நிகழ்ந்த போதெல்லாம்‌, பாதிக்கப்பட்டவர்களுக்கு 
உணவு, உடை வழங்கி அவர்களின்‌ துயர்‌ துடைக்க இவரின்‌ கொடைக்கரங்கள்‌ நீண்டன. 


எம்‌.ஜி.ஆர்‌. ஒருமுறை வெளியூரிலிருந்து 
மகிழ்வுந்தில்‌ சென்னைக்கு 
வந்துகொண்டிருந்தார்‌. வழியில்‌ மூதாட்டி 
ஒருவரும்‌ பத்து வயதுச்‌ சிறுமி ஒருத்தியும்‌ 
தலையில்‌ புல்கட்டுகளைச்‌ சுமந்தவாறு 
கால்களில்‌ காலணிகள்‌ இல்லாமல்‌ 
சென்றுகொண்டிருந்தனர்‌. சாலையின்‌ சூடு 
பொறுக்கமுடியாமல்‌ அவர்கள்‌ சாலையோர 
மரநிழலில்‌ நிற்பதும்‌ ஓடுவதுமாக 
இருந்ததைக்‌ கண்ட எம்‌.ஜி.ஆர்‌. உடனே தமது 
மகிழ்வுந்தை நிறுத்தச்செய்தார்‌. உடன்வந்த 
தமது துணைவியாரது காலணியையும்‌ 


உறவினரான பெண்ணின்‌ காலணியையும்‌ 
ன தெரிந்து 


அவர்களிடம்‌ கொடுக்கச்செய்தார்‌. மேலும்‌ 
அவர்களுக்குப்‌ பணமும்‌ கொடுத்துவிட்டுப்‌ 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ பயணத்தைக்‌ தொடர்ந்தார்‌. 
எம்‌.ஜி.ஆரின்‌ பணிகளைப்‌ பாராட்டி 
டாக்டர்பட்டம்‌ வழங்கியது. தமிழக அரசு 
அவர்‌ நினைவைப்‌ போற்றும்‌ வகையில்‌ 
எம்‌.ஜி.ஆர்‌. மருத்துவப்‌ பல்கலைக்‌ 
கழகத்தை நிறுவியுள்ளது; சென்னைக்‌ 
கடற்கரையில்‌ இவருக்கு எழிலார்ந்த 
நினைவிடம்‌ ஒன்றையும்‌ அமைத்துள்ளது. 
அவரது இறப்புக்குப்பின்‌ இந்திய அரசு, மிக 
உயரிய பாரத ரத்னா (இந்திய மாமணி) எம்‌.ஜி.ஆர்‌. ஒருமுறை படப்பிடிப்பிற்காகக்‌ 
விருதினை 1988ஆம்‌ ஆண்டு வழங்கிப்‌ காஷ்மீருக்குச்‌ சென்றிருந்தார்‌. அங்கிருந்த 
பெருமைப்படுத்தியது. இந்தியப்‌ படைவீரர்‌ நலச்சங்கத்தினர்‌ தமது 


ஏழை எளியவர்கள்‌ காலில்‌ 
காலணிகூட இல்லாமல்‌ நடந்துசெல்லும்‌ 
இந்நிகழ்ச்சி அவரது மனத்தில்‌ ஆழமாகப்‌ 
பதிந்திருக்கவேண்டும்‌. அதனால்தான்‌ 
பின்னர்ப்‌ பள்ளிக்‌ குழந்தைகளுக்குக்‌ 
காலணிகள்‌ வழங்கும்‌ திட்டத்தை 
நடைமுறைப்படுத்தினார்‌. 


152 


03-01-2020 192450 | | 


சங்க விழாவிற்கு எம்‌.ஜி.ஆர்‌. வருகைதர வேண்டும்‌ எனக்‌ கேட்டுக்கொண்டனர்‌. அதற்கு 
ஒப்புக்கொண்ட அவர்‌ அச்சங்கத்திற்கு நன்கொடை வழங்க விரும்பினார்‌. ஆனால்‌, 
அப்பொழுது அவரிடம்‌ பணம்‌ இல்லை. எனவே, அங்குத்‌ தங்கியிருந்த தமிழ்நாட்டுத்‌ 
தொழிலதிபர்‌ ஒருவரிடம்‌ பெருந்தொகையைக்‌ கடனாகப்‌ பெற்று அதனை நன்கொடையாக 
வழங்கினார்‌. சென்னை திரும்பியதும்‌ முதல்வேலையாக அத்தொகையைத்‌ 
திருப்பிக்கொடுத்தார்‌. 


இவ்வாறு பிறர்‌ வியக்கத்தக்க வகையில்‌ தம்‌ செல்வத்தை வாரி வழங்கியமையால்தான்‌ 
அவரைப்‌ பொன்மனச்‌ செம்மல்‌ என்று மக்கள்‌ அன்புடன்‌ அழைக்கின்றனர்‌. 
சமூக நலத்திட்டங்கள்‌ 


எம்‌.ஜி.ஆர்‌. தமிழக முதலமைச்சராக இருந்தபோது ஏழை எளிய மக்களின்‌ 
வாழ்க்கைத்தரம்‌ உயர அரும்பாடுபட்டார்‌. உழவர்களின்‌ கடன்‌ தள்ளுபடி, ஏழைகளுக்கான 
வீட்டு வசதித்திட்டம்‌, ஆதரவற்ற மகளிருக்குத்‌ திருமண உதவித்திட்டம்‌, தாய்சேய்‌ நல 
இல்லங்கள்‌, பற்பொடி வழங்கும்‌ திட்டம்‌, நலிவடைந்த பிரிவைச்‌ சேர்ந்த மாணவர்களுக்குப்‌ 
பாடநூல்‌ வழங்கும்‌ திட்டம்‌, முதியோருக்கு உதவித்தொகை வழங்கும்‌ திட்டம்‌, 
வேலைவாய்ப்பு அற்றவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும்‌ திட்டம்‌ போன்ற பல்வேறு 
திட்டங்களைச்‌ செயல்படுத்திப்‌ புகழ்‌ பெற்றார்‌. 
தமிழ்‌ வளர்ச்சிப்‌ பணிகள்‌ 

எம்‌.ஜி.ஆர்‌. தமிழ்‌ வளர்ச்சிக்காகப்‌ பல்வேறு பணிகளை ஆற்றினார்‌. தந்‌ைத பெரியார்‌ 
உருவாக்கிய எழுத்துச்‌ சீர்திருத்தங்களுள்‌ 
சிலவற்றை ராரா. தமிழ்‌ 
எழுத்துமுறையை எளிமைப்படுத்தினார்‌. 
மதுரை மாநகரில்‌ ஐந்தாம்‌ உலகத்‌ தமிழ்‌ எம்‌.ஜி.ஆர்‌. நூற்றாண்டு விழாவை 
மாநாட்டைச்‌ சிறப்பாக நடத்தினார்‌. தஞ்சையில்‌ ஒட்டி (2017 - 2018) தமிழக அரசால்‌ 
ஆயிரம்‌ ஏக்கர்‌ பரப்பளவில்‌ தமிழ்ப்‌ சென்னையிலும்‌ மதுரையிலும்‌ பேருந்து 
பல்கலைக்கழகத்தைத்‌ தோற்றுவித்தார்‌. நிலையங்களுக்கு எம்‌.ஜி.ஆர்‌. பெயர்‌ 
இத்தகைய தமது செயல்பாடுகள்மூலம்‌ த்‌ 
அனைவரையும்‌ கவர்ந்த எம்‌.ஜி.ஆர்‌. புரட்சி இந்திய அரசு, சென்னை சென்ட்ரல்‌ ரயில்‌ 
நடிகராகப்‌ பெயர்பெற்று, பொன்மனச்‌ நிலையத்திற்குப்‌ புரட்சித்‌ தலைவர்‌ டாக்டர்‌. 
செம்மலாக வளர்ந்து,மக்கள்‌ திலகமாக எம்‌.ஜி. இராமச்சந்திரன்‌ மத்திய ரயில்‌ 
உயர்ந்து புரட்சித்தலைவராக மக்கள்‌ நிலையம்‌ எனப்‌ பெயர்‌ மாற்றம்‌ செய்து, 
மனத்தில்‌ நீங்கா இடம்பெற்று நிலைத்து அவரைப்‌ பெருமைப்படுத்தியுள்ளது. 
வாழ்கிறார்‌. 


சிலவு ஓ ஓ ஓ 
ட கற்பவை கற்றபின்‌ 


1. தமிழக முதலமைச்சர்களின்‌ பெயர்களைப்‌ பட்டியலிடுக. 


2. எம்‌.ஜி.ஆர்‌. நடித்த திரைப்படங்களில்‌ உள்ள சமூகநலன்‌ சார்ந்த பாடல்களைத்‌ 
தொகுத்து எழுதுக. 


153 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 153 இ 03-01-2020 193450 | | 


ச > 
14 


1. எம்‌.ஜி.ஆர்‌ _____ என்னும்‌ ஊரில்‌ கல்வி பயின்றார்‌. 
௮) கண்டி ஆ) கும்பகோணம்‌ இ) சென்னை ஈ) மதுரை 
2. எம்‌.ஜி.ஆர்‌. படிப்பைத்‌ தொடர முடியாமைக்குக்‌ காரணம்‌ _____ 
௮) நடிப்பு ஆர்வம்‌ ஆ) பள்ளி இல்லாமை 
இ) குடும்ப வறுமை ஈ)படிப்பில்‌ ஆர்வமில்லாமை 


3. இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான _____ எனும்‌ பட்டத்தை எம்‌.ஜி.ஆருக்கு 
வழங்கியது. 


௮) புரட்சித்‌ தலைவர்‌ ஆ) பாரத்‌ இ) பாரத மாமணி ஈ) புரட்சி நடிகர்‌ 
4. ஐந்தாம்‌ உலகத்‌ தமிழ்மாநாடு நடைபெற்ற இடம்‌ _____ 

௮) திருச்சி ஆ) சென்னை இ) மதுரை ஈ) கோவை 
5. எம்‌.ஜி.ஆருக்கு அழியாத புகழைத்‌ தேடித்‌ தந்த திட்டம்‌ _____ 


௮) மதிய உணவுத்திட்டம்‌ அ) வீட்டு வசதித்‌ திட்டம்‌ 
இ) மகளிர்‌ நலன்‌ திட்டம்‌ ஈ) இலவசக்‌ காலணிக்‌ திட்டம்‌ 


குறுவினா 
1. எம்‌.ஜி.ஆர்‌. நாடகத்துறையில்‌ ஈடுபடக்‌ காரணம்‌ என்ன? 


2. திரைத்துறையில்‌ எம்‌.ஜி.ஆரின்‌ பன்முகத்‌ திறமைகள்‌ யாவை? 
3. எம்‌.ஜி.ஆரின்‌ சமூக நலத்திட்டங்களுள்‌ நான்கனை எழுதுக. 
சிறுவினா 
1. பள்ளிக்‌ குழந்தைகளுக்குக்‌ காலணி வழங்கும்‌ திட்டத்துக்கு அடிப்படையாக அமைந்த 
நிகழ்வை எழுதுக. 
2. தமிழ்மொழியின்‌ வளர்ச்சிக்காக எம்‌.ஜி.ஆர்‌. ஆற்றிய பணிகள்‌ யாவை? 
நெடுவினா 
எம்‌.ஜி.ஆரின்‌ பண்புநலன்களை விளக்கி எழுதுக.. 
சிந்தனை வினா 


சிறந்த அரசியல்‌ தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்புகளாக நீங்கள்‌ கருதுவன 
யாவை? 


154 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 154 இ 03-01-2020 192450 | | 


சாட்ட 


கல்வி அறிவில்‌ சிறந்த அறவோரையும்‌ நல்லொழுக்கம்‌ 
மிக்க மக்களையும்‌ கொண்டது நம்‌ தமிழ்நாடு. இவர்களைப்‌ 
போற்றிப்‌ பாதுகாக்க வேண்டியது மன்னர்களின்‌ கடமையாகக்‌ 
நுழையும்முன்‌ கருதப்பட்டது. அறிவிற்‌ சிறந்த புலவர்கள்‌ மன்னர்களுக்குத்‌ 
தேவையான அறிவுரைகளை வழங்கி நாட்டைப்‌ பாதுகாக்க 
உதவினர்‌. அவ்வாறு இரண்டு நாடுகளுக்கு இடையே நடைபெற 
இருந்த போரை ஒளவையார்‌ தடுத்த நிகழ்வை நாடகமாகப்‌ படித்துச்‌ சுவைப்போம்‌. 


காட்சி - 1 
இடம்‌ : அதியமான்‌ அரண்மனை 
நாடக மாந்தர்கள்‌ : அதியமான்‌, 
ஒளவையார்‌, அமைச்சர்‌. 


ஓ ஒளவையார்‌: நாட்டுமக்கள்‌ நலனையே 
நாளெல்லாம்‌ நினைத்து நல்லாட்சி 
செய்யும்‌ அதியமான்‌ நெடுமான்‌ 
அஞ்சியே வணக்கம்‌. 


அதியமான்‌: அருந்தமிழ்க்‌ 
கவிதைகளால்‌ அனைவரையும்‌ கவர்ந்த 
ஒளவையே வாருங்கள்‌! வாருங்கள்‌! 
வணக்கம்‌. 

ஒளவையார்‌: ஊர்‌ ஊராகச்‌ சென்று 
மக்களையும்‌ மன்னர்களையும்‌ 
கவிதையால்‌ மகிழ்வித்து வந்த 
என்னை, உன்‌ அன்பினால்‌ 
கட்டிப்போட்டுவிட்டாய்‌. நானும்‌ 
நீண்டகாலமாக உன்‌ அரண்மனையிலேயே தங்கிவிட்டேன்‌. 


அதியமான்‌: நீங்கள்‌ என்‌ அரண்மனையில்‌ தங்கியிருப்பது எனக்குக்‌ கிடைத்த பெரும்பேறு. 


ஒளவையார்‌: அதெல்லாம்‌ இருக்கட்டும்‌. காலையிலிருந்து உன்னை அரண்மனையில்‌ 
காணவில்லையே, எங்கே சென்றிருந்தாய்‌? 


அதியமான்‌: காட்டுவளத்தைக்‌ கண்டுமகிழ்ந்து நீண்ட நாள்கள்‌ ஆகிவிட்டன. அதனால்தான்‌ 
இன்று நம்‌ அமைச்சரோடும்‌ வீரர்கள்‌ சிலரோடும்‌ காட்டுக்குச்‌ சென்றிருந்தேன்‌. அங்கே 


155 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 155 இ 03-01-2020 19:34:50 | | 


ணா * டான | ற 


இந்தக்‌ கனியைப்‌ பறித்தேன்‌. இதைச்‌ சாப்பிட்டுப்‌ பார்த்துச்‌ சுவை எப்படி இருக்கிறது என்று 
சொல்லுங்கள்‌ தாயே. 


ஒளவையார்‌: நீ தரும்‌ கனி என்றால்‌ அது சுவையாகத்தான்‌ இருக்கும்‌. பல கடல்களுக்கு 
அப்பால்‌ எங்கோ தொலைவில்‌ இருக்கும்‌ ஒரு நாட்டிலிருந்து இந்தத்‌ தமிழ்நாட்டிற்குக்‌ 
கரும்பைக்‌ கொண்டு வந்தவர்கள்‌ உனது முன்னோர்கள்தானே? இனிப்புக்கும்‌ உங்கள்‌ 
குலத்திற்கும்‌ தொடர்பு உண்டு அல்லவா? அதனால்‌ நீ கொடுக்கும்‌ கனியும்‌ இனிக்கத்தானே 
செய்யும்‌? 


அதியமான்‌: அந்தக்‌ கரும்பைவிட இனிக்கிறது தங்கள்‌ பேச்சு. சரி, இதோ இந்தக்கனியைச்‌ 
சுவைத்துப்‌ பாருங்கள்‌. 


(அதியமான்‌ நெல்லிக்கனியை ஒளவையாரிடம்‌ தருகிறான்‌. ஒளவையார்‌ அதனை 
வாயிலிட்டுச்‌ சுவைக்கிறார்‌.) 


ஒளவையார்‌: அடடா! என்ன சுவை! என்ன சுவை! இவ்வளவு சுவையுள்ள கனியை நான்‌ 
இதுவரை உண்டதே இல்லை. என்ன கனி இது? 


அதியமான்‌: இது நெல்லிக்கனியின்‌ ஒரு வகை. 


அமைச்சர்‌: தாயே, நமது அரசர்‌ மிகவும்‌ எளிதாகக்‌ கூறிவிட்டார்‌. இஃது எங்கும்‌ எளிதாகக்‌ 
கிடைக்கும்‌ கனியன்று. கிடைப்பதற்கு அரிதான நெல்லிக்கனி இது. எப்போதாவது 
ஒருமுறைதான்‌ காய்த்துப்‌ பழுக்கும்‌. இன்று நாங்கள்‌ காட்டுப்பகுதிக்குச்‌ சென்றிருந்தபோது 

ஓ ஒரு மலையுச்சியில்‌ இருந்த கருநெல்லி மரத்தில்‌ இக்கனி பழுத்திருந்தது. அந்த மரத்தில்‌ இ 
நமது வீரர்களால்‌ ஏறமுடியவில்லை. பிறகு நமது அரசரே முயன்று மரத்தில்‌ ஏறி இந்தக்‌ 
கனியைப்‌ பறித்தார்‌. 


ஒளவையார்‌: (வியப்புடன்‌) என்ன, அதியமானே மலையுச்சியில்‌ இருந்த மரத்தில்‌ ஏறி 
இதனைப்‌ பறித்தானா? 


அமைச்சர்‌: அது மட்டுமன்று. இக்கனியை உண்டவர்கள்‌ நோய்நொடியின்றி நீண்டகாலம்‌ 
வாழ்வார்கள்‌ என்று பெரியோர்‌ கூறுவர்‌. 


ஒளவையார்‌: அதியமானே! என்ன செயல்‌ செய்துவிட்டாய்‌? நாட்டைக்‌ காக்கும்‌ பொறுப்பை 
உடைய நீ இதனை உண்ணாமல்‌ எனக்குக்‌ கொடுத்துவிட்டாயே. முன்பே தெரிந்திருந்தால்‌ 
இதனை நான்‌ உண்ணாமல்‌ உன்னையே சாப்பிட வைத்திருப்பேனே. 


அதியமான்‌: என்னைப்போன்ற ஓர்‌ அரசன்‌ இறந்துபோனால்‌ வேறு ஒருவர்‌ 
அரசராகிவிடுவார்‌. ஆனால்‌ உங்களைப்‌ 


போன்ற அறிவிற்சிறந்த புலவர்‌ ஒருவர்‌ ட்‌ தெரிந்து தெளிவோம்‌; 
மறைந்தால்‌ அந்த இழப்பை யாராலும்‌ 


ஈடுசெய்ய முடியாது. உவ வதன்‌ நான்‌ பிபி வனக்‌ த்தன 
எதுவும்‌ கூறாமல்‌ நெல்லிக்கனியை உங்களை ன்‌ . த 
உண்ணச்செய்கேன்‌. ஆதல்‌ நில்னகத்து அடக்கிச்‌ 
சாதல்‌ நீங்க எமக்கீந்‌ தனையே. 
ஒளவையார்‌: அதியமானே! தமிழின்மீது நீ ர. 
கொண்டுள்ள பற்று என்‌ உள்ளத்தை உருகச்‌ 5 


156 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 156 இ 03-01-2020 193450 | | 


ண்‌ |] ட HO று 


செய்கிறது. உன்னைப்‌ புகழமுடியாமல்‌ என்‌ தமிழே தடுமாறுகிறது. 


அதியமான்‌: அப்படிச்‌ சொல்லாதீர்கள்‌. உங்கள்‌ தமிழுக்குத்‌ தடுமாற்றமும்‌ இல்லை. தாழ்வும்‌ 
இல்லை. உங்கள்‌ நாவில்‌ பிறக்கும்‌ தமிழ்‌ என்றும்‌ நிலைபெற்று வாழும்‌. அதில்‌ என்‌ பெயரும்‌ 
ஒட்டியிருக்கும்‌. அதுதான்‌ எனக்கு மகிழ்ச்சி. 


காட்சி - 2 
இடம்‌ : அதியமான்‌ அரண்மனை 


நாடக மாந்தர்கள்‌ : அதியமான்‌, ஒளவையார்‌ 


ஒளவையார்‌: மக்களின்‌ முகங்களில்கூடக்‌ கவலையின்‌ நிழல்‌ படியக்கூடாது என்று கருதும்‌ 
அதியமானே, இன்று உன்‌ முகத்தில்‌ கவலையின்‌ இருள்‌ கவிழ்ந்திருப்பதன்‌ காரணம்‌ 
என்னவோ? 


அதியமான்‌: இன்று காலை நம்‌ ஒற்றர்கள்‌ கொண்டுவந்த ஒரு செய்தி என்‌ உள்ளத்தில்‌ 
சிறு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மன்னன்‌ தொண்டைமான்‌ நம்மோடு பகைமை 
கொண்டவன்‌ என்பது தாங்கள்‌ அறிந்ததுதானே? அவன்‌ இப்போது நம்மீது படையெடுத்துவர 
ஏற்பாடு செய்துவிட்டானாம்‌. நம்‌ தலைக்குமேல்‌ போர்மேகங்கள்‌ சூழ்ந்துவிட்டன. 


ஒளவையார்‌: அதியமான்‌ நெடுமான்‌ அஞ்சியே, உன்‌ பெயரில்தான்‌ அஞ்சி என்னும்‌ சொல்‌ 


இருக்கிறதேயன்றி, நீ அஞ்சி நான்‌ ஒருநாளும்‌ கண்டதில்லையே. போர்‌ உனக்குப்‌ புதிதா 
என்ன? 


அதியமான்‌: போர்‌ எனக்குப்‌ புதிதும்‌ அன்று. நான்‌ போரைக்‌ கண்டு அஞ்சுபவனும்‌ 
அல்லேன்‌. ஆனாலும்‌... 


ஒளவையார்‌: ஆனாலும்‌ ஏன்‌ இந்தக்‌ கலக்கம்‌? ஈரத்திலும்‌ வீரத்திலும்‌ உனக்கு 
இணைசொல்ல யாருண்டு? நீர்நிலையில்‌ படுத்திருக்கும்‌ யானையானது, தன்மீது 
ஏறிக்குதித்தும்‌ தந்தங்களைக்‌ கழுவியும்‌ விளையாடும்‌ சிறுவர்களிடம்‌ பணிந்து 
அன்புகாட்டும்‌. அதுபோல நீயும்‌ எம்மைப்‌ போன்ற புலவர்களிடம்‌ அன்புகாட்டிக்‌ காட்சிக்கு 
எளியவனாக விளங்குகிறாய்‌. அதே யானை, போர்க்களத்தில்‌ பகைவரின்‌ படையை 
வெருண்டோடச்‌ செய்வதுபோல நீயும்‌ பகைவரை எதிர்த்து வெல்கிறாய்‌. அத்தகைய 
வீரமுடைய நீ இன்று போரைக்கண்டு தயங்கலாமா? 


அதியமான்‌: தமிழ்‌ அறிந்த அன்னையே! நான்‌ எத்தனையோ போர்க்களங்களைக்‌ 
கண்டவன்‌. பகைவர்களை வென்றவன்‌ என்பது தங்களுக்குத்‌ தெரியாததன்று. ஆனால்‌, 
ஒவ்வொரு போரின்போதும்‌ எத்தனை உயிரிழப்புகள்‌? எவ்வளவு அழிவு? தந்தையை இழந்த 
பிள்ளைகள்‌, கணவனை இழந்த பெண்கள்‌, மகனை இழந்த தாய்மார்கள்‌, அண்ணனை 
இழந்த தம்பிதங்கைகள்‌ என எத்தனையோ பேரின்‌ கண்ணீர்‌ ஒவ்வொரு போர்வெற்றிக்குப்‌ 
பின்னாலும்‌ மறைந்திருக்கிறது. எனவே, இந்தப்போரைத்‌ தவிர்த்தால்‌ என்ன? 


ஒளவையார்‌: அன்பிற்சிறந்த அதியமானே, இப்போதுதான்‌ உன்‌ உள்ளம்‌ எனக்குப்‌ புரிந்தது. 
உன்‌ கவலையை நான்‌ தீர்க்கிறேன்‌. நான்‌ இப்போதே தொண்டைமானிடம்‌ செல்கிறேன்‌. 
அவனிடம்‌ பேசிப்‌ போர்‌ ஏற்படாதவாறு தடுக்கிறேன்‌. 


அதியமான்‌: ஆனால்‌... 


157 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 157 இ 03-01-2020 192450 | | 


ஒளவையார்‌: நீ என்ன நினைக்கிறாய்‌ என எனக்குப்‌ புரிகிறது. உன்‌ தன்மானத்துக்கும்‌ 
வீரவுணர்வுக்கும்‌ சிறிதுகூட இழுக்கு ஏற்படாமல்‌ நான்‌ நடந்துகொள்வேன்‌. நான்‌ 
சென்றுவருகிறேன்‌. 


(ஒளவையார்‌ செல்கிறார்‌. அதியமான்‌ திகைத்து நிற்கிறான்‌) 


காட்சி - 3 


இடம்‌ : தொண்டைமான்‌ அரண்மனை 
நாடக மாந்தர்கள்‌ : தொண்டைமான்‌, 
ஒளவையார்‌, படைத்தலைவர்‌. 


தொண்டைமான்‌: படைத்தலைவரே, 
நமது படையினர்‌ போருக்கு 
ஆயத்தமாக உள்ளனரா? 


படைத்தலைவர்‌: படைவீரர்களும்‌ 
ஆயத்தமாக உள்ளனர்‌. போர்க்‌ 
கருவிகளும்‌ தேதேவைக்கு 
அதிகமாகவே உள்ளன அரசே. 


தொண்டைமான்‌: மகிழ்ச்சி. நம்‌ 
படையின்‌ பெருக்கத்தைக்‌ கண்டு 
அந்த அதியமான்‌ அதிர்ந்துபோக 
வேண்டும்‌. 

படைத்தலைவர்‌: அதியமான்‌ 
இப்போதே அதிர்ந்துதான்‌ 
போயிருக்கிறார்‌ அரசே. 
அதனால்தான்‌ அவர்‌ சமாதானம்‌ வேண்டிப்‌ புலவர்‌ ஒருவரைக்‌ தூது அனுப்பியுள்ளார்‌. 


தொண்டைமான்‌: என்ன, அதியமான்‌ தூது அனுப்பியுள்ளானா? 


படைத்தலைவர்‌: ஆம்‌ அரசே. சற்றுமுன்தான்‌ நமது ஒற்றரிடமிருந்து செய்தி வந்தது. 
அதியமானின்‌ தூதுவராக ஒளவையார்‌ நமது அரண்மனைக்கு வந்துகொண்டிருக்கிறாராம்‌. 


கொண்டைமான்‌: வரட்டும்‌ வரட்டும்‌. அஞ்சியிடமிருந்து தூது வரும்‌ ஒளவை நம்‌ 
போர்க்கருவிகளின்‌ பெருக்கினைக்‌ கண்டு அஞ்சி ஓடப்போகிறார்‌ பாருங்கள்‌. 


படைத்தலைவர்‌: அதோ ஒளவையாரே வந்துவிட்டார்‌. 
(ஒளவையார்‌ வருகிறார்‌.) 
தொண்டைமான்‌: போரை நிறுத்த வந்திருக்கும்‌ ஒளவையே வருக! வருக! 


ஒளவையார்‌: தொண்டைமான்‌ தரும்‌ வரவேற்பைப்‌ பார்த்தால்‌ என்‌ வருகையை 
எதிர்பார்த்துக்‌ காத்திருப்பதாகத்‌ தோன்றுகிறதே! 


தொண்டைமான்‌: என்‌ பகைவரின்‌ நாட்டிலிருந்து வந்தாலும்‌ தாங்கள்‌ தமிழ்ப்புலவர்‌ 


158 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 158 இ 03-01-2020 193451 | | 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 159 இ 


அல்லவா? தங்கள்‌ வருகை எனக்கு 


மகிழ்ச்சியளிக்கிறது. 


ஓளவையார்‌: நீயும்‌ தமிழின்மீது 
அன்புடையவன்‌ என்பதை அறியும்போது 
நானும்‌ மகிழ்ச்சியடைகிறேன்‌. 


இவ்வே பீலியணிந்து மாலை சூட்டிக்‌ 
கண்திரள்‌ நோன்காழ்‌ திருத்தி நெய்யணிந்து 
கடியுடை வியன்‌ நகரவ்வே அவ்வே 


பகைவர்க்‌ குத்திக்‌ கோடுநுதி சிதைந்து 
கொல்துறைக்‌ குற்றில மாதோ என்றும்‌ 
உண்டாயின்‌ பதம்‌ கொடுத்து 
இல்லாயின்‌ உடன்‌ உண்ணும்‌ 
ஒளவையார்‌: போர்க்கருவிகளைப்‌ பார்த்து இல்லோர்‌ ஒக்கல்‌ தலைவன்‌ 

நான்‌ என்ன செய்யப்போகிறேன்‌? 


தொண்டைமான்‌: அந்த மகிழ்ச்சியோடு 
எனது படைக்கலக்‌ கொட்டிலைப்‌ 
பார்த்துவரலாம்‌ வாருங்களேன்‌. 


அண்ணல்‌எம்‌ கோமான்‌ வைந்நுதி வேலே 
தொண்டைமான்‌: எத்துணைப்‌ பெரிய பம்‌ 
படைவலிமை உடைய அரசரோடு உங்கள்‌ 

அதியமான்‌ மோதப்போகிறான்‌ என்பதை நீங்கள்‌ அறியவேண்டாமா? 
ஒளவையார்‌: அதையும்தான்‌ பார்ப்போம்‌ வா. 


காட்சி - 4 
இடம்‌ : தொண்டைமானின்‌ படைக்கலக்‌ கொட்டில்‌. 
நாடக மாந்தர்கள்‌ : தொண்டைமான்‌, ஒளவையார்‌, 
தொண்டைமான்‌: என்‌ படைக்கருவிகளைப்‌ பாருங்கள்‌ ஒளவையாரே! இவ்வளவு பெரிய 
படைக்கலக்‌ கொட்டிலை இதற்கு முன்‌ நீங்கள்‌ பார்த்திருக்கமாட்மர்கள்‌. 
ஒளவையார்‌: ஆமாம்‌. வில்‌, அம்பு, வேல்‌, ஈட்டி, வாள்‌, கேடயம்‌, மழு என எத்தனை 
கருவிகள்‌! ஒவ்வொன்றிலும்‌ எத்தனை வகைகள்‌! ஒவ்வொரு வகையிலும்‌ எத்தனை 
எண்ணிக்கை! 
தொண்டைமான்‌: பார்க்கும்போதே வியப்பாக இருக்கிறது அல்லவா? 
ஒளவையார்‌: ஆமாம்‌. கருவிகளின்‌ அளவு மட்டுமன்றி, அவற்றை அழகாக அடுக்கி 
வைத்திருக்கும்‌ முறையும்‌ கண்களைக்‌ கவர்கிறது. எல்லாக்‌ கருவிகளும்‌ புத்தம்புதியனவாக, 
நெய்‌ பூசப்பெற்று, மாலையும்‌ மயில்தோகைகளும்‌ அணிவிக்கப்பட்டு எழிலாகக்‌ 
தாட்சியளிக்கின்றன. 
தொண்டைமான்‌: உங்கள்‌ அதியமானின்‌ படைக்கருவிகளைப்பற்றிச்‌ சொல்லுங்களேன்‌. 
ஒளவையார்‌: அதை ஏன்‌ கேட்கிறாய்‌? அவை இவ்வளவு அழகாக இல்லை. அதியமான்‌ 
அடிக்கடி போர்புரிந்துகொண்டே இருப்பதால்‌, அவனது படைக்கருவிகள்‌ எல்லாம்‌ பகைவர்‌ 
உடலைத்‌ துளைத்த குருதிக்கறைகளுடன்‌ நுனி ஒடிந்தும்‌ கூர்‌ மழுங்கியும்‌ கொல்லனின்‌ 
உலைக்களக்கில்‌ கிடக்கின்றன. 


(தொண்டைமானின்‌ முகம்‌ சுருங்குகிறது) 


ஒளவையார்‌: தொண்டைமானே ஏன்‌ உன்‌ முகம்‌ மாறிவிட்டது? 


159 


03-01-2020 19:34:51 | | 


தொண்டைமான்‌: உங்கள்‌ சொற்கள்‌ என்னைக்‌ குழப்பிவிட்டன. 

ஒளவையார்‌: என்ன குழப்பம்‌? 

தொண்டைமான்‌: என்‌ படைக்கருவிகளின்‌ அளவையும்‌ அழகையும்‌ பாராட்டிக்‌ கூறினீர்கள்‌. 
அதைக்‌ கேட்ட என்‌ உள்ளம்‌ மகிழ்ச்சியடைந்தது. 

ஒளவையார்‌: உண்மைதான்‌. உனது படைக்கருவிகள்‌ புது மெருகு குறையாமல்‌ அப்படியே 
இருக்கின்றன. 

தொண்டைமான்‌: அடுத்ததாக நீங்கள்‌ கூறிய செய்திதான்‌ என்னைச்‌ சிந்திக்க 
வைத்துவிட்டது. அதியமானின்‌ படைக்கருவிகள்‌ போரில்‌ பயன்படுத்தப்பட்டு வளைந்தும்‌ 
நெளிந்தும்‌ கிடக்கின்றன என்று கூறினீர்களே, அதுதான்‌ எனக்கு உண்மையைப்‌ 
புரியவைத்தது. 

ஒளவையார்‌: என்ன உண்மையைப்‌ புரிந்துகொண்டாய்‌? 

தொண்டைமான்‌: என்னிடம்‌ கருவிகள்தாம்‌ மிகுதியாக உள்ளன. நான்‌ இதுவரை 
போர்க்களத்தைக்‌ கண்டதில்லை. ஆனால்‌ அதியமான்‌ பல போர்களை நடத்தி 
வெற்றி கண்டவன்‌. அவனோடு போரிடுவது எத்தகைய அழிவைத்‌ தரும்‌ என்பதைப்‌ 
புரிந்துகொண்டேன்‌. 


ஒளவையார்‌: அருமை! அருமை! நான்‌ கூறியதன்‌ உட்பொருளைத்‌ தெளிவாகப்‌ 
புரிந்துகொண்டாய்‌. 


தொண்டைமான்‌: என்‌ கண்களைத்‌ திறந்த தாயே, போர்‌ வேண்டாம்‌ என்று அதியமானிடம்‌ 


கூறிவிடுங்கள்‌. 


ஒளவையார்‌: மிகவும்‌ மகிழ்ச்சி தொண்டைமானே. அவ்வாறே கூறிவிடுகிறேன்‌. போரில்லா 
மகிழ்ச்சியில்‌ இந்த உலகம்‌ திளைக்கட்டும்‌. நான்‌ சென்று வருகிறேன்‌. 


(ஒளவையார்‌ விடைபெற்றுச்‌ செல்கிறார்‌.) 
(திரை) 


AON, e ஓ © 
னதி தழு கற்பவை கற்றபின்‌ 


1. அறிவுசால்‌ ஒளவையார்‌ - என்னும்‌ நாடகத்தை வகுப்பில்‌ நடித்துக்‌ காட்டுக. 


2. சங்ககாலப்‌ பெண்‌ புலவர்களின்‌ பெயர்களைத்‌ தொகுத்து எழுதுக. 


அறிவுசால்‌ ஒளவையார்‌ - என்னும்‌ நாடகத்தைச்‌ சிறுகதை வடிவில்‌ சுருக்கமாக 
எழுதுக. 


16௦ 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 160 இ 03-01-2020 193451 | | 


| கற்கண்டு [|] 
வல்லினம்‌ மிகும்‌ இடங்களும்‌ 
மிகா இடங்களும்‌ 


கதையை படித்தேன்‌: எழுதி கொண்டேன்‌. அப்படி சொன்னது, எப்படி தெரியும்‌? 


மேலே உள்ள தொடர்களைப்‌ படித்துப்‌ பாருங்கள்‌. இவற்றை இயல்பாகப்‌ படிக்க 
இயலாதவாறு சொற்களுக்கு இடையே ஓர்‌ ஓசை இடைவெளி இருப்பதை உணர 
முடிகிறதல்லவா? அவற்றைக்‌ கீழே உள்ளவாறு படித்துப்‌ பாருங்கள்‌. 


கதையைப்‌ படித்தேன்‌; எழுதிக்‌ கொண்டேன்‌. அப்படிச்‌ சொன்னது, எப்படித்‌ தெரியும்‌? 


இப்போது இயல்பாகப்‌ படிக்க முடிகிறது அல்லவா? மேலும்‌ நாம்‌ பேசும்போது 
இவ்வாறுதான்‌ பேசுகிறோம்‌. ஒரு சொல்லின்‌ முதலெழுத்து ௧, ச, த, ப ஆகிய வல்லின 
எழுத்து வரிசைகளுள்‌ ஒன்றாக இருந்தால்‌, அதற்கு முன்னால்‌ உள்ள சொல்லின்‌ இறுதியில்‌ 
அந்த வல்லின மெய்‌எழுத்தைச்‌ சேர்த்து எழுத வேண்டும்‌. இதனை வல்லினம்‌ மிகல்‌ என்று 
கூறுவர்‌. எல்லா இடங்களிலும்‌ வல்லின மெய்‌எழுத்து மிகும்‌ என்று கூறமுடியாது. மிதந்து 
சென்றது, செய்து பார்த்தான்‌, படித்த கவிதை, பெரிய தாவரம்‌ ஆகிய சொற்களில்‌ வல்லினம்‌ 
மிகவில்லை என்பதைக்‌ கவனியுங்கள்‌. இவ்வாறு வல்லின மெய்‌ மிகக்கூடாத இடங்களை 
வல்லினம்‌ மிகா இடங்கள்‌ எனக்‌ குறிப்பிடுவர்‌. 


வல்லின மெய்களைச்‌ சேர்த்து எழுதுவதன்‌ நோக்கம்‌ படிப்பதற்கு எளிமையாக 
இருக்கவேண்டும்‌ என்பது மட்டுமன்று. செய்திகளில்‌ கருத்துப்‌ பிழையோ, பொருள்‌ 
குழப்பமோ ஏற்படாமல்‌ இருப்பதற்கும்‌ வல்லினம்‌ மிகுதலும்‌ மிகாமையும்‌ உதவுகின்றன. 


மண்வெட்டி கொண்டு வா. மண்வெட்டிக்‌ கொண்டு வா. 
இவற்றில்‌ முதல்‌ தொடர்‌ மண்வெட்டியை எடுத்து வா என்னும்‌ பொருளைத்‌ தருகிறது. 


இரண்டாம்‌ தொடர்‌ மண்ணை வெட்டி எடுத்து வா என்னும்‌ பொருளைத்‌ தருகிறது. இவ்வாறு 
பொருள்‌ தெளிவை ஏற்படுத்தவும்‌ வல்லினம்‌ மிகுதல்‌ உதவுகிறது. 


வல்லினம்மிக வேண்டிய இடத்தில்‌ மிகாமல்‌ எழுதுவதும்‌ மிகக்‌ கூடாத இடத்தில்‌ 
வல்லின மெய்‌ இட்டு எழுதுவதும்‌ தவறாகும்‌. இதனைச்‌ சந்திப்‌ பிழை அல்லது ஒற்றுப்பிழை 
எனக்‌ குறிப்பிடுவர்‌. 
வல்லினம்‌ மிகும்‌ இடங்கள்‌ 
அந்த இந்த என்னும்‌ சுட்டுத்திரிபுகளை அடுத்து வல்லினம்‌ மிகும்‌. 
(எ.கா.) அந்தப்பக்கம்‌.  இந்தக்கவிகை. 
எந்த என்னும்‌ வினாத்திரிபை அடுத்து வல்லினம்‌ மிகும்‌. 


(எ.கா.) எந்தத்திசை? எந்தச்சட்டை? 


161 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 161 இ 03-01-2020 19:34:51 | | 


ணா * பாண | ற 


இரண்டாம்‌ வேற்றுமை உருபாகிய ஐ வெளிப்படையாக வருமிடத்தில்‌ வல்லினம்‌ மிகும்‌. 

(எ.கா.) தலையைக்‌ காட்டு. பாடத்தைப்படி. 

நான்காம்‌ வேற்றுமை உருபாகிய கு வெளிப்படையாக வருமிடத்தில்‌ வல்லினம்‌ மிகும்‌. 

(௭.கா.) எனக்குத்‌ தெரியும்‌. அவனுக்குப்‌ பிடிக்கும்‌. 

இகரத்தில்‌ முடியும்‌ வினையெச்சங்களை அடுத்து வல்லினம்‌ மிகும்‌. (௭.கா.) எழுதிப்‌ 
பார்த்தாள்‌. ஓடிக்‌ களைத்தான்‌. 

உகரத்தில்‌ முடியும்‌ வினையெச்சங்கள்‌ வன்தொடர்க்‌ குற்றியலுகரமாக இருந்தால்‌ 
மட்டும்‌ வல்லினம்‌ மிகும்‌. (௭.கா.) பெற்றுக்‌ கொண்டேன்‌. படித்துப்‌ பார்த்தார்‌. 

எதிர்மறைப்‌ பெயரெச்சத்தின்‌ இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈறுகெட்ட எதிர்மறைப்‌ 
பெயரெச்சம்‌ ஆகும்‌. இதில்‌ வல்லினம்‌ மிகும்‌. 

(எ.கா.) செல்லாக்காசு, எழுதாப்பாடல்‌. 

உவமைத்தொகையில்‌ வல்லினம்‌ மிகும்‌. (௭.கா.) மலர்ப்பாதம்‌, தாய்த்தமிழ்‌. 

உருவகத்தில்‌ வல்லினம்‌ மிகும்‌. (௭.கா.) தமிழ்த்தாய்‌, வாய்ப்பவளம்‌. 

எண்ணுப்பெயர்களில்‌ எட்டு, பத்து ஆகிய இரண்டு பெயர்களில்‌ மட்டும்‌ வல்லினம்‌ 
மிகும்‌. (எ.கா. எட்டுப்புத்தகம்‌, பத்துக்காசு. 

ஓ அப்படி, இப்படி, எப்படி ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம்‌ மிகும்‌. ஓ 

(எ.கா.) அப்படிச்செய்‌, இப்படிக்காட்டு, எப்படித்தெரியும்‌? 

திசைப்பெயர்களை அடுத்து வல்லினம்‌ மிகும்‌. 

(௭.கா.) கிழக்குக்கடல்‌, மேற்குச்சுவர்‌, வடக்குத்தெரு, தெற்குப்பக்கம்‌. 

மகர மெய்யில்‌ முடியும்‌ சொல்லை அடுத்து வல்லினம்‌ வந்தால்‌, அந்த மகர மெய்‌ 
அழிந்து அவ்விடத்தில்‌ வல்லினம்‌ மிகும்‌. 

(எ.கா.) மரம்‌ - சட்டம்‌ = மரச்சட்டம்‌, வட்டம்‌ 4 பாறை - வட்டப்பாறை. 

வல்லினம்‌ மிகா இடங்கள்‌ 

எழுவாய்ச்‌ சொற்களை அடுத்து வல்லினம்‌ மிகாது. (௭.கா.) தம்பி படித்தான்‌ , யானை 
பிளிறியது. 

அது, இது, எது ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம்‌ மிகாது. 

(௭.கா.) அது சென்றது. இது பெரியது, எது கிடைத்தது? 

பெயரெச்சம்‌, எதிர்மறைப்‌ பெயரெச்சம்‌ ஆகியவற்றை அடுத்து வல்லினம்‌ மிகாது. 

(எ.கா.) எழுதிய பாடல்‌, எழுதாத பாடல்‌. 

இரண்டாம்‌ வேற்றுமை உருபு மறைந்து வரும்‌ இடங்களில்‌ (இரண்டாம்‌ 
வேற்றுமைத்தொகை) வல்லினம்‌ மிகாது. (௭.கா.) இலை பறித்தேன்‌, காய்‌ தின்றேன்‌. 

162 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 162 இ 03-01-2020 19:34:51 | | 


ணா * நி இற்றை 


உதரத்தில்‌ முடியும்‌ வினையெச்சங்கள்‌ மென்தொடர்க்‌ குற்றியலுகரமாகவோ, 
இடைத்தொடர்க்‌ குற்றியலுகரமாகவோ இருந்தால்‌ வல்லினம்‌ மிகாது. (௭.கா.) தின்று 
தீர்த்தான்‌, செய்து பார்த்தாள்‌. 

வினைத்தொகையில்‌ வல்லினம்‌ மிகாது. (௭.கா.) எழுதுபொருள்‌, சுடுசோறு 


அப்படி, இப்படி, எப்படி ஆகிய சொற்களைத்‌ தவிர, படி என முடியும்‌ பிறசொற்களை 
அடுத்து வல்லினம்‌ மிகாது. (௭.கா.) எழுதும்படி சொன்னேன்‌. பாடும்படி 
கேட்டுக்கொண்டார்‌. 


உம்மைத்தொகையில்‌ வல்லினம்‌ மிகாது. (எ.கா.) தாய்தந்தை, வெற்றிலைபாக்‌ 
மத்‌ ப்‌ இயதத்தை ID கு 


இடு கற்பவை கற்றபின்‌ 


பாடப்பகுதியில்‌ இடம்பெற்றுள்ள வல்லினம்‌ மிகும்‌, மிகா இடங்களைக்‌ கோடிட்‌ 
கு று கு 13. 


அறிக. அவற்றின்‌ காரணங்களை எழுதுக. 


ழூ. பின்வரும்‌ தொடர்களை வல்லினம்‌ மிகும்‌, மிகா இடங்கள்‌ என வகைப்படுத்துக. ப] 
1. சுட்டுத் திரிபு ச 1 ம 


2. திசைப்‌ பெயர்கள்‌ ன்‌ 


3. பெயரெச்சம்‌ - 


4. உவமைத்‌ தொகை - 


5. நான்காம்‌ வேற்றுமை விரி - 


6. இரண்டாம்‌ வேற்றுமை தொகை - 


7. வினைத்‌ தொகை க 


8. உருவகம்‌ - 


9. எழுவாய்த்‌ தொடர்‌ - 


10. எதிர்மறைப்‌ பெயரெச்சம்‌ ம்‌ சப ர ர ர தர கை சரள 
சிறுவினா 

1. சந்திப்பிழை என்றால்‌ என்ன? 

2. வேற்றுமைகளில்‌ வல்லினம்‌ மிகும்‌ இடங்களை எழுதுக. 

3. வல்லினம்‌ மிகாத்‌ தொடர்கள்‌ ஐந்தனை எழுதுக. 


163 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 163 இ 03-01-2020 193451 | | 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 164 இ 03-01-2020 19:34:51 | | 


மொழியை ஆள்வோம்‌! 


ழி 


கேட்க. 


நாட்டுப்பற்றை வளர்க்கும்‌ நாடகங்களின்‌ ஒலிப்பதிவுகளைக்‌ கேட்டு மகிழ்க. 


கீழ்க்காணும்‌ தலைப்பில்‌ இரண்டு நிமிடம்‌ பேசுக. 
1. நான்‌ விரும்பும்‌ தலைவர்‌. 


2. நான்‌ முதலமைச்சர்‌ ஆனால்‌... 


சொல்லக்கேட்டு எழுதுக. 

அனைவருக்கும்‌ தலைவராகும்‌ விருப்பம்‌ இருக்கலாம்‌. ஆனால்‌ சிறந்த ஆளுமைப்‌ 
பண்பும்‌ அனைவரையும்‌ கட்டுப்படுத்தும்‌ திறனும்‌ இருப்பவர்களால்கான்‌ தலைவர்கள்‌ 
ஆக முடிகிறது. எடுத்துக்காட்டாகப்‌ பின்வரும்‌ நிகழ்வைக்‌ காணலாம்‌. ஒரு விளையாட்டு 
அணியின்‌ தலைவருக்கான தேர்வு நடந்தது. அணியின்‌ பயிற்சியாளர்‌ வீரர்களிடம்‌ 
தங்களை அறிமுகப்படுத்திக்கொள்ளக்‌ கேட்டுக்கொண்டார்‌. சிலர்‌ தங்களைத்‌ 
தமிழ்நாடு, கேரளம்‌, பஞ்சாப்‌ என அறிமுகப்படுத்திக்கொள்ள, ஒருவர்‌ மட்டும்‌ தன்னை 
'இந்தியர்‌' என்று அறிமுகப்படுத்திக்கொண்டார்‌. அவர்தான்‌ அணியின்‌ தலைவராகவும்‌ 
தேர்ந்தெடுக்கப்பட்டார்‌. காரணம்‌ மற்றவர்களிடமிருந்து தன்னை வேறுபடுத்திக்‌ 
காட்டியதும்‌. 'இந்தியர்‌' என்று குழுவாகச்‌ சிந்தித்ததுமே ஆகும்‌. இப்படிப்பட்ட தகுதிகள்‌ 
இருந்தால்‌ நீங்களும்‌ தலைவர்‌ ஆகலாம்‌. 
அறிந்து பயன்படுத்துவோம்‌. 

எதிர்மறைச்‌ சொற்கள்‌ 

வந்தது நீ அல்ல: பார்த்தது நான்‌ அல்ல: நான்‌ படித்த புத்தகம்‌ இது அல்ல என்றெல்லாம்‌ 

பேசுகின்றோம்‌. இவையெல்லாம்‌ சரியான தொடர்கள்‌ அல்ல. எதிர்மறை 

வினைமுற்றுகள்‌ பல உண்டு. அவற்றை இடம்‌ அறிந்து பயன்படுத்த வேண்டும்‌. 


தன்மை ஒருமை - நான்‌ அல்லேன்‌. 
பன்மை - நாம்‌ அல்லோம்‌. 

முன்னிலை ஒருமை -  நீஅல்லை. 
பன்மை - நீவீர்‌ அல்லீர்‌. 

படர்க்கை அண்பால்‌ - அவன்‌ அல்லன்‌. 
பெண்பால்‌ - அவள்‌ அல்லள்‌. 
பலர்பால்‌ - அவர்‌ அல்லர்‌. 
ஒன்றன்பால்‌ - அஃது அன்று. 
பலவின்‌ பால்‌ - அவை அல்ல. 


164 


ணா * நி இற்றை 


'வேறு, உண்டு, இல்லை' - ஆகியவை மூவிடத்திற்கும்‌, ஐம்பாலுக்கும்‌ பொதுவான 
சொற்கள்‌ ஆகும்‌. 
பின்வரும்‌ தொடர்களில்‌ உள்ள பிழைகளைத்‌ திருத்தி எழுதுக. 
1. அதைச்‌ செய்தது நான்‌ அன்று. 
2. பானையை உடைத்தது கண்ணன்‌ அல்ல. 
3. மல்லிகை குளத்தில்‌ பூக்கும்‌ மலர்‌ அல்லை. 
4. சித்தர்கள்‌ செயற்கையை விரும்பியவர்கள்‌ அல்லோம்‌. 


5. பகைவர்‌ நீவீர்‌ அல்லர்‌. 


சரியான எதிர்மறைச்‌ சொற்களைக்‌ கொண்டு நிரப்புக. 
1. தாங்கள்‌ படிக்க வேண்டிய புத்தகங்கள்‌ இவை 


2. உங்களோடு வருவோர்‌ அல்லோம்‌. 


3. மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள்‌ 


4. ஈ மொய்த்த பண்டங்கள்‌ உடலுக்கு நன்மை செய்வன 


5. இந்த நிலத்துக்கு உரிமையாளர்‌ _____ அல்லை. 


கட்டுரை எழுதுக. 
நாட்டின்‌ வளர்ச்சியில்‌ இளைஞர்களின்‌ பங்கு. 


Ae மொழியோடு விளையாடு 


வட்டத்தில்‌ உள்ள எழுத்துகளைப்‌ பயன்படுத்திச்‌ சொற்களை உருவாக்குக 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 165 இ 03-01-2020 19:34:51 | | 


ண்‌ |] ட Ho று 


கதை நிகழ்வுக்கேற்பச்‌ சொற்றொடரை முறையாக வரிசைப்படுத்து. 


1. 


2. 


தொண்டைமானிடம்‌ ஒளவை தூது போதல்‌. 


தொண்டைமான்‌ படையெடுத்து வரும்‌ செய்தியை அதியமான்‌ ஒளவைக்குத்‌ 
தெரிவித்தல்‌. 


ஒளவைக்குத்‌ தொண்டைமான்‌ தன்‌ படைக்கருவிகளைக்‌ காட்டுதல்‌. 
அதியமான்‌ ஒளவைக்கு நெல்லிக்கனி வழங்குதல்‌. 
தொண்டைமான்‌ போர்‌ வேண்டாம்‌ என்று முடிவு செய்தல்‌. 


தொண்டைமானிடம்‌ ஒளவை அதியமானின்‌ படைச்சிறப்பைக்‌ குறிப்பால்‌ 
உணர்த்துதல்‌. 


நிற்க அதற்குத்‌ தக... 


என்‌ பொறுப்புகள்‌... 


1. 


2. 


தலைமைக்குரிய பண்புகளை அறிந்து வளர்த்துக்கொள்வேன்‌. 


சமூக மாற்றத்திற்குக்‌ காரணமான தலைவர்களின்‌ வரலாறுகளை அறிந்து 
போற்றுவேன்‌. 


கலைச்சொல்‌ அறிவோம்‌. 


குதிரையேற்றம்‌ - Equestrian அதரவு - Support 
கதாநாயகன்‌ - The Hero வரி - Tax 
முதலமைச்சர்‌ - Chief Minister வெற்றி - Victory 
தலைமைப்பண்பு - Leadership சட்ட மன்ற உறுப்பினர்‌ - Member of 
Legislative Assembly 
ZR 
=x ணைய ல காண்க 
cs» இ த்தி 


இந்தியப்‌ பிரதமர்களின்‌ பெயர்ப்பட்டியலை இணையத்தில்‌ தேடி எடுத்து எழுதுக. 
166 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 166 இ 03-01-2020 19:34:51 | | 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ இ 
*... அறதெறிகளைக்‌ கூறும்‌ நூல்களைக்‌ கற்று அவை கூறும்‌ கருத்துகளைப்‌ 
பின்பற்றுதல்‌ 


அயோத்திதாசரின்‌ சிந்தனைகள்‌ வழியாகச்‌ சமூகச்‌ சீர்திருத்தக்‌ கருத்துகளை 
உணர்தல்‌ 


> நவீனச்‌ சிறுகதைகளைப்‌ படித்து அவற்றின்‌ நுட்பங்களை அறியும்‌ திறன்பெறுதல்‌ 


யாப்பிலக்கணச்‌ செய்திகளை அறிந்து கவிதை வடிவங்களைப்‌ புரிந்துகொள்ளுதல்‌ 


167 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 167 இ 


03-01-2020 192452 | | 


கவிதைப்பேழை [1] 
ஒன்றே குலம்‌ 


ர ry 


a} 
I17ZLDK 


சொல்லும்‌ பொருளும்‌ 


நமன்‌ - எமன்‌ நாணாமே - கூசாமல்‌ 
சித்தம்‌ -_ உள்ளம்‌ உய்ம்மின்‌ - ஈடேறுங்கள்‌ 
நம்பர்‌ - அடியார்‌ ஈயில்‌ - வழங்கினால்‌ 


படமாடக்கோயில்‌ - படங்கள்‌ அமைந்த மாடங்களையுடைய கோயில்‌ 


பாடலின்‌ பொருள்‌ 


மனிதர்‌ அனைவரும்‌ ஒரே இனத்தினர்‌. உலகைக்‌ காக்கும்‌ இறைவனும்‌ ஒருவனே. 
இக்கருத்துகளை நன்றாக மனத்தில்‌ நிறுத்துபவர்களுக்கு எமனைப்‌ பற்றிய அச்சம்‌ தேவை 
இல்லை. கூசாமல்‌ செல்லவேண்டிய நல்வழி இதைவிட வேறு இல்லை. உலகத்து மக்களின்‌ 
உள்ளத்தில்‌ நிலைபெற்று வாழவேண்டுமாயின்‌ இவற்றை நினைத்து ஈடேறுங்கள்‌. 


படங்கள்‌ அமைந்த மாடங்களையுடைய கோயிலில்‌ வீற்றிருக்கும்‌ இறைவனுக்கு 
ஒருபொருளைக்‌ காணிக்கையாகச்‌ செலுத்தினால்‌ அது நடமாடும்‌ கோயிலாகிய 
உடம்பையுடைய அடியார்களுக்குச்‌ சேராது. அடியார்களாகிய மக்களுக்குக்‌ கொடுப்பது 
கோயிலில்‌ இருக்கும்‌ இறைவனுக்கும்‌ சேரும்‌. 


168 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 168 இ 03-01-2020 19:34:52 | | 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 169 இ 03-01-2020 192452 | | 


நூல்‌ வெளி 


அறுபத்துமூன்று நாயன்மார்களுள்‌ ஒருவராகவும்‌ 
பதினெண்‌ சித்தர்களுள்‌ ஒருவராகவும்‌ கருதப்படுபவர்‌ 
திருமூலர்‌. இவர்‌ இயற்றிய திருமந்திரம்‌ மூவாயிரம்‌ 
பாடல்களைக்‌ கொண்டது. எனவே, இந்நூலைத்‌ தமிழ்‌ மூவாயிரம்‌ 
என்பர்‌. இது பன்னிரு திருமுறைகளுள்‌ பத்தாம்‌ திருமுறையாக 
வைக்கப்பட்டுள்ளது. 


திருமந்திரம்‌ என்னும்‌ நூலிலிருந்து இரண்டு பாடல்கள்‌ இங்குத்‌ தரப்பட்டுள்ளன. 


சில ஓ ஓ ஓ 
ட கற்பவை கற்றபின்‌ 


பிறர்‌ துன்பம்‌ கண்டு வருந்தி அவர்களுக்குத்‌ தொண்டுசெய்த சான்றோர்களின்‌ 
பெயர்களைத்‌ திரட்டுக. 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 
1. அறநெறியில்‌ வாழ்பவர்கள்‌ உயிரைக்‌ கவர வரும்‌ 


௮) புலனை ஆ) அறனை இ) நமனை ஈ) பலனை 
2. ஒன்றே _____ என்று கருதி வாழ்வதே மனிதப்பண்பாகும்‌. 

௮) குலம்‌ ஆ) குளம்‌ இ) குணம்‌ ஈ) குடம்‌ 
3. நமனில்லை என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது _____ 

அ) நம்‌ 4 இல்லை ஆ) நமது * இல்லை 

இ) நமன்‌ 4 நில்லை ஈ) நமன்‌ * இல்லை 


4. நம்பர்க்கு * அங்கு என்பதனைச்‌ சேர்த்தெழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ _____ 
௮) நம்பரங்கு ஆ) நம்மார்க்கு இ) நம்பர்க்கங்கு ஈ) நம்பங்கு 

குறுவினா 

1. யாருக்கு எமனைப்‌ பற்றிய அச்சம்‌ இல்லை? 

2. மக்களின்‌ உள்ளத்தில்‌ நிலைபெற்று வாழ விரும்புபவர்‌ செய்யவேண்டியது யாது? 
சிறுவினா 

மக்களுக்குச்‌ செய்யவேண்டிய தொண்டு குறித்துத்‌ திருமூலர்‌ கூறுவது யாது? 
சிந்தனை வினா 


அன்றாட வாழ்வில்‌ நாம்‌ பிறருக்கு எத்தகைய உதவிகளைச்‌ செய்யலாம்‌? 


169 


க்‌ கண்டு அஞ்சமாட்டார்கள்‌. 


கவிதைப்பேழை 


இயல்‌ உதக 
டு மெய்ஞ்ஞான ஒளி ம 
91653 


எப்படியும்‌ வாழலாம்‌ என்பது விலங்குகளின்‌ இயல்பு. 
இப்படித்தான்‌ வாழ வேண்டும்‌ என்பது மனிதப்‌ பண்பு. நாம்‌ 
எப்படி வாழ வேண்டும்‌ என்பதை அறிஞர்கள்‌ பலர்‌ எடுத்துக்‌ 

நுழையும்முன்‌ ||| கூறியுள்ளனர்‌. ஐம்பொறிகளின்‌ ஆசையை அடக்கி, அறிவின்‌ 
வழியில்‌ சென்றால்‌ வாழ்வாங்கு வாழலாம்‌. அவ்வாறு வாழ 
வேண்டிய முறைகளை விளக்கும்‌ குணங்குடி மஸ்தான்‌ 
சாகிபுவின்‌ பாடல்களை அறிவோம்‌. 


-- வ ன ரை 
கள்ளக்‌ கருத்துகளைக்‌ கட்டோடு அறுத்தவருக்கு 
உள்ளிருக்கும்‌ மெய்ஞ்ஞான ஒளியே பராபரமே! 


வக உட உ உ உ உ வலு 


காசை விரும்பிக்‌ கலங்கிநின்று உன்பாத 


nz கு 


இ 


ஆசை விரும்பாது அலைந்தேன்‌ பராபரமே! 


3 


அறிவை அறிவோருக்கு ஆனந்த வெள்ளமதாய்க்‌ இ 
கரையறவே பொங்கும்‌ கடலே பராபரமே! 


அடக்கத்‌ தாம்மாய ஐம்பொறியைக்‌ கட்டிப்‌ 
படிக்கப்‌ படிப்பு எனக்குப்‌ பகராய்‌ பராபரமே! 
- குணங்குடி மஸ்கான்‌ சாகிபு 


ஒளு] மில்லை 
சொல்லும்‌ பொருளும்‌ 
பகராய்‌ - தருவாய்‌ பராபரம்‌ - மேலான பொருள்‌ 


ஆனந்த வெள்ளம்‌ - இன்பப்பெருக்கு அறுத்தவருக்கு - நீக்கியவர்க்கு 


பாடலின்‌ பொருள்‌ 


மேலானபொருளே! தம்‌ தீய எண்ணங்களை அடியோடு அழித்தவர்கள்‌ மனத்துள்ளே 
எழுந்தருளி இருக்கும்‌ உண்மையான அறிவு ஒளி ஆனவனே! உன்‌ திருவடிகளின்மேல்‌ பற்று 
வைக்காமல்‌, பணத்தின்மீது ஆசை வைத்ததால்‌ நான்‌ மனம்‌ கலங்கி அலைகின்றேன்‌. 

நீ உண்மை அறிவினை உணர்ந்தவர்களின்‌ உள்ளத்துக்குள்‌ இன்பப்‌ பெருக்காய்க்‌ 
கரைகடந்து பொங்கிடும்‌ கடலாக விளங்குகின்றாய்‌. மேலானபொருளே! ஐம்பொறிகளை 
அடக்கி ஆள்வது மிகவும்‌ அரியசெயலாகும்‌. அப்பொறிகளின்‌ இயல்பை உணர்ந்து 
நல்வழிப்படுத்தும்‌ அறிவினை எனக்குத்‌ தந்து அருள்செய்வாயாக. 


170 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 170 இ 03-01-2020 192453 | | 


நூல்‌ வெளி 
குணங்குடி மஸ்தான்‌ சாகிபுவின்‌ இயற்பெயர்‌ சுல்தான்‌ அப்துல்காதர்‌. இவர்‌ இளம்‌ 
வயதிலேயே முற்றும்‌ துறந்தவராக வாழ்ந்தார்‌. சதுரகிரி, புறாமலை, நாகமலை 
முதலிய மலைப்பகுதிகளில்‌ தவம்‌ இயற்றி ஞானம்‌ பெற்றார்‌. எக்காளக்‌ கண்ணி, 
மனோன்மணிக்‌ கண்ணி, நந்தீசுவரக்‌ கண்ணி முதலான நூல்களை இயற்றியுள்ளார்‌. நம்‌ 
பாடப்பகுதி குணங்குடியார்‌ பாடற்கோவை என்னும்‌ தொகுப்பில்‌ இருந்து எடுக்கப்பட்டது. 


“Sox, © © ஓ 
ட கற்பவை கற்றபின்‌ 


கண்ணி வகையில்‌ பாடப்பட்ட வேறு பாடல்களைத்‌ தொகுத்து எழுதுக 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


தீய வழியில்‌ செல்ல விடாமல்‌ காக்க வேண்டும்‌. 


1. மனிதர்கள்‌ தம்‌... 
௮) ஐந்திணைகளை ஆ) அறுசுவைகளை 
இ) நூற்றிசைகளை ஈ) ஐம்பொறிகளை 

2. ஞானியர்‌ சிறந்த கருத்துகளை மக்களிடம்‌ _____ 
௮) பகர்ந்தனர்‌ ஆ) நுகர்ந்தனர்‌ இ) சிறந்தனர்‌ ஈ) துறந்தனர்‌ 

3. 'ஆனந்தவெள்ளம்‌' என்னும்‌ சொல்லைப்‌ பிறித்து எழுதக்‌ கிடைப்பது 
அ) ஆனந்த 4+ வெள்ளம்‌ ஆ) ஆனந்தன்‌ + வெள்ளம்‌ 
இ) ஆனந்தம்‌ 4 வெள்ளம்‌ ஈ) ஆனந்தர்‌ + வெள்ளம்‌ 

4. உள்‌ + இருக்கும்‌ என்பதனைச்‌ சேர்த்தெழுகக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ _____ 

௮) உள்ளேயிருக்கும்‌ ஆ) உள்ளிருக்கும்‌ இ) உளிருக்கும்‌ ஈ) உளருக்கும்‌ 
குறுவினா 
1. உண்மை அறிவை உணர்ந்தோர்‌ உள்ளத்தில்‌ நிகழ்வது யாது? 
2. மனிதனின்‌ மனம்‌ கலங்கக்‌ காரணமாக அமைவது யாது? 
சிறுவினா 
குணங்குடியார்‌ பராபரத்திடம்‌ வேண்டுவன யாவை? 
சிந்தனை வினா 


ஐம்பொறிகளைக்‌ கொண்டு நாம்‌ செய்யவேண்டிய நற்செயல்கள்‌ யாவை? 


171 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 171 இ 


03-01-2020 192453 | | 


உரைநடை உலகம்‌ [|] 


அயோத்திதாசர்‌ 
சிந்தனைகள்‌ 


ஒருவருடைய வாழ்க்கை என்பது பிறந்து, வாழ்ந்து, 

மறைவதோடு முடிந்துவிடுவதில்லை. நேர்மையான 

சிந்தனையும்‌ செயலும்‌ ஒருவருக்கு வரலாற்றில்‌ நிலையான 

நுழையும்முன்‌ இ இடத்தைப்‌ பெற்றுத்தருகின்றன. ஒரு காலத்தில்‌ மக்களின்‌ 

மனத்தில்‌ நின்றவர்கள்‌ பிற்காலத்தில்‌ மக்கள்‌ நினைவிலிருந்து 

மறைந்துபோகின்றனர்‌. காலவெள்ளத்தில்‌ மக்களால்‌ 

மறக்கப்பட்டு, பின்னர்‌ நினைவுக்கு வரும்‌ சிந்தனையாளர்களும்‌ உண்டு. அத்தகைய 
சிந்தனையாளர்‌ ஒருவரைப்‌ பற்றி அறிவோம்‌. 


அயோத்திதாசர்‌ ஆங்கிலேயர்‌ ஆட்சிக்‌ 
காலத்தில்‌ பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டின்‌ 
இறுதிப்பகுதியிலும்‌ இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ 
ஓ முற்பகுதியிலும்‌ வாழ்ந்தவர்‌. இவர்‌ பண்டைய 
இலக்கிய, சமூக, சமய, வரலாற்று ஆய்வுகளில்‌ 
ஈடுபட்டார்‌. அவற்றின்‌ அடிப்படையில்‌ 
புதிய சமுதாயத்தைக்‌ கட்டமைக்கும்‌ 
பெரும்பணியில்‌ ஈடுபட்டார்‌. சமத்துவம்‌, 
பகுத்தறிவு ஆகிய கொள்கைகளை மக்களிடம்‌ 
பரவலாக்கியவர்கள்‌ தந்தை பெரியாரும்‌ 
அண்ணல்‌ அம்பேத்கரும்‌ ஆவர்‌. இவர்களுக்கு 
முன்னோடியாகத்‌ திகழ்ந்தவர்‌ அயோத்திதாசர்‌. 


நல்ல சிந்தனை, சிறப்பான செயல்‌, 
உயர்வான பேச்சு, உவப்பான எழுத்து, 
பாராட்டத்தக்க உழைப்பு ஆகிய ஐந்து 
பண்புகளையும்‌ ஒருசேரப்பெற்ற 
சிந்தனையாளர்தான்‌ அயோத்திதாசர்‌. இவரைத்‌ தென்னிந்தியச்‌ சமூகச்‌ சீர்திருத்தத்தின்‌ 
கந்தை என்று போற்றுவர்‌. 


வாழ்க்கை 
அயோத்திதாசர்‌ 1845ஆம்‌ அண்டு மே திங்கள்‌ இருபதாம்‌ நாள்‌ சென்னையில்‌ பிறந்தார்‌. 


இவரது இயற்பெயர்‌ காத்தவராயன்‌ என்பதாகும்‌. இவர்‌ ஒடுக்கப்பட்ட சமூகத்தில்‌ பிறந்தவர்‌ 
என்பதால்‌ பள்ளிப்பருவத்தில்‌ பல இன்னல்களுக்கு உள்ளானார்‌. அயோத்திதாசப்‌ 


172 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 172 இ 03-01-2020 19:34:53 | | 


பண்டிதர்‌ என்பவரிடம்‌ இவர்‌ கல்வியும்‌ 
சித்தமருத்துவமும்‌ பயின்றார்‌; தம்மீது அன்பு 
காட்டிய அந்த ஆசிரியரது பெயரையே தமது 
பெயராக வைத்துக்கொண்டார்‌. நீலகிரிக்குச்‌ ட்‌ 
சென்று அங்கு வாழ்ந்த அயோத்திதாசர்‌, ்‌ 

திருமணத்திற்குப்‌ பிறகு பர்மாவுக்குச்‌ 
சென்றார்‌. அங்குக்‌ கூலித்தொழிலாளர்களாக 


"யு 16 “091 OITA OA U 


“WVyoes npr gy 


வேலை செய்து வந்த தமிழர்களின்‌ புதரைச்தோஅும்‌ வெளிவரும்‌. 
ப்‌ ப்‌ ட | பத்த: சென்னபைப்டராம்‌ கக நி 11௩. ர்‌ 
உரிமைகளுக்காக இவர்‌ பாடுபட்டார்‌. ந்‌ த ௦0, 


| 
ட செரியா சென்பகர்சனர்குத்‌ | ருல்தமன்‌.நிசசோ!. பமீத்திலக்கரன்‌ பாட்டு 
நக்கன்‌ க கூசிரிறார்ன்‌ தத. | சசென்றுங்அிரரிப்பார்சள்‌. 

2 ப ்‌ 


(்‌ ப்‌ ப்‌ ப்‌ ்‌] ன்‌ ன்‌ Hi அரம்க்ச்செப்டி 
பின்னர்‌ இவர்‌ தமிழ்நாட்டுக்குத்‌ திரும்பி அதல (22 
ஒடுக்கப்பட்டோர்‌ உரிமைக்காகவும்‌ அவர்களின்‌ “2 [3௧ 

ET] ்‌ வ்‌ | ஆக்க க 
முன்னேற்றத்திற்காகவும்‌ பாடுபட்டார்‌. ச்சனிக்கக்‌ இது 


சர. 
பிரதிய உப ச. 
தினைகெ தம 145-அது பச்சத்தின்‌ உபரி ண்ட்‌ ர வளர திறன்‌ ல 
௨௮௮௧ கப்பம்‌ இங்களெனச்‌ | உனக பிறாம்ான சப்தித்த்கர்னித்‌ கேத்திறள்ள பெ 


௪௪. 3 
வரலே உமக்கு ஈட்ட 


சிந்தனைகளின்‌ அடித்தளம்‌ ந்தம்‌ வ வவட | க அசில்‌ வில்‌ கக கத்‌ 

அயோத்திதாசர்‌ தமிழ்‌ மட்டுமன்றி, பாலி, வடமொழி, ஆங்கிலம்‌ ஆகிய மொழிகளிலும்‌ 
தேர்ச்சிபெற்றிருந்தார்‌; இலக்கியம்‌, இலக்கணம்‌, கணிதம்‌, மருத்துவம்‌, சமயத்தத்துவம்‌ 
உள்ளிட்ட பல்துறை நூல்களையும்‌ ஆழ்ந்து கற்றார்‌. இத்தகைய ஆழ்ந்த படிப்பே அவரது 
புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது. 
இதழ்ப்பணி 

1907ஆம்‌ ஆண்டு சென்னையில்‌ ஒருபைசாத்தமிழன்‌ என்னும்‌ வாரஇதழை 
காலணா விலையில்‌ தொடங்கினார்‌. ஓர்‌ ஆண்டிற்குப்பின்‌ அவ்விதழின்‌ பெயரைத்‌ 
தமிழன்‌ என மாற்றினார்‌. உயர்நிலையையும்‌ இடைநிலையையும்‌ கடைநிலையையும்‌ 
பாகுபடுத்தி அறியமுடியாத மக்களுக்கு நீதி, நேர்மை, சரியான பாதை ஆகியவற்றைத்‌ 
தெளிவுபடுத்துவதே இவ்விதழின்‌ நோக்கம்‌ என்று அயோத்திதாசர்‌ குறிப்பிட்டார்‌. இவர்‌ 
தமிழன்‌ இதழ்‌ மூலம்‌ தமிழ்நாடு மட்டுமன்றி மைசூர்‌, கோலார்‌, ஐதராபாத்‌, இரங்கன்‌, 
மலேசியா, ஆஸ்திரேலியா, தென்‌ ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில்‌ வாழ்ந்த தமிழர்களுக்கும்‌ 
பகுத்தறிவுச்‌ சிந்தனை, இன உணர்வு, சமூகச்‌ சிந்தனை ஆகியவற்றை ஊட்டினார்‌. இவர்‌ 
தமது நூல்கள்‌ மூலமாகவும்‌ தமது சீர்திருத்தச்‌ சிந்தனைகளை வெளியிட்டார்‌. 


கல்விச்‌ சிந்தனைகள்‌ 
ஒரு மனிதனின்‌ அறிவு வளர்ச்சிபெற வேண்டுமானால்‌, கல்வி அறிவு அவசியம்‌ என்று 


அயோத்திதாசர்‌ கருதினார்‌. நிலவு நாளும்‌ வளர்ந்து முழுநிலவாகி ஒளிவீசுவதுபோல்‌ 
கல்வி நிறுவனங்களில்‌ அறிவை வளர்க்கும்‌ நூல்கள்‌ கற்பிக்கப்படவேண்டும்‌; கல்வியோடு 
கைத்தொழில்‌, வேளாண்மை, தையல்‌, 
மரம்வளர்த்தல்‌ போன்றவற்றையும்‌ 
கற்கவேண்டும்‌ என்று இவர்‌ வலியுறுத்தினார்‌. 
சங்ககாலப்‌ பெண்களைப்போலவே, 


அயோத்திதாசர்‌ பதிப்பித்த நூல்கள்‌ இக்காலப்‌ பெண்களும்‌ கல்விகற்றுத்‌ தம்‌ 
போகர்‌ எழுநூறு, அகத்தியர்‌ இருநூறு, வாழ்க்கையைத்‌ தாமே அமைத்துக்கொள்ளும்‌ 
சிமிட்டு இரத்திரனச்‌ சுருக்கம்‌, பாலவாகடம்‌. உரிமையைப்‌ பெறவேண்டும்‌ என்றும்‌ இவர்‌ 


எடுத்துரைத்தார்‌. 
173 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 173 இ 03-01-2020 192453 | | 


வாழும்‌ முறை 2) கக 
மக்கள்‌ வாழவேண்டிய முறை 


பற்றிய அயோத்திதாசரின்‌ ழு தைக்‌ WA கடை 
ற்ப்பன்வையா்டும்‌, மக்கள்‌ டும்‌ சீர்திருத்தக்‌ கருத்துகளுக்கும்‌ 
அன்புகொண்டு வாழவேண்டும்‌; முன்னோடிகளாகத்‌ திகழ்ந்தவர்கள்‌ 
கோபம்‌, பொறாமை, பொய்‌, களவு vem Amos 
போன்றவற்றைத்‌ தம்‌ வாழ்விலிருந்து நீக்கி தங்கவயல்‌ அப்பாதுரையாரும்‌ ஆவார்கள்‌. 
வாழவேண்டும்‌; பிற உயிர்களுக்குத்‌ துன்பம்‌ த 
செய்யக்கூடாது; மேலும்‌ மதியை அழிக்கும்‌ ட பமா 
போதைப்பொருள்களைக்‌ கையாலும்‌ 
தொடுதல்‌ கூடாது: ஒரு குடும்பத்தில்‌ அன்பும்‌ ஆறுதலும்‌ நிறைந்தால்‌, அக்குடும்பம்‌ வாழும்‌ 
ஊர்‌ முழுவதும்‌ அன்பும்‌ ஆறுதலும்‌ பெறும்‌: ஊர்கள்‌ அன்பும்‌ ஆறுதலும்‌ பெறுமானால்‌ நாடு 
முழுவதும்‌ அன்பும்‌ ஆறுதலும்‌ பெற்றுத்‌ திகழும்‌: இத்தகைய நாட்டில்‌ புலியும்‌ பசுவும்‌ ஒரே 
நீர்த்துறையில்‌ நீர்‌ அருந்தும்‌ என்பவை அயோத்திதாசர்‌ கருத்துகள்‌. 
தலைமைத்‌ தகுதி 

ஒரு நாட்டுக்கு வழிகாட்டும்‌ தலைவர்‌ எத்தகையவராக இருக்கவேண்டும்‌ 
என்பதை அயோத்திதாசர்‌ விளக்குகிறார்‌. 'மக்களும்‌ அவர்தம்‌ நோக்கங்களும்‌ 
பெருமைப்படத்தக்கனவாக இருக்கவேண்டுமானால்‌, அவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி 
அமையவேண்டும்‌. அவர்‌ மக்களுள்‌ மாமனிதராக, அறிவாற்றல்பெற்றவராக, நன்னெறியைக்‌ 
கடைப்பிடிப்பவராக இருக்கவேண்டும்‌. அப்படிப்பட்ட தலைவரை வணக்கத்திற்கு உரியவராக 
மக்கள்‌ ஏற்பார்கள்‌; கடவுளெனத்‌ துதிப்பார்கள்‌' என்பது அயோத்திதாசர்‌ கருத்து. 


மக்களும்‌ மழையும்‌ 


மக்களையும்‌ மழையையும்‌ தொடர்புபடுத்தி அயோத்திதாசர்‌ கூறும்‌ கருத்து 
சிந்திக்கத்தக்கதாகும்‌. 'வானம்‌ பொய்ப்பதற்குக்‌ காரணம்‌ ஒழுக்கமுள்ள ஞானிகள்‌ 
இல்லாமையே. ஞானிகள்‌ இல்லாமைக்குக்‌ காரணம்‌ நீதியும்‌ நெறியும்‌ வாய்மையும்‌ 
நிறைந்த அறிவாளிகள்‌ இல்லாமையாகும்‌. அறிவாளிகள்‌ இல்லாமைக்குக்‌ காரணம்‌ 
ஆட்சித்திறனும்‌ அன்பும்‌ உடைய அரசர்கள்‌ இல்லாமையே. அத்தகைய அரசர்கள்‌ 
இல்லாமைக்குக்‌ காரணம்‌ கல்வி, அறிவு, 
அருள்‌, ஒழுக்கம்‌, ஒற்றுமை ஆகியன 
உடைய குடிகள்‌ இல்லாமையே என்று 
கூறுவதன்மூலம்‌ நல்ல குடிமக்கள்‌ இல்லாத 
நாட்டுக்கு இயற்கைகூட உதவாது' என்கிறார்‌ 
புத்தரது ஆதிவேதம்‌, இந்திரர்‌ தேச அயோத்திதாசர்‌. 
சரித்திரம்‌, விவாக விளக்கம்‌, புத்தர்‌ 
சரித்திரப்பா முதலியன. சமத்துவம்‌ 
திருவள்ளுவர்‌, ஊவையார்‌ அயோத்திதாசர்‌, மக்கள்‌ அனைவரும்‌ 
ஆகியோரின்‌ படைப்புகளுக்குப்‌ பெளத்தக்‌ சமஉரிமை பெற்றுச்‌ சமத்துவமாக 
கோட்பாடுகளின்‌ அடிப்படையில்‌ புதிய வாழவேண்டும்‌ என்று விரும்பினார்‌. 
விளக்கங்களை எழுதியுள்ளார்‌. கல்வி, வேளாண்மை, காவல்துறை 


அயோத்திதாசர்‌ எழுதிய நூல்கள்‌ 


174 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 174 இ 03-01-2020 192453 | | 


போன்ற அனைத்துத்‌ துறைகளிலும்‌ ம 
மக்கள்‌ அனைவருக்கும்‌ வாய்ப] 
வழங்கவேண்டும்‌; ஊராட்சி, நகராட்சி, 

சட்டமன்றம்‌, நாடாளுமன்றம்‌ சென்னை தாம்பரத்தில்‌ உள்ள சித்த 
போன்றவற்றிலும்‌ எல்லா வகுப்பினருக்கும்‌ ஆராய்ச்சி மையத்துடன்‌ இணைந்த 
உரிய பிரதிநிதித்துவம்‌ வழங்கப்படவேண்டும்‌; மருத்துவமனைக்கு அயோத்திதாச 
இவற்றில்‌ இந்து, பெளத்தர்‌, கிறித்துவர்‌, பண்டிதர்‌ மருத்துவமனை என்று பெயர்‌ 
இசுலாமியர்‌, ஆங்கிலோ இந்தியர்‌, சூட்டப்பட்டுள்ளது. 

ஐரோப்பியர்‌ போன்ற அனைவருக்கும்‌ 

வாய்ப்பளிக்கவேண்டும்‌ எனத்‌ தொடர்ந்து வலியுறுத்திவந்தார்‌ அயோத்திதாசர்‌. 


திராவிட மகாஜன சங்கம்‌ 


அயோத்திதாசர்‌ தமது கொள்கைகளை வலியுறுத்தவும்‌ ஒடுக்கப்பட்டோர்‌ 
உரிமைகளைப்‌ பாதுகாக்கவும்‌ 1892 ஆம்‌ ஆண்டு திராவிட மகாஜன சங்கம்‌ என்னும்‌ 
அமைப்பைத்‌ தோற்றுவித்தார்‌. இவ்வமைப்பு சாலைகள்‌ அமைத்தல்‌, கால்வாய்கள்‌ 
பராமரித்தல்‌, குடிகளின்‌ பாதுகாப்புக்குக்‌ காவல்துறையினரை நியமித்தல்‌, 
பொதுமருத்துவமனைகள்‌ அமைத்தல்‌, சிற்றூர்கள்தோறும்‌ கல்விக்கூடங்கள்‌ ஏற்படுத்துதல்‌ 
போன்றவற்றுக்காகவும்‌ போராடியது. 


அரசியல்‌ விடுதலையும்‌ மக்கள்‌ உரிமையும்‌ 


விடுதலை என்பது வெறும்‌ ஆட்சிமாற்றம்‌ மட்டுமன்று. அது மக்களின்‌ வாழ்க்கையில்‌ 
நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதாக அமையவேண்டும்‌ என்பது அயோத்திதாசர்‌ கருத்து. 
'சுயராஜ்ஜியத்தின்‌ நோக்கம்‌ அதிகாரத்தைக்‌ கைப்பற்றுவதாக மட்டும்‌ இருக்கக்கூடாது; 
மக்களின்‌ சமூக பொருளாதார வளர்ச்சியையும்‌ உள்ளடக்கியதாக அஃது அமையவேண்டும்‌. 
மக்கள்‌ வாழ்க்கையில்‌ மாற்றம்‌ உண்டானால்‌ ஒழிய, நாடு முன்னேற முடியாது' என்று 
ஆணித்தரமாகக்‌ கூறினார்‌ அயோத்திதாசர்‌. 
தனித்தன்மை 

அயோத்திதாசர்‌ காலத்தில்‌ பண்டிதர்‌, புலவர்‌, நாவலர்‌, பேச்சாளர்‌, எழுத்தாளர்‌ 
எனப்‌ பலர்‌ இருந்தனர்‌. ஆயினும்‌, பகுத்தறிவு, இலக்கியம்‌, சமூகம்‌, சமயம்‌, அரசியல்‌, 
வரலாறு, தொழில்‌ முன்னேற்றம்‌ ஆகியவற்றில்‌ அக்கறைகொண்டு புதிய சிந்தனைகளை 
விதைத்தவர்‌ அயோத்திதாசரே. எனவே, அவரை அன்றைய தமிழர்கள்‌ தனித்தன்மை 
உடைய சிந்தனையாளராக மதித்தனர்‌. 


அயோத்திதாரின்‌ சிந்தனைகள்‌ ஒரு தனிமனிதரின்‌ சிந்தனைகளாக மட்டும்‌ 
அமையாமல்‌, அகன்ற சமுதாயத்தில்‌ விழிப்புணர்வையும்‌ எழுச்சியையும்‌ ஏற்படுத்தும்‌ 
சித்தாந்தங்களாக விளங்கின என உறுதியாகக்‌ கூறலாம்‌. 


கற்பவை கற்றபின்‌ 


சமூகச்‌ சீர்திருத்தத்திற்குப்‌ பாடுபட்ட சான்றோர்களின்‌ பெயர்களைத்‌ திரட்டுக. 


175 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 175 இ 03-01-2020 192453 | | 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. அயோத்திதாசர்‌... சமூகச்சீர்திருத்தத்தின்‌ தந்‌ைத என்று போற்றப்படுகிறார்‌. 
௮) தமிழக ஆ) இந்திய இ) தென்னிந்திய ஈ) ஆசிய 

2. அயோத்திதாசர்‌ நடத்திய இகம்‌_____ ; 
௮) ஒருபைசாச்‌ தமிழன்‌ அ) காலணாத்‌ தமிழன்‌ 
இ) அரைப்பைசாத்‌ தமிழன்‌ ஈ) அரையணாச்‌ தமிழன்‌ 

3. கல்வியோடு _____ கற்க வேண்டும்‌ என்பது அயோத்திதாசர்‌ கருத்து. 
௮) சிலம்பமும்‌ ஆ) கைத்தொழிலும்‌ 
இ) கணிப்பொறியும்‌ ஈ) போர்த்தொழிலும்‌ 

4. அயோத்திதாசரின்‌ புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது 
அவ லை 
௮) ஆழ்ந்த படிப்பு ஆ) வெளிநாட்டுப்பயணம்‌ 
இ) இதழியல்‌ பட்டறிவு ஈ) மொழிப்புலமை 

5. மக்களின்‌ ஒழுக்கத்துடன்‌ தொடர்புடையது 
௮) வானம்‌ ஆ) கடல்‌ இ) மழை ஈ கதிரவன்‌ 
குறுவினா 


1. அயோத்திதாசரிடம்‌ இருந்த ஐந்து பண்புகள்‌ யாவை? 
2. ஒரு சிறந்த வழிகாட்டி எவ்வாறு இருக்கவேண்டும்‌ என அயோத்திதாசர்‌ கூறுகிறார்‌? 
3. திராவிட மகாஜன சங்கம்‌ எவற்றுக்காகப்‌ போராடியது? 
சிறுவினா 
1. அயோத்திதாசரின்‌ இதழ்ப்பணி பற்றி எழுதுக. 
2. அரசியல்‌ விடுதலை பற்றிய அயோத்திதாசரின்‌ கருத்துகள்‌ யாவை? 
நெடுவினா 
வாழும்‌ முறை, சமத்துவம்‌ ஆகியன பற்றிய அயோத்திதாசரின்‌ சிந்தனைகளைத்‌ தொகுத்து 
எழுதுக. 
சிந்தனைவினா 


ஒரு சமூகம்‌ உயர்வடைய வேண்டுமானால்‌ மக்களிடம்‌ இருக்க வேண்டிய 


உயர்பண்புகள்‌ யாவை? 


176 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 176 இ 03-01-2020 192453 | | 


விரிவானம்‌ [1 
மனித யந்திரம்‌ 


ஒரே மனிதனுக்குள்‌ இரண்டு வகையான பண்புகள்‌ 
புதைந்துகிடக்கும்‌ என்கின்றனர்‌ உளவியல்‌ அறிஞர்கள்‌. 
நல்லதையே நினைத்து, நல்லதையே செய்வது ஒன்று; 
நுழையும்முன்‌ ||| தயனவற்றைச்‌ செய்யத்‌ தூண்டுவது மற்றொன்று. இவற்றுள்‌ 


எப்பண்பு மேலோங்கி இருக்கிறதோ, அத்தகைய செயல்களையே 

மனிதர்கள்‌ செய்வர்‌. தவறு செய்யும்‌ எண்ணம்‌ தோன்றும்போது 
அதனை அடக்கி, நேர்மையாக வாழ்வதே உயர்ந்த மனிதர்களின்‌ இயல்பு. 
இக்கருத்துகள்‌ பொதிந்த கதையொன்றை அறிவோம்‌. 


மீனாட்சிசுந்தரம்‌ ஒரு ஸ்டோர்‌ குமாஸ்தா. அவருக்குச்‌ சென்ற நாற்பத்தைந்து 
வருடங்களாக அதே பாதை, அதே வீடு, அதே பலசரக்குக்‌ கடையின்‌ கமறல்தான்‌ விகி. 
கடையும்‌ மீனாட்சிசுந்தரமும்‌ ஒன்றாக வளர்ந்தார்கள்‌; ஆனால்‌ ஒட்டி வளரவில்லை. 
கடையில்‌ வரவுசெலவு வளர்ந்தது; மீனாட்சிசுந்தரத்துக்குக்‌ கவலையும்‌ வளர்ந்தது. 


மீனாட்சிசுந்தரம்‌ பற்றுவரவுக்‌ கணக்குகளில்‌ உள்ள சிக்கல்களையெல்லாம்‌ 
அற்புதமாகத்‌ தீர்த்துவைப்பார்‌. அந்தக்காலத்தில்‌ புன்னை எண்ணெய்க்‌ குத்துவிளக்கடியில்‌ 
இரவு பன்னிரண்டுமணிவரை மல்லாடுவார்‌. இப்பொழுதும்‌ அந்த மல்லாட்டத்திற்கெல்லாம்‌ 
குறைச்சல்‌ இல்லை: ஆனால்‌ இப்பொழுது மின்சாரவிளக்கும்‌ விசிறியும்‌ 
உடன்விழித்திருக்கும்‌. 

அவரது சம்பளமும்‌ ஆமைவேகத்தில்‌ 'ஓடி' மாதத்துக்கு இருபது ரூபாய்‌ என்ற 
எல்லையை எட்டிவிட்டது. வீட்டு வரவுசெலவுக்‌ கணக்கு மட்டும்‌ அவருடைய இந்திரஜால 
வித்தைகளுக்கெல்லாம்‌ மீறி, உலகளந்த பெருமாளாக, சென்ற நாற்பத்தைந்து 
வருடங்களாகப்‌ பெருகிக்‌ கொண்டு வருகிறது. 


மழையானாலும்‌ பனியானாலும்‌ ஆற்றில்‌ குளித்துவிட்டு ஈரவேட்டியைச்‌ சற்று 
உயர்த்திய கைகளால்‌ பின்புறம்‌ பறக்கவிட்டுக்கொண்டு, உலர்ந்தும்‌ உலராத நெற்றியில்‌ 
விபூதி, குங்குமம்‌, சந்தனம்‌ விகசிக்க அவர்‌ செல்லும்‌ காட்சியைச்‌ சென்ற நாற்பத்தைந்து 
வருடங்களாகக்‌ கண்டவர்களுக்கு நன்றாக முடுக்கிவிடப்பட்ட பழுதுபடாத யந்திரம்‌ 
ஒன்று நினைவிற்கு வரும்‌. 


மீனாட்சிசுந்தரம்‌ மிகவும்‌ சாது; அதாவது, விநயமாக இருக்கவேண்டும்‌, தம்மைப்‌ 
பாதுகாத்துக்கொள்ள உண்மை, நாணயம்‌ முதலிய பழக்கங்களைக்‌ கைக்கொள்ளவேண்டும்‌ 
என்று உறுதிப்பட்டவர்‌. ஆனால்‌ பெட்டிப்‌ பாம்பாக அடங்கிக்கிடக்கும்‌ அவரது உள்ளத்தில்‌, 
அலாவுதீன்‌ ஜீனியைப்போல்‌ ஆசை பூதாகாரமாய்‌ விரிந்து, அவரது சித்தப்பிரபஞ்சத்தையே 
கவித்து ஆக்கிரமித்துக்கொண்டது. 


177 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 177 இ 03-01-2020 192454 | | 


ணா! | ! | ° 


இந்தமனம்‌ இருக்கிறதே, மீனாட்சிசுந்தரத்துக்கும்‌ அஃது உண்டு. நீறுபூத்த நெருப்பை 
வேதாந்திகள்‌ பெரியவிஷயங்களுக்கு உபமானம்‌ சொல்லுவார்கள்‌. ஆசையைப்‌ 
பொறுத்தவரை அந்த உபமானத்தால்‌ மீனாட்சிசுந்தரம்‌ பெரியமனுஷர்தான்‌. 


'மீனாட்சியா! அந்த அப்பாவிப்‌ பயல்‌!' என்று பலர்‌ துச்சமாகக்‌ கருதுவார்கள்‌. 
முகத்திற்கெதிரேயும்‌ சொல்லுவார்கள்‌. அப்படிப்பட்ட 'அப்பாவிப்‌ பிராணியின்‌ மனத்தில்‌ 
புகைந்து கவிகிறது ஆசை. வீட்டில்‌ குழந்தைக்குப்‌ பால்‌ தட்டாமலிருக்க - ஏன்‌, பால்விற்று 
நாலுகாசும்‌ சம்பாதிக்க - மாடும்‌ கன்றும்‌ வாங்கவேண்டும்‌! தெற்குத்தெரு மாவன்னாவுக்கு 
'மேடோவர்‌' செய்தநிலத்தைக்‌ திருப்பவேண்டும்‌. இதுமட்டுமா? கால்மேல்‌ கால்போட்டு, ஏ 
மீனாட்சி!' என்று தாம்‌ அழைக்கப்படுவதுபோல்‌, தம்‌ இஷ்டப்படி ஆட ஒரு மீனாட்சி ஸ்டோர்‌ 
கடையும்‌ கைக்குள்‌ வரவேண்டும்‌. 


ஒருமுறை கொழும்புக்குப்‌ போய்விட்டுத்‌ தங்க அரைஞாண்‌, கடிகாரச்சங்கிலி, 
வாட்டசாட்டமான உடம்பு, கையில்‌ நல்ல ரொக்கம்‌ முதலிய சகல வைபவங்களுடனும்‌ 
திரும்பவேண்டும்‌. தெருவில்‌ எதிரே வருகிறவர்‌ எல்லாரும்‌ துண்டை இடுப்பில்‌ 
கட்டிக்கொண்டு, பல்லை இளித்தவண்ணம்‌ 'அண்ணாச்சி செளக்கியமா? என்று கேட்க 
வேண்டும்‌! 


தினசரி பணப்புழக்கம்‌ எல்லாம்‌ அவர்‌ கையில்தான்‌. கடைசியாய்‌, தனியாகக்‌ கடையைப்‌ 
பூட்டிச்சாவியை எடுத்துக்கொண்டு போகிறவரும்‌ அவர்தான்‌. அதேசமயத்தில்தான்‌ 
கடைக்குக்‌ கூப்பிடுகிற தூரத்தில்‌ இருக்கும்‌ ரயில்வே ஸ்டேஷனில்‌ ஐந்து நிமிஷம்‌ 
நின்றுவிட்டுத்‌ தூத்துக்குடி வண்டி புறப்படுகிறது. டிக்கட்‌ வாங்கிக்கொண்டு ராத்திரியோடு 
ராத்திரியாகக்‌ கம்பி நீட்டிவிடலாம்‌. டிக்கட்டுக்கு மட்டிலும்‌ பணம்‌ எடுக்கத்‌ தினசரி கடையில்‌ 
புரளும்‌ பணம்‌ போதும்‌. 


மூலைத்தெருவில்‌ மற்ற இடங்களெல்லாம்‌ ஒடுங்கிவிட்டன. ஸ்டோரில்‌ 
பெட்டியடிமேல்‌ ஒற்றை மின்சாரவிளக்குப்‌ பிரகாசிக்கிறது. மீனாட்சிசுந்தரம்‌ ஓலைப்பாயில்‌ 
உட்கார்ந்துகொண்டு மேஜையின்‌ மேலுள்ள சிட்டைப்புத்தகத்தில்‌ ஏதோ பதிந்துகொண்டு 
இருக்கிறார்‌. 
ர த "சுப்புவின்‌ கணக்கு. நாலு, நாலரை, 
நாலரையே மாகாணி, ர ன மாகாணியும்‌ 
ஒரு சல்லியும்‌, நாலரையே மாகாணி ஒரு 
சல்லி, ஒருதுட்டு, நாலு, ஒம்பது, அஞ்சு சல்லி... 
சவத்துப்பயலுக்குக்‌ குடுத்துக்‌ குடுத்துக்‌ 
கட்டுமா? நாளைக்கு வரட்டும்‌ சொல்லறேன்‌" 
நெற்றியில்‌ வழியும்‌ வியர்வையைத்‌ 
அக்காலத்தில்‌ வழக்கத்தில்‌ இருந்த துடைத்துவிட்டு ராமையாவின்‌ பேரேட்டைத்‌ 
நாணயப்‌ பெயர்கள்‌ ஆகும்‌. பதினாறு திருப்பிக்கூட்ட ஆரம்பித்தார்‌. "வீசம்‌, 


ல கி பி ன! ஒரு ல! அரைக்கால்‌, அரையே அரைக்கால்‌..." 
அதனால்தான்‌ இன்றும்‌ பேச்சுவழக்கில்‌ 


மாகாணி, வீசம்‌ போன்றவை 
அக்காலத்தில்‌ வழக்கிலிருந்த 
அளவைவப்பெயர்களாகும்‌. 


அணா, சல்லி, துட்டு என்பது 


அரை ரூபாயை எட்டணா என்றும்‌ மீனாட்சிசுந்தரத்துக்கு மனம்‌ 
கால்‌ ரூபாயை நாலணா என்றும்‌ கணக்கில்‌ லயிக்கவில்லை. பெட்டியில்‌ மூடி 
கூறுகின்றனர்‌. வைத்தார்‌. 'தூத்துக்குடி வண்டி இன்னும்‌ 


178 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 178 இ 03-01-2020 192454 | | 


ணா * டான | I 


புறப்படவில்லையே!' என்ற எண்ணம்‌ திடீரென்று உதித்தது. 'சவத்தைக்‌ கட்டி எத்தனை 
நாள்தான்‌ மாரடிப்பது!' என்று முணுமுணுத்தார்‌. நெற்றியில்‌ குபீர்‌ என்று வியர்வை 
எழும்பியது. பெட்டிச்சொருகை அனாவசிய பலத்தை உபயோகித்து வெளியே இழுத்தார்‌. 
உள்ளேயிருந்த சில்லறையும்‌ ரூபாயும்‌ குலுங்கிச்‌ சிதறின. செம்பு, நிக்கல்‌, வெள்ளி 
என்று பாராமல்‌ மடமடவென்று எண்ணினார்‌. நாற்பதும்‌ சில்லறையும்‌ இருந்தது. 
அவசர அவசரமாக எடுத்து மடியில்‌ கொட்டிக்கொண்டு, விளக்கை அணைத்து, மடக்குக்‌ 
கதவுகளைப்‌ பூட்டினார்‌. 


சாவிக்கொத்து கையில்‌ இருக்கிற உணர்வுகூடஇல்லாமல்‌ வேகமாக ஸ்டேஷனை 
நோக்கி நடந்தார்‌. 


'நாற்பத்தைந்து வருஷமாக உழைத்துப்‌ போட்டும்‌ என்ன பலன்‌? நாக்குக்கு ௬சியாகச்‌ 
சாப்பிட முடிந்ததா? என்ன பண்ணிவிடுவான்‌?' 


கொஞ்சதூரம்‌ சென்றபிறகுதான்‌ செருப்பைக்கூடக்‌ கடையிலேயே வைத்துவிட்டு 
வந்துவிட்டார்‌ என்ற உணர்வு தட்டியது. 

நல்லகாலமாக எதிரில்‌ யாரையும்‌ காணோம்‌. 'பார்த்தால்தான்‌ என்ன? கடையைப்‌ 
பூட்டினபிறகு நேரே வீட்டிற்குத்தான்‌ போகவேண்டுமா? நம்ம நினைப்பு அவனுக்கெப்படி 
தெரியும்‌? 

ஸ்டேஷனுக்கு வந்தாய்விட்டது. பெட்ரோமாக்ஸ்‌ விளக்கடியில்‌ தூங்கும்‌ சில்லறைச்‌ 
சிப்பந்திகள்‌, பக்கத்து வெற்றிலைபாக்குக்‌ கடையில்‌ வாயடிக்கும்‌ போர்ட்டர்கள்‌! 

டட வெளிக்கேட்டில்‌ அவ்வளவு கூட்டம்‌ இல்லை. ரயிலுக்குக்‌ கூட்டம்‌இருக்காததும்‌ நல்லதுதான்‌ ட 

என்று நினைத்து உள்ளுக்குள்சந்தோஷப்பட்டுக்கொண்டார்‌. 

டிக்கட்கவுண்டரில்‌ 
பத்தேகாலணாவைக்‌ கொடுத்து 
டிக்கெட்‌ வாங்கிக்கொண்டு 
டிளா ரட்‌ பா ரத்தில்‌ 
நுழைந்தார்‌. வண்டி வந்து 
நின்றுகொண்டிருக்கிறது. 
புறப்பட இன்னும்‌ பத்து 
நிமிஷம்‌. ஒருவரும்‌ இல்லாத 
தனி வண்டியில்‌ ஏறி, ஜன்னல்‌ 
அண்டையில்‌ உட்கார்ந்தார்‌. 
வண்டி எப்பொழுது புறப்படும்‌ 
என்பதை ஆவலாக அறிய 


எஞ்சின்‌ பக்கம்‌ திரும்பிப்‌ 
பார்த்துக்கொண்டிருந்தார்‌. 

"மீனாட்சிசுந்தரம்‌... ஏது இந்த ராத்திரியில்‌!" என்றது கம்பீரமான ஒருகுரல்‌. வேறு 
ஒருவரும்‌ இல்லை. ரயில்வே போலீஸைச்‌ சேர்ந்த அவரது நண்பர்‌ கலியாணசுந்தரம்‌. 
திடுக்கிட்டுத்‌ திரும்பினார்‌. 


179 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 179 இ 03-01-2020 19:34:54 | | 


ட நட எ) 


போலீஸ்காரர்‌! மீனாட்சிசுந்தரம்‌ நண்பரைப்‌ பார்க்கவில்லை; காக்கி உடையைத்தான்‌ 
பார்த்தார்‌! தன்னையறியாமல்‌ அவரது வாய்‌, 'தூத்துக்குடிவரை!" என்றது. 


"என்ன அவசரம்‌! நான்‌ உங்களை மணியாச்சியில்‌ பார்க்கிறேன்‌!" என்று சொல்லி, 
அளவெடுத்து வைக்கும்‌ பெருமிதமான நடையுடன்‌ ஸ்டேஷன்‌ மாஸ்டரை நாடினார்‌ 
கலியாணசந்தரம்‌. 


மீனாட்சிசுந்தரத்துக்கு நுனிநாக்குமுதல்‌ அடித்தொண்டைவரை ஒரே வறட்சி; கண்கள்‌ 
சுழன்றன. 


"கலர்‌! சோடா!" என்று நீட்டினான்‌ சோடாக்காரன்‌. 'பூப்‌!' என்று ஏப்பமிட்டுக்கொண்டே 
ஓரணாவை அவன்‌ கையில்‌ கொடுத்துவிட்டுப்‌ பலகையில்சாய்ந்து கண்ணை மூடினார்‌. 
'கலியாணி பார்த்துவிட்டானே! நாளைக்கு நம்‌ குட்டு வெளிப்பட்டுப்‌ போகுமே!' 

ரயில்‌ விஸில்‌ கிரீச்சிட்டது. மீனாட்சிசுந்தரம்‌ அவசர அவசரமாகக்‌ கதவுப்பக்கம்‌ வந்து 
ரயிலை விட்டு இறங்கினார்‌. 

மெதுவாக, நிதானமாக ஸ்டேஷனைவிட்டு வெளியேறி ஸ்டோர்பக்கமாக நடந்தார்‌. 
வழியில்‌ சிறிதுதூரம்‌ செல்கையில்தான்‌ பாஸ்‌ இல்லாமல்‌ எப்படிக்‌ கப்பலில்‌ செல்வது என்ற 
ஞாபகம்‌ வந்தது. 'புத்தியைச்‌ செருப்பால்தான்‌ அடிக்கணும்‌!' என்று சொல்லிக்கொண்டார்‌. 
அவருக்குத்‌ தமது ஆபத்தான நிலைமை அப்பொழுதுதான்‌ தெளிவாயிற்று. உடல்நடுங்கியது. 

ஸ்டோருக்கு வந்துவிட்டார்‌. கதவைத்‌ திறந்து, விளக்கை ஏற்றினார்‌. மடியில்‌ 
இ இருந்த சில்லறையைப்‌ பெட்டிக்குள்‌ வைத்துவிட்டு, சிட்டையை எடுத்து, ' மீனாட்சி பற்று இ 


பதினொன்றே காலணா" என்று எழுதினார்‌. 
727 
ப அக 
த ig 


Pel 


180 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 180 இ 03-01-2020 192454 | | 


ண்‌ |] ட Ho று 


மறுபடியும்‌ விளக்கு அணைந்தது. காலில்‌ செருப்பை மாட்டிக்கொள்ளும்‌ சப்தம்‌: பூட்டு 
கிளிக்‌ என்றது. 


முதலாளி வீட்டை நோக்கிச்‌ சருக்சருக்கென்ற செருப்புச்‌ சப்தம்‌. 
முதலாளி காற்றுக்காக வெளியே விசிப்பலகையில்‌ தூங்குகிறார்‌. 
"ஐயா! ஐயா!" என்றார்‌ மீனாட்சிசுந்தரம்‌. 


"என்னவே, இவ்வளவு நேரம்‌!" என்று புரண்டுகொண்டே கொட்டாவிவிட்டார்‌ முதலாளி 
ஐயா. 


"இல்லே, சோலி இருந்தது. எம்பத்துலே இன்னக்கி பதினொண்ணேகாலணா 
எழுதியிருக்கேன்‌!" என்றார்‌ மீனாட்சிசுந்தரம்‌. அப்பொழுதும்‌ அந்த நாவறட்சி போகவில்லை. 


"சரி! விடியனெ வரப்போ மூக்கனெ வண்டியைப்‌ போட்டுக்கிட்டு வரச்சொல்லும்‌. 
சந்தைக்குப்‌ போகணும்‌!" என்றார்‌. சொல்லிவிட்டுக்‌ கொடுங்கையைத்‌ தலைக்கு 
வைத்துக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டார்‌. 


மீனாட்சிசுந்தரம்‌ முதலாளி ஐயாவைச்‌ சற்றுநேரம்‌ பார்த்துக்கொண்டே நின்றார்‌. 
அப்புறம்‌ மெதுவாகத்‌ திரும்பி நடந்தார்‌. 


நூல்‌ வெளி 


சிறுகதை மன்னன்‌ என்று போற்றப்படும்‌ 
புதுமைப்பித்தனின்‌ இயற்பெயர்‌ சொ.விருத்தாசலம்‌. 
சிறுகதைகளில்‌ புதுப்புது உத்திகளைக்‌ கையாண்டவர்‌ 
என்று இவரைத்‌ திறனாய்வாளர்கள்‌ போற்றுகின்றனர்‌. 
நூற்றுக்குமேற்பட்ட சிறுகதைகளைப்‌ படைத்துள்ளார்‌. சில 
திரைப்படங்களுக்குக்‌ கதை, உரையாடலும்‌ எழுதியுள்ளார்‌. 
கடவுளும்‌ கந்தசாமிப்பிள்ளையும்‌, சாபவிமோசனம்‌, பொன்னகரம்‌, 
ஒருநாள்‌ கழிந்தது போன்றன இவரது சிறுகதைகளுள்‌ 
புகழ்பெற்றவை. 


மணிக்கொடி இதழில்‌ வெளியான புதுமைப்பித்தனின்‌ சிறுகதை ஒன்று இங்குத்‌ 
தரப்பட்டுள்ளது. 


“ox, [ 0 


வறுமையிலும்‌ செம்மையாக வாழ்ந்த யாரேனும்‌ ஒருவரைப்‌ பற்றிய செய்தியை 
அறிந்துவந்து வகுப்பறையில்‌ பகிர்க. 


மனித யந்திரம்‌ கதையை மீனாட்சிசுந்தரம்‌ கூறுவதாக மாற்றி எழுதுக. 


181 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 181 இ 03-01-2020 192454 | | 


கற்கண்டு [|] 


. யாப்பு இலக்கணம்‌ 


ற்‌ 


ப்‌ ளி 
2852EH 


பாவலர்கள்‌ தம்‌ உள்ளத்தில்‌ தோன்றும்‌ உயர்ந்த கருத்துகளைப்‌ பாடல்களாகப்‌ 
படைக்கின்றனர்‌. குறிப்பிட்ட வடிவத்தில்‌ இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படும்‌ 
கவிதைகளை மரபுக்கவிதைகள்‌ என்பர்‌. இலக்கணக்‌ கட்டுப்பாடுகளின்றிக்‌ கருத்துக்கு 
மட்டும்‌ முதன்மை கொடுத்து எழுதப்படும்‌ கவிதைகளைப்‌ புதுக்கவிதைகள்‌ என்பர்‌. 
மரபுக்கவிதைகள்‌ எழுதுவதற்கான இலக்கணம்‌ யாப்பு இலக்கணம்‌ எனப்படும்‌. 


யாப்பு இலக்கணத்தின்படி செய்யுளுக்கு உரிய உறுப்புகள்‌ ஆறு. அவை எழுத்து, அசை, 
சீர்‌,தளை, அடி, தொடை என்பனவாகும்‌. 
எழுத்து 

யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துகளை மூன்றாகப்‌ பிரிப்பர்‌. 

அவையாவன: 

குறில்‌ - உயிர்க்குறில்‌, உயிர்மெய்க்குறில்‌ 

நெடில்‌ - உயிர்நெடில்‌, உயிர்மெய்‌ நெடில்‌ 

ஒற்று - மெய்யெழுத்து, ஆய்த எழுத்து 
அசை 

எழுத்துகள்‌ ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைவது அசை. அது நேரசை, நிரையசை என 
இருவகைப்படும்‌. 


குறில்‌ அல்லது நெடில்‌ எழுத்து, தனித்து வந்தாலும்‌ ஒற்றுடன்‌ சேர்ந்து வந்தாலும்‌ 
நேரசையாகும்‌. 

(எ.கா.) ந, நம்‌, நா, நாம்‌. 

இரண்டு குறில்‌எழுத்துகள்‌ அல்லது குறில்‌, நெடில்‌ எழுத்துகள்‌ இணைந்து வந்தாலும்‌ 
அவற்றுடன்‌ ஒற்றெழுத்து சேர்ந்து வந்தாலும்‌ நிரையசையாகும்‌. 


(எ.தா.) கட, கடல்‌, கடா, கடாம்‌. 


சீர்‌ 


ஓர்‌அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து அமைவது சீர்‌. 
சீர்களை ஓரசைச்சீர்‌, ஈரசைச்சீர்‌, மூவசைச்சீர்‌, நாலசைச்சீர்‌ என வகைப்படுத்துவர்‌. 


182 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 182 இ 03-01-2020 192454 | | 


ணா * CEE | ற 


தளை 


சீர்கள்‌ ஒன்றோடு ஒன்று பொருந்துவதைத்‌ தளை என்பர்‌. முதல்‌ சீரின்‌ இறுதியிலும்‌ 
வரும்சீரின்‌ முதலிலும்‌ உள்ள அசைகள்‌ எவ்வகை அசைகள்‌ என்பதன்‌ அடிப்படையில்‌, 
தளைகள்‌ ஏழு வகைப்படும்‌. 


அடி 
இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட சீர்களைக்‌ கொண்டு அமைவது அடி ஆகும்‌. 
அடி ஐந்து வகைப்படும்‌. 


தொடை 

செய்யுளில்‌ ஓசைஇன்பமும்‌ பொருள்‌இன்பமும்‌ தோன்றும்‌ வகையில்‌ சீர்களுக்கு 
இடையிலோ, அடிகளுக்கு இடையிலோ அமையும்‌ ஒற்றுமையே தொடை ஆகும்‌. தொடை 
எட்டு வகைப்படும்‌. முதன்மையான தொடைகள்‌ வருமாறு: 

1. முதல்‌ எழுத்து ஒன்றிவரத்‌ தொடுப்பது மோனை. 

2. இரண்டாம்‌ எழுத்து ஒன்றிவரத்‌ தொடுப்பது எதுகை. 

3. இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றிவரத்‌ தொடுப்பது இயைபு. 


4. ஒரு பாடலின்‌ இறுதிச்சீர்‌ அல்லது அடியின்‌ இறுதிப்பகுதி அடுத்த பாடலின்‌ முதல்சீர்‌ 
ட அல்லது அடியின்‌ முதலில்‌ வருமாறு பாடப்படுவது அந்தாதித்‌ தொடை. 


பாவகைகள்‌ 


பா நான்கு வகைப்படும்‌. அவை வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. 
* வெண்பா செப்பல்‌ ஓசை உடையது. அறநூல்கள்‌ பலவும்‌ வெண்பாவால்‌ அமைந்தவை. 


* ஆசிரியப்பா அகவல்‌ ஓசை உடையது. சங்க இலக்கியங்கள்‌ பலவும்‌ ஆசிரியப்பாவால்‌ 
அமைந்தவை. 


* கலிப்பாதுள்ளல்‌ ஓசை உடையது. கலித்தொகை கலிப்பாவால்‌ ஆனது. 


* வஞ்சிப்பா தூங்கல்‌ ஓசை உடையது. 


2.06%, நறை » ்‌ 
ட கற்பவை கற்றபின்‌ 


1. எழுத்து இலக்கணத்தின்படியும்‌ யாப்பு இலக்கணத்தின்படியும்‌ எழுத்துகளின்‌ 
வகைகளை வேறுபடுத்தி ஓர்‌ அட்டவணை உருவாக்குக. 


2. வெண்பாக்களால்‌ அமைந்த நூல்களின்‌ பெயர்களைத்‌ திரட்டுக. 


183 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 183 இ 03-01-2020 192455 | | 


ணா! | ! | ° 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1, அசை... வகைப்படும்‌. 
௮) இரண்டு ஆ) மூன்று இ) நான்கு 
2. விடும்‌ என்பது_____ சீர்‌. 
அ) நேரசை ஆ) நிரையசை இ) மூவசை 
3. அடி வகைப்படும்‌. 
௮) இரண்டு ஆ) நான்கு இ) எட்டு 
4. முதல்‌ எழுத்து ஒன்றிவரத்‌ தொடுப்பது _____ . 
௮) எதுகை ஆ) இயைபு இ) அந்தாதி 
பொருத்துக. 
வெண்பா - துள்ளல்‌ ஓசை 
ஆசிரியப்பா - செப்பலோசை 
கலிப்பா - துூங்கலோசை 
வஞ்சிப்பா - அகவலோசை 
சிறுவினா 


1. இருவகை அசைகளையும்‌ விளக்குக. 
2. துளை என்பது யாது? 
3. அந்தாதி என்றால்‌ என்ன? 


4. பா எத்தனை வகைப்படும்‌? அவை யாவை? 


x 
ழீ 


மொழியை ஆள்வோம்‌! 


கேட்க. 


ஈ) ஐந்து 
ஈ) நாலசை 
ஈ) ஐந்து 


ஈ) மோனை 


அறக்கருத்துகளை எடுத்துரைக்கும்‌ கதைகளைப்‌ பெரியோர்களிடம்‌ கேட்டு மகிழ்க. 


கீழ்க்காணும்‌ தலைப்பில்‌ இரண்டு நிமிடம்‌ பேசுக. 


மக்கள்‌ பணியே மகத்தான பணி! 


184 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 184 இ 


03-01-2020 193455 | ள்‌ 


ணா * நி இற்றை 


சொல்லக்‌ கேட்டு எழுதுக. 


ஒரு நாட்டின்‌ தலைவன்‌ வீரம்‌, விடாமுயற்சி, ஈகை, ஆராய்ந்து அறியும்‌ ஆற்றல்‌ 
ஆகியவற்றைப்‌ பெற்றவனாக விளங்குதல்‌ வேண்டும்‌. அவன்‌ அறம்‌ அல்லாதவற்றை நீக்கி, 
அறத்தை நிலைநிறுத்த வேண்டும்‌. தான்‌ குற்றம்‌ செய்யுமிடத்து நாணி, தன்‌ தகுதியை 
நிலைநிறுத்த வேண்டும்‌. குற்றம்‌ கண்டவிடத்துத்‌ தானே நேரில்‌ சென்று ஆராய்ந்து, 
நெறிமுறை தவறாது நீதி வழங்குதல்‌ வேண்டும்‌. இவ்வாறு விளங்கும்‌ தலைவனை மக்கள்‌, 
துன்பம்‌ போக்கும்‌ இறை என்றும்‌, இருளை அகற்றும்‌ ஒளி என்றும்‌ கொண்டாடுவர்‌ என்று 
அயோத்திதாசர்‌ கூறுகிறார்‌. 


இரண்டு தொடர்களை ஒரே தொடராக்குக. 
(எ.தா.) முத்து நன்கு படித்தான்‌. முத்து வாழ்வில்‌ உயர்ந்தான்‌. 
முத்து நன்கு படித்ததால்‌ வாழ்வில்‌ உயர்ந்தான்‌. 
1. மழை நன்கு பெய்தது. எங்களால்‌ விளையாட முடியவில்லை. 


3. திருமூலர்‌ அறுபத்து மூன்று நாயன்மார்களில்‌ ஒருவராகக்‌ கருதப்படுபவர்‌. அவர்‌ 
பதினெண்‌ சித்தர்களில்‌ ஒருவராகக்‌ கருதப்படுபவர்‌. 


4. அறநெறிகளைக்‌ கூறும்‌ நூல்களைக்‌ கற்க வேண்டும்‌. அவை கூறும்‌ கருத்துகளைப்‌ 
பின்பற்ற வேண்டும்‌. 


5. குணங்குடி மஸ்தான்‌ சாகிபு எக்காளக்கண்ணி நூலை இயற்றியுள்ளார்‌. நந்தீசுவரக்‌ 
கண்ணி நூலை இயற்றியுள்ளார்‌. 


185 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 185 இ 03-01-2020 192455 | | 


ண்‌ |] ட Ho று 


அறிந்து பயன்படுத்துவோம்‌ 


பின்வரும்‌ பத்தியைப்‌ படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. 


விபத்தில்லா வாகனப்‌ பயணம்‌ 


சாலைவிதிகளுக்கு உட்பட்டு வாகனம்‌ ஓட்டும்‌ முறைகளை அறிந்து, வாகனங்களை 
இயக்கினால்‌ விபத்துகளைத்‌ தவிர்க்கலாம்‌. 


ஓட்டுநர்‌ வாகனத்தைச்‌ சாலையின்‌ இடப்புறத்தில்‌ செலுத்துவதுடன்‌, எதிரேவரும்‌ 
வாகனத்திற்கு வலப்புறமாகக்‌ கடந்து செல்லப்‌ போதிய இடம்விட வேண்டும்‌. 
சந்திப்புச்‌ சாலைகள்‌, பயணிகள்‌ கடக்கும்‌ இடங்கள்‌, திரும்பும்‌ இடங்கள்‌ 
ஆகியவற்றை நெருங்கும்போது வாகனத்தின்‌ வேகத்தைக்‌ குறைக்க வேண்டும்‌. 
அவ்விடங்களில்‌ இருப்பவர்களுக்கு எவ்வித ஆபத்தும்‌ நேராது என்று உறுதி செய்த 
பிறகே கடந்து செல்ல வேண்டும்‌. 

சாலைச்சந்திப்பில்‌ நுழையும்போது, அந்தச்‌ சாலையில்‌ ஏற்கெனவே செல்லும்‌ 
வாகனங்களுக்கு முதலிடம்‌ கொடுக்க வேண்டும்‌. 


தீயணைப்பு வாகனம்‌, அவசரச்சிகிச்சை ஊர்தி ஆகியவற்றுக்கு முன்னுரிமை 
அளித்து, அவை தடையின்றிச்‌ செல்வதற்குக்‌ கண்டிப்பாக வழிவிட வேண்டும்‌. 


எல்லா ஓட்டுநர்களும்‌ தேவையான இடங்களில்‌ கை சைகை அல்லது வாகன 
எச்சரிக்கை விளக்குகளைச்‌ தவறாமல்‌ பயன்படுத்த வேண்டும்‌. 


மலைச்சாலைகள்‌, மிகவும்‌ சரிவான சாலைகள்‌ ஆகியவற்றில்‌ கீழ்நோக்கிச்‌ 
செல்லும்‌ வாகனங்கள்‌, மேல்நோக்கி வரும்‌ வாகனங்கள்‌ பாதுகாப்பாகக்‌ கடந்து 
செல்ல முன்னுரிமை தர வேண்டும்‌. 


வினாக்கள்‌ 


1. 


Zs 


விபத்துகளை எவ்வாறு தவிர்க்கலாம்‌? 

கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள்‌ யாவை? 
சாலைச்‌ சந்திப்புகளில்‌ எவற்றுக்கு முதலிடம்‌ தர வேண்டும்‌? 
மலைச்சாலைகளில்‌ பின்பற்ற வேண்டிய விதிமுறை யாது? 


வாகனம்‌ செலுத்தும்‌ முறையை எழுதுக. 


கடிதம்‌ எழுதுக. 
புத்தகம்‌ வாங்கி அனுப்புமாறு உறவினர்‌ ஒருவருக்குக்‌ கடிதம்‌ எழுதுக. 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 186 இ 03-01-2020 193455 | | 


186 


Ae மொழியோடு விளையாடு 


படத்தைப்‌ பார்த்து எழுதுக. 


el 
ஓரெழுத்துச்‌ சொல்‌ ட  நதழிதத் வுற்ற ற ம்றுணுருவ லு 
இரண்டு எழுத்துச்சொல்‌ அ அ அ ப ப ப ப ட ட ப பபப 
மூன்று எழுத்துச்சொல்‌ ப ப ப ப ப ப ப ப ட ப ப ப ப ப ப ப படட. 
நான்கு எழுத்துச்சொல்‌ அ ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ட டட. 


ஐந்து எழுத்துச்சொல்‌ ற. கன்றுகள்‌ 


நிற்க அதற்குத்‌ தக... 


என்‌ பொறுப்புகள்‌... 
1. அறக்கருத்துகளைப்‌ படித்து, வாழ்வில்‌ பின்பற்றுவேன்‌. 
2. அறவாழ்வு வாழ்ந்த சான்றோர்களைப்பற்றி அறிந்து போற்றுவேன்‌. 


கலைச்சொல்‌ அறிவோம்‌. 


தொண்டு - Charity நேர்மை - Integrity 
ஞானி - Saint பகுத்தறிவு - Rational 
தத்துவம்‌ - Philosophy சீர்திருத்தம்‌ - Reform 


Cc» இணையத்தில்‌ காண்க 


சமூகச்‌ சீர்திருத்தத்திற்கு உழைத்த சான்றோர்களின்‌ பெயர்ப்பட்டியலை 
இணையத்தில்‌ தேடித்‌ தொகுக்க. 


187 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 187 இ 03-01-2020 192455 | | 


யரா ட்‌ 
ப்‌ ச்‌ 


ied} 
FTKF81 


படைச்செருக்கு 
1. கான முயல்‌எய்த அம்பினில்‌ யானை 
பிழைத்தவேல்‌ ஏந்தல்‌ இனிது." 
பொருள்‌: காட்டுமுயலை வீழ்த்திய அம்பினை ஏந்துவதைவிட யானைக்குக்‌ 
குறிவைத்துத்‌ தவறிய வேலை ஏந்துவது பெருமை தரும்‌. (பெரிய முயற்சியே 
பெருமை தரும்‌.) 
அணி: பிறிதுமொழிதல்‌ அணி 


2. பேராண்மை என்ப தறுகண்ஒன்று உற்றக்கால்‌ 
ஊராண்மை மற்றுஅதன்‌ எஃகு. 
பொருள்‌: பகைவரை எதிர்த்து நிற்கும்‌ வீரத்தை ஆண்மை என்று கூறுவர்‌. 
ஓ பகைவருக்கும்‌ துன்பம்‌ வரும்போது, உதவி செய்தலை அந்த ஆண்மையின்‌ 
கூர்மை என்று கூறுவர்‌. 
நட்பு 
சீ. நவில்தொறும்‌ நூல்நயம்‌ போலும்‌ பயில்தொறும்‌ 
பண்புடை யாளர்‌ தொடர்பு.* 
பொருள்‌: நல்ல நூல்கள்‌ படிக்கப்‌ படிக்க இன்பம்‌ தருவதுபோலப்‌ பண்புடையவர்‌ நட்பு 
பழகப்‌ பழக இன்பம்‌ தரும்‌. 


அணி: உவமைஅணி 


4. நகுதல்‌ பொருட்டுஅன்று நட்டல்‌ மிகுதிக்கண்‌ 
மேற்சென்று இடித்தல்‌ பொருட்டு. 
பொருள்‌: நட்பு, சிரித்துப்‌ பேசி மகிழ்வதற்கு மட்டும்‌ உரியது அன்று; நண்பர்‌ தவறு 
செய்தால்‌ அவரைக்‌ கண்டித்துத்‌ திருத்துவதற்கும்‌ உரியது. 
நட்பு ஆராய்தல்‌ 
3:  ஆய்ந்துஆய்ந்து கொள்ளாதான்‌ கேண்மை கடைமுறை 
தான்சாம்‌ துயரம்‌ தரும்‌. 
பொருள்‌: மீண்டும்‌ மீண்டும்‌ ஆராய்ந்து பாராமல்‌ ஒருவனுடன்‌ கொண்ட நட்பு தாம்‌ 
சாகும்‌ அளவுக்குத்‌ துன்பம்‌ தரும்‌. 


188 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 188 இ 


03-01-2020 192455 | | 


0. 


கேட்டினும்‌ உண்டுஓர்‌ உறுதி கிளைஞரை 

நீட்டி அளப்பதோர்‌ கோல்‌. 

பொருள்‌: நமக்கு வரும்‌ துன்பத்தினாலும்‌ ஒரு நன்மை உண்டு. அத்துன்பமே நமது 
நண்பர்களின்‌ உண்மையான இயல்பை அளந்துகாட்டும்‌ அளவுகோலாகும்‌. 


மானம்‌ 


7. 


பெருக்கத்து வேண்டும்‌ பணிதல்‌ சிறிய 

சுருக்கத்து வேண்டும்‌ உயர்வு. 

பொருள்‌: செல்வம்‌ மிகுந்த காலத்தில்‌ பணிவுடன்‌ நடந்துகொள்ள வேண்டும்‌. 
வறுமை வந்த காலத்தில்‌ ஊக்கம்‌ குறையாமல்‌ பெருமித உணர்வுடன்‌ 
வாழவேண்டும்‌. 


குன்றின்‌ அனையாரும்‌ குன்றுவர்‌ குன்றுவ 

குன்றி அனைய செயின்‌. 

பொருள்‌: மலையளவு பெருமை உடையவராக இருந்தாலும்‌ குன்றிமணியளவு தவறு 
செய்தால்‌ அவரது பெருமை அழிந்துவிடும்‌. 


பண்புடைமை 


9. 


10. 


பண்புடையார்ப்‌ பட்டுடண்டு உலகம்‌ அதுஇன்றேல்‌ 

மண்புக்கு மாய்வது மன்‌.* 

பொருள்‌: பண்பு உடைய சான்றோரின்‌ வழியில்‌ நடப்பதால்தான்‌ இவ்வுலகம்‌ இன்னும்‌ 
இயங்குகிறது; இல்லாவிட்டால்‌ மண்ணுக்குள்‌ புதைந்து அழிந்திருக்கும்‌. 

பண்பிலான்‌ பெற்ற பெருஞ்செல்வம்‌ நன்பால்‌ 

கலம்தீமை யால்திரிந்து அற்று. 

பொருள்‌: தூய்மையற்ற பாத்திரத்தில்‌ வைக்கப்படும்‌ பால்‌ திரிந்துவிடும்‌. அதுபோல 
நற்பண்பு இல்லாதவன்‌ பெற்ற பெருஞ்செல்வமும்‌ யாருக்கும்‌ பயனின்றி 
அழியும்‌. 


அணி: உவமையணி 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. ஆண்மையின்‌ கூர்மை 


௮) வறியவருக்கு உதவுதல்‌ ஆ) பகைவருக்கு உதவுதல்‌ 
இ) நண்பனுக்கு உதவுதல்‌ ஈ) உறவினருக்கு உதவுதல்‌ 
2. வறுமை வந்த காலத்தில்‌ _____ குறையாமல்‌ வாழ வேண்டும்‌. 
௮) இன்பம்‌ அ) தூக்கம்‌ இ) ஊக்கம்‌ ஈ) ஏக்கம்‌ 
189 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 189 இ 


03-01-2020 192455 | ள்‌ 


ணா * டான | I 


3. 'பெருஞ்செல்வம்‌' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது _____ 
௮) பெரிய 4 செல்வம்‌ ஆ) பெருஞ்‌ - செல்வம்‌ 
இ) பெரு 4 செல்வம்‌ ஈ) பெருமை 4 செல்வம்‌ 
4. ஊராண்மை என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது __ 
௮) ஊர்‌ - ஆண்மை ஆ) ஊராண்‌ - மை 
இ) ஊ - ஆண்மை ஈ) ஊரு * ஆண்மை 


3. திரிந்து * அற்று என்பதனைச்‌ சேர்த்தெழுதக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ 


௮) திரிந்ததுஅற்று ஆ) திரிந்தற்று இ) திரிந்துற்று ஈ) திரிவுற்று 

பொருத்துக. 

1. இன்பம்‌ தருவது - நற்பண்பில்லாதவன்‌ பெற்ற பெருஞ்செல்வம்‌ 

2. நட்பு என்பது - குன்றிமணியளவு தவறு 

3. பெருமையை அழிப்பது - செல்வம்‌ மிகுந்த காலம்‌ 

4. பணிவு கொள்ளும்‌ காலம்‌ - சிரித்து மகிழ மட்டுமன்று 

5. பயனின்றி அழிவது - பண்புடையவர்‌ நட்பு 
குறுவினா 


1. எது பெருமையைத்‌ தரும்‌? 
2. நண்பர்களின்‌ இயல்பை அளந்துகாட்டும்‌ அளவுகோல்‌ எது? க 
3. இவ்வுலகம்‌ யாரால்‌ இயங்குவதாகத்‌ திருக்குறள்‌ கூறுகிறது? 
4. நட்பு எதற்கு உரியது என்று திருவள்ளுவர்‌ குறிப்பிடுகிறார்‌? 


படத்திற்குப்‌ பொருத்தமான திருக்குறளை எழுதுக. 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 190 இ 03-01-2020 192455 | | 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ இ 


*... பாவை நூலின்வழி மனிதர்களின்‌ இயல்பை அறிதல்‌ 


*.. தன்னம்பிக்கையின்‌ இன்றியாமையைப்‌ புதுக்கவிதை வழியாக உணர்தல்‌ 

> சான்றோர்களின்‌ வாழ்க்கையை அறிவதன்மூலம்‌ ஆளுமைப்பண்புகளைப்‌ பெறுதல்‌ 
> சிறுகதைகள்மூலம்‌ மனிதர்களின்‌ உளவியலைப்‌ புரிந்துகொள்ளுதல்‌ 
> 


செய்யுள்களில்‌ இடம்பெறும்‌ அணிகளைப்பற்றி அறிந்து சுவைத்தல்‌ 


191 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 191 இ 03-01-2020 192455 | | 


கவிதைப்பேழை 


உயிர்க்குணங்கள்‌ 


SLT4LS 


ஒவ்வொரு மனிதனிடமும்‌ பலவகையான பண்புகள்‌ குவிந்து 
கிடக்கின்றன. அவற்றுள்‌ நற்பண்புகளும்‌ உண்டு; தீய 
பண்புகளும்‌ உண்டு. தீயனவற்றை விலக்கி, நல்லனவற்றை 

நுழையும்முன்‌ வளர்த்து வாழ்வாங்கு வாழ்வதே மனிதனின்‌ கடமையாகும்‌. 
மனிதனுக்குள்‌ நிறைந்திருக்கும்‌ பண்புகளைக்‌ கன்னிப்பாவை 
என்னும்‌ நூலின்‌ பாடல்வழி அறிவோம்‌. 


வனை னை டட டய்துடை 


அறிவுஅருள்‌ ஆசைஅச்சம்‌ 
அன்புஇரக்கம்‌ வெகுளிநாணம்‌ 

நிறைஅழுக்காறு எளிமை 
நினைவுதுணிவு இன்பதுன்பம்‌ 

பொறைமதம்‌ கடைப்பிடிகள்‌ 


பொச்சாப்பு மானம்‌ அறம்‌ ௫ 
வெறுப்புஉவப்பு ஊக்கம்மையல்‌ 

வென்றிஇகல்‌ ,இளமைமுப்பு 
மறவிஜலர்ப்பு இன்னபிற 

மன்னும்‌ உயிர்க்‌ குணங்கள்‌எல்லாம்‌ 
குறைவறப்‌ பெற்றவள்நீ 

குலமாகதே பெண்ணரசி 
இறைமகன்‌ வந்திருக்க 

இன்னும்நீ உறங்குதியோ 
புறப்படு புன்னகைநீ 

பூத்தேலோ ரெம்பாவாய்‌! 


- இறையரசன்‌ 


லை லை 


சொல்லும்‌ பொருளும்‌ 


நிறை - மேன்மை அழுக்காறு - பொறாமை 
பொறை - பொறுமை மதம்‌ - கொள்கை 
பொச்சாப்பு - சோர்வு இகல்‌ - பகை 
மையல்‌ - விருப்பம்‌ மன்னும்‌ - நிலைபெற்ற 
ஓர்ப்பு - ஆராய்ந்து தெளிதல்‌ 

192 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 192 இ 03-01-2020 192456 | | 


ண்‌ |] ட HO று 


பாடலின்‌ பொருள்‌ 


அறிவு, கருணை, ஆசை, அச்சம்‌, அன்பு, இரக்கம்‌, சினம்‌, நாணம்‌, மேன்மை, பொறாமை, 
எளிமை, நினைவு, துணிவு, இன்பம்‌, துன்பம்‌, பொறுமை, கொள்கையைப்‌ பின்பற்றுதல்‌, 
சோர்வு, மானம்‌, அறம்‌, வெறுப்பு, மகிழ்ச்சி, ஊக்கம்‌, விருப்பம்‌, வெற்றி, பகை, இளமை, 
முதுமை, மறதி, ஆராய்ந்து தெளிதல்‌ போன்றவை இவ்வுலகில்‌ நிலைபெற்ற மனிதர்களிடம்‌ 
உள்ள பண்புகளாகும்‌. இவற்றையுடைய மனிதகுலத்தில்‌ பிறந்த பெண்ணே! நற்பண்புகள்‌ 
எவையென அறிவுறுத்த இறைவனின்‌ திருக்குமாரன்‌ வந்தபின்னும்‌ நீ உறங்கலாமா? 
உண்மையை உணர, புன்னகை பூத்து நீ புறப்படுவாயாக! 


பாவை நூல்கள்‌ 


மார்கழித்‌ திங்களில்‌ பொழுது விடியும்‌ முன்பே பெண்கள்‌ துயிலெழுந்து, பிற 
பெண்களையும்‌ எழுப்பிக்கொண்டு, ஆற்றுக்குச்‌ சென்று நீராடி, இறைவனை வழிபடும்‌ வழக்கம்‌ 
உண்டு. இதனைப்‌ பாவை நோன்பு என்பர்‌. அவ்வாறு திருமாலை வழிபடச்‌ செல்லும்‌ பெண்கள்‌, 
பிற பெண்களை எழுப்புவதாக ஆண்டாள்‌ பாடிய நூலே திருப்பாவை. 

இதேபோலச்‌ சிவபெருமானை வழிபடச்‌ செல்லும்‌ பெண்கள்‌, பிற பெண்களை 
எழுப்புவதாகப்‌ பாடப்பட்ட நூல்‌ திருவெம்பாவை. இதனை இயற்றியவர்‌ மாணிக்கவாசகர்‌. 


நூல்‌ வெளி 


இறையரசனின்‌ இயற்பெயர்‌ சே. சேசுராசா என்பதாகும்‌. கல்லூரி ஒன்றில்‌ 
தமிழ்ப்பேராசிரியராகப்‌ பணிபுரிந்தவர்‌. ஆண்டாள்‌ இயற்றிய திருப்பாவையைத்‌ 
தழுவி, கன்னிப்பாவை என்னும்‌ நூலை எழுதியுள்ளார்‌. அந்நூலில்‌ இருந்து ஒரு 
பாடல்‌ இங்குத்‌ தரப்பட்டூள்ளது. 


LON, ப்‌ oe ப்‌ 
ரி து கற்பவை கற்றபின்‌ 


பின்வரும்‌ திருப்பாவைப்‌ பாடலைப்‌ படித்து மகிழ்க. 


உங்கள்‌ புழைக்கடைத்‌ தோட்டத்து வாவியுள்‌ 

செழுங்கழுநீர்‌ வாய்நெகிழ்ந்து ஆம்பல்வாய்‌ கூம்பின்‌ காண்‌; 
செங்கல்‌ பொடிக்கூறை வெண்பல்‌ தவத்தவர்‌, 

தங்கள்‌ திருக்கோயில்‌ சங்கிடுவான்‌ போகின்றார்‌ 
எங்களை முன்னம்‌ எழுப்புவான்‌ வாய்பேசும்‌ 

நங்காய்‌! எழுந்திராய்‌, நாணாதாய்‌! நாவுடையாய்‌! 
சங்கொடு சக்கரம்‌ ஏந்தும்‌ தடக்கையன்‌ 


பங்கயக்‌ கண்ணானைப்‌ பாடேலோ ரெம்பாவாய்‌. பாடல்‌-14 


193 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 193 இ 03-01-2020 192456 | | 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. அடுத்தவர்‌ வாழ்வைக்‌ கண்டு _____ கொள்ளக்கூடாது. 
௮) உவகை ஆ) நிறை இ) அழுக்காறு ஈ) இன்பம்‌ 
2. நாம்‌ நீக்கவேண்டியவற்றுள்‌ ஒன்று _____ 
௮) பொச்சாப்பு அ) துணிவு இ) மானம்‌ ஈ) எளிமை 
3. 'இன்பதுன்பம்‌' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்கிடைப்பது _____ 
௮) இன்பம்‌ - துன்பு ஆ) இன்பம்‌ - துன்பம்‌ 
இ) இன்ப 4 அன்பம்‌ ஈ) இன்ப + அன்பு 


4. குணங்கள்‌ + எல்லாம்‌ என்பதனைச்‌ சேர்த்தெழுகக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ 


௮) குணங்கள்‌ எல்லாம்‌ ஆஅ) குணமெல்லாம்‌ 
இ) குணங்களில்லாம்‌ ஈ) குணங்களெல்லாம்‌ 
பொருத்துக 
1. நிறை - பொறுமை ௫ 
2. பொறை - விருப்பம்‌ 
3. மதம்‌ - மேன்மை 
4. மையல்‌ - கொள்கை 
குறுவினா 


1. மனிதர்களின்‌ பொது இயல்பாகக்‌ கன்னிப்பாவை நூல்‌ கூறுவது யாது? 


2. மனிதர்களிடம்‌ உள்ள பண்புகளாகக்‌ கன்னிப்பாவை நூல்‌ கூறுவனவற்றுள்‌ 


நற்பண்புகள்‌ யாவை? 
சிறுவினா 
மனிதர்களிடம்‌ குவிந்திருக்கும்‌ பண்புகளாகக்‌ கன்னிப்பாவை நூல்‌ கூறுவன யாவை? 
சிந்தனை வினா 


மனிதர்கள்‌ வளர்க்கவேண்டிய பண்புகளாகவும்‌ விலக்கவேண்டிய பண்புகளாகவும்‌ 


நீங்கள்‌ கருதுவன யாவை? 


194 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 194 இ 03-01-2020 192456 | | 


| கவிதைப்பேழை [1] 
இளைய தோழனுக்கு 


௩ 


ப்‌ ௯௩ 
IGEZ 


மனித உடலில்‌ இரண்டு கைகள்‌ உண்டு. உள்ளத்தில்‌ 
இருக்கவேண்டிய 'கை ஒன்று உண்டு. அதுவே நம்பிக்கை. இது 


உணர்ந்து, வாழ்வுக்கு உறுதுணையாக்கி வாழ்வில்‌ வென்றவர்‌ 
சிலரே. உங்களுக்குள்‌ துவண்டிருக்கும்‌ நம்பிக்கையைத்‌ தட்டி 
எழுப்பும்‌ கவிதை ஒன்றை அறிவோம்‌. 


AAAAAAAAA 
நட 
நாளைமட்டுமல்ல 
இன்றும்‌ 
நம்முடையதுதான்‌ 


நட 
பாதங்கள்‌ 

ஞ்‌ நடக்கத்‌ 
தயாராய்‌ இருந்தால்‌ 
பாதைகள்‌ 
மறுப்புச்‌ சொல்லப்‌ 
போவதில்லை. 


நெய்யாய்ச்‌ திரியாய்‌ 
நீயே மாறினால்‌ 
தோல்வியும்‌ உனக்கொரு 
தூண்டுகோலாகும்‌! 
வெற்றி 

உனைச்சுற்றி 
வெளிச்சவிதை 
விதைக்கும்‌! 


கவலைகளைத்‌ 


தூக்கிக்கொண்டு 
திரியாதே ... 
அவை 


கைக்குழந்தைகளல்ல... 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 195 


*ஓடிவந்து கைகுலுக்க 
ஒருவருமில்லையா? 
உன்னுடன்‌ நீயே 
கைகுலுக்கிக்‌ கொள்‌! 


தூங்கி விழுந்தால்‌ 
பூமி உனக்குப்‌ 
படுக்கையாகிறது. 
விழித்து நடந்தால்‌ 
அதுவே உனக்குப்‌ 
பாதையாகிறது! 


நீ 

விழித்தெழும்‌ திசையே 
பூமிக்குக்‌ கிழக்கு! 
உன்‌ 

விரல்களில்‌ ஒளிரும்‌ 
சூரியவிளக்கு! 


நட! 
நாளைமட்டுமல்ல 
இன்றும்‌ 
நம்முடையதுதான்‌ 
நட! * 


- மு.மேத்தா 


03-01-2020 192456 | ள்‌ 


ண்‌ |] ட Ho று 


பாடலின்‌ பொருள்‌ 


செயல்படத்தொடங்கு! நாளை மட்டுமல்ல, இன்றும்‌ நமது நாள்தான்‌. உனது பாதங்கள்‌ 
நடக்கத்‌ தயாராக இருந்தால்‌, நீ செல்லும்‌ பாதைகள்‌ உன்னை எதிர்க்கப்போவதில்லை. 


உலகிற்கு ஒளியேற்ற எண்ணெயாய்‌, திரியாய்‌ உன்னையே நீ மாற்றினால்‌ தோல்வியும்‌ 
உன்‌ உயர்விற்குத்‌ தூண்டுகோலாகும்‌! வெற்றி உன்‌ அங்கமாகி, வாழ்வில்‌ ஒளியேற்றும்‌. 


கவலைகளை உள்ளத்தில்‌ தேங்கவிட வேண்டாம்‌. உன்னைப்‌ பாராட்டிப்‌ புத்துணர்வூட்ட 
ஒருவரும்‌ இல்லையென்று வருந்தாதே! உன்னைவிட ஒருவரும்‌ உன்னைப்‌ பாராட்டிப்‌ 
புத்துணர்வூட்ட முடியாது. 


நீ சோர்ந்து தளர்ந்தால்‌ பூமி உன்‌ நோய்ப்படுக்கையாகும்‌. நீ கிளர்ந்து எழுந்தால்‌ 
அதுவே உனக்குப்‌ பாதையாகும்‌. 


நீ செயல்படப்‌ புறப்படும்‌ திசைதான்‌ இனி இந்தப்‌ பூமிக்குக்‌ கிழக்கு. கதிரவன்‌ உன்‌ 
விரல்களில்‌ விளக்காக ஒளிவீசும்‌. செயல்படத்‌ தொடங்கு! நாளை மட்டுமல்ல, இன்றும்‌ 
நமது நாள்தான்‌. 


நூல்‌ வெளி 


வானம்பாடி இயக்கக்‌ கவிஞர்களுள்‌ குறிப்பிடத்தக்கவர்‌ மு. மேத்தா. 
புதுக்கவிதையைப்‌ பரவலாக்கிய முன்னோடிகளுள்‌ ஒருவராக இவரைப்‌ 

போற்றுவர்‌; கண்ணீர்ப்‌ பூக்கள்‌, ஊர்வலம்‌, சோழநிலா, மகுடநிலா உள்ளிட்ட இ 
பல நூல்களையும்‌ திரையிசைப்பாடல்களையும்‌ எழுதியுள்ளார்‌; கல்லூரிப்‌ பேராசிரியராகப்‌ 

பணியாற்றி ஓய்வு பெற்றவர்‌. இவர்‌ எழுதிய ஆகாயத்துக்கு அடூத்த வீடு என்னும்‌ புதுக்கவிதை 

நூலுக்குச்‌ சாகித்திய அகாதெமி விருது வழங்கப்பட்டது. 


மு. மேத்தா கவிதைகள்‌ என்னும்‌ நூலிலிருந்து ஒரு கவிதை இங்குத்‌ தரப்பட்டுள்ளது. 


AON, ஓ ° ° 
நசி தழு கற்பவை கற்றபின்‌ 


1. தன்னம்பிக்கை என்னும்‌ தலைப்பில்‌ கவிதை ஒன்றை எழுதி வகுப்பில்‌ பகிர்க. 


2. நம்பிக்கையே வெற்றி- என்பதை உணர்த்தும்‌ கதை ஒன்றனைத்‌ தேடி எழுதி 
வருக. 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. உன்னுடன்‌ நீயே கொள்‌. 


௮) சேர்ந்து ஆ) பகை இ) கைகுலுக்கிக்‌ ஈ) நட்பு 
196 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 196 இ 03-01-2020 192456 | | 


2. கவலைகள்‌ ____ அல்ல 
௮) சுமைகள்‌ ஆ) சுவைகள்‌ 
இ) துன்பங்கள்‌ ஈ) கைக்குழந்தைகள்‌ 


5 விழித்தெழும்‌' என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது 


௮) விழி + எழும்‌ ஆ) விழித்து + எழும்‌ 
இ) விழி 4 தெழும்‌ ஈ) விழித்‌ 4 தெழும்‌ 
4. போவதில்லை என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது __ 
௮) போவது 4+ இல்லை ஆ) போ 4 இல்லை 
இ) போவது 4 தில்லை ஈ) போவது * தில்லை 


5 'படுக்கையாகிறது என்னும்‌ சொல்லைப்‌ பிரித்து எழுதக்‌ கிடைப்பது _____ 
௮) படுக்கை 4 யாகிறது ஆ) படுக்கையா 4 ஆகிறது 
இ) படுக்கையா - கிறது ஈ) படுக்கை * ஆகிறது 

6. தூக்கி * கொண்டு என்பதனைச்‌ சேர்த்தெழுகக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ _____ 


௮) தூக்கிகொண்டு ஆ) தூக்குக்கொண்டு 
ன்‌ இ) தூக்கிக்கொண்டு ஈ) தூக்குகொண்டு 


7. விழித்து * எழும்‌ என்பதனைச்‌ சேர்த்தெழுகக்‌ கிடைக்கும்‌ சொல்‌ 


௮) விழியெழும்‌ ஆ) விழித்தெழும்‌ 
இ) விழித்தழும்‌ ஈ) விழித்துஎழும்‌ 
குறுவினா 


1. கவலைகளைக்‌ கவிஞர்‌ எவ்வாறு உருவகப்படுத்துகிறார்‌? 
2. தோல்வி எப்போது தூண்டுகோலாகும்‌? 

சிறுவினா 
பூமி எப்போது பாதையாகும்‌? 

சிந்தனை வினா 


வாழ்வில்‌ உயர நம்பிக்கையைப்‌ போன்று வேறு என்னென்ன பண்புகள்‌ தேவை என்று 


நீங்கள்‌ கருதுகிறீர்கள்‌? 


197 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 197 இ 03-01-2020 192456 | | 


தன்னலமற்ற தலைவர்கள்‌ பலர்‌ இந்திய விடுதலைக்குப்‌ 
பாடுபட்டனர்‌. அவர்கள்‌ தமது தொண்டினால்‌ மக்களின்‌ 
மனத்தில்‌ நீங்கா இடம்‌ பெற்றனர்‌. இந்திய மக்களுக்கு அரசியல்‌ 
நுழையும்முன்‌ ||| விடுதலையோடு, சமூக விடுதலையும்‌ கிடைக்கும்போதுதான்‌ 
இந்தியா முழுமையான விடுதலைபெற்ற நாடாக இருக்க முடியும்‌ 
என்று கருதி உழைத்த தலைவர்‌ ஒருவரைப்‌ பற்றி அறிவோம்‌. 


2 த E> 
ன தள EAS 
322 


7 2 
E22 EEE 


விடுதலைபெற்ற இந்தியாவின்‌ முதல்‌ சட்ட அமைச்சராகவும்‌ இந்திய அரசியல்‌ 
சாசனத்தின்‌ தந்தையாகவும்‌ விளங்கியவர்‌ பீமாராவ்‌ ராம்ஜி அம்பேத்கர்‌. இவர்‌ சமூகச்‌ 
சீர்திருத்தவாதியாக மட்டுமல்லாமல்‌, மிகச்சிறந்த பொருளியல்‌ அறிஞராகவும்‌ அரசியல்‌ 
தத்துவமேதையாகவும்‌ பகுத்தறிவுச்‌ சிந்தனையாளராகவும்‌ விளங்கினார்‌. சிறந்த 
எழுத்தாளராகவும்‌ பேச்சாளராகவும்‌ மக்களால்‌ போற்றப்பட்டார்‌. 
பிறப்பு 

அம்பேத்கர்‌ 1891 ஆம்‌ ஆண்டு ஏப்ரல்‌ திங்கள்‌ 14 ஆம்‌ நாள்‌ ராம்ஜி சக்பால்‌ - பீமாபாய்‌ 
இணையருக்குப்‌ பதினான்காவது குழந்தையாகப்‌ பிறந்தார்‌. இவரது ஊர்‌ மகாராட்டிர 
மாநிலத்தில்‌ உள்ள இரத்தினகிரி மாவட்டத்தைச்‌ சேர்ந்த அம்பவாதே என்பதாகும்‌. 
இவருடைய தந்தை இராணுவப்பள்ளி ஒன்றில்‌ ஆசிரியராகப்‌ பணிபுரிந்து வந்தார்‌. 


198 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 198 இ 03-01-2020 192437 | | 


ண்‌ |] ட HO று 


கல்வி 

அம்பேத்கர்‌ சதாராவில்‌ உள்ள பள்ளியில்‌ தமது கல்வியைத்‌ தொடங்கினார்‌. 
இவர்‌ ஒடுக்கப்பட்ட பிரிவைச்‌ சேர்ந்தவர்‌ என்பதால்‌ பள்ளிப்‌ பருவத்திலேயே பல 
அவமதிப்புகளுக்கு ஆளானார்‌. மகாதேவ்‌ அம்பேத்கர்‌ என்ற ஆசிரியர்‌, இவர்மீது அன்பும்‌ 
அக்கறையும்‌ கொண்டவராக விளங்கினார்‌. இதனால்‌, பீமாராவ்‌ சக்பால்‌ அம்பவாதேகர்‌ 
என்னும்‌ தம்‌ பெயரைப்‌ பீமாராவ்‌ ராம்ஜி அம்பேத்கர்‌ என்று மாற்றிக்கொண்டார்‌. 


1904 ஆம்‌ ஆண்டு, இவருடைய குடும்பம்‌ மும்பைக்குக்‌ குடிபெயர்ந்தது. அங்கு 
எல்பின்ஸ்டன்‌ உயர்நிலைப்பள்ளியில்‌ சேர்ந்தார்‌. குடும்பத்தில்‌ மிகவும்‌ வறுமை சூழ்ந்த 
நிலையிலும்‌ கல்வியை விடாமல்‌ தொடர்ந்த அவர்‌, 1907 ஆம்‌ ஆண்டு தமது பள்ளிப்படிப்பை 
முடித்தார்‌. பிறகு, பரோடா மன்னரின்‌ உதவியுடன்‌ மும்பைப்‌ பல்கலைக்கழகத்தில்‌ படித்து 
1912 ஆம்‌ ஆண்டு இளங்கலைப்‌ பட்டம்‌ பெற்றார்‌. சிறிதுகாலம்‌ பரோடா மன்னரின்‌ 
அரண்மனையில்‌ உயர்‌அலுவலராகவும்‌ பணியாற்றினார்‌. 


அமெரிக்காவில்‌ உயர்கல்வி 


பரோடா மன்னர்‌ சாயாஜிராவ்‌ உதவியுடன்‌ உயர்கல்வி கற்க அமெரிக்கா சென்றார்‌. 
கொலம்பியா பல்கலைக்கழகத்தில்‌ சேர்ந்து பொருளாதாரம்‌, அரசியல்‌, தத்துவம்‌, 
சமூகவியல்‌ ஆகிய பாடங்களைக்‌ கற்றார்‌. 1915 இல்‌ பண்டைக்கால இந்திய வணிகம்‌ 
என்ற ஆய்விற்காக முதுகலைப்‌ பட்டம்‌ பெற்றார்‌. இந்தியாவில்‌ சாதிகளின்‌ தோற்றமும்‌ 
வளர்ச்சியும்‌ என்னும்‌ தலைப்பில்‌ ஆய்வுக்‌ கட்டுரை ஒன்றைப்‌ படைத்தளித்தார்‌. அதைச்‌ 

இ சிறுபுத்தகமாகவும்‌ வெளியிட்டார்‌. அச்சில்‌ வெளிவந்த அம்பேத்கரின்‌ முதல்‌ நூல்‌ இ 

இதுவே. பின்னர்‌ இந்தியாவின்‌ தேசியப்பங்கு வீதம்‌ என்ற ஆய்வுக்காக, கொலம்பியா 
பல்கலைக்கழகம்‌ அவருக்கு முனைவர்‌ பட்டம்‌ வழங்கியது. 


1920 ஆம்‌ ஆண்டு பொருளாதாரப்‌ படிப்பிற்காக இலண்டன்‌ சென்றார்‌. அங்கிருந்த 
பல நூலகங்களில்‌ தமது பெயரைப்‌ பதிவு செய்துகொண்டார்‌; நூலகம்‌ திறக்கும்‌ போது 
முதல்‌ஆளாக நுழைந்து மூடும்போது கடைசி ஆளாக வெளியேறுவார்‌; இத்தகைய அயராத 
உழைப்பின்‌ பயனாக 1921 ஆம்‌ ஆண்டு முதுநிலை அறிவியல்‌ பட்டமும்‌ 1923 ஆம்‌ ஆண்டு 
ரூபாய்‌ பற்றிய பிரச்சனை என்னும்‌ ஆராய்ச்சிக்‌ கட்டுரைக்காக முனைவர்‌ பட்டமும்‌ பெற்றார்‌; 
அதே ஆண்டில்‌ சட்டப்‌ படிப்பில்‌ பாரிஸ்டர்‌ பட்டமும்‌ பெற்றார்‌. 


சமூகப்பணிகள்‌ 


படிப்பை முடித்து இந்தியா திரும்பினார்‌ அம்பேத்கர்‌. இந்தியாவில்‌ நடைபெற்றுக்‌ 
கொண்டிருந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களில்‌ தம்மை 
ஈடுபடுத்திக்கொண்டார்‌. அதுமட்டுமல்லாமல்‌, 

ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம்‌ 
கிடைக்கப்‌ போராட வேண்டும்‌ என்றும்‌ 


அம்பேத்கரின்‌ பொன்மொழி முடிவு செய்தார்‌. 1924 ஆம்‌ ஆண்டு 


"நான்‌ வணங்கும்‌ தெய்வங்கள்‌ மூன்று. ஒடுக்கப்பட்ட மக்களின்‌ முன்னேற்றத்திற்காக 

முதல்‌ தெய்வம்‌ அறிவு; இரண்டாவது ஒடுக்கப்பட்டோர்‌ நல்வாழ்வுப்‌ பேரவை என்ற 

தெய்வம்‌ சுயமரியாதை; மூன்றாவது அமைப்பை நிறுவினார்‌. இவ்வமைப்பின்‌ 

தெய்வம்‌ நன்னடத்தை." மூலம்‌ தாழ்த்தப்பட்ட மக்களின்‌ கல்வி மற்றும்‌ 
199 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 199 இ 03-01-2020 192437 | | 


சமுதாய உரிமைக்காகப்‌ போராடினார்‌. 1930 ஆம்‌ ஆண்டு இலண்டனில்‌ நடைபெற்ற 
வட்டமேசை மாநாட்டில்‌ கலந்துகொள்வதற்காகப்‌ புறப்படும்‌ முன்‌ "என்‌ மக்களுக்கு 
நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ, அதற்காகப்‌ போராடுவேன்‌; அதே சமயத்தில்‌ 
சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனத்துடன்‌ ஆதரிப்பேன்‌" என்று கூறினார்‌. 
பூனா ஒப்பந்தம்‌ 

ஒடுக்கப்பட்டோருக்குத்‌ தனி வாக்குரிமையும்‌ விகிதாச்சாரப்‌ பிரதிநிதித்துவமும்‌ 
வழங்கப்படவேண்டும்‌ என்று இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில்‌ அம்பேத்கர்‌ 
வலியுறுத்தினார்‌. இதன்‌ விளைவாக, ஒரு தொகுதியில்‌ பொது வேட்பாளரைத்‌ தேர்ந்தெடுக்க 
ஒரு வாக்கும்‌ ஒடுக்கப்பட்ட சமூக வேட்பாளரைத்‌ தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும்‌ அளிக்கும்‌ 
இரட்டை வாக்குரிமை வழங்கப்பட்டது. ஆனால்‌, இதை ஏற்க மறுத்த காந்தியடிகள்‌ 
உண்ணாவிரதம்‌ மேற்கொண்டார்‌. இதன்‌ விளைவாக 1931 ஆம்‌ ஆண்டு செப்டம்பர்த்‌ 
திங்கள்‌ இருபத்து நான்காம்‌ நாள்‌ காந்தியடிகளும்‌ அம்பேத்கரும்‌ ஓர்‌ ஒப்பந்தம்‌ செய்து 
கொண்டனர்‌. அதன்படி ஒடுக்கப்பட்டோருக்குத்‌ தனி வாக்குரிமை என்பதற்குப்‌ பதிலாகப்‌ 
பொது வாக்கெடுப்பில்‌ தனித்தொகுதி வழங்குவது என முடிவு செய்யப்பட்டது. இந்த 
ஒப்பந்தமே பூனா ஒப்பந்தம்‌ எனப்பட்டது. 


சுதந்திரத்‌ தொழிலாளர்‌ கட்சி 

1935 ஆம்‌ ஆண்டில்‌ மாநில சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்கச்‌ சட்டம்‌ 
நிறைவேற்றப்பட்டது. அதன்படி பொதுத்தேர்தல்‌ நடைபெறும்‌ என்று அறிவிக்கப்பட்டது. 
ஏமை விவசாயிகள்‌, தொழிலாளர்கள்‌ ஆகியோரின்‌ நலனைப்‌ பாதுகாக்கத்‌ தேர்தலில்‌ 
போட்டியிட அம்பேத்கர்‌ விரும்பினார்‌; சுதந்திரத்‌ தொழிலாளர்‌ கட்சியைத்‌ தொடங்கித்‌ 
தேர்தலில்‌ போட்டியிட்டார்‌. அவர்‌ வெற்றி பெற்றதுடன்‌ அவரின்‌ கட்சி வேட்பாளர்கள்‌ 
பதினைந்து பேரும்‌ வெற்றிபெற்றனர்‌. 
தீண்டாமைக்கு எதிராக அம்பேத்கர்‌ 

அம்பேத்கர்‌ இந்தியச்‌ சமூக அமைப்பில்‌ நிலவிய சாதியமைப்பையும்‌ தீண்டாமைக்‌ 


கொடுமைகளையும்‌ எதிர்த்துத்‌ தீவிரமாகப்‌ போராடினார்‌. ஒடுக்கப்பட்ட பாரதம்‌ என்னும்‌ 
இதழை 1927 ஆம்‌ ஆண்டு துவங்கினார்‌. சமத்துவச்‌ சமுதாயத்தை அமைக்கும்‌ நோக்கில்‌ 


இவர்‌ சமாஜ்‌ சமாத சங்கம்‌ என்னும்‌ 
eo 


அமைப்பை உருவாக்கினார்‌; 1930 ஆம்‌ ஆண்டு 
இரட்டைமலை சீனிவாசன்‌ 


நாசிக்‌ கோயில்‌ நுழைவுப்‌ போராட்டத்தினை 
நடத்தி வெற்றி கண்டார்‌. 

இந்தியர்களுக்கு அரசியல்‌ உரிமை 
வழங்குவதைப்‌ பற்றி முடிவு செய்ய 
1930 ஆம்‌ ஆண்டு நவம்பர்த்‌ திங்கள்‌ 1947 ஆம்‌ ஆண்டு ஆகஸ்ட்‌ திங்கள்‌ 
இங்கிலாந்தில்‌ முதலாவது வட்டமேசை பதினைந்தாம்‌ நாள்‌ இந்தியா விடுதலை 
மாநாடு நடைபெற்றது. ஒடுக்கப்பட்ட பெற்றது. ஜவகர்லால்‌ நேரு தலைமையில்‌ 
மக்களின்‌ சார்பாளராக அம்பேத்கருடன்‌ அமைந்த அரசில்‌ அம்பேத்கர்‌ சட்ட 
தமிழகத்தைச்‌ சேர்ந்த இராவ்பகதூர்‌ அமைச்சராகவும்‌ இந்திய அரசியல்‌ சாசன 
இரட்டைமலை சீனிவாசனும்‌ சபையின்‌ தலைவராகவும்‌ பொறுப்பேற்றுக்‌ 
கலந்துகொண்டார்‌. கொண்டார்‌. 


அரசியல்‌ அமைப்பில்‌ அம்பேத்கரின்‌ பங்கு 


200 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 200 இ 03-01-2020 192437 | | 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 201 இ 


1947 ஆம்‌ ஆண்டு ஆகஸ்ட்‌ திங்கள்‌ 29 
ஆம்‌ நாள்‌ அரசியல்‌ நிர்ணய மன்றம்‌ ஒரு 
தீர்மானம்‌ நிறைவேற்றியது. அதன்படி இந்திய 
அரசியலமைப்புச்‌ சட்டத்தை எழுத அம்பேத்கர்‌ 
தலைமையில்‌ அவர்‌ உட்பட ஏழுபேர்‌ கொண்ட 
அரசியலமைப்புச்‌ சட்ட வரைவுக்குழு (rating 
connittee) உருவாக்கப்பட்டது. இக்குழுவில்‌, 
கோபால்சாமி, அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி, 
கே. எம்‌. முன்ஷி, சையது முகமது சாதுல்லா, 
மாதவராவ்‌, டி. பி. கைதான்‌ ஆகியோர்‌ 
உறுப்பினர்களாக இடம்பெற்றனர்‌. இக்குழு 
தனது அறிக்கையை 1948, பிப்ரவரி 21-இல்‌ 
ஒப்படைத்தது. அம்பேத்கர்‌ தலைமையிலான 
சட்ட வரைவுக்குழு, அப்போது மக்களாட்சி 
நடைபெற்ற நாடுகள்‌ பலவற்றிலிருந்து இந்திய 
நடைமுறைக்குப்‌ பொருந்தும்‌ சட்டக்கூறுகளை, 


அரசியல்‌ அமைப்புச்‌ சட்டம்‌ 


உலகின்‌ மிகப்பெரிய குடியரசு நாடாக 
இந்தியா விளங்குகிறது. இந்நாட்டில்‌ 
பல்வேறுபட்ட இன, மொழி, சமயங்களைச்‌ 
சார்ந்த மக்கள்‌ வாழ்கின்றனர்‌. 
இவர்களை ஒன்றிணைக்க, ஆட்சி நடத்த 
அடிப்படையான சட்டம்‌ தேவைப்படுகிறது. 
இச்சட்டத்தினையே அரசியலமைப்புச்‌ 
சட்டம்‌ என்பர்‌. உலகில்‌ உள்ள அனைத்து 
நாடுகளும்‌ அந்தந்த நாட்டு அரசியலமைப்புச்‌ 
சட்டத்தைக்‌ கொண்டே இயங்குகின்றன. 
அஃது எழுதப்பட்டதாகவோ அல்லது 
எழுதப்படாததாகவோ இருக்கக்கூடும்‌. 


இந்திய அரசியலமைப்பு வரைவில்‌ சேர்த்தது. 


இங்கிலாந்து, ஐக்கிய அமெரிக்கா, அயர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, 
சோவியத்யூனியன்‌, ஜெர்மனி, தென்‌ ஆப்பிரிக்கா முதலிய நாடுகளின்‌ சட்டங்களையும்‌ 
ஆராய்ந்து இந்திய நாட்டிற்கான சட்டம்‌ இயற்றப்பட்டுள்ளது. அம்பேத்கரால்‌ 
உருவாக்கப்பட்ட இந்த அரசியல்‌ அமைப்புச்‌ சட்டம்‌, குடிமக்களின்‌ உரிமைகளுக்குப்‌ 
பலவகைகளில்‌ பாதுகாப்பை அளிப்பதாக அமைந்தது. இது மிகச்சிறந்த சமூக ஆவணம்‌ என 
வரலாற்று ஆசிரியர்களால்‌ போற்றப்படுகிறது. 
புத்த சமயம்‌ மீது பற்று 

அம்பேத்கர்‌ புத்த சமயக்‌ கொள்கைகளின்‌ மீது ஈடுபாடு கொண்டார்‌. இலங்கையில்‌ 
நடைபெற்ற புத்தத்‌ துறவிகள்‌ கருத்தரங்கில்‌ கலந்துகொண்ட அவர்‌, உலகப்‌ பெளத்த சமய 
மாநாடுகளிலும்‌ கலந்துகொண்டார்‌. 1956 ஆம்‌ ஆண்டு அக்டோபர்‌ 14 ஆம்‌ நாள்‌ நாக்பூரில்‌ 
இலட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில்‌ தன்னை இணைத்துக்கொண்டார்‌. அவர்‌ 
எழுதிய புத்தரும்‌ அவரின்‌ தம்மமும்‌ என்னும்‌ புத்தகம்‌ அவரது மறைவுக்குப்‌ பின்‌ 1957 ஆம்‌ 
ஆண்டு வெளியானது. 

ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகத்‌ தம்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ உழைத்த அம்பேத்கர்‌, 1956 ஆம்‌ 
ஆண்டு டிசம்பர்‌ 6 ஆம்‌ நாள்‌ காலமானார்‌. அவருடைய மறைவிற்குப்‌ பின்‌, இந்தியாவின்‌ 
உயரிய விருதான பாரத ரத்னா விருது 1990 ஆம்‌ ஆண்டு வழங்கப்பட்டது. 


2420. நத்தை ்‌ ்‌ 
டு கற்பவை கற்றபின்‌ 


1. சமூகச்‌ சீர்திருத்தத்திற்கு உழைத்த பிற தலைவர்களின்‌ பெயர்களைப்‌ பட்டியலிடுக. 


2. அம்பேத்கரின்‌ பண்புகளாக நீங்கள்‌ உணர்ந்தவற்றை எழுதுக. 


201 


03-01-2020 192437 | | 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 202 இ 03-01-2020 19:34:57 | | 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. இந்தியாவின்‌ முதல்‌ சட்ட அமைச்சர்‌ 


௮) இராதாகிருட்டிணன்‌ ஆ) அம்பேத்கர்‌ 
இ) நெளரோஜி ஈ) ஜவஹர்லால்‌ நேரு 
2. பூனாஒப்பந்தம்‌ __________ மாற்ற ஏற்படுத்தப்பட்டது. 
௮) சொத்துரிமையை ஆ) பேச்சுரிமையை 
இ) எழுத்துரிமையை ஈ) இரட்டை வாக்குரிமையை 


3. சமத்துவச்‌ சமுதாயம்‌ அமைய அம்பேத்கர்‌ ஏற்படுத்திய இயக்கம்‌ ____ 


௮) சமாஜ்‌ சமாத சங்கம்‌ ஆ) சமாத சமாஜ பேரவை 


இ) தீண்டாமை ஒழிப்புப்‌ பேரவை ஈ) மக்கள்‌ நல இயக்கம்‌ 


4. அம்பேத்கரின்‌ சமூகப்பணிகளைப்‌ பாராட்டி இந்திய அரசு _____. விருது 
வழங்கியது. 
௮) பத்மபார்‌ ஆ) பாரத ரத்னா இ) பத்மவிபூசண்‌ ஈ) பத்மபூசன்‌ 


கோடிட்ட இடத்தை நிரப்புக. 
1. புத்த சமயம்‌ தொடர்பாக அம்பேத்கர்‌ எழுதிய நூல்‌... 
2. அம்பேத்கர்‌ நிறுவிய அரசியல்‌ கட்சியின்‌ பெயர்‌ 


3. பொருளாதாரப்‌ படிப்பிற்காக அம்பேத்கர்‌ __ 
குறுவினா 
1. அம்பேத்கர்‌ தன்‌ பெயரை என்‌ மாற்றிக்கொண்டார்‌? 
2. தீண்டாமைக்கு எதிராக அம்பேத்கர்‌ மேற்கொண்ட பணிகள்‌ இரண்டினை எழுதுக. 
3. வட்டமேசை மாநாட்டில்‌ கலந்து கொள்ளும்‌ முன்‌ அம்பேத்கர்‌ கூறியது யாது? 
சிறுவினா 
1. இந்திய அரசியல்‌ அமைப்புச்‌ சட்டம்‌ உருவாக அம்பேத்கர்‌ ஆற்றிய பணிகள்‌ யாவை? 
2. அம்பேத்கரின்‌ முதல்‌ தேர்தல்‌ வெற்றி குறித்து எழுதுக. 
நெடுவினா 
பூனா ஒப்பந்தம்‌ பற்றி எழுதுக 
சிந்தனை வினா 


பாகுபாடில்லாத மக்கள்‌ சமூகம்‌ உருவாக நமது கடமைகளாக நீங்கள்‌ கருதுவன யாவை? 


202 


அர்த கம வேக்‌ 
6233LG 


குழந்தை மனம்‌ எல்லா உயிர்களையும்‌ சமமாகக்‌ கருதுவது; 
பிறர்‌ துன்பம்‌ கண்டு இரங்குவது; அதனை நீக்க முயல்வது. 
குழந்தைகளின்‌ வளர்ச்சியில்‌ பெற்றோர்கள்‌ முக்கியப்‌ பங்கு 

நுழையும்முன்‌ வகிக்கின்றனர்‌. சமூகம்‌, பெற்றோர்களின்‌ தாக்கத்தால்‌ 
குழந்தைகளின்‌ மன இயல்புகளில்‌ ஏற்படும்‌ மாற்றத்தை 
விளக்கும்‌ கதை ஒன்றை அறிவோம்‌. 


படைப்பின்‌ நேர்த்தி வெகு விசித்திரமானது. அதில்‌ மனிதனின்‌ ஆரம்பக்கட்டமான 
குழந்தைப்‌ பிராயம்தான்‌ எத்தனை அழகு! 


"கிருஷ்ணா!" என்று குரல்‌ கொடுத்தவாறே குழந்தையைத்‌ தேடினாள்‌ மன்னி. 

பிஞ்சு விரல்களால்‌ ஜன்னலைப்‌ பிடித்தவாறே நின்று தெருவைப்‌ பார்த்துக்கொண்டிருந்த 
குழந்தை கிருஷ்ணா, தன்‌ முகத்தைத்‌ திருப்பிப்‌ பார்த்தாள்‌. ஈரம்‌ பிதுங்கும்‌ வெள்ளரிப்‌ 
பிஞ்சாக முகம்‌. சிறகுகளாகப்‌ படபடக்கும்‌ இமைகள்‌. கண்ணாடி மணிகளாக உருளும்‌ 
விழிகள்‌. பூ நயம்‌ போல்‌ உதடுகள்‌. ஒளியரும்புகளான பற்கள்‌. நுங்கு நீரின்‌ குளிர்ச்சியாகக்‌ 
குரல்‌. தெய்வ வடிவைச்‌ சின்ன உடலில்‌ சிறைப்பிடித்த களை. முகத்தில்‌ எந்த நேரமும்‌ 
உலகைப்‌ புரிந்துகொள்ள முயலும்‌ மனவளர்ச்சிக்கான ஒரு சிந்தனைச்‌ சாயல்‌. 

"அம்மா! அதோ பாரம்மா, நாய்க்குட்டி!" அவள்‌ பிஞ்சு விரல்‌ காட்டிய இடத்தில்‌ குப்பைத்‌ 
தொட்டியோரம்‌ ஒரு சொறிநாய்‌ படுத்திருந்தது. 

"சீ! அது அசிங்கம்‌! நம்ம நாய்க்குட்டி 'டாமி'யைப்‌ பார்‌. அழகாக, சுத்தமாக..." 

"அம்மா! அந்த நாய்க்கும்‌ சோப்புப்‌ போட்டுக்‌ குளிப்பாட்டினா என்னம்மா?" 

"அது தெரு நாய்‌. அதைத்‌ தொடப்படாது." 

"ஏன்‌ தொடப்படாது? நம்ப நாயை மட்டும்‌ தொடலாமா?" 

"அப்பா திட்டுவாங்க" என்று முத்தாய்ப்பு வைக்க முயன்றாள்‌ மன்னி. 

குழந்தையா விடுவாள்‌? "அப்பா, திட்டாட்டா தொடலாமா அம்மா?" என்று தன்‌ 
கேள்வியைத்‌ தொடர்ந்ததும்‌ நான்‌ அடக்க முடியாமல்‌ சிரித்துவிட்டேன்‌. 

மன்னி என்னிடம்‌ குறைப்பட்டுக்‌ கொண்டாள்‌. "பாரேன்‌ ராமு! இவள்‌ கேள்விக்குப்‌ 
பதில்சொல்லவே ஒரு தனி ஆள்‌ போட வேண்டியதுதான்‌! உம்‌! நீ படி. இவள்‌ இப்படிப்‌ 


பேசினால்‌ நீ படிக்கிறதெங்கே?... வாம்மா, கிருஷ்ணா! உள்ளே போகலாம்‌. சித்தப்பா 
படிக்கட்டும்‌." 


203 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 203 இ 03-01-2020 19:34:57 | | 


எனக்குப்‌ படிக்க ஓடவில்லை. குழந்தைக்குத்‌ தெரு நாயும்‌ வீட்டு நாயும்‌ வேறில்லை 
என்ற சமரச நோக்கா? அல்லது இத்தகு சந்தேகங்களின்‌ மூலம்‌ உலகை அறிய முயலும்‌ 
ஆவலா? 


காலையில்‌ கீரை கொண்டு வரும்‌ பாட்டியைக்‌ கண்டதும்‌ கிருஷ்ணா உற்சாகமாக 
ஓடினாள்‌. 

"கிருஷ்ணா! கிழவியைப்‌ போய்த்‌ தொடாகே. உடம்பு சரியில்லாதவள்‌ ' என்று மன்னி 
கூவினாள்‌. 

அவள்‌ குரலிலிருந்த கண்டிப்பால்‌ திகைப்படைந்த குழந்தை என்னைப்‌ பார்த்தாள்‌. 
"அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதப்போ நீ தொடலியா சித்தப்பா?" 

நான்‌ கிருஷ்ணாவைத்‌ தூக்கிக்‌ கொண்டேன்‌. "சமர்த்தா அம்மா சொன்னபடி கேட்டா, 
சாயந்திரம்‌ காந்தி மண்டபம்‌ அழைச்சுக்கிட்டு போவேன்‌." 

"நிஜம்மாவா சித்தப்பா?" 

"ஆமாம்‌ !" 

சொன்னபடியே அன்று மாலை கிருஷ்ணாவைக்‌ காந்தி மண்டபத்துக்கு அழைத்துச்‌ 
சென்றுவிட்டுத்‌ திரும்பிக்‌ கொண்டிருந்தேன்‌. கைவண்டியை நிறைந்த பாரத்துடன்‌ நெம்பி 
இழுத்தவாறே சென்றுகொண்டிருந்தார்‌ ஒருவர்‌. 

"சித்தப்பா! பாவம்‌ அவர்‌! காலிலே செருப்பே போடலை சித்தப்பா! கல்‌ குத்துமே, வெயில்‌ 
சுடுமே! என்னோட செருப்பு அவருக்குச்‌ சின்னது! உன்‌ செருப்பைக்‌ குடுத்துடு சித்தப்பா! 
நீதான்‌ பூட்ஸ்‌ வச்சிருக்கியே...!" 

குழந்தையின்‌ குரலிலிருந்த உருக்கத்தையும்‌, துன்பம்‌ கண்டு பொறாத மனத்தையும்‌ 
கண்டு நான்‌ நெகிழ்ந்தேன்‌. அவளை அப்படியே வாரி அணைத்துக்‌ கொண்டேன்‌. 
குழந்தையா பேசுகிறாள்‌? 


204 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 204 இ 03-01-2020 19:34:57 | | 


ணா * CEE | ற 


"செருப்பைக்‌ குடுத்திடு சித்தப்பா." 


"அவர்‌ தூரப்போயிட்டார்‌. இன்னொரு நாள்‌ குடுத்துக்கலாம்‌' என்று அவளைச்‌ 
சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அழைத்து வந்தேன்‌. 


கோடைமழை கொட்டிக்கொண்டிருந்தது. தெருவெல்லாம்‌ ஈர நசநசப்பு. மரங்களும்‌ 
செடிகளும்‌ மண்ணும்‌ குளிர்ந்து கிடந்தன. இரவின்‌ அமைதியை மழையும்‌ சில்வண்டுகளின்‌ 
ரீங்காரமும்‌ தவளைகளின்‌ சத்தமும்‌ அவ்வப்போது கலைத்த வண்ணம்‌ இருந்தன. 


தெருவை ஒட்டிய வராந்தாவில்‌ மழையின்‌ குளிர்‌ நடுக்கத்தைக்‌ குரலில்‌ 
பிரதிபலித்தவாறு இரண்டு சிறு ஆட்டுக்குட்டிகள்‌ நின்றிருந்தன. 


பொழுது விடிந்தது. 


மன்னியின்‌ குரல்‌ பல்‌ விளக்கிக்கொண்டிருந்த என்னை உசுப்பியது. "எங்கே, 
கைக்குழந்தைகிட்டே இருந்த பால்‌ புட்டியைக்‌ காணோம்‌? பால்‌ வாங்கணும்னு போனேன்‌. 
இரண்டுவாய்‌ பால்தான்‌ குழந்தை குடிச்சிருப்பான்‌. புட்டியைக்‌ கீழே வச்சிட்டுப்‌ 
போயிருந்தேன்‌. இங்கே காணோமே?" 


எனக்கு ஒரு சந்தேகம்‌ ஏற்பட்டது. தெருக்‌ கதவருகே ஓசையிடாது எட்டிப்‌ பார்த்தேன்‌. 
என்‌ ஊகம்‌ பொய்யாகவில்லை. என்ன விந்தை? உணர்ச்சியைக்‌ கூறுபோட்டுக்கொள்ள 
அண்ணாவையும்‌, மன்னியையும்‌ ஓசையிடாது வரவழைத்துவிட்டுக்‌ காமிராவையும்‌ எடுத்து 
வந்தேன்‌. 
ஓ மழைச்சாரலில்‌ ஒன்றி நின்றதால்‌ உரோமங்கள்‌ நனைந்து கரும்பட்டாகப்‌ படிந்திருக்க, ஓ 
இளம்‌ குழவிகளாக நின்ற அந்த இரு ஆட்டுக்குட்டிகளில்‌ ஒன்றின்‌ வாயில்‌ பால்புட்டியின்‌ 
குமிழை வைத்துக்‌ குழந்தை கிருஷ்ணா அதற்குப்‌ பாலை ஊட்டிக்‌ கொண்டிருந்தாள்‌. அவள்‌ 
கண்களில்‌ அருள்‌ வெள்ளம்‌. முகத்தில்‌ அன்பு நிழல்‌. மனத்திலோ பொங்கிப்‌ பெருகும்‌ 
கருணைப்பரிவு. அந்த இரு சின்ன உயிர்களுக்கும்‌ அவள்‌ ஒரு தாயாகி விட்டாளா? அந்த 
உணர்ச்சிக்கு வேறு என்ன பெயர்‌ சூட்டலாம்‌? வியப்புடன்‌ நிற்கிறோம்‌ நாங்கள்‌. 


என்‌ ஃபிளாஷ்‌ அந்தக்‌ காட்சிக்கு நிரந்தர உருவம்‌ தருகிறது. அப்போதும்‌ குழந்தையின்‌ 
ஈடுபாடு சிதறவில்லை. 


"பாவம்மா, ஆட்டுக்குட்டி! அதுக்கு யாரம்மா பால்‌ தருவா? ராத்திரி பூரா சாப்பிடாமே 
இந்த ஆட்டிக்குட்டிக்கு ரொம்பப்‌ பசிக்கும்மா?" 

"நீதான்‌ இருக்கியேடி!' என்று கிருஷ்ணாவை ஆரத்‌ தழுவிக்‌ கொண்டே மன்னி அவள்‌ 
கன்னங்களில்‌ மாறி மாறி முத்தமழை பொழிந்தாள்‌. 


அதே சமயம்‌ குழந்தை கிருஷ்ணா தனக்கென்று பெற்றிருந்த இரக்க சுபாவம்‌, 
கருணைமனம்‌ இவற்றைக்‌ கண்டு மன்னி ரொம்பவும்‌ வருத்தப்பட ஆரம்பித்தாள்‌. 
இப்படியிருக்கிறாளே, தம்பிக்கு வைத்திருந்த பாலை வீணாக்குகிறோமே என்று 
தெரியவில்லையே, எப்படி இந்த உலகத்திலே பேர்‌ சொல்லப்‌ போகிறாள்‌? ஓரொரு 
குழந்தைக எப்படிச்‌ சமர்த்தாக இருக்கிறதுகள்‌!" என்று பேச ஆரம்பித்துவிட்டாள்‌. 

"குழந்தைதானே அவள்‌! வளர்ந்தால்‌ சரியாகிவிடும்‌" என்றேன்‌ நான்‌. மனதுக்குள்‌ 
மட்டும்‌ அவளைப்‌ பற்றிய பெருமிதம்‌ தங்கியிருந்தது. 

205 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 205 இ 03-01-2020 192437 | | 


காலப்பூங்காவில்‌ ஐந்து வசந்தங்கள்‌ வண்ண ஜாலம்‌ செய்து மறைந்தன. அண்ணா 
ஊர்‌ ஊராக மாறிக்கொண்டிருந்தார்‌. நான்‌ சென்னையிலேயே தங்கிப்‌ படிப்பை முடித்தேன்‌. 
அதன்பின்‌ வாழ்க்கைக்கு நிலைத்த ஒரு வருமானம்‌ தரும்‌ உத்தியோகத்தையும்‌ ஏற்றேன்‌. 
என்‌ முதல்‌ சம்பளத்தைப்‌ பெற்றுக்கொண்ட நான்‌, அதை என்‌ அண்ணாவின்‌ கையில்‌ தந்து 
வாழ்த்துப்‌ பெறத்‌ திருச்சிக்குப்‌ புறப்பட்டேன்‌. 


முதலில்‌ என்‌ நினைவுக்கு வந்தவள்‌ குழந்தை கிருஷ்ணா. இப்போது எட்டு 
வயதிருக்குமே, பள்ளியில்‌ படிப்பாள்‌. எப்படிப்‌ பேசுவாள்‌! எப்படி நடப்பாள்‌? என்னுள்‌ 
இனிய கற்பனையாக அவள்‌ நடையுடை பாவனைகள்‌ பொங்கிப்‌ பிரவகித்தன. என்‌ டயரியில்‌ 
பத்திரப்படுத்தியிருந்த அவள்‌ புகைப்படத்தை எடுத்துப்‌ பார்த்தேன்‌. என்ன அழகான 
காட்சி! குழந்தை கிருஷ்ணா ஆட்டுக்குட்டிக்குப்‌ பாலூட்டும்‌ காட்சி நேற்று நடந்தாற்போல்‌ 
தோன்றுகிறது. 


கிருஷ்ணா என்னிடம்‌ உடனே ஓடி வராமல்‌ வெட்கத்துடன்‌ நின்றிருந்தாள்‌. சிறிது 
நேரத்திலேயே, பிரிந்திருந்ததால்‌ ஏற்பட்ட வெட்கம்‌ நீங்கப்‌ பெற்றவளாய்ச்‌ சகஜ பாவத்துடன்‌ 
என்னுடன்‌ பழகினாள்‌. 


அன்று மாலை கிருஷ்ணாவை அழைத்துக்கொண்டு கடைத்தெருப்பக்கம்‌ போனேன்‌. 
தன்‌ பள்ளியைப்‌ பற்றி, கூடப்‌ படிக்கும்‌ மாணவிகளைப்‌ பற்றி, அப்பாவும்‌ அம்மாவும்‌ 
வாங்கித்‌ தந்த உடைகளைப்‌ பற்றி அவள்‌ கலகலப்பாகப்‌ பேசிக்கொண்டே வந்தாள்‌. நான்‌ 
மகிழ்ச்சியாகக்‌ கேட்டுக்கொண்டே வந்தேன்‌. கிருஷ்ணா தொடர்ந்தாள்‌. "ரவியைப்‌ பாரு 
சித்தப்பா! பால்சாதத்தைத்‌ தெருநாய்க்குப்‌ போடறான்‌. நம்ம 'டாமி க்குத்தானே போடணும்‌?" 
நான்‌ குழந்தையைப்‌ பார்த்தேன்‌. அவள்‌ வளர்ந்துவிட்டாள்‌. உலகைப்‌ போலவே 


மற்றவர்களைப்பற்றி நினைக்கக்‌ கற்றுக்கொண்டான்‌. ஆனால்‌ என்னுள்‌ மகிழ்ச்சி 


20௦6 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 206 இ 03-01-2020 19:34:57 | | 


ணா * CEE | I 


எழவேயில்லை. சிரிப்பதைவிடச்‌ சிந்திப்பதில்‌ அதிகம்‌ ஈடுபட்டிருந்த குழந்தை எப்படித்தான்‌ 
மாறிவிட்டாள்‌? 


தெருவில்‌ கிருஷ்ணாவின்‌ அட்டகாசச்‌ சிரிப்பொலி கேட்கிறது. என்னவென்று 
எட்டிப்பார்த்தேன்‌. எனக்கு அதிர்ச்சி! கல்லடிபட்ட ஆட்டுக்குட்டி, "ம்மே! ம்மே!" என்ற 
வேதனை முனகலோடு நொண்டியவாறே தத்தித்‌ தத்தி ஓடிக்கொண்டிருந்தது. அதைப்‌ 
பார்த்துக்‌ கைகொட்டி நகைக்கிறாள்‌ கிருஷ்ணா. 


"கிருஷ்ணா! இப்படித்தான்‌ ஆட்டுக்குட்டியைக்‌ கல்லால்‌ அடிக்கிறதா? நொண்டுகிறது 
பார்‌! முட்டாள்‌! இங்கே வா, சின்னக்‌ குழந்தையில்‌ இரக்கத்துடன்‌ நடப்பாய்‌. வளர வளர 
எல்லாம்‌ போய்விட்டதா? உள்ளே போ!" 


இயல்புக்கு மாறான சூழ்நிலையில்‌ அகப்பட்டுக்கொண்டாற்போல்‌ அவள்‌ முகம்‌ 
வாடியது. 

வாசலில்‌ சாலைவேலை செய்யும்‌ கூலியாள்‌ குடிக்கத்‌ தண்ணீர்‌ கேட்கிறார்‌. அவரைப்‌ 
'போ போ வென்று விரட்டுகிறாள்‌ கிருஷ்ணா. "எப்பவும்‌ இங்கேதான்‌ கேட்பே, போ, நான்‌ தர 
மாட்டேன்‌." 

நான்‌ கண்டிக்கக்‌ குரலெடுக்கும்முன்‌ மன்னியின்‌ குரல்‌ கேட்கிறது. "நேத்திக்கு வந்தவர்‌ 
தானே? தினமும்‌ ஒரு ஆள்‌ தண்ணீர்‌ கொடுக்க நிற்க வேண்டியதுதான்‌. வேறே வேலை 
இல்லை." 


"நான்‌ விரட்டிட்டேன்மா!" 
இ ம்‌ ரட்டி இ 
"அதுதான்‌ சரி. சமர்த்து! உள்ளே வா!" 


குழந்தை தெய்வீக மனம்‌ படைத்திருந்தபோது சலித்த தாயார்‌, சாதாரண உணர்வை 
ஏந்தியதும்‌ புகழ்கிறாள்‌. மலையருவி இமயப்போர்வையிலிருந்து விடுபட்டுப்‌ பூமித்‌ தூசியில்‌ 
கலந்து விட்டதற்கு இத்தனை மகிழ்வா? 


இப்பத்தான்‌ சமர்த்தாமே! எம்மாதிரி பழக்குகிறோமோ அம்மாதிரிதான்‌ பண்பு 
வளர்கிறது. இயற்கை உணர்வையே செயற்கை உணர்வாகத்‌ திசை திருப்பிவிடும்‌ நம்‌ 
பழக்க வழக்கங்களுக்கு நாம்தான்‌ பொறுப்பென்றால்‌, நம்மைத்‌ திசை மாற்றி அமைத்த 
பெற்றோர்‌, நம்‌ சமூகம்‌ எல்லாம்‌ பொறுப்பேற்க வேண்டியதுதான்‌. குழந்தைகள்‌ குப்பைகள்‌ 
கலக்காத மாணிக்கங்கள்‌! அவற்றின்‌ மனமொழி மெய்யைச்‌ சூழலுக்கு ஏற்ப நாம்தான்‌ 
திருத்தியமைக்கிறோம்‌. அப்படி மாறாதவர்களை வெகுளி, அசடு என்கிறோம்‌. 


அன்று ஆட்டுக்குட்டிக்குப்‌ பசிக்குமே என்று பரிதாபப்பட்டுத்‌ தம்பிக்கு வைத்திருந்த 
பால்புட்டியை எடுத்து ஊட்டிய குழந்தை, இன்று கல்லால்‌ அடித்து, அது நொண்டுவகைக்‌ 
கண்டு கைகொட்டிச்‌ சிரிக்கிறாள்‌. தெருநாயையும்‌ குளிப்பாட்டலாம்‌ என்றவள்‌, அதற்கு 
ஏன்‌ பால்சோறு, நம்‌ நாய்க்கே போடலாம்‌ என்கிறாள்‌. செருப்பில்லாமல்‌ வண்டி இழுக்கும்‌ 
கூலியாளைக்‌ கண்டு மனம்‌ வெதும்பி என்‌ செருப்பைக்‌ தரும்படி தூண்டியவள்‌, சாலையில்‌ 
வேலைசெய்யும்‌ தொழிலாளியின்‌ தாகத்துக்குத்‌ தண்ணீர்‌ தராமல்‌ விரட்டுகிறாள்‌. 


இனி, மன்னி பயப்பட வேண்டாம்‌! கிருஷ்ணா தனியே பஸ்ஸில்‌ பள்ளிகூடம்‌ சென்று 
படித்து வருகிறாள்‌. சின்ன டிபன்‌ பாத்திரத்தில்‌ ஒர்‌ உருண்டை தயிர்சாதம்‌ மட்டும்‌ 


207 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 207 இ 03-01-2020 192458 | | 


எடுத்துப்போய்ச்‌ சாப்பிட்டுப்‌ பசியை அடக்கக்‌ கற்றுக்கொண்டாள்‌. இயந்திரமாக நாம்‌ 
நிர்ணயித்த சட்டதிட்டங்களுக்குள்‌ எவ்வித எதிர்ப்பும்‌ இன்றி லயித்துக்‌ கலந்து பழகிய 
பசுவாகிவிட்டாள்‌ ! 


"நீ பார்த்த கிருஷ்ணா ரொம்ப வளர்ந்துடலை? கெட்டிக்காரி ஆகிவிட்டாள்‌!" அண்ணன்‌ 
பெருமைப்படுகிறார்‌. 


அருள்‌ வடிவானவள்‌, வெறும்‌ லோகாயதச்‌ சேற்றில்‌ முளைத்த பூண்டாகிவிட்டாளே... 
அதை வளர்ச்சி என்று எப்படி ஏற்பது? 


நான்‌ என்‌ கிருஷ்ணாவை, எனக்குப்‌ பிடித்த உணர்வுகளை ஏந்தி நின்ற குழந்தையைக்‌, 
காண வந்தேன்‌. அவளைக்‌ காணமுடியாத ஏமாற்றத்தோடு திரும்பிப்‌ போகிறேன்‌. 
அப்படிப்பட்டவளைக்‌ காணமுடியாது என்ற உண்மை, என்‌ கண்டத்துள்‌ ஓர்‌ இரகசிய 
வேதனையாக முட்டுகிறது. 


கடவுளின்‌ பிரதிநிதியாகக்‌ குழந்தை பூமியில்‌ ஜனிக்கிறது. ஆனால்‌ மனிதனின்‌ 
பிரதிநிதியாக உலகை விட்டு நீங்குகிறது! 


நூல்‌ வெளி 

கோமகளின்‌ இயற்பெயர்‌ இராஜலட்சுமி; சிறுகதைகள்‌, 
புதினங்கள்‌, குறும்புதினங்கள்‌, வானொலி, தொலைக்காட்சி 
நாடகங்கள்‌ முதலியவற்றை எழுதியுள்ளார்‌. இவரது 
அன்னை பூமி என்னும்‌ புதினம்‌ தமிழ்நாடு அரசின்‌ விருதினைப்‌ 
பெற்றது. தஞ்சைத்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்கழகத்தின்‌ தமிழ்‌ அன்னை 
விருதினையும்‌ பெற்றுள்ளார்‌. உயிர்‌ அமுதாய்‌, நிலாக்கால 
நட்சத்திரங்கள்‌, அன்பின்‌ சிதறல்‌ உள்ளிட்ட பல நூல்களை 
எழுதியுள்ளார்‌. 


பால்‌ மனம்‌ எனும்‌ இக்கதை ௮. வெண்ணிலா தொகுத்த மீதமிருக்கும்‌ சொற்கள்‌ எனும்‌ 
நூலிலிருந்து எடுக்கப்பட்டூுள்ளது. 


சதவ ப்‌ ப்‌ ஓ 
டு கற்பவை கற்றபின்‌ 


குழந்தைகளின்‌ நற்பண்புகளாகப்‌ 'பால்‌ மனம்‌' கதையின்‌ வழி நீங்கள்‌ அறிந்தவற்றை 
எழுதுக. 


குழந்தை கிருஷ்ணாவின்‌ பண்புநலன்களைப்‌ பற்றித்‌ தொகுத்து எழுதுக. 


208 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 208 இ 03-01-2020 19:34:58 | | 


கற்கண்டு [1] 


. அணி இலக்கணம்‌ 


செய்யுளுக்கு அழகு தருவனவாகிய அணிகள்‌ சிலவற்றை முன்‌ வகுப்புகளில்‌ கற்றோம்‌. 
இன்னும்‌ சில அணிகளை இங்குக்‌ கற்போம்‌. 


பிறிது மொழிதல்‌ அணி 


மலையப்பன்‌ சிறந்த உழைப்பாளி. ஆனால்‌ தனது உடல்நலத்தில்‌ அக்கறை காட்ட 
மாட்டான்‌. அதனால்‌ அடிக்கடி நோய்வாய்ப்படுவான்‌. ஒருமுறை நோயுற்றிருந்த அவனைப்‌ 
பார்க்கவந்த அவனது உறவினர்‌ ஒருவர்‌, 'தம்பி சுவர்‌ இருந்தால்தான்‌ சித்திரம்‌ வரைய 
முடியும்‌. இதை நன்றாகப்‌ புரிந்துகொள்‌” என்றார்‌. மலையப்பன்‌, "எனக்கும்‌ இப்போதுதான்‌ 
புரிகிறது. இனி நான்‌ என்‌ உடல்நலத்தில்‌ போதிய அக்கறை செலுத்துவேன்‌ என்றான்‌. 


இப்பகுதியைப்‌ படித்துப்‌ பாருங்கள்‌. "சுவர்‌ இருந்தால்தான்‌ சித்திரம்‌ வரைய முடியும்‌. 
அதுபோல உடல்‌ நலமாக இருந்தால்தான்‌ உழைக்க முடியும்‌ என்று சொல்லவந்த உறவினர்‌ 
உவமையை மட்டுமே கூறினார்‌. அவர்‌ சொல்லவந்த கருத்தை மலையப்பன்‌ தானாகப்‌ 
புரிந்துகொண்டான்‌. இவ்வாறு உவமையை மட்டும்‌ கூறி, அதன்‌ மூலம்‌ கூறவந்த கருத்தை 
உணரவைப்பது பிறிதுமொழிதல்‌ அணி எனப்படும்‌. 

(எ.கா.) கடலோர கால்லல்‌ நெடுந்தேர்‌ கடலோடும்‌ 

நாவாப/ம்‌ ஓடா நிலத்து 

இத்திருக்குறள்‌, "நிலத்தில்‌ ஓடும்‌ தேர்‌ கடலில்‌ ஓடாது. கடலில்‌ ஓடும்‌ கப்பல்‌ நிலத்தில்‌ 
ஓடாது" என்று உவமையை மட்டும்‌ கூறுகிறது. இதன்மூலம்‌ ஒவ்வொருவரும்‌ தமக்கு உரிய 
இடத்தில்‌ வெற்றி பெறமுடியும்‌; தமக்குப்‌ பொருத்தமில்லாத இடத்தில்‌ வெற்றிபெறுதல்‌ 
இயலாது என்னும்‌ கருத்தை நாம்‌ உணர்ந்துகொள்கிறோம்‌. எனவே இக்குறட்பாவில்‌ 
பிறிதுமொழிதல்‌ அணி இடம்பெற்றுள்ளது. 
வேற்றுமை அணி 

தேனும்‌ வெள்ளைச்சர்க்கரையும்‌ இனிப்புச்சுவை உடையவை. அவற்றுள்‌, தேன்‌ 
உடலுக்கு நன்மை செய்யும்‌: வெள்ளைச்‌ சர்க்கரை உடலுக்குத்‌ தீங்கு செய்யும்‌. 

இப்பகுதியைக்‌ கவனியுங்கள்‌. வெள்ளைச்சர்க்கரைக்கும்‌ தேனுக்கும்‌ இடையே 
ஒற்றுமையும்‌ உண்டு; வேற்றுமையும்‌ உண்டு. இரண்டும்‌ இனிப்புச்சுவை உடையவை 
என்பது ஒற்றுமை. ஒன்று உடலுக்கு நன்மை செய்யும்‌: இன்னொன்று தீங்கு செய்யும்‌ என்பது 
வேற்றுமை. இவ்வாறு இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையைக்‌ கூறி, 
பிறகு அவற்றுள்‌ ஒன்றை வேறுபடுத்திக்‌ காட்டுவது வேற்றுமையணி எனப்படும்‌. 


209 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 209 இ 03-01-2020 19:34:58 | | 


ணா * டபாண | I 


எ.கா.) தீயினால்‌ சுட்ட புண்‌ உள ஏம்‌ ஆறாதே 
நாவினால்‌ சுட்ட வடு. 
இத்திருக்குறளில்‌ முதலில்‌ நெருப்பு, கொடுஞ்சொல்‌ ஆகிய இரண்டும்‌ சுடும்தன்மை 
உடையவை என்று கூறப்படுகிறது. பின்னர்‌, நெருப்பினால்‌ சுட்ட காயம்‌ ஆறிவிடும்‌; 
உள்ளத்தில்‌ ஏற்பட்ட வடு ஆறாது என்று இரண்டுக்கும்‌ இடையே உள்ள வேறுபாடு 
கூறப்படுகிறது. எனவே இது வேற்றுமை அணி ஆகும்‌. 


இரட்டுறமொழிதல்‌அணி 

காலில்‌ காயத்திற்குக்‌ கட்டுப்போட்டிருந்த இளைஞன்‌ ஒருவன்‌ பேருந்தில்‌ ஏறினான்‌. 
"எந்த ஊருக்குப்‌ பயணச்சீட்டு வேண்டும்‌?" என்று நடத்துநர்‌ கேட்டார்‌. அதேநேரம்‌ 
அருகிலிருந்தவர்‌, "உன்‌ காலில்‌ எதனால்‌ காயம்‌ ஏற்பட்டது?" என்று கேட்டார்‌. அவன்‌, 
"செங்கல்பட்டு" என்று கூறினான்‌. அவன்‌ கூறியது இருவரின்‌ வினாக்களுக்கும்‌ 
பொருத்தமான விடையாக அமைந்தது. அவன்‌ செல்ல வேண்டிய ஊர்‌ செங்கல்பட்டு என்று 
நடத்துநர்‌ புரிந்துகொண்டார்‌. அவன்‌ காலில்‌ செங்கல்‌ பட்டதால்‌ காயம்‌ ஏற்பட்டது என 
மற்றவர்‌ புரிந்துகொண்டார்‌. இவ்வாறு ஒரு சொல்‌ அல்லது தொடர்‌ இருபொருள்‌ தருமாறு 
அமைவது இரட்டுறமொழிதல்‌ என்னும்‌ அணியாகும்‌. இதனைச்‌ சிலேடை என்றும்‌ கூறுவர்‌. 


(௪.க17.) ஓடும்‌ இருக்கும்‌ அதனுள்வாய்‌ வெருத்திருக்கும்‌ 
நாடுங்‌ குலைதனக்கு நூணாது - சேடியே 
தீங்காயது இல்லா திருமலை]71 யன்வரையில்‌ 
ஓ தேங்காயும்‌ கம LiL ஓ 
இப்பாடலின்‌ பொருள்‌ தேங்காய்‌, நாய்‌ ஆகிய இரண்டுக்கும்‌ பொருந்துவதாக 
அமைந்துள்ளது. 
தேங்காயில்‌ ஓடு இருக்கும்‌: தேங்காயின்‌ உட்பகுதி வெண்மை நிறத்தில்‌ இருக்கும்‌: 
தேங்காய்‌ கோணல்‌ இல்லாமல்‌ குலையாகத்‌ தொங்கும்‌. 
நாய்‌ சிலசமயம்‌ ஓடிக்கொண்டிருக்கும்‌: சிலசமயம்‌ ஓரிடத்தில்‌ படுத்து இருக்கும்‌: அதன்‌ 
வாயின்‌ உட்பகுதி வெண்மையாக இருக்கும்‌; குரைப்பதற்கு வெட்கப்படாது. 
இவ்வாறு இப்பாடல்‌ இரண்டு பொருள்‌ தரும்படி பாடப்பட்டுள்ளதால்‌ இஃது 
இரட்டுறமொழிதல்‌ அணி ஆகும்‌. 


கலவ ° D ப்‌ 
ழு கற்பவை கற்றபின்‌ 


திருக்குறளில்‌ அணிகள்‌ இடம்‌ பெற்றுள்ள குறட்பாக்களுள்‌ ஐந்தனைக்‌ கண்டறிந்து 


அவற்றில்‌ இடம்பெற்றுள்ள அணிகளின்‌ பெயர்களை எழுதுக 


210 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 210 இ 03-01-2020 192458 | | 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 
1. பிறிதுமொழிதல்‌அணியில்‌ 


௮) உவமை ஆ) உவமேயம்‌ இ) தொடை ஈ) சந்தம்‌ 


மட்டும்‌ இடம்பெறும்‌. 


2. இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையையும்‌ வேற்றுமையையும்‌ 


கூறுவது ___._._ அணி. 
௮) ஒற்றுமை ஆ) வேற்றுமை இ) சிலேடை ஈ) இரட்டுற மொழிதல்‌ 

3. ஒரே செய்யுளை இருபொருள்படும்படி பாடுவது _ அணி. 
௮) பிறிதுமொழிதல்‌ ஆ) இரட்டுறமொழிதல்‌ 
இ) இயல்பு நவிற்சி ஈ) உயர்வு நவிற்சி 

4. இரட்டுறமொழிதல்‌ அணியின்‌ வேறுபெயர்‌ _ அணி. 
௮) பிறிதுமொழிதல்‌ அ) வேற்றுமை 
இ) உவமை ஈ) சிலேடை 

$ சிறுவினா ௫ 


1. பிறிதுமொழிதல்‌ அணியை விளக்கி எடுத்துக்காட்டுத்‌ தருக. 
2. வேற்றுமை அணி என்றால்‌ என்ன? 


3. இரட்டுறமொழிதல்‌ அணி எவ்வாறு பொருள்‌ தரும்‌? 


ஸீ 
1p 


மொழியை ஆள்வோம்‌! 


கேட்க. 


தன்னம்பிக்கையை வளர்க்கும்‌ கதைகளைப்‌ பெரியவர்களிடம்‌ கேட்டு மகிழ்க. 


கீழ்க்காணும்‌ தலைப்பில்‌ இரண்டு நிமிடம்‌ பேசுக. 


1. நம்பிக்கையே உயர்வு. 


2. நல்வாழ்விற்குத்‌ தேவையான நற்பண்புகள்‌. 


211 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 211 இ 03-01-2020 192458 | | 


சொல்லக்‌ கேட்டு எழுதுக. 

அம்பேத்கர்‌ தமது வாழ்க்கையில்‌ 'புதிய திருப்பம்‌ காண வழி ஒன்றைக்‌ கண்டறிந்தார்‌. 
அது படிப்பு, படிப்பு, படிப்பே ஆகும்‌. அதை அடையும்‌ முயற்சியில்‌ அயராது உழைக்கத்‌ 
தொடங்கினார்‌. எப்போதும்‌ புத்தகமும்‌ கையுமாகவே திகழ்ந்தார்‌. இதைக்‌ கண்ட அவருடைய 
தந்தை வேறு செலவுகளைக்‌ குறைத்துக்‌ கொண்டும்‌ கடன்‌ வாங்கியும்‌ புத்தகங்களை வாங்கித்‌ 
தந்தார்‌. புத்தகங்கள்‌ படிக்கும்‌ பழக்கத்தை அம்பேத்கர்‌ கடைசிவரை கடைப்பிடித்தார்‌. 
வட்டமேசை மாநாட்டிற்காக அம்பேத்கர்‌ இங்கிலாந்து சென்றார்‌. மாநாடு முடிந்தபிறகு 
அமெரிக்கா சென்ற அவர்‌ தம்‌ பழைய நண்பர்களையும்‌ பேராசிரியர்களையும்‌ கண்டு 
மகிழ்ந்தார்‌. தாய்நாடு திரும்பிய போது பதினான்கு பெட்டிகள்‌ நிறையப்‌ புத்தகங்களைக்‌ 
கொண்டுவந்தார்‌. 


அறிந்து பயன்படுத்துவோம்‌ 

தான்‌, தாம்‌ என்னும்‌ சொற்கள்‌ 
தான்‌ என்பது ஒருமையைக்‌ குறிக்கும்‌. தாம்‌ என்பது பன்மையைக்‌ குறிக்கும்‌. 
இவ்வேறுபாட்டினை அறிந்து தொடர்களில்‌ பயன்படுத்த வேண்டும்‌. 
தான்‌, தன்னை, தன்னால்‌, தனக்கு, தனது ஆகியவற்றை ஒருமைத்‌ தொடர்களில்‌ 
பயன்படுத்த வேண்டும்‌. 
தாம்‌, தம்மை, தம்மால்‌, தமக்கு, தமது ஆகியவற்றைப்‌ பன்மைச்‌ தொடர்களில்‌ 
பயன்படுத்த வேண்டும்‌. 
(எ.கா.) தலைவர்‌ தமது கையால்‌ பரிசு வழங்கினார்‌. 

மாணவன்‌ தனது கையால்‌ பெற்றுக்‌ கொண்டான்‌. 

(இங்குத்‌ தலைவர்‌ என்பது ஒருவரைக்‌ குறித்தாலும்‌ இது மரியாதைப்‌ பன்மை ஆகும்‌) 
(எ.கா.) மாடுகள்‌ தமது தலையை ஆட்டின. 


கன்று தனது தலையை ஆட்டியது. 


கோடிட்ட இடங்களைப்‌ பொருத்தமான சொற்களால்‌ நிரப்புக. 


1. சிறுமி (தனது/தமது) கையில்‌ மலர்களை வைத்திருந்தாள்‌. 


2. அம்பேத்கர்‌ ஓடுக்கப்பட்ட மக்களின்‌ உயர்வுக்காகத்‌ 
உழைப்பை நல்கினார்‌. 


ர. ( தனது/தமது) 


3. உயர்ந்தோர்‌ (தம்மைத்தாமே/தன்னைத்தானே) புகழ்ந்து கொள்ள 


மாட்டார்கள்‌. 

4. இவை... (தான்‌/தாம்‌) எனக்குப்‌ பிடித்த நூல்கள்‌. 

5. குழந்தைகள்‌ ________ (தன்னால்‌/தம்மால்‌) இயன்ற உதவிகளைப்‌ பிறருக்குச்‌ 
செய்கின்றனர்‌. 


212 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 212 இ 03-01-2020 192458 | | 


ண்‌ |] ட Ho று 


தொடரில்‌ உள்ள பிழைகளைத்‌ திருத்தி எழுதுக. 

முதியவர்‌ ஒருவர்‌ தனது கால்களில்‌ செருப்பில்லாமல்‌ தன்னால்‌ இழுக்க முடியாத 
வண்டியை இழுத்துச்‌ சென்றார்‌. அதனைக்‌ கண்ட கிருஷ்ணா தம்முடைய சித்தப்பாவிடம்‌ 
அவருடைய காலணிகளைக்‌ கொடுக்குமாறு கூறினாள்‌. அவரிடம்‌ விலையுயர்ந்த 
காலணிகள்தான்‌ இருந்தன. எனவே, தனது வேறு காலணிகளைப்‌ பிறகு தருவதாகச்‌ 
சித்தப்பா கூறினார்‌. 
கட்டுரை எழுதுக. 


உழைப்பே உயர்வு. 


ae மொழியோடு விளையாடு 


பின்வரும்‌ வினாக்களைப்‌ படித்து இருவினாக்களுக்கு ஒரு விடை தருக. 
(எ.கா) குழம்பும்‌ கூட்டும்‌ மணப்பது ஏன்‌? 
குருதி மிகுதியாய்க்‌ கொட்டுவது ஏன்‌? பெருங்காயத்தால்‌ 
1. ஆடை நெய்வது எதனாலே? அறிவைப்‌ பெறுவது எதனாலே? 
2. மாடுகள்‌ வைக்கோல்‌ தின்பது எங்கே? மன்னர்கள்‌ பலரும்‌ இறந்தது எங்கே? 


இ 3. கதிரவன்‌ மறையும்‌ நேரம்‌ எது? கழுத்தில்‌ அழகாய்ச்‌ சூடுவது எது? இ 
4. வானில்‌ தேய்ந்து வளர்வது எது? வாரம்‌ நான்கு கொண்டது எது? 


நிற்க அதற்குத்‌ தக... 


என்‌ பொறுப்புகள்‌... 
1. வாழ்வுக்கு வெற்றிதரும்‌ நற்பண்புகளை வளர்த்துக்‌ கொள்வேன்‌. 
2. சமுதாய விடுதலைக்குப்‌ பாடுபட்ட தலைவர்களின்‌ வரலாற்றை அறிந்து போற்றுவேன்‌. 


கலைச்சொல்‌ அறிவோம்‌. 


குறிக்கோள்‌ - Objective பல்கலைக்கழகம்‌ - University 
நம்பிக்கை - Confidence ஒப்பந்தம்‌ - Agreement 
முனைவர்‌ பட்டம்‌ - Doctorate அரசியலமைப்பு - Constitution 
வட்ட மேசை மாநாடு - Round Table Conference 
இரட்டை வாக்குரிமை - Double voting 

Ex 


Cc» இணையத்தில்‌ காண்க 
இந்திய அரசியலமைப்பின்‌ சிறப்புகள்‌ குறித்து இணையத்தில்‌ தேடி எழுதுக. 


213 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 213 இ 03-01-2020 192458 | | 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 214 


10. 


10. 


திருக்குறள்‌ 


12. நடுவுநிலைமை 


தகுதிஎன ஒன்று நன்றே பகுதியான்‌ OL re 


பாற்பட்டு ஒழுகப்‌ பெறின்‌. 
செப்பம்‌ உடையவன்‌ ஆக்கம்‌ சிதைவின்றி 
எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. 


நன்றே தரினும்‌ நடுவிகந்தாம்‌ ஆக்கத்தை 
அன்றே ஒழிய விடல்‌. 

தக்கார்‌ தகவிலர்‌ என்பது அவரவர்‌ 
எச்சத்கால்‌ காணப்‌ படும்‌. 

கேடும்‌ பெருக்கமும்‌ இல்‌அல்ல நெஞ்சத்துக்‌ 
கோடாமை சான்றோர்க்கு அணி. 
கெடுவல்யான்‌ என்பது அறிகதன்‌ நெஞ்சம்‌ 
நடுவொரீஇ அல்ல செயின்‌. 

கெடுவாக வையாது உலகம்‌ நடுவாக 
நன்றிக்கண்‌ தங்கியான்‌ தாழ்வு. 

சமன்செய்து சீர்தூக்கும்‌ கோல்போல்‌ அமைந்துஒருபால்‌ 
கோடாமை சான்றோர்க்கு அணி. 
சொற்கோட்டம்‌ இல்லது செப்பம்‌ ஒருதலையா 
உட்கோட்டம்‌ இன்மை பெறின்‌. 


வாணிகம்‌ செய்வார்க்கு வாணிகம்‌ பேணிப்‌ 
பிறவும்‌ தமபோல்‌ செயின்‌. 


28. கூடா ஒழுக்கம்‌ 
வஞ்ச மனத்தான்‌ படிற்றுஒழுக்கம்‌ தங்கள்‌ 
ஐந்தும்‌ அகத்தே நகும்‌. 
வான்‌ உயர்‌ தோற்றம்‌ எவன்செய்யும்‌ தன்நெஞ்சம்‌ 
தாூன்‌அறி குற்றப்‌ படின்‌. 
வலியில்‌ நிலைமையான்‌ வல்லுருவம்‌ பெற்றம்‌ 
புலியின்தோல்‌ போர்த்துமேய்ந்‌ தற்று. 
தவம்மறைந்து அல்லவை செய்தல்‌ புதல்மறைந்து 
வேட்டுவன்‌ புள்சிமிழ்த்‌ தற்று. 
பற்றற்றேம்‌ என்பார்‌ படிற்றொழுக்கம்‌ எற்றுஎற்றுஎன்று 
ஏதம்‌ பலவும்‌ தரும்‌. 
நெஞ்சில்‌ துறவார்‌ துறந்தார்போல்‌ வஞ்சித்து 
வாழ்வாரின்‌ வன்கணார்‌ இல்‌. 
புறம்குன்றி கண்டனைய ரேனும்‌ அகம்குன்றி 
மூக்கில்‌ கரியார்‌ உடைத்து. 
மனத்தது மாசாக மாண்டார்நீர்‌ ஆடி 
மறைந்துஒழுகு மாந்தர்‌ பலர்‌. 
கணைகொடிது யாழ்கோடு செவ்விதுஆங்கு அன்ன 
வினைபடு பாலால்‌ கொளல்‌. 
மழித்தலும்‌ நீட்டலும்‌ வேண்டா உலகம்‌ 
பழித்தது ஒழித்து விடின்‌. 


214 


9FR5TR 


03-01-2020 192458 | ள்‌ 


41. கல்லாமை 


அரங்குஇன்றி வட்டுஆடி அற்றே நிரம்பிய 

நூல்‌. இன்றிக்‌ கோட்டி கொளல்‌. 

கல்லாதான்‌ சொல்கா முறுதல்‌ முலைஇரண்டும்‌ 
இல்லாதாள்‌ பெண்காமுற்று அற்று. 

கல்லா தவரும்‌ நனிநல்லர்‌ கற்றார்முன்‌ 
சொல்லாது இருக்கப்‌ பெறின்‌. 


4. கல்லாதான்‌ ஒட்பம்‌ கழியநன்று ஆயினும்‌ 
கொள்ளார்‌ அறிவுடை யார்‌. 

5. கல்லா ஒருவன்‌ தகைமை தலைப்பெய்து 
சொல்லாடச்‌ சோர்வு படும்‌. 

6. உளர்‌என்னும்‌ மாத்திரையர்‌ அல்லால்‌ பயவாக்‌ 
களர்‌அனையர்‌ கல்லா தவர்‌. 

7. நுண்மாண்‌ நுழைபுலம்‌ இல்லான்‌ எழில்நலம்‌ 
மண்மாண்‌ புனைபாவை அற்று. 

8. நல்லார்கண்‌ பட்ட வறுமையின்‌ இன்னாதே 
கல்லார்கண்‌ பட்ட திரு. 

9. மேற்பிறந்தார்‌ ஆயினும்‌ கல்லாதார்‌ கீழ்ப்பிறந்தும்‌ 
கற்றார்‌ அனைக்கிலர்‌ பாடு. 


10. விலங்கொடு மக்கள்‌ அனையர்‌ இலங்குநூல்‌ 
கற்றாரோடு ஏனை யவர்‌. 


44. குற்றங்கடிதல்‌ 
1. செருக்கும்‌ சினமும்‌ சிறுமையும்‌ இல்லார்‌ 
பெருக்கம்‌ பெருமித நீர்த்து. 
2. இவறலும்‌ மாண்புஇறந்த மானமும்‌ மாணா 
உவகையும்‌ ஏகம்‌ இறைக்கு. 
3. தினைத்துணையாம்‌ குற்றம்‌ வரினும்‌ பனைத்துணையாக்‌ 
கொள்வர்‌ பழிநாணு வார்‌. 
4. குற்றமே காக்க பொருளாகக்‌ குற்றமே 
அற்றம்‌ தரூஉம்‌ பகை. 
5. வருமுன்னர்க்‌ காவாதான்‌ வாழ்க்கை எரிமுன்னர்‌ 
வைத்தூறு போலக்‌ கெடும்‌. 
6. தன்குற்றம்‌ நீக்கிப்‌ பிறர்குற்றம்‌ காண்கிற்பின்‌ 
என்குற்றம்‌ ஆகும்‌ இறைக்கு. 
7. செயற்பால செய்யாது இவறியான்‌ செல்வம்‌ க 
உயற்பாலது அன்றிக்‌ கெடும்‌. (௫ 
8. பற்றுள்ளம்‌ என்னும்‌ இவறன்மை எற்றுள்ளும்‌ ஓ 
எண்ணப்‌ படுவதுஒன்று அன்று. 4 : 


oq, VI 
9. வியவற்க எஞ்ஞான்றும்‌ தன்னை நயவற்க பூ ம்‌ 
நன்றி பயவா வினை. ்‌ A) J: 


10. காதல காதல்‌ அறியாமை உய்க்கிற்பின்‌ 
எதில ஏதிலார்‌ நூல்‌. 


215 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 215 இ 03-01-2020 192458 | | 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 216 


10. 


10. 


50. இடனறிதல்‌ 
தொடங்கற்க எவ்வினையும்‌ எள்ளற்க முற்றும்‌ 
இடங்கண்ட பின்அல்‌ லது. 
முரண்சேர்ந்த மொய்ம்பி னவர்க்கும்‌ அரண்சேர்ந்தாம்‌ 
ஆக்கம்‌ பலவும்‌ தரும்‌. 
ஆற்றாரும்‌ ஆற்றி அடுப இடன்‌ அறிந்து 
போற்றார்கண்‌ போற்றிச்‌ செயின்‌. 
எண்ணியார்‌ எண்ணம்‌ இழப்பர்‌ இடன்‌ அறிந்து 
துன்னியார்‌ துன்னிச்‌ செயின்‌. 
நெடும்புனலுள்‌ வெல்லும்‌ முதலை அடும்புனலின்‌ 
நீங்கின்‌ அதனைப்‌ பிற. 
கடல்‌ ஓடா கால்வல்‌ நெடுந்தேர்‌ கடல்‌ஓடும்‌ 
நாவாயும்‌ ஓடா நிலத்து. 


அஞ்சாமை அல்லால்‌ தணைவேண்டா எஞ்சாமை 
எண்ணி இடத்தால்‌ செயின்‌. 


சிறுபடையான்‌ செல்லிடம்‌ சேரின்‌ உறுபடையான்‌ 
ஊக்கம்‌ அழிந்து விடும்‌. 

சிறைநலனும்‌ சீரும்‌ இலர்‌ எனினும்‌ மாந்தர்‌ 
உறைநிலத்தோடு ஒட்டல்‌ அரிது. 

கால்‌ஆழ்‌ களறின்‌ நரிஅடும்‌ கண்‌அஞ்சா 
வேல்‌ஆழி முகத்த களிறு. 


52. தெரிந்து வினையாடல்‌ 


நன்மையும்‌ தீமையும்‌ நாடி நலம்புரிந்த 
தன்மையான்‌ ஆளப்‌ படும்‌. 

வாரி பெருக்கி வளம்படுத்து உற்றவை 
ஆராய்வான்‌ செய்க வினை. 

அன்புஅறிவு தேற்றம்‌ அவாவின்மை இந்நான்கும்‌ 
நன்குடையான்‌ கட்டே தெளிவு. 


எனைவகையால்‌ தேறியக்‌ கண்ணும்‌ வினைவகையால்‌ 


வேறாகும்‌ மாந்தர்‌ பலர்‌. 


அறிந்துஆற்றிச்‌ செய்கிற்பாற்கு அல்லால்‌ வினைதான்‌ 
சிறந்தான்‌என்று ஏவற்பாற்று அன்று. 

செய்வானை நாடி வினைநாடிக்‌ காலத்தோடு 

எய்த உணர்ந்து செயல்‌. 

இதனை இதனால்‌ இவன்முடிக்கும்‌ என்றுஆய்ந்து 
அதனை அவன்கண்‌ விடல்‌. 


வினைக்குஉரிமை நாடிய பின்றை அவனை 
அதற்குஉரியன்‌ ஆகச்‌ செயல்‌. 


வினைக்கண்‌ வினையுடையான்‌ கேண்மைவேறு ஆக 
நினைப்பானை நீங்கும்‌ திரு. 


நாள்தோறும்‌ நாடுக மன்னன்‌ வினைசெய்வான்‌ 
கோடாமை கோடாது உலகு. 


216 


03-01-2020 192458 | ள்‌ 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 217 


52. செங்கோன்மை 


ஓர்ந்துகண்‌ ணோடாது இறைபுரிந்து யார்மாட்டும்‌ 
தேர்ந்துசெய்‌ வஃதே முறை. 

வான்நோக்கி வாழும்‌ உலகெல்லாம்‌ மன்னவன்‌ 
கோல்நோக்கி வாழும்‌ குடி. 

அந்தணர்‌ நூற்கும்‌ அறத்திற்கும்‌ ஆதியாய்‌ 
நின்றது மன்னவன்‌ கோல்‌. 

குடிதழீஇக்‌ கோல்‌ஓச்சும்‌ மாநில மன்னன்‌ 
அடிதழீஇ நிற்கும்‌ உலகு. 

இயல்புளிக்‌ கோல்‌ஓச்சும்‌ மன்னவன்‌ நாட்ட 
பெயலும்‌ விளையுளும்‌ தொக்கு. 


வேல்‌அன்று வென்றி தருவது மன்னவன்‌ 
கோல்‌அதூஉம்‌ கோடாது எனின்‌. 


இறைகாக்கும்‌ வையகம்‌ எல்லாம்‌ அவனை 
முறைகாக்கும்‌ முட்டாச்‌ செயின்‌. 


எண்பதத்தான்‌ ஓரா முறைசெய்யா மன்னவன்‌ 
தண்பகத்தான்‌ தானே கெடும்‌. 


குடிபுறம்‌ காத்துஓம்பிக்‌ குற்றம்‌ கடிதல்‌ 
வடுஅன்று வேந்தன்‌ தொழில்‌. 


கொலையின்‌ கொடியாரை வேந்துஒறுத்தல்‌ பைங்கூழ்‌ 
களைகட்‌ டதனோடு நேர்‌. 


57. வெருவந்த செய்யாமை 
தக்காங்கு நாடித்‌ தலைச்செல்லா வண்ணத்தால்‌ 
ஒத்தாங்கு ஒறுப்பது வேந்து. 


கடிதுஓச்சி மெல்ல எறிக நெடிதுஆக்கம்‌ 
நீங்காமை வேண்டு பவர்‌. 


வெருவந்த செய்துஒழுகும்‌ வெங்கோலன்‌ ஆயின்‌ 
ஒருவந்தம்‌ ஒல்லைக்‌ கெடும்‌. 

இறைகடியன்‌ என்றுஉரைக்கும்‌ இன்னாச்சொல்‌ வேந்தன்‌ 
உறைகடுகி ஒல்லைக்‌ கெடும்‌. 


அருஞ்செவ்வி இன்னா முகத்தான்‌ பெருஞ்செல்வம்‌ 
பேஎய்கண்டு அன்னது உடைத்து. 


கடுஞ்சொல்லன்‌ கண்‌இலன்‌ ஆயின்‌ நெடுஞ்செல்வம்‌ 


நீடுஇன்றி ஆங்கே கெடும்‌. 

கடுமொழியும்‌ கையிகந்த தண்டமும்‌ வேந்தன்‌ . 
அடுமுரண்‌ தேய்க்கும்‌ அரம்‌. டா ( 
இனத்தாற்றி எண்ணாத வேந்தன்‌ சினத்தாற்றிச்‌ 4 ப 
சீறின்‌ சிறுகும்‌ திரு. 3 \ 


செருவந்த போழ்தில்‌ சிறைசெய்யா வேந்தன்‌ 
வெருவந்து வெய்து கெடும்‌. 


கல்லார்ப்‌ பிணிக்கும்‌ கடுங்கோல்‌ அதுஅல்லது 
இல்லை நிலக்குப்‌ பொறை. 


217 


ஓ 03-01-2020 19:24:50 | ள்‌ 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 218 


10. 


10. 


65. சொல்வன்மை 
நாநலம்‌ என்னும்‌ நலன்‌ உடைமை அந்நலம்‌ 
யாநலத்து உள்ளதூஉம்‌ அன்று. 
ஆக்கமும்‌ கேடும்‌ அதனால்‌ வருதலால்‌ 
காத்துஓம்பல்‌ சொல்லின்கண்‌ சோர்வு. 
கேட்டார்ப்‌ பிணிக்கும்‌ தகையவாய்க்‌ கேளாரும்‌ 
வேட்ப மொழிவதாம்‌ சொல்‌. 
திறன்‌ அறிந்து சொல்லுக சொல்லை அறனும்‌ 
பொருளும்‌ அதனினூஉங்கு இல்‌. 


சொல்லுக சொல்லைப்‌ பிறிதுஓர்சொல்‌ அச்சொல்லை 
வெல்லும்சொல்‌ இன்மை அறிந்து. 


வேட்பத்தாம்‌ சொல்விப்‌ பிறர்சொல்‌ பயன்கோடல்‌ 
மாட்சியின்‌ மாசற்றார்‌ கோள்‌. 


சொலல்வல்லன்‌ சோர்வுஇலன்‌ அஞ்சான்‌ அவனை 
இகல்வெல்லல்‌ யார்க்கும்‌ அரிது. 
விரைந்து தொழில்கேட்கும்‌ ஞாலம்‌ நிரந்துஇனிது 
சொல்லுதல்‌ வல்லார்ப்‌ பெறின்‌. 
பலசொல்லக்‌ காமுறுவர்‌ மன்றமா சற்ற 
சிலசொல்லல்‌ தேற்றா தவர்‌. 
இணர்ஊழ்த்தும்‌ நூறா மலர்அனையர்‌ கற்றது 
உணரவிரித்து உரையா தார்‌. 

72. அவையறிதல்‌ 


அணைறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின்‌ 
தொகைஅறிந்த தூய்மை யவர்‌. 

இடைசெரிந்து நன்குஉணர்ந்து சொல்லுக சொல்லின்‌ 
நடைதெரிந்த நன்மை யவர்‌. 

அவைஅறியார்‌ சொல்லமேற்‌ கொள்பவர்‌ சொல்லின்‌ 
வகைஅறியார்‌ வல்லதும்‌ இல்‌. 

ஒளியார்முன்‌ ஒள்ளியர்‌ ஆதல்‌ வெளியார்முன்‌ 
வான்சுதை வண்ணம்‌ கொளல்‌. 

நன்றஎன்ற வற்றுள்ளும்‌ நன்றே முதுவருள்‌ 

முந்து கிளவாச்‌ செறிவு. 

ஆற்றின்‌ நிலைசளர்ந்து அற்றே வியன்புலம்‌ 
ஏற்றுஉணர்வார்‌ முன்னர்‌ இழுக்கு. 

கற்றுஅறிந்தார்‌ கல்வி விளங்கும்‌ கசடறச்‌ 
சொல்செரிதல்‌ வல்லார்‌ அகத்து. 

உணர்வது உடையார்முன்‌ சொல்லல்‌ வளர்வதன்‌ 
பாத்தியுள்‌ நீர்சொரிந்து அற்று. 

புல்‌அவையுள்‌ பொச்சாந்தும்‌ சொல்லற்க நல்‌அவையுள்‌ 
நன்கு செலச்சொல்லு வார்‌. 

அங்கணத்துள்‌ உக்க அமிழ்துஅற்றால்‌ தம்கணத்தார்‌ 
அல்லார்முன்‌ கோட்டி கொளல்‌. 


218 


03-01-2020 19:24:50 | ள்‌ 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 219 


10. 


10. 


78. படைச்செருக்கு 
என்ஜமுன்‌ நில்லன்மின்‌ தெவ்விர்‌ பலர்‌ என்ஐ 
முன்நின்று கல்நின்‌ றவர்‌. 
கான முயல்‌எய்த அம்பினில்‌ யானை 
பிழைத்தவேல்‌ ஏந்தல்‌ இனிது. 
பேராண்மை என்ப தறுகண்‌்ஒன்று உற்றக்கால்‌ 
ஊராண்மை மற்றுஅதன்‌ எஃகு. 


கைவேல்‌ களிற்றொடு போக்கி வருபவன்‌ 
மெய்வேல்‌ பறியா நகும்‌. 


விழித்தகண்‌ வேல்கொண்டு எறிய அழித்து இமைப்பின்‌ 
ஒட்டன்றோ வன்கண்‌ அவர்க்கு. 
விழுப்புண்‌ படாதநாள்‌ எல்லாம்‌ வழுக்கினுள்‌ 
வைக்கும்தன்‌ நாளை எடுத்து. 
சுழலும்‌ இசைவேண்டி வேண்டா உயிரார்‌ 
கழல்யாப்புக்‌ காரிகை நீர்த்து. 
உறின்உயிர்‌ அஞ்சா மறவர்‌ இறைவன்‌ 
செறினும்சீர்‌ குன்றல்‌ இலர்‌. 
இழைத்தது இகவாமைச்‌ சாவாரை யாரே 
பிழைத்தது ஒறுக்கிற்‌ பவர்‌. 
புரந்தார்கண்‌ நீர்மல்கச்‌ சாகிற்பின்‌ சாக்காடு 
இரந்துகோள்‌ தக்கது உடைத்து. 

79. நட்பு 
செயற்கரிய யாவுள நட்பின்‌ அதுபோல்‌ 


வினைக்கரிய யாவுள காப்பு. 


நிறைநீர நீரவர்‌ கேண்மை பிறைமதிப்‌ 
பின்நீர பேதையார்‌ நட்பு. 


நவில்தொறும்‌ நூல்நயம்‌ போலும்‌ பயில்தொறும்‌ 
பண்புடை யாளர்‌ தொடர்பு. 


நகுதல்‌ பொருட்டுஅன்று நட்டல்‌ மிகுதிக்கண்‌ 
மேற்சென்று இடித்தல்‌ பொருட்டு. 


புணர்ச்சி பழகுதல்‌ வேண்டா உணர்ச்சிதான்‌ 
நட்பாம்‌ கிழமை தரும்‌. 


முகம்நக நட்பது நட்புஅன்று நெஞ்சத்து 


அகம்நக நட்பது நட்பு. 
அழிவின்‌ அவைறீக்கி ஆறுய்த்து அழிவின்கண்‌ ப 
அல்லல்‌ உழப்பதாம்‌ நட்பு. + 

இ| 
உடுக்கை இழந்தவன்‌ கைபோல ஆங்கே XC. 


இடுக்கண்‌ களைவதாம்‌ நட்பு. . 


நட்பிற்கு வீற்றிருக்கை யாதெனின்‌ கொட்பின்றி 
ஒல்லும்வாய்‌ ஊன்று நிலை. 


இனையர்‌ இவர்எமக்கு இன்னம்யாம்‌ என்று 
புனையினும்‌ புல்லென்னும்‌ நட்பு. 


219 


ஓ 03-01-2020 19:24:50 | ள்‌ 


80. நட்பு ஆராய்தல்‌ 
நாடாது நட்டவின்‌ கேடுஇல்லை நட்டபின்‌ 


வீடுஇல்லை நட்புஆள்‌ பவர்க்கு. 
்‌ ்‌ .  ஆய்ந்துஆய்ந்து கொள்ளாதான்‌ கேண்மை கடைமுறை 
: ப தான்சாம்‌ துயரம்‌ தரும்‌. 
NS 3. குணனும்‌ குடிமையும்‌ குற்றமும்‌ குன்றா 
ப்‌ இனனும்‌ அறிந்தியாக்க நட்பு. 


4. குடிப்பிறந்து தன்கண்‌ பழிநாணு வானைக்‌ 
கொடுத்தும்‌ கொளல்வேண்டும்‌ நட்பு. 


5. அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய 
வல்லார்நட்பு ஆய்ந்து கொளல்‌. 

6. கேட்டினும்‌ உண்டுலர்‌ உறுதி கிளைஞரை 
நீட்டி அளப்பதோர்‌ கோல்‌. 


7. ஊதியம்‌ என்பது ஒருவற்குப்‌ பேதையார்‌ 
கேண்மை ஒரீஇ விடல்‌. 


8. உள்ளற்க உள்ளம்‌ சிறுகுவ கொள்ளற்க 
அல்லற்கண்‌ ஆற்றறுப்பார்‌ நட்பு. 
9. கெடுங்காலைக்‌ கைவிடுவார்‌ கேண்மை அடுங்காலை 
உள்ளினும்‌ உள்ளம்‌ சுடும்‌. 
10. மருவுக மாசற்றார்‌ கேண்மை ஒன்றுஈத்தும்‌ 
ஒருவுக ஒப்பிலார்‌ நட்பு. 
® 97. மானம்‌ ௫ 


1. இன்றி அமையாச்‌ சிறப்பின்‌ ஆயினும்‌ 
குன்ற வருப விடல்‌. 


2. சீரினும்‌ சீர்‌அல்ல செய்யாரே சீரொடு 
பேராண்மை வேண்டு பவர்‌. 


3. பெருக்கத்து வேண்டும்‌ பணிதல்‌ சிறிய 
சுருக்கத்து வேண்டும்‌ உயர்வு. 


4. தலையின்‌ இழிந்த மயிர்அனையர்‌ மாந்தர்‌ 
நிலையின்‌ இழிந்தக்‌ கடை. 


5. குன்றின்‌ அனையாரும்‌ குன்றுவர்‌ குன்றுவ 
குன்றி அனைய செயின்‌. 


6. புகழ்‌இன்றால்‌ புத்தேள்நாட்டு உய்யாதால்‌ என்மற்று 
இகழ்வார்பின்‌ சென்று நிலை. 


7.  ஒட்டார்பின்‌ சென்றுஒருவன்‌ வாழ்தலின்‌ அந்நிலையே 


கெட்டான்‌ எனப்படுதல்‌ நன்று. ட 
8. மருந்தோமற்று ஊன்ழம்பும்‌ வாழ்க்கை பெருந்தகைமை ஷி ட்‌ 
பீடுஅழிய வந்த இடத்து. . 
9. மயிர்நீப்பின்‌ வாழாக்‌ கவரிமா அன்னார்‌ I “ay 2 
உயிர்நீப்பர்‌ மானம்‌ வரின்‌. 1, 


10. இளிவரின்‌ வாழாத மானம்‌ உடையார்‌ 
ஒளிதொழுது ஏத்தும்‌ உலகு. 


220 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 220 இ 03-01-2020 19:34:59 | | 


100. பண்புடைமை 

1. எண்பதத்தால்‌ எய்தல்‌ எளிதுஎன்ப யார்மாட்டும்‌ 
பண்புடைமை என்னும்‌ வழக்கு. 

2. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல்‌ இவ்விரண்டும்‌ 
பண்புடைமை என்னும்‌ வழக்கு. 

3. அறுப்புஒத்தல்‌ மக்கள்‌ஒப்பு அன்றால்‌ வெறுத்தக்க 

பண்புஒத்தல்‌ ஒப்பதாம்‌ ஒப்பு. 

3. 4. நயனொடு நன்றி புரிந்த பயனுடையார்‌ 

பண்புபா ராட்டும்‌ உலகு. 


5. நகையுள்ளும்‌ இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும்‌ 
பண்புள பாடறிவார்‌ மாட்டு. 

6. பண்புடையார்ப்‌ பட்டுஉண்டு உலகம்‌ அதுஇன்றேல்‌ 
மண்புக்கு மாய்வது மன்‌. 

7. அரம்போலும்‌ கூர்மைய ரேனும்‌ மரம்போல்வர்‌ 
மக்கள்பண்பு இல்லா தவர்‌. 

8. நண்பாற்றார்‌ ஆகி நயம்‌இல செய்வார்க்கும்‌ 
பண்பாற்றார்‌ ஆதல்‌ கடை. 

9. நகல்வல்லர்‌ அல்லார்க்கு மாஇரு ஞாலம்‌ 


பகலும்பாற்‌ பட்டுஅன்று இருள்‌. 
10. பண்பிலான்‌ பெற்ற பெருஞ்செல்வம்‌ நன்பால்‌ 
கலம்தீமை யால்திரிந்து அற்று. 
இ வான்புகழ்‌ வள்ளுவரின்‌ அறக்கருத்துகள்‌ மாணவரிடம்‌ சென்று சேர வேண்டும்‌. இ 


அதன்வழி நன்னெறிப்‌ பண்புகள்‌ மாணவரிடையே வளர வேண்டும்‌ என்ற நோக்கில்‌ 
திருக்குறளின்‌ 150 பாக்கள்‌ சேர்க்கப்பட்டுள்ளன. 


மாணவர்கள்‌ எளிதில்‌ படித்துப்‌ பொருள்‌ புரிந்துகொள்வதற்கு ஏற்றவகையில்‌ 
குறட்பாக்களின்‌ சீர்கள்‌ பிரித்துத்‌ தரப்பட்டுள்ளன; அலகிடுவதற்காக அல்ல. 


திருக்குறள்‌ கருத்துகளை 

மாணவர்களிடையே பரப்புவதற்கான வழிகாட்டுதல்கள்‌ 
நாள்தோறும்‌ வழிபாட்டுக்‌ கூட்டத்தில்‌ திருக்குறளைப்‌ பொருளுடன்‌ கூறலாம்‌. 
வகுப்பு வாரியாகத்‌ திருக்குறள்‌ ஒப்புவித்தல்‌ போட்டி நடத்தலாம்‌. 
இலக்கிய மன்றக்‌ கூட்டங்களில்‌ குறட்பாக்கள்‌ தொடர்பான கதைகளைக்‌ கூறலாம்‌. 
திருக்குறள்‌ கருத்துகளை விளக்கும்‌ நாடகங்களை நடத்தச்‌ செய்யலாம்‌. 
திருக்குறள்‌ கருத்துகளை விளக்கும்‌ ஓவியப்‌ போட்டியை நடத்தலாம்‌. 
குறட்பாக்கள்‌ தொடர்பான வினாக்களைத்‌ தொகுத்து வினாடி வினா நடத்தலாம்‌. ்‌ ூ 


ரு று Y வ று. ர ர 


சான்றோர்‌ வாழ்வில்‌ நிகழ்ந்த சுவையான நிகழ்ச்சிகள்‌ மூலம்‌ திருக்குறள்‌ கருத்துகளை ்‌ 
விளக்கலாம்‌. : : 


> திருக்குறளின்‌ ஆங்கில மொழிபெயர்ப்பை ஒரு மாணவர்‌ கூற மற்றொருவர்‌ அந்தக்‌.“ ஜு த 
குறளைச்‌ சரியாக அடையாளம்‌ கண்டு கூறுமாறு போட்டி வைக்கலாம்‌. 2 (॥ 2௨ 


221 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 221 இ 03-01-2020 19:24:50 | | 


எட்டாம்‌ வகுப்பு - தமிழ்‌ 


பாட வல்லுநர்‌ குழு 

முனைவர்‌ நா. அருள்முருகன்‌ 

இணை இயக்குநர்‌, 

ஒருங்கிணைந்த பள்ளிக்‌ கல்வி, சென்னை. 

முனைவர்‌ மு. சுதந்திரமுத்து 

பேராசிரியர்‌ (பணி நிறைவு), மாநிலக்‌ கல்லூரி, சென்னை. 
முனைவர்‌ சி. செல்வகுமார்‌ 

உதவிப்பேராசிரியர்‌, மாநிலக்கல்லூரி, சென்னை. 


மேலாய்வாளர்‌ குழு 

முனைவர்‌ பொன்‌. குமார்‌ 

இணை இயக்குநர்‌, 

மாநிலக்‌ கல்வியியல்‌ ஆராய்ச்சி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌, 
சென்னை. 

முனைவர்‌ இராம. பாண்டுரங்கன்‌ 

இணை இயக்குநர்‌, (பணிநிறைவு), 


மாநிலக்‌ கல்வியியல்‌ ஆராய்ச்சி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌, சென்னை. 


திருமதி ஏ.எஸ்‌. பத்மாவதி 
எழுத்தாளர்‌, சென்னை. 


முனைவர்‌ பூந்துறயான்‌ இரத்தினமூர்த்தி 


முதுநிலை ஆசிரியர்‌ (பணி நிறைவு), 
கள்ளிப்பட்டி, ஈரோடு மாவட்டம்‌. 


பாடநூல்‌ ஒருங்கிணைப்பு 


முனைவர்‌ மு. தீபாஞ்சி 
துணை இயக்குநர்‌, 


மாநிலக்‌ கல்வியியல்‌ ஆராய்ச்சி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌, சென்னை. 


திருமதி மு. செல்வி 
பட்டதாரி ஆசிரியர்‌, அரசு உயர்‌ நிலைப்பள்ளி, சேரி, 
காவேரிப்பாக்கம்‌ ஒன்றியம்‌, வேலூர்‌ மாவட்டம்‌. 


கலை மற்றும்‌ வடிவமைப்புக்குழு 
ஓவியம்‌ 


திரு. கே. புகழேந்தி 
பட்டதாரி ஆசிரியர்‌, அரசு மேல்நிலைப்பள்ளி, கரம்பக்குடி, 
புதுக்கோட்டை மாவட்டம்‌. 


திரு. சி. தெய்வேந்திரன்‌ 

ஓவிய ஆசிரியர்‌, அரசு உயர்‌ நிலைப்பள்ளி, மாங்குளம்‌, 
மதுரை மாவட்டம்‌. 

பக்க வடிவமைப்பாளர்‌ 


பழையவலம்‌ பா. இராமநாதன்‌ 
சென்னை. 


தரக்‌ கட்டுப்பாடு 

திரு. வே.சா. ஜாண்ஸ்மித்‌ 
அட்டைப்படம்‌ 

திரு. கதிர்‌ ஆறுமுகம்‌ 
ஒருங்கிணைப்பு 

திரு. ரமேஷ்‌ முனிசாமி 


ஆக்கம்‌ 


பாடநூலாசிரியர்‌ குழு 

முனைவர்‌ செ. ராஜா 

விரிவுரையாளர்‌, மாவட்ட ஆசிரியர்‌ கல்வி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌, 
திருப்பூர்‌ மாவட்டம்‌. 

திரு. நி. சிவக்குமார்‌ 


விரிவுரையாளர்‌, மாவட்ட ஆசிரியர்‌ கல்வி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌, 
குமுளூர்‌, திருச்சி மாவட்டம்‌. 


திரு. கு. சம்பந்தம்‌ 

முதுநிலை ஆசிரியர்‌ (பணிநிறைவு) 

டி.ஆர்‌.பி.சி.சி.சி. இந்து மேல்நிலைப்பள்ளி, திருவள்ளூர்‌. 
திரு. சிவ. முரளி 

பட்டதாரி ஆசிரியர்‌, ஜே.எப்‌.மேல்நிலைப்பள்ளி, புலிவலம்‌, 
திருச்சி மாவட்டம்‌. 

திரு. த. ஜீவானந்தம்‌ 

பட்டதாரி ஆசிரியர்‌, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, 
அட்டப்பட்டி, கொட்டாம்பட்டி ஒன்றியம்‌, மதுரை மாவட்டம்‌. 


திரு. வெ. பாலமுருகன்‌ 

பட்டதாரி ஆசிரியர்‌, அரசு மேல்நிலைப்பள்ளி, ஆரம்பாக்கம்‌, 
திருவள்ளூர்‌ மாவட்டம்‌. 

திருமதி ப. செந்தில்குமாரி 

பட்டதாரி ஆசிரியர்‌, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, 
முதல்மைல்‌, கூடலூர்‌, நீலகிரி மாவட்டம்‌. 

திரு. ந. மாமலைவாசன்‌ 

பட்டதாரி ஆசிரியர்‌, அரசு மேல்நிலைப்பள்ளி, 
இராயபுரம்‌, திருவாரூர்‌ மாவட்டம்‌. 

திரு. ஜெ. அலெக்ஸ்‌ கிறிஸ்டோபர்‌ 

பட்டதாரி ஆசிரியர்‌, ச.உ.நி. மேல்நிலைப்பள்ளி, 
ராயப்பன்பட்டி, தேனிமாவட்டம்‌. 

முனைவர்‌ ப. மெய்யப்பன்‌ 


ஆசிரியப்‌ பயிற்றுநர்‌, வட்டார வளமையம்‌, பவானிசாகர்‌, 
ஈரோடு மாவட்டம்‌. 


விரைவுக்‌ குறியீடு மேலாண்மைக்‌ குழு 


திரு. இரா. ஜெகநாதன்‌ 

இடைநிலை ஆசிரியர்‌, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, 
கணேசபுரம்‌- போளூர்‌, திருவண்ணாமலை மாவட்டம்‌. 
ஜே.எப்‌.பால்‌ எட்வின்‌ ராய்‌ 

பட்டதாரி ஆசிரியர்‌, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி, 
இராக்கிப்பட்டி, வீரபாண்டி, சேலம்‌. 

மு.சரவணன்‌ 


பட்டதாரி ஆசிரியர்‌, அரசினர்‌ மகளிர்‌ மேனிலைப்பள்ளி, 
புதுப்பாளையம்‌, வாழப்பாடி, சேலம்‌. 


இந்நூல்‌ 80 0514 எலிகண்ட்‌ மேப்லித்தோ தாளில்‌ அச்சிடப்பட்டுள்ளது. 
ஆப்செட்‌ முறையில்‌ அச்சிட்டோர்‌ : 


222 


| | 8th Std Tamil _20-12-2019.indd 222 இ 03-01-2020 19:34:59 | | 


தமிழ்நாடு அரசு 


ஒன்பதாம்‌ வகுப்பு 


தமிழ்‌ 


தமிழ்நாடு அரசு விலையில்லாப்‌ பாடநூல்‌ வழங்கும்‌ திட்டத்தின்கீழ்‌ வெளியிடப்பட்டது 
ஓஒ ஓஒ ட] ஓ 
பள்ளிக்‌ கல்வித்துறை 


தீண்டாமை மனித நேயமற்ற செயலும்‌ பெருங்குற்றமும்‌ ஆகும்‌ 


| | gth_Tamil_Pages 001-121.indd 1 இ 23-01-2020 20:00:10 | | 


தமிழ்நாடு அரசு 


முதல்பதிப்பு - 2018 


திருத்திய பதிப்பு - 2019, 2020 


(புதிய பாடத்திட்டத்தின்கீழ்‌ 
வெளியிடப்பட்ட நூல்‌) 


விற்பனைக்கு அன்று 


பாடநூல்‌ உருவாக்கமும்‌ 


தொகுப்பும்‌ 


மாநிலக்‌ கல்வியியல்‌ ஆராய்ச்சி 
மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌ 
© SCERT 2018 


நூல்‌ அச்சாக்கம்‌ 


தமிழ்நாடு பாடநூல்‌ மற்றும்‌ 
கல்வியியல்‌ பணிகள்‌ கழகம்‌ 


www.textbooksonline.tn.nic.in 


| | gth_Tamil_Pages 001-121.indd 2 


II 


23-01-2020 20:00:11 | | 


| | gth_Tamil_Pages 001-121.indd 3 


முகவுரை 


கல்வி, அறிவுத்‌ தேடலுக்கான பயணம்‌ மட்டுமல்ல; எதிர்கால வாழ்விற்கு 
அடித்தளம்‌ அமைத்திடம்‌ கனவின்‌ தொடக்கமும்கூட. அதே போன்று, 
பாடநூல்‌ என்பது மாணவர்களின்‌ கைகளில்‌ தவழும்‌ ஒரு வழிகாட்டி 
மட்டுமல்ல; அடுத்த தலைமுறை மாணவர்களின்‌ சிந்தனைப்‌ போக்கை 
வடிவமைத்திடும்‌ வல்லமை கொண்டது என்பதையும்‌ உணர்ந்துள்ளோம்‌. 
பெற்றோர்‌, ஆசிரியர்‌ மற்றும்‌ மாணவரின்‌ வண்ணக்‌ கனவுகளைக்‌ 
குழைத்து ஓர்‌ ஓவியம்‌ தீட்டியிருக்கிறோம்‌. அதனூடே கீழ்க்கண்ட 
நோக்கங்களையும்‌ அடைந்திடப்‌ பெருமுயற்சி செய்துள்ளோம்‌. 


.. தற்றலை மனனத்தின்‌ திசையில்‌ இருந்து மாற்றிப்‌ படைப்பின்‌ 
பாதையில்‌ பயணிக்க வைத்தல்‌. 

உ தமிழர்தம்‌ தொன்மை, வரலாறு, பண்பாடூ மற்றும்‌ கலை, இலக்கியம்‌ 
குறித்த பெருமித உணர்வை மாணவர்கள்‌ பெறுதல்‌. 

*  தன்னம்பிக்கையுடன்‌ அறிவியல்‌ தொழில்நுட்பம்‌ ஆகியவற்றைக்‌ 
கைக்கொண்டு மாணவர்கள்‌ நவீன உலகில்‌ வெற்றிநடை 
பயில்வதை உறுதிசெய்தல்‌. 

*  அறிவுத்தேடலை வெறும்‌ எட்டறிவாய்க்‌ குறைத்து மதிப்பிடாமல்‌ 
அறிவுச்‌ சாளரமாய்ப்‌ புத்தகங்கள்‌ விரிந்து பரவி வழிகாட்டுதல்‌. 

* தோல்வி பயம்‌ மற்றும்‌ மன அழுத்தத்தை உற்பத்தி செய்யும்‌ 
தேர்வுகளை உருமாற்றி, கற்றலின்‌ இனிமையை உறுதிசெய்யும்‌ 
தருணமாய்‌ அமைத்தல்‌. 


புதுமையான வடிவமைப்பு, ஆழமான பொருள்‌ மற்றும்‌ குழந்தைகளின்‌ 
உளவியல்‌ சார்ந்த அணுகுமுறை எனப்‌ புதுமைகள்‌ பல தாங்கி 
உங்களுடைய கரங்களில்‌ இப்புதிய பாடநூல்‌ தவழும்பொழுது, 
பெருமிதம்‌ ததும்ப ஒரு புதிய உலகத்துக்குள்‌ நீங்கள்‌ நுழைவீர்கள்‌ என்று 
உறுதியாக நம்புகிறோம்‌. 


[11 


23-01-2020 20:00:11 | | 


நாட்டுப்பண்‌ 


இன கண மன அதிநாயக ஐய ஹே 
பாத பாக்ய விதாதா 
பஞ்சா! ABS GEIS WILL 
திராவிட உத்தல பங்கா 
விந்திய ஹிமாசல யமுனா கங்கா 
உ௨ச்சல ஓலதி தரங்கா. 
தவ சுப்‌ நமே ஓரே 
தவ சுப அசிஸ்‌ மாகோ 
த/7 ஹெ தவ இய காதா 
௮னை கண மங்கள தாயக ஜயய»ே 
பாத பாக்ய விதாதா 
மை ஹே ஐய லே ஐய/ 07 
இய இய இய இய ஹே! 


- மக/கவி இரவீந்திகTS தாகர. 


நாட்டுப்பண்‌ - பொருள்‌ 


இந்தியத்‌ தாயே! மக்களின்‌ இன்ப துன்பங்களைக்‌ கணிக்கின்ற நீயே எல்லாருடைய மனத்திலும்‌ 
ஆட்சி செய்கிறாய்‌. 
நின்‌ திருப்பெயர்‌ பஞ்சாபையும்‌, சிந்துவையும்‌, கூர்ச்சரத்தையும்‌. மராட்டியத்தையும்‌, திராவிடத்தையும்‌, 
ஒடிசாவையும்‌. வங்காளத்தையும்‌ உள்ளக்‌ கிளர்ச்சி அடையச்‌ செய்கிறது. 
ஓ நின்‌ திருப்பெயர்‌ விந்திய, இமயமலைத்‌ தொடர்களில்‌ எதிரொலிக்கிறது: யமுனை, கங்கை இ 
ஆறுகளின்‌ இன்னொலியில்‌ ஒன்றுகிறது; இந்தியக்‌ கடலலைகளால்‌ வணங்கப்படுகிறது. 


அவை நின்னருளை வேண்டுகின்றன: நின்‌ புகழைப்‌ பரவுகின்றன. 
இந்தியாவின்‌ இன்ப துன்பங்களைக்‌ கணிக்கின்ற தாயே! ர. இ 


உனக்கு வெற்றி! வெற்றி! வெற்றி! 


| | gth_Tamil_Pages 001-121.indd 4 இ 23-01-2020 20:00:12 | | 


உட ° © 
தமிழ்த்தாய்‌ வாழ்த்து 
நீராருங்‌ கடலுடுத்த நிலமடந்தைக்‌ கெழிலொழுகும்‌ 
சீராரும்‌ வதனமெனத்‌ திகழ்பரதக்‌ கண்டமிதில்‌ 
தெக்கணமும்‌ அதிற்சிறந்த திராவிடநல்‌ திருநாடும்‌ 
தக்கசிறு பிறைநுதலும்‌ தரித்தநறுந்‌ திலகமுமே! 
அத்திலக வாசனைபோல்‌ அனைத்துலகும்‌ இன்பமுற 
எத்திசையும்‌ புகழ்மணக்க இருந்தபெருந்‌ தமிழணங்கே! 
தமிழணங்கே! 
உன்‌ சீரிளமைத்‌ திறம்வியந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே! 
வாழ்த்துதுமே! 
வாழ்த்துதுமே! 


- 'மனோன்மணியம்‌' பெ. சுந்தரனார்‌. 


தமிழ்த்தாய்‌ வாழ்த்து - பொருள்‌ 


ஒலி எழுப்பும்‌ நீர்‌ நிறைந்த கடலெனும்‌ ஆடையுடுத்திய நிலமெனும்‌ பெண்ணுக்கு, 
அழகு மிளிரும்‌ சிறப்பு நிறைந்த முகமாகத்‌ திகழ்கிறது பரதக்கண்டம்‌. அக்கண்டத்தில்‌, 
தென்னாடும்‌ அதில்‌ சிறந்த திராவிடர்களின்‌ நல்ல திருநாடும்‌, பொருத்தமான பிறை 
போன்ற நெற்றியாகவும்‌, அதிலிட்ட மணம்‌ வீசும்‌ திலகமாகவும்‌ இருக்கின்றன. 


அந்தத்‌ திலகத்தில்‌ இருந்து வரும்‌ வாசனைபோல, அனைத்துலகமும்‌ இன்பம்‌ பெறும்‌ 
வகையில்‌ எல்லாத்‌ திசையிலும்‌ புகழ்‌ மணக்கும்படி (புகழ்‌ பெற்று) இருக்கின்ற 
பெருமைமிக்க தமிழ்ப்‌ பெண்ணே! தமிழ்ப்‌ பெண்ணே! என்றும்‌ இளமையாக இருக்கின்ற 
உன்‌ சிறப்பான திறமையை வியந்து உன்‌ வயப்பட்டு எங்கள்‌ செயல்களை மறந்து 
உன்னை வாழ்த்துவோமே! வாழ்த்துவோமே! வாழ்த்துவோமே! 


(௪4 


[ 2 


படட விட்ட லட. 
V 


| | gth_Tamil_Pages 001-121.indd 5 இ 23-01-2020 20:00:12 | | 


| mT! ப 


ஷ்‌ 


நான்‌ உறுதி கூறுகிறேன்‌. 


என்றும்‌ நான்‌ மேலும்‌ உறுதியளிக்கிறேன்‌. 


உறுதிமொழி 


இந்தியா எனது நாடு. இந்தியர்‌ அனைவரும்‌ என்‌ உடன்‌ 
பிறந்தவர்கள்‌. என்‌ நாட்டை நான்‌ பெரிதும்‌ நேசிக்கிறேன்‌. 
இந்நாட்டின்‌ பழம்பெருமைக்காகவும்‌ பன்முக மரபுச்‌ 
சிறப்புக்காகவும்‌ நான்‌ பெருமிதம்‌ அடைகிறேன்‌. இந்நாட்டின்‌ 
பெருமைக்குத்‌ தகுந்து விளங்கிட என்றும்‌ பாடுபடுவேன்‌. 


என்னுடைய பெற்றோர்‌, ஆசிரியர்கள்‌, எனக்கு வயதில்‌ 
மூத்தோர்‌ அனைவரையும்‌ மதிப்பேன்‌; எல்லாரிடமும்‌ அன்பும்‌ 
மரியாதையும்‌ காட்டுவேன்‌. 


என்‌ நாட்டிற்கும்‌ என்‌ மக்களுக்கும்‌ உழைத்திட முனைந்து 
நிற்பேன்‌. அவர்கள்‌ நலமும்‌ வளமும்‌ பெறுவதிலேதான்‌ 
என்றும்‌ மகிழ்ச்சி காண்பேன்‌. 


VI 


| | oth_Tamil_ Pages 001-121.indd 6 இ 


தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி 


நாட்டின்‌ உரிமை வாழ்வையும்‌ ஒருமைப்பாட்டையும்‌ 
பேணிக்காத்து வலுப்படுத்தச்‌ செயற்படுவேன்‌ என்று உளமார 


ஒருபோதும்‌ வன்முறையை நாடேன்‌ என்றும்‌ சமயம்‌, 
மொழி, வட்டாரம்‌ முதலியவை காரணமாக எழும்‌ 
வேறுபாடுகளுக்கும்‌ பூசல்களுக்கும்‌ ஏனைய அரசியல்‌ 
பொருளாதாரக்‌ குறைபாடுகளுக்கும்‌ அமைதி நெறியிலும்‌ 
அரசியல்‌ அமைப்பின்‌ வழியிலும்‌ நின்று தீர்வு காண்பேன்‌ 


av 
படு 


23-01-2020 20:00:13 | | 


உலகின்‌ மூத்த மொழியாம்‌ தமிழின்‌ பல்வேறு பரிமாணங்களை 
இன்றைய இளம்தலைமுறைக்கு 
அறிமுகப்படுத்தும்‌ ஒரு துணைக்கருவியாக இப்பாடநூல்‌. 


ஒவ்வொரு இயலையும்‌ » 2. 


ஆர்வத்துடன்‌ அணுக பாடப்பகுதிகளின்‌ 
ந ரப உ பவ கருத்தை விளக்க அரிய, 
கவிதைப்பேழை, விரிவானம்‌, புதிய செய்திகளை 
A ்‌ ்‌ ல்‌ ல்‌ டூ அறிந்து கொள்ளத்‌ 
பொருண்மைக்கு ஏற்ப ஆகிய தலைப்புகளாக ..... 


இயலின்‌ தொடக்கத்தில்‌ தெரிந்து தெளிவோம்‌ 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ தெரியமா? .... 
ஓஒ 


காலத்தின்‌ பாய்ச்சலுக்கு ஆ... இ 
ஈடுகொடூப்பதாக ்‌ ல்‌ A 0 
இணையவழி உரலிகள்‌ ... ட_ ஆளுமை மிக்க பாடப்பகுதிகளின்‌ தொழில்‌ 
° ° உ நுட்பக்‌ கருத்தை விளக்கத்‌ 
ஆசிரியர்‌ களுக்கும திட்பமும்‌ நுட்பமும்‌. ... 
ஆற்றல்‌ நிறை 
மாணவர்களுக்கும்‌... 


படிப்பின்‌ 
அகலமும்‌ ஆழமும்‌ தொடர யில்‌ ண்‌: ண்‌ 
அறிவை விரிவு செய்‌... ப அ எது 
செயல்பாடுகளாகக்‌ 


கற்பவை கற்றபின்‌ .... 


ஏம்‌ 


ம்‌ ள்‌ மாணவர்தம்‌ 
விழுமியப்‌ பக்கமாக உயர்சிந்தனைத்‌ திறன்பெற இலக்கியச்சுவை உணர்ந்து அடைவை அளவிட 
நிற்க அதற்குத்‌ தக. ... படைப்பாக்கத்தின்வழி நுட்பங்களை உள்வாங்கி மதிப்பீடு... . 
வாழ்வைத்‌ தன்னம்பிக்கையுடன்‌ மொழியை ஆற்றலுடன்‌ 
எதிர்கொள்ள, படித்துச்சுவைக்க, பயன்படுத்த 
மொழிவிளையாட்டு .... மொழியை ஆள்வோம்‌ .... 


பாடநூலில்‌ உள்ள விரைவுக்‌ குறியீட்டைப்‌ (0 0௦06) பயன்படுத்துவோம்‌! எப்படி? 
உ உங்கள்‌ திறன்பேசியில்‌, கூகுள்‌ ஓaystore /ஆப்பிள்‌ ௮00 51006 கொண்டு 0 0௦06 ஸ்கேனர்‌ செயலியை இலவசமாகப்‌ பதிவிறக்கம்‌ செய்து 
நிறுவிக்கொள்க. 
உ செயலியைத்‌ திறந்தவுடன்‌, ஸ்கேன்‌ செய்யும்‌ பொத்தானை அழுத்தித்‌ திரையில்‌ தோன்றும்‌ கேமராவை 0 C௦0௪-இன்‌ அருகில்‌ கொண்டு 
செல்லவும்‌. 
உ ஸ்கேன்‌ செய்வதன்‌ மூலம்‌ திரையில்‌ தோன்றும்‌ உரலியைச்‌ (பட) சொடுக்க, அதன்‌ விளக்கப்‌ பக்கத்திற்குச்‌ செல்லும்‌. 


மொழிப்பாடத்தை மட்டூமல்லாமல்‌ பிறபாடங்களைப்‌ பயில, 
கருத்துகளைப்‌ புரிந்து எதிர்வினையாற்ற உதவும்‌ எணியாய்‌..... புதிய வடிவம்‌, பொலிவான 
உள்ளடக்கத்துடன்‌ இப்பாடநூல்‌ உங்கள்‌ கைகளில்‌... 


VII 


| | gth_Tamil_Pages 001-121.indd 7 இ 23-01-2020 20:00:13 | | 


வ.எண்‌ 


| | gth_Tamil_Pages 001-121.indd 8 


© 
பொருளடக்கம்‌ 
பொருண்மை, இயல்‌ பாடத்தலைப்புகள்‌ 
மொழி திராவிட மொழிக்குடும்பம்‌ 
தமிழோவியம்‌ 
அமுதென்று பேர்‌ தமிழ்விடு தூது * 


இயற்கை, சுற்றுச்சூழல்‌ 


உயிருக்கு வேர்‌ 


பண்பாடு 


உள்ளத்தின்‌ சீர்‌ 


அறிவியல்‌, தொழில்நுட்பம்‌ 


எட்டுத்திக்கும்‌ சென்றிடுவீர்‌ 


கல்வி 


கசடற மொழிதல்‌ 


வளரும்‌ செல்வம்‌ 


தொடர்‌ இலக்கணம்‌ 


நீரின்றி அமையாது உலகு 
பட்டமரம்‌ 

பெரியபுராணம்‌ * 
புறநானூறு * 

தண்ணீர்‌ 


துணைவினைகள்‌ 


ஏறு தழுவுதல்‌ 
மணிமேகலை 


அகழாய்வுகள்‌ 
வல்லினம்‌ மிகும்‌ இடங்கள்‌ 


திருக்குறள்‌ * 


இயந்திரங்களும்‌ இணையவழிப்‌ 


பயன்பாடும்‌ 


ஓ, என்‌ சமகாலத்‌ தோழர்களே! * 


உயிர்வகை* 
விண்ணையும்‌ சாடுவோம்‌ 


வல்லினம்‌ மிகா இடங்கள்‌ 


கல்வியில்‌ சிறந்த பெண்கள்‌ 
குடும்ப விளக்கு 
சிறுபஞ்சமூலம்‌ * 
வீட்டிற்கோர்‌ புத்தகசாலை 
இடைச்சொல்‌ - உரிச்சொல்‌ 


VIII 


103 
105 
107 
113 


124 
130 
133 
135 
139 


ஜூன்‌ 
ஜூலை 


ஜூலை 


ஆகஸ்ட்‌ 


அக்டோபர்‌ 


23-01-2020 20:00:13 | | 


வ.எண்‌ பொருண்மை, இயல்‌ பாடத்தலைப்புகள்‌ 
6 கலை, அழகியல்‌, புதுமைகள்‌ சிற்பக்கலை 152 
இராவண காவியம்‌ * 157 
கலை பல வளர்த்தல்‌ நாச்சியார்‌ திருமொழி 161 அக்டோபர்‌ 

செய்தி 163 நம்பர்‌ 
புணர்ச்சி 168 
திருக்குறள்‌ * 177 
- நாகரிகம்‌, தொழில்‌, வணிகம்‌ இந்திய தேசிய இராணுவத்தில்‌ த 

நாடு, சமூகம்‌, அரசு, நிருவாகம்‌ தமிழர்‌ பங்கு 

சீவக சிந்தாமணி * 186 

வாழிய நிலனே முத்தொள்ளாயிரம்‌ * 189 நவம்பர்‌ 
மதுரைக்காஞ்சி 191 
சந்தை 194 
ஆகுபெயர்‌ 200 
8 அறம்‌, தத்துவம்‌, சிந்தனை பெரியாரின்‌ சிந்தனைகள்‌ 210 
ஒளியின்‌ அழைப்பு 215 

ஓ என்தலைக்‌ கடனே  தாவோதே ஜிங்‌ i 217 ர்‌ க 
யசோதர காவியம்‌ 219 
மகனுக்கு எழுதிய கடிதம்‌ 220 
யாப்பிலக்கணம்‌ 223 
9 மனிதம்‌, ஆளுமை விரிவாகும்‌ ஆளுமை 232 
அக்கறை * 237 
அன்பென்னும்‌ அறனே குறுந்தாகை 239 . 

ட ்‌ : பிப்ரவரி 
தாய்மைக்கு வறட்சி இல்லை! 241 
அணியிலக்கணம்‌ 246 
திருக்குறள்‌ 254 


(*) இக்குறியிட்ட பாடல்கள்‌ மனப்பாடப்பகுதி 


[=] 3118] 
[=] Fata 


இணைய வளங்கள்‌ 


| | gth_Tamil_Pages 001-121.indd 9 இ 23-01-2020 20:00:13 | | 


| | gth_Tamil_Pages 001-121.indd 10 


ஒன்பதாம்‌ வகுப்பு 


தமிழ்‌ 


கல்கம்‌ இதயச்‌! இர டம்‌! மாடு , 


23-01-2020 20:00:13 | | 


ப சாட்ட ட ௭ ற _ 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ படி. 


மொழியின்‌ தேவை, தோற்றம்‌, தொன்மை, தனித்தன்மைகள்‌ ஆகியவற்றை அறிதல்‌ 


வேறுபட்ட கவிதை வடிவங்களைப்‌ படித்துப்‌ பொருளுணர்தல்‌ 
தமிழ்ச்‌ சொற்களையும்‌ பிறமொழிச்‌ சொற்களையும்‌ வேறுபடுத்தி அறிதல்‌ 


தொடர்களின்‌ அமைப்பினை அறிந்து பயன்படுத்துதல்‌ 


டே ஜே 


கடிதம்‌, கட்டுரை வாயிலாகக்‌ கருத்துகளை வெளிப்படுத்துதல்‌ 


| | gth_Tamil_Pages 001-121.indd 1 இ 23-01-2020 20:00:14 | | 


உரைநடை உலகம்‌ [1] 


திராவிட மொழிக்குடும்பம்‌ 


திராவிட மொழிகளுக்குள்‌ மூத்த மொழியாய்‌ விளங்குவது 
தமிழ்‌. எத்தகைய கால மாற்றத்திலும்‌ எல்லாப்‌ புதுமைகளுக்கும்‌ 
ஈடுகொடுத்து இயங்கும்‌ ஆற்றல்‌ தமிழுக்கு உண்டு. தமிழாய்ந்த 


நுழையும்முன்‌ 


அயல்நாட்டறிஞரும்‌ செம்மொழித்‌ தமிழின்‌ சிறப்பைத்‌ தரணியெங்கும்‌ 


எடுத்துரைத்து மகிழ்கின்றனர்‌. இவ்வுரைப்பகுதி, தமிழின்‌ சிறப்பைப்‌ 
பிறமொழிகளுடன்‌ ஒப்பிட்டு உணர்த்துகிறது. 


தமக்குத்‌ தோன்றிய கருத்துகளைப்‌ 
பிறருக்கு உணர்த்த மனிதர்‌ கண்டுபிடித்த 
கருவியே மொழியாகும்‌. முதலில்‌ தம்‌ 
எண்ணங்களை மெய்ப்பாடுகள்‌, சைகைகள்‌, 
ஒலிகள்‌, ஓவியங்கள்‌ முதலியவற்றின்‌ 
மூலமாகப்‌ பிறருக்குத்‌ தெரிவிக்க முயன்றனர்‌. 
இவற்றின்‌ மூலம்‌ பருப்பொருள்களை 
மட்டுமே ஓரளவு உணர்த்த முடிந்தது. 
நுண்பொருள்களை உணர்த்த இயலவில்லை. 
அதனால்‌, ஒலிகளை உண்டாக்கிப்‌ 
பயன்படுத்தத்‌ தொடங்கினர்‌. சைகையோடு 
சேர்ந்து பொருள்‌ உணர்த்திய ஒலி, 
காலப்போக்கில்‌ தனியாகப்‌ பொருள்‌ 
உணர்த்தும்‌ வலிமைபெற்று மொழியாக 
வளர்ந்தது. 


மனிதஇனம்‌ வாழ்ந்த இடஅமைப்பும்‌ 
இயற்கை அமைப்பும்‌ வேறுபட்ட ஒலிப்பு 
முயற்சிகளை உருவாக்கத்‌ தூண்டின. இதனால்‌ 
பல மொழிகள்‌ உருவாயின. உலகத்திலுள்ள 
மொழிகளெல்லாம்‌ அவற்றின்‌ பிறப்பு, 
தொடர்பு, அமைப்பு, உறவு ஆகியவற்றின்‌ 
அடிப்படையில்‌ பல மொழிக்குடும்பங்களாகப்‌ 
பிரிக்கப்பட்டுள்ளன. 


மொழிகளின்‌ காட்சிச்‌ சாலை 
இந்தியாவில்‌ பேசப்படும்‌ மொழிகளின்‌ 


| | gth_Tamil_Pages 001-121.indd 2 


எண்ணிக்கை 1300க்கும்‌ மேற்பட்டது. 
இவற்றை நான்கு மொழிக்குடும்பங்களாகப்‌ 
பிரிக்கின்றனர்‌. அவை, 


1. இந்தோ - ஆசிய மொழிகள்‌ 
2. திராவிட மொழிகள்‌ 

3. ஆஸ்திரோ ஆசிய மொழிகள்‌ 
4. சீன - திபெத்திய மொழிகள்‌ 


என அமைக்கப்படுகின்றன. பல கிளை 


23-01-2020 20:00:14 | | 


மொழிகளும்‌ இங்குப்‌ பேசப்படுவதால்‌ இந்திய 
நாடு மொழிகளின்‌ காட்சிச்சாலையாகத்‌ 
திகழ்கிறது என்று ச. அகத்தியலிங்கம்‌ 
குறிப்பிட்டுள்ளார்‌. 

உலகின்‌ குறிப்பிடத்தக்க, பழைமையான 
நாகரிகங்களுள்‌ இந்திய நாகரிகமும்‌ ஒன்று. 
மொகஞ்சதாரோ - ஹரப்பா அகழாய்வுக்குப்‌ 
பின்னர்‌ இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 
இதைத்‌ திராவிட நாகரிகம்‌ என்று 
அறிஞர்கள்‌ கருதுகின்றனர்‌. திராவிடர்‌ பேசிய 
மொழியே திராவிட மொழி எனப்படுகிறது. 
திராவிடம்‌ என்னும்‌ சொல்லை முதலில்‌ 
குறிப்பிட்டவர்‌ குமரிலபட்டர்‌. தமிழ்‌ என்னும்‌ 
சொல்லிலிருந்துதான்‌ திராவிடா என்னும்‌ சொல்‌ 


பிறந்தது என்று மொழி ஆராய்ச்சியாளர்கள்‌ 
கருதுகின்றனர்‌. ஹீராஸ்‌ பாதிரியார்‌ என்பார்‌ 
இம்மாற்றத்தைத்‌ தமிழ்‌ 2 தமிழா தமிலா 
அ டிரமிலா 5 ட்ரமிலா 2 த்ராவிடா அ 


திராவிடா என்று வந்ததாக விளக்குகின்றார்‌. 


மொழி ஆய்வு 


திராவிட மொழிக்குடும்பம்‌ என்னும்‌ 
பகுப்பு உருவாவதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. 
தமிழ்‌, கன்னடம்‌, தெலுங்கு ஆகிய மொழிகள்‌ 
சமஸ்கிருத மொழியிலிருந்து உருவானவை 
என்ற கருத்து அறிஞர்‌ பலரிடையே 
நிலவிவந்தது. இம்மொழிகளில்‌ வடமொழிச்‌ 
சொற்கள்‌ மிகுந்து காணப்பட்டதால்‌ 18ஆம்‌ 
நூற்றாண்டின்‌ தொடக்கம்வரை இந்திய 
மொழிகள்‌ அனைத்திற்கும்‌ வடமொழியே 


மூலம்‌ எனவும்‌ அதிலிருந்தே மற்ற மொழிகள்‌ 
தோன்றி வளர்ந்தன எனவும்‌ அறிஞர்கள்‌ 
கருதினர்‌. அறிஞர்‌ வில்லியம்‌ ஜோன்ஸ்‌ 
என்பார்‌ வடமொழியை ஆராய்ந்து மற்ற 
ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது 
வடமொழி என முதன்முதலில்‌ குறிப்பிட்டார்‌. 
தொடர்ந்து, 1816ஆம்‌ ஆண்டில்‌ பேராசிரியர்கள்‌ 
பாப்‌, ராஸ்க்‌, கிரிம்‌ முதலானோராலும்‌ மொழி 
சார்ந்த பல ஆய்வுகள்‌ மேற்கொள்ளப்பட்டன. 


முதன்முதலில்‌ பிரான்சிஸ்‌ எல்லிஸ்‌ 
என்பார்‌ தமிழ்‌, தெலுங்கு, கன்னடம்‌, 
மலையாளம்‌ போன்ற மொழிகளை 


| | gth_Tamil_Pages 001-121.indd 3 


ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவை தனியொரு 
மொழிக்குடும்பத்தைச்‌ சேர்ந்தவை என்ற 
கருத்தை முன்வைத்தார்‌. இம்மொழிகளை 
ஒரே இனமாகக்‌ கருதித்‌ தென்னிந்திய 
மொழிகள்‌ எனவும்‌ பெயரிட்டார்‌. 


இதனையொட்டி, மால்தோ, தோடா, கோண்டி 
முதலான மொழிகள்‌ பற்றிய ஆய்வுகள்‌ 
மேற்கொள்ளப்பட்டன. ஹோக்கன்‌ என்பார்‌ 
இம்மொழிகள்‌ அனைத்தையும்‌ இணைத்துத்‌ 
தமிழியன்‌ என்று பெயரிட்டதோடு ஆரிய 
மொழிகளிலிருந்து இவை மாறுபட்டவை 
என்றும்‌ கருதினார்‌. மாக்ஸ்‌ முல்லரும்‌ இதே 
கருத்தைக்‌ கொண்டிருந்தார்‌. 

1856இல்‌ திராவிட மொழிகளின்‌ 
ஒப்பிலக்கணம்‌ என்னும்‌ நூலில்‌ 
கால்டுவெல்‌, திராவிட மொழிகள்‌, 
ஆரிய மொழிக்குடும்பத்திலிருந்து 
வேறுபட்டவை எனவும்‌ இம்மொழிகள்‌ 
சமஸ்கிருத மொழிக்குள்ளும்‌ செல்வாக்குச்‌ 
செலுத்தியுள்ளன எனவும்‌ குறிப்பிட்டார்‌. 
இதனை மேலும்‌ உறுதிப்படுத்தப்‌ பல்வேறு 
இலக்கணக்‌ கூறுகளைச்‌ சுட்டிக்காட்டி, 
திராவிட மொழிகளுக்குள்‌ இருக்கும்‌ 
ஒற்றுமைகளையும்‌ எடுத்துரைத்தார்‌. 


கால்டுவெல்லுக்குப்‌ பின்னர்‌ 
ஸ்டென்கனோ, கே.வி. சுப்பையா, எல்‌. 
வி.இராமசுவாமி, பரோ, எமினோ, 
கமில்சுவலபில்‌, ஆந்திரனோவ்‌, தெ.பொ. 
மீனாட்சிசுந்தரம்‌ முதலான அறிஞர்கள்‌ 
திராவிட மொழிகளின்‌ ஆய்விற்குப்‌ பங்களிப்புச்‌ 
செய்தவர்களில்‌ குறிப்பிடத்தக்கவர்கள்‌. 
திராவிட மொழிக்குடும்பம்‌ 


திராவிட மொழிக்குடும்பம்‌, மொழிகள்‌ 
பரவிய நில அடிப்படையில்‌ தென்திராவிட 
மொழிகள்‌, நடுத்திராவிட மொழிகள்‌, 
வடதிராவிட மொழிகள்‌ என மூன்றாக 
வகைப்படுத்தப்பட்டுள்ளது. திராவிட 
மொழிக்குடும்பத்திலுள்ள தமிழ்‌, கன்னடம்‌, 
மலையாளம்‌ முதலானவை தென்திராவிட 
மொழிகள்‌ எனவும்‌ தெலுங்கு முதலான சில 
மொழிகள்‌ நடுத்திராவிட மொழிகள்‌ எனவும்‌ 
பிராகுயி முதலானவை வடதிராவிட மொழிகள்‌ 
எனவும்‌ பகுக்கப்பட்டுள்ளன. 


23-01-2020 20:00:14 | | 


தென்திராவிடம்‌ 


தமிழ்‌ 
மலையாளம்‌ 
கன்னடம்‌ 

குடகு (தொடகு) 
உ 

கோத்தா 
தோடா 


நடுத்திராவிடம்‌ வடதிராவிடம்‌ 


தெலுங்கு குரூக்‌ 
கூயி மால்தோ 


கூவி (குவி) 


பிராகுய்‌ (பிராகுயி) 
கோண்டா 

கோலாமி (கொலாமி) 

நாய்க்கி 


பெங்கோ 


கொரகா மண்டா 


இருளா பர்ஜி 


பலமொழிகளிலும்‌ உங்கள்‌ பெயரை 


எழுதி மகிழுங்கள்‌ 


http://mylanguages.org/tamil_ write.php 


மேலுள்ள பட்டியலில்‌ உள்ள 
24 மொழிகள்‌ தவிர அண்மையில்‌ 
கண்டறியப்பட்ட எருகலா, தங்கா, குறும்பா, 
சோழிகா ஆகிய நான்கு மொழிகளையும்‌ 
சேர்த்துத்‌ திராவிட மொழிகள்‌ மொத்தம்‌ 28 
எனக்‌ கூறுவர்‌. 
திராவிட மொழிகளின்‌ பொதுப்பண்புகள்‌ 


சொற்களின்‌ இன்றியமையாப்‌ பகுதி 
வேர்ச்சொல்‌, அடிச்சொல்‌ எனப்படும்‌. 
திராவிட மொழிகளின்‌ சொற்களை 
ஆராய்ந்தால்‌, அவை பொதுவான 
அடிச்சொற்களைக்‌ கொண்டிருப்பதைக்‌ 
காணமுடிகிறது. 


தெரியுமா? 

தமிழ்‌ வடமொழியின்‌ மகளன்று; 
அது தனிக்‌ குடும்பத்திற்கு 
உரியமொழி; சமஸ்கிருதக்‌ 
கலப்பின்றி அது தனித்தியங்கும்‌ 
ஆற்றல்‌ பெற்ற மொழி; தமிழுக்கும்‌ 
இந்தியாவின்‌ பிற மொழிகளுக்கும்‌ தொடர்பு 
இருக்கலாம்‌. 


பம்‌! 
கள | இ 


- கால்‌டுவெல்‌ 


| | gth_Tamil_Pages 001-121.indd 4 


சான்று 


அடிச்சொல்‌ திராவிட மொழிகள்‌ 


கண்‌ - தமிழ்‌ 

கண்ணு - மலையாளம்‌, கன்னடம்‌ 
கன்னு - தெலுங்கு, குடகு 

கன்‌ - குரூக்‌ 

கெண் - பர்ஜி 

கொண் - தோடா 


திராவிட மொழிகளில்‌ எண்ணுப்‌ 


பெயர்கள்‌ ஒன்று போலவே அமைந்துள்ளன. 


மூன்று - தமிழ்‌ 

மூணு - மலையாளம்‌ 
மூடு - தெலுங்கு 
மூரு - கன்னடம்‌ 
மூஜி - துளு 


குறில்‌, நெடில்‌ வேறுபாடு 

திராவிட மொழிகளில்‌ உயிர்‌ எழுத்துகளில்‌ 
உள்ள குறில்‌, நெடில்‌ வேறுபாடுகள்‌ பொருளை 
வேறுபடுத்தத்‌ துணை செய்கின்றன. 
வளி - குறில்‌ 
வாளி - நெடில்‌ 


அடி - குறில்‌ 
ஆடி - நெடில்‌ 


23-01-2020 20:00:14 | | 


பால்பாகுபாடூு 
திராவிட மொழிகளில்‌ பொருள்களின்‌ 


தன்மையை ஒட்டிப்‌ பால்பாகுபாடு 
அமைந்துள்ளது. ஆனால்‌, வடமொழியில்‌ 
இவ்வாறு அமையவில்லை. உயிரற்ற 
பொருள்களும்‌ கண்ணுக்கே புலப்படாத 
நுண்பொருள்களும்கூட ஆண்‌, பெண்‌ 
என்று பாகுபடுத்தப்படுகின்றன. 
இம்மொழியில்‌ கைவிரல்கள்‌ பெண்பால்‌ 
என்றும்‌ கால்விரல்கள்‌ ஆண்பால்‌ என்றும்‌ 
வேறுபடுத்தப்படுகின்றன. ஜெர்மன்‌ 
மொழியிலும்‌ இத்தகைய தன்மையைக்‌ 
காணமுடிகிறது. முகத்தின்‌ பகுதிகளான 
வாய்‌, மூக்கு, கண்‌ ஆகியவை வேறுவேறு 
பால்களாகச்‌ சுட்டப்படுகின்றன. வாய்‌- 
ஆண்பால்‌, மூக்கு - பெண்பால்‌, கண்‌ - 
பொதுப்பால்‌ எனப்‌ பகுக்கும்‌ நிலை உள்ளது. 


திராவிட மொழிகளில்‌ ஆண்பால்‌, 

பெண்பால்‌ என்ற பகுப்பு உயர்திணை 

ஒருமையில்‌ காணப்படுகிறது. அஃறிணைப்‌ 
பொருள்களையும்‌ ஆண்‌, பெண்‌ என்று பால்‌ 

$ அடிப்படையில்‌ பகுத்தாலும்‌ அவற்றிற்கெனப்‌ 
பால்காட்டும்‌ விகுதிகள்‌ இல்லை. 


தனிச்சொற்களாலேயே ஆண்‌, பெண்‌ என்ற 
பகுப்பை உணர்த்தினர்‌. (எ.கா. கடுவன்‌ - மந்தி; 
களிறு - பிடி) 


வினைச்சொற்கள்‌ 


ஆங்கிலம்‌ போன்ற மொழிகளில்‌ 
வினைச்சொல்‌ காலத்தை மட்டும்‌ காட்டுமே 
தவிர திணை, பால்‌, எண்‌, இடம்‌ ஆகிய 
வேறுபாட்டைக்‌ காட்டுவதில்லை. திராவிட 
மொழிகளின்‌ வினைச்சொற்கள்‌ இவற்றைத்‌ 
தெளிவாகக்‌ காட்டுகின்றன. 


எடுத்துக்காட்டு: 


வந்தான்‌ - உயர்திணை ஆண்பால்‌ 


படர்க்கை ஒருமை 


இவ்வியல்புக்கு மாறாக மலையாள மொழி 
மட்டுமே அமைந்துள்ளது. அம்மொழியில்‌ 
திணை, பால்‌, எண்‌ ஆகியவற்றைக்‌ காட்டும்‌ 
பால்‌ காட்டும்‌ விகுதிகள்‌ இல்லை. தனிச்‌ 
சொற்களாலேயே ஆண்‌, பெண்‌ பகுப்பை 
அறிந்துகொள்ள முடியும்‌. 


இவ்வாறு திராவிடமொழிகள்‌ சில © 
பொதுப்பண்புகளைப்‌ பெற்றிருந்தாலும்‌ 


காலந்தோறும்‌ தமிழின்‌ வரிவடிவ வளர்ச்சி 


ரன்‌] 8.1 1 ௨௨2 alo ண ino [KA CAHtntNPMYr LV 1 ப்ரீ 


| [௮ ஆஇர உஎஎ ஏஐ99 | சேய [க்ங்ச்ஞ்ட்ண்த்ந்ப்ம்ய்ர்ல்வ்‌ 


30110 AKC IRLL DW UODUSP 


ப] 
a8 
ப 


க 


PPNNNONOPNPNNRNNNCCT 


5253ல34ம03300193 பவப்‌ 
ஐ௮௮அ3ல.344152அ௱0934 oer 


ப ன ணை TTT 
௮3௮3.443அ333.0333. 9௫7 
SAS AAs ONVYVYY 
88 6869 3 8 03 01400 (3988 


ச்‌ 
H 
ச்‌ 
1 
ஷ்‌ 
ஆ 
ஆ 
ஆ 
3 
ஆ 
2 
ஆ 
ஃ 
ஆ 
ஆ 
ஆ 
& 


BEOOCACOCLOOOOCE 
௮3௮2௮௮௮௮௮௮ 


> 
& 
வ 
[| 
அ 
2 
அ 
3] 
3] 
21 
௮1 
1 
2 
௮] 
அ 
அ 


| | gth_Tamil_Pages 001-121.indd 5 


ள்ற்ன்‌ 


73 
[இ 
e 
௦ 


5௮௦௦72 


BBABAB AB 3323BR3 30 NH 
AURIS ADT அமா நர 
கஒடீஃக5266.06266 662666 

39389 0D 


GRP APRDI DADS 
Ads டி 0090 (300 

ழ ௮௮௬௮௮௭௫௮௦௨ ௬௨௦3௫%௧௨௬௨&௬௨௬௨&0௦௨ 
ராரா ராரா ர இர ர ச ந்தி 5 

| ஈ௮ ௮) ஈதி உன வத எனி ஷி டல னி பதி சேதி ௮ ந நன்‌ அ ௮௮ ம அத 
666666666666606000௩௨ 
₹8“666€66€6௩௨6௨&&௨2&௨666 FE 
ஐ2ஐஐ2622.௨௦2௨௨௦,௦௨&௨ 
டுடடீடீட௨உ௩ட௩௩௨௩0௰௦௯ஓஐ௦ © 
௧ஐ2௨332233.3.33.1.12 
படுடுப்‌333222:234 2 0 


00௨௮௦ 6௨௦ 
age 9 ஆ இ ஓ 
35383233333 


23-01-2020 20:00:15 | | 


சில திராவிடமொழிகளின்‌ பழமையான இலக்கிய இலக்கணங்கள்‌ 


தொல்காப்பியம்‌ | பொ.ஆ.மு. 


தமிழ்‌ சங்க 
இலக்கியம்‌ 


கன்னடம்‌ கவிராஜ 
மார்க்கம்‌ 


தெலுங்கு பாரதம்‌ 


கவிராஜ 


மார்க்கம்‌ 


ஆந்திர பாஷா 
பூஷணம்‌ 


தமிழ்‌ இலக்கிய 
வரலாறு (மு.வ.) 
சாகித்திய 
அகாதெமி 


இந்திய 
இலக்கணக்‌ 
கொள்கைகளின்‌ 


மலையாளம்‌ | ராம சரிதம்‌ 


லீலா திலகம்‌ 


திராவிட மொழிகளில்‌ சொல்‌ ஒற்றுமை 


1 


டாக்டர்‌ கால்டுவெல்லின்‌ திராவிடமொழிகளின்‌ ஒப்பிலக்கணம்‌ 


அவற்றுள்‌ தமிழுக்கென்று சில சிறப்புக்‌ 
கூறுகளும்‌ தனித்தன்மைகளும்‌ உள்ளன. 


தமிழின்‌ தனித்தன்மைகள்‌ 


1. தொன்மையும்‌ இலக்கண 
இலக்கியவளமும்‌ உடையது தமிழ்‌ 
மொழியாகும்‌. 


| | gth_Tamil_Pages 001-121.indd 6 


2. இலங்கை, மலேசியா, பர்மா, 
சிங்கப்பூர்‌, இந்தோனேஷியா, பிஜித்தீவு ஆகிய 
நாடுகளில்‌ மட்டுமல்லாமல்‌ தென்‌ஆப்பிரிக்கா, 
மொரிஷியஸ்‌, இங்கிலாந்து, கயானா, 
மடகாஸ்கர்‌, ட்ரினிடாட்‌, ஆஸ்திரேலியா, 
கனடா போன்ற நாடுகளிலும்‌ பேசப்படும்‌ 
பெருமையுடையது தமிழ்‌ மொழி. 


23-01-2020 20:00:15 | | 


தெரியுமா ? 


மொரிசியஸ்‌, இலங்கை உள்ளிட்ட நாடுகளின்‌ பணத்தாள்களில்‌ 
தமிழ்மொழி இடம்பெற்றுள்ளது. 


3. ஏனைய திராவிட மொழிகளை 
விடவும்‌ தமிழ்மொழி தனக்கெனச்‌ தனித்த 
இலக்கணவளத்தைப்‌ பெற்றுத்‌ தனித்தியங்கும்‌ 
மொழியாகும்‌. 


4. திராவிட மொழிகளுள்‌ பிற மொழித்‌ 
தாக்கம்‌ மிகவும்‌ குறைந்ததாகக்‌ காணப்படும்‌ 
மொழி தமிழேயாகும்‌. 


5. தமிழ்மொழி, திராவிட மொழிகள்‌ 
சிலவற்றின்‌ தாய்மொழியாகக்‌ கருதப்படுகிறது. 


6. ஒரேபொருளைக்‌ குறிக்கப்‌ பலசொற்கள்‌ 
அமைந்த சொல்வளமும்‌ சொல்லாட்சியும்‌ 
நிரம்பப்‌ பெற்ற மொழி தமிழேயாகும்‌. 


7. இந்தியாவின்‌ தொன்மையான 
கல்வெட்டுகளில்‌ பெரும்பாலானவை 
தமிழிலேயே அமைந்துள்ளன. 


8. தமிழின்‌ பல அடிச்சொற்களின்‌ 
ஒலியன்கள்‌, ஒலி இடம்பெயர்தல்‌ என்ற 
விதிப்படி பிற திராவிட மொழிகளில்‌ வடிவம்‌ 
மாறியிருக்கின்றன. சுட்டுப்பெயர்களும்‌ 
மூவிடப்பெயர்களும்‌ பெரும்பாலும்‌ குறிப்பிடத்‌ 
கக்க மாற்றங்களைப்‌ பெற்றிருக்கின்றன. 


திராவிட மொழிக்குடும்பத்தின்‌ 
தொன்மையான மூத்த மொழியாகத்‌ 
திகழ்கின்ற தமிம்‌, பிற திராவிட மொழி 
களைவிட ஒப்பியல்‌ ஆய்வுக்குப்‌ பெருந்‌ 
துணையாக அமைந்துள்ளது. 


தமிழ்‌ மொழி மூலத்திராவிட மொழியின்‌ 
பண்புகள்‌ பலவற்றையும்‌ பேணிப்‌ பாதுகாத்து 
வருகிறது. அத்துடன்‌ தனித்தன்மை மாறுபடாமல்‌ 
காலந்தோறும்‌ தன்னைப்‌ புதுப்பித்துக்‌ 
கொள்ளும்‌ பண்பு கொண்டதாகவும்‌ 


தமிழ்மொழி விளங்கி வருகிறது. 


கற்பவை கற்றபின்‌... 


உங்கள்‌ பெயருக்கான விளக்கம்‌ தெரியுமா? உங்கள்‌ பெயரும்‌ உங்கள்‌ 
நண்பர்‌ பெயரும்‌ தனித்தமிழில்‌ அமைந்துள்ளதா? கண்டறிக. 


பயன்பாட்டில்‌ எவ்வாறெல்லாம்‌ தமிழ்மொழியின்‌ வேர்ச்சொற்கள்‌, வடிவ மாற்றம்‌ 
பெறுகின்றன என்பது குறித்து வகுப்பில்‌ கலந்துரையாடுக . 


(எ.தா.) செய்‌ - செய்தாள்‌, செய்கிறாள்‌, செய்வாள்‌, செய்து, செய்த, செய்வீர்‌, செய்கிறோம்‌ 


| | gth_Tamil_Pages 001-121.indd 7 


23-01-2020 20:00:15 | | 


கவிதைப்‌ பேழை [1] 
தமிழோவியம்‌ 


- ஈரோடு தமிழன்பன்‌ 


என்றென்றும்‌ நிலைபெற்ற தமிழே! தோற்றத்தில்‌ தொன்மையும்‌ 
நீதான்‌! தொழில்நுட்பத்தை ஏற்ற புதுமையும்‌ நீதான்‌! அறியும்‌ 
இலக்கணம்‌ தந்ததும்‌ நீதான்‌! அரிய இலக்கணம்‌ கொண்டதும்‌ நீதான்‌! 

நுழையும்முன்‌ காலந்தோறும்‌ உன்னைப்‌ புதுப்பித்துக்‌ கொண்டு கணினித்‌ தமிழாய்‌ 
வலம்‌ வருகிறாய்‌! ஆதிமுதல்‌ எல்லாமுமாய்‌ இலங்குகிற உன்னைத்‌ 
தமிழோவியமாகக்‌ கண்டு மகிழ்கிறோம்‌! 


காலம்‌ பிறக்கும்முன்‌ பிறந்தது தமிழே! எந்தக்‌ 
காலமும்‌ நிலையாய்‌ இருப்பதும்‌ தமிழே! 


அகமாய்ப்‌ புறமாய்‌ இலக்கியங்கள்‌ - அவை 
ஓ அமைந்ததைச்‌ சொல்லும்‌ இலக்கணங்கள்‌ 

நிகரிலாக்‌ காப்பியப்‌ பூவனங்கள்‌ - உன்‌ 

நெஞ்சம்‌ நடத்தட்டும்‌ ஊர்வலங்கள்‌! 

- காலம்‌ பிறக்கும்‌ முன்‌... 
ஏனிவ்‌ விருட்டெனக்‌ கேட்டுவரும்‌ - நீதி 
ஏந்திய தீபமாய்ப்‌ பாட்டுவரும்‌ 
மானிட மேன்மையயைச்‌ சாதித்திடக்‌ - குறள்‌ 
மட்டுமே போதுமே ஓதி, நட... 

- காலம்‌ பிறக்கும்‌ முன்‌... 
எத்தனை எத்தனை சமயங்கள்‌ - தமிழ்‌ 
ஏந்தி வளர்த்தது தாயென்வே 
சித்தர்‌ மரபிலே தீதறுக்கும்‌ - புதுச்‌ 
சிந்தனை வீச்சுகள்‌ பாய்ந்தனவே... 

- காலம்‌ பிறக்கும்‌ முன்‌... 
விரலை மடக்கியவன்‌ இசையில்லை - எழில்‌ 
வீணையில்‌ என்று சொல்வதுபோல்‌ 

குறைகள்‌ சொல்வதை விட்டுவிட்டுப்‌ புதுக்‌ 


கோலம்‌ புனைந்து தமிழ்‌ வளர்ப்பாய்‌! 


| | gth_Tamil_Pages 001-121.indd 8 இ 


ஓ ட கனை | | IM 


23-01-2020 20:00:19 | | 


இலக்கணக்குறிப்பு 
எத்தனை எத்தனை, விட்டூ விட்டூ 
- அடுக்குத்‌ தொடர்கள்‌ 
ஏந்தி - வினையெச்சம்‌ 


காலமும்‌ - முற்றும்மை 


ஓ [| கனை | | IM 


பகுபத உறுப்பிலக்கணம்‌ 
வளர்ப்பாய்‌ - வளர்‌ *ப்‌*ப்‌* ஆய்‌ 
வளர்‌ - பகுதி 
ப்‌ - சந்தி, ப்‌- எதிர்கால இடைநிலை 


ஆய்‌ - முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி 


நூல்‌ வெளி 


ஈரோடு தமிழன்பன்‌ எழுதிய 'தமிழோவியம்‌' என்னும்‌ நூலில்‌ இடம்பெற்றுள்ள கவிதை 
இது. இக்கவிதை குறித்துக்‌ கவிஞர்‌ முன்னுரையில்‌ "ஒரு பூவின்‌ மலர்ச்சியையும்‌ ஒரு 
குழந்தையின்‌ புன்னகையையும்‌ புரிந்துகொள்ள அகராதிகள்‌ தேவைப்படூவதில்லை. 


பாடலும்‌ அப்படித்தான்‌!" என்று குறிப்பிட்டூள்ளார்‌. 


ஈரோடு தமிழன்பன்‌ புதுக்கவிதை, சிறுகதை முதலான பல வடிவங்களிலும்‌ படைப்புகளை 
வெளியிட்டுள்ளார்‌. ஹைக்கூ, சென்ரியு, லிமரைக்கூ எனப்‌ புதுப்புது வடிவங்களில்‌ கவிதை 
நூல்களைத்‌ தந்துள்ளார்‌. இவரது 'வணக்கம்‌ வள்ளுவ' என்னும்‌ கவிதை நூலுக்கு 2004ஆம்‌ 
ஆண்டுக்கான சாகித்திய அகாதெமி விருது வழங்கப்பட்டது. 'தமிழன்பன்‌ கவிதைகள்‌" தமிழக அரசின்‌ 
பரிசுபெற்ற நூல்‌. இவரது கவிதைகள்‌ இந்தி, உருது, மலையாளம்‌, ஆங்கிலம்‌ உள்ளிட்ட மொழிகளில்‌ 


மொழிபெயர்க்கப்பட்டூுள்ளன. 


தெரிந்து தெளிவோம்‌ 


இனிமையும்‌ நீர்மையும்‌ தமிழெனல்‌ ஆகும்‌ 

- பிங்கல நிகண்டு 

யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழிபோல்‌ 
இனிதாவது எங்கும்‌ காணோம்‌ 

- பாரதியார்‌ 


தெரியுமா? 


உலகத்‌ தாய்மொழி நாள்‌ © 
பிப்ரவரி 21 


தமிழை ஆட்சி மொழியாகக்‌ 


கொண்ட நாடுகள்‌ 


இலங்கை, சிங்கப்பூர்‌ 


கற்பவை கற்றபின்‌... 


பிறமொழிக்‌ கலப்பின்றித்‌ தனித்தமிழில்‌ இரண்டு மணித்துளிகள்‌ வகுப்பறையில்‌ பேசுக. 


கவிதையைத்‌ தொடர்க. 
அன்னை சொன்ன மொழி 


ஆதியில்‌ பிறந்த மொழி 


இணையத்தில்‌ இயங்கும்‌ மொழி 
ஈடிலாத்‌ தொன்மை மொழி 


உலகம்‌ போற்றும்‌ மொழி 
ஊர்கூடி வியக்கும்‌ மொழி 


| | gth_Tamil_Pages 001-121.indd 9 


23-01-2020 20:00:19 | | 


ool 


| | gth_Tamil_Pages 001-121.indd 10 


கவிதைப்‌ பேழை | 


தமிழின்‌ பெருமையைப்‌ பாடக்‌ கவிஞர்கள்‌ கையாளும்‌ உத்திகள்‌ 
பற்பல. கவிதை, அதற்கொரு கருவி. கிளி, அன்னம்‌, விறலி, பணம்‌, 
குந்தி என்று பல தூது வாயில்களைப்பற்றி அறிந்துள்ளோம்‌. 
தமிழையே தூதுப்‌ பொருளாக்கியுள்ளது 'தமிழ்விடு தூது'. தமிழின்‌ 
இனிமை, இலக்கிய வளம்‌, பாச்சிறப்பு, சுவை, அழகு, திறம்‌, தகுதி 
ஆகியன இச்சிற்றிலக்கியத்தில்‌ விரவியுள்ளன. 


சீர்பெற்ற செல்வம்‌ 
தித்திக்கும்‌ தெள்அமுதாய்த்‌ தெள்‌அமுதின்‌ மேலான 
முத்திக்‌ கனியேஎன்‌ முத்தமிழே - புத்திக்குள்‌ 
உண்ணப்‌ படும்தேனே உன்னோடு உவந்துஉரைக்கும்‌ 
விண்ணப்பம்‌ உண்டு விளம்பக்கேள்‌ - மண்ணில்‌ 
குறம்‌என்றும்‌ பள்ளுஎன்றும்‌ கொள்வார்‌ கொடுப்பாய்க்கு 
உறவுஎன்று மூன்றுஇனத்தும்‌ உண்டோ - திறம்‌எல்லாம்‌ 


வந்துஎன்றும்‌ சிந்தா மணியாய்‌ இருந்தஉனைச்‌ 
சிந்துஎன்று சொல்லிய நாச்சிந்துமே * - அந்தரமேல்‌ 


முற்றும்உணர்ந்த தேவர்களும்‌ முக்குணமே பெற்றார்நீ 
குற்றம்‌இலாப்‌ பத்துக்‌ குணம்பெற்றாய்‌ - மற்றொருவர்‌ 
ஆக்கிய வண்ணங்கள்‌ ஐந்தின்மேல்‌ உண்டோநீ 
நோக்கிய வண்ணங்கள்‌ நூறுஉடையாய்‌ - நாக்குலவும்‌ 


ஊனரசம்‌ ஆறுஅல்லால்‌ உண்டோ செவிகள்‌உணவு 


ஆன நவரசம்‌ உண்‌ டாயினாய்‌ - ஏனோர்க்கு 


அழியா வனப்பு ஒன்று அலது அதிகம்‌ உண்டோ 
ஒழியா வனப்புஎட்டு உடையாய்‌... 


(கண்ணிகள்‌ 69 - 76) 


19-௦0 


1௦ 


23-01-2020 20:00:20 | | 


சொல்லும்‌ பொருளும்‌ 


குறம்‌, பள்ளு - சிற்றிலக்கிய வகைகள்‌; 
மூன்றினம்‌ - துறை, தாழிசை, விருத்தம்‌ : 
திறமெல்லாம்‌ - சிறப்பெல்லாம்‌: சிந்தாமணி 
- சிதறாத மணி(சீவகசிந்தாமணி), என்னும்‌ 
இருபொருளையும்‌ குறிக்கும்‌ ; சிந்து - ஒருவகை 
இசைப்பாடல்‌. 


முக்குணம்‌ - மூன்று குணங்கள்‌ 
(சத்துவம்‌-அமைதி, மேன்மை ஆகியவற்றைச்‌ 
சுட்டும்‌ குணம்‌: இராசசம்‌ - போர்‌, தீவிரமான 
செயல்களைக்‌ குறிக்கும்‌ குணம்‌: தாமசம்‌- 
சோம்பல்‌, தாழ்மை போன்றவற்றைக்‌ குறிக்கும்‌ 
குணம்‌); பத்துக்குணம்‌ - செறிவு, சமநிலை 
முதலிய பத்துக்குண அணிகள்‌. 


வண்ணங்கள்‌ ஐந்து - வெள்ளை, சிவப்பு, 
கறுப்பு, மஞ்சள்‌, பச்சை; வண்ணம்நூறு - 
குறில்‌, அகவல்‌, தூங்கிசை வண்ணம்‌ முதலாக 
இடை மெல்லிசை வண்ணம்‌ ஈறாக நூறு. 


ஊனரசம்‌ - குறையுடைய சுவை; நவரசம்‌ - 
வீரம்‌, அச்சம்‌, இழிப்பு, வியப்பு, காமம்‌, அவலம்‌, 
கோபம்‌, நகை, சமநிலை ஆகிய ஒன்பது சுவை: 
வனப்பு- அழகு. அவை அம்மை, அழகு, 
தொன்மை, தோல்‌, விருந்து, இயைபு, புலன்‌, 
இழைபு. 
பாடலின்‌ பொருள்‌ 

இனிக்கும்‌ தெளிந்த அமுதமாய்‌ அந்த 
அமிழ்தினும்‌ மேலான முத்தி ஆகிய விடுதலை 
தரும்‌ கனியே! இயல்‌, இசை, நாடகம்‌ என, 
மூன்றாய்ச்‌ சிறந்து விளங்கும்‌ என்‌ தமிழே! 
அறிவால்‌ உண்ணப்படும்‌ தேனே! உன்னிடம்‌ 
நான்‌ மகிழ்ந்து விடுக்கும்‌ வேண்டுகோள்‌ 
ஒன்றுள்ளது. அதைக்‌ கேட்பாயாக. 


தமிழே! உன்னிடமிருந்து குறவஞ்சி, 
பள்ளு என்ற நூல்களைப்‌ பாடிப்‌ புலவர்கள்‌ 
சிறப்புக்‌ கொள்கின்றனர்‌. பிறர்‌ படிக்கும்‌ 
வகையில்‌ நீ அவற்றைக்‌ கொண்டிருக்கிறாய்‌. 
அதனால்‌ உனக்குத்‌ தாழிசை, துறை, விருத்தம்‌ 
என்னும்‌ மூவகைப்‌ பாவினங்களிலும்‌ உறவு 
ஏதேனும்‌ உண்டோ? 


| | gth_Tamil_Pages 001-121.indd 11 


11 


தெரிந்து தெளிவோம்‌ 


கண்ணி - இரண்டு கண்களைப்‌ போல்‌ 
இரண்டிரண்டு பூக்களை வைத்துத்‌ 
தொடுக்கப்படும்‌ மாலைக்குக்‌ கண்ணி 
என்று பெயர்‌. அதேபோல்‌ தமிழில்‌ 
இரண்டிரண்டு அடிகள்‌ கொண்ட 
எதுகையால்‌ தொடுக்கப்படும்‌ செய்யுள்‌ 
வகை கண்ணி ஆகும்‌. 


பாவின்‌ திறம்‌ அனைத்தும்‌ கைவரப்பெற்று 
(பொருந்தி நின்று) என்றுமே 'சிந்தா 
(கெடாத) மணியாய்‌ இருக்கும்‌ உன்னை 
(இசைப்பாடல்களுள்‌ ஒருவகையான) 'சிந்து' 
என்று (அழைப்பது நின்‌ பெருமைக்குத்‌ 
தகுமோ? அவ்வாறு) கூறிய நா இற்று விழும்‌ 
அன்றோ? 


வானத்தில்‌ வசிக்கும்‌ முற்றும்‌ 
உணர்ந்த தேவர்கள்‌ கூட சத்துவம்‌, 
இராசசம்‌, தாமசம்‌ என்னும்‌ மூன்று 
குணங்களையே பெற்றுள்ளார்கள்‌. ஆனால்‌, 
நீயோ பத்துக்குற்றங்கள்‌ இல்லாமல்‌ செறிவு, 
தெளிவு, சமநிலை, இன்பம்‌, ஒழுகிசை, 
உதாரம்‌, உய்த்தலில்‌ பொருண்மை, காந்தம்‌, 
வலி, சமாதி என்னும்‌ பத்துக்குணங்களையும்‌ 
பெற்றுள்ளாய்‌. 


மனிதரால்‌ உண்டாக்கப்பட்ட வண்ணங்கள்‌ 
வெண்மை, செம்மை, கருமை, பொன்மை, 
பசுமை என ஐந்திற்குமேல்‌ இல்லை. 
நீயோ புலவர்கள்‌ கண்டடைந்த குறில்‌, 
அகவல்‌, தூங்கிசை வண்ணம்‌ முதலாக 
இடைமெல்லிசை வண்ணம்‌ ஈறாக நூறு 
வண்ணங்களைக்‌ கொண்டுள்ளாய்‌. 


நாவின்மீது பொருந்தும்‌ குறைபாடுடைய 
உணவின்‌ சுவைகள்‌ ஆறுக்கு மேல்‌ இல்லை. 
நீயோ செவிகளுக்கு விருந்தளிக்கும்‌ ஒன்பது 
சுவைகளைப்‌ பெற்றுள்ளாய்‌. தமிழை 
அடையப்‌ பெறாத மற்றையோர்க்கு அழியாத 
அழகு ஒன்றே ஒன்று அல்லாமல்‌ அதிகம்‌ 
உண்டோ? நீயோ நீங்காத அம்மை முதலிய 
அழகுகள்‌ எட்டினைப்‌ பெற்றுள்ளாய்‌. 


23-01-2020 20:00:20 | | 


இலக்கணக்‌ குறிப்பு 
முத்திக்கனி - உருவகம்‌ 
தெள்ளமுது - பண்புத்தொகை 


குற்றமிலா - ஈறுகெட்ட எதிர்மறைப்‌ 
பெயரெச்சம்‌ 


நா - ஓரெழுத்து ஒருமொழி 
செவிகள்‌ உணவான - நான்காம்‌ 
வேற்றுமைத்தொகை. 


சிந்தா மணி - ஈறுகெட்ட எதிர்மறைப்‌ 


பெயரெச்சம்‌ 


பகுபத உறுப்பிலக்கணம்‌ 


கொள்வார்‌ - கொள்‌ * வ்‌ * ஆர்‌ 
கொள்‌ - பகுதி 
வ்‌ - எதிர்கால இடைநிலை 


ஆர்‌ - பலர்பால்‌ வினைமுற்று விகுதி 


உணர்ந்த - உணர்‌ *த்(ந்‌)*த்‌*அ 
உணர்‌ - பகுதி 

த்‌ - சந்தி, த்‌- ந்‌ ஆனது விகாரம்‌ 

த்‌ - இறந்தகால இடைநிலை 

அ - பெயரெச்ச விகுதி 


நூல்‌ வெளி 
தமிழ்ச்‌ சிற்றிலக்கிய வகைகளுள்‌ 'தூது' என்பதும்‌ ஒன்று. இது, 'வாயில்‌ இலக்கியம்‌, 
'சந்து இலக்கியம்‌' என்னும்‌ வேறு பெயர்களாலும்‌ அழைக்கப்படுகிறது. இது தலைவன்‌ 
தலைவியருள்‌ காதல்‌ கொண்ட ஒருவர்‌ மற்றொருவர்பால்‌ செலுத்தும்‌ அன்பைப்‌ 
புலப்படுத்தித்‌ தம்முடைய கருத்திற்கு உடன்பட்டமைக்கு அறிகுறியாக 'மாலையை 


வாங்கிவருமாறு' அன்னம்‌ முதல்‌ வண்டு ஈறாகப்‌ பத்தையும்‌ தூது விடுவதாகக்‌ 


'கலிவெண்பா வால்‌ இயற்றப்படுவதாகும்‌. தமிழ்விடு தூது, மதுரையில்‌ கோவில்கொண்டிருக்கும்‌ 
சொக்கநாதர்‌ மீது காதல்கொண்ட பெண்‌ ஒருத்தி, தன்‌ காதலைக்‌ கூறிவருமாறு தமிழ்மொழியைத்‌ 


தூதுவிடுவதாக அமைந்துள்ளது. இந்நூல்‌ 268 கண்ணிகளைக்‌ கொண்டுள்ளது. தமிழின்‌ 


சிறப்புகளைக்‌ குறிப்பிடும்‌ சில கண்ணிகள்‌ இப்பாடப்பகுதியில்‌ இடம்பெற்றுள்ளன. இந்நூலை 
1930இல்‌ உ.வே.சா. முதன்‌ முதலில்‌ பதிப்பித்தார்‌. இதன்‌ ஆசிரியர்‌ யார்‌ என அறிந்துகொள்ள 


இயலவில்லை. 


கற்பவை கற்றபின்‌... 


நமது எண்ணங்களையும்‌ கருத்துகளையும்‌ எளிகாக எடுத்துரைக்க உதவுவது 
தமிழ்மொழி என்ற தலைப்பில்‌ ஒரு பக்க அளவில்‌ உரை ஒன்றை எழுதுக. 


படித்துத்‌ திரட்டுக. 


"காதொளிரும்‌ குண்டலமும்‌ கைக்கு வளையாபதியும்‌ கருணை மார்பின்‌ 


மீதொளிர்‌ சிந்தாமணியும்‌ மெல்லிடையில்‌ மேகலையும்‌ சிலம்பார்‌ இன்பப்‌ 


போதொளிரும்‌ திருவடியும்‌ பொன்முடி சூளாமணியும்‌ பொலியச்‌ சூடி 


நீதியொளிர்‌ செங்கோலாய்ச்‌ திருக்குறளைத்‌ தாங்குதமிழ்‌ நீடுவாழ்க" 


- குவியோகி சுத்தானந்த பாரதியார்‌. 


இப்பாடல்‌ காட்டும்‌ இலக்கியங்களின்‌ பெயர்களை வரிசைப்படுத்துக. 


களா “எனப்ப 
அட்ப1௩ா- 


12 


| | gth_Tamil_Pages 001-121.indd 12 இ 23-01-2020 20:00:20 | | 


விரிவானம்‌ [|] 


வளரும்‌ செல்வம்‌ 


உரையாடல்‌ 


பங்கு பெறுவோர்‌ 


ஆனந்தி, மும்தாஜ்‌, டேவிட்‌ 


டேவிட்‌: ஆனந்தி, தமிழில்‌ முதல்‌ 
மதிப்பெண்‌ பெற்றுள்ளாய்‌. என்‌ வாழ்த்துகள்‌. 


ஆனந்தி: நன்றி. 


மும்தாஜ்‌: எனக்கு ஓர்‌ ஐயம்‌. உன்னைக்‌ 
கேட்கலாமா? 


ஆனந்தி: உறுதியாக! கேள்‌ மும்தாஜ்‌. 


மும்தாஜ்‌: நாமெல்லோரும்‌ மடிக்கணினி 
(Laptop) பயன்படுத்துகிறோம்‌. கணினி 
தொடர்பான சொற்களை அப்படியே 
ஆங்கிலத்தில்‌ வழங்குகிறோமே? அவற்றுக்‌ 
கெல்லாம்‌ தமிழ்ச்சொற்கள்‌ உள்ளனவா 
ஆனந்தி? 


ஆனந்தி: அவ்வாறான தமிழ்ச்‌ சொற்கள்‌ 
இப்போது எங்கும்‌ நிறைந்துள்ளன. 


| | gth_Tamil_Pages 001-121.indd 13 


13 


எடுத்துக்காட்டாக 
சாப்ட்வேர்‌ [5011௭0] - மென்பொருள்‌ 
ப்ரெளசர்‌ [browser] - உலவி 
க்ராப்‌ [ற] - செதுக்கி 
கர்சர்‌ [மால] - ஏவி அல்லது சுட்டி 
சைபர்ஸ்பேஸ்‌ [மஹ - இணையவெளி 


சர்வர்‌ [மா] - வையக விரிவு வலை 


வழங்கி 
போல்டர்‌ [Folder] - உறை 


லேப்டாப்‌ [Laptop] - மடிக்கணினி 


என்றெல்லாம்‌ பயன்படுத்தத்‌ தொடங்கி 
விட்டோம்‌. 


23-01-2020 20:00:20 | | 


டேவிட்‌: எனக்கும்‌ ஐயம்‌ இருக்கிறது. 
ஆனந்தி: சொல்‌ டேவிட்‌. 


டேவிட்‌: கணிதத்தில்‌ ஒன்று, பத்து, 
ஆயிரம்‌ ஆகிய எண்ணிக்கைகளுக்கான 
தமிழ்ச்சொற்கள்‌ எனக்குத்‌ தெரியும்‌. 1/320, 
1/160 ஆகிய பின்ன எண்ணிக்கைகளுக்கான 
தமிழ்ச்‌ சொற்களை எனக்குச்‌ சொல்வாயா? 


மும்தாஜ்‌: சொல்‌. நானும்‌ கேட்கிறேன்‌. 


ஆனந்தி: 


EE 2 


போன்ற பின்ன இலக்கங்களுக்கும்‌ 
தமிழ்ச்சொற்கள்‌ உள்ளன. 

டேவிட்‌: இவையெல்லாம்‌ புழக்கத்தில்‌ 
இருந்திருந்தால்‌ நம்‌ எல்லோருக்கும்‌ 
தெரிந்திருக்கும்‌ இல்லையா? 


ஆனந்தி: ஆம்‌. நம்‌ முன்னோர்கள்‌ 
பயன்படுத்திய சொற்களைக்‌ கால மாற்றத்தில்‌ 
கைவிட்டுவிட்டோம்‌. நாம்‌ நினைத்தால்‌ 
அவற்றை மீட்டெடுக்கலாம்‌. என்ன சிந்தனை 
மும்தாஜ்‌? 


| | gth_Tamil_Pages 001-121.indd 14 


14 


மும்தாஜ்‌: நீ சொல்வதெல்லாம்‌ நன்றாகப்‌ 
புரிகிறது. இவ்வளவு வளர்ச்சி பெற்ற 
நாம்‌ ஏன்‌ கணினித்துறைச்‌ சொற்களை 
ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்க்கிறோம்‌? 


ஆனந்தி: நல்ல கேள்வி மும்தாஜ்‌. ஒரு 
துறை எங்கு வளர்க்கப்படுகிறதோ அங்குள்ள 
மொழி, அத்துறையில்‌ செல்வாக்குப்‌ 
பெற்றிருக்கும்‌. அத்துறையைப்‌ பெறுபவர்கள்‌ 
அது சார்ந்த மொழிக்கூறுகளைத்‌ தம்‌ 
மொழியில்‌ மாற்ற வேண்டும்‌. 


மும்தாஜ்‌: ஏன்‌ மாற்ற வேண்டும்‌? 


ஆனந்தி: வேற்று மொழிச்சொற்களை 
எளிதாக நாம்‌ நினைவில்‌ வைத்துக்கொள்ள 
முடியாது. அவ்வாறு நினைவில்‌ வைத்துக்‌ 
கொள்வதற்கு மேலும்‌ நேரத்தைச்‌ 
செலவிடவேண்டும்‌. நம்‌ சிந்தனை 
வேகத்தையும்‌ இது மட்டுப்படுத்தும்‌. 
சொற்கள்‌ அந்தந்த மொழி பேசுவோரின்‌ 
பேச்சுறுப்புகளுக்கு ஏற்ப அமைந்தவை. 
அவற்றை நாம்‌ பேசும்போது ஒலித்திரிபு 
ஏற்பட்டுப்‌ பொருள்மயக்கம்‌ உண்டாகும்‌. 
கேட்போர்க்குப்‌ பொருள்புரியாத நிலை 
ஏற்படும்‌. 


இது ஒருபுறமிருக்க ஒரு காலகட்டத்தில்‌ 
தாய்மொழி சார்ந்த சொற்களின்‌ 
எண்ணிக்கையைவிட வேற்று மொழிச்‌ 
சொற்களின்‌ எண்ணிக்கை மிகுதியாகும்‌. 
எனவேதான்‌ நம்‌ வாழ்க்கையில்‌ 
இடம்பெறும்‌ அறிவியல்‌ கருத்துகளுக்கான 
கலைச்சொற்களை எல்லாம்‌ நம்‌ மொழியிலும்‌ 
உருவாக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. 


டேவிட்‌: ஆமாம்‌. கலைச்சொற்களை 
ஒலிபெயர்ப்புச்‌ செய்தோ மொழிபெயர்ப்புச்‌ 
செய்தோ உருவாக்கலாம்‌ என எங்கோ 
படித்திருக்கிறேன்‌. ஆனாலும்‌, எனக்கோர்‌ ஐயம்‌. 


ஆனந்தி: என்ன? 


டேவிட்‌: வளர்ந்த துறைகளுக்கான 
சொற்களை வேற்று மொழிகளிலிருந்து 


23-01-2020 20:00:20 | | 


குமிழ்‌ மொழி பெறுவதைப்‌ போன்று, வேற்று 
மொழிகள்‌ தமிழிலிருந்து பெற்றுள்ளனவா? 


ஆனந்தி: பெற்றுள்ளன டேவிட்‌. தமிழர்கள்‌ 
பழங்காலத்திலேயே கடல்துறையில்‌ பெரும்‌ 
முன்னேற்றம்‌ அடைந்திருந்தனர்‌. சங்க 
இலக்கியத்தில்‌ நாவாய்‌, வங்கம்‌, தோணி, 
கலம்‌ போன்ற பலவகையான கடற்கலன்கள்‌ 
இயக்கப்பட்டதற்கான குறிப்புகள்‌ உள்ளன. 
இதில்‌ தமிழ்ச்சொல்லாகிய நாவாய்‌ என்பதே 
ஆங்கிலத்தில்‌ நேவி என ஆகியுள்ளது டேவிட்‌. 


மும்தாஜ்‌: தமிழரின்‌ கடல்‌ ஆளுமை 
சார்ந்த வேறு எவ்வகைச்‌ சொற்கள்‌ எந்தெந்த 
மொழிகளில்‌ இடம்பெற்றுள்ளன ஆனந்தி? 

ஆனந்தி: உலகின்‌ தொன்மையான 


ரா ப 
ல்‌ 
ட 


ஷட்‌ 


ஜி ர்‌ 


்‌ $4 
[ந்‌ 
அஷ்‌... 


ன்‌ 
4 
28 
த 


“னத 


| | gth_Tamil_Pages 001-121.indd 15 


மொழியாகவும்‌ செவ்வியல்‌ மொழிகளுள்‌ 
ஒன்றாகவும்‌ திகழ்வது கிரேக்க மொழியாகும்‌. 
இம்‌ மொழியின்‌ கடல்‌ சார்ந்த சொற்களில்‌ 


எறிதிரை (றம [எறுதிரான்‌]), கலன்‌ (1) 
[கலயுகோய்‌]), நீர்‌ Nரழர்௦6 [ நீரியோஸ்‌]), 1118 [நீரிய], 
நாவாய்‌ (10ம்‌ [நாயு]), தோணி (6டி [தோணீஸ்‌]) 


போன்ற தமிழ்ச்‌ சொற்கள்‌ இடம்பெற்றுள்ளன. 


மும்தாஜ்‌: மிக வியப்பாக இருக்கிறது. கடல்‌ 
சார்ந்த சொற்கள்‌ மட்டும்தாம்‌ தமிழிலிருந்து 
வேற்று மொழிகளுக்குச்‌ சென்றுள்ளனவா? 


ஆனந்தி: இல்லை மும்தாஜ்‌, பல்வேறு 
துறை சார்ந்த தமிழ்ச்சொற்களும்‌ வேற்று 
மொழிகளுக்குச்‌ சென்றுள்ளன. 


ஸ்ர. 


1] 


JY 
8278 
818) ॥ 


3 
ப 


23-01-2020 20:00:20 | | 


டேவிட்‌: இதைக்‌ கேட்பதற்கு ஆவல்‌ 
உண்டாகிறது. விரிவாகக்‌ கூறுகிறாயா? 

ஆனந்தி: கடல்சார்துறையில்‌ 
மட்டுமல்லாது பண்டைத்‌ தமிழர்கள்‌ 
கவிதையியலிலும்‌ முன்னேற்றம்‌ 
பெற்றிருந்தனர்‌. கவிதை சார்ந்த சொற்களைத்‌ 


தமிழிலும்‌ கிரேக்க மொழியிலும்‌ ஒப்பாகக்‌ 
காணமுடிகிறது. 


தமிழில்‌ பா என்றால்‌ என்னவென்று 
உனக்குத்‌ தெரியும்‌. இச்சொல்‌ கிரேக்க 
மொழியின்‌ தொன்மையான காப்பியமாகிய 
இலியாத்தில்‌ பாய்யியோனா (௱IN௦va) 
எனக்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போலோ 
என்னும்‌ கடவுளுக்குப்‌ பாடப்படுவது 'பா' எனக்‌ 
கிரேக்கத்தில்‌ குறிக்கப்படுகிறது. 


பா வகைகளுள்‌ ஒன்று வெண்பா என்பது 
உனக்குத்‌ தெரியும்‌. வெண்பாவின்‌ ஓசையானது 
செப்பலோசை ஆகும்‌. கிரேக்கத்தில்‌ 
வெண்பா வடிவப்‌ பாடல்கள்‌ சாப்போ என 
அழைக்கப்படுகின்றன. 


இது கிரேக்கத்திலிருந்து இலத்தீன்‌ 
மொழிக்கு வந்து பின்‌ ஆங்கிலத்தில்‌ சேப்பிக்‌ 
ஸ்டேன்சா என இன்று வழங்கப்படுகிறது. 


பாவின்‌ சுவைகளில்‌ ஒன்றாக 
இளிவரல்‌ என்ற துன்பச்‌ சுவையினைத்‌ 
தமிழிலக்கணங்கள்‌ சுட்டுகின்றன. 
கிரேக்கத்தில்‌ துன்பச்‌ சுவையுடைய பாடல்கள்‌ 


இளிகியா (67/81/6810) என அழைக்கப்படுகின்றன. 


டேவிட்‌: நீ கூறும்‌ இலியாத்‌ காப்பியம்‌ 
கி.மு. எட்டாம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்தது 
அல்லவா? 


ஆனந்தி: ஆமாம்‌. 


டேவிட்‌: இன்று வேற்று நாட்டினருடன்‌ 
தொடர்புகொள்வதற்குக்‌ கணினி உள்ளது, 
சென்றுவர வானூர்தி உள்ளது. அன்றைய 
காலகட்டத்தில்‌ அவர்கள்‌ எவ்வாறு தகவல்‌ 
தொடர்புகொண்டிருந்தனர்‌ ஆனந்தி? 


| | gth_Tamil_Pages 001-121.indd 16 


16 


ஆனந்தி: நல்ல கேள்வி. நான்‌ 
முன்னரே தமிழரின்‌ கடல்‌ ஆளுமை பற்றி 
விளக்கினேன்‌ அல்லவா. தமிழரும்‌ கிரேக்கரும்‌ 


கடல்வழியாகவும்‌ தொடர்புகொண்டனர்‌. 
மும்தாஜ்‌: விளக்கமாகச்‌ சொல்‌ ஆனந்தி. 


ஆனந்தி: கிரேக்கத்திலிருந்து 
தமிழ்நாட்டிற்குக்‌ கடலில்‌ எவ்வழியாக 


வரவேண்டும்‌ என்பதைக்‌ கிரேக்க நூலொன்று 
விளக்குகிறது. 


டேவிட்‌: எவ்வளவு வியப்பாக உள்ளது. 
அந்நூலில்‌ தமிழ்நாடு பற்றியெல்லாம்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளதா ஆனந்தி? 


ஆனந்தி: ஆம்‌. குறிப்பிடப்பட்டுள்ளது 
டேவிட்‌. அவ்வளவு ஏன்‌, எறிதிரேசியன்‌ 
ஆப்‌ த பெறிபுலஸ்‌ (Periplus of the Erythracan 
$a) என்னும்‌ அந்நூலின்‌ பெயரிலேயே 
தமிழ்ச்சொல்‌ இருப்பதாகக்‌ கூறுகின்றனர்‌. 


மும்தாஜ்‌: அப்படியா? என்ன சொல்‌ அது? 


ஆனந்தி: எறிதிரை என்பதுதான்‌ அது. 
கடலைச்‌ சார்ந்த பெரிய புலம்‌ என்பதே 
எறிதிரேசியன்‌ ஆப்‌ த பெரிபுலஸ்‌ என 
ஆகியுள்ளது. இதுபோல்‌ தொல்தமிழின்‌ 
வளர்ச்சி தொடரவும்‌ நிலைத்திருக்கவும்‌ 
நம்மாலான பணிகளைச்‌ செய்ய வேண்டும்‌. 


டேவிட்‌: நம்‌ தமிழ்மொழி நிலைத்திருக்க 
நாம்‌ என்ன செய்ய வேண்டும்‌? 


ஆனந்தி: வளர்ந்துகொண்டிருக்கும்‌ 
அறிவியல்‌ துறைக்‌ கலைச்சொற்களை 
உடனுக்குடன்‌ தமிழ்மொழியில்‌ மொழி 
பெயர்த்து அத்துறைகளை மேலும்‌ வளர்க்க 
வேண்டும்‌. அப்போதுதான்‌ நம்‌ தமிழ்மொழி 
அறிவுக்கான கருவியாக மாறும்‌. தமிழில்‌ 
உள்ள தத்துவம்‌, அரசியல்‌ ஆகிய துறைகளின்‌ 
சிந்தனைகளை எல்லாம்‌ பிற மொழிகளுக்குக்‌ 
கொண்டு செல்லவேண்டும்‌. இதுவும்‌ 
நம்‌ தமிழ்மொழி நிலைத்திருக்க நாம்‌ 
செய்யவேண்டிய இன்றியமையாத பணியாகும்‌. 


23-01-2020 20:00:20 | | 


| | gth_Tamil_Pages 001-121.indd 17 இ 


மும்தாஜ்‌: ஆமாம்‌... ஆமாம்‌. சரியாகச்‌ அனந்தி: நன்றாகச்‌ சொன்னாய்‌ மும்தாஜ்‌. 
சொன்னாய்‌. நாமும்‌ நம்மாலான பணிகளைத்‌ தொடர்ந்து 
செய்வோம்‌. 
நம்மொழி தொடர்ந்து நிலைத்திருக்க 
வேண்டுமானால்‌ வளர்ந்துவரும்‌ மருத்துவம்‌, டேவிட்‌, மும்தாஜ்‌: ஆம்‌. அப்படியே 
பொறியியல்‌, கணினி, விண்வெளி செய்வோம்‌. 
போன்ற பிறதுறைகளின்‌ பதிவுகள்‌ 
எல்லாம்‌ உடனுக்குடன்‌ நம்‌ மொழிக்குக்‌ 
கொண்டுவரப்பட வேண்டும்‌. நம்மொழியில்‌ 
புதிய புதிய சொல்வளம்‌ பெருகவேண்டும்‌. தமிழ்‌ எண்கள்‌ அறிவோம்‌. 


(மூவரும்‌ விடைபெற்றுச்‌ சென்றனர்‌) 


ப2 2:11: 117120 


[௧[௨[௩|௪[௫|௬|௭எ|௮அ|௯|௯/ம| 


ட 


இழ கற்பவை கற்றபின்‌... 


1. நீங்கள்‌ நாள்தோறும்‌ வகுப்பறையில்‌ மிகுதியாகப்‌ பயன்படுத்தும்‌ சொற்களைப்‌ 
பட்டியலிட்டு, அவற்றில்‌ இடம்பெற்றுள்ள பிறமொழிச்‌ சொற்களுக்கு நிகரான 
தமிழ்ச்சொற்களை அறிந்து எழுதுக. 


பிறமொழிச்‌ சொற்கள்‌ | நிகரான தமிழ்ச்‌ சொற்கள்‌ 


வகுப்பு, புத்தகம்‌, பிளாக்‌ | ப்ளாக்போர்டு கரும்பலகை 
போர்டு, பேனா, பென்சில்‌, | (BLACK BOARD) 


2. உரையாடலை நிறைவு செய்க. அவற்றுள்‌ இடம்பெறும்‌ பிறமொழிச்‌ சொற்களைக்‌ 
தமிழாக்கம்‌ செய்க. 


அருண்‌ : ஹலோ! நண்பா! 

நளன்‌ 

அருண்‌ : ஆமாம்‌! டென்‌ இயர்ஸ்‌ ஆச்சு இல்லையா? 

நளன்‌ : ஆமாம்‌. நான்‌ இப்ப மல்ட்டி நேஷனல்‌ கம்பெனி ஒன்றில்‌ பிராஜக்ட்‌ மேனேஜரா 
இருக்கேன்‌. நீ? 

அரண்‌ 

நளன்‌ : அந்த காலேஜ்லதான்‌ என்‌ தம்பி பஸ்டு இயர்‌ படிக்கிறான்‌. 

அருண்‌ : 


நளன்‌ : பைபை! 


17 


23-01-2020 20:00:21 | | 


எட்வர்டு வந்தான்‌. 


இந்தச்‌ சொற்றொடரில்‌ பெயர்ச்சொல்‌, 
எட்வர்டு என்பதாகும்‌. இந்தச்‌ சொற்றொடர்‌ 
எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த 
பெயர்ச்சொல்லையே எழுவாய்‌ என்கிறோம்‌. 


கனகாம்பரம்‌ பூத்தது. 

இந்தச்‌ சொற்றொடரில்‌ வினைச்சொல்‌, 
பூத்தது. இந்த வினைச்சொல்லே பயனிலை 
ஆகும்‌. ஒரு தொடரில்‌ பயன்‌ நிலைத்து 
இருக்கும்‌ இடத்தைப்‌ பயனிலை என்கிறோம்‌. 


மீனா கனகாம்பரத்தைச்‌ சூடினாள்‌. 


இத்தொடரில்‌, 
எழுவதற்குக்‌ காரணமாக அமைந்த மீனா 
என்னும்‌ பெயர்ச்சொல்லே எழுவாய்‌ 


சொற்றொடர்‌ 


ஆகும்‌. அவ்வெழுவாயின்‌ பயனிலை 
சூடினாள்‌ என்பதாகும்‌. எனில்‌, மற்றொரு 
பெயர்ச்சொல்லான கனகாம்பரம்‌ என்பது 


யாது? அது செயப்படுபொருள்‌ என்று 
அழைக்கப்படுகிறது. எழுவாய்‌ ஒரு 
வினையைச்‌ செய்ய அதற்கு அடிப்படையாய்த்‌ 
தேர்ந்தெடுக்கப்பட்ட 
செயப்படுபொருள்‌ ஆகும்‌. 


பொருளே, 


| | gth_Tamil_Pages 001-121.indd 18 


கற்கண்டு [1] 


18 


தொடர்‌ இலக்கணம்‌ 


படித்தாய்‌. 

இத்தொடரில்‌ படித்தாய்‌ என்பது பயனிலை. 
நீ என்னும்‌ எழுவாய்‌ வெளிப்படையாகத்‌ 
தெரியவில்லை. இதைத்‌ தோன்றா எழுவாய்‌ 
என்று கூறுகிறோம்‌. 


நான்‌ வந்தேன்‌. 


இத்தொடரில்‌ வினைமுற்று பயனிலையாக 
வந்தது. இது வினைப்‌ பயனிலை எனப்படும்‌. 


சொன்னவள்‌ கலா. 


இங்கு கலா என்னும்‌ பெயர்ச்சொல்‌ 
பயனிலையாக வந்துள்ளது. இது பெயர்ப்‌ 
பயனிலை எனப்படும்‌. 


விளையாடுபவன்‌ யார்‌? 

இங்கு யார்‌ என்னும்‌ வினாச்சொல்‌ 
பயனிலையாக வந்துள்ளது. இது வினாப்‌ 
பயனிலை எனப்படும்‌. 


சில இடங்கள்‌ தவிர, ஒரு சொற்றொடரில்‌ 
எழுவாய்‌, பயனிலை, செயப்படுபொருள்‌ 
மூன்றும்‌ இந்த வரிசையில்தான்‌ வரவேண்டும்‌ 
என்று எந்தக்‌ கட்டுப்பாடும்‌ இல்லை. தமிழின்‌ 
தொடர்‌ அமைப்பின்‌ சிறப்புகளுள்‌ இதுவும்‌ 
ஒன்று. 


எடுத்துக்காட்டு: நான்‌ பாடத்தைப்‌ 
படித்தேன்‌ (எழுவாய்‌, செயப்படுபொருள்‌, 
பயனிலை) 

பாடத்தை நான்‌ படித்தேன்‌ 
(செயப்படுபொருள்‌, எழுவாய்‌, பயனிலை) 


படித்தேன்‌ நான்‌ பாடத்தை (பயனிலை, 
எழுவாய்‌, செயப்படுபொருள்‌) 


23-01-2020 20:00:21 | | 


நான்‌ படித்தேன்‌ பாடத்தை (எழுவாய்‌, 
பயனிலை, செயப்படுபொருள்‌) 


பாடத்தைப்‌ படித்தேன்‌ நான்‌ 
(செயப்படுபொருள்‌, பயனிலை, எழுவாய்‌ ) 
நல்ல நூல்‌ ஒன்று படித்தேன்‌. 


இத்தொடரில்‌ நல்ல என்னும்‌ சொல்‌, 
எழுவாயாக வரும்‌ பெயர்ச்சொல்லுக்கு 


அடையாக வருகிறது. இவ்வாறு 


அமைவதனைப்‌ பெயரடை என்கிறோம்‌. 
மகிழ்நன்‌ மெல்ல வந்தான்‌. 

இத்தொடரில்‌ மெல்ல என்னும்‌ சொல்‌, 
வந்தான்‌ என்னும்‌ வினைப்‌ பயனிலைக்கு 
அடையாக வருகிறது. இதை வினையடை 


என்கிறோம்‌. 


வினை வகைகள்‌ - தன்வினை, பிறவினை 


மாணவர்கள்‌ கால்பந்து விளையாடிக்கொண்டிருக்கின்றார்கள்‌. எங்கும்‌ விளையாட்டு, 


மகிழ்ச்சியின்‌ ஆரவாரம்‌. கண்ணன்‌ முகமதுவை நோக்கி, "பந்தை என்னிடம்‌ உருட்டு" என்று 


கத்தினான்‌. முகமது பந்தைக்‌ கண்ணனிடம்‌ உருட்டினான்‌. பந்து உருண்டது. கண்ணன்‌ முகமது 


மூலம்‌ பந்தை உருட்டவைத்தான்‌. 
மேற்கண்ட சூழலில்‌, 
பந்து உருண்டது என்பது தன்வினை. 
உருட்டவைத்தான்‌ என்பது பிறவினை. 


எழுவாய்‌ ஒரு வினையைச்‌ செய்தால்‌ அது 


தன்வினை எனப்படும்‌. 


தன்வினை அவன்‌ திருந்தினான்‌ 
அவர்கள்‌ நன்றாகப்‌ படித்தனர்‌ 


எழுவாய்‌ ஒரு வினையைச்‌ செய்ய 
வைத்தால்‌ அது பிறவினை எனப்படும்‌ 


பிறவினைகள்‌, வி, பி போன்ற 
விகுதிகளைக்‌ கொண்டும்‌ செய்‌, வை, பண்ணு 
போன்ற துணை வினைகளை இணைத்தும்‌ 
உருவாக்கப்படுகின்றன. 


அவனைத்‌ திருந்தச்‌ செய்தான்‌ 


குந்தை மகனை நன்றாகப்‌ படிக்க வைத்தார்‌. 


பள்ளிக்குப்‌ புத்தகங்கள்‌ வருவித்தார்‌. 


| | gth_Tamil_Pages 001-121.indd 19 


23-01-2020 20:00:21 | | 


செய்வினை, செயப்பாட்டுவினை 


அப்பா சொன்னார்‌, "குமுதா, இலையில்‌ 
உள்ள இட்டிலியை விரைந்து சாப்பிடு. 
அடுத்துத்‌ தோசை வரப்போகிறது." அவள்‌ 
சாப்பிட்டு முடிப்பதற்குள்‌, தோசை 
வைக்கப்பட்டது. 


அப்பா சொன்னார்‌ - செய்வினைத்‌ தொடர்‌ 
தோசை வைக்கப்பட்டது - 
ட செயப்பாட்டுவினைத்‌ தொடர்‌ 
இது போலவே, பாட்டுப்‌ பாடுகிறாள்‌ - 
செய்வினைத்‌ தொடர்‌ 
பாட்டுப்‌ (அவளால்‌) பாடப்பட்டது - 
செயப்பாட்டுவினைத்‌ தொடர்‌ 


தெரிந்து தெளிவோம்‌ 


செய்பவரை முதன்மைப்படுத்தும்‌ வினை 
செய்வினை; செயப்படுபபாருளை 
முதன்மைப்படுத்தும்‌ வினை செயப்பாட்டு 
வினை என்பதை நினைவில்‌ கொள்க. 


'படு' என்னும்‌ துணை வினைச்சொல்‌ 


படு என்பதைப்‌ போல, 'உண்‌, பெறு' 
முதலான துணைவினைகள்‌ செயப்பாட்டு 
வினைகளாக அமைகின்றன. அவற்றைப்‌ 
போலவே, எச்சங்களுடன்‌ சேர்ந்து 'ஆயிற்று, 
போயிற்று, போனது' முதலான துணை 
வினைகள்‌ செயப்பாட்டுவினைகளை 
உருவாக்குகின்றன. 


கோவலன்‌ கொலையுண்டான்‌. 
ஓவியம்‌ குமரனால்‌ வரையப்பட்டது. 
வீடு கட்டியாயிற்று. 

சட்டி உடைந்து போயிற்று. 


பணம்‌ காணாமல்‌ போனது. 


பயன்பாட்டுத்‌ தொடர்கள்‌ 


அப்துல்‌ நேற்று வந்தான்‌ 


அப்துல்‌ நேற்று வருவித்தான்‌ 
கவிதா உரை படித்தாள்‌ 


குமரன்‌ மழையில்‌ நனைந்தான்‌ 
குமரன்‌ மழையில்‌ நனையவில்லை 
என்‌ அண்ணன்‌ நாளை வருவான்‌ 


எவ்வளவு உயரமான மரம்‌! 


பூக்களைப்‌ பறிக்காதீர்‌ 


இது நாற்காலி 
அவன்‌ மாணவன்‌ 


| | gth_Tamil_Pages 001-121.indd 20 


உரை கவிதாவால்‌ படிக்கப்பட்டது 


செயப்பாட்டு வினைத்தொடரில்‌ 
சேர்ந்துவிடுகிறது. 


செய்தித்‌ தொடர்‌ 
உணர்ச்சித்‌ தொடர்‌ 
உள்ளே பேசிக்கொண்டிருப்பவர்‌ யார்‌? வினாத்‌ தொடர்‌ 


கட்டளைத்‌ தொடர்‌ 


பெயர்ப்‌ பயனிலைக்‌ தொடர்‌ 


23-01-2020 20:00:21 | | 


ண்‌ |] ட HO று 


பகுபத உறுப்பிலக்கணம்‌ 


பதம்‌(சொல்‌) இருவகைப்‌ படும்‌. அவை பகுபதம்‌, பகாப்பதம்‌ ஆகும்‌. பிரிக்கக்கூடியதும்‌, பிரித்தால்‌ 
பொருள்‌ தருவதுமான சொல்‌ பகுபதம்‌ எனப்படும்‌. இது பெயர்ப்‌ பகுபதம்‌, வினைப்‌ பகுபதம்‌ என 
இரண்டு வகைப்படும்‌. 


பகுபத உறுப்புகள்‌ ஆறு வகைப்படும்‌. 


பகுதி சொல்லின்‌ முதலில்‌ நிற்கும்‌: பகாப்‌ பதமாக அமையும்‌: வினைச்சொல்லில்‌ 
(முதனிலை) ஏவலாகவும்‌, பெயர்ச்‌ சொல்லில்‌ அறுவகைப்‌ பெயராகவும்‌ அமையும்‌. 


விகுதி சொல்லின்‌ இறுதியில்‌ நின்று திணை, பால்‌, எண்‌, இடம்‌ காட்டுவதாகவும்‌ 
(இறுதிநிலை) அமையும்‌. 
இடைநிலை பகுதிக்கும்‌ விகுதிக்கும்‌ இடையில்‌ நின்று காலம்‌ காட்டும்‌. 


சந்தி பகுதியையும்‌ பிற உறுப்புகளையும்‌ இணைக்கும்‌; பெரும்பாலும்‌ பகுதிக்கும்‌ 
இடைநிலைக்கும்‌ இடையில்‌ வரும்‌. 
சாரியை பகுதி, விகுதி, இடைநிலைகளைச்‌ சார்ந்து வரும்‌; பெரும்பாலும்‌ இடைநிலைக்கும்‌ 
விகுதிக்கும்‌ இடையில்‌ வரும்‌. 
விகாரம்‌ குனி உறுப்பு அன்று: மேற்கண்ட பகுபத உறுப்புகளில்‌ ஏற்படும்‌ மாற்றம்‌. 
பகுதி: 
ஊரன்‌ - ஊர்‌, வரைந்தான்‌ - வரை 
ட நடிகன்‌ - நடி, மடித்தார்‌ - மடி டி 

பார்த்தான்‌ - பார்‌, மகிழ்ந்தாள்‌ - மகிழ்‌ 
விகுதி: 

படித்தான்‌ ஆன்‌ - ஆண்பால்‌ வினைமுற்று விகுதி அன்‌, ஆன்‌ 

பாடுகிறாள்‌ ஆள்‌ - பெண்பால்‌ வினைஞாற்று விகுதி அள்‌, ஆள்‌ 

பெற்றார்‌ ஆர்‌ - பலர்பால்‌ வினைமுற்று விகுதி அர்‌, ஆர்‌ 

நீந்தியது து - ஒன்றன்பால்‌ வினைமுற்று விகுதி துறு 

ஓடின அ - பலவின்பால்‌ வினைமுற்று விகுதி ௮, ஆ 

சிரிக்கிறேன்‌ ஏன்‌ - தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி என்‌, ஏன்‌ 

உண்டோம்‌ ஓம்‌ - தன்மைப்‌ பன்மை வினைமுற்று விகுதி அம்‌, ஆம்‌, எம்‌, ஏம்‌, ஓம்‌ 
செய்தாய்‌ ஆய்‌ - முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி ஐ, ஆய்‌, இ 

பாரீர்‌ ஈர்‌- முன்னிலைப்‌ பன்மை வினைமுற்று விகுதி இர்‌, ஈர்‌ 

அழகிய, பேசும்‌ | ௮, உம்‌ - பெயரெச்ச விகுதிகள்‌ அ, ௨ம்‌ 

வந்து, தேடி உ, இ - வினையெச்ச விகுதிகள்‌ உ,இ 

வளர்க க - வியங்கோள்‌ வினைமுற்று விகுதி க, இய, இயர்‌ 
முளைத்தல்‌ தல்‌ - தொழிற்பெயர்‌ விகுதி கல்‌, அல்‌, ஐ, கை, சி, பு... 


21 


| | gth_Tamil_Pages 001-121.indd 21 இ 23-01-2020 20:00:21 | | 


ண்‌ |] ட HO று 


இடைநிலைகள்‌ 
வென்றார்‌ ற்‌-இறந்தகால இடைநிலை த்‌,ட்‌.ற்‌, இன்‌ 
உயர்கிறான்‌ கிறு - நிகழ்கால இடைநிலை கிறு, கின்று, ஆநின்று 
புகுவான்‌, செய்கேன்‌ வ்‌,க்‌- எதிர்கால இடைநிலைகள்‌ ப்‌,வ்‌க்‌ 

பறிக்காதீர்‌ ஆ - எதிர்மறை இடைநிலை இல்‌, அல்‌, ஆ 
மகிழ்ச்சி, அறிஞன்‌ ச்‌, ஞ்‌- பெயர்‌ இடைநிலைகள்‌ ஞ்‌,ந்‌,வீ,ச்‌,த்‌ 

சந்தி 

பொருந்திய ய்‌ - உடம்படுமெய்‌ சந்தி ய்‌,வ்‌ 

சாரியை 

நடந்தனன்‌ அன்‌ - சாரியை அன்‌, ஆன்‌, இன்‌, அல்‌, அற்று, இற்று, அத்து, 

அம்‌, தம்‌, நம்‌, நும்‌, ஏ, ௮, ௨, ஐ,கு,ன்‌ 
இ இ 

எழுத்துப்பேறு செய்யாதே: செய்‌ ய்‌ -ஆ-த்‌ ஏ 

பகுபத உறுப்புகளுள்‌ அடங்காமல்‌ பகுதி, செய்‌ - பகுதி 

விகுதிக்கு நடுவில்‌ காலத்தை உணர்த்தாமல்‌ ய்‌ - சந்தி 

வரும்‌ மெய்யெழுத்து எழுத்துப்பேறு ஆகும்‌. ஆ - எதிர்மறை இடைநிலை 

பெரும்பாலும்‌ 'த்‌' மட்டுமே வரும்‌. சாரியை த்‌ - எழுத்துப்பேறு 

இடத்தில்‌ 'த்‌' வந்தால்‌ அது எழுத்துப்பேறு. ஏ - முன்னிலை ஒருமை ஏவல்‌ 

கா சளக்‌ வினைமுற்று விகுதி 
எடூத்துக்காட்டூகள்‌ 
வந்தனன்‌: வா(வ)-த்‌ (ந) -த்‌* அன்‌ * அன்‌ தமிழ்‌ எண்களில்‌ எழுதுக. 


வா- பகுதி ('வ' ஆனது விகாரம்‌) 
த்‌(ந்‌) - சந்தி (ந்‌' ஆனது விகாரம்‌) 
த்‌ - இறந்தகால இடைநிலை 
அன்‌ - சாரியை 


நாற்பத்து மூன்று 
எழுபத்தெட்டு 


அன்‌ - ஆண்பால்‌ வினைமுற்று 


விகுதி 


தொண்ணூறு 


22 


| | gth_Tamil_Pages 001-121.indd 22 இ 23-01-2020 20:00:21 | | 


க 269% 


a: 
ங்‌ 


டு கற்பவை கற்றபின்‌... 


தொடர்களை மாற்றி உருவாக்குக. 


பதவியைவிட்டு நீக்கினான்‌ - இத்தொடரைத்‌ தன்வினைத்‌ தொடராக மாற்றுக. 


மொழியியல்‌ அறிஞர்கள்‌ திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர்‌- இத்தொடரைப்‌ 
பிறவினைத்‌ தொடராக மாற்றுக. 


உண்ணப்படும்‌ தமிழ்த்தேனே - இத்தொடரைச்‌ செய்வினைத்‌ தொடராக மாற்றுக. 


திராவிட மொழிகளை மூன்று மொழிக்‌ குடும்பங்களாகப்‌ பகுத்துள்ளனர்‌ - இத்தொடரைச்‌ 
செயப்பாட்டுவினைத்‌ தொடராக மாற்றுக. 


நிலவன்‌ சிறந்த பள்ளியில்‌ படித்தார்‌ - இத்தொடரைக்‌ பிறவினைத்‌ தொடராக மாற்றுக. 


சொற்களைத்‌ தொடர்களாக மாற்றுக. 


மொழிபெயர்‌ - தன்வினை, பிறவினைத்‌ தொடர்களாக. 
பதிவுசெய்‌ - செய்வினை, செயப்பாட்டுவினைத்‌ தொடர்களாக. 
பயன்படுத்து - தன்வினை, பிறவினைத்‌ தொடர்களாக. 
இயங்கு - செய்வினை, செயப்பாட்டுவினைத்‌ தொடர்களாக. 


பொருத்தமான செயப்படுபொருள்‌ சொற்களை எழுதுக. 


குமிழிலக்கிய நூல்களை, செவ்விலக்கியங்களைக்‌, நம்மை, வாழ்வியல்‌ அறிவைக்‌) 


த்தி வல்லை கொண்டுள்ளது. 

நாம்‌ வாங்கவேண்டும்‌. 

புத்தகங்கள்‌ கொடுக்கின்றன. 
நல்ல நூல்கள்‌ நல்வழிப்படுத்துகின்றன. 


பொருத்தமான பெயரடைகளை எழுதுக. 
(நல்ல, பெரிய, இனிய, கொடிய) 


எல்லோருக்கும்‌ வணக்கம்‌. 
அவன்‌ நண்பனாக இருக்கிறான்‌. 

ஓவியமாக வரைந்து வா. 
௮ விலங்கிடம்‌ பழகாதே. 


23 


| | gth_Tamil_Pages 001-121.indd 23 இ 


23-01-2020 20:00:21 | | 


பொருத்தமான வினையடைகளைத்‌ தேர்வுசெய்க. 


(அழகாக, பொதுவாக, வேகமாக, மெதுவாக) 


ஊர்தி சென்றது. 


காலம்‌ ஓடுகிறது. 


சங்க இலக்கியம்‌ வாழ்க்கையை 


இணையத்தளத்திலிருந்து பதிவிறக்கம்‌ செய்யப்பட்டதை அனைவருக்கும்‌____ காட்டு. 


அடைப்புக்‌ குறிக்குள்‌ கேட்டுள்ளவாறு தொடர்களை மாற்றி எழுதுக. 
நம்‌ முன்னோர்‌ இயற்கையோடு இயைந்த வாழ்வு நடத்தினர்‌. (வினாத்தொடராக) 


இசையின்றி அமையாது பாடல்‌. (உடன்பாட்டுத்‌ தொடராக) 


நீ இதைச்‌ செய்‌ எனக்‌ கூறினேன்‌ அல்லவா? (கட்டளைத்‌ தொடராக) 
வேர்ச்சொற்களை வைத்துச்‌ சொற்றொடர்களை உருவாக்குக. 
தா (உடன்பாட்டுவினைத்‌ தொடர்‌, பிறவினைத்‌ தொடர்‌) 

கேள்‌ (வினாத்‌ தொடர்‌) 

கொடு (செய்தித்‌ தொடர்‌, கட்டளைத்‌ தொடர்‌) 

பார்‌ (செய்வினைத்‌ தொடர்‌, செயப்பாட்டுவினைத்‌ தொடர்‌, பிறவினைத்‌ தொடர்‌) 
சிந்தனை வினா 

அவை யாவும்‌ இருக்கின்றன. 

அவை யாவையும்‌ இருக்கின்றன. 

அவை யாவும்‌ எடுங்கள்‌. 

அவை யாவையும்‌ எடுங்கள்‌. 

அவை யாவற்றையும்‌ எடுங்கள்‌ 


மேற்கண்ட சொற்றொடர்கள்‌ சரியானவையா? விளக்கம்‌ தருக. 


நீங்கள்‌ ஒரு நாளிதழில்‌ பணிபுரிகிறீர்கள்‌. அங்குப்‌ புதிய வார இதழ்‌ ஒன்று 
தொடங்கவிருக்கிறார்கள்‌. அதற்காக அந்நாளிதழில்‌ விளம்பரம்‌ தருவதற்குப்‌ பொருத்தமான 
சொற்றொடர்களை வடிவமைத்து எழுதுக. 


சொற்றொடர்‌ வகைகளை அறிந்து, அவை எவ்வாறு பேசுவதற்கும்‌ எழுதுவதற்கும்‌ 
பயன்படுகின்றன என்பதைப்‌ பதிவு செய்க. 

வந்திருப்பவர்கள்‌ அனைவரும்‌ இருக்கையில்‌ அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்‌. 
இத்தொடர்‌ ஆங்கிலத்திலிருந்து நேரடியான தமிழ்‌ மொழிபெயர்ப்பாக இருந்தாலும்‌ மொழி 
மரபை இத்தொடரில்‌ பேணுகிறோமா? 


24 


| | gth_Tamil_Pages 001-121.indd 24 இ 


23-01-2020 20:00:21 | | 


பலவுள்‌ தெரிக. 


1. 


குழுவில்‌ விடுபட்ட வரிசையைத்‌ தேர்ந்தெடுக்க. 


௮. 1- வங்கம்‌, 2- மானு, 3- தாழிசை, 4- பிறவினை 


ஆ. 1- தாழிசை, 2- மானு, 3- பிறவினை, 4- வங்கம்‌ 


இ. 1- பிறவினை, 2- தாழிசை, 3- மானு, 4- வங்கம்‌ 


ஈ. 1- மானு, 2- பிறவினை, 3- வங்கம்‌, 4- தாழிசை 3சி5பபு _ 
தமிழ்‌ விடுதூது .............. என்னும்‌ இலக்கிய வகையைச்‌ சேர்ந்தது. 

௮. தொடர்நிலைச்‌ செய்யுள்‌ ஆ. புதுக்கவிதை 

இ. சிற்றிலக்கியம்‌ ஈ. தனிப்பாடல்‌ 


விடுபட்ட இடத்திற்குப்‌ பொருத்தமான விடை வரிசையைக்‌ குறிப்பிடுக. 

இ. ..............குணம்‌ ப அட்ட்பம்‌ சது கத ககன 
க) மூன்று, நூறு, பத்து, எட்டு ௨) எட்டு, நூறு, பத்து, மூன்று 

௩) பத்து, நூறு, எட்டு, மூன்று ௪) நூறு, பத்து, எட்டு, மூன்று 


"காலம்‌ பிறக்கும்முன்‌ பிறந்தது துமிழே! - எந்தக்‌ 

காலமும்‌ நிலையாய்‌ இருப்பதும்‌ தமிழே!"......... இவ்வடிகளில்‌ பயின்று வரும்‌ நயங்கள்‌- 
௮, முரண்‌, எதுகை, இரட்டைத்‌ தொடை ஆ. இயைபு, அளபெடை, செந்தொடை 

இ. மோனை, எதுகை, இயைபு 


ஈ. மோனை, முரண்‌, அந்தாதி 


அழியா வனப்பு, ஒழியா வனப்பு, சிந்தா மணி - அடிக்கோடிட்ட சொற்களுக்கான 
இலக்கணக்குறிப்பு - 


௮. வேற்றுமைத்தொகை ஆ. ஈறுகெட்ட எதிர்மறைப்‌ பெயரெச்சம்‌ 
இ. பண்புத்தொகை ஈ வினைத்தொகை 


25 


| | gth_Tamil_Pages 001-121.indd 25 இ 23-01-2020 20:00:21 | | 


குறுவினா 


1. 


2. 


நீங்கள்‌ பேசும்‌ மொழி எந்த இந்திய மொழிக்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்தது? 
தமிழோவியம்‌ கவிதையில்‌ உங்களை மிகவும்‌ ஈர்த்த அடிகள்‌ குறித்து எழுதுக. 
கண்ணி என்பதன்‌ விளக்கம்‌ யாது? 

கணினி சார்ந்து நீங்கள்‌ அறிந்த எவையேனும்‌ ஐந்து தமிழ்ச்‌ சொற்களைத்‌ தருக . 


அகமாய்ப்‌ புறமாய்‌ இலக்கியங்கள்‌ - அவை 

அமைந்ததைச்‌ சொல்லும்‌ இலக்கணங்கள்‌ - இலக்கியங்களின்‌ பாடுபொருள்களாக இவ்வடிகள்‌ 
உணர்த்துவன யாவை? 

செய்வினையைச்‌ செயப்பாட்டு வினையாக மாற்றும்‌ துணைவினைகள்‌ இரண்டினை 


எடுத்துக்காட்டுடன்‌ எழுதுக. 


வீணையோடு வந்தாள்‌, கிளியே பேசு - தொடரின்‌ வகையைச்‌ சுட்டுக. 


சிறுவினா 


1. 


சங்க இலக்கியத்தில்‌ காணப்படும்‌ கடற்கலனுக்குரிய சொல்‌ கிரேக்க மொழியில்‌ எவ்வாறு 
மாற்றம்‌ பெற்றுள்ளது? 


திராவிடமொழிகளின்‌ பிரிவுகள்‌ யாவை? அவற்றுள்‌ உங்களுக்குத்‌ தெரிந்த மொழிகளின்‌ 
சிறப்பியல்புகளை விளக்குக. 


மூன்று என்னும்‌ எண்ணுப்பெயர்‌ பிற திராவிட மொழிகளில்‌ எவ்வாறு இடம்பெற்றுள்ளது? 
காலந்தோறும்‌ தமிழ்மொழி தன்னை எவ்வாறு புதுப்பித்துக்‌ கொள்கிறது? 


வளரும்‌ செல்வம்‌ - உரையாடலில்‌ குறிப்பிடப்படும்‌ பிறமொழிச்சொற்களைத்‌ தொகுத்து 
அவற்றிற்கு இணையான தமிழ்ச்சொற்களைப்‌ பட்டியலிடுக 


தன்வினை, பிறவினை - எடுத்துக்காட்டுகளுடன்‌ வேறுபடுத்திக்‌ காட்டுக. 


புதுக்கோலம்‌ புனைந்து தமிழ்‌ வளர்ப்பாய்‌'- உங்கள்‌ பங்கினைக்‌ குறிப்பிடுக. 


நெடுவினா 


1. 


2. 


திராவிட மொழிகளின்‌ ஒப்பியல்‌ ஆய்விற்குத்‌ தமிழே பெருந்துணையாக இருக்கிறது என்பதை 
எடுத்துக்காட்டுகளுடன்‌ விவரிக்க. 


தூது அனுப்பத்‌ தமிழே சிறந்தது என்பதற்குத்‌ தமிழ்விடுதூது காட்டும்‌ காரணங்களை விளக்கி 
எழுதுக. 


26 


| | gth_Tamil_Pages 001-121.indd 26 இ 23-01-2020 20:00:22 | | 


8 


ஒ 


மொழியை ஆள்வோம்‌! 


படித்துச்‌ சுவைக்க. ப்‌ 
விறகுநான்‌; வண்டமிழே! உன்னருள்‌ வாய்த்த 
பிறகுநான்‌ வீணையாய்ப்‌ போனேன்‌; - சிறகுநான்‌ 
சின்னதாய்க்‌ கொண்டதொரு சிற்றீசல்‌; செந்தமிழே! 


நின்னால்‌ விமானமானேன்‌ நான்‌! 


தருவாய்‌ நிழல்தான்‌ தருவாய்‌; நிதம்‌என்‌ 
வருவாய்‌ எனநீ வருவாய்‌; - ஒருவாய்‌ 
உணவாய்‌ உளதமிழே! ஓர்ந்தேன்‌; நீ பாட்டுக்‌ 


கணவாய்‌ வழிவரும்‌ காற்று! 


- கவிஞர்‌ வாவி 
மொழிபெயர்க்க. 
12 பத்ம: வெ்வவிப்வவவ்வவவைவவை 2, Literatir es வலவ வைப்ப 
கிபி பது ன ண வக தன க 0 ப 
3 PAOLO = ns Ge PHONETICS = வெல்லை 


அடைப்புக்குள்‌ உள்ள சொற்களைப்‌ பொருத்தமான வினைமுற்றாக மாற்றி, கோடிட்ட 
இடங்களில்‌ எழுதுக. 


1. இந்திய மொழிகளின்‌ மூலமும்‌ வேருமாகத்‌ தமிழ்‌ ............ (திகம்‌) 
2. வைதேகி நாளை நடைபெறும்‌ கவியரங்கில்‌ ............... (கலந்துகொள்‌ ) 
3. உலகில்‌ மூவாயிரம்‌ மொழிகள்‌ ............... (பேசு) 

4. குழந்தைகள்‌ அனைவரும்‌ சுற்றுலா ............ (செல்‌) 

5. தவறுகளைத்‌ ............ (திருத்து) 


வடிவம்‌ மாற்றுக. 
பின்வரும்‌ பத்தியைப்‌ படித்துப்‌ பார்த்து, அச்செய்தியை உங்கள்‌ பள்ளி 


அறிவிப்புப்‌ பலகையில்‌ இடம்பெறும்‌ அறிவிப்பாக மாற்றுக. 


மருதூர்‌ அரசு மேல்நிலைப்பள்ளி இருபத்தைந்து ஆண்டுகளாகச்‌ சிறந்த கல்விப்பணியை 
வழங்கி வருகிறது. இப்பள்ளி, சிறந்த கவிஞராகத்‌ திகழும்‌ இன்சுவை முதலான பன்முகப்‌ 
படைப்பாளிகளை உருவாக்கிய பெருமை கொண்டது. ஒரு சோற்றுப்‌ பதமாய்‌ மருதூர்ப்‌ பள்ளி 
மாணவி பூங்குழலி படைத்த "உள்ளங்கையில்‌ உலகம்‌" என்ற நூலின்‌ வெளியீட்டு விழா 21 ஜூன்‌ 
திங்கள்‌, பிற்பகல்‌ 3:00 மணியளவில்‌ நடைபெற உள்ளது. அவ்விழாவில்‌ (கின்னஸ்‌ சாதனை 
படைத்த) முன்னாள்‌ மாணவர்‌ இன்சுவை நூலை வெளியிட்டு, சிறப்புரை ஆற்றுவார்‌. மருதூர்ப்‌ 
பள்ளி விழா அரங்கத்தில்‌ நிகழும்‌ இந்நூல்‌ வெளியீட்டு விழாவில்‌ கலந்துகொள்ள, அனைவரையும்‌ 
அழைக்கின்றோம்‌. 


27 


| | gth_Tamil_Pages 001-121.indd 27 இ 23-01-2020 20:00:22 | | 


| | gth_Tamil_Pages 001-121.indd 28 இ 23-01-2020 20:00:22 | | 


தொடரைப்‌ பழமொழிகொண்டு நிறைவு செய்க. 


1. இளமையில்‌ கல்வி ...................... 2. சித்திரமும்‌ கைப்பழக்கம்‌ 
3. கல்லாடம்‌ படித்தவரோடு .................. 4. கற்றோர்க்குச்‌ சென்ற............................ 
கடிதம்‌ எழுதுக. 


உங்களின்‌ நண்பர்‌, பிறந்த நாள்‌ பரிசாக அனுப்பிய எழுத்தாளர்‌ எஸ்‌. இராமகிருஷ்ணனின்‌, 
"கால்முளைத்த கதைகள்‌" என்னும்‌ நூல்‌ குறித்த கருத்துகளைக்‌ கடிதமாக எழுதுக. 
நயம்‌ பாராட்டுக. 
விரிகின்ற நெடுவானில்‌, கடற்பரப்பில்‌ 
விண்ணோங்கு பெருமலையில்‌, பள்ளத்தாக்கில்‌ 
பொழிகின்ற புனலருவிப்‌ பொழிவில்‌, காட்டில்‌ 
புல்வெளியில்‌, நல்வயலில்‌, விலங்கில்‌, புள்ளில்‌ 
தெரிகின்ற பொருளிலைல்லாம்‌ திகழ்ந்து நெஞ்சில்‌ 
தெவிட்டாத நுண்பாட்டே, தூய்மை ஊற்றே, 
அழகு என்னும்‌ பேரொழுங்கே, மெய்யே, மக்கள்‌ 
அகத்திலும்‌ நீ குடியிருக்க வேண்டுவேனே! 
- ம.இலெ. தங்கப்பா 
நிகழ்ச்சி நிரல்‌ வடிவமைக்க. 
உங்கள்‌ பள்ளி இலக்கிய மன்றத்தின்‌ சார்பில்‌ நடைபெறவிருக்கும்‌ உலகத்‌ தாய்மொழி நாள்‌ 
(பிப்ரவரி 21) விழாவிற்கான நிகழ்ச்சி நிரல்‌ ஒன்றினை வடிவமைக்க. 


௮ம்‌ மொழியோடு விளையாடூ 


அந்தாதிச்‌ சொற்களை உருவாக்குக. 


அத்தி, குருவி, விருது, இனிப்பு, வரிசையாக. 


(எ.கா) அத்தி 
திகைப்பு 
புகழ்ச்சி 
சிரிப்பு 
புன்னகை 
கைபேசி 
சிறப்பு 
புதுமை 


மைனா 


அகராதியில்‌ காண்க. 


நயவாமை, கிளத்தல்‌, கேழ்பு, செம்மல்‌, புரிசை. 


28 


TTT) ப்‌ ந. 1 


கொடுக்கப்பட்ட வேர்ச்சொற்களைப்‌ பயன்படுத்தி விடுபட்ட கட்டங்களில்‌ காலத்திற்கேற்ற 
வினைமுற்றுகளை நிறைவு செய்க. 


பட ப.ஆ. | இறந்தகாலம்‌ 


வந்தேன்‌ 


தா, காண்‌, பெறு, நீந்து, பாடு, கொடு போன்ற வேர்ச்சொற்களைப்‌ பயன்படுத்தி மேற்கண்ட 
கட்டத்தினைப்‌ போன்று காலத்திற்கேற்ற வினைமுற்றுகளை அமைத்து எழுதுக. 


அடைப்புக்குள்‌ உள்ள சொற்களைக்‌ கொண்டு எழுவாய்‌, வினை அடி, வினைக்குப்‌ 
பொருத்தமான தொடர்‌ அமைக்க. (திடலில்‌, போட்டியில்‌, மழையில்‌, வேகமாக, 
மண்ணை) ஓ 


(எ.கா) நான்‌ திடலில்‌ ஓடினேன்‌ (தன்வினை). 
திடலில்‌ மிதிவண்டியை ஓட்டினேன்‌ (பிறவினை). 


29 


| | gth_Tamil_Pages 001-121.indd 29 இ 23-01-2020 20:00:22 | | 


செயல்‌ திட்டம்‌ 


நீங்கள்‌ வாழும்‌ பகுதியில்‌ மக்கள்‌ பேசும்‌ மொழிகளைப்‌ பட்டியலிட்டு அம்மொழி 
பேசப்படுகின்ற இடங்களை நிலப்படத்தில்‌ வண்ணமிட்டுக்‌ காட்டுக. 


நிற்க அதற்குத்‌ தக... 


உங்களுடைய நாட்குறிப்பில்‌ இடம்பெற்ற ஒரு வாரத்திற்குரிய மகிழ்ச்சியான செய்திகளைத்‌ 
தொகுத்து அட்டவணைப்படுத்துக. 


திங்கள்‌ வருத்தம்‌ தெரிவிக்கிறேன்‌, பொறுத்துக்‌ கொள்ளவும்‌ ஆகிய 
சொற்றொடர்களை இன்று இரண்டு முறை வகுப்பில்‌ பயன்படுத்தினேன்‌. 
இதனால்‌ புதிய நண்பர்‌ கிடைத்தார்‌. 


செவ்வாய்‌ 


வீட்டிற்குத்‌ தேவையான பொருள்களை நானாக முன்வந்து வாங்கிக்‌ 
கொடுத்தேன்‌. அம்மா பாராட்டினார்‌. 


கலைச்சொல்‌ அறிவோம்‌ 
உருபன்‌ - Morpheme 
ஒலியன்‌ = Phoneme 
ஒப்பிலக்கணம்‌ - Comparative Grammar 


பேரகராதி - Lexicon 


ஞு அறிவை விரிவு செய்‌ 
திராவிட மொழிகளின்‌ ஒப்பிலக்கணம்‌ - ராபர்ட்‌ கால்டுவெல்‌ 
மொழிபெயர்ப்பும்‌ ஒலிபெயர்ப்பும்‌ - மணவை முஸ்தபா 
குமிழ்நடைக்‌ கையேடு 


மாணவர்களுக்கான தமிழ்‌ - என்‌. சொக்கன்‌ 


ZS 
ஓ LJ ° 
ஞ்ச இணையத்தில்‌ காண்க. 
1. திராவிட மொழிகள்‌ கttp://www.tamilvu.org/courses/degree/a05 1/205 1 1/html/a05 11412.htm 
2. திராவிட மொழிகளும்‌ தமிழும்‌ htp://www.tamilvu.org/ta/courses—degree-a051-a0511-htm/-a05115in-9477 


30 


| | gth_Tamil_Pages 001-121.indd 30 இ 23-01-2020 20:00:22 | | 


| | gth_Tamil_Pages 001-121.indd 31 இ 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ இ 


நீரின்‌ இன்றியமையாமையை உணர்ந்து நீர்நிலைகளைப்‌ பாதுகாத்தல்‌ 


கருத்தரங்கில்‌ கருத்துகளை வெளிப்படுத்த அறிதல்‌ 
கட்டுரைகள்‌, கதைகளைப்‌ படித்துக்‌ கருத்துகளைச்‌ சுருக்கியும்‌ விரித்தும்‌ எழுதுதல்‌ 


இயற்கை அழகைப்‌ போற்றும்‌ கவிதைகளைப்‌ படைத்தல்‌ 


VY VY VY ர ர 


துணைவினைகளை முறையாகப்‌ பயன்படுத்துதல்‌ 


31 


23-01-2020 20:00:22 | | 


உரைநடை உலகம்‌ [1] 


நீரின்றி அமையாது உலகு 


இயற்கை என்பது உயிர்களுக்குக்‌ கிடைத்த பெரும்பேறு. 
உயர்ந்தோங்கிய மலைகள்‌, காடுகள்‌, பசுமைப்‌ புல்வெளிகள்‌, 
நீர்நிலைகள்‌, வயல்வெளிகள்‌, பசுமையான தோப்புகள்‌ என 


நுழையும்முன்‌ 


இயற்கையின்‌ கொடைகள்‌ கணக்கிலடங்காதவை. அவற்றை உரிய 


வகையில்‌ பயன்படுத்தியும்‌ பாதுகாத்தும்‌ அடுத்த தலைமுறையினருக்கு 
அளிப்பது நமது பொறுப்பு. எனவே, நீர்‌ மேலாண்மையின்‌ தேவையை 


உணர்ந்தே ஆகவேண்டிய காலகட்டம்‌ இது. 


கருத்தரங்க அழைப்பிதழ்‌ 
பள்ளிச்‌ சுற்றுச்சூழல்‌ மன்றத்தின்‌ சார்பில்‌ நடைபெறும்‌ மாணவர்‌ கருத்தரங்கம்‌ 


) தலைமை: மாணவர்‌ வெண்மதி 


முன்னிலை: தமிழாசிரியர்‌ கலைச்செல்வி 


கருத்தாளர்கள்‌ 
மாணவர்‌ ஆமீனா 
மாணவர்‌ முகிலன்‌ 


மாணவர்‌ மெர்சி 


ட] ப 
3HHHD 


தலைமையுரை - மாணவர்‌ வெண்மதி 


வணக்கத்திற்குரிய தமிழாசிரியர்‌ 
அவர்களே! இனிய நண்பர்களே! வணக்கம்‌. 
வான்சிறப்பு என்னும்‌ தலைப்பில்‌ பத்துக்‌ 


தெரிந்து தெளிவோம்‌ 


அகழி, ஆழிக்கிணறு, உறைக்கிணறு, 
அணை, ஏரி, குளம்‌, ஊருணி, கண்மாய்‌, 
கேணி - எனப்‌ பல்வேறு பெயர்களில்‌ 
நீர்நிலைகள்‌ உள்ளன. 


| | gth_Tamil_Pages 001-121.indd 32 


அனைவரும்‌ வருக! 


தலைப்புகள்‌ 


நீர்‌ மேலாண்மை 


தமிழ்‌ மக்களும்‌ தண்ணீரும்‌ ௫ 


இன்றைய வாழ்வில்‌ தண்ணீர்‌ 


குறட்பாக்களைப்‌ பாடிய வள்ளுவரையும்‌ 
மாமழை போற்றுதும்‌ மாமழை போற்றுதும்‌ 
என்று இயற்கையை வாழ்த்திப்‌ பாடிய 
இளங்கோவடிகளையும்‌ வணங்கி என்‌ 
உரையைக்‌ தொடங்குகின்றேன்‌. 


ஒவ்வோர்‌ ஆண்டும்‌ ஜூன்‌5ஆம்‌ 
நாள்‌ உலகச்‌ சுற்றுச்சூழல்‌ நாளாகக்‌ 
கொண்டாடப்படுகிறது. இயற்கை வழங்கிய 
கண்ணீரின்‌ இன்றியமையாமை குறித்து 
எல்லோரும்‌ சிந்திக்கவே இந்த ஏற்பாடு. 


23-01-2020 20:00:22 | | 


நீரின்று அமையாது உலகம்‌ என்னும்‌ தம்‌ 
கருத்தைத்‌ தெளிவாகப்‌ பதிவுசெய்துள்ளார்‌ 
திருவள்ளுவர்‌. நீரே மனித வாழ்வின்‌ 
அடிப்படை என்பதால்‌, நம்முடைய 
முன்னோர்கள்‌ பல்வேறு வகையான நீர்‌ 
நிலை வடிவங்களை உருவாக்கி நீரைப்‌ 
பாதுகாத்தனர்‌. 


ஒவ்வோர்‌ ஆண்டும்‌ பெய்கின்ற மழையின்‌ 
அளவு கூடுதலாகவோ குறைவாகவோ 
இருக்கலாம்‌. ஆனால்‌, மழை வழங்கிய நீரை 
இத்தகைய நீர்நிலைகளே பாதுகாத்துத்‌ 
குருகின்றன. 


மமழைழயே பயிர்க்கூட்டமும்‌ 
உயிர்க்கூட்டமும்‌ மகிழ்ச்சியாக வாழப்‌ 


பெருந்துணை புரிகின்றது. 
மழை உழவுக்கு உதவுகிறது. விதைத்த 


விதை ஆயிரமாகப்‌ பெருகுகிறது. நிலமும்‌ 
மரமும்‌ உயிர்கள்‌ நோயின்றி வாழவேண்டும்‌ 


என்னும்‌ நோக்கில்‌ வளர்கின்றன 
என்று மாங்குடி மருதனார்‌ கூறியதைப்‌ 
புரிந்துகொள்ள வேண்டும்‌. 


இக்கருத்தரங்கம்‌ நீரைப்பற்றிய ஆக்கம்‌ 
நிறைந்த சிந்தனைகளை முன்வைக்க 
இருக்கின்றது. 


முதல்‌ கருத்தாளராக நண்பர்‌ ஆமீனா 
அவர்களை நீர்‌ மேலாண்மை என்னும்‌ 
தலைப்பில்‌ உரை நிகழ்த்த அழைக்கிறேன்‌. 


ஆமீனா 


எல்லோருக்கும்‌ இனிய வணக்கம்‌. 


மனித வாழ்வின்‌ அடிப்படைத்‌ தேவைகள்‌ 
உணவு, உடை, உறைவிடம்‌. இவற்றுள்‌ 
முதலிரண்டும்‌ வேளாண்மையை ஆதாரமாகக்‌ 
கொண்டவை. வேளாண்மையோ நீரை 
அடிப்படையாகக்‌ கொண்டது. 


மழைநீர்‌, ஆற்றுநீர்‌, ஊற்றுநீர்‌ 
ஆகியவற்றைச்‌ சிறிய, பெரிய நீர்நிலைகளில்‌ 
சேகரிக்க வேண்டும்‌. அதனை 
வேளாண்மைக்குப்‌ பயன்படுத்த வேண்டும்‌ 


| | gth_Tamil_Pages 001-121.indd 33 


33 


|! கட்சி 


காவிரி ஆற்றின்‌ மீது பெரிய பாறைகளைக்‌ 
கொண்டுவந்து போட்டனர்‌. அந்தப்‌ 
பாறைகளும்‌ நீர்‌ அரிப்பின்‌ காரணமாகக்‌ 


கொஞ்சம்‌ கொஞ்சமாக மண்ணுக்குள்‌ 
சென்றன. அவற்றின்மேல்‌ வேறொரு 
பாறையை வைத்து நடுவே தண்ணீரில்‌ 
கரையாத ஒருவித ஒட்டும்‌ களிமண்ணைப்‌ 
புதிய பாறைகளில்‌ பூசி, இரண்டையும்‌ 
ஒட்டிக்கொள்ளும்‌ விதமாகச்‌ செய்தனர்‌. 
இதுவே, கல்லணையைக்‌ கட்டப்‌ 
பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பமாகக்‌ 
கருதப்படுகிறது. 

என்பதை நம்‌ முன்னோர்கள்‌ திட்டமிட்டுச்‌ 

செய்தனர்‌. 


ஒவ்வொரு வட்டாரத்தின்‌ நில அமைப்பு, 
மண்வளம்‌, மக்கள்தொகை ஆகியவற்றைக்‌ 
கருத்தில்கொண்டே நீர்நிலைகளை 
வடிவமைத்தனர்‌. இதில்‌ ஏரிகளும்‌ 
குளங்களும்‌ பாசனத்திற்கான அமைப்புகளாய்ப்‌ 
பெருமளவில்‌ பயன்பட்டன. 


பாண்டி மண்டலத்து நிலப்பகுதியில்‌ 
ஏரியைக்‌ கண்மாய்‌ என்று அழைப்பர்‌. கம்மாய்‌ 
என்பது வட்டார வழக்குச்‌ சொல்லாகும்‌. 


மணற்பாங்கான இடத்தில்‌ தோண்டிச்‌ 
சுடுமண்‌ வளையமிட்ட கிணற்றுக்கு 
உறைக்கிணறு என்றும்‌ மக்கள்‌ பருகுநீர்‌ 
உள்ள நீர்நிலைக்கு ஊருணி என்றும்‌ பெயர்‌ 
சூட்டியுள்ளனர்‌. 


தமிழக வரலாற்றில்‌ பல 
நூற்றாண்டுகளுக்கு முன்‌ கரிகால்சோழன்‌ 
காலத்தில்‌ கட்டப்பட்ட கல்லணையே 
விரிவான பாசனத்திட்டமாக இருந்துள்ளது. 
கல்லணையின்‌ நீளம்‌ 1080 அடியாகவும்‌ 
அகலம்‌ 40 முதல்‌ 60 அடியாகவும்‌ உயரம்‌ 
15 முதல்‌ 18 அடியாகவும்‌ இருக்கிறது. அது 
வலுவான கட்டுமானத்‌ தொழில்நுட்பத்தால்‌ 
இன்றும்‌ பயன்படுவதோடு நமது வரலாற்றுப்‌ 
பெருமைக்கும்‌ சான்றாக நிலைத்து நிற்கிறது. 


23-01-2020 20:00:22 | | 


மணிநீரும்‌ மண்ணும்‌ மலையும்‌ அணிநிழற்‌ 


காடும்‌ உடையது அரண்‌ 


என்னும்‌ குறட்பாவில்‌ நாட்டின்‌ சிறந்த 
பாதுகாப்புகளுள்‌ நீருக்கே முதலிடம்‌ 
தருகிறார்‌ திருவள்ளுவர்‌. உணவெனப்படுவது 
நிலத்தொடு நீரே (புறம்‌ 18) என்று 
சங்கப்பாடல்‌, நீரின்‌ இன்றியமையாமையை 
எடுத்துரைக்கிறது. 


யார்‌ இவர்‌? 
இந்திய நீர்ப்‌ பாசனத்தின்‌ 
தந்‌ைத என அறியப்படும்‌ சர்‌ 
ஆர்தர்‌ காட்டன்‌ என்ற ஆங்கிலப்‌ 
பே பொறியாளர்‌ கல்லணையைப்‌ பல 
ஆண்டுகாலம்‌ ஆராய்ந்தார்‌. 


ப கல்லணை பலகாலம்‌ 
மடாகி 
்‌ நீரோட்டம்‌ தடைபட்டது. 
ஒருங்கிணைந்த தஞ்சை 
மாவட்டம்‌ தொடர்ச்சியாக 


மணல்‌ 


குன்றியது. இந்தச்‌ சூழலில்‌ 
1829இல்‌ காவிரிப்‌ பாசனப்‌ பகுதிக்குத்‌ தனிப்‌ 
பொறுப்பாளராக ஆங்கிலேய அரசால்‌ சர்‌ 
ஆர்தர்‌ காட்டன்‌ நியமிக்கப்பட்டார்‌. 


இவர்தான்‌ பயனற்று இருந்த 
கல்லணையையச்‌ சிறு சிறு பகுதிகளாய்ப்‌ 
பிரித்து மணல்‌ போக்கிகளை அமைத்தார்‌. 
அப்போது, கல்லணைக்கு அமைக்கப்பட்ட 
அடித்தளத்தை ஆராய்ந்த அவர்‌ 
பழந்தமிழரின்‌ அணை கட்டும்‌ திறனையும்‌ 
பாசன மேலாண்மையையும்‌ உலகுக்கு 
எடுத்துக்‌ கூறினார்‌. கல்லணைக்கு 
கிராண்ட்‌ அணைக்கட்‌ என்ற பெயரையும்‌ 
சூட்டினார்‌. 


மேலும்‌ கல்லணையின்‌ கட்டுமான 
உத்தியைக்‌ கொண்டுதான்‌ 1873ஆம்‌ 
ஆண்டு கோதாவரி ஆற்றின்‌ குறுக்கே 
தெளலீஸ்வரம்‌ அணையைக்‌ கட்டினார்‌. 


| | gth_Tamil_Pages 001-121.indd 34 


34 


இவ்வாறு தமிழர்கள்‌ தண்ணீரின்‌ 
தேவையை நன்றாகப்‌ புரிந்துகொண்டு, நீர்‌ 
மேலாண்மையை அறிவியல்‌ நோக்கில்‌ 
கட்டமைத்தனர்‌. அவற்றை இன்றைய 
காலச்சூழலுக்கு ஏற்ப வளப்படுத்துவது நம்‌ 
அனைவரின்‌ கடமையாகும்‌. நன்றி, வணக்கம்‌. 
அரங்கத்‌ தலைவர்‌ 

ஒரு நாட்டின்‌ வளர்ச்சிப்போக்கை 
நெறிப்படுத்துவதே நீர்‌ மேலாண்மைதான்‌ 
என்பதைக்‌ கருத்தாழத்துடன்‌ நண்பர்‌ ஆமீனா 
சிறப்பாக விளக்கினார்‌. இப்போது கேள்வி 


நேரம்‌. பார்வையாளர்கள்‌ வினாக்களை 
எழுப்பலாம்‌. 
(கலந்துரையாடல்‌) 


இப்போது அடுத்த தலைப்பிற்குச்‌ 
செல்வோம்‌. தமிழ்மக்களும்‌ தண்ணீரும்‌ 
என்னும்‌ தலைப்பில்‌ நண்பர்‌ முகிலன்‌ தமது 
கருத்துரையை முன்வைக்க வருகின்றார்‌. 
முகிலன்‌ 
அனைவருக்கும்‌ அன்பு வணக்கம்‌. 


நாம்‌ வாழும்‌ தமிழ்நாடு வெப்பமண்டலப்‌ 
பகுதியில்‌ உள்ளது. எனவே, நீர்‌ சார்ந்த 
தன்னுணர்ச்சி தமிழக மக்களுக்கு மிகுதி. 
தாயைப்‌ பழித்தாலும்‌ தண்ணீரைப்‌ பழிக்காதே 
என்பது சொல்‌ வழக்கு. 


தமிழ்‌ மரபில்‌ நீரும்‌ நீராடலும்‌ 
வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக 
விளங்குகின்றன என்பார்‌ பேராசிரியர்‌ 
தொ.பரமசிவன்‌. அவர்‌ குளித்தல்‌ என்ற 
சொல்லைக்‌ குறித்துக்‌ கூறும்‌ கருத்துகள்‌ 
நமக்குப்‌ புதிய சிந்தனைகளைத்‌ தருகின்றன. 

குளித்தல்‌ என்ற சொல்லுக்கு உடம்பினைத்‌ 
தூய்மை செய்தல்‌ அல்லது அழுக்கு நீக்குதல்‌ 
என்பதல்ல பொருள்‌; சூரியவெப்பத்தாலும்‌ 
உடல்‌ உழைப்பாலும்‌ வெப்பமடைந்த உடலைக்‌ 
குளிர வைத்தல்‌ என்பதே அதன்‌ பொருளாகும்‌. 
குளிர்த்தல்‌ என்பதே குளித்தல்‌ என்று ஆயிற்று 
என்பது அவரது விளக்கம்‌. குள்ளக்‌ குளிரக்‌ 
குடைந்து நீராடி என்கிறார்‌ ஆண்டாள்‌. 
தெய்வச்சிலைகளைக்‌ குளி(ரிக்க வைப்பதை 
திருமஞ்சனம்‌ ஆடல்‌ என்று கூறுவர்‌. 


23-01-2020 20:00:23 | | 


சாட்ட 


சிற்றிலக்கியமாகிய பிள்ளைத்தமிழில்‌ 
நீராடல்‌ பருவம்‌ என்று ஒரு பருவம்‌ உண்டு. 
நாட்டுப்புறத்‌ தெய்வக்கோவில்களில்‌ 
சாமியாடிகளுக்கு மஞ்சள்‌ நீர்‌ கொடுத்து 
அருந்தச்‌ செய்வதும்‌ நீராட்டுவதும்‌ 
இப்போதும்‌ நடைமுறையில்‌ உள்ளன. 


திருமணம்‌ முடிந்த பின்‌ அதன்‌ 
தொடர்ச்சியாய்க்‌ கடலாடுதல்‌ என்பதை 
மேற்கொள்ளும்‌ வழக்கமும்‌ தமிழகத்தில்‌ 
நிலவுகிறது. இறப்புச்‌ சடங்கிலும்‌ உடலை 
நீராட்டுவதற்காக நீர்மாலை எடுத்து வருதல்‌ 
என்பதும்‌ நடைமுறையில்‌ உள்ளது. 


அம்மை தோய்‌ கண்டவர்கள்‌ 
குணமடைந்தபின்‌ தலைக்குத்‌ தண்ணீர்‌ 


ஊற்றியாகிவிட்டதா? என்று கேட்பது வழக்கம்‌. 


சுமார்‌ 40 ஆண்டுகளுக்கு முன்னர்‌ 
வாரந்தோறும்‌ நல்லெண்ணெய்‌ தேய்த்துக்‌ 
குளிப்பதைத்‌ தமிழர்கள்‌ மரபாகவே 
வைத்திருந்தனர்‌. சனி நீராடு என்பது 
ஒளவையின்‌ வாக்கு. 


அதிகாலையில்‌ வேளாண்‌ நிலத்திற்கு 
உழைக்கச்‌ செல்வோர்‌ நீராகாரம்‌ 
குடிப்பார்கள்‌. வீட்டிற்கு வரும்‌ விருந்தினர்க்கு 
அன்பான வரவேற்பின்‌ அடையாளமாக நீரே 
வழங்கப்படுகிறது. 


இவ்வாறு தமிழக மக்களின்‌ குடும்பம்‌ 
தொடங்கி, சமூகம்‌ வரை அனைத்திலும்‌ 
கண்ணீர்‌ முதன்மைப்‌ பங்காற்றுகிறது. 
நன்றி வணக்கம்‌. 


குமிழித்தூம்பு செயல்படும்‌ விதம்‌ 


| | gth_Tamil_Pages 001-121.indd 35 


35 


அரங்கத்‌ தலைவர்‌ 
கேள்வி நேரம்‌. (கலந்துரையாடல்‌ 
நடைபெறுகிறது) 


அடுத்து இன்றைய வாழ்வில்‌ தண்ணீர்‌ 
என்னும்‌ தலைப்பில்‌ கருத்துரையாற்ற 
வருகிறார்‌ மெர்சி. 


ப திட்பமும்‌ நுட்பமும்‌ 


ஆ, ப ன்‌ 4 கவு இ ம்‌ ந பபான்‌ 


மழைக்காலங்களில்‌ ஏரி நிரம்பும்போது 
நீந்துவதில்‌ வல்லவரான ஒருவர்‌ 
தண்ணீருக்குள்‌ சென்று கழிமுகத்தை 
அடைந்து குமிழித்தூம்பை மேலே 
தூக்குவார்‌. அடியில்‌ இரண்டு துளைகள்‌ 
காணப்படும்‌. மேலே இருக்கும்‌ நீரோடித்‌ 
துளையிலிருந்து நீர்‌ வெளியேறும்‌. கீழே 
உள்ள சேறோடித்‌ துளையிலிருந்து நீர்‌ 
சுழன்று சேற்றுடன்‌ வெளியேறும்‌. இதனால்‌ 
தூர்‌ வார வேண்டிய அவசியம்‌ இல்லை. 


தண்ணீர்‌ வெளிமேறும்‌ அமைப்பு 


23-01-2020 20:00:23 | | 


மெர்சி 
எல்லோருக்கும்‌ இனிய வணக்கம்‌. 


அறிவியல்‌ தொழில்நுட்பம்‌ 
வளர்ந்தோங்கிய இன்றைய வாழ்வில்‌ 
கண்ணீரின்‌ நிலை குறித்து ஆய்வுசெய்ய 
வேண்டியது இன்றியமையாததாகும்‌. 


உலகம்‌ முழுவதும்‌ தண்ணீர்ப்‌ பஞ்சம்‌ 
உருவாகத்‌ தொடங்கிவிட்டது. அமெரிக்கா, 
இந்தியா, பாகிஸ்தான்‌, சீனா ஆகிய நாடுகளில்‌ 
நிலத்தடி நீர்வளம்‌ குறைந்து வருகின்றது. 
குறிப்பாக நமது நாட்டில்‌ இராஜஸ்தான்‌ 
மாநிலத்தில்‌ பத்தாண்டுகளுக்கு முன்பே 
700 அடிவரை ஆழ்குழாய்கள்‌ இறக்கியும்‌ நீர்‌ 
கிட்டவில்லை. சிறுநகரங்களிலும்கூட நிலத்தடி 
நீர்‌ குறைந்து வருகிறது. கோடைக்‌ காலத்தில்‌ 
குண்ணீர்ப்‌ பற்றாக்குறை மக்களுக்குப்‌ பெரும்‌ 


வாழ்வியல்‌ நெருக்கடியாக மாறியுள்ளது. 


உலகச்‌ சுகாதார நிறுவனம்‌, உலகம்‌ 
விரைவில்‌ குடிநீருக்கான கடும்‌ சிக்கலை 


எதிர்கொள்ளும்‌ என எச்சரிக்கிறது. 


அகழி - கோட்டையின்‌ புறத்தே 
அகழ்ந்தமைக்கப்பட்ட நீர்‌ அரண்‌ 

அருவி - மலைமுகட்டுத்‌ தேக்கநீர்‌ 
குத்திட்டுக்‌ குதிப்பது 

ஆழிக்கிணறு - கடலருகே தோண்டிக்‌ 
கட்டிய கிணறு 

ஆறு - இரு கரைகளுக்கிடையே ஓடும்‌ 
நீர்ப்பரப்பு 

இலஞ்சி - பலவகைக்கும்‌ பயன்படும்‌ 
நீர்த்தேக்கம்‌ 

உறைக்கிணறு - மணற்பாங்கான இடத்தில்‌ 
தோண்டிச்‌ சுடுமண்‌ வளையமிட்ட கிணறு 
ஊருணி - மக்கள்‌ பருகுநீர்‌ உள்ள நீர்நிலை 
ஊற்று - அடியிலிருந்து நீர்‌ ஊறுவது 

எரி - வேளாண்மைப்‌ பாசன நீர்த்தேக்கம்‌. 
கட்டூுக்கிணறு - சரளை நிலத்தில்‌ தோண்டி 
கல்‌, செங்கற்களால்‌ அகச்சுவர்‌ கட்டிய 
கிணறு 


| | gth_Tamil_Pages 001-121.indd 36 


36 


குடிநீரை விலைகொடுத்து வாங்கும்‌ 
அவலம்‌ தொடரும்‌ நிலையை மாற்றியமைக்கத்‌ 
திட்டமிட வேண்டியது உடனடித்‌ தேவையாகும்‌. 
ஆண்டுதோறும்‌ பெய்கின்ற மழைப்பொழிவை 
ஆக்கநிலையில்‌ பயன்படுத்தும்‌ செயல்‌ 


திட்டத்தை நாம்‌ உருவாக்க வேண்டும்‌. 


அறிவியல்‌ அணுகுமுறையில்‌ மழைநீரைத்‌ 
தேக்கி வைத்துப்‌ பாசனத்திற்குப்‌ பயன்படுத்த 
ஊர்தோறும்‌ ஏரிகளை உருவாக்கினர்‌ 
நம்‌ முன்னோர்‌. அவற்றைத்‌ தூர்வாரி 
முறையாகப்‌ பராமரிப்புப்‌ பணிகளைச்‌ செய்தல்‌ 
வேண்டும்‌. இதை ஒரு மக்கள்‌ இயக்கமாக, 


மழைக்காலத்திற்கு முன்பே செய்ய வேண்டும்‌. 


இயற்கை நமக்குத்‌ தரும்‌ 
தண்ணீர்க்கொடையைத்‌ திட்டமிட்டுப்‌ 
பயன்படுத்துவதே நீர்த்தட்டுப்பாட்டை 
எதிர்கொள்ளும்‌ சிறந்த வழியாகும்‌ என்பதைக்‌ 


கூறி நிறைவு செய்கின்றேன்‌. வணக்கம்‌. 


பொய்ப்‌ 60 பானு தமிழகத்தின்‌ நீர்நிலைப்‌ பெயர்களும்‌ விளக்கமும்‌ 


கடல்‌ - அலைகளைக்‌ கொண்ட உப்புநீர்ப்‌ 
பெரும்பரப்பு 

கண்மாய்‌ - பாண்டி மண்டலத்தில்‌ ஏரிக்கு 
வழங்கப்படும்‌ பெயர்‌ 

குண்டம்‌ - சிறியதாய்‌ அமைந்த குளிக்கும்‌ 
நீர்நிலை 

குண்டு - குளிப்பதற்கேற்ற சிறுகுளம்‌ 
குமிழிஊற்று - அடிநிலத்து நீர்‌, 
நிலமட்டத்திற்குக்‌ கொப்புளித்து வரும்‌ 
ஊற்று 

கூவல்‌ - உவர்மண்‌ நிலத்தில்‌ 
தோண்டப்படும்‌ நீர்நிலை 

கேணி - அகலமும்‌ ஆழமும்‌ உள்ள 
பெருங்கிணறு 

புனற்குளம்‌ - நீர்வரத்து மடையின்றி 
மழைநீரையே கொண்டுள்ள குளிக்கும்‌ 
நீர்நிலை 

பூட்டைக்‌ கிணறு - கமலை நீர்பாய்ச்சும்‌ 
அமைப்புள்ள கிணறு 


23-01-2020 20:00:23 | | 


அரங்கத்‌ தலைவர்‌ 

நடப்பு வாழ்க்கையில்‌ உள்ள 
நீர்த்தட்டுப்பாட்டைச்‌ சான்றுகளுடன்‌ மெர்சி 
விளக்கியுள்ளார்‌. இப்போது வினாக்கள்‌ 
கேட்கலாம்‌. 


(கலந்துரையாடல்‌) 


மூன்று கருத்தாளர்களின்‌ கருத்துகளையும்‌ 
இன்றைய சமூகச்‌ சூழ்நிலைகளையும்‌ 
இணைத்துச்‌ சிந்திக்க வேண்டியது நமது 
கடமை. 


உலகின்‌ பல்லுயிர்ப்‌ பாதுகாப்பிற்கு 
அடிப்படைத்‌ தேவையாக உள்ள தண்ணீரைப்‌ 
பாதுகாத்துப்‌ பயன்படுத்த வேண்டும்‌. நமது 
முன்னோர்கள்‌ கண்டுணர்ந்த மரபார்ந்த 
அணுகுமுறைகளைப்‌ பின்பற்றவேண்டும்‌. 
குளம்‌, ஏரி, கால்வாய்‌, கிணறு போன்ற 
நீர்நிலைகளின்‌ பாதுகாப்புக்‌ குறித்த 
விழிப்புணர்வை மக்களிடம்‌ உருவாக்குதல்‌ 
வேண்டும்‌. 


பணம்‌ கொடுத்தால்‌ உணவை விலைக்கு 
வாங்கிவிடலாம்‌ என்னும்‌ மேலோட்டமான 
கருத்தோட்டத்தை மாற்றிக்‌ கொள்வோம்‌. 
உணவு உற்பத்திக்கு அடிப்படை நீரே. 
அதுமட்டுமன்றி நீரே உணவாகவும்‌ இருக்கிறது 
என்பதை இரண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்கு 


முன்பே, 


துப்பார்க்குத்‌ துப்பாய துப்பாக்கித்‌ துப்பார்க்குத்‌ 
துப்பாய தூஉம்‌ மழை 


என்று திருவள்ளுவர்‌ கூறியுள்ளதைக்‌ 
கருத்தில்கொண்டு செயல்படுவோம்‌. அடுத்த 


கற்பவை கற்றபின்‌... 


யார்‌ இவர்‌? 

தமிழ்‌ நாட்டின்‌ தென்‌ 
மாவட்டங்களான கேனி, 
திண்டுக்கல்‌, மதுரை, சிவகங்கை, 
இராமநாதபுரம்‌ ஆகியவற்றின்‌ 
விவசாயத்திற்கும்‌ குடிநீருக்கும்‌ 
உதவும்‌ முல்லைப்‌ பெரியாறு அணையைக்‌ 
கட்டியவர்‌ ஜான்‌ பென்னி குவிக்‌. 


ஆங்கிலேயர்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ வைகை 
வடிநிலப்‌ பரப்பில்‌ மழை பொய்த்துப்‌ பஞ்சம்‌ 
ஏற்பட்டதால்‌ பல்லாயிரக்கணக்கான மக்கள்‌ 
பாதிக்கப்பட்டனர்‌. மேற்குத்‌ தொடர்ச்சி 
மலையில்‌ பெய்யும்‌ மழைநீர்‌ பெரியாற்றில்‌ 
ஓடி வீணாகக்‌ கடலில்‌ கலப்பதை அறிந்த 
இவர்‌, அங்கு ஓர்‌ அணை கட்ட முடிவு 
செய்தார்‌. கட்டுமானத்தின்போது இடையில்‌ 
கூடுதல்‌ நிதி ஒதுக்க ஆங்கிலேய அரசு 
மறுத்தபோது தனது சொத்துகளை விற்று 
அணையைக்‌ கட்டி முடித்தார்‌. அவருக்கு 
நன்றி செலுத்தும்‌ 
விதமாக அப்‌ 
பகுதி மக்கள்‌ தம்‌ 
குழந்தைகளுக்குப்‌ 
பென்னி குவிக்‌ 
எனப்‌ பெயர்‌ 


oe), 


ம்‌ 


சூட்டும்‌ வழக்கம்‌ 
இன்றும்‌ உள்ளது. 


உலகப்போர்‌ ஒன்று உருவானால்‌, அது 
குண்ணீருக்காகத்தான்‌ உருவாகும்‌ என்னும்‌ 
நிலைமைக்கு முடிவுரை எழுதுவோம்‌. 


நன்றி, வணக்கம்‌. 


நீரின்று அமையாது உலகு, நீரின்று அமையாது யாக்கை இவ்விரண்டு தொடர்களையும்‌ 
ஒப்புமைப்படுத்தி வகுப்பில்‌ கலந்துரையாடுக . 


வீடுகளில்‌ பயன்படுத்தப்படும்‌ தண்ணீர்‌ எங்கிருந்து கிடைக்கிறது? இதற்கான நீர்‌ எங்கிருந்து 
வருகிறது? இன்னும்‌ எவ்வளவு காலத்திற்குத்‌ தண்ணீர்‌ போதுமானதாக இருக்கும்‌? 
என்பவற்றுக்கான தகவல்களைத்‌ திரட்டி ஒப்படைவு உருவாக்குக. 


| | gth_Tamil_Pages 001-121.indd 37 


23-01-2020 20:00:23 | | 


ஓ [| கனை | | IM 


கவிதைப்‌ பேழை [1 


பட்ட மரம்‌ 
-கவிஞர்‌ தமிழ்‌ஒளி 


நம்‌ முன்னோரின்‌ வாழ்க்கை இயற்கையோடு இயைந்தது. அவர்கள்‌ 

மரம்‌, செடி, கொடிகளையும்‌ போற்றிக்காத்தனர்‌. கால மாற்றத்தில்‌ 

இவ்வாழ்வு சிறிது சிறிதாக மறைந்துகொண்டே வருகிறது. மரம்‌ 

நுழையும்முன்‌ என்பது மனித வாழ்வில்‌ மிகவும்‌ இன்றியமையாதது. மரங்கள்‌ 
இல்லை என்றால்‌ நமக்கு உயிர்வளி கிடைக்காமல்‌ போய்விடும்‌. 

அவ்வகையில்‌ பட்டுப்போன மரமொன்று கவிஞர்‌ ஒருவரின்‌ 

உள்ளத்தில்‌ ஏற்படுத்திய குமுறலை வெளிப்படுத்தும்‌ இக்கவிதை, 

மரங்களை வளர்த்துப்‌ பேணிக்‌ காத்திட வேண்டும்‌ என்ற உணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறது. 


மொட்டைக்‌ கிளையொடு 


காலம்‌ எனும்புயல்‌ 


நின்று தினம்்‌பெரு சீறி எதிர்க்கக்‌ 

மூச்சு விடும்மரமே ! கலங்கும்‌ ஒருமனிதன்‌ ஓ 
வெட்டப்‌ படும்‌ஒரு ஓலமி டக்கரம்‌ 

நாள்வரு மென்று நீட்டிய போல்‌இடர்‌ 

விசனம்‌ அடைந்தனையோ 2 எய்தி உழன்றனையே! 
குந்த நிழல்தரக்‌ பாடும்‌ பறவைகள்‌ 

கந்த மலர்தரக்‌ கூடி உனக்கொரு 

கூரை விரித்தஇலை ! பாடல்‌ புனைந்ததுவும்‌ 
வெந்து கருகிட மூடு பனித்திரை 

இந்த நிறம்வர பூடு புவிக்கொரு 

வெம்பிக்‌ குமைந்தனையோ 2 மோகங் கொடுத்ததுவும்‌ 
கட்டை யெனும்பெயர்‌ ஆடுங்‌ கிளைமிசை 

உற்றுக்‌ கொடுந்துயர்‌ ஏறிச்‌ சிறுவர்‌ 

பட்டுக்‌ கருகினையே ! குதிரை விடுத்ததுவும்‌ 
பட்டை யெனும்‌உடை எடு தருங்கதை 

இற்றுக்‌ கிழிந்தெழில்‌ யாக முடிந்தன! 

முற்றும்‌ இழந்தனையே ! இன்று வெறுங்கனவே! 


38 


| | gth_Tamil_Pages 001-121.indd 38 இ 23-01-2020 20:00:23 | | 


ண்‌ |] ட Ho று 


சொல்லும்‌ பொருளும்‌ இலக்கணக்குறிப்பு 


குந்த - உட்கார, கந்தம்‌ - மணம்‌ வெந்து, வெம்பி, எய்தி - வினையெச்சங்கள்‌ 
மூடுபனி - வினைத்தொகை, 
ஆடுங்கிளை - பெயரைச்சத்‌ தொடர்‌ 


மிசை - மேல்‌ , விசனம்‌ - கவலை 


பகுபத உறுப்பிலக்கணம்‌ 


விரித்த - விறி*த்‌*த்‌*அ குமைந்தனை - குமை * த்(ந்‌) * த்‌ * அன்‌*ஐ 
விரி - பகுதி குமை - பகுதி 

த்‌ - சந்தி த்‌ - சந்தி. த்‌-ந்‌ ஆனது விகாரம்‌ 

த்‌ - இறந்தகால இடைநிலை த்‌ - இறந்தகால இடைநிலை, அன்‌ - சாரியை 
அ - பெயளச்ச விகுதி ஐ - முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி 


நூல்‌ வெளி 


கவிஞர்‌ தமிழ்‌ஒளி (1924-1965) புதுவையில்‌ பிறந்தவர்‌. பாரதியாரின்‌ 
வழித்தோன்றலாகவும்‌ பாரதிதாசனின்‌ மாணவராகவும்‌ விளங்கியவர்‌: மக்களுக்காகப்‌ 


பல படைப்புகளை உருவாக்கியவர்‌. நிலைபெற்ற சிலை, வீராயி, கவிஞனின்‌ காதல்‌, 
மே தினமே வருக, கண்ணப்பன்‌ கிளிகள்‌, குருவிப்பட்டி, தமிழர்‌ சமுதாயம்‌, மாதவி 
காவியம்‌ முதலானவை இவரின்‌ படைப்புகளுள்‌ குறிப்பிடத்தக்கவை. இப்பாடப்பகுதி தமிழ்‌ ஒளியின்‌ 
கவிதைகள்‌ என்னும்‌ நூலில்‌ இடம்பெற்றுள்ளது. 


கற்பவை கற்றபின்‌... 


விளைநிலங்கள்‌ கட்டடங்களாகின்றன - என்னும்‌ தலைப்பில்‌ ஓட்டியும்‌ வெட்டியும்‌ 
பேசுக. 

பட்டமரம்‌, புதிதாக முளைவிட்ட குருத்து ஆகிய இரண்டும்‌ பேசிக்கொள்வதாய்க்‌ கற்பனை 
உரையாடல்‌ நிகழ்த்துக. 

' பட்டணத்துப்‌ பறவைகளும்‌' 'ஊர்ப்‌ பறவைகளும்‌' பேசுவது போலச்‌ சிறு சிறு கவிதைகள்‌ 
படைக்க. 

எ.கா - பட்டணத்துக்‌ காக்கை கிராமத்துக்‌ கிளி 

ஊரைத்‌ தூய்மை செய்கின்றோம்‌ குத்திப்‌ பறக்கும்‌ உறவுகளே 

உறவைக்‌ கூட்டிப்‌ பகிர்கின்றோம்‌ கொத்தித்‌ தின்ன வாருங்கள்‌ 


கரைந்து தாகம்‌ எடுக்கிறதே பழுத்துத்‌ தொங்கும்‌ பழக்கூட்டம்‌ 


விரைந்து நீரை வைப்பீரே! கழுத்து வரைக்கும்‌ உண்பீரே! 


39 


| | gth_Tamil_Pages 001-121.indd 39 இ 23-01-2020 20:00:23 | | 


கவிதைப்‌ பேழை 


பெரியபுராணம்‌ 
- சேக்கிழார்‌ 


வரப்புயர நீர்‌ உயரும்‌; நீருயர நெல்‌ உயரும்‌; நெல்லுயரக்‌ குடி உயரும்‌. 
உயர்ந்த குடியாக, நாடெல்லாம்‌ நீர்‌ நாடாகச்‌ சோழநாடு திகழ்கிறது. 
காவிரியின்‌ பாதையெல்லாம்‌ பூவிரியும்‌ கோலத்தை அழகாக 
விவரித்துரைக்கிறது பெரியபுராணம்‌: வளங்கெழு திருநாட்டின்‌ 
சிறப்பை இயற்கை எழிற்‌ கவிதைகளாய்ப்‌ படரச்‌ செய்துள்ளது. 


நுழையும்முன்‌ 


திருநாட்டுச்‌ சிறப்பு 
7. மாவி ரைத்தெழுந்‌ தார்ப்ப வரைதரு 
பூவி ரித்த புதுமதுப்‌ பொங்கிட 
வாவி யிற்பொலி நாடு வளந்தரக்‌ 


காவி ரிப்புனல்‌ கால்பறந்‌ தோங்குமால்‌ (பா.எ.59) 


rh 
410171 


சொல்லும்‌ பொருளும்‌: மா - வண்டு : மது - தேன்‌ ; வாவி-பொய்கை. 


40 


| | gth_Tamil_Pages 001-121.indd 40 இ 23-01-2020 20:00:25 | | 


மண்டுபுனல்‌ பரந்தவயல்‌ வளர்முதவின்‌ சுருள்விரியக்‌ 

கண்டுழவர்‌ பதங்காட்ட களைகளையுங்‌ கடைசியர்கள்‌ 

தண்டரளஞ்‌ சொரிபணிலம்‌ இடறியிடை தளர்ந்தசைவார்‌ 

வண்டலையும்‌ குழல்‌அலைய மடநடையின்‌ வரம்பணைவார்‌ பா.எ.68) 

சொல்லும்‌ பொருளும்‌: வளர்‌ முதல்‌ - நெற்பயிர்‌ ; தரளம்‌ - முத்து; பணிலம்‌ - சங்கு; 
வரம்பு - வரப்பு. 


காடெல்லாம்‌ கழைக்கரும்பு காவெல்லாம்‌ குழைக்கரும்பு 

மாடைல்லாம்‌ கருங்குவளை வயலைல்லாம்‌ நெருங்குவளை 

கோடைல்லாம்‌ மடஅன்னம்‌ குளமெல்லாம்‌ கடல்‌அன்ன 

நாடெல்லாம்‌ நீர்நாடு தனைஒவ்வா நலமெல்லாம்‌ * (பா.எ.67) 

சொல்லும்‌ பொருளும்‌: கழை - கரும்பு ; கா - சோலை : குழை - சிறு கிளை: அரும்பு - மலர்‌ 
மொட்டு; மாடு - பக்கம்‌; நெருங்கு வளை - நெருங்குகின்ற சங்குகள்‌ ; கோடு - குளக்கரை. 


அன்னம்‌ ஆடும்‌ அகன்துறைப்‌ பொய்கையில்‌ 

துன்னும்‌ மேதி படியத்‌ துதைந்தெழும்‌ 

கன்னி வாளை கமுகின்மேற்‌ பாய்வன 

மன்னு வான்மிசை வானவில்‌ போலுமால்‌ (பா.எ.69) 

சொல்லும்‌ பொருளும்‌: ஆடும்‌ - நீராடும்‌ ; மேதி - எருமை ; துதைந்து எழும்‌ - கலக்கி எழும்‌; 
கன்னி வாளை - இளமையான வாளைமீன்‌. 

அரிதரு செந்நெற்‌ சூட்டின்‌ அடுக்கிய அடுக்கல்‌ சேர்ப்பார்‌ 

பரிவுறத்‌ தடிந்த பன்மீன்‌ படர்நெடுங்‌ குன்று செய்வார்‌ 

சுரிவளை சொரிந்த முத்தின்‌ சுடர்ப்பெரும்‌ பொருப்பு யாப்பார்‌ 

விரிமலர்க்‌ கற்றை வேரி பொழிந்திழி வெற்பு வைப்பார்‌ (பா.எ.73) 


சொல்லும்‌ பொருளும்‌: சூடு - நெல்‌ அரிக்கட்டு ; சுரிவளை - சங்கு ; வேரி - தேன்‌. 


சாலியின்‌ கற்றை துற்ற தடவரை முகடு சாய்த்துக்‌ 

காலிரும்‌ பகடு போக்கும்‌ கரும்பெரும்‌ பாண்டில்‌ ஈட்டம்‌ 

ஆலிய முகிலின்‌ கூட்டம்‌ அருவரைச்‌ சிமயச்‌ சாரல்‌ 

போல்வலங்‌ கொண்டு சூழும்‌ காட்சியின்‌ மிக்க தன்றே. (பா.எ.74) 


சொல்லும்‌ பொருளும்‌: பகடு - எருமைக்கடா ; பாண்டில்‌ - வட்டம்‌ ; சிமயம்‌ - மலையுச்சி. 


நாளிகே ரஞ்செ ருந்தி நறுமலர்‌ நரந்தம்‌ எங்கும்‌ 

கோளிசா லந்த மாலம்‌ குளிர்மலர்க்‌ குரவம்‌ எங்கும்‌ 

தாளிரும்‌ போந்து சந்து தண்மலர்‌ நாகம்‌ எங்கும்‌ 

நீளிலை வஞ்சி காஞ்சி நிறைமலர்க்‌ கோங்கம்‌ எங்கும்‌. (பா.௪.75) 


சொல்லும்‌ பொருளும்‌: நாளிகேரம்‌ - தென்னை ; நரந்தம்‌ - நாரத்தை ; கோளி - அரசமரம்‌ ; 
சாலம்‌ - ஆச்சா மரம்‌ ; தமாலம்‌ - பச்சிலை மரம்‌: இரும்போந்து - பருத்த பனைமரம்‌ ; 
சந்து - சந்தன மரம்‌ ; நாகம்‌ - நாகமரம்‌ ; காஞ்சி - ஆற்றுப்பூவரசு. 


41 


| | gth_Tamil_Pages 001-121.indd 41 இ 23-01-2020 20:00:25 | | 


பாடலின்‌ பொருள்‌ 


1. காவிரிநீர்‌ மலையிலிருந்து புதிய 
பூக்களை அடித்துக்கொண்டு வருகிறது. 
அப்பூக்களில்‌ தேன்‌ நிறைந்திருப்பதால்‌ 
வண்டுகள்‌ சூழ்ந்து ஆரவாரம்‌ செய்கின்றன. 
நீர்நிலைகள்‌ நிறைந்த நாட்டுக்கு வளத்தைத்‌ 
தரும்‌ பொருட்டுக்‌ காவிரி நீர்‌ கால்வாய்களில்‌ 
பரந்து எங்கும்‌ ஓடுகிறது. 


2. நட்டபின்‌ வயலில்‌ வளர்ந்த நாற்றின்‌ 
முதலிலை சுருள்‌ விரிந்தது. அப்பருவத்தைக்‌ 
கண்ட உழவர்‌ இதுதான்‌ களைபறிக்கும்‌ 
பருவம்‌ என்றனர்‌. அவ்வாறே களைகளைக்‌ 
களைந்து செல்லும்‌ உழத்தியரின்‌ கால்களில்‌ 
குளிர்ந்த முத்துகளை ஈனும்‌ சங்குகள்‌ 
இடறின. அதனால்‌, இடை தளர்ந்து 
வண்டுகள்‌ மொய்க்கும்‌ கூந்தல்‌ அசையுமாறு 
மென்மையாக நடந்து அருகில்‌ உள்ள 
வரப்பினை அடைவர்‌. 


3. காடுகளில்‌ எல்லாம்‌ கழையாகிய 
கரும்புகள்‌ உள்ளன. சோலைகள்‌ எங்கும்‌ 
குழைகளில்‌ (செடிகளின்‌ புதிய கிளைகளில்‌, 
புதிய தளிர்களில்‌) மலர்‌ அரும்புகள்‌ உள்ளன. 


| | gth_Tamil_Pages 001-121.indd 42 


பக்கங்களில்‌ எங்கும்‌ கரிய குவளை மலர்கள்‌ 
மலர்ந்துள்ளன. வயல்களில்‌ எங்கும்‌ 
நெருக்கமாகச்‌ சங்குகள்‌ கிடக்கின்றன. 
நீர்நிலையின்‌ கரையெங்கும்‌ இளைய 
அன்னங்கள்‌ உலவுகின்றன. குளங்கள்‌ 
எல்லாம்‌ கடலைப்போன்ற பரப்பை உடையன. 
அதனால்‌, நாடு முழுதும்‌ நீர்நாடு என்று 
சொல்லத்தக்கதாய்‌ உள்ளது. இத்தகைய 
சிறப்புடைய சோழநாட்டிற்குப்‌ பிற நாடுகள்‌ 
ஈடாக மாட்டா. 


4. அன்னங்கள்‌ விளையாடும்‌ அகலமான 
துறைகளைக்‌ கொண்ட நீர்நிலைகளில்‌ 
எருமைகள்‌ வீழ்ந்து மூழ்கும்‌. அதனால்‌, 
அந்நீர்நிலைகளில்‌ உள்ள வாளை மீன்கள்‌ 
துள்ளி எழுந்து அருகில்‌ உள்ள பாக்கு 
மரங்களின்‌ மீது பாயும்‌. இக்காட்சியானது 
நிலையான வானத்தில்‌ தோன்றி மறையும்‌ 


வானவில்லைப்‌ போன்று விளங்கும்‌. 


5. அறியப்பட்ட செந்நெற்கட்டுகளை 
அடுக்கிப்‌ பெரிய போராகக்‌ குவிப்பர்‌. 
மிகுதியாகப்‌ பிடிக்கப்பட்ட பலவகை 
மீன்களையும்‌ நீண்ட குன்றைப்போல்‌ குவிப்பர்‌. 


23-01-2020 20:00:25 | | 


வளைந்த சங்குகள்‌ ஈன்ற முத்துகளையும்‌ 
குன்றைப்போல்‌ உயர்த்திக்‌ கூட்டுவர்‌. 
தேன்வடியும்‌ விரிந்த மலர்த்தொகுதியை 
மலைபோல்‌ குவித்து வைப்பர்‌. 


6. நெல்கற்றைகள்‌ குவிந்த பெரிய 
மலைபோன்ற போரை மேலேயிருந்து சாயச்‌ 


உள்ளது. இத்தகைய காட்சிகள்‌ அங்கு 
மிகுதியாகத்‌ தோன்றும்‌. 


7. அந்நாட்டில்‌ எங்கும்‌ தென்னை, 
செருந்தி, நறுமணமுடைய நரந்தம்‌ போன்றவை 
உள்ளன. அரச மரம்‌, கடம்ப மரம்‌, பச்சிலை 
மரம்‌, குளிர்ந்த மலரையுடைய குரா மரம்‌ 


போன்றவை எங்கும்‌ வளர்ந்துள்ளன. பெரிய 
அடிப்பாகத்தைக்‌ கொண்ட பனை, சந்தனம்‌, 
குளிர்ந்த மலரையுடைய நாகம்‌, நீண்ட 
இலைகளையுடைய வஞ்சி, காஞ்சி, மலர்கள்‌ 
நிறைந்த கோங்கு முதலியன எங்கெங்கும்‌ 


செய்வர்‌. பெரிய வண்டிகளைச்‌ செலுத்தும்‌ 
கருமையான எருமைக்கூட்டங்கள்‌ வலமாகச்‌ 
சுற்றிச்சுற்றி மிதிக்கும்‌. இத்தோற்றமானது 
கரிய மேகங்கள்‌ பெரிய பொன்மலைச்‌ சாரல்‌ 


மீது வலமாகச்‌ சுற்றுகின்ற காட்சிபோல செழித்து வளர்ந்துள்ளன. 
இலக்கணக்குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம்‌ 
கருங்குவளை, செந்நெல்‌ - பண்புத்‌ பாய்வன - பாய்‌ + வ்‌ * அன்‌ * அ 
தொகைகள்‌. 


பாய்‌ - பகுதி 
விரிமலர்‌ - வினைத்தொகை வ்‌ - எதிர்கால இடைநிலை, அன்‌ - சாரியை 


தடவரை - உரிச்சொல்‌ தொடர்‌ அ - பலவின்பால்‌ வினைமுற்று விகுதி 


நூல்‌ வெளி 


சுந்தரரின்‌ திருத்தொண்டத்‌ தொகை அடியவர்‌ பெருமையைக்‌ கூறுகிறது. இதைச்‌ சிறிது 

விரித்து நம்பியாண்டார்நம்பியால்‌ எழுதப்பட்ட திருத்தொண்டர்‌ திருவந்தாதி ஒவ்வொரு இ 
பாடலிலும்‌ அடியார்களின்‌ சிறப்பைக்‌ கூறுவதாக அமைந்துள்ளது. இந்த இரண்டு 

நூல்களையும்‌ அடிப்படையாகக்‌ கொண்டு சேக்கிழாரால்‌ ஒவ்வொரு புராணத்திலும்‌ 

ஒவ்வோர்‌ அடியாராக அறுபத்துமூவரின்‌ சிறப்புகளை விளக்கிப்‌ பாடப்பட்டது திருத்தொண்டர்‌ புராணம்‌. 

இதன்‌ பெருமை காரணமாக இது பெரியபுராணம்‌ என்று அழைக்கப்படுகிறது. 


வ. டை 


கி.பி. 12ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த சேக்கிழார்‌, சோழ அரசன்‌ இரண்டாம்‌ குலோத்துங்கன்‌ அவையில்‌ 
முதலமைச்சராக இருந்தார்‌. 'பக்திச்சுவை நனி சொட்டச்‌ சொட்டப்‌ பாடிய கவிவலவ' என்று இவரை 
மகாவித்துவான்‌ மீனாட்சி சுந்தரனார்‌ பாராட்டுகிறார்‌. 


கற்பவை கற்றபின்‌... 


மூச்சு விடும்‌ மரம்‌, புரட்டிப்‌ போட்ட புயல்‌ , இசை பாடும்‌ பறவைகள்‌, பனித்துளியில்‌ தெரியும்‌ 
பனை, என்‌ இனிய கனவு போன்ற தலைப்புகளில்‌ பள்ளி இலக்கிய மன்றத்தில்‌ கவிதை 
படிக்க. 


பின்வரும்‌ கவிதையின்‌ விவரிப்பை உரைநடையில்‌ எழுதுக. 
வானகமே, இளவெயிலே, மரச்செறிவே, நீங்களெல்லாம்‌ 
கானலின்‌ நீரோ? - வெறுங்‌ காட்சிப்‌ பிழைதானோ? 

போன தெல்லாம்‌ கனவினைப்போல்‌ புதைந்தழிந்தே 
போனதனால்‌ நானும்‌ஓர்‌ கனவோ? - இந்த 


ஞாலமும்‌ பொய்தானோ? - பாரதியார்‌ 


ட பாணனை "கண 
ALFFZH 


| | gth_Tamil_Pages 001-121.indd 43 இ 23-01-2020 20:00:25 | | 


பாண டா _ 
கவிதைப்‌ பேழை [1] 
புறநானூறு 
குடபுலவியனார்‌ 


நிலம்‌, நீர்‌, காற்று என்பவை மனிதனின்‌ அடிப்படைத்‌ தேவைகளாகும்‌. 

இயற்கை நமக்குக்‌ கொடையாகத்‌ தந்திருக்கும்‌ இவற்றை உரிய 

முறையில்‌ பேணிப்‌ பாதுகாக்க வேண்டும்‌. நீரின்‌ இன்றியமையாமையை 

நுழையும்முன்‌ உணர்ந்த நம்‌ முன்னோர்கள்‌, நீர்நிலைகளை உருவாக்குபவர்களை 
"உயிரை உருவாக்குபவர்கள்‌" என்று போற்றினர்‌. 


[ம்‌ உயிரும்‌ படைத்திசினே 


ரன்‌ நோக்கும்‌ புன்புலம்‌ க 


கார்‌ இவண்‌ தள்ளா தோ 
(புறம்‌. 


| | gth_Tamil_Pages 001-121.indd 44 இ 


23-01-2020 20:00:25 | | 


விண்ணை முட்டும்‌ திண்ணிய நெடுமதில்‌ 
வளமை நாட்டின்‌ வலிய மன்னவா 

போகும்‌ இடத்திற்குப்‌ பொருள்‌ 

உலகம்‌ வெல்லும்‌ ஒரு தணி ஆட்சி 

வாடாத புகழ்‌ மாலை வரவேண்டுமென்றால்‌ 
தகுதிகள்‌ இவைதாம்‌ தவறாது தெரிந்துகொள்‌ 
உணவால்‌ ஆனது உடல்‌ 

நீரால்‌ ஆனது உணவு 

உணவு என்பது நிலமும்‌ நீரும்‌ 

நீரையும்‌ நிலத்தையும்‌  இணைத்தவுர்‌ 
உடலையும்‌ உயிரையும்‌ படைத்தவர்‌ 
புல்லிய நிலத்தின்‌ நெஞ்சம்‌ குளிர 

வான்‌ இரங்கவில்லையேல்‌ 

யார்‌ ஆண்டு என்ன 

அதனால்‌ எனது சொல்‌ இகழாது 

நீர்வளம்‌ பெருக்கி நிலவளம்‌ விரிக்கப்‌ 
பெற்றோர்‌ நீடுபுகழ்‌ இன்பம்‌ பெற்றோர்‌ 
நீணிலத்தில்‌ மற்றவர்‌ இருந்தும்‌ இறந்தும்‌ 
கெட்டோர்‌ மண்ணுக்குப்‌ பாரமாய்க்‌ கெட்டோர்‌ 


பொதுவியல்‌ திணை 


வெட்சி முதலிய புறத்திணைகளுக்‌ 
கெல்லாம்‌ பொதுவான செய்திகளையும்‌ 
முன்னர்‌ விளக்கப்படாத செய்திகளையும்‌ 
கூறுவது பொதுவியல்‌ திணையாகும்‌. 


முதுமொழிக்காஞ்சித்‌ துறை 
அறம்‌, பொருள்‌, இன்பம்‌ என்னும்‌ 
முப்பொருளினது உறுதி தரும்‌ தன்மையைக்‌ 
கூறுதல்‌. 


சொல்லும்‌ பொருளும்‌ 


யாக்கை - உடம்பு, புணரியோர்‌ - தந்தவர்‌, 
புன்புலம்‌ - புல்லிய நிலம்‌, தாட்கு - 
முயற்சி, ஆளுமை; தள்ளாதோர்‌ இவண்‌ 
தள்ளாதோரே - குறைவில்லாது நீர்‌ 
நிலை அமைப்பவர்கள்‌ குறைவில்லாது 
புகழுடையவர்களாக விளங்குவார்கள்‌. 


| | gth_Tamil_Pages 001-121.indd 45 


45 


பாடலின்‌ பொருள்‌ 


வான்வரை உயர்ந்த மதிலைக்‌ கொண்ட 
பழைமையான ஊரின்‌ தலைவனே! வலிமை 
மிக்க வேந்தனே! நீ மறுமை இன்பத்தை 
அடைய விரும்பினாலோ உலகு முழுவதையும்‌ 
வெல்ல விரும்பினாலோ நிலையான புகழைப்‌ 
பெற விரும்பினாலோ செய்ய வேண்டியன 
என்னவென்று கூறுகிறேன்‌. கேட்பாயாக! 


உலகில்‌ உள்ள யாவற்றையும்‌ 
மிகுதியாகக்‌ கொண்டு விளங்கும்‌ பாண்டிய 
நெடுஞ்செழியனே! நீர்‌ இன்றி அமையாத 
உடல்‌ உணவால்‌ அமைவது; உணவையே 
முதன்மையாகவும்‌ உடையது. எனவே உணவு 


தந்தவர்‌ உயிரைத்‌ தந்தவர்‌ ஆவர்‌. 


உணவு எனப்படுவது நிலத்துடன்‌ 
நீரும்‌ ஆகும்‌. நிலத்தையும்‌ நீரையும்‌ ஒன்று 
சேர்த்தவர்‌ இவ்வுலகில்‌ உடலையும்‌ 
உயிரையும்‌ ஒன்று சேர்த்தவர்‌. நெல்‌ முதலிய 


தானியங்களை விதைத்து மழையைப்‌ 
பார்த்திருக்கும்‌ பரந்த நிலமாயினும்‌ அதனைச்‌ 
சார்ந்து ஆளும்‌ அரசனின்‌ முயற்சிக்குச்‌ 
சிறிதும்‌ உதவாது. அதனால்‌, நான்‌ கூறிய 


மொழிகளை இகழாது விரைவாகக்‌ 
கடைப்பிடிப்பாயாக. 


நிலம்‌ குழிந்த இடங்கள்தோறும்‌ 
நீர்நிலையைப்‌ பெருகச்‌ செய்தல்‌ வேண்டும்‌. 
அவ்வாறு நிலத்துடன்‌ நீரைக்‌ கூட்டியோர்‌ 
மூவகை இன்பத்தையும்‌ நிலைத்த புகழையும்‌ 
பெறுவர்‌. இதைச்‌ செய்யாதவர்‌ புகழ்‌ பெறாது 
வீணே மடிவர்‌. 


இலக்கணக்குறிப்பு 
மூதூர்‌, நல்லிசை, புன்புலம்‌ - 
பண்புத்ததொகைகள்‌; நிறுத்தல்‌ - 
தொழிற்பெயர்‌ ; அமையா - ஈறுகெட்ட 
எதிர்மறைப்‌ பெயளுச்சம்‌. 
நீரும்‌ நிலமும்‌, உடம்பும்‌ உயிரும்‌ 
- எண்ணும்மைகள்‌; அடுபோர்‌ - 
வினைத்தொகை. 
கொடுத்தோர்‌ - வினையாலணையும்‌ 
பெயர்‌. 


23-01-2020 20:00:25 | | 


ண்‌ |] ட HO று 


பகுபத உறுப்பிலக்கணம்‌ 


நிறுத்தல்‌ - நிறு * த்‌* தல்‌ கொடுத்தோர்‌ - கொடூ-*த்‌ *த்‌* ஓர்‌ 
நிறு - பகுதி கொடூ - பகுதி 
த்‌- சந்தி ட்டது 


ன்‌ ள்‌ த த்‌ - இறந்தகால இடைநிலை 
தல்‌ - தொழிற்பெயர்‌ விகுதி பற்‌ 


ஓர்‌ - பலர்பால்‌ வினைமுற்று விகுதி 


நூல்வெளி 


எட்டுத்தொகை நூல்களுள்‌ ஒன்று புறநானூறு. இது பண்டைய வேந்தர்களின்‌ 
வீரம்‌, வெற்றி, கொடை குறித்தும்‌ குறுநில மன்னர்கள்‌, புலவர்கள்‌, சான்றோர்கள்‌ 
உள்ளிட்டவர்களின்‌ பெருமைகளைப்‌ பற்றியும்‌ அன்றைய மக்களின்‌ புறவாழ்க்கையைப்‌ 
பற்றியும்‌ கூறுகிறது. இந்நூல்‌ பண்டைத்‌ தமிழர்களின்‌ அரிய வரலாற்றுச்செய்திகள்‌ 


அடங்கிய பண்பாட்டுக்‌ கருவூலமாகத்‌ திகழ்கிறது. 


குளம்தொட்டுக்‌ கோடு பதித்து வழிசீத்து 
உளம்தொட்டு உழுவயல்‌ ஆக்கி - வளம்தொட்டுப்‌ 
பாகுபடும்‌ கிணற்றோடூ என்று இவ்வைம்‌ பாற்படுத்தான்‌ 
இ ஏகும்‌ சொர்க்கத்து இனிது இ 
- சிறுபஞ்சமூலம்‌ 64 


கற்பவை கற்றபின்‌... 


பின்வரும்‌ புறநானூற்றுத்‌ தொடர்களுக்கான பொருளைப்‌ பள்ளி நூலகத்திற்குச்‌ சென்று 
அறிந்து எழுதுக. 


௮) உண்டி கொடுத்தோர்‌ உயிர்‌ கொடுத்தோரே! ( புறம்‌ - 18) 
ஆ) உண்பது நாழி உடுப்பவை இரண்டே ! (புறம்‌ - 189) 
இ) யாதும்‌ ஊரே யாவரும்‌ கேளிர்‌ ! (புறம்‌ - 192) 


ஈ) சான்றோன்‌ ஆக்குதல்‌ தந்தைக்குக்‌ கடனே ! 


நன்னடை நல்கல்‌ வேந்தற்குக்‌ கடனே ! ( புறம்‌ - 312) 


௨) உற்றுழி உதவியும்‌ உறுபொருள்‌ கொடுத்தும்‌ , 
பிற்றைநிலை முனியாது கற்றல்‌ நன்றே ! ( புறம்‌ - 183 ) 


"உணவாகும்‌ மழை' என்னும்‌ தலைப்பில்‌ விளக்கக்‌ குறிப்புகளுடன்‌ கூடிய படத்தொகுப்பை 


உருவாக்குக. 


46 


| | gth_Tamil_Pages 001-121.indd 46 இ 23-01-2020 20:00:25 | | 


கண்ணீரின்‌ இன்றியமையாமையையும்‌ தேவையையும்‌ 
பண்டைய காலத்திலிருந்து இலக்கியங்கள்‌ வலியுறுத்திக்‌ 
கொண்டேயிருக்கின்றன. இன்று நீர்‌ நெருக்கடி உச்சத்தில்‌ இருக்கிறது. 

நுழையும்முன்‌ குறிப்பாகச்‌ சிற்றூர்களில்‌ இந்த நெருக்கடி வாழ்க்கைச்‌ சிக்கலாகவே 
மாறிவருகிறது. இதை உணர்த்துகிறது இச்சிறுகதை. 


வெயில்‌ குரூரமாய்‌ அடித்துவிட்டுத்‌ திண்ணைக்கு ஓடிவந்து, தூணைப்‌ பிடித்துக்‌ 
கணியத்‌ தொடங்கிய வேளை: பாசஞ்ஜர்‌ கொண்டு திரும்பிப்‌ பார்த்தாள்‌ இந்திரா. 
ரயிலின்‌ கூவல்‌ வெகு தொலைவிலிருந்து தூரத்தில்‌ ரயில்‌ வருவது மங்கலாகத்‌ தெரிந்தது. 
அருவலாகக்‌ கேட்டது. வல்லநேந்தல்‌ 
தாண்டியதும்‌ இன்ஜின்‌ டிரைவர்கள்‌ உள்ளே அம்மா பொட்டுத்‌ தண்ணி 
இப்படித்தான்‌ ஒலி எழுப்புவார்கள்‌. யில்லை என்று ரயில்‌ ஊதல்‌ கேட்டு 


47 


| | gth_Tamil_Pages 001-121.indd 47 இ 23-01-2020 20:00:25 | | 


அனிச்சையாகச்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்தது. 
ஐயா, சினை ஆட்டைப்‌ பார்த்தபடி 
திண்ணையில்‌ உட்கார்ந்திருந்தார்‌. ஐயாவுக்கு 
எப்போதும்‌ கணக்குத்தான்‌. ஆடு குட்டி 
போட... குட்டி பெருத்துக்‌ குட்டிகள்‌ போட்டுக்‌ 
குபேரனாகும்‌ கணக்கு. 


இந்திரா குடத்தைத்‌ தூக்கி இடுப்பில்‌ 
வைத்துக்கொண்டு வாரியைத்‌ தாண்டி 
ஓடினாள்‌. மேட்டை எட்டும்போது ஏழெட்டுப்‌ 
பெண்கள்‌ இடுப்பில்‌ குடங்களோடு 
ஓடிவந்து இந்திராவை முந்தப்‌ பார்த்தார்கள்‌. 
எல்லோரும்‌ வாலிபப்‌ பெண்கள்‌. முந்துகிற 
பெண்களைப்‌ பிந்துகிற பெண்கள்‌ சடைகளைப்‌ 
பிடித்து இழுத்தார்கள்‌. கைகளைப்‌ பிடித்து 
மடக்கினார்கள்‌. அடுத்தவர்‌ குடங்களைப்‌ 
படபடவென்று கையால்‌ அடித்தார்கள்‌. சிரிப்பும்‌ 
கனைப்புமாக ஓடினாலும்‌ முந்துபவர்களைப்‌ 
பார்த்து நொடிக்கொருமுறை கடுகடுவென்று 
கோபமானார்கள்‌. அடுத்த நொடியில்‌ 
முந்தும்போது சிரித்துக்‌ கொண்டார்கள்‌. 


இரண்டு மூன்று குடங்களைத்‌ 
தூக்கிக்கொண்டு புயல்‌ நுழைவது போல்‌ ரயில்‌ 
நிலையத்துக்குள்‌ பாய்ந்தார்கள்‌. 


இந்திரா இதில்‌ படுகெட்டியான பெண்‌. 
எல்லோருக்கும்‌ முன்பாக இடம்பிடித்ததோடு 
மட்டுமல்லாமல்‌, பதற்றமேயில்லாமல்‌ 
அலட்சியமாக நிற்கிற அழகைப்‌ பார்த்தால்‌ 
ஐந்தாறு வருசங்களாக அதே இடத்தில்‌ நிற்பது 
போல இருந்தது. இடம்பிடிக்க முடியாத 
பெண்கள்‌ சுவர்களில்‌ சாய்ந்துகொண்டு 


எகத்தாளம்‌ பேசினார்கள்‌. ஸ்டேஷன்‌ 
மாஸ்டர்‌ வெள்ளை உடைகளோடும்‌ 
பச்சைக்‌ கொடியோடும்‌ வந்தவர்‌ இந்தச்‌ 
சச்சரவைப்‌ பார்த்துவிட்டு, 'ஒரு நாளைக்கு 
ஸ்குவார்டை வரச்சொல்லி எல்லோரையும்‌ 
அள்ளிக்கிட்டுப்‌ போயி ஜெயில்ல போடுறேன்‌ 
என்றார்‌. பெண்கள்‌ இடுப்புக்‌ குடங்களுக்குள்‌ 
முகங்களைக்‌ கவிழ்த்து வக்கணையாகச்‌ 
சிரித்தார்கள்‌. 


ரயில்‌, காட்டுயானை பிளிறிக்கொண்டு 
வருவதுபோல்‌ நிலையத்துக்குள்‌ நுழைந்தது. 


| | gth_Tamil_Pages 001-121.indd 48 


48 


பயணிகள்‌ யாரும்‌ இறங்கும்‌ முன்பாக இந்திரா 
குடத்தோடு பெட்டிக்குள்‌ பாய்ந்தாள்‌. முகம்‌ 
கழுவும்‌ பேசின்‌ குழாயை அழுத்தி வேகம்‌ 
வேகமாக அரைச்செம்பும்‌ கால்‌ செம்புமாகப்‌ 
பிடித்துக்‌ குடத்தில்‌ ஊற்றிக்கொண்டிருந்தாள்‌. 
இந்தக்‌ குழாயில்‌ தண்ணீர்ச்‌ சனியனும்‌ 
விறுவிறுவென்று வந்துவிடாது; இந்தப்‌ பீடைக்‌ 
குடமும்‌ நிறைந்து தொலைக்காது. 


இதுதான்‌ நாளை சாயந்திரம்வரை 
வீட்டுக்குக்‌ குடிதண்ணீர்‌. இதுவும்‌ 
கிடையாதென்றால்‌, பிலாப்பட்டிக்குப்‌ போக 
வேண்டும்‌ நல்ல தண்ணீருக்கு. இந்த ஊரும்‌ 
அக்கம்பக்கத்து ஊர்களும்‌ உவடு அரித்துப்‌ 
போய்விட்டன. ஊருக்குள்‌ நாலு இடங்களில்‌ 
கிணறு வெட்டிப்‌ பார்த்தார்கள்‌. உப்பென்றால்‌ 
குடலை வாய்க்குக்‌ கொண்டுவருகிற உப்பு. 
கடல்‌ தண்ணீரைவிட ஒருமடங்கு கூடுதலான 
உப்பு. கிணற்றுத்‌ தண்ணீரில்‌ உப்பளம்‌ 
போடலாம்‌ என்றார்கள்‌. 


எல்லா ஊர்களும்‌ தீய்ந்து போய்விட்டன. 
எல்லா ஊரிலும்‌ பருவகாலத்தில்‌ மழை 
பெய்யும்‌. புயல்‌ வந்தால்தான்‌ இந்தப்‌ பக்கம்‌ 
பூராவுக்கும்‌ மழை. மழை பெய்வதில்லை... 
பெய்தால்‌ பேய்‌ மழை. கண்மாய்‌, ஊருணி 
எல்லாம்‌ உடைப்பெடுத்து வெள்ளம்‌ போய்‌ 


மூன்றாம்‌ நாள்‌ மறுபடி நீரில்லாப்‌ பூமியாகக்‌ 
கிடக்கும்‌. ஆகாயத்துக்கும்‌ பூமிக்கும்‌ இந்த 
ஊர்ப்பக்கம்‌ நிரந்தரப்‌ பகை. ஐயா காலத்தில்‌ 
உலகம்மாள்‌ கோயில்‌ கிணறு மட்டும்‌ நல்ல 
கண்ணீர்க்‌ கிணறாக இருந்தது. ஏற்றம்‌ வைத்து 
அதிகாலை முதல்‌ டின்‌ கட்டி நாலைந்து 
இளவட்டங்கள்‌ இறைத்துக்கொண்டே 
இருந்தார்கள்‌. பெண்கள்‌ தலையில்‌ ஒரு குடம்‌, 
இடுப்பில்‌ ஒரு குடமென்று எடுத்துவந்தார்கள்‌. 
ஜனங்கள்‌ இலுப்பை மரத்துக்காய்‌, கண்மாய்க்‌ 
கரம்பை என்று தலை தேய்த்து ஜன்னி 


வருகிற மாதிரி சுகமாகக்‌ குளித்தார்கள்‌. 
சனிக்கிழமைகளில்‌ 
எண்ணெயும்‌ வாசனையாகச்‌ சீயக்காயும்‌ 
மிதக்கும்‌, நந்தவனத்துக்குப்‌ பாயும்‌ தண்ணீரில்‌. 


வானவில்லாக 


இப்போது எல்லாமே புண்டற்றுப்‌ 
போய்விட்டன. முல்லை மணந்த 


23-01-2020 20:00:25 | | 


நந்தவனம்‌ குட்டிச்சுவர்களில்‌ சின்ன 
பாழடைந்து 
கிடக்கிறது. கிணற்றில்‌ முள்ளை வெட்டிப்‌ 
போட்டிருக்கிறார்கள்‌. மழைபெய்து 
குண்டுக்கால்‌ நிறையும்வரை குடிக்கத்‌ 
கண்ணீர்‌ வேண்டிப்‌ பெண்கள்‌ குடங்களோடு 
பிலாப்பட்டிக்குப்‌ போகிறார்கள்‌. 


அடையாளங்களோடு 


மூணு மைல்‌ தூரம்‌ நடக்கவேண்டும்‌ 
பிலாப்பட்டிக்கு. ஊருணிக்குப்‌ 
பக்கமாயிருக்கிறது அந்த நல்ல தண்ணீர்க்‌ 
கிணறு. ஊற ஊறத்தான்‌ இறைக்கவேண்டும்‌. 
மதியம்‌ வரை பிலாப்பட்டி ஜனம்‌ மட்டும்‌ 
இறைத்துக்கொள்ளும்‌. மதியத்துக்குமேல்‌ 
வெளியூர்‌ ஆள்களுக்கு விடுவார்கள்‌. காய்ந்து 
கருவாடாகக்‌ கிடந்து, ஒரு சொட்டுச்‌ சிந்தாமல்‌ 
நடந்து ஊர்‌ திரும்பி, வீட்டுப்‌ படியேறினால்‌ 
பொழுது சாய்ந்துகொண்டிருக்கும்‌. 

அம்மாதான்‌ தினமும்‌ 
பிலாப்பட்டிக்குப்போய்‌ வந்து கொண்டிருந்தது. 
வயிற்றில்‌ கட்டி வந்ததிலிருந்து இந்திரா 
குடத்தை எடுத்தாள்‌. நாலு மாசத்துக்கு 
முன்தான்‌ ரயில்‌ நிலைய ஓரத்து வீடுகளில்‌ 
இந்தப்‌ பேச்சு வந்தது. 'ஓலகம்‌ பூராவும்‌ 
கண்ணியில்லைன்னாலும்‌ சரி, நாள்‌ தவறாம 
ரயிலுக்கு மட்டும்‌ எங்கிருந்தாவது கொண்டு 
வந்து ஊத்திவிட்டுருறான்‌ பாரு'. இப்படிப்‌ 
பேசிப்பேசியே மூன்று மணிக்கு வரும்‌ 


பாசஞ்சர்‌ ரயிலைக்‌ குறிவைத்துத்‌ தண்ணீர்‌ 
பிடிக்க ஆரம்பித்தார்கள்‌. 


மூன்று மணி ரயிலுக்கு மதியம்‌ 
பன்னிரண்டு மணிக்கே பெண்கள்‌ வந்தார்கள்‌. 
இந்திரா இந்த நேரங்களில்‌ அதிகமாகக்‌ கனவு 
கண்டாள்‌. உள்ளூரில்‌ எவனுக்கும்‌ கழுத்தை 
நீட்டிவிடக்‌ கூடாதென்றும்‌ பிலாப்பட்டி மாதிரி 
தண்ணீருள்ள ஊர்களிலிருந்து பெண்கேட்டு 
வருவது மாதிரியும்‌ கனவு காண்பாள்‌. 
பிலாப்பட்டிக்கு நடந்துபோய்த்‌ தண்ணீர்‌ 
தூக்கிவந்த ராத்திரிகளில்‌, கால்‌ வலியோடு 
விடிய விடியக்‌ கிடந்திருக்கிறாள்‌. 


நேோவேோ நோக்காடோ, பொம்பிளை 
பிலாப்பட்டி போயாக வேண்டும்‌. தண்ணீர்‌ 


| | gth_Tamil_Pages 001-121.indd 49 


49 


கொண்டுவந்து சோறு பொங்க வேண்டும்‌. 


குடிக்கக்‌ கொடுக்கவேண்டும்‌. 


இந்திரா மாதிரி அமைதியாக மற்ற 
பெண்கள்‌ கனவு காணாமல்‌ இடம்பிடிக்க 
அடிதடிச்‌ சண்டைகளில்‌ இறங்குவதையும்‌ 
ரயில்‌ நிலையமே அவர்கள்‌ ஆதிக்கத்துக்குப்‌ 
போய்க்‌ கொண்டிருப்பதையும்‌ ஸ்டேஷன்‌ 
மாஸ்டர்‌ விரும்பவில்லை. சிப்பந்திகளைக்‌ 
கொண்டு ஒருநாள்‌ வீடுவரை விரட்டினார்‌. 
அன்று ஒரு பொட்டுத்‌ தண்ணீர்கூட 
ரயிலிலிருந்து யாராலும்‌ கொண்டு 
போகமுடியவில்லை. பாய்ண்ட்ஸ்மேன்‌ 
பக்கத்து ஊர்க்காரர்‌. அவரை வைத்துப்‌ 
பேசித்தான்‌ இந்த ஏற்பாடு. ரயில்‌ 
வரும்போதுதான்‌ வரவேண்டும்‌. வந்து சத்தம்‌ 
போடக்கூடாது. தண்ணீர்‌ கொஞ்சம்தான்‌ 
பிடிக்க வேண்டும்‌. இவற்றுக்குக்‌ கட்டுப்பட்டு 


23-01-2020 20:00:27 | | 


வருவதாகப்‌ பேர்‌; சண்டை இன்னும்‌ 
நாறிக்கொண்டுதானிருக்கிறது. எந்தச்‌ சண்டை 
எப்படி நடந்தாலும்‌ இந்தப்‌ பெண்களுக்கு 
ஆறாத ஆச்சரியம்‌ ஒன்று உண்டு. நம்‌ ஊர்த்‌ 
தண்ணீரைவிட ஒசத்தியான தண்ணீர்‌ 
ரயில்‌ குழாயில்‌ வரும்போது, ஏன்‌ சில ரயில்‌ 
பயணிகள்‌ வெள்ளை வெள்ளை பாட்டில்களில்‌ 
கண்ணீரைப்‌ பதினைந்து ரூபாய்க்கும்‌ இருபது 
ரூபாய்க்கும்‌ வாங்கி வைத்துக்கொண்டு 


திரிகிறார்களென்று. 


இந்திரா உள்ளங்கையை இன்னும்‌ 
அழுத்திக்‌ கொண்டிருந்தாள்‌. தண்ணீர்‌ 
சன்னமாக வந்தது குழாயில்‌. பாதிக்குடம்‌ கூட 
நிறையவில்லை. இன்ஜினிலிருந்து ஊதல்‌ ஒலி 
வந்தது. அம்மா 'சொட்டுத்‌ தண்ணியில்லை ' 
என்று முனகியது ஞாபகத்துக்கு வந்தது. சில 
நேரங்களில்‌ இன்ஜினிலிருந்து ஊதல்‌ ஒலி 
வந்தாலும்‌ புறப்படத்‌ தாமதமாகும்‌. ரயில்‌ 
நகர்கிற மாதிரி இருந்தது. இன்னும்‌ கொஞ்சம்‌ 
மட்டிலும்‌ பிடித்துக்‌ குடத்தில்‌ ஊற்றிவிட்டுக்‌ 
குதித்துவிடலாம்‌ என்று நினைத்துக்கொண்டே 


உள்ளங்கையை மேலும்‌ அழுத்தினாள்‌. 


ரயில்‌ வேகம்‌ அதிகரித்து பிளாட்பார 
முனை வருவது போலிருந்தது. படபடவென்று 
செம்பை எடுத்துக்‌ குடத்தைப்‌ பாதையில்‌ 
வைத்துவிட்டுக்‌ குதிக்கப்‌ போனாள்‌. முழங்கை 
வரை கண்ணாடி வளையல்கள்‌ அணிந்த ஒரு 
வடக்கத்திப்‌ பெண்‌ ஓடிவந்து இவளை இழுத்து 
வண்டிக்குள்‌ தள்ளிவிட்டுக்‌ கோபமாகக்‌ 
கத்தினாள்‌. மொழி புரியவில்லையென்றாலும்‌, 
'தற்கொலை பண்ணிக்‌ கொள்ளவா பார்த்தாய்‌?' 
என்கிற மாதிரி ஒலித்தது. 


சினை ஆட்டைப்‌ பார்த்தபடி கணக்குப்‌ 
போட்டுக்கொண்டிருந்த ஐயா காலாறக்‌ 
கடைத்‌ தெருவுக்குப்‌ போனபோது சின்னவன்‌ 
ஓடிவந்து இரைந்துகொண்டே சொன்னான்‌, 
'ரயில்‌ போயிருச்சு... அக்கா இன்னும்‌ வரலை. 


ஐயா ரொம்ப சாதாரணமாகச்‌ சொன்னார்‌, 
'எங்கெயாவது வாயளந்துகிட்டிருக்கும்‌. போய்‌ 
நல்லாப்‌ பாருலெ.' 


'நல்லாப்‌ பாத்துட்டுத்தான்‌ அம்மா 


| | gth_Tamil_Pages 001-121.indd 50 


5௦ 


சொல்லச்‌ சொன்னுச்சு. 


லேசான பதற்றத்துடன்‌ வீடு வந்தவரிடம்‌ 
அம்மா படபடவென்று சொன்னாள்‌. 'ஓடுங்க... 
அந்த ரயிலைப்‌ பிடிங்க. எம்மக அதிலெதான்‌ 
போயிட்டா. அடுத்த டேசன்ல பிடிங்க போங்க. 


அண்ணன்‌ வீடு, தம்பிவீடு, மச்சினன்‌ 
வீடுகளிலிருந்து ஆட்கள்‌ ஓடி வந்தார்கள்‌. 
இரண்டு பஸ்கள்‌ போய்‌ மூன்றாவதாக வந்த 
ராமநாதபுரம்‌ பஸ்ஸில்‌ ஏறியும்‌ ஏறாமலுமாக 
கண்டக்டரிடம்‌ கத்தினார்கள்‌. 'பாசஞ்சர்‌ 


ரயிலைப்‌ பிடிப்பா...' டிக்கெட்‌ கொடுப்பதில்‌ 
மும்முரமாயிருந்த கண்டக்டர்‌, அதைச்‌ 
சாதாரண முறையில்‌ கேட்டுக்கொண்டு 
பதறாமலுமிருக்கவே ஐயாவின்‌ மைத்துனர்‌ 
பாய்ந்தார்‌... 


'பொண்ணு ரயிலோட போயிருச்சுனு 
நாங்க ஈரக்குலையைப்‌ பிடிச்சுக்கிட்டுக்‌ 
கத்துறோம்‌. சிணுங்காமக்‌ கேட்டுக்கிட்டு 
நிக்கிறீரு. டிரைவர்ட்ட சொல்லுமய்யா, வேகமா 
ஓட்டச்‌ சொல்லி...' விவகாரம்‌ வேண்டாமென்று 
கண்டக்டரும்‌, 'வேகமாப்‌ போங்கண்ணே' 
என்று ஒப்புக்குச்‌ சொல்லிவிட்டு டிக்கெட்‌ 
கொடுத்துக்கொண்டிருந்தார்‌. 


கும்பல்‌, டிரைவரிடம்‌ போய்க்‌ கத்தியது. 
டிரைவர்‌ விரட்டிக்‌ கொண்டுபோய்ச்‌ சேர்ந்தார்‌. 


இவர்கள்‌ போய்ச்‌ சேர்ந்தபோது 
ராமநாதபுரம்‌ ரயில்‌ நிலையத்தில்‌ ஈ எறும்புகூட 
இல்லை. ஸ்டேஷன்‌ மாஸ்டரிலிருந்து 
ஒவ்வொருவரிடமாக விசாரித்தார்கள்‌. 


'குடத்தோட ஒரு பொண்ணு எறங்குச்சா...?' 
என்று. யாரும்‌ பார்த்ததாகச்‌ சொல்லவில்லை. 
போன ஆட்களில்‌ குயுக்தியான ஒருவர்‌ 
சொன்னார்‌, புள்ளைட்ட டிக்கெட்‌ 
இல்லைங்கிறதனாலெ யாருக்கும்‌ தெரியாம 
ஒளிஞ்சு ஒளிஞ்சு வெளியே போயிருக்கும்யா. 


ரயில்‌ நிலையத்துக்கு வெளியே எல்லா 
இடங்களிலும்‌ கேட்டார்கள்‌. ராமநாதபுரம்‌ 
வடக்குத்‌ தெருவில்‌, அத்தை வண்டிக்காரத்‌ 
தெருவில்‌, சின்னம்மா வீடு, தெரிந்தவீடு, 


23-01-2020 20:00:27 | | 


அறிந்தவீடு பூராவும்‌ தேடிவிட்டு பஸ்‌ 
ஸ்டாண்டுக்குப்‌ போனார்கள்‌. பால்கடை, 
பழக்கடையென்று ராமநாதபுரத்தையே 
சல்லடை போட்டுச்‌ சலித்துப்‌ பார்த்துவிட்டுக்‌ 
கவலையும்‌ அசதியுமாக ஆட்கள்‌ ஊர்‌ 
திரும்பினார்கள்‌. 

வீட்டு வாசலில்‌ இவர்களை எதிர்பார்த்துக்‌ 
காத்திருந்த கூட்டத்தில்‌ ஒருவர்‌ 'மெட்ராசுக்கே 
போயிருச்சோ புள்ளை' என்று சந்தேகம்‌ 
எழுப்ப.... ஐயா கத்தினார்‌, 'ஒன்‌ கழுத்தைக்‌ 
கடிச்சு மென்னுபுருவேன்‌; பேசாம இரு ஐயா 
கூடப்‌ போய்த்‌ திரும்பிய ஆள்களில்‌ ஒருவர்‌ 
கூட்டத்தின்‌ கவலையைக்‌ கவனித்துவிட்டுச்‌ 
சொன்னார்‌. 'நாம அடுத்தடுத்த 
ஸ்டேஷன்களுக்குப்‌ போய்ப்‌ பார்த்திருக்கணும்‌ 
எங்கெயாவது புள்ளை எறங்கித்‌ தெசை 
தெரியாம நிக்குதான்னு... இங்கெ உக்காந்து 
என்ன செய்யிறது.' 

அம்மாவுக்கு இந்தப்‌ பேச்சுகளைக்‌ 
கேட்டுக்‌ குமட்டலும்‌ மயக்கமுமாய்‌ வந்தது. 
இந்தக்‌ கூட்டத்தில்‌ யாரும்‌ எட்டமுடியாத 
யோசனைக்குப்‌ போய்‌, பொருமிக்கொண்டும்‌ 
வாயில்‌ முந்தானையை அழுத்திக்கொண்டும்‌ 
சொன்னாள்‌, 'எம்புள்ளை எந்த ஊரு 


தண்டவாளத்திலெ விழுந்து கெடக்கோ' 
அவளால்‌ அடக்கமுடியவில்லை. அவளை 
யாரும்‌ பிடித்து அடக்கவும்‌ முடியவில்லை. 

ஆவேசம்‌ வந்தவள்போல்‌ ரயில்‌ 
நிலையத்துக்கு ஓடினாள்‌. பின்னாலேயே 
ஐயாவும்‌ ஊர்‌ ஜனமும்‌ ஓடியது. பொழுது 
இருட்டிக்கொண்டு வந்தது. அம்மா 
தண்டவாளத்தின்‌ ஓரத்திலேயே ஓட 
ஆரம்பித்தாள்‌. பத்தடி ஓடியதும்‌ ஐயா, 
அம்மாவைப்‌ பிடித்து இழுத்து நிறுத்திவிட்டுக்‌ 
கூர்ந்து பார்த்தார்‌. தூரத்தில்‌ ஒரு உருவம்‌ 
தெரிந்தது. 

நெருங்க நெருங்க அம்மாதான்‌ முதலில்‌ 
கத்தினாள்‌. 'அந்தா, இந்திரா வருது. 
இடுப்பில்‌ தண்ணீர்க்‌ குடத்தோடு இந்திரா 
கூட்டத்தருகில்‌ வந்தாள்‌. அம்மா நிறை 
பூரிப்பில்‌ விம்மிக்கொண்டு போய்க்‌ குடத்தை 


வாங்கினாள்‌. நிறைகுடம்‌, சொட்டுச்‌ சிந்தாமல்‌ 
கொண்டு வந்துவிட்டாள்‌. 

மகள்‌ வந்து சேர்ந்ததில்‌ மலர்ந்துபோய்‌ 
ஐயா கேட்டார்‌... 'பயமகளே... இதையும்‌ 
சொமந்துக்கிட்டா வரணும்‌; இத்தனை 
மைலுக்கும்‌?' இந்திரா சொன்னாள்‌... 'ஊக்கும்‌.. 
நாளைக்கு வரை குடிக்க எங்கெ போறது?' 


நூல்‌ வெளி 


கந்தர்வனின்‌ இயற்பெயர்‌ நாகலிங்கம்‌. இராமநாதபுரம்‌ மாவட்டத்தைச்‌ சேர்ந்தவர்‌. 
தமிழ்நாடு அரசின்‌ கருவூலக்‌ கணக்குத்துறையில்‌ பணியாற்றியவர்‌. கவிதைகளையும்‌ 
எழுதியிருக்கிறார்‌. சாசனம்‌, ஒவ்வொரு கல்லாய்‌, கொம்பன்‌ முதலியவை இவரது 


குறிப்பிடத்‌ தகுந்த சிறுகதைத்‌ தொகுப்புகள்‌. 


கற்பவை கற்றபின்‌... 


உலகில்‌ நீர்‌ இல்லை என்றால்‌ என்னவெல்லாம்‌ நடக்கும்‌ என்பதைக்‌ கற்பனை செய்து 
உங்கள்‌ கருத்துகளை வகுப்பறையில்‌ பகிர்ந்து கொள்க. 


பீங்‌... பிங்‌... என்ற சத்தத்துடன்‌ தண்ணீர்‌ வாகனம்‌ ஒன்று வேகமாக வந்து நின்றது. 


அம்மா குடங்களுடன்‌ ஓடிச்சென்று வரிசையில்‌ நின்றாள்‌. அப்போது கருமேகங்கள்‌ 
திரண்டன.......... கதையைத்‌ தொடர்ந்து எழுதி நிறைவு செய்க. 


| | gth_Tamil_Pages 001-121.indd 51 


23-01-2020 20:00:27 | | 


வினைவகைகள்‌ 


வினைச்சொற்களை அவற்றின்‌ 
அமைப்பு, பொருள்‌, சொற்றொடரில்‌ அவை 
தொழிற்படும்‌ விகம்‌ முதலான அடிப்படைகளில்‌ 
பலவகையாகப்‌ பாகுபடுத்தலாம்‌. 


தனிவினையும்‌ கூட்டுவினையும்‌ 


வினைச்சொற்களை அமைப்பின்‌ 
அடிப்படையில்‌ தனிவினை, கூட்டுவினை என 
இருவகைப்படுத்தலாம்‌. 


தனிவினை 
படி, படியுங்கள்‌, படிக்கிறார்கள்‌. 


மேற்காணும்‌ சொற்களைக்‌ கவனியுங்கள்‌. 
இவற்றில்‌ படி என்னும்‌ வினையடியும்‌ 
சில ஒட்டுகளும்‌ உள்ளன. படி என்னும்‌ 
வினையடி, பகாப்பதம்‌ ஆகும்‌. அதை மேலும்‌ 
பொருள்தரக்கூடிய கூறுகளாகப்‌ பிரிக்க 
முடியாது. இவ்வாறு, தனிவினையடிகளை 
அல்லது தனிவினையடிகளைக்‌ கொண்ட 
வினைச்சொற்களைத்‌ தனிவினை என்பர்‌. 


கூட்டுவினை 
ஆசைப்பட்டேன்‌, கண்டுபிடித்தார்கள்‌, 
தந்தியடித்தேன்‌, முன்னேறினோம்‌. 


மேற்காணும்‌ சொற்களைக்‌ கவனியுங்கள்‌. 
ஆசைப்படு, கண்டுபிடி, தந்தியடி, முன்னேறு 
என்பன அவற்றின்‌ வினையடிகள்‌. அவை 
பகுபதங்கள்‌ ஆகும்‌. இவ்வாறு பகுபதமாக 
உள்ள வினையடிகளைக்‌ கூட்டுவினையடிகள்‌ 
என்பர்‌. அவ்வகையில்‌ கூட்டுவினையடிகளைக்‌ 
கொண்ட வினைச்சொற்களைக்‌ கூட்டுவினை 
என்பர்‌. 


| | gth_Tamil_Pages 001-121.indd 52 


52 


கற்கண்டு [1] 


துணைவினைகள்‌ 


கூட்டுவினைகள்‌ பொதுவாக மூன்று 

வகையாக ஆக்கப்படுகின்றன. 
1) பெயர்*வினை-வினை 

தந்தி * அடி = தந்தியடி 

ஆணை - இடு - ஆணையிடு 

கேள்வி - படு - கேள்விப்படு 
2) வினை வினை - வினை 

கண்டு - பிடி - கண்டுபிடி 

சுட்டி4 காட்டு - சுட்டிக்காட்டு 


சொல்லி - கொடு - சொல்லிக்கொடு 


3 இடை வினை -வினை 
முன்‌ 4+ ஏறு - முன்னேறு 
பின்‌ 4 பற்று = பின்பற்று 
கீழ்‌ + இறங்கு - கீழிறங்கு 
முதல்வினையும்‌ துணைவினையும்‌ 
நான்‌ படம்‌ பார்த்தேன்‌. 
கண்ணன்‌ போவதைப்‌ பார்த்தேன்‌. 
இந்தச்‌ சொற்றொடர்களில்‌, பார்‌ என்னும்‌ 
வினை, கண்களால்‌ பார்த்தல்‌ என்னும்‌ 
பொருளைத்‌ தருகிறது. இது பார்‌ என்னும்‌ 
வினையின்‌ அடிப்படைப்‌ பொருள்‌ அல்லது 
சொற்பொருள்‌(LEXICAL MEANING) எனலாம்‌. 


ஓடப்‌ பார்த்தேன்‌. 

எழுதிப்‌ பார்த்தாள்‌. 

இந்தச்‌ சொற்றொடர்களில்‌ ஓடப்பார்‌, 
எழுதிப்பார்‌ என்பன கூட்டுவினைகள்‌ ஆகும்‌. 
இவற்றில்‌ இரண்டு உறுப்புகள்‌ உள்ளன. ஓட, 


23-01-2020 20:00:27 | | 


எழுதி என்பன முதல்‌ உறுப்புகள்‌. இவை 
அந்தந்த வினைகளின்‌ அடிப்படைப்‌ பொருளைத்‌ 
தருகின்றன. பார்‌ என்பது இரண்டாவது 
உறுப்பு. இது இவ்வினையின்‌ அடிப்படைப்‌ 
பொருளான பார்த்தல்‌ என்னும்‌ பொருளைத்‌ 
தராமல்‌ தனது முதல்‌ உறுப்போடு சேர்ந்து 
வேறு பொருள்‌ தருகிறது. 


ஓடப்‌ பார்த்தேன்‌ - இதில்‌ பார்‌ என்பது 
முயன்றேன்‌ என்னும்‌ முயற்சிப்‌ பொருளைத்‌ 
தருகிறது. 


எழுதிப்‌ பார்த்தாள்‌ - இதில்‌ பார்‌ என்பது 
சோதித்து அறிதல்‌ என்னும்‌ பொருளைத்‌ 
தருகிறது. 


ஒரு கூட்டுவினையின்‌ முதல்‌ உறுப்பாக 
வந்து தன்‌ அடிப்படைப்‌ பொருளைத்‌ தரும்‌ 
வினை, முதல்‌ வினை (MAIN VERB) 
எனப்படும்‌. ஒரு கூட்டுவினையின்‌ 
இரண்டாவது உறுப்பாக வந்து தன்‌ அடிப்படைப்‌ 
பொருளை விட்டுவிட்டு முதல்‌ வினைக்குத்‌ 
துணையாக வேறு இலக்கணப்‌ பொருளைத்‌ 
கரும்‌ வினை, துணைவினை எனப்படும்‌. 


கூட்டுவினையின்‌ முதல்‌ வினை செய 
அல்லது செய்து என்னும்‌ வினையெச்ச 
வடிவில்‌ இருக்கும்‌. துணைவினை, வினையடி 
வடிவில்‌ இருக்கும்‌. துணைவினையே 
திணை, பால்‌, இடம்‌, காலம்‌ காட்டும்‌ 
விகுதிகளைப்‌ பெறும்‌. தமிழில்‌ ஏறத்தாழ 


40 துணைவினைகள்‌ உள்ளன. அவற்றுள்‌ 
பெரும்பாலானவை முதல்வினையாகவும்‌ 
செயல்படுகின்றன. 


பார்‌, இரு, வை, கொள்‌, போ, வா, 
முடி, விடு, தள்ளு, போடு, கொடு, காட்டு 
முதலானவை இருவகை வினைகளாகவும்‌ 
செயல்படுகின்றன. 


துணைவினைகளின்‌ பண்புகள்‌ 


1. துணைவினைகள்‌ பேசுவோரின்‌ 
மனநிலை, செயலின்‌ தன்மை போன்றவற்றைப்‌ 
புலப்படுத்துகின்றன. 


2. இவை முதல்‌ வினையைச்‌ 
சார்ந்து அதன்‌ வினைப்பொருண்மைக்கு 
மெருகூட்டுகின்றன. 


3. பேச்சு மொழியிலேயே 


துணைவினைகளின்‌ ஆதிக்கம்‌ அதிகமாக 
உள்ளது. 


தற்காலத்‌ தமிழில்‌ ஆம்‌, ஆயிற்று, இடு, ஒழி, 
காட்டு, கூடும்‌, கூடாது, கொடு, கொண்டிரு, 
கொள்‌, செய்‌, தள்ளு, தா, தொலை, படு, பார்‌, 
பொறு, போ, வை, வந்து, விடு, வேண்டாம்‌, 
முடியும்‌, முடியாது, இயலும்‌, இயலாது, 
வேண்டும்‌, உள்‌ போன்ற பல சொற்கள்‌ 
துணைவினைகளாக வழங்குகின்றன. 


துணைவினை 


புத்தகம்‌ மேசையில்‌ இருக்கிறது நான்‌ மதுரைக்குப்‌ போயிருக்கிறேன்‌. 
இரு 


வைத்தாள்‌. 
வைத்தான்‌. 


பானை நான்கு படி அரிசி கொள்ளும்‌. | நீ சொன்னால்‌ அவன்‌ கேட்டுக்‌ 
கொள்வான்‌. 
நான்‌ சொன்னதை நீ கருத்தில்‌[ நோயாளியைப்‌ பார்த்துக்‌ 
கொள்ளவில்லை. கொள்கிறேன்‌. 
53 


| | gth_Tamil_Pages 001-121.indd 53 இ 23-01-2020 20:00:27 | | 


m1 ட ட நாற இத 


எழுதித்தள்ளுகிறார்‌. 
காய்கறிவண்டியைத்‌ தள்ளிச்‌ அவன்‌ அனைத்தையும்‌ வாசித்துத்‌ 


புத்தகத்தைக்‌ கீழே போடாகே. மலிவான விலையில்‌ வாங்கிப்‌ 
போட்டேன்‌. 


தலையில்‌ தொப்பியைப்‌ போடு. விழித்தவுடன்‌ பாயைச்‌ சுருட்டிப்‌ 
போடவேண்டும்‌. 


நான்‌ அவருக்குப்‌ பணம்‌ பசித்தவனுக்குச்‌ சோறு வாங்கிக்‌ 
கொடுத்தேன்‌. கொடுத்தான்‌. 


யூ அவன்‌ உயிரைக்‌ கொடுத்து வேலை | பாடம்‌ சொல்லிக்‌ கொடுப்பேன்‌. இ 
செய்கிறான்‌. 


தாய்‌ குழந்தைக்கு நிலவைக்‌ அசிரியர்‌ செய்யுளைப்‌ பாடிக்‌ 
காட்டினாள்‌. காட்டினார்‌. 


சான்றோர்‌ காட்டிய பாதையில்‌ செல்‌. | படித்தபடி நடந்துகாட்ட வேண்டும்‌. 


தமிழ்‌ மற்றும்‌ ஜப்பானிய மொழிகளில்‌ துணைவினைகள்‌ முதல்‌ வினைகளுக்குப்‌ 
பின்பே இடம்பெறும்‌. (௭.கா.) கீழே விழப்‌ பார்த்தான்‌. இத்தொடரில்‌ விழு (விழ) என்பது 
முதல்வினை: பார்த்தான்‌ என்பது துணைவினை. 


தமிழின்‌ துணைவினைக்‌ கொள்கை ஆங்கிலத்தின்‌ துணைவினைக்‌ கொள்கையிலிருந்து 
வேறுபட்டது. அதாவது, தமிழில்‌ துணைவினையாக வரும்‌ வேர்ச்சொல்‌ சில தொடர்களில்‌ 
முதல்வினையாகவும்‌ வரும்‌. 


54 


| | gth_Tamil_Pages 001-121.indd 54 இ 23-01-2020 20:00:27 | | 


ண்‌ |] ட Ho று 


290 ° ஓ ஓ 
டு கற்பவை கற்றபின்‌... 


1. பொருத்தமான துணைவினைகளைப்‌ பயன்படுத்துக. 


௮) மனிதனையும்‌ விலங்குகளையும்‌ (வேறு) மொழியாகும்‌. 
ஆ) திராவிட மொழிகள்‌ சில, பொதுப்‌ பண்புகளைப்‌ (பெறு) 
இ காலந்தோறும்‌ தன்னைப்‌ (புதுப்பித்து) மொழி தமிழ்‌. 


ஈ) என்‌ ஐயத்தைக்‌ கேட்பதற்கு எவரேனும்‌ கிடைக்கமாட்டார்களா என்று (தேடு) 


2. கீழ்க்காணும்‌ துணைவினைகளைப்‌ பயன்படுத்திப்‌ புதிய தொடர்களை எழுதுக. 
௮) வேண்டும்‌ ஆ) பார்‌ இ) உள்‌ ஈ) வா ௨) விடு 


3. பிறமொழிச்‌ சொற்களைப்‌ பயன்படுத்துகையில்‌ துணைவினைகளைச்‌ சேர்க்கிறோம்‌. பிறமொழிச்‌ 


சொற்களைத்‌ தமிழ்ச்‌ சொற்களாக மாற்றி, ஏற்ற துணைவினைகளை இட்டு எழுதுக 


மார்னிங்‌ எழுந்து, பிரஷ்‌ பண்ணி, யூனிஃபார்ம்‌ 
போட்டு ஸ்கூலுக்குப்‌ போனாள்‌. இ 


4. சிந்தனை வினா 


௮) வேற்று மொழிச்‌ சொற்களைப்‌ பயன்படுத்துகையில்‌ துணைவினைகளின்‌ பங்கு குறித்துச்‌ 
சிந்தித்து எழுதுக. (எடுத்துக்காட்டு: பேனாவை யூஸ்‌ பண்ணு) 


ஆ) சந்தையில்‌ காய்கறிகளை வாங்கும்போது, உங்களுக்கும்‌ கடைக்காரருக்கும்‌ நடக்கும்‌ 
உரையாடலைத்‌ துணைவினைகளைப்‌ பயன்படுத்தி எழுதுக. 


55 


| | gth_Tamil_Pages 001-121.indd 55 இ 23-01-2020 20:00:27 | | 


பலவுள்‌ தெரிக. 


1. 


"மிசை" - என்பதன்‌ எதிர்ச்சொல்‌ என்ன ? 

௮) கீழே ஆ) மேலே இ) இசை ஈ) வசை 
நீர்‌ நிலைகளோடு தொடர்பில்லாதது எது ? 

௮) அகழி ஆ) ஆறு இ) இலஞ்சி ஈ) புலரி 
பொருத்தமான விடையைத்‌ தேர்க. 

௮. நீரின்று அமையாது உலகு - திருவள்ளுவர்‌ 

ஆ. நீரின்று அமையாது யாக்கை - ஒளவையார்‌ 

இ. மாமழை போற்றுதும்‌ - இளங்கோவடிகள்‌ 

௧௮, இ ௨)ஆ,இ ௩) ௮, ஆ ௪) ௮,ஆ, இ 


பொருத்தமான வினையை எடுத்து எழுதுக. 


கதிர்‌ அலுவலகத்திலிருந்து விரைவாக 


அவன்‌ பையன்‌ பள்ளியிலிருந்து இன்னும்‌ 


௮) வந்தான்‌ , வருகிறான்‌ அ) வந்துவிட்டான்‌, வரவில்லை 
இ) வந்தான்‌ , வருவான்‌ ஈ) வருவான்‌, வரமாட்டான்‌ 
மல்லல்‌ மூதூர்‌ வயவேந்தே- கோடிட்ட சொல்லின்‌ பொருள்‌ என்ன? 


௮) மறுமை ஆ) பூவரசு மரம்‌ இ) வளம்‌ ஈ பெரிய 


குறுவினா 


1. 


தி 


"கூவல்‌" என்று அழைக்கப்படுவது எது? 
உங்களது பள்ளியைச்‌ சுற்றியுள்ள நீர்நிலைகளின்‌ பெயர்களைக்‌ குறிப்பிடுக. 
உண்டி கொடுத்தோர்‌ உயிர்‌ கொடுத்தோரே - குறிப்புத்‌ தருக. 


நிலையான வானத்தில்‌ தோன்றி மறையும்‌ காட்சிக்குப்‌ பெரியபுராணம்‌ எதனை ஒப்பிடுகிறது? 


மணிநீரும்‌ மண்ணும்‌ மலையும்‌ அணிநிழற்‌ 


காடும்‌ உடையது அரண்‌  - இக்குறள்‌ கூறும்‌ நாட்டின்‌ அரண்கள்‌ யாவை? 


56 


| | gth_Tamil_Pages 001-121.indd 56 இ 23-01-2020 20:00:27 | | 


ண்‌ |] ட ௭ று 


சிறுவினா 
1. அடுத்த தலைமுறைக்கும்‌ தண்ணீர்‌ தேவை - அதற்கு நாம்‌ செய்யவேண்டியவற்றை எழுதுக. 


2. நிலைத்த புகழைப்‌ பெறுவதற்குக்‌ குடபுலவியனார்‌ கூறும்‌ வழிகள்‌ யாவை? 
3. சோழர்காலக்‌ குமிழித்தூம்பு எதற்காகப்‌ பயன்படுத்தப்பட்டது? 
4. பட்ட மரத்தின்‌ வருத்தங்கள்‌ யாவை? 


நெடுவினா 


1. நீரின்று அமையாது உலகு - என்னும்‌ வள்ளுவரின்‌ அடி உணர்த்தும்‌ பொருள்‌ ஆழத்தை 
எடுத்துக்காட்டுடன்‌ விவரிக்க. 


2. பெரியபுராணம்‌ காட்டும்‌ திருநாட்டுச்‌ சிறப்பினைத்‌ தொகுத்து எழுதுக. 


3.  'தண்ணீர்‌' கதையைக்‌ கருப்பொருள்‌ குன்றாமல்‌ சுருக்கித்‌ தருக. 


ம 
10 மொழியை ஆள்வோம்‌! 
படித்துச்‌ சுவைக்க. 
பூ மொழி 
இ வீட்டின்‌ பக்கத்தில்‌ நிற்கிறது ஒரு மரம்‌ இ 


கூடத்துச்‌ சன்னலையும்‌ 

சமையலறைச்‌ சன்னலையும்‌ 

விரிந்த கிளைகளால்‌ 

பார்த்துக்‌ கொண்டிருக்கிறது. 
கைகளசைசத்துக்‌ கால்களுதைத்துக்‌ 
கூடத்தில்‌ கிடக்கும்‌ சிசு 

மிழற்றுகிறது ஒரு சொல்லை 
சமையலறையில்‌ 

பணி முனைந்திருக்கிற அம்மா 
அச்சொல்லையே நீள வாக்கியங்களாக்கிப்‌ 
பதில்‌ அனுப்புகிறாள்‌. 

விரல்‌ நீட்டிச்‌ சிசு பேசுகிறது மீண்டும்‌ 
அத்தொனியிலேயே அம்மா குழறுகிறாள்‌ 
கடவுளுக்கும்‌ புரியாத அவ்வுரையாடலைக்‌ கிரகிக்கக்‌ 
கூடத்துச்‌ சன்னலுக்கும்‌ 

சமையலறைச்‌ சன்னலுக்குமாய்க்‌ 
கிளைகளின்‌ வழியே ஓடி ஓடிக்‌ 
கவனிக்கிறது அணில்‌. 


57 


| | gth_Tamil_Pages 001-121.indd 57 இ 23-01-2020 20:00:27 | | 


பெருகும்‌ சொற்களும்‌ 

அபூர்வ எதிர்வினைகளும்‌ 

அதீதக்‌ குழப்பத்திலாழ்த்த 

அணில்‌ ஓடிக்‌ களைக்கிறது சன்னல்களுக்கிடையே 
அர்த்தங்களை மரம்‌ பூக்களாக மொழிபெயர்த்து 
அதன்மீது உதிர்த்துக்கொண்டிருப்பது தெறியாமல்‌. 


-யூமா வாசுகி 


அறிஞர்களின்‌ பொன்மொழிகளைத்‌ தமிழில்‌ மொழிபெயர்த்து எழுதுக. 


1. Every flower is a soul blossoming in nature — Gerard De Nerval 

2. Sunset is still my favourite colour, and rainbow is second - Mattie Stepanek 

3. An early morning walk is a blessing for the whole day — Henry David Thoreau 

4. Just living is not enough... One must have sunshine, freedom, and a little flower — Hans Christian Anderson 

பிழை நீக்கி எழுதுக. 

1. சர்‌ ஆர்தர்‌ காட்டன்‌ கல்லணையின்‌ கட்டுமான உத்திகொண்டுதான்‌ தெளலீஸ்வரம்‌ அணையைக்‌ 
ட கட்டியது. 

2. மதியழகன்‌ தீக்காயம்‌ ஏற்பட்ட இடத்தில்‌ உடனடியாகச்‌ கண்ணீர்‌ கொண்டு குளிர வைத்தாள்‌. 

3. மழையே பயிர்க்கூட்டமும்‌ உயிர்க்கூட்டமும்‌ வாழப்‌ பெருந்துணை புரிகின்றன. 

4. நீலனும்‌ மாலனும்‌ அவசரகாலச்‌ தொடர்புக்கான தொலைப்பேசி எண்களின்‌ பட்டியலை 


வைத்திருக்கிறோம்‌. 


சூறாவளியின்‌ போது மேல்மாடியில்‌ தங்காமல்‌ தரைத்தளத்திலேயே தங்கியதால்‌ தப்பிப்பான்‌. 


பழமொழிகளைப்‌ பயன்படுத்திச்‌ சொற்றொடர்‌ அமைக்க. 


1. 


4. 


நெல்லுக்குப்‌ பாய்கிற தண்ணீர்‌ புல்லுக்குப்‌ பாய்வது போல. 
கண்ணீர்‌ வெந்நீர்‌ ஆனாலும்‌ நெருப்பை அணைக்கும்‌. 
மெல்லப்‌ பாயும்‌ தண்ணீர்‌ கல்லையும்‌ கரைக்கும்‌. 


கிணற்றுத்‌ தண்ணீரை வெள்ளம்‌ கொண்டு போகாது. 


வடிவ மாற்றம்‌ செய்க. 


நீர்ச்‌ சுழற்சி குறித்த கருத்து விளக்கப்படத்தின்‌ உட்பொருளைப்‌ புரிந்துணர்ந்து பத்தியாக மாற்றி 
அமைக்க. 


58 


| | gth_Tamil_Pages 001-121.indd 58 இ 23-01-2020 20:00:27 | | 


பனி மற்றும்‌ உறை 
ல்‌ வன்ம, >) ( 
IN ணம்‌? பல ர ணை ப 


ம்‌ Ni RRA 


றைவடி பயிர்‌ லோம்‌ 
ஒட்டம்‌ ஆதியா தல்‌ 


22 


3 3௨ ட்ட ட்‌ அட்டம்‌ 


2222 


வரவேற்பு மடல்‌ எழுதுக. 
சுற்றுச்‌ சூழலைப்‌ பேணிக்காக்கும்‌ பள்ளிகளின்‌ வரிசையில்‌ மாவட்டத்திலேயே சிறந்ததாக 
உங்கள்‌ பள்ளி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதனைக்‌ கொண்டாடும்‌ விழாவில்‌ 
கலந்துகொள்ளும்‌ மாவட்டக்‌ கல்வி அலுவலருக்கு வரவேற்பு மடல்‌ ஒன்றை எழுதுக. 
நயம்‌ பாராட்டுக. 
கல்லும்‌ மலையும்‌ குதித்துவந்தேன்‌ - பெருங்‌ 
காடும்‌ செடியும்‌ கடந்துவந்தேன்‌; 
எல்லை விரிந்த சமவெளி - எங்கும்நான்‌ 
இறங்கித்‌ தவழ்ந்து தவழ்ந்துவந்தேன்‌. 
ஏறாத மேடுகள்‌ ஏறிவந்தேன்‌-பல 
ஏறி குளங்கள்‌ நிரப்பிவந்தேன்‌; 
ஊறாத ஊற்றிலும்‌ உட்புகுந்தேன்‌- மணல்‌ 
ஓடைகள்‌ பொங்கிட ஓடிவந்தேன்‌. 
- கவிமணி 


Ae மொழியோடு விளையாடு 


சொல்லுக்குள்‌ சொல்‌ தேடுக. 
எ.கா. ஆற்றங்கரையோரம்‌ - ஆறு, கரை, ஓரம்‌ 
கடையெழுவள்ளல்கள்‌, எடுப்பார்கைப்பிள்ளை, தமிழ்விடுதூது 
பாய்மரக்கப்பல்‌, எட்டுக்கால்பூச்சி. 
அகராதியில்‌ காண்க. 


கந்தி, நெடில்‌, பாலி, மகி, கம்புள்‌, கைச்சாத்து. 


59 


| | gth_Tamil_Pages 001-121.indd 59 இ 23-01-2020 20:00:27 | | 


சொற்களை இணைத்துத்‌ தொடர்களை விரிவுபடுத்துக. 


4. 


2 


(எ.தா.) அரிசி போடுகிறேன்‌. 

விடை: 

புறாவுக்கு அரிசி போடுகிறேன்‌. 

காலையில்‌ புறாவுக்கு அரிசி போடுகிறேன்‌. 

நாள்தோறும்‌ காலையில்‌ புறாவுக்கு அரிசி போடுகிறேன்‌. 


நான்‌ நாள்தோறும்‌ காலையில்‌ புறாவுக்கு அரிசி போடுகிறேன்‌. 


நான்‌ நாள்தோறும்‌ காலையில்‌ மறக்காமல்‌ புறாவுக்கு அரிசி போடுகிறேன்‌. 


நான்‌ நாள்தோறும்‌ காலையில்‌ ஒருபோதும்‌ மறக்காமல்‌ புறாவுக்கு அரிசி போடுகிறேன்‌. 


மழை பெய்தது. 
வானவில்லைப்‌ பார்த்தேன்‌. 
குழந்தை சிரித்தது. 
எறும்புகள்‌ போகின்றன. 


படம்‌ வரைந்தான்‌. 


வேறுபட்ட வினையெயச்சங்களைப்‌ பயன்படுத்தி, முதல்வினைகளைத்‌ 
துணைவினைகளாக மாற்றுக. 


முதல்வினைகள்‌ - பார்த்தேன்‌, கொடுத்தார்‌, நடந்தான்‌, சேர்ந்தார்‌, அமைத்தோம்‌. 


(எ.கா.) பார்த்தேன்‌ 


கொடுத்துப்‌ 


வினையடிகளை முதல்வினையாகவும்‌ துணைவினையாகவும்‌ அமைத்துத்‌ தொடர்களை 
உருவாக்குக. 


வினையடி - வா, போ, செய்‌, மாற்று, இரு, கொடு, கொள்‌, எழுது, விடு, போடு. 


(௭.கா.) வினையடி - வை 


6௦ 


| | gth_Tamil_Pages 001-121.indd 60 இ 23-01-2020 20:00:26 | | 


| | gth_Tamil_Pages 001-121.indd 61 இ 


மூட்டையைத்‌ தலையில்‌ வைத்தான்‌. அம்மா குழந்தையைத்‌ தூங்க வைத்தார்‌. 


இலையில்‌ இனிப்பை வைத்தனர்‌. நான்‌ உனக்கு ஒரு நூல்‌ வாங்கி வைத்தேன்‌. 


எதற்கும்‌ சொல்லி வை. 
காட்சியைக்‌ கண்டு கவினுற எழுதுக. 


செயல்திட்டம்‌ 
கொடுக்கப்பட்ட இணையத்தள இணைப்பில்‌ உள்ள காணொலியைக்‌ கண்டு அதுகுறித்த 
உங்கள்‌ கருத்துகளை இருபக்க அளவில்‌ எழுதி வகுப்பறையில்‌ கலந்துரையாடுக. 


https://www.youtube.com/watch?v=0ReV rON NvoQ 


நிற்க அதற்குத்‌ தக... 


என்‌ பொறுப்புகள்‌... 


௮) 


ஆ) 


இ) 


2) 
௨) 


ஊ) 


குண்ணீரைச்‌ சிக்கனமாகப்‌ பயன்படுத்துவேன்‌. 


வகுப்பறையில்‌ நண்பர்கள்‌ வைத்திருக்கும்‌ புதிய அழகிய பொருள்களைப்‌ பார்த்தால்‌ ஆசை 
வரும்‌. அவர்களைப்‌ போல நானும்‌ முயன்று உழைத்து அவற்றை என்னுடைய பணத்தில்‌ 
வாங்குவேன்‌. 


அறையை விட்டு வெளியே செல்லும்போது மின்விசிறி, மின்விளக்குகளை நிறுத்திவிட்டுச்‌ 
செல்வேன்‌. 


61 


23-01-2020 20:00:26 | | 


கலைச்சொல்‌ அறிவோம்‌ 
குமிழிக்‌ கல்‌ - Conical Stone 
நீர்‌ மேலாண்மை - Water Management 
பாசனத்‌ தொழில்நுட்பம்‌ - [Irrigation Technology 


வெப்ப மண்டலம்‌ - Tropical Zone 


அறிவை விரிவு செய்‌ 


1. அழகின்‌ சிரிப்பு பாவேந்தர்‌ பாரதிதாசன்‌ 
2. தண்ணீர்‌ தண்ணீர்‌ ன கோமல்‌ சுவாமிநாதன்‌ 
3. தண்ணீர்‌ தேசம்‌ - வைரமுத்து 

4. வாய்க்கால்‌ மீன்கள்‌ ட வெ. இறையன்பு 


பு 
ப்‌ 


மழைக்காலமும்‌ குயிலோசையும்‌ - மா. கிருஷ்ணன்‌ 


மறைநீர்‌ (Virtual Water) 


கண்ணுக்குத்‌ தெரியாமல்‌ நாம்‌ இரண்டு வகையில்‌ நீரைப்‌ பயன்படுத்துகிறோம்‌. முதல்‌ 
வகை நாம்‌ பயன்படுத்தும்‌ பொருள்கள்‌ வழியாக; இரண்டாவது வகை நாம்‌ உண்ணும்‌ 
உணவின்‌ வழியாக. புலப்படாத்‌ தண்ணீர்‌ என்பது உணவுப்‌ பொருள்களின்‌ உற்பத்தி குறித்தும்‌ 
அதனை உற்பத்தி செய்யச்‌ செலவிடப்பட்ட தண்ணீர்த்‌ தேவை குறித்தும்‌ பேசுவது ஆகும்‌. 
ஒரு கிலோ ஆப்பிளை உற்பத்தி செய்ய 822லிட்டர்‌ தண்ணீரும்‌ ஒரு கிலோ சர்க்கரையை 
உற்பத்தி செய்ய 1780லிட்டர்‌ தண்ணீரும்‌ ஒரு கிலோ அரிசியை உற்பத்தி செய்ய 2500 
லிட்டர்‌ தண்ணீரும்‌ ஒரு கிலோ காப்பிக்‌ கொட்டையை உற்பத்தி செய்ய 18,900 லிட்டர்‌ 
கண்ணீரும்‌ தேவைப்படுகின்றது. நீர்வளத்தைப்‌ பாதுகாக்க நாட்டின்‌ மேல்புற நீர்வளம்‌ மற்றும்‌ 
நிலத்தடி நீர்வளம்‌ குறித்து அக்கறை கொள்ளவேண்டும்‌. நீர்‌ அதிகம்‌ தேவைப்படும்‌ உணவுப்‌ 


பொருள்களை ஏற்றுமதி செய்வதைத்‌ தவிர்த்து, தேவைக்கேற்ப இறக்குமதி செய்துகொள்ள 
வேண்டும்‌. இதனால்‌ நாட்டின்‌ நிலத்தடி நீரும்‌ ஆற்று நீரும்‌ சேமிக்கப்படும்‌. 


( மா. அமரேசன்‌--கண்ணுக்குப்‌ புலப்படாத தண்ணீரும்‌ புலப்படும்‌ உண்மைகளும்‌) 


62 


| | gth_Tamil_Pages 001-121.indd 62 இ 23-01-2020 20:00:25 | | 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ ட்டு, 


தமிழர்களின்‌ பண்பாட்டு அசைவுகளை உணர்ந்து பின்பற்றுதல்‌ 


அறவுணர்வை வெளிப்படுத்தும்‌ வீர விளையாட்டென ஏறுதழுவுதலை ஏற்றல்‌ 


தொல்லியல்‌ எச்சங்களைப்‌ பாதுகாத்தல்‌ 


ரு ரூ ர 


விழாக்கள்‌ பண்பாட்டின்‌ தொடர்ச்சியாகக்‌ கொண்டாடப்பட்டு வருபவை என்பதை 
உணர்ந்து பங்கேற்றல்‌ 


> பட்டிமன்றம்‌ என்ற கருத்துப்பரிமாற்ற வடிவத்தை நேர்த்தியுடன்‌ பயன்படுத்துதல்‌ 


63 


| | gth_Tamil_Pages 001-121.indd 63 இ 


23-01-2020 20:00:25 | | 


உரைநடை உலகம்‌ [1] 


ஏறு தழுவுதல்‌ 


வீரத்திற்கும்‌ விளைச்சலுக்கும்‌ செழிப்பிற்கும்‌ செல்வத்திற்கும்‌ 
தமிழர்களால்‌ அடையாளப்படுத்தப்படுபவை மாடுகள்‌. முல்லை, 
மருதநிலங்களில்‌ கால்கொண்டு தமிழர்தம்‌ வாழ்வோடு 


நுழையும்முன்‌ 


பின்னிப்பிணைந்து பண்பாடாகியுள்ளது ஏறுதழுவுதல்‌. ஏறுதழுவுதல்‌, 


தமிழரின்‌ நாகரிகத்தை உணர்த்தும்‌ விளையாட்டு; இளைஞர்களின்‌ 
வீரத்தைப்‌ பெருமிதப்படுத்தும்‌ பண்பாட்டு நிகழ்வு. இது, நூற்றாண்டுகள்‌ 
பல கடந்தும்‌ தமிழர்தம்‌ அடையாளமாகவே நிறுவப்பட்டிருக்கிறது. 


பண்பாட்டுத்‌ தொன்மையும்‌ இலக்கிய 
வளமையும்‌ வாய்ந்தது தமிழர்‌ வரலாறு. 
இயற்கையைச்‌ சார்ந்தும்‌ பிற உயிர்களோடு 
இணைந்தும்‌ வாழ்ந்தனர்‌ சங்ககாலத்‌ 
தமிழர்கள்‌. இதற்குச்‌ சங்க இலக்கியங்களில்‌ 
ஏராளமான சான்றுகள்‌ உள்ளன. அவற்றுள்‌ 
ஒன்று ஏறு தழுவுதல்‌ நிகழ்வாகும்‌. 


இலக்கியங்களில்‌ ஏறு தழுவுதல்‌ 


சங்க இலக்கியமான கலித்தொகையில்‌, 
ஏறு தழுவுதல்‌ பற்றிக்‌ குறிப்பிடப்பட்டுள்ளது. 
முல்லைநில ஆயர்கள்‌ பங்கேற்கும்‌ இந்நிகழ்வு, 
அவர்களின்‌ வீரத்தினை மெய்ப்பிக்கக்கூடிய 
ஒன்றாகத்‌ திகழ்கிறது. 


எழுந்தது துகள்‌, 

ஏற்றனர்‌ மார்பு 

கவிழ்ந்தன மருப்பு, 

கலங்கினர்‌ பலர்‌ 

(கலி - 102: அடி 21-24) 

என்று முல்லைக்கலியில்‌ ஏறு தழுவுதல்‌ களம்‌ 
குறித்த அடிகள்‌, காட்சியை நம்‌ கண்முன்னே 
நிறுத்துகின்றன. காளைகளின்‌ பாய்ச்சல்‌ 
பற்றியும்‌ கலித்தொகை கூறுகிறது. 


திமில்‌ பெருத்த காளைகள்‌ பல, காலாலே 
தரையைக்‌ கிளறி, புழுதியை எழுப்பின. 


| | gth_Tamil_Pages 001-121.indd 64 


64 


சில நிலத்தை நொறுக்கின; சில தம்முள்‌ 
முரண்பட்டு ஒன்றோடொன்று எதிர்த்துக்‌ 
கொண்டன: சில மண்டியிட்டுப்‌ பாய்ந்தன. 
இந்தக்‌ காளைகள்‌ மிடுக்குடனும்‌ வீரத்துடனும்‌ 


23-01-2020 20:00:25 | | 


போருக்குச்‌ செல்லும்‌ மருதநிலத்துப்‌ போர்‌ 
வீரர்களை நிகர்த்தனவாக இருந்தன. இதனை, 
நீறு எடுப்பவை, நிலம்‌ சாடுபவை, 
மாறுஏற்றுச்‌ சிலைப்பவை, மண்டிப்‌ பாய்பவையாய்‌ 
துளங்கு இமில்‌ நல்‌ஏற்றினம்‌ பல களம்புகும்‌ 
மள்ளர்‌ வனப்பு ஒத்தன 

(கலி - 106: அடி 7-10) 
என்று கலித்தொகை விவரிக்கிறது. 


கலித்தொகை தவிர, சிலப்பதிகாரம்‌ 
முதலான இலக்கியங்களிலும்‌ புறப்பொருள்‌ 
வெண்பாமாலை என்னும்‌ இலக்கண நூலிலும்‌ 
ஏறுகோள்‌ குறித்துக்‌ கூறப்பட்டுள்ளது. 


ஏறு தழுவுதல்‌ பற்றிப்‌ பிற்காலச்‌ 
சிற்றிலக்கியங்களுள்‌ ஒன்றான பள்ளு 
இலக்கியத்திலும்‌ குறிப்புகள்‌ உள்ளன. 
எருதுகட்டி என்னும்‌ மாடு தழுவுதல்‌ 
நிகழ்வைக்‌ கண்ணுடையம்மன்‌ பள்ளு பதிவு 
செய்துள்ளது. 


தொல்சான்றுகள்‌ 


ஏறு தழுவுதல்‌ குறித்த பல நடுகற்கள்‌, 
புடைப்புச்‌ சிற்பங்கள்‌ தமிழகத்தின்‌ பல்வேறு 
பகுதிகளில்‌ கண்டறியப்பட்டுள்ளன. 


சேலம்‌ மாவட்டத்தில்‌ எருது விளையாடி 


நடுகல்‌ - சேலம்‌ 


| | gth_Tamil_Pages 001-121.indd 65 


65 


தெரிந்து தெளிவோம்‌ 


எகிப்தில்‌ உள்ள பெனி - ஹாசன்‌ 
சித்திரங்களிலும்‌, கிரீட்‌ தீவிலுள்ள 
கினோஸஸ்‌ என்னுமிடத்தில்‌ உள்ள 
சித்திரங்களிலும்‌ 
காளைப்போர்‌ குறித்த செய்திகள்‌ 
இடம்பெற்றுள்ளன. 


அரண்மனைச்‌ 


மரணமுற்றவன்‌ பெயரால்‌ எடுக்கப்பட்ட எருது 
பொருதார்‌ கல்‌ ஒன்று உள்ளது. கோவுரிச்‌ 
சங்கன்‌ கருவந்துறையிலே எருது விளையாடிப்‌ 
பட்டான்‌ சங்கன்‌ மகன்‌ பெரிய பயலு நட்டகல்லு 
என்பது அந்நடுகல்‌ பொறிப்பு. கருவந்துறை 
என்னும்‌ ஊரில்‌ எருதோடு போராடி 
இறந்துபட்டவனாகிய சங்கன்‌ என்பவனுக்கு 
அவனுடைய மகன்‌ பெரிய பயல்‌ எடுத்த நடுகல்‌ 


என்பது இதன்‌ பொருள்‌. 


கரிக்கையூர்‌ பாறை ஓவியம்‌ 


கூரிய கொம்புகளும்‌ சிலிர்த்த 
திமில்களும்‌ கொண்ட மூன்று எருதுகளைப்‌ 
பலர்‌ கூடி விரட்டுவதுபோன்ற பண்டைய 
ஓவியம்‌ நீலகிரி மாவட்டம்‌ கோத்தகிரி 
அருகேயுள்ள கரிக்கையூரில்‌ காணப்படுகிறது. 
திமிலுடன்‌ கூடிய காளையொன்றை ஒருவர்‌ 
அடக்க முயல்வது போன்ற ஓவியம்‌ மதுரை 
மாவட்டம்‌ உசிலம்பட்டி அருகே கல்லூரத்து 
மேட்டுப்பட்டியில்‌ கண்டறியப்பட்டுள்ளது. 
தேனி மாவட்டம்‌ மயிலாடும்‌ பாறை அருகே 
சித்திரக்கல்‌ புடவில்‌ என்ற இடத்தில்‌ திமிலுடன்‌ 
கூடிய காளை ஓவியம்‌ கண்டறியப்பட்டுள்ளது. 


23-01-2020 20:00:29 | | 


சிந்துவெளி நாகரிக வரலாற்றிலும்‌ காளை 
முக்கியப்‌ பங்கு வகிக்கின்றது. இம்மக்கள்‌ 
காளையைக்‌ தெய்வமாக வழிபட்டதை 
அகழாய்வில்‌ கிடைக்கப்பெற்ற சான்றுகள்‌ 
வாயிலாக அறிகிறோம்‌. சிந்துவெளி 
அகழாய்வுகளில்‌ கண்டறியப்பட்ட மாடு 
தழுவும்‌ கல்‌ முத்திரை ஒன்று தமிழர்களின்‌ 
பண்பாட்டுத்‌ தொல்லியல்‌ அடையாளமான 
ஏறு தழுவுதலைக்‌ குறிப்பதாக ஐராவதம்‌ 
மகாதேவன்‌ தெரிவித்துள்ளார்‌. 


சிந்துவெளி கல்‌ முத்திரை 


பண்பாட்டு அடையாளம்‌ 


ஏறு தழுவுதல்‌, முல்லை நிலத்து மக்களின்‌ 
அடையாளத்தோடும்‌ மருத நிலத்து வேளாண்‌ 
குடிகளின்‌ தொழில்‌ உற்பத்தியோடும்‌ 
பாலை நிலத்து மக்களின்‌ தேவைக்கான 
போக்குவரத்துத்‌ தொழிலோடும்‌ பிணைந்தது. 
இதுவே வேளாண்‌ உற்பத்தியின்‌ பண்பாட்டு 
அடையாளமாக நீட்சி அடைந்தது. 


ஏரில்‌ பூட்டி உழவு செய்ய உதவிய காளை 
மாடுகள்‌ ஏர்‌ மாடுகள்‌, எருதுகள்‌, ஏறுகள்‌ 
என்று அழைக்கப்பட்டன. தமிழக உழவர்கள்‌ 
தங்களின்‌ உழவு சார்ந்த கருவிகளோடு 
அறுவடைக்குப்‌ பெரிதும்‌ துணைநின்ற 
மாடுகளைப்‌ போற்றி மகிழ்விக்க ஏற்படுத்திய 
விழாவே மாட்டுப்‌ பொங்கல்‌. அவ்விழாவன்று 


| | gth_Tamil_Pages 001-121.indd 66 


66 


மாடுகளைக்‌ குளிப்பாட்டிப்‌ பல வண்ணங்களில்‌ 
பொட்டிட்டு, மூக்கணாங்‌ கயிறு, கழுத்துக்‌ 
கயிறு, பிடி கயிறு அனைத்தையும்‌ புதிதாக 
அணிவிப்பர்‌. கொம்புகளைப்‌ பிசிறு சீவி, 
எண்ணெய்‌ தடவி, கழுத்து மணியாரம்‌ கட்டி, 
வெள்ளை வேட்டியோ, துண்டோ கழுத்தில்‌ 
கட்டுவர்‌. பின்னர்‌, பூமாலை அணிவித்துப்‌ 
பொங்கலிட்டுத்‌ தம்மோடு உழைப்பில்‌ ஈடுபட்ட 
மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும்‌ விதத்தில்‌ 
களிகைப்‌ பொங்கலை ஊட்டிவிடுவர்‌. 


இதன்‌ தொடர்ச்சியாக, வேளாண்‌ 
குடிகளின்‌ வாழ்வோடும்‌ உழைப்போடும்‌ 
பிணைந்துகிடந்த மாடுகளுடன்‌ அவர்கள்‌ 
விளையாடி மகிழும்‌ மரபாக உருக்கொண்டதே 
ஏறு தழுவுதலாகும்‌. 


ஏறு தழுவுதல்‌, தமிழகத்தின்‌ வெவ்வேறு 
பகுதிகளில்‌ வெவ்வேறு பெயர்களில்‌ 
அழைக்கப்படுகின்றது. அது மாடு பிடித்தல்‌, 
மாடு அணைகல்‌, மாடு விடுதல்‌, மஞ்சுவிரட்டு, 
வேலி மஞ்சுவிரட்டு, எருது கட்டி, காளை 
விரட்டு, ஏறு விடுதல்‌, சல்லிக்கட்டு எனப்‌ பல 
பெயர்களில்‌ அழைக்கப்படுகின்றது. 


சல்லிக்கட்டு பேச்சுவழக்கில்‌ திரிபுற்று, 
ஜல்லிக்கட்டு என அழைக்கப்படுகிறது. 
சல்லி என்பது மாட்டின்‌ கழுத்தில்‌ 
கட்டப்படுகின்ற வளையத்தினைக்‌ குறிக்கும்‌. 
புளியங்கொம்பினால்‌ வளையம்‌ செய்து 
காளையின்‌ கழுத்தில்‌ அணிவிக்கும்‌ வழக்கம்‌ 
தற்போதும்‌ உள்ளது. அக்காலத்தில்‌ புழங்கிக்‌ 
கொண்டிருந்த சல்லி நாணயங்களை, துணியில்‌ 
முடிந்து மாட்டின்‌ கொம்புகளில்‌ கட்டிவிடும்‌ 
பழக்கமும்‌ இருந்தது. மாட்டைத்‌ தழுவும்‌ 
வீரருக்கு அந்தப்‌ பணமுடிப்புச்‌ சொந்தமாகும்‌. 


ஏறு தழுவுதலும்‌ தமிழர்‌ அறமும்‌ 


மேலைநாடுகளில்‌ குறிப்பாக, தேசிய 
விளையாட்டாகக்‌ காளைச்‌ சண்டையைக்‌ 
கொண்டிருக்கும்‌ ஸ்பெயின்‌ நாட்டில்‌, 
காளையைக்‌ கொன்று அடக்குபவனே 
வீரனாகக்‌ கருதப்படுவான்‌. அவ்விளையாட்டில்‌, 
ஆயுதங்களைப்‌ பயன்படுத்துவதும்‌ உண்டு. 


23-01-2020 20:00:29 | | 


மேலை நாட்டுக்‌ காளை விளையாட்டு 


சில நாட்டு விளையாட்டுகளில்‌ காளையை 
அடக்கும்‌ வீரன்‌ வென்றாலும்‌ தோற்றாலும்‌ 
ஆட்டத்தின்‌ முடிவில்‌ அந்தக்‌ காளை 
கொல்லப்படுதலும்‌ உண்டு. மேலைநாடுகளில்‌ 
ஆண்டு முழுவதும்‌ நடத்தப்படும்‌ காளை 
விளையாட்டு, மனிதனுள்‌ ஒளிந்திருக்கும்‌ 
வன்மத்தையும்‌ போர்‌ வெறியையும்‌ 
வெளிப்படுத்துவது போல்‌ இருக்கிறது. 


தமிழகத்தில்‌ நடைபெறும்‌ ஏறு 
தழுவுதலில்‌ காளையை அடக்குபவர்கள்‌ 
எந்த ஆயுதத்தையும்‌ பயன்படுத்தக்‌ கூடாது. 
நிகழ்வின்‌ தொடக்கத்திலும்‌ முடிவிலும்‌ 
காளைகளுக்கு வழிபாடு செய்வர்‌. எவராலும்‌ 
அடக்க முடியாத காளைகளும்‌ உண்டு. 
எனவே, காளைகளும்‌ வெற்றி பெற்றதாகக்‌ 
கருதப்படும்‌. அன்பையும்‌ வீரத்தையும்‌ ஒருசேர 


கற்பவை கற்றபின்‌... 


தமிழக ஏறு தழுவுதல்‌ 


வளர்த்தெடுக்கும்‌ இவ்விளையாட்டில்‌ 
காளையை அரவணைத்து அடக்குபவரே 
வீரராகப்‌ போற்றப்படுவர்‌. 


நம்‌ கடமை 
தமிழர்களின்‌ பண்பாட்டுத்‌ திருவிழாவாக 


விளங்கும்‌ ஏறு தழுவுதல்‌ இரண்டாயிரம்‌ 
ஆண்டுகாலக்‌ தொன்மையுடையது. 


பண்டைய வீரவுணர்்‌வைை 
நினைவூட்டும்‌ ஏறுதழுவுதல்‌ விலங்குகளை 
முன்னிலைப்படுத்தும்‌ வழிபாட்டையும்‌ 
இயற்கை வேளாண்மையையும்‌ வலியுறுத்தும்‌ 
பண்பாட்டுக்‌ குறியீடு ஆகும்‌. நம்‌ முன்னோரின்‌ 
இத்தகைய பண்பாட்டுக்கூறுகளைப்‌ 
பேணிப்‌ பாதுகாப்பது நம்‌ ஒவ்வொருவரின்‌ 
கடமையுமாகும்‌. 


இலக்கியங்கள்‌ காட்டும்‌ ஏறுதழுவுதல்‌ காட்சிகளை உங்கள்‌ பகுதியில்‌ நடைபெற்ற எருது 
விடும்‌ விளையாட்டு நிகழ்வுடன்‌ ஒப்பிட்டு வகுப்பறையில்‌ கலந்துரையாடுக. 


உங்கள்‌ ஊரில்‌ பொங்கல்விழா நடைபெறுகிறது. அவ்விழாவில்‌ சாக்கு ஓட்டம்‌, தவளை ஓட்டம்‌, 
புட்டியில்‌ தண்ணீர்‌ நிரப்புதல்‌, இசை நாற்காலி, உருளைக்‌ கிழங்கு பொறுக்குதல்‌, ஊசியில்‌ 


நூல்‌ கோத்தல்‌, கோலம்‌ போடுகல்‌, கயிறு இழுத்தல்‌, மெதுவாக மிதிவண்டி ஓட்டுதல்‌, பானை 
உடைத்தல்‌ ஆகிய போட்டிகள்‌ நடைபெறுகின்றன. அப்போட்டிகள்‌ குறித்து நேரடி வருணனை 
செய்க. 


| | gth_Tamil_Pages 001-121.indd 67 


23-01-2020 20:00:29 | | 


கவிதைப்‌ பேழை [1] 
மணிமேகலை 


- சீத்தலைச்‌ சாத்தனார்‌ 


நட்ட 
[ஆ 497310 
விழாவறை காதை 


மெய்த்திறம்‌ வழக்கு நன்பொருள்‌ வீடெனும்‌ கரந்துரு எய்திய கடவு ளாளரும்‌ 
இத்திறம்‌ தத்தம்‌ இயல்பினிற்‌ காட்டும்‌ பரந்தொருங்கு ஈண்டிய பாடை மாக்களும்‌ 
சமயக்‌ கணக்கரும்‌ தந்துறை போகிய ஐம்பெருங்‌ குழுவும்‌ எண்பேர்‌ ஆயமும்‌ 
அமயக்‌ கணக்கரும்‌ அகலா ராகிக்‌ வந்தொருங்கு குழீஇ வான்பதி தன்னுள்‌ 
(அடிகள்‌ 11-18) 
68 


| | oth_Tamil_Pages 001-121.indd 68 இ 


ஓ ட கனை | | IM 


23-01-2020 20:00:29 | | 


தோரண வீதியும்‌ தோம்‌அறு கோட்டியும்‌ 
பூரண கும்பமும்‌ பொலம்பா விகைகளும்‌ 
பாவை விளக்கும்‌ பலவுடன்‌ பரப்புமின்‌; 
காய்க்குலைக்‌ கமுகும்‌ வாழையும்‌ வஞ்சியும்‌ 
பூக்கொடி வல்லியும்‌ கரும்பும்‌ நடுமின்‌; 
பத்தி வேதிகைப்‌ பசும்பொன்‌ தூணத்து 
முத்துத்‌ தாமம்‌ முறையொடு நாற்றுமின்‌; 
விழவுமலி மூதூர்‌ வீதியும்‌ மன்றமும்‌ 
பழமணல்‌ மாற்றுமின்‌, புதுமணல்‌ பரப்புமின்‌; 
கதவிகைக்‌ கொடியும்‌ காழ்‌உஎன்று விலோதமும்‌ 
மதலை மாடமும்‌ வாயிலும்‌ சேர்த்துமின்‌; 

(அடிகள்‌ 43-53) 
துண்மணற்‌ பந்தரும்‌ தாழ்தரு பொதியிலும்‌ 
புண்ணிய நல்லுரை அறிவீர்‌ பொருந்துமின்‌; 
ஒட்டிய சமயத்து உறுபொருள்‌ வாதிகள்‌ 
பட்டிமண்‌ டபத்துப்‌ பாங்கறிந்து ஏறுமின்‌; 
பற்றா மாக்கள்‌ தம்முடன்‌ ஆயினும்‌ 
செற்றமும்‌ கலாமும்‌ செய்யாது அகலுமின்‌; 
வெண்மணற்‌ குன்றமும்‌ விரிபூஞ்‌ சோலையும்‌ 
தண்மணல்‌ துருத்தியும்‌ தாழ்பூந்‌ துறைகளும்‌ 
தேவரும்‌ மக்களும்‌ ஒத்துடன்‌ திரிதரும்‌ 
நாலேழ்‌ நாளினும்‌ நன்கறிந்தீர்‌ என - 
ஒளிறுவாள்‌ மறவரும்‌ சேரும்‌ மாவும்‌ 
களிறும்‌ சூழ்தரக்‌ கண்முரசு இயம்பி 
பசியும்‌ பிணியும்‌ பகையும்‌ நீங்கி 
வசியும்‌ வளனும்‌ சுரக்க! என வாழ்த்தி; 
அணிவிழா அறைந்தனன்‌ அகநகர்‌ மருங்கென்‌ . 

(அடிகள்‌ 58-72) 

சொல்லும்‌ பொருளும்‌ 

சமயக்‌ கணக்கர்‌ -சமயத்‌ தத்துவவாதிகள்‌, 
பாடைமாக்கள்‌ - பல மொழிபேசும்‌ மக்கள்‌, குழீஇ- 
ஒன்றுகூடி, தோம்‌ - குற்றம்‌, கோட்டி-மன்றம்‌, 
பொலம்‌-பொன்‌, வேதிகை-திண்ணை, தூணம்‌- 
தூண்‌, தாமம்‌-மாலை, கதலிகைக்‌ கொடி -சிறு சிறு 
கொடியாகப்‌ பல கொடிகள்‌ கட்டியது, காழூன்று 
கொடி - கொம்புகளில்‌ கட்டும்‌ கொடி, விலோதம்‌ 
- துணியாலான கொடி, வசி- மழை, செற்றம்‌- 
சினம்‌, கலாம்‌-போர்‌, துருத்தி- ஆற்றிடைக்குறை 
(ஆற்றின்‌ நடுவே இருக்கும்‌ மணல்திட்டு). 


| | gth_Tamil_Pages 001-121.indd 69 


69 


பாடலின்‌ பொருள்‌ 
இந்திர விழாவைக்‌ காண வந்தோர்‌ 


உயர்வுடைய புகார்‌ நகரில்‌ 
மெய்ப்பொருள்‌ உணர்த்தும்‌ உலகியல்‌, 
தத்துவம்‌, வீடுபேறு ஆகிய பொருள்களை 
அவரவர்‌ இயற்கைத்‌ தன்மைக்கு ஏற்ப 
விளக்குபவராகிய சமயவாதிகள்‌ 
தமது நெறியில்‌ 
சிறந்தவராக விளங்கும்‌ காலத்தைக்‌ 
கணக்கிட்டுச்‌ சொல்லும்‌ காலக்கணிதரும்‌ 


கூடியிருக்கின்றனர்‌. 


கூடியிருக்கின்றனர்‌. இந்நகரை விட்டு 
நீங்காதவராய்த்‌ தம்‌ தேவருடலை மறைத்து 
மக்கள்‌ உருவில்‌ வந்திருக்கும்‌ கடவுளரும்‌ 
கடல்வழி வாணிகம்‌ செய்து பெரும்‌ 
செல்வம்‌ காரணமாய்ப்‌ புகார்‌ நகரில்‌ 
ஒன்று திரண்டிருக்கும்‌ பல மொழி பேசும்‌ 
அயல்‌ நாட்டினரும்‌ குழுமியிருக்கின்றனர்‌. 
அரசர்க்குரிய அமைச்சர்‌ குழுவாகிய 
ஐம்பெருங்குழு, எண்பேராயத்தைச்‌ 
சேர்ந்தவர்களும்‌ அரசவையில்‌ ஒன்று 
திரண்டிருக்கின்றனர்‌. 


விழா முன்னேற்பாடுகள்‌ பற்றி அறிவித்தல்‌ 
"தோரணம்‌ கட்டிய தெருக்களிலும்‌ 


குற்றமில்லாத மன்றங்களிலும்‌ பூரணகும்பம்‌, 
பொற்பாலிகை, பாவை விளக்கு மற்றும்‌ 
பலவகையான மங்கலப்‌ பொருள்களை 
முறையாக அழகுபடுத்தி வையுங்கள்‌. 
குலை முற்றிய பாக்கு மரத்தையும்‌ வாழை 
மரத்தையும்‌ வஞ்சிக்கொடியையும்‌ 
பூங்கொடிகளையும்‌ கரும்பையும்‌ நட்டு 
வையுங்கள்‌. வீடுகளின்முன்‌ தெருத்‌ 
திண்ணையில்‌ வரிசை வரிசையாக இருக்கும்‌ 
தங்கத்‌ தூண்களிலே முத்து மாலைகளைத்‌ 
தொங்கவிடுங்கள்‌. 


விழாக்கள்‌ நிறைந்த இம்மூதூரின்‌ 
தெருக்களிலும்‌ மன்றங்களிலும்‌ பழைய 
மணலை மாற்றிப்‌ புதிய மணலைப்‌ பரப்புங்கள்‌. 
துகில்‌ கொடிகளையும்‌ கம்புகளில்‌ கட்டிய 
கொடிகளையும்‌ பெரிய மாடங்களிலும்‌ 
மாடங்களின்‌ வாயில்களிலும்‌ சேர்த்துக்‌ 
கட்டுங்கள்‌. 


23-01-2020 20:00:29 | | 


பட்டிமண்டபம்‌ ஏறுமின்‌ 


மணல்‌ 


பரப்பிய 
மரங்கள்‌ தாழ்ந்து 
நிழல்தரும்‌ ஊர்‌ மன்றங்களிலும்‌ நல்லன 
பற்றிச்‌ சொற்பொழிவாற்றுங்கள்‌. அவரவர்‌ 
சமயத்திற்கு உரிய உட்பொருளறிந்து 
வாதிடுவோர்‌ பட்டிமண்டப முறைகளைத்‌ 
தெரிந்து வாதிட்டுத்‌ தீர்வு காணுங்கள்‌. 


குளிர்ந்த 
பந்தல்களிலும்‌ 


சினமும்‌ பூசலும்‌ கைவிடுக 


மாறுபாடு கொண்ட பகைவர்களிடம்‌ 
கூடக்‌ கோபமும்‌ பூசலும்‌ கொள்ளாது 
அவர்களைவிட்டு விலகி நில்லுங்கள்‌. 
வெண்மையான மணல்‌ குன்றுகளிலும்‌ 
மலர்‌ செறிந்த பூஞ்சோலைகளிலும்‌ குளிர்ந்த 
ஆற்றிடைக்குறைகளிலும்‌ மரக்கிளைகள்‌ 
நிழல்‌ தரும்‌ தண்ணீர்க்‌ துறைகளிலும்‌ விழா 
நடைபெறும்‌. அந்த இருபத்தெட்டு நாள்களிலும்‌ 
தேவரும்‌ மக்களும்‌ ஒன்றுபட்டு மகிழ்வுடன்‌ 
உலாவிவருவர்‌ என்பதை நன்கு அறியுங்கள்‌." 


வாழ்த்தி அறிவித்தல்‌ 

ஒளிவீசும்‌ வாளேந்திய காலாட்‌ 
படையினரும்‌ தேர்ப்படையினரும்‌ குதிரைப்‌ 
படையினரும்‌ யானைப்‌ படையினரும்‌ 
சூழ்ந்து வர, அகன்ற முரசினை அறைந்து, 
"பசியும்‌ நோயும்‌ பகையும்‌ நீங்கி மழையும்‌ 
வளமும்‌ எங்கும்‌ பெருகுவதாகுக" என 
வாழ்த்தி மேற்கண்ட செய்திகளை நகருக்கு 
முரசறைவோன்‌ அறிவித்தான்‌. 


| | gth_Tamil_Pages 001-121.indd 70 


70 


தெரிந்து தெளிவோம்‌ 


ஐம்பெருங்குழு 


அமைச்சர்‌ 


வம்‌ 


சடங்கு செய்விப்போர்‌ 
படைத்தலைவர்‌ 
தூதர்‌ 

சாரணர்‌ (ஒற்றர்‌) 


ஸி... இ: 19 


எண்பேராயம்‌ 

1. கரணத்தியலவர்‌ 

2. கரும விதிகள்‌ 

3. கனகச்சுற்றம்‌ 

4. கடைக்காப்பாளர்‌ 

5. நகரமாந்தர்‌ 

6. படைத்தலைவர்‌ 

7. யானை வீரர்‌ 


8. இவுளி மறவர்‌ 


இலக்கணக்‌ குறிப்பு 


தோரணவிீதியும்‌, தோமறு கோட்டியும்‌ - 
எண்ணும்மைகள்‌ 

காய்க்குலைக்‌ கமுகு, பூக்கொடி வல்லி, 
முத்துத்தாமம்‌ - இரண்டாம்‌ வேற்றுமை 
உருபும்பயனும்‌ உடன்தொக்கத்‌ தொகைகள்‌ 
மாற்றுமின்‌, 


பரப்புமின்‌ - ஏவல்‌ 


வினைமுற்றுகள்‌ 

உறுபொருள்‌ - உரிச்சொல்தொடர்‌ 
தாழ்பூந்துறை - வினைத்தொகை 
பாங்கறிந்து - இரண்டாம்‌ 
வேற்றுமைத்தொகை 

நன்பொருள்‌, தண்மணல்‌, நல்லுரை - 
பண்புத்தொகைகள்‌ 


23-01-2020 20:00:30 | | 


ண்‌ |] ட Ho று 


பகுபத உறுப்பிலக்கணம்‌ 
பரப்புமின்‌ - பரப்பு * மின்‌ அறைந்தனன்‌ - அறை*த்ந்‌) * த்‌ *அன்‌*அன்‌ 


கபி அறை - பகுதி 

த்‌ - சந்தி. த்‌ - ந்‌ ஆனது விகாரம்‌ 
மின்‌ - முன்னிலைப்‌ பன்மை வினைமுற்று த்‌ - சந்தி. த்‌-ந்‌ ஆனது ர 
விகுதி த்‌ - இறந்தகால இடைநிலை 


அன்‌ - சாரியை 


அன்‌ - ஆண்பால்‌ வினைமுற்று விகுதி 


நூல்‌ வெளி 


தொடர்நிலைச்‌ செய்யுள்‌ வரிசையில்‌ இரட்டைக்‌ காப்பியங்களான சிலப்பதிகாரம்‌, 
மணிமேகலை இரண்டும்‌ தமிழ்‌ மக்களின்‌ வாழ்வியலைச்‌ சொல்லும்‌ கருவூலங்களாகத்‌ 
திகழ்கின்றன. மணிமேகலை, ஐம்பெருங்காப்பியங்களுள்‌ ஒன்று. மணிமேகலையின்‌ 
துறவு வாழ்க்கையைக்‌ கூறுவதால்‌, இந்நூலுக்கு மணிமேகலைத்‌ துறவு என்னும்‌ 
வேறு பெயரும்‌ உண்டு. இது பெண்மையை முதன்மைப்படுத்தும்‌ புரட்சிக்‌ காப்பியம்‌; பண்பாட்டுக்‌ 
கூறுகளைக்‌ காட்டும்‌ தமிழ்க்காப்பியம்‌. இக்காப்பியம்‌ சொற்சுவையும்‌ பொருட்சுவையும்‌ இயற்கை 


வருணனைகளும்‌ நிறைந்தது; பெளத்த சமயச்‌ சார்புடையது. கதை அடிப்படையில்‌ மணிமேகலையைச்‌ 
சிலப்பதிகாரத்தின்‌ தொடர்ச்சியெனக்‌ கூறுவர்‌. முப்பது காதைகளாக அமைந்துள்ள மணிமேகலையின்‌ 
முதல்‌ காதையே விழாவறை காதை. 


ட மணிமேகலைக்‌ காப்பியத்தை இயற்றியவர்‌ கூலவாணிகன்‌ சீத்தலைச்‌ சாத்தனார்‌. சாத்தன்‌ இ 
என்பது இவரது இயற்பெயர்‌. இவர்‌, திருச்சிராப்பள்ளியைச்‌ சேர்ந்த சீத்தலை என்னும்‌ ஊரில்‌ 
பிறந்து மதுரையில்‌ வாழ்ந்தவர்‌ என்று கூறுவர்‌. கூலவாணிகம்‌ (கூலம்‌ - தானியம்‌) செய்தவர்‌. 
இக்காரணங்களால்‌ இவர்‌ மதுரைக்‌ கூலவாணிகன்‌ சீத்தலைச்‌ சாத்தனார்‌ என்று அழைக்கப்பெற்றார்‌. 
சிலப்பதிகாரம்‌ இயற்றிய இளங்கோவடிகளும்‌ இவரும்‌ சமகாலத்தவர்‌ என்பர்‌. தண்டமிழ்‌ ஆசான்‌, 
சாத்தன்‌, நன்னூற்புலவன்‌ என்று இளங்கோவடிகள்‌ சாத்தனாரைப்‌ பாராட்டியுள்ளார்‌. 


அறம்‌ எனப்படூவது யாதெனக்‌ கேட்பின்‌ 

மறவாது இதுகேள்‌! மன்னுயிர்க்‌ கெல்லாம்‌ 
உண்டியும்‌ உடையும்‌ உறையுளும்‌ அல்லது 
கண்டது இல்‌. (மணிமேகலை 25: 228 - 231) 


கற்பவை கற்றபின்‌... 


உங்கள்‌ ஊரில்‌ நடைபெறும்‌ திருவிழாவிற்கான அழைப்பிதழ்‌ ஒன்றினை வடிவமைக்க. 
குறிப்புகளைக்‌ கொண்டு ஓர்‌ இயற்கைக்‌ காட்சியை விரித்தெழுதுக. 


பூஞ்சோலை - சிரிக்கும்‌ மலர்கள்‌ - பசுமையான புல்வெளி - கூவும்‌ குயில்‌ - வீசும்‌ தென்றல்‌ 
- விளையாடும்‌ குழந்தைகள்‌ - அழகிய காட்சிகள்‌ 


71 


| | gth_Tamil_Pages 001-121.indd 71 இ 23-01-2020 20:00:30 | | 


விரிவானம்‌ 
பையா ்‌ 5 
அகழாய்வுகள்‌ 
5 (பட்டிமன்றம்‌) 
மனிதன்‌ தோன்றிப்‌ பல்லாயிரம்‌ ஆண்டுகள்‌ கடந்துவிட்டன. இன்றும்‌ 
பண்பாட்டு அளவில்‌ சிறந்த வாழ்வை வெளிப்படுத்திய தமிழர்களின்‌ 
வரலாற்றை அறிந்துகொள்ளத்‌ தமிழகத்தின்‌ தொன்மையான 
நுழையும்முன்‌ பகுதிகளை அகழாய்வு செய்தல்‌ இன்றியமையாதது. அகழாய்வு 


செய்தல்‌ என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலப்பகுதியில்‌ தோண்டிச்‌ 

செதுக்கி ஆராய்தல்‌ ஆகும்‌. அகழாய்வு வரலாறு முழுமை பெற 

உதவுகிறது. அகழாய்வில்‌ கிடைத்த பொருள்கள்‌ நாம்‌ வாழ்ந்த 
காலத்தை மட்டுமன்றி, நமது வரலாற்றையும்‌ உணர்த்துகின்றன. 


பட்டிமன்ற அழைப்பிதழ்‌ 
பள்ளி இலக்கிய மன்றத்‌ தொடக்கவிழாவில்‌ மாணவர்களே பங்கேற்று நடத்தும்‌ 
சிந்தனைப்‌ பட்டிமன்றம்‌ 
நடுவர்‌: மாணவர்‌ பூங்குன்றன்‌ 
முன்னிலை: தமிழாசிரியர்‌ கலைவாணன்‌ 


இன்றைய சூழ்நிலையில்‌ அகழாய்வு என்பது 


பாணனை கண 
யி டய 


தேவையான செயல்பாடே! தேவையற்ற செலவினமே! 


மாணவர்‌ பாத்திமா மாணவர்‌ முத்து 


மாணவர்‌ செல்வன்‌ மாணவர்‌ அன்புமேரி 


அனைவரும்‌ வருக! 


அறிமுகவுரை ( இலக்கிய மன்றச்‌ செயலர்‌) அண்மையில்‌ நடைபெற்ற மாநில 


அன்பிற்குரிய நல்லுள்ளங்களே! அளவிலான பேச்சுப்போட்டியில்‌ முதல்‌ 


வணக்கம்‌. இன்று நம்‌ பள்ளியில்‌ இலக்கிய பரிசுபெற்ற நம்‌ வகுப்புத்தோழர்‌ பூங்குன்றன்‌ 
மன்றத்‌ தொடக்கவிழா இனிதே தொடங்குகிறது. நடுவராகப்‌ பொறுப்பேற்கிறார்‌. வாதிடுவோராக 
அதனை முன்னிட்டு நடைபெறவுள்ள நம்முடன்‌ பயிலும்‌ முத்து, பாத்திமா, அன்புமேரி, 
செல்வன்‌ ஆகியோர்‌ பங்கேற்கின்றனர்‌. இதோ 


பட்டிமன்றத்‌ தலைப்பினை அறிய ஆவலாக 


இருக்கிறதா? இதோ சொல்கிறேன்‌. இன்றைய பட்டிமன்றம்‌ தொடங்குகிறது. 
சூழ்நிலையில்‌ அகழாய்வு என்பது தேவையான நடுவர்‌ 

செயல்பாடா? தேவையற்ற செலவினமா? 

(மாணவர்கள்‌ கரவொலி எழுப்புதல்‌) அருந்தமிழ்‌ வணக்கம்‌. 


72 


| | gth_Tamil_Pages 001-121.indd 72 இ 23-01-2020 20:00:30 | | 


| ப நானு 


மதுரை நகருக்கு அருகே உள்ள கீழடி என்னுமிடத்தில்‌ நடத்தப்பட்ட அகழாய்வில்‌ சுடுமண்‌ பொருள்கள்‌, 
உலோகப்‌ பொருள்கள்‌, முத்துகள்‌, கிளிஞ்சல்‌ பொருள்கள்‌, மான்கொம்புகள்‌, சோழிகள்‌, கிண்ணங்கள்‌, 
துளையிடப்பட்ட பாத்திரங்கள்‌, இரத்தினக்கல்‌ வகைகள்‌, பழுப்பு, கறுப்பு, சிவப்பு-கறுப்புப்‌ பானைகள்‌, 
சதுரங்கக்‌ காய்கள்‌, தானியங்களைச்‌ சேகரிக்கும்‌ கலன்கள்‌, செம்பு, சங்கு வளையல்கள்‌, எலும்பினால்‌ 
ஆன கூர்‌ முனைகள்‌, தமிழ்‌ எழுத்துகள்‌ பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள்‌, கற்கருவிகள்‌, நீர்‌ சேகரிக்கும்‌ 
பெரிய மட்கலன்கள்‌, சிறிய குடுவைகள்‌, உறைக்கிணறுகள்‌, சுடுமண்‌ கூரை ஓடுகள்‌ போன்ற 
பல்வேறு தொல்லியல்‌ பொருள்கள்‌ கிடைத்துள்ளன. மூன்று வெவ்வேறு காலகட்டங்களைச்‌ சேர்ந்த 
இவற்றுள்‌ தொன்மையானவை சுமார்‌ 2300ஆண்டுகளுக்கு முற்பட்டவை எனக்‌ கருதப்படுகின்றன. 
இதுவரை அகழாய்வு செய்யப்பட்ட பெரும்பான்மையான இடங்கள்‌, இறப்புத்‌ தொடர்பான தடயங்களை 
வெளிப்படூத்துவனவாக அமைந்திருந்தன. ஆனால்‌, கீழடியில்‌ கண்டறியப்பட்டுள்ள முழுமையான 
வாழ்விடப்பகுதியும்‌ செங்கல்‌ கட்டுமானங்களும்‌ இதரப்பொருள்களும்‌ தமிழரின்‌ உயரிய 


நாகரிகத்தைக்‌ கண்முன்‌ காட்டும்‌ சாட்சிகளாய்‌ அமைந்துள்ளன. 


கீழடி அகழாய்வுக்களம்‌ 


மதிப்பிற்குரிய தமிழாசிரியர்‌ அவர்களே! 
அன்பிற்குரிய ஆசிரியப்‌ பெருமக்களே! அருமை 
மாணவ நண்பர்களே! அனைவருக்கும்‌ 
அன்பான வணக்கம்‌. 


வரலாற்றை அறிவதற்கு வழிகாட்டும்‌ 
ஒரு தலைப்பெடுத்துப்‌ பேச முனைகின்றோம்‌. 
ஒரு செடி வளர்வதற்கு, விதையை 
ஊன்றுவதற்குக்கூடக்‌ குழி தோண்டுகிறோம்‌. 
தோண்டிய குழிக்குள்‌ ஒரு பழம்பொருள்‌ 
கிடைத்தால்கூடக்‌ கொண்டாடுகிறோம்‌. அதில்‌ 


| | gth_Tamil_Pages 001-121.indd 73 


73 


பயன்‌ இருக்கிறதா என்பதைச்‌ சிந்திப்பதற்கே 
இந்த மாபெரும்‌ சிந்தனைப்‌ பட்டிமன்றம்‌. 


ஆய்வு என்பது அறிவின்‌ வெளிப்பாடு. 
அதற்கு ஓய்வு என்பதே கிடையாது. இதோ! 
இன்றைய சூழ்நிலையில்‌ அகழாய்வு என்பது 
தேவையற்ற செலவினமே! என்னும்‌ தலைப்பில்‌ 
உரைவீச்சைத்‌ தொடங்க வருமாறு அன்புத்‌ 
தோழர்‌ முத்து அவர்களை அழைத்து என்‌ 
முன்னுரையை நிறைவு செய்கிறேன்‌. நன்றி, 
வணக்கம்‌. ( மாணவர்‌ கரவொலி) 


23-01-2020 20:00:30 | | 


முத்து 

உங்கள்‌ அனைவருக்கும்‌ என்‌ பணிவான 
வணக்கம்‌. நடுவர்‌ அவர்களே! உள்ளங்கையில்‌ 
உலகத்தை அளந்து பார்க்கும்‌ காலகட்டத்தில்‌ 
மண்ணைக்‌ கோண்டி எலும்புகளைத்‌ தேடும்‌ 
மனிதர்களைப்‌ பற்றி நான்‌ என்ன சொல்ல? 


அறிவியல்‌ உலகத்தில்‌ வாழ்ந்து 
கொண்டிருக்கிறோம்‌. பழைய தலைமுறையைப்‌ 
பற்றித்‌ தெரிந்து என்ன செய்யப்‌ போகிறோம்‌? 
செல்லிடப்‌ பேசிக்குள்ளே, உலகத்தைச்‌ 
சுற்றும்‌ வேளையில்‌ அகழாய்வில்‌ கிடைக்கும்‌ 
செல்லாக்‌ காசுகளை வைத்து என்ன 
செய்வதாம்‌? 


வானுலகத்தில்‌ பறந்து செவ்வாயில்‌ 
குடியேற வழிதேடும்‌ நேரத்தில்‌ பழைய 
வரலாற்றுக்கு முந்தைய காலத்தைப்‌ பற்றி 
அறிந்து என்ன பயன்‌? உள்ளங்கையில்‌ 
உலகம்‌ இருக்கிறது. மடிக்கணினி மலைக்க 


வைக்கிறது. அதையெல்லாம்‌ விட்டுவிட்டு மண்‌ 
ஓடுகள்‌, இறந்தோரைச்‌ சுமந்த மண்தாழிகள்‌ 
இவற்றைக்‌ கண்டறிந்து எதைச்‌ சாதிக்கப்‌ 
போகிறோம்‌? 


நாம்‌ கண்டுபிடிக்க வேண்டியவை 
எவ்வளவோ இருக்கின்றன. அறிவை 
விரிவுசெய்‌ எனப்‌ பாவேந்தர்‌ கூறினார்‌. நாம்‌ 
அறிவை வீணாக்கிக்‌ கொண்டிருக்கிறோம்‌. 
எனவே, நடுவர்‌ அவர்களே! அகழாய்வு 
என்பது தேவையற்ற செலவினமே, தேவையற்ற 
செலவினமே என்றுகூறி என்‌ வாதத்தை 
நிறைவு செய்கிறேன்‌. நன்றி, வணக்கம்‌. 


நடுவர்‌ 

நண்பர்‌ முத்து, காரசாரமான தன்‌ 
வாதத்தை முன்வைத்தார்‌. மிகவும்‌ அருமை. 
இதற்குப்‌ பாத்திமா, எப்படித்தான்‌ பதில்‌ 
சொல்லப்‌ போகிறார்‌ என்பது தெரியவில்லை. 
வாங்கம்மா! வாங்க எப்படிச்‌ சமாளிக்கப்‌ 
போறீங்க! 


பாத்திமா 


அவையோரை வணங்கி என்‌ உரையைத்‌ 
தொடங்குகிறேன்‌. 


| | gth_Tamil_Pages 001-121.indd 74 


74 


மண்ணைத்‌ தோண்டிப்‌ பார்ப்பது 
எலும்புகளைச்‌ சேகரித்து எண்ணிப்‌ 
பார்ப்பதற்கன்று. நம்‌ முன்னோர்களின்‌ 
பண்பாட்டை எண்ணிப்‌ பார்ப்பதற்கு. 
கடந்த காலத்தைப்‌ புரிந்துகொள்ளாமல்‌ 
நிகழ்காலத்தில்‌ வெற்றிபெற முடியுமா? 
எதிர்காலத்தைத்தான்‌ கணிக்க இயலுமா? 


நமது வரலாறு மிக நீண்டது. 150 
ஆண்டுகளுக்கு முன்னால்‌ 1863ஆம்‌ 
ஆண்டு இராபர்ட்‌ புரூஸ்புட்‌ என்னும்‌ 
தொல்லியல்‌ அறிஞர்‌ சென்னைப்‌ பல்லாவரம்‌ 
செம்மண்‌ மேட்டுப்பகுதியில்‌ எலும்பையும்‌ 
கற்கருவியையும்‌ கண்டுபிடித்தார்‌. இந்தக்‌ 
கற்கருவிதான்‌ இந்தியாவில்‌ கண்டெடுக்கப்பட்ட 
முதல்‌ கல்லாயுதம்‌. இந்தக்‌ கல்லாயுதம்‌ 
கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே, 
ரோமானியர்களின்‌ பழங்காசுகளைக்‌ 
கோவையில்‌ கண்டெடுத்தோம்‌. 


அரிக்கமேடு அகழாய்வில்‌ ரோமானிய 
மட்பாண்டங்கள்‌ கிடைத்தன. அதனால்‌, 
ரோமானியர்களுக்கும்‌ நமக்கும்‌ இருந்த 
வணிகக்‌ தொடர்பு உறுதிப்படுத்தப்பட்டது. 


அதற்குப்‌ பின்னால்‌, 1914ஆம்‌ ஆண்டு 
ஆதிச்சநல்லூரில்‌ நடத்தப்பட்ட அகழாய்வில்‌ 
ஏராளமான முதுமக்கள்‌ தாழிகள்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டன. நண்பர்‌ சொன்னார்‌! 
உள்ளங்கையில்‌ உலகம்‌ இருக்கிறதாம்‌. 
மடிக்கணினி மலைக்க வைக்கிறதாம்‌. 
நம்‌ முன்னோர்கள்‌ இரண்டாயிரம்‌ 
ஆண்டுகளுக்கு முன்பே, அறிவியல்‌ 
அடிப்படையிலான பண்பாட்டு வாழ்க்கையை 
வாழ்ந்தவர்கள்‌. தமிழர்களின்‌ உணவு, 
உடை, வாழிடம்‌ முதலியன இயற்கையைச்‌ 
சிதைக்காத இயல்புகளைக்‌ கொண்டவை 
என்பதற்கு அகழாய்வில்‌ கண்ட சான்றுகளே 
ஆவணங்களாகத்‌ திகழ்கின்றன. 


எதிரணித்‌ தலைவருக்கு ஒன்றைச்‌ 
சொல்லி விடைபெறுகிறேன்‌. மடிக்கணினியில்‌ 
பூக்கின்ற ரோஜா மணக்காது: செல்லிடப்‌ 
பேசியில்‌ பார்க்கும்‌ வற்றல்‌ குழம்பு 
சுவைக்காது; மாறாக நமது மூளையைக்‌ 


23-01-2020 20:00:30 | | 


தெரிந்து தெளிவோம்‌ 


பட்டிமண்டபம்‌ 


பட்டிமண்டபம்‌ என்பதுதான்‌ இலக்கியவழக்கு. ஆனால்‌ இன்று நடைமுறையில்‌ பலரும்‌ பட்டிமன்றம்‌ 
என்றே குறிப்பிடுகிறார்கள்‌. பேச்சுவழக்கையும்‌ ஏற்றுக்கொள்கிறோம்‌. 


மகத நன்நாட்டு வாள்வாய்‌ வேந்தன்‌, பகைப்புறத்துக்‌ கொடுத்த பட்டிமண்டபம்‌ 


என்று சிலப்பதிகாரத்திலும்‌ (காதை 5, அடி 102) 


பட்டிமண்டபத்துப்‌ பாங்கு அறிந்து எறுமின்‌ என்று மணிமேகலையிலும்‌ (காதை 1, அடி 16) 


பட்டிமண்டபம்‌ ஏற்றினை, ஏற்றினை; எட்டினோடு இரண்டும்‌ அறியேனையே என்று 


திருவாசகத்திலும்‌ (சதகம்‌ 41) 


பன்ன அரும்‌ கலைதெரி பட்டிமண்டபம்‌ என்று கம்பராமாயணத்திலும்‌ (பாலகாண்டம்‌, நகரப்‌ படலம்‌ 


154) பட்டிமண்டபம்‌ என்ற சொல்‌ பயின்று வருகிறது. 


குப்பைத்தொட்டியாக்கும்‌; நமது மண்ணை 
நெகிழிக்‌ கிடங்காக மாற்றும்‌. ஆனால்‌, 
அகழாய்வில்‌ கிடைத்த ஆவணங்களோ 
அடுத்த தலைமுறைக்கு நம்‌ பண்பாட்டின்‌ 
மேன்மையைப்‌ பறைசாற்றும்‌. எனவே, 
நடுவர்‌ அவர்களே! அகழாய்வு என்பது 
நமக்கு மிகமிகத்‌ தேவையான செயல்பாடே! 
என்றுகூறி நல்ல தீர்ப்பு வேண்டி 
விடைபெறுகின்றேன்‌. 


நடுவர்‌ 

அடேயப்பா! பாத்திமாவின்‌ 
வார்த்தைகளுக்குள்‌ மின்னிய வரலாறு புதிய 
வெளிச்சத்தைக்‌ காட்டியது. என்ன அன்புமேரி! 
என்ன செய்யப்‌ போறீங்க? பேசத்தான்‌ 
போறீங்களா? இல்லை பட்டிமன்றத்தை 
இப்படியே முடிச்சிட்டுத்‌ தீர்ப்பைச்‌ 
சொல்லிவிடட்டுமா? 


அன்புமேரி 
பாரதியை வணங்கித்‌ தொடங்குகின்றேன்‌. 


ஐயா, நடுவர்‌ அவர்களே! எங்க ஊர்ல ஒரு 
சொலவடை சொல்லுவாங்க. பகுமானக்‌ கோழி 
பறந்துக்கிட்டே முட்டை போட்டுச்சாம்‌. 


நடுவர்‌ 

என்ன! பகுமானக்‌ கோழி பறந்துக்கிட்டே 
முட்டை போட்டுச்சா? சரி, தலைப்புக்கு 
வாங்கம்மா. 


| | gth_Tamil_Pages 001-121.indd 75 


75 


அன்புமேரி 


இல்லைங்கய்யா, வெட்டிப்‌ 
பெருமைக்காகவே வீறாப்பா பேசுபவர்களைப்‌ 
பற்றிச்‌ சொல்ல வந்தேன்‌. நாம்‌ எப்படிப்பட்ட 
காலத்தில்‌ வாழ்ந்துகொண்டிருக்கிறோம்‌? 
உலகத்தில்‌ குட்டி நாடுகள்கூட அறிவியல்‌ 
விந்தைகளால்‌ வானத்தை அளந்து 
பார்க்கின்றன. அமெரிக்காவில்‌ இருக்கும்‌ 
என்‌ தோழியின்‌ நட்பை இணையத்தளம்‌ 
இணைத்துக்‌ காட்டுகிறது. விபத்தில்‌ 
துண்டிக்கப்பட்ட கால்களுக்கு அறிவியல்‌, 
செயற்கைக்‌ கால்‌ பொருத்தி அழகு பார்க்கிறது. 
பழுதுபட்ட இதயத்திற்கு மாற்று இதயம்‌ 
பொருத்தி மருத்துவ அறிவியல்‌ மனிதனை 
வாழவைக்கிறது. 


புற்றுநோய்‌ என்னும்‌ அரக்கனை வீழ்த்த, 
புதிய மருந்து கண்டுபிடிக்க அறிவியலாளர்கள்‌ 
பெருமுயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள்‌. 
இன்னும்‌ எவ்வளவோ சாதனைகள்‌ 
கண்முன்னே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. 
இந்த உலகப்போக்கிற்கு ஈடுகொடுத்து 
நாமும்‌ நமது அறிவியல்‌ பயணத்தை 
முன்னெடுக்காமல்‌ அகழாய்வுக்குள்‌ விழுந்து 
கிடப்பது என்ன நியாயம்‌? நானொன்றும்‌ 
அகழாய்விற்கு எதிரானவள்‌ இல்லை. 


இன்றைய மாறிவரும்‌ உலகச்‌ சூழலில்‌ 
அகழாய்வு என்ன, முக்கியத்‌ தேவைகளுள்‌ 
ஒன்றா? இருபத்தோராம்‌ நூற்றாண்டு 


23-01-2020 20:00:30 | | 


அறிவியலால்‌ வியக்க வைக்கின்ற காலத்தில்‌, 
இந்தப்‌ பழைய காலத்துப்‌ பொருள்களையும்‌ 
கட்டடங்களையும்‌ கண்டுபிடித்து என்ன 
சாதிக்கப்‌ போகின்றோம்‌? 


நடுவர்‌ அவர்களே! பழையன 
கழிதலும்‌ புதியன புகுதலும்‌ வழுவல கால 
வகையினானே என்று நமது இலக்கணப்‌ 
புலவர்‌ ஒருவர்‌ சொன்னதை எதிரணிக்கு 
நினைவூட்டி நல்ல தீர்ப்புத்‌ தருமாறு கேட்டு 
விடைபெறுகின்றேன்‌. நன்றி, வணக்கம்‌. 


நடுவர்‌ 

அருமை, அன்புமேரி... அருமை. 
உங்களுக்கு ஆதரவா நன்னூலை இயற்றிய 
பவணந்தி முனிவரையும்‌ துணைக்கு இழுத்து 
வந்துட்மங்க. மிக்க மகிழ்ச்சி. இப்போ இந்த 
அணி கொஞ்சம்‌ சோர்ந்து போனமாதிரி 
தெரியுது. நண்பர்‌ செல்வன்‌ வாங்க. எப்படிப்‌ 
பதில்‌ சொல்லப்‌ போறீங்க. 


செல்வன்‌ 


அவைக்கு என்‌ பணிவான வணக்கத்தைக்‌ 
கனிவோடு தெரிவித்துக்‌ கொள்கின்றேன்‌. 


நடுவர்‌ அவர்களே! அறிவியலைத்‌ 
குலையில்‌ தூக்கி வைத்துக்‌ கொண்டு 
ஆடுகிறார்‌ சகோதரி அன்புமேரி. ஏதோ, 
நாங்கள்‌ எல்லாம்‌ அறிவியலுக்குப்‌ பகைவர்‌ 
என்பதைப்‌ போல. அகழாய்வே அறிவியலை 
அடிப்படையாகக்‌ கொண்டதுதான்‌ என்பதை 
அறியாதவராக இருக்கின்றார்‌. இதில்‌ பவணந்தி 
முனிவரைவேறு சாட்சிக்கு இழுக்திருக்கிறார்‌. 
பழைமையின்‌ பட்டையை உரித்துக்‌ 
கொண்டுதான்‌ புதுமையே பிறக்கும்‌. தனியாகப்‌ 
புதுமைக்கென்று வேரோ விதையோ கிடையாது 
நண்பர்களே! 


கடந்த காலத்தை ஆராய்ந்து 
அறிந்துகொண்டால்தான்‌ நிகழ்காலத்தைச்‌ 
செம்மைப்படுத்திக்‌ கொள்ளலாம்‌. வருங்காலம்‌ 
வளமாக அமைவதற்கு வலிமையான 
கட்டமைப்பை உருவாக்கலாம்‌. நமது 
முன்னோர்கள்‌ வாழ்ந்து பெற்ற பட்டறிவை 
வகைப்படுத்தித்‌ தொகுத்துப்‌ பார்ப்பதற்குத்‌ 


| | gth_Tamil_Pages 001-121.indd 76 


76 


தொல்லியல்‌ ஆய்வே பெரும்‌ கல்வியாக அமை 
கின்றது. 


வேடிக்கை என்னவென்றால்‌, தமிழகத்தில்‌ 
பண்டைக்‌ காலத்திலேயே நமது தமிழ்‌ 
முன்னோர்கள்‌ செம்மையான பண்பாட்டுக்‌ 
கட்டமைப்போடு வாழ்ந்திருக்கிறார்கள்‌. 
நாம்தான்‌ அந்தத்‌ தொன்மை வரலாற்றின்‌ 
உண்மையை அறியாமல்‌ தொடர்ச்சி அறுபட்டு 
இடையில்‌ எங்கோ பாதைமாரி, பயணித்துக்‌ 
கொண்டிருக்கிறோம்‌. 


இன்றைக்கு நாம்‌ ஒரு புதிய நாகரிகச்‌ 
சூழலைப்‌ பழகிக்‌ கொண்டிருக்கிறோம்‌. அது 
என்னவென்றால்‌, ஒரு பொருளை ஒருமுறை 
பயன்படுத்திவிட்டுத்‌ தூக்கி எறி என்பதாகும்‌. 
எழுதுகிற பேனா, குடிக்கிற தண்ணீர்ப்புட்டி, 
பழுதுபட்ட மடிக்கணினி, செல்லிடப்பேசி 
போன்றவற்றை ஒருமுறை பயன்படுத்தித்‌ தூக்கி 
எறிகிற வழக்கத்தால்‌ மின்சாதனக்‌ குப்பைகள்‌ 
மலையெனக்‌ குவிந்துவிட்டன. சுற்றுச்சூழல்‌ 
சிதைந்து புற்றுநோயாளிகள்‌ பெருகும்‌ அபாயம்‌ 
வந்துவிட்டது. ஆனால்‌, நமது முன்னோர்கள்‌ 
கண்டுபிடித்துச்‌ சுடுமண்ணிலும்‌ 
உலோகத்திலும்‌ செய்து பயன்படுத்திய 
பொருள்கள்‌ பல தலைமுறைகளைக்‌ கடந்தும்‌ 
பயன்பாட்டில்‌ இருந்திருக்கின்றன. 


பழுதுபட்டால்‌ சரிசெய்து மீண்டும்‌ 
பயன்படுத்துவோம்‌. இது கடந்த 
நூற்றாண்டுவரை தொடர்ந்தது. எதிரணி கூறிய 
போலி அறிவியல்‌ பண்பாட்டுச்‌ சூழல்‌ வளர்ந்த 
பின்தான்‌ "பயன்படுத்து, தூக்கி எறி" என்ற 
பழக்கம்‌ பிறந்து வளர்ந்தது. அதன்‌ தொடர்ச்சி 
எதுவரை வந்தது தெரியுமா? பெற்றெடுத்து 
வளர்த்த தாய்தந்தையரையும்‌ கூடப்‌ 
பயன்படுத்திவிட்டு முதியோர்‌ இல்லத்தில்‌ 
தூக்கி எறிகிற மூடத்தனம்‌ உருவாகியிருக்கிறது. 


எனவே, நடுவர்‌ அவர்களே! அகழாய்வு 
கரும்‌ சான்றுகளின்‌ மூலம்‌ நமது 
வளமான வரலாற்றையும்‌ பண்பாட்டையும்‌ 
அறிந்துகொண்டு வலிமையான எதிர்காலத்தை 
உருவாக்க முடியும்‌. நெடிய வரலாறு நமக்கு 
இருக்கிறது. எனவே, அதனை உறுதியுடன்‌ 


23-01-2020 20:00:30 | | 


வலியுறுத்துகிறோம்‌. 


நடுவர்‌ அவர்களே! அகழாய்வு என்பது 
தேவையற்ற செலவினமல்ல. தேவையான 
செயல்பாடே! என்று திசைகள்‌ தோறும்‌ 
அறிவியல்‌ குரல்கள்‌ ஒலிக்கத்‌ 
தொடங்கிவிட்டன. நல்ல தீர்ப்புத்‌ தாருங்கள்‌. 


நன்றி, வணக்கம்‌. 


நடுவர்‌ 

செல்வனின்‌ ஆய்வுக்‌ கண்ணோட்டம்‌ 
அருமையானது. அரிய செய்திகளோடு 
இரண்டு அணிகளும்‌ வாதிட்டுள்ளன. 
1863இல்‌ ஆரம்பித்த அகழாய்வுப்‌ பணி 
இன்றுவரையிலும்‌ தொடரும்போது 
பல உண்மைகள்‌ உறைக்கத்தொடங்கி 
இருக்கின்றன. பழையனவற்றை ஏன்‌ 
தோண்டியெடுத்துப்‌ பாதுகாக்க வேண்டும்‌? 
ஆராய வேண்டும்‌? அதற்கு நம்‌ புழங்குபொருள்‌ 
பண்பாடே சான்றாக நிற்கின்றது. தேவையற்ற 


செயல்பாடே! என்று பேசிய அணியினர்‌ 
கூறியது போல அகழாய்வு என்பது 
அறிவியலுக்கு எதிரான சிந்தனை அன்று. 


அறிவியலில்‌ இரண்டு வகையுண்டு. 
ஒன்று வணிக அறிவியல்‌. மற்றொன்று 
மக்கள்‌ அறிவியல்‌. வணிக அறிவியல்‌, 
முதலீட்டைப்‌ பெருக்குவதற்காகப்‌ 
பொருள்களைக்‌ கண்டுபிடிக்கிறது. அதனை 
விற்பனை செய்கிறது. அதன்‌ விளைவுதான்‌ 


கற்பவை கற்றபின்‌... 


நெகிழிக்‌ குப்பைகள்‌. ஆனால்‌, அகழாய்வில்‌ 
கிடைத்த சுடுமண்‌, கல்‌, இரும்பு, செம்பு 
ஆகியவற்றாலான புழங்கு பொருள்கள்‌, 
கருவிகள்‌ பல நூற்றாண்டுகளாக வாழையடி 
வாழையாகப்‌ பயன்பாட்டில்‌ இருந்தன. 
இயற்கையோடு இணைந்த பண்பாட்டு 
வாழ்க்கை நம்முடையது என்பதனை 
அறிந்துகொண்டோம்‌. இதுவே, மக்கள்‌ 
அறிவியல்‌. 


மக்கள்‌ அறிவியல்‌ என்கிற மகத்தான 
சிந்தனையைப்‌ புரிந்துகொள்‌ வதற்கும்‌ நமது 
பண்பாட்டின்‌ மேன்மைகளை இன்றைய 
தலைமுறை எடுத்துக்கொண்டு சிறப்பாக 
வாழ்வதற்கும்‌ அகழாய்வு துணைநிற்கின்றது. 


எனவே, அகழாய்வு என்பது அனைவரும்‌ 
தெரிந்துகொள்ள வேண்டிய, புரிந்துகொள்ள 
வேண்டிய, தேவையான செயல்பாடே! 
அகழாய்வைத்‌ தொடர்வோம்‌, தொன்மை 
வரலாற்றை மீட்போம்‌ என்ற எனது 
தீர்ப்பினைக்‌ கூறி, நல்ல வாய்ப்பைத்‌ தந்த 
இலக்கிய மன்றத்திற்கு நன்றி பாராட்டி, 
பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன்‌. 


வாழிய செந்தமிழ்‌! வாழ்க நற்றமிழர்‌! 
வாழிய பாரத மணித்திருநாடு! 


நன்றி, வணக்கம்‌. 


இளைஞர்களிடையே பண்பாட்டினை வளர்ப்பதில்‌ பெரும்பங்கு வகிப்பது 


குடும்பமா? சமூகமா?- என்னும்‌ தலைப்பில்‌ சொற்போர்‌ நிகழ்த்துக. 


தொல்லியல்‌ துறை சார்ந்த அலுவலர்‌ ஒருவரிடம்‌ நேர்காணல்‌ 


நிகழ்த்துவதற்கான வினாப்பட்டியலை உருவாக்குக. 


கடனா "மானவ 1 கை 
AHZUYTR 


உங்கள்‌ ஊருக்கு அருகில்‌ உள்ள தொன்மையான இடத்தைப்‌ 


பார்வையிட்டுக்‌ குறிப்பு எழுதுக. 


| | gth_Tamil_Pages 001-121.indd 77 


23-01-2020 20:00:30 | | 


வாணன்‌ வேலைக்‌ கொடுத்தான்‌. 
வாணன்‌ வேலை கொடுத்தான்‌. 


இந்த இரண்டு தொடர்களுக்கும்‌ உள்ள 
பொருள்‌ வேறுபாடு யாது? 


வல்லெழுத்துகள்‌ ௧, ச, த, ப ஆகிய 
நான்கும்‌ மொழிக்கு முதலில்‌ வரும்‌. இவை 
நிலைமொழியுடன்‌ புணர்கையில்‌ அவற்றின்‌ 
மெய்யெழுத்துகள்‌ தோன்றிப்‌ புணரும்‌. 
இதை வல்லினம்‌ மிகுதல்‌ என்பர்‌. இவ்வாறு 
எந்த எந்த இடங்களில்‌ அவ்வல்லினம்‌ 
மிகும்‌ என்பதை விதிகளின்‌ மூலமும்‌ 
எடுத்துக்காட்டுகள்‌ மூலமும்‌ அறியலாம்‌. 
வல்லினம்‌ மிகும்‌ இடங்கள்‌ 


தற்கால உரைநடையில்‌ வல்லினம்‌ மிகவேண்டிய இடங்களாகக்‌ கீழ்க்காண்பனவற்றைக்‌ கூறலாம்‌. 


அச்சட்டை 
இந்தக்காலம்‌ 
எத்திசை? 


எந்தப்பணம்‌? 


கதவைத்திற 
தகவல்களைத்திரட்டு 
காட்சியைப்பார்‌ 
முதியவருக்குக்‌ தொடு 
மெட்டுக்குப்பாட்டு 
ஊருக்குச்செல்‌ 
எனக்கேட்டார்‌ 


வருவதாகக்கூறு 


மேற்கண்டவாறு வல்லினம்‌ மிகும்‌ 
இடங்களை இனங்கண்டு பயன்படுத்தத்‌ 
தொடங்கினாலே, தவறுகளைத்‌ 
கவிர்த்துவிடலாம்‌. மரபையும்‌ பட்டறிவையும்‌ 


| | gth_Tamil_Pages 001-121.indd 78 


கற்கண்டு [1] 


வல்லினம்‌ மிகும்‌ இடங்கள்‌ 


தோன்றல்‌, திரிதல்‌, கெடுதல்‌ என விகாரப்‌ 
புணர்ச்சி மூன்று வகைப்படும்‌ 


வல்லினம்‌ மிகுந்து வருதல்‌ தோன்றல்‌ 
விகாரப்‌ புணர்ச்சியின்பாற்படும்‌. 


சொல்லமைப்பின்‌ கட்டூப்பாடுகளைப்‌ 
பேணவும்‌ பொருள்‌ மயக்கத்தைத்‌ 
தவிர்க்கவும்‌ பேச்சின்‌ இயல்பைப்‌ 
பேணவும்‌ இனிய ஓசைக்காகவும்‌ 
இவ்வல்லின எழுத்துகளின்‌ புணர்ச்சி 
இலக்கணம்‌ தேவைப்படுகிறது. 


௮, இ என்னும்‌ சுட்டெழுத்துகளுக்குப்‌ பின்னும்‌, 
அந்த, இந்த என்னும்‌ சுட்டுப்‌ பெயர்களின்‌ 


பின்னும்‌, ௭ என்னும்‌ வினாவெழுத்தின்‌ 
பின்னும்‌, எந்த என்னும்‌ வினாச்‌ சொல்லின்‌ 
பின்னும்‌ வல்லினம்‌ மிகும்‌. 

ஐ என்னும்‌ இரண்டாம்‌ வேற்றுமை உருபு 
வெளிப்படும்‌ தொடர்களில்‌ வல்லினம்‌ மிகும்‌. 


கு என்னும்‌ நான்காம்‌ வேற்றுமை உருபு 
வெளிப்படும்‌ தொடர்களில்‌ வல்லினம்‌ மிகும்‌. 


என, ஆக போன்ற சொல்லுருபுகளின்பின்‌ 
வல்லினம்‌ மிகும்‌. 


தாண்டி, சொற்களை ஒலித்துப்‌ பார்ப்பதும்‌ 
வல்லினம்‌ மிகும்‌, மிகா இடங்களை 


அறிவதற்கு எளியவழி எனலாம்‌. 


78 


23-01-2020 20:00:31 | | 


மேலும்‌ சில வல்லினம்‌ மிகும்‌ இடங்களை அறிந்துகொள்வோம்‌ 
அதற்குச்‌ சொன்னேன்‌ அதற்கு, இதற்கு, எதற்கு என்னும்‌ சொற்களின்‌ பின்‌ 
இதற்குக்‌ கொடு வல்லினம்‌ மிகும்‌. 
எதற்குக்‌ கேட்கிறாய்‌? 
இனிக்‌ காண்போம்‌ இனி, தனி ஆகிய சொற்களின்பின்‌ வல்லினம்‌ மிகும்‌. 
தனிச்‌ சிறப்பு 


எட்டுத்தொகை எட்டு, பத்து என்னும்‌ எண்ணுப்‌ பெயர்களின்பின்‌ 
பத்துப்பாட்டு வல்லினம்‌ மிகும்‌. 
தீப்‌ பிடித்தது ஓரெழுத்து ஒரு மொழிக்குப்‌ பின்‌ வல்லினம்‌ மிகும்‌. 
பூப்‌ பந்தல்‌ 
ஈறுகெட்ட எதிர்மறைப்‌ பெயரெச்சத்தின்பின்‌ வல்லினம்‌ 
மிகும்‌. 


கேட்டுக்‌ கொண்டான்‌ வன்தொடர்க்‌ குற்றியலுகரங்கள்‌ நிலை மொழியாக 
விற்றுச்‌ சென்றான்‌ இருந்து புணர்கையில்‌ வல்லினம்‌ மிகும்‌. 


ஆடச்‌ சொன்னார்‌ (அகர, இகர ஈற்று) வினையெச்சங்களுடன்‌ புணர்கையில்‌ 
ஓடிப்‌ போனார்‌ வல்லினம்‌ மிகும்‌. 


கிழக்குப்‌ பகுதி திசைப்‌ பெயர்களின்பின்‌ வலிமிகும்‌. 

வடக்குப்‌ பக்கம்‌ 

மல்லிகைப்பூ இரு பெயரொட்டுப்‌ பண்புத்‌ தொகையில்‌ வல்லினம்‌ மிகும்‌. 
சித்திரைத்திங்கள்‌ 


சாலப்பேசினார்‌ சால, தவ, தட, குழ என்னும்‌ உரிச்சொற்களின்பின்‌ 
தவச்சிறிது வல்லினம்‌ மிகும்‌. 


நிலாச்‌ சோறு தனிக்‌ குற்றெழுத்தை அடுத்துவரும்‌ ஆகார எழுத்தின்பின்‌ 


கனாக்‌ கண்டேன்‌ வல்லினம்‌ மிகும்‌. 


வாழ்க்கைப்படகு சில உருவகச்‌ சொற்களில்‌ வல்லினம்‌ மிகும்‌. 


உலகப்பந்து 


79 


| | gth_Tamil_Pages 001-121.indd 79 இ 23-01-2020 20:00:31 | | 


£0 


1. வல்லினம்‌ மிகலாமா? 
௮) பெட்டி _ செய்தி 
ஆ) விழா__ குழு 
இ) கிளி. பேச்சு 
ஈ) தமிழ்‌ __ தேன்‌ 
௨) தை__ பூசம்‌ 
ஊ) கூட __கொடு 
௭) கத்தியைவிட _. கூர்மை 
ஐ) கார்‌ __ பருவம்‌ 

2. தொடர்‌ தரும்‌ பொருளைக்‌ கூறுக. 
௮) சின்னக்கொடி, சின்னகொடி 
ஆ) தோப்புக்கள்‌, தோப்புகள்‌ 
இ) கடைப்பிடி, கடைபிடி 
ஈ) நடுக்கல்‌, நடுகல்‌ 
௨) கைம்மாறு, கைமாறு 


ஊ) பொய்ச்சொல்‌, பொய்சொல்‌ 


3. சிந்தனை வினா 


நாளிதழ்கள்‌ சிலவற்றில்‌ வல்லினம்‌ 
மிகவேண்டிய இடத்தில்‌ மிகாமல்‌ 
எழுதிவருவதை நீங்கள்‌ பார்த்திருப்பீர்கள்‌. 


அதற்க்கு - தவறு | அதற்கு - அது*அன்‌4ஃகு 


யு கற்பவை கற்றபின்‌... 


அவ்வாறு எழுதுவது மொழிக்கு வளம்‌ 


சேர்க்குமா? வல்லினம்‌ மிகவேண்டியதன்‌ 
முக்கியத்துவத்தை எழுதுக. 


4, உரிய இடங்களில்‌ வல்லின 
மெய்களை இட்டும்‌ நீக்கியும்‌ எழுதுக. 


பழங்கால மக்களின்‌ நாகரிகம்‌, பண்பாடு 
தொடர்பான வரலாறுகளை அகழாய்வில்‌ 
கிடைக்கின்றப்‌ பொருள்களும்‌ உறுதி 
படுத்துகின்றன. பல்வேறு இடங்களில்‌ 
அகழாய்வுகள்‌ மேற்கொள்ளப்படுகின்றன. 
அவ்வகையில்‌ ஆய்வு நடைபெறுகின்ற 
இடங்களில்‌ கீழடியும்‌ ஒன்று. 


கீழடியில்‌ வாழ்ந்த மக்களுள்‌ பலர்ச்‌ 
செல்வந்தர்களாக இருந்துள்ளனர்‌ என்பதை 
அகழாய்வில்‌ கிடைத்தப்‌ பொருள்கள்‌ நமக்கு 
உணர்த்துகின்றன. இங்கு குறைவான 
எண்ணிக்கையில்‌ தான்‌ தங்கத்தினாலானப்‌ 
பொருள்கள்‌ கிடைக்கின்றன. 


மேலும்‌ இரும்பை பயன்படுத்தி செய்தக்‌ 
கோடரி, குத்தீட்டிகள்‌ முதலான கருவிகளும்‌ 
யானை தந்தத்தினால்‌ செய்தச்‌ சீப்பு, மோதிரம்‌, 
பகடை, காதணிகள்‌, கண்ணாடிப்‌ பொருள்களில்‌ 
உருவாக்கிய மணிகள்‌, வளையல்‌, தோடு 
போன்றவையும்‌ கிடைத்துள்ளன . 


அது (சுட்டுப்பெயர்‌) + அன்‌ (சாரியை) 4 கு (வேற்றுமை உருபு) 


அதன்‌--கு = அதற்கு - என்பதே சரி 


(எ.தா.) 


இந்தப்‌ பொருள்‌ வேண்டாம்‌. அதற்குப்‌ பதிலாக இதை வைத்துக்கொள்‌. 


கடைபிடித்தல்‌ 


கடைப்பிடித்தல்‌ 
(எ.கா.) 


கடைபிடித்தல்‌ - கடையைப்பிடித்தல்‌ 
கடைப்பிடித்தல்‌ - பின்பற்றுதல்‌ 


சேகர்‌ புதிதாக வாணிகம்‌ தொடங்கக்‌ கடைபிடித்தார்‌. 


நாங்கள்‌ என்றும்‌ தூய்மையைக்‌ கடைப்பிடிப்போம்‌. 


| | gth_Tamil_Pages 001-121.indd 80 


80 


23-01-2020 20:00:31 | | 


பலவுள்‌ தெரிக. 


1. 


பொருந்தாத இணை எது? 

௮) ஏறுகோள்‌ - எருதுகட்டி ஆ) திருவாரூர்‌ - கரிக்கையூர்‌ 

இ) ஆதிச்சநல்லூர்‌ - அரிக்கமேடு PF) பட்டிமன்றம்‌ - பட்டிமண்டபம்‌ 
முறையான தொடர்‌ அமைப்பினைக்‌ குறிப்பிடுக. 

௮) தமிழர்களின்‌ வீரவிளையாட்டு தொன்மையான ஏறுதழுவுதல்‌. 


ஆ) தமிழர்களின்‌ வீரவிளையாட்டு ஏறுதழுவுதல்‌ தொன்மையான. 
இ) தொன்மையான வீரவிளையாட்டு தமிழர்களின்‌ ஏறுதழுவுதல்‌. 
ஈ) தமிழர்களின்‌ தொன்மையான வீரவிளையாட்டு ஏறுதழுவுதல்‌. 


பின்வருவனவற்றுள்‌ தவறான செய்தியைத்‌ தரும்‌ தொடர்‌ - 


௮) அரிக்கமேடு அகழாய்வில்‌ ரோமானிய நாணயங்கள்‌ கிடைத்தன. 


ஆ) புறப்பொருள்‌ வெண்பாமாலை என்னும்‌ இலக்கண நூலிலும்‌ ஏறுகோள்‌ குறித்துக்‌ 
கூறப்பட்டுள்ளது. 


இ) எட்டு, பத்து ஆகிய எண்ணுப்‌ பெயர்களின்‌ பின்‌ வல்லினம்‌ மிகாது. ஓ 
ஈ) பட்டிமண்டபம்‌ பற்றிய குறிப்பு மணிமேகலையில்‌ காணப்படுகிறது. 

ஐம்பெருங்குழு, எண்பேராயம்‌ - சொற்றொடர்கள்‌ உணர்த்தும்‌ இலக்கணம்‌ 

அ) திசைச்சொற்கள்‌ ஆ) வடசொற்கள்‌ 

இ) உரிச்சொற்கள்‌ PF) தொகைச்சொற்கள்‌ 

சொற்றொடர்களை முறைப்படுத்துக. 

௮) ஏறுதழுவுதல்‌ என்பதை ஆ) தமிழ்‌ அகராதி இ) தழுவிப்‌ பிடித்தல்‌ என்கிறது 

॥ ஆ-௮-இ ர) ஆ-இ-௮ ர) இ-௮ஆ-௮ ) இ-௮-ஆ 


குறுவினா 


1. 


2. 


நீங்கள்‌ வாழும்‌ பகுதியில்‌ ஏறுதழுவுதல்‌ எவ்வாறெல்லாம்‌ அழைக்கப்படுகிறது? 
தொல்லியல்‌ சான்றுகள்‌ காணப்படும்‌ இடங்களை அகழாய்வு செய்ய வேண்டும்‌. ஏன்‌? 


ஏறுதழுவுதல்‌ நிகழ்விற்கு இலக்கியங்கள்‌ காட்டும்‌ வேறுபெயர்களைக்‌ குறிப்பிடுக. 


பழமணல்‌ மாற்றுமின்‌: புதுமணல்‌ பரப்புமின்‌ - இடஞ்சுட்டிப்‌ பொருள்விளக்குக. 


பட்டிமண்டபம்‌, பட்டிமன்றம்‌ - இரண்டும்‌ ஒன்றா? விளக்கம்‌ எழுதுக. 


ஏறுதழுவுதல்‌ குறித்துக்‌ தொல்லியல்‌ சான்றுகள்‌ கிடைத்த இடங்களைப்‌ பட்டியலிடுக. 
81 


| | gth_Tamil_Pages 001-121.indd 81 இ 23-01-2020 20:00:31 | | 


சிறுவினா 

1. வேளாண்‌ உற்பத்தியின்‌ பண்பாட்டு அடையாள நீட்சியை விளக்குக. 

2. ஏறுதழுவுதல்‌, திணைநிலை வாழ்வுடன்‌ எவ்விதம்‌ பிணைந்திருந்தது? 

3. வியத்தகு அறிவியல்‌ விரவிக்‌ கிடக்கும்‌ நிலையில்‌ அகழாய்வின்‌ தேவை குறித்த உங்களது 
கருத்துகளைத்‌ தொகுத்துரைக்க. 

4. உங்கள்‌ ஊரில்‌ நடைபெறுகின்ற விழா முன்னேற்பாடுகளை இந்திரவிழா நிகழ்வுகளுடன்‌ 
ஒப்பிடுக 

நெடுவினா 

1. ஏறுதழுவுதல்‌ தமிழரின்‌ அறச்செயல்‌ என்று போற்றப்படுவதற்கான காரணங்களை விவரிக்க. 


2. பண்பாட்டுக்‌ கூறுகளைப்‌ பேணிப்‌ பாதுகாக்க நாம்‌ செய்ய வேண்டிய செயல்களைத்‌ தொகுத்து 
எழுதுக. 
(8 


ழி 


மொழியை ஆள்வோம்‌! 
படித்துச்‌ சுவைக்க. 

ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ 

ஓ தூங்காத கண்ணே உனைத்‌ தூங்க வைப்பேன்‌ ஆரிராரோ இ 
மாம்பழத்தைக்‌ கீறி வயலுக்கு உரம்போட்டுத்‌ 
தேன்‌ பார்த்து நெல்விளையும்‌ செல்வந்தனார்‌ புத்திரனோ! 
வெள்ளித்தேர்‌ பூட்டி மேகம்போல்‌ மாடுகட்டி 
அள்ளிப்‌ படியளக்கும்‌ அதிர்ஷ்டமுள்ள புத்திரனோ 
முத்துச்‌ சிரிப்பழகா முல்லைப்பூப்‌ பல்லழகா 
தொட்டில்‌ கட்டித்‌ தூலாட்டத்‌ தூக்கம்‌ வருமோடா 
கதிரறுக்கும்‌ நேரத்திலே கட்டியுன்னைத்‌ கோளிவிட்டால்‌ 
மதியத்து வெயிலிலே மயக்கமும்தான்‌ வாராதோ 
வயலிலே வேலை செய்வேன்‌ வரப்பினிலே போட்டிடுவேன்‌ 
வயலைவிட்டு ஏறுமுன்னம்‌ வாய்விட்டு அழுவாயோ? 


- நாட்டுப்புறப்பாட்டு, தகவலாளர்‌: வேலம்மாள்‌ 


பொன்மொழிகளை மொழிபெயர்க்க. 

A nation s culture resides in the hearts and in the soul of its people — Mahatma Gandhi 
The art of people is a true mirror to their minds — Jawaharlal Nehru 

The biggest problem is the lack of love and charity — Mother Teresa 

You have to dream before your dreams can come true — A.P.]. Abdul Kalam 


Winners don't do different things; they do things differently — Shiv Khera 


82 


| | gth_Tamil_Pages 001-121.indd 82 இ 23-01-2020 20:00:31 | | 


வடிவம்‌ மாற்றுக. 
பின்வரும்‌ கருத்துகளை உள்வாங்கிக்‌ கொண்டு, வரிசைப்படுத்தி முறையான பத்தியாக்குக. 
1. உலகின்‌ மிகப்பெரிய கல்மரப்‌ படிமமும்‌ இங்கேதான்‌ கண்டெடுக்கப்பட்டுள்ளது. 


2. டைனோசர்கள்‌ உலாவித்‌ திரிந்த தமிழ்மண்‌ என்று அரியலூர்‌, பெரம்பலூர்‌ மாவட்டங்கள்‌ 
அறியப்படுகின்றன. பெரம்பலூர்‌ மாவட்டத்தில்‌ கடல்பகுதி இருந்துள்ளது என்பதை அங்குக்‌ 
கிடைத்துள்ள ஆதாரங்கள்‌ உறுதி செய்கின்றன. 


3. இங்குக்‌ கல்லாகிப்‌ போன டைனோசர்‌ முட்டைகள்‌, பாறைப்‌ படிமமாகக்‌ கிடைத்த கடல்‌ 
நத்தை, டைனோசரின்‌ வால்பகுதி, கடல்‌ கிளிஞ்சல்களின்‌ பாறைப்‌ படிமங்கள்‌ போன்றவை 
கிடைத்துள்ளன. 


4. தமிழ்மக்களின்‌ தொன்மையை மீட்டெடுப்பதுடன்‌ நாம்‌ வாழ்கின்ற நிலப்பகுதியின்‌ 
வரலாற்றையும்‌ தெரிந்துகொள்ள அரியலூரும்‌ பெரம்பலூரும்‌ அரிய ஊர்களாய்த்‌ 
திகழ்கின்றன. 


மரபு இணைச்‌ சொற்களைத்‌ தொடரில்‌ அமைத்து எழுதுக. 
1. மேடும்‌ பள்ளமும்‌ 2. நகமும்‌ சதையும்‌ 3. முதலும்‌ முடிவும்‌ 
4. கேளிக்கையும்‌ வேடிக்கையும்‌ 5. கண்ணும்‌ கருத்தும்‌ 
(எ.கா.) ஆரிப்‌ சொன்னதில்‌ நம்பிக்கை இல்லாமல்‌ குமார்‌ மேலும்‌ கீழும்‌ பார்த்தான்‌. 


தொகுப்புரை எழுதுக. 


பள்ளியில்‌ நடைபெற்ற இலக்கியமன்ற விழா நிகழ்ச்சி செய்திகளைத்‌ திரட்டித்‌ தொகுப்புரை 
உருவாக்குக. 


பத்தியைப்‌ படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. 


தென்னிந்தியாவின்‌ அடையாளச்‌ சின்னமாகக்‌ காங்கேயம்‌ மாடுகள்‌ போற்றப்படுகின்றன. 
தமிழக மாட்டினங்களின்‌ தாய்‌ இனம்‌ என்று 'காங்கேயம்‌' கருதப்படுகிறது. பிறக்கும்போது 
சிவப்பு நிறத்தில்‌ இருக்கும்‌ காங்கேயம்‌ மாடுகள்‌, ஆறு மாதம்‌ வளர்ந்த பிறகு சாம்பல்‌ நிறத்துக்கு 
மாறிவிடுகின்றன. பசுக்கள்‌ சாம்பல்‌ அல்லது வெள்ளை நிறத்தில்‌ இருக்கின்றன. மிடுக்கான 
தோற்றத்துக்குப்‌ பெயர்பெற்ற காங்கேயம்‌ இனக்‌ காளைகள்‌ ஏறுதழுவுதல்‌ நிகழ்விற்கும்‌ பெயர்‌ 
பெற்றுள்ளன. அத்துடன்‌, ஏர்‌ உழுவதற்கும்‌ வண்டி இழுப்பதற்கும்‌ அதிகம்‌ பயன்படுத்தப்படுகின்றன. 


கடுமையாக உழைக்கக்கூடிய காங்கேயம்‌ மாடுகள்‌ கேரளம்‌, கர்நாடகம்‌, ஆந்திரம்‌ ஆகிய 
மாநிலத்தவரால்‌ விரும்பி வாங்கிச்‌ செல்லப்படுகின்றன. இலங்கை, பிரேசில்‌, பிலிப்பைன்ஸ்‌, 
மலேசியா ஆகிய நாடுகளுக்கும்‌ ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கரூர்‌ அமராவதி ஆற்றுத்‌ துறையில்‌ 
காங்கேய மாடுகளின்‌ உருவம்‌ பொறித்த கி.மு. முதல்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்த சேரர்‌ கால 


நாணயங்கள்‌ கண்டெடுக்கப்பட்டுள்ளன. 

1. பின்வரும்‌ நான்கு வினாக்களுக்கும்‌ பொருந்தும்‌ ஒரு விடையைத்‌ தருக. 
௮) மிடுக்குத்‌ தோற்றத்திற்கும்‌ ஏறுதழுவுதலுக்கும்‌ பெயர்‌ பெற்றவை எவை? 
ஆ) தமிழக மாட்டினங்களின்‌ தாய்‌ இனம்‌ என்று கருதப்படுவது யாது? 


83 


| | gth_Tamil_Pages 001-121.indd 83 இ 23-01-2020 20:00:31 | | 


இ) பிற மாநிலத்தவர்‌ விரும்பி வாங்கிச்‌ செல்கின்ற காளை இனம்‌ எது? 


ஈ) மேற்கண்ட பத்தி எதைக்‌ குறிப்பிடுகிறது? 


2. பொருந்தாத சொல்லைக்‌ கண்டறிக. 
௮) கர்நாடகம்‌ ஆ) கேரளா இ) இலங்கை ஈ) ஆந்திரா 
3. பிரித்து எழுதுக: கண்டெடுக்கப்பட்டுள்ளன. 


௮) கண்டு - எடுக்கப்பட்டு - உள்ளன 
ஆ) கண்டு - எடுக்கப்‌ 4 பட்டுள்ளன 
இ) கண்டெடுக்க + பட்டு * உள்ளன 
ஈ) கண்‌ 4 டெடுக்க 4 பட்டு * உள்ளன 


4. தென்னிந்தியாவின்‌ அடையாளச்‌ சின்னமாகக்‌ காங்கேயம்‌ மாடுகள்‌ 
போற்றப்படுகின்றன - இது எவ்வகைத்‌ தொடர்‌? 


அ) வினாத்தொடர்‌ ஆ) கட்டளைத்தொடர்‌ 


இ) செய்தித்தொடர்‌ ஈ) உணர்ச்சித்தொடர்‌ 


Ae மொழியோடு விளையாடு 


பொருள்‌ எழுதித்‌ தொடரமைக்க. 


கரை, கறை; குளவி, குழவி; வாளை, வாழை; பரவை, பறவை; மரை, மறை; 


எ.கா 
அலை - கடலலை இன்று கடலலையின்‌ வேகம்‌ மிக அதிகமாகவுள்ளது. 
அழை - வரவழைத்தல்‌ என்‌ நண்பர்களை வரவழைத்துள் ளேன்‌. 


அகராதியில்‌ காண்க. 


இயவை, சந்தப்பேழை, சிட்டம்‌, தகழ்வு, பெளரி 
பொருள்தரும்‌ வகையில்‌ சொற்றொடர்‌ உருவாக்குக. 


கொடுக்கப்பட்டுள்ள சொற்களைக்‌ கொண்டு பொருள்தரும்‌ வகையில்‌ ஒரு சொல்லில்‌ 
தொடரைத்‌ தொடங்குக. அத்துடன்‌ அடுத்தடுத்துச்‌ சொற்களைச்‌ சேர்த்து, புதிய புதிய 
சொற்றொடர்களை உருவாக்குக. இறுதியாக அத்‌ தொடர்‌ அனைத்துச்‌ சொற்களையும்‌ சேர்த்ததாக 
அமைய வேண்டும்‌. 


காலங்களில்‌ தெருவில்‌ வைக்காதீர்கள்‌ காப்புக்‌ கம்பிகள்‌ கவனக்‌ குறைவுடன்‌ ஆகியவற்றின்‌ மீது 
காலை அறுந்த மழை மின்கம்பிகள்‌. 


84 


| | gth_Tamil_Pages 001-121.indd 84 இ 23-01-2020 20:00: | | 


இ 
1. வைக்காதீர்கள்‌ 
பன்முக அர்க்‌ வங்கதுக்க பல்க்‌ வைக்காதீர்கள்‌ 
ரர்‌ அம்மன கதம்‌ கள. விக கறக நதிகள்‌ அண்டக்‌ வைக்காதீர்கள்‌ 
அட பலம்‌ வல்ல ல வலம்‌ லக 
குறுக்கெழுத்துப்‌ புதிர்‌ 


[| | | இ 


இடமிருந்து வலம்‌ 


2 


10. 


13. 


19. 


விழாவறை காதை குறிப்பிடும்‌ விழா (6) 


சரி என்பதற்கான எதிர்ச்சொல்‌ தரும்‌ 
எழுத்துகள்‌ இடம்‌ மாறியுள்ளன (3) 


பொங்கல்‌ விழாவையொட்டி நடத்தப்படும்‌ 
சிறுவர்களுக்கான போட்டிகளில்‌ ஒன்று (7) 


ஊழ்‌ என்பதற்குத்‌ தற்காலப்‌ பயன்பாட்டில்‌ 
உள்ள சொல்‌ (2) 


மா*அடி - இதன்‌ புணர்ந்த வடிவம்‌ (3) 


கொள்ளுதல்‌ என்பதன்‌ முதல்நிலை 
திரிந்த சொல்‌ (2) 


வலமிருந்து இடம்‌ 


9. 


11. 


தூய்மையற்ற குருதியை எடுத்துச்‌ 
செல்லும்‌ இரத்தக்‌ குழாய்‌ (2) 


ஆராய்ச்சி என்பதன்‌ சொற்சுருக்கம்‌ (3) 


| | gth_Tamil_Pages 001-121.indd 85 


85 


12. மணிமேகலைக்‌ காப்பியத்தின்‌ ஆசிரியர்‌ (5) 

16. சல்லிக்கட்டு விளையாட்டுக்கு உரிய 
விலங்கு (2) 

18. தனி* ஆள்‌ -சேர்த்து எழுதுக. (4) 

மேலிருந்து கீழ்‌ 

1. தமிழர்களின்‌ வீர விளையாட்டு (7) 

2. இவள்‌ -ஐ- சேர்ந்தால்‌ கிடைப்பது (3) 

3. மரத்தில்‌ காய்கள்‌..................ஆகக்‌ 
காய்த்திருந்தன (4) 

4. ஆடிப்பட்டம்‌ தேடி............ (2) 

5. உரிச்சொற்களுள்‌ ஒன்று (2) 

6. சிறந்தது (2) 

8. நேரத்தைக்‌ குறிப்பிடும்‌ வானியல்‌ சொல்‌ 
(2) 

12. அகழாய்வில்‌ கிடைத்த கொள்கலன்களுள்‌ 
ஒருவகை (4) 

15. காய்‌ பழுத்தால்‌ ......... (2) 

கீழிருந்து மேல்‌ 

14. ஒருவர்‌ பற்றி ஒருவர்‌ பிறரிடம்‌ இதை 
வைக்கக்‌ கூடாது (3) 

17. யா முதல்‌ வரும்‌ வினாப்பெயர்‌(2) 

18. தகவிலர்‌ என்பதற்கு எதிர்ச்சொல்லாகத்‌ 
திருவள்ளுவர்‌ குறிப்பிடுவது (4. 


23-01-2020 20:00:31 | | 


காட்சியைக்‌ கண்டூ கவினுற எழுதுக 


செயல்திட்டம்‌ 
தமிழ்நாட்டில்‌ அகழாய்வு மேற்கொள்ளப்பட்ட இடங்கள்‌ குறித்த செய்திகளை, 
நாளிதழ்களிலிருந்தோ புத்தகங்களிலிருந்தோ திரட்டிச்‌ செய்திப்‌ படத்தொகுப்பினை உருவாக்குக. 


நிற்க அதற்குத்‌ தக... 
நான்‌ பாராட்டுப்‌ பெற்ற சூழல்கள்‌ 


அ) கூடுதலாக மீதம்‌ கொடுத்த கடைக்காரரிடம்‌ அந்தப்‌ பணத்தை மீண்டும்‌ அளித்த போது. 
ஆ) கட்டுரை ஏடுகளைக்‌ கீழே தவறவிட்ட என்‌ ஆசிரியருக்கு அதை எடுத்துத்‌ தந்தபோது. 
இ) 


8) 


ட 13 டு ர 
ஜை அறிவை விரிவு செய்‌ 
1. தமிழர்‌ நாகரிகமும்‌ பண்பாடும்‌ - ௮. தட்சிணாமூர்த்தி 


2. தமிழக வரலாறும்‌ தமிழர்‌ பண்பாடும்‌ - மா. இராசமாணிக்கனார்‌ 
3 தமிழ்ச்‌ செவ்வியல்‌ இலக்கியத்தில்‌ பறவைகள்‌ - ௧. ரத்னம்‌ 


4. தொல்லியல்‌ நோக்கில்‌ சங்க காலம்‌ - கா. ராஜன்‌ 


பு 
பி 


தமிழர்‌ சால்பு - சு. வித்யானந்தன்‌ 


86 


gth_Tamil_Pages 001-121.indd 86 இ 


23-01-2020 20:00:31 | | 


| ன ட ME EH. 


வாழ்வியல்‌ இலக்கியம்‌ [1] 


திருக்குறள்‌ 


-திருவள்ளுவர்‌ 


பொறையுடைமை(13) 


1) 


2) 


| | gth_Tamil_Pages 001-121.indd 87 


அகழ்வாரைத்‌ தாங்கும்‌ நிலம்போலத்‌ தம்மை 
இகழ்வார்ப்‌ பொறுத்தல்‌ தலை. 

தன்னைத்‌ தோண்டுபவரைத்‌ தாங்கும்‌ நிலம்‌ போலத்‌ தன்னை இகழ்பவரைப்‌ பொறுப்பது 
தலைசிறந்தது. 

அணி - உவமையணி 


திறனல்ல தற்பிறர்‌ செய்யினும்‌ நோதொந்து 
அறனல்ல செய்யாமை நன்று. 


ட்‌ பாணனை "க 
AAGRILE 


பிறர்‌ தனக்குத்‌ தரக்கூடாத துன்பத்தைத்‌ தந்தாலும்‌ 


மனம்‌ நொந்து அறம்‌ அல்லாத செயல்களைச்‌ செய்யாமலிருப்பதே நன்றாம்‌. 


87 


இ 29-01-2020 20:00:32 | | 


3) 


மிகுதியான்‌ மிக்கவை செய்தாரைக்‌ தாம்தம்‌ 
தகுதியான்‌ வென்று விடல்‌. * 


செருக்கினால்‌ துன்பம்‌ தந்தவரை நம்முடைய பொறுமையால்‌ வெல்ல வேண்டும்‌. 


தீவினை அச்சம்‌(21) 


4) 


5) 


தீயவை தீய பயத்தலால்‌ தீயவை 
தீயினும்‌ அஞ்சப்‌ படும்‌. 
தீயவை தீயவற்றையே தருதலால்‌ 


தீயைவிடக்‌ கொடியதாகக்‌ கருதி அவற்றைச்‌ செய்ய அஞ்சவேண்டும்‌. 


மறந்தும்‌ பிறன்கேடு சூழற்க சூழின்‌ 
அறஞ்சூழும்‌ சூழ்ந்தவன்‌ கேடு. 
மறந்தும்கூடப்‌ பிறருக்குக்‌ கெடுதல்‌ செய்ய நினைக்கக்‌ கூடாது. 


நினைத்தால்‌, நினைத்தவருக்குக்‌ கெடுதல்‌ செய்ய அறம்‌ நினைக்கும்‌. 


கேள்வி(42) 


6) 


7) 


8) 


9) 


| | gth_Tamil_Pages 001-121.indd 88 


செல்வத்துள்‌ செல்வம்‌ செவிச்செல்வம்‌ அச்செல்வம்‌ 

செல்வத்துள்‌ எல்லாந்‌ தலை. 

செல்வத்தில்‌ சிறந்தது செவியால்‌ கேட்டறியும்‌ கேள்விச்செல்வம்‌. 
அது பிற வழிகளில்‌ வரும்‌ செல்வங்களைவிடத்‌ தலைசிறந்தது. 


அணி - சொற்பொருள்‌ பின்வருநிலையணி 


எனைத்தானும்‌ நல்லவை கேட்க அனைத்தானும்‌ 
ஆன்ற பெருமை தரும்‌. * 
எவ்வளவு சிறிதானாலும்‌ நல்லவற்றைக்‌ கேட்டால்‌, 


கேட்ட அளவுக்குப்‌ பெருமை உண்டாகும்‌. 


நுணங்கிய கேள்வியர்‌ அல்லார்‌ வணங்கிய 
வாயினர்‌ ஆதல்‌ அரிது. 
நுட்பமான கேள்வியறிவு இல்லாதவர்‌ 


அடக்கமான சொற்களைப்‌ பேசுவது அரிது. 


செவியிற்‌ சுவையுணரா வாயுணர்வின்‌ மாக்கள்‌ 
அவியினும்‌ வாழினும்‌ என்‌. 
கேட்பதன்‌ சுவையை உணராமல்‌ நாவின்‌ சுவை மட்டும்‌ உணர்பவர்‌ 


இறந்தால்தான்‌ என்ன! இருந்தால்தான்‌ என்ன! 


88 


23-01-2020 20:00:32 | | 


தெரிந்துதெளிதல்‌(51) 
10) குணம்நாடிக்‌ குற்றமும்‌ நாடி அவற்றுள்‌ 
மிகைநாடி மிக்க கொளல்‌. 
ஒருவரின்‌ குணத்தையும்‌ குற்றத்தையும்‌ ஆராய்ந்து, 
அவற்றுள்‌ மிகுதியானதைக்‌ கொண்டு அவரைப்பற்றி முடிவு செய்க. 
அணி - சொற்பொருள்‌ பின்வருநிலையணி 


11) பெருமைக்கும்‌ ஏனைச்‌ சிறுமைக்கும்‌ தத்தம்‌ 
கருமமே கட்டளைக்‌ கல்‌. 
ஒருவரின்‌ பெருமைக்கும்‌ சிறுமைக்கும்‌ 
அவரது செயல்பாடுகளே ஆராய்ந்து அறியும்‌ உரைகல்‌ ஆகும்‌. 
அணி - ஏகதேச உருவக அணி 


12) தேரான்‌ தெளிவும்‌ தெளிந்தான்்‌கண்‌ ஐயறவும்‌ 
தீரா இடும்பை தரும்‌. 
ஆராயாமல்‌ ஒருவரைத்‌ தேர்வு செய்வதும்‌ அவ்வாறு தேர்வு செய்தபின்‌ 
அவரைப்பற்றி ஐயப்படுதலும்‌ தீராத துன்பம்‌ தரும்‌. 


இ ஒற்றாடல்‌(59) இ 
13) ஒற்ஹாற்றிக்‌ தந்த பொருளையும்‌ மற்றுமோர்‌ 
ஒற்றினால்‌ ஒற்றிக்‌ கொளல்‌. 
ஒற்றர்‌ ஒருவர்‌ சொன்ன செய்தியை மற்றோர்‌ ஒற்றரால்‌ அறிந்து முடிவு செய்க! 


வினைத்தூய்மை(66) 
14) ஓஒதல்‌ வேண்டும்‌ ஒளிமாழ்கும்‌ செய்வினை 
ஆனதும்‌ என்னு மவர்‌.* 


வாழ்வில்‌ உயர நினைப்பவர்‌ புகழைக்‌ கெடுக்கும்‌ செயல்களைப்‌ புறம்‌ தள்ளவேண்டும்‌. 


15) ஈன்றாள்‌ பசிகாண்பான்‌ ஆயினுஞ்‌ செய்யற்க 
சான்றோர்‌ பழிக்கும்‌ வினை. 


தாயின்‌ பசியைக்‌ கண்டபோதும்‌ சான்றோர்‌ பழிக்கும்‌ செயல்களைச்‌ செய்யாதே. 


16) சலத்தால்‌ பொருள்செய்தே மார்த்தல்‌ பசுமண்‌ 
கலத்துநீர்‌ பெய்திரீஇ யற்று. 
தீய செயலால்‌ பொருள்‌ சேர்த்துப்‌ பாதுகாத்தல்‌ பச்சைக்‌ களி மண்கலத்தில்‌ நீரூற்றி 


வைப்பதைப்‌ போன்றது. 


அணி - உவமையணி 


89 


| | gth_Tamil_Pages 001-121.indd 89 இ 23-01-2020 20:00:32 | | 


பழைமை(81) 
17) விழைதகையான்‌ வேண்டி இருப்பர்‌ கெழுதகையாற்‌ 
கேளாது நட்டார்‌ செயின்‌. 
நட்பின்‌ உரிமையில்‌ தம்மைக்‌ கேட்காமலேயே ஒரு செயலைச்‌ செய்தாலும்‌ 


நட்பு பாராட்டுவோர்‌ விருப்பத்தோடு அச்செயலுக்கு உடன்படுவர்‌. 


தீ நட்பு(82) 
18) கனவினும்‌ இன்னாது மன்னோ வினைவேறு 
சொல்வேறு பட்டார்‌ தொடர்பு. 


செயல்‌ வேறு, சொல்‌ வேறு என்று உள்ளவர்‌ நட்பு கனவிலும்‌ இனிமை தராது. 


பேதைமை(84) 
19) நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும்‌ 
பேணாமை பேதை தொழில்‌. 


தகாத செயலுக்கு வெட்கப்படாமை, தக்கவற்றை நாடாமை, பிறரிடம்‌ அன்பு இல்லாமை, 
ஏதொன்றையும்‌ பாதுகாக்காமை ஆகியவை பேதையின்‌ செயல்கள்‌. 


20) ஒதி உணர்ந்தும்‌ பிறர்க்குரைத்தும்‌ தானடங்காப்‌ 
@ பேதையின்‌ பேதையார்‌ இல்‌. ப] 


படித்தும்‌ படித்ததை உணர்ந்தும்‌ உணர்ந்ததை மற்றவருக்குக்‌ கூறியும்‌ தான்‌ அதன்படி 
செயல்படாத பேதையைப்‌ போலப்‌ பேதை யாருமில்லை! 


நூல்‌ வெளி 


உலகப்‌ பண்பாட்டிற்குத்‌ தமிழினத்தின்‌ பங்களிப்பாக அமைந்த நூல்‌, திருக்குறள்‌. 
இனம்‌, சாதி, நாடு குறித்த எவ்வித அடையாளத்தையும்‌ முன்னிலைப்படுத்தாத உலகப்‌ 
பொதுமறை இந்நூல்‌. இது முப்பால்‌, பொதுமறை, பொய்யாமொழி, வாயுறைவாழ்த்து, 
தெய்வநூல்‌, தமிழ்மறை, முதுமொழி, பொருளுறை போன்ற பல பெயர்களால்‌ 
அழைக்கப்படுகிறது. தருமர்‌, மணக்குடவர்‌, தாமத்தர்‌, நச்சர்‌, பரிதி, பரிமேலழகர்‌, 
திருமலையர்‌, மல்லர்‌, பரிப்பெருமாள்‌, காளிங்கர்‌ ஆகிய பதின்மரால்‌ திருக்குறளுக்கு முற்காலத்தில்‌ 
உரை எழுதப்பட்டுள்ளது. இவ்வுரைகளுள்‌ பரிமேலழகர்‌ உரையே சிறந்தது என்பர்‌. இந்நூல்‌ 
பதினெண்கீழ்க்கணக்கு நூல்களுள்‌ ஒன்று. இந்நூலைப்‌ போற்றும்‌ பாடல்களின்‌ தொகுப்பே 
திருவள்ளுவ மாலை. 


உலகின்‌ பல மொழிகளிலும்‌ பன்முறை மொழிபெயர்க்கப்பட்டதுடன்‌, இந்திய மொழிகளிலும்‌ தன்‌ ஆற்றல்‌ 
மிக்க அறக்‌ கருத்துகளால்‌ இடம்‌ பெற்றது திருக்குறள்‌. தமிழில்‌ எழுதப்பட்ட உலகப்‌ பனுவல்‌ இந்நூல்‌. 


பிற அறநூல்களைப்‌ போல்‌ அல்லாமல்‌ பொது அறம்‌ பேணும்‌ திருக்குறளை இயற்றியவர்‌ திருவள்ளுவர்‌. 
இவருக்கு நாயனார்‌, தேவர்‌, முதற்பாவலர்‌, தெய்வப்‌ புலவர்‌, நான்முகனார்‌, மாதானுபங்கி, 
செந்நாப்போதார்‌, பெருநாவலர்‌ போன்ற சிறப்புப்‌ பெயர்கள்‌ உண்டு. 


90 


| | gth_Tamil_Pages 001-121.indd 90 இ 23-01-2020 20:00:32 | | 


4 [TC 


1. படத்திற்கேற்ற குறளைத்‌ தேர்வு செய்க. 


௮) நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும்‌ 


பேணாமை பேதை தொழில்‌. 
ஆ) விழைககையான்‌ வேண்டி இருப்பர்‌ கெழுதகையாற்‌ 
கேளாது நட்டார்‌ செயின்‌. 
இ இ) செல்வத்துள்‌ செல்வம்‌ செவிச்செல்வம்‌ அச்செல்வம்‌ 
செல்வத்துள்‌ எல்லாந்‌ தலை. 
2. பாடலின்‌ பொருளுக்குப்‌ பொருத்தமான திருக்குறளைக்‌ கண்டறிக. 
பாடல்‌ 


ஆண்டில்‌ இளையவனென்று அந்தோ அகந்தையினால்‌ 


ஈண்டிங்கு இகழ்ந்தென்னை ஏளனம்செய்‌ - மாண்பற்ற 
காரிருள்போல்‌ உள்ளத்தான்‌ காந்திமதி நாதனைப்‌ 


பாரதி சின்னப்‌ பயல்‌. 


குறள்‌ 
அ) செவியிற்‌ சுவையுணரா வாயுணர்வின்‌ மாக்கள்‌ 


அவியினும்‌ வாழினும்‌ என்‌. 


ஆ) மிகுதியான்‌ மிக்கவை செய்தாரைத்‌ தாம்தம்‌ 
குகுதியான்‌ வென்று விடல்‌. 


இ) குணம்நாடிக்‌ குற்றமும்‌ நாடி அவற்றுள்‌ 
மிகைநாடி மிக்க கொளல்‌. 


91 


| | gth_Tamil_Pages 001-121.indd 91 இ 


We கற்பவை கற்றபின்‌... 


23-01-2020 20:00:32 | | 


3. பொருளுக்கேற்ற அடியைக்‌ கண்டுபிடித்துப்‌ பொருத்துக. 


பசுமண்‌ கலத்துநீர்‌ பெய்திரீஇ யற்று ஒருவனின்‌ செயல்பாடுகளே உரசி அறியும்‌ 
உரைகல்‌ 


குத்தம்‌ கருமமே கட்டளைக்கல்‌ அவ்வளவிற்குப்‌ பெருமை உண்டாக்கும்‌ 
அனைத்தானும்‌ ஆன்ற பெருமை தரும்‌ சுடாத மண்கலத்தில்‌ நீரூற்றி வைப்பதைப்‌ போல 


4. தீரா இடும்பை தருவது எது? 


அ. ஆராயாமை, ஐயப்படுதல்‌ 
ஆ. குணம்‌, குற்றம்‌ 
இ. பெருமை, சிறுமை 
ஈ. நாடாமை, பேணாமை 
3. சொல்லுக்கான பொருளைத்‌ தொடரில்‌ அமைத்து எழுதுக. 


அ. நுணங்கிய கேள்வியர்‌ - நுட்பமான கேள்வியறிவு உடையவர்‌ 


ஆ. பேணாமை - பாதுகாக்காமை 


இ. செவிச்‌ செல்வம்‌ - கேட்பதால்‌ பெறும்‌ அறிவு 


ஈ. அறனல்ல செய்யாமை - அறம்‌ அல்லாத செயல்களைச்‌ செய்யாதிருத்தல்‌ 


குறுவினா 


1. நிலம்‌ போல யாரிடம்‌ பொறுமை காக்கவேண்டும்‌? 


2. தீயவை தீய பயத்தலால்‌ தீயவை 


தீயினும்‌ அஞ்சப்‌ படும்‌. 
இக்குறட்பாவின்‌ கருத்தை விளக்குக. 


3. ஒற்றொற்றித்‌ தந்த பொருளையும்‌ மற்றுமோர்‌ 
ஒற்றினால்‌ ஒற்றிக்‌ கொளல்‌. 


இக்குறட்பாவில்‌ அமைந்துள்ள நயங்களை எழுதுக. 
4. கனவிலும்‌ இனிக்காதது எவர்‌ நட்பு? 


92 


| | gth_Tamil_Pages 001-121.indd 92 இ 23-01-2020 20:00:32 | | 


ண்‌ |] ட Ho று 


கதைக்குப்‌ பொருத்தமான குறளைத்‌ தேர்வு செய்து காரணத்தை எழுதுக. 

மெளனவிரகம்‌ என்னும்‌ தலைப்பில்‌ நான்கு நண்பர்கள்‌ ஒரு சொற்பொழிவைக்‌ கேட்டனர்‌. 
தாங்களும்‌ ஒரு வாரத்துக்கு மெளனவிரதம்‌ இருப்பதாகத்‌ தீர்மானம்‌ செய்தனர்‌. மெளனவிரதம்‌ 
ஆரம்பமாகி விட்டது! கொஞ்ச நேரம்‌ போனதும்‌ ஒருவன்‌ சொன்னான்‌, "எங்கள்‌ வீட்டு அடுப்பை 
அணைத்துவிட்டேனா தெரியவில்லையே!" 
பக்கத்திலிருந்தவன்‌ "அடப்பாவி! பேசிட்டியே!" என்றான்‌. 
உடனே மூன்றாவது ஆள்‌, "நீ மட்டும்‌ என்ன? நீயும்தான்‌ பேசிவிட்டாய்‌!" என்றான்‌. 
நான்காவது ஆள்‌, "நல்லவேளை! நான்‌ மட்டும்‌ பேசவில்லை!" என்றான்‌. 


இப்படியாக அவர்களின்‌ மெளனவிரகம்‌ முடிந்துபோனது. 


1. மறந்தும்‌ பிறன்கேடு சூழற்க சூழின்‌ 
அறஞ்சூழும்‌ சூழ்ந்தவன்‌ கேடு. 

2. திறனல்ல தற்பிறர்‌ செய்யினும்‌ நோறநொந்து 
அறனல்ல செய்யாமை நன்று. 

3. ஓதி உணர்ந்தும்‌ பிறர்க்குரைத்தும்‌ தானடங்காப்‌ 
பேதையின்‌ பேதையார்‌ இல்‌. 


திருக்குறள்‌ பற்றிய சில ஆராய்ச்சிச்‌ செய்திகள்‌ 


திருக்குறள்‌ முதன்முதலில்‌ அச்சிடப்பட்ட ஆண்டு- 1812 


திருக்குறள்‌ அகரத்தில்‌ தொடங்கி னகர ஒற்றில்‌ முடிகிறது. 
திருக்குறளில்‌ இருமுறை வரும்‌ ஒரே அதிகாரம்‌- குறிப்பறிதல்‌ 
திருக்குறள்‌ மூலத்தை முதன்‌ முதலில்‌ அச்சிட்டவர்‌- தஞ்சை ஞானப்பிரகாசர்‌ 


திருக்குறளுக்கு முதன்‌ முதலில்‌ உரை எழுதியவர்‌-மணக்குடவர்‌ 

திருக்குறளில்‌ கோடி என்ற சொல்‌ ஏழு இடங்களில்‌ இடம்பெற்றுள்ளது. 

ஏழு என்ற சொல்‌ எட்டுக்‌ குறட்பாக்களில்‌ எடுத்தாளப்பட்டுள்ளது. 

திருக்குறளை ஆங்கிலத்தில்‌ முதலில்‌ முழுமையாக மொழிபெயர்த்தவர்‌- ஜி.யு. போப்‌ 
திருக்குறள்‌ இதுவரை நூற்றுக்கும்‌ மேற்பட்ட மொழிகளில்‌ மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 


ஓ3 


| | gth_Tamil_Pages 001-121.indd 93 இ 23-01-2020 20:00:32 | | 


ணை | | | | | | ஓ 


கலைச்சொல்‌ அறிவோம்‌ 


அகழாய்வு - Excavation 
கல்வெட்டியல்‌ - Epigraphy 

நடுகல்‌ - Hero Stone 

பண்பாட்டுக்‌ குறியீடு - Cultural Symbol 
புடைப்புச்‌ சிற்பம்‌ - கmbossed sculpture 


பொறிப்பு - Inscription 


தமிழகத்தில்‌ அகழாய்வு நடைபெற்ற முக்கிய இடங்கள்‌ 


கத்‌ 
கரே . 1 
மலையம்ப்ட்டூ 3 Oo க்கல்‌ தியம்‌ oO 


/ ட ஒடுகத்தூர்‌ 4. 
மல்லப்பாடி- ௯ - த 
மயிலாடும்பாறை oO வசி 


அதியமான்கோட்டடை _. 
ர்‌ 


x 


அ, 


i 2 _ “கொடுமணல்‌ 
பப அயி ஓஒ ம்‌ a க்‌ A 
குலர்‌,” J நாம்சிய/னையம்‌ திருக்காம்புலியர்‌ 
டூ வணி பப ௦ 
அரு நெடுங்கர்‌। 


ஓ போளுவாம்பட்டி 


த்‌ 


வல்லம்‌, ௦ 
௮ தாண்டிக்குடி 


ட 
முளையூர்‌ ௪ . ்‌ 
படு ட்‌ ்‌ மு 
பெருமாள்மலை ்‌ ப்‌ 


பரவை 


5 அனுப்பானடி 
LJ 
ஓழகல்ப்பட்டி எ 


அழகன்குளம்‌ உ, 


ஆதிச்சநல்லூர்‌, 


i 
அளவீடுகளுக்கு உட்பட்டதல்ல. 


94 


9th_Tamil_Pages 001-121.indd 94 இ 


கட்மலைப்புத்தூர்‌ 


ட உ முத்திரபாளையம்‌ ஓ 


அரிக்கமேடு 


23-01-2020 20:00:32 | | 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ ட்டு, 


மின்னணு இயந்திரங்களின்‌ தேவையையும்‌ இணையத்தின்‌ 
இன்றியமையாமையையும்‌ அறிந்து பயன்படுத்துதல்‌ 


*.. இலக்கியங்கள்‌ காட்டும்‌, தமிழர்களின்‌ அறிவியல்‌ சிந்தனைகள்‌, சமூகத்‌ 
தேவைகளுக்கு ஏற்ப மேம்பட்டு வருவதை உணர்தல்‌ 


> தொல்காப்பியம்‌ குறிப்பிடும்‌ உயிர்களின்‌ வகைப்பாட்டினை அறிவியல்‌ 
செய்திகளோடு ஒப்பிடல்‌ 


* அறிவியல்‌ செய்திகளையும்‌ கவிதையாக்க முடியும்‌ என்பதை அறிந்து படைப்பூக்கம்‌ 
பெறுதல்‌ 


> நேர்காணலின்‌ நோக்கமறிந்து ஏற்றவாறு வினாக்களை வடிவமைத்தல்‌ 


95 


| | gth_Tamil_Pages 001-121.indd 95 இ 23-01-2020 20:00:33 | | 


உரைநடை உலகம்‌ | - 


இயந்திரங்களும்‌ 


இணையவழிப்‌ பயன்பாடும்‌ 


இயந்திரங்கள்‌ இல்லாத மனித வாழ்க்கையைக்‌ கற்பனை செய்ய 
முடியாத அளவிற்கு இன்று தொழில்நுட்பம்‌ நம்மைச்‌ சூழ்ந்துள்ளது. 
இணையவழிப்‌ பயன்பாடு வாழ்வை எளிதாக்கி, நேரத்தையும்‌ 
நுழையும்முன்‌ உழைப்பையும்‌ வீணாக்காமல்‌ தடுக்கிறது. இதன்வழி, பல 
நன்மைகளும்‌ சில தீமைகளுமாக மாற்றங்களும்‌ முன்னேற்றங்களும்‌ 


நம்மை முன்னோக்கிப்‌ பயணிக்கச்‌ செய்கின்றன. எதிர்கால 
நலன்‌ ஒன்றையே கருத்தில்கொண்டு இயந்திரங்களையும்‌ இணையத்தையும்‌ முறையாகப்‌ 


பயன்படுத்தி வாழ்வில்‌ ஏற்றம்‌ பெறுவோம்‌. 


RAMESWARAM EXP (16851) 
MS = RMN 


ட்‌ ட ட்ட ES 


AVAILABLE-0155 AVAILABLE0324 AVAILABL 


செயலியை நிறுவுதல்‌ | முன்பதிவு செய்தல்‌ 


இ வப ஓ 


த்‌ 
ப்‌ 


| Enter PNR EN 


SHOW DIGITAL TICKETS & 
SAVE TREES 


படி 3 படி 4 
பயணச்சீட்டைப்‌ 


பயணப்‌ பதிவு (PNR) 
| நிலையை அறிதல்‌ 


பெறுதல்‌ 


பேருந்துகளில்‌ பயணச்சீட்டு 
வழங்குவதற்கும்‌ உணவு விடுதிகளில்‌ 
உணவுக்‌ கட்டணச்‌ சீட்டு வழங்குவதற்கும்‌ 
உரிய கருவிகளைப்‌ பார்த்திருப்போம்‌. அவை 
எளிய வடிவிலான மின்னணு இயந்திரங்கள்‌: 
இணைய இணைப்பு இல்லாதவை. அந்தந்த 
நிறுவனத்தின்‌ தேவைக்கென்று மட்டுமே 


வடிவமைக்கப்பட்டவை. இவற்றைப்‌ போன்ற 
பல இயந்திரங்களை அன்றாடம்‌ பயன்படுத்தும்‌ 
காலத்தில்‌ நாம்‌ வாழ்கிறோம்‌. 


| | gth_Tamil_Pages 001-121.indd 96 


96 


முதன்முதலாக மின்னஞ்சல்‌ 
மூலம்‌ தொடர்புகொண்டபோது உலகம்‌ 
சுருங்கிவிட்டது என்று மகிழ்ந்தோம்‌. கடிதப்‌ 
போக்குவரத்து குறைந்தது. குறுஞ்செய்தியின்‌ 
வருகைக்குப்பின்‌ தந்தி விடைபெற்றுக்‌ 
கொண்டது. சமூக வலைத்தளங்கள்‌ மூலம்‌ 
காணொலி இணைப்பில்‌ பேசுகையில்‌, 


உலகம்‌ உள்ளங்கைக்குள்‌ அடங்கிவிடுகிறது. 
ஆண்டிப்பட்டியில்‌ நடைபெறும்‌ திருமணத்தை 
அமெரிக்காவில்‌ அதே நேரத்தில்‌ 


23-01-2020 20:00:33 | | 


இணையவழிக்‌ காணொலிமூலம்‌ காண 
முடிகிறது. இணையம்‌ என்னும்‌ தொழில்நுட்ப 
உலகில்‌, அனைத்துத்‌ துறைகளும்‌ 
புகுந்துகொண்டன. வங்கிகள்‌ தரும்‌ 


அட்டைகளில்‌ உருள்கிறது வாழ்க்கை. 


அறிவியல்‌ முன்னேற்றத்தால்‌, 
மனிதனின்‌ பயணநேரம்‌ குறைந்துள்ளது. 
அறிவியல்‌ கண்டுபிடிப்புகள்‌ 
நமது நேரத்தைப்‌ பலவழிகளிலும்‌ 
மிச்சப்படுத்துகின்றன. கணினிப்‌ பயன்பாடு 
மிகுந்துள்ளதால்‌ சமையல்‌ எரிவாயு பதிவு 
செய்வது, மின்‌ கட்டணம்‌ செலுத்துவது, 
பயணத்திற்கு முன்பதிவு செய்வது போன்ற 
செயல்களுக்குகாக நேரில்‌ சென்று வரிசையில்‌ 
நிற்பது குறைந்துள்ளது. அங்காடிகளுக்குச்‌ 
சென்று பொருள்களை வாங்குவதும்கூட 
இணையவழியில்‌ தொடங்கிவிட்டது. 
தெருவுக்குத்‌ தெரு 247 தானியங்கிப்‌ 


பண இயந்திரமும்‌ கடைக்குக்‌ கடை வங்கி 
அட்டைகள்‌ பயன்படுத்தும்‌ இயந்திரமும்‌ 
புழக்கத்திற்கு வந்துவிட்டன. இந்த 
இயந்திரங்களின்‌ பின்னால்‌ இருப்பது கணினி 
யுகத்தின்‌ கண்ணுக்குத்‌ தெரியாத இணைய 
வலை! இணைப்பு அலை! 


ஒளிப்படி இயந்திரம்‌ ( Photo copier) 


கல்வி, வணிகம்‌, அரசு, தனியார்‌ 


| | gth_Tamil_Pages 001-121.indd 97 


97 


அலுவலகங்கள்‌ என அனைத்துத்‌ 
துறைகளிலும்‌ நகல்‌ எடுக்கப்‌ பயன்படுகின்ற 
முக்கியமான இயந்திரம்‌ இது. அனைவரும்‌ 
இதனை ஜெராக்ஸ்‌ (X௦0) என்று பொதுவாகக்‌ 


கூறுவது வழக்கத்தில்‌ உள்ள சொல்‌. 


நியூயார்க்கைச்‌ சேர்ந்த காப்புரிமைச்‌ 
சட்ட வல்லுநரும்‌ பகுதிநேர ஆய்வாளருமான 
செஸ்டர்‌ கார்ல்சன்‌ (Chester Carlson), தம்‌ 
தொழிலுக்காக நிறையக்‌ காகிதங்களைப்‌ 
படி எடுக்க வேண்டியிருந்தது. அந்தப்‌ 
பணிச்சுமையே அவரை இப்புதிய 
கண்டுபிடிப்பை நோக்கித்‌ தள்ளியது. 
மின்னணுப்‌ புகைப்பட ஆய்வுகளுக்குத்‌ 
தமது சமையலறையையே அவர்‌ 
பயன்படுத்திக்கொண்டார்‌. கந்தகம்‌ தடவிய 
துத்தநாகத்‌ தட்டைக்கொண்டு, 1938இல்‌ 
உலகின்‌ முதல்‌ ஒளிப்படியை எடுத்தார்‌. 
கிரேக்க மொழியில்‌ சீரோகிராஃபி (Xerography) 
என்றால்‌ உலர்‌ எழுத்துமுறை (ry writing) 
என்று பொருள்‌. அவரால்‌ 1959இல்‌ 
இந்த ஜெராக்ஸ்‌ இயந்திரம்‌ உலகிற்கு 
அறிமுகப்படுத்தப்பட்டது. இன்று, பல பெரிய 
நிறுவனங்கள்‌ ஒளிப்படி எடுக்கும்‌ கருவிகளை 


உருவாக்கி விற்பனை செய்தாலும்‌ அவற்றுக்கு 
ஜெராக்ஸ்‌ என்ற பெயரே நிலைத்து விட்டது. 
தொலைநகல்‌ இயந்திரம்‌ (Fax) 
தொலைநகல்‌ இயந்திரம்‌ கோப்புகளையும்‌ 
ஒளிப்படங்களையும்‌ 


ஓரிடத்திலிருந்து மற்றோர்‌ இடத்திற்கு 
அனுப்பப்‌ பயன்படுகிறது. 


உடனடியாக 


1846இல்‌ 
கண்டுபிடிப்பாளர்‌ அலெக்சாண்டர்‌ பெயின்‌ 
(Alexander Bain) என்பார்‌ குறியீடுகளை 


ஸ்காட்லாந்துக்‌ 


மின்னாற்றல்‌ உதவியுடன்‌ அச்சிடுவதில்‌ 
வெற்றிகண்டு அதற்குரிய காப்புரிமையைப்‌ 
பெற்றார்‌. இத்தாலி நாட்டு இயற்பியல்‌ 
அறிஞர்‌ ஜியோவான்னி காசில்லி (Gani 
Caselli) பான்டெலிகிராஃப்‌ (ஒPantelegraph) என்ற 
தொலைநகல்‌ கருவியை உருவாக்கினார்‌. 
அவருடைய கண்டுபிடிப்பைக்கொண்டு, 
1865இல்‌ பாரிஸ்‌ நகரிலிருந்து லியான்‌ 
நகரத்துக்குத்‌ தொலைநகல்‌ சேவை 


23-01-2020 20:00:33 | | 


தொடங்கப்பட்டது. 


தொலைபேசியைக்‌ கண்டுபிடிப்பதற்குப்‌ 
பதினோராண்டுகளுக்கு முன்பே இந்நிகழ்வு 
நடந்தது. பின்னர்‌ அறிவியல்‌ அறிஞர்‌ 
பலரின்‌ முயற்சியால்‌ இந்த இயந்திரம்‌ 
மேம்படுத்தப்பட்டது. 


1985இல்‌ அமெரிக்காவின்‌ ஹாங்க்‌ 
மாக்னஸ்கி (Hank Magnuski) என்பவர்‌ 
கணினி மூலம்‌ தொலைநகல்‌ எடுக்கும்‌ 
தொழில்நுட்பத்தைக்‌ கண்டுபிடித்தார்‌. அந்த 
இயந்திரத்திற்கு காமா ஃபேக்ஸ்‌ (கோ 
Fax) என்று பெயரிட்டு விற்பனைக்குக்‌ 


கொண்டுவந்தார்‌. 


தானியங்கிப்‌ பண இயந்திரம்‌ 
(Automated Teller Machine) 

உழைத்துச்‌ சேர்த்த பணத்தைப்‌ பெட்டியில்‌ 
பூட்டி வைக்கும்‌ பழக்கம்‌ இன்று இல்லை. 


தெரிந்து தெளிவோம்‌ 


நான்‌ இங்கிலாந்திலோ உலகின்‌ எந்த 
மூலையிலோ இருந்தாலும்‌ என்‌ வங்கிப்‌ 
பணத்தை எடுத்துப்‌ பயன்படுத்துவதற்கொரு 
வழியைச்‌ சிந்தித்தேன்‌. சாக்லேட்டுகளை 
வெளித்தள்ளும்‌ இயந்திரத்திலிருந்து 
யோசனை கிடைத்தது. அங்கு சாக்லேட்‌; 
இங்கே பணம்‌. 


- ஜான்‌ ஷெப்பர்டூ பாரன்‌ 


| | gth_Tamil_Pages 001-121.indd 98 


98 


அரசின்‌ உதவித்தொகை, ஊக்கத்தொகை, 
பணியாளரின்‌ ஊதியம்‌ போன்றவற்றை 
வங்கிக்‌ கணக்குகளில்‌ நேரடியாகச்‌ செலுத்தும்‌ 
மின்னணுப்‌ பரிமாற்றமுறை நடைமுறைக்கு 
வந்துவிட்டது. அதனை எடுக்க வங்கிக்குச்‌ 
செல்லவேண்டியதில்லை. தானியங்கிப்‌ பண 
இயந்திரம்‌ மூலமே பணம்‌ எடுக்கலாம்‌; 
செலுத்தலாம்‌. 


இங்கிலாந்தைச்‌ சேர்ந்த பொறியாளரான 
ஜான்‌ ஷெப்பர்டு பாரன்‌ (௦08 Shepherd Barron) 
என்பவர்‌ தலைமையிலான குழுவொன்று, 
பார்க்லேஸ்‌ வங்கிக்காக இலண்டனில்‌ 1967 
ஜூன்‌ 27இல்‌ தானியங்கிப்‌ பண இயந்திரத்தை 
நிறுவியது. 


வங்கி அட்டையெல்லாம்‌ அப்போது 
கிடையாது. வங்கியில்‌ வழங்கப்பட்ட 
காசோலையைக்‌ கொண்டுதான்‌ பணம்‌ 
எடுக்கப்பட்டது. அந்தக்‌ காசோலையில்‌ 
உள்ள குறியீடுகளை இயந்திரம்‌ படித்துப்‌ 
புரிந்துகொண்டு பணத்தைத்‌ தள்ளும்‌. பின்னர்‌, 
வாடிக்கையாளரின்‌ ஆறிலக்கக்‌ கடவுச்சொல்‌ 
கருமாறு அது மேம்படுத்தப்பட்டது. இந்தக்‌ 
காசோலைகளை ஒருமுறை மட்டுமே 


23-01-2020 20:00:33 | | 


பயன்படுத்த முடியும்‌. பணம்‌ எடுக்கும்போது 
காசோலை, இயந்திரத்துக்கு உள்ளே 
போய்விடும்‌. 


பின்னர்‌ வங்கிகளின்‌ அட்டைகளில்‌ 
தனிப்பட்ட அடையாள எண்ணை உருவாக்கித்‌ 
தானியங்கிப்‌ பண இயந்திரத்தில்‌ பயன்படுத்தத்‌ 
தொடங்கினர்‌. இன்று உலகெங்கும்‌ பரவியுள்ள 
தானியங்கி இயந்திரம்‌ பல வசதிகளுடன்‌ 
விளங்குகிறது. வங்கி அட்டையே இல்லாமல்‌, 
அலைபேசி எண்‌ மற்றும்‌ வங்கிக்‌ கணக்கு 
எண்‌ ஆகியவற்றைப்‌ பயன்படுத்திப்‌ பணம்‌ 
செலுத்தும்‌ முறை வந்துவிட்டது. 


இது வங்கிக்குச்‌ செல்வதைப்‌ பெருமளவு 
குறைத்துவிட்டது. ஆனாலும்‌, பெருகிவரும்‌ 
இணையப்‌ பயன்பாட்டின்‌ காரணமாகவும்‌ 
பணமற்ற வணிகமுறை அனைத்து 
இடங்களிலும்‌ நடைமுறைப்படுத்தப்படுவகன்‌ 
காரணமாகவும்‌ இந்தத்‌ தானியங்கிப்‌ பண 
இயந்திரங்களின்‌ பங்கு எதிர்காலத்தில்‌ 
குறைந்துவிடக்கூடும்‌. 


அட்டை தேய்ப்பி இயந்திரம்‌ (Swiping 
Machine) 

கையில்‌ பணமே இல்லாமல்‌ கடைக்குச்‌ 
சென்று பொருள்‌ வாங்கவும்‌ மற்ற வணிகப்‌ 
பரிமாற்றங்களுக்கும்‌ இந்தக்‌ கருவி 
பயன்படுத்தப்படுகிறது. இது, கட்டணம்‌ 
செலுத்தும்‌ கருவி (payment terminal) என்றும்‌ 
விற்பனைக்‌ கருவி (point of sale terminal) என்றும்‌ 
அழைக்கப்படுகிறது. 


இந்த இயந்திரத்தில்‌ வங்கி அட்டையின்‌ 


| | gth_Tamil_Pages 001-121.indd 99 


99 


தெரிந்து தெளிவோம்‌ 


ஆட்ரியன்‌ ஆஷ்‌ஃபீல்‌ட (Adrian Ashfield) 
என்பவர்‌ 1962இல்‌ கடவுச்சொல்லுடன்‌ 
கூடிய அட்டைக்கு இங்கிலாந்தில்‌ காப்புரிமை 
பெற்றிருந்தார்‌. ஆரம்பத்தில்‌ பெட்ரோல்‌ 
தருவதற்குப்‌ பயன்படுத்தவே காப்புரிமை 
தரப்பட்டது. அதுவே பின்னர்‌ அனைத்துப்‌ 
பயன்பாட்டுக்குமான காப்புரிமையாக 
மாற்றப்பட்டது. 


காந்தப்பட்டை இருக்கும்‌ பகுதியைத்‌ 
தேய்க்கும்போது வாடிக்கையாளரின்‌ 
விவரங்கள்‌, இணையத்‌ தொடர்பின்‌ மூலம்‌ 
வங்கிக்‌ கணினிக்குச்‌ செல்கிறது. கணினியால்‌ 
அட்டை ஆராயப்பட்டுக்‌ கடவுச்‌ சொல்லைச்‌ 
சரிபார்த்தபின்‌ பணப்பரிமாற்றத்திற்கு 
வங்கி ஒப்புதல்‌ அளிக்கிறது. தற்காலத்தில்‌ 


பயன்படுத்தப்படும்‌ அட்டைகளில்‌ சில்லு 
(டர ற) என்று சொல்லப்படும்‌ (எண்ணிய) 
சில்லுகள்‌ மூலம்‌ வணிகப்‌ பரிமாற்றங்கள்‌ 
நடைபெறுகின்றன. 


தமிழக அரசின்‌ நியாயவிலைக்‌ கடை - 
திறனட்டைக்‌ கருவி (TNePDS) 


__ ஜு இத தகை 
குமிழக மக்கள்‌ பயன்படுத்தும்‌ குடும்ப 
அட்டைகள்‌ திறன்‌ அட்டைகளாக (5mart 
௦202) மாற்றப்பட்டுள்ளன. குடும்பத்தில்‌ 
உள்ளவர்களின்‌ ஆதார்‌ எண்கள்‌, 
அலைபேசி எண்கள்‌, முகவரி உள்ளிட்ட 
விவரங்களைச்‌ சேர்த்துத்‌ திறன்‌ அட்டைகள்‌ 
வழங்கப்படுகின்றன. குடும்ப உறுப்பினர்‌ 


23-01-2020 20:00:33 | | 


நியாயவிலைக்‌ கடைக்குச்‌ செல்கையில்‌ 
அவர்களது திறன்‌ அட்டை அங்கிருக்கும்‌ 
விற்பனைக்‌ கருவியில்‌ வருடப்படுகிறது 
(scanning). அங்கு விற்பனை செய்யப்படும்‌ 
பண்டங்களும்‌ விலை விவரங்களும்‌ 
பற்றிய குறிப்புகள்‌ பதிவு செய்யப்பட்ட 
அலைபேசி எண்ணுக்குக்‌ குறுஞ்செய்தியாக 
வந்துவிடுகின்றன. 


ஆளறிசோதனைக்‌ கருவி (Biometric 
Device) 


ஆளறிசோதனைக்‌ கருவி மனிதனின்‌ 
கைரேகை, முகம்‌, விழித்திரை ஆகியவற்றில்‌ 
ஒன்றையோ அனைத்தையுமோ 
அடையாளமாகப்‌ பதிவு செய்யவும்‌ பதிவு 
செய்த அடையாளம்‌ மூலம்‌ மறுபடி 
ஆளை அறியவும்‌ பயன்படுகிறது. நடுவண்‌ 
அரசின்‌ ஆதார்‌ அடையாள அட்டையைப்‌ 
பெறுவதற்கு நம்முடைய ஒளிப்படத்தையும்‌ 
விழித்திரையையும்‌ இரு கைகளின்‌ பத்து விரல்‌ 
ரேகைகளையும்‌ பதிவு செய்கிறோம்‌. 


அரசு நிறுவனங்களிலும்‌ தனியார்‌ 
நிறுவனங்களிலும்‌ வருகைப்‌ பதிவுக்காகவும்‌ 
வெளியேறுகைப்‌ பதிவுக்காகவும்‌ இக்கருவி 
பயன்படுகிறது. 


இணைய வணிகம்‌ 

இங்கிலாந்தைச்‌ சேர்ந்த மைக்கேல்‌ 
ஆல்ட்ரிச்‌ (Michael Aldrich) 1979இல்‌ 
இணைய வணிகத்தைக்‌ கண்டுபிடித்தார்‌. 
இது இணைய உலகின்‌ மற்றொரு 
பாய்ச்சலாகக்‌ கருதப்படுகிறது. 1989இல்‌ 


| | gth_Tamil_Pages 001-121.indd 100 


100 


தெரிந்து தெளிவோம்‌ 


1990இல்‌ டிம்‌ பெர்னெர்ஸ்‌ லீ (Tim Berners 


- Lee) வையக விரிவு வலை வழங்கியை 
(www - server) உருவாக்கினார்‌. 
"இணையத்தில்‌ இது இல்லையெனில்‌, 
உலகத்தில்‌ அது நடைபெறவேயில்லை!" 
என்பது லீயின்‌ புகழ்‌ பெற்ற வாசகம்‌. 


அமெரிக்காவில்‌ இணையவழி மளிகைக்கடை 
தொடங்கப்பட்டது. 


1991இல்‌ இணையம்‌, பொதுமக்களின்‌ 
பயன்பாட்டுக்கு வந்தது. இன்று இணைய 
நிறுவனங்கள்‌ விற்காத பொருள்கள்‌ எதுவும்‌ 
உலகில்‌ இல்லை. கரும்பு முதல்‌ கணினி வரை 
இணையவழியில்‌ விற்கப்படுகின்றன. இணைய 
வணிகம்‌ தவிர்க்க முடியாத இடத்தைப்‌ 
பிடித்துள்ளது. 


இந்தியத்‌ தொடர்வண்டி உணவு 
வழங்கல்‌ மற்றும்‌ சுற்றுலாக்‌ கழக 
இணைய வழிப்‌ பதிவு (௩016) 
மக்கள்தொகை மிகுந்த இந்தியா 
போன்ற நாடுகளில்‌ வரிசையில்‌ நிற்பது நேர 
வீணடிப்பு. இதனைக்‌ குறைப்பதுடன்‌, இருந்த 
இடத்திலிருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை 
எளிதாக்கிய மிகப்‌ பெரிய இந்திய நிறுவனம்‌ 
இந்தியத்‌ தொடர்வண்டி உணவு வழங்கல்‌ 
மற்றும்‌ சுற்றுலாக்‌ கழகம்‌. இது பயணச்சீட்டு 
வழங்குவதையும்‌ சுற்றுலாவுக்கு ஏற்பாடு 
செய்வதையும்‌ திறம்படச்‌ செய்து வருகிறது. 


இதன்‌ இணையத்தளத்தில்‌ பதிவு 
செய்வது, மிகவும்‌ எளிதானது. பயணம்‌ 
செய்ய வேண்டிய நாளில்‌ ஊர்களுக்குச்‌ 
செல்லும்‌ தொடர்வண்டிகளையும்‌ 
அவற்றின்‌ நேரங்களையும்‌ பயணம்‌ 
செய்ய விரும்பும்‌ வகுப்புகளையும்‌ (பெட்டி 
வகைகள்‌) அதற்குண்டான தொகையையும்‌ 
காண்பிக்கிறது. வங்கி அட்டைகளின்‌ 
உதவியுடன்‌ தொகையைச்‌ செலுத்தி முன்பதிவு 
செய்துகொள்ளலாம்‌. மின்னஞ்சலில்‌ 
பயணச்சீட்டு வந்துவிடுகிறது. நமது 


23-01-2020 20:00:34 | ன்‌ 


Fz 


Centre For Railway Information Systems JEE333 
(ea oarsaton of he Miniuy of aways Gove ofinds) CRIS 


Win an iPhone 7 every month. Ma பப்வுப்பு த LURES 


ல 


Alerts & Updates More w 


இணை பா பட்ட. 


IRCTC SBI Platinum Credit Card 
Book Free* railway tickets using reward points. 


Enjoy zero payment gatewa; 
charge with 1.8% transaction ch: 


LL) 


ந்த 
arge waiver 


A IRCTC Official App. 


Book Air Ticket 
with (RCTC 


A User Guide 


A Enquiries 
A General Information 


A Refund Rule 


A IRCTC Zone 
A IRCTC Prepaid 
A Mobile Zone 


A TrainiCoach Booking (FTR) 


A Wicket 


A IRCTC Loyalty Program 


A Advertise with us 
A Integration Policy 


Claim Your Offer. 


அலையேசிக்குக்‌ 
வந்துவிடுகிறது. 
குறுஞ்செய்தியையும்‌ நமது அடையாள 
அட்டையையும்‌ காண்பித்தாலே போதும்‌. 


குறுஞ்செய்தியும்‌ 
பயணத்தின்போது 


பயணம்‌ தேவையில்லையெனில்‌, பயணப்‌ 


பதிவை நீக்கம்‌ செய்வதையும்‌ இந்தத்‌ 
தளத்திலேயே செய்து கொள்ளலாம்‌. 


2002ஆம்‌ ஆண்டு இணையவழிப்‌ பதிவு 
அறிமுகப்படுத்தப்பட்ட போது சராசரியாக 


ஒரு நாளைக்கு 29 பயணச்சீட்டுகள்‌ 
இணையவழியே பதிவு செய்யப்பட்டன. 
ஆனால்‌, 13 ஆண்டுகள்‌ கழித்து 2015 
ஏப்ரல்‌ 1 அன்று ஒரே நாளில்‌ 13 இலட்சம்‌ 
பயணச்சீட்டுகள்‌ பதிவு செய்யப்பட்டது ஒரு 


சாதனை. தற்போது ஒரு நிமிடத்திற்கு 1500 
பயணச்சீட்டுகள்‌ பதிவு செய்யும்‌ வகையிலும்‌ 


3 இலட்சம்‌ பயனர்கள்‌ ஒரே நேரத்தில்‌ 
இணையவழிச்‌ சேவையைப்‌ பயன்படுத்தவும்‌ 
உரிய வழிவகை செய்யப்பட்டுள்ளமை 
குறிப்பிடத்தக்கது. 


இணையப்‌ பயன்பாடு 


"iim (க 
1! 110 ST 


கையே 


rT 


1 
bd! 


முகா 


பி 


> இ ஹன்‌! 6 


தற்காலத்தில்‌ பேருந்து முன்பதிவு, 
வானூர்தி முன்பதிவு, தங்கும்‌ விடுதிகள்‌ 
முன்பதிவு ஆகியவற்றை இணையம்‌ மூலமாக 
மேற்கொள்ளப்‌ பல முகமைகள்‌ உள்ளன. 


இது பலருக்கு வேலைவாய்ப்பையும்‌ தருகிறது. 
பெருநகரங்களில்‌ திரையரங்குகளின்‌ 
இருக்கைகள்‌ முன்பதிவு செய்வதுகூட 
இணையம்‌ மூலம்‌ நடைபெறுகின்றது. 


அரசுக்குச்‌ செலுத்தவேண்டிய சொத்து 
வரி, தண்ணீர்‌ வரி ஆகியன இணையவழியில்‌ 
செலுத்தப்படுகின்றன. அரசின்‌ அனைத்துத்‌ 
திட்டங்களுக்கும்‌ உரிய படிவங்களைப்‌ 
பதிவிறக்கம்‌ செய்துகொள்ளலாம்‌. 
அவற்றை நிரப்பி இணையம்‌ மூலமாகவே 
விண்ணப்பிக்கலாம்‌. பிறப்புச்‌ சான்றிதழ்‌, 
வருமானவரிச்‌ சான்றிதழ்‌, சாதிச்‌ சான்றிதழ்‌ 
போன்றவை அரசால்‌ மக்களுக்கு இணையம்‌ 
மூலம்‌ வழங்கப்படுகின்றன. அரசின்‌ 
மின்னணுச்‌ சேவை மையங்களின்‌ உதவியை 
நாடியும்‌ மேற்கண்ட சேவைகளைப்‌ பெறலாம்‌. 


மரை மையா 


சென்னை மாநகராட்சி, மண்டலம்‌ -0, கோட்டம்‌ - 120 


101 


| | gth_Tamil_Pages 001-121.indd 101 


23-01-2020 20:00:34 | | 


தெரியுமா ? 


பத்தாம்‌ வகுப்பும்‌ 


ஆ பன்னிரண்டாம்‌ வகுப்பும்‌ 
முடித்த மாணவர்களுக்கு, 
\ அரசின்‌ வேலைவாய்ப்பு 
அலுவலகத்தில்‌ 
செய்யப்படவேண்டிய பதிவு, அவர்கள்‌ 
படித்த பள்ளிகளிலேயே ஆண்டுதோறும்‌ 
இணையத்தின்‌ வழியாகச்‌ செய்யப்பட்டு 
வருகிறது. அரசின்‌ விலையில்லா 
மிதிவண்டி, மடிக்கணினி ஆகியவற்றைப்‌ 
பெற்ற மாணவர்களின்‌ விவரங்கள்‌ 
இணையத்தின்‌ மூலம்‌ பதிவு 
செய்யப்படுகின்றன. 


நடுவண்‌ அரசும்‌ மாநில அரசும்‌ பள்ளி 
மாணவர்களுக்குக்‌ கல்வி உதவித்‌ தொகை 
வழங்குவதற்கு ஆண்டுதோறும்‌ பல போட்டித்‌ 
தேர்வுகளை நடத்துகின்றன. பத்தாம்‌ வகுப்பு 
மாணவர்களுக்குத்‌ தேசியத்‌ திறனறித்‌ தேர்வு 
(National Talent Search Exam), எட்டாம்‌ வகுப்பு 
மாணவர்களுக்குத்‌ தேசியத்‌ திறனறித்‌ தேர்வு 
மற்றும்‌ கல்வி உதவித்‌ தொகைத்‌ தேர்வு 


(National Means-cum Merit Scholarship Scheme 
Exam), கிராமப்புறப்‌ பள்ளிகளில்‌ படிக்கும்‌ 
ஒன்பதாம்‌ வகுப்பு மாணவர்களுக்கு ஊரகத்‌ 
திறனறித்‌ தேர்வு (TRUST - Tamilnadu 
Rural Students Talent Search Examination) 


ஆகியவை நடத்தப்படுகின்றன. அவற்றில்‌ 


கற்பவை கற்றபின்‌... 


கலந்து கொள்ள விரும்பும்‌ மாணவர்கள்‌ 
தாங்கள்‌ படிக்கும்‌ பள்ளிகளிலேயே 
இணையத்தின்வழி விண்ணப்பிக்கலாம்‌. 


பள்ளிக்கல்வி முடித்த மாணவர்கள்‌ 
கல்லூரிகளுக்கு இணையம்‌ வழியாக 
விண்ணப்பிக்கலாம்‌. பள்ளிக்‌ கட்டணம்‌, 
கல்லூரிக்‌ கட்டணம்‌ ஆகியவற்றையும்‌ 
இணையம்‌ வழியாகவே செலுத்த முடியும்‌. 
தேர்வுக்‌ கட்டணங்கள்‌ செலுத்துதல்‌, 
தேர்வு அறை அடையாளச்‌ சீட்டுத்‌ தர 
பதிவிறக்கம்‌ செய்தல்‌ ஆகியவை இணையச்‌ 
செயல்பாடுகளாக ஆகிவிட்டன. தமிழ்நாடு 
அரசுப்‌ பணியாளர்‌ தேர்வாணையம்‌ போன்ற 
தேர்வு முகமைகள்‌ நடத்தும்‌ தேர்வுகளுக்கு 
இணையம்‌ மூலமே விண்ணப்பித்தால்‌ 
போதுமானது. பன்னிரண்டாவது முடித்தபின்‌ 
மாணவர்கள்‌ பல்வேறு தொழிற்கல்வி 
நுழைவுத்தேர்வுகளுக்கு இணையத்திலேயே 
விண்ணப்பிக்கின்றனர்‌. 


மனிதஇனம்‌ தோன்றியது முதல்‌ 
இன்றுவரை பல்வேறுவிதமான வளர்ச்சி 
களைக்‌ கண்டுள்ளது. மனிதனது தேவைகள்‌ 
பெருகப்‌ பெருக, கண்டுபிடிப்புகளும்‌ 
பெருகின. நேரத்தையும்‌ தூரத்தையும்‌ 
சுருக்குவதில்‌ மனிதன்‌ வெற்றி பெற்றான்‌. 
நீரின்றி அமையாது உலகு என்பதுபோல, 
இன்று இயந்திரங்களும்‌ கணினிகளும்‌ இன்றி 


உலகம்‌ இயங்குவதில்லை! 


வங்கியில்‌ இணையவழிச்‌ சேமிப்புக்‌ கணக்குத்‌ தொடங்கும்‌ நடைமுறையை எழுதுக. 


உங்கள்‌ குடும்பத்தினருடன்‌ வெளியூர்‌ சென்ற தொடர்வண்டிப்‌ பயணத்திற்கு இணையத்தில்‌ 


எவ்வாறு முன்பதிவு செய்தீர்கள்‌? அதன்‌ வழிமுறைகளை அனுபவத்தில்‌ (௮) கேட்டறிந்து 


வகுப்பறையில்‌ வழங்குக. 


விரலியில்‌ (ஹார) உள்ள பாடல்களையும்‌ எழுத்துக்‌ கோப்புகளையும்‌ (௦c!) கணினியில்‌ 


நுழைந்து உறைகளில்‌ (2௦1422) இட்டுச்‌ சேமிப்பதைச்‌ செய்து பார்த்துத்‌ தெரிந்து கொள்க. 


| | gth_Tamil_Pages 001-121.indd 102 


102 


23-01-2020 20:00:34 | ன்‌ 


ண்‌ |] ட ௭ று 


கவிதைப்‌ பேழை [1 


ஓ, என்‌ சமகாலத்‌ தோழர்களே! 


- வைரமுத்து 


அறவியலும்‌ அறிவியலும்‌ இணைந்து வளர்ந்ததே தமிழ்ச்‌ 
சமூகம்‌. எனவே அறவியலோடு அறிவியல்‌ கண்ணோட்டமும்‌ 
வளர்க்கப்பட வேண்டும்‌ என்பதைத்‌ தற்காலப்‌ படைப்பாளர்கள்‌ 
வலியுறுத்துகின்றனர்‌. அவ்வகையில்‌ அறிவியல்‌ துறையில்‌ 
தமிழர்கள்‌ சிறந்து விளங்க வேண்டும்‌ என்ற தம்‌ விழைவை 
இப்பாடல்‌ மூலம்‌ கவிஞரும்‌ வெளிப்படுத்துகின்றார்‌. 


நுழையும்முன்‌ 


- ம 


மச CUT 


கிளிக்கு றெக்கை இருக்கும்‌ வரைக்கும்‌ 
கிழக்கு வானம்‌ தூரமில்லை 
முளைக்கும்‌ விதைகள்‌ முளைக்கத்‌ துடித்தால்‌ 
ஓ பூமி ஒன்றும்‌ பாரமில்லை 


பாய்ந்து பரவும்‌ இளைய நதிகளே 
பள்ளம்‌ நிரப்ப வாருங்கள்‌ 
காய்ந்து கிடக்கும்‌ கழனிகள்‌ எங்கும்‌ 


கதிர்கள்‌ சுமந்து தாருங்கள்‌ 
முன்னோர்‌ சொன்ன முதுமொழி எல்லாம்‌ பழையவை எல்லாம்‌ பழமை அல்ல 
முதுகில்‌ சுமந்தால்‌ போதாது பண்பும்‌ அன்பும்‌ பழையவைதாம்‌ 
சொன்னோர்‌ கருத்தை வாழ்க்கைப்‌ படுத்த இளையவர்‌ கூட்டம்‌ ஏந்தி நடக்க 
துணிந்தால்‌ துன்பம்‌ வாராது இனமும்‌ மொழியும்‌ புதியவைதாம்‌ 
காட்டும்‌ பொறுமை அடக்கம்‌ என்னும்‌ அறிவியல்‌ என்னும்‌ வாகனம்‌ மீதில்‌ 
கட்டுப்‌ பாட்டைக்‌ கடவாதீர்‌ ஆளும்‌ தமிழை நிறுத்துங்கள்‌ 
கூட்டுப்‌ புழுதான்‌ பட்டுப்‌ பூச்சியாய்க்‌ கரிகா லன்தன்‌ பெருமை எல்லாம்‌ 
கோலம்‌ கொள்ளும்‌ மறவாதீர்‌ கணிப்பொறி யுள்ளே பொருத்துங்கள்‌ * 
அறிவை மறந்த உணர்ச்சி என்பது ஏவும்‌ திசையில்‌ அம்பைப்‌ போல 
திரியை மறந்த தீயாகும்‌ இருந்த இனத்தை மாற்றுங்கள்‌ 
எரியும்‌ தீயை இழந்த திரிதான்‌ ஏவு கணையிலும்‌ தமிழை எழுதி 
உணர்ச்சி தொலைந்த அறிவாகும்‌ எல்லாக்‌ கோளிலும்‌ ஏற்றுங்கள்‌. * 


103 


| | gth_Tamil_Pages 001-121.indd 103 இ 23-01-2020 20:00:34 | | 


ண்‌ |] ட Ho று 


இலக்கணக்குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம்‌ 
பண்பும்‌ அன்பும்‌, இனமும்‌ மொழியும்‌ - பொருத்துங்கள்‌ - பொருத்து * உம்‌ * கள்‌ 
எண்ணும்மைகள்‌. பொருத்து - பகுதி 
சொன்னோர்‌ - வினையாலணையும்‌ பெயர்‌. உம்‌ - முன்னிலைப்‌ பன்மை விகுதி 


கள்‌ - விகுதி மேல்‌ விகுதி 
நூல்‌ வெளி 


கவிஞர்‌ வைரமுத்து தேனி மாவட்டத்திலுள்ள மெட்டூர்‌ என்னும்‌ ஊரில்‌ பிறந்தவர்‌. 
இந்திய அரசின்‌ உயர்ந்த விருதுகளுள்‌ ஒன்றான பத்மபூஷண்‌ விருதினைப்‌ பெற்றவர்‌. 
கள்ளிக்காட்டு இதிகாசம்‌ புதினத்துக்காக 2003ஆம்‌ ஆண்டூ சாகித்திய அகாதெமி 
விருது பெற்றவர்‌. இந்தியாவின்‌ சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதினை எழு 
முறையும்‌ மாநில அரசின்‌ விருதினை ஆறு முறையும்‌ பெற்றவர்‌. இவருடைய கவிதைகள்‌ இந்தி, 
தெலுங்கு, மலையாளம்‌, வங்காளம்‌, ஆங்கிலம்‌ உள்ளிட்ட பல மொழிகளில்‌ மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. 
இப்பாடப்‌ பகுதி வைரமுத்து கவிதைகள்‌ என்னும்‌ தொகுப்பில்‌ இடம்பெற்றுள்ளது. 


இலக்கியங்களில்‌ அறிவியல்‌ 
புலவர்‌ பாடும்‌ புகழுடையோர்‌ விசும்பின்‌ அந்தரத்‌ தார்மய னேஎன ஐயுறும்‌ 
வலவன்‌ எவா வான ஊர்தி தந்திரத்தால்‌ தம நூல்கரை கண்டவன்‌ 
வெந்திற லான்‌, பெருந்‌ தச்சனைக்‌ கூவி, "ஓர்‌ 
எந்திர வூர்திஇ யற்றுமின்‌" என்றான்‌. 
- சீவக சிந்தாமணி 


நாமகள்‌ இலம்பகம்‌ 50. 


ஓ புறநானூறு 


பாடல்‌ 27, அடி 7-8. 


கற்பவை கற்றபின்‌... 


அறிவியல்‌ செய்திகளை வெளிப்படுத்தும்‌ கவிதைகளைத்‌ தொகுத்து வகுப்பறையில்‌ படித்துக்‌ 
காட்டுக. 


விமானமும்‌ ஏவுகணையும்‌ பேசிக்கொள்வதுபோல ஓர்‌ உரையாடலைக்‌ குழுவாகச்‌ சேர்ந்து 
உருவாக்குக. 


பாடலில்‌ அமைந்துள்ள தொடைநயங்களை எழுதுக. 


கிளிக்கு றெக்கை இருக்கும்‌ வரைக்கும்‌ 
கிழக்கு வானம்‌ தூரமில்லை 


முளைக்கும்‌ விதைகள்‌ முளைக்கத்‌ துடித்தால்‌ 
பூமி ஒன்றும்‌ பாரமில்லை" 


104 


| | oth_Tamil_Pages 001-121.indd 104 இ 


23-01-2020 20:00:34 | ன்‌ 


- தொல்காப்பியர்‌ 


கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும்‌ ஐம்புல உணர்வுகளின்‌ 

வாயிலாகவே அறிவு என்பதை நாம்‌ பெறுகிறோம்‌. இதற்குரிய 

பொறிகளான கண்‌, காது, வாய்‌, மூக்கு, உடல்‌ என்னும்‌ ஐந்து 

நுழையும்முன்‌ உறுப்புகளில்‌ எது குறைந்தாலும்‌ குறிப்பிட்ட ஓர்‌ அனுபவத்தை 

இழந்துவிடுவோம்‌. ஆனால்‌, அனைத்து உயிரினங்களுக்கும்‌ இந்தப்‌ 

புலன்‌ அறிவுகள்‌ எல்லாம்‌ இருப்பதில்லை. இதைக்‌ கொண்டு 

உயிரினங்களைப்‌ புலன்களின்‌ எண்ணிக்கை அடிப்படையில்‌ முன்னோர்‌ பகுத்தனர்‌. ஆறாவது 
அறிவு மனத்தால்‌ அறியப்படுவது என்பர்‌. 


ஒன்றறி வதுவே உற்றறி வதுவே 
இரண்டறி வதுவே அதனொடு நாவே 


மூன்றறி வதுவே அவற்றாடு மூக்கே 


நான்கறி வதுவே அவற்றொடு கண்ணே 


ஐந்தறி வதுவே அவற்றொடு செவியே 


ஆறறி வதுவே அவற்றொடு மனனே 


நேரிதின்‌ உணர்ந்தோர்‌ நெறிப்படுத்‌ தினரே* 


(நூ.எ.1516) . 


105 


| | gth_Tamil_Pages 001-121.indd 105 இ 23-01-2020 20:00:35 | | 


ண்‌ |] ட Ho று 


இலக்கணக்குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம்‌ 
உணர்ந்தோர்‌ - வினையாலணையும்‌ நெறிப்படுத்தினர்‌ - நெறிப்படுத்து*இன்‌“அர்‌ 
யு நெறிப்படுத்து - பகுதி 


இன்‌ - இறந்தகால இடைநிலை 


அர்‌ - பலர்பால்‌ வினைமுற்று விகுதி 


அறிவுநிலை அறியும்‌ ஆற்றல்‌ உரையாசிரியர்களின்‌ 
7 


| ஹறிவு | ஓரறிவு | உற்றறிதல்‌ (தொடுதல்‌ உணர்வ) | | உற்றறிதல்‌ (தொடுதல்‌ உணர்வ) | உணர்வு) புல்மம்‌ | மரம்‌ 


உற்றறிதல்‌ 4 சுவைத்தல்‌ சிப்பி, நத்தை 


உற்றறிதல்‌ 4 சுவைத்தல்‌ - நுகர்தல்‌ 4 காணல்‌ நண்டு, தும்பி 
ஐந்தறிவு உற்றறிதல்‌ 4 சுவைத்தல்‌ 4 நுகர்தல்‌ * காணல்‌ +| பறவை, விலங்கு 
கேட்டல்‌ 
ஆறறிவு உற்றறிதல்‌ 4 சுவைத்தல்‌ 4 நுகர்தல்‌ * காணல்‌ + | மனிதன்‌ 
கேட்டல்‌ பகுத்தறிதல்‌ (மனம்‌) 


நூல்‌ வெளி 


தமிழ்மொழியில்‌ கிடைக்கப்பெற்ற முதல்‌ இலக்கணநூல்‌ தொல்காப்பியம்‌. இ 
இதனை இயற்றியவர்‌ தொல்காப்பியர்‌. தொல்காப்பியம்‌ பிற்காலத்தில்‌ 

தோன்றிய பல இலக்கண நூல்களுக்கு முதல்‌ நூலாக அமைந்திருக்கிறது. இது 

எழுத்து, சொல்‌, பொருள்‌ என மூன்று அதிகாரங்களையும்‌ 27 இயல்களையும்‌ 

கொண்டுள்ளது. எழுத்து, சொல்‌ அதிகாரங்களில்‌ மொழி இலக்கணங்களை விளக்குகிறது. 
பொருளதிகாரத்தில்‌ தமிழரின்‌ அகம்‌, புறம்‌ சார்ந்த வாழ்வியல்‌ நெறிகளையும்‌ தமிழ்‌ 

இலக்கியக்‌ கோட்பாடுகளையும்‌ இந்நூல்‌ விளக்குகிறது. இந்நூலில்‌ பல அறிவியல்‌ கருத்துகள்‌ 
இடம்பெற்றுள்ளன. குறிப்பாகப்‌ பிறப்பியலில்‌ எழுத்துகள்‌ பிறக்கும்‌ இடங்களை உடற்கூற்றியல்‌ 

அடிப்படையில்‌ விளக்கியிருப்பதை அயல்நாட்டு அறிஞர்களும்‌ வியந்து போற்றுகின்றனர்‌. இது 

தமிழர்களின்‌ அறிவாற்றலுக்குச்‌ சிறந்த சான்றாகும்‌. 


கற்பவை கற்றபின்‌... 


தட்டான்‌ பூச்சி தாழப்பறந்தால்‌ தப்பாமல்‌ மழை வரும்‌. 


வானில்‌ பறக்குது குதிரை 
பறக்கப்‌ பறக்க வால்‌ குறையும்‌ குதிரை - அது என்ன? 


-இவை போன்ற அறிவியல்‌ செய்திகள்‌ கொண்ட பழமொழிகள்‌, விடுகதைகளைப்‌ 
படித்தும்‌ கேட்டும்‌, அவற்றின்‌ அறிவியல்‌ அடிப்படையை வகுப்பறையில்‌ 
கலந்துரையாடுக. 


2. 'விமான நிலையத்தில்‌ நான்‌' - கற்பனையாகக்‌ கதை ஒன்றினை எழுதுக. 


106 


| | gth_Tamil_Pages 001-121.indd 106 இ 23-01-2020 20:00:35 | | 


விரிவானம்‌ 


ட 
4AZIAP 


ஒரு வண்ணத்துப்‌ பூச்சியின்‌ சிறகசைப்பு, உலகில்‌ எங்கோ இ 
எதிர்விளைவை ஏற்படுத்தும்‌ என்று அறிவியல்‌ கூறுகிறது. 
ஆனால்‌, நம்‌ இந்திய விண்வெளித்துறை விண்ணில்‌ அனுப்பிய 
நுழையும்முன்‌ செயற்கைக்கோள்கள்‌ மக்களின்‌ வாழ்க்கைத்‌ தரத்தில்‌ வியத்தகு 
மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கின்றன. விசையுறு பந்தினைப்‌ 
போல்‌ உள்ளம்‌ வேண்டிய நேரத்தில்‌ எல்லாம்‌ நம்மால்‌ 
திசையன்விளையிலிருந்து தில்லிவரை தொடர்புகொள்ள முடிகிறது. 
இணையத்தில்‌ வாழ்க்கைப்‌ பயணம்‌ - பயணத்தில்‌ பாதி இணையம்‌ என்று நம்நாடு 
மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த மாற்றத்தில்‌ தமிழ்‌ அறிவியலாளர்களுக்கும்‌ பங்கு உண்டு. 
இவற்றையெல்லாம்‌ நாம்‌ அறியக்கூடிய வாயிலாக விளங்குவது, தொலைக்காட்சியிலும்‌ 
வானொலியிலும்‌ இதழ்களிலும்‌ காணும்‌ ஒரு கலை வடிவமான நேர்காணல்‌. செய்திகளைத்‌ 


கருவதில்‌ கட்டுரை, கதை, கவிதை வடிவங்களைப்‌ போல நேர்காணல்‌ வடிவமும்‌ 
நேர்த்தியானதுதான்‌. 


இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ இந்திய வானியல்‌ அறிவியல்‌ துறையில்‌ தமிழர்களின்‌ பங்கு 
மகத்தானது! அப்துல்‌ கலாம்‌, மயில்சாமி அண்ணாதுரை, வளர்மதி போன்றோர்‌ வரிசையில்‌ 
மற்றுமொரு வைரம்‌, தமிழ்நாட்டைச்‌ சேர்ந்த அறிவியலாளர்‌ சிவன்‌. இஸ்ரோவின்‌ ஒன்பதாவது 
தலைவர்‌, இந்தப்‌ பதவியை ஏற்றிருக்கும்‌ முதல்‌ தமிழர்‌ என்னும்‌ சிறப்புகளுக்கு உரியவர்‌. 2015ஆம்‌ 
ஆண்டில்‌ விக்ரம்‌ சாராபாய்‌ விண்வெளி மையத்தின்‌ இயக்குநராக இருந்து, இந்திய விண்வெளி 
ஆராய்ச்சி நிறுவனத்தின்‌ (1580) தலைவராகப்‌ பொறுப்பேற்றுள்ளார்‌. 


அவர்‌ இஸ்ரோவின்‌ தலைவரான பிறகு அளித்த நேர்காணல்‌ 


107 


| | gth_Tamil_Pages 001-121.indd 107 இ 23-01-2020 20:00:35 | | 


ஐயா வணக்கம்‌! தங்களுக்கு எங்கள்‌ 
வாழ்த்துகள்‌! தங்களின்‌ இளமைக்காலம்‌ 
பற்றிக்‌ கூறுங்கள்‌. 

'நான்‌ பிறந்த ஊர்‌, நாகர்கோவில்‌ 
பக்கம்‌ சரக்கல்விளை என்ற கிராமம்‌. 
வல்லங்குமாரவிளையிலுள்ள அரசுப்‌ 
பள்ளியில்‌ தமிழ்வழியில்‌ படித்தேன்‌. என்‌ 
அப்பா கைலாச வடிவுக்கு, மாங்காய்‌ வியாபாரம்‌. 
அவர்‌, 'எவ்வளவு வேணும்னாலும்‌ படி. 
ஆனால்‌, உன்‌ படிப்புக்கு உண்டான செலவை 
நீயே வேலை செஞ்சு சம்பாதிச்சுக்க' என்று 
சொன்னார்‌. அதனால்‌ வேலை செய்துகொண்டே 
படித்தேன்‌. கல்லூரியில்‌ கணினி அறிவியல்‌ 
இளங்கலைப்‌ படிப்பில்‌ முதலாவதாக வந்தேன்‌. 


என்‌ ஆசிரியர்‌, 'நீ நன்றாகப்‌ படிக்கிறாய்‌. 
எம்‌.ஐ.டி-யில்‌ வானூர்திப்‌ பொறியியல்‌ என்னும்‌ 
துறையை எடுத்துப்‌ படி' என்று அறிவுரை 
கூறினார்‌. அந்த வார்த்தையை அப்போதுதான்‌ 
நான்‌ கேள்விப்பட்டேன்‌. இருந்தாலும்‌ 
நம்பிக்கையோடு நுழைவுத்தேர்வு எழுதி, 
எம்‌.ஐ.டி-யில்‌ சேர்ந்தேன்‌. அதே துறையில்‌ 
எம்‌.இ படித்து முடித்து, விக்ரம்‌ சாராபாய்‌ 
நிறுவனத்தில்‌ பொறியாளர்‌ ஆனேன்‌. 


சிறிய வயதில்‌ உங்கள்‌ கனவு என்னவாக 
இருந்தது? 

சின்ன வயதில்‌ என்னுடைய அதிகபட்சக்‌ 
கனவு, எங்கள்‌ கிராமத்துக்கு மேலே பறக்கும்‌ 
விமானத்தில்‌ என்றாவது ஒருநாள்‌ பறக்க 


விக்ரம்‌ சாராபாய்‌ 


| | gth_Tamil_Pages 001-121.indd 108 


தொடங்கப்பட்டது. 


வேண்டும்‌ என்பதுதான்‌. 'இந்த ஏரோப்பிளேன்‌ 
எப்படிப்‌ பறக்குது? நாமும்‌ இதுபோல ஒன்று 
செய்து பறக்கவிடணும்‌'னு நினைப்பேன்‌. 
சிறிய வயதிலிருந்தே நான்‌ நினைத்தது 
எதுவும்‌ நடக்கவில்லை. ஒவ்வொரு முறையும்‌ 
நான்‌ ஆசைப்படுவது நிராகரிக்கப்படும்‌. 
இருந்தாலும்‌ கிடைத்ததை மகிழ்ச்சியுடன்‌ 
ஏற்றுக்கொள்வேன்‌. ஆனால்‌, 'எல்லாம்‌ 


நன்மைக்கே என்று சொல்வதுபோல, 
முடிவில்‌ எனக்கு எல்லாம்‌ நல்லதாகவே 
முடிந்திருக்கிறது. அப்படித்தான்‌ நான்‌ 
அறிவியல்‌ வல்லுநர்‌ ஆனதும்‌. 


தங்களுடைய ஆரம்பகாலப்‌ பணி பற்றிக்‌ 
கூறுங்களேன்‌... 


1983ஆம்‌ ஆண்டு, முதன்முதலில்‌ பி.எஸ்‌. 
எல்‌.வி (Polar Satellite Launch Vehicle) திட்டத்தைத்‌ 
தொடங்க, அரசாங்கம்‌ இசைவு தந்தது. அதற்கு 
ஓர்‌ ஆண்டு முன்னால்தான்‌ நான்‌ வேலையில்‌ 
சேர்ந்தேன்‌. விண்வெளி ஆராய்ச்சியில்‌ 
ஆனா ஆவன்னாகூடத்‌ தெரியாது. மற்ற 
அறிவியலாளர்களுக்கும்‌ அந்தத்‌ திட்டப்பணி 
புதிதுதான்‌. ஒரு குழந்தைபோல்‌ எல்லாருமே 
தத்தித்‌ தத்தித்தான்‌ கற்றுக்கொண்டோம்‌. 


ஒரு செயற்கைக்கோள்‌ ஏவுதளத்தில்‌ 
என்னமாதிரி மென்பொருள்‌ பயன்படுத்த 
வேண்டும்‌, வாகனத்தின்‌ வடிவம்‌ எப்படி 
இருக்க வேண்டும்‌, எவ்வளவு உயரம்‌, 
எவ்வளவு அகலம்‌, எந்தப்‌ பாதையில்‌ போக 


இவர்‌ 'இந்திய விண்வெளித்‌ திட்டத்தின்‌ தந்‌ைத' என்று 
அழைக்கப்படுகிறார்‌; ஆரியபட்டா என்ற முதல்‌ செயற்கைக்கோள்‌ 
எவுதலுக்குக்‌ காரணமானவர்‌. செயற்கைக்கோள்‌ உதவியுடன்‌ 
தொலைக்காட்சி வழியாக 24,000 இந்திய கிராமங்களில்‌ உள்ள 
ஐம்பது இலட்சம்‌ மக்களுக்குக்‌ கல்வியை எடுத்துச்‌ செல்ல உதவினார்‌. 
இவரின்‌ பெயரால்‌ 'விக்ரம்‌ சாராபாய்‌ விண்வெளி மையம்‌' 
திருவனந்தபுரத்தில்‌ செயல்பட்டுவருகிறது. இங்கு, வானூர்தியியல்‌ 
(Aeronautics), வான்பயண மின்னணுவியல்‌ (Av௦nics), கூட்டமைப்‌ 
பொருள்கள்‌ (Composites), கணினி - தகவல்‌ தொழில்நுட்பம்‌ 
உள்ளிட்ட பல துறைகளில்‌ ஆராய்ச்சிகளும்‌ வடிவமைப்புகளும்‌ 
மேற்கொள்ளப்படுகின்றன. இவருடைய முயற்சியால்தான்‌ இஸ்ரோ 


108 


23-01-2020 20:00:35 | | 


வேண்டும்‌ ஆகியவற்றை முடிவுசெய்வது என்‌ 
வேலை. வன்பொருள்‌ பகுதியைத்‌ தவிர்த்த 


மற்ற வேலைகள்‌ எல்லாவற்றையும்‌ நான்‌ 
கவனிக்க வேண்டும்‌. அப்போது நான்‌ இரவு 
பகலாக முயற்சி செய்து, ஒரு செயலியை 
உருவாக்கினேன்‌. அதற்குப்‌ பெயர்‌ 'சித்தாரா'. 
(SITARA - Software for Integrated Trajectory 
Analysis with Real time Application). இது, 
செயற்கைக்கோள்‌ ஏவு ஊர்தி பற்றிய முழு 
விவரங்களையும்‌ மின்னிலக்க முறையில்‌ 
(Digital) சேகரிக்கும்‌. அதைப்‌ பயன்படுத்தி, 
வாகனத்தின்‌ செயல்பாடு எப்படி இருக்கும்‌ 
என்பதை முன்கூட்டியே கணிக்கலாம்‌. 


எளிதாகச்‌ சொல்வதானால்‌, ஒரு 
கல்லைக்‌ தூக்கி வீசும்போது, அந்தக்‌ கல்‌ 
எந்தத்‌ திசையில்‌, எவ்வளவு கோணத்தில்‌, 
எவ்வளவு நேரத்தில்‌, எந்த இடத்தில்‌, எவ்வளவு 
அழுத்தத்தில்‌ விழும்‌ என்று சொல்வதுதான்‌ 
'சித்தாரா' வின்‌ பணி. ஏதாவது தவறு 
நடந்திருந்தால்‌, உடனே கண்டுபிடித்துச்‌ சரி 
செய்துவிடலாம்‌. இதைப்‌ பயன்படுத்தித்தான்‌ 


பி.எஸ்‌.எல்‌.வி. ஏவப்பட்டது. 


இப்போதுவரை 
நாட்டிலிருந்து ஏவப்படும்‌ அனைத்துச்‌ 
செயற்கைக்கோள்‌ ஏவு ஊர்திகளும்‌ 'சித்தாரா' 


நம்முடைய 


செயலியைப்‌ பயன்படுத்தித்தான்‌ விண்ணில்‌ 
ஏவப்படுகின்றன. இந்திய விண்வெளி 
ஆராய்ச்சித்‌ துறைக்கு இதுவே என்‌ 
முக்கியமான பங்களிப்பு. 


முன்னாள்‌ குடியரசுத்‌ தலைவர்‌ அறிவியல்‌ 
வல்லுநர்‌ அப்துல்‌ கலாம்‌ பற்றி... 

என்‌ அனுபவத்தில்‌ நான்‌ பார்த்த சிறந்த 
மனிதர்‌, அப்துல்‌ கலாம்‌. தன்னுடன்‌ வேலை 
செய்பவர்களுக்குத்‌ தன்னால்‌ முடிந்த 
உதவிகளைச்‌ செய்வார்‌. கலாம்‌, எனக்கு 
வயதில்‌ மூத்தவர்‌; மிகவும்‌ அமைதியானவர்‌; 
யாராவது சிறியதாகச்‌ சாதித்தாலே, பெரிதாகப்‌ 
பாராட்டுவார்‌. நான்‌ 'சித்தாரா' போன்ற 
தொழில்நுட்ப மென்பொருள்‌ உருவாக்கியதால்‌, 
என்னை எப்போதும்‌ மென்பொறியாளர்‌ என்றே 
அழைப்பார்‌. 


| | gth_Tamil_Pages 001-121.indd 109 


109 


அப்துல்கலாம்‌ 


இவர்‌, இந்தியாவின்‌ 11ஆவது குடியரசுத்‌ 
தலைவராகப்‌ பணியாற்றிய இந்திய 
அறிவியலாளர்‌; தமிழ்நாட்டின்‌ 
இராமேசுவரத்தைச்‌ சேர்ந்தவர்‌; ஏவுகணை, 
ஏவுகணை ஏவு ஊர்தித்‌ தொழில்நுட்ப 
வளர்ச்சியில்‌ கலாம்‌ காட்டிய ஈடுபாட்டினால்‌ 
இவர்‌, 'இந்திய ஏவுகணை நாயகன்‌' என்று 
போற்றப்படுகின்றார்‌; பாதுகாப்பு ஆராய்ச்சி, 
மேம்பாட்டு நிறுவனத்திலும்‌ இந்திய 
விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலும்‌ 
விண்ுவளிப்‌ 
பணியாற்றினார்‌; இந்தியாவின்‌ உயரிய 
விருதான பாரதரத்னா விருது பெற்றவர்‌. 
இவர்‌ தம்‌ பள்ளிக்‌ கல்வியைத்‌ தமிழ்வழியில்‌ 
கற்றவர்‌ என்பது குறிப்பிடத்தக்கது. 


பொறியாளராகப்‌ 


நீங்கள்‌ அனுப்புகிற செயற்கைக்கோள்கள்‌ 
இந்தியக்‌ குடிமக்களுக்கு எப்படிப்‌ 
பயனளிக்கின்றன ? 


1957ஆம்‌ ஆண்டு முதலே இரஷ்யா 
உட்பட, பல நாடுகள்‌ செயற்கைக்கோள்களை 
ஏவியிருக்கின்றன. அவற்றையெல்லாம்‌ 
இராணுவத்துக்கு மட்டுமே பயன்‌ 
படுத்தினார்கள்‌. வல்லரசு நாடுகள்‌, 
அவற்றின்‌ ஆற்றலைக்‌ காண்பிக்கவே இந்தத்‌ 
தொழில்நுட்பத்தைப்‌ பயன்படுத்தின. ஆனால்‌ 
ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்‌ நம்‌ நாட்டு 
அறிவியலாளர்‌ டாக்டர்‌ விக்ரம்‌ சாராபாய்‌ 
இந்தத்‌ தொழில்நுட்பத்தை மக்களுக்கு எப்படிப்‌ 
பயன்படுத்தலாம்‌ என்றே சிந்தித்தார்‌. 


23-01-2020 20:00:35 | | 


பொதுமக்களுக்கு இந்தத்‌ தொழில்‌ 
நுட்பத்தால்‌ என்ன பயன்‌? 

ஒவ்வோர்‌ ஆண்டும்‌ விவசாயத்தின்‌ மூலம்‌ 
எவ்வளவு விளைச்சல்‌ கிடைக்கும்‌ என்பதைக்‌ 
கணித்து அரசுக்குத்‌ தெரிவிக்கிறோம்‌. 
இதைப்‌ பயன்படுத்தி அரசால்‌ அதற்கு ஏற்ற 
திட்டங்களை வகுக்க முடிகிறது. நிலத்தில்‌ 
எந்த இடத்தில்‌ நீரின்‌ அளவு எவ்வளவு 
இருக்கும்‌ என்பதைச்‌ செயற்கைக்‌ கோள்‌ மூலம்‌ 


சொல்கிறோம்‌. கடல்‌ பகுதியில்‌ எந்த எந்த 
இடங்களில்‌ மீன்கள்‌ அதிகமாகக்‌ கிடைக்கும்‌ 
என்றும்‌ மீனவர்களுக்குச்‌ சொல்ல முடிகிறது. 


இப்போது நாம்‌ திறன்பேசிகளைப்‌ (8௨2 
phones) பயன்படுத்துகிறோம்‌; தானியக்கப்‌ 


பணஇயந்திரம்‌, அட்டை பயன்படுத்தும்‌ 
இயந்திரம்‌ இதற்கெல்லாம்‌ செயற்கைக்கோள்‌ 
பயன்படுகிறது. மக்கள்‌ பயன்படுத்தும்‌ 
இணையச்‌ செயல்கள்‌ அனைத்திற்கும்‌ 
செயற்கைக்கோள்கள்‌ அவசியம்‌ தேவை. 
நாட்டு மக்களின்‌ வாழ்க்கைத்‌ தரம்‌ 
உயர்வதற்குச்‌ செயற்கைக்கோள்கள்‌ 
பயன்படுகின்றன. 


இஸ்ரோவின்‌ தலைவராக நீங்கள்‌ எதற்கு 
முன்னுரிமை தருவீர்கள்‌? 

இந்திய விண்வெளி ஆராய்ச்சி 
நிறுவனத்தின்‌ முக்கிய நோக்கமே, இந்தத்‌ 
தொழில்நுட்பத்தைப்‌ பயன்படுத்திக்‌ குறைந்த 
செலவில்‌ மக்களுக்குத்‌ தரமான சேவைகளைக்‌ 


கொடுப்பதுதான்‌. 


தற்போது உங்கள்‌ முன்‌ உள்ள 
அறைகூவல்கள்‌ எவை? 

இதுவரை இந்தியாவுக்காக 45 
செயற்கைக்கோள்கள்‌ செலுத்தப்பட்டுள்ளன. 
ஆனால்‌ நம்முடைய தேவைகளுக்கு மேலும்‌ 
45 செயற்கைக்கோள்கள்‌ தேவை! இப்போது 
இருக்கும்‌ வசதி வாய்ப்புகளை வைத்து 
இவற்றை விண்வெளியில்‌ நிறுவக்‌ குறைந்தது 
நான்கு ஆண்டுகளாவது ஆகும்‌. ஆனால்‌, 
அதற்குள்‌ நம்முடைய தேவைகள்‌ இன்னும்‌ 
இரண்டு மடங்காகிவிடும்‌! 


| | gth_Tamil_Pages 001-121.indd 110 


10 


அரியலூரில்‌ பிறந்த இவர்‌, 2015இல்‌ தமிழ்நாடு 
அரசின்‌ அப்துல்கலாம்‌ விருதைப்‌ பெற்ற முதல்‌ 
அறிவியல்‌ அறிஞர்‌. இஸ்ரோவில்‌ 1984ஆம்‌ 
ஆண்டு முதல்‌ பணியாற்றி வருகிறார்‌. 2012இல்‌ 
உள்‌ நாட்டிலேயே உருவான முதல்‌ ரேடார்‌ 
இமேஜிங்‌ செயற்கைக்கோள்‌ (RISAT-1) 
திட்டத்தின்‌ இயக்குநராகப்‌ பணியாற்றினார்‌. 
இவர்‌, இஸ்ரோவின்‌ செயற்கைக்கோள்‌ திட்ட 
இயக்குநராகப்‌ பணியாற்றிய இரண்டாவது 
பெண்‌ அறிவியல்‌ அறிஞர்‌ ஆவார்‌. 


30,000 அடி உயரத்தில்‌ பறந்து 
கொண்டே, கீழே நம்‌ அலுவலகத்தில்‌ 
உள்ளவர்களோடு தொடர்பு 
கொள்ளமுடிகிறது. ஆனால்‌ கடலில்‌ 
சென்று மீன்பிடிக்கும்‌ மீனவர்கள்‌ 
ஆழ்கடலுக்கோ அல்லது 300 கடல்மைல்‌ 
தூரம்‌ சென்றாலோ நம்மால்‌ தொடர்பு 
கொள்ள முடியவில்லையே, ஏன்‌? 


'நேவிக்‌' (NAVIC) என்ற செயலியைக்‌ கடல்‌ 
பயணத்திற்காக உருவாக்கி இருக்கிறோம்‌. 
அனைத்து மீனவர்களுக்கும்‌ அந்தச்‌ செயலி 
பொருத்தப்பட்ட கருவி, பலவிதங்களில்‌ 
பயன்படும்‌. அவர்கள்‌, கடலில்‌ எல்லை 
தாண்டினால்‌ உடனடியாக எச்சரிக்கும்‌. 
மீன்கள்‌ அதிகம்‌ உள்ள பகுதியைக்‌ காட்டும்‌ 
செயலியையும்‌ உருவாக்கியிருக்கிறோம்‌. 
இந்தக்‌ கண்டுபிடிப்புகளை மக்களிடம்‌ 
கொண்டு சேர்க்கும்‌ முயற்சிகளை 
முன்னெடுப்போம்‌. 


நாம்‌ செயற்கைக்கோள்‌ உருவாக்குவதில்‌ 
அடைந்த முன்னேற்றத்தினை, 
அதனைச்‌ செலுத்தும்‌ தொழில்நுட்பத்தில்‌ 
அடையவில்லை என்ற கருத்தை எப்படிப்‌ 
பார்க்கிறீர்கள்‌? 


23-01-2020 20:00:35 | | 


இது தவறான கருத்து. விண்வெளித்‌ 
துறையில்‌ மூன்று வகையான 
தொழில்நுட்பங்கள்‌ இருக்கின்றன. 
செயற்கைக்கோளை ஏவுவதற்கான 
தொழில்நுட்பம்‌, செயற்கைக்கோளை 
ஏற்றிச்செல்லும்‌ ஏவு ஊர்தி, அந்த ஏவு ஊர்தி 
யிலிருந்து விடுபட்ட செயற்கைக்கோள்‌ தரும்‌ 
செய்திகளைப்‌ பெற்று அதைப்‌ பொதுமக்கள்‌ 
பயன்பாட்டுக்குக்‌ கொண்டுவருதல்‌. 
இந்த மூன்று கூறுகளுக்கும்‌ தேவை 
யான அனைத்து மூலப்பொருள்கள்‌ 
களையும்‌ தொழில்நுட்பங்களையும்‌ 
இந்தியாவிலேயே உருவாக்கியிருக்கின்றோம்‌. 
விண்வெளித்துறையில்‌ இந்தியா தன்னிறைவு 
பெற்றுவிட்டது என்பதே உண்மை. 


உலகிலேயே இந்தியா குறைந்த 
செலவில்‌ செயற்கைக்கோள்களை 
விண்‌ வெளியில்‌ நிறுவுகிறது. இதை 
எப்படிச்‌ சாத்தியப்படுத்துகிறீர்கள்‌? 
தொழில்நுட்பம்‌ நாளுக்கு நாள்‌ 
மாறிக்கொண்டே வருகிறது. குறைந்த 
செலவில்‌ நிறைந்த பயனைப்‌ பெறுவதே 
சிறப்பானது. செலவைக்‌ குறைப்பதில்‌ 
பல வழிகள்‌ இருக்கின்றன. தற்போது 
மறுபயன்பாட்டிற்கு ஏற்ற ஏவு ஊர்திகளை 
உருவாக்கிக்கொண்டிருக்கிறோம்‌. 
அந்த முயற்சியில்‌ முதல்‌ கட்டத்தையும்‌ 
வெற்றிகரமாகக்‌ கடந்துவிட்டோம்‌. இன்னும்‌ 


சில ஆண்டுகளில்‌ மறுபயன்பாட்டு ஏவு 
ஊர்திகளை உருவாக்குவதில்‌ வெற்றி 
பெற்றுவிடுவோம்‌. 


அதிக எடைகொண்ட செயற்கைக்‌ 
கோள்களை அ வற்றின்‌ 
வட்டப்பாதைகளில்‌ நிறுவ, பிற 
நாடுகளைத்தான்‌ சார்ந்திருக்கிறோம்‌, 
இல்லையா? 


உண்மைதான்‌. கூடிய விரைவில்‌ இந்த 
நிலையில்‌ மேம்பாடு அடைந்துவிடுவோம்‌. 
ஜி.எஸ்‌.எல்‌.வி. மார்க்‌-2 ஏவுகணை 2.25 
டன்களிலிருந்து 3.25 டன்கள்‌ சுமக்கும்‌ 
திறன்‌ கொண்டதாக மாற்றப்படும்‌. ஜி.எஸ்‌. 
எல்‌.வி. மார்க்‌-3 ஏவுகணையின்‌ சுமக்கும்‌ 


| | gth_Tamil_Pages 001-121.indd 111 


111 


திறன்‌ 3 டன்களிலிருந்து 6 டன்களாக 
அதிகரிக்கப்படும்‌. 


சந்திரயான்‌ - 1 நம்‌ விண்வெளித்‌ 
துறைக்குப்‌ பெரிய புகழைக்‌ கொடுத்தது. 
சந்திரயான்‌ -2 இன்‌ பணிகள்‌ என்ன? 
சந்திரயான்‌ -1 நிலவின்‌ புறவெளியை 
ஆராய்வதை நோக்கமாகக்‌ கொண்டது. 
செயற்கைக்கோளை நிலவில்‌ இறக்குவதன்‌ 
விளைவை ஆராய்ந்து பார்த்துவிட்டோம்‌. 
சந்திரயான்‌-2இன்‌ பணியில்‌, ஆய்வுப்‌ பயண 
ஊர்தி இறங்குதலை (exploration vehicle 
ander) நிலவின்‌ மேற்பரப்பில்‌ துல்லியமான 
கட்டுப்பாடுகளின்‌ மூலம்‌ செயல்படுத்த 
உள்ளோம்‌. அதிலிருந்து ரோவர்‌ (rover) 
எனப்படும்‌ ஆராயும்‌ ஊர்தி, ரோபோட்டிக்‌ 
(100௦10) தொழில்நுட்ப உதவியினால்‌ 
தானாகவே வெளிவந்து, நிலவில்‌ இறங்கிப்‌ 
பதினான்கு நாள்கள்‌ பயணிக்கும்‌. பல்வேறு 
பரிசோதனைகளை அங்கு மேற்கொள்ளும்‌. 
அதற்கான ஏற்பாடுகள்‌ முழுவதும்‌ 


அருணன்‌ சுப்பையா 


இந்திய விண்வெளி 
ஆய்வு மையத்தின்‌ 
அறிவியலாளரும்‌ 
திட்ட இயக்குநரும்‌ 
ஆ வார்‌ 

திருநல்‌ வேலி 
மாவட்டத்தின்‌ 


ஏர்வாடி அருகில்‌ 
உள்ள கோதைசேரி 
என்னும்‌ ஊரைச்‌ சேர்ந்தவர்‌. இயந்திரப்‌ 
பொறியியலில்‌ பட்டம்‌ பெற்று, 1984இல்‌ 
திருவனந்தபுரத்திலுள்ள விக்ரம்சாராபாய்‌ 
விண்‌எவளி மையத்தில்‌ பணியில்‌ 
சேர்ந்து, தற்போது பெங்களூரில்‌ உள்ள 
இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில்‌ 
பணிபுரிகிறார்‌. 2013இல்‌ மங்கள்யான்‌ 
செயற்கைக்கோளை உருவாக்கிய 
இந்தியாவின்‌ செவ்வாய்‌ சுற்றுகலன்‌ 
திட்டத்தின்‌ திட்ட இயக்குநராக 
இருக்கின்றார்‌. 


23-01-2020 20:00:35 | | 


மயில்சாமி அண்ணாதுரை 


'இளைய கலாம்‌' என்று அன்புடன்‌ 
அழைக்கப்படும்‌ இவர்‌ கோவை மாவட்டம்‌ 
பொள்ளாச்சி வட்டம்‌, கோதவாடி என்னும்‌ 
சிற்றூரில்‌ பிறந்தவர்‌. மேல்நிலை வகுப்பு 
வரை அரசுப்‌ பள்ளிகளில்‌ தமிழ்வழியில்‌ 
படித்தவர்‌. இதுவரை 5 முனைவர்‌ 
பட்டங்கள்‌ பெற்றுள்ளார்‌. 1982ஆம்‌ ஆண்டு 
இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில்‌ 
பணியில்‌ சேர்ந்த இவர்‌ தற்போது 
இயக்குநராகப்‌ பணிபுரிகிறார்‌. நம்‌ நாடு 
நிலவுக்கு முதன்‌ முதலில்‌ அனுப்பிய 
ஆய்வுக்கலம்‌ சந்திரயான்‌-1 திட்டத்தின்‌ 
திட்ட இயக்குநராகப்‌ பணியாற்றியவர்‌. 
சந்திரயான்‌ -2 திட்டத்திலும்‌ 
பணியாற்றிவருகிறார்‌. சர்‌.சி.வி. இராமன்‌ 
நினைவு அறிவியல்‌ விருது உள்ளிட்ட பல 
விருதுகளைப்‌ பெற்றவர்‌. தமது அறிவியல்‌ 
அனுபவங்களை, கையருகே நிலா 
என்னும்‌ நூலாக எழுதியுள்ளார்‌. 


முடிந்துவிட்டன. சந்திரயான்‌ - 2 நிலவில்‌ 
இறங்கும்‌ இடத்தைக்‌ கூடத்‌ தீர்மானித்து 
விட்டோம்‌. 

விண்‌ வெளித்துறையில்‌ உங்களின்‌ 
எதிர்காலச்‌ செயல்திட்டம்‌ என்ன ? 


கற்பவை கற்றபின்‌... 


மூன்று ஆண்டுகள்‌, ஏழு ஆண்டுகள்‌, 
15 ஆண்டுகள்‌ என இஸ்ரோவில்‌ மூன்று 
வகையான திட்டங்கள்‌ எப்போதும்‌ இருக்கும்‌. 
அதைச்‌ செயல்படுத்துவதில்‌ தீவிரமாகச்‌ 
செயல்பட்டு வருகிறோம்‌. 


வணிக நோக்கில்‌ இஸ்ரோவின்‌ 
செயல்பாடு என்ன ? 


நம்‌ நாட்டிற்குத்‌ தேவையான 
செயற்கைக்கோளை விண்ணில்‌ அனுப்பி நம்‌ 
தேவைகளை நிறைவு செய்வதே இஸ்ரோவின்‌ 
செயல்பாடு. அதேநேரத்தில்‌ அருகில்‌ உள்ள 
நாடுகளின்‌ செயற்கைக்கோள்களையும்‌ 
அனுப்புவதன்‌ மூலம்‌ கிடைக்கும்‌ வருவாய்‌ 
இஸ்ரோவின்‌ வளர்ச்சித்திட்டங்களுக்கு உதவும்‌. 


மாங்காய்‌ வியாபாரக்‌ குடும்பத்தில்‌ 
பிறந்த நீங்கள்‌ கடினமான பாதையைக்‌ 
கடந்து வந்திருக்கிறீர்கள்‌. தற்போது 
இஸ்ரோவின்‌ தலைவராகியிருக்கிறீர்கள்‌. 
உங்கள்‌ வெற்றியின்‌ பின்னுள்ள 
காரணிகள்‌ யாவை? 

படிப்பாக இருப்பினும்‌ 
பணியாக இருப்பினும்‌ நான்‌ முழு 
ஈடுபாட்டுடன்‌ செயல்படுவேன்‌. நிதி 
நெருக்கடிகளுக்கிடையில்‌ என்னை 
உயர்கல்வி படிக்க வைத்த என்‌ பெற்றோர்‌, 
பள்ளி ஆசிரியர்கள்‌, தொழில்நுட்பக்‌ கல்லூரி 
ஆசிரியர்கள்‌, இஸ்ரோவின்‌ மூத்த அறிஞர்கள்‌, 
சகபயணிகள்‌, அனைவருக்கும்‌ நான்‌ 
என்றென்றும்‌ நன்றியுடையவன்‌. 
விண்வெளித்துறையில்‌ நீங்கள்‌ மேன்மேலும்‌ 

மகத்தான சாதனைகள்‌ படைக்க 
வாழ்த்துகள்‌. 
நன்றி! 


பி.எஸ்‌.எல்‌.வி. (251) பற்றியும்‌ ஜி.எஸ்‌.எல்‌.வி. (0911) பற்றியும்‌ செய்திகளைத்‌ திரட்டி 


விளக்கப்‌ படத்தொகுப்பு உருவாக்குக. 


வகுப்புத்‌ தோழர்‌ ஒருவரை அறிவியல்‌ அறிஞராக அமரச்செய்து வகுப்பறையில்‌ கற்பனையாக 


நேர்காணல்‌ ஒன்றை நிகழ்த்துக. 


| | gth_Tamil_Pages 001-121.indd 112 


23-01-2020 20:00:36 | | 


கற்கண்டு [1 


வல்லினம்‌ மிகா இடங்கள்‌ 


தோப்புக்கள்‌ - தோப்புகள்‌ 


கத்தி கொண்டு வந்தான்‌ - கத்திக்கொண்டு வந்தான்‌ 


மேற்கண்ட சொற்களில்‌ வல்லினம்‌ மயக்கம்‌ தராத வகையில்‌ மொழியைப்‌ 
மிகும்போது ஒரு பொருளும்‌ மிகாதபோது பயன்படுத்துவதற்கு வல்லினம்‌ மிகா 
வேறொரு பொருளும்‌ வருவதை அறியலாம்‌. இடங்களை அறிவது இன்றியமையாததாகும்‌. 


நாம்‌ பேசும்போதும்‌ எழுதும்போதும்‌ பொருள்‌ 


வல்லினம்‌ மிகா இடங்கள்‌: 


தற்கால உரைநடையில்‌ வல்லினம்‌ மிகா இடங்களாகக்‌ கீழ்க்காண்பவற்றைக்‌ கூறலாம்‌. 


ட இது காண்‌ வல்லினம்‌ மிகாது. ட 
எது கண்டாய்‌? இவ்வினாப்‌ பெயர்களின்‌ பின்‌ வல்லினம்‌ மிகாது. 
னை... னல்‌ 

கிளி பேசும்‌. 
அண்ணனோடு போ. மூன்றாம்‌, ஆறாம்‌ வேற்றுமை விரிகளில்‌ வல்லினம்‌ 
மகளே தா. 


பார்த்த பையன்‌ 

கூடு கட்டு மிகாது. 

வரும்படி சொன்னார்‌. படி என்று முடியும்‌ வினையெச்சத்தில்‌ வல்லினம்‌ 
வருக தலைவா! மிகாது. 

திருவளர்செல்வன்‌ 


113 


| | gth_Tamil_Pages 001-121.indd 113 இ 23-01-2020 20:00:36 | | 


ஒரு புத்தகம்‌, மூன்று கோடி எட்டு, பத்து தவிர பிற எண்ணுப்‌ பெயர்களுடன்‌ 
புணரும்‌ வல்லினம்‌ மிகாது. 


அன்று சொன்னார்‌. அன்று, இன்று, என்று, ஆவது, அடா, அடி, போன்ற 


என்று தருவார்‌. என்னும்‌ சொற்களின்‌ பின்‌ வல்லினம்‌ மிகாது. 


அவராவது தருவதாவது 

யாரடா சொல்‌. 

ஏனடி செல்கிறாய்‌? 

கம்பரைப்‌ போன்ற கவிஞர்‌ யார்‌? 

அவ்வளவு பெரியது. அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு, அத்தனை, 

அத்தனை சிறியது. இத்தனை, எத்தனை, 

அவ்வாறு பேசினான்‌. அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு, 

அத்தகைய பாடங்கள்‌. அத்தகைய, இத்தகைய, எத்தகைய, 

அப்போதைய பேச்சு. அப்போதைய, இப்போதைய, எப்போதைய, 

அப்படிப்பட்ட காட்சி. அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட 

நேற்றைய சண்டை. நேற்றைய, இன்றைய, நாளைய ஆகிய 
சொற்களின்‌ பின்‌ வல்லினம்‌ மிகாது. 

என்னோடு சேர்‌. மூன்று, ஐந்து, ஆறாம்‌ வேற்றுமைத்‌ தொடர்களில்‌ 

மரத்திலிருந்து பறி. வல்லினம்‌ மிகாது. 

குரங்கினது குட்டி. 

தமிழ்‌ படி. (ஐ) இரண்டாம்‌, மூன்றாம்‌, நான்காம்‌, ஐந்தாம்‌, 

கை தட்டு. (ஆல்‌) வேற்றுமைத்‌ தொகைகளில்‌ வல்லினம்‌ மிகாது. 

வீடு சென்றாள்‌. (கு) 

கரை பாய்ந்தான்‌. (இருந்து) 


தலைவி கூற்று. நிலைமொழி உயர்திணையாய்‌ அமையும்‌ 
தொண்டர்‌ படை தொடரில்‌ வல்லினம்‌ மிகாது. 


உறு பொருள்‌ சால, தவ, தட, குழ என்னும்‌ உரிச்சொற்களைத்‌ 
நனி கின்றான்‌. தவிர ஏனைய உரிச்சொற்களின்‌ பின்‌ வல்லினம்‌ 


கடி காவல்‌ மிகாது. 


பார்‌ பார்‌ அடுக்குத்‌ தொடர்‌, இரட்டைக்‌ கிளவி ஆகியவற்றில்‌ 
சலசல வல்லினம்‌ மிகாது. 


கள்‌ என்னும்‌ அஃறிணைப்‌ பன்மை விகுதி 
சேரும்போது வல்லினம்‌ மிகாது. 
(மிகும்‌ என்பர்‌ சிலர்‌) 

பைகள்‌, கைகள்‌ ஐகார வரிசை உயிர்மெய்‌ ஓரெழுத்துச்‌ சொற்களாய்‌ 
வர, அவற்றோடு கள்‌ விகுதி சேரும்போது 
வல்லினம்‌ மிகாது. 


114 


| | gth_Tamil_Pages 001-121.indd 114 இ 23-01-2020 20:00:36 | | 


கீ ௫3; 


1. வல்லினம்‌ வருமா? 


௮) தோழி __ கூற்று 
ஆ) பெரிய __தம்பி 
இ) சிறிய __ பறவை 
ஈ) பழகு __தமிழ்‌ 
௨) இது __கேள்‌ 


ஊ) எலி __ கடிக்கும்‌ 


இ இழு கற்பவை கற்றபின்‌... 


3. எது சரி? எது தவறு? காரணம்‌ கூறுக. 


௮) அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 


~— 


ஆ) அத்தனைச்‌ சிறிய 
இ) ஆத்திச்சூடி 
ஈ) எடுத்துக்காட்டுகள்‌ 


௨) கீழ்பக்கம்‌ 


ஊ) சான்றோர்‌ பேரவை 


௭) ஓடிய __ குதிரை 


ஏ) தரும்படி __ சொன்னார்‌ 


ஐ) வாழ்க __ தலைவர்‌ 


சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌ 
குயிர்ச்சோறு 


கீழ்க்காணும்‌ தொடர்களில்‌ 


ஒ) கார்‌ __ காலம்‌ 

2. வல்லினம்‌ இடலாமா? 
அ) வாழ்த்து __கள்‌ 

ஆ) எழுத்து__ கள்‌ 

இ) திருநிறை __ செல்வன்‌ 


ஈ) திருவளர்‌ __ செல்வி 


வல்லினம்‌ மிகும்‌, மிகா இடங்களைக்‌ 
கண்டறிந்து அதற்கான இலக்கணம்‌ 


அறிக. 


௮) வங்கி கடன்‌ 


~— 


ஆ 
இ) திட்ட குழு 


ஈ) அரசு ஆணை பிறப்பித்தது 


௨) மருந்து கடை 
ஊ) வேலையில்லா பட்டதாரி 


௭) சிறப்பு பரிசு 


ஆ 
ட அறிவை விரிவு செய்‌. 


1. அக்னிச்‌ சிறகுகள்‌ - அப்துல்‌ கலாம்‌ 


2. மின்மினி- ஆயிஷா நடராஜன்‌ 


3. ஏன்‌, எதற்கு, எப்படி? - சுஜாதா 


| | gth_Tamil_Pages 001-121.indd 115 


115 


பழங்களை பறிக்காதீர்கள்‌ 


23-01-2020 20:00:36 | | 


பலவுள்‌ தெரிக. 


1. கீழ்க்காணும்‌ மூன்று தொடர்களுள்‌ - 


௮) இருந்த இடத்திலிருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்‌ பெரிய இந்திய நிறுவனம்‌ 
இந்தியத்‌ தொடர்வண்டி உணவு வழங்கல்‌ மற்றும்‌ சுற்றுலாக்‌ கழகம்‌ ஆகும்‌. 


அ) வங்கி அட்டை இல்லை என்றால்‌ அலைபேசி எண்‌, வங்கிக்‌ கணக்கு எண்‌ ஆகியவற்றைக்‌ 
கொண்டு பணம்‌ செலுத்துதல்‌ இயலாது. 


இ) திறன்‌ அட்டைகள்‌ என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டனவாகும்‌. 
௮, ஆ ஆகியன சரி; இ தவறு 1) ௮, இ ஆகியன சரி; ஆ தவறு 
பீடி ௮ தவறு: ஆ, இ ஆகியன சரி 1) மூன்றும்‌ சரி 


2. தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும்‌ திறனாய்வுத்‌ தேர்வு எது? 


௮) தேசியத்‌ திறனறித்‌ தேர்வு ஆ) ஊரகத்‌ திறனறித்‌ தேர்வு 


இ) தேசியத்‌ திறனறி, கல்வி உதவித்‌ தொகைக்‌ தேர்வு ஈ) மூன்றும்‌ சரி 


ஐ 3. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே க 
இரண்டறிவதுவே அதனொடு நாவே 


இவ்வடிகளில்‌ அதனொடு என்பது எதைக்‌ குறிக்கிறது? 


௮) நுகர்தல்‌ ஆ) தொடு உணர்வு இ) கேட்டல்‌ ஈ) காணல்‌ 


4. பின்வரும்‌ தொடர்களைப்‌ படித்து 'நான்‌' யார்‌ என்று கண்டுபிடிக்க. 


அறிவியல்‌ வாகனத்தில்‌ நிறுத்தப்படுவேன்‌ 

எல்லாக்‌ கோளிலும்‌ ஏற்றப்படுவேன்‌ 

இளையவர்‌ கூட்டம்‌ என்னை ஏந்தி நடப்பர்‌ 

௮) இணையம்‌ ஆ) தமிழ்‌ இ) கணினி ஈ) ஏவுகணை 


5. விடை வரிசையைக்‌ தேர்க. 
௮) இது செயற்கைக்கோள்‌ ஏவு ஊர்தியின்‌ செயல்பாட்டை முன்கூட்டியே கணிக்கும்‌. 


ஆ) இது கடல்பயணத்துக்காக உருவாக்கப்பட்ட செயலி. 


க) நேவிக்‌, சித்தாரா ௨) நேவிக்‌, வானூர்தி ௩) வானூர்கி, சித்தாரா ௪) சித்தாரா, நேவிக்‌ 


116 


| | gth_Tamil_Pages 001-121.indd 116 இ 23-01-2020 20:00:36 | | 


குறுவினா 


1. 


2. 


4. 


கூட்டுப்‌ புழுவை எடுத்துக்காட்டிக்‌ கவிஞர்‌ உணர்த்தும்‌ கருத்துகளை எழுதுக. 

இணையவழியில்‌ இயங்கும்‌ மின்னணு இயந்திரங்கள்‌ எவையேனும்‌ ஐந்தினைக்‌ குறிப்பிடுக. 
மூன்றறிவதுவே அவற்றொடு மூக்கே 

நான்கறிவதுவே அவற்றொடு கண்ணே 

ஐந்தறிவதுவே அவற்றொடு செவியே 

இவ்வடிகளில்‌ தொல்காப்பியர்‌ குறிப்பிடும்‌, மூவறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு உயிர்கள்‌ யாவை? 


செயற்கைக்கோள்‌ ஏவு ஊர்தியில்‌ பொருத்தும்‌ செயலியைப்‌ பற்றி திரு. சிவன்‌ கூறுவது யாது? 


சிறுவினா 


1. 


2. 


3. 


4. 


2 


'என்‌ சமகாலத்‌ தோழர்களே' கவிதையில்‌ கவிஞர்‌ விடுக்கும்‌ வேண்டுகோள்‌ யாது? 
அறிவையும்‌ உயிரினங்களையும்‌ தொல்காப்பியர்‌ எவ்வாறு தொடர்புபடுத்துகிறார்‌? 
பள்ளி மாணவர்களுக்கான தமிழக அரசின்‌ இணையவழிச்‌ சேவைகளை எழுதுக. 
மக்களின்‌ வாழ்க்கைத்‌ தரம்‌ உயர்வதில்‌ செயற்கைக்கோளின்‌ பங்கு யாது? 


வல்லினம்‌ இட்டும்‌ நீக்கியும்‌ எழுதுவதன்‌ இன்றியமையாமையை எடுத்துக்காட்டுகளுடன்‌ 
விளக்குக. 


இ நெடுவினா ஓ 


1. 


2. 


அன்றாட வாழ்வில்‌ நீங்கள்‌ பயன்படுத்தும்‌ இரண்டு இணையவழிச்‌ சேவைகள்‌ பற்றி விரிவாகத்‌ 
தொகுத்து எழுதுக. 
இந்திய விண்வெளித்‌ துறை பற்றிய செய்திகளை விவரிக்க. 


x 


ID மொழியை ஆள்வோம்‌! 


படித்துச்‌ சுவைக்க. 


மயில்‌ பொறியை வானத்தில்‌ பறக்க வைக்கோம்‌ 
மணிபல்லவத்‌ தீவிற்குப்‌ பறந்து சென்றோம்‌ 
குயில்மொழியாம்‌ கண்ணகியை அழைத்துச்‌ செல்லக்‌ 
குன்றுக்கு வானவூர்தி வந்த தென்றே 
உயில்போன்று நம்முன்னோர்‌ எழுதி வைத்த 
உண்மைகளை அறிவியலின்‌ அற்பு தத்தைப்‌ 
பயில்கின்ற காப்பியத்தில்‌ படித்த தெல்லாம்‌ 


பார்தன்னில்‌ நனவாகக்‌ காணு கின்றோம்‌! 


117 


| | gth_Tamil_Pages 001-121.indd 117 இ 23-01-2020 20:00:36 | | 


மொழிபெயர்க்க. 


Bottle xylophone: Make music with bottles 

You will need: 6 glass bottles, Wooden spoon, Water, Food coloring. 
1. Fill one bottle with water, then fill each other bottle with slightly less than the bottle next to it. 
2. Add some food coloring to help you to see the different levels of water. 
3. Tap the bottles with the end of a wooden spoon. Can you play a tune? 


Water music 


Hitting the bottles with the spoon makes them vibrate and produce a sound. The more the bottle vibrates, the 


higher the note will be. The more water in a bottle, the less it vibrates, so less water means higher notes. 


பின்வரும்‌ பத்தியில்‌ இடம்பெற்றுள்ள பிறமொழிச்‌ சொற்களுக்கு நிகரான தமிழ்ச்‌ 
சொற்களை எழுதுக. 

நாக்குதான்‌ ஐம்புலன்களிலேயே ரொம்ப வீக்கு! அதற்கு நான்கு ஆதார ர௬ுசிகள்தாம்‌ தெரியும்‌. 
எலுமிச்சையின்‌ புளிப்பு, சர்க்கரையின்‌ தித்திப்பு, காபியின்‌ கசப்பு, உப்பு. இவை தவிர ஸேவரி என்று 
சொல்கிற டேஸ்ட்‌ எல்லாம்‌ இந்த நான்கு ஆதார ருசிகளின்‌ கலப்புதான்‌. இந்த ௬சிகளைத்‌ தொட்டு 
அறிய நாக்கில்‌ வெவ்வேறு இடங்கள்‌ உண்டு. தித்திப்பு - நுனி நாக்கு, உப்பு - பரவலாக, குறிப்பாக 
நுனியில்‌. கசப்பு - உள்நாக்கு. புளிப்பு, ஸேவரி - நாக்கின்‌ வலது - இடது புறங்கள்‌! ஒரு சராசரி 


மனிதனுடைய நாக்கில்‌ 9,000 சுவை அரும்புகள்‌ உண்டு. அலட்டல்‌ வேண்டாம்‌. குழந்தையின்‌ 
நாக்குடன்‌ ஒப்பிடும்போது இது ஒன்றுமே இல்லை. ஏதாவது மருந்தை நாக்கில்‌ தொட்டால்‌ 
குழந்தைகள்‌ என்னமாக எக்ஸ்பிரஷன்‌ காட்டுகின்றன! சுவைக்கு வாசனையும்‌ சேரவேண்டும்‌. 
இரண்டும்‌ ஒத்துழைத்தால்தான்‌ பாதாம்‌ அல்வா, ஐஸ்க்ரீம்‌ போன்றவற்றை ரசிக்க முடியும்‌. 
மூக்கைப்‌ பிடித்துக்‌ கொண்டு ஐஸ்க்ரீம்‌ சாப்பிட்டுப்‌ பாருங்கள்‌. ஜில்லென்று இருக்கும்‌. அவ்வளவே. 


கூடவே சூடும்‌, உணவின்‌ தோற்றமும்‌ முக்கியம்‌. மூக்குக்கு மொத்தம்‌ ஏழு வாசனைகள்‌. கற்பூர 
வாசனை, பெப்பர்மிண்ட்‌ வாசனை, மலர்களின்‌ வாசனை, மஸ்க்‌ என்னும்‌ அரபுசேக்‌ செண்ட்‌ 
வாசனை, ஈத்தர்‌ அல்லது பெட்ரோல்‌ வாசனை, அழுகிய முட்டை வாசனை, காட்டமான அமில 
வாசனை. இந்த ஏழு வாசனைகளின்‌ கலப்புகளால்‌ நம்மால்‌ ஆயிரக்கணக்கான வாசனைகளை 
உணர முடிகிறது. (ஏன்‌? எதற்கு? எப்படி? - சுஜாதா) 


118 


| | gth_Tamil_Pages 001-121.indd 118 இ 23-01-2020 20:00:36 | | 


கதையைப்‌ படித்து உரையாடலாக மாற்றுக. 

ஒரு சிப்பி, இன்னொரு சிப்பியிடம்‌ சொன்னது - 'ஐயோ, என்னால்‌ வலி தாங்கமுடியவில்லையே'. 
'ஏன்‌? என்னாச்சு? ' என்று விசாரித்தது இரண்டாவது சிப்பி. 

'எனக்குள்‌ ஏதோ ஒரு கனமான உருண்டை, பந்து உருள்வதுபோல்‌ இருக்கிறது. ரொம்ப வலி. ' 

இதைக்‌ கேட்டதும்‌ இரண்டாவது சிப்பிக்கு மிகுந்த மகிழ்ச்சி. பெருமையுடன்‌ நெஞ்சு நிமிர்த்தி, 
'ஆகா! நான்‌ எந்த வலியும்‌ இல்லாமல்‌, நலமாக இருக்கிறேன்‌' என்றது உற்சாகமாக. 


இவர்கள்‌ பேசுவதைக்‌ கேட்டுக்கொண்டிருந்த ஒரு நண்டு, இரண்டாவது சிப்பியிடம்‌ சொன்னது- 
'உனக்கு எந்த வலியும்‌ இல்லை என்பது உண்மையாக இருக்கலாம்‌. வலியைத்‌ தாங்க விரும்பாத 
நீ, எப்பொழுதும்‌ இப்படியே வெறுமையாகக்‌ கிடக்க வேண்டியதுதான்‌. ஆனால்‌, இப்போது 
சிரமப்படுத்தும்‌ அந்த வலி, இன்னும்‌ சில நாள்களில்‌, ஓர்‌ அழகான முத்தாக உருவெடுக்கும்‌. அது 
பெருமை தேடித்தரும்‌. ' 
செய்து கற்க. 
1) செய்தித்தாள்களில்‌ இடம்பெற்றுள்ள ஒரு வாரத்திற்குரிய அறிவியல்‌ செய்திகளைப்‌ படித்துக்‌ 
குறிப்பெடுக்க. 


2) அங்காடியில்‌ வாங்கிய உணவுப்‌ பொருளின்‌ உருவாக்க நாள்‌, கெடுநாள்‌, உறையில்‌ 
அச்சடிக்கப்பட்ட உணவுப்பொருளின்‌ ஆற்றல்‌, குறியீட்டுப்‌ பட்டை (2000௦) ஆகியவற்றின்‌ 
விவரங்களைக்‌ கொண்டு உணவுப்‌ பொருளின்‌ உண்மைத்தன்மையை எவ்வாறு அறிவது? 

நயம்‌ பாராட்டுக. 

பொங்கியும்‌ பொலிந்தும்‌ நீண்ட புதுப்பிடர்‌ மயிர்சி லிர்க்கும்‌ 
சிங்கமே! வான வீதி திகுதிகு என௪ ரிக்கும்‌ 

மங்காத தணற்பி ழம்பே! மாணிக்கக்‌ குன்றே! தீர்ந்த 
தங்கத்தின்‌ தட்டே! வானக்‌ தகளியிற்‌ பெருவி எக்கே! 
கடலிலே கோடி கோடிக்‌ கதிர்க்கைகள்‌ ஊன்று கின்றாய்‌ 
நெடுவானில்‌ கோடி கோடி நிறைசுடர்க்‌ கைகள்‌ நீட்டி 
இடைப்படு மலையோ காடோ இல்லமோ பொய்கை ஆறோ 
அடங்கநின்‌ ஒளிஅ ளாவ அமைந்தனை! பரிதி வாழி! 


- பாரதிதாசன்‌ 


Ae மொழியோடு விளையாடு 


குழுவில்‌ விளையாடுக. 

நான்கு மாணவர்கள்‌ கொண்ட குழுக்களாக எண்ணிக்கைக்கு ஏற்பப்‌ பிரிந்து கொள்க. 
முதல்‌ மாணவர்‌ ஒரு சொல்லைத்‌ தொடங்குக. 

£ அதனோடு தொடர்புடைய ஒரு சொல்லை இரண்டாம்‌ மாணவர்‌ கூறுக. 


. இப்படியே நான்கு மாணவர்களும்‌ கூறிய சொற்களைக்‌ கொண்டு ஒரு தொடர்‌ அமைக்க. 


119 


| | gth_Tamil_Pages 001-121.indd 119 இ 23-01-2020 20:00:36 | | 


ணை | | | | | | ஓ 


எ.கா. மாணவர்‌ 1 : கணினி மாணவர்‌ 2 : அறிவியல்‌ 
மாணவர்‌ 3: தமிழ்‌ மாணவர்‌ 4: மொழி 
சொல்லப்பட்ட சொற்கள்‌: கணினி, அறிவியல்‌, தமிழ்‌, மொழி 
தொடர்‌: அறிவியல்‌, கணினித்‌ தொழில்நுட்ப வளர்ச்சி ஆகியவற்றுக்கு ஈடுகொடுத்துத்‌ தமிழ்‌ 
மொழி வளர்ந்து வருகிறது. 


அகராதியில்‌ காண்க. 


இமிழ்தல்‌, இசைவு, துவனம்‌, சபலை, துகலம்‌ 


ஒரு சொல்லால்‌ தொடரின்‌ இரு இடங்களை நிரப்புக. (விலங்கு, எழுதி, அகல்‌, கால்‌, 


அலை) 

௮) எண்ணெய்‌ ஊற்றி ..... விளக்கு ஏற்றியவுடன்‌, இடத்தைவிட்டு ..... 

ஆ) எனக்கு ..... பங்கு பிரித்துக்‌ கொடுக்க வா! கீழே ஈரம்‌; பார்த்து உன்‌ ..... ஐ வை. 

இ) கைப்பொருளைக்‌ கடல்‌ ..... யில்‌ தொலைத்துவிட்டு, கரையில்‌ தேடி ...... ந்தால்‌ கிடைக்குமா? 

ஈ) வீட்டு ...... ஆன நாயுடன்‌ விளையாடுவது மகிழ்ச்சி தரும்‌; வெளியில்‌ அதனைக்‌ கழுத்து ...... 
உடன்‌ மட்டுமே பிடித்துச்‌ செல்ல வேண்டும்‌. 

௨) எழுத்தாணி கொண்டு ...... ய தமிழை, ஏவுகணையில்‌ ....... எல்லாக்‌ கோளிலும்‌ ஏற்றுங்கள்‌. 


ஒரு தொடரில்‌ இருவினைகளை அமைத்து எழுதுக. 


குவிந்து - குவித்து; சேர்ந்து - சேர்த்து; பணிந்து - பணித்து; பொருந்து - பொருத்து; மாறு - 
மாற்று. 


(௭.கா.) விரிந்தது - விரித்தது 
மழைக்காற்று வீசியதால்‌, பூவின்‌ இதழ்கள்‌ விரிந்தன; மயில்‌ தோகையை விரித்தது. 


120 


| | gth_Tamil_Pages 001-121.indd 120 இ 23-01-2020 20:00:37 | | 


ண்‌ |] ட Ho று 


செயல்திட்டம்‌ 
மின்சாரச்சேமிப்புப்‌ பற்றிய விழிப்புணர்வு முழக்கத்தொடர்களை எழுதி வகுப்பறையிலும்‌ 
பள்ளியிலும்‌ காட்சிப்படுத்துக. 


நிற்க அதற்குத்தக... 
என்‌ பெற்றோர்‌ மகிழுமாறு நான்‌ செய்ய வேண்டியது 


என்‌ வீட்டின்‌ நிலையறிந்து, தேவையறிந்து பொருள்கள்‌ வாங்குவது. 


அலைபேசிப்‌ பயன்பாட்டினைப்‌ பத்து நிமிடங்களுக்கு மேல்‌ நீட்டிக்காமல்‌ இருப்பது. 


தொலைக்காட்சி பார்ப்பதைக்‌ குறிப்பிட்ட நேரமாகக்‌ குறைத்துக்‌ கொள்வது. 


கலைச்சொல்‌ அறிவோம்‌ 
ஏவு ஊர்தி - Launch Vehicle 
ஏவுகணை - Missile 
கடல்மைல்‌ - Nautical Mile 
காணொலிக்‌ கூட்டம்‌ - Video Conference 
பதிவிறக்கம்‌ - Download 
பயணியர்‌ பெயர்ப்‌ பதிவு - Passenger Name Record (PNR) 
மின்னணுக்‌ கருவிகள்‌ - Electronic devices 


ZR 
Cc» இணையத்தில்‌ காண்க 


செயல்பாட்டிற்கான மென்பொருள்‌ / செயலியைத்‌ தரவிறக்கம்‌ செய்யும்‌ உரலி 


11070 - இணையத்தில்‌ தொடர்‌ வண்டிப்‌ பயணத்திற்கான முன்பதிவு செய்து PNR நிலையை அறிதல்‌ 


http:// play.google.com/store/apps/details?id=cris.org.in.prs.ima 


121 


| | gth_Tamil_Pages 001-121.indd 121 இ 23-01-2020 20:00:37 | | 


ணா! ! | ° 


இணையச்‌ செயல்பாடுகள்‌ ப்‌ 
விண்வெளி ஆய்வு [=] 


விண்ணில்‌ கொஞ்சம்‌ 
மிதப்போமா! 


படிகள்‌ 


*  கொடுக்கப்பட்டிருக்கும்‌ உரலி rr 
/ விரைவுக்குறியீட்டைப்‌ 
பயன்படுத்தி "5௦larsystemscope" 


இணையச்செயலியின்‌ பக்கம்‌ செல்க. 


ஓ திரையில்‌ தோன்றும்‌ '5£அ£ ௦ஈ/உ Model’ ஓ 
என்பதைச்‌ சொடுக்கி, செயல்பாட்டின்‌ — 
உட்பக்கம்‌ செல்க. 


திரையில்‌ தோன்றும்‌ சூரிய 
மண்டலத்தைச்‌ சொடுக்கி, சூரிய 
மண்டலத்தின்‌ அனைத்துச்‌ 
செயல்பாட்டையும்‌ அறிக. 


செயல்பாட்டிற்கான உரலி 


https://www.solarsystemscope.com 


122 


| | gth_Tamil_Pages 122-264.indd 122 இ 23-01-2020 20:20:51 | | 


ப சாட்ட ட ௭ ற _ 


a 
[ல] 
A 


OOOO DOO ட்ட்ட்பட்‌ பட்பபபப்பப்பபபட்பபட்பங்டடா 


அட) பப்பப்பப்ப பப்ப்ப்ப பயப்பட ப பப்ப்ப்பபப்பபப (| 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ ட்டு, 


> கல்வி, பெண்கள்‌ முன்னேற்றத்தில்‌ பெரும்பங்கு ஆற்றியுள்ளமையை 
உணர்ந்து பெண்கல்விக்குத்‌ தம்‌ பங்களிப்பை நல்குதல்‌ 
பலவாறான இலக்கிய வடிவங்களின்வழி கருத்துகளைப்‌ படித்து அறிதல்‌ 
குறிப்பிட்ட தலைப்பின்கீழ்‌ கருத்துகளைத்‌ திரட்டிக்‌ கோவையாக எழுதும்‌ 
திறன்‌ பெறுதல்‌ 

> நூலகத்தின்‌ பயனறிந்து பயன்படுத்த முனைதல்‌ 

*.. இடைச்சொல்‌, உரிச்சொல்‌ ஆகியவற்றை எழுதுதலில்‌ முறையாகப்‌ 
பயன்படுத்துதல்‌ 


123 


| | gth_Tamil_Pages 122-264.indd 123 இ 23-01-2020 20:20:52 | | 


உரைநடை உலகம்‌ [1] 


கல்வியில்‌ சிறந்த பெண்கள்‌ 


கையிலுள்ள செல்வத்தைக்காட்டிலும்‌ நிலைத்த புகழுடைய 
கல்விதான்‌ ஒருவருக்கு வாழ்வின்‌ இறுதிவரையிலும்‌ கைகொடுக்கிறது. 
கல்வி பெறுதலே பெண்களுக்கு அழகு. சங்ககாலத்தில்‌ 


நுழையும்முன்‌ 


உயர்ந்திருந்த பெண்கல்வி, இடைக்காலத்தில்‌ ஒடுங்கிப்போனது. 


பெண்கல்வியை மீட்டெடுக்க உலகம்‌ முழுவதும்‌ சான்றோர்‌ பலர்‌ 

பாடுபட்டிருக்கின்றனர்‌. மருத்துவர்‌ முத்துலட்சுமி முதல்‌ மலாலா வரை 

சாதனைப்‌ பெண்கள்‌ ஒவ்வொருவரின்‌ வரலாற்றிலும்‌ ஒரு சோதனைக்‌ 
காலமும்‌ ஒரு வேதனை முகமும்‌ இருக்கின்றது. இனி, பெண்கல்வி காலூன்றிக்‌ கடந்து வந்த 
பாதைகளில்‌ நடந்து செல்லும்‌ வில்லிசையைச்‌ செவிமடுப்போம்‌. 


வில்லுப்பாட்டு 


பங்கு பெறுவோர்‌ 


வில்லுப்பாட்டுக்‌ குழுத்தலைவர்‌, குழுவினர்‌ 


வில்லுப்பாட்டுக்‌ குழுத்தலைவர்‌: 
துந்தனத்தோம்‌ என்று சொல்லியே வில்லினில்‌ 
பாட 

குழுவினர்‌: 

ஆமாம்‌, வில்வினில்‌ பாட 

குழுத்தலைவர்‌: 

வந்தருள்வாய்‌ தமிழ்மகளே! 

குழுவினர்‌: ஆமாம்‌, வந்தருள்வாய்‌ 
தமிழ்மகளே! 


அண்ணே, என்னண்ணே, இன்னைக்கு 
எதைப்‌ பத்திப்‌ பாடப்போறோம்‌? 


குழுத்தலைவர்‌: நாடும்‌ தாய்தான்‌ நகரும்‌ 
நதியும்‌ தாய்தான்‌ ... மொழியும்‌ தாய்தான்‌ சுழலும்‌ 
புவியும்‌ தாய்தான்‌ 


குழுவினர்‌: பீடிகை போடாம செய்திக்கு 
வாங்கண்ணே! 


| | gth_Tamil_Pages 122-264.indd 124 


124 


குழுத்தலைவர்‌: இப்படி எல்லாத்தையும்‌ 
பெண்ணாகப்‌ பார்த்து வணங்கற நாம 


எல்லாரும்‌, வீட்டில்‌ இருக்கும்‌ பெண்ணை 
மதிக்கிறோமா? 


குழுவினர்‌: அண்ணே... மதிக்க என்ன 
இருக்கு. எல்லார்‌ வீட்டிலயும்‌ இப்படித்தானே? 


குழுத்தலைவர்‌: சரி, இதுவே ஒரு பெண்‌ 
ஆட்சியர்‌ வந்தா என்ன செய்வ? 


23-01-2020 20:20:52 | | 


குழுவினர்‌: என்ன அண்ணே கேள்வி 
இது? உடனே எழுந்து நின்று வணக்கம்‌ 


சொல்வேன்‌. 


குழுத்தலைவர்‌: அப்போ, ஒரு பெண்‌ 
படிச்சுப்‌ பெரிய பதவிக்கு வரும்போது, தானா 
மரியாதை வருதுல்ல? அதான்‌, இன்னிக்குப்‌ 
பெண்‌ கல்வியின்‌ அவசியம்‌ பத்தியும்‌ கல்வியில்‌ 
சிறந்த பெண்களைப்‌ பத்தியும்‌ பாடப்போறோம்‌. 
படிக்க வேண்டும்‌ பெண்ணே - அப்பத்தான்‌ 
பார்முழுதும்‌ போற்றிடும்‌ கண்ணே... 
சுயமாகச்‌ சிந்திக்கத்‌ துணையாகும்‌ கல்வி 
சொந்தக்காவில்‌ நின்றிட வே உடனுதவும்‌ 
கல்வி... (படிக்க) 
குழுவினர்‌: ஆமா, பார்‌ முழுதும்‌ 
போற்றிடும்‌ கண்ணே. 
ஆமாண்ணே, எனக்கொரு சின்ன ஐயம்‌. 
அந்தக்‌ காலத்தில எந்தப்‌ பெண்ணைப்‌ 
படிக்க வச்சாங்க? அப்பல்லாம்‌ நாடு நல்லா 
இல்லையாண்ணே! 


குழுத்தலைவர்‌: தம்பி, உனக்கு விவரம்‌ 
பத்தாது. சொல்றேன்‌ கேட்டுக்கோ. 


கற்காலம்‌ முதலே கனிந்திருந்த தமிழின்‌ 

பொற்காலம்‌ எனவே புகழப்படும்‌ காலம்‌ 

எக்காலம்‌ ? அது எக்காலம்‌? 

பாட்டும்‌ தொகையும்‌ உருவான காலம்‌ 

ஊட்டும்‌ தமிழுணர்வு உயர்ந்திருந்த காலம்‌ 

சங்ககாலம்‌... அது சங்ககாலம்‌... 

இளமையும்‌ குயத்தியும்‌ வெறிபாடிய 

கண்ணியும்‌ 

கொவ்வைத்‌ தமிழைக்‌ கொண்டு பாடிய 

மாசாத்தியும்‌ 

செழித்திருந்த காலம்‌... புகழ்‌ வளர்த்திருந்த 

காலம்‌... 

குழுவினர்‌: ஓகோ! சங்க காலத்தில்‌ 

பெண்பாற்‌ புலவர்‌ பலர்‌ இருந்ததச்‌ 
சொல்றீங்களா அண்ணே, மேலே சொல்லுங்க. 
நானும்‌ தெரிஞ்சுக்கணும்‌. நம்ம மக்களும்‌ 
தெரிஞ்சு நடந்துக்கட்டும்‌ 


| | gth_Tamil_Pages 122-264.indd 125 


125 


தெரிந்து தெளிவோம்‌ 


சங்ககாலப்‌ பெண்பாற்‌ புலவர்கள்‌ சிலர்‌ 
ஒளவையார்‌, ஒக்கூர்‌ மாசாத்தியார்‌, 
ஆதிமந்தியார்‌, வெண்ணிக்‌ குயத்தியார்‌, 
பொன்முடியார்‌, அள்ளூர்‌ நன்முல்லையார்‌, 
நக்கண்ணையார்‌, காக்கைப்பாடினியார்‌, 
வெள்ளிவீதியார்‌, காவற்பெண்டு, நப்பசலையார்‌. 


வில்லுப்பாட்டுக்‌ குழுத்தலைவர்‌: 
பெண்பாற்‌ புலவர்கள்‌ வந்தாங்க... 
பெண்ணுணர்வைப்‌ பாடலில்‌ தந்தாங்க... 


தூது போனாங்க... துயரைத்‌ தீர்த்தாங்க... 
ஓதும்‌ தமிழாலே உயர்வைப்‌ பெற்றாங்க... 


படிச்ச பெண்களுக்குக்‌ 


இன்னும்‌ 


குழுவினர்‌: 
கிடைச்ச பெருமையை 
சொல்லுங்கண்ணே! 


குழுத்தலைவர்‌: சமண மதமும்‌ புத்த 
மதமும்‌ வளர்ந்த காலத்திலே, மாதவி மகள்‌ 
மணிமேகலை கல்வி கற்ற பெண்ணாக 
இருந்தாங்க. 


குழுவினர்‌: அப்படியா அண்ணே, வேற 
யாரெல்லாம்‌ படிச்சுப்‌ பெருமை அடைஞ்சாங்க? 


குழுத்தலைவர்‌: பக்தி இயக்கம்‌ வளர்ந்த 
காலத்தில்‌ காரைக்கால்‌ அம்மையார்‌, 
ஆண்டாள்‌ முதலிய பெண்கள்‌, தம்‌ 
இறைவனுக்குப்‌ பாமாலை சூட்டினாங்க. 


குழுவினர்‌: ஆமாண்ணே நானும்‌ 
கேள்விப்பட்டிருக்கேன்‌. ஆனா, 
திரும்பவும்‌ எனக்கொரு ஐயம்‌. இவ்வளவு 
பெண்கள்‌ படிச்சிருந்த நம்ம நாட்டில சில 
நூற்றாண்டுகளா ஏன்‌ பெண்ணடிமைத்தனம்‌ 
வந்துச்சு? 


குழுத்தலைவர்‌: தம்பி நல்ல கேள்வி 
கேட்ட, சொல்றேன்‌ கேளு. 


23-01-2020 20:20:52 | | 


ஆணும்‌ பெண்ணும்‌ இயற்கைப்‌ படைப்பிலே 

சமம்‌ என்று நினைச்சாங்க - முன்னோர்கள்‌ 

சரியாக வாழ்ந்தாங்க... 

இடையில்‌ குடிபுகுந்த மூடப்பழக்கங்களால்‌ 

பெண்களைத்‌ தாழ்த்தினாங்க - 

சமத்துவத்தை 

அடியோடு வீழ்த்தினாங்க... 

குழுவினர்‌: அது சரிண்ணே, இன்று 

பெண்கள்‌ நல்லாப்‌ படிச்சு உயர்ந்த 
பதவியெல்லாம்‌ பெற்று நாட்டையே ஆளறாங்க. 
இந்த நிலை எப்படிண்ணே வந்தது? 


குழுத்தலைவர்‌: அது, ஒரு நூற்றாண்டு 
கால வரலாறு தம்பி. இந்த நிலையை அடைய 
அவங்க பட்டபாடு சொல்லி முடியாது. 


குழுவினர்‌: அதைத்தான்‌, கேட்கறேன்‌ 
விரிவாகச்‌ சொல்லுங்கண்ணே! 


குழுத்தலைவர்‌: 
அடுப்பூதும்‌ பெண்ணுக்குப்‌ படிப்பெதுக்கு 
என்று 
ஆணவமாக்‌ கேட்டவங்க மத்தியிலே 


குழுவினர்‌: ஆமா மத்தியிலே 


குழுத்தலைவர்‌: தமிழகத்தின்‌ முதல்‌ 
பெண்‌ மருத்துவராய்‌, சாதனை படைச்சாங்க 
முத்துலெட்சுமி 


குழுவினர்‌: ஆமா! முத்துலெட்சுமி 
அடடா! என்ன அருமையான செய்தி. அவங்க 
வேற என்னெல்லாம்‌ செய்தாங்கண்ணே? 


குழுத்தலைவர்‌: 
பொதுச்சேலைக்கு வந்தாங்க 
புதுமையைப்‌ படைச்சாங்க 
சட்டசபை உறுப்பினரரய்ச்‌ சரித்திரமாய்‌ 
நின்னாங்க 
மகளிருக்கெதிரான கொடுமைகளை 
மாண்புடனே எதிர்த்தாங்க 


மனிதகுலத்தின்‌ மாணிக்கமாய்‌ 
மக்கள்மனங்களில்‌ நிறைந்தாங்க 


| | gth_Tamil_Pages 122-264.indd 126 


126 


முத்துலெட்சுமி 


(1886 - 1968) 


தமிழகத்தின்‌ முதல்‌ 
. பெண்‌ மருத்துவர்‌ 
இந்தியப்பெண்கள்‌ 
) சங்கத்தின்‌ முதல்‌ 
' தலைவர்‌. சென்னை 
மாநகராட்சியின்‌ 
முதல்‌ துணை மேயர்‌. சட்ட மேலவைக்குத்‌ 
தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்‌ பெண்மணி. 
தேவதாசிமுறை ஒழிப்புச்‌ சட்டம்‌, இருதார 
தடைச்சட்டம்‌, பெண்களுக்குச்‌ சொத்துரிமை 
வழங்கும்‌ சட்டம்‌, குழந்தைத்‌ திருமணத்‌ 
தடைச்சட்டம்‌ ஆகியவை நிறைவேறக்‌ 
காரணமாக இருந்தவர்‌. அடையாற்றில்‌ 
1930இல்‌ அவ்வை இல்லம்‌, 1952இல்‌ 
புற்றுநோய்‌ மருத்துவமனை ஆகியவற்றை 
நிறுவியவர்‌. 


குழுவினர்‌: என்ன இருந்தாலும்‌ 
படிச்சவங்க படிச்சவங்கதான்‌. 


குழுத்தலைவர்‌: அவங்களைப்‌ போலவே 
மூவலூர்‌ இராமாமிர்தம்‌ அம்மையாரும்‌ 
நல்லா படிச்சவங்க. சமூக சேவகியா 
இருந்து பெண்களின்‌ முன்னேற்றத்துக்குப்‌ 
பாடுபட்டாங்க. 


குழுவினர்‌: இன்னும்‌ வேறு யாரெல்லாம்‌ 
முன்னேற்றத்திற்குப்‌ 
பாடுபட்டாங்க அண்ணே? 


பெண்களின்‌ 


குழுத்தலைவர்‌: சொல்றேன்‌ கேளு தம்பி ... 


முடியாது பெண்ணாலே என்கின்ற 
மாயையினை முடக்க எழுந்தவர்‌ யாரு... 
தந்‌ைத பெரியாரு 

விடியாது பெண்ணாலே என்கின்ற 
கேலியினை மிதித்துத்‌ துவைத்தவர்‌ யாரு... 
நம்ம பாரதியாரு ... 

பெண்ணடிமை தீரும்வரை மண்ணடிமை 
தீருமோவென 


23-01-2020 20:20:52 | | 


இடிமுழக்கம்‌ செய்தவர்‌ யாரு... 
பாரதிகாசனாரு ... 
குழுவினர்‌: இவ்வளவு சேதி கேட்ட 
நாங்க, பெண்‌ கல்விக்காக நமது அரசாங்கம்‌ 
என்னென்ன செய்தது என்பதையே கேட்க 
மறந்து விட்டோம்‌ அண்ணே! 
குழுத்தலைவர்‌: பெண்கல்வி 
மேம்பாட்டிற்குத்‌ தற்போதைய அரசு 
மட்டுமல்ல, ஆங்கில அரசே சட்டங்கள்‌ 
போட்டது தம்பி. 


குழுவினர்‌: என்னண்ணே சொல்றீங்க! 
நம்ப முடியல. ஆங்கில அரசு சட்டம்‌ 
போட்டதா? புரியும்படி சொல்லுங்க! 


குழுத்தலைவர்‌: தம்பி 1882இல்‌ ஹண்டர்‌ 
குழு முதன்முதலில்‌ பெண்‌ கல்விக்குப்‌ 
பரிந்துரை செய்தது. அந்த அறிக்கையின்படி 
மராட்டிய மாநிலத்தில்‌ ஜோதிராவ்‌ பூலே, 
சாவித்திரிபாய்‌ பூலே இணையர்‌ முதன்‌ 


முதலாகப்‌ பெண்களுக்கான பள்ளியைத்‌ 
தொடங்கினாங்க. 


குழுவினர்‌: இது புதிய செய்தியா இருக்கே! 


குழுத்தலைவர்‌ : அதன்‌ பிறகு, பெண்கள்‌ 
கல்வி பயில, பல உயர்கல்வி நிறுவனங்களை 
அரசு உருவாக்குச்சு. 


பெண்மை - துணிவு 


மூவலூர்‌ 
இராமாமிர்தம்‌ 
(1883 - 1962) 


தமிழகத்தின்‌ சமூகச்‌ 
சீர்திருத்தவாதி; 

எழுத்தாளர்‌; திராவிட 

இயக்க அரசியல்‌ 
செயல்பாட்டாளர்‌.; 

தேவதாசி ஒழிப்புச்‌ சட்டம்‌ நிறைவேறத்‌ 
துணைநின்றவர்‌. தமிழக அரசு, 8ஆம்‌ 
வகுப்புவரை படித்த இளம்‌ பெண்களுக்கான 
திருமண உதவித்‌ தொகையை இவரின்‌ 
பெயரில்‌ வழங்கிவருகிறது. 


| | gth_Tamil_Pages 122-264.indd 127 


127 


பெண்மை - உயர்வு 


பண்டித ரமாபாய்‌ 
(1858 - 1922) 


இவர்‌ சமூகத்‌ 
தன்னார்வலர்‌. 
தடைகளை மீறிக்‌ 
கல்வி கற்றுப்‌ 
பண்டிதராகியவர்‌. 
உப ண்‌ களின்‌ 
உயர்வுக்குத்‌ துணை நின்றவர்‌. 


குழுவினர்‌: ஆங்கில அரசு பத்திச்‌ 
சொன்னீங்க சரி, விடுதலைக்குப்‌ பின்‌ நமது 
மத்திய, மாநில அரசுகள்‌ பெண்‌ கல்விக்காக 
என்ன செய்தன அண்ணே! 


குழுத்தலைவர்‌: அதைச்‌ சொல்லாம 
விடுவேனா தம்பி? 
கற்க வேண்டும்‌ பெண்கள்‌ என்று 
முழங்கியது அரசாங்கம்‌ 
கற்பதனாலேயே நம்நாட்டின்‌ 
நிலைய்யோங்கும்‌ 
பெண்கள்‌ பள்ளிக்கூடங்கள்‌ திறந்தார்கள்‌ 
பெண்களும்‌ கல்வி கற்று உயர்ந்தார்கள்‌.... 
குழுவினர்‌: நமது தமிழக அரசு நல்ல 
திட்டங்களையே தந்திருக்குது அண்ணே. 


பெண்மை - சிறப்பு 


ஐடாஸ்‌ சோபியா ஸ்கட்டர்‌ 
(1870-1960) 


பெண்கள்‌ மருத்துவராவதை மருத்துவ 
உலகமே விரும்பாத காலத்தில்‌, 
தமிழகத்திற்கு வந்து, மருத்துவராகி 
வேலூரில்‌ இலவச மருத்துவம்‌ அளித்தவர்‌. 


23-01-2020 20:20:52 | | 


குழுத்தலைவர்‌: ஆமா ஆமா. அரசுத்‌ 
திட்டங்கள்‌ மட்டுமல்ல: தனிமனிதப்‌ 
பங்களிப்பும்‌ இருக்கு தம்பி. இந்தியாவில்‌ 
குழந்தையைப்‌ பாதுகாப்போம்‌ என்ற 
அமைப்பை நிறுவி, இதுவரைக்கும்‌ 80ஆயிரம்‌ 
குழந்தைகள்‌ கல்விபெற உதவியா ஒருத்தர்‌ 
இருந்திருக்காரு. 


குழுவினர்‌: அப்படிப்பட்ட 
பெருமைக்குரியவர்‌ யாரு அண்ணே? 


குழுத்தலைவர்‌: 2014இல்‌ நோபல்‌ பரிசு 
வாங்கின பெருமைக்குரியவரு. அவர்தான்‌ 
நம்ம கைலாஷ்‌ சத்யார்த்தி. 


குழுவினர்‌: எவ்வளவோ செய்திகளை 
இன்னைக்குச்‌ சொன்னீங்க, இன்னும்‌ 
ஏதாவது?... 


குழுத்தலைவர்‌: ஏன்‌ தம்பி! இழுக்கற. 
சொல்றேன்‌ கேளு! பெண்‌ கல்வியின்‌ 
அவசியத்தை வலியுறுத்தி அதற்காகப்‌ 
போராடிய வீரச்சிறுமி மலாலா "நோபல்‌ பரிசு" 
வாங்கினாங்க தெரியுமோ! 


குழுவினர்‌: ஆமாண்ணே நான்‌ கூடக்‌ 
கேள்விப்பட்டேன்‌. 


குழுத்தலைவர்‌: இவ்வளவு நேரம்‌ 
என்னுடைய வில்லுப்பாட்டால என்ன 


தெரிஞ்சுக்கிட்ட தம்பி. மக்களுக்குச்‌ 
சுருக்கமாகச்‌ சொல்லு! 
யார்‌ இவர்‌? 


பாகிஸ்தானில்‌, பெண்கல்வி 
வேண்டுமெனப்‌ போராட்டக்‌ களத்தில்‌ 
இறங்கியபோது மலாலாவின்‌ வயது 
பன்னிரண்டு (1997). 


| | gth_Tamil_Pages 122-264.indd 128 


128 


பெண்மை - அறிவு 


சாவித்திரிபாய்‌ பூலே 
(1831 - 1897) 

1848இல்‌ 
பெண்களுக்கெனத்‌ 
தொடங்கப்பட்ட 

ப ள்‌ ளி யி ல்‌ 
ஆசிரியர௱ஈகப்‌ 
பணியாற்றியவர்‌. 

இவரே நாட்டின்‌ முதல்‌ 

பெண்‌ ஆசிரியர்‌. 


குழுவினர்‌ : 
பெண்கள்‌ படிக்கணும்‌ நாட்டின்‌ கண்கள்‌ 
திறக்கணும்‌ 
இன்னும்‌ படிக்கணும்‌ உயர்வு என்றும்‌ 
விளையணும்‌ 
ஆணும்‌ பெண்ணும்‌ சறிநிகரன்னும்‌ அறிவு 
வளரணும்‌ 
அன்பினாலே அகிலம்‌ பூக்கும்‌ உண்மை 
புரியணும்‌... (பெண்கள்‌) 
குழுத்தலைவர்‌: 
நல்லாவே புரிஞ்சுக்கிட்ட தம்பி. இத்தனை 
போரட்டங்களுக்குப்‌ பிறகுதான்‌ இன்று 
பெண்கள்‌ அதிகமாகக்‌ கல்வி கற்க வாராங்க. 


பரவாயில்லை 


உயர்கல்வி கற்று எல்லாத்‌ துறைகளிலும்‌ 
பணியாற்றித்‌ திறமையாகச்‌ செயல்படுறாங்க. 


குழுவினர்‌: அடடே! இது எவ்வளவு 
பெரிய சேதி அண்ணே! என்னண்ணே...நீங்க 
சொன்னதைக்‌ கேட்டுக்கிட்டே இருந்ததாலே 
நேரம்‌ போனதே தெரியல. 


குழுத்தலைவர்‌: சரி சரி. அப்படின்னா 
மங்களம்‌ பாடிடுவோம்‌! 
அனைவரும்‌: 
வாழியவே பெண்மை வாழியவே 
வளமான பெண்கல்வி வாழியவே 
சமத்துவம்‌ வாழியவே 
புவி வளம்‌ பெறவே 
புதிய உலகம்‌ நலம்பெறவே 


(வாழியவே பெண்மை வாழியவே) 


23-01-2020 20:20:53 | | 


தெரிந்து தெளிவோம்‌ 


பெண்கல்வி ஊக்குவிப்புத்‌ திட்டங்கள்‌ 
ஈ.வெ.ரா. - நாகம்மை இலவசக்‌ கல்வி 
உதவித்‌ திட்டம்‌ பட்டமேற்படிப்பிற்கு உரியது. 


சிவகாமி அம்மையார்‌ கல்வி உதவித்திட்டம்‌ 
- கல்வி, திருமண உதவித்‌ தொகை 
ஆகியவற்றுடன்‌ தொடர்புடையது. காண்க: 
tavikaspedia.in 


தனித்‌ தமிழில்‌ சிறந்த 
நீலாம்பிகை அம்மையார்‌ (1903 - 1943) 
மறைமலையடிகளின்‌ மகள்‌ ஆவார்‌. 
தந்தையைப்‌ போலவே தனித்தமிழ்ப்‌ 
பற்றுடையவர்‌; இவரது தனித்தமிழ்க்‌ 
கட்டுரை, வடசொல்‌-தமிழ்‌ அகரவரிசை, 
முப்பெண்மணிகள்‌ வரலாறு, பட்டினத்தார்‌ 
பாராட்டிய மூவர்‌ ஆகிய நூல்கள்‌ 
தனித்தமிழில்‌ எழுத விரும்புவோர்க்கு 
மிகவும்‌ பயனுள்ளனவாக விளங்குகின்றன. 


கற்பவை கற்றபின்‌... 


கோத்தாரி கல்விக்‌ குழு 


1964ஆம்‌ ஆண்டூ கோத்தாரிக்‌ கல்விக்‌ குழு 
தன்‌ பரிந்துரையில்‌ அனைத்து நிலையிலும்‌ 
மகளிர்‌ கல்வியை வலியுறுத்தியது. 


சாரதா சட்டம்‌ 
பெண்‌ முன்னேற்றத்தின்‌ தடைக்கல்லாய்‌ 
இருப்பது குழந்தைத்‌ திருமணம்‌. எனவே, 
அதைத்‌ தடுக்க 1929ஆம்‌ ஆண்டு சாரதா 
சட்டம்‌ கொண்டு வரப்பட்டது. 


தமிழ்‌, இலக்கியம்‌, அறிவியல்‌ ஆகிய 
துறைகளிலும்‌ சிறந்து விளங்கினார்‌. 
திருமந்திரம்‌, தொல்காப்பியம்‌, கைவல்யம்‌ 
போன்ற நூல்களிலுள்ள அறிவியல்‌ 
உண்மைகள்‌ குறித்துச்‌ சொற்பொழிவு 
ஆற்றியுள்ளார்‌. இராணி மேரி கல்லூரியில்‌ 
அறிவியல்‌ பேராசிரியாகப்‌ பணியாற்றினார்‌. 
சூரியன்‌, பரமாணுப்‌ புராணம்‌ போன்ற 
அறிவியல்‌ நூல்களை எழுதியுள்ளார்‌. 


1. இன்றைய சாதனைப்‌ பெண்மணிகள்‌ என்னும்‌ தலைப்பில்‌ தொகுப்பேடு உருவாக்குக. 


2. கல்விகுறித்த சிறப்புத்‌ தொடர்கள்‌, பொன்மொழிகளைத்‌ திரட்டிக்‌ கட்டுரை எழுதுக. 


தொடர்கள்‌ 


கற்றோருக்குச்‌ சென்ற இடமெல்லாம்‌ சிறப்பு 


கைப்பொருள்‌ தன்னின்‌ மெய்ப்பொருள்‌ கல்வி 


கல்வி கரையில கற்பவர்‌ நாள்சில 


கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு 


கல்வியழகே அழகு 


பொன்மொழிகள்‌ 


ட 


KAPBOZ 


ஈ.த. இராஜேஸ்வரி அம்மையார்‌ (1906 -1955) 


.. கற்ற கல்வியும்‌ பெற்ற செல்வமும்‌ கடைசி மூச்சுவரை பிறருக்குக்‌ கொடுக்கத்தான்‌. 


.. எடுத்தால்‌ குறைவது செல்வம்‌, கொடுத்தால்‌ வளர்வது கல்வி. 


உ கல்வி ஓர்‌ அணிகலன்‌. அணிந்தால்‌ அழகு தரும்‌, அணிவித்தால்‌ சிறப்பினைக்‌ தரும்‌. 


129 


| | gth_Tamil_Pages 122-264.indd 129 இ 23-01-2020 20:20:53 | | 


புதுமைக்‌ கருத்துகளை இயம்பும்‌ வகையில்‌ இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ 
எழுந்தவையே மறுமலர்ச்சி இலக்கியங்கள்‌. இயற்கையைப்‌ 
போற்றுதல்‌, தமிழுணர்ச்சி ஊட்டுதல்‌, பகுத்தறிவு பரப்புதல்‌, 
நுழையும்முன்‌ பொதுவுடைமை பேசுதல்‌, விடுதலைக்குத்‌ தூண்டுதல்‌, பெண்கல்வி 
பெறுதல்‌ போன்ற பாடுபொருள்களில்‌ தோன்றிய பல்வேறு 
இலக்கியங்களுள்‌ குறிப்பிடத்தக்க ஒன்று, பாவேந்தர்‌ பாரதிதாசனின்‌ 
குடும்பவிளக்கு. 


7. கல்வி இல்லாத பெண்கள்‌ 
களர்நிலம்‌ அந்தி லத்தில்‌ 


புல்விளைந்‌ திடலாம்‌ நல்ல 


த 
We 


புதல்வர்கள்‌ விளைதல்‌ இல்லை 


க 


ப ஆலை 


இ கல்வியை உடைய பெண்கள்‌ 


திருந்திய கழனி அங்கே 


1; 


நல்லறிவு உடைய மக்கள்‌ 


விளைவது நவில வோநான்‌! 


சொல்லும்‌ பொருளும்‌: 
களர்நிலம்‌ - பண்படாத நிலம்‌, 
நவிலல்‌ - சொல்லல்‌. 


2. வானூர்தி செலுத்தல்‌ வைய 
மாக்கடல்‌ முழுது மளத்தல்‌ 
ஆன எச்‌ செயலும்‌ ஆண்பெண்‌ 


அனைவர்க்கும்‌ பொதுவே! இன்று 


3. இந்நாளில்‌ பெண்கட்கு எல்லாம்‌ 


நானிலம்‌ ஆட வர்கள்‌ ப 5 
, , ஏற்பட்ட பணியை நன்கு 

ஆணையால்‌ நலிவு அடைந்து 2 த . 
பொன்னேபோல்‌ ஒருகை யாலும்‌ 
போனதால்‌ பெண்களுக்கு ்‌ த 
விடுதலை பூணும்‌ செய்கை 
விடுதலை போனது அன்றோ! த ன க 
இன்னொரு மலர்க்கை யாலும்‌ 


சொல்லும்‌ பொருளும்‌: இயற்றுக! கல்வி இல்லா 
வையம்‌ - உலகம்‌; மின்னாளை வாழ்வில்‌ என்றும்‌ 
மாக்கடல்‌ - பெரிய கடல்‌, மின்னாள்‌ என்றே உரைப்பேன்‌! 


130 


| | oth_Tamil_Pages 122-264.indd 130 இ 


23-01-2020 20:20:53 | | 


சொல்லும்‌ பொருளும்‌: இயற்றுக - செய்க; 
மின்னாளை - மின்னலைப்‌ போன்றவளை; 
மின்னாள்‌ - ஒளிரமாட்டாள்‌. 
4. சமைப்பதும்‌ வீட்டு வேலை 
சலிப்பின்றிச்‌ செயலும்‌ பெண்கள்‌ 
தமக்கே ஆம்‌ என்று கூறல்‌ 
சரியில்லை; ஆடவர்கள்‌ 
நமக்கும்‌ அப்‌ பணிகள்‌ ஏற்கும்‌ 
என்றெண்ணும்‌ நன்னாள்‌ காண்போம்‌ ! 
சமைப்பது தாழ்வா ? இன்பம்‌ 


சமைக்கின்றார்‌ சமையல்‌ செய்வார்‌! 


5. உணவினை ஆக்கல்‌ மக்கட்கு! 
உயிர்‌ஆக்கல்‌ அன்றோ? வாழ்வு 
பணத்தினால்‌ அன்று! வில்வாள்‌ 
படையினால்‌ காண்ப தன்று! 
தணலினை அடுப்பில்‌ இட்டுத்‌ 
தாழியில்‌ சுவையை இட்டே 
அணித்திருந்‌ திட்டார்‌ உள்ளத்‌(து) 
அன்பிட்ட உணவால்‌ வாழ்வோம்‌! 
சொல்லும்‌ பொருளும்‌: தணல்‌ - நெருப்பு; 
தாழி - சமைக்கும்‌ கலன்‌; அணித்து - அருகில்‌. 
6. சமைப்பது பெண்க ளுக்குத்‌ 
குவிர்க்கஓணாக்‌ கடமை என்றும்‌ 
சமைத்திடும்‌ தொழிலோ, நல்ல 
தாய்மார்க்கே தக்கது என்றும்‌ 
தமிழ்த்திரு நாடு தன்னில்‌ 
இருக்குமோர்‌ சட்டந்‌ தன்னை 
இமைப்‌ போதில்‌ நீக்கவேண்டில்‌ 
பெண்கல்வி வேண்டும்‌ யாண்டும்‌! 
சொல்லும்‌ பொருளும்‌: தவிர்க்கஒணா - 
தவிர்க்க இயலாத; யாண்டும்‌ - எப்பொழுதும்‌. 
பாடலின்‌ பொருள்‌ 
1. கல்வியறிவு இல்லாத பெண்கள்‌ 
பண்படாத நிலத்தைப்‌ போன்றவர்கள்‌. 
அந்நிலத்தில்‌ புல்‌ முதலானவைதான்‌ 
விளையலாம்‌. நல்ல பயிர்‌ விளையாது. 


அதுபோல கல்வி அறிவிலாத பெண்கள்‌ 


வாயிலாக அறிவுடைய மக்கள்‌ 


| | gth_Tamil_Pages 122-264.indd 131 


131 


உருவாகமாட்டார்கள்‌. கல்வியைக்‌ கற்ற 
பெண்கள்‌ பண்பட்ட நன்செய்‌ நிலத்தினைப்‌ 
போன்றவர்கள்‌. அவர்கள்‌ மூலம்‌ சிறந்த 
அறிவுடைய மக்கள்‌ உருவாகின்றனர்‌ என்பதை 
நான்‌ சொல்லவும்‌ வேண்டுமோ? 

2. வானூர்தியைச்‌ செலுத்துதல்‌, 
உலகையும்‌ கடலையும்‌ அளத்தல்‌ போன்ற 
எந்தச்‌ செயலும்‌ ஆண்‌, பெண்‌ இருபாலருக்கும்‌ 
பொதுவானவை. இன்று உலகமானது 
ஆண்களின்‌ கட்டுப்பாட்டில்‌ நலிந்து 
போனதால்தான்‌ பெண்களுக்கு விடுதலை 
பறிபோனது. 

3. இன்று பெண்களுக்கென உள்ள 
வேலைகளையும்‌ அவர்களின்‌ விடுதலைக்கான 
செயலையும்‌ பெண்களே செய்தல்‌ வேண்டும்‌. 
மின்னல்போல்‌ ஒளிரும்‌ இயல்புடையவள்‌ 
பெண்‌: ஆனால்‌ கல்வியறிவு இல்லாத பெண்‌ 
தன்‌ வாழ்வில்‌ என்றும்‌ ஒளிரமாட்டாள்‌ என்றே 
நான்‌ சொல்வேன்‌. 

4. சமைப்பது, வீட்டு வேலைகளைச்‌ 
சலிப்பில்லாமல்‌ செய்வது போன்றவை 
பெண்களுக்கே உரியவை என்று கூறுவது 
பொருத்தமற்றது. அவை நமக்கும்‌ உரியவை 
என்று ஆண்கள்‌ ஏற்றுக்கொள்ளும்‌ எண்ணம்‌ 
வரவேண்டும்‌. அந்த நன்னாளைக்‌ காண்போம்‌. 
சமைப்பது தாழ்வென எண்ணலாமா? 
சமைப்பவர்‌ உணவை மட்டும்‌ சமைப்பதில்லை. 
அதற்கும்‌ 
படைக்கின்றார்‌. 


மேலாக இன்பத்தையும்‌ 


5. உணவைச்‌ சமைத்துக்‌ தருவது என்பது 
உயிரை உருவாக்குவது போன்றதாகும்‌. 
"வாழ்க்கை" என்பது பொருட்செல்வத்தாலோ 
வீரத்தாலோ அமைவதன்று. அடுப்பில்‌ நெருப்பு 
மூட்டி சமைக்கும்‌ கலத்தில்‌ சுவையை இட்டு, 
அருகில்‌ இருந்து உள்ளத்து அன்போடு உணவு 
பரிமாறுதலில்தான்‌ வாழ்வு நலம்பெறுகிறது. 

6. சமைக்கும்‌ பணி, பெண்களுக்குத்‌ 
தவிர்க்க முடியாத கடமை எனவும்‌ 
அப்பணி நல்ல தாய்மார்களுக்கே உரியது 
எனவும்‌ தமிழ்த்திரு நாட்டில்‌ இருக்கின்ற 
வழக்கத்தினைக்‌ கண்‌ இமைக்கும்‌ நேரத்தில்‌ 
நீக்க வேண்டுமாயின்‌ பெண்களுக்கு 
எப்போதும்‌ கல்வி வேண்டும்‌. 


23-01-2020 20:20:53 | | 


ண்‌ |] ட Ho று 


இலக்கணக்குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம்‌ 

மாக்கடல்‌ - உரிச்சொல்தொடர்‌; விளைவது ஈ விளை வ்‌ *அசது 
ஆக்கல்‌ - தொழில்பெயர்‌; விளை - பகுதி; வ்‌ - எதிர்கால இடைநிலை; 
பொன்னேபோல்‌ - உவம உருபு; அ - சாரியை; து - தொழிற்பெயர்‌ விகுதி. 
மலர்க்கை - உவமைத்தொகை; சமைக்கின்றார்‌ - சமை * க்‌ 4 கின்று * ஆர்‌ 
வில்வாள்‌ - உம்மைத்தொகை; சமை - பகுதி; க்‌ - சந்தி; கின்று - நிகழ்கால 

ம ள்‌ த இடைநிலை; ஆர்‌ - பலர்பால்‌ வினைமுற்று 
தவிர்க்கஓணா - ஈறுகெட்ட எதிர்மறைப்‌ 

ட விகுதி. 
பெயரெச்சம்‌. 
நூல்‌ வெளி 


குடும்ப விளக்கு, குடும்ப உறவுகள்‌ அன்பு என்னும்‌ நூலால்‌ பிணைந்துள்ளதை 
உணர்த்துகிறது; கற்ற பெண்ணின்‌ குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும்‌ என்பதைக்‌ 


காட்டுகிறது; குடும்பம்‌ தொடங்கி உலகினைப்‌ பேணுதல்வரை தன்‌ பணிகளைச்‌ 
சிறப்பாகச்‌ செய்யும்‌ பெண்ணுக்குக்‌ கல்வி முதன்மையானதும்‌ இன்றியமையாததும்‌ 
ஆகும்‌. இந்நூல்‌ ஐந்து பகுதிகளாகப்‌ பகுக்கப்பட்டூுள்ளது. இரண்டாம்‌ பகுதியில்‌, விருந்தோம்பல்‌ 
தலைப்பிலுள்ள தலைவியின்‌ பேச்சில்‌ இடம்பெற்றுள்ள கவிதைகள்‌ பாடப்பகுதியாக உள்ளன. 
பாரதிதாசனின்‌ இயற்பெயர்‌ கனக.சுப்புரத்தினம்‌. இவர்‌ பாரதியின்‌ கவிதை மீதுகொண்ட ஈர்ப்பினால்‌ 
பாரதிதாசன்‌ என்று தம்பெயரை மாற்றிக்‌ கொண்டார்‌. பாண்டியன்‌ பரிசு, அழகின்‌ சிரிப்பு, இருண்ட 
ஓ வீடு, குடும்ப விளக்கு, தமிழியக்கம்‌ உள்ளிட்டவை இவரது படைப்புகள்‌. இவர்‌ இயற்றிய கவிதைகள்‌ ஓ 
அனைத்தும்‌ 'பாவேந்தர்‌ பாரதிதாசன்‌ கவிதைகள்‌' என்னும்‌ பெயரில்‌ தொகுக்கப்பட்டுள்ளன. இவரது 
பிசிராந்தையார்‌ நாடக நூலுக்குச்‌ சாகித்திய அகாதெமி விருது வழங்கப்பட்டூள்ளது. 


கற்பவை கற்றபின்‌... 


பட்டங்கள்‌ ஆள்வதும்‌ சட்டங்கள்‌ செய்வதும்‌ 
பாரினில்‌ பெண்கள்‌ நடத்த வந்தோம்‌ 
மங்கையராய்ப்‌ பிறப்பதற்கே நல்ல மாதவம்‌ 
செய்திடல்‌ வேண்டுமம்மா... ப்பன்‌ 
தி டு KBB3TH 
பெண்‌எனில்‌ பேதை என்ற எண்ணம்‌ 

இந்த நாட்டில்‌ இருக்கும்‌ வரைக்கும்‌ 

உருப்படல்‌ என்பது சரிப்படாது - பாவேந்தர்‌ 


இவை போன்ற பெண்மையைப்‌ போற்றும்‌ கவிதை அடிகளைத்‌ திரட்டுக. 


2. ஆணுக்கும்‌ சமையல்‌ செய்யத்‌ தெரிந்திருப்பதன்‌ பயன்‌ குறித்து வகுப்பறையில்‌ கலந்துரையாடி 
அதன்‌ கருத்துகளைத்‌ தொகுக்க. 


132 


| | gth_Tamil_Pages 122-264.indd 132 இ 23-01-2020 20:20:53 | | 


கவிதைப்‌ பேழை [1] 
சிறுபஞ்சமூலம்‌ 


-காரியாசான்‌ 


மனித வாழ்வைச்‌ செழுமையாக்குபவை அறப்‌ பண்புகளே. 
காலந்தோறும்‌ தமிழில்‌ அறக்‌ கருத்துகளைக்‌ கூறும்‌ இலக்கியங்கள்‌ 
தோன்றிவருகின்றன. அவற்றுள்‌ ஒன்றுதான்‌ சிறுபஞ்சமூலம்‌ 
என்னும்‌ நூல்‌. வயதுக்கும்‌ அறிவுக்கும்‌ சில நேரங்களில்‌ தொடர்பு 
இருப்பதில்லை. சாதனைக்கு வயது ஒரு தடையில்லை. 


அறிவுடையார்‌ தாமே உணர்வர்‌ 
பூவாது காய்க்கும்‌ மரம்‌ உள; நன்று அறிவார்‌, 
மூவாது மூத்தவர்‌, நூல்‌ வல்லார்‌; தாவா, 
விதையாமை நாறுவ வித்துஉள; மேதைக்கு 


யூ உரையாமை செல்லும்‌ உணர்வு”. (பா. எண்‌: 22) 


பாடலின்‌ பொருள்‌ இலக்கணக்‌ குறிப்பு 


பூக்காமலே சில மரங்கள்‌ காய்ப்பதுண்டு. அறிவார்‌, வல்லார்‌- வினையாலணையும்‌ 
இதைப்‌ போலவே நன்மை, தீமைகளை பெயர்கள்‌ 
நன்குணர்ந்தவர்‌, வயதில்‌ இளையவராக 
இருந்தாலும்‌, அவர்‌ மூத்தவரோடு வைத்து 
எண்ணத்‌ தக்கவரே ஆவார்‌. பாத்தி அமைத்து 


விதையாமை, உரையாமை - எதிர்மறைத்‌ 


தொழிற்பெயர்கள்‌ 
விதை விதைக்காமலே, தானே முளைத்து தாவா - ஈறுகெட்ட எதிர்மறைப்‌ பெயரெச்சம்‌ 
வளரும்‌ விதைகளும்‌ உள்ளன. அதைப்‌ 
போலவே மேதையரும்‌ பிறர்‌ உணர்த்தாமல்‌ பகுபத உறுப்பிலக்கணம்‌ 


எதையும்‌ தாமே உணர்ந்துகொள்வர்‌. உரையாமை - உரை*ய்‌*ஆ* மை 


அணி: பாடலில்‌ எடுத்துக்காட்டு உரை - பகுதி; ய்‌ - சந்தி (உடம்படுமெய்‌) 


உவமையணி பயின்று வந்துள்ளது. 
சொல்லும்‌ பொருளும்‌ 


மூவாது - முதுமை அடையாமல்‌; நாறுவ 


- முளைப்ப தாவா - கெடாதிருத்தல்‌ 


| | gth_Tamil_Pages 122-264.indd 133 


133 


ஆ - எதிர்மறை இடைநிலை 

மை - தொழிற்பெயர்‌ விகுதி 

காய்க்கும்‌ - காய்‌ *க்‌ க்‌ உம்‌ 

காய்‌ - பகுதி; க்‌ - சந்தி; க்‌ - எதிர்கால 
இடைநிலை; உம்‌ - பெயரெச்ச விகுதி 


23-01-2020 20:20:53 | | 


நூல்‌ வெளி 


தமிழில்‌ சங்க இலக்கியங்களைத்‌ தொடர்ந்து நீதிநூல்கள்‌ தோன்றின. அவை பதினெண்‌ 
கீழ்க்கணக்கு எனத்‌ தொகுக்கப்பட்டூுள்ளன. அவற்றுள்‌ ஒன்று சிறுபஞ்சமூலம்‌. ஐந்து 
சிறிய வேர்கள்‌ என்பது இதன்‌ பொருள்‌. அவை கண்டங்கத்திறி, சிறுவழுதுணை, 
சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகியன. இவ்வேர்களால்‌ ஆன மருந்து உடலின்‌ 
நோயைப்‌ போக்குகின்றது. அதுபோலச்‌ சிறுபஞ்சமூலப்‌ பாடல்களில்‌ உள்ள ஐந்தைந்து கருத்துகள்‌ 
மக்களின்‌ அறியாமையைப்‌ போக்கி நல்வழிப்படுத்துவனவாய்‌ அமைந்துள்ளன. இப்பாடல்கள்‌ நன்மை 
தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன என்னும்‌ வகையில்‌ வாழ்வியல்‌ உண்மைகளை 
எடூத்துக்காட்டுகின்றன. 


சிறுபஞ்சமூலத்தின்‌ ஆசிரியர்‌ காரியாசான்‌, மதுரைத்‌ தமிழாசிரியர்‌ மாக்காயனாரின்‌ மாணாக்கர்‌. காரி 
என்பது இயற்பெயர்‌. ஆசான்‌ என்பது தொழிலின்‌ அடிப்படையில்‌ அமைந்தபெயர்‌. மாக்காரியாசான்‌ 
என்று பாயிரச்‌ செய்யுள்‌ இவரைச்‌ சிறப்பிக்கிறது. 


தெரிந்து தெளிவோம்‌ சாதனைக்கு வயது தடையன்று 


1௦ வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும்‌ பாடவும்‌ ஆற்றல்‌ பெற்றவர்‌ வள்ளலார்‌. 
11ஆவது வயதிலேயே அரசவையில்‌ கவிதை எழுதி 'பாரதி' என்னும்‌ பட்டம்‌ பெற்றவர்‌ பாரதியார்‌. 


15ஆவது வயதிலேயே பிரெஞ்சு இலக்கியக்‌ கழகத்துக்குத்‌ தமது கவிதைகளை எழுதியனுப்பியவர்‌ 
விக்டர்‌ ஹியூகோ. 


16ஆவது வயதிலேயே தமது தந்தையின்‌ போர்ப்‌ படையில்‌ தளபதியானவர்‌ மாவீரன்‌ அலெக்சாண்டர்‌. 


17ஆவது வயதிலேயே பைசா நகரச்‌ சாய்ந்த கோபுரத்தின்‌ விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்தவர்‌ 
( அறிவியலாளர்‌ கலீலியோ. 


தெரியுமா? 


சிறுபஞ்சமூலத்தின்‌ ஒவ்வொரு பாடலிலும்‌ ஐந்து கருத்துகள்‌ இடம்பெற்றுள்ளன. 
அது போல, ஒரு பாடலில்‌ மூன்று, ஆறு கருத்துகளைக்‌ கொண்ட அறநூல்கள்‌ 
பதினெண்கீழ்க்கணக்கு வரிசையில்‌ அமைந்துள்ளன. அந்நூல்களைப்‌ பற்றி 
உங்களுக்குத்‌ தெரியுமா? 


எவையெனக்‌ கேட்டறிந்து வகுப்பறையில்‌ கூறுக. 


மூவாது மூத்தவர்‌, காணாது கண்டவர்‌ 


இவை போல நயம்‌ அமைந்த தொடர்களை உருவாக்குக. 


134 


| | gth_Tamil_Pages 122-264.indd 134 இ 23-01-2020 20:20:53 | | 


நுழையும்முன்‌ 


"நான்‌ இன்னும்‌ வாசிக்காத நல்ல புத்தகம்‌ ஒன்றை வாங்கிவந்து 
என்னைச்‌ சந்திப்பவனே என்‌ தலைசிறந்த நண்பன்‌" என்பார்‌ ஆபிரகாம்‌ 
லிங்கன்‌. மனிதனை விலங்கிடமிருந்து வேறுபடுத்துவது சிரிப்பு 
மட்டுமன்று, சிந்திப்பதும்தான்‌. சிந்தனையைத்‌ தூண்டுவது கற்றல்‌ 


மட்டுமன்று, நூல்களும்தான்‌. உலகமெங்கும்‌ பயணம்‌ செல்லும்‌ 
பட்டறிவை நூலுலகம்‌ தருகிறது. நல்ல நண்பனைப்‌ போன்ற நூலையும்‌, 
நல்ல நூலைப்‌ போன்ற நண்பனையும்‌ தேடிப்‌ பெறவேண்டும்‌. இசையைப்‌ 
போன்றே இதயத்தைப்‌ பண்படுத்துவன நூல்களே. ஆதலின்‌ வீட்டிற்கோர்‌ புத்தகசாலை 
என்றும்‌ தேவை. இதை வலியுறுத்தும்‌ வகையில்‌ அறிஞர்‌ அண்ணாவின்‌ வானொலி உரை 


இடம்பெறுகிறது. 


உலகிலே எங்கேனும்‌ ஓரிடத்தில்‌ ஏதோ 
ஓர்‌ காரணத்தால்‌ நேரிடும்‌ ஏதோ ஓர்‌ சம்பவம்‌, 
உலகின்‌ மற்ற பாகங்களைப்‌ பாதிக்கும்‌ 
நாட்களில்‌ நாம்‌ வாழ்கிறோம்‌. உலகத்‌ தொடர்பு 
அதிகரித்துவிட்ட, வளர்ந்துகொண்டே போகும்‌ 
நாட்களிலே நாம்‌ வாழ்கிறோம்‌. 


நாட்டுநிலை, உலகநிலைக்கு ஏற்ப 
வளர்ந்தாக வேண்டும்‌. இதற்கு வீட்டுநிலை 
மாற வேண்டும்‌. வீட்டிற்கோர்‌ புத்தகசாலை 


| | gth_Tamil_Pages 122-264.indd 135 


135 


என்ற இலட்சியம்‌, நாட்டுக்கோர்‌ நல்லநிலை 
ஏற்படச்‌ செய்ய வேண்டும்‌ என்ற திட்டத்துக்கு 
அடிப்படை. மலை கண்டு, நதி கண்டு, மாநிதி 
கண்டு அல்ல, ஒரு நாட்டை உலகம்‌ மதிப்பது 
அந்த நாட்டு மக்களின்‌ மனவளத்தைக்‌ கண்டே. 
மாநிலம்‌ மதிக்கும்‌ மனவளம்‌ வேண்டும்‌. 


எழுத்தறிவற்றவர்‌ ஏராளம்‌ இந்நாட்டில்‌. 
இது பெருங்கேடு. கல்வி பெற்றவர்கள்‌ 
அனைவருக்குமாவது மனவளம்‌ இருக்கிறதா? 


23-01-2020 20:20:54 | | 


அவர்களின்‌ வீடுகளாவது நாட்டுக்குச்‌ 
சிறப்பளிக்கும்‌ நற்பண்புகள்‌ செழிக்கும்‌ 
பண்ணைகளாக, நாட்டுக்கு வலிவும்‌ 
வனப்பும்‌ தேடித்தரும்‌ கருத்துகள்‌ மலரும்‌ 
சோலையாக உள்ளனவா என்றால்‌, 
இல்லை என்று பெருமூச்சுடன்‌ கூறித்தான்‌ 
ஆகவேண்டும்‌. உள்ளதை மறைக்காதிருக்க 
வேண்டுமானால்‌, நாட்டுநிலை கண்டு உலகம்‌ 
மதிக்கவேண்டுமானால்‌, இந்தச்‌ சூழ்நிலை 
மாறியாக வேண்டும்‌. 


வீட்டிற்கோர்‌ புத்தகசாலை என்ற 
இலட்சியத்தை நடைமுறைத்‌ திட்டமாக்கி, 
சற்றுச்‌ சிரமப்பட்டால்‌, நமது நாட்டிலே 
நிச்சயமாக மனவளத்தைப்‌ பெறமுடியும்‌. 
நமது முன்‌ சந்ததியார்களுக்கு இருந்ததைவிட, 
அதிகமான வசதிகள்‌ நமக்கு உள்ளன. 


அவர்களின்‌ காலம்‌ அடவியில்‌ 
ஆற்றோரத்தில்‌ பர்ணசாலைக்குப்‌ பக்கத்தில்‌ 
ஆலமரத்தடியில்‌ சிறுவர்கள்‌ அமர்ந்திருக்க, 
குரு காலைக்‌ கடன்களை முடித்துக்கொண்டு 
வந்து, பாடங்களைச்‌ சொல்லித்தரும்‌ முறை 
இருந்த காலம்‌; ஏடும்‌ எழுத்தாணியும்‌ இருந்த 
காலம்‌. இப்போதுள்ளது உலகை நமது 
வீட்டுக்கு அழைத்துவந்து காட்டக்கூடிய 
காலம்‌. பாமர மக்கள்‌ பாராளும்‌ காலம்‌; 
மனவளத்தை அதிகப்படுத்தும்‌ மார்க்கம்‌ முன்பு 
இருந்ததைவிட அதிகம்‌ உள்ள காலம்‌. 


இதோ நான்‌ பேசுகிறேன்‌. நீங்கள்‌ 
கேட்கிறீர்கள்‌. இடையே பலப்பல மைல்கள்‌. 
இந்த ஒலி கேட்பது அறிவின்‌ துணைகொண்டு. 


தெரியுமா? 
2009ஆம்‌ ஆண்டூ 
நடுவண்‌ அரசு அண்ணா 
நினைவாக அவர்‌ உருவம்‌ 


பொறிக்கப்பட்ட ஐந்து ரூபாய்‌ 
நாணயத்தை வெளியிட்டது. 
2010ஆம்‌ ஆண்டு அண்ணா நூற்றாண்டு 
நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும்‌ 
வண்ணம்‌ தமிழ்நாடு அரசு அண்ணா 
நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியது. 


| | gth_Tamil_Pages 122-264.indd 136 


136 


விஞ்ஞானி ஆக்கித்‌ தந்த சாதனம்‌ நமக்குக்‌ 
கிடைத்திருக்கிறது. இவ்வதிசயச்‌ சாதனங்கள்‌ 
இல்லாதிருந்த நாட்கள்‌ நமது முன்னோர்கள்‌ 
காலம்‌. இவ்வளவு வசதிகள்‌ நமக்கிருக்கிறது. 


ஏன்‌, மனவளம்‌ இவ்வளவு குறைவாக 
இருக்கிறது? வீடுகளிலே, மனவளத்தை 
அதிகரிக்கவோ பாதுகாக்கவோ நாம்‌ 
முயற்சி செய்வதில்லை: வழிவகை தேடிக்‌ 
கொள்வதில்லை. 


வீடுகளில்‌ மேஜை, நாற்காலி, சோபாக்கள்‌ 
இருக்கும்‌. பீரோக்கள்‌ இருக்கும்‌. அவைகளில்‌ 
வெள்ளித்‌ தாம்பாளமும்‌, விதவிதமான 
வட்டில்களும்‌, பன்னீர்ச்செம்பும்‌ இருக்கும்‌. 
பித்தளைப்‌ பாத்திரங்கள்‌ இருக்கும்‌. உடைகள்‌ 
சிறு கடை அளவுக்கு இருக்கும்‌. மருந்து 
வகைகள்‌ சிறு வைத்தியசாலை அளவுக்கு 
இருக்கும்‌. அப்படிப்பட்ட வசதியுள்ள 
வீடுகளிலேயுங்கூடப்‌ புத்தகசாலை இராது. 


வீட்டிற்கோர்‌ புத்தகசாலை நிச்சயம்‌ 
வேண்டும்‌. வாழ்க்கையில்‌ அடிப்படைத்‌ 
தேவைகளுக்கு அடுத்த இடம்‌, அலங்காரப்‌ 
பொருள்களுக்கும்‌ போக போக்கியப்‌ 
பொருள்களுக்கும்‌ தரப்படும்‌ நிலைமாறி, 
புத்தகசாலைக்கு அந்த இடம்‌ தரப்படவேண்டும்‌. 
உணவு, உடை, அடிப்படைத்‌ தேவை-அந்தத்‌ 
தேவையைப்‌ பூர்த்தி செய்தானதும்‌ முதல்‌ இடம்‌ 


புத்தகசாலைக்குத்‌ தரப்படவேண்டும்‌. 


வீட்டிற்கோர்‌ புத்தகசாலை அமைக்க 
வேண்டும்‌. மக்களின்‌ மனத்திலே உலக 
அறிவு புக வழிசெய்ய வேண்டும்‌. அவர்கள்‌ 
தங்கள்‌ நாட்டை அறிய, உலகை அறிய, ஏடுகள்‌ 
வேண்டும்‌. நிபுணத்துவம்‌ தரும்‌ ஏடுகள்கூட 


23-01-2020 20:20:55 | | 


இன்றும்‌ நிலைபெற்றுள்ள பேரறிஞர்‌ அண்ணாவின்‌ 
புகழ்பெற்ற பொன்மொழிகளுள்‌ சில 


மாற்றான்‌ தோட்டத்து மல்லிகைக்கும்‌ மணம்‌ 
உண்டு 

. கத்தியைத்‌ தீட்டாதே உன்றன்‌ புத்தியைத்‌ 
தீட்டு. வன்முறை இருபக்கமும்‌ கூர்‌ உள்ள 
கத்தி ஆகும்‌. 

. எதையும்‌ தாங்கும்‌ இதயம்‌ வேண்டும்‌. 


. சட்டம்‌ ஒரு இருட்டறை - அதில்‌ 
வழக்கறிஞரின்‌ வாதம்‌ ஒரு விளக்கு. 


. மக்களின்‌ மதியைக்‌ கெடுக்கும்‌ ஏடுகள்‌ 
நமக்குத்‌ தேவையில்லை; தமிழரைத்‌ தட்டி 
எழுப்பும்‌ தன்மான இலக்கியங்கள்‌ தேவை; 


அல்ல, அடிப்படை உண்மைகளாவது 
அறிவிக்கும்‌ நூல்கள்‌ சிலவாவது வேண்டும்‌. 


வீடுகளிலே நடைபெறும்‌ விஷேசங்்‌ 
களின்‌ போது, வெளியூர்கள்‌ சென்று 
திரும்பும்போது, பரிசளிப்புகள்‌ நடத்தும்போது 
புத்தகங்கள்‌ வாங்குவது என்று ஒரு 
பழக்கத்தைக்‌ கொஞ்சம்‌ வசதியுள்ள வீட்டார்‌ 
சில காலத்துக்காவது ஏற்படுத்திக்கொண்டால்‌, 
சுலபத்தில்‌ ஒரு சிறு புத்தகசாலையை 
அமைத்துவிடலாம்‌. உலக அறிவை, 
உருப்படியான காரியத்துக்குப்‌ பயன்படும்‌ 
அறிவைத்‌ தரக்கூடிய புத்தகங்களைச்‌ சேகரிக்க 
வேண்டும்‌. 


பூகோள, சரித ஏடுகள்‌ இருக்க வேண்டும்‌. 
நமக்கு உண்மை உலகைக்‌ காட்ட, நமக்கு 
ஒழுக்கத்தையும்‌ வாழ்வுக்கான வழிகளையும்‌ 
காட்ட, வீட்டிற்கோர்‌ திருக்குறள்‌ கட்டாயமாக 
இருக்கவேண்டும்‌. 


நமது தமிழகத்தின்‌ தனிச்சிறப்பு என்று 
கூறத்தகும்‌ சங்க இலக்கியச்‌ சாரத்தைச்‌ 


தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பைப்‌ பெருக்கும்‌ 
நூல்கள்‌ தேவை. 


. நல்ல வரலாறுகளைப்‌ படித்தால்தான்‌ இளம்‌ 
உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும்‌. 


- இளைஞர்களுக்குப்‌ பகுத்தறிவும்‌ 


சுயமரியாதையும்‌ தேவை. 


. இளைஞர்கள்‌ உரிமைப்‌ போர்ப்படையின்‌ 
ஈட்டி முனைகள்‌. 


. நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும்‌; இனி 
நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும்‌. 


அறிந்து வாசிக்கக்‌ 
கூடிய முறையில்‌ தீட்டப்பட்ட ஏடுகள்‌ 
இருக்கவேண்டும்‌. குறைந்தபட்சம்‌ மக்கள்‌ 
முன்னேற்றத்துக்கும்‌ வாழ்க்கை வசதிக்கும்‌ 
உதவும்‌ விஞ்ஞானக்‌ கண்டுபிடிப்புகளைப்‌ 
பற்றிய முக்கியமான தகவலைத்‌ தெரிவிக்கும்‌ 


சாமானியரும்‌ 


நூல்கள்‌ இருக்க வேண்டும்‌. 


நாட்டு விடுதலைக்கு உழைத்தவர்கள்‌, 
மக்களின்‌ மனமாசு துடைத்தவர்கள்‌, 
தொலைதேசங்களைக்‌ கண்டவர்கள்‌, வீரர்கள்‌, 
விவேகிகள்‌ ஆகியோரின்‌ வாழ்க்கைக்‌ குறிப்பு 
ஏடுகள்‌ இருக்க வேண்டும்‌. 


இந்த அடிப்படையில்‌ வீட்டிற்கோர்‌ 
புத்தகசாலை அமைத்துக்கொண்டால்‌, 
நாட்டுக்கு நல்லநிலை ஏற்படும்‌. வீட்டிற்கோர்‌ 
புத்தகசாலை தேவை. கேட்டினை நீக்கிட, தக்க 
முறைகளைத்‌ தரும்‌ ஏடுகள்‌ கொண்டதாக 
இருக்கவேண்டும்‌, வீட்டிலே அமைக்கும்‌ 
புத்தகசாலை. 


நூலகப்‌ பயன்பாட்டிற்கான இணையத்தளங்கள்‌ 


http:www.tamilvu.org,http:www.thamiz ham.net,www.projectmadurai.com 


| | gth_Tamil_Pages 122-264.indd 137 


137 


23-01-2020 20:20:55 | | 


நூல்‌ வெளி 
வீட்டிற்கோர்‌ புத்தகசாலை என்னும்‌ இப்பகுதி பேரறிஞர்‌ அண்ணாவின்‌ வானொலி 
உரைத்‌ தொகுப்பில்‌ இடம்பெற்றுள்ளது. இவர்‌ தமிழிலும்‌ ஆங்கிலத்திலும்‌ மிகச்சிறந்த 
பேச்சாளராக விளங்கியவர்‌. எழுத்தாளரான அண்ணாவைத்‌ 'தென்னகத்துப்‌ 
பெர்னாட்ஷா என்று அழைத்தனர்‌. சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம்‌ முதல்‌ 
இன்பஒளி வரை பல படைப்புகளைத்‌ தந்தவர்‌. அவரது பல படைப்புகள்‌ திரைப்படங்களாயின. 
தம்முடைய திராவிடச்‌ சீர்திருத்தக்‌ கருத்துகளை நாடகங்கள்‌, திரைப்படங்கள்‌ மூலமாக 
முதன்முதலில்‌ பரப்பியவர்‌ இவரே. 1935இல்‌ சென்னை, பெத்தநாயக்கன்‌ பேட்டை, கோவிந்தப்ப 
நாயக்கன்‌ பள்ளியில்‌ ஆங்கில ஆசிரியராக ஓராண்டு பணியாற்றினார்‌. ஹோம்ரூல்‌, 
ஹோம்லேண்ட்‌, நம்நாடு, திராவிடநாடு, மாலைமணி, காஞ்சி போன்ற இதழ்களில்‌ ஆசிரியராகவும்‌ 
குடியரசு, விடுதலை ஆகிய இதழ்களில்‌ துணையாசிரியராகவும்‌ இருந்தார்‌. முதலமைச்சராகப்‌ 
பொறுப்பை ஏற்றதும்‌ இருமொழிச்‌ சட்டத்தை உருவாக்கினார்‌. சென்னை மாகாணத்தைத்‌ 
'தமிழ்நாடுூ' என்று மாற்றித்‌ தமிழக வரலாற்றில்‌ நீங்கா இடம்‌ பெற்றார்‌ அண்ணாவின்சிறுகதைத்‌ 


திறன்‌ - ப.373 - முனைவர்‌ பெ. குமார்‌. 


தெரிந்து தெளிவோம்‌ புகழுக்குரிய நூலகம்‌ 


ஆசியாவிலேயே மிகப்‌ பழமையான நூலகம்‌ என்ற புகழுக்குரியது தஞ்சை சரசுவதி மகால்‌ நூலகம்‌. 
இந்திய மொழிகள்‌ அனைத்திலும்‌ உள்ள ஓலைச்சுவடிகள்‌ இங்குப்‌ பாதுகாக்கப்படுகின்றன. 
உலகளவில்‌ தமிழ்‌ நூல்கள்‌ அதிகமுள்ள நூலகம்‌ கன்னிமாரா நூலகமே. இது சென்னை எழும்பூரில்‌ 
அமைந்துள்ளது. 

இந்தியாவில்‌ தொடங்கப்பட்ட முதல்‌ பொது நூலகம்‌ என்ற பெருமைக்கு உரியது, திருவனந்தபுரம்‌ 
நடுவண்‌ நூலகம்‌. 

கொல்கத்தாவில்‌ 1836ஆம்‌ ஆண்டில்‌ தொடங்கப்பட்டு, 1953இல்‌ பொதுமக்கள்‌ பயன்பாட்டுக்குக்‌ 
கொண்டுவரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின்‌ மிகப்‌ பெரிய நூலகமாகும்‌. இது ஆவணக்‌ காப்பக 
நூலகமாகவும்‌ திகழ்கிறது. 

உலகின்‌ மிகப்‌ பெரிய நூலகம்‌ என்ற பெருமையைத்‌ தாங்கி நிற்பது அமெரிக்காவிலுள்ள லைப்ரரி 
ஆப்‌ காங்கிரஸ்‌. 


கற்பவை கற்றபின்‌... 


வாழ்க்கையில்‌ அடிப்படைத்‌ தேவைகளுக்கு அடுத்த இடம்‌ புத்தக 
சாலைக்குச்‌ தரப்படவேண்டும்‌! - அறிஞர்‌ அண்ணா 


உலகில்‌ சாகாவரம்‌ பெற்ற பொருள்கள்‌ புத்தகங்களே! - கதே 


இவை போன்ற பொன்மொழிகளை எழுகி வகுப்பறையில்‌ படித்துக்‌ காட்டுக. 


ட்‌ கணை ப்‌ 
EC9H13 


சீர்காழி இரா. அரங்கநாதன்‌ அவர்களின்‌ பிறந்த நாளான ஆகஸ்ட்‌ ஒன்பதாம்‌ நாள்‌, தேசிய 


நூலக நாளாகக்‌ கொண்டாடப்படுவதன்‌ காரணத்தை அறிக. 


நூலகத்தில்‌ கவிதை, கதை முதலிய நூல்களை நூலாசிரியர்‌ வரிசையிலும்‌ நூலின்‌ அடையாளக்‌ 


குறியீட்டு எண்‌ அடிப்படையிலும்‌ எவ்வாறு தேடுவது என்பதைத்‌ தெரிந்துகொள்க. 


138 


| | 9th_Tamil_Pages 122-264.indd 138 இ 


23-01-2020 20:20:55 | | 


சுசீலா, அவளுடைய 
தோழி கமீலாவின்‌ 
வீட்டுக்குப்‌ போனாள்‌. 
கமீலாவும்‌ சுல்தானும்‌ 
தொலைக்காட்சி 
நிகழ்ச்சியைப்‌ பார்த்துக்‌ 


ட்ட டந்த தத 
111 


கொண்டிருந்தனர்‌. சுல்தானைவிடக்‌ கமீலா 
இரண்டு ஆண்டுகள்‌ பெரியவள்‌. ஆனால்‌ 
உருவத்தில்‌ சுல்தான்தான்‌ அண்ணனைப்‌ போல 
இருப்பான்‌. சுசீலாவைக்‌ கண்டவுடன்‌ கமீலா 
மகிழ்ச்சியடைந்தாள்‌. 

மேற்கண்ட பகுதியில்‌ இடைச்‌ சொற்களை 


இனம்‌ காண முடிகிறதா? 


இன்‌, கு, உடைய, உம்‌, ஐ, விட, கள்‌, 
ஆனால்‌, தான்‌, போல, உடன்‌ போன்றவை 
இடைச்‌ சொற்கள்‌. 


பெயர்ச்‌ சொற்கள்‌, வினைச்‌ சொற்கள்‌ 
ஆகியவற்றைப்போல இடைச்சொற்கள்‌ 


கற்கண்டு [1] 


இடைச்சொல்‌ - உரிச்சொல்‌ 


தமிழில்‌ மிகுதியாக இல்லை. ஆயினும்‌, 
இடைச்‌ சொற்களே மொழிப்‌ பயன்பாட்டை 
முழுமையாக்குகின்றன. 


இடைச்‌ சொற்கள்‌, பெயரையும்‌, 
வினையையும்‌ சார்ந்து இயங்கும்‌ இயல்பை 
உடையன: தாமாகத்‌ தனித்து இயங்கும்‌ 
இயல்பை உடையன அல்ல என்கிறார்‌ 
தொல்காப்பியர்‌. 


இடைச்சொல்‌ பலவகையாக அமையும்‌. 


இடைச்சொற்களின்‌ வகைகள்‌ 


வேற்றுமை உருபுகள்‌ 


ஐ, ஆல்‌, கு, இன்‌, அது, கண்‌ 


கிறு, கின்று, 
பெயரெச்ச, வினையெச்ச விகுதிகள்‌ 


> ன: 
ஆ, அல்‌, இல்‌ 
> 
» 


ச 
ச 
, po 
ச ச 
> 
. 
2 
ச 
அமம.... 


அத்து, அறுறு, 


இணைப்பிடைச்‌ சொற்கள்‌ 


உம்‌, அல்லது, இல்லையென்றால்‌, ஆனால்‌, ஓ, ஆகவே, 


ஆயினும்‌, எனினும்‌... 
139 


| | gth_Tamil_Pages 122-264.indd 139 இ 23-01-2020 20:20:55 | | 


இடைச்சொற்களின்‌ வகைகள்‌ 


தத்தம்‌ பொருள்‌ உணர்த்தும்‌ இடைச்‌ சொற்கள்‌ | உம்‌, ஓ, ஏ, தான்‌, மட்டும்‌, ஆவது, கூட, ஆ, ஆம்‌ 
சொல்லுருபுகள்‌ மூலம்‌, கொண்டு, இருந்து, பற்றி, வரை 


இவற்றுள்‌ உம்‌, ஓ, ஏ, தான்‌, மட்டும்‌, ஆவது, கூட, ஆ, ஆம்‌ ஆகிய இடைச்சொற்கள்‌ தற்காலத்‌ 


தமிழில்‌ மிகுதியாகப்‌ பயன்படுத்தப்படுகின்றன. 


உம்‌ 
'உம்‌' என்னும்‌ இடைச்சொல்‌ எதிர்மறை, 
சிறப்பு, ஐயம்‌, எச்சம்‌, முற்று, அளவை, 
தெரிநிலை, ஆக்கம்‌ என்னும்‌ பொருள்களில்‌ 
வரும்‌. 
மழை பெய்தும்‌ புழுக்கம்‌ குறையவில்லை. 
(எதிர்மறை உம்மை) 
பாடகர்களும்‌ போற்றும்‌ பாடகர்‌. (உயர்வு 
சிறப்பு) 


ஓ 


ஓகார இடைச்சொல்‌ ஒழியிசை, வினா, 
சிறப்பு (உயர்வு, இழிவு), எதிர்மறை, 
தெரிநிலை, கழிவு, பிரிநிலை, அசைநிலை 
ஆகிய எட்டுப்‌ பொருளில்‌ வரும்‌ என்று 
நன்னூல்‌ கூறுகிறது. 
தற்காலத்தில்‌ ஓகார இடைச்சொல்‌ 
பிரிநிலைப்‌ பொருளில்‌ அதிகமாக வருகின்றது. 
அதைத்‌ தவிர ஐயம்‌, உறுதியாகக்‌ 
கூறமுடியாமை, மிகை, இது அல்லது அது, 
இதுவும்‌ இல்லை - அதுவும்‌ இல்லை போன்ற 
பொருள்களிலும்‌ வருகின்றன. 
* இன்றைக்கு மழை பெய்யுமோ? (ஐயம்‌) 
 பூங்கொடியோ மலர்க்கொடியோ 
பேசுங்கள்‌. (இது அல்லது அது) 
உ பாலுவோ கண்ணனோ பேசாதீர்கள்‌. 
(இதுவும்‌ இல்லை - அதுவும்‌ இல்லை) 


a 
ஏகார இடைச்சொல்‌ பிரிநிலை, வினா, எண்‌, 
ஈற்றசை, தேற்றம்‌, இசைநிறை ஆகிய ஆறு 
பொருள்களில்‌ வரும்‌ என்று நன்னூல்‌ 
குறிப்பிடுகின்றது. 


| | gth_Tamil_Pages 122-264.indd 140 


140 


தற்காலத்தில்‌ ஏகாரம்‌ தேற்றப்‌ பொருளில்‌ 
(அழுத்தம்‌) மட்டுமே வருகிறது. 


அண்ணல்‌ காந்தி அன்றே சொன்னார்‌. 
நடந்தே வந்தான்‌. 


தான்‌ 
'தான்‌' என்னும்‌ இடைச்சொல்லும்‌ அழுத்தப்‌ 
பொருளில்தான்‌ வருகின்றது. சொற்றொடரில்‌ 
எந்தச்‌ 
அதனை முதன்மைப்படுத்துகின்றது. 
ஒரு சொற்றொடரில்‌ ஒருமுறை மட்டுமே 
வருகிறது. 


சொல்லுடன்‌ வருகிறதோ, 


நிர்மலாதான்‌ நேற்று விழாவில்‌ பாடினாள்‌. 
நிர்மலா நேற்றுதான்‌ விழாவில்‌ பாடினாள்‌. 
நிர்மலா நேற்று விழாவில்தான்‌ பாடினாள்‌. 
நிர்மலா நேற்று விழாவில்‌ பாடினாள்தான்‌. 


வேறுபாட்டை உணருங்கள்‌: 


நிர்மலாதான்‌ பாடினாள்‌. (தான்‌ - 
இடைச்சொல்‌) 


நிர்மலா தானும்‌ பாடினாள்‌. (தான்‌ - 
தற்சுட்டுப்‌ படர்க்கை ஒருமை இடப்பெயர்‌ - 
பெயர்ச்சொல்‌) 


மட்டும்‌ 
இச்சொல்‌ வரையறைப்‌ பொருள்‌ தருகிறது. 


முடிந்தவரை, குறிப்பிட்ட நேரம்‌ வரை 
என்னும்‌ பொருள்களிலும்‌ வருகிறது. 


படிப்பு மட்டும்‌ இருந்தால்‌ போதும்‌. 
(வரையறைப்‌ பொருள்‌) 


23-01-2020 20:20:55 | | 


ஆவது 
இது பல பொருள்களில்‌ வரும்‌ 
இடைச்சொல்லாகும்‌. 
* ஐந்து பேராவது வாருங்கள்‌. (குறைந்த 
அளவு) 
அவனாவது, இவனாவது செய்து 
முடிக்கவேண்டும்‌. (இது அல்லது அது) 
முதலாவது, இரண்டாவது, 
(வரிசைப்படுத்தல்‌) 
கூட 
: என்னிடம்‌ ஒரு காசுகூட இல்லை. 
(குறைந்தபட்சம்‌) 
* தெருவில்‌ ஒருவர்கூட நடமாடவில்லை. 
(முற்றுப்‌ பொருள்‌) 
* அவனுக்கு வரையக்கூடத்‌ தெரியும்‌. 
(எச்சம்‌ தழுவிய கூற்று) 


தெரிந்து தெளிவோம்‌ 


ஆ 
வினாப்‌ பொருளில்‌ வரும்‌ இடைச்‌ சொல்லாகும்‌. 


ஆ என்னும்‌ இடைச்சொல்‌, 
சொற்றொடரில்‌ எந்தச்‌ சொல்லுடன்‌ இணைந்து 
வருகிறதோ, அச்சொல்‌ வினாவாகிறது. 


புகழேந்தி நேற்று உன்னுடன்‌ பேசினானா? 


புகழேந்தி நேற்று உன்னுடனா பேசினான்‌? 


ஆம்‌ 
சொற்றொடரின்‌ இறுதியில்‌ வந்து இசைவு, 
சாத்தியம்‌, பொருத்தம்‌ ஆகிய பொருள்களிலும்‌, 
தகவலாகவும்‌, வதந்தியாகவும்‌ செய்தியைக்‌ 
கூறுவதற்கும்‌ பயன்படுகிறது. 
உள்ளே வரலாம்‌. (இசைவு) 
இனியன்‌ தலைநகர்‌ போகிறானாம்‌. 
(தகவல்‌)/செய்தி 
பறக்கும்‌ தட்டு நேற்றுப்‌ பறந்ததாம்‌. 
(வதந்தி/பொய்மொழி 


எத்தனை என்பது எண்ணிக்கையைக்‌ குறிக்கும்‌ 


எத்துணை என்பது அளவையும்‌ காலத்தையும்‌ 


அன்று என்பது ஒருமைக்கும்‌ குறிக்கும்‌ 


அல்ல என்பது பன்மைக்கும்‌ உரியன. 
(எ.கா.) இது பழம்‌ அன்று. 


இவை பழங்கள்‌ அல்ல. 


(எ.கா.) எத்தனை நூல்கள்‌ வேண்டும்‌? 
எத்துணை பெரிய மரம்‌, எத்துணை ஆண்டு 
பழைமையானது. 


உரிச்சொற்கள்‌ 
உரிச்சொற்கள்‌ பெயர்களையும்‌ வினைகளையும்‌ சார்ந்து வந்து பொருள்‌ உணர்த்துகின்றன. 
உரிச்சொல்‌ இசை, குறிப்பு, பண்பு என்னும்‌ பொருள்களுக்கு உரியதாய்‌ வரும்‌. உரிச்சொற்கள்‌ 
ஒவ்வொன்றும்‌ தனித்த பொருள்‌ உடையவை. ஆனால்‌ இவை தனித்து வழங்கப்படுவதில்லை. உரிச்‌ 
சொற்கள்‌ செய்யுளுக்கே உரியன என்று நன்னூலார்‌ கூறுகிறார்‌. 


கடி மலர்‌ - மணம்‌ மிக்க மலர்‌ 

கடி நகர்‌ - காவல்‌ மிக்க நகர்‌ 

கடி விடுதும்‌ - விரைவாக விடுவோம்‌ 
கடி நுனி - கூர்மையான நுனி 


ஒரு சொல்‌ பல பொருளுக்கு உரியது 


உறு, தவ, நனி என்ற மூன்று உரிச்சொற்களும்‌ | பல சொல்‌ ஒரு பொருள்‌ 


மிகுதி என்னும்‌ பொருளில்‌ வருகின்றன. 
உறு பசி; தவச்‌ சிறிது; நனி நன்று 


| | gth_Tamil_Pages 122-264.indd 141 


23-01-2020 20:20:55 | | 


ண்‌ |] ட Ho று 


உரிச்சொற்கள்‌, பெயரையும்‌ வினையையும்‌ சார்ந்து அவற்றிற்கு முன்னால்‌ வந்து பொருள்‌ 
உணர்த்துகின்றன. மேலும்‌ அவை 


1) ஒரு சொல்‌ பல பொருள்களுக்கு உரியதாய்‌ வருவதும்‌ உண்டு 
2) பல சொல்‌ ஒரு பொருளுக்கு உரியதாய்‌ வருவதும்‌ உண்டு 


மழ, குழ என்பவற்றிலிருந்து உருவானவை மழலை, குழந்தை போன்ற சொற்கள்‌. உவப்பு 
(உவகை) பசப்பு (நிறம்‌ மங்குதல்‌), பயப்பு (பயன்‌) போன்றவை அப்படியே பயன்படுகின்றன. செழுமை 
என்பது செழிப்பு, செழித்த, செழிக்கும்‌ எனப்‌ பெயராகவும்‌, வினையாகவும்‌ பயன்படுகிறது. விழுமம்‌ 
என்பது விழுப்பம்‌, விழுமுகல்‌, விழுமிய எனப்‌ பெயராகவும்‌ வினையாகவும்‌ பயன்படுகிறது. பிற உரிச்‌ 
சொற்களும்‌ அவ்வாறே தற்காலத்தில்‌ பயன்படுகின்றன. 


கற்பவை கற்றபின்‌... 


பத்திகளில்‌ இடம்பெற்றுள்ள இடைச்சொற்களைக்‌ கண்டறிந்து எழுதுக. 


பெண்ணடிமை போகவேண்டும்‌: பெண்‌, கல்வி பெறவேண்டும்‌. பெண்கள்‌ 
படித்தால்தான்‌ தம்‌ சொந்தக்‌ காலில்‌ நிற்கலாம்‌. பெண்‌, கல்வி கற்றால்‌ 
வீடும்‌ நாடும்‌ முன்னேறும்‌. சமுதாயத்தின்‌ சரிபாதியான பெண்களுக்கும்‌ ்‌ 
. ட கட்டப்‌ 
ஓ எல்லா உரிமைகளும்‌ உண்டு. © 


நமது முன்சந்ததியார்களுக்கு இருந்ததைவிட, அதிகமான வசதிகள்‌ நமக்கு உள்ளன. 
அவர்களின்‌ காலம்‌, அடவியில்‌ ஆற்றோரத்தில்‌ பர்ணசாலைக்குப்‌ பக்கத்தில்‌ ஆலமரத்தடியில்‌ 
சிறுவர்கள்‌ அமர்ந்திருக்க, குரு காலைக்கடன்களை முடித்துக்கொண்டு வந்து, பாடங்களைச்‌ 
சொல்லித்தரும்‌ முறை இருந்த காலம்‌, ஏடும்‌ எழுத்தாணியும்‌ இருந்த காலம்‌. இப்போதுள்ளது 
உலகை நமது வீட்டுக்கு அழைத்துவந்து காட்டக்கூடிய காலம்‌. பாமர மக்கள்‌ பாராளும்‌ 
காலம்‌. மனவளத்தை அதிகப்படுத்தும்‌ வழிகள்‌ முன்பு இருந்ததைவிட அதிகம்‌ உள்ள காலம்‌. 


உம்‌, ஓ, ஏ, தான்‌, மட்டும்‌, ஆவது, கூட, ஆ, ஆம்‌ ஆகிய இடைச்சொற்களைப்‌ பயன்படுத்திச்‌ 
சொற்றொடர்களை உருவாக்குக. 


3) பொருத்தமான இடைச்சொற்களைப்‌ பயன்படுத்துக. 


௮) மணற்கேணி _ ப்போல்‌ விளங்கும்‌ நூல்‌__ உறுதுணை... இருக்கிறது. 


ஆ) பெண்கள்‌__ ப்படிக்க வைக்காத காலத்தில்‌ _ பெண்‌ இனம்‌__ பெருமை சேர்க்கும்படி __ 
நம்‌ முத்துலட்சுமி அம்மையார்‌ முதல்‌ பெண்‌ மருத்துவர்‌__ வந்தார்கள்‌. 


இ) மக்கள்‌__ மனம்‌___ உலக அறிவுபுக வழிசெய்ய வேண்டும்‌. 


142 


| | gth_Tamil_Pages 122-264.indd 142 இ 23-01-2020 20:20:55 | | 


4) பொருத்தமாக இணைத்து எழுதுக. 


காற்று, 
வெளிச்சம்‌ 
அன்பு, 
பட்டம்‌ 


5) பொருத்தமான உரிச்சொற்களை எழுதுக. 
பெரும்‌ பொதுக்‌ கூட்டம்‌ (கடி, மா) 


விடுதும்‌ (உறு, கடி) 


நுதல்‌ (வாள்‌, தவ) 


சிறந்தது ( சால, மழ) 


மனை ( கடி, தட) 
சிந்தனை வினா 
1) "தான்‌" என்னும்‌ இடைச்சொல்லை எப்படியெல்லாம்‌ பயன்படுத்தலாம்‌? 


2) அவர்களுக்குப்‌ பரிசு தருவேன்‌ - இத்தொடரில்‌ "ஆ" என்னும்‌ இடைச்சொல்லைச்‌ சேர்த்து 
வினாக்களை அமைக்க. 


3) செய்யுளில்‌ உரிச்சொற்கள்‌ எத்தகைய பொருள்களில்‌ இடம்பெறுகின்றன? 

4) தற்காலத்‌ தமிழ்ப்‌ பயன்பாட்டில்‌ காணப்படுகின்ற உரிச்சொற்களை எழுதுக. 

5) ஆ என்னும்‌ இடைச்சொல்‌ எதிர்மறைப்‌ பொருளில்‌ எப்படி வரும்‌ என்பதை எழுதுக. 

6) இடைச்‌ சொற்களைப்‌ பயன்படுத்திக்‌ கீழ்க்காணும்‌ சொற்றொடர்களை மாற்றியமைத்துக்‌ 
காண்க. 
௮) வீட்டுக்குச்‌ செல்லத்தான்‌ இவ்வளவு பீடிகையா? 
ஆ) இந்தச்‌ சூழ்நிலை மாறியாக வேண்டும்‌. 


இ) வானூர்கியைச்‌ செலுத்துதல்‌, உலகையும்‌ கடலையும்‌ அளத்தல்‌ போன்ற எந்தச்‌ செயலும்‌ 
ஆண்‌,பெண்‌ இருபாலருக்கும்‌ பொதுவானவை. 


ஈ) சமைப்பது தாழ்வென எண்ணலாமா? 
௨) பூக்காமலே சில மரங்களில்‌ காய்ப்பதுண்டு. 


ஊ) வாளால்‌ வெட்டினான்‌. 


143 


| | gth_Tamil_Pages 122-264.indd 143 இ 23-01-2020 20:20:55 | | 


பலவுள்‌ தெரிக. 
1. பொருத்தமான விடையைத்‌ தேர்க. 


௮) சிறுபஞ்சமூலம்‌ - 1. காப்பிய இலக்கியம்‌ 

ஆ) குடும்ப விளக்கு - 2. சங்க இலக்கியம்‌ 

இ) சீவகசிந்தாமணி - 3. அற இலக்கியம்‌ 

ஈ) குறுந்தொகை - 4. தற்கால இலக்கியம்‌. 

(௧) ௮-3, ஆ- 4, இ-1, ஈ- 2 (௨) ௮- 2, ஆ- 3, இ- 1, ஈ- 4 
(ந)௮- 3, ஆ-1, இ- 4. ஈ-2 (௪)௮-4,ஆ-, இ- 2, ஈ- 3 


2. மாறுபட்டுள்ள குழுவினைக்‌ கண்டறிக. 


௮) கலைக்கூடம்‌ ஆ) கடி 

திரையரங்கம்‌ உறு 
$ ஆடுகளம்‌ கூர்‌ ௫ 

அருங்காட்சியகம்‌ கழி 

இ) வினவினான்‌ ஈ) இன்‌ 
செப்பினான்‌ கூட 
உரைத்தான்‌ கிறு 
பகன்றான்‌ அம்பு 


3. கீழ்க்காண்பவற்றுள்‌ உணர்ச்சித்‌ தொடர்‌ எது? 


௮) சிறுபஞ்ச மூலத்தில்‌ உள்ள பாடல்கள்‌ பெரும்பாலும்‌ மகடூஉ முன்னிலையில்‌ 
அமைந்துள்ளன. 


ஆ) இந்திய நூலகவியலின்‌ தந்தையென அறியப்படுபவர்‌ யார்‌? 
இ) என்னண்ணே! நீங்கள்‌ சொல்வதை நம்பவே முடியவில்லை! 


ஈ) வாழ்க்கையில்‌ அடிப்படைத்‌ தேவைகளுக்கு அடுத்த இடத்தைப்‌ புத்தகசாலைக்குத்‌ தருக. 


4. சரியான கூற்றினைக்‌ தெரிவு செய்க. 


அ) 'ஆ' என்பது எதிர்மறை இடைநிலை. 


144 


| | gth_Tamil_Pages 122-264.indd 144 இ 23-01-2020 20:20:56 | | 


ஆ) வீட்டிற்கோர்‌ புத்தகசாலை என்பது அண்ணாவின்‌ மேடைப்பேச்சு. 
இ) வில்லுப்பாட்டு ஓர்‌ இலக்கிய வடிவம்‌. 
1. ஆ, இசரி; அதவறு 2. ௮, இ, சரி; ஆ தவறு 
3. மூன்றும்‌ சரி 4. மூன்றும்‌ தவறு 


5. பூவாது காய்க்கும்‌, மலர்க்கை - அடிக்கோடிட்ட சொற்களுக்குரிய இலக்கணம்‌ யாது? 


அ) பெயரெச்சம்‌, உவமைத்தொகை ஆ) எதிர்மறைப்‌ பெயரெச்சம்‌, உருவகம்‌ 
இ) வினையெச்சம்‌, உவமை ஈ) எதிர்மறை வினையெச்சம்‌, உவமைத்தொகை 
குறுவினா 


1. தலைவியின்‌ பேச்சில்‌ வெளிப்படுகின்ற பாடுபொருள்‌ யாது? 
2. மூவாது மூத்தவர்‌, நூல்‌ வல்லார்‌- இத்தொடர்‌ உணர்த்தும்‌ பொருளைக்‌ குறிப்பிடுக. 
3. நீங்கள்‌ மிகவும்‌ விரும்பிப்‌ படித்த நூல்கள்‌ யாவை? 
4. சாரதா சட்டம்‌ எதற்காக இயற்றப்பட்டது? 
சிறுவினா 
1. சங்ககாலப்‌ பெண்பாற்‌ புலவர்களின்‌ பெயர்களை எழுதுக. 
2. சமைப்பது தாழ்வா? இன்பம்‌ 
சமைக்கின்றார்‌ சமையல்‌ செய்வார்‌. 
௮) இன்பம்‌ சமைப்பவர்‌ யார்‌? 
ஆ) பாவேந்தரின்‌ கூற்றுப்படி சமைப்பது தாழ்வா? 
3. விதைக்காமலே முளைக்கும்‌ விதைகள்‌ -இத்தொடரின்வழிச்‌ சிறுபஞ்சமூலம்‌ தெரிவிக்கும்‌ 
கருத்துகளை விளக்குக. 
4. இன்றைய பெண்கல்வி என்னும்‌ தலைப்பில்‌ வில்லுப்பாட்டு வடிவில்‌ பாடல்‌ எழுதுக. 
5. மருத்துவர்‌ முத்துலெட்சுமியின்‌ சாதனைகளைக்‌ குறிப்பிடுக. 
6. நீலாம்பிகை அம்மையாரது தமிழ்ப்‌ பணியின்‌ சிறப்பைக்‌ குறித்து எழுதுக. 
நெடுவினா 
1. நீங்கள்‌ அறிந்த சாதனைப்‌ பெண்கள்‌ குறித்த செய்திகளை விவரிக்க. 


2. குடும்ப விளக்கு நூலில்‌ தலைவி பேச்சில்‌ வெளிப்படும்‌ பெண்கல்விக்கான கருத்துகளை 
இன்றைய சூழலுடன்‌ ஒப்பிட்டு எழுதுக. 
3. நூலகம்‌, நூல்கள்‌ ஆகியன குறித்து அண்ணாவின்‌ வானொலி உரையில்‌ வெளிப்படுகின்ற 


கருத்துகள்‌ யாவை? 


145 


| | gth_Tamil_Pages 122-264.indd 145 இ 23-01-2020 20:20:56 | | 


ஒப்பிட்டுச்‌ சுவைப்போம்‌. 


பாப்பா பாட்டு Child's Song 


ஓடி விளையாடு பாப்பா, - நீ Run about and play my sweet little Child 
ஓய்ந்திருக்க லாகாது பாப்பா, And idle not sweet little child: 
கூடி விளையாடு பாப்பா, - ஒரு In game and sport have many mates 
குழந்தையை வையாதே பாப்பா. And revile not any one child. 
காலை எழுந்தவுடன்‌ படிப்பு - பின்பு Rise at dawn to learn your lesson, 


கனிவு கொடுக்கும்‌ நல்ல பாட்டு Then sing such airs that are soothing, 


i (ட - 0 0 games devote the whole evening, 
மாலை ம்‌ விளையாட்‌ என்‌ Tog levote the whol 9 


வழக்கப்‌ படுத்திக்கொள்ளு பாப்பா. Get habituated thus, oh child! 


மொழிபெயர்க்க. 


Akbar said, "How many crows are there in this city?" 

Without even a moment's thought, Birbal replied "There are fifty thousand five hundred and eighty nine crows, 
my lord". 

"How can you be so sure?" asked Akbar. 

Birbal said, "Make your men count, My lord. If you find more crows it means some have come to visit their 
relatives here. If you find less number of crows it means some have gone to visit their relatives elsewhere". 


Akbar was pleased very much by Birbal's wit. 


பிழை நீக்கி எழுதுக. 


1. 


2. 


3. 


2 


மதீனா சிறந்த இசை வல்லுநர்‌ வேண்டும்‌. 

நல்ல தமிழுக்கு எழுதுவோம்‌ 

பவளவிழிதான்‌ பரிசு உரியவள்‌. 

துன்பத்தால்‌ பொறுத்துக்கொள்பவனே வெற்றி பெறுவான்‌. 
குழலியும்‌ பாடத்‌ தெரியும்‌. 


இடைச்‌ சொற்களைக்‌ கொண்டு தொடர்களை இணைக்க. 


(௭.கா.) பெரும்‌ மழை பெய்தது. வெள்ளம்‌ கரை புரண்டு ஓடியது. 


| | gth_Tamil_Pages 122-264.indd 146 இ 23-01-2020 20:20:56 | | 


பெரும்‌ மழை பெய்ததால்‌ வெள்ளம்‌ கரை புரண்டு ஓடியது. 
அலுவலர்‌ வந்தார்‌; அனைவரும்‌ பதற்றம்‌ அடைந்தனர்‌. 
சுடர்க்கொடி பாடினாள்‌; மாலன்‌ பாடினான்‌. 
பழனிமலை பெரியது; இமயமலை மிகப்‌ பெரியது. 


கவலையற்ற எதிர்காலம்‌; கல்வியே நிகழ்காலம்‌. 


146 


விளம்பரத்தைச்‌ செய்தித்தாள்‌ செய்தியாக மாற்றி அமைக்க. 


புத்தகம்‌ படிப்போம்‌! புதியன அறிவோம்‌! 


புத்தகத்‌ திருவிழா 


நாள்‌ - செப்டம்பர்‌ 19 முதல்‌ 28 வரை 


இடம்‌ - சரசுவதி மகால்‌ நூலகம்‌, குஞ்சாவூர்‌. 


நேரம்‌ - காலை 8 மணி முதல்‌ மாலை 6 மணிவரை. 


(முதல்நாள்‌ காலை 9 மணிக்குத்‌ தமிழகக்‌ கல்வி அமைச்சர்‌ 
தொடங்கி வைக்கிறார்‌.) 


(நாள்தோறும்‌ மாலை ஈ மணிக்குப்‌ புதிய புத்தகங்கள்‌ வெளியீடும்‌ சிறப்புப்‌ 
பேச்சாளர்களின்‌ உரையும்‌ இடம்பெறும்‌.) 


அனைவரும்‌ வாரீர்‌! அறிவுத்திறம்‌ பெறுவீர்‌! 


நிகழ்வினைப்‌ படித்து, வினாக்களுக்கு விடையளிக்க. 


அண்ணாவின்‌ வாழ்க்கையில்‌... 


தமிழக முதலமைச்சராக அண்ணா பொறுப்பேற்ற காலகட்டத்தில்‌, அரிசி வெளி 
மாநிலங்களுக்குச்‌ செல்லக்கூடாது என்ற கட்டுப்பாடு இருந்தது. ஒரு நாள்‌ அண்ணா 
விருத்தாசலம்‌ கூட்டத்தை முடித்துவிட்டுத்‌ திரும்பிக்கொண்டிருந்தார்‌. வழியில்‌ சோதனைச்‌ 
சாவடியில்‌ அவரது வண்டி நிறுத்தப்பட்டது. அங்கிருந்த வருவாய்‌ அலுவலர்‌, முதலமைச்சரின்‌ 
மகிழுந்து என்று அறியாமலே சோதனை செய்தார்‌. மகிழுந்தின்‌ பின்பக்கம்‌ முழுவதும்‌ 


மாலைகள்‌, கைத்தறி ஆடைகள்‌, வாழ்த்துமடல்கள்‌ இருந்தன. அவற்றைப்‌ பார்த்த பிறகுதான்‌ 
அந்த அலுவலருக்கு வந்திருப்பது யார்‌ என்பது புரிந்தது. உடனே அவர்‌ அண்ணாவின்‌ அருகில்‌ 
சென்று," தெரியாமல்‌ நடந்துவிட்டது பொறுத்துக்‌ கொள்ளுங்கள்‌ " என்றார்‌. ஆனால்‌, அண்ணா 


அவர்‌ உதவியாளரிடம்‌, " இந்த அலுவலரின்‌ பெயரைக்‌ குறித்துக்கொள்ளுங்கள்‌ "என்றார்‌. 
அந்த அலுவலர்‌ தனக்கு ஏதோ நடந்து விடப்போகிறது என அச்சப்பட்டு அழாத குறையாகக்‌ 
கெஞ்சினார்‌. உடனே, அண்ணா, ' நாங்கள்‌ போடும்‌ சட்டங்களைச்‌ சரியான முறையில்‌ 
நிறைவேற்றும்‌ பொறுப்பு உங்களைப்போன்ற அலுவலரின்‌ கையில்தான்‌ இருக்கிறது. இன்று 
நேரில்‌ உங்கள்‌ செயலைப்‌ பார்த்தேன்‌. உங்களைப்‌ போன்றவர்கள்தாம்‌ உயர்பதவிக்கு 
வரவேண்டும்‌ . அதற்காகத்தான்‌ உங்கள்‌ பெயரைக்‌ கேட்டேன்‌" என்றார்‌. 


மகிழுந்தில்‌ வந்திருப்பது அண்ணா என்பதை வருவாய்‌ அலுவலர்‌ எப்படி அறிந்தார்‌? 


அண்ணாவிடம்‌ ஏன்‌ வருவாய்‌ அலுவலர்‌ பொறுத்துக்கொள்ளச்‌ சொன்னார்‌? 
அண்ணா, வருவாய்‌ அலுவலரின்‌ செயலை எவ்வாறு பாராட்டினார்‌? 


பத்தியில்‌ இடம்பெறும்‌ இடைச்‌ சொற்களைக்‌ கொண்டு இரு புதிய சொற்றொடர்களை 
உருவாக்குக. 


நிகழ்வுக்குப்‌ பொருத்தமான தலைப்பு இடுக. 
147 


| | gth_Tamil_Pages 122-264.indd 147 இ 23-01-2020 20:20:56 | | 


Ae மொழியோடு விளையாடு 


சொற்களைப்‌ பயன்படுத்தித்‌ தொடர்களை உருவாக்குக 


மாணவர்கள்‌ அசிரியர்‌ பாடவேளை கரும்பலகை 

புத்தகம்‌ எழுதுகோல்‌ அழிப்பான்‌ வழிபாட்டுக்‌ கூட்டம்‌ 
அறை கல்லூரி உயர்நிலை சீருடை 

மடிக்கணினி 


எ. கா. வழிபாட்டுக்‌ கூட்டத்தில்‌ மாணவர்கள்‌ சீருடையுடன்‌ நின்றனர்‌. 


அகராதியில்‌ காண்க. 


அரங்கு, ஒட்பம்‌, கான்‌, நசை, பொருநர்‌ 


படங்களை இணைத்தால்‌ கிடைக்கும்‌ நூல்களின்‌ பெயர்களைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


(ஒரு கிராமத்து நதி, கிழவனும்‌ கடலும்‌, கருப்பு மலர்கள்‌, சாக்ரட்மஸின்‌ சிவப்பு நூலகம்‌, கண்ணீர்கண்ணீர்‌) 


1. நா. காமராசனின்‌ கவிதை நூல்‌ ... 


5. சாகித்திய அகாதெமி பரிசுபெற்ற சிற்பியின்‌ கவிதை நூல்‌ 


| | gth_Tamil_Pages 122-264.indd 148 இ 


23-01-2020 20:20:56 | | 


6. எஸ்‌. ராமகிருஷ்ணனின்‌ சிறார்‌ நாவல்‌. 


டட 
அஞ தேல எடுத்தலலாம்‌, ... 
1} ட வ 2 
௫ ஜு + 
த எ ந ர்‌ ன்‌ கல்லில்‌ தகி கள்வ பல்க பல்கி நல்‌ கோக் வ ல்‌ அலல்‌ கவ் விவக அலத வல்‌ வலக சல்வல்ங் கி மல வலிக்க வேள்வி கலம்‌ 


கடிதம்‌ எழுதுக. 
உங்கள்‌ பள்ளி நூலகத்திற்குத்‌ தமிழ்‌- தமிழ்‌ -ஆங்கிலம்‌ என்னும்‌ கையடக்க அகராதி 
பத்துப்படிகளைப்‌ பதிவஞ்சலில்‌ அனுப்புமாறு நெய்தல்‌ பதிப்பகத்திற்கு ஒரு கடிதம்‌ எழுதுக. 


செயல்திட்டம்‌ 


பெண்கல்வி வளர்ச்சிக்கு உழைத்தவர்கள்‌ பற்றிய செய்திப்‌ படத்தொகுப்பினை உருவாக்குக. 


ர நிற்க அதற்குத்‌ தக 

எனக்குப்‌ பிடித்தவை / என்‌ பொறுப்புகள்‌ 
1. என்னை உயர்வாகப்‌ பேசுவது எனக்குப்‌ பிடிக்கும்‌. 

எவரையும்‌ காயப்படுத்தாமல்‌ நடந்துகொள்வது, குறைகூறாமல்‌ பேசுவது என்‌ பொறுப்பு. 
2. எனக்குப்‌ படம்‌ வரைவது பிடிக்கும்‌. 

பள்ளிச்சுவர்‌, வீட்டுச்சுவர்‌, பொதுச்சுவர்‌ ஆகியவற்றில்‌ வரையாமல்‌ எழுதாமல்‌ இருப்பதோடு 

பிறரையும்‌ அவ்வாறு செய்யவிடாமல்‌ தடுப்பது என்‌ பொறுப்பு. 
கலைச்சொல்‌ அறிவோம்‌ 
சமூக சீர்திருத்தவாதி - Social Reformer தன்னார்வலர்‌ - Volunteer 
களர்நிலம்‌ - 5aliறe 50il சொற்றொடர்‌ - Sentence 

ஞு அறிவை விரிவு செய்‌ 

ஓய்ந்திருக்கலாகாது - கல்விச்‌ சிறுகதைகள்‌ (தொகுப்பு: அரசி -ஆதிவள்ளியப்பன்‌) 
முதல்‌ ஆசிரியர்‌ - சிங்கிஸ்‌ ஐத்மாத்தவ்‌ 
கல்வியில்‌ நாடகம்‌ - பிரளயன்‌ 


மலாலா - கரும்பலகை யுத்தம்‌ 


149 


gth_Tamil_Pages 122-264.indd 149 இ 23-01-2020 20:20:56 | | 


கூ இணையத்தில்‌ காண்க. 
http://www.tamilvu.org/courses/degree/do51/do514/htm1/do5 14215.htm 
http://tamilvu.org/courses/degree/ao5 1/ao514/html1/a05 143 5.htm 
http://www.annavinpadaippugal.info/sorpozhivugal/delhiyil muthal muzhakkam 1.htm 
http://www.tamilvu.org/courses/degree/ao21/a0213.pdf 
http://www.tamilvu.org/courses/degree/ao5 1/ao512/htm1/a0512315.htm 


Rs es 


Pongutamil 


சிதறியதைச்‌ சேகரிப்போமா! 


்‌ ப ஜல 
(ர | 
1 A 


ஓ * கொடுக்கப்பட்டிருக்கும்‌ உரலி / விரைவுக்‌ குறியீட்டைப்‌ பயன்படுத்தி 0௦ா0ப1௱ரி என்னும்‌ இ 


படிகள்‌ 


செயலியைப்‌ பதிவிறக்கம்‌ செய்து நிறுவிக்கொள்க. 


செயலியைத்‌ திறந்தவுடன்‌ மேகங்களுக்கு மத்தியில்‌ பூட்டுகள்‌ கொடுக்கப்பட்டிருக்கும்‌ . 
அதில்‌ முதலாவதைத்‌ தெரிவு செய்துகொள்ளவும்‌. 


திரையின்‌ பின்‌ மெலிதாய்த்‌ தோன்றும்‌ படத்தின்‌ மேல்‌ சிதறிக்‌ கிடக்கும்‌ படங்களை 
ஒன்று சேர்த்து உண்மையான வடிவத்தை உருவாக்குக. 


எடுத்துக்காட்டாகத்‌ தமிழரின்‌ நீர்‌ மேலாண்மையை உணர்த்தும்‌ கல்லணைப்‌ படத்தை 
ஒன்று சேர்க்க . 


செயல்பாட்டிற்கான உரலி 


https://play.google.com/store/apps/details?id=com.EL4.Pongu Tamil 


150 


| | gth_Tamil_Pages 122-264.indd 150 இ 23-01-2020 20:20:56 | | 


| EEE ட EE EH. 


கலை பல வளர்த்தல்‌ 


“ ஓவிய விதானத்து, உரைபெறு நித்திலத்து 
மாலைத்தாமம்‌ வளையுடன்‌ நாற்றி, 
விருந்துபடக்‌ கிடந்த அருந்தொழில்‌ அரங்கம்‌ ” 


- சிலப்பதிகாரம்‌, புகார்க்காண்டம்‌ 
அரங்கேற்றுக்காதை (111-113) 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ டு] 


தமிழர்‌ சிற்பக்‌ கலையின்‌ வரலாற்றுச்‌ சிறப்பைப்‌ போற்றுதல்‌ 


இலக்கியம்‌ காட்டும்‌ ஐவகை நிலங்களின்‌ அழகை நுகர்ந்து அவற்றை விவரித்து 
எழுதுதல்‌ 


VY 


சிறுகதை அமைப்பில்‌ தமிழர்‌ இசைக்‌ கலையின்‌ சிறப்பை உணர்தல்‌ 
புதியன சிந்தித்துக்‌ கவிதை படைத்தல்‌ 


புணர்ச்சி இலக்கண அடிப்படைகளை அறிந்து பயன்படுத்தல்‌ 


OA WOO 


திருக்குறளின்‌ எளிய வடிவத்தையும்‌ அதன்‌ பொருளையும்‌ அறிந்து சுவைக்கும்‌ 
திறன்‌ பெறுதல்‌ 


151 


| | gth_Tamil_Pages 122-264.indd 151 இ 23-01-2020 20:20:57 | | 


உரைநடை உலகம்‌ [1] 


சிற்பக்கலை 


பணை ப்‌ 
KHHICE 


கல்லிலும்‌, உலோகத்திலும்‌ கருவிகள்‌ செய்த மனிதன்‌, அவற்றில்‌ 
சிற்பமென்னும்‌ நுண்கலையை வடிக்கத்‌ தொடங்கினான்‌. மனித நாகரிக 
வளர்ச்சியின்‌ தொடக்கமாக இதைக்‌ கொள்ளலாம்‌. உயிரற்ற கல்லிலும்‌ 
உலோகத்திலும்‌ தமிழர்‌ மன உணர்வுகளையும்‌ நிகழ்வுகளையும்‌ 
செதுக்கிவைத்த சிற்பங்கள்‌, இன்றும்‌ வரலாற்றின்‌ வாயில்களாக 
விளங்குகின்றன. தமிழர்‌ அழகியலின்‌ வெளிப்பாடுதான்‌ நாம்‌ காணும்‌ 
சிற்பங்கள்‌. தமிழ்ச்‌ சிற்பிகள்‌ கல்லில்‌ வடித்த கவிதைகளே சிற்பங்கள்‌. 


கல்‌, உலோகம்‌, செங்கல்‌, மரம்‌ 
முதலியவற்றைக்‌ கொண்டு கண்ணையும்‌ 
கருத்தையும்‌ கவரும்‌ வகையில்‌ உருவங்கள்‌ 
அமைக்கும்‌ கலையே சிற்பக்கலை எனலாம்‌. 


"கல்லும்‌ உலோகமும்‌ செங்கல்லும்‌ மரமும்‌ 
மண்ணும்‌ சுதையும்‌ தந்தமும்‌ வண்ணமும்‌ 
கண்ட சருக்கரையும்‌ மெழுகும்‌ என்றிவை 
பத்தே சிற்பத்‌ தொழிற்குஉறுப்‌ பாவன ்‌ 
என்று திவாகர நிகண்டு குறிப்பிடுகிறது. 
மணிமேகலையிலும்‌ இத்தகு குறிப்புகள்‌ 
காணப்படுகின்றன. 


| | gth_Tamil_Pages 122-264.indd 152 


152 


சிற்பங்களின்‌ வகைகள்‌ 


சிற்பங்களை அவற்றின்‌ உருவ அமைப்பு 
அடிப்படையில்‌ முழு உருவச்‌ சிற்பங்கள்‌, 
புடைய்புச்‌ சிற்பங்கள்‌ என இரண்டாகப்‌ 
பிரிக்கலாம்‌. உருவத்தின்‌ முன்பகுதியும்‌ 
பின்பகுதியும்‌ தெளிவாகத்‌ தெரியும்‌ வகையில்‌ 
முழு உருவத்துடன்‌ அமைந்த சிற்பங்களை 
முழு உருவச்‌ சிற்பங்கள்‌ என்று கூறலாம்‌. 
அவ்வாறின்றி முன்பகுதி மட்டும்‌ தெரியும்படி 
அமைக்கப்பட்ட சிற்பங்களைப்‌ புடைப்புச்‌ 
சிற்பங்கள்‌ எனலாம்‌. இத்தகு சிற்பங்களை 
அரண்மனைகள்‌, கோவில்கள்‌ போன்ற 


23-01-2020 20:20:57 | | 


இடங்களில்‌ காணலாம்‌. குறிப்பாகக்‌ 
கோவிலின்‌ தரைப்‌ பகுதி, கோபுரம்‌, தூண்கள்‌, 
நுழைவாயில்கள்‌, சுவர்களின்‌ வெளிப்புறங்கள்‌ 
என எல்லா இடங்களிலும்‌ புடைப்புச்‌ 
சிற்பங்களைப்‌ பார்க்க முடிகிறது. 


தெய்வ உருவங்கள்‌, இயற்கை உருவங்கள்‌, 
கற்பனை உருவங்கள்‌, முழுவடிவ (பிரதிமை) 
உருவங்கள்‌ என நான்கு நிலைகளில்‌ 
உலோகத்தினாலும்‌ கல்லினாலும்‌ சிற்பங்கள்‌ 
அமைக்கப்படுகின்றன. சிற்ப இலக்கண 
மரபைப்‌ பின்பற்றிக்‌ கலை நயத்துடனும்‌ 
மிகுந்த தேர்ச்சியுடனும்‌ சிற்பிகள்‌ சிற்பங்களை 
வடிவமைக்கின்றனர்‌. அதனால்‌, அவர்களைக்‌ 
"கற்கவிஞர்கள்‌' என்று சிறப்பிக்கின்றனர்‌. 
பல்லவர்‌ காலச்‌ சிற்பங்கள்‌ 

பல்லவர்‌ காலத்தில்‌ சுதையினாலும்‌, 
கருங்கற்களினாலும்‌ சிற்பங்கள்‌ 
அமைக்கப்பட்டன. கோவில்‌ தூண்கள்‌ 
சிற்பங்களால்‌ அழகு பெற்றன. தூண்களில்‌ 
யாளி, சிங்கம்‌, தாமரை மலர்‌, நுட்பமான 
வேலைப்பாடுகள்‌ நிறைந்த வட்டங்கள்‌ 
போன்றவை பொறிக்கப்பட்டன. பல்லவர்‌ 
காலத்தில்‌ அமைக்கப்பட்ட கோவில்களின்‌ 
கட்டடங்கள்‌, கற்றரண்கள்‌, சுற்றுச்சுவர்கள்‌, 
நுழைவு வாயில்கள்‌ என அனைத்து 
இடங்களிலும்‌ சிற்பங்கள்‌ மிளிர்வதைக்‌ காண 
முடியும்‌. 


தெரியுமா? 


தமிழின்‌ தொன்மையான 
இலக்கண நூலாகிய 
தொல்காப்பியத்தில்‌ சிற்பக்கலை 
பற்றிய குறிப்பு காணப்படுகிறது. 
போரில்‌ விழுப்புண்‌ பட்டு இறந்த 
வீரருக்கு நடுகல்‌ நடப்படும்‌. அக்கல்லில்‌ 
அவ்வீரரின்‌ உருவம்‌ பொறிக்கப்பெறும்‌. 
தமிழரின்‌ தொடக்ககாலச்‌ சிற்பக்கலைக்குச்‌ 
சான்றாக இதையும்‌ குறிப்பிடலாம்‌. 
சிலப்பதிகாரத்தில்‌ கண்ணகிக்குச்‌ சிலைவடித்த 
செய்தி இடம்‌ பெற்றுள்ளது. மாளிகைகளில்‌ பல 
சிற்பங்களில்‌ சுண்ணாம்புக்‌ கலவை (சுதைச்‌ 
சிற்பங்கள்‌) இருந்ததை மணிமேகலை மூலம்‌ 
அறிய முடிகிறது. 


| | gth_Tamil_Pages 122-264.indd 153 


153 


பல்லவர்காலச்‌ சிற்பக்கலைக்கு 
மாமல்லபுரச்‌ சிற்பங்கள்‌ மிகச்‌ சிறந்த 
சான்றுகளாகும்‌. கடற்கரையில்‌ காணப்பட்ட 
பெரும்‌ பாறைகளைச்‌ செதுக்கிப்‌ பற்பல 
உருவங்கள்‌ அமைக்கப்பட்டுள்ளன. அங்கு 
உருவாக்கப்பட்ட பஞ்ச பாண்டவர்‌ இரதங்களில்‌ 
அழகிய சிற்பங்கள்‌ காணப்படுகின்றன. 
பறவைகள்‌, விலங்குகள்‌ ஆகியவற்றின்‌ 
பல்வேறு உருவச்‌ சிற்பங்களும்‌ பல்லவர்களின்‌ 
சிற்பக்கலைப்‌ பெருமையை உலகுக்கு 
உணர்த்துகின்றன. 


காஞ்சி கைலாசநாதர்‌ கோவில்‌ 
சுற்றுச்சுவர்‌ (முழுவதும்‌) சிற்பங்களின்‌ 
கலைக்கூடமாகத்‌ திகழ்கிறது. அதே போன்று 
காஞ்சி வைகுந்தப்‌ பெருமாள்‌ கோவிலிலும்‌ 


பல்லவர்‌ காலச்‌ சிற்பங்கள்‌ மிகுதியாக 
உள்ளன. இங்குத்‌ தெய்வ உருவங்களும்‌ பிற 
சிற்பங்களும்‌ கோவிலின்‌ உட்புறச்‌ சுவரில்‌ 
செதுக்கப்பட்டுள்ளன. பல்லவர்‌ காலக்‌ 
குடைவரைக்‌ கோவில்களின்‌ நுழைவு வாயிலின்‌ 
இருபுறங்களிலும்‌ காவலர்கள்‌ நிற்பது போன்று 
சிற்பங்கள்‌ படைக்கப்பட்டுள்ளன. 


மாமல்லபுரம்‌, காஞ்சிபுரம்‌, திருச்சி 
மலைக்கோட்டை போன்ற இடங்களில்‌ 
காணப்படும்‌ பல்லவர்‌ காலச்‌ சிற்பங்கள்‌ சிறந்த 
கலைநுட்பத்துடன்‌ அமைந்துள்ளன. 
பாண்டியர்‌ காலச்‌ சிற்பங்கள்‌ 

பாண்டியர்‌ காலத்தில்‌ அமைக்கப்பட்ட 
குகைக்கோவில்களில்‌ சிற்ப வேலைப்பாடுகள்‌ 
நிறைந்துள்ளன. அவற்றைத்‌ திருமயம்‌, 
பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, 
திருப்பரங்குன்றம்‌ முதலிய இடங்களில்‌ உள்ள 
கோவில்களில்‌ காணலாம்‌. கோவில்பட்டிக்கு 
மேற்கே கழுகுமலை வெட்டுவான்்‌கோவிலில்‌ 
அமைந்துள்ள சிற்பங்களும்‌ பாண்டியர்‌ காலச்‌ 
சிற்பக்கலைக்குச்‌ சான்றுகளாகும்‌. 


சோழர்காலச்‌ சிற்பங்கள்‌ 

கற்சிற்பங்கள்‌ அமைக்கும்‌ கலை, சோழர்‌ 
காலத்தில்‌ விரைவாக வளர்ச்சி பெற்றது. 
முதலாம்‌ இராசராசன்‌ கட்டிய தஞ்சைப்‌ 
பெரியகோவில்‌, முதலாம்‌ இராசேந்திர 


23-01-2020 20:20:57 | | 


சோழன்‌ எழுப்பிய கங்கை கொண்ட 
சோழபுரம்‌, இரண்டாம்‌ இராசராசன்‌ எழுப்பிய 
தாராசுரம்‌ ஐராவதீசுவரர்‌ கோவில்‌, மூன்றாம்‌ 
குலோத்துங்கச்‌ சோழன்‌ அமைத்த திரிபுவன 
வீரேசுவரம்‌ கோவில்‌ போன்றவை சோழர்‌ 
காலச்‌ சிற்பக்கலையின்‌ கருவூலங்களாகத்‌ 


திகழ்கின்றன. 


பெரியகோவிலில்‌ 

பதினான்கு அடி 
உயரமுள்ள வாயிற்காவலர்‌ உருவங்களும்‌ 
மிகப்பெரிய நந்தியும்‌ வியப்பூட்டும்‌ 
வேலைப்பாடுகள்‌ கொண்ட தூண்களும்‌ 
சோழர்காலச்‌ சிற்பத்திறனுக்குச்‌ 
சான்றுகளாக விளங்குகின்றன. கங்கை 
கொண்ட சோழபுரத்தில்‌ ஒரே கல்லில்‌ 
அமைந்த நவக்கிரகமும்‌ சிங்கமுகக்‌ கிணறும்‌ 
அவற்றில்‌ பொறிக்கப்பட்டுள்ள உருவங்களும்‌ 
குறிப்பிடத்தக்கன. 


தஞ்சைப்‌ 
காணப்படுகின்ற 


புதுக்கோட்டை மாவட்டம்‌, 
நார்த்தாமலையில்‌ நடன முத்திரைகளுடன்‌ 
சிற்பங்கள்‌ அமைமக்கப்பட்டுள்ளன. 
அம்மாவட்டத்தில்‌ உள்ள கொடும்பாளூரில்‌ 
இரண்டாம்‌ பராந்தகச்‌ சோழனால்‌ 
கட்டப்பட்ட மூவர்‌ கோவில்‌ சிற்பங்கள்‌ 
அழகானவை. திருச்சிராப்பள்ளி மாவட்டம்‌, 
சீனிவாசநல்லூரில்‌ உள்ள குரங்கநாதர்‌ 
கோவில்‌ சிற்பங்கள்‌ குறிப்பிடத்தக்கவை. சோழர்‌ 
கால இறுதியில்‌ திருவரங்கக்‌ கோவிலினுள்‌ 
அமைக்கப்பட்ட சிற்பங்களில்‌ வெளிப்படும்‌ 
முக பாவனைகள்‌ சோழர்காலச்‌ சிற்பக்கலை 


தெரியுமா? 


தமிழக அரசு, சிற்பக்‌ 
கலைஞர்களைப்‌ பரிசளித்துப்‌ 
பாராட்டிச்‌ சிற்பக்கலையை 
வளர்த்து வருகிறது. 
மாமல்லபுரத்தில்‌ தமிழ்நாடு 
அரசு சிற்பக்கல்லூரியை நடத்தி வருகிறது. 
அக்கல்லூரியிலிருந்து ஆண்டுதோறும்‌ 
சிற்பக்‌ கலைஞர்கள்‌ பலர்‌ உருவாகின்றனர்‌. 


வ 
] 


சுவாமிமலை, கும்பகோணம்‌, மதுரை ஆகிய 
இடங்களில்‌ உலோகப்‌ படிமங்கள்‌ செய்யும்‌ 


| | gth_Tamil_Pages 122-264.indd 154 


154 


நுட்பத்திற்கு மிகச்சிறந்த சான்றுகளாகும்‌. 
சோழர்காலத்தில்‌ மிகுதியான செப்புத்‌ 
திருமேனிகள்‌ உருவமைக்கப்பட்டன. கடவுளின்‌ 
உருவங்களும்‌, மனித உருவங்களும்‌ மிகுந்த 
கலைநுட்பத்தோடு வடிவமைக்கப்பட்டன. 
சோழர்காலம்‌ செப்புத்திருமேனிகளின்‌ 
'பொற்காலம்‌' என்று அழைக்கப்படும்‌ அளவிற்கு 
அவை அழகுற அமைந்துள்ளன. 


விஜயநகர மன்னர்‌ காலச்‌ சிற்பங்கள்‌ 


விஜயநகர மன்னர்கள்‌ காலத்தில்‌ 
கோவில்களில்‌ மிக உயர்ந்த கோபுரங்கள்‌ 


பயிற்சி நிலையங்கள்‌ அமைந்துள்ளன. 
சென்னையிலும்‌ கும்பகோணத்திலும்‌ 


உள்ள அரசு கவின்கலைக்‌ கல்லூரிகளில்‌ 
சிற்பக்கலையைப்‌ பயிலலாம்‌. 
இக்கலைத்துறையில்‌ மிகுதியான 
வேலைவாய்ப்புகள்‌ உள்ளன. சிற்பக்கலை 
குறித்த செய்திகளை அனைவரும்‌ 
அறிந்துகொள்ளும்‌ வகையில்‌ தமிழ்நாடு 
தொழில்நுட்பக்கல்வி இயக்ககம்‌ 
"சிற்பச்‌ எசந்நூல்‌" 
வெளியிட்டுள்ளது. 


என்ற நூலை 


23-01-2020 20:20:57 | | 


எழுப்பப்பட்டன. அக்கோபுரங்களில்‌ 
சுதைகளாலான சிற்பங்கள்‌ மிகுதியாக உள்ளன. 
இவர்கள்‌ தெலுங்கு, கன்னடப்பகுதிகளுடன்‌ 
தொடர்புகொண்டிருந்த காரணத்தால்‌ 
அந்நாட்டுச்‌ சிற்பக்‌ கலையின்‌ தாக்கம்‌ தமிழகச்‌ 
சிற்பங்களில்‌ ஏற்பட்டது. ஆடை, அணிகலன்கள்‌ 
அணிந்த நிலையில்‌ உள்ள உருவங்கள்‌ 
சிற்பங்களாயின. கோவில்‌ மண்டபங்களில்‌ 
மிகுதியான சிற்பத்தரண்கள்‌ அமைக்கப்பட்டன. 
குதிரையின்‌ உருவங்களைச்‌ சிற்பங்களில்‌ இடம்‌ 
பெறச்‌ செய்தனர்‌. வீரர்கள்‌ அமர்ந்த நிலையில்‌ 
குதிரைகள்‌ முன்கால்களைத்‌ தூக்கி நிற்பது 
போன்ற சிற்பங்களை மண்டபத்‌ தூண்களில்‌ 
அமைத்தனர்‌. அத்துடன்‌ பல்வேறு ஓசைகளை 
எழுப்பும்‌ இசைக்‌ கற்றூண்களையும்‌ இவர்கள்‌ 
அமைத்தது குறிப்பிடத்தக்கது. 


நாயக்கர்‌ காலச்‌ சிற்பங்கள்‌ 

நாயக்க மன்னர்‌ பல இடங்களில்‌ 
ஆயிரங்கால்‌ மண்டபங்களை அமைத்தனர்‌. 
அம்மண்டபத்‌ தூண்களில்‌ அழகிய 


சிற்பங்களைச்‌ செதுக்கினர்‌. மதுரை 
மீனாட்சி அம்மன்‌ கோவில்‌, இராமேசுவரம்‌ 


| | gth_Tamil_Pages 122-264.indd 155 


155 


பெருங்கோவில்‌, திருநெல்வேலி நெல்லையப்பர்‌ 
கோவில்‌, கிருஷ்ணாபுரம்‌ பெருமாள்‌ கோவில்‌, 
திண்டுக்கல்‌ அருகே தாடிக்கொம்பில்‌ உள்ள 
பெருமாள்‌ கோவில்‌, பேரூர்‌ சிவன்‌ கோவில்‌ 
போன்ற இடங்களில்‌ கலைநயம்‌ மிக்க 
சிற்பங்களைக்‌ காணமுடியும்‌. 


மதுரை மீனாட்சி அம்மன்‌ கோவில்‌ 
ஆயிரங்கால்‌ மண்டபத்‌ தூண்களில்‌ 
கண்ணப்பர்‌, குறவன்‌ குறத்தி போன்ற 
சிற்பங்கள்‌ உள்ளன. அரிச்சந்திரன்‌, சந்திரமதி 
சிற்பங்களில்‌ ஆடை, ஆபரணங்கள்‌ கலை 
நயத்துடன்‌ காணப்படுகின்றன. இறந்த 
மைந்தனைக்‌ கையில்‌ ஏந்தியபடி நிற்கும்‌ 
சந்திரமதி சிலையும்‌ அமைந்துள்ளது. 


கோயம்புத்தூருக்கு அண்மையிலுள்ள 
பேரூர்‌ சிவன்‌ கோவிலில்‌ உள்ள சிற்பங்கள்‌ 
நாயக்கர்‌ காலச்‌ சிற்பக்‌ கலை நுட்பத்தின்‌ 
உச்சநிலைப்‌ படைப்பு என்று கூறலாம்‌. 
விழியோட்டம்‌, புருவ நெளிவு, நக அமைப்பு என 
மிக மிக நுட்பமாகக்‌ கலைநயத்துடன்‌ அவை 
படைக்கப்பட்டுள்ளன. 


கிருஷ்ணாபுரம்‌ வேங்கடாசலபதி 
கோவிலில்‌ உள்ள குறவன்‌ குறத்தி, இரதிதேவி 
சிலைகள்‌ காண்போரை ஈர்க்கும்‌ வகையில்‌ 
அமைந்துள்ளன. 


பெளத்த-சமணச்‌ சிற்பங்கள்‌ 


பெளத்த மதத்தைத்‌ தழுவிய தமிழர்கள்‌, 
புத்தரின்‌ உருவத்தை அமர்ந்த, நின்ற, 
படுத்த (கிடை) நிலைகளில்‌ சிற்பங்களாகப்‌ 
படைத்து வழிபட்டனர்‌. சமண மதத்தினர்‌ 
அருகக்‌ கடவுளின்‌ உருவத்தையும்‌, இருபத்து 
நான்கு தீர்த்தங்கரர்‌ உருவங்களையும்‌ 
சிற்பங்களாக்கியுள்ளனர்‌. சமண மதத்தில்‌ 
சில சிற்பங்கள்‌ அளவுக்கு மீறிய உயரமும்‌, 
பருமனும்‌ உடையனவாக உள்ளன. 


சான்றாக விழுப்புரம்‌ மாவட்டம்‌ செஞ்சிக்கு 
அண்மையில்‌ உள்ள திருநாதர்குன்று என்னும்‌ 
இடத்தில்‌, ஒரு பாறையில்‌ இருபத்துநான்கு 
தீர்த்தங்கரர்‌ உருவங்கள்‌ புடைப்புச்‌ 
சிற்பங்களாகச்‌ செதுக்கப்பட்டுள்ளன. 


23-01-2020 20:20:57 | | 


அது போலவே மதுரைக்கு அண்மையில்‌ 
சமணர்களின்‌ படுக்கைகள்‌ செதுக்கப்பட்ட 
இடங்களிலும்‌ மலைப்பாறைகளிலும்‌ சமணச்‌ 
சிற்பங்கள்‌ செதுக்கப்பட்டுள்ளன. 


தனிச்சிறப்புகள்‌ 


பிறநாட்டுச்‌ சிற்பங்களைக்‌ காட்டிலும்‌ 
தமிழகச்‌ சிற்பங்கள்‌ தனித்தன்மையுடன்‌ 
திகழ்கின்றன. யோகக்கலை, நாட்டியக்கலைக்‌ 
கூறுகளும்‌ தமிழகச்‌ சிற்பக்கலையில்‌ இடம்‌ 
பெற்றுள்ளன. 


இன்றைய சிற்பக்கலை 

தமிழகத்தில்‌ கட்டப்படும்‌ கோவில்களில்‌ 
இன்றும்‌ சுதைச்‌ சிற்பங்களும்‌ கற்சிற்பங்களும்‌ 
அமைக்கப்பட்டு வருகின்றன. செங்கல்‌, 
பைஞ்சுதை (சிமெண்ட்‌), கற்கள்‌ ஆகியவற்றைக்‌ 
கொண்டு கலைநயமிக்க சிற்பங்கள்‌ 
உருவாக்கப்படுகின்றன. வெண்கலம்‌ 
முதலான உலோகங்களாலும்‌ செயற்கை 
இழைகளாலும்‌ கடவுள்‌ உருவங்களும்‌ மனித 


உருவங்களும்‌ உருவாக்கப்படுகின்றன. 
இன்றைய சிற்பக்கலை கோவில்களைக்‌ 
கடந்தும்‌ பலதுறைகளில்‌ தன்‌ இடத்தை 
நிறைவு செய்கிறது. பெரும்‌ அரங்குகளில்‌, 
காட்சிக்கூடங்களில்‌, வரவேற்பறைகளில்‌ 
காணப்படுகிற கலைநயம்‌ மிக்க சிற்பங்கள்‌, 
நினைவுப்‌ பொருள்கள்‌, பரிசுப்‌ பொருள்கள்‌, 
வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகும்‌ 
நேர்த்திமிகு சிற்பங்கள்‌ முதலானவை தமிழர்‌ 
சிற்பக்கலையின்‌ மேன்மையை உலகுக்குப்‌ 
பறை சாற்றுகின்றன. 


சிற்பங்கள்‌ என்பன 
தெய்வங்களாகப்‌ போற்றி 
வணங்குவதற்கும்‌, ஏனைய 
உருவங்களாகக்‌ கண்டு 
களிப்பதற்கும்‌ மட்டுமல்ல! 
அவை வரலாற்றுப்‌ 
பதிவுகளாகும்‌; மனித அறிவு வளர்ச்சியின்‌ 
முதிர்ச்சியாகும்‌; அத்தகு சிறப்புமிக்க சிற்பக்‌ 
கலையைப்‌ போற்றிப்‌ பாதுகாப்பது நமது 
கடமையாகும்‌. 


கற்பவை கற்றபின்‌... 


உங்கள்‌ பகுதியில்‌ உள்ள பழமையான சிற்பம்‌ ஒன்றைப்‌ பற்றிய செய்திக்‌ குறிப்பை 


உருவாக்குக. 


ஓவியர்‌/சிற்பி/இசைக்‌ கலைஞர்‌ ஒருவரைச்‌ சந்தித்து அவர்‌ கூறும்‌ கலை நுட்பங்களையும்‌ 
அனுபவங்களையும்‌ தொகுத்து வகுப்பறையில்‌ படித்துக்‌ காட்டுக. 


| | gth_Tamil_Pages 122-264.indd 156 


156 


23-01-2020 20:20:56 | | 


| | gth_Tamil_Pages 122-264.indd 157 இ 


கவிதைப்‌ பேழை [|] 


இராவண காவியம்‌ 


- புலவர்‌ குழந்தை 


JODY) 


Q 


களா “எய்‌! 
KI6GBG2 


பூத்துக்‌ குலுங்கும்‌ பூஞ்சோலை; அடர்ந்து வளர்ந்த பசுமரங்கள்‌: நீர்‌ 
நிறைந்த நதிக்கரைகள்‌; பச்சை போர்த்திய புல்வெளிகள்‌; துள்ளித்‌ 
திரியும்‌ மானினங்கள்‌; மயில்கள்‌, குயில்கள்‌, கிளிகள்‌ பறந்து 
நுழையும்முன்‌ திரியும்‌ பறவைகளென இத்தகு அழகிய சூழலைக்‌ கண்டு மனம்‌ 
மகிழ்ந்ததுண்டா? அழகைச்‌ சுவைத்தால்‌ மனம்‌ புத்துணர்வு பெறும்‌; 
எண்ணம்‌ வளமை பெறும்‌. தமிழ்‌ இலக்கியத்‌ திரையில்‌ மிகுதியான 
எழிலோவியங்களைச்‌ சொல்லோவியங்களாகப்‌ புலவர்கள்‌ தீட்டி 
வைத்துள்ளனர்‌. அவற்றில்‌ சில காட்சிகளைக்‌ கண்டு சுவைப்போம்‌ வாருங்கள்‌. 


குறிஞ்சி 
1. அருவிய முருகியம்‌ ஆர்ப்பப்‌ பைங்கிளி 2. அடுப்பிடு சாந்தமோடு அகிலின்‌ நாற்றமும்‌ 
பருகிய தமிழிசை பாடப்‌ பொன்மயில்‌ துடுப்பிடு மைவனச்‌ சோற்றின்‌ நாற்றமும்‌ 
அருகிய சிறைவிரித்‌ தாடப்‌ பூஞ்சினை மடுப்படு காந்தளின்‌ மணமுந்‌ தோய்தலாற்‌ 
மருவிய குரக்கினம்‌ மருண்டு நோக்குமால்‌. (49) கடைப்படு பொருளெலாம்‌ கமழும்‌ குன்றமே (52) 


சொல்லும்‌ பொருளும்‌: மைவனம்‌ - மலைநெல்‌; முருகியம்‌- குறிஞ்சிப்பறை; பூஞ்சினை-பூக்களை 


உடைய கிளை; சிறை- இறகு; சாந்தம்‌ - சந்தனம்‌ 


157 


23-01-2020 20:20:56 | | 


ண்‌ |] ட HO று 


முல்லை 
3. பூவையும்‌ குயில்களும்‌ பொலங்கை வண்டரும்‌ 4. முதிரையும்‌ சாமையும்‌ வரகும்‌ மொய்மணரிக்‌ 
பாஇசை பாடமுப்‌ பழமும்‌ தேனும்தந்‌ குதிரைவா வியும்களம்‌ குவித்துக்‌ குன்றுஎனப்‌ 
தேஇசை பெறும்கடறு இடையர்‌ முக்குழல்‌ பொதுவர்கள்‌ பொவிஉறப்‌ போர்‌௮ டித்திடும்‌ 
ஆனினம்‌ ஒருங்குற அருகுஅ ணைக்குமால்‌ (58) அதிர்குரல்‌ கேட்டுஉழை அஞ்சி ஓடுமே! (60) 


சொல்லும்‌ பொருளும்‌: பூவை- நாகணவாய்ப்‌ பறவை; பொலம்‌- அழகு; கடறு- காடு; முக்குழல்‌- கொன்றை, 
ஆம்பல்‌, மூங்கில்‌ ஆகியவற்றால்‌ ஆன குழல்கள்‌; பொலி- தானியக்குவியல்‌; உழை- ஒரு வகை மான்‌. 


பாலை 
5. மன்னிய முதுவெயில்‌ வளைப்ப வாய்வெரீஇ 6. கடிக்கமழ்‌ மராமலர்க்‌ கண்ணி அம்சிறார்‌ 
இன்னிளம்‌ குருளைமிக்கு இனைந்து வெம்பிடத்‌ படிக்குற எருத்துக்கோடு அன்ன பாலைக்காய்‌ 
தன்னிழல்‌ தங்கவே தாய்மை மீதற வெடிக்கவிட்டு ஆடிட விரும்பிக்‌ கோலினால்‌ 
நன்னரில்‌ வலியசெந்‌ நாய்உய ங்குமே. (65) அடிக்கும்‌ ஓசையின்பருந்து அஞ்சி ஓடுமே (67) 


சொல்லும்‌ பொருளும்‌: வாய்வெரீஇ- சோர்வால்‌ வாய்‌ குழறுதல்‌; குருளை- குட்டி; இனைந்து- துன்புறுதல்‌; 
உயங்குதல்‌- வருந்துதல்‌. படிக்குஉற- நிலத்தில்‌ விழ; கோடூ- கொம்பு;. 


மருதம்‌ 
7. கல்லிடைப்‌ பிறந்த ஆறும்‌ 8. மரைமலர்க்‌ குளத்தில்‌ ஆடும்‌ 
கரைபொரு குளனும்‌ தோயும்‌ மயிர்த்தலைச்‌ சிறுவர்‌ நீண்ட 
© முல்லைஅம்‌ புறவில்‌ தோன்று பொருகரிக்‌ குருத்து அளந்து © 

முருகுகான்‌ யாறு பாயும்‌ பொம்மெனக்‌ களிப்பர்‌ ஓர்பால்‌ 

நெல்வினைக்‌ கரும்பு காக்கும்‌ குரைகழல்‌ சிறுவர்‌ போரில்‌ 
நீரினைக்‌ கால்வாய்‌ தேக்கும்‌ குலுங்கியே தெங்கின்‌ காயைப்‌ 

மல்லல்‌அம்‌ செறுவில்‌ காஞ்சி புரைதபப்‌ பறித்துக்‌ காஞ்சிப்‌ 
வஞ்சியும்‌ மருதம்‌ பூக்கும்‌ * (72) புனைநிழல்‌அருந்து வாரே. (77) 


சொல்லும்‌ பொருளும்‌: கல்‌-மலை; முருகு- தேன்‌, மணம்‌, அழகு; மல்லல்‌- வளம்‌; செறு- வயல்‌; கரிக்குருத்து- 
யானைத்தந்தம்‌; போர்‌- வைக்கோற்போர்‌; புரைதப- குற்றமின்றி. 


நெய்தல்‌ 
9. பசிபட ஒருவன்‌ வாடப்‌ 10. வருமலை அளவிக்‌ கானல்‌ 
பார்த்துஇனி இருக்கும்‌ கீழ்மை மணவிடை உலவிக்‌ காற்றில்‌ 
முசிபட ஒழுகும்‌ தூய சுரிகுழல்‌ உலர்த்தும்‌ தும்பி 
முறையினை அறிவார்‌ போல தொடர்மரை முகத்தர்‌ தோற்றம்‌ 
வசிபட முதுநீர்‌ புக்கு இருபெரு விசும்பிற்‌ செல்லும்‌ 
மலையெனத்‌ துவரை நன்னீர்‌ இளமைதீர்‌ மதியம்‌ தன்னைக்‌ 
கசிபட ஒளிமுத்‌ தோடு கருமுகில்‌ தொடர்ந்து செல்லுங்‌ 
கரையினில்‌ குவிப்பார்‌ அம்மா (82) காட்சி போல்தோன்று மாதோ. (84) 


சொல்லும்‌ பொருளும்‌: தும்பி- ஒருவகை வண்டு; துவரை-பவளம்‌; மரை- தாமரை மலர்‌; விசும்பு- வானம்‌; 
மதியம்‌- நிலவு. 


158 


| | gth_Tamil_Pages 122-264.indd 158 இ 23-01-2020 20:20:56 | | 


பாடலின்‌ பொருள்‌ 


1. அருவிகள்‌ பறையாய்‌ ஒலிக்கும்‌: 
பைங்கிளி தானறிந்த தமிழிசையைப்‌ 
பாடும்‌; பொன்‌ போன்ற அழகிய மயில்‌ 


கன்‌ அருமையான சிறகினை விரித்து 
ஆடும்‌: இக்காட்சியினைப்‌ பூக்கள்‌ நிறைந்த 
மரக்கிளைகளில்‌ அமர்ந்திருக்கும்‌ குரங்கினம்‌ 
மிரட்சியுடன்‌ பார்க்கும்‌. 


2. தீயில்‌ இட்ட சந்தனமரக்‌ குச்சிகள்‌, 
அகில்‌ இவற்றின்‌ நறுமணமும்‌ உலையிலிட்ட 
மலை நெல்லரிசிச்‌ சோற்றின்‌ மணமும்‌ 
காந்தள்‌ மலரின்‌ ஆழ்ந்த மணமும்‌ பரவித்‌ 
தோய்ந்து கிடந்ததனால்‌ எல்லா இடங்களிலும்‌ 


உள்ள பொருள்கள்‌ மணம்‌ கமழ்ந்து 
காணப்பட்டன. 


3. நாகணவாய்ப்‌ பறவைகளும்‌ குயில்களும்‌ 
அழகுமிக்க வண்டுகளும்‌ பாவிசைத்துப்‌ 
பாடின. புகழ்பெற்ற முல்லை நில மக்களான 
ஆயர்‌, முக்கனியும்‌ தேனும்‌ சேகரித்துக்‌ 
கொண்டு முக்குழல்‌ இசையால்‌ மேயும்‌ பசுக்‌ 
கூட்டங்களை ஒன்று சேர்த்தனர்‌. 


4. முதிரை, சாமை, கேழ்வரகு, மணி 
போன்ற குதிரைவாலி நெல்‌ ஆகியவற்றை 
முல்லை நில மக்கள்‌ அறுத்துக்‌ கதிரடித்துக்‌ 
களத்தில்‌ குன்று போலக்‌ குவித்து 
வைத்திருப்பர்‌. கதிரடிக்கும்‌ அதிர்வு தரும்‌ 
ஓசையைக்‌ கேட்டு மான்கள்‌ அஞ்சி ஓடும்‌. 


5. கொடிய பாலைநிலத்து வெயிலின்‌ 
வெப்பத்தைத்‌ தாங்க இயலாத செந்நாய்க்குட்டி, 
வாய்‌ மிகவும்‌ உலர்ந்து குழறியது. இதனைக்‌ 
கண்டு அதன்‌ தாய்‌ வருந்தியது. குட்டி 
இளைப்பாற எங்கும்‌ நிழலில்லை. எனவே 
கடும்‌ வெயிலில்‌ தான்‌ துன்புற்று நின்று, தனது 
நிழலில்‌ குட்டியை இளைப்பாறச்‌ செய்தது. 


தெரிந்து தெளிவோம்‌ 


"இராவண காவியம்‌ காலத்தின்‌ விளைவு. 
ஆராய்ச்சியின்‌ அறிகுறி. புரட்சிப்‌ பொறி. 
உண்மையை உணர வைக்கும்‌ உன்னத 


நூல்‌" - பேரறிஞர்‌ அண்ணா 


| | gth_Tamil_Pages 122-264.indd 159 


159 


6. சிறுவர்கள்‌ நன்கு மணம்‌ வீசும்‌ 
மராமலர்களை மாலையாக அணிந்திருந்தனர்‌. 
எருதின்‌ கொம்புகளைப்‌ போன்றிருந்த 
பாலைக்காயை நிலத்தில்‌ விழுந்து 
வெடிக்குமாறு அவர்கள்‌ கோலினால்‌ அடித்து 
விளையாடினர்‌. அவ்வோசையைக்‌ கேட்ட 
பருந்துகள்‌ அச்சத்துடன்‌ பறந்தோடின. 


7. மலையிடையே தோன்றும்‌ ஆறும்‌ 
கரையை மோதித்‌ ததும்பும்‌ குளத்து நீரும்‌ 
முல்லை நிலத்தின்‌ அழகிய காட்டாறும்‌ 
மருத நிலத்தில்‌ பாய்ந்தோடும்‌; அங்கு 
நெற்பயிரினைக்‌ காக்கும்‌ வகையில்‌ கரும்பு 
வளர்ந்து நிற்கும்‌. பெருகி வரும்‌ நீரினைக்‌ 
கால்வாய்வழி வயலில்‌ தேக்கி வளம்‌ 
பெருக்கும்‌. இத்தகு வளம்‌ நிறைந்த மருதநில 
வயலில்‌ காஞ்சி, வஞ்சி மலர்கள்‌ பூத்து நிற்கும்‌. 


8. தாமரை மலர்கள்‌ பூத்திருந்த குளத்தில்‌ 
சிறுவர்கள்‌ நீராடினர்‌. அக்குளத்தில்‌ நீந்தும்‌ 
யானையின்‌ தந்தங்களை அளந்து பார்த்து, 
அதன்‌ வடிவழகு கண்டு மகிழ்ந்தனர்‌. 
சிறுகழல்‌ அணிந்த சிறார்கள்‌ வைக்கோற்‌ 
போர்‌ குலுங்கிடும்படி ஏறி, தென்னை இளநீர்க்‌ 
காய்களைப்‌ பறித்தனர்‌. பின்னர்க்‌ காஞ்சி மர 
நிழலில்‌ அமர்ந்து அருந்தினர்‌. 


9. தூய ஒழுக்கமுறையையப்‌ 
பின்பற்றுபவர்கள்‌, பசித்துயரால்‌ 
துன்புறுவோரைக்‌ கண்டு வருந்துவார்கள்‌. 
அதுபோலத்‌ தான்‌ வாழும்‌ இடமானது 
மூழ்குமாறு பெரும்‌ கடலலை புகுந்து 
விட்டாலும்‌, மலையளவுக்குப்‌ பவளங்களையும்‌ 
நல்‌ இயல்பு தோன்றும்‌ ஒளி முத்துகளையும்‌ 
நெய்தல்‌ நிலத்தவர்‌ கடற்கரையில்‌ 
கொண்டுவந்து குவிப்பர்‌. 


10. தும்பியானது கரையை நெருங்கி 
வருகின்ற மலை போன்ற அலையினைத்‌ 
தடவி, கடற்கரை மணலிடை உலவி, காற்றிலே 
கன்‌ நீண்ட சிறகினை உலர்த்தும்‌. பின்னர்ப்‌ 
பெண்களின்‌ முகத்தைத்‌ தாமரை மலரெனக்‌ 
கருதித்‌ தொடர்ந்து செல்லும்‌ அது வானில்‌ 
முழு நிலவைத்‌ தொடர்ந்து செல்லும்‌ 
கருமேகத்தின்‌ காட்சி போல்‌ உள்ளது. 


23-01-2020 20:20:56 | | 


இலக்கணக்‌ குறிப்பு 
பைங்கிளி- பண்புத்தொகை; பூவையும்‌ 
குயில்களும்‌, முதிரையும்‌, சாமையும்‌, வரகும்‌- 
எண்ணும்மைகள்‌. இன்னிளங்குருளை- 
அதிர்குரல்‌ - 
வினைத்தொகை; மன்னிய- பெயரெச்சம்‌; 


பண்புத்தொகை ; 


வெரீஇ- சொல்லிசை அளபெடை; கடிகமழ்‌- 
உரிச்சொற்றொடர்‌; மலர்க்கண்ணி- மூன்றாம்‌ 
வேற்றுமைஉருபும்‌ பயனும்‌ உடன்‌ தொக்க 
தொகை; 


எருத்துக்கோடூ- ஆறாம்‌ வேற்றுமைத்தொகை; 
கரைபொரு- இரண்டாம்‌ வேற்றுமைத்‌ தொகை; 
மரைமுகம்‌- உவமைத்தொகை; கருமுகில்‌- 
பண்புத்தொகை; வருமலை- வினைத்தொகை; 


பகுபத உறுப்பிலக்கணம்‌ 
பருகிய - பருகு*இன்‌* ய்‌*அ; 
பருகு - பகுதி; 


இன்‌- இறந்தகால இடைநிலை 
(ன்‌ கெட்டது விகாரம்‌); 


ய்‌ -உடம்படுமெய்‌; அ -பெயரெச்ச விகுதி 
பூக்கும்‌ -பூ*க்‌*க்‌* உம்‌; 

பூ - பகுதி; க்‌ - சந்தி 

க்‌ - எதிர்கால இடைநிலை; 

உம்‌ - வினைமுற்று விகுதி 


ரச்‌ தெரிந்து தெளிவோம்‌ 


கோர்வை/ கோவை கோ என்பது 
வேர்ச்சொல்‌. கோப்பு, கோவை, கோத்தல்‌, 
கோத்தான்‌, கோத்தாள்‌ என்பதே சரி. 
(எ.கா.) ஆசாரக்கோவை, 


ஊசியில்‌ நூலைக்‌ கோத்தான்‌. 


நூல்‌ வெளி 


இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ தோன்றிய தனித்தமிழ்ப்‌ பெருங்காப்பியம்‌ இராவண காவியம்‌. 
இந்நூல்‌ தமிழகக்‌ காண்டம்‌, இலங்கைக்‌ காண்டம்‌, விந்தக்‌ காண்டம்‌, பழிபுரி காண்டம்‌, 
போர்க்காண்டம்‌ என ஐந்து காண்டங்களையும்‌ 3100 பாடல்களையும்‌ கொண்டது. இந்நூல்‌ 
புலவர்‌ குழந்தை அவர்களால்‌ இயற்றப்பட்டது. தமிழகக்‌ காண்டத்திலுள்ள பாடல்கள்‌ இங்கு 


இடம்பெற்றுள்ளன. தந்‌ைத பெரியாரின்‌ வேண்டுகோளுக்கிணங்க 25 நாள்களில்‌ இவர்‌ 


திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளார்‌. யாப்பதிகாரம்‌, தொடையதிகாரம்‌ உள்ளிட்ட முப்பதுக்கும்‌ மேற்பட்ட 


இலக்கண, இலக்கிய நூல்களைப்‌ படைத்துள்ளார்‌. 


இராமாயணத்தில்‌ எதிர்நிலை மாந்தராகப்‌ படைக்கப்பட்ட இராவணனை முதன்மை 


நாயகனாகக்‌ கொண்டு இயற்றப்பட்டது இராவண காவியம்‌. 


கற்பவை கற்றபின்‌... 


ஐவகை நிலங்களில்‌ உங்கள்‌ மாவட்டம்‌/ஊர்‌ அமைந்த நிலவகை 
பற்றியும்‌ அதன்‌ கவின்மிகு காட்சியையும்‌ படக்‌ கட்டுரையாக்குக. 


இப்பாடப்பகுதியில்‌ உங்களை ஈர்த்த கவிதைக்‌ காட்சியினை 


ஓவியமாகத்‌ தீட்டுக/ கவிதை வடிக்க. 


[- அ படாது 
KIFZHP 


வைக்கோற்‌ போர்‌, நெற்குதிர்‌, போரடிக்கும்‌ களம்‌ போன்ற உழவுத்‌ 


தொழிலோடு தொடர்புடையவற்றின்‌ விளக்கங்களைத்‌ தொகுத்து வகுப்பில்‌ கலந்துரையாடுக. 


| | gth_Tamil_Pages 122-264.indd 160 


160 


23-01-2020 20:20:56 | | 


கவிதைப்‌ பேழை [1] 


நாச்சியார்‌ திருமொழி 


-ஆண்டாள்‌ 


பக்தி இலக்கியம்‌ உணர்ச்சி நிறைந்த பாடல்களை உள்ளடக்கியது. 
இறையோடு ஒன்றுதலும்‌ அதன்பால்‌ அனைவரையும்‌ சரணடையச்‌ 
செய்வதும்‌ பக்தி இலக்கியத்தின்‌ பணியாக இருந்தது. இறையை 
நுழையும்முன்‌ நாயகனாக எண்ணி நாயகி பாவத்தில்‌ பாடுவதும்‌ காணப்படுகிறது. 
இப்பாவத்தில்‌ பெண்‌ கவிஞர்‌ ஒருவர்‌ பாடுவது உண்மைக்‌ காதலெனக்‌ 
கருத வைக்கிறது. ஆண்டாள்‌ பாடியதால்‌ அவர்‌ திருமால்‌ மீது காதல்‌ 
கொண்டு பாடியதாகக்‌ கொள்கின்றனர்‌. அழகியலுக்கும்‌ பக்திக்கும்‌ 

இடம்‌ தருகிற ஆண்டாள்‌ கவிதைகள்‌ கற்பவர்‌ மனத்தைக்‌ கவர்கின்றன. 


கதிரொளி தீபம்‌ கலசம்‌ உடனேந்தி 


மத்தளம்‌ கொட்ட வரிசங்கம்‌ நின்றூத 


சதிரிள மங்கையர்‌ தாம்வந்து எதிர்கொள்ள முத்துடைத்‌ தாமம்‌ நிரைதாழ்ந்த பந்தற்கீழ்‌ 
மதுரையார்‌ மன்னன்‌ அடிநிலை சதொட்டுஎங்கும்‌ மைத்துனன்‌ நம்பி மதுசூதன்‌ வந்துஎன்னைக்‌ 
அதிரப்‌ புகுதக்‌ கனாக்கண்டேன்‌ தோழீநான்‌. கைத்தலம்‌ பற்றக்‌ கனாக்கண்டேன்‌ தோழீநான்‌. 


(57) (58) 


சொல்லும்‌ பொருளும்‌: தீபம்‌ - விளக்கு; சதிர்‌ - நடனம்‌; தாமம்‌ - மாலை 


161 


| | gth_Tamil_Pages 122-264.indd 161 இ 


ப, 
KIP3IC 


23-01-2020 20:20:59 | | 


பாடலின்‌ பொருள்‌ 


தெரிந்து தெளிவோம்‌ 


1. ஆடும்‌ இளம்‌ பெண்கள்‌, கைகளில்‌ 


கதிரவன்‌ போன்ற ஒளியை உடைய பெண்ணின்‌ திருமண வயது 18; 
விளக்கையும்‌ கலசத்தையும்‌ ஏந்தியவாறு ஆணின்‌ திருமண வயது 21 என்று சட்டம்‌ 
வந்து எதிர்கொண்டு அழைக்கிறார்கள்‌. நிறைவேற்றப்பட்டுள்ளது. 


வடமதுரையை ஆளும்‌ மன்னன்‌ கண்ணன்‌ 


பாதுகைகளை அணிந்துகொண்டு புவி இலக்கணக்‌ குறிப்பு 


அதிர மகிழ்ச்சியுடன்‌ நடந்து வருகிறான்‌'. முத்துடைத்தாமம்‌ - இரண்டாம்‌ 
இக்காட்சியைக்‌ கனவில்‌ கண்டதாக ஆண்டாள்‌ வேற்றுமைத்‌ தொகை 
கூறுகிறார்‌. 

2. மத்தளம்‌ முதலான இசைக்கருவிகள்‌ பகுபத உறுப்பிலக்கணம்‌ 


முழங்குகின்றன. வரிகளையுடைய சங்குகளை தொட்டு - தொடு (தொட்டு) * உ 


தொடு - பகுதி, தொட்டு என ஒற்று இரட்டித்து 
இறந்தகாலம்‌ காட்டியது - விகாரம்‌ 


நின்று ஊதுகின்றனர்‌. அத்தை மகனும்‌, 


மது என்ற அரக்கனை அழித்தவனுமான 
கண்ணன்‌, முத்துகளையுடைய மாலைகள்‌ 


தொங்கவிடப்பட்ட பந்தலின்‌ கீழ்‌, என்னைத்‌ ன வினய்‌ டக அ! 


திருமணம்‌ செய்துகொள்கிறான்‌'. கண்டேன்‌ - காண்‌ (கண்‌) *ட்‌ * என்‌ 
இக்காட்சியைக்‌ கனவில்‌ கண்டதாக ஆண்டாள்‌ காண்‌ - பகுதி('கண்‌' எனக்‌ குறுகியது 
கூறுகிறார்‌. விகாரம்‌), ட்‌ - இறந்தகால இடைநிலை 


என்‌ - தன்மை ஒருமை வினைமுற்று 
௫ ல்‌ ஓ 
நூல்‌ வெளி 


திருமாலை வழிபட்டுச்‌ சிறப்புநிலை எய்திய ஆழ்வார்கள்‌ பன்னிருவர்‌. அவருள்‌ 
ஆண்டாள்‌ மட்டுமே பெண்‌. இறைவனுக்குப்‌ பாமாலை சூட்டியதோடூ தான்‌ அணிந்து 


ச மகிழ்ந்த பூமாலையையும்‌ சூட்டியதால்‌, "சூடிக்‌ கொடுத்த சுடர்க்‌எகாடி" என 
அழைக்கப்பெற்றார்‌. இவரைப்‌ பெரியாழ்வாரின்‌ வளர்ப்பு மகள்‌ என்பர்‌. ஆழ்வார்கள்‌ 
பாடிய பாடல்களின்‌ தொகுப்பு "நாலாயிர திவ்வியப்‌ பிரபந்தம்‌" ஆகும்‌. இத்தொகுப்பில்‌ ஆண்டாள்‌ 
பாடியதாகத்‌ திருப்பாவை, நாச்சியார்‌ திருமொழி என்ற இரு தொகுதிகள்‌ உள்ளன. நாச்சியார்‌ 
திருமொழி மொத்தம்‌ 143 பாடல்களைக்‌ கொண்டது. நம்‌ பாடப்பகுதியின்‌ இரு பாடல்கள்‌ ஆறாம்‌ 
திருமொழியில்‌ இடம்பெற்றுள்ளன. 


கற்பவை கற்றபின்‌... 


திருப்பாவையில்‌ இடம்பெற்றுள்ள தொடைநயம்‌ மிக்க பாடல்களுள்‌ 
எவையேனும்‌ இரண்டினை இணையத்திலோ நூலகத்திலோ இருந்து 
திரட்டி வகுப்பறையில்‌ பாடுக. 


கண்ணனைப்‌ பல்வேறு உறவுநிலைகளில்‌ வைத்து பாரதியார்‌ பாடியவற்றுள்‌ கப்‌ 
உங்களைக்‌ கவர்ந்த பாடல்களைக்‌ குறித்துக்‌ கலந்துரையாடுக. KITE 


சங்க காலத்திலிருந்து தற்காலம்‌ வரையுள்ள பெண்‌ புலவர்களின்‌ சில கவிதைகளைக்‌ 
கொண்டு ஒரு கவிதைத்‌ தொகுப்பு உருவாக்குக. 


162 


| | gth_Tamil_Pages 122-264.indd 162 இ 23-01-2020 20:20:59 | | 


நுழையும்முன்‌ 


விரிவானம்‌ [1] 


செய்தி 
- தி. ஜானகிராமன்‌ 


போனா "பாப ர ய 
KJIZUHH 


இசை மொழியைக்‌ கடந்தது. அமைதியின்‌ நாக்காக அது எல்லா 
மொழிகளையும்‌ பேசுவது; மனங்களைக்‌ கரைத்து அந்தரவெளியில்‌ 
உலவச்‌ செய்வது; சொற்களைப்‌ புறக்கணித்துத்‌ தனக்குள்ளிருக்கும்‌ 
செய்தியை எந்தமொழி மனதிற்குள்ளும்‌ செலுத்துவது. ஆரவாரங்கள்‌, 


குழப்பங்கள்‌, கூச்சல்கள்‌, துயரங்கள்‌ என எல்லாவற்றையும்‌ கடந்த 
அமைதி வெளியில்‌ மனங்களைக்‌ கூட்டுவது. இசையின்‌ செவ்வியில்‌ 
தலைப்படும்‌ மனமானது இனம்‌, நாடு என்ற எல்லைக்கோடுகளைத்‌ 


தாண்டிவிடும்‌. இசை தாண்டவைக்கும்‌. 


நாகசுர வித்வான்‌ ஒற்றை மாட்டு 
வண்டியிலிருந்து இறங்கி, வக்கீல்‌ வீட்டில்‌ 
நுழைந்தார்‌. மகன்‌ தங்கவேலுவும்‌, 
வாத்தியங்களைத்‌ தூக்கிக்கொண்டு 
ஒத்துக்காரரும்‌ பின்னால்‌ வந்தார்கள்‌. 


பெரிய ஹால்‌. வாசலிலிருந்தே அவரைக்‌ 
கையைப்‌ பிடித்து அழைத்துப்போன வக்கீல்‌ 
உள்ளே குழுமியிருந்த கோஷ்டியை 
ஒவ்வொருவராக அறிமுகப்படுத்தி வைத்தார்‌. 


"இவர்தான்‌ பிலிப்‌ போல்ஸ்கா, இந்தச்‌ 
சங்கீத கோஷ்டியின்‌ தலைவர்‌." 


"நிறைகுடம்னு சொன்னீங்கள்ள, 
ஞாபகமிருக்கா?" என்று வக்கீலைப்‌ பார்த்தார்‌. 


"இருக்கு." 


"சரியான வார்த்தை! கண்ணைப்‌ பாருங்க. 
முகம்‌ எவ்வளவு அழகாயிருக்கு, பாத்தீங்களா?" 


போல்ஸ்காவுக்குப்‌ பிறகு, கூட வந்திருந்த 
இருபது இருபத்தைந்து பேருக்கும்‌ வக்கீல்‌, 
வித்வானை அறிமுகப்படுத்தினார்‌. 


மேலே ஏறி உட்கார்ந்து 
ஒத்துக்காரன்‌ ஆரம்பித்ததும்‌, ஓலையைச்‌ 
சரிபண்ணிக்கொண்டார்‌. தங்கவேலு 
மேடைக்குப்‌ பின்னால்‌ உட்கார்ந்துகொண்டான்‌. 


| | gth_Tamil_Pages 122-264.indd 163 


163 


நாட்டையைக்‌ கம்பீரமாக ஓர்‌ ஆலாபனம்‌ 
செய்து கீர்த்தனத்தைத்‌ தொடங்கினார்‌. 


போல்ஸ்காவின்‌ முகத்தில்‌ புன்முறுவல்‌ 
தவழ்ந்தது. விழி மேலே செருகியிருந்தது. 
அமிருத தாரையாகப்‌ பெருக்கெடுத்த 
நாதப்‌ பொழிவில்‌ அவன்‌ தன்னை 
இழந்துவிட்டான்‌்போல்‌ தோன்றிற்று. 
நாதம்‌ அவனுடைய ஆத்மாவை, காணாத 
லோகங்களுக்கும்‌ அனுபவங்களுக்கும்‌ 
இழுத்துச்‌ சென்றதுபோல்‌ தோன்றிற்று. 
சளைத்துப்‌் போய்‌ ஆற்றோடு 
போகிறவனைப்போல்‌, இஷ்டப்படி வெள்ளம்‌ 
குன்னை அடித்துப்‌ போகும்படி விட்டுவிட்டான்‌ 
அவன்‌. 


சட்டென்று நாதம்‌ நின்றது. 
போல்ஸ்காவின்‌ கண்‌ இன்னும்‌ அந்த 
அநுபவத்தில்‌ திளைத்துக்கொண்டிருந்தது. 
மேலே செருகிய விழிகள்‌ கீழே இறங்கிப்‌ 
பார்க்க ஒரு நிமிஷம்‌ ஆயிற்று. 


டையும்‌ கால்சட்டையுமாகச்‌ சப்பணம்‌ 
கட்டி அமர்ந்திருந்த அந்தக்‌ கூட்டம்‌ அசையாது 
பார்த்துக்கொண்டிருந்தது. 

"ஐயா, ஒரு சின்னச்‌ சோதனை 
வைக்கப்போறேன்‌' என்றார்‌ வித்வான்‌, 
வக்கீலைப்பார்த்து. 


ய்‌ ல ய்‌ 
என்ன! 


23-01-2020 20:20:59 | | 


"பாருங்களேன்‌." 
வக்கீல்‌ ஒன்றும்‌ புரியாமல்‌ அவரைப்‌ 
பார்த்தார்‌. 


"தஸரிமா . .. மா” என்று ஆரம்பித்தார்‌. 


சாமா ராகம்‌ என்று அடையாளம்‌ 
கண்ட வக்கீல்‌, வைத்த கண்‌ எடுக்காமல்‌ 
பார்த்தார்‌. ராகம்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக 
மலர்ந்துகொண்டிருந்தது. நடு நிசியில்‌ 
தோட்டத்தில்‌ மலர்ந்து மணத்தைப்‌ 
பெருக்கும்‌ - அமைதியான மணத்தை வீசும்‌ 
- பவழமல்லியின்‌ நினைவு அவருள்ளத்தில்‌ 
தோய்ந்தது. அவரது தலை அங்கும்‌ இங்கும்‌ 
விட்டுவிட்டு வரும்‌ அந்த மணத்திற்கு 
இசைவாக அசைந்துகொண்டிருந்தது. ராகம்‌ 
வளர்ந்துகொண்டிருந்தது. 


யாரேோ கையாட்டுகிற மாதிரி 
இருந்தது. திரும்பிப்‌ பார்த்தார்‌ வக்கீல்‌. 
போல்ஸ்காதான்‌. அவன்‌ உடல்‌ ராகத்தோடு 
இசைந்து அசைந்துகொண்டிருந்தது. 
இரண்டு கைகளையும்‌ எதையோ வாங்கிக்‌ 
கொள்வதுபோல்‌ நீட்டிக்கொண்டிருந்தான்‌. 
முகத்தில்‌ ஒரு புன்சிரிப்பு. சன்னதம்‌ 
வந்தவன்மாதிரி அந்த முகம்‌ 
நினைவிழந்து எங்கேயோ ஆகாசத்தைப்‌ 
பார்த்துக்கொண்டிருந்தது. 

திடீரென்று உட்கார்ந்திருந்தவன்‌ 
எழுந்துவிட்டான்‌. கையை நீட்டியபடியே 
நின்றுகொண்டு, மெல்லிய காற்றில்‌ அசையும்‌ 
சம்பங்கி மரம்‌ மாதிரி ஆடினான்‌. ராகம்‌ 
இன்னும்‌ வளர்ந்தது. 


நின்றுகொண்டிருந்தவன்‌ அடியெடுத்து 


| | gth_Tamil_Pages 122-264.indd 164 


164 


வைத்தான்‌. கைகளை நீட்டி ஏந்திக்கொண்டே 
அடியெடுத்து வைத்தான்‌. நடந்து நடந்து 
மேடை முன்‌ வந்ததும்‌, மெதுவாக 
முழந்தாளிட்டு உட்கார்ந்துகொண்டான்‌. 
கையை மேடையோரத்தில்‌ வைத்து முகத்தைப்‌ 
புதைத்துக்கொண்டான்‌. 


வக்கீலும்‌ போல்ஸ்கா 
கோஷ்டியும்‌ 
பார்த்துக்கொண்டிருந்தார்கள்‌. போல்ஸ்கா 
எந்த உலகத்தில்‌ அலைகிறானோ? எந்த 
வானில்‌ திரிகிறானோ? 


போல்ஸ்காவையே 


அவன்‌ தவத்தைக்‌ கலைத்துவிடப்‌ 
போகிறோமே என்று பயந்தாரோ என்னவோ 
வித்வான்‌? ராக ஆலாபனத்தைக்‌ கூட 
ஓர்‌ இடத்தில்‌ நிறுத்தாமல்‌ அப்படியே 
கீர்த்தனையைக்‌ தொடங்கிவிட்டார்‌. 


"சாந்தமுலேகா...' குழந்தையைக்‌ 
கொஞ்சுகிறதுபோல அந்த அடி கொஞ்சிற்று. 
சத்தியத்தைக்‌ கண்டு இறைஞ்சுவதுபோல்‌ 
கெஞ்சிற்று. 

போல்ஸ்காவின்‌ மெய்‌ சிலிர்த்தது. முதுகு 
ஒரு சொடுக்குடன்‌ உலுக்கியதில்‌ தெரிந்தது. 


கீர்த்தனம்‌ முடிந்தது. வாத்தியம்‌ நின்றது. 


மேடையில்‌ கைவைத்து, முகத்தைப்‌ 
புதைத்துக்கொண்டிருந்த போல்ஸ்கா ஓர்‌ 
எட்டு எட்டி வித்வானின்‌ கையைப்‌ பிடித்தான்‌, 
கெஞ்சுகிறாற்போல ஒரு பார்வை. 


"வேறு ஒன்றையும்‌ வாசிக்காதீர்கள்‌. என்‌ 
உயிர்‌ போய்விடும்‌ போல்‌ இருக்கிறது. வேறு 
வேண்டாம்‌." 


"சாந்தமுலேகாவையே திரும்பி வாசிக்கச்‌ 
சொல்றார்‌” என்று நிசப்தத்தைக்‌ கலைக்கத்‌ 
துணிவில்லாமல்‌ மெதுவாகச்‌ சொன்னார்‌ 
வக்கீல்‌. 


மீண்டும்‌ அதே நாதம்‌ பொழிந்தது. 


ஐந்து, ஆறு தடவை திருப்பித்‌ திருப்பிக்‌ 
கீர்த்தனத்தை வாசித்து முடித்தார்‌. கடைசியில்‌ 
நாதம்‌ மெளனத்தில்‌ போய்‌ லயித்ததுபோல, 
இசை நின்றது. 


23-01-2020 2021:02 | | 


போல்ஸ்கா அப்படியே தலையை 
அசைத்துக்கொண்டே இருந்தான்‌. 
கோயில்‌ மணியின்‌ கார்வையைப்போல 
அந்த நிசப்தத்தில்‌ அவன்‌ தலையும்‌ 
உள்ளமும்‌ ஆத்மாவும்‌ அசைந்து 
ஊசலிட்டுக்கொண்டிருந்தன. மூன்று நிமிஷம்‌ 
ஆயிற்று. 


வக்கீல்‌ ஒரு பெருமூச்சு விட்டார்‌. 
தொண்டையில்‌ வந்த கரகரப்பை, பயந்து பயந்து 
கனைத்தார்‌. 


திரும்பிப்‌ பார்த்தான்‌ போல்ஸ்கா. 


"மிஸ்டர்‌ மணி, இதில்‌ ஏதோ செய்தி 
இருக்கிறது. ஏதோ போதம்‌ கேட்கிறது. எனக்கு 
ஒரு செய்தி; எந்த உலகத்திலிருந்தோ வந்த 
ஒரு செய்தி கேட்கிறது. அந்தப்‌ போதத்தில்தான்‌ 
திளைத்துக்கொண்டிருக்கிறேன்‌. இன்னும்‌ 
எனக்கு வேகம்‌ அடங்கவில்லை. செய்திதான்‌ 
அது. எனக்காக அனுப்பிய செய்தி. 
உலகத்துக்கே ஒரு செய்தி. உங்கள்‌ சங்கீதத்தின்‌ 
செய்தி அது!" 


குழந்தையைப்போல்‌ சிரித்துக்கொண்டே 
நினைத்ததைச்‌ சொல்லத்‌ தெரியாமல்‌ 
தடுமாறினான்‌ போல்ஸ்கா. 


"புரிகிறதா?" என்று கேட்டான்‌. 


"புரிகிறாற்போல்‌ இருக்கிறது" என்றார்‌ 
வக்கீல்‌. 


எனக்கு நன்றாகப்‌ புரிகிறது. அது 
செய்தி. உலகத்திலேயே எந்தச்‌ சங்கீதமும்‌ 
இந்தச்‌ செய்தியை எனக்கு அளிக்கவில்லை. 
இரண்டு கைகளையும்‌ நீட்டி அதை 
நான்‌ ஏந்தி வாங்கிக்கொண்டுவிட்டேன்‌. 
ஒருவரும்‌, ஒரு கலையும்‌, ஒரு சங்கீதமும்‌ 
கொடுக்காத செய்தியை நான்‌ இப்போது 
பெற்றுக்கொண்டுவிட்டேன்‌. 

"என்னாங்க?" என்று கேட்டார்‌ வித்வான்‌. 

வக்கீல்‌ மொழிபெயர்த்துச்‌ சொன்னார்‌ 
கேள்வியை. 

"என்ன தோன்றிற்று என்று கேட்கிறாரா? 
உலகம்‌ முழுவதும்‌ பிணக்காடாகக்‌ கிடக்கிறது. 
ஒரே இரைச்சல்‌, ஒரே கூச்சல்‌, ஒரே அடிதடி: 
புயல்‌ வீசி மரங்களை முறிக்கிறது. அலை 
உயர உயர எழுந்து குடிசைகளை முழுக 
அடிக்கிறது. இடி விழுந்து சாலையின்‌ 
மரங்கள்‌ பட்டுப்போகின்றன. கட்டிடம்‌ இடிந்து 
விழுகிறது. எங்கே பார்த்தாலும்‌ ஒரே இரைச்சல்‌ 
. .. இந்தப்‌ போர்க்களத்தில்‌, இந்த இரைச்சலில்‌, 
நான்‌ மட்டும்‌ அமைதியைக்‌ காண்கிறேன்‌. 


மெதுவாக இந்த இரைச்சல்‌ தேய்ந்து, 
இந்தப்‌ பிரளயக்‌ கூச்சலும்‌ இரைச்சலும்‌ 
மெதுவாக அடங்கித்‌ தேய்கிறது. ஓர்‌ அமைதி 
என்‌ உள்ளத்தில்‌ எழுகிறது. இனிமேல்‌ இந்த 
இரைச்சலும்‌ சத்தமும்‌ யுத்தமும்‌ என்னைத்‌ 
தொடாது. நான்‌ எழுந்துவிட்டேன்‌. அரவமே 
கேட்காத உயரத்திற்கு, மேகங்களுக்கும்‌ 
புயலுக்கும்‌ அப்பாலுள்ள உயர்விற்கு, எழுந்து, 


[47-11-7827 யாரது சிறுகதை - விருது மாலை 


சாகித்திய அகாதெமி விருது பெற்ற தமிழ்ச்‌ சிறுகதை எழுத்தாளர்கள்‌ 
1970 - அன்பளிப்பு (சிறுகதைகள்‌) - கு. அழகிரிசாமி 

1979 - சக்தி வைத்தியம்‌ (சிறுகதைத்‌ தொகுப்பு) - தி. ஜானகிராமன்‌ 
1987 - முதலில்‌ இரவு வரும்‌ (சிறுகதைத்‌ தொகுப்பு) - ஆதவன்‌ 

1996 - அப்பாவின்‌ சிநேகிதர்‌ (சிறுகதைத்‌ தொகுப்பு) - அசோகமித்ரன்‌ 
2008 - மின்சாரப்பூ (சிறுகதைகள்‌) - மேலாண்மை பொன்னுசாமி 
2010 - சூடிய பூ சூடற்க (சிறுகதைகள்‌) - நாஞ்சில்‌ நாடன்‌ 

2016 - ஒரு சிறு இசை (சிறுகதைகள்‌) - வண்ணதாசன்‌ 


இதேபோல்‌ மற்றவகை இலக்கியப்‌ படைப்புகளுக்காகச்‌ சாகித்திய அகாதெமி விருது பெற்றவர்களைப்‌ 


பற்றியும்‌ தெரிந்துகொள்க. 


| | gth_Tamil_Pages 122-264.indd 165 


23-01-2020 20:21:02 | | 


சிறுகதை என்பது... 


சிறுகதை என்றால்‌ சிறிய கதை, கொஞ்சப்‌ 
பக்கங்களில்‌ முடிந்து விடுவது என்பதல்ல; சிறுகதை 
என்ற பிரிவு இலக்கியத்தில்‌ அதில்‌ எடுத்தாளப்படும்‌ 
பொருள்‌ பற்றியது; ஒரு சிறு சம்பவம்‌, ஒரு 
மனோநிலை, மனநிலை ஆகியவற்றை மையமாக 
வைத்து எழுதப்படுவது; எடுத்து எழுதுவது. 
சிறுகதையில்‌ சம்பவமோ, நிகழ்ச்சியோ அல்லது 
எடுத்தாளப்படும்‌ வேறு எதுவோ அது ஒன்றாக 
இருக்க வேண்டும்‌. 
சிறுகதைப்‌ பின்னலில்‌ ஆரம்பம்‌, மத்திய சம்பவம்‌, 
அதன்‌ வளர்ச்சி அல்லது வீழ்ச்சி என்ற மூன்று 
பகுதிகள்‌ உண்டு. சாதாரணமான கதைகளில்‌ 
இம்மூன்றும்‌ படிப்படியாக வளர்ந்துகொண்டே 
போகும்‌. சமீபத்தில்‌ எழுதப்பட்ட அமெரிக்க 
சிறுகதைகளில்‌ பழைய சம்பிரதாயமான ஆரம்பம்‌, 
முடிவு என்ற இரண்டு பகுதிகளும்‌ கிடையவே 
கிடையாது. கதை திடீரென்று மத்திய சம்பவத்தின்‌ 
உச்சஸ்தானத்தில்‌ ஆரம்பிக்கிறது. அதிலேயே 
முடிவடைகிறது. இன்னும்‌ வேறு ஒரு விதமான 
கதைகளும்‌ உண்டு. அவற்றில்‌ முடிவு என்ற ஒன்று 
கிடையாது. அதாவது கதையை வாசிப்பது நமது 
சிந்தனையின்‌ சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு 
தூண்டுகோல்‌. 

- புதுமைப்பித்தன்‌ 


அங்கே அமைதியை, அழியாத அமைதியைக்‌ 
கண்டுவிட்டேன்‌. இந்த அமைதி எனக்குப்‌ 
போதும்‌. இப்போதே நான்‌ இந்த அமைதியில்‌ 
கலந்துவிடத்‌ தயாராயிருக்கிறேன்‌." 

அமைதியுடன்தான்‌ பேசினான்‌ போல்ஸ்கா. 
வக்கீல்‌ மொழிபெயர்த்துச்‌ சொன்னார்‌. 


வித்வான்‌ திகைத்துப்‌ போனார்‌. 


"அமைதியா, அப்படியா தோணித்து 
இவருக்கு!" 

"ஆமாம்‌." 

"அப்படித்தானே சொல்கிறார்‌ இவர்‌." 

"வார்த்தைகூடச்‌ சொல்லலையே நான்‌. 
எப்படி இவருக்குத்‌ தெரிஞ்சுது?" 

"மிஸ்டர்‌ போல்ஸ்கா, இந்தப்‌ பாட்டும்‌ 
அமைதி வேணும்‌ என்றுதான்‌ அலறுகிறது. 
நீங்கள்‌ சொன்ன புயல்‌, இடி என்ற மாதிரியில்‌ 
சொல்லாவிட்டாலும்‌, அமைதி, அமைதி என்று 


| | gth_Tamil_Pages 122-264.indd 166 


166 


அமைதியைத்தான்‌ கடைசி லட்சியமாக இந்தப்‌ 
பாட்டு இறைஞ்சுகிறது." 

"அப்படியா!" என்று போல்ஸ்காவும்‌ 
சமைந்துபோய்விட்டான்‌. 


"செய்திதான்‌ இது. நாதத்துக்குச்‌ 
சொல்லவா வேண்டும்‌! எந்த வரம்பையும்‌ 
கடந்து செய்தியை அது கொடுத்துவிடும்‌" 
என்றான்‌ அவன்‌. 


ட/ இட டண பவம்‌ 

"இந்தக்‌ கையைக்‌ கொடுங்கள்‌. வாசித்த 

இந்தக்‌ கையைக்‌ கொடுங்கள்‌. கடவுள்‌ 

நர்த்தனமாடுகிற இந்த விரலைக்‌ கொடுங்கள்‌. 

நான்‌ கடவுளை முகர்ந்து முத்தமிடுகிறேன்‌" 

என்று விரலைப்‌ பிடித்து உதட்டில்‌ 
வைத்துக்கொண்டான்‌ போல்ஸ்கா. 


(தி. ஜானகிராமனின்‌ செய்தி என்னும்‌ 
சிறுகதையின்‌ ஒரு பகுதி.) 


தெரியுமா? 

தி.ஜானகிராமன்‌ 
அவர்கள்‌, தனது ஜப்பான்‌ 
பயண அனுபவங்களை 
உதயசூரியன்‌ என்னும்‌ 
தலைப்பில்‌ சுதேசமித்திரன்‌ 
வார இதழில்‌ எழுதினார்‌. 
இது 1967 இல்‌ நூலாக வெளியிடப்பெற்றது. 
ரோம்‌, செக்கோஸ்லோவோக்கியா 
சென்ற அனுபவங்களைக்‌ கருங்கடலும்‌ 
கலைக்கடலும்‌ என்னும்‌ தலைப்பில்‌ 
1974இல்‌ நூலாக வெளியிட்டார்‌. தமது 
காவிரிக்கரை வழியான பயணத்தை 
நடந்தாய்‌ வாழி காவேரி என்னும்‌ 
தலைப்பில்‌ நூலாக வெளியிட்டுள்ளார்‌. 
இவரது மற்றுமொரு பயணக்கட்டூரை, 
அடுத்த வீடு ஐம்பது மைல்‌ என்பதாகும்‌. 


23-01-2020 20:21:04 | | 


நூல்‌ வெளி 


தி. ஜானகிராமன்‌ தஞ்சை மண்வாசனையுடன்‌ கதைகளைப்‌ படைத்தவர்‌. 
உயர்நிலைப்பள்ளி ஆசிரியராகவும்‌ வானொலியில்‌ கல்வி ஒலிபரப்பு அமைப்பாளராகவும்‌ 


பணியாற்றியவர்‌. வடமொழி அறிவும்‌ சிறந்த இசையறிவும்‌ கொண்ட இவர்தம்‌ 
கதைகள்‌ மணிக்கொடி, கிராம ஊழியன்‌, கணையாழி, கலைமகள்‌, சுதேசமித்திரன்‌, 
ஆனந்த விகடன்‌, கல்கி போன்ற இதழ்களில்‌ வெளிவந்தன. நாவல்களையும்‌ நாடகங்களையும்‌ 
இவர்‌ படைத்துள்ளார்‌. "அவரவர்‌ அனுபவிப்பதும்‌ எழுத்தாக வடிப்பதும்‌ அவரவர்‌ முறை" என்னும்‌ 
கோட்பாட்டைக்‌ கொண்டவர்‌ இவர்‌. தமிழ்க்‌ கதையுலகம்‌ நவீனமயமானதில்‌ இவரது பங்களிப்பு 
குறிப்பிடத்தக்கது. 


செய்தி என்னும்‌ சிறுகதை சிவப்பு ரிக்ஷா என்ற தொகுப்பில்‌ இடம்பெற்றுள்ளது. மிகவும்‌ உயர்ந்த 
இசை சிறந்த கலைஞனால்‌ கையாளப்படும்போது சொற்களின்‌ எல்லையைத்‌ தாண்டி இசையின்‌ 
மூலமாகவே பொருள்‌ கொடுக்கிறது என்பதை இக்கதை உணர்த்துகிறது. 


தஞ்சாவூர்‌ தமிழுக்கு அளித்த கொடை உ.வே. சாமிநாதர்‌, மெளனி, தி.ஜானகிராமன்‌, தஞ்சை பிரகாஷ்‌, 
தஞ்சை இராமையா தாஸ்‌, தஞ்சாவூர்க்‌ கவிராயர்‌ ஆகியோர்‌. 


தெரிந்து தெளிவோம்‌ இந்திய இசையின்‌ அழகான நுட்பங்களைத்‌ தெளிவாக 
வாசித்துக்‌ காட்டக்கூடிய இசைக்‌ கருவிகளில்‌ 


இ நாகசுரமும்‌ ஒன்று. மங்கலமான பல நிகழ்வுகளில்‌ 
இக்கருவி இசைக்கப்படுகிறது. இந்தச்‌ சிறப்பான கருவி 600 ஆண்டுகளுக்கு முன்புதான்‌ 
தமிழகத்தில்‌ வாசிக்கப்பட்டது. 18ஆம்‌ நூற்றாண்டில்‌ எழுதப்பட்ட சங்கீத இரத்னாகரம்‌ 
என்னும்‌ நூலில்‌ இந்தக்‌ கருவி கூறப்படவில்லை. 13ஆம்‌ நூற்றாண்டு வரையிலுள்ள எந்தப்‌ 
பதிவுகளிலும்‌ இந்தக்‌ கருவி பற்றிக்‌ குறிப்பிடப்படவில்லை. தமிழகப்‌ பழைமை வாய்ந்த 
கோவில்‌ சிற்பங்களிலும்‌ இந்தக்‌ கருவி காணப்படவில்லை. ஆகவே இந்தக்‌ கருவி 13ஆம்‌ 
நூற்றாண்டிற்குப்‌ பின்‌ ஏற்பட்டிருக்கலாம்‌ என்று அறியமுடிகிறது. நாகசுரம்‌ என்ற பெயரே 
சரியானது. நாகசுரக்‌ கருவி ஆச்சா மரத்தில்‌ செய்யப்படுகிறது. வெட்டப்பட்ட ஆச்சா 
மரத்துண்டுகளை நீண்ட நாள்கள்‌ வைத்திருந்த பிறகே இக்கருவி உருவாக்கப்படுகிறது. 
எனவே பழைய வீடுகளிலிருந்து பிரிக்கப்பட்ட ஆச்சா மாக்கட்டைகளைக்‌ கொண்டே நாகசுரம்‌ 
செய்யப்படுகிறது. நாகசுரத்தின்‌ மேல்பகுதியில்‌ சீவாளி என்ற கருவி பொருத்தப்படுகிறது. 
சீவாளி, நாணல்‌ என்ற புல்‌ வகையைக்கொண்டுூ செய்யப்படுகிறது. 


கற்பவை கற்றபின்‌... 


உலகில்‌ அமைதியை நிலவச்‌ செய்வதில்‌ இசைக்கு நிகர்‌ வேறெதுவும்‌ 
இல்லை - இத்தொடர்‌ குறித்துச்‌ சொற்போர்‌ நிகழ்த்துக. 


பாடப்பகுதியில்‌ இடம்பெற்றுள்ள உங்களுக்குப்‌ பிடித்த செய்யுள்‌ 
பகுதிகளை வகுப்பில்‌ இசையுடன்‌ பாடி மகிழ்க. 


167 


| | oth_Tamil_Pages 122-264.indd 167 இ 


23-01-2020 20:21:04 | | 


கலை 


நிலைமொழி - வருமொழி 


புணர்ச்சி என்பது இரண்டு சொற்களுக்கு 
இடையில்‌ நிகழ்வது. இரண்டுக்கு மேற்பட்ட 
சொற்களாக இருந்தாலும்‌ நிலைமொழி, 
வருமொழி - வருமொழி, நிலைமொழியாகி 
நிற்கும்‌. எனவே, இருமொழிகளுக்கு இடையே 
நிகழ்வதுதான்‌ புணர்ச்சி. ஒரு சொல்லோடு 
ஒட்டுகளோ, இன்னொரு சொல்லோ 


புணர்மொழியின்‌ இயல்பு 


இணையலாம்‌. அவ்வாறு இணையும்போது 
ஒலி நிலையில்‌ மாற்றங்கள்‌ நிகழ்வதுண்டு; 
மாற்றம்‌ இல்லாமலும்‌ சேர்வதுண்டு. 


புணர்ச்சியில்‌ நிலைமொழியின்‌ இறுதி 
எழுத்தைப்‌ பொறுத்து உயிரீறு, மெய்யீறு 
எனவும்‌ வருமொழியின்‌ முதல்‌ எழுத்தைப்‌ 
பொறுத்து உயிர்முதல்‌ மெய்ம்முதல்‌ எனவும்‌ 
பிரிக்கலாம்‌... 


எழுத்து வகையால்‌ சொற்கள்‌ நான்கு வகைப்படும்‌. 


மேலும்‌ இப்புணர்ச்சியை நிலைமொழி இறுதி எழுத்து, வருமொழி முதல்‌ எழுத்து 


அடிப்படையில்‌ நான்காகப்‌ பிரிக்கலாம்‌. 


வாழை - மரம்‌- வாழைமரம்‌ 


இயல்பு புணர்ச்சியும்‌ விகாரப்‌ புணர்ச்சியும்‌ 

புணர்ச்சியில்‌ நிலைமொழியும்‌ 
வருமொழியும்‌ அடையும்‌ மாற்றங்களின்‌ 
அடிப்படையில்‌ புணர்ச்சியை இருவகைப்‌ 
படுத்தலாம்‌. புணர்ச்சியின்போது மாற்றங்கள்‌ 
எதுவுமின்றி இயல்பாகப்‌ புணர்வது இயல்பு 
புணர்ச்சி எனப்படும்‌. 


செடி * கொடி - செடிகொடி 


மண்‌ - மலை - மண்மலை 


புணர்ச்சியின்போது ஏதேனும்‌ மாற்றம்‌ 
நிகழ்ந்தால்‌ அது விகாரப்‌ புணர்ச்சி எனப்படும்‌. 


இந்த மாற்றம்‌ மூன்று வகைப்படும்‌. அவை: 


168 


| | gth_Tamil_Pages 122-264.indd 168 இ 23-01-2020 20:21:04 | | 


தோன்றல்‌, திரிதல்‌ கெடுதல்‌. 


நுழைவு * தேர்வு - நுழைவுத்தேர்வு 
(தோன்றல்‌) 

கல்லூரி * சாலை - கல்லூரிச்சாலை 
(தோன்றல்‌) 


பல்‌ 4 பசை - பற்பசை (திரிதல்‌) 


புறம்‌ * நானூறு - புறநானூறு (கெடுதல்‌) 


உயிரீற்றுப்‌ புணர்ச்சி 
உடம்படுமெய்‌ 


உயிரை ஈறாக உடைய சொற்களின்முன்‌ 
உயிரை முதலாக உடைய சொற்கள்‌ வந்து 
சேரும்‌; அப்போது சொற்கள்‌ சேராமல்‌ தனித்து 
நிற்கும்‌; ஒன்று சேராத உயிரொலிகளை ஒன்று 
சேர்ப்பதற்கு அங்கு ஒரு மெய்‌ தோன்றும்‌. 
இதனை உடம்படுமெய்‌ என்று சொல்வர்‌. 


நிலைமொழியின்‌ ஈற்றில்‌ 'இ,ஈ,ஐ என்னும்‌ 
உயிரெழுத்துகளை ஈறாக உடைய சொற்கள்‌ 
நிற்கும்‌. அவற்றின்முன்‌, பன்னிரண்டு 
உயிர்களையும்‌ முதலாவதாக உடைய 
சொற்கள்‌ சேரும்‌. அந்நிலையில்‌ யகரம்‌ 
உடம்படுமெய்யாக வரும்‌. 


மணி 4+ அழகு - மணி 4 ய்‌ 4 அழகு = 
மணியழகு 


கிட எரி-தீ-ய்‌4 எரி- தீயெரி 


ஓடை + ஓரம்‌ - ஓடை ய்‌ 4+ ஓரம்‌ = 
ஓடையோரம்‌ 


'இ, ஈ, ஐ' தவிர, பிற உயிரெழுத்துகள்‌ 
நிலைமொழி ஈறாக வரும்போது 
அவற்றின்முன்‌ வருமொழியில்‌ பன்னிரண்டு 
உயிர்களும்‌ வந்து புணர்கையில்‌ வகர மெய்‌ 
தோன்றும்‌. 

பல - உயிர்‌ - பல - வ்‌ 4 உயிர்‌ - பலவுயிர்‌ 


பா-இனம்‌-பா- வ்‌ இனம்‌ - பாவினம்‌ 


நிலைமொழி ஏகாரம்‌ 
வந்து, வருமொழியில்‌ பன்னிரண்டு 
உயிரெழுத்துகளையும்‌ உடைய சொற்கள்‌ வந்து 


ஈறாக 


| | gth_Tamil_Pages 122-264.indd 169 


169 


இ ஈ ஐவழி யவ்வும்‌ ஏனை 
உயிர்வழி வவ்வும்‌ எமுனிவ்‌ விருமையும்‌ 


உயிர்வரின்‌ உடம்படு மெய்யென்‌ றாகும்‌. 
(நன்‌.162) 


புணர்கையில்‌ யகரமோ வகரமோ தோன்றும்‌. 
சே 4+ அடி -£ சேய்‌ 4 அடி - சேயடி; 
சேவ்‌ 4 அடி - சேவடி 

தே4ஆரம்‌ -தே-வ்‌ 4 ஆரம்‌ - தேவாரம்‌ 


இவனே 4 அவன்‌ = இவனே ய்‌ 4 அவன்‌ = 
இவனேயவன்‌ 


குற்றியலுகரப்‌ புணர்ச்சி 

வட்டு 4 ஆடினான்‌ - வட்‌(ட்‌*உ) + 
ஆடினான்‌ - வட்ட்‌ - ஆடினான்‌ - வட்டாடினான்‌ 

நிலலமொழியாக 
குற்றியலுகரத்தின்‌ முன்‌ உயிரெழுத்துகள்‌ 
வந்தால்‌, நிலைமொழியிலுள்ள உகரம்‌ கெடும்‌. 
வருமொழியிலுள்ள உயிரெழுத்து நின்ற 
மெய்யுடன்‌ இணையும்‌. 


வரும்‌ 


குற்றியலுகரத்தைப்‌ போலவே சில 
முற்றியலுகரங்களுக்கும்‌ இவ்விரு விதிகளும்‌ 
பொருந்தும்‌. 

உறவு + அழகு - உற(வ்‌ 4௨) = உறவ்‌ + 
அழகு - உறவழகு 


பூ, * கூடை - பூக்கூடை 


ர்‌ ன = - 
பொன்‌ * வளை கல்‌ * சிலை -கற்சிலை 
பொன்வளை 


கபிலர்‌ * பரணர்‌ - கபிலபரணர்‌ 


புணர்ச்சி 


மணி */அடி - மணிய . . 
குரு * த = கள்‌ எனது * உயிர்‌ - எனதுயிர்‌ 
தே * இலை - தேயிலை அ * யாது - நாடியாது 

தே * ஆரம்‌ - தேவாரம்‌ நிலவு * ஒளி - நிலவொளி 


23-01-2020 20:21:05 | | 


தெரிந்து தெளிவோம்‌ 


கனிக்குறில்‌ அல்லாது, சால்ுக்ு ரச்‌ வியல்‌ 
நெஞ்சு, இரும்பு | மென்தொடர்க்‌ குற்றியலுகரம்‌ 


இடைத்தொடர்க்‌ குற்றியலுகரம்‌ 


இறுதியில்‌ வல்லின மெய்கள்‌ ஏறிய 


உகரம்‌ (கு, சு, ௫, து, பு, று) தன்‌ ஒரு 
மாத்திரை அளவிலிருந்து அரை 


மாத்திரை அளவாகக்‌ குறைந்து | முதுகு, வரலாறு | உயிர்த்தொடர்க்‌ குற்றியலுகரம்‌ 
எஃகு, அஃது ஆய்தத்‌ தொடர்க்‌ குற்றியலுகரம்‌ 


உகரம்‌ குற்றியலுகரம்‌ ஆகும்‌. சொல்லின்‌ நெடில்‌ தொடர்க்‌ குற்றியலுகரம்‌ 


ஒலிக்கும்‌. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும்‌ 


இறுதியில்‌ நிற்கும்‌ உகரத்தின்‌ முந்தைய 


எழுத்தைப்‌ பொறுத்துக்‌ குற்றியலுகரம்‌ ஆறு வகைப்படும்‌. 


மெய்ம்மயக்கம்‌ 


புணர்ச்சியில்‌ இரு சொற்கள்‌ இணையும்போது வருமொழியில்‌ க, ச, த, ப வந்தால்‌ சில 
இடங்களில்‌ மீண்டும்‌ அதே எழுத்துத்‌ தோன்றும்‌. இதை வலி மிகுதல்‌' என்பர்‌. இது போன்றே 


சில இடங்களில்‌ மெல்லினமும்‌ மிகுதல்‌ உண்டு. குறிப்பாக, ங, ஞ, ந, ம என்ற நான்கு 


எழுத்துகளும்‌ இவ்வாறு மிகும்‌. 
1. யகர ஈற்றுச்‌ சொற்கள்‌ முன்‌ 
மெல்லினம்‌ மிகும்‌. 


எ.கா. மெய்‌ பாயக்கம்‌-மெய்ம்மயக்கம்‌ 


மெய்‌4ஞானம்‌-மெய்ஞ்ஞானம்‌ 


செய்ஃநன்றி-செய்ந்நன்றி 


. வேற்றுநிலை மெய்ம்மயக்கத்தில்‌ ய,ர.ழ 


முன்னர்‌ மெல்லினம்‌ மிகும்‌. 

எ.கா. வேய்‌-குழல்‌-வேய்ங்குழல்‌ 
கூர்‌*சிறை-கூர்ஞ்சிறை 
பாழ்‌. கிணறு-பாழ்ங்கிணறு 


'புளி என்னும்‌ சுவைப்‌ பெயர்‌ முன்னர்‌ 


வல்லெழுத்து மட்டுமன்றி 
மெல்லினமும்‌ மிகும்‌. 


கற்பவை கற்றபின்‌... 


எழுத்துவகை அறிந்து பொருத்துக. 


1. இயல்‌ - ௮. உயிர்‌ முதல்‌ உயிரீறு 


2. புதிது - ஆ. உயிர்‌ முதல்‌ மெய்யீறு 


3. ஆணி - இ.மெய்ம்முகல்‌ மெய்யீறு 


4. வரம்‌ - ஈ. மெய்ம்முதல்‌ உயிரீறு 


| | gth_Tamil_Pages 122-264.indd 170 


170 


எ.கா. புளி-கறி-புளிங்கறி 
புளி-சோறு-புளிஞ்சோறு 


. உயிரெழுத்தை இறுதியில்‌ கொண்ட மரப்‌ 


பெயர்களுக்கு முன்னர்‌ மெல்லினம்‌ 

மிகும்‌. 

எ.கா. மாஈபழம்‌-மாம்பழம்‌ 
விளஃகாய்‌-விளங்காய்‌ 


பூ என்னும்‌ பெயர்‌ முன்னர்‌ 

வல்லினத்தோடு மெல்லினமும்‌ மிகும்‌. 

எ.கா. பூ*்கொடி-பூங்கொடி 
பூரசோலை-பூஞ்சோலை 
பூரதொட்டி-பூந்தொட்டி 


ட, 
KIZHSK 


23-01-2020 20:21:05 | | 


ப சாட்ட ட ௭ ற _ 


2. புணர்ச்சிகளை 'முதல்‌, ஈற்றுச்‌' சொல்வகையால்‌ பொருத்துக. 


1. செல்வி 4 ஆடினாள்‌ - ௮. மெய்யீறு 4 மெய்ம்முதல்‌ 


2. பாலை 4 திணை - ஆ. மெய்யீறு 4 உயிர்முதல்‌ 
3. கோல்‌ * ஆட்டம்‌ - இ. உயிரீறு 4+ உயிர்முதல்‌ 
4. மண்‌ - சரிந்தது - ஈ. உயிரீறு * மெய்ம்முதல்‌ 


3. சேர்த்து எழுதுக. 
௮) தமிழ்‌ - பேசு ஆ) தமிழ்‌ பேச்சு இ)கைஃகள்‌ ஈ) பூ-கள்‌ 

4. பொருத்தமான உடம்படுமெய்யுடன்‌ இணைக்க. 
௮) பூ-இனம்‌ ஆ) இசை- இனிக்கிறது இ)திர௬ு*அருட்பா ஈ) சே 4 அடி 

சிந்தனை கிளர்‌ வினாக்கள்‌ 

௮) குற்றியலுகரம்‌, முற்றியலுகரம்‌ இவற்றின்‌ வேறுபாட்டை எழுதுக. 

ஆ) 'புணர்ச்சி இலக்கணம்‌ கற்பது உரைநடை எழுதுவதற்கு உதவும்‌' - இக்கூற்றை ஆராய்க. 

இ) கீழ்க்காணும்‌ பத்தியில்‌ உள்ள சொற்களைச்‌ சேர்த்து எழுதுக. 
தமிழின்‌ 'தொன்மை 4 ஆன இலக்கண நூல்‌ 4 ஆகிய' 'தொல்காப்பியம்‌ + இல்‌' 'சிற்பம்‌ - 
கலை பற்றிய குறிப்புக்‌ காணப்படுகிறது. போரில்‌ விழுப்புண்பட்டு இறந்த வீரருக்கு நடுகல்‌ 

இ நடப்படும்‌. 'அ 4 கல்லில்‌' அவ்வீரரின்‌ உருவம்‌ பொறிக்கப்பெறும்‌. 'தமிழக 4 சிற்பம்‌ 4 கலை யின்‌ இ 

தோற்றத்திற்கான சான்றாக 'இதனை 4+ கொள்ளலாம்‌'. சிலப்பதிகாரத்தில்‌ 'கண்ணகிக்கு 4 


சிலை' வடித்த செய்தி இடம்‌ பெற்றுள்ளது. மாளிகைகளில்‌ பல 'சுதை - சிற்பங்கள்‌ இருந்ததை 
மணிமேகலை மூலம்‌ 'அறிய - முடிகிறது'. 


ஈ) படக்காட்சியிலிருந்து இருசொல்‌ தொடர்களை அமைத்து, அவற்றின்‌ புணர்ச்சி 
வகையினைக்‌ கண்டறிக. 


எ.கா. மரக்கிளை - விகாரப்‌ புணர்ச்சி, மூன்று பெண்கள்‌ - இயல்பு புணர்ச்சி 


171 


| | gth_Tamil_Pages 122-264.indd 171 இ 23-01-2020 20:21:06 | | 


பலவுள்‌ தெரிக. KKODUG 


1. 


பல்லவர்‌ காலச்‌ சிற்பக்கலைக்குச்‌ சிறந்த சான்று 

௮) மாமல்லபுரம்‌ ஆ) பிள்ளையார்பட்டி இ) திரிபுவனவீரேசுவரம்‌ ஈ) தாடிக்கொம்பு 
'பொதுவர்கள்‌ பொலிஉறப்‌ போர்‌அடித்திடும்‌' நிலப்பகுதி ______._ 
௮) குறிஞ்சி ஆ) நெய்தல்‌ இ) முல்லை ஈ) பாலை 

மரவேர்‌ என்பது... 
௮) இயல்பு ஆ)திரிதல்‌ இ) தோன்றல்‌ ஈ) கெடுதல்‌ 

'அதிரப்‌ புகுதக்‌ கனாக்‌ கண்டேன்‌' -யார்‌ கனவில்‌ யார்‌ அதிரப்‌ புகுந்தார்‌? 
௮) கண்ணனின்‌ கனவில்‌ ஆண்டாள்‌ புகுந்தாள்‌ 

ஆ)தோழியின்‌ கனவில்‌ ஆண்டாள்‌ புகுந்தாள்‌ 

இ) ஆண்டாளின்‌ கனவில்‌ தோழி புகுந்தாள்‌ 


ஈ) ஆண்டாளின்‌ கனவில்‌ கண்ணன்‌ புகுந்தான்‌ 


திருநாதர்குன்றில்‌ ஒரு பாறையில்‌ புடைப்புச்‌ சிற்பங்களாக உள்ளவை 


௮) விலங்கு உருவங்கள்‌ ஆ) தீர்த்தங்கரர்‌ உருவங்கள்‌ 


இ) தெய்வ உருவங்கள்‌ ஈ)நாட்டியம்‌ ஆடும்‌ பாவை உருவங்கள்‌ 


குறுவினா 


1. 


6. 


செப்புத்‌ திருமேனிகள்‌ பற்றிக்‌ குறிப்பு வரைக. 

நடுகல்‌ என்றால்‌ என்ன? 

இசைக்‌ தூண்கள்‌ யார்‌ காலத்தில்‌ அமைக்கப்பட்டவை? 
கண்ணன்‌ புகுந்த பந்தல்‌ எவ்வாறு இருந்தது? 
இடிகுரல்‌, பெருங்கடல்‌ - இலக்கணக்‌ குறிப்புத்‌ தருக. 


பாலை நிலத்தில்‌ பருந்துகள்‌ பறந்ததன்‌ காரணம்‌ என்ன? 


சிறுவினா 


1. 


2. 


முழு உருவச்‌ சிற்பங்கள்‌ - புடைப்புச்‌ சிற்பங்கள்‌ இரண்டிற்கும்‌ உள்ள வேறுபாடு யாது? 
நாயக்கர்‌ காலச்‌ சிற்பங்களின்‌ நுட்பங்கள்‌ யாவை? 


172 


| | 9th_Tamil_Pages 122-264.indd 172 இ 


23-01-2020 20:21:06 | | 


ண்‌ |] ட Ho று 


3. இராவண காவியத்தில்‌ இடம்பெற்ற இரண்டு உவமைகளை எடுத்துக்காட்டுக. 
4. ஆண்டாளின்‌ கனவுக்‌ காட்சிகளை எழுதுக. 
5. குறிஞ்சி நிலம்‌ மணப்பதற்கான நிகழ்வுகளைக்‌ குறிப்பிடுக. 


6. கைபிடி, கைப்பிடி - சொற்களின்‌ பொருள்‌ வேறுபாடுகளையும்‌ அவற்றின்‌ புணர்ச்சி 
வகைகளையும்‌ எழுதுக. 


நெடுவினா 


1. இராவண காவியத்தில்‌ உங்களை ஈர்த்த இயற்கை எழில்‌ காட்சிகளை விவரிக்க. 


2. தமிழ்நாட்டுச்‌ சிற்பங்கள்‌ கலைநயம்‌ மிக்கனவாகவும்‌ வரலாற்றுப்‌ பதிவுகளாகவும்‌ இருப்பதை 
நிறுவுக. 


3. இசைக்கு நாடு, மொழி, இனம்‌ தேவையில்லை என்பதைச்‌ 'செய்தி' கதையின்‌ மூலமாக விளக்குக. 


டு 


ம மொழியை ஆள்வோம்‌ 


படித்துச்‌ சுவைக்க. 


ஓ வான்‌ தந்த பாடம்‌ The Lesson the Sky Teaches இ 


எத்தனை பெரிய வானம்‌! How Vast is the sky! 
எண்ணிப்பார்‌ உனையும்‌ நீயே; Think you of yourself: 
இத்தரை, கொய்யாப்‌ பிஞ்சு, The earth is a tiny 

நீ அதில்‌ சிற்றெறும்பே, Guava fruit; you. like all 


அத்தனை பேரும்‌ மெய்யாய்‌ Others are a tiny ant 


அப்படித்‌ தானே மானே? In it? is that not 90? 


பித்தேறி மேல்கீழ்‌ என்று Why talk madly of 


மக்கள்தாம்‌ பேசல்‌ என்னே! The high and the low? 


- பாவேந்தர்‌ பாரதிதாசன்‌ Pavendar Bharathidasan 


(translated by P. Parameswaran) 


மொழிபெயர்க்க. 
1. Strengthen the body 2. Love your Food 3. Thinking is great 
4. Walk like a bull 5. Union is Strength 6. Practice what you have learnt 


(- Putiya Athichoti by Bharathiyar) 


மரபுத்‌ தொடர்களைக்‌ கொண்டு தொடர்‌ அமைக்க. 
எட்டாக்கனி, உடும்புப்பிடி, கிணற்றுத்தவளை, ஆகாயத்‌ தாமரை, எடுப்பார்‌ கைப்பிள்ளை, 


மேளதாளத்துடன்‌. (௭.கா.) முயன்றால்‌ எந்தச்‌ செயலிலும்‌ வெற்றி என்பது எட்டாக்கனி இல்லை. 


173 


| | gth_Tamil_Pages 122-264.indd 173 இ 23-01-2020 20:21:06 | | 


ண்‌ |] ட Ho று 


பத்தியில்‌ இடம்பெற்றுள்ள இயல்பு புணர்ச்சிகளையும்‌ விகாரப்‌ புணர்ச்சிகளையும்‌ 
எடுத்தெழுதுக. 


காஞ்சி கைலாசநாதர்‌ கோவில்‌ சுற்றுச்சுவர்‌ முழுவதும்‌ சிற்பங்களின்‌ கலைக்கூடமாகத்‌ 
திகழ்கிறது. அதேபோன்று காஞ்சி வைகுந்தப்பெருமாள்‌ கோவிலிலும்‌ பல்லவர்காலச்‌ 
சிற்பங்கள்‌ மிகுதியாக உள்ளன. இங்குத்‌ தெய்வச்சிற்பங்கள்‌ மட்டுமல்லாது பிற 
சிற்பங்களும்‌ கோவில்‌ உட்புறச்‌ சுவரில்‌ செதுக்கப்பட்டுள்ளன. பல்லவர்காலக்‌ குடைவரைக்‌ 
கோவில்களின்‌ நுழைவுவாயிலின்‌ இருபுறங்களிலும்‌ காவலர்கள்‌ நிற்பதுபோன்று சிற்பங்கள்‌ 
படைக்கப்பட்டுள்ளன. 


மரபுப்‌ பிழைகளை நீக்கி எழுதுக. 


1. 


இல்லத்தின்‌ அருகே புதிதாகக்‌ கூரை போட்டனர்‌. 


2. கயல்‌ பானை செய்யக்‌ கற்றுக்‌ கொண்டாள்‌. 
3. நேற்று தென்றல்‌ காற்று அடித்தது. 
4. தென்னை மட்டையிலிருந்து நார்‌ எடுத்தார்‌. 
5. அணில்‌ பழம்‌ சாப்பிட்டது. 
6. கொடியிலுள்ள மலரை எடுத்து வா. 
(௭.கா.) இல்லத்தின்‌ அருகே புதிதாகக்‌ கூரை வேய்ந்தனர்‌. 
இ கவிதை படைக்க. இ 


மூடநம்பிக்கை, புவியைப்‌ போற்று, அன்பின்வழி 


(எ.கா. ) மூடநம்பிக்கை 
பூனை குறுக்கே போனதற்குக்‌ 
கவலைப்படுகிறாயே! 
அந்தப்‌ பூனைக்கு என்ன ஆனதோ? 


Ae மொழியோடு விளையாடு 


விடையைத்‌ தமிழ்‌ எண்களில்‌ எழுதுக. 


திருக்குறளின்‌ 


காங்‌ க்‌ சிற்றிலக்கியங்கள்‌ 


நாயன்மார்கள்‌ ஆழ்வார்கள்‌ 


திருமுறைகள்‌ 


174 


| | gth_Tamil_Pages 122-264.indd 174 இ 23-01-2020 20:21:06 | | 


கண்டுபிடிக்க. 

1. எண்ணும்‌ எழுத்தும்‌ கண்‌ - இந்தத்‌ தொடரை ஒருவர்‌ 12341567 48 2 என்று குறிப்பிடுகிறார்‌. 
இதே முறையைப்‌ பின்பற்றிக்‌ கீழ்க்காணும்‌ சொற்களை எப்படிக்‌ குறிப்பிடுவார்‌? 
௮) எழுது ஆகண்ணும்‌ இகழுத்து ஈத்து 

2. என்‌ வகுப்பில்‌ படிக்கும்‌ அனைவரும்‌ புதிய புத்தகம்‌ வைத்திருந்தனர்‌. இராமனும்‌ புதிய புத்தகம்‌ 
வைத்திருந்தான்‌. எனவே, இராமன்‌ என்‌ வகுப்பு மாணவன்‌ - இக்கூற்று 


௮) உண்மை ஆ) பொய்‌ இ) உறுதியாகக்‌ கூறமுடியாது 
அகராதியில்‌ காண்க. 

ஏங்கல்‌, கிடுகு, தாமம்‌, பான்மை, பொறி 
உவமைத்‌ தொடர்களை உருவகத்‌ தொடர்களாக மாற்றுக. 
1. மலர்விழி வீணை வாசித்தாள்‌; கேட்டவர்‌ வெள்ளம்‌ போன்ற இன்பத்தில்‌ நீந்தினர்‌. 
2. குழலியின்‌ இசையைச்‌ சுவைத்தவர்‌, கடல்‌ போன்ற கவலையிலிருந்து நீங்கினர்‌. 
3. தேன்‌ போன்ற மொழியைப்‌ பவளவாய்‌ திறந்து படித்தாள்‌. 
4. முத்துநகை தன்‌ வில்‌ போன்ற புருவத்தில்‌ மை தீட்டினாள்‌. 
காட்சியைக்‌ கண்டு கவினுற எழுதுக. 

செயல்‌ திட்டம்‌ 

உங்கள்‌ மாவட்டத்தின்‌ கலைநயம்‌ மிக்க இடங்களின்‌ சிறப்புகளைப்‌ படங்களுடன்‌ திரட்டிப்‌ 
பள்ளியில்‌ காட்சிப்படுத்துக. 


“4” நிற்க அதற்குத்‌ தக 
என்னை மகிழச்செய்த பணிகள்‌ 
(எ.கா.) 
1. இக்கட்டான நேரத்தில்‌ தம்பிக்கு உதவியதற்காக அப்பாவிடம்‌ பாராட்டுப்‌ பெற்றேன்‌. 
2. எனது வகுப்றையில்‌ கரும்பலகையின்கீழ்‌ சிதறிக்கிடந்த சுண்ணக்கட்டித்‌ துண்டுகளைத்‌ திரட்டி 
எடுத்துக்‌ குப்பைத்‌ தொட்டியில்‌ போட்டதற்கு ஆசிரியர்‌ மற்றும்‌ வகுப்புத்‌ தோழர்களிடம்‌ 
கைத்தட்டல்‌ பெற்றேன்‌. 


3 
கலைச்சொல்‌ அறிவோம்‌ ஞு அறிவை விரிவுசெய்‌ 
குடைவரைக்‌ கோவில்‌ - Cave temple நட்புக்காலம்‌ - கவிஞர்‌ அறிவுமதி 


கருவூலம்‌ - Trey 

மதிப்புறு முனைவர்‌ - Honorary Doctorate 
மெல்லிசை - Melody 

ஆவணக்‌ குறும்படம்‌ - Document short film - தமிழில்‌: சா. சுரேஷ்‌ 
புணர்ச்சி - Combination 


திருக்குறள்‌ கதைகள்‌ - கிருபானந்தவாரியார்‌ 
கையா, உலகே ஒரு உயிர்‌ - ஜேம்ஸ்‌ லவலாக்‌ 


175 


| | gth_Tamil_Pages 122-264.indd 175 இ 23-01-2020 20:21:07 | | 


லட 


க இணையத்தில்‌ காண்க. 


http://www.tamilvu.org/courses/degree/do5 1/do512.pdf 
http://www.tamilvu.org/courses/degree/ao11/a0114/htm1/Ao0114331.htm 
http://www.tamilsurangam.in/literatures/divya_prabandham/naachiyaar thirumozhi.htmI#. 
WgqolcuhuZPY 
https://sites.google.com/site/rsrshares/home/o3-thi-janakiraman-stories-and-novels 


தமிழ்நாடு இ-சேவை 


எளிதாய்‌ விண்ணப்பிக்கலாமே 
இனி! 


H Ee 1001 காராம்‌ 

படிகள்‌ ட்‌ 2 

*  கொடுக்கப்பட்டிருக்கும்‌ உரலி / விரைவுக்‌ குறியீட்டைப்‌ பயன்படுத்தி, தமிழ்நாடு இ-சேவை 
என்னும்‌ செயலியைப்‌ பதிவிறக்கம்‌ செய்து நிறுவிக்கொள்க. 


செயலியின்‌ முதல்‌ பக்கத்தில்‌ ஆதார்‌ சேவை, பான்‌ கார்டு, குடும்ப அட்டை, வாக்காளர்‌ 
அட்டை, காவல்துறை புகார்‌ தொடர்பான செய்திகள்‌ அறிதல்‌, திருமணச்‌ சான்றிதழ்‌, ஒட்டுநர்‌ 
உரிமம்‌ போன்ற பல்வேறு அரசு சார்ந்த இ-சேவைக்கான தெரிவுகள்‌ கொடுக்கப்பட்டிருக்கும்‌. 
அவற்றில்‌ ஏதேனும்‌ ஒன்றைத்‌ தெரிவு செய்து எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பதை அறிக. 


உதாரணத்திற்கு பான்‌ கார்டூ என்பதில்‌ பான்‌ பதிவு NSDL என்பதைத்‌ தெரிவு செய்து ௦6 
PAN application என்பதில்‌ உங்கள்‌ சுய விவரங்களைப்‌ பூர்த்தி செய்து இ-சேவையில்‌ 
விண்ணப்பிக்க. 


56௨௦6 | 


செயல்பாட்டிற்கான உரலி 


https://play.google.com/store/apps/ 
details?id=com.tn.android.eservice 


176 


| | gth_Tamil_Pages 122-264.indd 176 இ 23-01-2020 20:21:09 | | 


வாழ்வியல்‌ இலக்கியம்‌ [1] 


திருக்குறள்‌ 


-திருவள்ளுவர்‌ 


புல்லறிவாண்மை (85) 


1) 


2) 


ஏவவும்‌ செய்கலான்‌ தான்தேறான்‌ அவ்வுயிர்‌ 

போஒம்‌ அளவும்‌ஓர்‌ நோய்‌. 

சொன்னாலும்‌ செய்யாமல்‌, தானாகவும்‌ செய்யாமல்‌ 

இருப்பவன்‌ உயிர்‌, சாகும்வரை உள்ள நோய்‌! 

காணாகான்‌ காட்டுவான்‌ தான்காணான்‌ காணாதான்‌ 

கண்டானாம்‌ தான்கண்ட வாறு. 

அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொல்பவன்‌ அறிவில்லாதவனாக 
மாறிவிடுவான்‌! 


அறிவில்லாதவன்‌ அவனுக்குத்‌ தெரிந்த அளவில்‌ அறிவுடையவனாகச்‌ 
தோன்றுவான்‌! 


இகல்‌ (86) 


3) 


இன்பத்துள்‌ இன்பம்‌ பயக்கும்‌ இகலென்னும்‌ 
துன்பத்துள்‌ துன்பங்‌ கெடின்‌. 
துன்பத்தில்‌ மனக்கசப்பு என்னும்‌ மோசமான துன்பம்‌ மறைந்தால்‌, 


இன்பத்தில்‌ சிறந்த இன்பம்‌ பெறலாம்‌ . 


177 


| | gth_Tamil_Pages 122-264.indd 177 இ 


23-01-2020 20:21:09 | ள்‌ 


ண்‌ |] ட Ho று 


குடிமை (96) 

4) அடுக்கிய கோடி பெறினும்‌ குடிப்பிறந்தார்‌ 
குன்றுவ செய்தல்‌ இலர்‌. * 
கோடிப்‌ பொருள்‌ அடுக்கிக்‌ கொடுத்தாலும்‌, 
ஒழுக்கமான குடியில்‌ பிறந்தவர்‌, தவறு செய்வதில்லை. 


சான்றாண்மை (99) 

5) அன்புநாண்‌ ஒப்புரவு கண்ணோட்டம்‌ வாய்மையொ(டு) 
ஐந்துசால்பு ஊன்றிய தூண்‌. * 
பிறரிடம்‌ அன்பும்‌ பழிக்கு நாணுதலும்‌ சமத்துவ எண்ணமும்‌ 
இரக்கமும்‌ உண்மையும்‌ சான்றாண்மையைத்‌ தாங்கும்‌ தூண்கள்‌! 
அணி - ஏகதேச உருவக அணி 

6) ஆற்றுவார்‌ ஆற்றல்‌ பணிதல்‌ அதுசான்றோர்‌ 
மாற்றாரை மாற்றும்‌ படை. 
செயல்‌ செய்பவரின்‌ ஆற்றல்‌, பணிவுடன்‌ நடத்தல்‌. அதுவே 
சான்றோர்க்குப்‌ பகைவரையும்‌ நட்பாக்கும்‌ கருவி. 

7) ஊழி பெயரினும்‌ தாம்பெயரார்‌ சான்றாண்மைக்‌(கு) 
ஆழி எனப்படு வார்‌. 

ஓ ஊழிக்காலம்‌ வந்தாலும்‌ சான்றாண்மை என்னும்‌ கடலுக்குக்‌ ஓ 

கரை போன்றவர்‌ நற்பண்புகளிலிருந்து மாறமாட்டார்‌ ! 
அணி - ஏகதேச உருவக அணி 


நாணுடைமை (102) 

5) பிறர்நாணத்‌ தக்கது தான்நாணான்‌ ஆயின்‌ 
அறம்நாணத்‌ தக்கது உடைத்து. * 
பிறர்‌ வெட்கப்படும்‌ பழிக்குக்‌ காரணமாய்‌ இருந்தும்‌ தான்‌ வெட்கப்படவில்லை 
என்றால்‌, அறம்‌ வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகிப்போகும்‌. 


உழவு (104) 
9) சுழன்றும்‌ஏர்ப்‌ பின்னது உலகம்‌ அதனால்‌ 
உழந்தும்‌ உழவே தலை. * 
பல தொழில்களால்‌ இயங்கினாலும்‌ உலகம்‌ ஏருக்குப்‌ பின்னாலேயே போகும்‌! 
அதனால்‌ வருந்தி உழைத்தாலும்‌ உழவுத்‌ தொழிலே சிறந்தது. 
10) உழுவார்‌ உலகத்தார்க்கு ஆணிஅஃ தாற்றாது 
எழுவாரை எல்லாம்‌ பொறுத்து. 
மற்ற தொழில்‌ செய்பவரையும்‌ உழுபவரே தாங்கி நிற்பதால்‌, அவரே உலகத்துக்கு 
அச்சாணி ஆவர்‌. 
அணி - ஏகதேச உருவக அணி 


178 


| | gth_Tamil_Pages 122-264.indd 178 இ 23-01-2020 20:21:10 | | 


சதவ © ஓ ஓ 
டு கற்பவை கற்றபின்‌... ட்‌ 
| 
a 
1. படத்திற்கு ஏற்ற குறளைத்‌ தேர்வு செய்க KHDNBA 


அ. இன்பத்துள்‌ இன்பம்‌ பயக்கும்‌ இகலென்னும்‌ 


துன்பத்துள்‌ துன்பங்‌ கெடின்‌. 


ஆ. ஏவவும்‌ செய்கலான்‌ தான்தேறான்‌ அவ்வுயிர்‌ 
போம்‌ அளவும்‌ஓர்‌ நோய்‌. 


இ. சுழன்றும்‌ஏர்ப்‌ பின்னது உலகம்‌ அதனால்‌ 


உழந்தும்‌ உழவே தலை. 


2. பொருளுக்கேற்ற அடியைக்‌ கண்டுபிடித்துப்‌ பொருத்துக. 


பகைவரையும்‌ நட்பாக்கும்‌ கருவி கண்டானாம்‌ தூன்கண்ட வாறு 


தெரிந்த அளவில்‌ அறிவுடையவனாகத்‌ அறம்நாணத்‌ தக்கது உடைத்து 
தோன்றுவான்‌ 


அறம்‌ வெட்கப்பட்டு அவனை விட்டு | மாற்றாரை மாற்றும்‌ படை 
விலகிப்போகும்‌ 


3. ஐந்து சால்புகளில்‌ இரண்டு 


௮) வானமும்‌ நாணமும்‌ ஆ) நாணமும்‌ இணக்கமும்‌ 
இ) இணக்கமும்‌ சுணக்கமும்‌ ஈ) இணக்கமும்‌ பிணக்கமும்‌ 


4. கோடிட்ட இடங்களுக்கான விடையைக்‌ கட்டத்துள்‌ கண்டறிந்து வட்டமிடுக. 


௮. அனைவரிடமும்‌ இணக்கம்‌ என்பதன்‌ 


ஓ ப்‌ பு று ற்குள்‌ அவவை 
ப ர வ ஆ. உலகத்துக்கு அச்சாணி போன்றவர்‌ ...... 
ம்‌ ர்‌ வு த இ. தான்‌ நாணான்‌ ஆயின்‌ ...... நாணத்‌ தக்கது. 
ர ்‌ ்‌ பன்‌ 
த்‌ Fa ஈ. ஆழி என்பதன்‌ பொருள்‌ 
உ. மாற்றாரை மாற்றும்‌ ......... 
ம்‌ » அ ர்‌ 


ஊ. ஒழுக்கமான குடியில்‌ பிறந்தவர்‌ ...... 
செய்வதில்லை. 


5. அடுக்கிய கோடி பெறினும்‌ குடிப்பிறந்தார்‌ 
குன்றுவ செய்தல்‌ இலர்‌. 
இக்குறளின்‌ கருத்தை அடிப்படையாகக்‌ கொண்டு ஒரு பக்கக்கதை ஒன்றை எழுதுக. 


179 


| | gth_Tamil_Pages 122-264.indd 179 இ 


23-01-2020 20:21:10 | | 


உலகத்திற்கு அச்சாணியாய்‌ இருப்பவர்‌ 
யார்‌? ஏன்‌? 


வினாக்கள்‌ 


1) இறக்கும்வரை உள்ள நோய்‌ எது? 


ள்‌ ள்‌ . ட 4) காணாதான்‌ காட்டுவான்‌ தான்காணான்‌ 
2) அன்புநாண்‌ ஒப்புரவு கண்ணோட்டம்‌ 


காணாகான்‌ 
வாய்மையோ(டு) 


்‌ ்‌ கண்டானாம்‌ தான்கண்ட வாறு. 
ஐந்துசால்பு ஊன்றிய தூண்‌. 
இக்குறட்பாவில்‌ பயின்றுவரும்‌ அணியை இக்குறட்பாவில்‌ பயின்றுவரும்‌ 
தொடைநயத்தை எழுதுக. 


விளக்கி எழுதுக. 


திருக்குறள்‌ - விளையாடிப்‌ 
பார்ப்போமே! 


படிகள்‌ 


*  கொடுக்கப்பட்டிருக்கும்‌ உரலி / விரைவுக்‌ குறியீட்டைப்‌ பயன்படுத்தித்‌ திருக்குறள்‌ 
விளையாட்டு என்னும்‌ செயலியைப்‌ பதிவிறக்கம்‌ செய்து நிறுவிக்கொள்க. 


செயலியின்‌ அறிவுரையைத்‌ தொடர்ந்து விளையாடு என்பதைத்‌ தெரிவு செய்தவுடன்‌ 
மாணவர்‌, ஆசிரியர்‌, பேராசிரியர்‌ என்பதில்‌ ஒன்றைத்‌ தெரிவு செய்க. 


இப்போது மிதக்கும்‌ சீர்களைச்‌ சரியான இடத்தில்‌ பொருத்தி முழுமையான குறளைக்‌ 
கண்டறிக. அக்குறளுக்கான விளக்கத்தை அதைத்‌ தொடர்ந்து பார்க்க. 


30 (வியா து நக ருக்மறப்‌ (விய டது 
ங்மள்‌ றளிகள்‌ ௮ |} y 
வினையா - _ ௮௯ 


ல 


செயல்பாட்டிற்கான உரலி 


https://play.google.com/store/apps/details?id=com.nilatech. 
thirukkuralvilaiyaattu 


180 


| | gth_Tamil_Pages 122-264.indd 180 இ 23-01-2020 20:21:10 | | 


ணா! | ! | க நட ரை 


ள்‌ 
ட வாழிய நிலனே 


நாடு, சமூகம்‌ 


ளட தி 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ இ 


விடுதலைப்‌ போரில்‌ தமிழர்கள்‌ ஆற்றிய தொண்டினை உணர்ந்து நாட்டுணர்வு 
பெறுதல்‌ 


* இலக்கியங்கள்‌ காட்டும்‌ நாட்டு வளம்‌ குறித்த செய்திகளை அறிந்து நாட்டை 
வளப்படுத்தும்‌ ஊக்கத்தைப்‌ பெறுதல்‌ 


சங்ககால மதுரைநகரக்‌ காட்சிகளை இலக்கியங்கள்வழி அறிதல்‌ 
பல்வேறு நூல்களைப்‌ படித்து, ஒரு தலைப்பையொட்டிக்‌ கருத்துகளை 
ஒருங்கிணைத்துக்‌ கூறும்‌ திறனை வளர்த்துக்‌ கொள்ளுதல்‌ 

> மொழிப்‌ பயன்பாட்டில்‌ ஆகுபெயர்‌ எவ்விதம்‌ வெளிப்படுத்தப்படுகிறது என்பதைக்‌ 
கண்டறிதல்‌ 


181 


| | gth_Tamil_Pages 122-264.indd 181 இ 23-01-2020 20:21:11 | | 


நட 
ச்‌ 


நுழையும்முன்‌ 


இந்திய தேசிய இராணுவம்‌ இந்திய விடுதலைக்காக 
உருவாக்கப்பட்ட அமைப்பு. இந்த அமைப்பின்‌ 
தூண்களாகத்‌ திகழ்ந்தவர்கள்‌ நம்‌ தமிழர்கள்‌. 
விடுதலைப்‌ போராட்டத்தை ஒளி மங்காமல்‌ 
பாதுகாத்தவர்களுள்‌ ஒருவரான நேதாஜி சுபாஷ்‌ 
சந்திர போஸ்‌ அவர்களுடன்‌ இணைந்து இந்திய 


உரைநடை உலகம்‌ [|] 


இந்திய தேசிய இராணுவத்தில்‌ 


தமிழர்‌ பங்கு 


- மா.சு. அண்ணாமலை 


= ப்‌ 
பவி அ அ] ॥ 


தேசிய இராணுவப்‌ படையில்‌ போராடிய தமிழர்களின்‌ பங்கு வியந்து 


போற்றத்தக்கது. 


இரண்டாம்‌ 


உலகப்‌ போர்‌ 
நடந்துகொண்டிருந்த 1942ஆம்‌ ஆண்டு 
பிப்ரவரி 15ஆம்‌ நாள்‌, ஆங்கிலேயப்‌ படைகள்‌ 
மலேயாவில்‌ ஜப்பானியரிடம்‌ சரணடைந்தன. 
இப்படையில்‌ இந்திய வீரர்களும்‌ இருந்தனர்‌. 
சரணடைந்த அவ்வீரர்களைக்‌ கொண்டு 
ஜப்பானியர்கள்‌, மோகன்சிங்‌ என்பவரின்‌ 
தலைமையில்‌ இந்திய தேசிய இராணுவம்‌ 
(ஐ.என்‌.ஏ.) என்ற படையை உருவாக்கினர்‌. 


| | gth_Tamil_Pages 122-264.indd 182 


182 


இந்திய தேசிய இராணுவத்திற்கு மக்கள்‌ 
ஆதரவு பெருகியது. அக்காலகட்டத்தில்‌ 
தமிழகத்தில்‌ இருந்து மலேயா, பர்மா 
போன்ற நாடுகளுக்குப்‌ பிழைப்பிற்காகச்‌ 
சென்ற தமிழர்‌ பலர்‌ இந்திய தேசிய 
இராணுவத்தில்‌ சேர்ந்தனர்‌. இந்திய 
தேசிய இராணுவத்தில்‌ பல பிரிவுகள்‌ 
ஏற்படுத்தப்பட்டன. அதில்‌ ஒன்றுதான்‌ 
ஒற்றர்படை. ஜப்பானியர்கள்‌ ஒற்றர்படையில்‌ 


23-01-2020 20:21:11 | | 


இருந்த வீரர்களை, இந்தியாவில்‌ உள்ள 
ஆங்கிலேய இராணுவத்தைப்‌ பற்றி ஒற்றறிய 
நீர்மூழ்கிக்கப்பல்‌ மூலம்‌ கேரளாவிற்கும்‌ 
குஜராத்திற்கும்‌ அனுப்பினர்‌. சிலரைத்‌ 
குரைவழியில்‌, பர்மாக்‌ காடுகள்‌ வழியாக 
இந்தியாவிற்கு அனுப்பினர்‌. இந்திய 
இராணுவம்‌ அவர்களைக்‌ கைது செய்து 
சென்னைச்‌ சிறைக்கு அனுப்பியது; பலருக்கு 


மரண தண்டனை அளித்தது. 
தூண்களாகத்‌ திகழ்ந்தவர்கள்‌ 

நேதாஜி சுபாஷ்‌ சந்திர போஸ்‌ இந்திய 
தேசிய இராணுவத்தின்‌ பொறுப்பை ஏற்க, 
91நாள்கள்‌ நீர்மூழ்கிக்‌ கப்பலில்‌ பயணம்‌ 
செய்து ஜெர்மனியிலிருந்து சிங்கப்பூர்‌ 
வந்தடைந்தார்‌. 1943ஆம்‌ ஆண்டு சூலை 
மாதம்‌ 9ஆம்‌ நாள்‌ பதவியேற்றார்‌. அவர்‌ 
உரையாற்றிய மாபெரும்‌ கூட்டத்தில்‌ "டெல்லி 
நோக்கிச்‌ செல்லுங்கள்‌ "(டெல்லி சலோ) 
எனப்‌ போர்முழக்கம்‌ செய்தார்‌. இவரின்‌ 
வேண்டுகோள்‌ அனைவரது மனத்திலும்‌ 
பசுமரத்தாணிபோல்‌ பதிந்தது. 


நேதாஜி தலைமையில்‌ இருந்த இந்திய 
தேசிய இராணுவப்படை பிரித்தானிய அரசை 


தெரியுமா? 


வ 
| 


நேதாஜி தமிழ்‌ வீரர்களைப்‌ பாராட்டி நான்‌ 
மறுபடியும்‌ பிறந்தால்‌ ஒரு தென்னிந்தியத்‌ 
தமிழனாகப்‌ பிறக்க வேண்டுமென்று 


கூறியிருக்கிறார்‌. 
- பசும்பொன்‌ முத்துராமலிங்கனார்‌ 


எதிர்த்தது. அப்போது தமிழகத்திலிருந்து 
பெரும்படையைத்‌ திரட்டி இந்திய தேசிய 
இராணுவத்திற்கு வலுச்சேர்த்த பெருமைக்கு 
உரியவர்‌ பசும்பொன்‌ முத்துராமலிங்கனார்‌. 


இந்திய தேசிய இராணுவப்படைத்‌ 
தலைவராக இருந்த தில்லான்‌, "இந்திய 
தேசிய இராணுவத்தின்‌ இதயமும்‌ ஆக்மாவும்‌ 
தமிழர்கள்தான்‌" என்றார்‌. 


வான்படைப்‌ பிரிவு 
இந்திய தேசிய இராணுவத்தில்‌ இருந்து 45 வீரர்கள்‌ நேதாஜியால்‌ தேர்வு செய்யப்பட்டு, 
வான்படைத்‌ தாக்குதலுக்கான சிறப்புப்‌ பயிற்சி பெறுவதற்காக, ஜப்பானில்‌ உள்ள 
இம்பீரியல்‌ மிலிட்டரி அகடமிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்‌. அந்த 45பேர்‌ கொண்ட 


பயிற்சிப்‌ பிரிவின்‌ பெயர்தான்‌ டோக்கியோ கேடட்ஸ்‌. 


போர்ச்‌ சூழலுக்கு நடுவில்‌ இந்திய தேசிய இராணுவ வீரர்கள்‌ டோக்கியோ செல்வது ஒரு சவாலாக 
இருந்தது. பர்மாவில்‌ இருந்து காட்டுவழியாகப்‌ பயணம்‌ செய்து, சயாம்‌ மரண ரயில்‌ பாதையைக்‌ கடந்து, 


அங்கிருந்து படகு வழியாகத்‌ தப்பிச்‌ சென்று, பழைய கப்பல்‌ ஒன்றில்‌ ஏறி, சீறும்‌ அலைகளில்‌ சிக்கித்‌ 
தவித்து முடிவில்‌ ஜப்பானின்‌ "கியூசு" தீவை அடைந்தனர்‌. அந்தத்‌ தீவு, கடற்படையின்‌ வசம்‌ இருந்தது. 


காலை 5 மணிக்கு எழுந்து மூன்று கல்‌ தூரம்‌ ஓடவேண்டும்‌. அப்போது குளிர்‌, சுழியத்திற்குக்‌ கீழ்‌ 
இருக்கும்‌. உதடுகள்‌ வெடித்து வலி தாங்க முடியாது. பனிப்புகை படர்ந்த மைதானத்தில்‌ ஓடுவார்கள்‌. 
மூன்று கல்‌ தூரம்‌ ஓடியதும்‌ ஐந்து நிமிடங்கள்‌ ஓய்வு, பிறகுதான்‌ சிறப்புப்‌ பயிற்சிகள்‌. அதை 
முடித்துக்கொண்டு அவசரமாகக்‌ குளித்துத்‌ தயாராகி வர வேண்டும்‌. 


- பசும்பொன்‌ மடல்‌, மடல்‌ 32, இதழ்‌ 8,சனவரி 2018, ப.14-16 


| | gth_Tamil_Pages 122-264.indd 183 


23-01-2020 20:21:11 | | 


மகளிர்‌ படை உருவாக்கம்‌ 


இந்திய தேசிய இராணுவத்தில்‌ 
ஜான்சிராணி பெயரில்‌ பெண்கள்‌ படை 
உருவாக்கப்பட்டது. இதன்‌ தலைவர்‌ டாக்டர்‌ 
லட்சுமி. இப்படையில்‌ தமிழ்ப்‌ பெண்கள்‌ 
பெருமளவில்‌ பங்கேற்றனர்‌. இவர்களில்‌ 
தலைசிறந்த தலைவர்களாக ஜானகி, 
இராஜாமணி முதலானோர்‌ விளங்கினர்‌. 


நேதாஜி அமைத்த தற்காலிக அரசில்‌ 
கேப்டன்‌ லட்சுமி, சிதம்பரம்‌ லோகநாதன்‌ 
முதலான தமிழர்கள்‌ அமைச்சர்களாக 
இருந்தார்கள்‌. சிறந்த வீரர்களை உருவாக்க 
நேதாஜி 45 இளைஞர்களை டோக்கியோ 
அனுப்பினார்‌. அவர்களில்‌ பெரும்பாலோர்‌ 
தமிழர்கள்‌. அதில்‌ பயிற்சி பெற்றவர்களுள்‌ 
குறிப்பிடத்தக்கவர்‌ கேப்டன்‌ தாசன்‌ ஆவார்‌. 


அவர்‌ பின்பு சுதந்திர இந்தியாவில்‌ செசல்ஸ்‌ 
நாட்டுத்‌ தூதுவராகப்‌ பணியாற்றினார்‌. 


இரண்டாம்‌ உலகப்போர்க்‌ காலம்‌ 


இந்திய தேசிய இராணுவம்‌ ஜப்பானிய 
இராணுவத்தோடு சேர்ந்து, ஆங்கிலேயரோடு 
போரிடப்‌ பர்மா வழியாக இந்தியா வரத்‌ 
திட்டமிட்டது. 


தமிழ்‌ மக்கள்‌ துணையுடன்‌ போராடிய 
நேதாஜியைக்‌ கண்டு ஆங்கிலப்‌ பிரதமர்‌ 
சர்ச்சில்‌ கோபம்‌ கொண்டார்‌. 'மலேயாவில்‌ 
உள்ள தமிழர்களின்‌ இரத்தம்‌ நேதாஜியின்‌ 
மூளையில்‌ கட்டியாக உள்ளது என்று 
சர்ச்சில்‌ கூறினார்‌. அதற்கு நேதாஜி இந்தத்‌ 
தமிழினம்தான்‌ ஆங்கிலேயர்களை அழிக்கும்‌ 
என்று பதில்‌ கூறினார்‌. 


நேதாஜியின்‌ பொன்‌ மொழி 


அநீதிகளுக்கும்‌ தவறான செயல்களுக்கும்‌ மனம்‌ ஒப்ப இடம்‌ தருதல்‌ மிகப்‌ பெரிய குற்றமாகும்‌. நீங்கள்‌ 
நல்வாழ்வைத்‌ தந்தே ஆக வேண்டும்‌ என்பதுதான்‌ காலத்தால்‌ மறையாத சட்டமாகும்‌. எந்த விலை 
கொடுத்தாவது சமத்துவத்திற்குப்‌ போராடுவதே மிகச்சிறந்த நற்குணமாகும்‌. 


மனதை மலரவைக்கும்‌ இளங்கதிரவனின்‌ வைகறைப்‌ பொழுது வேண்டுமா? அப்படியானால்‌ 
இரவில்‌ இருண்ட நேரங்களில்‌ வாழக்‌ கற்றுக்கொள்‌. 


| | gth_Tamil_Pages 122-264.indd 184 


23-01-2020 20:21:11 | | 


தெரிந்து தெளிவோம்‌ 


நேதாஜியின்‌ பொன்மொழி 


விடுதலையினால்‌ உண்டாகும்‌ 
மகிழ்ச்சியும்‌ சுதந்திரத்தினால்‌ உண்டாகும்‌ 
மனநிறைவும்‌ வேண்டுமா? அப்படியானால்‌ 
அதற்கு விலையுண்டு. அவற்றுக்கான 
விலை துன்பமும்‌ தியாகமும்தான்‌. 


இரண்டாம்‌ உலகப்போரில்‌ பர்மாவில்‌ 
நடந்த போர்‌ "மிகவும்‌ கொடூரமானதாகும்‌". 
இந்திய தேசிய இராணுவம்‌ 1944ஆம்‌ 
ஆண்டு மார்ச்‌ 18அன்று ஆங்கிலேயரை 
வென்று இந்தியாவிற்குள்‌ மணிப்பூர்ப்‌ 
பகுதியில்‌ 'மொய்ராங்‌' என்ற இடத்தில்‌ 
மூவண்ணக்‌ கொடியை ஏற்றியது. ஆனால்‌, 
அமெரிக்கர்களும்‌, ஆங்கிலேயர்களும்‌ சேர்ந்து 
போரிட்டதால்‌ இந்த வெற்றி நிலைபெற்று 
நீடிக்கவில்லை. இப்போரில்‌ ஒரு இலட்சம்‌ 
இந்தியரும்‌ ஜப்பானியரும்‌ வீரமரணம்‌ 
எய்தினர்‌. 
மரணம்‌ பெரிதன்று 


இந்திய தேசிய இராணுவத்தைச்‌ 
சேர்ந்த பதினெட்டு இளைஞர்கள்‌, 1943- 
45ஆம்‌ ஆண்டுகளில்‌ சென்னைச்‌ சிறையில்‌ 
தூக்கிலிடப்பட்டனர்‌. 


1944ஆம்‌ ஆண்டு பதினெட்டே வயதான 
இராமு என்பவர்‌ தூக்கிலிடப்பட்டார்‌. அவர்‌ 
தூக்கிலிடப்படுவதற்கு முதல்நாள்‌ இரவு, நான்‌ 
என்‌ உயிரைக்‌ கொடுப்பதற்குக்‌ கொஞ்சமும்‌ 
கவலைப்படவில்லை: ஏனெனில்‌ நான்‌ 
கடவுளுக்கு எதிராக ஒன்றும்‌ செய்யவில்லை" 
என்று கூறினார்‌. 


மரணதண்டனை பெற்ற அப்துல்காதர்‌ 
பின்வருமாறு கூறினார்‌. 


"வாழ்வின்‌ பொருள்‌ தெரிந்தால்தான்‌ 
மனிதன்‌ மேல்நிலை அடைவான்‌. 
நாட்டிற்காக உயிர்நீத்த முழுநிலவினைப்‌ 
போன்ற தியாகிகள்‌ முன்பு நாங்கள்‌ 
மெழுகுவர்த்திதான்‌". 


இந்தியாவிற்கு விடுதலை பெற்றுத்‌ 
தந்ததில்‌ இந்திய தேசிய இராணுவத்தினரின்‌ 
பங்கினை நாம்‌ மறந்துவிட முடியாது. 
அவர்கள்‌ தாயக நலனுக்காகத்‌ தங்கள்‌ 


வாழ்க்கையைத்‌ தியாகம்‌ செய்தனர்‌. இந்திய 
விடுதலைப்‌ போரில்‌ ஈடுபட்ட தமிழர்கள்‌ பலர்‌ 
வீரமரணத்தைத்‌ தழுவினர்‌. அவர்களின்‌ வீரம்‌ 
போற்றுதலுக்குரியது. தங்கள்‌ இன்னுயிர்‌ 
இழந்த முகம்‌ தெரியாத தமிழர்களின்‌ 
அர்ப்பணிப்பு உணர்வையும்‌ அஞ்சாத 
வீரத்தையும்‌ நாட்டுப்பற்றையும்‌ என்றும்‌ 
போற்றுவது நம்‌ கடமையாகும்‌. 


நூல்‌ வெளி 
பேராசிரியர்‌ மா.சுஅண்ணாமலை: "இந்திய தேசிய இராணுவம்‌ - தமிழர்‌ பங்கு" 
என்ற நூலுக்காகத்‌ தமிழக அரசின்‌ பரிசுபெற்றவர்‌. இவர்‌ தலைமையில்‌ எடுக்கப்பட்ட 
குறும்படங்கள்‌ சர்வதேச அளவில்‌ பறிசுகள்‌ பெற்றன. 


கற்பவை கற்றபின்‌... 


நீங்கள்‌ நாட்டிற்கு உங்கள்‌ பங்கினை அளிக்க விரும்புகிறீர்களா? - இந்திய 
இராணுவத்தில்‌ சேருவதற்கான தகுதி, அவர்களுக்கான பணிகள்‌ குறித்த 
கருத்துகளைத்‌ திரட்டி வகுப்பில்‌ கலந்துரையாடுக. 

எனக்குப்‌ பிடித்த விடுதலைப்‌ போராட்ட வீரர்‌ என்ற தலைப்பில்‌ அவர்தம்‌ 


வாழ்க்கை நிகழ்வுகளைக்‌ காலக்கோட்டில்‌ உருவாக்குக. LKSYUG 


| | gth_Tamil_Pages 122-264.indd 185 


23-01-2020 202112 | | 


WO 
ச்‌ 


உணர்த்துகிறது. 


கவிதைப்‌ பேழை [1] 
சீவக சிந்தாமணி 


-திருத்தக்கத்‌ தேவர்‌ 


சங்க இலக்கியங்கள்‌ நிகழ்வுகளில்‌ கருத்தைக்‌ கூறும்‌ தன்னுணர்ச்சிப்‌ 
பாடல்களாக அமைந்தன. அவற்றைத்‌ தொடர்ந்து பதினெண்கீழ்க்கணக்கு 
நூல்கள்‌ அறக்கருத்துகளைக்‌ கூறுவனவாக இருந்தன. பின்னர்‌, 
நுழையும்முன்‌ ஒப்பில்லாத தலைவன்‌ ஒருவனது வாழ்க்கையைப்‌ பாடுவனவாய்க்‌ 
காப்பியங்கள்‌ உருவாயின. இவ்வகையில்‌, சீவகனைத்‌ தலைவனாகக்‌ 

கொண்டு தோன்றிய காப்பியம்‌ சீவக சிந்தாமணி. இன்பங்களைத்‌ துறந்து 

துறவு பூணவேண்டும்‌ என்பதே இக்காப்பியத்தின்‌ மையக்கருத்தாகும்‌. 

ஏமாங்கத நாட்டின்‌ வளத்தைத்‌ திருத்தக்கத்தேவர்‌ வருணிக்கும்‌ பகுதி அந்நாட்டின்‌ செழிப்பை 


ஏமாங்கத நாட்டு வளம்‌ 


பார்‌ போற்றும்‌ எமாங்கதம்‌ 


. காய்மாண்ட தெங்கின்‌ பழம்வீழக்‌ கமுகின்‌ நெற்றிப்‌ 
பூமாண்ட தீந்தேன்‌ தொடை கீறி வருக்கை போழ்ந்து 


தேமாங்கனி சிதறி வாழைப்‌ பழங்கள்‌ சிந்தும்‌ 


எமாங்கதம்‌ என்று இசையால்திசை போயது உண்டே! (31) 


சொல்லும்‌ பொருளும்‌: 
தெங்கு - தேங்காய்‌; இசை - புகழ்‌; 
வருக்கை - பலாப்பழம்‌; நெற்றி - உச்சி 


வாரி வழங்கும்‌ வள்ளல்‌ 


. வள்ளல்‌ கைத்தல மாந்தரின்‌ மால்வரைக்‌ 


கொள்ளை கொண்ட கொழுநஙிதிக்‌ குப்பையை 
உள்ளம்‌ இல்லவர்க்கு ஊர்தொறும்‌ உய்த்துஉராய்‌ 
வெள்ளம்‌ நாடு மடுத்து விரைந்தகே. (36) 
சொல்லும்‌ பொருளும்‌: 

மால்வரை - பெரியமலை; 

மடுத்து - பாய்ந்து; கொழுநிதி - திரண்ட நிதி 


மணம்‌ கமழும்‌ கழனி 


. நெறிமருப்பு எருமையின்‌ ஒருத்தல்‌ நீள்‌இனம்‌ 


செறிமருப்பு ஏற்றினம்‌ சிலம்பப்‌ பண்‌ உறீஇப்‌ 
பொறிவரி வராலினம்‌ இரியப்‌ புக்குடன்‌ 
வெறிகமழ்‌ கழனியுள்‌ உழுநர்‌ வெள்ளமே. (44) 
சொல்லும்‌ பொருளும்‌: 

மருப்பு - கொம்பு; வெறி - மணம்‌; 

கழனி - வயல்‌; செறி - சிறந்த; இரிய - ஓட 


186 


| | 9th_Tamil_Pages 122-264.indd 186 இ 


23-01-2020 202112 | | 


தலைவணங்கி விளைந்த நெற்பயிர்‌ 


4. சொல்‌அரும்‌ சூல்பசும்‌ பாம்பின்‌ தோற்றம்போல்‌ 


மெல்லவே கருஇருந்து ஈன்று மேலலார்‌ 
செல்வமே போல்தலை நிறுவித்‌ தேர்ந்தநூல்‌ 


கல்விசேர்‌ மாந்தரின்‌ இறைஞ்சிக்‌ காய்த்தவே”. (53) 


சொல்லும்‌ பொருளும்‌ 
சூல்‌ - ௧௬ 
எல்லாம்‌ ஆயிரம்‌ ஆயிரமாய்‌ 
5. அடிசில்‌ வைகல்‌ ஆயீரம்‌ அறப்புறமும்‌ ஆயிரம்‌ 


கொடியனார்‌ செய்‌ கோலமும்‌ வைகல்தோறும்‌ ஆயிரம்‌ 


மடிவுஇல்‌ கம்மியர்களோடும்‌ மங்கலமும்‌ ஆயிரம்‌ 
ஓடிவுஇலை வேறுஆயிரம்‌ ஓம்புவாறின்‌ ஓம்பலே. (76) 


சொல்லும்‌ பொருளும்‌ 
அடிசில்‌ - சோறு; மடிவு - சோம்பல்‌ 
கொடியனார்‌ - மகளிர்‌ 


நாடுகள்‌ சூழ்ந்த எமாங்கதம்‌ 


6. நற்றவம்‌ செய்வார்க்கு இடம்தவம்‌ செய்வார்க்கும்‌ அஃது இடம்‌ 
நற்பொருள்‌ செய்வார்க்கு இடம்பொருள்‌ செய்வார்க்கும்‌ அ5துஇடம்‌ 
வெற்றும்‌) இன்பம்‌ விழைவிப்பான்‌ விண்‌ உவந்து வீழ்ந்தன 


மற்றநாடு வட்டமாக வைகுமற்ற நாடரோ. (77) 


சொல்லும்‌ பொருளும்‌ 


நற்றவம்‌ - பெருந்தவம்‌; வட்டம்‌ - எல்லை; வெற்றம்‌ - வெற்றி 


பாடலின்‌ பொருள்‌ 


1. தென்னை மரத்திலிருந்து நன்றாக 
முற்றிய காய்‌ விழுகிறது. அது விழுகின்ற 
வேகத்தில்‌, பாக்கு மரத்தின்‌ உச்சியிலுள்ள 
சுவைமிக்க தேனடையைக்‌ கிழித்து, பலாப்‌ 
பழத்தினைப்‌ பிளந்து, மாங்கனியைச்சிதற 
வைத்து, வாழைப்‌ பழத்தினை உதிர்க்கவும்‌ 
செய்தது. இத்தகு வளம்‌ நிறைந்த ஏமாங்கத 
நாட்டின்‌ புகழ்‌ உலகின்‌ பலதிசைகளிலும்‌ 
பரவியிருந்தது. 


2. இரந்து கேட்பவர்க்கு இல்லை 
யென்னாது வாரி வழங்கும்‌ செல்வர்களைப்‌ 
போன்றது வெள்ளம்‌. அது உயர்ந்த 
மலையிலிருந்து செல்வக்‌ குவியலைச்‌ 
சேர்த்துக்கொண்டு வந்து, ஊக்கமில்லாத 
மக்களுக்கு ஊர்தோறும்‌ வழங்கும்‌ வகையில்‌ 
நாட்டினுள்‌ விரைந்து பாய்கிறது. 


| | gth_Tamil_Pages 122-264.indd 187 


187 


சீவகசிந்தாமணி-இலம்பகங்கள்‌ 
நாமகள்‌ இலம்பகம்‌ 


. கோவிந்தையார்‌ இலம்பகம்‌ 
காந்தருவதத்தையார்‌ இலம்பகம்‌ 
குணமாலையார்‌ இலம்பகம்‌ 
பதுமையார்‌ இலம்பகம்‌ 

. கேமசரியார்‌ இலம்பகம்‌ 
கனகமாலையார்‌ இலம்பகம்‌ 

. விமலையார்‌ இலம்பகம்‌ 


மறு ஜஐரூநழற - 


சுரமஞ்சியார்‌ இலம்பகம்‌ 

10. மண்மகள்‌ இலம்பகம்‌ 

ரரி பூமகள்‌ இலம்பகம்‌ 

12. இலக்கணையார்‌ இலம்பகம்‌ 
13. முத்தி இலம்பகம்‌ 


3. அழகான கொம்புகளை உடைய ஆண்‌ 
எருமைகளும்‌ நேரான கொம்புகளையுடைய 
வலிமையான எருதுகளும்‌ பேரொலி 
எழுப்புகின்றன. அவ்வொலி கேட்டுப்‌ 
புள்ளிகளும்‌ வரிகளும்‌ உடைய வரால்‌ 
மீன்கள்‌ கலைந்து ஓடுகின்றன. அத்தகு 
மணம்‌ வீசும்‌ வயலில்‌ உழவர்‌ கூட்டம்‌ 
வெள்ளம்‌ போல்‌ நிறைந்திருந்தது. 


4. கருக்கொண்ட பச்சைப்‌ பாம்புபோல 
நெற்பயிர்கள்‌ தோற்றம்‌ கொண்டுள்ளன. 
நெற்பயிர்கள்‌ கதிர்விட்டு நிமிர்ந்து நிற்பது, 
செல்வம்‌ பெற்ற பக்குவம்‌ இல்லாதவர்‌ 
தலைநிமிர்ந்து நிற்பதுபோல்‌ உள்ளது. 
அப்பயிர்கள்‌ முற்றியவுடன்‌ நெற்கதிர்கள்‌ 
சாய்ந்திருப்பது, தெளிந்த நூலைக்‌ கற்ற 
நல்லவர்களின்‌ பணிவைப்போல்‌ உள்ளது. 


23-01-2020 202112 | | 


3. வளம்‌ நிறைந்த ஏமாங்கத நாட்டிலுள்ள 
ஊர்களில்‌ நாள்தோறும்‌ கிடைக்கும்‌ 
உணவு வகைகள்‌ ஆயிரம்‌: அறச்சாலைகள்‌ 
ஆயிரம்‌; அங்கே மகளிர்‌ ஒப்பனை 
செய்துகொள்ள மணிமாடங்கள்‌ ஆயிரம்‌; 
மேலும்‌ செய்தொழிலில்‌ சிறிதும்‌ சோம்பல்‌ 
இல்லாத கம்மியர்‌ ஆயிரம்‌; அதனால்‌ நிகழும்‌ 
திருமணங்களும்‌ ஆயிரம்‌; ஏமாங்கத நாட்டில்‌ 
தவிர்தலின்றி காவல்‌ செய்யும்‌ பாதுகாவலரும்‌ 
ஆயிரம்‌. 


6. ஏமாங்கத நாடு, உண்மையான தவம்‌ 
புரிவோர்க்கும்‌ இல்லறம்‌ நடத்துவோர்க்கும்‌ 
இனிய இடமாகும்‌. நிலையான பொருளைத்‌ 
தேடுவோர்க்கும்‌ நிலையில்லாத 
பொருட்செல்வத்தைத்‌ தேடுவோர்க்கும்‌ 
உகந்த இடமாகும்‌. நாடுகள்‌ சூழ்ந்து 
இருக்கும்‌ எழில்மிகு சிறப்புப்‌ பொருந்திய 
ஏமாங்கத நாடு வானுலகம்‌ வழங்கும்‌ 
இன்பம்‌, உலகோர்‌ ஏற்கும்‌ வகையில்‌ 
தாழ்ந்து மண்ணுலகிற்கு இறங்கி வந்தது 
போல்‌ திகழ்ந்தது. 


இலக்கணக்‌ குறிப்பு 
நற்றவம்‌ - பண்புத்தொகைகள்‌; 
செய்கோலம்‌ - வினைத்தொகை; 
தேமாங்கனி (தேன்போன்ற மாங்கனி) - 
உவமைத்தொகை 
இறைஞ்சி - வினையெச்சம்‌. 
கொடியனார்‌ - இடைக்குறை 
பகுபத உறுப்பிலக்கணம்‌ 
இறைஞ்சி - இறைஞ்சு* இ 
இறைஞ்சு - பகுதி; இ - வினையெச்ச விகுதி 
ஓம்புவார்‌ - ஓம்பு * வ்‌* ஆர்‌ 
ஓம்பு - பகுதி; வ் - எதிர்கால இடைநிலை; 
ஆர்‌ - பலர்பால்‌ வினைமுற்று விகுதி 


நூல்‌ வெளி 
சீவக சிந்தாமணி ஐம்பெருங்காப்பியங்களுள்‌ ஒன்று. இது விருத்தப்பாக்களால்‌ 
இயற்றப்பட்ட முதல்‌ காப்பியமாகும்‌. 'இலம்பகம்‌' என்ற உட்பிரிவுகளைக்‌ 
கொண்டது. 13 இலம்பகங்களைக்‌ கொண்டுள்ள இந்நூல்‌, 'மணநூல்‌' எனவும்‌ 


அழைக்கப்படுகிறது. நாமகள்‌ இலம்பகத்தில்‌ நாட்டுவளம்‌ என்னும்‌ பகுதி பாடமாக 


அமைந்துள்ளது. இதன்‌ ஆசிரியர்‌ திருத்தக்கதேவர்‌. சமண சமயத்தைச்‌ சார்ந்த இவர்‌, இன்பச்சுவை 


மிக்க இலக்கியமும்‌ இயற்றமுடியும்‌ என்று நிறுவும்‌ வகையில்‌ இக்காப்பியத்தை இயற்றினார்‌. 


இவரது காலம்‌ ஒன்பதாம்‌ நூற்றாண்டு. சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக 


'நரிவிருத்தம்‌' என்னும்‌ நூலை இயற்றினார்‌ என்பர்‌. 


கற்பவை கற்றபின்‌... 


அருகிலுள்ள இயற்கைக்‌ காட்சிகளைக்‌ குறிப்பெடுத்து ஓவியம்‌ தீட்டுக. 


உங்கள்‌ பள்ளி வேரூன்றிய நாள்‌ தொடங்கி வளர்ந்த வரலாற்றையும்‌ 


அதன்‌ சிறப்புகளையும்‌ கட்டுரையாக்குக. 


| | gth_Tamil_Pages 122-264.indd 188 


ஈட்‌ டர்‌. 
LJIBCHE 


23-01-2020 202112 | | 


1. 


நுழையும்முன்‌ 


கவிதைப்‌ பேழை [|] 


முத்தொள்ளாயிரம்‌ 


ஒரு நாட்டின்‌ வளத்தைப்‌ பாடுவதைப்‌ புலவர்கள்‌ கவிமரபாகக்‌ 
கொண்டிருந்தனர்‌. பிற்காலக்‌ காப்பியங்களில்‌ நாட்டுவளம்‌ தவறாது 
இடம்பெற்றது. முத்தொள்ளாயிரம்‌ சேரன்‌, சோழன்‌, பாண்டியன்‌ 
ஆகியோருடைய நாடுகளின்‌ வளங்களை நயமாக வெளிப்படுத்துகிறது. 


சேரநாடு 

அள்ளல்‌ பழனத்து அரக்காம்பல்‌ வாயவிழ 

வெள்ளம்தீப்‌ பட்ட(து) எனவெரீஇப்பு ள்ளினம்தம்‌ 
கைச்சிறகால்‌ பார்ப்பொடுக்கும்‌ கவ்வை உடைத்தரோ 
நச்சிலைவேல்‌ கோக்கோதை நாடு. * 

சோழநாடு 

காவல்‌ உழவர்‌ களத்துஅகத்துப்‌ போர்ஏறி 
நாவலோ என்றிசைக்கும்‌ நாளோதை - காவலன்தன்‌ 
கொல்யானை மேலிருந்து கூற்றிசைத்தால்‌ போலுமே 
நல்யானைக்‌ கோக்கிள்ளி நாடு. 

பாண்டியநாடு 

நந்தின்‌ இளஞ்சினையும்‌ புன்னைக்‌ குவிமொட்டும்‌ 
பந்தர்‌ இளங்கமுகின்‌ பாளையும்‌-சிந்தித்‌ 
திகழ்முத்தம்‌ போல்தோன்றும்‌ செம்மற்றே தென்னன்‌ 
நகைமுத்த வெண்குடையான்‌ நாடு. 


189 


| | gth_Tamil_Pages 122-264.indd 189 இ 


சொல்லும்‌ பொருளும்‌: அள்ளல்‌ - 
சேறு; பழனம்‌ - நீர்‌ மிக்க வயல்‌; 
வெரீஇ - அஞ்சி; பார்ப்பு - குஞ்சு. 
அணி - தற்குறிப்பேற்ற அணி 


சொல்லும்‌ பொருளும்‌: 'நாவலோ' 
- நாள்‌ வாழ்க என்பது போன்ற 
வாழ்த்து; இசைசத்தால்‌ - 
ஆரவாரத்தோடு கூவுதல்‌. 


அணி - உவமை அணி 
சொல்லும்‌ பொருளும்‌: நந்து - சங்கு; 
கமுகு - பாக்கு. 


முத்தம்‌ - முத்து 


அணி - உவமை அணி 


23-01-2020 202113 | | 


பாடலின்‌ பொருள்‌ 


1. சேறுபட்ட நீர்மிக்க வயல்களில்‌ அரக்கு 
நிறத்தில்‌ செவ்வாம்பல்கள்‌ மெல்ல விரிந்தன. 
அதைக்‌ கண்ட நீர்ப்பறவைகள்‌ தண்ணீரில்‌ 
தீப்பிடித்துவிட்டது என்று அஞ்சி விரைந்து 
தம்‌ குஞ்சுகளைச்‌ சிறகுகளுக்குள்‌ ஒடுக்கி 
வைத்துக்‌ கொண்டன. அடடா! பகைவர்‌ 
அஞ்சும்‌ வேலைக்‌ கொண்ட சேரனின்‌ நாட்டில்‌ 
இந்த அச்சம்‌ இருக்கின்றதே. 


2. நெல்லை அறுவடை செய்து காக்கும்‌ 
உழவர்கள்‌ நெற்போர்‌ மீதேறி நின்றுகொண்டு 
மற்ற உழவர்களை 'நாவலோ' என்று கூவி 
அழைப்பர்‌. இவ்வாறு அவர்கள்‌ செய்வது 
வீரர்கள்‌ போர்க்களத்தில்‌ கொல்யானை 
மீது ஏறி நின்றுகொண்டு மற்ற வீரர்களை 
' நாவலோ என்று அழைப்பது போலிருந்தது. 
யானைப்படைகளை உடைய சோழனது நாடு, 
இத்தகு வளமும்‌ வீரமும்‌ மிக்கது. 


3. சங்குகள்‌ மணலில்‌ ஈனுகின்ற 
முட்டைகள்‌ முத்துகள்‌ போலிருக்கின்றன. 


தரையில்‌ உதிர்ந்துகிடக்கும்‌ புன்னை 
மொட்டுகள்‌ முத்துகள்‌ போலிருக்கின்றன. 
பந்தல்‌ போட்டதுபோல்‌ தோன்றும்‌ பாக்கு 
மரத்தின்‌ பாளையிலிருந்து சிந்தும்‌ மணிகளும்‌ 
முத்துகள்‌ போலிருக்கின்றன. முத்துகளால்‌ 
ஆன வெண்கொற்றக்‌ குடையை உடைய 
பாண்டியனது நாடு இத்தகைய முத்து வளம்‌ 
மிக்கது. 
இலக்கணக்‌ குறிப்பு 

வெண்குடை, இளங்கமுகு - பண்புத்‌ 

தொகைகள்‌ 

கொல்யானை, குவிமொட்டு - 

வினைத்தொகைகள்‌. 


வெரீஇ - சொல்லிசையளபெடை 


பகுபத உறுப்பிலக்கணம்‌ 
கொண்ட - கொள்(ண்‌) *ட்‌ * அ 
கொள்‌ - பகுதி(ண்‌ ஆனது விகாரம்‌) 
ட்‌ - இறந்தகால இடைநிலை; 
அ - பெயரெச்ச விகுதி 


நூல்‌ வெளி 


வெண்பாவால்‌ எழுதப்பட்ட நூல்‌ முத்தொள்ளாயிரம்‌; மன்னர்களின்‌ பெயர்களைக்‌ 
குறிப்பிடாமல்‌ சேர, சோழ, பாண்டியர்‌ என்று பொதுவாகப்‌ பாடுகிறது. மூன்று 
மன்னர்களைப்‌ பற்றிப்‌ பாடப்பட்ட 500 பாடல்களைக்‌ கொண்ட நூல்‌ என்பதால்‌ 


முத்தொள்ளாயிரம்‌ என்று பெயர்பெற்றது. நூல்‌ முழுமையாகக்‌ கிடைக்கவில்லை. 
புறத்திரட்டு என்னும்‌ நூலிலிருந்து 108 செய்யுள்கள்‌ கிடைத்துள்ளன. அவை முத்தொள்ளாயிரம்‌ என்னும்‌ 
பெயரில்‌ பதிப்பிக்கப்பட்டுள்ளன ஆசிரியரின்‌ பெயரை அறியமுடியவில்லை. இவர்‌ ஐந்தாம்‌ நூற்றாண்டைச்‌ 
சேர்ந்தவராகக்‌ கருதப்படுகிறார்‌. சேரநாட்டை அச்சமில்லாத நாடாகவும்‌ சோழநாட்டை எர்க்களச்‌ சிறப்பும்‌ 


போர்க்களச்‌ சிறப்பும்‌ உடைய நாடாகவும்‌ பாண்டிய நாட்டை முத்துடை நாடாகவும்‌ பாடப்பகுதி காட்டுகிறது. 


கற்பவை கற்றபின்‌... 


நீங்கள்‌ வசிக்கும்‌ பகுதி, வேந்தருள்‌ யார்‌ ஆண்ட நாடு என்பதை அறிந்து 


அவர்களைப்‌ பற்றிய செய்தித்‌ தொகுப்பேடு ஒன்றை உருவாக்குக. 


நெல்‌ விதைப்பது முதல்‌ அரிசி புடைப்பது வரை வயற்களக்‌ காட்சியை 


அறிந்து தகுந்த படங்களுடன்‌ வகுப்பறையில்‌ காட்சிப்படுத்துக. ்‌ 


| | gth_Tamil_Pages 122-264.indd 190 


Ld = ப்‌ 
[௩47 


19௦ 


23-01-2020 202113 | | 


| | gth_Tamil_Pages 122-264.indd 191 


கவிதைப்‌ பேழை 


மதுரைக்காஞ்சி 


-மாங்குடி மருதனார்‌ 


மதுரையைச்‌ சிறப்பித்துப்‌ பாடியுள்ள நூல்களுள்‌ பதினெண்‌ 
மேற்கணக்கின்‌, மதுரைக்காஞ்சி முதன்மையானது. இந்நூலில்‌ மதுரை 
மாநகர்‌ மக்களின்‌ வாழ்விடம்‌, கோட்டை கொத்தளம்‌, அந்நகரில்‌ நிகழும்‌ 
நுழையும்முன்‌ திருவிழாக்கள்‌, பலவகைப்‌ பள்ளிகள்‌, நாற்பெருங்குழு, அந்தி வணிகம்‌ 
ஆகிய காட்சிகள்‌ கவித்துவமாய்‌ விரிந்துள்ளன. காலை தொடங்கி 


மறுநாள்‌ விடியல்வரையில்‌ நகரத்தைச்‌ சுற்றிவந்து கண்ணுற்றதை 
முறைப்படுத்திக்‌ கூறுவது போன்ற வருணனைப்‌ பாடல்‌ இது. 


நை 


மதுரை மாநகர்‌ 
மண்‌உற ஆழ்ந்த மணிநீர்க்‌ கிடங்கின்‌ 
விண்உற ஓங்கிய பல்படைப்‌ புரிசை 
தொல்வவி நிலைஇய, அணங்குடை நெடுநிலை 
நெய்படக்‌ கரிந்த திண்போர்க்‌ கதவின்‌ 
மழைஆடும்‌ மலையின்‌ நிவந்த மாடமொடு 
வையை அன்ன வழக்குடை வாயில்‌ 
வகைபெற எழுந்து வானம்‌ மூழ்கி 
சில்காற்று இசைக்கும்‌ பல்புழை நல்இல்‌ 
ஆறு கிடந்தன்ன அகல்நெடுந்‌ தெருவில்‌ 
பல்வேறு குழாஅத்து இசைஎழுந்து ஒலிப்ப 
மாகால்‌ எடுத்த முந்நீர்‌ போல 
முழங்கிசை நன்பணை அறைவனர்‌ நுவல 
கயம்‌ குடைந்தன்ன இயம்தொட்டு இமிழிசை 
மகிழ்ந்தோர்‌ ஆடும்‌ கலிகொள்‌ சும்மை 
ஓவுக்‌ கண்டன்ன இரு பெரு நியமத்து 

(அடிகள்‌ 351-365) 


191 


இ 23-01-2020 20:21:19 | | 


மண்வரை ஆழ்ந்த தெளிந்த அகழி, 

விண்ணை முட்டும்‌ கற்படை மதில்கள்‌, 
தொன்மை உடைய வலிமை மிக்க 

தெய்வத்‌ தன்மை பொருந்திய நெடுவாசல்‌, 
பூசிய நெய்யால்‌ கறுத்த கதவுகள்‌, 

முகில்கள்‌ உலவும்‌ மலையொத்த மாடம்‌, 
வற்றாத வையைபோல்‌ மக்கள்‌ செல்லும்‌ வாயில்‌, 
மாடம்‌ கூடம்‌ மண்டபம்‌ எனப்பல 

வகைபெற எழுந்து வானம்‌ மூழ்கி 

தென்றல்‌ வீசும்‌ சாளர இல்லம்‌, 

ஆற்றைப்‌ போன்ற அகல்நெடும்‌ தெருவில்‌ 
பலமொழி பேசுவோர்‌ எழுப்பும்‌ பேச்சொலி, 
பெருங்காற்று புகுந்த கடலொலி போல 
விழாவின்‌ நிகழ்வுகள்‌ அறையும்‌ முரசு, 
நீர்குடைந்ததுபோல்‌ கருவிகளின்‌ இன்னிசை, 
கேட்டோர்‌ ஆடும்‌ ஆரவார ஓசை, 

ஓவியம்‌ போன்ற இருபெரும்‌ கடைத்‌ தெருக்கள்‌. 


| | gth_Tamil_Pages 122-264.indd 192 


192 


பாடலின்‌ பொருள்‌ 


மதுரை மாநகரில்‌ ஆழமான தெளிந்த 
நீரையுடைய அகழி உள்ளது. பல கற்களைக்‌ 
கொண்டு கட்டப்பட்ட மதில்‌ வானளவு 
உயர்ந்துள்ளது. பழைமையானதும்‌ வலிமை 
மிக்கதும்‌ தெய்வத்தன்மை பொருந்தியதுமாகிய 
வாயில்‌ உள்ளது. அவ்வாயில்‌ நெய்பூசியதால்‌ 
கருமையடைந்த வலிமையான கதவுகளை 
உடையது. மேகங்கள்‌ உலாவும்‌ மலைபோல்‌ 
மாளிகைகள்‌ உயர்ந்து உள்ளன. இடைவிடாது 
ஓடுகின்ற வையை ஆற்றைப்போல மக்கள்‌ 
எப்போதும்‌ வாயில்கள்வழிச்‌ செல்கின்றனர்‌. 


மண்டபம்‌, கூடம்‌, அடுக்களை எனப்‌ 
பல்வேறு பிரிவுகளைக்கொண்டு வான்வரை 
ஓங்கிய தென்றல்‌ காற்று இசைக்கும்‌ பல 
சாளரங்களையுடைய நல்ல இல்லங்கள்‌ 
உள்ளன. ஆறு போன்ற அகலமான 
நீண்ட தெருக்களில்‌ பொருள்களை வாங்க 
வந்த மக்கள்‌ பேசும்‌ பல்வேறு மொழிகள்‌ 
ஒலிக்கின்றன. விழா பற்றிய முரசறைவோரின்‌ 
முழக்கம்‌ பெருங்காற்று புகுந்த கடலொலிபோல்‌ 
ஒலிக்கிறது. இசைக்கருவிகளை இயக்குவதால்‌ 
உண்டாகும்‌ இசை, நீர்நிலைகளைக்‌ கையால்‌ 
குடைந்து விளையாடும்‌ தன்மைபோல 
எழுகிறது. அதனைக்‌ கேட்ட மக்கள்‌ 
தெருக்களில்‌ ஆரவாரத்தோடு ஆடுகின்றனர்‌. 
பெரிய தெருக்களில்‌ இருக்கும்‌ நாளங்காடியும்‌ 
அல்லங்காடியும்‌ ஓவியங்கள்போலக்‌ 
தாட்சியளிக்கின்றன. 


23-01-2020 20:21:19 | | 


தெரியுமா? 


"பொறிமயிர்‌ வாரணம்‌ ... 


சொல்லும்‌ பொருளும்‌ 


புரிசை - மதில்‌; அணங்கு - தெய்வம்‌; 
சில்காற்று - தென்றல்‌; புழை - சாளரம்‌; 
மாகால்‌ - பெருங்காற்று; முந்நீர்‌ - கடல்‌; 
பணை - முரசு; கயம்‌ - நீர்நிலை; 
ஓவு - ஓவியம்‌; நியமம்‌ - அங்காடி. 


இலக்கணக்‌ குறிப்பு 
ஓங்கிய - பெயளெச்சம்‌; நிலைஇய - சொல்லிசை 
அளபெடை; குழாஅத்து - செய்யுளிசை 
அளபெடை; வாயில்‌ - இலக்கணப்‌ போலி. 


மா கால்‌ - உரிச்சொல்‌ தொடர்‌; முழங்கிசை, 
இமிழிசை - வினைத்தொகைகள்‌. 
நெடுநிலை, முந்நீர்‌ - பண்புத்‌ தொகைகள்‌; 
மகிழ்ந்தோர்‌ - வினையாலணையும்‌ பெயர்‌. 


கூட்டுறை வயமாப்‌ புலியொடு குழும" (மதுரைக்காஞ்சி 673 - 677 அடிகள்‌) 
என்ற அடிகளின்‌ மூலமாக மதுரையில்‌ வனவிலங்குச்‌ சரணாலயம்‌ இருந்த செய்தியை 
மதுரைக்‌ காஞ்சியின்‌ மூலம்‌ அறியலாம்‌. 


பத்துப்பாட்டு ஆராய்ச்சி - மா. இராசமாணிக்கனார்‌ 


பகுபத உறுப்பிலக்கணம்‌ 
ஆழ்ந்த - ஆழ்‌ * த்‌) * த்‌* ௮ 
ஆழ்‌ - பகுதி; த்‌- சந்தி (ந்‌ ஆனது விகாரம்‌); 


த்‌ - இறந்தகால இடைநிலை; 
அ - பெயரெச்ச விகுதி. 


ஓங்கிய - ஓங்கு * இனன்‌)*ய்‌*அ 


ஓங்கு - பகுதி; 
இனன்‌) - இறந்தகால இடைநிலை 


ய்‌ - உடம்படுமெய்‌ அ - பெயரெச்ச விகுதி. 


மகிழ்ந்தோர்‌ - மகிழ்‌ * த்‌(ந்‌) * த்‌ * ஓர்‌ 
மகிழ்‌ - பகுதி; 

த்‌ - சந்தி (ந்‌ ஆனது விகாரம்‌); 

த்‌ - இறந்தகால இடைநிலை; 


ஓர்‌ - பலர்பால்‌ வினைமுற்று விகுதி 


நூல்‌ வெளி 
பத்துப்பாட்டு நூல்களுள்‌ ஒன்று மதுரைக்காஞ்சி. காஞ்சி என்றால்‌ நிலையாமை என்பது 
பொருள்‌. மதுரையின்‌ சிறப்புகளைப்‌ பாடூவதாலும்‌ நிலையாமையைப்‌ பற்றிக்‌ கூறுவதாலும்‌ 
மதுரைக்காஞ்சி எனப்பட்டது. இந்நூல்‌ 782 அடிகளைக்‌ கொண்டது. அவற்றுள்‌ 354 அடிகள்‌ 
மதுரையைப்‌ பற்றி மட்டும்‌ சிறப்பித்துக்‌ கூறுகின்றன. இதைப்‌ 'பெருகுவள மதுரைக்காஞ்சி 


என்பர்‌. இதன்‌ பாட்டுடைத்‌ தலைவன்‌ தலையாலங்கானத்துச்‌ செருவென்ற பாண்டியன்‌ நெடுஞ்செழியன்‌. 


மதுரைக்காஞ்சியைப்‌ பாடியவர்‌ மாங்குடி மருதனார்‌. திருநெல்வேலி மாவட்டத்தில்‌ உள்ள மாங்குடி 
என்னும்‌ ஊரில்‌ பிறந்தவர்‌. எட்டுத்தொகையில்‌ பதின்மூன்று பாடல்களைப்‌ பாடியுள்ளார்‌. 


கற்பவை கற்றபின்‌... 


உங்கள்‌ ஊரின்‌ பெயர்க்‌ காரணத்தை எழுதி வகுப்பறையில்‌ 


கலந்துரையாடுக. 


தமிழ்த்தாயின்‌ ஆணிவேர்‌ துளிர்த்த இடம்‌ மதுரை. இரண்டாயிரம்‌ 
ஆண்டுகளுக்கும்‌ மேற்பட்ட வரலாற்றைக்‌ கொண்ட உலகின்‌ தொன்மை 


நகரங்களில்‌ ஒன்று மதுரை. அந்நகரத்தில்‌ இயலும்‌ இசையும்‌ நாடகமும்‌ KF "IEYK 


பொங்கிப்‌ பெருகின - இத்தொடர்களுக்கு வலிமை சேர்க்கும்‌ வகையில்‌ 
கருத்துகளைத்‌ திரட்டி ஐந்து மணித்துளிகள்‌ பேசுக. 


| | gth_Tamil_Pages 122-264.indd 193 


23-01-2020 20:21:19 | | 


பாட்ட ர 
EFTD15 


வண்டிப்‌ பட்டைகளின்‌ தொடர்ந்த தாளக்கட்டோடு, இழுத்துச்‌ 
செல்கிற மாடுகளின்‌ கழுத்துமணி ஓசையோடு சந்தைக்குப்‌ பொருள்‌ 
கொண்டுபோவதும்‌ பொருள்‌ வாங்கிவருவதுமான மகிழ்ச்சி 


நுழையும்முன்‌ பெருநகரங்களில்‌ தொலைந்துவிட்டது. இருப்பினும்‌, இன்றும்‌ 

சில இடங்களில்‌ சந்தை மரபு இருந்துகொண்டுதான்‌ இருக்கிறது. 

பல்பொருள்‌ அங்காடிகளின்‌ வருகை, வணிகருக்கும்‌ மக்களுக்குமான 

உறவைக்‌ குறைத்து வருகிறது. சந்தையில்‌ வணிகம்‌ மட்டுமல்லாமல்‌ 

வாங்குபவரின்‌ மனநிறைவும்‌ பேணப்பட்டது. தலைமுறை தலைமுறையாகப்‌ பொருள்களை 
விற்பவர்‌ - வாங்குபவர்‌ உறவு வளர்த்த சந்தை வணிகம்‌ அறியப்படவேண்டிய ஒன்று. 


அள ஷசி 
்‌ அரப தட்‌ 


பூஞ்சோலை கிராமத்திலிருந்து 
புதுச்சேரியில்‌ உள்ள தம்முடைய மகள்‌ 
வீட்டிற்கு வந்திருக்கிறார்‌ பெரியவர்‌ 
தணிகாசலம்‌. இவர்‌, தம்‌ ஊரில்‌ மரபுவழி 
வேளாண்மை செய்பவர்‌. ஊராட்சித்‌ 


| | gth_Tamil_Pages 122-264.indd 194 


194 


தலைவராகவும்‌ தொண்டாற்றிய அனுபவம்‌ 
மிக்கவர்‌. ஒன்பதாம்‌ வகுப்பில்‌ படிக்கும்‌ 
பெயரன்‌ மூர்த்தியும்‌ நான்காம்‌ வகுப்பில்‌ 
படிக்கும்‌ பெயர்த்தி கீர்த்தனாவும்‌ அவருடன்‌ 
நடத்திய உரையாடலின்‌ சிறு பகுதி. 


23-01-2020 20:21:14 | | 


கீர்த்தனா: தாத்தா! எங்க ஊர்ல புதுசா 
'மால்‌' திறந்திருக்காங்க, வர்றீங்களா போய்ப்‌ 
பார்த்துட்டு வரலாம்‌? 


தாத்தா: 'மால்‌ னா, என்ன கண்ணு 
பொருள்‌? 


மூர்த்தி: ஒரே இடத்துல எல்லாக்‌ 
கடைகளும்‌ இருக்கும்‌ தாத்தா. 
குண்டுசியிலிருந்து கணினி வரைக்கும்‌ 


வாங்கலாம்‌. பல்லங்காடியகம்னு சொல்லலாம்‌. 


தாத்தா: பழங்காலத்‌ தமிழ்‌ இலக்கியத்தில்‌ 
'நாளங்காடி , 'அல்லங்காடி' என்பார்களே அது 


மாதிரியா? 


மூர்த்தி: நாளங்காடி, அல்லங்காடியா? 
ஒன்னும்‌ புரியலியே? 


தாத்தா: பகலில்‌ செயல்படும்‌ 
கடைவீதிகளை 'நாளங்காடி' என்றும்‌ இரவில்‌ 
செயல்படும்‌ கடைவீதிகளை 'அல்லங்காடி' 
என்றும்‌ சொல்வாங்க. நாள்‌ என்றால்‌ பகல்‌; 
அல்‌ என்றால்‌ இரவு. 


மூர்த்தி: நீங்க கடைவீதியைப்‌ பத்தி 
சொல்றீங்க. அது இல்ல தாத்தா இது. இங்க 
ஒரே கட்டடத்துல கடைகள்‌, திரைப்பட அரங்கு, 
உணவகம்‌, கேளிக்கை அரங்குகள்‌-ன்னு 
எல்லாமே இருக்கும்‌ தாத்தா. 


கீர்த்தனா: தாத்தா, அவன்‌ ஏதாவது 
பேசிகிட்டே இருப்பான்‌. நீங்க கிளம்புங்க 
போயிட்டு வரலாம்‌. 


தாத்தா: சரி கண்ணு. நீதான்‌ கிளம்பணும்‌. 
நான்‌ தயாராகத்தான்‌ இருக்கேன்‌. எங்க 
காலத்துச்‌ 'சந்தை' தான்‌ இப்ப வளர்ந்து, நீங்க 
சொல்ற 'மால்‌' ஆயிடுச்சா மூர்த்தி? 


மூர்த்தி: சந்தையா? அது எப்படி இருக்கும்‌? 
நான்‌ மேல்நிலை வகுப்பில்‌ வணிகவியல்‌ 
எடுத்துப்‌ படிக்கலாம்னு இருக்கேன்‌. அதனால 
அதைப்பற்றித்‌ தெளிவாச்‌ சொல்லுங்க தாத்தா. 


தாத்தா: மனுசங்க நாடோடியா 
வேட்டையாடி வாழ்ந்த காலத்துல 
அவங்களுக்குக்‌ கிடைச்ச உணவை 


| | gth_Tamil_Pages 122-264.indd 195 


195 


அவங்களுக்குள்ளாவே பகிர்ந்துகிட்டாங்க. 
அதனால்‌ அந்தக்‌ காலத்துல பொதுச்‌ 
சந்தைன்னு ஒன்னு தேவைப்படலை. 
பின்னாடி காலம்‌ மாறி உற்பத்திப்பெருக்கம்‌ 
ஏற்பட்டபோது தமிழ்நாட்டின்‌ நால்வகை 
நிலங்களில்‌ வாழ்ந்த மக்களோட தேவை, 
பயன்பாடு, உற்பத்தி ஆகியவை பெருகின. 
ஒன்றைக்‌ கொடுத்து இன்னொன்று வாங்க 
வேண்டிய நிலை ஏற்பட்டது. விற்று 
வாங்குவதும்‌, வாங்கி விற்பதுமான 
பண்டமாற்று முறை உண்டாச்சு. 


கீர்த்தனா: தாத்தா கிளம்புங்க. இங்க 


இருந்து பக்கம்தான்‌ நடந்தேகூட போயிடலாம்‌. 


மூர்த்தி: எதுக்கு கீர்த்தனா தாத்தாவ 
நச்சரிக்கிற? தாத்தா சந்தையைப்‌ பற்றிச்‌ 


சொல்லி முடிக்கட்டும்‌, அப்புறம்‌ போகலாம்‌. 


தாத்தா: பரவாயில்ல மூர்த்தி, நடந்துகிட்டே 
சொல்றேன்‌ வா. 


(மூவரும்‌ தெருவில்‌ இறங்கி நடந்து 
செல்கின்றனர்‌.) 


மூர்த்தி : பண்டமாற்றுமுறை என்றால்‌ காசு 
பணம்‌ இல்லாம செய்கிற சிறு வணிகம்‌ தானே. 


அது எப்படி தாத்தா சந்தை முறையா மாறிச்சு? 


தாத்தா: கிராமத்து மக்கள்‌ தங்களோட 
நிலத்தில்‌ விளையும்‌ காய்கறி, கீரை, தானியம்‌ 
போன்ற பொருள்களை விற்கவும்‌ தேவையான 
மாற்றுப்‌ பொருள்களை வாங்கவும்‌ விரும்பி 
முச்சந்தி, நாற்சந்தின்னு மக்கள்‌ கூடும்‌ 
இடங்களில்‌ கடை விரிச்சாங்க. இதுதான்‌ 


சந்தைங்கிற பொது வணிக இடமாகப்‌ பின்னால்‌ 
மாறியது. 


கீர்த்தனா: தாத்தா! அங்க பாருங்க 
எவ்வளவு பெரிய விளம்பரம்‌ வச்சிருக்காங்க. 


தாத்தா: இப்பல்லாம்‌ விளம்பரம்‌ 
இல்லன்னா வியாபாரமே இல்லன்னு 
ஆயிடுச்சு. ஆளுக்கு ஒப்பனை செய்தது 
பத்தாதுன்னு இப்ப ஆப்பிளுக்கே ஒப்பனை 
செய்கிறார்கள்‌. பிரபலங்களை வைத்து 
விளம்பரம்‌ கொடுத்துச்‌ செய்வதுதான்‌ கல்லா 


23-01-2020 20:21:14 | | 


கட்டும்‌ தந்திரம்னு ஆயிடுச்சு! ஆனா, சமூகம்‌ 
சார்ந்து உண்டான கிராமச்சந்தையில்‌ அப்படி 
இல்ல. கலப்படம்‌ இல்லாத நேர்மைதான்‌ 
கிராமச்சந்தையோட அடிப்படை. ஒரு 
குறிப்பிட்ட ஊரை மைமயப்படுத்தி 
நூற்றுக்கணக்கான கிராம மக்கள்‌ இப்படி 
நேர்மையா தங்களோட பொருள்களைப்‌ 
பகிர்ந்துக்கிட்டாங்க. 


மூர்த்தி: முதல்ல 'சந்தை ன்னு 
சொல்லிட்டு, அப்புறம்‌ ஏன்‌ அத 
கிராமச்சந்தைன்னு மாத்திச்‌ சொல்றீங்க 
தாத்தா. 


தாத்தா: உள்ளூர்த்‌ தேவைக்கு 
ஏற்ற மாதிரி, அங்க விளைகிற உணவுப்‌ 
பொருள்களையும்‌ விவசாயம்‌, சமையல்‌, 
வீடு ஆகியவற்றுக்குத்‌ தேவையான 


பொருள்களையும்‌ சிறிய அளவில்‌ விற்கிற 
சிறு வணிகச்‌ செயல்பாடுதான்‌ கிராமச்சந்கை. 


தேவையான எல்லாத்தையும்‌ வாங்கலாம்‌. 
அது மட்டுமல்லாம பல பேருக்கு வேலை 
வாய்ப்பையும்‌ கொடுத்தது கிராமச்சந்தை. 


மூர்த்தி: காய்கறி, தானியம்‌ சந்தையில 
விற்பார்கள்‌ என்று சொன்னீங்க. ஆடு 
மாடுங்கள ஏன்‌ தாத்தா சந்தையில விற்கிறாங்க? 


தாத்தா: மக்கள்‌ நாகரிகம்‌ குறிஞ்சி 
நிலத்துல வேரூன்றி, முல்லை நிலத்துல 
வளர்ந்து, மருதத்துல முழுமையும்‌ வளமையும்‌ 
அடைஞ்சுது. எல்லா நிலங்களிலும்‌ மக்களுக்கு 
ஆடு, மாடுகளோடு தொடர்பு இருந்துகிட்டே 
இருக்கு. உழவுத்‌ தொழில்ல மனுசனுக்குப்‌ 
பக்கபலமா மட்டுமில்ல, இணையாகவும்‌ 
துணையாகவும்‌ கால்நடைங்க இருந்திருக்கு. 
அந்த வகையிலதான்‌ அவற்றோட தேவை 
அதிகமாகி வாங்க வேண்டிய, விற்க வேண்டிய 
நிலை ஏற்பட்டிருக்கு. கால்நடைச்‌ சந்தை 


மக்களோட அடிப்படைத்‌ தேவைகளை நிறைவு 
செய்யறதுதான்‌ அதோட நோக்கம்‌. நம்ம 
மனசை மயக்கிற மாதிரி வெறும்‌ மிகைவரவு 
சார்ந்து இயங்குவது புதிய சந்தை. அதிலிருந்து 
வேறுபடுத்தத்தான்‌ அப்படிச்‌ சொன்னேன்‌. 


மூர்த்தி: சந்தையில என்னவெல்லாம்‌ 
வாங்கலாம்‌ தாத்தா? 


தாத்தா: கிராமச்சந்தையில கிடைக்காத 
பொருள்களே இல்லை. கடுகு, சீரகத்தில்‌ 
இருந்து உணவுத்‌ தானியங்கள்‌, காய்கறிகள்‌: 
கோழி, ஆடு, மாடு, குதிரைன்னு கால்நடைகள்‌; 
சோப்பு, சீப்பு, கண்ணாடி, வளையல்கள்‌ 
போன்ற அலங்காரப்‌ பொருள்கள்‌: இரும்புப்‌ 
பொருள்கள்‌, பாத்திரங்கள்‌, துணிமணிகள்னு 
ஒரு குடும்பத்துக்கு, தொழிலுக்குத்‌ 


தெரியுமா? 
கிருஷ்ணகிரி மாவட்டம்‌, 
போச்சம்பள்ளிச்‌ சந்தை 18 ஏக்கர்‌ 


ஸி 
ட்டி 


பரப்பில்‌ எட்டாயிரம்‌ கடைகளுடன்‌ 


௮ 


ட்‌ இன்றும்‌ ஞாயிற்றுக்‌ கிழமைகளில்‌ 
கூடுகிறது. பல ஊர்களைச்‌ 


சேர்ந்த மக்கள்‌, தக்காளி முதல்‌ தங்கம்‌ வரை 


| | gth_Tamil_Pages 122-264.indd 196 


தமிழ்நாடு முழுவதும்‌ இருக்கு. மதுரைப்பக்கம்‌ 
மாட்டுச்‌ சந்தைய 'மாட்டுத்தாவணி ன்னு 
சொல்லுவாங்க. தாவணின்னா சந்தைன்னு 
பொருளாம்‌. இப்ப மதுரைப்‌ பேருந்து நிலையம்‌ 
இருக்கிற இடம்‌ அது. 

கீர்த்தனா: கிராமச்சந்தை பத்திக்‌ 
கேக்கவே ஆர்வமா இருக்கு. மேல சொல்லுங்க 
தாத்தா. 


தாத்தா: 
பொம்மலாட்டமும்‌ கிராமச்சந்தையில்‌ 


தமைக்‌ கூத்தும்‌ 


உண்டு. சந்தைக்குப்‌ போறது எங்க காலத்துல 
திருவிழாவிற்குப்‌ போகிற மாதிரி; அக்கம்‌ 
பக்கத்து ஊர்‌ உறவுகளைச்‌ சந்தித்துப்‌ பேசலாம்‌; 
சாதி மதத்தைத்‌ தாண்டி எல்லோருடனும்‌ 
பழக முடியும்‌; ஆண்‌-பெண்‌ பேதமில்லாம, 


ரெண்டு பேரும்‌ சந்தைச்‌ செயல்பாடுகள்ல 


வாங்குவதற்குக்‌ கூடுகிறார்கள்‌. விற்பவரும்‌ 
வாங்குபவரும்‌ உறவுகளாய்ப்‌ பேசி மகிழும்‌ 
ஆரவாரம்‌ அங்கே ஒலிக்கிறது. 125 ஆண்டுகள்‌ 
வயதான அச்சந்தையில்‌ நான்கு தலைமுறை 
நட்பு நிலவுகிறது. கலப்படமில்லாத பொருள்களை 
வருவாய்‌ நோக்கின்றி அச்சந்தை இன்றும்‌ 
விற்பனை செய்கிறது. 


23-01-2020 20:21:14 | | 


கலந்துக்குவாங்க; மக்களுக்கும்‌ 
வியாபாரிகளுக்கும்‌ தலைமுறை தலைமுறையா 
தொடர்பும்‌ நட்பும்‌ இருக்கும்‌; வாரம்‌ ஒருமுறை 
உறவுக்காரர்களைப்‌ பார்த்துட்டு வர்ற மாதிரி 
ஒரு மகிழ்ச்சி இருக்கும்‌. 


மூர்த்தி: பூஞ்சோலை வீட்டுல அத்தனை 
ஆடுமாடு இருக்கே எல்லாமே சந்தையில்‌ 
வாங்கியதுதானா? 


தாத்தா: சந்தையில்‌ வாங்கியதும்‌ 
உண்டு, வீட்டிலேயே பிறந்து வளர்ந்ததும்‌ 
உண்டு. சந்தையில ஆடு, மாடு வாங்குவதை 
இப்ப நினைச்சா வேடிக்கையா இருக்கும்‌. 
துண்டைப்‌ போட்டுக்‌ கைகளை மறைச்சுக்கிட்டு 
விலை பேசுவது ஒரு உத்தி. கொம்பு, பல்‌, 
வால்‌, திமிலைப்‌ பார்த்து மாட்டோட வயசு, 
வலிமையைக்‌ கண்டுபிடிக்கிறது ஒரு 
தனித்திறமை. நான்‌ தஞ்சாவூர்ச்‌ சந்தையில 
மாட்டை வாங்கி, அதைக்‌ கொள்ளிடம்‌ வழியா 
நடந்தே ஒரு வாரம்‌ ஓட்டி வந்திருக்கேன்‌. 


மூர்த்தி: ஆடு மாடுகளை மட்டுந்தான்‌ 
சந்தையில்‌ விற்பனை செய்வாங்களா தாத்தா? 


தாத்தா: யார்‌ சொன்னது? ஒவ்வொரு 
ஊரும்‌ ஒவ்வொரு சந்தைக்குப்‌ பேர்‌ 
போனது. மணப்பாறைன்னு சொன்னா 
மாட்டுச்சந்தை, அய்யலூர்னா ஆட்டுச்‌ 
சந்தை, ஒட்டன்சத்திரம்னா காய்கறிச்‌ சந்தை, 
நாகர்கோவில்‌ தோவாளைன்னா பூச்சந்தை, 
ஈரோடுன்னா ஜவுளிச்‌ சந்தை, கடலூருக்குப்‌ 
பக்கமா இருக்கிற காராமணி குப்பம்னா 
கருவாட்டுச்‌ சந்தை, நாகப்பட்டினம்னா மீன்‌ 
சந்தை இப்படித்‌ தமிழ்நாடு முழுதும்‌ பல 
சந்தைகள்‌ இருக்கு. இவை தவிர ஒவ்வொரு 
வட்டாரத்திலும்‌ கிராமச்‌ சந்தைகள்‌ ஏராளம்‌. 
கிழமையைக்‌ கணக்கு வைத்து ஒவ்வொரு 
ஊர்ச்‌ சந்தைக்கும்‌ சென்று வரும்‌ வியாபாரிகள்‌ 
உண்டு. எந்தச்‌ சந்தையில்‌ எது சிறப்பு, எது விலை 
மலிவு என அனுபவத்தில்‌ அறிந்து வாங்கிவர 


ஊர்‌ ஊராகச்‌ செல்லும்‌ மக்களும்‌ உண்டு. 


கீர்த்தனா: அங்கே அதோ தெரியுது 
பாருங்க தாத்தா பெரிய கட்டடம்‌. அதுதான்‌ 
'மால்‌. 


| | gth_Tamil_Pages 122-264.indd 197 


197 


ஓ 


தெரியுமா? 

இன்றைக்கும்‌ தமிழகத்தின்‌ 
அனைத்து ஊர்களிலும்‌, 
வாரச்‌ சந்தைகளும்‌ மாதச்‌ 
சந்தைகளும்‌ குறிப்பிட்ட சில 
பொருள்களை மட்டும்‌ விற்கும்‌ 
சந்தைகளும்‌ மாலை நேரச்‌ சந்தைகளும்‌ 
நடந்தவண்ணம்‌ உள்ளன. 


ஸி 
ட்‌ 


ட 


மூர்த்தி: இந்த மாதிரி பன்னாட்டு 
அறிவியல்‌ தொழில்‌ நுட்பத்தோட 
இயங்குற வணிக வளாகங்களுக்கும்‌ 


கிராமச்சந்தைகளுக்கும்‌ என்ன வேறுபாடு? 
தாத்தா! 


தாத்தா: நவீன சந்தையில்‌ உற்பத்தி 
செய்கிறவன்‌ ஒருத்தன்‌: மொத்தமாக 
வாங்குகிறவன்‌ வேறு ஒருத்தன்‌. சில்லறையாக 
விற்கிறவன்‌ இன்னொருத்தன்னு 
இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்‌. 
கிராமச்சந்தையில உற்பத்தியாளன்தான்‌ 
விற்பனையாளன்‌. பெரும்பாலும்‌ 
இடைத்தரகர்களுக்கு வேலை இல்ல. 
குளிரூட்டப்பட்ட அறை இல்லை. வாடகை 
இல்லை. விற்கிறவனும்‌ வாங்குகிறவனும்‌ 
ஓர்‌ உடன்பாட்டுக்கு வந்தால்‌ அதுதான்‌ 
பொருளோட விலை. 


கீர்த்தனா: இதோ வந்தாச்சு. வாங்க 
அந்தத்‌ தானியங்கிப்‌ படிக்கட்டில்‌ ஏறி மேலே 
போகலாம்‌. 


தாத்தா: நீ என்ன வாங்கணும்‌ மூர்த்தி? 


மூர்த்தி: எனக்கு ஒன்னும்‌ வேணாம்‌ 
தாத்தா. கீர்த்திதான்‌ பாக்கறதெல்லாம்‌ கேப்பா. 


23-01-2020 20:21:14 | | 


(நடக்கிறவர்கள்‌ பேசிக்கொள்வதும்‌ 
இயந்திரங்களின்‌ ஓசைகளும்‌ 
பேரிரைச்சலை ஏற்படுத்தின.) 


மூர்த்தி: 'சந்தைக்கடைச்‌ சத்தம்‌' 
அப்படின்னு சொல்வாங்களே அதுவும்‌ இந்தச்‌ 
சத்தமும்‌ ஒண்ணா தாத்தா? 


தாத்தா: சந்தைக்கடை சத்தமாத்தான்‌ 
இருக்கும்‌. ஆனா இந்த மாதிரி இரைச்சலா 
இருக்காது. சந்தை வெறும்‌ உதட்டு 
வியாபாரம்‌ மட்டும்‌ பேசும்‌ களம்‌ இல்லை. 


வாங்க வாங்க என ஏதோ கல்யாண வீடு 
போல வரவேற்று நலம்‌ விசாரித்த பிறகுதான்‌ 
ஒவ்வொரு கடையிலும்‌ வியாபாரம்‌ நடக்கும்‌. 
விசாரிப்புகளுக்கு மத்தியில்‌ ஓர்‌ உறவுக்‌ கம்பி 
இழையோடும்‌. இதனால, உரிய வயசுல 
பேச்சு வராத குழந்தைங்களைச்‌ சந்தைக்குக்‌ 
கூட்டிக்கிட்டுப்‌ போவோம்‌. சந்தையில 
கேக்குற சொற்களையும்‌ பலவித குரல்‌ 
ஏற்ற இறக்கங்களையும்‌ உள்வாங்கிக்கிற 
குழந்தைங்களுக்குப்‌ பேச்சு வந்துவிடும்‌. 


(கீர்த்தனா ஒரு கண்ணாடிப்‌ பெட்டிக்குள்‌ 
வைக்கப்பட்டிருந்த பெரிய குரங்கு பொம்மை 
ஒன்றைத்‌ தொட முயன்றாள்‌. கடையின்‌ 
வேலையாள்‌ தொடக்கூடாதெனக்‌ 
கீர்த்தனாவிற்குச்‌ சைகை காட்டினார்‌.) 


தாத்தா: பார்த்தியா? பொம்மையைத்‌ 
தொடக்கூடாதுன்னு சொல்கிறார்‌. 
குழந்தைகளை நாட்டுச்சந்தைக்குக்‌ 
கூட்டிக்கொண்டு போனால்‌, கடையில்‌ 
இருக்கும்‌ தக்காளி, கேரட்‌ எனக்‌ குழந்தை 
எதை எடுத்தாலும்‌ அதற்குக்‌ காசு இல்லை. 
குழந்தையின்‌ ஆசையில்‌ வணிகம்‌ 
குறுக்கிடாது. 


மூர்த்தி: வியாபாரத்துல கருணைக்கு 
இடம்‌ கொடுத்தா, முதல்‌ தேறாதே தாத்தா. 


தாத்தா: நாட்டுச்‌ சந்தையில்‌ 
வியாபாரிக்கும்‌ வாடிக்கையாளருக்குமான 
உறவு என்பது வெறுமனே பொருளை விற்று 
வாங்குவதோடு முடிந்துபோவதில்லை. 
சந்தையில்‌ பார்த்துப்‌ பழகியவர்கள்‌ 


| | gth_Tamil_Pages 122-264.indd 198 


198 


உறவினர்கள்‌ 
ஆகிவிடுவதுமுண்டு! சந்தையின்‌ சாதாரண 
விசாரிப்புகளிலும்‌ நேசம்‌ உண்டு, நேர்மை 
உண்டு. 


சம்பந்திகளாகி 


கீர்த்தனா: தாத்தா அங்கே பாருங்க 
அந்தக்‌ குழந்தை பொம்மை எவ்ளோ பெருசா 
இருக்கு? விலை அதிகமா இருக்குமோ தாத்தா? 


தாத்தா: விலையைப்‌ பத்தி என்ன இருக்கு. 
உனக்குப்‌ பிடிச்சிருக்கா சொல்லு. 


கீர்த்தனா: 'ஏம்மா, இவ்வளவு பெரிய 
பொம்மைய வாங்கியாந்தே?'ன்னு அம்மா 
சத்தம்‌ போடும்‌ தாத்தா. 


தாத்தா: அதை நான்‌ பார்த்துக்‌ 
கொள்கிறேன்‌. (பொம்மை வாங்குகிறார்கள்‌) 
உனக்கு ஏதும்‌ வேணுமா மூர்த்தி? 


மூர்த்தி: வேணாம்‌ தாத்தா. பழக்கூழ்‌ 
வேணும்னா குடிக்கலாம்‌ தாத்தா. 


தாத்தா: சரி. குடிக்கலாம்‌. எனக்குப்‌ பனிக்‌ 
கட்டி போடாமல்‌ வாங்கு. 


(மூவரும்‌ பழக்கூழ்‌ அருந்தியவாறே 
உரையாடுகின்றனர்‌) 


மூர்த்தி: இவ்வளவு பிரம்மாண்டமான 
கடையில பல அடுக்குகளில்‌ பொருள்களைக்‌ 
குவிச்சு வெச்சிருக்காங்க. 


தாத்தா: ஆமா. யார்யாருக்கு எது 
வேணுமோ அததுக்குத்‌ தனித்தனியான 
பகுதிகள்‌ இருக்கு. தேவைக்கும்‌ 
அளவுக்கும்‌ ஏற்பப்‌ பொருள்களை நாமே 


தேர்ந்தெடுக்கலாம்‌ போல. 


கீர்த்தனா: ஆமா, தாத்தா பெரும்பாலும்‌ 
பல அளவுள்ள பொட்டலங்கள்‌ போட்டு 
வைத்திருக்காங்க. கெடுநாளும்‌ 
குறிச்சிருப்பாங்க. நாமதான்‌ பாத்து 
வாங்கணும்‌. சரி வீட்டுக்குப்‌ போலாம்‌ தாத்தா. 


தாத்தா: சரி, வாங்க போகலாம்‌ 


மூர்த்தி: இந்தமாதிரி அங்காடிகள்‌ 
பலபேருக்கு நிரந்தர வேலை கொடுக்குது 
தாத்தா. 


23-01-2020 20:21:14 | | 


தாத்தா: அப்படிச்‌ சொல்ல முடியாது. 
நிரந்தரப்‌ பணியாளர்‌ குறைச்சலாத்தான்‌ 
இருப்பாங்க. தற்காலிகப்‌ பணியாளர்தான்‌ 
அதிகம்‌. பலபேர்‌ வந்து கொஞ்சநாள்‌ வேலை 
பார்த்துட்டுப்‌ போயிடுவாங்க. 


கீர்த்தனா: பொருள்களை விற்கணும்‌. 
தீர்ந்தவுடனே வாங்கிவைக்கணும்‌. பெரிய 
வேலைகான்‌ தாத்தா. 


காத்தா: இதுபோன்ற கடைகளைத்‌ 
திட்டமிட்டாத்தான்‌ நிருவகிக்க முடியும்‌. 
அதற்கேற்ப மேலாண்மை, கண்காணிப்பு, 
கட்டமைப்பு வசதி, தொடர்‌ பராமரிப்புன்னு 
இதன்பின்னால ஏகப்பட்ட தொடர்‌ 
செயல்பாடுகள்‌ இருக்கு. கிராமச்சந்தைல 
இருக்கறமாதிரி இங்க யார்வேண்ணாலும்‌ 
கடை வைத்துவிட முடியாது. பெரிய அளவுல 
முதலீடு தேவைப்படும்‌. 
அடைந்தார்கள்‌) 


(மூவரும்‌ வீட்டை 


கீர்த்தனா அம்மா: எதுக்குமா இவ்வளவு 
பெரிய பொம்மை? ஏற்கனவே நிறைய 
பொம்மைங்க இருக்கே! 


தாத்தா: விடும்மா. குழந்தை ஆசையா 
கேட்டா. நான்தான்‌ வாங்கித்தந்தேன்‌. 


அம்மா: மூர்த்தி ஒன்னும்‌ 


வாங்கலையாப்பா? 


மூர்த்தி: கீர்த்தனா, அவ ஆசைப்பட்ட 
பொம்மையை வாங்கிக்கிட்டா. நானும்‌ என்‌ 


பொதியை ஏத்தி வண்டியிலே 

பொள்ளாச்சி சந்தையிலே 

விருதுநகர்‌ வியாபாரிக்கு - செல்லக்கண்ணு 
நீயும்‌ வித்துப்போட்டுப்‌ பணத்த எண்ணு 
செல்லக்கண்ணு. -பாடலாசிரியர்‌ மருதகாசி 
படிப்புக்குத்‌ தேவையான சந்தைபற்றிய 
விவரங்களைத்‌ தாத்தாவிடம்‌ கேட்டுத்‌ 
தெரிஞ்சுக்கிட்டேன்‌. அந்தக்‌ காலத்துச்‌ 
சந்தையில மக்கள்‌ பணத்தைவிட மனித 
மாண்புகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம்‌ 
கொடுத்தாங்க என்பதை நினைத்தாலே 
பெருமையா இருக்கு. 


அம்மா: ஆமா, நானும்‌ சந்தைக்குப்‌ 
போயிருக்கேன்‌. சந்தைன்னாலே சந்தோசம்‌ 


தானா வரும்‌. சரி வாங்க. தாத்தா ஊர்ச்‌ 
சந்தையிலிருந்து வாங்கி வந்த காய்கறியில 
குழம்பு வெச்சுருக்கேன்‌, சாப்பிடுங்க. 


கற்பவை கற்றபின்‌... 


சந்தை நிகழ்வுகளை நாடகமாக நடித்துக்‌ காட்டுக. 


சந்தை/அங்காடியில்‌ இருக்கும்‌ பொருள்களுக்கான விலைப்பட்டியல்‌ 


எழுதிய விளம்பரப்‌ பதாகை ஒன்றை உருவாக்குக. 


சிறு வணிகர்‌ ஒருவரிடம்‌ நேர்காணல்‌ செய்க. 


ட்ட டந்த ரதன்‌ 
KG392Y 


(எ.கா. சந்தைப்‌ பொருள்கள்‌ மீதமானால்‌ என்ன செய்வீர்கள்‌?) 


"கடன்‌ அன்பை முறிக்கும்‌ " இது போன்ற சொற்றொடர்களைக்‌ கடைகள்‌, பல்பொருள்‌ 


அங்காடிகள்‌ , சந்தைகளில்‌ பார்த்து எழுதுக. 


| | gth_Tamil_Pages 122-264.indd 199 


199 


23-01-2020 20:21:14 | | 


நாடு 
ச்‌ 


'கலாம்‌ சாட்‌ கண்டுபிடித்த பள்ளி 
மாணவனை ஊரே பாராட்டியது. 


'பெண்களைக்‌ கேலி செய்த இளைஞரை 
ஊரே இகழ்ந்தது.' 

இத்தொடர்களில்‌ ஊர்‌ பாராட்டுவதோ, 
திட்டுவதோ இல்லை. மாறாக, அவ்வூரில்‌ 
உள்ள மக்கள்‌ பாராட்டினர்‌ / இகழ்ந்தனர்‌ 


என்பது இதன்‌ பொருள்‌. ஊர்‌ என்னும்‌ பெயர்‌, 


முல்லையைச்‌ தொடுத்தாள்‌ 


வகுப்பறை சிரித்தது 
கார்‌ அறுத்தான்‌ 


மருக்கொழுந்து நட்டான்‌ 


மஞ்சள்‌ பூசினாள்‌ 


வற்றல்‌ தின்றான்‌ 


வானொலி கேட்டு 
மகிழ்ந்தனர்‌ 


பைங்கூழ்‌ வளர்ந்தது 


| | gth_Tamil_Pages 122-264.indd 200 


கற்கண்டு [1] 


ஆகுபெயர்‌ 


ஊரில்‌ உள்ள மக்களுக்கு ஆகிவந்தது. இதனை 
இடவாகுபெயர்‌ என்பர்‌. 


ஒன்றின்‌ இயற்பெயர்‌, அதனோடு 
தொடர்புடைய மற்றொன்றிற்குத்‌ 
தொன்றுதொட்டு ஆகி வருவது ஆகுபெயர்‌ 
எனப்படும்‌. ஆகுபெயர்கள்‌ பதினாறாக 


வகைப்படுத்தப்பட்டுள்ளன . அவற்றுள்‌ 
குறிப்பிடத்தக்கவை சில - 


பொருளாகுபெயர்‌ (முதலாகுபெயர்‌) - 
முதற்பொருளாகிய முல்லைக்கொடி, அதன்‌ 
சினை(உறுப்புயாகிய பூவுக்கு ஆகி வந்தது. 
இடவாகுபெயர்‌ - வகுப்பறை என்னும்‌ 
இடப்பெயர்‌ அங்குள்ள மாணவர்களுக்கு ஆகி 
வந்தது. 

காலவாகுபெயர்‌ - கார்‌ என்னும்‌ காலப்பெயர்‌ 
அக்காலத்தில்‌ விளையும்‌ பயிருக்கு ஆகி 
வந்தது. 

சினையாகுபெயர்‌ - மருக்கொழுந்து என்னும்‌ 
சினைப்‌ (உறுப்பு) பெயர்‌, அதன்‌ செடிக்கு 
ஆகிவந்தது. 

பண்பாகுபெயர்‌ - மஞ்சள்‌ என்னும்‌ பண்பு, 
அவ்வண்ணத்தில்‌ உள்ள கிழங்குக்கு 
ஆகிவந்தது. 

தொழிலாகுபெயர்‌ - வற்றல்‌ என்னும்‌ 
தொழிற்பெயர்‌ வற்றிய உணவுப்பொருளுக்கு 
ஆகி வந்தது. 

கருவியாகுபெயர்‌ - வானொலி என்னும்‌ கருவி, 
அதன்‌ காரியமாகிய நிகழ்ச்சிகளுக்கு ஆகி 
வந்தது. 

காரியவாகுபெயர்‌ - கூழ்‌ என்னும்‌ காரியம்‌ அதன்‌ 


கருவியாகிய பயிருக்கு ஆகி வந்தது. 


23-01-2020 20:21:15 | | 


அறிஞர்‌ அண்ணாவைப்‌ கருத்தாவாகுபெயர்‌ - அறிஞர்‌ அண்ணா 
படித்திருக்கிறேன்‌ இ என்னும்‌ கருத்தாவின்‌ பெயர்‌, அவர்‌ இயற்றிய 
நூல்களுக்கு ஆகி வருகிறது. 


ஒன்று பெற்றால்‌ ஒளிமயம்‌ எண்ணலளவை ஆகுபெயர்‌ - ஒன்று என்னும்‌ 
எண்ணுப்‌ பெயர்‌, அவ்வெண்ணுக்குத்‌ 
தொடர்புடைய குழந்தைக்கு ஆகி வந்தது. 


இரண்டு கிலோ கொடு எடுத்தலளவை ஆகுபெயர்‌ - நிறுத்தி 
ன்‌ அளக்கும்‌ எடுத்தல்‌ என்னும்‌ அளவை பெயர்‌, 
அவ்வளவையுள்ள பொருளுக்கு ஆகி வந்தது. 
அரை லிட்டர்‌ வாங்கு முகத்தலளவை ஆகுபெயர்‌ - முகந்து அளக்கும்‌ 
அவ முகத்தல்‌ அளவை பெயர்‌, அவ்வளவையுள்ள 

| பொருளுக்கு ஆகி வந்தது. 
ஜந்து மீட்டர்‌ வெட்டினான்‌ நீட்டலளவை ஆகுபெயர்‌ - நீட்டி அளக்கும்‌ 
நீட்ட லளவைப்‌ பெயர்‌, அவ்வளவையுள்ள 

பொருளுக்கு ஆகி வந்தது. 


கற்பவை கற்றபின்‌... 


ஆகுபெயரைத்‌ எடுத்தெழுதுக. 
. தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தாள்‌. 
தமிழரசி வள்ளுவரைப்‌ படித்தாள்‌. 
. மாமாவின்‌ வருகைக்கு வீடே மகிழ்கிறது. 
நாடும்‌ வீடும்‌ நமது இரு கண்கள்‌. i ம்‌ 
. கலைச்செல்வி பச்சைநிற ஆடையை உடுத்தினாள்‌. 
கலைச்செல்வி பச்சை உடுத்தினாள்‌. 
நாலும்‌ இரண்டும்‌ சொல்லுக்கு உறுதி. 
நாலடி நானூறும்‌ இரண்டடித்‌ திருக்குறளும்‌ வாழ்வுக்கு உறுதி தரும்‌. 
. ஞாயிற்றை உலகம்‌ சுற்றி வருகிறது. 
நீங்கள்‌ கூறுவதை உலகம்‌ ஏற்குமா? 
ஆகுபெயர்‌ அமையுமாறு தொடர்களை மாற்றி எழுதுக. 
அ. மதுரை மக்கள்‌ இரவிலும்‌ வணிகம்‌ செய்கின்றனர்‌. 
ஆ. இந்திய வீரர்கள்‌ எளிதில்‌ வென்றனர்‌. 
இ. நகைச்சுவை நிகழ்வைப்‌ பார்த்து அரங்கத்தில்‌ உள்ளவர்கள்‌ சிரித்தனர்‌. 
ஈ. நீரின்றி இவ்வுலக மக்களால்‌ இயங்க முடியாது. 
சிந்தனை வினா 
1. தற்காலப்‌ பேச்சு வழக்கிலும்‌ எழுத்து வழக்கிலும்‌ ஆகுபெயரை எப்படியெல்லாம்‌ 
பயன்படுத்துகிறோம்‌ என்பதற்கு எடுத்துக்காட்டுகள்‌ தருக. 
2. பட்டப்‌ பெயர்கள்‌ ஆகுபெயர்கள்‌ ஆகுமா? எடுத்துக்காட்டுகளுடன்‌ விளக்குக. 


201 


| | gth_Tamil_Pages 122-264.indd 201 இ 23-01-2020 20:21:15 | | 


பலவுள்‌ தெரிக. 


1.இந்திய தேசிய இராணுவத்தை ............. இன்‌ தலைமையில்‌ ............. உருவாக்கினர்‌. 


௮) சுபாஷ்‌ சந்திரபோஸ்‌, இந்தியர்‌ 

ஆ) சுபாஷ்‌ சந்திரபோஸ்‌, ஜப்பானியர்‌ 

இ) மோகன்சிங்‌, ஜப்பானியர்‌ 

ஈ) மோகன்சிங்‌, இந்தியர்‌ 

சொல்லும்‌ பொருளும்‌ பொருந்தியுள்ளது எது? 

௮) வருக்கை - இருக்கை ஆ) புள்‌ - தாவரம்‌ 

இ) அள்ளல்‌ - சேறு ஈ) மடிவு - தொடக்கம்‌ 


இளங்கமுகு, செய்கோலம்‌ - இலக்கணக்குறிப்புத்‌ தருக. 
௮) உருவகத்தொடர்‌, வினைத்தொகை ஆ) பண்புத்தொகை, வினைத்தொகை 
இ) வினைத்தொகை, பண்புத்தொகை ஈ) பண்புத்தொகை, உருவகத்தொடர்‌ 
நச்சிலைவேல்‌ கோக்கோதை நாடு, நல்யானைக்‌ கோக்கிள்ளி நாடு - இத்தொடர்களில்‌ 
குறிப்பிடப்படுகின்ற நாடுகள்‌ முறையே, 

௮) பாண்டிய நாடு, சேர நாடு அ) சோழ நாடு, சேர நாடு 

இ) சேர நாடு, சோழ நாடு ஈ) சோழ நாடு, பாண்டிய நாடு 
வெறிகமழ்‌ கழனியுள்‌ உழுநர்‌ வெள்ளமே - இவ்வடி உணர்த்தும்‌ பொருள்‌ யாது? 
௮. மணம்‌ கமழும்‌ வயலில்‌ உழவர்‌ வெள்ளமாய்‌ உழுதிருந்தனர்‌ 
ஆ. வறண்ட வயலில்‌ உழவர்‌ வெள்ளமாய்‌ அமர்ந்திருந்தனர்‌ 
இ. செறிவான வயலில்‌ உழவர்‌ வெள்ளமாய்க்‌ கூடியிருந்தனர்‌ 


ஈ. பசுமையான வயலில்‌ உழவர்‌ வெள்ளமாய்‌ நிறைந்திருந்தனர்‌ 


கூற்று - இந்திய தேசிய இராணுவப்படைத்‌ தலைவராக இருந்த தில்லான்‌, "இந்திய தேசிய 
இராணுவத்தின்‌ இதயமும்‌ ஆத்மாவும்‌ தமிழர்கள்தான்‌" என்றார்‌. 
காரணம்‌ - இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலுச்சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள்‌ 
தமிழர்கள்‌. 


௮) கூற்று சரி; காரணம்‌ சரி 

ஆ) கூற்று சரி: காரணம்‌ தவறு 
இ) கூற்று தவறு; காரணம்‌ சரி 
ஈ) கூற்று தவறு; காரணம்‌ தவறு 


202 


| | gth_Tamil_Pages 122-264.indd 202 இ 23-01-2020 20:21:15 | | 


குறு வினா 


1. 


2. 


3. 


7. 


இந்திய தேசிய இராணுவத்தில்‌ குறிப்பிடத்‌ தகுந்த தமிழக வீரர்கள்‌ யாவர்‌? 


தாய்நாட்டுக்காக உழைக்க விரும்பினால்‌ எப்பணியைத்‌ தேர்ந்தெடுப்பீர்கள்‌? ஏன்‌? 
'மதுரைக்காஞ்சி' - பெயர்க்காரணத்தைக்‌ குறிப்பிடுக. 

உங்கள்‌ ஊரில்‌ உற்பத்தியாகும்‌ பொருள்களையும்‌ சந்தையில்‌ காணும்‌ பொருள்களையும்‌ 
ஒப்பிட்டு எழுதுக. 

கருக்கொண்ட பச்சைப்‌ பாம்பு, எதற்கு உவமையாக்கப்பட்டுள்ளது? 

அள்ளல்‌ பழனத்து அரக்காம்பல்‌ வாயவிழ - இவ்வடியில்‌ சேற்றையும்‌ வயலையும்‌ குறிக்கும்‌ 


சொற்கள்‌ யாவை? 


"டெல்லி நோக்கிச்‌ செல்லுங்கள்‌" என்ற முழக்கம்‌ யாரால்‌ எப்போது செய்யப்பட்டது? 


சிறுவினா 


1. 


2. 


7. 


குறிப்பு வரைக - டோக்கியோ கேடட்ஸ்‌ 


பனியிலும்‌, மலையிலும்‌ எல்லையைக்‌ காக்கும்‌ இந்திய வீரர்களின்‌ பணியைப்‌ பாராட்டி உங்கள்‌ 
பள்ளிக்‌ கையெழுத்து இதழுக்கு ஒரு துணுக்குச்‌ செய்தி எழுதுக. 


"மாகால்‌ எடுத்த முந்நீர்போல" - இடஞ்சுட்டிப்‌ பொருள்‌ விளக்குக. 
குற்குறிப்பேற்ற அணியை எடுத்துக்காட்டுடன்‌ விளக்குக. 
சேர, சோழ, பாண்டிய நாட்டு வளங்களை முத்தொள்ளாயிரம்‌ வழி விளக்குக. 


ஏமாங்கத நாட்டில்‌ எவையெல்லாம்‌ ஆயிரக்கணக்கில்‌ இருப்பதாகத்‌ திருத்தக்கதேவர்‌ 


பாடியுள்ளார்‌? 


பண்பாகுபெயர்‌, தொழிலாகுபெயர்‌ - விளக்குக. 


நெடுவினா 


1. 


இந்தியதேசிய இராணுவத்தின்‌ தூண்களாகத்‌ திகழ்ந்தவர்கள்‌ தமிழர்கள்‌ என்பதைக்‌ 
கட்டுரைவழி நிறுவுக. 


ஏமாங்கத நாட்டு வளம்‌ குறித்த வருணனைகளை நும்‌ ஊரின்‌ வளங்களோடு ஒப்பிடுக. 


எங்கள்‌ ஊர்ச்‌ சந்தை - என்னும்‌ தலைப்பில்‌ நாளிதழ்ச்‌ செய்தி ஒன்றை எழுதுக. 


203 


| | gth_Tamil_Pages 122-264.indd 203 இ 23-01-2020 20:21:15 | | 


டு 


ம்‌ மொழியை ஆள்வோம்‌ 


படித்துச்‌ சுவைக்க. 


எல்லார்க்கும்‌ பெய்யும்‌ மழை காலை 
ஏந்திக்கொள்கிறார்கள்‌ சிலர்‌ ஒவ்வொரு முறையும்‌ 
வரமாக காவிரி ஆற்றைக்‌ 
ஏற்றுக்கொள்கிறார்கள்‌ சிலர்‌ கடந்து செல்கையில்‌ 


வேறு வழியின்றி 
ஒதுங்கிக்கொள்கிறார்கள்‌ சிலர்‌ 


நீந்திக்‌ களித்த நாட்கள்‌ 
நினைவுக்கு வந்தன! 


த்துக்கொள்ளாதெனப்‌ 2 ர க 
பத்க்‌ ள்‌ த குளித்து மகிழ்ந்த ஆற்றை 
பாறையில்‌ விழுந்து 


o த்‌ ட்‌ பரி ௪. ப 
பயன்படாமலே போகின்றன குழந்தையிடம்‌ காட்டிய போது 


சில துளிகள்‌ அவள்‌ கேட்டாள்‌. . . 


சாக்கடையில்‌ விழுந்து "எப்படி அம்மா. . . 
சங்கமமாகின்றன சில மணலில்‌ நீந்திக்‌ 
ஆனாலும்‌ குளித்தாய்‌?" 
ஓ எப்போதும்போல ட 
இன்னமும்‌ 
எல்லோருக்குமாகப்‌ 
பெய்துகொண்டுதான்‌ இருக்கிறது 
மழை! 


& 
மொழிபெயர்க்க. 
Conversation between two friends meeting by chance at a mall. 
ச ச ர ச 
Aruna: Hi Vanmathi! It s great to see you after a long time. 


ச. 8 ச . ர ச 
Vanmathi: It s great seeing you. How long has it been? It must be more than 6 months. Im doing good. How 


about you? 

Aruna: Fine. I have come with my parents. They are inside the grocery shop. What about you? 
Vanmathi: I came with my father. He has gone to buy tickets for a 3D movie. 

Aruna: Which movie? 

Vanmathi: Welcome to the jungle. 


Aruna: Great! I am going to ask my parents to take me to that movie. 


204 


| | gth_Tamil_Pages 122-264.indd 204 இ 23-01-2020 20:21:15 | | 


ண்‌ |] ட Ho று 


பொருத்தமான இடங்களில்‌ அடைமொழியிட்டு, சொற்றொடரை விரிவாக்குக. 

1. புத்தகம்‌ படிக்கலாம்‌ ( நல்ல, ஆழ்ந்து, நாளும்‌, தேர்ந்து, மகிழ்ந்து, உணர்ந்து) 

2. விளையாடுவது நன்று (ஓடியாடி, மாலையில்‌, சேர்ந்து, திடலில்‌, அனைவருடன்‌) 
(எ.கா.) நல்ல புத்தகம்‌ படிக்கலாம்‌, நாளும்‌ நல்ல புத்தகம்‌ படிக்கலாம்‌ 

பிழை நீக்குக. 


பெறுந்தலைவர்‌ காமராசர்‌ பள்ளிப்‌ படிப்பை நிரைவு செய்யவிள்ளை எண்ராலும்‌ தமிழிலும்‌ 
ஆங்கிலத்திலும்‌ புத்தகங்கள்‌ படிக்கும்‌ அலவுக்கு புலமைகள்‌ பெற்றிருந்தது பலருக்குத்‌ தெரியாது. 
ஆங்கிலச்‌ செய்தி இதழ்கலை நாள்தோறும்‌ படித்தது. எப்போது அரையை விட்டு வெளியே 
போனாலும்‌ மின்விசிரியை நிருத்த மறப்பதில்லை. வெளியூருக்குச்‌ செல்லும்போது தம்முடைய 
துணிமனிகளைத்‌ தாமே எடுத்துவைத்துக்கொள்வார்‌. 


கீழ்க்காணும்‌ பத்தியில்‌ உள்ள ஆகுபெயர்களை அட்டவணைப்படுத்துக. 


விமலா கூடத்தில்‌ உள்ள தட்டிலிருந்த டிசம்பரைத்‌ தலையில்‌ சூடிக்கொண்டாள்‌. மல்லிகையைப்‌ 
படத்திற்குச்‌ சூட்டினாள்‌. அடுப்பிலிருந்து பாலை இறக்கினாள்‌. பின்பு தோட்டத்திற்குச்‌ சென்றாள்‌. 
விமலாவைப்‌ பார்த்தவுடன்‌ தோட்டம்‌ அமைதியானது! "தலைக்கு இருநூறு கொடுங்கம்மா” 
என்று தோட்டத்தில்‌ வேலை செய்தவருள்‌ ஒருவர்‌ சொன்னார்‌. வெள்ளை மனங்கொண்ட 
வேலையாட்களின்‌ கூலியைக்‌ குறைக்க விரும்பாமல்‌ அதனை அவளும்‌ ஏற்றுக்கொண்டாள்‌. 
அவர்கள்‌ சென்றதும்‌, காலையில்‌ சாப்பிடப்‌ பொங்கல்‌ வைத்தாள்‌. வீட்டில்‌ சமையல்‌ செய்ய, 
எந்தெந்தப்‌ பொருள்கள்‌ குறைவாக உள்ளன என்பதைப்பற்றிச்‌ சிந்தித்தாள்‌. "சாப்பாட்டிற்கு ஐந்து 


ஓ கிலோ வாங்க வேண்டும்‌. தாளிப்பதற்கு மூன்று லிட்டர்‌ வாங்க வேண்டும்‌. துணி உலர்த்துவதற்கு இ 
நான்கு மீட்டர்‌ வாங்க வேண்டும்‌" எனத்‌ திட்டமிட்டாள்‌. அலைபேசி அழைத்தது. அரை நிமிடம்‌ 
அலைபேசியில்‌ வந்த வயலின்‌ கேட்டு மகிழ்ந்தாள்‌. பிறகு எடுத்துப்‌ பேசினாள்‌. கடைக்குப்‌ 
போய்விட்டு வந்த பிறகு, பாதியில்‌ விட்டிருந்த சிவசங்கரியைப்‌ படித்து முடிக்கவேண்டும்‌ என்று 
நினைத்தாள்‌. 
பயண அனுபவங்களை விவரிக்க. 


"எனது பயணம்‌” என்னும்‌ தலைப்பில்‌ உங்களது அனுபவங்களை வருணித்து எழுதுக. 


நயம்‌ பாராட்டுக. 
வயலிடைப்‌ புகுந்தாய்‌ மணிக்கதிர்‌ விளைத்தாய்‌ 
வளைந்துசெல்‌ கால்களால்‌ ஆறே! 
அயலுள ஓடைத்‌ தாமரை கொட்டி 
ஆம்பலின்‌ இதழ்களை விரித்தாய்‌ 
கயவிடைச்‌ செங்கண்‌ கருவரால்‌ வாளை 
கரைவளர்‌ தென்னையில்‌ பாயப்‌ 
பெயரிடைப்‌ பட்ட வானெனத்‌ தோன்றும்‌ 


பெருங்குளம்‌ நிறைந்து விட்டாயே! - வாணிதாசன்‌ 


205 


| | gth_Tamil_Pages 122-264.indd 205 இ 23-01-2020 20:21:16 | | 


| | gth_Tamil_Pages 122-264.indd 206 இ 23-01-2020 20:21:16 | | 


மொழியோடு விளையாடு 


Ae 


புதிர்‌ அவிழ்க்க. 
நான்கெழுத்துக்காரன்‌; கடை இரண்டும்‌ 
முதல்‌ இரண்டும்‌ கணக்கில்‌ இது என்பர்‌.! 
அம்மாவில்‌ முழுதாய்ப்‌ பார்த்தால்‌ 
"மா வைத்‌ தொலைத்து நிற்கும்‌; மேகத்திடை தெரிவான்‌! 
அடுத்த எழுத்தைச்‌ சேர்த்தால்‌ அவன்‌ யார்‌? 
வில்லின்‌ துணைவன்‌; 


பண்புத்தொகைகளை இட்டு நிறைவு செய்க. 


(இன்னோசை , பேரொளி , சிற்றோடை , பேரின்பம்‌ , பைங்கிளி , பேரூர்‌, செந்தாமரை ) 


மானாமதுரை ஓர்‌ அழகான ்‌ நீண்டவயல்களும்‌ ன ரர களும்‌ நிறைந்த 

அவ்வூரின்‌ நடுவே வானுயர்ந்த கோபுரத்துடன்‌ கூடிய கோவில்‌ குளத்தில்‌ எங்கும்‌ ________ 

பூக்கள்‌ மலர்ந்துள்ளன; கதிரவனின்‌ வீசிட, சோலைப்‌. களின்‌ 
கேட்போரைப்‌ அடையச்‌ செய்கிறது. 


வட்டத்திற்குள்‌ உள்ள எழுத்துகளைக்கொண்டு சொற்களை உருவாக்குக. 


காட்சியைக்‌ கண்டு கவினுற எழுதுக. 


செயல்திட்டம்‌ 
ஒரு வாரத்திற்குத்‌ தேவையான உணவுப்பொருள்களின்‌ பட்டியலை உருவாக்குக. 
அகராதியில்‌ காண்க 


ஈகை, குறும்பு, கோன்‌, புகல்‌, மொய்ம்பு 


206 


நிற்க அதற்குத்தக 


சமூகத்திற்கு எனது பணிகள்‌ 
௮) குப்பைகளைக்‌ குப்பைத்‌ தொட்டியில்‌ போடுவேன்‌. 


அ) தண்ணீர்‌ வீணாவதை எங்குக்‌ கண்டாலும்‌ தடுப்பேன்‌. 
இ) மழைநீர்ச்‌ சேகரிப்பின்‌ இன்றியமையாமையை வலியுறுத்துவேன்‌. 


கலைச்சொல்‌ அறிவோம்‌ 

இந்திய தேசிய இராணுவம்‌ — Indian National Army செவ்வியல்‌ இலக்கியம்‌ - Classical Literature 
பண்டமாற்றுமுறை - Commodity Exchange, கரும்புச்‌ சாறு - Sugarcane Juice, 

காய்கறி வடிசாறு - Vegetable Soup 


ஆ 
ஆ அறிவை விரிவுசெய்‌ 
உ ஆகாயத்துக்கு அடுத்த வீடு - மு. மேத்தா 
உ தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ - கி.வா. ஜகந்நாதன்‌ 
உ இருட்டு எனக்குப்‌ பிடிக்கும்‌ (அன்றாட வாழ்வில்‌ அறிவியல்‌) - ச. தமிழ்ச்செல்வன்‌ 


GN 


ட. இணையத்தில்‌ காண்க. 


http://www.tamilvu.org/courses/degree/co21/co211/html/co211221.htm 
http://www.tamilsurangam.in/literatures/patthu_paddu/maduraikanchi 1.html#.Wqoay-huZPY 


https://tamil.mapsofindia.com/tamil-nadu/madurai/madurai-district-map.html 


3 இணையச்‌ செயல்பாடுகள்‌ " 


Aagupeyar 


NGMV வவ ton 


ஆகுபெயரை அடையாளம்‌ 
காண்போமே! 


படிகள்‌ 

உ  கொடுக்கப்பட்டிருக்கும்‌ உரலி / விரைவுக்‌ குறியீட்டைப்‌ பயன்படுத்தி ஆகுபெயர்‌ 
என்னும்‌ செயலியைப்‌ பதிவிறக்கம்‌ செய்து நிறுவிக்கொள்க. 

உ செயலியைத்‌ திறந்தவுடன்‌ ஆகுபெயர்‌ பற்றிய விளக்கமும்‌ அதன்‌ வகைகளும்‌ 
எடுத்துக்காட்டுடன்‌ கொடுக்கப்பட்டிருக்கும்‌. 

* அதனைத்‌ தெளிவுற அறிந்த பின்பு திரையின்‌ கீழ்‌ வரும்‌ தேர்வு என்பதைத்‌ தேர்ந்தெடுத்து, 
கொடுக்கப்படும்‌ வினாக்களுக்குச்‌ சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுக்கவும்‌. 


செயல்பாட்டிற்கான உரலி 


https://play.google.com/store/apps/ 
details?id=appinventor.ai_ngmukun.aagupeyar 


207 


| | gth_Tamil_Pages 122-264.indd 207 இ 23-01-2020 20:21:17 | | 


சாலைப்‌ பாதுகாப்பு 
உயிர்ப்‌ பாதுகாப்பின்‌ முதல்‌ படி 


அறிவை விரிவுசெய்யவும்‌ அகண்டமாக்கவும்‌ அகன்ற பார்வையுடன்‌ மக்களைச்‌ சந்திக்கவும்‌ 
அவர்களோடு பயணம்‌ செய்யவும்‌ நமக்கு உதவுவன சாலைகளே! வாழ்க்கையில்‌ இலக்கு 
இன்றியமையாதது: சாலையில்‌ பாதுகாப்பு இன்றியமையாதது. நிலத்தின்‌ உயிரோட்டமாகச்‌ திகழும்‌ 
ஆறுகளுக்கு அடுத்தபடியாக அவ்வாறு திகழ்வன சாலைகளே! நேராகவும்‌ குறுக்காகவும்‌ வளைந்தும்‌ 
நெளிந்தும்‌ செல்லும்‌ சாலைகள்‌ நாட்டின்‌ நரம்புகள்‌. 


இந்தியாவில்‌ பயணிக்கும்‌ சாலைவகைகளை நாம்‌ அறிந்துகொள்வோம்‌. 


1. தேசிய நெடுஞ்சாலைகள்‌ (National Highways): நாட்டின்‌ முக்கிய நகரங்கள்‌, துறைமுகங்கள்‌, 
சுற்றுலாத்‌ தலங்கள்‌ போன்றவற்றை இணைப்பவை. 


2. மாநில நெடுஞ்சாலைகள்‌ (9202 Main Roads): இவை தேசிய நெடுஞ்சாலைகளை மாநிலங்களோடு 
இணைக்கின்றன. மாநில நெடுஞ்சாலைகள்‌ மாவட்டங்களின்‌ தலைநகரங்கள்‌, சுற்றுலாத்‌ 
கலங்கள்‌, மாவட்டங்களில்‌ உள்ள சிறு நகரங்கள்‌ ஆகியவற்றை இணைக்கின்றன. 


3.சிற்றூர்ச்‌ சாலைகள்‌ (71//82௨ Roads): இந்தியாவின்‌ நாடித்துடிப்பாக விளங்குபவை 
சிற்றூர்களே(கிராமங்களே). அந்தச்‌ சிற்றரர்களையும்‌ மற்ற ஊர்களையும்‌ இணைப்பவை சிற்றூர்ச்‌ 
சாலைகள்‌. அவை மாவட்டங்களையும்‌ மாநிலங்களையும்‌ தாண்டித்‌ தேசிய நீரோட்டத்தில்‌ 
கலக்கிறன்றன. 


வேகக்‌ கட்டுப்பாடு 


போகுமிடம்தான்‌ முக்கியமே தவிர, போகும்‌ வேகம்‌ அல்ல. ஐந்து மணித்‌ துளிகள்‌ முன்னரே 
கிளம்பினால்‌, நேர அழுத்தத்திலிருந்தும்‌ சாலை நெரிசலிலிருந்தும்‌ மீளலாம்‌. சரியான நேரத்துக்குச்‌ 
செல்வது முக்கியம்தான்‌. அதைவிட முக்கியம்‌ விபத்தில்லாப்‌ பயணம்‌ அல்லவா? அரக்கப்பரக்க 
ஊர்திகளை ஓட்டக்கூடாது என்பதற்காகத்‌ தமிழக அரசு வேகக்‌ கட்டுப்பாடு விதித்திருக்கிறது. 


தமிழ்நாட்டில்‌ இருசக்கர ஊர்திகள்‌ 50கி.மீ வேகத்திலும்‌, நான்கு சக்கர ஊர்திகள்‌ 
60 கி.மீ. வேகத்திலும்‌ செல்லலாம்‌ என்பது பொது விதி. எனினும்‌ பள்ளிகள்‌, மருத்துவமனைகள்‌, 
பெருஞ்சாலைகள்‌, மக்கள்‌ கூடும்‌ இடங்கள்‌ போன்ற ஊர்ப்பகுதிகள்‌, மலைப்‌ பாதைகள்‌, 
நெடுஞ்சாலைகள்‌, பாலங்கள்‌ ஆகியவற்றில்‌ வேகக்கட்டுப்பாட்டில்‌ செல்லவேண்டிய இடங்களையும்‌ 
வேக அளவையும்‌ காட்டும்‌ குறியீடுகள்‌ இருக்கும்‌. அவற்றைப்‌ பார்க்கக்கூடிய அளவு வேகத்தில்‌ 


பயணம்‌ செய்வதும்‌ அவற்றைப்‌ பின்பற்றுவதுமே சிறப்பு. 
சாலையில்‌ செல்லுமுன்‌ இவற்றை நினைவில்‌ கொள்ளுங்கள்‌ 
* அலைபேசியை அணைத்துவிட்டுச்‌ சாலையைக்‌ கடப்பதே நல்லது. 
: அலைபேசியில்‌ பாட்டுக்‌ கேட்டபடி, பேசியபடி ஊர்தியை ஓட்டாதீர்கள்‌. 
* விளையாட்டுத்‌ திடல்களில்‌ மட்டுமே விளையாடுங்கள்‌, சாலைகளில்‌ அல்ல. 
.. சாலைகளின்‌ இருபுறங்களிலும்‌ உள்ள நடைமேடைகளைப்‌ பயன்படுத்துங்கள்‌. 
* விதிக்கப்பட்ட இடங்களில்‌ மட்டும்‌ சாலையைக்‌ கடக்கவும்‌. 
. ஆர்வக்‌ கோளாறில்‌ ஓட்டுநர்‌ உரிமம்‌ இன்றி வண்டிகளை ஓட்டுவது சட்டப்படி குற்றம்‌. 
.. பின்புறப்‌ பயணிகளும்‌ தலைக்கவசம்‌ அணிவது கட்டாயம்‌. 
சாலை விதிகளை மதிப்பது உயிர்ப்‌ பாதுகாப்பின்‌ முதல்‌ படி. 
குறிகெட்ட வேகம்‌ நூற்று எட்டில்‌ முடியும்‌. 


208 


| | gth_Tamil_Pages 122-264.indd 208 இ 23-01-2020 20:21:17 | | 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ இ 


* தமிழரின்‌ சிந்தனை மரபுகளை உணர்தல்‌ 


> 


தமிழ்‌ இலக்கியங்கள்‌ காட்டும்‌ அறச்‌ சிந்தனைகளை அறிந்து, அறத்தோடு வாழும்‌ 
வாழ்வியல்‌ திறன்‌ பெறுதல்‌ 


கடித இலக்கிய வகையைப்‌ படித்துப்‌ பொருளுணர்ந்து எழுதுதல்‌ 
பிற நாட்டு அறிஞர்களின்‌ தத்துவங்களைத்‌ தெரிந்துகொள்ளுதல்‌ 


செய்யுள்‌ உறுப்புகளை யாப்பிலக்கணம்‌ வழி அறிந்து, அலகிடல்‌ 


209 


| | gth_Tamil_Pages 122-264.indd 209 இ 


23-01-2020 202116 | | 


| | gth_Tamil_Pages 122-264.indd 210 இ 23-01-2020 20:21:18 | | 


உரைநடை உலகம்‌ [1] 


பெரியாரின்‌ சிந்தனைகள்‌ 


௮, 


சமூகம்‌, செம்மாந்து சீர்மையுடன்‌ திகழப்‌ 
பாகுபாடுகளற்ற மனவுறுதி படைத்த மக்கள்‌ தேவை. 


அத்தகைய மக்களை உருவாக்கப்‌ பகுத்தறிவு 

நுழையும்முன்‌ இன்றியமையாதது. பாகுபாட்டு இருளுக்குள்‌ 
சிக்கித்‌ திணறிக்கொண்டிருந்த தமிழக மக்களைத்‌ 

தம்‌ பகுத்தறிவு ஒளியால்‌ வெளிக்கொணரப்‌ 

பாடுபட்டோருள்‌ முதன்மையானவர்‌; இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ ஈரோட்டில்‌ 

தோன்றிப்‌ பகுத்தறிவு, தன்மதிப்பு (சுயமரியாதை) ஆகிய கண்களை மக்களுக்கு அளிக்க 
அரும்பணியாற்றியவர்‌. யார்‌ அவர்‌? 


களா “என்ப! 
டடட்ட்1்‌ 


தந்தை பெரியார்‌ 


வெண்தாடி வேந்தர்‌, பகுத்தறிவுப்‌ 
பகலவன்‌, வைக்கம்‌ வீரர்‌, ஈரோட்டுச்‌ சிங்கம்‌ பகுத்தறிவுப்‌ தெற்காசியாவின்‌ 
என்றெல்லாம்‌ பலவாறு சிறப்பிக்கப்படுபவர்‌ ௦ 
தந்தை பெரியார்‌: மூடப்பழக்கத்தில்‌ மூழ்கிக்‌ 
கிடந்த தமிழ்‌ மக்களைப்‌ பகுத்தறிவுப்‌ பாதைக்கு வவ்விய 
அழைத்துச்‌ சென்றவர்‌; அடிமையாய்‌ உறங்கிக்‌ ்‌ 
கிடந்த சமூகம்‌ விழிப்பதற்குச்‌ சுயமரியாதைப்‌ 
பூபாளம்‌ இசைத்தவர்‌; மானமும்‌ 


அறிவும்‌ கொண்டவர்களாகத்‌ தமிழர்கள்‌ ம்‌ Rg ஈரோட்ருச்‌ 
ச ம ச . . சிங்கம்‌ 
வாழவேண்டும்‌ என்று அரும்பாடுபட்டவர்‌; 
தானே முயன்று கற்று, தானாகவே சிந்தித்து வண்ட 
ட . ்‌ 4 தாலை 
அறிவார்ந்த கருத்துகளை வெளியிட்டவர்‌. நோக்காளர்‌ 


பகுத்தறிவு 


'பெரியார்‌' என்றவுடன்‌ நம்முடைய 
நினைவுக்கு வருவது, அவரின்‌ பகுத்தறிவுக்‌ 
கொள்கை. எச்செயலையும்‌ அறிவியல்‌ 
கண்ணோட்டத்துடன்‌ அணுகி ஏன்‌? எதற்கு? 
எப்படி? என்ற வினாக்களை எழுப்பி, 
அறிவின்வழியே சிந்தித்து முடிவெடுப்பதே 
பகுத்தறிவாகும்‌. 


முன்னோர்கள்‌ செய்தார்கள்‌ 


என்பதற்காகவே ஒரு செயலை அப்படியே 


210 


ஓ ட கனை | | IM 


பின்பற்றி இன்றும்‌ கடைப்பிடித்தல்‌ கூடாது. 


அக்காலத்திற்கு ஏற்ற வகையில்‌ அப்படிச்‌ 
செய்திருப்பார்கள்‌: இன்று காலம்‌ மாறிவிட்டது. 
இக்கால வளர்ச்சிக்கு ஏற்ப அறிவு நிலையில்‌, 
நடைமுறைக்கேற்ற வகையில்‌ செயல்பட 
வேண்டும்‌ என்ற கண்ணோட்டத்துடனே 
பெரியார்‌ சிந்தித்தார்‌. சமூகம்‌, மொழி, கல்வி, 
பண்பாடு, பொருளாதாரம்‌ என அனைத்துத்‌ 
துறைகளிலும்‌ அவரின்‌ சிந்தனை புதிய 
எழுச்சியை ஏற்படுத்தியது. 


சமூகம்‌ 


தந்தை பெரியார்‌ வாழ்ந்த காலத்தில்‌ 
சமூகத்தில்‌ சாதி சமயப்‌ பிரிவுகள்‌ மேலோங்கி 
இருந்தன. பிறப்பின்‌ அடிப்படையில்‌ 
உயர்ந்தோர்‌, தாழ்ந்தோர்‌ என்னும்‌ 
வேறுபாடுகள்‌ இருந்தன. சாதி என்னும்‌ 
பெயரால்‌ ஒருவரை ஒருவர்‌ இழிவு செய்யும்‌ 
கொடுமை இருந்தது. இந்த இழிநிலை கண்டு 
தந்தை பெரியார்‌ கொதித்தெழுந்தார்‌. "சாதி 
உணர்வு ஆதிக்க உணர்வை வளர்க்கிறது. 


மற்றவர்களின்‌ உரிமைகளைப்‌ பறிக்கிறது. 
மனிதர்களை இழிவுபடுத்துகிறது. அந்தச்‌ சாதி 
என்ற கட்டமைப்பை உடைத்தெறிய வேண்டும்‌" 


என்றார்‌ அவர்‌. 


சாதியினால்‌ மனித வாழ்விற்கு 
எவ்விதச்‌ சிறு பயனும்‌ விளையப்‌ 
போவதில்லை. அதனால்‌ வீண்‌ சண்டைகளும்‌ 


| | gth_Tamil_Pages 122-264.indd 211 


211 


குழப்பங்களுந்தான்‌ மேலோங்குகின்றன. 
அத்தகு சாதி, மனிதனுக்குத்‌ தேவையில்லை 
என்று வலியுறுத்தினார்‌. 


மதம்‌ 


'மதங்கள்‌ என்பன மனித சமூகத்தின்‌ 
வாழ்க்கை நலத்திற்கே ஏற்படுத்தப்பட்டன. 
ஆனால்‌, இன்று மதத்தின்‌ நிலை 
என்ன? நன்கு சிந்தித்துப்‌ பாருங்கள்‌; 
மனிதர்களுக்காக மதங்களா? மதங்களுக்காக 
மனிதர்களா? மதம்‌ என்பது மனிதர்களை 
ஒற்றுமைப்படுத்துவதற்காகவா? பிரித்து 
வைப்பதற்காகவா?' எனப்‌ பெரியார்‌ பகுத்தறிவு 
வினாக்களை எழுப்பினார்‌; கடவுள்‌ மறுப்புக்‌ 
கொள்கையைக்‌ கடைப்பிடித்தார்‌. 
கல்வி 

சமூக வளர்ச்சிக்குக்‌ கல்வியை 
மிகச்‌ சிறந்த கருவியாகப்‌ பெரியார்‌ 
கருதினார்‌. 'கற்பிக்கப்படும்‌ கல்வியானது 
மக்களிடம்‌ பகுத்தறிவையும்‌, சுயமரியாதை 
உணர்ச்சியையும்‌, நல்லொழுக்கத்தையும்‌ 
ஏற்படுத்த வேண்டும்‌; மேன்மை வாழ்வு 
வாழ்வதற்கேற்ற தொழில்‌ செய்யவோ அலுவல்‌ 
பார்க்கவோ பயன்பட வேண்டும்‌' என்றார்‌. 
'அறிவியலுக்குப்‌ புறம்பான செய்திகளையும்‌ 
மூடப்பழக்கங்களையும்‌ பள்ளிகளில்‌ கற்றுத்‌ 
தரக்கூடாது. தற்சிந்தனை ஆற்றலையும்‌ 
தன்னம்பிக்கையையும்‌ வளர்க்கும்‌ 
கல்வியினைக்‌ கற்றுத்தர வேண்டும்‌' என்று 
பெரியார்‌ கூறினார்‌. 


சமூகத்தின்‌ அனைத்து நிலையினருக்கும்‌ 
கல்வி அளிக்கப்பட வேண்டும்‌. குறிப்பிட்ட 
பிரிவினருக்கு மட்டுமே கல்வி உரிமையானது 
எனவும்‌ சில பிரிவினர்க்குக்‌ கல்வி கற்க 
உரிமை இல்லை எனவும்‌ கூறப்பட்ட 
கருத்துகளைப்‌ பெரியார்‌ கடுமையாக 
எதிர்த்தார்‌. அனைவருக்கும்‌ கல்வி 
அளிக்கப்பட வேண்டும்‌. குறிப்பாகப்‌ 
பெண்களுக்குக்‌ கல்வியறிவு புகட்ட 
முன்னுரிமை அளிக்க வேண்டும்‌ என்றார்‌. 
பெண்களுக்கு அளிக்கப்படும்‌ கல்வியினால்‌ 
சமுதாயம்‌ விரைவாக முன்னேறும்‌ என்று 


23-01-2020 202116 | ள்‌ 


பெரியார்‌ எதிர்த்தவை... 
இந்தித்‌ திணிப்பு 
குலக்கல்வித்‌ திட்டம்‌ 
தேவதாசி முறை 


கள்ளுண்ணல்‌ 


குழந்தைத்‌ திருமணம்‌ 


மணக்கொடை 


பெரியார்‌ நம்பினார்‌. மனப்பாடத்திற்கு 
முதன்மை அளிக்கும்‌ தேர்வு முறையையும்‌, 
மதிப்பெண்களுக்கு முதன்மை அளிக்கும்‌ 
முறையையும்‌ பெரியார்‌ கடுமையாக 
எதிர்த்தார்‌. 

மொழி, இலக்கியம்‌ 


'ஒரு மொழியின்‌ தேவை என்பது, 
அதன்‌ பயன்பாட்டு முறையைக்‌ கொண்டே 
அமைகிறது: இந்தியாவிலேயே பழமையான 
மொழி தமிழ்‌ மொழியாகும்‌. இன்றைய 
அறிவியல்‌ வளர்ச்சிக்கேற்ற நூல்கள்‌ தமிழில்‌ 
படைக்கப்பட வேண்டும்‌' என்று கூறினார்‌. 


'மொழியோ நூலோ இலக்கியமோ 
எதுவானாலும்‌ மனிதனுக்கு மானம்‌, 
பகுத்தறிவு, வளர்ச்சி, நற்பண்பு ஆகிய 
தன்மைகளை உண்டாக்க வேண்டும்‌' என்று 
கருதி மொழி, இலக்கியம்‌ ஆகியவற்றின்‌ 
வளர்ச்சி குறித்தும்‌ பெரியார்‌ ஆழ்ந்து 
சிந்தித்தார்‌. 

மதம்‌, கடவுள்‌ ஆகியவற்றின்‌ தொடர்பற்ற 
இலக்கியம்‌, யாவருக்கும்‌ பொதுவான 
இயற்கை அறிவைத்‌ தரும்‌ இலக்கியம்‌, 
யாவரும்‌ மறுக்க முடியாத அறிவியல்‌ பற்றிய 
இலக்கியம்‌ ஆகியவற்றின்‌ மூலம்தான்‌ ஒரு 
மொழியும்‌ அதன்‌ இலக்கியங்களும்‌ மேன்மை 


அடையமுடியும்‌; அத்துடன்‌ அவற்றைப்‌ 
பயன்படுத்தும்‌ மக்களும்‌ அறிவுடையவராக 
உயர்வர்‌ என்று பெரியார்‌ கூறினார்‌. 


திருக்குறளில்‌ அறிவியல்‌ கருத்துகளும்‌ 


| | gth_Tamil_Pages 122-264.indd 212 


212 


தத்துவக்கருத்துகளும்‌, அனைவருக்கும்‌ 
பொதுவான வகையில்‌ இடம்‌ பெற்றிருப்பதால்‌ 
அதை மதிப்புமிக்க நூலாகப்‌ பெரியார்‌ 
கருதினார்‌. இந்நூலில்‌ அரசியல்‌, சமூகம்‌, 
பொருளாதாரம்‌ உள்ளிட்ட அனைத்தும்‌ 
அடங்கியுள்ளன; இதை ஊன்றிப்‌ படிப்பவர்கள்‌ 
சுயமரியாதை உணர்ச்சி பெறுவார்கள்‌ 
என்றார்‌. 


எழுத்துச்‌ சீர்திருத்தம்‌ 

மொழியின்‌ பெருமையும்‌ எழுத்துகளின்‌ 
மேன்மையும்‌ அவை எளிதில்‌ கற்றுக்‌ 
கொள்ளக்கூடியனவாக இருப்பதைப்‌ 
பொறுத்தே அமைகின்றன. எனவே, 
காலவளர்ச்சிக்கேற்பத்‌ குமிழ்‌ எழுத்துகளைச்‌ 
சீரமைக்கத்‌ தயங்கக்‌ கூடாது என்று பெரியார்‌ 
கருதினார்‌. "மொழி என்பது உலகின்‌ போட்டி, 
போராட்டத்திற்கு ஒரு போர்க்கருவியாகும்‌; 
அக்கருவிகள்‌ காலத்திற்கேற்ப மாற்றப்பட 
வேண்டும்‌; அவ்வப்பொழுது கண்டுபிடித்துக்‌ 
கைக்கொள்ள வேண்டும்‌" என்றார்‌. 
அம்மாற்றத்திற்கான முயற்சியையும்‌ பெரியார்‌ 
மேற்கொண்டார்‌. 


உயிர்‌ எழுத்துகளில்‌ 'ஐ' என்பதனை 
'அய்‌' எனவும்‌, 'ஒள' என்பதனை 'அவ்‌' 
எனவும்‌ சீரமைத்தார்‌ (ஐயா - அய்யா, 
ஒளவை - அவ்வை). அதுபோலவே, 
மெய்யெழுத்துகளில்‌ சில எழுத்துகளைக்‌ 
குறைப்பதன்‌ வாயிலாகத்‌ தமிழ்‌ எழுத்துகளின்‌ 
எண்ணிக்கையைக்‌ குறைக்கலாம்‌ என்றார்‌; 
அவ்வாறு குறைப்பதால்‌ தமிழ்மொழி 
கற்பதற்கும்‌ தட்டச்சு செய்வதற்கும்‌ எளிதாகும்‌ 


ந | ae | EGE 
2 ணை சா 
2 ணை ச 
3 ணொ சொ 
4 கணே ளோ 
5 லை லை 
© னை | னை. 
ரூ சை 
3 ரு கதம்‌ 
9 க்ளு ஹோ 
10 ணை த்‌ 
11 னை அண்‌ 
ல னொ னொ 
13 னோ py 


23-01-2020 202116 | | 


எனக்‌ கருதினார்‌. இச்சீரமைப்புக்கான 
மாற்று எழுத்துருக்களையும்‌ (வரி வடிவம்‌) 
உருவாக்கினார்‌. கால வளர்ச்சிக்கு இத்தகு 
மொழிச்‌ சீரமைப்புகள்‌ தேவை என்று 
கருதினார்‌. பெரியாரின்‌ இக்கருத்தின்‌ சில 
கூறுகளை 1978ஆம்‌ ஆண்டு தமிழக அரசு 
நடைமுறைப்படுத்தியது. 
பெண்கள்‌ நலம்‌ 

அக்காலத்தில்‌ பெண்கள்‌ அனைத்துத்‌ 
துறைகளிலும்‌ ஒடுக்கப்பட்டிருந்தனர்‌. 
எனவே, நாட்டு விடுதலையைவிட, பெண்‌ 
விடுதலைதான்‌ முதன்மையானது என்று 
கூறினார்‌ பெரியார்‌. 


'கல்வி, வேலைவாய்ப்பு ஆகியவற்றில்‌ 
ஆண்களுக்கு நிகரான உரிமை, 
பெண்களுக்கும்‌ அளிக்கப்பட வேண்டும்‌; 
வேலைவாய்ப்பில்‌ ஐம்பது விழுக்காடு இட 
ஒதுக்கீடு பெண்களுக்குத்‌ தரப்பட வேண்டும்‌; 
பொருளாதாரத்தில்‌ பெண்கள்‌ பிறரைச்‌ சார்ந்து 
வாழவேண்டிய நிலையில்‌ இருக்கக்கூடாது: 
நன்கு கல்வி கற்று, சுய உழைப்பில்‌ 
பொருளீட்ட வேண்டும்‌. தெளிந்த அறிவுடனும்‌ 
தன்னம்பிக்கையுடனும்‌ திகழ வேண்டும்‌' 
என்றார்‌ பெரியார்‌. 


இளம்வயதில்‌ பெண்களுக்குத்‌ 
திருமணம்‌ செய்து வைக்கக்கூடாது; 
கைம்பெண்களுக்கு மறுமணம்‌ செய்ய 
வழிவகை காணவேண்டும்‌ என்னும்‌ 
கருத்தை வலியுறுத்தினார்‌. குடும்பத்தில்‌ 
ஆண்களுக்கு நிகராகப்‌ பெண்களுக்கும்‌ சம 
உரிமை அளிக்கப்படவேண்டும்‌; பெண்களின்‌ 
கருத்துகளுக்கும்‌ மதிப்பளிக்க வேண்டும்‌; 


தெரியுமா? 


தெரியுமா? 


பெரியார்‌ விதைத்த 
விதைகள்‌: 


கல்வியிலும்‌ வேலை வாய்ப்பிலும்‌ 
இடஒதுக்கீடு 

பெண்களுக்கான இடஒதுக்கீடு 
பெண்களுக்கான சொத்துரிமை 

குடும்ப நலத்திட்டம்‌ 

கலப்புத்‌ திருமணம்‌, 


சீர்திருத்தத்‌ திருமணம்‌ ஏற்பு 


குடும்பச்‌ சொத்தில்‌ ஆண்களுக்குச்‌ 
சமமான உரிமையைப்‌ பெண்களுக்கும்‌ 
வழங்க வேண்டும்‌; குடும்பப்‌ பணிகளில்‌ 
ஆண்களுக்கென்று தனிப்பணிகள்‌ 
எதுவுமில்லை. ஆண்களும்‌ குடும்பப்‌ 
பணிகளைப்‌ பகிர்ந்துகொள்ள வேண்டும்‌ 
என்பன போன்ற கருத்துகளை எடுத்துரைத்தார்‌ 
பெரியார்‌. 


சிக்கனம்‌ 

சிக்கனம்‌ என்னும்‌ அருங்குணத்தைப்‌ 
பெரியார்‌ பெரிதும்‌ வலியுறுத்தினார்‌. 
அதற்கேற்பத்‌ தானும்‌ வாழ்ந்து காட்டினார்‌. 
பொருளாதாரத்‌ தன்னிறைவு அடையாத 
நிலையில்‌ அனைவரும்‌ சிக்கனத்தைக்‌ 


கடைப்பிடிப்பது கட்டாயம்‌ என்றார்‌ பெரியார்‌. 
விழாக்களாலும்‌ சடங்குகளாலும்‌ மூடப்பழக்கம்‌ 
வளர்வதோடு, வீண்செலவும்‌ ஏற்படுவதால்‌ 
தேவையற்ற சடங்குகளையும்‌ விழாக்களையும்‌ 


1938 நவம்பர்‌ 13 இல்‌ சென்னையில்‌ நடந்த பெண்கள்‌ மாநாட்டில்‌ ஈ.வெ.ரா.வுக்குப்‌ 
'பெரியார்‌' என்னும்‌ பட்டம்‌ வழங்கப்பட்டது. 


27. 06. 1970 இல்‌ யுனெஸ்கோ மன்றம்‌ என்ற அமைப்பு தந்தை பெரியாரைத்‌ 'தெற்கு 


ஆசியாவின்‌ சாக்ரடீஸ்‌ எனப்‌ பாராட்டிப்‌ பட்டம்‌ வழங்கிச்‌ சிறப்பித்தது. 


| | gth_Tamil_Pages 122-264.indd 213 


23-01-2020 202116 | | 


தவிர்க்கவேண்டும்‌ என்றார்‌ அவர்‌; திருமணம்‌ 
போன்ற விழாக்களைப்‌ பகட்டின்றி மிக 
எளிமையாகவும்‌ சீர்திருத்த முறையிலும்‌ நடத்த 
வேண்டும்‌ என்றார்‌. 


சிந்தனைச்‌ சிறப்புகள்‌ 


பெரியாரின்‌ 
தொலைநோக்கு உடையவை: அறிவியல்‌ 
அடிப்படையில்‌ அமைந்தவை; மனிதநேயம்‌ 


சிந்தனைகள்‌ 


வளர்க்கப்‌ பிறந்தவை. நடைமுறைக்கு 
ஒவ்வாத கருத்துகளை அவர்‌ எப்பொழுதும்‌ 
கூறியதில்லை. மேலும்‌, தமது சீர்திருத்தக்‌ 
கருத்துகளுக்கேற்ப வாழ்ந்து காட்டினார்‌; 
கும்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ பகுத்தறிவுக்‌ 
கருத்துகளைப்‌ பரப்புரை செய்தார்‌: சமுதாயம்‌ 


மூடப்பழக்கங்களிலிருந்து மீண்டெழ 
அரும்பாடுபட்டார்‌: அதற்காகப்‌ பலமுறை 
சிறை சென்றார்‌; பலரின்‌ கடும்‌ எதிர்ப்புகளைச்‌ 
சந்தித்தார்‌. இறுதி மூச்சுவரை சமூகச்‌ 


தெரிந்து தெளிவோம்‌ 


பெரியார்‌ இயக்கமும்‌ இதழ்களும்‌ 
தோற்றுவித்த இயக்கம்‌ - சுயமரியாதை 
இயக்கம்‌ 
தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு -1925 


நடத்திய இதழ்கள்‌ - குடியரசு, விடுதலை, 
உண்மை, ரிவோல்ட்‌ (ஆங்கில இதழ்‌) 


சீர்திருத்தப்‌ போராளியாகவே வாழ்ந்து 
மறைந்தார்‌. 


'பெரியாரின்‌ சிந்தனைகள்‌ அறிவுலகின்‌ 
திறவுகோல்‌: பகுத்தறிவுப்‌ பாதைக்கு 
வழிகாட்டி: மனித நேயத்தின்‌ அழைப்பு மணி; 
ஆகிக்கசத்திகளுக்கு எச்சரிக்கை ஒலி: சமூகச்‌ 
சீர்கேடுகளைக்‌ களைவதற்கு மாமருந்து' என்று 


அறிஞர்கள்‌ மதிப்பிடுவர்‌. 
னு ஓ ஓ ஓ 
ஓ தி கற்பவை கற்றபின்‌... ஓ 


'இன்று பெரியார்‌ இருந்திருந்தால்‌" என்னும்‌ தலைப்பில்‌ மேடைப்‌ 
பேச்சுக்கான உரை ஒன்றை எழுதுக. 


பெரியாரை நேர்காணல்‌ செய்வதாகக்‌ கருதி வினாப்பட்டியலை 
உருவாக்குக. 


'இன்றைய சமூகம்‌ பெரியாரின்‌ பாதையில்‌ நடக்கிறதா? நடக்கவில்லையா?' 


எனும்‌ தலைப்பில்‌ கலந்துரையாடல்‌ நடத்துக. 
தொண்டு செய்து பழுத்த பழம்‌ 

தூயதாடி மார்பில்‌ விழும்‌ 

மண்டைச்‌ சுரப்பை உலகு தொழும்‌ 
மனக்குகையில்‌ சிறுத்தை எழும்‌ 

அவர்தாம்‌ பெரியார்‌ - பார்‌ 

அவர்தாம்‌ பெரியார்‌ 


- புரட்சிக்கவி பாரதிதாசன்‌ 


214 


| | gth_Tamil_Pages 122-264.indd 214 இ 23-01-2020 20:21:19 | | 


௮, 


கவிதைப்‌ பேழை [1] 
ஒளியின்‌ அழைப்பு 


- ந. பிச்சமூர்த்தி 


புவிஈர்ப்பு விசையை எதிர்த்து விண்ணோக்கி விரைவது தாவரத்தின்‌ 
தனித்துவம்‌. வேர்‌ வளர்க்கும்‌ கதிரவன்‌ ஒளியும்‌ காற்றும்‌ நீரும்‌ 


பசுமரத்தின்‌ வேருக்கு நெக்குவிடும்‌ பாறையும்‌ என எல்லாம்‌ 


நுழையும்முன்‌ 


இணைந்தே இயற்கையைப்‌ போற்றி வளர்க்கின்றன. போட்டியின்றி 


வாழ்க்கையில்லை; வலிகளின்றி வெற்றியில்லை. ஒன்றையொன்று 
அடுத்தும்‌ படுத்தும்‌ மென்மேலும்‌ முன்னேறுவது இயற்கைக்கு 
மட்டுமன்று, வாழ்க்கைக்கும்தான்‌! 


பிறவி இருளைத்‌ துளைத்து 
சூழலின்‌ நிழலை வெறுத்து முகமுயர்த்தி 


எப்படி விண்ணின்று வழியும்‌ ஒளியமுதைத்‌ தேடிப்‌ போகிறது 
ரவியின்‌ கோடானுகோடி விரல்களின்‌ அழைப்பிற்கு இணங்கி 
எப்படி உடலை நெளித்து நீட்டி, வளைத்து வளருகிறது 


எப்படி அமிருதத்தை நம்பி, ஒளியை வேண்டி 
பெருமரத்துடன்‌ சிறு கமுகு போட்டியிடுகிறது 
அதுவே வாழ்க்கைப்‌ போர்‌ 

முண்டி மோதும்‌ துணிவே இன்பம்‌ 
உயிரின்‌ முயற்சியே வாழ்வின்‌ மலர்ச்சி. 


- ந. பிச்சமூர்த்தி 


சொல்லும்‌ பொருளும்‌ 


விண்‌ - வானம்‌; ரவி - கதிரவன்‌; 
கமுகு -பாக்கு 


பாடலின்‌ பொருள்‌ 


கமுகு மரம்‌, தான்‌ தோன்றிய இடத்தில்‌ 
இருந்த பெருமரத்தின்‌ நிழல்‌ என்னும்‌ 
இருளைத்‌ துளைத்து நின்றது. பெருமரத்தின்‌ 
நிழலை வெறுத்தது. உச்சிக்கிளையை மேலே 
உயர்த்தியது. விண்ணிலிருந்து வரும்‌ கதிரவன்‌ 
ஒளியாகிய உயிர்ப்பைத்‌ (அமுதை) தேடியது. 
மீண்டும்‌ மீண்டும்‌ உயர்ந்து உயரே கதிரவன்‌ 
ஒளிக்கதிர்களாகிய விரல்களின்‌ அழைப்பைக்‌ 
கண்டதும்‌, பெருமரத்தின்‌ இருட்டில்‌ 
இருந்துகொண்டே தன்‌ கிளைகளை வளைத்து, 
நீட்டியது. 


| | gth_Tamil_Pages 122-264.indd 215 


215 


A 


அமுதத்தை நம்பி, ஒளியை வேண்டிக்‌ 
கமுகு அப்பெருமரத்துடன்‌ போட்டி போடுகிறது. 
இதுதான்‌ வாழ்க்கைப்போர்‌. வாழ்க்கை 
உறுதிபெற வேண்டுமென்றால்‌ போட்டியிட்டு, 
போரிட்டே ஆக வேண்டும்‌. பெருமரத்துடன்‌ 
முட்டி மோதி மேலே செல்லும்‌ துணிச்சலே 
இன்பம்‌. முயற்சி உள்ளனவே வாழ்வில்‌ 
மலர்ச்சி பெறும்‌. கமுகுமரம்‌ கடுமையாகப்‌ 
பெருமரத்தோடு முட்டிமோதித்‌ துணிச்சலான 
முயற்சிகளில்‌ ஈடுபட்டது. நம்பிக்கை, 
தன்முனைப்போடு கூடிய போட்டியில்‌ கமுகு 
வென்றது. பெருமரத்தை விஞ்சி வளர்ச்சி நடை 
போடுகிறது. 


23-01-2020 20:21:19 | | 


ண்‌ |] ட Ho று 


இலக்கணக்‌ குறிப்பு போகிறது - போ*கிறு*அஈது 


பிறவிஇருள்‌, ஒளியமுது, வாழ்க்கைப்போர்‌- 
உருவகங்கள்‌. அ-சாரியை 


போ-பகுதி; கிறு-நிகழ்கால இடைநிலை; 


ட்‌ ன £ -ஒன்றன்பால்‌ வினைமுற்று விகுதி. 
பகுபத உறுப்பிலக்கணம்‌ அத்து பட்லு 
மலர்ச்சி - மலர்‌- ச்‌* சி 
வேண்டி - வேண்‌டூு+இ 
மலர்‌ -பகுதி; ச்‌ - பெயர்‌ இடைநிலை; 
வேண்டு - பகுதி 


இ - வினையெச்சவிகுதி 


சி - தொழிற்பெயர்‌ விகுதி 


இயற்கையையும்‌ வாழ்க்கை அனுபவங்களையும்‌ இணைத்து, அறிவுத்‌ தெளிவுடன்‌ 
நல்வாழ்க்கைக்கான மெய்யியல்‌ உண்மைகளைக்‌ காணும்‌ முயற்சிகளே பிச்சமூர்த்தியின்‌ 


கவிதைகள்‌ -புதுக்கவிதையின்‌ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌' என்னும்‌ நூலில்‌ வல்லிக்கண்ணன்‌. 


நூல்‌ வெளி 

புதிய படைப்புச்‌ சூழலில்‌ மரபுக்கவிதையின்‌ யாப்புப்‌ பிடியிலிருந்து விடுபட்ட கவிதைகள்‌ 

புதுக்கவிதைகள்‌ எனப்பட்டன. பாரதியாரின்‌ வசன கவிதையைத்‌ தொடர்ந்து புதுக்கவிதை 

படைக்கும்‌ முயற்சியில்‌ ந. பிச்சமூர்த்தி ஈடுபட்டார்‌. எனவே, அவர்‌ "புதுக்கவிதையின்‌ 

தந்‌ைத" என்று போற்றப்படுகிறார்‌. புதுக்கவிதையை "இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, 

விலங்குகள்‌ இலாக்‌ கவிதை, கட்டுக்குள்‌ அடங்காக்‌ கவிதை என்று பல்வேறு பெயர்களில்‌ 
குறிப்பிடுகின்றனர்‌. 

இ ந. பிச்சமூர்த்தி தொடக்க காலத்தில்‌ வழக்குரைஞராகவும்‌ பின்னர்‌ இந்து சமய 
அறநிலையப்‌ பாதுகாப்புத்‌ துறை அலுவலராகவும்‌ பணியாற்றினார்‌. ஹனுமான்‌, 
நவஇந்தியா ஆகிய இதழ்களின்‌ துணை ஆசிரியராகவும்‌ இருந்தார்‌. இவர்‌ 
புதுக்கவிதை, சிறுகதை, ஓரங்க நாடகங்கள்‌, கட்டுரைகள்‌ ஆகிய இலக்கிய 
வகைமைகளைப்‌ படைத்தவர்‌. இவரின்‌ முதல்‌ சிறுகதை - "ஸயன்ஸூக்கு பலி" 
என்பதாகும்‌. 1932 இல்‌ கலைமகள்‌ இதழ்‌ வழங்கிய பரிசைப்‌ பெற்றார்‌. பிகூரு, ரேவதி 
ஆகிய புனைபெயர்களில்‌ படைப்புகளை எழுதினார்‌. 


கற்பவை கற்றபின்‌... 


1. முயற்சி, நம்பிக்கை, வெற்றி ஆகியவற்றை உணர்த்தும்‌ அறிஞர்‌ மொழிகளைத்‌ தேடித்‌ 
தொகுக்க. (௭.கா.) 
உங்கள்‌ பாதையை எட்டி விடும்‌ தூரத்தில்‌ வாழ நினைப்பவனுக்கு 
நீங்களே தேர்ந்தெடுங்கள்‌ வெற்றியும்‌ இல்லை! வானம்‌ கூட 
ஏனெனில்‌ அதை விட்டுவிடும்‌ வாயிற்‌ படிதான்‌! 
வேறு எவராலும்‌ உங்கள்‌ | எண்ணத்தில்‌ 
கால்களைக்‌ கொண்டு நானும்‌ இல்லை! 


நடக்க முடியாது 


2. 'தன்னம்பிக்கையின்‌ மறுபெயர்‌ நான்‌' என்னும்‌ தலைப்பில்‌ ஒரு கவிதை படைத்து 
வகுப்பறையில்‌ படித்துக்காட்டுக. 


216 


| | oth_Tamil_Pages 122-264.indd 216 இ 


23-01-2020 20:21:19 | | 


௮, 


கவிதைப்‌ பேழை [1] 


தாவோ தே ஜிங்‌ 


- லா வோட்சு 


இருப்பதும்‌ இல்லாதிருப்பதும்‌ ஆகிய இரண்டு நிலைகளுக்குள்‌ 
உள்ளடங்கியது வாழ்க்கை. ஒன்றைப்‌ பிடித்த பிடியை விட்டுப்‌ 


பிறிதொன்றை எட்டிப்‌ பிடிக்கும்‌ முன்னே ஏற்படும்‌ வெற்றிட 


நுழையும்முன்‌ 


அனுபவங்களே வாழ்க்கையின்‌ உருவத்தை வரைந்து வைத்து 
விடுகின்றன. உண்டு, இல்லை என்ற சிந்தனைகளுக்கிடையே உண்டு 


என்பதையே பயனுள்ளதாகக்‌ கருதுவதைச்‌ சீனக்கவிஞர்‌ லாவோட்சு 
மறுக்கிறார்‌. எந்த ஒன்றும்‌ உருவாக வேண்டுமென்றால்‌ உண்டும்‌ 
வேண்டும்‌; இல்லையும்‌ வேண்டும்‌ என்ற கருத்தைக்‌ கூறுவது இவர்‌ படைத்த இக்கவிதை. 


ஆரக்கால்‌ முப்பதும்‌ 
சக்கரத்தின்‌ மையத்தில்‌ இணைகின்றன; 
ஆனால்‌, சக்கரத்தின்‌ பயன்‌ 
அதன்‌ காலிப்‌ பகுதியால்‌ கிடைக்கிறது. 

ஓ பாண்டம்‌ பாண்டமாகக்‌ 
களிமண்‌ வனையப்படுகிறது; 
ஆனால்‌, பாண்டத்தின்‌ பயன்‌ 
அதன்‌ காலிப்‌ பகுதியால்‌ கிடைக்கிறது. 
வீட்டுச்‌ சுவர்களில்‌ 
வாயிலுக்காகவும்‌ சன்னலுக்காவும்‌ 
வெற்றுவெளியை விடுகிறோம்‌; 
ஆனால்‌, வாயிலும்‌ சன்னலும்‌ 
வெற்று வளி என்பதால்‌ பயன்படுகின்றன. 
எனவே, ஒரு பக்கம்‌ 
இருத்தலின்‌ பலன்‌ கிடைக்கிறது; 
இன்னொரு பக்கம்‌ 


இருத்தவின்மையைப்‌ பயன்படுத்திக்கொள்கிறோம்‌. 


பாடலின்‌ பொருள்‌ 

சக்கரம்‌ பல ஆரங்களைசக்‌ 
கொண்டதாயினும்‌ அவற்றிடையே உள்ள 
வெற்றிடத்தை மையமாக வைத்தே சுழல்கிறது: 


| | gth_Tamil_Pages 122-264.indd 217 


217 


ஓ 


அழகிய வேலைப்பாடுகள்‌ கொண்ட 
பானையாயினும்‌ அதன்‌ வெற்றிடமே நமக்குப்‌ 
பயன்படுகிறது; வீட்டிலுள்ள சாளரமும்‌ 
கதவும்கூடச்‌ சுவரின்‌ வெற்றிடமே; அதுவே 
நமக்குப்‌ பயன்பாடு. சுவர்களுக்கிடையே 


23-01-2020 20:21:20 | | 


ண்‌ |] ட Ho று 


உள்ள வெற்றிடமே அறையாக நமக்குப்‌ தத்துவ விளக்கம்‌ 
பயன்படுகிறது. இல்லை என்பது வடிவத்தை வரையறை 
நம்‌ பார்வையில்‌ படும்‌ உருப்பொருள்கள்‌ செய்கிறது. குடம்‌ செய்ய மண்‌ என்பது 
உண்மை எனினும்‌, உருவம்‌ இல்லாத உண்டு. குடத்திற்குள்ளே வெற்றிடம்‌ என்பது 
வெற்றிடமே நமக்குப்‌ பயன்‌ உடையதாகிறது. இல்லை. இந்த உண்டும்‌ இல்லையும்‌ 
வெற்றிடமே பயன்‌ உடையதாகுமெனில்‌ நாம்‌ சேர்வதால்தான்‌ குடத்தில்‌ நீரை நிரப்ப 
வெற்றி பெறத்‌ தடை ஏதும்‌ உண்டோ? முடியும்‌. வெற்றிடம்‌ இல்லாத குடத்தில்‌ 
நீரை நிரப்ப முடியாது. இவை முரண்களாகத்‌ 
(வாழ்க்கை மிகவும்‌ விரிவானது. தெரிந்தாலும்‌ இவை முரண்களல்ல. 
அதன்‌ சில பகுதிகளை மட்டுமே நாம்‌ அதை வலியுறுத்தவே இன்மையால்தான்‌ 
பயன்படுத்துகிறோம்‌. உணர்கிறோம்‌. நாம்‌ பயனடைகிறோம்‌ என்கிறார்‌ கவிஞர்‌. 
நாம்‌ பயன்படுத்தாத அந்தப்‌ பகுதிகளும்‌ ஆரங்களைவிட நடுவிலுள்ள வெற்றிடம்‌ 
சுவை மிகுந்தவை; பொருள்‌ பொதிந்தவை. சக்கரம்‌ சுழல உதவுகிறது. குடத்து 
வாழ்க்கையின்‌ அனைத்துப்‌ பக்கங்களையும்‌ ஓட்டினைவிட உள்ளே இருக்கும்‌ வெற்றிடமே 
சுவைத்து, நம்‌ வாழ்க்கையைப்‌ பயன்படுகிறது. சுவர்களைவிட வெற்றிடமாக 
பொருளுடையதாக்குவோம்‌. ) இருக்கும்‌ இடமே பயன்படுகிறது. ஆகவே, 
்‌ . 'இன்மை' என்று எதையும்‌ புறக்கணிக்க 

பகுபத உறுப்பிலக்கணம்‌ வேண்டாம்‌ என்பது அவர்‌ கருத்து. 
இணைகின்றன - இணைர்கின்று*அன்‌*அ 


இணை - பகுதி , , 
கின்று - நிகழ்கால இடைநிலை இலக்கணக்‌ குறிப்பு 
@ அன்‌ - சாரியை பாண்டம்‌ பாண்டமாக - அடுக்குத்தொடர்‌ 
அ - பலவின்பால்‌ வினைமுற்று விகுதி வாயிலும்‌ சன்னலும்‌ - எண்ணும்மை 
நூல்‌ வெளி 


லாவோட்சு, சீனாவில்‌ பொ.ஆ.மு. 2ஆம்‌ நூற்றண்டிற்கு முன்‌ வாழ்ந்தவர்‌. சீன 
மெய்யியலாளர்‌ கன்பூசியஸ்‌ இவரது சமகாலத்தவர்‌. அக்காலம்‌, சீனச்‌ சிந்தனையின்‌ 
பொற்காலமாகத்‌ திகழ்ந்தது. லாவோட்சு தாவோவியம்‌ என்ற சிந்தனைப்பிரிவைச்‌ 
சார்ந்தவர்‌. ஒழுக்கத்தை மையமாக வைத்துக்‌ கன்பூசியஸ்‌ சிந்தித்தார்‌. லாவோட்சுவோ 
இன்றைய வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ வேண்டும்‌ என்னும்‌ சிந்தனையை 
முன்வைத்தார்‌. தாவோவியம்‌ அதையே வலியுறுத்துகிறது. பாடப்பகுதியிலுள்ள 
கவிதையை மொழிபெயர்த்தவர்‌ சி.மணி. 


கற்பவை கற்றபின்‌... 


நீங்கள்‌ அறிந்த அயல்நாட்டுத்‌ தத்துவ அறிஞர்களின்‌ பெயர்களைத்‌ 
தொகுக்க. 


ஜென்‌ தத்துவக்கதை ஒன்றைப்‌ படித்து அதுகுறித்து வகுப்பறையில்‌ 
கலந்துரையாடுக. 


ட கனை ப்‌ 
மண்பாண்டங்கள்‌ செய்வோரைச்‌ சந்தித்து அதன்‌ உருவாக்கம்‌ குறித்துத்‌ பார்டப்ப்ரீ 


தெரிந்து கொள்க. 


218 


| | 9th_Tamil_Pages 122-264.indd 218 இ 


23-01-2020 20:21:20 | | 


௮, 


படித்து இன்புற மட்டுமன்றி வாழ்க்கை நெறிகளை அறிவுறுத்த 
உதவுவனவும்‌ இலக்கியங்களே! உலகப்‌ பொதுமறையாம்‌ திருக்குறள்‌ 


தொடங்கி அறம்‌ சார்ந்த தனித்துவ இலக்கியங்கள்‌ தமிழில்‌ உள்ளன. 


நுழையும்முன்‌ 


அவ்விலக்கியங்கள்‌ காட்டும்‌ வாழ்க்கைப்பாதை உயர்வானது; 


அப்பாதையில்‌ பயணித்தால்‌ வாழ்க்கையை வளமாக்கலாம்‌. வாருங்கள்‌ 
அறத்தேரின்‌ வடம்‌ பிடிப்போம்‌! 


ஆக்குவது ஏதெனில்‌ அறத்தை ஆக்குக 

போக்குவது ஏதெனில்‌ வெகுளி போக்குக 

நோக்குவது ஏதெனில்‌ ஞானம்‌ நோக்குக 

காக்குவது ஏதெனில்‌ விரதம்‌ காக்கவே.* 1405 
சொல்லும்‌ பொருளும்‌ 

அறம்‌ - நற்செயல்‌; வெகுளி- சினம்‌; ஞானம்‌- 

அறிவு; விரதம்‌ - மேற்கொண்ட நன்னெறி. 
பாடலின்பொருள்‌ 


நாம்‌ ஒரு செயலைச்‌ செய்வதென்றால்‌ 
அச்செயல்‌ பயன்தரத்தக்க நற்செயலாக 


வேண்டுமானால்‌ மெய்யறிவு நூல்களை 
ஆராய வேண்டும்‌; இடைவிடாது போற்றிக்‌ 
காக்க வேண்டுமானால்‌ தாம்‌ கொண்ட 
நன்னெறியினைக்‌ காக்க வேண்டும்‌. 
இலக்கணக்‌ குறிப்பு 
ஆக்குக, போக்குக, நோக்குக, - வியங்கோள்‌ 
வினைமுற்றுகள்‌ 


பகுபத உறுப்பிலக்கணம்‌ 
போக்குக = போக்குர்க 


போக்கு - பகுதி 


இருத்தல்‌ வேண்டும்‌: நம்மிடம்‌ உள்ள 
தீய பண்புகளை நீக்கிட வேண்டுமாயின்‌ 
முதலில்‌ சினத்தை நீக்கவேண்டும்‌; ஆராய 


க - வியங்கோள்‌ வினைமுற்று விகுதி 


நூல்‌ வெளி 
ஐஞ்சிறு காப்பியங்களுள்‌ ஒன்று யசோதர காவியம்‌. இந்நூல்‌ வடமொழியிலிருந்து 
தமிழில்‌ தழுவி எழுதப்‌ பெற்றதாகும்‌. இந்நூலின்‌ ஆசிரியர்‌ பெயரை அறிய 
முடியவில்லை. இது சமண முனிவர்‌ ஒருவரால்‌ இயற்றப்பட்டது என்பர்‌. யசோதர 
காவியம்‌, 'யசோதரன்‌' என்னும்‌ அவந்தி நாட்டு மன்னனின்‌ வரலாற்றைக்‌ கூறுகிறது. 
இந்நூல்‌ ஐந்து சருக்கங்களைக்‌ கொண்டது; பாடல்கள்‌ எண்ணிக்கை 320 எனவும்‌ 
330 அணை கருதுவர்‌. 


கற்பவை கற்றபின்‌... 


தொடர்களை ஒப்பிட்டுக்‌ கருத்துகளை வகுப்பறையில்‌ கலந்துரையாடுக. 


அறம்‌ செய விரும்பு | ஆக்குவது ஏதெனில்‌ அறத்தை ஆக்குக | 
ஆறுவது சினம்‌ போக்குவது ஏதெனில்‌ வெகுளி போக்குக பட்டில்‌ . 


219 


| | gth_Tamil_Pages 122-264.indd 219 இ 23-01-2020 20:21:20 | | 


அறம்‌ 


௮, 


நுழையும்முன்‌ 


விரிவானம்‌ | |” 


மகனுக்கு எழுதிய கடிதம்‌ 
- நா. முத்துக்குமார்‌ 


ப்‌ கனை ஙு 
LFL3/9 


தொலைவில்‌ உள்ளோருக்குக்‌ கருத்தைத்‌ தெரிவிக்கப்‌ புகையில்‌ 
தொடங்கி ஒலியில்‌ வளர்ந்து விலங்குகள்‌, பறவைகள்‌, மனிதர்கள்‌ எனப்‌ 
பலராலும்‌ தொடர்ந்து அஞ்சலில்‌ நிலைபெற்றுள்ளோம்‌ நாம்‌. அதுவே 
இன்று மின்னஞ்சல்‌ உள்ளிட்ட புதுப்புதுப்‌ படிமலர்ச்சிகளில்‌ வளர்ந்து 


கொண்டே இருக்கிறது. பரிமாற்றங்கள்‌ எவ்வாறாக இருப்பினும்‌ 

உயர்வான கருத்தும்‌ உயிர்ப்புள்ள மொழியுமே செய்தி அளிப்பவருக்கும்‌ 

பெறுபவருக்குமான உறவுப்பாலத்தை உறுதியாக்குகிறது! கவிஞர்‌ 
நா. முத்துக்குமார்‌, தம்‌ மகனுக்கு எழுதுவதாக அமைந்த இக்கடிதம்‌, பிள்ளை வளர்ப்பில்‌ 
தாயுமானவராகத்‌ திகழ்ந்த ஒருவரை நமக்குக்‌ காட்டிச்‌ செல்கிறது. 


அன்புள்ள மகனுக்கு, அப்பா எழுதுவது. 
இது நான்‌ உனக்கு எழுதும்‌ முதல்‌ கடிதம்‌. 
இதைப்‌ படித்துப்‌ புரிந்துகொள்ளும்‌ வயதில்‌ 
நீ இல்லை. மொழியின்‌ விரல்‌ பிடித்து நடக்கப்‌ 
பழகிக்கொண்டு இருக்கிறாய்‌. உன்‌ மொழியில்‌ 
உனக்கு எழுத, நான்‌ கடவுளின்‌ மொழியை 
அல்லவா கற்க வேண்டும்‌. 


என்‌ பிரியத்துக்குரிய பூங்குட்டியே! 
உன்‌ மெத்தென்ற பூம்பாதம்‌ என்‌ மார்பில்‌ 
உதைக்க... மருத்துவமனையில்‌ நீ பிறந்ததும்‌ 
உனை அள்ளி என்‌ கையில்‌ கொடுத்தார்கள்‌. 
என்‌ உதிரம்‌ உருவமானதை, அந்த உருவம்‌ என்‌ 
உள்ளங்கையில்‌ கிடப்பதை, குறுகுறு கை நீட்டி 
என்‌ சட்டையைப்‌ பிடித்து இழுப்பதை, கண்ணீர்‌ 
மல்கப்‌ பார்த்துக்கொண்டு இருந்தேன்‌. 


உலகிலேயே மிகப்பெரிய இன்பம்‌ எது... 
"தம்‌ மக்கள்‌ மெய்‌ தீண்டல்‌ உயிர்க்கு இன்பம்‌” 
என்கிறார்‌ வள்ளுவர்‌. நீ எம்‌ மெய்‌ தீண்டினாய்‌, 
மெய்யாகவே மெய்யாகவே நான்‌ தூள்‌ தூளாக 
உடைந்து போனேன்‌. உன்‌ பொக்கை வாய்ப்‌ 
புன்னகையில்‌ நீ என்னை அள்ளி அள்ளி எடுத்து 
மீண்டும்‌ மீண்டும்‌ ஒட்டவைத்துக்கொண்டு 
இருந்தாய்‌. 


நீ அழுதாய்‌: சிரித்தாய்‌: சிணுங்கினாய்‌; 
குப்புறக்‌ கவிழ்ந்து, தலை நிமிர்ந்து, அந்தச்‌ 


| | gth_Tamil_Pages 122-264.indd 220 


சாகசத்தைக்‌ கொண்டாடினாய்‌. தரை எல்லாம்‌ 
உனதாக்கித்‌ தவழ்ந்தாய்‌. தகப்பன்‌ விரல்‌ பிடித்து 
எழுந்தாய்‌. நீயாகவே விழுந்தாய்‌. தத்தித்‌ தத்தி 
நடந்தாய்‌. தாழ்வாரம்‌ எங்கும்‌ ஓடினாய்‌. மழலை 
பேசி, மொழியை ஆசீர்வதித்தாய்‌. 


என்‌ பொம்முக்குட்டியே! இந்த எல்லாத்‌ 
கருணங்களிலும்‌ நீ நம்‌ வீட்டுக்கு இறைவனை 
அழைத்து வந்தாய்‌. 


என்‌ செல்லமே! இந்த உலகமும்‌ 
இப்படித்தான்‌. அழ வேண்டும்‌. சிரிக்க 
வேண்டும்‌. சிணுங்க வேண்டும்‌. குப்புறக்‌ 
கவிழ்ந்து, பின்‌ தலை நிமிர்ந்து, அந்தச்‌ 


220 


23-01-2020 20:21:20 | | 


சாகசத்தைக்‌ கொண்டாட வேண்டும்‌. தரை 
எல்லாம்‌ தனதாக்கித்‌ தவழ வேண்டும்‌. எழ 
வேண்டும்‌. விழ வேண்டும்‌. தத்தித்‌ தத்தி 
நடக்க வேண்டும்‌. வாழ்க்கை முழுக்க இந்த 
நாடகத்தைத்தான்‌ நீ வெவ்வேறு வடிவங்களில்‌ 


நடிக்க வேண்டும்‌. 


என்‌ சின்னஞ்சிறு தளிரே! கல்வியில்‌ 
தேர்ச்சிகொள்‌. அதே நேரம்‌, அனுபவங்களிடம்‌ 
இருந்து அதிகம்‌ கற்றுக்கொள்‌. தீயைப்‌ படித்துத்‌ 
தெரிந்து கொள்வதைவிட, தீண்டிக்‌ காயம்‌ பெறு. 
அந்த அனுபவம்‌ எப்போதும்‌ சுட்டுக்கொண்டே 
இருக்கும்‌. இறக்கும்வரை இங்கு வாழ, சூத்திரம்‌ 
இதுகான்‌, கற்றுப்பார்‌. உடலைவிட்டு வெளியேறி, 
உன்னை நீயே உற்றுப்பார்‌. 


எங்கும்‌ எதிலும்‌, எப்போதும்‌ அன்பாய்‌ 
இரு. அன்பைவிட உயர்ந்தது இந்த உலகத்தில்‌ 
வேறு எதுவுமே இல்லை. உன்‌ பேரன்பால்‌ இந்தப்‌ 
பிரபஞ்சத்தை நனைத்துக்கொண்டே இரு. 


உன்‌ தாத்தா, ஆகாய விமானத்தை 
அண்ணாந்து பார்த்தார்‌. அவரது 57ஆவது 
வயதில்தான்‌ அதில்‌ அமர்ந்து பார்த்தார்‌. உன்‌ 
தகப்பனுக்கு 27ஆவது வயதில்‌ விமானத்தின்‌ 
கதவுகள்‌ திறந்தன. ஆறு மாதக்‌ குழந்தைப்‌ 
பருவத்திலேயே நீ ஆகாயத்தில்‌ மிதந்தாய்‌. 
நாளை உன்‌ மகன்‌ ராக்கெட்டில்‌ பறக்கலாம்‌. 


இந்த மாற்றம்‌ ஒரு தலைமுறையில்‌ வந்தது 
அல்ல. இதற்குப்‌ பின்னால்‌ நெடியதொரு 
உழைப்பு இருக்கிறது. என்‌ முப்பாட்டன்‌ காடு 
திருத்தினான்‌. என்‌ பாட்டன்‌ கழனி அமைத்தான்‌. 
என்‌ தகப்பன்‌ விதை விதைத்தான்‌. உன்‌ தகப்பன்‌ 
நீர்‌ ஊற்றினான்‌. நீ அறுவடை செய்துகொண்டு 
இருக்கிறாய்‌. என்‌ தங்கமே! உன்‌ பிள்ளைக்கான 
விதையையும்‌ உன்‌ உள்ளங்கையில்‌ வைத்திரு. 
உழைக்கத்‌ தயங்காதே. உழைக்கும்வரை 
உயர்ந்து கொண்டு இருப்பாய்‌. 


இதை எழுதிக்கொண்டு இருக்கையில்‌ என்‌ 
பால்ய காலம்‌ நினைவுக்கு வருகிறது. கிராமத்தில்‌ 
கூரை வீட்டிலும்‌, பின்பு ஓட்டு வீட்டிலும்‌ 
வளர்ந்தவன்‌ நான்‌. கோடைக்‌ காலங்களில்‌ 
வெப்பம்‌ தாங்காமல்‌ ஓட்டுக்கூரையில்‌ இருந்து 
கொடிய தேள்கள்‌ கீழே விழுந்துகொண்டே 


| | gth_Tamil_Pages 122-264.indd 221 


221 


தெரிந்து தெளிவோம்‌ 


கைபேசியின்‌ வரவால்‌ இன்று 
கடிதம்‌ எழுதும்‌ பழக்கம்‌ பெரும்பாலும்‌ 
இல்லை என்றே 


கடிதங்களைக்‌ 


சொல்லலாம்‌. 
கொண்டு பல 
வரலாறுகளையும்‌ இலக்கியங்களையும்‌ 
பரிமாறியிருக்கிறார்கள்‌. கடித வடிவில்‌ 
புதினங்களும்‌ எழுதப்பட்டுள்ளன. தாகூர்‌, 
நேரு, டி.கே.சி. வல்லிக்கண்ணன்‌, 
பேரறிஞர்‌ அண்ணா, மு. வரதராசனார்‌, 
கு. அழகிரிசாமி, கி. இராஜநாராயணன்‌ 
முதலானோர்‌ கடித வடிவில்‌ இலக்கியங்கள்‌ 
படைத்துள்ளனர்‌. 


இருக்கும்‌. அதற்குப்‌ பயந்து என்‌ தகப்பன்‌ என்‌ 
அருகே அமர்ந்து இரவு முழுவதும்‌ பனை 
ஓலை விசிறியால்‌ விசிறிக்கொண்டே இருப்பார்‌. 
இன்று அந்த விசிறியும்‌ இல்லை. கைகளும்‌ 
இல்லை. மாநகரத்தில்‌ வாழும்‌ நீ, வாழ்க்கை 
முழுக்கக்‌ கோடைக்காலங்களையும்‌ வெவ்வேறு 


வடிவங்களில்‌ கொடிய தேள்களையும்‌ சந்திக்க 
வேண்டி இருக்கும்‌. எத்தனை காலம்தான்‌ 
உன்‌ தகப்பன்‌ உன்‌ அருகில்‌ அமர்ந்து 
விசிறிக்கொண்டு இருப்பான்‌? உனக்கான 
காற்றை நீயே உருவாக்கப்‌ பழகு. 


வயதின்‌ பேராற்றங்கரை உன்னையும்‌ 
வாலிபத்தில்‌ நிறுத்தும்‌. சிறகு முளைத்த 
ததவதைகள்‌ உன்‌ கனவுகளை 
ஆசீர்வதிப்பார்கள்‌. பெண்‌ உடல்‌ புதிராகும்‌. 
உன்‌ உடல்‌ உனக்கே எதிராகும்‌. என்‌ தகப்பன்‌ 


என்னிடம்‌ ஒளித்துவைத்த ரகசியங்கள்‌ 
அடங்கிய பெட்டியின்‌ சாவியை நான்‌ தேட 
முற்பட்டதைப்போல்‌, நீயும்‌ தேடத்‌ தொடங்குவாய்‌. 
பத்திரமாகவும்‌ பக்குவமாகவும்‌ இருக்க 
வேண்டிய தருணம்‌ அது. உனக்குத்‌ தெரியாதது 
இல்லை. பார்த்து நடந்துகொள்‌. 


நிறையப்‌ பயணப்படு. பயணங்களின்‌ 
ஜன்னல்களே முதுகுக்குப்‌ பின்னாலும்‌ இரண்டு 
கண்களைத்‌ திறந்து வைக்கின்றன. புத்தகங்களை 
நேசி. ஒரு புத்தகத்தைத்‌ தொடுகிறபோது 


23-01-2020 20:21:21 | | 


வேப்பம்பூ மிதக்கும்‌ 
எங்கள்‌ வீட்டுக்‌ கிணற்றில்‌ 
தூர்‌ வாரும்‌ உற்சவம்‌ 
வருடத்திற்கொரு முறை 
விசேஷமாய்‌ நடக்கும்‌. 


ஆழ்நீருக்குள்‌ 
அப்பா முங்க முங்க 
அதிசயங்கள்‌ மேலே வரும்‌. 


கொட்டாங்குச்சி, கோலி, கரண்டி, 
கட்டையோடு உள்விழுந்த 
துருப்பிடித்த ராட்டினம்‌, 
வேலைக்காரி திருடியதாய்‌ 
சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர்‌, 
சேற்றிற்குள்‌ கிளறி 

எடுப்போம்‌ நிறையவே. 


நீ ஓர்‌ அனுபவத்தைத்‌ தொடுவாய்‌. உன்‌ 
பாட்டனும்‌ தகப்பனும்‌ புத்தகங்களின்‌ காட்டில்‌ 
தொலைந்தவர்கள்‌. உன்‌ உதிரத்திலும்‌ அந்தக்‌ 
காகித நதி ஓடிக்கொண்டே இருக்கட்டும்‌. 


கிடைத்த வேலையைவிட, பிடித்த 
வேலையைச்‌ செய்‌. இனிய இல்லறம்‌ தொடங்கு. 
யாராவது கேட்டால்‌, இல்லை எனினும்‌ கடன்‌ 
வாங்கியாவது உதவி செய்‌. அதில்‌ கிடைக்கும்‌ 
ஆனந்தம்‌ அலாதியானது. 


உறவுகளிடம்‌ நெருங்கியும்‌ இரு, 
விலகியும்‌ இரு. இந்த மண்ணில்‌ எல்லா 
உறவுகளையும்விட மேன்மையானது 
நட்பு மட்டுமே. நல்ல நண்பர்களைச்‌ 
சேர்த்துக்கொள்‌. உன்‌ வாழ்க்கை நேராகும்‌. 


இவை எல்லாம்‌ என்‌ தகப்பன்‌ எனக்குச்‌ 


தூர்‌ 


சேறுடா... சேறுடா9வன 
அம்மா அதட்டுவாள்‌ 
என்றாலும்‌ 

சந்தோஷம்‌ கலைக்க 
யாருக்கு மனம்‌ வரும்‌? 


பகை வென்ற வீரனாய்‌ 
தலைநீர்‌ சொட்டச்‌ சொட்ட 
அப்பா மேல்‌ வருவார்‌. 


இன்றுவரை அம்மா 
கதவுகளின்‌ பின்னிருந்துதான்‌ 
அப்பாவோடு பேசுகிறாள்‌. 
கடைசிவரை அப்பாவும்‌ 
மறந்தே போனார்‌ 

மனசுக்குள்‌ தூரெடுக்க. 


- தா. முத்துக்குமார்‌ 
சொல்லாமல்‌ சொன்னவை. நான்‌ உனக்குச்‌ 


சொல்ல நினைத்துச்‌ சொல்பவை. 


என்‌ சந்தோஷமே! நீ பிறந்த பிறகுதான்‌ என்‌ 
குகப்பனின்‌ அன்பையும்‌ அருமையையும்‌ நான்‌ 


அடிக்கடி உணர்கிறேன்‌. நூளை உனக்கொரு 
மகன்‌ பிறக்கையில்‌, என்‌ அன்யையும்‌ 
அருமையையும்‌ நீ உணர்வாய்‌. 


நாளைக்கும்‌ நாளை நீ உன்‌ பேரன்‌, 
பேத்திகளுடன்‌ ஏதோ ஒரு ஊரில்‌ கொஞ்சிப்‌ 
பேசி விளையாடிக்கொண்டு இருக்கையில்‌ என்‌ 
ஞாபகம்‌ வந்தால்‌, இந்தக்‌ கடிதத்தை மீண்டும்‌ 
எடுத்துப்‌ படித்துப்பார்‌. உன்‌ கண்களில்‌ இருந்து 
உதிரும்‌ கண்ணீர்ச்‌ துளியில்‌ வாழ்ந்து கொண்டு 
இருப்பேன்‌ நான்‌. 


இப்படிக்கு, 
உன்‌ அன்பு அப்பா. 


கற்பவை கற்றபின்‌... 


முத்துக்குமார்‌ தம்‌ மகனுக்கு எழுதிய கடிதத்தைப்‌ போல நீங்கள்‌ 
யாருக்குக்‌ கடிதம்‌ எழுத விரும்புகிறீர்கள்‌? அப்படியொரு கடிதம்‌ எழுதுக. 


வகுப்பில்‌ நீங்கள்‌ தேர்ந்தெடுத்த நண்பரின்‌ சிறந்த பண்பைப்‌ பாராட்டியும்‌ 


அவர்‌ மாற்றிக்கொள்ள வேண்டிய பண்பைப்‌ பற்றியும்‌ பெயரைக்‌ 
குறிப்பிடாமல்‌ கடிதமாக எழுதிப்‌ படித்துக்காட்டுக. 


| | gth_Tamil_Pages 122-264.indd 222 


a, 
டாப்பு 


222 


23-01-2020 20:21:21 | | 


௮, 


யாப்பின்‌ உறுப்புகள்‌ 
கவிதை இயற்றும்‌ முறைகளைக்‌ கூறும்‌ 
இலக்கணமே யாப்பிலக்கணம்‌. இது பாக்கள்‌ 
பற்றியும்‌ அவற்றின்‌ உறுப்புகள்‌ பற்றியும்‌ 
விரிவாகப்‌ பேசுகிறது. 
உறுப்பியலில்‌ 


உறுப்புகளான எழுத்து, அசை, சீர்‌, தளை, அடி, 
தொடை ஆகியவை விளக்கப்படுகின்றன. 


யாப்பின்‌ ஆறு 


எழுத்து 

யாப்பிலக்கண அடிப்படையில்‌ எழுத்துகள்‌ 
குறில்‌, நெடில்‌, ஒற்று என மூவகைப்படும்‌. 
அசை 

எழுத்துகளால்‌ ஆனது 'அசை எனப்படும்‌. 
ஓரெழுத்தோ, இரண்டெழுத்தோ நிற்பது 


அசை ஆகும்‌. இது நேரசை, நிரையசை 
என இருவகைப்படும்‌. அசைப்‌ பிரிப்பில்‌ 


ஒற்றெழுத்தைக்‌ கணக்கிடுவதில்லை. 


| | gth_Tamil_Pages 122-264.indd 223 


கற்கண்டு [|] 


யாப்பிலக்கணம்‌ 


223 


சீர்‌ 

ஒன்று அல்லது ஒன்றுக்கும்‌ மேற்பட்ட 
அசைகளின்‌ சேர்க்கை சீர்‌ ஆகும்‌. இதுவே 
பாடலில்‌ ஓசைக்கு அடிப்படையாய்‌ அமையும்‌. 
ஓரசைச்சீர்‌, ஈரசைச்சீர்‌, மூவசைச்சீர்‌, 
நாலசைச்சீர்‌ எனச்‌ சீர்கள்‌ நான்கு 
வகைப்படும்‌. அவை: 


நேர்‌ என்பதோடு உகரம்‌ சேர்ந்து முடிவது 
உண்டு. அதனை நேர்பு என்னும்‌ அசையாகக்‌ 
கொள்வர்‌. நிரை என்னும்‌ அசையோடு உகரம்‌ 
சேர்ந்து முடியும்‌ அசைகள்‌ நிரைபு என்று 
கூறப்படும்‌. இவை வெண்பாவின்‌ இறுதியாய்‌ 
மட்டுமே அசையாகக்‌ கொள்ளப்படும்‌. 


ஈரசைச்‌ சீர்களுக்கு, 'இயற்சீர்‌', 'ஆசிரிய 
உரிச்சீர்‌ என்னும்‌ வேறு பெயர்களும்‌ உண்டு. 


ஓரசைச்‌ சீர்‌ 


மாச்சீர்‌ 


புளிமா 

| நிரைநிரை | கருவிளம்‌ _ 
நிரைநிரை | கருவிளம்‌ | சர்‌ 
கூவிளம்‌ 


23-01-2020 20:21:21 | | 


மூவசைச்‌ சீர்‌ 


காய்ச்சீர்‌ கனிச்சீர்‌ 


காய்ச்சீர்களை "வெண்சீர்கள்‌" என்று மூவசைச்‌ சீர்களை அடுத்து நேரசையோ 
அழைக்கிறோம்‌. அல்லது நிரையசையோ சேர்கின்ற பொழுது 
நாலசைச்சீர்‌ தோன்றும்‌. 


அலகிட்டு வாய்பாடு கூறுதல்‌ 


நாம்‌ எளிய முறையில்‌ திருக்குறளை ஈற்றடியின்‌ ஈற்றுச்‌ சீர்‌ ஓரசைச்‌ சீர்களில்‌ 
இங்கு அலகிடலாம்‌. முடியும்‌. 
வெண்பாவில்‌ இயற்சீரும்‌, வெண்சீரும்‌ இப்போது அலகிடலாம்‌. 


மட்டுமே வரும்‌; பிற சீர்கள்‌ வாரா. தளைகளில்‌ பிறர்நாணத்‌ தக்கது தான்நாணா னாயின்‌ 


இயற்சீர்‌ வெண்டளையும்‌, வெண்சீர்‌ : உ. . 
அறம்நாணத்‌ தக்க துடைத்து. 


வெண்டளையும்‌ மட்டுமே வரும்‌: பிற தளைகள்‌ 


வாரா. 


பாட நூலில்‌ வந்துள்ள பிற குறட்பாக்களுக்கும்‌ அலகிடும்‌ பயிற்சி மேற்கொள்க. 


தளை 3. இயற்சீர்‌ வெண்டளை - மா முன்‌ நிரை, 


பாடலில்‌, நின்ற சீரின்‌ ஈற்றசையும்‌, விளம்‌ முன்‌ நேர்‌ 
அதனையடுத்து வரும்‌ சீரின்‌ முதல்‌ அசையும்‌ 
பொருந்துதல்‌ தளை எனப்படும்‌. இது ஒன்றியும்‌ 
ஒன்றாமலும்‌ வரும்‌. அது ஏழு வகைப்படும்‌. 


4. வெண்சீர்‌ வெண்டளை - காய்‌ முன்‌ நேர்‌ 
5. கலித்தளை - காய்‌ முன்‌ நிரை 

1.  நேரொன்றாசிரியத்தளை - மா முன்‌ நேர்‌ 6. ஒன்றிய வஞ்சித்தளை - கனி முன்‌ நிரை 
2. நிரையொன்றாசிரியத்தளை - விளம்‌ முன்‌ 7. ஒன்றா வஞ்சித்தளை - கனி முன்‌ நேர்‌ 
நிரை 


224 


| | gth_Tamil_Pages 122-264.indd 224 இ 23-01-2020 20:21:21 | | 


அடி 

இரண்டும்‌ இரண்டிற்கு மேற்பட்ட 
சீர்களும்‌ தொடர்ந்து வருவது' அடி' எனப்படும்‌. 
அவை ஜந்து வகைப்படும்‌. 


இரண்டு சீர்களைக்‌ கொண்டது குறளடி: 
மூன்று சீர்களைக்‌ கொண்டது சிந்தடி; 
நான்கு சீர்களைக்‌ கொண்டது அளவடி: 
ஐந்து சீர்களைக்‌ கொண்டது நெடிலடி; ஆறு 
சீர்‌ அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களைக்‌ 
கொண்டது கழிநெடிலடி. 
தொடை 


தொடை - தொடுத்தல்‌. பாடலின்‌ 
அடிகளிலோ, சீர்களிலோ எழுத்துகள்‌ 
ஒன்றிவரத்‌ தொடுப்பது 'தொடை' ஆகும்‌. 
தொடை என்னும்‌ செய்யுள்‌ உறுப்பு, 
பாடலில்‌ உள்ள அடிகள் தோறும்‌ அல்லது 
சீர்கள்தோறும்‌ ஒரு குறிப்பிட்ட வகையிலான 
ஓசை பொருந்தி வருமாறு பாடலை இயற்றுதல்‌ 
பற்றி அமைகிறது. 


மோனை, எதுகை, இயைபு, அளபெடை, 
முரண்‌, இரட்டை, அந்தாதி, செந்தொடை என்று 
எட்டு வகைகளாகத்‌ தொடை அமைகிறது. 

மோனைத்‌ தொடை: ஒரு பாடலில்‌ 
அடிகளிலோ, சீர்களிலோ முதலெழுத்து ஒன்றி 
அமைவது. (௭.கா.) 


ஒற்றாற்றித்‌ தந்த பொருளையும்‌ மற்றுமோர்‌ 
ஒற்றினால்‌ ஒற்றிக்‌ கொளல்‌. 

எதுகைத்‌ தொடை: அடிகளிலோ, 
சீர்களிலோ முதல்‌ எழுத்து அளவொத்து நிற்க, 
இரண்டாம்‌ எழுத்து ஒன்றியமைவது. (௭.கா.) 
திறனல்ல தற்பிறர்‌ செய்யினும்‌ நோநொந்து 
அறனல்ல செய்யாமை நன்று. 

இயைபுத்‌ தொடை: அடிகள் தோறும்‌ 
இறுதி எழுத்தோ, அசையோ, சீரோ, அடியோ 
ஒன்றியமைவது. (௭.கா.) 
வானரங்கள்‌ கனிகொடுத்து மந்தியொடு கொஞ்சும்‌ 
மந்திசிந்து கனிகளுக்கு வான்கவிகள்‌ கெஞ்சும்‌ 


கற்பவை கற்றபின்‌... 


உமக்குப்‌ பிடித்த திருக்குறளை அலகிட்டு அதன்‌ வாய்பாடு காண்க. 


பாடல்களில்‌ பயின்றுவரும்‌ தொடைநயங்களை எடுத்து எழுதுக. 


கொண்டல்‌ கோபுரம்‌ அண்டையில்‌ கூடும்‌ 
கொடிகள்‌ வானம்‌ படிதர மூடும்‌ 
கண்ட பேரண்டம்‌ தண்டலை நாடும்‌ 


கனக முன்றில்‌ அனம்‌ விளையாடும்‌ 


வினாக்கள்‌ 


விண்ட பூமது வண்டவிட்டு ஓடும்‌ 
வெயில்‌ வெய்யோன்‌ பொன்னையில்‌ வழி தேடும்‌ 
அண்டர்‌ நாயகர்‌ செண்டலங்்‌ காரர்‌ 


அழகர்‌ முக்கூடல்‌ ஊர்‌ எங்கள்‌ ஊரே 


உங்கள்‌ வீட்டில்‌ உள்ளவர்களின்‌ பெயர்களை நேர்‌ - நிரை அசைகளாகப்‌ பிரித்துப்‌ பார்க்க. 


மூவசைச்‌ சீரில்‌ அமைந்த பெயர்கள்‌ நான்கைக்‌ குறிப்பிடுக. 


தம்பொருள்‌ என்பதம்‌ மக்கள்‌ அவர்பொருள்‌ 


தம்தம்‌ வினையான்‌ வரும்‌. 


இக்குறட்பாவில்‌ பயின்றுவரும்‌ மோனை, எதுகை ஆகியவற்றை 


கண்டறிக. 


குளையின்‌ வகைகளை எழுதுக. 


| | gth_Tamil_Pages 122-264.indd 225 


23-01-2020 20:21:21 | | 


பலவுள்‌ தெரிக. 


1. 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுக்க. 
கூற்று - பெரியார்‌ உயிர்‌ எழுத்துகளில்‌ 'ஐ' என்பதனை அய்‌' எனவும்‌, ஒள 


என்பதனை அவ்‌ எனவும்‌ சீரமைத்தார்‌. 


காரணம்‌ - சில எழுத்துகளைக்‌ குறைப்பதன்‌ வாயிலாகத்‌ தமிழ்‌ எழுத்துகளின்‌ 
எண்ணிக்கையைக்‌ குறைக்கலாம்‌ என்று எண்ணினார்‌. 


௮) கூற்று சரி, காரணம்‌ தவறு ஆ) கூற்று, காரணம்‌ இரண்டும்‌ சரி 
இ) கூற்று, காரணம்‌ இரண்டும்‌ தவறு ஈ) கூற்று தவறு, காரணம்‌ சரி 


காலத்தினால்‌ செய்த நன்றி சிறிதெனினும்‌ 


ஞாலத்தின்‌ மாணப்‌ பெரிது - இக்குறளின்‌ ஈற்றுச்‌ சீரின்‌ வாய்பாடு யாது? 
அ) நாள்‌ ஆ) மலர்‌ இ)காசு ஈ9பிறப்பு 


முண்டி மோதும்‌ துணிவே இன்பம்‌ - இவ்வடியில்‌ இன்பமாக உருவகிக்கப்படுவது 
௮) மகிழ்ச்சி ஆ)வியப்பு இ)துணிவு ஈ) மருட்சி 


விடைக்கேற்ற வினாவைக்‌ தேர்க. ஓ 
விடை - பானையின்‌ வெற்றிடமே நமக்குப்‌ பயன்படுகிறது. 

௮) பானையின்‌ எப்பகுதி நமக்குப்‌ பயன்படுகிறது? 

ஆ) பானை எப்படி நமக்குப்‌ பயன்படுகிறது? 

இ) பானை எதனால்‌ நமக்குப்‌ பயன்படுகிறது? 

ஈ) பானை எங்கு நமக்குப்‌ பயன்படுகிறது? 

'ஞானம்‌' என்பதன்‌ பொருள்‌ யாது? 


அ) தூனம்‌ ஆதெளிவு இ)சினம்‌ ஈ) அறிவு 


குறுவினா 


1. 


2. 


3% 


'பகுத்தறிவு' என்றால்‌ என்ன? 

தாவோ தே ஜிங்‌ 'இன்னொரு பக்கம்‌' என்று எதைக்‌ குறிப்பிடுகின்றது? 
கமுகுமரம்‌ எதைத்‌ தேடியது? 

யசோதர காவியத்தின்‌ பாட்டுடைத்‌ தலைவன்‌ யார்‌? 


அசை எத்தனை வகைப்படும்‌? அவை யாவை? 


226 


| | gth_Tamil_Pages 122-264.indd 226 இ 23-01-2020 20:21:21 | | 


ண்‌ |] ட Ho று 


சிறுவினா 
1. சிக்கனம்‌ குறித்த பெரியாரின்‌ கருத்துகளை இன்றைய நடைமுறையோடு தொடர்புபடுத்தி 
எழுதுக. 


2. நாம்‌ கடைப்பிடிக்க வேண்டிய வாழ்க்கை நெறிகளாக யசோதர காவியம்‌ குறிப்பிடுவன யாவை? 
3. பிறமொழி இலக்கியங்களைத்‌ தழுவி எழுதப்பட்ட தமிழ்‌ இலக்கியங்களைக்‌ குறிப்பிடுக. 


4. யசோதர காவியம்‌ வெளிப்படுத்தும்‌ வாழ்க்கை நெறிகளைத்‌ திருக்குறளூடன்‌ ஒப்பிட்டு எழுதுக. 


நெடுவினா 
1. மொழியிலும்‌ இலக்கியத்திலும்‌ பெரியார்‌ மேற்கொண்ட சீரமைப்புகளை விளக்குக. 


2. மொழியின்‌ விரல்‌ பிடித்து நடக்கப்‌ பழகிக்கொண்டிருக்கும்‌ தன்மகனுக்கு நா.முத்துக்குமார்‌ 
எழுதியுள்ள கடிதச்‌ செய்திகளைத்‌ தொகுத்து எழுதுக. 


3. வாழ்க்கைப்‌ போரில்‌ வெற்றிபெறுவதற்கான வழிகளைக்‌ கமுகுமரம்‌ வாயிலாக ஆசிரியர்‌ 
எவ்வாறு உணர்த்துகிறார்‌? 


டு 
/ மொழியை ஆள்வோம்‌ 
படித்துச்‌ சுவைக்க. மி 


1)  இருத்தலலனும்‌ சமுத்திரம்‌, அந்தப்‌ பேரிருளிவிருந்து வந்தது, 
ஓ மெய்ம்மையெனும்‌ இந்த ரத்தினம்‌, ஊடுருவிப்‌ பார்த்ததில்லை எவரும்‌; ஓ 
அவரவர்‌ இயல்பின்படி சொல்லிச்‌ சென்றார்கள்‌ ஒவ்வொருவரும்‌, 
எதனுடைய குணத்தையும்‌ விளக்க முடியாது எவராலும்‌. 
2) நமது மகிழ்ச்சியின்‌ தோற்றுவாயும்‌ துயரத்தின்‌ சுரங்கமும்‌ நாமே, 
நீதியின்‌ இருப்பிடமும்‌ அநீதியின்‌ அஸ்திவாரமும்‌ நாமே; 
தாழ்ச்சியும்‌ உயர்ச்சியும்‌ நாமே, நிறைவும்‌ குறைவும்‌ நாமே, 
ரசம்‌ போன கண்ணாடி, சகலமும்‌ தெரியும்‌ ஜாம்ஷீத்தின்‌ மாயக்கிண்ணம்‌, 
இரண்டும்‌ நாமே. 
- உமர்‌ கய்யாம்‌ 


ஜாம்ஷீத்‌ மாயக்கிண்ணம்‌ - ஜாம்ஷீத்‌ பாரசீகப்‌ புராணங்களில்‌ வரும்‌ புகழ்பெற்ற அரசர்‌. இவர்‌ 
பல்வேறு கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியதாகப்‌ புராணங்கள்‌ கூறுகின்றன. 
ஜாம்ஷீத்‌ மாயக்கிண்ணம்‌ முக்காலத்தையும்‌ காட்டக்கூடியதாக நம்பப்பட்டது. 


மொழிபெயர்க்க. 

Once Buddha and his disciples were thirsty. They reached a lake. But it was muddy because somebody just 
finished washing their clothes. Buddha asked his disciples to take a little rest there by the tree. After half an 
hour the disciples noticed that the water was very clear. Buddha said to them," You let the water and the mud be 
settled down on its own. Your mind is also like that. When it is disturbed, just let it be. Give a little time. It will 


ச்‌ ்‌ சச ச யூ 
settle down on its own. We can judge and take best decisions of our life when we stay calm. 


227 


| | gth_Tamil_Pages 122-264.indd 227 இ 23-01-2020 20:21:21 | | 


ண்‌ |] ட HO று 


சொற்றொடர்களை அடைப்புக்‌ குறிக்குள்‌ உள்ளவாறு மாற்றுக. 


1) 


2) 


3) 


4) 


மறுநாள்‌ வீட்டுக்கு வருவதாக முரளி கூறினார்‌. (நேர்க்கூற்றாக மாற்றுக) 


"தென்னாட்டுப்‌ பெர்னாட்ஷா என்று அறிஞர்‌ அண்ணாவைப்‌ புகழ்கிறோம்‌" என்று ஆசிரியர்‌ 
கூறினார்‌. (அயற்கூற்றாக மாற்றுக) 


மார்னிங்‌ நாஷ்டாவுக்கு இரண்டு தோசைகள்‌ ஹோட்டலில்‌ சாப்பிட்டான்‌. (பிறமொழிச்‌ 
சொற்களைத்‌ தமிழாக்குக) 


அலறும்‌ மயிலும்‌ கூவும்‌ ஆந்தையும்‌ அகவும்‌ சேவலும்‌ போன்ற இயற்கையின்‌ அழகான 
ஒலிகளை நாம்‌ நேசிக்கவேண்டும்‌. (ஒலிமரபுப்‌ பிழைகளைத்‌ திருத்துக) 


கோழிக்குட்டிகளைப்‌ பிடிக்கப்‌ பூனைக்குஞ்சுகள்‌ ஓடின. (பெயர்மரபுப்‌ பிழைகளைத்‌ திருத்துக) 
அஞ்சலட்டையில்‌ எழுதுக. 


வார இதழ்‌ ஒன்றில்‌ படித்த கவிதையை/ கதையைப்‌ பாராட்டி அந்த இதழாசிரியருக்கு 
அஞ்சலட்டையில்‌ கடிதம்‌ எழுதுக. 


ப ர ௩ ப 


நயம்‌ பாராட்டுக. 


திங்கள்முடி சூடுமலை 
தென்றல்விளை யாடுமலை 
தங்குபுயல்‌ சூழூமலை 
தமிழ்முனிவன்‌ வாழுமலை 
அங்கயற்கண்‌ அம்மைதிரு 
அருள்சுரந்து பொழிவதெனப்‌ 
பொங்கருவி தூங்குமலை 
பொதியமலை என்மலையே 
குமரகுருபரர்‌ 
228 


| | gth_Tamil_Pages 122-264.indd 228 இ 23-01-2020 20:21:22 | | 


| | oth_Tamil_Pages 122-264.indd 229 இ 


Ae மொழியோடு விளையாடு 


பொருத்தமான வாய்பாடுகளை வட்டமிடுக. 


பகலவன்‌ - காசு/கருவிளம்‌/ கூவிளங்கனி 
மலர்ச்சி - கூவிளம்‌/ புளிமா/ கருவிளம்‌ 
தாவோவியம்‌ - தேமாங்கனி/ தேமா/ பிறப்பு 
வெற்றிடம்‌ - நாள்‌/ கூவிளம்‌ / புளிமா 

பூங்குட்டி - கருவிளங்கனி / மலர்‌/ தேமாங்காய்‌ 


அகராதியில்‌ காண்க. 
வயம்‌, ஓதம்‌, பொலிதல்‌, துலக்கம்‌, நடலை 
வினைத்தொகைகளைப்‌ பொருத்தி எழுதுக. 


(வளர்தமிழ்‌, விளைநிலம்‌, குளிர்காற்று, விரிவானம்‌, உயர்மதில்‌, நீள்வீதி, கரைவிளக்கு, 
மூடுபனி, வளர்பிறை, தளிர்பூ) 


ந லைல நிலவுடன்‌ --------- அழகாகக்‌ காட்சியளிக்கிறது. 

2. லல ங்கொடிகளும்‌ ----------------- ங்களும்‌ மனத்தைக்‌ 
கொள்ளையடிக்கின்றன. 

ke கள்‌ அனைத்தும்‌ ----------_-_ யில்‌ முழுகிக்கிடக்கின்றன. 

4. மெல்ல வீசும்‌ -----------_ றும்‌ --------------- புகழ்பாடுகின்றது. 

5. தொலைவில்‌ கலங்‌------------2_ த்தின்‌ ஒளி ------------- சுவரை ஒளிரச்‌ செய்கிறது. 

பொருத்துக. 


கருவிளங்காய்‌ 
கூவிளம்‌ 
தேமாங்காய்‌ 


229 


23-01-2020 2021:22 | | 


செயல்‌ திட்டம்‌ 


புகழ்பெற்ற கடிதங்ளைத்‌ தொகுத்துத்‌ தொகுப்பேடு உருவாக்குக. 


கலைச்சொல்‌ அறிவோம்‌ 


எழுத்துச்‌ சீர்திருத்தம்‌- Reforming the letters எழுத்துரு - Font 


மெய்யியல்‌ (தத்துவம்‌) - Philosophy அசை - Syllable 

இயைபுத்‌ தொடை - Rhyme 
நிற்க அதற்குத்தக 

ஒரு நல்ல தோழியாக / தோழராக நண்பர்களுக்குச்‌ செய்ய வேண்டியது.. 


௮) எழுதுபொருள்களை நண்பர்களுக்குக்‌ கொடுத்து உதவுவது 


ஆ) விடுப்பு எடுத்த நண்பர்களுக்கு ஏடுகள்‌ கொடுத்து உதவுதல்‌, வகுப்பில்‌ நடந்தவற்றைப்‌ 
பகிர்தல்‌ 


ஞ்‌ அறிவை விரிவு செய்‌ 


பெரியாரின்‌ சிந்தனைகள்‌ - வே. ஆனைமுத்து 
அஞ்சல்‌ தலைகளின்‌ கதை - எஸ்‌.பி. சட்டர்ஜி (மொழிபெயர்ப்பு - வீ.மு. சாம்பசிவன்‌) 
தங்கைக்கு - மு. வரதராசன்‌, தம்பிக்கு - அறிஞர்‌ அண்ணா 


ஞ்ச இணையத்தில்‌ காண்க 
http://www.tamilvu.org/slet/lA100/lA1o0opdi.jsp?bookid=2228&pno=191 
http://www.tamilvu.org/slet/lA100/lA1o0opdi.jsp’bookid=222&pno=192 
http://www.tamilvu.org/slet/lA100/lA1oopdz.jsp®bookid=1808&pno=65 
http://www.tamilvu.org/library/13Aoo/html1/13 Aooinp.htm 
http://www.tamilvu.org/courses/degree/do31/do311/htm1/do3111nd.htm 
http://tamil.thehindu.com/opinion/blogs/LபL்டாம்பூச்சி-விற்பவன்‌ /அrticle8990805 .ece 


230 


| | gth_Tamil_Pages 122-264.indd 230 இ 


23-01-2020 20:21:20 | | 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ இ 


சான்றோர்கள்‌, அறிஞர்கள்‌ ஆகியோரின்‌ உழைப்பாகிய உரத்தில்‌ தமிழ்ப்பயிர்‌ 
வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து, தம்மால்‌ இயன்ற பங்களிப்பை 
நல்குதல்‌ 


>  புதுக்கவிதைகளைப்‌ படிப்பதால்‌, தற்காலக்‌ கவிதையின்‌ போக்கினை அறிதல்‌ 
> குறிப்பிட்ட தலைப்பில்‌ கருத்துகளைத்‌ திரட்டிக்‌ கலந்துரையாடும்‌ திறன்‌ பெறுதல்‌ 
> மனிதம்‌ சார்ந்த படைப்புகளைப்‌ படிப்பதன்‌ வாயிலாக மனிதநேயப்‌ பண்புடன்‌ 
வாழ்தல்‌ 
> நூலின்‌ மதிப்புரைகளைப்‌ படித்தறிந்து அதுபோல எழுத முனைதல்‌ 
>  அணியிலக்கணத்தை அறிந்து கவிதையைச்‌ சுவைத்துப்‌ படித்தல்‌ 
231 


| | gth_Tamil_Pages 122-264.indd 231 இ 23-01-2020 20:21:24 | | 


உரைநடை உலகம்‌ [|] 


விரிவாகும்‌ ஆளுமை 


தமிழியல்‌ ஆய்வு வளரக்‌ காரணமாக இருந்த 
தமிழறிஞர்‌ பலர்‌. பேராசிரியர்‌ தனிநாயகம்‌ 
அவர்கள்‌ இதழ்கள்‌, கருத்தரங்குகள்‌, மாநாடுகள்‌, 
நிறுவனங்கள்‌ ஆகியவற்றின்‌ மூலம்‌ தமிழியலை 


நுழையும்முன்‌ 


உலகச்‌ செயல்பாடாக ஆக்கினார்‌. தமிழின்‌ பரப்பையும்‌ 


சிறப்பையும்‌ உலகின்‌ பல நாடுகளில்‌ பரவலாக்கினார்‌. 
அவரது வாழ்வு, தமிழ்‌ வாழ்வாகவே இருந்தது. அவர்‌ இலங்கையில்‌ யாழ்ப்‌ 
பல்கலைக்கழகத்தில்‌ ஆற்றிய உரை, மனிதனுக்குத்‌ தேவையான ஆளுமை 


பற்றி விளக்குகிறது. 


உலக நாடுகளையும்‌ மக்களையும்‌ 
உட்படுத்தி அன்பு பாராட்டுவது நம்‌ இயல்பு. 
இது இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ வாஜூர்திப்‌ 
போக்குவரத்து வளர்ந்த பின்பு தோன்றியதோர்‌ 
பண்பு என்று நாம்‌ நினைக்க வேண்டியதில்லை. 
பண்டைத்‌ தமிழ்‌ இலக்கியங்களிலேயே 
தமிழ்ப்புலவர்களால்‌ இப்பண்பு பாராட்டிப்‌ 
பாடப்பட்டுள்ளது. அக்காலத்திலேயே 
ஒரு நாட்டவர்‌ பிற நாட்டவரோடு உறவு 
பாராட்ட விரும்பியுள்ளனர்‌. இதனைக்‌ 
கீழ்க்காணும்‌ இரு செய்யுள்கள்‌ நமக்கு 
எடுத்துக்காட்டுகின்றன. 


கணியன்‌ பூங்குன்றனாரின்‌ "யாதும்‌ ஊரே 
யாவருங்‌ கேளிர்‌" என்னும்‌ கொள்கை எல்லா 
நூற்றாண்டுகளுக்கும்‌ பொருத்தமாக உள்ளது. 


யாதானும்‌ நாடாமால்‌ ஊராமால்‌ என்னொருவன்‌ 
சாந்துணையும்‌ கல்லாத வாறு (குறள்‌.397) 
என்னும்‌ திருக்குறள்‌, முன்பு எப்போதையும்விட 
நம்‌ காலத்திற்குப்‌ பொருத்தமான அறிவுரையாக 
விளங்குகின்றது. 


மமேற்கண்ட பாடல்களில்‌ 
ஆளப்பட்டுள்ள 'ஊர்‌', 'நாடு', 'கேளிர்‌' 
என்னும்‌ தமிழ்ச்சொற்கள்‌ வெவ்வேறு 
காலத்தில்‌ வெவ்வேறு பொருண்மைகளைக்‌ 


| | gth_Tamil_Pages 122-264.indd 232 


கொண்டிருக்கலாம்‌. 
ஆ யினும்‌, 
இம்மேற்கோள்கள்‌ 
காட்டும்‌ பரந்த 
ஆளுமையும்‌ 
(personality) மனித 
நலக்‌ கோட்பாடும்‌ 
(humanism) இலத்தீன்‌ 
புலவர்‌ தெறென்ஸ்‌ 


(Terence) கூறிய கூற்றுடன்‌ ஒப்பிடத்தக்கவை 
ஆகும்‌. "நான்‌ மனிதன்‌; மனிதனைச்‌ சார்ந்த 
எதுவும்‌ எனக்குப்‌ புறமன்று' என்பதே அவரது 
கூற்று. 
மூன்று இலக்கணங்கள்‌ 

முதிர்ந்த ஆளுமைக்கு மூன்று 
இலக்கணங்கள்‌ இன்றியமையாதவை 
என்கிறார்‌ கோர்டன்‌ ஆல்போர்ட்‌ (701801 
Allport) என்னும்‌ உளநூல்‌ வல்லுநர்‌. 
முதலாவதாக மனிதன்‌, தன்‌ ஈடுபாடுகளை 
விரிவாக வளர்ப்பவனாக இருத்தல்‌ வேண்டும்‌; 
பிறருடைய நலத்திற்கும்‌ இன்பத்திற்கும்‌ 
பாடுபடக்கூடிய வகையில்‌ தன்‌ ஆளுமையை 
விரிவடையச்‌ செய்து செழுமைப்படுத்த 
வேண்டும்‌. இரண்டாவதாக, ஒருவன்‌ பிறரால்‌ 
எவ்வாறு கணிக்கப்படுகிறானோ அதை 
அறிந்துகொள்ளும்‌ ஆற்றல்‌ படைத்தவனாக 


232 


23-01-2020 2021:25 | | 


இருத்தல்‌ வேண்டும்‌ (self objectification). 
மூன்றாவதாக அவனது வாழ்க்கைக்குத்‌ தன்‌ 
ஓர்மையைத்‌ தரும்‌ வாழ்க்கைத்‌ தத்துவத்தைக்‌ 
கடைப்பிடித்து நடத்தல்‌ வேண்டும்‌ (பnifing 
philosophy of life-self-unification). 


இலட்சியங்களைக்‌ கடைப்பிடித்தும்‌ 
கற்பித்தும்‌ வருவதால்தான்‌ சமுதாயம்‌ 
முன்னேற்றம்‌ அடைகிறது. அது மக்களுக்கு 
வேண்டிய இன்பத்தையும்‌ சீர்திருத்தத்தையும்‌ 
அளிக்கின்றது. குறிக்கோள்‌ இல்லாத 
சமுதாயம்‌ வீழ்ச்சி அடையும்‌ என்னும்‌ 
உண்மையைப்‌ பண்டைக்‌ காலத்‌ தமிழரும்‌ 
நன்கு உணர்ந்திருந்தனர்‌. குறிக்கோள்‌ 
இல்லாதவன்‌ வெறும்‌ சதைப்பிண்டம்‌ 
என்பதைப்‌ "பூட்கையில்லோன்‌ யாக்கை 
போல” (புறம்‌. 69) என்னும்‌ அடியில்‌ புலவர்‌ 
ஆலத்தூர்கிழார்‌ நிலைநாட்டுகிறார்‌. 


பிறர்‌ நலவியல்‌ 


விரிவாகும்‌ ஆளுமையை உருவாக்கும்‌ 
நோக்கம்‌ கொண்டுள்ள மக்கள்‌ சமுதாயமே 
இன்பத்தை அளிக்கும்‌ சமுதாயமாகக்‌ 
காணப்படும்‌. எந்த அளவிற்குப்‌ பிறர்‌ 
நலத்திற்காக மனிதன்‌ பாடுபடுகின்றானோ 
அந்த அளவிற்கு அவனது ஆளுமை 
வளரும்‌. பிறருக்காகப்‌ பணி செய்வதால்தான்‌ 
ஒருவனுடைய வாழ்க்கை, பண்புடைய 
வாழ்க்கை ஆகின்றது. 'என்‌ கடன்‌ பணி 
செய்து கிடப்பதே' என்னும்‌ குறிக்கோள்‌, 
வாழ்க்கையைத்‌ தன்னலம்‌ தேடுவதிலிருந்து 
விடுவித்து ஆளுமையை முழுமைப்படுத்தும்‌ 
பண்பாக ஆக்குகின்றது. 


பிறர்‌ நலவியல்‌ (4ம்‌) என்னும்‌ பண்பு, 
மக்கள்‌ வரலாற்றில்‌ படிப்படியாகத்தான்‌ 
தோன்றும்‌. மேம்படாத சமுதாயத்தில்‌ 
மனிதன்‌ தன்னுடைய குடும்பத்தையும்‌ தன்‌ 
இனத்தையும்‌ (16௦) காப்பாற்றவே முயல்வான்‌. 
படிப்படியாக அறிவு வளர வளர எங்கு 
வாழ்ந்தாலும்‌ மக்கள்‌ அனைவரும்‌ தன்‌ 
இனத்தவர்‌; எல்லா உயிர்க்கும்‌ அன்புகாட்டுதல்‌ 
வேண்டும்‌ என்னும்‌ சிந்தனை அவனுக்குத்‌ 
தோன்றும்‌. 


| | gth_Tamil_Pages 122-264.indd 233 


233 


வெவ்வேறு பண்பாடுகள்‌ வெவ்வேறு 
காலத்தில்‌ பிறர்‌ நலவியலைக்‌ கற்பித்து 
வந்திருக்கின்றன. சீனநாட்டில்‌ பொ.ஆ.மு. 
6094ஆம்‌ ஆண்டில்‌ பிறந்த லாவோட்சும்‌ (12௦- 
1) அவருக்குப்‌ பின்பு கன்பூசியசும்‌ (Confucius 
பொ.ஆ.மு. 551-479) தம்‌ காலத்திலேயே 
இந்தக்‌ கொள்கையை ஒருவாறு தெளிவாகக்‌ 
கற்பித்துள்ளனர்‌. ஆனால்‌, பிளேட்டோ, 
அரிஸ்டாட்டில்‌ போன்ற கிரேக்கத்‌ தத்துவ 
ஞானிகள்‌ கிரேக்கக்‌ குடியினரை மட்டுமே தம்‌ 
சிந்தனைக்கு உட்படுத்தினர்‌. 


பண்டைக்கால தருமசாத்திர நூல்களும்‌ 
பிறரைக்‌ கவனத்தில்‌ கொள்ளவில்லை. 
'விந்திய மலைத்தொடருக்கும்‌ இமய 
மலைக்கும்‌ இடையே உள்ள நிலப்பரப்பே 
கரும்பூமி; வீடுபேறு அடைவதற்கு அப்பூமியிலே 
பிறந்திருக்க வேண்டும்‌' என்பதே அவற்றின்‌ 
கருத்தாக இருந்தது. 


தமிழ்‌ மக்களிடமோ, ஸ்டாயிக்வாதிகள்‌ 
கூறியதுபோல 'மக்கள்‌ அனைவரும்‌ 
உடன்‌ பிறந்தவர்கள்‌: பிறப்போ, சாதியோ, 
சமயமேோ அவர்களைத்‌ தாழ்த்தவோ 
உயர்த்தவோ முடியாது' என்னும்‌ நம்பிக்கை 
பண்டுதொட்டே நிலவியுள்ளது. இந்திய 
வரலாற்றில்‌ பண்டைக்‌ காலத்திலேயே 
இத்தகைய அரிய கொள்கையைத்‌ 
தமிழ்‌ மக்கள்‌ கடைப்பிடித்திருந்தனர்‌ 
என்னும்‌ உண்மை பெரும்‌ வியப்பைத்‌ 
தருகின்றது. ஒழுக்கவியலை (20/0௦) 
நன்கறிந்து எழுதிய உலகமேதை 
ஆல்பர்ட்‌ சுவைட்சர்‌, திருக்குறளைப்‌ 
பற்றிக்‌ கூறும்போது "இத்தகைய உயர்ந்த 
கொள்கைகளைக்‌ கொண்ட செய்யுட்களை 
உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது" 
என்பார்‌. ஆனால்‌, இத்தகைய கொள்கைகள்‌ 
திருவள்ளுவர்‌ காலத்திற்கும்‌ முன்பே தமிழ்‌ 
மக்களால்‌ போற்றப்பட்டுள்ளன. 


ஒற்றுமை உணர்ச்சி 


தமிழ்‌ இலக்கியத்தை ஆராயும்போது, 
பிறர்‌ நலக்கொள்கையையும்‌ பிறர்‌ மீதான 
அன்பு பாராட்டலையும்‌ முதன்முதலில்‌ 
பரப்புவதற்குக்‌ காரணமாய்‌ இருந்தவர்கள்‌ 


23-01-2020 2021:25 | | 


தமிழ்நாட்டுப்‌ பாணரும்‌ புலவருமே ஆவர்‌ 
என்பதை அறிய முடிகிறது. பாணர்க்கும்‌ 
புலவர்க்கும்‌ சொந்த ஊரும்‌ நாடும்‌ உண்டு. 
ஆயினும்‌, அவர்கள்‌ தமிழ்‌ வழங்கும்‌ 
இடமெங்கும்‌ சென்று அரசர்களையும்‌ 
வள்ளல்களையும்‌ மக்களையும்‌ வாழ்த்தி 
வந்ததால்‌ 'தமிழகம்‌' என்ற ஒற்றுமை 
உணர்வு உண்டானது. அம்மொழி பரவிய 
நிலம்‌ அனைத்தையும்‌ "தமிழகம்‌" என்றும்‌ 
"தமிழ்நாடு" என்றும்‌ வாழ்த்தினர்‌. 


பிறநாடுகளைக்‌ குறிப்பிடும்‌ போது வேற்று 
நாடு, பிறநாடு என்று குறிக்காது மொழிமாறும்‌ 
நாடு - மொழிபெயர்‌ தேயம்‌ - என்றே 
வரையறுத்துக்‌ கூறியுள்ளனர்‌. 


இலக்கணத்தில்‌ பரந்த மனப்பான்மை 


அகத்திணை இலக்கியம்‌ பல்வேறு 
வழிகளில்‌ பரந்த மனப்பான்மையையும்‌ 
விரிவான ஆளுமையையும்‌ வளர்த்தது. ஐவகை 
நிலங்களின்‌ பெரும்பொழுது, சிறுபொழுது, 
கருப்பொருள்‌ ஆகியவற்றைப்‌ புலவரும்‌ 
பாணரும்‌ இலக்கியம்‌ பயில்வோரும்‌ தவறாது 
கற்றுவந்தனர்‌. தொல்காப்பியர்‌ நிலத்தைப்‌ 
பிரித்தமுறை உலகின்‌ பிரிவாகவே அமைந்தது. 


படுதிரை வையம்‌ பாத்திய பண்பே - 
(தொல்‌. 948) 


களவொழுக்கத்திலும்‌ கற்பொழுக்‌ 
கத்திலும்‌ பிற உயிரொன்றைக்‌ காதலிப்பதாலும்‌ 


குழந்தைகளைப்‌ பேணுவதாலும்‌ இருவருடைய 
ஆளுமையும்‌ இன்னும்‌ விரிவடைய 
வாய்ப்பிருந்தது. புலவர்கள்‌ தம்‌ செய்யுள்களில்‌ 
தலைவன்‌, தலைவி, தோழி, செவிலித்தாய்‌ 
ஆகியோரைக்‌ கற்பனை செய்து பாடுவதால்‌ 
பிறர்‌ பற்றி அறியும்‌ பண்பை அவர்கள்‌ 
எளிதாகப்‌ பெற்றிருக்க வேண்டும்‌. 


நன்மை நன்மைக்காகவே 

அன்பு வாழ்க்கையிலும்‌ பிறருடன்‌ 
கலந்து வாழும்‌ முறைகளிலும்‌ பிறர்நலம்‌ 
பேணுவதிலும்‌ தமிழ்ப்‌ பண்பாட்டின்‌ 
இன்றியமையாத கொள்கை உருப்பெறுகிறது. 
கடையெழு வள்ளல்களுள்‌ ஒருவரான ஆய்‌ 
என்பவரைப்‌ போற்றுவதற்குக்‌ காரணம்‌ அவர்‌, 
நன்மையை நன்மைக்காகவே செய்ததுதான்‌. 
பிறர்‌ போற்றுவார்கள்‌ என்றோ வேறு 
நலன்களைப்‌ பெறலாம்‌ என்றோ அவர்‌ 
நன்மைகளைச்‌ செய்யவில்லை. 


இம்மைச்‌ செய்தது மறுமைக்கு ஆமெனும்‌ 
அறவிலை வணிகன்‌ ஆய்‌ அலன்‌ 
- புறம்‌. 124 (அடி 1-2) 
பிறர்க்காக வாழும்‌ மக்கள்‌ இவ்வுலகில்‌ 

இல்லையென்றால்‌, நாம்‌ வாழ்வது அரிது. 
பிறர்க்காக வாழ்வதே உயர்ந்த பண்பும்‌ 
பண்பாடும்‌ ஆகும்‌. "உண்டாலம்ம இவ்வுலகம்‌" 
என்ற புறப்பாட்டு இந்தப்‌ பண்பை அழகாக 
எடுத்துக்‌ காட்டுகின்றது. 


உலகத்தமிழ்‌ மாநாருகள்‌ 


| | gth_Tamil_Pages 122-264.indd 234 


செம்மொழி மாநாரு 2010இல்‌ கோவையில்‌ நடையெற்றது. 


234 


ஓ 


23-01-2020 20:21:26 | | 


பண்புடைமை என்னும்‌ அதிகாரத்திற்கு 


உரை கண்ட பரிப்பெருமாள்‌ பின்வருமாறு 
கூறியுள்ளார்‌: "பண்புடைமையாவது 
யாவர்மாட்டும்‌ அன்பினராய்க்‌ கலந்து 
ஒழுகுதலும்‌, அவரவர்‌ வருத்தத்திற்குப்‌ 
பரிதலும்‌ பகுத்து உண்டலும்‌ பழிநாணலும்‌ 
முகலான நற்குணங்கள்‌ பலவும்‌ உடைமை". 


இமயவரரம்பு 

இதுவரை வடவேங்கடம்‌ தென்குமரிக்கு 
இடைப்பட்ட நிலப்பரப்பில்‌ விரிவான 
ஆளுமையின்‌ வளர்ச்சியைக்‌ கண்டோம்‌. 
ஆனால்‌, தமிழ்‌ ஈடுபாடு, தமிழகத்தோடு 
நிற்கவில்லை. 


வட இந்தியாவுடன்‌ தொடர்புகள்‌ வளர 
வளரக்‌ கங்கையும்‌ இமயமும்‌ அடிக்கடி 
தொகைநாூல்களில்‌ எடுத்தாளப்பட்டன. 
இமயமலை, நீடிக்கும்‌ உறுதிக்கு 
மேற்கோளாகக்‌ காட்டப்படுகின்றது. 


இமயத்துக்‌ 
கோடு உயர்ந்தன்ன தம்‌ இசை நட்டுத்‌ 
தீது இல்‌ யாக்கைஎயாடு மாய்தல்‌ 
கவத்தலையே 
(புறம்‌. 214, 11-13) 
புலவர்கள்‌ குமரி ஆறு, காவிரி ஆறு 
போன்ற மணல்‌ நிறைந்த இடங்களை நீண்ட 
வாழ்க்கைக்கு உவமையாகக்‌ கூறுகிறார்கள்‌. 
அத்துடன்‌ கங்கையையும்‌ இமயத்தில்‌ பெய்யும்‌ 
மழையையும்‌ உவமையாகச்‌ சேர்த்துக்‌ 
கொள்கிறார்கள்‌. 


"இமயத்‌ தீண்டி இன்குரல்‌ பயிற்றிக்‌ 
கொண்டல்‌ மாமழை பொழிந்த 
நுண்பல்‌ துளியினும்‌ வாழிய பலவே 
- புறம்‌ 34 (அடி 21-23) 
சில புலவர்கள்‌ இமயத்தையும்‌ 
கங்கையையும்‌ தமிழ்நாட்டு மலைகளுடனும்‌ 
ஆறுகளுடனும்‌ சேர்த்தே பாடுகின்றனர்‌. 


ஒவ்வொருவரும்‌ சான்றோர்‌ ஆகலாம்‌ 


திருக்குறளில்‌ பூட்கைமகன்‌ அல்லது 
குறிக்கோள்‌ மாந்தனின்‌ இயல்புகள்‌ பல 


| | gth_Tamil_Pages 122-264.indd 235 


கூறப்பட்டிருக்கின்றன. ஒன்று பிறர்பால்‌ 
அன்புடைமை அகும்‌. இல்லற வாழ்க்கையின்‌ 
நோக்கம்‌ ஈகை, விருந்தோம்பல்‌ போன்ற 
பண்புகளால்‌ ஆளுமையை வளர்த்தல்‌ ஆகும்‌. 


குமிழ்‌ மக்கள்‌ "சான்றோன்‌" எனப்படும்‌ 
குறிக்கோள்‌ மாந்தனைப்‌ பாராட்டிய 
காலத்தில்‌ இத்தாலிய நாட்டில்‌ உரோமையர்‌ 
"வர்‌ (அறிவுடையோன்‌) எனப்படும்‌ 
இலட்சிய புருஷனைப்‌ போற்றி வந்தனர்‌. 
உரோமையருடைய "சாப்பியன்ஸ்‌" அல்லது 
சான்றோன்‌ என்பவன்‌ சமுதாயத்திலிருந்து 


விலகி, தன்‌ சொந்தப்‌ பண்புகளையே 
வளர்ப்பனாக இருந்தான்‌. உரோமையருடைய 
சான்றோர்‌ அரிதாகவே சமுதாயத்தில்‌ 
தோன்றுவர்‌. 


ஸ்டாயிக்வாதிகளின்படி அவர்களுடைய 
இலட்சிய மனிதர்கள்‌ ஒரு சிலரே. அச்சிலர்‌ 
தனிமையாகத்‌ தம்‌ இல்லங்களில்‌ வாழ்ந்து 
வருவர்‌. திருக்குறளின்‌ சான்றோரோ பலர்‌. 
பெருமை, சான்றாண்மை, பண்புடைமை, 
நட்பு முதலான அதிகாரங்களில்‌ 
இச்சான்றோனுடைய இயல்புகள்‌ எல்லாம்‌ 
சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு 
மனிதனும்‌ சான்றோன்‌ அதல்‌ கூடும்‌. அவனை 
அவ்வாறு ஆக்குவதே கல்வியின்‌ நோக்கம்‌. 
ஒவ்வொரு தாயும்‌ தன்‌ மகன்‌ சான்றோன்‌ 
ஆக வேண்டும்‌ என்றே எதிர்பார்ப்பாள்‌. 
கன்‌ பிள்ளையைச்‌ சான்றோன்‌ ஆக்குதல்‌ 
ஒவ்வொரு தந்தைக்கும்‌ கடனாகும்‌. 


தமிழ்ச்‌ சான்றோன்‌ சமுதாயத்திலேயே 
வாழ்ந்து தன்னால்‌ இயன்றவரை 
சமுதாயத்திற்குப்‌ பல நன்மைகளைச்‌ 
செய்வான்‌. பிசிராந்தையார்‌, கோப்பெருஞ்‌ 
சோழனுக்குக்‌ கூறியது போலத்‌ தமிழ்ச்‌ 
சான்றோர்‌ பலர்‌ வாழும்‌ ஊரே வாழ்க்கைக்கு 
இன்பத்தைத்‌ தருவதாகும்‌ (புறம்‌ 191). 
ஒன்றே உலகம்‌ 

உரோம நாட்டுச்‌ சிந்தனையாளர்களும்‌ 
ஏறத்தாழத்‌ தமிழ்ப்‌ புலவர்களைப்‌ போல 
அதே காலத்தில்‌ ஒன்றே உலகம்‌ என்ற 
கொள்கையைப்‌ பாராட்டி வந்தனர்‌. 


235 


23-01-2020 2021:2| | 


ஸ்டாயிக்வாதிகள்‌ உலகில்‌ ஒற்றுமை உண்டு 
என்றும்‌, மக்கள்‌ அனைவரும்‌ ஒரே குலத்தவர்‌ 
என்றும்‌, எல்லா உயிர்களும்‌ தொடர்பால்‌ 
இணைக்கப்பட்டுள்ளன என்றும்‌ கற்பித்தனர்‌. 
ஒன்றே உலகம்‌ என்ற மனப்பான்மையும்‌ 
கொள்கையும்‌ முதன்முதல்‌ மேலை நாட்டில்‌ 
ஸ்டாயிக்வாதிகளால்‌ போற்றப்பட்டது. 


செனக்கா என்னும்‌ தத்துவ ஞானி 
கூறியதாவது: "எல்லாருடைய நாடுகளும்‌ 
நமக்குத்‌ தாய்‌ நாடு என்றும்‌, நம்‌ நாடு எல்லா 
மக்களுக்கும்‌ தாய்‌ நாடு என்றும்‌ நாம்‌ கருதுதல்‌ 
வேண்டும்‌". 


மார்க்ஸ்‌ அரேலியஸ்‌ என்னும்‌ பேரரசர்‌ 
கூறியதாவது: "நான்‌ பகுத்தறிவும்‌ கூட்டுறவும்‌ 
உடையவன்‌: நான்‌ அன்டோநீனஸ்‌ ஆதலால்‌ 
உரோமுக்கு உரியவன்‌; நான்‌ மனிதன்‌ 
என்பதால்‌ உலகிற்கு உரியவன்‌” இவ்வாறு 
உலக மாந்தரின்‌ ஒற்றுமைத்தன்மை மிகவும்‌ 
அழகாகக்‌ கூறப்பட்டுள்ளது. மக்கள்‌ 
அனைவரும்‌ மக்கட்தன்மையை வளர்க்க 
வேண்டும்‌ என்பதற்காக எழுதப்பட்ட நூல்‌ 
திருக்குறள்‌. ஜி.யு. போப்‌ திருவள்ளுவரை 
"உலகப்‌ புலவர்‌ என்று போற்றுவது மிகவும்‌ 


பொருத்தமானதாகும்‌. 


மக்கள்‌ அனைவரையும்‌ ஒரே குலத்தவர்‌ 
என்று கருதுவதோடு உயிர்கள்‌ அனைத்தையும்‌ 
மக்களோடு சேர்த்து ஒரே குலத்தவை என்று 
கருதும்‌ பண்பும்‌ திருக்குறளுக்கும்‌ ஸ்டாயிக்‌ 
வாதிகளுக்கும்‌ பொதுவான ஒரு தன்மை. 


உரோம நாட்டவர்‌ எழுதும்போது "நாம்‌", 
"நம்மவர்‌ என்ற செருக்கோடு உரோமரைக்‌ 
கருதியே எழுதுகின்றனர்‌. வள்ளுவரோ எல்லா 
உலகிற்கும்‌ எல்லா மாந்தர்க்கும்‌ பயன்படும்‌ 
வகையில்‌ உலகமெல்லாம்‌ தழுவுவதற்குரிய 
பான்மையில்‌ தம்‌ நூலை யாத்துள்ளார்‌. 


விரிவாகும்‌ ஆளுமை 


இறுதியில்‌, அன்பர்களே, திருவள்ளுவரின்‌ 
கூற்றுடன்‌ இவ்விரிவுரையை முடிக்க 
விரும்புகின்றேன்‌. விரிவாகும்‌ ஆளுமையைப்‌ 
பற்றி ஒரு சில உண்மைகளைக்‌ கண்டோம்‌. 
திருவள்ளுவரோ இரண்டு அறவுரைகளில்‌ 
இந்தக்‌ குறிக்கோளை எவ்வாறு அடையலாம்‌ 
என்று காட்டியுள்ளார்‌. "உள்ளற்க உள்ளம்‌ 
சிறுகுவ' (798) என்றும்‌ "உள்ளுவது எல்லாம்‌ 
உயர்வுள்ளல்‌" (596) என்றும்‌ கற்பித்துள்ளார்‌. 


நூல்‌ வெளி 


தமிழுக்குத்‌ தொண்டாற்றிய கிறித்துவப்‌ பெரியார்களுள்‌ தனிநாயகம்‌ அடிகள்‌ 
குறிப்பிடத்தக்கவர்‌. அடிகளாரின்‌ சொற்பொழிவுகள்‌ தமிழர்‌ புகழைப்‌ பரப்பும்‌ 
குறிக்கோளைக்‌ கொண்டவை. இலங்கையில்‌ யாழ்ப்‌ பல்கலைக்கழகத்தில்‌ அவர்‌ 


ஆற்றிய பஸ்கர்‌ நினைவு அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவு, பாடமாக இடம்பெற்றுள்ளது. தம்‌ 


சொற்பொழிவு வாயிலாக உலகம்‌ முழுவதும்‌ தமிழின்‌ புகழைப்‌ பரப்பினார்‌. அகில உலகத்‌ தமிழாய்வு 


மன்றம்‌ உருவாகவும்‌ உலகத்‌ தமிழராய்ச்சி நிறுவனம்‌ உருவாகவும்‌ இவர்‌ காரணமாக இருந்தார்‌. 
இவர்‌ தொடங்கிய தமிழ்ப்‌ பண்பாடு என்ற இதழ்‌ இன்றுவரை வெளிவந்து கொண்டிருக்கிறது. 


கற்பவை கற்றபின்‌... 


உங்களுக்குப்‌ பிடித்த தமிழ்‌ ஆளுமைகள்‌ குறித்துக்‌ கலந்துரையாடிக்‌ 


குறிப்புகள்‌ எழுதுக. 


உலகத்‌ தமிழ்மாநாட்டு மலர்‌, பொங்கல்‌ மலர்‌, தீபாவளி மலர்‌ 


போன்றவற்றில்‌ வெளிவந்துள்ள உலகப்‌ பொதுவியல்‌ சிந்தனைகள்‌ 


குறித்து ஐந்து மணித்துளிகள்‌ பேசுக. 


| | gth_Tamil_Pages 122-264.indd 236 


ர அரி ட்‌ 
LEGKAS 


236 


23-01-2020 20:21:26 | | 


நுழையும்முன்‌ 


உரைநடையில்‌ கவிதை எழுதுவதைப்‌ பாரதி தம்‌ 
வசன கவிதைகளின்‌ வழியாகத்‌ தொடங்கினார்‌. 
அவற்றின்‌ தொடர்ச்சியான கவிதைகளே 
புதுக்கவிதைகள்‌. அவ்வகையில்‌ புதுக்கவிதையின்‌ 
வரலாறு நூறு ஆண்டுகளை எட்டுகிறது 
எனலாம்‌. புதுக்கவிதைகள்‌ மனித நேயத்தை 


ஈட்‌ நர்‌. 
LEF GES 


வலியுறுத்துவனவாக இருக்கின்றன. பரபரப்பான இந்நூற்றாண்டு 
வாழ்வின்‌ நெருக்கடியில்‌ மனிதம்‌ நசுங்கிவிடக்கூடாது என்பதைப்‌ புதுக்கவிதைகளின்‌ 
வாயிலாகக்‌ கவிஞர்‌ பலர்‌ பல படிநிலைகளில்‌ வெளிப்படுத்தியிருக்கிறார்கள்‌. கல்யாண்ஜி 
கவிதைகளிலும்‌ மனிதம்‌ பரவலாக வலியுறுத்தப்படுகிறது. 


சைக்கிளில்‌ வந்த 

தக்காளிக்‌ கூடை சரிந்து 
முக்கால்‌ சிவப்பில்‌ உருண்டது 
அனைத்துத்‌ திசைகளிலும்‌ பழங்கள்‌ 
தலைக்கு மேலே 

வேலை இருப்பதாய்க்‌ 

கடந்தும்‌ நடந்தும்‌ 
அனைவரும்‌ போயினர்‌ 
பழங்களை விடவும்‌ 

நசுங்கிப்‌ போனது 

அடுத்த மனிதர்கள்‌ 

மீதான அக்கறை* 


இலக்கணக்‌ குறிப்பு 


உருண்டது, போனது - ஒன்றன்‌ பால்‌ 
வினைமுற்றுகள்‌ 


சரிந்து - வினையெச்சம்‌ 


அனைவரும்‌ - முற்றும்மை. 


| | gth_Tamil_Pages 122-264.indd 237 


பகுபத உறுப்பிலக்கணம்‌ 


சரிந்து - சரி * த்‌(ந்‌) * த்‌ * உ; 


சரி - பகுதி; த்‌ -சந்தி (ந்‌ ஆனது விகாரம்‌); 
த்‌ - இறந்தகால இடை நிலை; 
௨ - வினையெச்ச விகுதி. 


23-01-2020 20:21:27 | | 


நூல்‌ வெளி 


கல்யாண்ஜியின்‌ இயற்பெயர்‌ கல்யாணசுந்தரம்‌; சிறுகதை, கவிதை, கட்டூரை, 
புதினம்‌ எனத்‌ தொடர்ந்து எழுதி வருபவர்‌. வண்ணதாசன்‌ என்ற பெயரில்‌ கதை 
இலக்கியத்திலும்‌ பங்களிப்புச்‌ செய்துவருகிறார்‌. புலரி, முன்பின்‌, ஆதி, அந்நியமற்ற 
நதி, மணல்‌ உள்ள ஆறு ஆகியவை அவரின்‌ கவிதை நூல்களுள்‌ சில. இவை தவிர, 
அகமும்‌ புறமும்‌ என்ற கட்டுரைத்‌ தொகுப்பும்‌ வெளிவந்திருக்கிறது. பல கடிதங்கள்‌ தொகுக்கப்பட்டு, 
'சில இறகுகள்‌ சில பறவைகள்‌' என்ற பெயரில்‌ வெளியானது. கலைக்க முடியாத ஒப்பனைகள்‌, 
தோட்டத்துக்கு வெளியிலும்‌ சில பூக்கள்‌, உயரப்‌ பறத்தல்‌, ஒளியிலே தெரிவது உள்ளிட்டவை இவரது 
குறிப்பிடத்தக்க சிறுகதைத்‌ தொகுப்புகள்‌. ஒரு சிறு இசை என்ற சிறுகதைத்‌ தொகுப்பிற்காக இவருக்கு 
2016ஆம்‌ ஆண்டிற்கான சாகித்திய அகாதெமி விருது வழங்கப்பட்டது. 


கற்பவை கற்றபின்‌... 


நிலா, மழை, காற்று, தண்ணீர்‌ போன்றவை குறித்த புதுக்கவிதைகளைத்‌ 
திரட்டி, இலக்கிய மன்றத்தில்‌ படித்துக்‌ காட்டுக. 


ந்‌, 
LRPCOF 


இந்தக்‌ காட்டில்‌ 
எந்த மூங்கில்‌ 
புல்லாங்குழல்‌? 
- அமுதோன்‌ 


பிம்பங்களற்ற தனிமையில்‌ 
ஒன்றிலொன்று முகம்‌ பார்த்தன 
சலூன்‌ கண்ணாடிகள்‌ 


- நா. முத்துக்குமார்‌ 


வெட்டுக்கிளியின்‌ சப்கத்தில்‌ 
மலையின்‌ மெளனம்‌ 
ஒரு கணம்‌ அசைந்து திரும்புகிறது. 
- ஜப்பானியக்‌ கவிஞர்‌ பாஷோ 


238 


| | 9th_Tamil_Pages 122-264.indd 238 இ 


23-01-2020 20:21:25 | | 


கவிதைப்‌ பேழை [1] 


குறுந்தொகை 


- பாலை பாடிய பெருங்கடுங்கோ 


'யாதும்‌ ஊரே யாவரும்‌ கேளிர்‌ என்று மனிதம்‌ பேசிய சங்கக்‌ 
கவிதைகள்‌ தமிழ்ச்‌ சமுதாயத்தின்‌ மாண்புகளைக்‌ காட்டும்‌ காலக்‌ 
கண்ணாடியாய்த்‌ திகழ்வன. அவற்றுள்‌ ஒன்றான குறுந்தொகை ஓர்‌ 
நுழையும்முன்‌ அக இலக்கிய நூலாகும்‌; அதன்‌ சிறப்புக்‌ கருதியே 'நல்ல குறுந்தொகை' 
என்று அழைக்கப்படுகிறது; குறுந்தொகைப்‌ பாடல்கள்‌ பலவும்‌ 
இயற்கைக்‌ காட்சிகள்‌ மூலம்‌ அன்பின்‌ வளத்தைப்‌ படம்பிடித்துக்‌ 
காட்டுவன. தலைவனைப்‌ பிரிந்த தலைவியின்‌ துயரைத்‌ துடைக்கத்‌ 

தோழி ஆறுதல்‌ கூறுவதாக அமைந்த ஒரு பாடல்‌ மனிதத்தை உணர்த்துகிறது. 


களைஇய பெருங்கை வேழம்‌ 
ன்சினை யாஅம்‌ பொளிக்கும்‌ 
இ 7பிலா தோழி அவர்‌ சென்ற ஆறே. (3 இ 


பேரன்பு உடையவன்‌ பெரிதுனக்குத்‌ தருவான்‌ 


பொருள்கேடச்‌ சென்றவன்‌ பறந்தோடி வருவான்‌ 


திணை: பாலை 


பசித்தீ அணைக்க மெல்லிய யாமரக்‌ 
துறை: தலைவன்‌ விரைந்து வருவான்‌ 


கிளையொடித்து உதவும்‌ யானைக்‌ காட்சியே 
எனத்‌ தோழி தலைவியை ஆற்றியது. 


உன்நினைவு தூவி இங்கவனை அழைத்துவரும்‌ 


மலரினும்‌ மெல்லியளே மனக்கவலை கொள்ளாதே 


239 


| | gth_Tamil_Pages 122-264.indd 239 இ 23-01-2020 20:21:20 | | 


ண்‌ |] ட HO பு 


சொல்லும்‌ பொருளும்‌ இலக்கணக்‌ குறிப்பு 
நசை- விருப்பம்‌; நல்கல்‌ -வழங்குதல்‌; பிடி- களைஇய - சொல்லிசை அளபெடை, 


பெண்யானை; வேழம்‌ -ஆண்யானை; பெருங்கை, மென்சினை- பண்புத்‌ 


யா-ஒரு வகை மரம்‌, பாலை நிலத்தில்‌ தாகக்‌, 
வளர்வது; பொளிக்கும்‌ -உரிக்கும்‌; ஆறு-வழி பொளிக்கும்‌ - செய்யும்‌ என்னும்‌ 
வினைமுற்று, பிடிபசி - ஆறாம்‌ வேற்றுமைத்‌ 
பாடலின்‌ பொருள்‌ தொகை, அன்பின - பலவின்பால்‌ 
தோழி தலைவியிடம்‌, ''தலைவன்‌ அஃறிணை வினைமுற்று, 


உன்னிடம்‌ மிகுந்த விருப்பம்‌ உடையவன்‌. 
அவன்‌ மீண்டும்‌ வந்து அன்புடன்‌ 
இருப்பான்‌. பொருள்‌ ஈட்டுதற்காகப்‌ 
பிரிந்து சென்ற வழியில்‌, பெண்‌ யானையின்‌ 
பசியைப்‌ போக்க, பெரிய கைகளை உடைய உடையர்‌ - உடை*ய்‌ 4 அர்‌ 


பகுபத உறுப்பிலக்கணம்‌ 


ஆண்யானை, மெல்லிய கிளைகளை 
உடைய 'யா' மரத்தின்‌ பட்டையை உரித்து, 
அதிலுள்ள நீரைப்‌ பருகச்செய்து தன்‌ அன்பை 
வெளிப்படுத்தும்‌" (அந்தக்‌ காட்சியைத்‌ அர்‌ - பலர்பால்‌ வினைமுற்று விகுதி 
தலைவனும்‌ காண்பான்‌; அக்காட்சி உன்னை 


உடை - பகுதி 


ய்‌ - சந்தி (உடம்படுமெய்‌) 


. ன ட்டு i பொளிக்கும்‌ - பொளி4க்+*க்*+உம்‌ 
அவனுக்கு நினைவுபடுத்தும்‌. எனவே, அவன்‌ 


விரைந்து உன்னை நாடி வருவான்‌. வருந்தாது பொளி -பகுதி 
ஓ ஆற்றியிருப்பாயாக) என்று கூறினாள்‌. க்‌ - சந்தி; க்‌ -எதிர்கால இடைநிலை 
இப்பாடலில்‌ இறைச்சி அமைந்துள்ளது. உம்‌ - வினைமுற்று விகுதி 


நூல்‌ வெளி 


எட்டுத்தொகை நூல்களுள்‌ ஒன்று குறுந்தொகை. இது, தமிழர்‌ வாழ்வின்‌ அகப்பொருள்‌ 
நிகழ்வுகளைக்‌ கவிதையாக்கிக்‌ கூறுகிறது; கடவுள்‌ வாழ்த்து நீங்கலாக 401 


பாடல்களைக்‌ கொண்டது. இதன்‌ பாடல்கள்‌ நான்கடிச்‌ சிற்றெல்லையும்‌ எட்டடிப்‌ 
பேரெல்லையும்‌ கொண்டவை. 1915ஆம்‌ ஆண்டு செளரிப்பெருமாள்‌ அரங்கனார்‌ முதன்‌ 
முதலில்‌ இந்நூலைப்‌ பதிப்பித்தார்‌. நமக்குப்‌ பாடமாக வந்துள்ளது 37ஆவது பாடல்‌ ஆகும்‌. இப்பாடலின்‌ 
ஆசிரியர்‌ 'பாலை பாடிய பெருங்கடுங்கோ'. இவர்‌ சோ மரபைச்‌ சேர்ந்த மன்னர்‌; கலித்தொகையில்‌ 
பாலைத்‌ திணையைப்‌ பாடியதால்‌ 'பாலை பாடிய பெருங்கடுங்கோ என அழைக்கப்‌ பெற்றார்‌. 


கற்பவை கற்றபின்‌... 


நீங்கள்‌ கண்ட/ உதவிசெய்து மனம்‌ நெகிழ்ந்த நிகழ்வை வகுப்பறையில்‌ 
பதிவு செய்க. 


கணை ஙு 
L564G0 


240 


| | 9th_Tamil_Pages 122-264.indd 240 இ 


23-01-2020 20:21:20 | | 


விரிவானம்‌ [1] 


- சு. சமுத்திரம்‌ 


௯ 


மனிதம்‌ குறித்து எல்லாவகை இலக்கியங்களும்‌ 
பேசுகின்றன . மனிதத்தை நிலைநாட்டவே சான்றோர்‌ 
பலரும்‌ முயல்கின்றனர்‌. எது வறண்டாலும்‌ மனிதம்‌ 
நுழையும்முன்‌ வறண்டுவிடக்‌ கூடாது என்பது பன்னெடுங்கால 
விழைவாகவும்‌ செய்தியாகவும்‌ திகழ்கிறது. தமிழ்ச்‌ 
சிறுகதைகளும்‌ இதற்கு விதிவிலக்கல்ல. தாய்மை 


வழியே மனிதம்‌ காக்கப்படுவதை, சு.சமுத்திரம்‌ 


தாய்மைக்கு வறட்சி இல்லை! 


i, 
L5GZID 


அவர்களின்‌ சிறுகதை உணர்த்துகிறது. 


கர்நாடக மாநிலத்தின்‌ வடமாவட்டத்‌ 
தலைநகரான குல்பர்கா நகரைத்‌ தாண்டிய 


அந்த தேசிய நெடுஞ்சாலை, ஒரு கிலோ 
மீட்டர்‌ தொலைவுக்கு அப்பால்‌ காடுகளுக்கு 
மத்தியில்‌ மலைப்பாம்புபோல்‌ நெளிந்து 
கொண்டிருந்தது... நகரச்‌ சந்தடியில்லாமல்‌ 
நிசப்தம்‌ நிலவிய அந்தக்‌ காட்டின்‌ மவுனம்‌, 
உள்மனதிற்குப்‌ பேரிரைச்சலாய்‌ ஒலித்துக்‌ 
கொண்டிருந்த மத்தியான வேளையில்‌... 


இந்தச்‌ சாலையின்‌ வலதுபக்கம்‌ 
முள்வேலி போட்ட ஒரு தோட்டம்‌. 


| | gth_Tamil_Pages 122-264.indd 241 


241 


ஓ 


மண்ணவதாரம்‌ எடுத்தது போன்ற பாதை, 
அந்தத்‌ தோட்டத்திற்கு மத்தியில்‌ அரைகிலோ 
மீட்டர்வரை ஓடிக்‌ கொண்டிருந்தது. இந்தத்‌ 
தோட்டத்திற்கு முன்பகுதியிலேயே ஒரு 
கல்மாளிகை. இதையொட்டி, முன்னாலும்‌ 


பின்னாலும்‌ இரண்டு கம்புகள்‌ தூக்கி 

நிற்க முக்கோண வாசல்‌ கொண்ட குடிசை. 

குடிசைக்குக்‌ கதவு கிடையாது. அது தேவையும்‌ இ 
இல்லை. அதைப்‌ பார்த்தால்‌, உள்ளே இருப்பது 

வெளியே போவதற்கு முகாந்திரம்‌ இல்லை. 

வெளியே இருப்பது உள்ளே போகாமல்‌ 
இருப்பதற்குத்தான்‌ கதவு தேவை. அந்தக்‌ 

குடிசைக்கு முன்னால்‌ அந்தக்‌ குடும்பமே 

சுருண்டு கிடந்தது. 


அவன்‌ குப்புறக்‌ கிடந்தான்‌. தார்ப்பாய்த்த 


நாலு முழவேட்டி, முருங்கைக்‌ கொம்பாய்த்‌ 
தோன்றிய அவன்‌ பின்‌ கால்களைக்‌ 
காட்டியபடியே இடுப்பைப்‌ பற்றி இருந்தது. 
இரண்டு கரங்களையும்‌ குறுக்காய்‌ மடித்து 
மூச்சிழுத்துக்‌ கொண்டிருந்தான்‌. அவன்‌ 
அருகே அவள்‌ படுத்திருந்த விதத்தைப்‌ 
பார்த்தால்‌, அவள்‌ மூக்கில்‌ கை வைத்தால்தான்‌ 


எந்த நிலையில்‌ இருக்கிறாள்‌ என்று சொல்ல 
முடியும்‌. கரி கரியாய்‌, கருப்புக்‌ கருப்பாய்‌, 
சாலைபோடப்‌ பயன்படுத்தப்படும்‌ தாரையே 
நெய்தது போன்றிருந்தது அவள்‌ புடவை. 
இவள்‌ தலைமாட்டில்‌ இரண்டு சாம்பல்‌ நிற 
நாய்க்குட்டிகள்‌. இரண்டும்‌ சடை நாய்கள்‌. 


23-01-2020 20:21:31 | | 


கால்மாட்டில்‌ மூன்று வயதுப்‌ 
பெண்குழந்தை ஒருச்சாய்த்துக்‌ கிடந்தாள்‌. 
வயிற்றைக்‌ கைகளால்‌ அணைமுறித்துத்‌ 
தூக்கத்தில்‌ துக்கத்தைக்‌ கலைத்துக்‌ 
கொண்டிருப்பதுபோல்‌ தோன்றியது. 
ஒருவயதுக்‌ குழந்தை ஒன்றுதான்‌, ஈரத்‌ 
தடயங்கள்‌ ஏதும்‌ இல்லாத ஈயத்தட்டை 
எடுத்து, 'ஏம்மா என்னைப்‌ பெத்தே' என்பது 
மாதிரி அம்மாவின்‌ வயிற்றில்‌ அடித்துக்‌ 
கொண்டிருந்தபோது அந்தப்‌ பேரிரைச்சலைக்‌ 


கேட்டு அவள்கூடக்‌ கண்விழித்தாள்‌. கண்‌ 
முன்னால்‌ தன்னையும்‌, தன்னவர்களையும்‌ 
நோக்கி மோதிக்‌ கொல்லப்போவதுபோலப்‌ 
பாய்ந்து வந்த அந்த ஜீப்பிற்குப்‌ பயந்து, 
கோயிலில்‌ அங்கப்பிரதட்சிணம்‌ செய்வதுபோல்‌ 
அனிச்சையாக உருண்டு உருண்டு உடம்பைச்‌ 


சுழற்றினாள்‌. கணவனின்‌ கையையும்‌ பிடித்து 
அவனையும்‌ அவள்‌ உருட்டிப்‌ போட்டாள்‌. 
இதற்குள்‌ அவன்‌ துடித்தெழுந்தான்‌. அந்தச்‌ 
சடை நாய்க்குட்டிகள்‌ பாய்ந்து வந்த ஜீப்பை 
வழி மறிப்பதுபோல்‌ முன்னால்‌ போய்‌ நின்றபடி 
பயமில்லாமல்‌ குலைத்தன. எம்பி எம்பிக்‌ 


குதித்தன. 


இதற்குள்‌, ஜீப்‌ புழுகி பறக்க நின்றது. 
புழுகி மண்‌ பட்ட கண்களைத்‌ துடைத்தபடியே 
அவள்‌ கீழேயே கிடந்தாள்‌. பிறகு கணவன்‌ 


கைதூக்கிவிட எழுந்த அவள்‌ ஜீப்காரர்களைக்‌ 
கோபமாகப்‌ பார்த்தாள்‌. 


அவள்‌ தனது செல்லாக்‌ கோபத்தைப்‌ 
பொறுமையாக்கியபோது, ஜீப்பின்‌ முன்‌ 
இருக்கையில்‌ இருந்து குதித்த ஒருவரை, 
பின்னால்‌ இருந்து குதித்தவர்கள்‌ பயபக்தியுடன்‌ 
சூழ்ந்திருந்தார்கள்‌. அந்த அதிகாரிக்கு 
நாற்பத்து ஐந்து வயதிருக்கலாம்‌. அவரை 
மற்றவர்கள்‌ பயத்துடன்‌ பார்ப்பதைப்‌ பார்த்த 
அவனுக்குப்‌ பயம்‌ பிடித்தது. மனைவியை 


ஆணையிடும்‌ பாவனையில்‌ நோக்கி, அப்புறம்‌ 
அடிபணியும்‌ தொனியில்‌ கண்களைக்‌ கீழே 
போட்டு, குடிசையை நோக்கி நடந்தான்‌. 
எங்கிருந்தோ கஷ்டப்பட்டுப்‌ பிடித்து 
வைத்திருந்த மண்பானைத்‌ தண்ணீரைக்‌ 
கொண்டு வந்தான்‌. 


| | gth_Tamil_Pages 122-264.indd 242 


அந்த மாளிகைப்‌ படிக்கட்டுகளில்‌ 
அவர்கள்‌ அந்தஸ்துக்கு ஏற்ப உட்கார்ந்தார்கள்‌. 
பியூன்‌, ஒவ்வொருவருக்கும்‌ அந்தஸ்துபடியே 
வாழையிலையைக்‌ கொடுத்தார்‌. அவர்‌ போட்ட 
உணவுப்‌ பண்டங்களும்‌ அந்தஸ்து தனத்தைக்‌ 


காட்டியது. அப்போது, மண்பானையை 
அங்கே கொண்டு வந்த தோட்டக்காரன்‌, 
அதைத்‌ தரையில்‌ இறக்கி வைத்துவிட்டுத்‌ 
திரும்பிப்பாராமல்‌ நடந்த போது, அந்த 
அதிகாரி அடைக்கோழி மாதிரி கத்தினார்‌. 
அவன்‌ திரும்பிப்‌ பார்த்தபோது, அவனைத்‌ 
தன்னருகே வரும்படி சைகை செய்தார்‌. உடனே 
பியூன்‌ பாதிப்‌ பிரியாணியோடு அந்தத்‌ தட்டை 
எடுத்து அவனிடம்‌ நீட்டினார்‌. அவன்‌ அதைத்‌ 
தயங்கித்‌ தயங்கி வாங்கி மற்றவர்கள்‌ தட்டில்‌ 
பரிமாறப்‌ போனபோது அந்த அதிகாரி அவன்‌ 
தோளைத்‌ தட்டிக்கொடுத்தார்‌. இலையில்‌ 
இருந்த ஒரு முட்டையை எடுத்து அந்த சைவப்‌ 
பிரியாணிக்கு வெள்ளை மகுடம்‌ சூட்டி, இதர 
வகையறாக்களையும்‌ அதில்‌ அள்ளிப்போட்டு, 
அவனைத்‌ தன்‌ குடும்பத்தை நோக்கி 
நடக்கும்படி முதுகைத்‌ தள்ளினார்‌. 


அவனோ அவரிடம்‌ ஏதோ சொல்லப்‌ 
போனான்‌. பிறகு தன்மானத்தை வயிற்றுக்குள்‌ 
தின்றபடியே மனைவியை நோக்கி நடந்தான்‌. 
அவள்‌ அவனைக்‌ கண்களால்‌ கண்டித்தாள்‌. 
பிறகு தன்‌ தலையில்‌ கைகளால்‌ அடித்தபடியே 
அவனைத்‌ தண்டித்தாள்‌. ஏதோ கோபம்‌ 
கோபமாய்ப்‌ பேசினாள்‌. என்ன பேசியிருப்பாள்‌? 


அந்த அதிகாரி யோசித்தார்‌. திமரென்று 
எழுந்தார்‌. அவர்‌ எழுந்ததும்‌ கூடவே 
எழப்போன மற்றவர்களைக்‌ கையமர்த்திவிட்டு, 
சாப்பாட்டுத்‌ தட்டுடன்‌ அந்தக்‌ குடும்பத்தை 
நோக்கி நடந்துவர பாதிவழியில்‌ நின்று 
கவனித்தார்‌. கணவனுடன்‌ இதுவரை 
வாதாடியவள்‌, சுற்றும்‌ முற்றும்‌ பார்த்தாள்‌. 
மூன்று வயது மகள்‌ அப்பா பக்கம்‌ நின்றபடி 
அம்மாவைச்‌ கோபம்‌ கோபமாய்ப்‌ பார்த்தாள்‌. 
ஒருவயதுக்‌ குழந்தை அந்த வட்டத்தட்டை 
நோக்கி, 'நிலவே நிலவே வா' என்பது போல்‌ 
கையாட்டியது. அந்த நாய்க்குட்டிகள்‌ அவனைப்‌ 
பார்த்து வாலாட்டின. அவளைப்‌ பார்த்து 
லேசாய்க்‌ குரைத்தன. 


242 


23-01-2020 20:21:31 | | 


_| | ||| ஓ 


வளத்தம்மா 


அம்மா இறந்த பிறகு, என்‌ அம்மாவின்‌ அம்மாவான வளத்தம்மாவிடம்‌ வளர்ந்தேன்‌. ஊரில்‌ 
பிள்ளைகள்‌ தாயை "வாளா, போளா" என்பார்கள்‌. என்‌ வளத்தம்மா, தன்‌ பிள்ளைகள்‌ தன்னை "நீங்க, 
நாங்க" என்று பேசும்படி செய்தவர்‌. வயல்வரப்பிற்குப்‌ போகாதவர்‌. எஸ்‌.எஸ்‌.எல்‌.சி. படிக்கும்‌ வரை 
வளத்தம்மாவுடன்‌, படுப்பேன்‌. வளத்தம்மாவைப்‌ பார்க்காமல்‌, என்னால்‌ இருக்க முடியாது. பிறகு, 
சென்னைக்குப்‌ படிக்க வந்ததும்‌, தூங்கி எழுந்திருக்கும்‌ போதெல்லாம்‌, "வளத்தம்மா, வளத்தம்மா" 
என்று சொல்லிக்கொண்டே எழுந்திருப்பேன்‌. ஆனால்‌ காலப்போக்கில்‌, வளத்தம்மாவை மறக்கத்‌ 
தொடங்கிவிட்டேன்‌. நான்‌ சென்னையில்‌ பட்ட சிரமங்களும்‌ வளத்தம்மா, மகள்கள்‌ விஷயத்தில்‌ 
மேற்கொண்ட திருமண முடிவுகளும்‌ எனக்கு வளத்தம்மா மீது ஒருவித விருப்பமின்மையை 
ஏற்படுத்தின. விடுமுறையில்‌ ஊருக்குப்‌ போகும்போதெல்லாம்‌, வளத்தம்மாவுடன்‌ பழைய பாசத்துடன்‌ 
பேசியதில்லை. ஆனாலும்‌ வளத்தம்மாவிற்கு அவ்வப்போது பணம்‌ அனுப்பிக்‌ கொண்டிருந்தேன்‌. 
அவருக்கு 90 வயது வந்துவிட்டது. திடீரென்று ஒருநாள்‌ வளத்தம்மா இறந்து போனதாகத்‌ தந்தி வந்தது. 
அலறி அடித்து ஊருக்குச்‌ சென்றேன்‌. அப்போதுதான்‌ வளத்தம்மா, என்னை வளர்த்த விதம்‌, அம்மா 
இல்லாத குறையை நீக்கியது, ஆசையோடு ஊட்டியது, அடுக்கடுக்கான அறிவுரைகளைச்‌ சொன்னது 
- எனக்கு நினைவிற்கு வந்தது. சின்னப்பிள்ளை போலக்‌ கேவிக்கேவி அழுதேன்‌. இன்னும்‌ கூட 
சில சமயம்‌ அழுகிறேன்‌. இந்தப்‌ பின்னணியில்‌ "வளத்தம்மா" என்ற கதையை எழுதினேன்‌. இதில்‌ 


என்னையும்‌ தாக்கிக்கொண்டேன்‌. 


அவள்‌ புரிந்துகொண்டாள்‌. அவர்களைப்‌ 
பற்றி மட்டுமல்ல தன்னைப்‌ பற்றியும்‌. அவள்‌ 
வயிற்றிலும்‌ பசி முன்‌ குத்தி வலியெடுத்தது. 
தானே எழுந்து கணவன்‌ கையில்‌ இருந்ததை, 
தன்‌ கையில்‌ கொண்டு வந்தாள்‌. குழந்தைகள்‌ 
வாயாட்டின. நாய்கள்‌ வாலாட்டின. அப்பளம்‌ 
மாதிரி - அதேசமயம்‌ அதைப்போல்‌ மூன்று 
பங்கு கனம்‌ கொண்ட வட்ட சப்பாத்திகளைக்‌ 
கொண்டு வந்தாள்‌. அவற்றில்‌ ஆளுக்கு 
இரண்டைக்‌ கொடுத்தாள்‌. அவற்றின்‌ 
மேல்‌ வெஜிடபிள்‌ பிரியாணியையும்‌, 
உருளைக்கிழங்குப்‌ பொரியலையும்‌ எடுத்து 
வைத்தாள்‌. 

காணாததைக்‌ கண்டுவிட்ட மகிழ்ச்சியில்‌ 
அவர்கள்‌, அதை, தீர்ந்துவிடக்கூடாதே என்று 
மெல்ல மெல்லச்‌ சுவைத்தார்கள்‌. செல்லமாகக்‌ 
குரைத்த அந்த நாய்களுக்கு மட்டும்‌ 
அவ்வப்போது கவளங்களைப்‌ போட்டபடி 
அவனும்‌ குழந்தைகளும்‌ வாயசைத்தபோது 
அவள்‌ மனம்‌ அசைத்தாள்‌. அவர்களை 
அனுதாபத்துடன்‌ பார்த்தாள்‌. 'இப்போ 


| | gth_Tamil_Pages 122-264.indd 243 


243 


- சு. சமுத்திரம்‌, என்‌ கதைகளின்‌ கதைகள்‌. 


இப்படிச்‌ சாப்பிடுகிறீர்களே... ராத்திரி என்ன 
செய்வீர்கள்‌? என்ற பார்வை. இனிமேல்‌ 
இதைக்‌ காண முடியாது என்பதால்தான்‌, 
இப்படிக்‌ கண்ணை மூடிக்கொண்டு 
சாப்பிடுகிறீர்களேோ என்பது போன்ற 
கவலைப்பார்வை... அவர்களைப்‌ பார்த்துத்‌ 
தனக்குள்‌ ஏற்பட்ட பசிப்பார்வை... 


அவள்‌ அந்த ஈயத்தட்டை எடுத்து ஒரு 
கவளத்தை உருட்டி வாய்க்குள்‌ திணித்தாள்‌. 
உலர்ந்துபோய்‌ இருந்த அவள்‌ தொண்டை 
அதை உள்வாங்க மறுத்தது. அவள்‌ 
தொண்டைக்குழி அதனால்‌ அலறுவதுபோல்‌ 
சத்தமிட்டது. அந்த சப்தம்‌ நிற்பதற்கு முன்னால்‌, 
பாதிவழியில்‌ நின்ற அதிகாரி அங்கே வந்தார்‌. 
கையில்‌ வைத்திருந்த ஒரு தம்ளர்‌ தண்ணீரை 


அவளிடம்‌ நீட்டினார்‌. உடனே அவள்‌ அவரைப்‌ 
பார்த்து லேசாய்க்‌ கூசினாள்‌. அந்த அதிகாரி 
தான்‌ பேசுவது தமிழ்‌ - அவளுக்குப்‌ புரியாத 
மொழி என்பதைப்‌ புரியாமலே தழுதமுக்கப்‌ 
பேசினார்‌. 


23-01-2020 20:21:31 | | 


"உன்னை மாதிரியே கஷ்டப்பட்ட ஒரு 
தாய்க்குத்தான்‌ அம்மா பிறந்தேன்‌. உன்னை 
என்‌ தாயாய்‌ நினைத்துத்தான்‌ கொடுக்கேன்‌". 

அவளுக்கு, அவர்‌ வார்த்தைகள்‌ 


புரியவில்லை. ஆனால்‌, அதன்‌ ஆன்மா 
தெரிந்தது. அந்தச்‌ சக்கைச்‌ சொற்களுக்குள்‌ 


உள்ளாடிய மனிதநேயம்‌ அவளுக்குப்‌ புரிந்தது. 
லேசாய்ச்‌ சிரித்தாள்‌. பிறகு சகஜமாக சாப்பிடப்‌ 
போனாள்‌. இதற்குள்‌ அந்த அதிகாரி அவள்‌ 
கணவனிடம்‌, அரைகுறை இந்தியில்‌ கேட்டார்‌. 


"என்னப்பா இது? எங்கே பார்த்தாலும்‌ 
ஒரே சுடுகாடாய்க்‌ கிடக்குது... இதோ இந்த 
திராட்சைக்‌ கொடிகூட இரும்புக்‌ கம்பிகளில்‌ 
கருகிக்‌ கிடக்குதே... பச்சை இலைகள்‌ 
பழுப்பேறிப்‌ போயிருக்குதே..." 


"அதை ஏன்‌ கேட்கறீங்க? இந்த 
மாதிரி பஞ்சத்தை நான்‌ பிறந்த இந்த முப்பது 
வருஷத்திலே பார்த்ததில்லை. மழை இப்போ 
மாதிரி எப்பவும்‌ ஏமாற்றுனது இல்லை. இந்த 
நிலத்தை ஆண்டாண்டு காலமா நான்தான்‌ 
கவனித்து வரேன்‌. என்னுடைய எஜமானர்‌, 
'தோட்டத்திலே பிரயோசனமில்லேடா 
சென்னப்பா... இனிமேல்‌ உனக்குச்‌ சம்பளம்‌ 
கிடையாது. இங்கே இருந்தால்‌ இரு. 
இல்லன்னா உன்‌ ஆட்களை மாதிரி பஞ்சம்‌ 
பிழைக்க நாடோடியாய்ப்‌ போயிடு' என்றார்‌. 
இது என்ன சாமி நியாயம்‌? என்‌ வேர்வையில்‌ 
பழுத்த திராட்சையை விற்ற, எஜமானரு லட்சம்‌ 
லட்சமாய்‌ சம்பாதித்தபோது, சம்பளத்துக்கு 
மேலே கூட்டிக்‌ கொடுக்கவில்லை. லாபம்‌ 
வந்தப்போ கூலியைக்‌ காட்டாதவர்‌, நஷ்டம்‌ 
வரும்போது கழிக்கப்படாது பாருங்கோ... ஆனா, 
இவரு சம்பளத்திலே கழிச்சு தந்தாக்கூடப்‌ 
பரவாயில்லை. என்னையே கழிக்கப்‌ 
பார்க்காரு. இது எந்த நியாயத்திலே சேர்த்தி 
சாமி?" 


அந்தக்‌ கிராமத்துக்‌ கூலியாளின்‌ 
எதார்த்தமான பேச்சைக்‌ கேட்டு 
மலைத்துப்போன அதிகாரியின்‌ காலுக்குள்‌ 
அந்த இரண்டு சடை நாய்க்குட்டிகளும்‌, 
நுழைந்து நுழைந்து சுற்றி வந்தன. 


| | gth_Tamil_Pages 122-264.indd 244 


அவர்‌ இலையில்‌ கை வைக்கும்போது 
அந்த கையையும்‌, அந்தக்‌ கை வாய்க்குப்‌ 
போகும்போது அந்த வாயையும்‌, அந்தக்‌ 
கைபோன போக்கிலேயே உயரப்‌ பார்த்தன. 
உடனே அவர்‌ இலையில்‌ இருப்பதைத்‌ தரையில்‌ 
இறக்குவார்‌. இப்படி அவர்‌ எடுத்தெடுத்துப்‌ 
போடுவதும்‌, அதை நாய்க்குட்டிகள்‌ குலைத்துக்‌ 
குலைத்துத்‌ தின்பதுமாய்‌ இருந்தன. ஒரு 
கட்டத்தில்‌ அவர்‌ இலையில்‌ பார்த்தார்‌. 
பகீரென்றது. அதில்‌ கொஞ்சம்தான்‌ இருந்தது. 
நாய்கள்‌ மீண்டும்‌ குலைத்தன. வாலாட்டின. 
அவருக்கு இது அதிகபட்சமாகத்‌ தெரிந்தது. 
அவரை விடவில்லை. இடுப்பிலே எகிறின. 
காலில்‌ இடறின. 


திமரென்று ஒரு சின்னக்‌ கல்‌ ஒரு 
நாய்க்குட்டி மீது விழுந்தது. ஒரு மண்கட்டி 
இன்னொரு குட்டிமீது விழுந்தது. மண்பட்ட 
நாய்க்குட்டி புத்திசாலி. எறிந்தவளை 
ஓரங்கட்டிப்‌ பார்த்தது. அவளோ கோபம்‌ 
கோபமாய்க்‌ குரலிட்டபடியே கையைத்‌ 
தூக்கியபோது, அது சிறிது ஓடிப்போய்‌, ஓர்‌ 
இடத்தில்‌ மண்ணாங்கட்டியாய்ப்‌ படுத்தது. 
திமரென்று அவள்‌ அங்கே ஓடிவந்தாள்‌. 
அந்த நாயின்‌ கழுத்தைப்‌ பிடித்துச்‌ சற்றுத்‌ 
தொலைவில்‌ மெதுவாகத்தான்‌ தூக்கிப்‌ 
போட்டாள்‌. கீழே விழுந்த அந்தச்‌ சின்ன 
குட்டியோ சுரணையற்றுக்‌ கிடந்தது. உடனே 
அவள்‌ அலறியடித்து நெருங்கினாள்‌. 
அதுவோ அவள்‌ தன்னை மீண்டும்‌ தாக்க 
வருவதாய்‌ அனுமானித்து, ஒரு காலைத்‌ 
தூக்கியபடியே திராட்சைத்‌ தோட்டத்திற்குள்‌ 
ஓடியது. அப்புறம்‌ அதன்‌ ஓல ஒலி மட்டுமே 
கேட்டுக்கொண்டிருந்தது. 


அவள்‌ வயிற்றுக்கும்‌ சூடு பிடித்தது. 
பட்டினியால்‌ பழக்கப்பட்ட மரத்துப்போன 
அவள்‌ வயிறு இப்போது வாயை 
வம்புக்கிழுத்தது. இரண்டு கவளம்‌ மட்டுமே 
எடுக்கப்பட்ட அந்தத்‌ தட்டை அவள்‌ 
ஆசையோடு பார்த்தாள்‌. பிறகு அதைக்‌ 
குழந்தை மாதிரி மடியில்‌ வைத்துக்கொண்டு 
ஒரு கவளத்தை வாய்க்குள்‌ போட்டாள்‌. 
இவ்வளவு ருசியாய்‌ அவள்‌ சாப்பிட்டதாய்‌ 
நினைவில்லை. தட்டில்‌ இன்னும்‌ 


244 


23-01-2020 20:21:31 | | 


முக்கால்வாசிக்கு மேலேயே இருந்தது. 
உண்டு... உண்டு... சுவையில்‌ சொக்கிச்‌ சொக்கி 
அவள்‌ லயித்தபோது அந்த நாயின்‌ ஓல ஒலி, 
அவளைச்‌ சுண்டி இழுத்தது. 'எம்மா நீயா 


இப்படிச்‌ செய்துட்டே...?' என்பதுபோல்‌ அது 
ஒலித்தது. அவள்‌ தட்டைக்‌ கீழே வைத்துவிட்டு, 
எச்சில்‌ கையைத்‌ தரையில்‌ ஊன்றியபடியே 
எழுந்தாள்‌. சுற்றும்‌ முற்றும்‌ கண்களைச்‌ 
சுற்றவிட்டாள்‌. காய்ந்துபோன திராட்சைக்‌ 
கொடிகள்‌ படர்ந்த கம்பிப்‌ பந்தலைச்‌ தாங்கிய 
ஒரு கல்தூணின்‌ கீழே அந்த நாய்க்குட்டி 
ஈனமுனகலாய்க்‌ கிடந்தது. அவளைப்‌ பார்த்து 
அப்போதும்‌ வாலாட்டியது. 


அவள்‌ அந்த நாய்க்குட்டியை வாரி 


எடுத்தாள்‌. அதன்‌ முதுகைத்‌ தடவி விட்டாள்‌. 
அந்தக்‌ குட்டியைத்‌ தன்‌ மடியில்‌ சம்மணக்‌ 


கால்களை அங்குமிங்குமாய்‌ ஆட்டி அதைத்‌ 
தாலாட்டினாள்‌. பிறகு அந்தத்‌ தட்டைத்‌ தன்‌ 
பக்கமாய்‌ இழுத்து, அதில்‌ இருந்ததைக்‌ 
கவளம்‌ கவளமாய்‌ உருட்டி, அந்தச்‌ சின்னக்‌ 


குட்டிக்கு ஊட்டிக்‌ கொண்டிருந்தாள்‌. அந்தச்‌ 
செல்லக்குட்டியோ பிகு செய்தபடியே அவள்‌ 
கையை லாவகமாய்‌ விட்டுவிட்டு, கவளத்தை 
மட்டும்‌ கவ்விக்‌ கொண்டே இருந்தது. 


அந்தத்‌ தட்டில்‌ இருந்த உணவு 
குறையக்குறைய அவள்‌ தூய்மை 
கூடிக்கொண்டே இருந்தது. 


நூல்‌ வெளி 


சு. சமுத்திரம்‌ திருநெல்வேலி மாவட்டம்‌, திப்பணம்பட்டியைச்‌ சேர்ந்தவர்‌. தமது 
பெயரைப்‌ போலவே ஆழமும்‌ விரிவும்‌ வளமும்‌ கொண்டவர்‌; முந்நூற்றுக்கும்‌ மேற்பட்ட 
சிறுகதைகளை எழுதியுள்ளார்‌; வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பாகை, 


காகித உறவு போன்றவை இவரின்‌ புகழ்பெற்ற சிறுகதைத்‌ தொகுப்புகளாகும்‌. 'வேரில்‌ 
பழுத்த பலா புதினம்‌ சாகித்திய அகாதெமி விருதையும்‌ 'குற்றம்‌ பார்க்கில்‌' சிறுகதைத்‌ தொகுதி தமிழக 


அரசின்‌ பரிசையும்‌ பெற்றுள்ளன. 


கற்பவை கற்றபின்‌... 


'பிறர்க்கு உதவி செய்வதற்கு மொழி தேவையில்லை' என்ற கருத்தை 
அடிப்படையாகக்‌ கொண்டு வகுப்பறை மேடையில்‌ நடித்துக்‌ காட்டுக. 


கதையைத்‌ தொடர்ந்து எழுதித்‌ தலைப்பிடுக. 


சுண்டெலிகளுக்குப்‌ பூனையால்‌ மிகவும்‌ துன்பமான நேரம்‌. ஒவ்வொரு 


நாளும்‌ இரண்டு மூன்று சுண்டெலிகளைப்‌ பிடித்துத்‌ தின்றது பூனை. 


ன்‌ கணை ஙு 
L5OYE1 


சுண்டெலிகள்‌ ஒன்றுசேர்ந்து, என்ன செய்வது என்று ஆலோசித்தன. அவை மேலும்‌ மேலும்‌ 
ஆலோசித்தன. ஆனால்‌, ஒரு முடிவும்‌ கிடைக்கவில்லை. 


பிறகு ஒரு சின்னச்‌ சுண்டெலி சொன்னது: 

பூனைக்கு என்ன செய்யவேண்டும்‌ என்று நான்‌ சொல்கிறேன்‌. பூனை எப்போது நம்மைப்‌ 
பிடிக்க வருகிறது என்று நமக்குத்‌ தெரிவதில்லை. கட்டாயம்‌ நாம்‌ அதைச்‌ செய்தாக 
வேண்டும்‌..... 


245 


| | gth_Tamil_Pages 122-264.indd 245 இ 23-01-2020 20:21:31 | | 


அணி - அழகு 


செய்யுளின்‌ கருத்தை அழகுபடுத்துவது 
அணி எனப்படும்‌. சொல்லாலும்‌ பொருளாலும்‌ 
அழகுபட எடுத்துரைப்பது 'அணி' இலக்கண 
இயல்பாகும்‌. 
உவமைஅணி 


அணிகளில்‌ இன்றியமையாதது 
உவமையணி ஆகும்‌. மற்ற அணிகள்‌ 
உவமையிலிருந்து கிளைத்தவையாகவே 
உள்ளன. 


மலர்ப்பாதம்‌ - மலர்‌ போன்ற பாதம்‌ 
இத்தொடரில்‌ பாதத்துக்கு மலர்‌ 
உவமையாகக்‌ கூறப்படுகிறது. 
பாதம்‌ - பொருள்‌ (உவமேயம்‌) 
மலர்‌ - உவமை 
போன்ற - உவம உருபு 
இனிய உளவாக இன்னாத கூறல்‌ 
கணியிருப்பக்‌ காய்கவர்ந்‌ தற்று. 
இதில்‌ உவமையணி அமைந்துள்ளது. 
உருவக அணி 
கவிஞன்‌, தான்‌ ஒரு பொருளைச்‌ சிறப்பிக்க 
எண்ணி, அதற்கு உவமையாகும்‌ வேறொரு 
பொருளோடு ஒன்றுபடுத்திக்‌ கூறுவான்‌. 
உவமையின்‌ தன்மையைப்‌ பொருள்மேல்‌ 
ஏற்றிக்கூறும்‌ இத்தன்மையே 'உருவகம்‌' எனக்‌ 


கூறப்படும்‌. உவமை, உவமேயம்‌ என்னும்‌ 
இரண்டும்‌ ஒன்றே என்று தோன்றக்‌ கூறுவது 
உருவக அணி ஆகும்‌. 


(எ.தா.) 


இன்சொல்‌ விளைநிலமா ஈதலே வித்தாக 
வன்சொற்‌ களைகட்டு வாய்மை எருவட்டி 
அன்புநீர்‌ பாய்ச்சி அறக்கதிர்‌ ஈன்றதோர்‌ 
பைங்கூழ்‌ சிறுகாலைச்‌ செய்‌. 


| | gth_Tamil_Pages 122-264.indd 246 


இப்பாடலில்‌, இன்சொல்‌ - நிலமாகவும்‌, 


வன்சொல்‌ - களையாகவும்‌, வாய்மை 
- எருவாகவும்‌, அன்பு - நீராகவும்‌, அறம்‌ - 
கதிராகவும்‌ உருவகப்படுத்தப்பட்டுள்ளன. 


பின்வருநிலை அணிகள்‌ 
ஒரு செய்யுளில்‌ முன்னர்‌ வந்த 
சொல்லோ பொருளோ மீண்டும்‌ பல 
இடங்களிலும்‌ வருதலே 'பின்வருநிலை' 
அணியாகும்‌. இது மூன்று வகைப்படும்‌. 


சொல்‌ பின்வருநிலையணி 
முன்‌ வந்த சொல்லே பின்னும்‌ 
பலவிடத்தும்‌ வந்து வேறு பொருள்‌ 
உணர்த்துவது சொல்‌ பின்வருநிலை 
அணியாகும்‌. (௭.கா.) 
துப்பார்க்குத்‌ துப்பாய துப்பாக்கித்‌ துப்பார்க்குத்‌ 
துப்பாய தூஉம்‌ மழை. 
இக்குறளில்‌' துப்பு' என்ற சொல்‌ மீண்டும்‌ 
மீண்டும்‌ வந்து வேறு வேறு பொருள்களைத்‌ 
தருகிறது. 


துப்பார்க்கு - உண்பவர்க்கு; துப்பு 
- நல்ல, நன்மை: துப்பு - உணவு என்று பல 
பொருள்களில்‌ வருவதைக்‌ காணலாம்‌. 


பொருள்‌ பின்வருநிலையணி 

செய்யுளில்‌ முன்வந்த ஒரு சொல்லின்‌ 
பொருளே பின்னரும்‌ பல இடங்களில்‌ வருவது 
பொருள்‌ பின்‌ வருநிலையணி ஆகும்‌. (௭.கா.) 
அவிழ்ந்தன தோன்றி யலர்ந்தன காயா 
நெகிழ்ந்தன நேர்முகை முல்லை - மகிழ்ந்திதழ்‌ 
விண்டன கொன்றை விரிந்த கருவிளை 
கொண்டன காந்தள்‌ குலை. 

இச்செய்யுளில்‌ அவிழ்ந்தன, அலர்ந்தன, 
நெகிழ்ந்தன, விண்டன, விரிந்தன, கொண்டன 


246 


23-01-2020 20:21:31 | | 


ஆகிய சொற்கள்‌ மலர்ந்தன என்ற ஒரு 
பொருளையே தந்தன. 


கேடில்‌ விழுச்செல்வம்‌ கல்வி ஒருவற்கு 
மாடல்ல மற்றை யவை. 
இக்குறட்பாவில்‌ செல்வம்‌, மாடு 
ஆகிய இரு சொற்களுமே செல்வத்தையே 
குறிக்கின்றன. 
சொற்பொருள்‌ பின்வருநிலையணி 
முன்னர்‌ வந்த சொல்லும்‌ பொருளும்‌ 
பின்னர்ப்‌ பல இடங்களிலும்‌ வருவது 
சொற்பொருள்‌ பின்வருநிலையணி ஆகும்‌. 
(எ.தா.) 
எல்லா விளக்கும்‌ விளக்கல்ல சான்றோர்க்குப்‌ 
பொய்யா விளக்கே விளக்கு. 


இக்குறட்பாவில்‌ 'விளக்கு' என்னும்‌ சொல்‌ 


ஒரே பொருளில்‌ பலமுறை வந்துள்ளதால்‌ இது 
சொற்பொருள்‌ பின்வருநிலையணி ஆகும்‌. 


வஞ்சப்புகழ்ச்சியணி 
வஞ்சப்புகழ்ச்சியணி என்பது புகழ்வது 
போலப்‌ பழிப்பதும்‌, பழிப்பது போலப்‌ 


புகழ்வதுமாகும்‌. (௭.கா.) 

தேவ ரனையர்‌ கயவர்‌ அவருந்தாம்‌ 

மேவன செய்தொழுக லான்‌. 

கயவர்கள்‌ தேவர்களுக்கு ஒப்பானவர்கள்‌ 

என்று புகழப்படுவது போலத்‌ தோன்றினாலும்‌, 
கயவர்கள்‌ இழிந்த செயல்களையே 
செய்வர்‌ என்னும்‌ பொருளைக்‌ குறிப்பால்‌ 
உணர்த்துகிறது. எனவே, இது புகழ்வது போலப்‌ 
பழிப்பது ஆகும்‌. 

பாரி பாரி என்றுபல ஏத்தி, 

ஒருவற்‌ புகழ்வர்‌, செந்நாப்‌ புலவர்‌ 

பாரி ஒருவனும்‌ அல்லன்‌; 


மாரியும்‌ உண்டு, ஈண்டு உலகுபுரப்‌ பதுவே 

இப்பாடலின்‌ பொருள்‌: புலவர்‌ பலரும்‌ 
பாரி ஒருவனையே புகழ்கின்றனர்‌. பாரி 
ஒருவன்‌ மட்டுமா கைமாறு கருதாமல்‌ 
கொடுக்கின்றான்‌? மழையும்தான்‌ கைமாறு 
கருதாமல்‌ கொடுத்து இவ்வுலகத்தைப்‌ 
புரக்கிறது. இது பழிப்பது போலப்‌ புகழ்வது 
ஆகும்‌. 

இது பாரியை இகழ்வது போலத்‌ 
தோன்றினாலும்‌, பாரிக்கு நிகராகக்‌ 
கொடுப்பவரில்லை என்று புகழ்கிறது. 


கற்பவை கற்றபின்‌... 


1. கீழ்க்காணும்‌ குறட்பாக்களில்‌ அமைந்த அணி வகையைக்‌ கண்டறிக. 


அ) ஊழி பெயரினும்‌ தாம்பெயரார்‌ சான்றாண்மைக்கு 


ஆழி எனப்படு வார்‌. 


ஆ) பிறர்நாணத்‌ தக்கது தான்நாணா னாயின்‌ 


அறம்நாணத்‌ தக்கது உடைத்து. 
இ) தீயவை தீய பயத்தலால்‌ தீயவை 
தீயினும்‌ அஞ்சப்‌ படும்‌. 


hn a 
LTOHNB இத 


2. உவமையணி அமைந்த பாடல்‌ அடிகளை எழுதுக. 


3. கீழ்க்காணும்‌ புதுக்கவிதையில்‌ அமைந்த அணியினை எழுதுக. 


விருட்சங்கள்‌ 
மண்ணரசி மடக்காமலேயே 
பிடித்துக்கொண்டிருக்கும்‌ 
பச்சைக்‌ குடைகள்‌. 


| | gth_Tamil_Pages 122-264.indd 247 


23-01-2020 20:21:31 | | 


பலவுள்‌ தெரிக. 


1. 


இமயத்துக்‌ கோடு உயர்ந்தன்ன - இவ்வடியில்‌ அடிக்கோடிட்ட சொல்லின்‌ 
பொருள்‌ யாது? 
௮) கொம்பு ஆ) மலையுச்சி இ) சங்கு ஈ) மேடு 


தமிழ்ப்‌ புலவரைப்‌ போலவே உரோமச்‌ சிந்தனையாளர்‌ கொண்ட கொள்கை 


அட்‌ 
LTIIPY 


௮) நிலையற்ற வாழ்க்கை ஆ) பிறருக்காக வாழ்தல்‌ இ) இம்மை மறுமை 
ஈ) ஒன்றே உலகம்‌ 


வண்ணதாசனுக்குச்‌ சாகித்திய அகாதெமி விருது பெற்றுத்‌ தந்த நூல்‌ 


௮) ஒரு சிறு இசை ஆ) முன்பின்‌ இ) அந்நியமற்ற நதி ஈ) உயரப்‌ பறத்தல்‌ 
யா மரம்‌ என்பது எந்த நிலத்தில்‌ வளரும்‌? 

௮) குறிஞ்சி ஆ)மருதம்‌ இ)பாலை ௭) நெய்தல்‌ 

கேடில்‌ விழுச்‌ செல்வம்‌ கல்வி ஒருவற்கு 

மாடல்ல மற்றை யவை - இக்குறளில்‌ பயின்று வந்துள்ள அணி? 

௮) சொல்‌ பின்வருநிலையணி ஆ) பொருள்‌ பின்வருநிலையணி 
இ) சொற்பொருள்‌ பின்வரு நிலையணி ஈ) வஞ்சப்‌ புகழ்ச்சியணி 


இ குறுவினா ஓ 


1. 


2. 


3. 


4. 


தமிழ்ச்‌ சான்றோர்க்கும்‌ உரோமையச்‌ சான்றோர்க்கும்‌ உள்ள வேறுபாடு யாது? 
பிடிபசி களைஇய பெருங்கை வேழம்‌ - இவ்வடியில்‌ உள்ள இலக்கணக்‌ குறிப்புகளைக்‌ கண்டறிக. 


குறுந்தொகை - பெயர்க்காரணம்‌ எழுதுக. 


நினைத்தேன்‌ கவித்தேன்‌ படைத்தேன்‌ சுவைத்தேன்‌. இத்தொடரில்‌ அமைந்துள்ள உருவகத்தைக்‌ 
கண்டறிக. 


சிறுவினா 


1. 


உலக இலக்கியத்தில்‌ காண இயலாத அரிய கருத்துகளாக ஆல்பர்ட்‌ சுவைட்சர்‌ குறிப்பிடுவன 
யாவை? 


2. கோர்டன்‌ ஆல்போர்ட்‌ கூறும்‌ மூன்று இலக்கணங்களைக்‌ குறிப்பிடுக. 

3. பழங்களை விடவும்‌ நசுங்கிப்‌ போனது - இடம்‌ சுட்டிப்‌ பொருள்‌ விளக்கம்‌ தருக. 
4. மணல்‌ விளையாட்டு என்னும்‌ தலைப்பில்‌ சிறு கவிதை படைக்க. 

5. "யா' மரத்தின்‌ பட்டையை உரித்தது எது? எதற்காக? விளக்குக. 

6. உருவக அணியை எடுத்துக்காட்டுடன்‌ எழுதுக. 

நெடுவினா 


1. 


தமிழ்‌ இலக்கியங்கள்‌ காட்டும்‌ சான்றாண்மைக்‌ கருத்துகளைத்‌ தனிநாயக அடிகளாரின்வழி 
நிறுவுக. 

'தூய்மைக்கு வறட்சி இல்லை' என்னும்‌ சிறுகதையில்‌ வரும்‌ ஏழைத்தாயின்‌ பாத்திரப்‌ படைப்பை 
விளக்குக. 


248 


| | gth_Tamil_Pages 122-264.indd 248 இ 23-01-2020 20:21:31 | | 


ஞீ 


ம்‌ மொழியை ஆள்வோம்‌ 


ஒப்பிட்டுச்‌ சுவைக்க. 


நூல்‌ மதிப்புரை அன்றும்‌ இன்றும்‌ 


பாஞ்சாலி சபதம்‌ 


இது மிக அழகிய வர்ணனைகள்‌ நிறைந்த 
ஒரு காவியம்‌, பிரஹ்ம ஸ்ரீ ஸி. சுப்பிரமணிய 
பாரதியவர்களால்‌ இயற்றப்‌ பெற்றது. 

தர்மங்கள்‌ நிறைந்த, ஐந்தாம்‌ வேதமாகிய 
மகாபாரதத்தில்‌ பொறாமையே உருவாக 
வந்த துரியோதனன்‌ தனது தாய்‌ மாமனாகிய 
சகுனியைக்‌ கொண்டு பஞ்ச பாண்டவர்களில்‌ 
மூத்தோனாகிய தர்மபுத்திரருடன்‌, அவருடைய 
ராஜ்யத்தை எல்லாம்‌ பிடுங்கிக்‌ கொண்டு 


அவரையும்‌ அவரது சகோதரர்களையும்‌ 
காட்டுக்குத்‌ துரத்த வேண்டும்‌ என்ற 
எண்ணத்துடன்‌, சூதாடும்படி செய்விக்கின்ற 
பாகத்தை பிரஹ்ம ஸ்ரீ பாரதி அவர்கள்‌ 
செய்யுள்‌ எழுகியுள்ளார்‌. 

பாரதியவர்களின்‌ தமிழ்‌ நடையைப்‌ 
பற்றியும்‌ செய்யுள்‌ விசேஷத்தைப்‌ பற்றியும்‌ 
தமிழ்‌ நாட்டினரில்‌ பெரும்பான்மையோரும்‌ 
அறிவர்‌ என நம்புகிறோம்‌. ஆசிரியர்‌ 
இப்புஸ்தகத்தின்‌ ஒரு பிரதியை சென்னை 
கவர்னர்‌ அவர்களுக்கு அனுப்பியிருந்ததாகவும்‌ 
அவர்‌ அதை வந்தனத்துடன்‌ ஏற்றுக்‌ 
கொண்டதாக ஆசிரியருக்குக்‌ கடிதம்‌ 
எழுதியதாகவும்‌ கேள்விப்படுகிறோம்‌. 


பாஷாபிமானிகளும்‌ தேசாபிமானிகளும்‌ 
அவசியம்‌ படிக்க வேண்டிய புத்தகம்‌ 
இது. இதன்‌ விலை அணா எட்டு, தபாற்‌ 
செலவு வேறு. வேண்டியவர்கள்‌ நமது 
ஆபீசுக்கேனும்‌ அல்லது பிரஹ்ம ஸ்ரீ ஸி. 
சுப்பிரமணிய பாரதியவர்கள்‌, புதுச்சேரி 
யென்ற விலாசத்திற்கேனும்‌ எழுதிப்‌ 
பெற்றுக்கொள்ளலாம்‌. 
'ஞான பாநு' மாதப்பத்திரிகை, 
ஆசிரியர்‌ எஸ்‌. சுப்பிரமணிய சிவா, 


சென்னை, நவம்பர்‌ 1913. 


| | gth_Tamil_Pages 122-264.indd 249 


நூல்‌ மதிப்புரை 
இருபதாம்‌ நூற்றாண்டுச்‌ சூழலில்தான்‌ 
கம்பரின்‌ இராமாயணம்‌ இலக்கியம்‌ 
எனத்‌ தகுதி பெற்றதோடு ஆய்வுக்குரிய 
பெருநூலாகவும்‌ கருதப்படுகிறது. இலக்கிய 
நோக்கில்‌ கம்பர்‌ நூல்‌, எவ்வாறு காவியம்‌ 


எனச்‌ சிறக்கிறது? என்பதைப்‌ பேராசிரியர்‌ ௮. 
பாண்டுரங்கன்‌ மிக விரிவாக ஆராய்கிறார்‌. 
வால்மீகியிலிருந்து கம்பர்‌ வேறுபடும்‌ 
இடங்களை விரிவாகத்‌ தொகுத்து உரைக்கிறார்‌. 
குண்டியின்‌ பாவிகம்‌ என்ற கருத்தாக்கத்தின்‌ 
மூலம்‌ இக்காப்பியத்தின்‌ உள்ளுறையை, 


கவிக்குரலை நுட்பமாக எடுத்துரைக்கிறார்‌. 
அறிஸ்டாட்டில்‌ முதல்‌ ஆபர்‌ கிராம்பி 
வரையிலான காவியம்‌ பற்றிய மேற்கத்தியர்‌ 
கோட்பாடுகளையும்‌ தண்டி முதல்‌ வ.சுப. 
மாணிக்கம்‌ வரையிலான நம்மவர்களின்‌ 
கோட்பாடுகளையும்‌ தக்க முறையில்‌ 
பயன்படுத்திக்‌ கம்பர்‌ காவியத்தின்‌ கட்டமைப்பு, 
பாத்திரப்‌ படைப்பு, கவிக்குரல்‌ முதலியவற்றைத்‌ 
தெளிவுபடுத்துகிறார்‌. இம்முறையில்‌ சிறப்பான 
ஆய்வுநூல்‌ என இந்நூலை மதிப்பிடலாம்‌. 
கவித்துவ இயக்கத்தினுள்‌ பத்தியும்‌, 
புராணிகமும்‌ பகுதிகளாவதைத்‌ தவிர்க்க 
இயலுமா என்ற கேள்வியோடு கம்பர்‌ காவிய 
ஆய்வை ஆழமாகத்‌ தொடர்வதற்கு இடம்‌ 
இருக்கிறது. வரலாற்றுச்‌ சூழலிலிருந்து, 
இலக்கிய இரசனை ஆய்வை விலக்கிச்‌ 
செய்ய முடியுமா என்பதும்‌ கேள்வி. இந்தத்‌ 
திசைகளில்‌, கம்பர்‌ காவிய ஆய்வை அசிரியர்‌ 
தொடரவேண்டும்‌. 
'நிகழ்‌' - நூல்‌ திறனாய்வுகள்‌ 
100; ஞானி, அறிவன்‌; 
டிசம்பர்‌ 2001 


249 


23-01-2020 20:21:31 | | 


மொழி பெயர்க்க. 


A deer, a turtle, a crow and a rat were friends. One day the deer was caught in a hunter's trap. Friends made a 
plan to save him. According to the plan, the deer lay motionless as if it were dead. The crow sat on the deer and started 
poking. The turtle crossed the hunter's path to distract him. The hunter left the deer, assuming it dead, and went after 
the turtle. Meanwhile, the rat chew open the net to free the deer. The crow picked up the turtle and quickly took it 


away from the hunter. From this Panchatantra story, we learn that the teamwork can achieve great results. 


பொருத்தமான நிறுத்தக்‌ குறியிடுக. 

அசிரியர்‌ மாணவர்களிடம்‌ மாணவர்களே கடவுளரையும்‌ தலைவர்களையும்‌ குழந்தையாகக்‌ 
கருதி எழுதப்பட்ட சிற்றிலக்கிய வகை பற்றித்‌ தெரியுமா தமிழ்ச்‌ சிற்றிலக்கிய வகைகளுள்‌ பிள்ளைத்‌ 
தமிழும்‌ ஒன்று என்று கூறினார்‌ 

பிள்ளைத்‌ தமிழ்‌ நூல்கள்‌ முத்துக்குமாரசாமி பிள்ளைத்‌ தமிழ்‌ அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ்‌ 
முதலியன 


அடடா என்று சிலிர்ப்பூட்டும்‌ பட்டறிவைப்‌ படிப்பவர்க்கு அளிக்கும்‌ வகையில்‌ குமரகுருபரரின்‌ 
மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ்‌ மிகச்‌ சிறந்ததாகத்‌ திகழ்கிறது 


சொற்றொடர்‌ உருவாக்குக. 


1. செந்தமிழும்‌ சுவையும்‌ போல 4. அத்தி பூத்தாற்‌ போல 
2. பசுமரத்தாணி போல 5. மழைமுகம்‌ காணாப்‌ பயிர்‌ போல 


3. உள்ளங்கை நெல்லிக்கனி போல்‌ 


வடிவம்‌ மாற்றுக. 


பாடலில்‌ காணும்‌ இலக்கிய வடிவங்களையும்‌ அவற்றுக்குப்‌ புகழ்பெற்றோரையும்‌ 
கண்டறிந்து எழுதுக. 
வெண்பாவிற்‌ புகழேந்தி; பரணிக்குஓர்‌ 


அன்‌ விருத்தம்‌ ட ப்பை ப ட ர ர ட 
க ஒண்ராாவிற்கு ர்க கார்‌ அது வவ பவற வவ வைய 


அந்தாதிக்கு ஒட்டக்‌ கூத்தன்‌: 


கண்பாய கலம்பகத்திற்கு இரட்டையர்கள்‌; 


வசைபாடக்‌ காள மேகம்‌: 


புண்பாய பகர்சந்தம்‌ படிக்காசு ட ப பப டட பட பப டப டட ட ட்ப டட்ப ப பப ட்ப ப்பட்ட ட படட ட்ப ப ப படப்‌ 


அலாதொருவர்‌ பகர ஒணாகே. 


பலபட்டடைச்‌ சொக்க நாதப்‌ புலவர்‌. 


250 


| | gth_Tamil_Pages 122-264.indd 250 இ 23-01-2020 20:21:31 | | 


| | gth_Tamil_Pages 122-264.indd 251 இ 23-01-2020 20:21:22 | | 


நூல்‌ மதிப்புரை எழுதுக. 
நீங்கள்‌ விரும்பிப்‌ படித்த நூல்‌ ஒன்றுக்கு மதிப்புரை எழுதுக. 
நயம்‌ பாராட்டுக. 
"எத்துணையும்‌ பேதமுறாது எவ்வுயிரும்‌ 
தம்முயிர்போல்‌ எண்ணி உள்ளே 
ஒத்துரிமை உடையவராய்‌ ௨_வக்கின்றார்‌ 
யாவர்‌அவர்‌ உள்ளம்தான்‌ சுத்த 
சித்துருவாய்‌ எம்பெருமான்‌ நடம்புரியும்‌ 
இடம்‌ என நான்‌ தெரிந்தேன்‌ அந்த 
வித்தகர்தம்‌ அடிக்கேவல்‌ புரிந்திட என்‌ 
சிந்தை மிக விழைந்த தாலே ்‌ 
- வள்ளலார்‌ 


Ae மொழியோடு விளையாடு 


எழுத்துகளை முறைப்படூத்திச்‌ சொற்களைக்‌ கண்டுபிடிக்க. 
1. புன்பமொப்லமைழி , 2. யனிநேம்தம , 3. கச்வப்ஞ்புசிழ்ச 


4. தைக்விதுகபு , 5. டுசிப்காட்ஞ்ப 


அகராதி காண்க. 


குரிசில்‌, தலையளி, நயம்‌, உய்த்தல்‌, இருசு 


தொகைச்சொற்களைக்‌ கொண்டு பத்தியைச்‌ சுருக்குக. 

சேர, சோழ, பாண்டிய அரசர்களிடம்‌ யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, தரைப்படை 
ஆகியவை இருந்தன. அவர்கள்‌ மா, பலா, வாழை ஆகிய கனிகளுடன்‌ விருந்தோம்பல்‌ செய்தனர்‌. 
கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு ஆகிய திசைகளில்‌ அவர்களின்‌ ஆட்சிப்புகழ்‌ பரவியிருந்தது. 
தமிழகத்தின்‌ குறிஞ்சி, முல்லை, மருதம்‌, நெய்தல்‌ ஆகிய நிலங்களில்‌ உள்ள புலவர்கள்‌ 
இவ்வரசர்களை இம்மையிலும்‌ மறுமையிலும்‌ வாழ்கவென்று வாழ்த்தினர்‌. 


வினைப்பகுதிகளை எச்சங்களாகவும்‌ முற்றாகவும்‌ மாற்றுக. 

பூங்கொடி நேற்றுப்‌ பள்ளிக்குச்‌ ______ (செல்‌), தன்‌ தோழிகளைக்‌ ______ (காண்‌), 
மகிழ்ச்சியுடன்‌ ______ (உரை); பின்னர்‌ வங்கிக்குப்‌ ______ -(போ) தான்‌ கூடுதலாகச்‌ _____._ 
(செலுத்து) தொகையைத்‌ திரும்‌ ______ (பெறு) ______ (கொள்‌) வந்தாள்‌. வரும்‌ வழியில்‌ வீட்டுக்கு 
ம்‌ (வேண்டு) பொருள்களை ______ (வா). அங்கு ______ (நில்‌) பேருந்தில்‌ ___.... (ஏறு) வீடு 


251 


ண்‌ |] ட Ho று 


பொருத்தமான தமிழ்‌ எண்களைக்‌ கொண்டு நிரப்புக. 

தமிழிலுள்ள மொத்த எழுத்துகள்‌ _____ ஆகும்‌; இவை முதலெழுத்து, சார்பெழுத்து என்று 
2 பிரிவாகப்‌ பிரிக்கப்படும்‌; _____ உயிரெழுத்துகள்‌, _____ மெய்யெழுத்துகள்‌ ஆகிய _____ 
எழுத்துகளும்‌ முதலெழுத்துகள்‌ எனப்படும்‌; இவற்றைச்‌ சார்ந்து பிறப்பவை சார்பெழுத்துகள்‌ 


என்றழைக்கப்படுகின்றன: சார்பெழுத்துகள்‌ _____ வகைப்படும்‌. 


காட்சியைக்‌ கண்டூ கவினுற எழுதுக. 


செயல்திட்டம்‌ 


இருபத்தோராம்‌ நூற்றாண்டுத்‌ தமிழ்க்‌ கவிஞர்‌ சிலரின்‌ படங்களையும்‌ கவிதைகளையும்‌ திரட்டி, 
படக்‌ கவிதைத்தொகுப்பு உருவாக்குக. 


நிற்க அதற்குத்‌ தக 
நான்‌ தலைமைப்‌ பொறுப்பிற்கு வந்தால்‌ ... 

1. அனைவரிடமும்‌ பாகுபாடின்றி நடந்து கொள்வேன்‌. 

2. இயன்றவரை பிறருக்கு உதவுவேன்‌. 

3. பெரியோர்களின்‌ அறிவுரைகளைக்‌ கேட்டு நடப்பேன்‌. 


கலைச்சொல்லாக்கம்‌ 
மனிதம்‌ = Humane ஆளுமை - Personality பண்பாட்டுக்‌ கழகம்‌ = Cultural Academy 


கட்டிலாக்‌ கவிதை - Free ese உவமையணி - நற உருவக அணி = Metaphor 


252 


| | gth_Tamil_Pages 122-264.indd 252 இ 23-01-2020 20:21:22 | | 


2 
ஜூ அறிவை விரிவு செய்‌ 


1. சிற்பியின்‌ மகள்‌ - பூவண்ணன்‌ 
2. அப்பா சிறுவனாக இருந்தபோது - அலெக்சாந்தர்‌ ரஸ்கின்‌ (தமிழில்‌ நா. முகமது செரீபு) 


GN 


௫, இணையத்தில்‌ காண்க. 
http://www.tamilheritage.org/thfcms/index.php/2008-/2009-06-13-06-32-59 
http://www.tamilvu.org/library/l1220/html1/l122z0ind.htm 
http://www.tamilvu.org/library/nationalized/htmI/naauthor-23.htm 
http://www.chennailibrary.com/samuthiram/samuthiram.html 


https://vannathasan.wordpress.com/2010/07/30/கவிதைகளுக்கு-கல்யாண்ஜி 


) இணையச்‌ செயல்பாடுகள்‌ ' 


லெவல்‌ - த்தரம்‌ (ப 
முத வார்த்தைகள்‌ கண்டுபிர, 
நேரம்‌ -0:36ஸ்கோர்‌ - 210 A 


= 
B561_9_TAM_T3 


9ல்‌ 5 கண்டுபிடிக்கப்பட்டது ( 56%) 


tamilwordgame இல்‌ 
தேடிப்‌ பிடி புதுச்‌ சொற்களை! 


படிகள்‌ 


*  கொடுக்கப்பட்டிருக்கும்‌ உரலி / விரைவுக்‌ குறியீட்டைப்‌ பயன்படுத்தி ௮௱ர௦ாஏa௱e என்னும்‌ 
இணையச்‌ செயலியின்‌ பக்கத்திற்குச்‌ செல்லவும்‌. அங்குக்‌ கொடுக்கப்பட்டிருக்கும்‌ play 
பொத்தானைச்‌ சொடுக்கவும்‌. 


திரையில்‌ Easy, Medium, Hard ஆகிய மூன்று தெரிவுகள்‌ கொடுக்கப்பட்டிருக்கும்‌. அதில்‌ ஏதேனும்‌ 
ஒன்றைத்‌ தெரிவு செய்து வார்த்தைகளை இணைத்து விளையாடவும்‌. 


உதாரணத்திற்கு டவ என்பதைச்‌ சொடுக்கியதும்‌ திரையின்‌ வலது பக்கத்தில்‌ எழுத்துக்கட்டகம்‌ 
தோன்றும்‌. அதில்‌ உள்ள எழுத்துகளை இணைத்துப்‌ புதுச்‌ சொற்களை உருவாக்கவும்‌. 


உருவாக்கும்‌ சொற்கள்‌ சரியாக இருப்பின்‌ இடது பக்கத்தில்‌ உள்ள கரும்பலகையில்‌ இடம்பெறும்‌. 
இது போன்று மீண்டும்‌ மீண்டும்‌ நீங்கள்‌ சொற்கள்‌ உருவாக்கும்‌ செயல்பாட்டைத்‌ தொடரலாம்‌. 


Tamil Word Game 


செயல்பாட்டிற்கான உரலி 
/http://tamilwordgame.appspot.com 


253 


gth_Tamil_Pages 122-264.indd 253 இ 


23-01-2020 20:21:35 | | 


| | gth_Tamil_Pages 122-264.indd 254 


2) 


3) 


4) 


5) 


6) 


7) 


8) 


9) 


10) 


1 


2) 


3) 


4) 


5) 


6) 


77 


8) 


9) 


10) 


திருக்குறள்‌ 
16. பொறையுடைமை 


அகழ்வாரைத்‌ தாங்கும்‌ நிலம்போலத்‌ தம்மை 
இகழ்வார்ப்‌ பொறுத்தல்‌ தலை. 

பொறுத்தல்‌ இறப்பினை என்றும்‌ அதனை 
மறத்தல்‌ அதனினும்‌ நன்று. 

இன்மையுள்‌ இன்மை விருந்தொரால்‌ வன்மையுள்‌ 
வன்மை மடவார்ப்‌ பொறை. 

நிறையுடைமை நீங்காமை வேண்டின்‌ பொறையுடைமை 
போற்றி ஒழுகப்‌ படும்‌. 

ஒறுத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர்‌ 
பொறுத்தாரைப்‌ பொன்போல்‌ பொதிந்து. 
ஒறுத்தார்க்கு ஒருநாளை இன்பம்‌ பொறுத்தார்க்குப்‌ 
பொன்றும்‌ துணையும்‌ புகழ்‌. 

திறன்‌அல்ல தற்பிறர்‌ செய்யினும்‌ நோநொந்து 
அறன்‌அல்ல செய்யாமை நன்று. 

மிகுதியான்‌ மிக்கவை செய்தாரைக்‌ தாம்தம்‌ 
தகுதியான்‌ வென்று விடல்‌. 

துறந்தாரின்‌ தூய்மை உடையர்‌ இறந்தார்வாய்‌ 
இன்னாச்சொல்‌ நோற்கிற்‌ பவர்‌. 

உண்ணாது நோற்பார்‌ பெரியர்‌ பிறர்சொல்லும்‌ 
இன்னாச்சொல்‌ நோற்பாரின்‌ பின்‌. 


21. தீவினையச்சம்‌ 


தீவினையார்‌ அஞ்சார்‌ விழுமியார்‌ அஞ்சுவர்‌ 
தீவினை என்னும்‌ செருக்கு. 

தீயவை தீய பயத்தலால்‌ தீயவை 

தீயினும்‌ அஞ்சப்‌ படும்‌. 

அறிவினுள்‌ எல்லாம்‌ தலையென்ப தீய 
செறுவார்க்கும்‌ செய்யா விடல்‌. 

மறந்தும்‌ பிறன்கேடு சூழற்க சூழின்‌ 

அறம்சூழும்‌ சூழ்ந்தவன்‌ கேடு. 

இலன்‌என்று தீயவை செய்யற்க செய்யின்‌ 
இலன்‌ஆகும்‌ மற்றும்‌ பெயர்த்து. 

தீப்பால தான்பிறர்கண்‌ செய்யற்க நோய்ப்பால 
தன்னை அடல்வேண்டா தான்‌. 

எனைப்பகை உற்றாரும்‌ உய்வர்‌ வினைப்பகை 
வீயாது பின்சென்று அடும்‌. 

தீயவை செய்தார்‌ கெடுதல்‌ நிழல்தன்னை 
வீயாது அடிஉறைந்‌ தற்று. 

தன்னைத்தான்‌ காதலன்‌ ஆயின்‌ எனைத்தொன்றும்‌ 
துன்னற்க தீவினைப்‌ பால்‌. 

அருங்கேடன்‌ என்பது அறிக மருங்கோடித்‌ 
தீவினை செய்யான்‌ எனின்‌. 


254 


23-01-2020 20:21:35 | ள்‌ 


| | gth_Tamil_Pages 122-264.indd 255 


10) 


10) 


42. கேள்வி 


செல்வத்துள்‌ செல்வம்‌ செவிச்செல்வம்‌ அச்செல்வம்‌ 
செல்வத்துள்‌ எல்லாம்‌ தலை. 

செவிக்குணவு இல்லாத போழ்து சிறிது 
வயிற்றுக்கும்‌ ஈயப்‌ படும்‌. 

செவிஉணவிற்‌ கேள்வி யுடையார்‌ அவிஉணவின்‌ 
ஆன்றாரோடு ஒப்பர்‌ நிலத்து. 

கற்றிலன்‌ ஆயினும்‌ கேட்க அஃஃதொருவற்கு 
ஒற்கத்தின்‌ ஊற்றாம்‌ துணை. 

இழுக்கல்‌ உடையுழி ஊற்றுக்கோல்‌ அற்றே 
ஒழுக்கம்‌ உடையார்வாய்ச்‌ சொல்‌. 

எனைத்தானும்‌ நல்லவை கேட்க அனைத்தானும்‌ 
ஆன்ற பெருமை தரும்‌. 

பிழைத்துஉணர்ந்தும்‌ பேதைமை சொல்லார்‌ இழைத்துணர்ந்து 
ஈண்டிய கேள்வி யவர்‌. 

கேட்பினும்‌ கேளாத்‌ தகையவே கேள்வியால்‌ 
தோட்கப்‌ படாத செவி. 

நுணங்கிய கேள்வியர்‌ அல்லார்‌ வணங்கிய 
வாயினர்‌ ஆதல்‌ அறிது. 

செவியின்‌ சுவையுணரா வாயுணர்வின்‌ மாக்கள்‌ 
அவியினும்‌ வாழினும்‌ என்‌2 


51. தெரிந்து தெளிதல்‌ 


அறம்பொருள்‌ இன்பம்‌ உயிர்‌அச்சம்‌ நான்கின்‌ 
திறம்‌ தெறிந்து தேறப்‌ படும்‌. 

குடிப்பிறந்து குற்றத்தின்‌ நீங்கி வடுப்பரியும்‌ 
நாண்‌உடையான்‌ கட்டே தெளிவு. 
அரியகற்று ஆசுஅற்றார்‌ கண்ணும்‌ தெரியுங்கால்‌ 
இன்மை அரிதே வெளிறு. 

குணம்நாடிக்‌ குற்றமும்‌ நாடி அஹ்றுள்‌ 
மிகைநாடி மிக்க கொளல்‌. 

பெருமைக்கும்‌ ஏனைச்‌ சிறுமைக்கும்‌ தத்தம்‌ 
கருமமே கட்டளைக்‌ கல்‌. 

அற்றாரைத்‌ தேறுதல்‌ ஓம்புக மற்றுஅவர்‌ 
பற்றிலர்‌ நாணார்‌ பழி. 

காதன்மை கந்தா அறிவுஅறியார்த்‌ தேறுதல்‌ 
பேதைமை எல்லார்‌ தரும்‌. 

தேரான்‌ பிறனைத்‌ தெளிந்தான்‌ வழிமுறை 
தீரா இடும்பை தரும்‌. 


தேறற்க யாரையும்‌ தேராது தேர்ந்தபின்‌ 
தேறுக தேறும்‌ பொருள்‌. 


தேரான்‌ தெளிவும்‌ தெளிந்தான்‌்க௧ண்‌ ஐயுறவும்‌ 
தீரா இடும்பை தரும்‌. 


25௧5 


23-01-2020 20:21:35 | ள்‌ 


| | gth_Tamil_Pages 122-264.indd 256 


10) 


10) 


௫ 
AS 


59. ஒற்றாடல்‌ 


ஒற்றும்‌ உரைசான்ற நூலும்‌ இைஇரண்டும்‌ 
தெற்றென்க மன்னவன்‌ கண்‌. 

எல்லார்க்கும்‌ எல்லாம்‌ நிகழ்பவை எஞ்ஞான்றும்‌ 
வல்லறிதல்‌ வேந்தன்‌ தொழில்‌. 

ஒற்றினான்‌ ஒற்றிப்‌ பொருள்தெரியா மன்னவன்‌ 
கொற்றம்‌ கொளக்கிடந்தது இல்‌. 

வினைசெய்வார்‌ தம்சுற்றம்‌ வேண்டாகார்‌ என்றாங்கு 
அனைவரையும்‌ ஆராய்வது ஒற்று. 

கடாஅ உருவொடு கண்‌ஆஞ்சாது யாண்டும்‌ 
உகாஅமை வல்லதே ஒற்று. 

துறந்தார்‌ படிவத்துர்‌ ஆகிஇறந்து ஆராய்ந்து 
என்செயினும்‌ சோர்வுஇலது ஒற்று. 

மறைந்தவை கேட்கவற்று ஆகி அறிந்தவை 
ஐயப்பாடு இல்லதே ஒற்று. 

ஒற்றுஒற்றித்‌ தந்த பொருளையும்‌ மற்றுமோர்‌ 
ஒற்றினால்‌ ஒற்றிக்‌ கொளல்‌. 

ஒற்றுஒற்று உணராமை ஆள்க உடன்மூவர்‌ 
சொல்தொக்க தேறப்‌ படும்‌. 

சிறப்புஅறிய ஒற்றின்கண்‌ செய்யற்க செய்யின்‌ 
புறப்படுத்தான்‌ ஆகும்‌ மறை. 


66. வினைத்தூய்மை 


துணைநலம்‌ ஆக்கம்‌ தமூஉம்‌ வினைநலம்‌ 
வேண்டிய எல்லாம்‌ தரும்‌. 

என்றும்‌ ஒருவுதல்‌ வேண்டும்‌ புகழொடு 
நன்றி பயவா வினை. 

ஓஓதல்‌ வேண்டும்‌ ஒளிமாழ்கும்‌ செய்வினை 
ஆஅதும்‌ என்னு மவர்‌. 

இடுக்கண்‌ படினும்‌ இழிவந்த செய்யார்‌ 
நடுக்குஅற்ற காட்சி யவர்‌. 

எற்றென்று இரங்குவ செய்யற்க செய்வானேல்‌ 
மற்றன்ன செய்யாமை நன்று. 

ஈன்றாள்‌ பசிகாண்பான்‌ ஆயினுஞ்‌ செய்யற்க 
சான்றோர்‌ பழிக்கும்‌ வினை. 

பழிமலைந்து எய்திய ஆக்கத்தின்‌ சான்றோர்‌ 
கழிநல்‌ குரவே தலை. 

கடிந்த கடிந்துஓஒரார்‌ செய்தார்க்கு அவைதாம்‌ 
முடிந்தாலும்‌ பீழை தரும்‌. 

அழக்கொண்ட எல்லாம்‌ அழப்போம்‌ இழப்பினும்‌ 
பிற்பயக்கும்‌ நற்பா லவை. 

சலத்தால்‌ பொருள்செய்கே மார்த்தல்‌ பசுமண்‌ 
கலத்துநீர்‌ பெய்திரீஇ யற்று. 


256 


23-01-2020 20:21:34 | ள்‌ 


ன்னா டு 81. பழைமை 
“ஷி 
பழைமை எனப்படுவது யாதுஎனின்‌ யாதும்‌ 
கிழமையைக்‌ கீழ்ந்திடா நட்பு. 
நட்பிற்கு உறுப்புக்‌ கெழுதகைமை மற்றுஅதற்கு 
உப்புஆதல்‌ சான்றோர்‌ கடன்‌. 


Qh 


பழகிய நட்புஎவன்‌ செய்யும்‌ கெழுதகைமை 

செய்தாங்கு அமையாக்‌ கடை? 

4) விழைதகையான்‌ வேண்டி இருப்பர்‌ கெழுதகையால்‌ 
கேளாது நட்டார்‌ செயின்‌. 

5) பேதைமை ஒன்றோ பெருங்கிழமை என்றுஉணர்க 
நோதக்க நட்டார்‌ செயின்‌. 

6) எல்லைக்கண்‌ நின்றார்‌ துறவார்‌ தொலைவிடத்தும்‌ 
தொல்லைக்கண்‌ நின்றார்‌ தொடர்பு. 

7) அழிவந்த செய்யினும்‌ அன்புஅறறர்‌ அன்பின்‌ 
வழிவந்த கேண்மை யவர்‌. 

8) கேள்இழுக்கம்‌ கேளாக்‌ கெழுதகைமை வல்லார்க்கு 
நாள்இழுக்கம்‌ நட்டார்‌ செயின்‌. 

9) கெடாஅ வழிவந்த கேண்மையார்‌ கேண்மை 
விடாஅர்‌ விழையும்‌ உலகு. 

10)  விழையார்‌ விழையப்‌ படுப பழையார்கண்‌ 

பண்பின்‌ தலைப்பிரியா தார்‌. 


௫ 82. தீ நட்பு 
1) பருகுவார்‌ போலினும்‌ பண்புஇலார்‌ கேண்மை 
பெருகலின்‌ குன்றல்‌ இனிது. 
2) உறின்நட்டு அறின்‌ஒரூஉம்‌ ஒப்பிலார்‌ கேண்மை 
பெறினும்‌ இழப்பினும்‌ என்‌? 


3) உறுவது சீர்தூக்கும்‌ நட்பும்‌ பெறுவது 
கொள்வாரும்‌ கள்வரும்‌ நேர்‌. 

4) அமரகத்து ஆற்றுஅறுக்கும்‌ கல்லாமா அன்னார்‌ 
தமரின்‌ தனிமை தலை. 

5) செய்துஏமம்‌ சாராச்‌ சிறியவர்‌ புன்கேண்மை 
எய்தலின்‌ எய்தாமை நன்று. 

6) பேதை பெருங்கெழீதஇ நட்பின்‌ அறிவுஉடையார்‌ 
எதின்மை கோடி உறும்‌. 

7] நகைவகையர்‌ ஆகிய நட்பின்‌ பகைவரால்‌ 
பத்துஅடுத்த கோடி உறும்‌. 

8) ஒல்லும்‌ கருமம்‌ உடற்று பவர்கேண்மை 
சொல்‌ஆடார்‌ சோர விடல்‌. 

9) கனவினும்‌ இன்னாது மன்னோ வினைவேறு 
சொல்வேறு பட்டார்‌ தொடர்பு. 

10) எனைத்தும்‌ குறுகுதல்‌ ஓம்பல்‌ மனைக்கெழீஇ 
மன்றில்‌ பழிப்பார்‌ தொடர்பு. 


257 


| | gth_Tamil_Pages 122-264.indd 257 இ 


23-01-2020 20:21:34 | ள்‌ 


84. பேதைமை 


பேதைமை என்பதுஒன்று யாதெனின்‌ ஏதம்கொண்டு 

ஊதியம்‌ போக விடல்‌. 

பேதைமையுள்‌ எல்லாம்‌ பேதைமை காதன்மை 

கையல்ல தன்கண்‌ செயல்‌. 

நாணாமை நாடாமை நார்‌இன்மை யாதொன்றும்‌ 

பேணாமை பேதை தொழில்‌. 

4) ஓதி உணர்ந்தும்‌ பிறர்க்குஉரைத்தும்‌ தான்‌அடங்காப்‌ 
பேதையின்‌ பேதையார்‌ இல்‌. 

5) ஒருமைச்‌ செயல்‌ஆற்றும்‌ பேதை எழுமையும்‌ 
தூன்புக்கு அழுந்தும்‌ அளறு. 

6) பொய்படும்‌ ஒன்றோ புனைபூணும்‌ கையறியாப்‌ 
பேதை வினைமேல்‌ கொளின்‌. 

7) ஏதிலார்‌ ஆரத்‌ தமர்பசிப்பர்‌ பேதை 
பெருஞ்செல்வம்‌ உற்றக்‌ கடை. 

8) மையல்‌ ஒருவன்‌ களித்தற்றால்‌ பேதைதன்‌ 
கையொன்று உடைமை பெறின்‌. 

9) பெரிதினிது பேதையார்‌ கேண்மை பிரிவின்கண்‌ 
பீழை தருவதுஒன்று இல்‌. 

10)  கழாூஅக்கால்‌ பள்ளியுள்‌ வைத்தற்றால்‌ சான்றோர்‌ 

குழாஅத்துப்‌ பேதை புகல்‌. 


ஓ 85. புல்லறிவாண்மை இ 


1) அறிவின்மை இன்மையுள்‌ இன்மை பிறிது;இன்மை 
இன்மையா வையாது உலகு. 

2) அறிவிலான்‌ நெஞ்சுஉவந்து ஈதல்‌ பிறிதுயாதும்‌ 
இல்லை பெறுவான்‌ தவம்‌. 

3) அறிவிலார்‌ தாம்தம்மைப்‌ பீழிக்கும்‌ பீழை 
செறுவார்க்கும்‌ செய்தல்‌ அரிது. 

4) வெண்மை எனப்படுவது யாதுஎனின்‌ ஒண்மை 
உடையம்யாம்‌ என்னும்‌ செருக்கு. 

5) கல்லாத மேற்கொண்டு ஒழுகல்‌ கசடற 
வல்லதூஉம்‌ ஐயம்‌ தரும்‌. 

6) அற்றம்‌ மறைத்தலோ புல்லறிவு தம்வயின்‌ 
குற்றம்‌ மறையா வழி. 

7) அருமறை சோரும்‌ அறிவிலான்‌ செய்யும்‌ 
பெருமிறை தானே தனக்கு. 

8) எவவும்‌ செய்கலான்‌ தான்தேறான்‌ அவ்வுயிர்‌ 
போம்‌ அளவும்ஓர்‌ நோய்‌. 

9) காணாகான்‌ காட்டுவான்‌ தான்காணான்‌ காணாதான்‌ 


கண்டானாம்‌ தான்கண்ட வாறு. 
10) உலகத்தார்‌ உண்டென்பது இல்‌என்பான்‌ வையத்து 


அலகையா வைக்கப்‌ படும்‌. Se 


258 


| | gth_Tamil_Pages 122-264.indd 258 இ 23-01-2020 20:21:34 | | 


| | gth_Tamil_Pages 122-264.indd 259 


ந்‌ 


10) 


1 


2) 


3) 


4) 


5) 


6) 


7) 


8) 


9) 


10) 


இகல்‌என்ப எல்லா உயிர்க்கும்‌ பகல்‌என்னும்‌ 
பண்பின்மை பாரிக்கும்‌ நோய்‌. 

பகல்கருதிப்‌ பற்றா செயினும்‌ இகல்கருதி 
இன்னாசெய்‌ யாமை தலை. 

இகல்‌என்னும்‌ எவ்வநோய்‌ நீக்கின்‌ தவல்‌ இல்லாத்‌ 
தாவில்‌ விளக்கம்‌ தரும்‌. 

இன்பத்துள்‌ இன்பம்‌ பயக்கும்‌ இகல்‌என்னும்‌ 
துன்பத்துள்‌ துன்பம்‌ கெடின்‌. 

இதல்‌எதிர்‌ சாய்ந்துஓழுக வல்லாரை யாரே 
மிகல்‌ஊக்கும்‌ தன்மை யவர்‌. 

இகலின்‌ மிகல்‌இனிது என்பவன்‌ வாழ்க்கை 
தவலும்‌ கெடலும்‌ நணித்து. 

மிகல்மேவல்‌ மெய்ப்பொருள்‌ காணார்‌ இகல்மேவல்‌ 
இன்னா அறிவி னவர்‌. 

இதவிற்கு எதிர்சாய்தல்‌ ஆக்கம்‌ அதனை 
மிகல்‌ஊக்கின்‌ ஊக்குமாம்‌ கேடு. 

இதல்காணான்‌ ஆக்கம்‌ வருங்கால்‌ அதனை 
மிகல்காணும்‌ கேடு தற்கு. 

இகலானாம்‌ இன்னாத எல்லாம்‌ நகலானாம்‌ 
நன்னயம்‌ என்னும்‌ செருக்கு. 


96. குடிமை 


இற்பிறந்தார்‌ கண்‌அல்லது இல்லை இயல்பாகச்‌ 
செப்பமும்‌ நாணும்‌ ஒருங்கு. 

ஒழுக்கமும்‌ வாய்மையும்‌ நாணும்‌ இம்‌ மூன்றும்‌ 
இழுக்கார்‌ குடிப்பிறந்‌ தார்‌. 

நகைஈகை இன்சொல்‌ இகழாமை நான்கும்‌ 
வகைஎன்ப வாய்மைக்‌ குடிக்கு. 

அடுக்கிய கோடி பெறினும்‌ குடிப்பிறந்தார்‌ 
குன்றுவ செய்தல்‌ இலர்‌. 

வழங்குவ துள்வீழ்ந்தக்‌ கண்ணும்‌ பழங்குடி 
பண்பில்‌ தலைப்பிரிதல்‌ இன்று. 

சலம்புற்றிச்‌ சால்பில செய்யார்மாசு அற்ற 
குலம்பற்றி வாழ்தும்‌என்‌ பார்‌. 

குடிப்பிறந்தார்‌ கண்விளங்கும்‌ குற்றம்‌ விசும்பின்‌ 
மதிக்கண்‌ மறுப்போல்‌ உயர்ந்து. 

நலத்தின்கண்‌ நார்இன்மை தோன்றின்‌ அவனைக்‌ 
குலத்தின்கண்‌ ஐயப்‌ படும்‌. 

நிலத்தில்‌ கிடந்தமை கால்காட்டும்‌ காட்டும்‌ 


குலத்தில்‌ பிறந்தார்வாய்ச்‌ சொல்‌. 
நலம்வேண்டின்‌ நாணுடைமை வேண்டும்‌ குலம்‌ வேண்டின்‌ 
வேண்டுக யார்க்கும்‌ பணிவு. 


259 


இ 23-01-2020 20:21:34 | ள்‌ 


10) 


1 
2) 
3) 
4) 
5) 
6) 
7) 
8) 
9) 


10) 


| | gth_Tamil_Pages 122-264.indd 260 


௨௨. சான்றாண்மை 


கடன்‌என்ப நல்லவை எல்லாம்‌ கடன்‌அறிந்து 
சான்றாண்மை மேற்கொள்‌ பவர்க்கு. 

குணநலம்‌ சான்றோர்‌ நலனே பிறநலம்‌ 

எந்நலத்து உள்ளதூஉம்‌ அன்று. 

அன்புநாண்‌ ஒப்புரவு கண்ணோட்டம்‌ வாய்மையொடு) 
ஐந்துசால்பு ஊன்றிய தூண்‌. 

கொல்லா நலத்தது நோன்மை பிறர்தீமை 

சொல்லா நலத்தது சால்பு. 

ஆற்றுவார்‌ ஆற்றல்‌ பணிதல்‌ அதுசான்றோர்‌ 
மாற்றாரை மாற்றும்‌ படை. 

சால்பிற்குக்‌ கட்டளை யாதெனில்‌ தோல்வி 
துலையல்லார்‌ கண்ணும்‌ கொளல்‌. 

இன்னாசெய்‌ தார்க்கும்‌ இனியவே செய்யாக்கால்‌ 
என்ன பயத்ததோ சால்பு? 

இன்மை ஒருவற்கு இளிவன்று சால்புஎன்னும்‌ 
திண்மைஉனை டாகப்‌ பெறின்‌. 

ஊழி பெயரினும்‌ தாம்பெயரார்‌ சான்றாண்மைக்கு 
ஆழி எனப்படு வார்‌. 

சான்றவர்‌ சான்றாண்மை குன்றின்‌ இருநிலந்தான்‌ 
தாங்காது மன்னோ பொறை. 


102. நாண்‌ உடைமை 


கருமத்தால்‌ நாணுதல்‌ நாணுத்‌ திருநுதல்‌ 
நல்லவர்‌ நாணுப்‌ பிற. 

ஊண்‌உடை எச்சம்‌ உயிர்க்குஎல்லாம்‌ வேறுஅல்ல 
நாண்‌்உடைமை மாந்தர்‌ சிறப்பு. 

ஊனைக்‌ குறித்த உயிலல்லாம்‌ நாண்‌என்னும்‌ 

நன்மை குறித்தது சால்பு. 

அணிஅன்றோ நாண்‌உடைமை சான்றோர்க்கு அஃதுஇன்றேல்‌ 
பிணிஅன்றோ பீடு நடை? 

பிறர்பழியும்‌ தம்பழியும்‌ நாணுவார்‌ நாணுக்கு 
உறைபதி என்னும்‌ உலகு. 

நாண்வேவி கொள்ளாது மன்னோ வியன்ஞாலம்‌ 
பேணலர்‌ மேலா யவர்‌. 

நாணால்‌ உயிரைத்‌ துறப்பர்‌ உயிர்ப்பொருட்டால்‌ 
நாண்தறவார்‌ நாண்‌ஆள்‌ பவர்‌. 

பிறர்நாணத்‌ தக்கது தான்நாணான்‌ ஆயின்‌ 
அறம்நாணத்‌ தக்கது உடைத்து. 

குலம்சுடும்‌ கொள்கை பிழைப்பின்‌ நலம்சுடும்‌ 
நாணின்மை நின்றக்‌ கடை. 

நாண்‌அகதத்து இல்லார்‌ இயக்கம்‌ மரப்பாவை 
நாணால்‌ உயிர்மருட்டி அற்று. 


26௦ 


23-01-2020 20:21:34 | ள்‌ 


104. உழவு 


ஆ 

கபம்‌ பின்னது உலகம்‌ அதனால்‌ 

உழந்தும்‌ உழவே தலை. 

உழுவார்‌ உலகத்தார்க்கு ஆணிஅஃது ஆற்றாது 

எழுவாரை எல்லாம்‌ பொறுத்து. 

உழுதுஉண்டு வாழ்வாரே வாழ்வார்மற்று எல்லாம்‌ 

தொழுது உண்டு பின்செல்‌ பவர்‌. 

4)  பலகுஉடை நீழலும்‌ தம்குடைக்கீழ்க்‌ காண்பர்‌ 
அலகுஉடை நீழ லவர்‌. 

5)  இவார்‌ இரப்பார்க்குஒன்று ஈவர்‌ கரவாது 
கைசெய்துஊணை மாலை யவர்‌. 

6)  உழவினார்‌ கைம்மடங்கின்‌ இல்லை விழைவதாஉம்‌ 
விட்டேம்‌என்‌ பார்க்கும்‌ நிலை. 

7) சதொடிப்புழுதி கஃசா உணக்கின்‌ பிடித்துஎருவும்‌ 


வேண்டாது சாலப்‌ படும்‌. 

8)  ஏரினும்‌ நன்றால்‌ எருஇடுதல்‌ கட்டபின்‌ 
நீரினும்‌ நன்றுஅதன்‌ காப்பு. 

9) செல்லான்‌ கிழவன்‌ இருப்பின்‌ நிலம்புலந்து 
இல்லாளின்‌ ஊடி விடும்‌. 


10)  இலமைன்று அசைஇ இருப்பாரைக்‌ காணின்‌ 
நிலம்‌என்னும்‌ நல்லாள்‌ நகும்‌. 


வான்புகழ்‌ வள்ளுவரின்‌ அறக்கருத்துகள்‌ மாணவரிடம்‌ சென்று சேர வேண்டும்‌; 
அதன்வழி நன்னெறிப்‌ பண்புகள்‌ மாணவரிடையே வளர வேண்டும்‌ என்ற நோக்கில்‌ 
புதிய பாடத்திட்டத்தில்‌ திருக்குறளின்‌ 150 பாக்கள்‌ சேர்க்கப்பட்டுள்ளன. 


உ திருக்குறளை நாள்தோறும்‌ வழிபாட்டுக்‌ கூட்டத்தில்‌ பொருளுடன்‌ கூறலாம்‌. 

உ வகுப்பு வாரியாகத்‌ திருக்குறள்‌ ஒப்பித்தல்‌ போட்டி வைக்கலாம்‌. 

உ குறட்பாக்கள்‌ தொடர்பான கதைகள்‌, நாடகங்களை இலக்கியமன்ற கூட்டங்களில்‌ 
நடத்தச்‌ செய்யலாம்‌. 

உ குறட்பாக்கள்‌ தொடர்பான வினாக்களைத்‌ தொகுத்து "வினாடி வினா” நடத்தலாம்‌. 

உ உலகப்‌ பொதுமுறையாம்‌ திருக்குறளில்‌ இடம்‌ பெற்றிருக்கும்‌ நன்னெறிக்‌ 
கருத்துகளின்‌ அடிப்படையில்‌ நீதிக்கதைகள்‌, இசைப்பாடல்கள்‌, சித்திரக்‌ கதைகள்‌, 
அசைவூட்டப்‌ படங்கள்‌ வாயிலாகத்‌ திருக்குறள்‌ வளங்களை மாணவர்களிடம்‌ 
கொண்டு சேர்க்கலாம்‌. 

குறிப்பு: மாணவர்கள்‌ எளிதில்‌ படித்துப்‌ பொருள்‌ புரிந்துகொள்வதற்கு ஏற்றவகையில்‌ 

குறட்பாக்களின்‌ சொற்கள்‌ பிரித்துத்‌ தரப்பட்டுள்ளன; அலகிடூவதற்கு அன்று. 


261 


| | gth_Tamil_Pages 122-264.indd 261 இ 23-01-2020 20:21:34 | | 


ஒன்பதாம்‌ வகுப்பு - தமிழ்‌ 


ஆலோசனைக்‌ குழு 

முனைவர்‌ இ. சுந்தரமூர்த்தி, 

மேனாள்‌ துணைவேந்தர்‌, தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, தஞ்சை. 
முனைவர்‌ சி. சுப்பிரமணியன்‌, 

மேனாள்‌ துணைவேந்தர்‌, தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, தஞ்சை. 
முனைவர்‌ கி. நாச்சிமுத்து, 

மேனாள்‌ பேராசிரியர்‌, மத்தியப்‌ பல்கலைக்கழகம்‌, திருவாரூர்‌. 


முனைவர்‌ வீ. அரசு, 
மேனாள்‌ பேராசிரியர்‌ மற்றும்‌ துறைத்தலைவர்‌, சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌, சென்னை. 


மேலாய்வாளர்‌ குழு 

முனைவர்‌ சிற்பி பாலசுப்பிரமணியம்‌, மேனாள்‌ தமிழியல்‌ 
துறைத்தலைவர்‌, பாரதியார்‌ பல்கலைக்கழகம்‌, கோவை. 

திரு பிரபஞ்சன்‌, , எழுத்தாளர்‌, புதுவை. 


முனைவர்‌ பா. மதிவாணன்‌, தமிழ்த்துறை தலைவர்‌ 
பாரதிதாசன்‌ பல்கலைக்கழகம்‌, திருச்சிராப்பள்ளி. 


திரு. மா. இராமகிருட்டினன்‌, முதன்மைக்கல்வி அலுவலர்‌, திருச்சி. 


பாட வல்லுநர்‌ குழு 

முனைவர்‌ மு. சுதந்திரமுத்து, 

இணைப்பேராசிரியர்‌ (ப.நி), மாநிலக்‌ கல்லூரி, சென்னை. 
முனைவர்‌ ப. டேவிட்‌ பிரபாகர்‌, இணைப்பேராசிரியர்‌ 
சென்னை கிறித்தவக்‌ கல்லூரி, தாம்பரம்‌, சென்னை. 

முனைவர்‌ த. புகழேந்தி, இணைப்பேராசிரியர்‌ 

நந்தனம்‌ அரசு ஆடவர்‌ கலைக்‌ கல்லூரி (தன்னாட்சி), சென்னை. 


முனைவர்‌ ச. திருஞானசம்பந்தம்‌, 


இணைப்பேராசிரியர்‌ (ப.நி), தமிழ்த்துறை உயராய்வு மையம்‌ , அரசர்‌ கல்லூரி, திருவையாறு. 


முனைவர்‌ சு. தாமரைப்பாண்டியன்‌, 

உதவிப்பேராசிரியர்‌, உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, தரமணி , சென்னை. 
முனைவர்‌ இரா. இலட்சாராமன்‌, முதல்வர்‌ (ப.நி), ஸ்ரீமத்‌ சிவஞான 
பாலய சுவாமிகள்‌ தமிழ்‌ அறிவியல்‌ கல்லூரி, மயிலம்‌, விழுப்புரம்‌. 


முனைவர்‌ க பலராமன்‌, 
உதவிப்பேராசிரியர்‌, நந்தனம்‌ அரசு ஆடவர்‌ கலைக்‌ கல்லூரி (தன்னாட்சி), சென்னை. 


கலை மற்றும்‌ வடிவமைப்புக்‌ குழு 


வரைபடம்‌ 

திரு ௧.த. காந்திராஜன்‌, 

ஆய்வு வளமையர்‌, தமிழ்‌ இணையக்‌ கல்விக்கழகம்‌, சசன்னை 
திரு ச.கெளதம்‌, 

திரு பொ. வள்ளிநாயகம்‌, ஓவிய ஆசிரியர்‌, 
ஸ்ரீமந்திரமூர்த்தி மேல்நிலைப்‌ பள்ளி, திருறெல்வேலி. 

மு. விசுவேசுவர ஆசிவேல்‌ குமரன்‌, ஒவிய ஆசிரியர்‌, 
௮. மேல்நிலைப்‌ பள்ளி, முண்டியம்பாக்கம்‌, விழுப்புரம்‌. 


கா. புகழேந்தி, பட்டதாரி ஆசிரியர்‌, 


அரசு முன்மாதிரி மேல்நிலைப்‌ பள்ளி, புதுக்கோட்டை. 


திரு ஏ. ஜேம்ஸ்பாண்‌ ட்‌ ஓவிய ஆசிரியர்‌, அரசு உயர்நிலைப்‌ பள்ளி, அரசர்குளம்‌, அறந்தாங்கி, 


புதுக்கோட்டை. 

திரு. ஜேசுநாதன்‌, ஓவியர்‌, சென்னை. 

திரு ௧. சந்திவீரன்‌, , அரசு கவின்‌ கலைக்கல்லூரி, சென்னை 
திரு. வெ. கார்த்திகேயன்‌, அரசு கவின்‌ கலைக்கல்லூரி , சென்னை 
திரு. தீபக்‌ ராஜன்‌, வேல்முருகன்‌, பிரமோத்‌, 

திரு. சார்லஸ்‌, கோகுல கிருஷ்ணன்‌, 

ஓவியர்கள்‌, சென்னை. 

நன்றி 

ஓவியர்கள்‌ 

திரு. கோபுலு 

திரு. மாதவன்‌ 

திரு. மனோகர்‌ தேவதாஸ்‌ 

திரு. மணியன்‌ செல்வன்‌ 

திரு. பெருமாள்‌ 

ஓவிய ஆசிரியர்‌ திரு. எஸ்‌. முரளிதரன்‌, சேலம்‌. 


அட்டைப்படம்‌ 
கதிர்‌ ஆறுமுகம்‌ 
ஒருங்கிணைப்பு 
ரமேஷ்‌ முனுசாமி 


ஆக்கம்‌ 


பாடநூல்‌ உருவாக்கக்‌ குழு 

திருமதி ப. சுமதி, விரிவுரையாளர்‌, மாவட்ட ஆசிரியர்‌ கல்வி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌, 
திருவல்லிக்கேணி, சென்னை. 

திரு நா. ஹரிகுமார்‌, பட்டதாரி ஆசிரியர்‌, இராஜாமுத்தையா மேனிலைப்பள்ளி, 
'இராஜாஅண்ணாமலைபுரம்‌, சென்னை. 

திரு வெ. பாலமுருகன்‌, பட்டதாரி ஆசிரியர்‌, 

அரசு மேல்நிலைப்‌ பள்ளி, ஆரம்பாக்கம்‌, திருவள்ளுர்‌. 

புலவர்‌ ௧. சிவகுமார்‌, பட்டதாரி ஆசிரியர்‌, 

அரசு மேல்நிலைப்‌ பள்ளி, எலாக்குறிச்சி, அரியலூர்‌. 

திருமு. பாலகிருஷ்ணன்‌ , பட்டதாரி ஆசிரியர்‌, எஸ்‌. எஸ்‌. என்‌. அரசு 
மேல்நிலைப்‌ பள்ளி, கொம்மடிக்கோட்டை, தூத்துக்குடி. 

திரு வே. சங்கர்ராம்‌, பட்டதாரி ஆசிரியர்‌, அரசு ஆண்கள்‌ 
மேல்நிலைப்‌ பள்ளி, சங்கரன்கோவில்‌, திருநெல்வேலி. 

திருமதி வெ. மீனாட்சி, பட்டதாரி ஆசிரியர்‌, 

அரசு உயர்நிலைப்பள்ளி, எனாத்தூர்‌, காஞ்சிபுரம்‌. 

முனைவர்‌ கோ. நாராயணமூர்த்தி, பட்டதாரிஆசிரியர்‌, 

பாரதி மேல்நிலைப்‌ பள்ளி, நாமக்கல்‌. 

திரு ௮. பாண்டியன்‌, பட்டதாரி ஆசிரியர்‌, 

அ.வே.நா.செ. அரசு மேல்நிலைப்‌ பள்ளி, ஜி.அரியூர்‌, விழுப்புரம்‌. 

கிரு இரத்தின. புகழேந்தி, பட்டதாரி ஆசிரியர்‌, 

அரசு உயர்நிலைப்பள்ளி, மன்னம்பாடி, கடலூர்‌. 

திரு இரா. பாண்டியன்‌, பட்டதாரி ஆசிரியர்‌, 

அரசு உயர்நிலைப்பள்ளி, வெண்பாவூர்‌, பெரம்பலூர்‌. 

திரு க. வேல்முருகன்‌, பட்டதாரி ஆசிரியர்‌, 

அரசு உயர்நிலைப்‌ பள்ளி, ஆர்ப்பாக்கம்‌, திருவண்ணாமலை. 

திரு ஆ. சின்னதுரை, பட்டதாரி ஆசிரியர்‌, 

அரசு மேல்நிலைப்‌ பள்ளி, தேவியாக்குறிச்சி, சேலம்‌. 

திரு ௮. இரவிச்சந்திரன்‌, முதுநிலை ஆசிரியர்‌, 


அரசு மகளிர்‌ மேல்நிலைப்‌ பள்ளி, மணப்பாறை, திருச்சி. 


திரு கும. திருப்பதி, பட்டதாரி ஆசிரியர்‌, 


மு.நா.செ. உயர்நிலைப்பள்ளி, கொப்பனாபட்டி, புதுக்கோட்டை. 
கவிஞர்‌ நா. முத்துநிலவன்‌, தமிழாசிரியர்‌ (ஓய்வு), 

அரசு முன்மாதிரி மேல்நிலைப்‌ பள்ளி, புதுக்கோட்டை. 

திருமதி கோ. தாட்சாயணி, முதுநிலை ஆசிரியர்‌, 

அரசு மகளிர்‌ மேல்நிலைப்‌ பள்ளி, பூவிருந்தவல்லி , திருவள்ளூர்‌. 


திரு அ. அந்தோணிராஜ்‌, முதுநிலை தமிழாசிரியர்‌, 
புனித வளனார்‌ மேல்நிலைப்‌ பள்ளி, மஞ்சக்குப்பம்‌, கடலூர்‌. 


கணினித்‌ தொழில்நுட்பம்‌ 
திரு இரவிக்குமார்‌, விரிவுரையாளர்‌, 
மா.ஆ.க.ப.நி, சென்னை. 


செல்வி த. ரேவதி, பட்டதாரி ஆசிரியர்‌, 
௬.உ.நி.ப. இராஜகோபாலபுரம்‌, புதுக்கோட்டை. 


ஒருங்கிணைப்பு 
முனைவர்‌. ௧.சு. சங்கீதா, உதவிப்‌ பேராசிரியர்‌, 
மாநிலக்‌ கல்வியியல்‌ ஆராய்ச்சி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌, சென்னை. 


வல்லுநர்‌ & ஒருங்கிணைப்பாளர்‌ 


முனைவர்‌ நா. அருள்முருகன்‌, இணை இயக்குநர்‌, 
ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி, சென்னை-6. 


ஒருங்கிணைப்பு உதவி & தட்டச்சர்‌ 
திருமதி டி.தே. ஷர்மிளா, பட்டதாரி ஆசிரியர்‌ 
அரசு மேல்நிலைப்‌ பள்ளி, மோசூர்‌, வேலூர்‌. 
திருமதி. ப. குமுதா, 


மாநிலக்‌ கல்வியியல்‌ ஆராய்ச்சி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌, சென்னை. 


வரைகலை & வடிவமைப்பு 

பழையவலம்‌ திரு. பா. இராமநாதன்‌, ஈன்னை. 

திரு. மனோகர்‌ ராதாகிருஷ்ணன்‌, சென்னை. 

செல்வன்‌. அருண்‌ காமராஜ்‌ பழனிசாமி, கணக்கன்‌ குப்பம்‌. 
திரு. பிரசாந்த்‌ சின்னப்பராஜ்‌, அணிலாடி. 

திரு. காமாட்சிபாலன்‌ ஆறுமுகம்‌, ஆண்டிபட்டி. 


In-House - QC 

திரு. கோபு ராசுவேல்‌, சென்னை. 
திரு. கோபு சுப்பையன்‌ 

திரு. எம்‌. சுப்பையன்‌ 


இந்நூல்‌ 80 65M எலிகண்ட்‌ மேப்லித்தோ தாளில்‌ அச்சிடப்பட்டுள்ளது. 
ஆப்செட்‌ முறையில்‌ அச்சிட்டோர்‌ ; 


262 


| | gth_Tamil_Pages 122-264.indd 262 இ 23-01-2020 20:21:34 


ப ணா | । ஓ 


தமிழ்நாடு அரசு 


பத்தாம்‌ வகுப்பு 


தமிழ்‌ 


தமிழ்நாடு அரசு விலையில்லாப்‌ பாடநூல்‌ வழங்கும்‌ திட்டத்தின்கீழ்‌ வெளியிடப்பட்டது 
ஓஒ ட] ஓஒ ஓஒ 
பள்ளிக்‌ கல்வித்துறை 


தீண்டாமை மனித நேயமற்ற செயலும்‌ பெருங்குற்றமும்‌ ஆகும்‌ 


| | 10th Tamil Unit Lindd 1 ஓ 24-01-2020 10.04.01 AM | | 


தமிழ்நாடு அரசு 


முதல்பதிப்பு - 2019 
திருத்திய பதிப்பு - 2020 


(புதிய பாடத்திட்டத்தின்‌ கீழ்‌ 
வெளியிடப்பட்ட நூல்‌) 


விற்பனைக்கு அன்று 


பாடநூல்‌ உருவாக்கமும்‌ 


தொகுப்பும்‌ 


மாநிலக்‌ கல்வியியல்‌ ஆராய்ச்சி 
மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌ 
© SCERT 2019 


நூல்‌ அச்சாக்கம்‌ 


தமிழ்நாடு பாடநூல்‌ மற்றும்‌ 
கல்வியியல்‌ பணிகள்‌ கழகம்‌ 


www.textbooksonline.tn.nic.in 


| | 10th_Tamil Unit l.indd 2 


II 


24-01-2020 10.04.01 AM | | 


| | 10th_Tamil Unit lindd 3 


முகவுரை 


கல்வி, அறிவுத்‌ தேடலுக்கான பயணம்‌ மட்டுமல்ல; எதிர்கால வாழ்விற்கு 
அடித்தளம்‌ அமைத்திடும்‌ கனவின்‌ தொடக்கமும்கூட. அதே போன்று, 
பாடநூல்‌ என்பது மாணவர்களின்‌ கைகளில்‌ தவழும்‌ ஒரு வழிகாட்டி 
மட்டுமல்ல; அடுத்த தலைமுறை மாணவர்களின்‌ சிந்தனைப்‌ போக்கை 
வடிவமைத்திடும்‌ வல்லமை கொண்டது என்பதையும்‌ உணர்ந்துள்ளோம்‌. 
பெற்றோர்‌, ஆசிரியர்‌ மற்றும்‌ மாணவரின்‌ வண்ணக்‌ கனவுகளைக்‌ 
குழைத்து ஓர்‌ ஓவியம்‌ தீட்டியிருக்கிறோம்‌. அதனூடே கீழ்க்கண்ட 
நோக்கங்களையும்‌ அடைந்திடப்‌ பெருமுயற்சி செய்துள்ளோம்‌. 


* கற்றலை மனனத்தின்‌ திசையில்‌ இருந்து மாற்றிப்‌ படைப்பின்‌ 
பாதையில்‌ பயணிக்க வைத்தல்‌. 

உ தமிழர்தம்‌ தொன்மை, வரலாறு, பண்பாடு மற்றும்‌ கலை, இலக்கியம்‌ 
குறித்த பெருமித உணர்வை மாணவர்கள்‌ பெறுதல்‌. 

*  தன்னம்பிக்கையுடன்‌ அறிவியல்‌ தொழில்நுட்பம்‌ கைக்கொண்டு 
மாணவர்கள்‌ நவீன உலகில்‌ வெற்றிநடை பயில்வதை 
உறுதிசெய்தல்‌. 

*  அறிவுத்தேடலை வெறும்‌ எட்டறிவாய்க்‌ குறைத்து மதிப்பிடாமல்‌ 
அறிவுச்‌ சாளரமாய்ப்‌ புத்தகங்கள்‌ விரிந்து பரவி வழிகாட்டுதல்‌. 

* தோல்வி பயம்‌ மற்றும்‌ மன அழுத்தத்தை உற்பத்தி செய்யும்‌ 
தேர்வுகளை உருமாற்றி, கற்றலின்‌ இனிமையை உறுதிசெய்யும்‌ 
தருணமாய்‌ அமைத்தல்‌. 


புதுமையான வடிவமைப்பு, ஆழமான பொருள்‌ மற்றும்‌ குழந்தைகளின்‌ 
உளவியல்‌ சார்ந்த அணுகுமுறை எனப்‌ புதுமைகள்‌ பல தாங்கி 
உங்களுடைய கரங்களில்‌ இப்புதிய பாடநூல்‌ தவழும்பொழுது, 
பெருமிதம்‌ ததும்ப ஒரு புதிய உலகத்துக்குள்‌ நீங்கள்‌ நுழைவீர்கள்‌ என்று 
உறுதியாக நம்புகிறோம்‌. 


[11 


ஓ 


24-01-2020 10.04.01 AM | | 


நாட்டுப்பண்‌ 


இன கண மன அதிநாயக ஐய ஹே 
பத பாக்ய விதாதா 
பஞ்சா! ABS GEIS WILL 
திராவிட உத்தல பங்கா 
விந்திய ஹிமாசல யமுனா கங்கா 
உ௨ச்சல ஓலதி தரங்கா. 
தவ சுப்‌ நாமே ஜா கே 
தவ சுப அசிஸ்‌ மாகோ 
த/7 ஹே தவ இய காதா 
ன கண மங்கள தாயக ஐய ஸே 
பாத பாக்ய விதாதா 
மை ஹே ஐய லே ஐய/ 607 
இய ஐய இய இய ஹே! 


- மகாகவி இரவிந்தி7/3 தாகூர்‌. 


நாட்டுப்பண்‌ - பொருள்‌ 


இந்தியத்‌ தாயே! மக்களின்‌ இன்ப துன்பங்களைக்‌ கணிக்கின்ற நீயே எல்லாருடைய மனத்திலும்‌ 
ஆட்சி செய்கிறாய்‌. 
நின்‌ திருப்பெயர்‌ பஞ்சாபையும்‌, சிந்துவையும்‌, கூர்ச்சரத்தையும்‌. மராட்டியத்தையும்‌, திராவிடத்தையும்‌, 
ஒடிசாவையும்‌, வங்காளத்தையும்‌ உள்ளக்‌ கிளர்ச்சி அடையச்‌ செய்கிறது. 
இ நின்‌ திருப்பெயர்‌ விந்திய, இமயமலைத்‌ தொடர்களில்‌ எதிரொலிக்கிறது: யமுனை, கங்கை இ 
ஆறுகளின்‌ இன்னொலியில்‌ ஒன்றுகிறது; இந்தியக்‌ கடலலைகளால்‌ வணங்கப்படுகிறது. 
அவை நின்னருளை வேண்டுகின்றன: நின்‌ புகழைப்‌ பரவுகின்றன. 
இந்தியாவின்‌ இன்ப துன்பங்களைக்‌ கணிக்கின்ற தாயே! 


உனக்கு வெற்றி! வெற்றி! வெற்றி! 


| 


ஞ்‌ 


னு! 
இலகு 
811 


| | 10th Tamil Unit Lindd 4 ஓ 24-01-2020 10.04.03 AM | | 


உட ° © 
தமிழ்த்தாய்‌ வாழ்த்து 
நீராருங்‌ கடலுடுத்த நிலமடந்தைக்‌ கெழிலொழுகும்‌ 
சீராரும்‌ வதனமெனத்‌ திகழ்பரதக்‌ கண்டமிதில்‌ 
தெக்கணமும்‌ அதிற்சிறந்த திராவிடநல்‌ திருநாடும்‌ 
தக்கசிறு பிறைநுதலும்‌ தரித்தநறுந்‌ திலகமுமே! 
அத்திலக வாசனைபோல்‌ அனைத்துலகும்‌ இன்பமுற 
எத்திசையும்‌ புகழ்மணக்க இருந்தபெருந்‌ தமிழணங்கே! 
தமிழணங்கே! 
உன்‌ சீரிளமைத்‌ திறம்வியந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே! 
வாழ்த்துதுமே! 
வாழ்த்துதுமே! 


- 'மனோன்மணியம்‌' பெ. சுந்தரனார்‌. 


தமிழ்த்தாய்‌ வாழ்த்து - பொருள்‌ 


ஒலி எழுப்பும்‌ நீர்‌ நிறைந்த கடலெனும்‌ ஆடையுடுத்திய நிலமெனும்‌ பெண்ணுக்கு, 
அழகு மிளிரும்‌ சிறப்பு நிறைந்த முகமாகத்‌ திகழ்கிறது பரதக்கண்டம்‌. அக்கண்டத்தில்‌, 
தென்னாடும்‌ அதில்‌ சிறந்த திராவிடர்களின்‌ நல்ல திருநாடும்‌, பொருத்தமான பிறை 
போன்ற நெற்றியாகவும்‌, அதிலிட்ட மணம்‌ வீசும்‌ திலகமாகவும்‌ இருக்கின்றன. 


அந்தத்‌ திலகத்தில்‌ இருந்து வரும்‌ வாசனைபோல, அனைத்துலகமும்‌ இன்பம்‌ பெறும்‌ 
வகையில்‌ எல்லாத்‌ திசையிலும்‌ புகழ்‌ மணக்கும்படி (புகழ்‌ பெற்று) இருக்கின்ற 
பெருமைமிக்க தமிழ்ப்‌ பெண்ணே! தமிழ்ப்‌ பெண்ணே! என்றும்‌ இளமையாக இருக்கின்ற 
உன்‌ சிறப்பான திறமையை வியந்து உன்‌ வயப்பட்டு எங்கள்‌ செயல்களை மறந்து 
உன்னை வாழ்த்துவோமே! வாழ்த்துவோமே! வாழ்த்துவோமே! 


பட்டா. திட்ட. 
ட 


| | 10th_Tamil Unit lindd 5 


LAD 


24-01-2020 10.04.04 AM | | 


இந்தியா எனது நாடு. இந்தியர்‌ அனைவரும்‌ என்‌ உடன்‌ 
பிறந்தவர்கள்‌. என்‌ நாட்டை நான்‌ பெரிதும்‌ நேசிக்கிறேன்‌. 
பழம்பெருமைக்காகவும்‌ பன்முக மரபுச்‌ 


ஷ்‌ 


இந்நாட்டின்‌ 


சிறப்புக்காகவும்‌ நான்‌ பெருமிதம்‌ அடைகிறேன்‌. இந்நாட்டின்‌ 
பெருமைக்குத்‌ தகுந்து விளங்கிட என்றும்‌ பாடுபடுவேன்‌. 


என்னுடைய பெற்றோர்‌, ஆசிரியர்கள்‌, எனக்கு வயதில்‌ 
மூத்தோர்‌ அனைவரையும்‌ மதிப்பேன்‌; எல்லாரிடமும்‌ அன்பும்‌ 
மரியாதையும்‌ காட்டுவேன்‌. 


என்‌ நாட்டிற்கும்‌ என்‌ மக்களுக்கும்‌ உழைத்திட முனைந்து 
அவர்கள்‌ நலமும்‌ வளமும்‌ பெறுவதிலேதான்‌ 
என்றும்‌ மகிழ்ச்சி காண்பேன்‌. 


நிற்பேன்‌. 


| | 10th_Tamil Unit lindd 6 


ஓ 


தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி 


நாட்டின்‌ உரிமை வாழ்வையும்‌ ஒருமைப்பாட்டையும்‌ 
பேணிக்காத்து வலுப்படுத்தச்‌ செயற்படுவேன்‌ என்று உளமார 
நான்‌ உறுதி கூறுகிறேன்‌. 


ஒருபோதும்‌ வன்முறையை நாடேன்‌ என்றும்‌ சமயம்‌, 
மொழி, வட்டாரம்‌ முதலியவை காரணமாக எழும்‌ 
வேறுபாடுகளுக்கும்‌ பூசல்களுக்கும்‌ ஏனைய அரசியல்‌ 
பொருளாதாரக்‌ குறைபாடுகளுக்கும்‌ அமைதி நெறியிலும்‌ 
அரசியல்‌ அமைப்பின்‌ வழியிலும்‌ நின்று தீர்வு காண்பேன்‌ 
என்றும்‌ நான்‌ மேலும்‌ உறுதியளிக்கிறேன்‌. 


டட 


2 


உறுதிமொழி ட 


VI 


24-01-2020 10.04.04 AM | | 


ரு EE இ ௭ 1H. 


உலகின்‌ மூத்த மொழியாம்‌ தமிழின்‌ பல்வேறு பரிமாணங்களை 
இன்றைய இளம்தலைமுறைக்கு 
அறிமுகப்படுத்தும்‌ ஒரு துணைக்கருவியாக இப்பாடநூல்‌. 


© ஒவ்வோர்‌ இயலையும்‌ ஆர்வத்துடன்‌ ப 
அணுக உரைநடைஉலகம்‌, கருத்தை விளக்க அரிய, 


புதிய செய்திகளை 


பொருண்மைக்கு ஏற்ப கவிதைப்பேழை, விரிவானம்‌, ல 
இயலின்‌ தொடக்கத்தில்‌ கற்கண்டு | க விவ்‌, 
கற்றல்‌ நோக்கங்கள்‌... ஆகிய தலைப்புகளாக ..... தரிந்து தெ ர 


யார்‌ இவர்‌? தெரியுமா? ..... 


அலைகடல்‌ தாண்டி, மலை பல கடந்து, 
எத்திசையிலும்‌ பரவிய தமிழினத்தின்‌, 
தமிழின்‌ புகழ்மணப்‌ பதிவுகளாக 
எத்திசையும்‌ புகழ்‌ மணக்க... 


காலத்தின்‌ பாய்ச்சலுக்கு 


ஈடுகொடுப்பனவாக 
இணையவழி உரலிகள்‌ ... த்‌ 
-__ ஆளுமை மிக்க 
ஆசிரியர்‌ களுக்கும்‌ தொன்று தொட்டு இன்று வரை நின்று 
க நிலவும்‌ ஊர்கள்‌, தொன்மைத்‌ தமிழ்‌ 
ஆற்றல நிறை நாகரிகத்தின்‌ வேர்கள்‌! ... 
மாணவர்களுக்கும்‌... முன்தோன்றிய மூக்தகுடியாக - 
படிப்பின்‌ 
அகலமும்‌ ஆழமும்‌ தொடர 
அறிவை விரிவு செய்‌ ... 


பயின்ற பாடங்கள்‌ குறித்துச்‌ 
சிந்திக்க, கற்றல்‌ 
செயல்பாடுகளாகக்‌ 
கற்பவை கற்றபின்‌ .. . 


இயலின்‌ இறுதியில்‌ WW 
விழுமியப்‌ பக்கமாக அ 


நிற்க அதற்குத்‌ தக. . . 
உயர்சிந்தனைத்‌ திறன்பெற, கம்‌ 
என்தன தனன ட இலக்கிய/கவை உணரநது தடைவை சாவிக்‌ 
வாழ்வைத்‌ தன்னம்பிக்கையுடன்‌ நுட்பங்களை உள்வாங்கி ட்ப 
எதிர்கொள்ள, படித்துச்சுவைக்க மொழியை ஆற்றலுடன 
மொழிவிளையாட்டு .... பயன்படுத்த 


மொழியை ஆள்வோம்‌ .... 


பாடநூலில்‌ உள்ள விரைவுக்‌ குறியீட்டைப்‌ (0 0௦06) பயன்படுத்துவோம்‌! எப்படி? 
உ உங்கள்‌ திறன்பேசியில்‌, கூகுள்‌ ஓaystore /ஆப்பிள்‌ ௮00 51006 கொண்டு 0 0௦06 ஸ்கேனர்‌ செயலியை இலவசமாகப்‌ பதிவிறக்கம்‌ செய்து 
நிறுவிக்கொள்க. 
*  செயலியைத்‌ திறந்தவுடன்‌, ஸ்கேன்‌ செய்யும்‌ பொத்தானை அழுத்தித்‌ திரையில்‌ தோன்றும்‌ கேமராவை 0 C௦0௪-இன்‌ அருகில்‌ கொண்டு 
செல்லவும்‌. 
* ஸ்கேன்‌ செய்வதன்‌ மூலம்‌ திரையில்‌ தோன்றும்‌ உரலியைச்‌ (பRட) சொடுக்க, அதன்‌ விளக்கப்‌ பக்கத்திற்குச்‌ செல்லும்‌. 


மொழிப்பாடத்தை மட்டூமல்லாமல்‌ பிறபாடங்களைப்‌ பயில, 
கருத்துகளைப்‌ புரிந்து எதிர்வினையாற்ற உதவும்‌ எணியாய்‌..... புதிய வடிவம்‌, பொலிவான 
உள்ளடக்கத்துடன்‌ இப்பாடநூல்‌ உங்கள்‌ கைகளில்‌... 


VII 


| | 10th Tamil Unit Lindd 7 ஓ 24-01-2020 10.04.05 AM | | 


வ.எண்‌ பொருண்மை/இயல்‌ 


பொருளடக்கம்‌ 


பாடத்தலைப்புகள்‌ 


| | 10th_Tamil Unit lindd 8 


4 


மொழி 


அமுதனஊற்று 


இயற்கை, சுற்றுச்சூழல்‌ 


உயிரின்‌ ஓசை 


பண்பாடு 


கூட்டாஞ்சோறு 


அறிவியல்‌, தொழில்நுட்பம்‌ 


நான்காம்‌ தமிழ்‌ 


கல்வி 


மணற்கேணி 


அன்னை மொழியே* 
தமிழ்ச்சொல்‌ வளம்‌ 

இரட்டுற மொழிதல்‌ 
உரைநடையின்‌ அணிநலன்கள்‌ 
எழுத்து, சொல்‌ 

கேட்கிறதா என்குரல்‌! 
காற்றே வா! 
முல்லைப்பாட்டு” 

புயலிலே ஒரு தோணி 
தொகைநிலைத்‌ தொடர்கள்‌ 
விருந்து போற்றுதும்‌! 
காசிக்காண்டம்‌* 
மலைபடுகடாம்‌ 
கோபல்லபுரத்து மக்கள்‌ 
தொகாநிலைத்‌ தொடர்கள்‌ 
திருக்குறள்‌ 

செயற்கை நுண்ணறிவு 
பெருமாள்‌ திருமொழி* 
பரிபாடல்‌ 

விண்ணைத்‌ தாண்டிய தன்னம்பிக்கை 
இலக்கணம்‌ - பொது 
மொழிபெயர்ப்புக்‌ கல்வி 

நீதி வெண்பா” 
திருவிளையாடற்‌ புராணம்‌” 
புதிய நம்பிக்கை 


வினா, விடை வகைகள்‌, பொருள்கோள்‌ 


VIII 


107 


117 


ஜூலை 


ஜூலை 


ஆகஸ்ட்‌ 


24-01-2020 10.04.05 AM | | 


வ.எண்‌ பொருண்மை/இபல்‌ 


பாடத்தலைப்புகள்‌ 


| | 10th_Tamil Unit l.indd 9 


6 


7 


[க] 


கலை, அழகியல்‌, புதுமைகள்‌ 


நிலா முற்றம்‌ 


நாகரிகம்‌, நாடு, சமூகம்‌, 


விதைநெல்‌ 


அறம்‌, தத்துவம்‌, சிந்தனை 


பெருவழி 


மனிதம்‌, ஆளுமை 


அன்பின்‌ மொழி 


நிகழ்கலை 


பூத்தொடுத்தல்‌ 


முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ்‌* 


கம்பராமாயணம்‌ 

பாய்ச்சல்‌ 

அகப்பொருள்‌ இலக்கணம்‌ 
திருக்குறள்‌ 

சிற்றகல்‌ ஒளி (தன்வரலாறு) 
ஏர்‌ புதிதா? 

மெய்க்கீர்த்தி 

சிலப்பதிகாரம்‌” 
மங்கையராய்ப்‌ பிறப்பதற்கே... 
புறப்பொருள்‌ இலக்கணம்‌ 
சங்க இலக்கியத்தில்‌ அறம்‌ 
ஞானம்‌ 

காலக்கணிதம்‌* 
இராமானுசர்‌ (நாடகம்‌) 

பா - வகை, அலகிடூதல்‌ 
ஜெயகாந்தம்‌ ( நினைவு இதழ்‌) 
சித்தாளு 

தேம்பாவணி* 

ஒருவன்‌ இருக்கிறான்‌ 
அணி 

திருக்குறள்‌ 


(*) இக்குறியிட்ட பாடல்கள்‌ மனப்பாடப்‌ பகுதிகள்‌ 


ஆகஸ்ட்‌ 


அக்டோபர்‌ 


அக்டோபர்‌ 


நவம்பர்‌ 
டிசம்பர்‌ 


24-01-2020 10.04.05 AM | | 


பத்தாம்‌ வகுப்பு 


தமிழ்‌ 


ஷூ Tey ன்‌ 


RES SRT 


தமிழ்‌ எழுத்துகளில்‌ ஊர்ப்‌ பெயர்கள்‌ பொறிக்கப்பட்ட பண்டைய காசுகள்‌. 


தமிழ்மொழியின்‌ செழுமை குறித்து ஆற்றலுடன்‌ உரையாற்றுதல்‌. 

மொழியிலுள்ள வகைப்படுத்தப்பட்ட சொல்வளங்களைச்‌ சொற்களின்‌ வாயிலாகப்‌ 
பேச்சிலும்‌ எழுத்திலும்‌ இடமறிந்து கையாளுதல்‌. 

உரைநடையிலுள்ள அணிநலன்களை உள்வாங்கிக்கொண்டு நயமிகு தொடர்களை 
உருவாக்கி வெளிப்படுத்துதல்‌. 

மொழி தனித்தும்‌ தொடர்ந்தும்‌ பொருள்தரும்‌ நுட்பத்தை அறிந்து பயன்படுத்துதல்‌. 
சொல்லாக்க விதிமுறைகளை அறிந்து புதிய சொற்களை உருவாக்குதல்‌. 


| | 10th_Tamil_Unit Lindd 1 ஓ 


24-01-2020 10.04.05 AM | | 


அன்னை மொழியே 


கவிதைப்‌ பேழை [1] 


- பாவலரேறு பெருஞ்சித்திரனார்‌ 


3EGD35S 


சின்னக்‌ குழந்தையின்‌ சிரிப்பும்‌ ஆனவள்‌; பழுத்த நரையின்‌ பட்டறிவும்‌ 
ஆனவள்‌; வானத்திற்கும்‌ வையத்திற்கும்‌ இடைப்பட்ட யாவற்றையும்‌ 


நுழையும்முன்‌ 


10th Tamil Unit l.indd 2 


கவிதையாகக்‌ கொண்டவள்‌; உணர்ந்து கற்றால்‌ கல்போன்ற மனத்தையும்‌ 
கற்கண்டாக்குபவள்‌; அறிவைப்‌ பெருக்குபவள்‌; அன்பை வயப்படுத்துபவள்‌; 
செப்புதற்கரிய அவள்‌ பெருமையைப்‌ போற்றுவோம்‌ . 


அழகார்ந்த செந்தமிழே! 
*அன்னை மொழியே! அழகார்ந்த செந்தமிழே! 
முன்னைக்கும்‌ முன்னை முகிழ்த்த நறுங்கனியே! 
கன்னிக்‌ குமரிக்‌ கடல்கொண்ட நாட்டிடையில்‌ 


மன்னி அரசிருந்த மண்ணுலகப்‌ பேரரசே! 


தென்னன்‌ மகளே! திருக்குறளின்‌ மாண்புகழே! 
இன்னறும்‌ பாப்பத்தே! எண்தொகையே! நற்கணக்கே! 
மன்னுஞ்‌ சிலம்பே! மணிமே கலைவடிவே! 
முன்னும்‌ நினைவால்‌ முடிதாழ வாழ்த்துவமே! * 


செப்பரிய நின்பெருமை 
செந்தமிழே! உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை 
எந்தமிழ்நா எவ்வாறு எடுத்தே உரைவிரிக்கும்‌ ? 
முந்தைத்‌ தணிப்புகழும்‌ முகிழ்த்த இலக்கியமும்‌ 
விந்தை நெடுநிலைப்பும்‌ வேறார்‌ புகழுரையும்‌ 


உந்தி உணர்வெழுப்ப உள்ளக்‌ கனல்மூளச்‌ 
செந்தா மரைத்தேனைக்‌ குடித்துச்‌ சிறகார்ந்த 
அந்தும்பி பாடும்‌ அதுபோல யாம்பாடி 


முந்துற்றோம்‌ யாண்டும்‌ முழங்கத்‌ தனித்தமிழே! 


- கனிச்சாறு 


ஓ 24-01-2020 10.04.07 AM | | 


பாடலின்‌ பொருள்‌ 


அன்னை மொழியே! அழகு நிறைந்த 
செழுந்தமிழே! பழமைக்கும்‌ பழமையாய்த்‌ 
தோன்றிய நறுங்கனியே! கடல்‌ கொண்ட 
குமரிக்‌ கண்டத்தில்‌ நிலைத்து அரசாண்ட 
மண்ணுலகப்‌ பேரரசே! பாண்டிய 
மன்னனின்‌ மகளே! திருக்குறளின்‌ பெரும்‌ 
பெருமைக்குரியவளே! பத்துப்பாட்டே! 
எட்டுத்தொகையே! பதினெண்‌ கீழ்க்கணக்கே! 
நிலைத்த சிலப்பதிகாரமே! அழகான 
மணிமேகலையே! பொங்கியெழும்‌ 


நினைவுகளால்‌ தலைபணிந்து 


வாழ்த்துகின்றோம்‌. 


செழுமை மிக்க தமிழே! எமக்குயிரே! 
சொல்லுதற்கரிய நின்‌ பெருமைதனை 
என்னுடைய தமிழ்‌ நாக்கு எவ்வாறுதான்‌ 
விரித்துரைக்கும்‌? பழம்பெருமையும்‌ 
தனக்கெனத்‌ தனிச்‌ சிறப்பும்‌ இலக்கிய 
வளமும்‌ கொண்ட தமிழே! வியக்கத்தக்க 
உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும்‌ 
வேற்று மொழியார்‌ உன்னைப்‌ பற்றி உரைத்த 
புகழுரையும்‌ எமக்குள்‌ பற்றுணர்வை 
எழுப்புகின்றன. எம்‌ தனித்தமிழே! வண்டானது 
செந்தாமரைத்‌ தேனைக்‌ குடித்துச்‌ சிறகசைத்துப்‌ 
பாடுவது போன்று நாங்கள்‌ உன்னைச்‌ 


சுவைத்து உள்ளத்தில்‌ கனல்‌ மூள, உன்‌ 
பெருமையை எங்கும்‌ முழங்குகின்றோம்‌. 


சாகும்போதும்‌ தமிழ்படித்துச்‌ சாகவேண்டும்‌ - என்றன்‌ 


சாம்பலும்‌ தமிழ்மணந்து வேகவேண்டும்‌ 


ட்ப 


பெருஞ்சித்திரனார்‌. 


௧. சச்சிதானந்தன்‌ 


நூல்‌ வெளி 


பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின்‌ கனிச்சாறு (தொகுதி 1) தொகுப்பிலிருந்து 
இருவேறு தலைப்பில்‌ உள்ள பாடல்கள்‌ (தமிழ்த்தாய்‌ வாழ்த்து, முந்துற்றோம்‌ 
யாண்டும்‌) எடுத்தாளப்பட்டுள்ளன. தென்மொழி, தமிழ்ச்சிட்டு இதழ்களின்‌ வாயிலாகத்‌ 
தமிழுணர்வை உலகெங்கும்‌ பரப்பியவர்‌ துரை. மாணிக்கம்‌ என்ற இயற்பெயர்‌ கொண்ட 


இவர்‌ உலகியல்‌ நூறு, பாவியக்கொத்து, நூறாசிரியம்‌, கனிச்சாறு, எண்சுவை எண்பது, மகபுகுவஞ்சி, 
பள்ளிப்‌ பறவைகள்‌ முதலிய நூல்களைப்‌ படைத்துள்ளார்‌. இவரின்‌ திருக்குறள்‌ மெய்ப்பொருளுரை, 


தமிழுக்குக்‌ கருவூலமாய்‌ அமைந்துள்ளது. இவரது நூல்கள்‌ நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. 


கற்பவை கற்றபின்‌... 


"நற்றிணை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு 


ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல்‌ 


கற்றறிந்தார்‌ ஏத்தும்‌ கலியோடு அகம்புறம்‌ என்று 


இத்திறத்த எட்டுத்‌ தொகை" 


இச்செய்யுளில்‌ இடம்பெற்றுள்ள எட்டுத்தொகை நூல்களைப்‌ பெயர்க்காரணத்துடன்‌ 


எடுத்துக்காட்டுக. 


"எந்தமிழ்நா நின்‌ பெருமை எடுத்தே உரைவிரிக்கும்‌" என்ற பாடலடியைக்‌ கொண்டு 
வகுப்பறையில்‌ ஐந்துநிமிட உரை நிகழ்த்துக. 


| | 10th_Tamil Unit l.indd 3 


24-01-2020 10.04.07 AM | | 


உரைநடை உலகம்‌ [1] 


தமிழ்ச்சொல்‌ வளம்‌ 


- தேவநேயப்‌ பாவாணர்‌ 


'நாடும்‌ மொழியும்‌ நமதிரு கண்கள்‌' என்கிறார்‌ மகாகவி பாரதியார்‌. 
காலவெள்ளத்தில்‌ கரைந்துபோன மொழிகளுக்கிடையில்‌ நீந்தித்‌ தன்னை 
நிலைநிறுத்திக்‌ கொண்டுள்ளது தமிழ்‌. என்ன வளம்‌ இல்லை என்று 


நுழையும்முன்‌ 


எண்ணி வியக்கத்தக்கவாறு பல்வேறு சிறப்பியல்புகளைக்‌ கொண்டு 


இலங்குகிறது நம்‌ செந்தமிழ்‌ மொழி. அனைத்து வளமும்‌ உண்டென்று 
விடை பகர்கிறது, தமிழ்ச்சொல்‌ வளம்‌. 


இலக்கியச்‌ 
செம்மொழிகளுக்கெல்லாம்‌ பொதுவேனும்‌, 
தமிழ்மட்டும்‌ அதில்‌ தலைசிறந்ததாகும்‌. 


சால்‌ வளம்‌ 


"தமிழல்லாத திராவிட மொழிகளின்‌ 
அகராதிகளை ஆராயும்போது, தமிழிலுள்ள 
ஒருபொருட்‌ பலசொல்‌ வரிசைகள்‌ அவற்றில்‌ 
இல்லாக்குறை எந்தத்‌ தமிழறிஞர்க்கும்‌ 
மிகத்தெளிவாகத்‌ தோன்றும்‌. தமிழில்‌ மட்டும்‌ 
பயன்படுத்தப்பட்டுத்‌ தமிழுக்கே சிறப்பாக 


உரியனவாகக்‌ கருதப்படும்‌ சொற்கள்‌ 
மட்டுமன்றித்‌ தெலுங்கு, கன்னடம்‌ முதலிய 
பிற திராவிட மொழிகளுக்குரியனவாகக்‌ 
கருதப்படும்‌ சொற்களும்‌ தமிழில்‌ உள" 
என்கிறார்‌ கால்டுவெல்‌ (திராவிட மொழிகளின்‌ 


ஒப்பியல்‌ இலக்கணம்‌). 


| | 10th_Tamil Unit lindd 4 


தமிழ்ச்சொல்‌ வளத்தைப்‌ 
பலதுறைகளிலும்‌ காணலாமேனும்‌, இங்குப்‌ 
பயிர்வகைச்‌ சொற்கள்‌ மட்டும்‌ சிறப்பாக 


எடுத்துக்காட்டப்பெறும்‌. 
அடி வகை 


ஒரு தாவரத்தின்‌ அடிப்பகுதியைக்‌ 
குறிப்ப்தற்கான சொற்கள்‌. 


தாள்‌ : நெல்‌, கேழ்வரகு முதலியவற்றின்‌ அடி 

கண்டு : கீரை,வாழை முதலியவற்றின்‌ அடி 

கோல்‌ : நெட்டி,மிளகாய்ச்செடி முதலியவற்றின்‌ 
அடி 

தூறு : குத்துச்செடி, புதர்‌ முதலியவற்றின்‌ அடி 


24-01-2020 10.04.08 AM | | 


தட்டுஅல்லது தட்டை : கம்பு, சோளம்‌ 
முதலியவற்றின்‌ அடி 
கழி : கரும்பின்‌ அடி 
கழை : மூங்கிலின்‌ அடி 
அடி : புளி, வேம்பு முதலியவற்றின்‌ அடி. 
கிளைப்பிரிவுகள்‌ 
துரவரங்களின்‌ அடியிலிருந்து க! 
செல்லும்‌ பிரிவுகளுக்கு வழங்கும்‌ சொற்கள்‌. 
கவை: அடி மரத்தினின்று பிரியும்‌ மாபெரும்‌ 
கிளை; கொம்பு அல்லது கொப்பு: கவையின்‌ பிரிவு; 
கிளை: கொம்பின்‌ பிரிவு; சினை: கிளையின்‌ பிரிவு; 
போத்து: சினையின்‌ பிரிவு; குச்சு: போத்தின்‌ பிரிவு; 
இணுக்கு: குச்சியின்‌ பிரிவு. 


காய்ந்த அடியும்‌ கிளையும்‌ பெயர்பெறுதல்‌ 


காய்ந்த தாவரத்தின்‌ பகுதிகளுக்கு 
வழங்கும்‌ சொற்கள்‌. 


சுள்ளி: காய்ந்த குச்சு (குச்சி); விறகு: 
காய்ந்த சிறுகிளை: வெங்க[மி: காய்ந்த கழி: 
கட்டை: காய்ந்த கொம்பும்‌ கவையும்‌ அடியும்‌. 


இலை வகை 


தாவரங்களின்‌ இலை வகைகளைக்‌ 
குறிக்கும்‌ சொற்கள்‌. 


இலை: புளி, வேம்பு முதலியவற்றின்‌ 
இலை: தாள்‌: நெல்‌,புல்‌ முதலியவற்றின்‌ 
இலை:;தோகை: சோளம்‌, கரும்பு 
முதலியவற்றின்‌ இலை: ஓலை: தென்னை, 
பனை முதலியவற்றின்‌ இலை: சண்டு: காய்ந்த 
தாளும்‌ தோகையும்‌: சருகு: காய்ந்த இலை. 


கொழுந்து வகை. 


தாவரத்தின்‌ நுனிப்பகுதிகளைக்‌ 
குறிக்கும்‌ சொற்கள்‌. 


துளிர்‌ அல்லது தளிர்‌: நெல்‌, புல்‌ 
முதலியவற்றின்‌ கொழுந்து: முறி அல்லது 
கொழுந்து: புளி, வேம்பு முதலியவற்றின்‌ 
கொழுந்து; குருத்து: சோளம்‌, கரும்பு, 
தென்னை, பனை முதலியவற்றின்‌ கொழுந்து; 
கொழுந்தாடை: கரும்பின்‌ நுனிப்பகுதி. 


| | 10th_Tamil Unit lindd 5 


பூவின்‌ நிலைகள்‌ 


பூவின்‌ நிலைகளைக்‌ குறிக்கும்‌ 
சொற்கள்‌. 


அரும்பு: பூவின்‌ தோற்றநிலை; போது: பூ 
விரியத்‌ தொடங்கும்‌ நிலை: மலர்‌(அலர்‌): பூவின்‌ 
மலர்ந்த நிலை; வீ: மரஞ்செடியினின்று பூ 
கீழேவிழுந்த நிலை: செம்மல்‌: பூ வாடின நிலை. 


யார்‌ இவர்‌? 
தமிழாசிரியர்‌; நூலாக்கப்‌ 
பணிகளை விரும்பிச்‌ செய்பவர்‌; 
சொல்லாராய்ச்சியில்‌ பாவாணரும்‌ 
ட வியந்த பெருமகனார்‌. 


திருச்சிராப்பள்ளிக்கு அருகில்‌ அமைந்துள்ள 
அல்லூரில்‌ "திருவள்ளுவர்‌ தவச்சாலை” 
ஒன்றை அமைத்திருப்பவர்‌; பாவாணர்‌ 
நூலகம்‌ ஒன்றை உருவாக்கியவர்‌; 
தமிழகம்‌ முழுவதும்‌ திருக்குறள்‌ 
சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர்‌; 
தமிழ்வழித்‌ திருமணங்களை நடத்தி 
வருபவர்‌. 


விழிகளை இழக்க நேரிட்டால்‌ கூட 
தாய்த்தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று 
எண்ணியவர்‌; அதற்காக, தமிழ்த்தென்றல்‌ 
திரு.வி.க. போல இமைகளை மூடியபடி 
எழுதும்‌ ஆற்றலைக்‌ கற்றுக்கொண்டவர்‌; 
இன்றளவும்‌ இவ்வாறே எழுதித்‌ தமிழுக்குத்‌ 
தனிப்பெரும்‌ புகழை நல்கி வருபவர்‌. 


பற்பல நூல்களை எழுதியிருப்பினும்‌ 
இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம்‌, 
தனித்தமிழ்‌ இயக்கம்‌, பாவாணர்‌ வரலாறு, 
குண்டலகேசி உரை, யாப்பருங்கலம்‌ 
உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள்‌ 
தமிழ்‌ மரபுரை, காக்கைப்‌ பாடினிய உரை, 
தேவநேயம்‌ முதலியன இவர்தம்‌ தமிழ்ப்‌ 
பணியைத்‌ தரமுயர்த்திய நல்முத்துகள்‌. 
அவர்தான்‌ உலகப்‌ பெருந்தமிழர்‌ 
தமிழ்த்திரு இரா.இளங்குமரனார்‌. 


24-01-2020 10.04.08 AM | | 


பிஞ்சு வகை 


தாவரத்தின்‌ பிஞ்சு வகைகஞக்கு 
வழங்கும்‌ சொற்கள்‌. 


பூம்பிஞ்சு: பூவோடு கூடிய இளம்பிஞ்சு; 
பிஞ்சு: இளம்‌ காய்‌; வடு: மாம்பிஞ்சு; மூசு: 
பலாப்பிஞ்சு; கவ்வை: எள்பிஞ்சு; குரும்பை: 
தென்னை, பனை முதலியவற்றின்‌ இளம்‌ பிஞ்சு; 
முட்டுக்‌ குரும்பை: சிறு குரும்பை; இளநீர்‌: 
முற்றாத தேங்காய்‌; நுழாய்‌: இளம்பாக்கு; 
கருக்கல்‌: இளநெல்‌; கச்சல்‌: வாழைப்பிஞ்சு. 


குலை வகை 


தாவரங்களின்‌ குலை வகைகளைக்‌ 
குறிப்ப்தற்கான. (காய்‌ களையே 
கனிதளையே) சொற்கள்‌: 


கொத்து: அவரை, துவரை முதலியவற்றின்‌ 
குலை; குலை: கொடி முந்திரி போன்றவற்றின்‌ 
குலை: தாறு: வாழைக்‌ குலை; கதிர்‌: கேழ்வரகு, 
சோளம்‌ முதலியவற்றின்‌ கதிர்‌; அலகு அல்லது 
குரல்‌: நெல்‌, தினை முதலியவற்றின்‌ கதிர்‌; சீப்பு: 
வாழைத்தாற்றின்‌ பகுதி. 


கெட்டுப்போன காய்கனி வகை 
கெட்டுப்போன கரய்க்கும்‌ கனிக்கும்‌ 
தாவரத்திற்கேற்ப வழங்கும்‌ சொற்கள்‌: 


சூம்பல்‌: நுனியில்‌ சுருங்கிய காய்‌; சிவியல்‌: 
சுருங்கிய பழம்‌; சொத்தை: புழுபூச்சி அரித்த 
காய்‌ அல்லது கனி; வெம்பல்‌: சூட்டினால்‌ 
பழுத்த பிஞ்சு: அளியல்‌: குளுகுளுத்த பழம்‌: 
அழுகல்‌: குளுகுளுத்து நாறிய பழம்‌ அல்லது 
காய்‌; சொண்டு: பதராய்ப்‌ போன மிளகாய்‌. 


கோட்டான்‌ காய்‌ அல்லது கூகைக்காய்‌: 
கோட்டான்‌ உட்கார்ந்ததினால்‌ கெட்ட 
காய்‌: தேரைக்காய்‌: தேரை அமர்ந்ததினால்‌ 
கெட்டகாய்‌; அல்லிக்காய்‌: தேரை 
அமர்ந்ததினால்‌ கெட்ட தேங்காய்‌; ஒல்லிக்காய்‌: 
தென்னையில்‌ கெட்ட காய்‌. 


பழத்தோல்‌ வகை 


ப மங்சனின்‌ மேற்பகுதியினைக்‌ குறிக்க 
வழங்கும்‌ சொற்கள்‌: 


| | 10th_Tamil Unit lindd 6 


தொலி: மிக மெல்லியது; தோல்‌: 
திண்ணமானது; தோடு: வன்மையானது; ஓடு: 


மித வன்மையானது: குடுக்கை: சுரையின்‌ ஓடு; 
மட்டை: தேங்காய்‌ நெற்றின்‌ மேற்பகுதி; உமி: 
நெல்‌,கம்பு முதலியவற்றின்‌ மூடி; கொம்மை: 
வரகு, கேழ்வரகு முதலியவற்றின்‌ உமி. 


மணிவகை 
துணிய ங்களுக்கு வழங்கும்‌ சொற்கள்‌: 


கூலம்‌: நெல்‌,புல்‌ (கம்பு) முதலிய 
தானியங்கள்‌ ; பயறு: அவரை, உளுந்து 
முதலியவை; கடலை: வேர்க்கடலை, 
கொண்டைக்கடலை முதலியவை; விதை: கத்தரி, 
மிளகாய்‌ முதலியவற்றின்‌ வித்து: காழ்‌: புளி, 
காஞ்சிரை (நச்சு மரம்‌) முதலியவற்றின்‌ வித்து; 
முத்து: வேம்பு, ஆமணக்கு முதலியவற்றின்‌ 
வித்து; கொட்டை: மா, பனை முதலியவற்றின்‌ 


வித்து; தேங்காய்‌: தென்னையின்‌ வித்து; முதிரை: 
அவரை, துவரை முதலிய பயறுகள்‌. 
இளம்‌ பயிர்‌ வகை 


தாவரங்களின்‌ இளம்‌ பருவத்திற்கான 
சொற்கள்‌: 


நாற்று: நெல்‌, கத்தரி முதலியவற்றின்‌ 
இளநிலை; கன்று: மா, புளி, வாழை 
முதலியவற்றின்‌ இளநிலை; குருத்து: வாழையின்‌ 
இளநிலை; பிள்ளை: தென்னையின்‌ இளநிலை; 


24-01-2020 10.04.09 AM | | 


குட்டி: விளாவின்‌ இளநிலை: மடலி அல்லது 
வடலி: பனையின்‌ இளநிலை: பைங்கூழ்‌: நெல்‌, 
சோளம்‌ முதலியவற்றின்‌ பசும்‌ பயிர்‌. 


இதுகாறுங்‌ கூறியவற்றால்‌ தமிழ்‌, 
சொல்‌ வளமுடையதென்றும்‌ தமிழ்நாடு 


பொருள்‌ வளமுடையதென்றும்‌ தெள்ளிதின்‌ 
விளங்கும்‌. 


ஒரு மொழி, பொதுமக்களாலும்‌ அதன்‌ 
இலக்கியம்‌, புல மக்களாலும்‌ அமையப்பெறும்‌. 
தமிழ்ப்‌ பொதுமக்கள்‌ உயர்ந்த 
பகுத்தறிவுடையர்‌. எத்துணையோ ஆராய்ச்சி 
நடந்துவரும்‌ இக்காலத்திலும்‌ எத்துணையோ 
மொழிகளினின்று கடன்கொண்ட ஆங்கில 
மொழியிலும்‌ நூலிலும்‌ இலையைக்‌ குறிக்க 
[af என ஒரேசொல்‌ உள்ளது. ஆங்கில 
நூல்களிலும்‌ வேறு பல வகைகளில்‌ 
இலைகளைப்‌ பாகுபாடு செய்தனரேயன்றி, 
தமிழ்ப்பொதுமக்களைப்‌ போல வன்மை 
மென்மைபற்றித்‌ தாள்‌, இலை, தோகை, ஓலை 
எனப்‌ பாகுபாடு செய்தாரில்லை. இத்தகைய 
பாகுபாடு ஏனைய உறுப்புகளுக்குள்ளும்‌ 


செய்யப்பட்டது முன்னர்க்‌ காட்டப்பெற்றது. 


தமிழ்நாடு எத்துணைப்‌ 
பொருள்வளமுடையதென்பது, அதன்‌ 
விளைபொருள்‌ வகைகளை நோக்கினாலே 
விளங்கும்‌. பிறநாடுகளிலுள்ள 
கூலங்களெல்லாம்‌ சிலவாகவும்‌ 
சில்வகைப்பட்டனவாகவுமிருக்க, 
தமிழ்நாட்டிலுள்ளவையோ, பலவாகவும்‌ 
கழிபல வகைப்பட்டனவாகவும்‌ இருக்கின்றன. 
எடுத்துக்காட்டாக, கோதுமையை 
எடுத்துக்கொள்ளின்‌ அதில்‌ சம்பாக்கோதுமை, 
குண்டுக்கோதுமை, வாற்கோதுமை முதலிய 
சிலவகைகளையுண்டு. ஆனால்‌, தமிழ்நாட்டு 
நெல்லிலோ, செந்நெல்‌, வெண்ணெல்‌, கார்நெல்‌ 
என்றும்‌ சம்பா,மட்டை,கார்‌ என்றும்‌ பல 
வகைகள்‌ இருப்பதுடன்‌ அவற்றுள்‌ சம்பாவில்‌ 


மட்டும்‌ ஆவிரம்பூச்சம்பா, ஆனைக்கொம்பன்‌ 


| | 10th_Tamil Unit 1.indd 7 


தெரியுமா? 


உலகத்திலேயே ஒரு 
மொழிக்காக உலக மாநாடு 
நடத்திய முதல்‌ நாடு 
மலேசியாவே. மாநாட்டுக்குரிய அம்முதல்‌ 
மொழியும்‌ தமிழே. 


பன்மொழிப்‌ புலவர்‌ க.அப்பாத்துரையார்‌ 


சம்பா, குண்டுச்சம்பா, குதிரைவாலிச்சம்பா, 
சிறுமணிச்சம்பா, சீரகச்சம்பா முதலிய 
அறுபது உள்வகைகள்‌ உள்ளன. இவற்றோடு 
வரகு, காடைக்கண்ணி, குதிரைவாலி முதலிய 
சிறுகூலங்கள்‌ தமிழ்நாட்டிலன்றி வேறெங்கும்‌ 
விளைவதில்லை. தமிழ்நாட்டுள்ளும்‌ 
தென்னாட்டிலேயே அவை விளைகின்றன. 
பழங்காலத்தில்‌ விளைந்த அளவு பொன்னும்‌ 
மணியும்‌ முத்தும்‌ பவளமும்‌ இன்று 
விளையாவிடினும்‌ அருமையான கூலங்களும்‌ 


சிறு கூலங்களும்‌ இன்றும்‌ தென்றமிழ்‌ நாட்டில்‌ 
விளைந்து வருவது கண்கூடு. 


ஒரு நாட்டு வளத்திற்குத்‌ தக்கபடியே, 
அந்நாட்டு மக்களின்‌ அறிவொழுக்கங்களும்‌ 
அமைந்திருக்கும்‌. 


நாட்டின்‌ தனிப்‌ பெரும்‌ 
வளத்தினாலேயே, பண்டைத்‌ தமிழ்மக்கள்‌ 
தனிப்பெரும்‌ நாகரிகத்தை உடையவராக 


இருந்திருக்கின்றனர்‌ என அறிக. 


திருந்திய மக்களை மற்ற உயிரினின்றும்‌ 
பிரித்துக்‌ காட்டுவது மொழியாதலின்‌, அதுவே 
ஒரு நாட்டாரின்‌ அல்லது இனத்தாரின்‌ 
நாகரிகத்தை அளந்தறிவதற்கும்‌ சிறந்த 
வழியாகும்‌. பொருளைக்‌ கூர்ந்து நோக்கி 
நுண்பாகுபாடு செய்து அவற்றிற்கேற்பப்‌ 
பருப்பொருட்‌ சொற்களும்‌ நுண்பொருட்‌ 
சொற்களும்‌ அமைத்துக்கொள்வது, சிறந்த 
மதிநுட்பமும்‌ பண்பாடும்‌ உடைய மக்கட்கே 


இயலும்‌. 


24-01-2020 10.04.09 AM | | 


பாவாணர்‌, தமிழ்ச்சொல்வளம்‌ கட்டுரையில்‌ வித்துவகை, வேர்வகை, அரிதாள்‌ வகை, 
காய்ந்த இலைவகை, இலைக்காம்பு வகை, பூமடல்‌ வகை, அரும்பு வகை, பூக்காம்பு வகை, 
இதழ்வகை, காய்வகை, கனி வகை, உள்ளீட்டு வகை, தாவரக்‌ கழிவு வகை, விதைத்தோல்‌ 
வகை, பதர்‌ வகை, பயிர்‌ வகை, கொடி வகை, மர வகை, கரும்பு வகை, காய்ந்த பயிர்‌ வகை, 
வெட்டிய விறகுத்துண்டு வகை, மரப்பட்டை வகை, பயிர்ச்செறிவு வகை, நிலத்தின்‌ தொகுப்பு 
வகை, செய்‌ வகை, நில வகை, நன்செய்‌ வகை, வேலி வகை, காட்டு வகை ஆகியவற்றின்‌ 


சொல்வளங்களையும்‌ விளக்கியுள்ளார்‌. 


நூல்‌ வெளி 


மொழிஞாயிறு என்றழைக்கப்படும்‌ தேவநேயப்‌ பாவாணரின்‌ 
"சொல்லாய்வுக்‌ கட்டுரைகள்‌" நூலில்‌ உள்ள தமிழ்ச்சொல்‌ வளம்‌ என்னும்‌ 
கட்டுரையின்‌ சுருக்கம்‌ பாடமாக இடம்பெற்றுள்ளது. இக்கட்டுரையில்‌ சில 
விளக்கக்‌ குறிப்புகள்‌ மாணவர்களின்‌ புரிதலுக்காகச்‌ சேர்க்கப்பட்டுள்ளன. 


பல்வேறு இலக்கணக்‌ கட்டுரைகளையும்‌ மொழியாராய்ச்சிக்‌ கட்டுரைகளையும்‌ எழுதிய 
பாவாணர்‌, தமிழ்ச்‌ சொல்லாராய்ச்சியில்‌ உச்சம்‌ தொட்டவர்‌. செந்தமிழ்ச்‌ சொற்பிறப்பியல்‌ 
அகரமுதலித்‌ திட்டஇயக்குநராகப்‌ பணியாற்றியவர்‌; உலகத்‌ தமிழ்க்‌ கழகத்தை நிறுவித்‌ 
தலைவராக இருந்தவர்‌. 


அலைகடல்‌ தாண்டி, மலை பல கடந்து, எத்திசையிலும்‌ பரவிய தமிழினத்தின்‌, 
தமிழின்‌ புகழ்மணப்‌ பதிவுகளை நுகர்வோமா!... 


எத்திசையும்‌ புகழ்‌ மணக்க... 


கடல்கடந்து முதலில்‌ அச்சேறிய தமிழ்‌ 


போர்ச்சுகீசு நாட்டின்‌ தலைநகர்‌ லிசுபனில்‌, 1554இல்‌ கார்டிலா என்னும்‌ நூல்‌ முதன்‌ முதலாகத்‌ 
தமிழ்மொழியில்தான்‌ மொழிபெயர்க்கப்பட்டது. இந்நூல்‌ ரோமன்‌ வரிவடிவில்‌ அச்சிடப்பட்டுள்ளது. ரோமன்‌ 
எழுத்துருவில்‌ வெளிவந்த இதன்‌ முழுப்பெயர்‌ Carthila de 11009 Tamul e Portugues. இது அன்றைய 
காலத்திலேயே இரு வண்ணங்களில்‌ (கறுப்பு, சிவப்பு) மாறிமாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டுள்ளது. 


இந்திய மொழிகளிலேயே மேலைநாட்டு எழுத்துருவில்‌ முதலில்‌ அச்சேறியது தமிழ்தான்‌. 


செய்தி- ஆறாம்‌ உலகத்‌ தமிழ்‌ மாநாட்டு மலர்‌ 


29°, 


இய கற்பவை கற்றபின்‌... 


பின்வரும்‌ நிலவகைகளின்‌ பெயர்களுக்கான காரணங்களைக்‌ 
கேட்டறிந்து வகுப்பறையில்‌ பகிர்க. 


தரிசு, சிவல்‌, கரிசல்‌, முரம்பு, புறம்போக்கு, சுவல்‌, அவல்‌. 


ஒரு பொருள்‌ தரும்‌ பல சொற்களைப்‌ பட்டியலிடுக. 


எ.கா. சொல்லுகல்‌ - பேசுதல்‌, விளம்புதல்‌, செப்புதல்‌, உரைத்தல்‌, கூறல்‌, இயம்பல்‌, 


| | 10th_Tamil_Unit Lindd 8 ஓ 


24-01-2020 10.04.09 AM | | 


கவிதைப்‌ பேழை [|] 
இரட்டுற மொழிதல்‌ 


- சந்தக்கவிமணி தமிழழகனார்‌ 


விண்ணோடும்‌ முகிலோடும்‌ உடுக்களோடும்‌ கதிரவனோடும்‌ கடலோடும்‌ 
தமிழ்‌ இணைத்துப்‌ பேசப்படுகிறது. இவற்றுக்குள்ள ஆற்றலும்‌ விரிவும்‌ 
ஆழமும்‌ பயனும்‌ தமிழுக்கும்‌ உண்டு எனப்‌ போற்றப்படுகிறது. தமிழ்‌ 
கடலோடு ஒத்திருத்தலை இரட்டுற மொழிவதன்‌ மூலம்‌ அறிகையில்‌ அதன்‌ 
பெருமை ஆழப்படுகிறது; விரிவுபடுகிறது. 


நுழையும்முன்‌ 


பாடலின்‌ பொருள்‌ 


ஆழிக்கு இணை தமிழ்‌: தமிழ்‌, இயல்‌ இசை நாடகம்‌ என 
முத்தமிழ்‌ துய்ப்பதால்‌ முச்சங்கம்‌ கண்டதால்‌ முத்தமிழாய்‌ வளர்ந்தது; முதல்‌ இடை கடை 
மெத்த வணிகலமும்‌ மேவலால்‌ -நித்தம்‌ ஆகிய முச்சங்கங்களால்‌ வளர்க்கப்பட்டது; 


அணைக்‌ பஞ்‌ சங்கதி த்வ்காக்க அழிக்க ஐம்பெருங்காப்பியங்களை அணிகலன்களாகப்‌ 
பெற்றது; சங்கப்‌ பலகையில்‌ அமர்ந்திருந்த 


இணைகிடந்த தேதமிழ்‌ ஈண்டு ம ன்‌ தர 
சங்கபபுலவரகளால அவக்கபபடடது. 


- தனிப்பாடல்‌ திரட்டு 
கடல்‌: கடல்‌, முத்தினையும்‌ 
சொல்லும்‌ பொருளும்‌ அமிழ்தினையும்‌ தருகிறது; வெண்சங்கு, 
ட சலஞ்சலம்‌, பாஞ்சசன்யம்‌ ஆகிய மூன்று 
வு எலு வரதன்‌ வகையான சங்குகளைத்‌ தருகிறது: மிகுதியான 
மேவலால்‌ - பொருந்துதலால்‌, பெறுதலால்‌ வணிகக்‌ கப்பல்கள்‌ செல்லும்படி இருக்கிறது; 


கன்‌ அலையால்‌ சங்கினைத்‌ தடுத்து நிறுத்திக்‌ 
காக்கிறது. 


| | 10th Tamil Unit Lindd 9 ஓ 24-01-2020 10.04.10 AM | | 


பாடல்‌ | தமிழுக்கு கடலுக்‌ 
முத்தமிழ்‌ இயல்‌, இசை, நாடகம்‌ ஆகிய முத்தமிழ்‌ | முத்தினை௮மிழ்ந்து எடுத்தல்‌ 
முச்சங்கம்‌ முதல்‌, இடை,கடை ஆகிய முச்சங்கம்‌ மூன்று வகையான சங்குகள்‌ 


கருதல்‌ 


சங்கத்தவர்‌ காக்க 


சங்கப்புலவர்கள்‌ பாதுகாத்தமை 


மெத்த வணிகலன்‌ a மிகுதியான வணிகக்‌ 
(மெத்த 4 அணிகலன்‌) வ ட கப்பல்கள்‌ 
சங்கப்‌ பலகையிலிருந்து நீரலையைத்‌ தடுத்து நிறுத்தி, 


சங்கினைக்‌ காத்தல்‌ 


தெரிந்து தெளிவோம்‌ இரட்டுற மொழிதல்‌ 


ஒரு சொல்லோ, சொற்றொடரோ இருபொருள்பட வருவது இரட்டூற 


மொழிதல்‌ அணி எனப்படும்‌. 


இதனைச்‌ சிலேடை அணி என்றும்‌ அழைப்பர்‌. செய்யுளிலும்‌ உரைநடையிலும்‌ மேடைப்பேச்சிலும்‌ 


சிலேடைகள்‌ பயன்படுத்தப்படுகின்றன. 


நூல்‌ வெளி 


படைத்தவர்‌ தமிழழகனார்‌. 


சந்தக்கவிமணி எனக்‌ குறிப்பிடப்படும்‌ தமிழழகனாரின்‌ இயற்பெயர்‌ சண்முகசுந்தரம்‌. 


புலவர்‌ பலரின்‌ பாடல்களின்‌ தொகுப்பான தனிப்பாடல்‌ திரட்டு (ஐந்தாம்‌ பகுதி - கழகப்‌ 
பதிப்பு) என்னும்‌ நூலிலிருந்து இந்தப்பாடல்‌ எடுத்தாளப்பட்டூுள்ளது. இப்பாடலைப்‌ 


இலக்கணப்‌ புலமையும்‌ இளம்வயதில்‌ செய்யுள்‌ இயற்றும்‌ ஆற்றலும்‌ பெற்ற இவர்‌ பன்னிரண்டு 


சிற்றிலக்கிய நூல்களைப்‌ படைத்துள்ளார்‌. 


கற்பவை கற்றபின்‌... 


௮) காலை நேரம்‌ ஒரு நிகழ்ச்சிக்காகத்‌ தொடர்வண்டியில்‌ வந்து இறங்கினார்‌ தமிழறிஞர்‌ 
கி.வா.ஜகந்நாதன்‌. அவரை மாலையிட்டு வரவேற்றனர்‌. அப்போது கி.வா.ஜ., "அடடே! 
காலையிலேயே மாலையும்‌ வந்துவிட்டதே!" என்றார்‌. எல்லோரும்‌ அந்தச்‌ சொல்லின்‌ 


சிலேடைச்‌ சிறப்பை மிகவும்‌ சுவைத்தனர்‌. 


ஆ) இசை விமரிசகர்‌ சுப்புடுவின்‌ விமரிசனங்களில்‌ நயமான சிலேடைகள்‌ காணப்படும்‌. 
ஒரு முறை ஒரு பெரிய வித்துவானுடைய இசைநிகழ்ச்சியை விமரிசனம்‌ செய்யும்‌ 


போது அவர்‌ குறிப்பிட்டது: "அன்று கச்சேரியில்‌ அவருடைய காதிலும்‌ கம்மல்‌, குரலிலும்‌ 
கம்மல்‌." 


இ) தமிழறிஞர்‌ கி.ஆ.பெ.விசுவநாதன்‌ பல்‌ மருத்துவத்தில்‌ சிறப்புப்‌ பட்டம்‌ பெற்ற நண்பர்‌ 
ஒருவரை அறிமுகம்‌ செய்து வைத்தபோது "இவர்‌ பல்துறை வித்தகர்‌" என்று 
குறிப்பிட்டார்‌! 


இவைபோன்ற பல சிலேடைப்‌ பேச்சுகளை நீங்கள்‌ கேட்டிருப்பீர்கள்‌. அவற்றைத்‌ 
தொகுத்துச்‌ சொல்நயங்களைப்‌ பதிவு செய்து கலந்துரையாடுக. 


மொழியின்‌ சிறப்புகளைப்‌ பாடும்‌ கவிதைகளுள்‌ உங்களுக்குப்‌ பிடித்தவற்றை 


வகுப்பறையில்‌ படித்துக்காட்டுக . 


1௦ 


| | 10th_Tamil_Unit Lindd 10 ஓ 


24-01-2020 10.04.10 AM | | 


உரைநடையின்‌ அணிநலன்கள்‌ 


- எழில்முதல்வன்‌ 


சங்க இலக்கியம்‌ நம்‌ பாட்டனார்‌ தோப்பு; இடைக்கால 


இலக்கியம்‌ நம்‌ தந்தையார்‌ தோட்டம்‌; இக்கால 


இலக்கியம்‌ நம்‌ பூங்கா. தோப்பு ஈந்த பயன்களையும்‌ 


நுழையும்முன்‌ 


ஒன்று சேர்த்து உரைநடையின்‌ அணிநலன்களாகக்‌ 


காண்போமா?... 


தோட்டம்‌ தந்த நயங்களையும்‌ பூங்காவின்‌ அழகினையும்‌ 


sITRER 


கற்பனை உரையாடல்‌ 


பங்கு பெறுவோர்‌ - இணையத்‌ தமிழன்‌, சங்கப்‌ புலவர்‌ 


சங்கப்‌ புலவர்‌ ஒருவர்‌ இயற்கைசூழ்‌ இடமொன்றில்‌ எழுத்தாணி கொண்டு ஓலைச்‌ சுவடியில்‌ 
எழுதிக்கொண்டிருக்கிறார்‌. அப்போது அவர்முன்‌ சிறிய காலஇயந்திரம்‌ ஒன்று தோன்றுகிறது. 


அதிலிருந்து இன்றைய மனிதர்‌ ஒருவர்‌ 
இறங்கி, புலவரை நோக்கி நடந்து வருகிறார்‌. 
அச்சமும்‌ அதைவிட வியப்பும்‌ மேலோங்கப்‌ 


பார்த்துக்கொண்டிருந்த புலவரின்‌ கையைப்‌ 
பற்றிக்‌ குலுக்குகிறார்‌. 

இணையத்‌ தமிழன்‌: வணக்கம்‌, ஐயா! நான்‌ 
இணையத்தமிழன்‌ வந்திருக்கிறேன்‌. 


சங்கப்‌ புலவர்‌: இணையத்தமிழனா?! 
வியப்பு! உங்கள்‌ வருகையை என்‌ தோழர்‌ 
குன்றூர்க்‌ கிழாரிடம்‌ கூறவேண்டும்‌! அவர்‌ 
உங்களையும்‌ உங்கள்‌ ஊர்தியையும்‌ குறித்து 


ஓர்‌ ஆசிரியப்பா இயற்றிவிடுவார்‌. 


| | 10th_Tamil Unit Lindd 11 


11 


இணையத்‌ தமிழன்‌: இருக்கட்டும்‌ 
ஐயா! அவரை இன்னொரு வாய்ப்பில்‌ 
பார்த்துக்கொள்ளலாம்‌. என்னால்‌ உங்களுடன்‌ 
இங்கு ஒரு மணிநேரம்‌ மட்டுமே இருக்க 
முடியும்‌. அதற்குள்‌ உங்களோடு இலக்கியம்‌ 
பற்றிச்‌ சிறிதுநேரம்‌ பேச விரும்புகிறேன்‌. 

சங்கப்‌ புலவர்‌: கபிலரின்‌ குறிஞ்சிப்‌ 
பாட்டுப்‌ பற்றியா? எம்‌ போன்ற புலவரின்‌ தனிச்‌ 
செய்யுள்கள்‌ பற்றியா? யாது குறித்து? 

இணையத்‌ தமிழன்‌: புலவரே! உங்கள்‌ 
காலத்துப்‌ பாடல்களையெல்லாம்‌ பிற்காலத்தில்‌ 
சங்கப்‌ பாடல்கள்‌ என்று தொகுத்து 


24-01-2020 10.04.11 AM | | 


வைத்திருக்கிறார்கள்‌. அவையெல்லாம்‌ பாட்டும்‌ 
தொகையுமாக நூல்‌ விற்பனை நிலையங்களிலும்‌ 
இணையத்திலும்‌ கிடைக்கின்றன. 


சங்கப்‌ புலவர்‌: இணையமா? 


இணையத்‌ தமிழன்‌: புலவரே! எங்கள்‌ 
காலத்து அறிவியல்‌ கண்டுபிடிப்புகளைக்காண 
உங்களை என்னுடன்‌ பின்னர்‌ ஒருமுறை 
அழைத்துப்‌ போகிறேன்‌. இப்போது இலக்கியம்‌ 
குறித்துப்‌ பேசலாம்‌. 

சங்கப்‌ புலவர்‌: நீரும்‌ பாக்கள்‌ 
இயற்றுவீரோ? புறமா? 
அகத்துள்‌ உவமை, மெய்ப்பாடு ஆகியன 


அகம? 


வைத்திருக்கிறீரா? நும்‌ பாக்கள்‌ ஆசிரியமா? 


இணையத்‌ தமிழன்‌: ஆசிரியப்பாவா!... 
அதையும்‌ எழுத எங்களில்‌ கொஞ்சம்‌ பேர்‌ 
இருக்கிறார்கள்‌. எங்கள்‌ காலத்தில்‌ புதுப்புது 
இலக்கிய வடிவங்கள்‌ தோன்றியிருக்கின்றன. 
சங்கப்‌ பாடல்களுக்குப்‌ பின்‌, தமிழ்‌ இலக்கியம்‌ 
அறஇலக்கியங்களாகி, காப்பியங்களாகி, 
சிற்றிலக்கியங்களாகி, சந்தக்‌ கவிதைகளாகி, 
புதுக்கவிதைகளாகி... இப்போது நவீன 
கவிதைகளில்‌ வந்து நிற்கிறது. உரைநடையின்‌ 


தெரியுமா? 


முதல்‌ தமிழ்க்‌ கணினி 


தமிழ்‌ மறையான திருக்குறளைத்‌ 
தந்த திருவள்ளுவர்‌ பெயரில்‌ 
முதல்‌ தமிழ்க்‌ கணினி 1983 
செப்டம்பரில்‌ டி.சி.எம்‌. டேட்டா 
புரொடக்ட்ஸ்‌ என்னும்‌ தனியார்‌ நிறுவனம்‌ 
உருவாக்கி விற்பனைக்குக்‌ கொண்டுவந்தது. 
இக்கணினியில்‌ முதல்‌ முறையாகத்‌ 
தமிழ்‌ மொழியிலேயே விவரங்களை 
(Data) உள்ளீடாகச்‌ செலுத்தி நமக்குத்‌ 
தேவையான தகவல்களை வெளியீடாகக்‌ 
கணினியிலிருந்து பெறமுடிந்தது. இந்தக்‌ 
கணினி தமிழ்‌, ஆங்கிலம்‌ ஆகிய இரண்டு 
மொழிகளையும்‌ கையாளக்கூடியதாக 
அமைந்தது. சென்னை தேனாம்பேட்டையில்‌ 
இருந்த புள்ளிவிவரத்‌ துறை அலுவலகத்திற்கும்‌ 
தலைமைச்‌ செயலகத்துக்கும்‌ கோப்புகளையும்‌ 
செய்திகளையும்‌ பறிமாறிக்கொண்ட முதல்‌ 
நேர்வழிக்‌ கணினியும்‌ "திருவள்ளுவரே ! 


| | 10th_Tamil Unit Lindd 12 


12 


வளர்ச்சியோ அளவற்றது! சிறுகதை, கட்டுரை, 


புதினம்‌... இவையெல்லாம்‌ எங்கள்கால 
இலக்கிய வடிவங்கள்‌! 


சங்கப்‌ புலவர்‌: உரைநடையா! 


இணையத்‌ தமிழன்‌: அதேதான்‌! நீங்களும்‌ 
நானும்‌ பேசுகிறோமே! அதுதான்‌ உரைநடை! 
பேசினால்‌ உரையாடல்‌; எழுதினால்‌ உரைநடை. 
பெரும்பாலும்‌ உரைநடை வடிவில்தான்‌ 
நாங்கள்‌ இலக்கியம்‌ படைக்கிறோம்‌. 


சங்கப்‌ புலவர்‌: எம்முடைய பாக்களின்‌ 
உத்திகளை நீவிர்‌ பயன்படுத்துவீரோ? 


இணையத்‌ தமிழன்‌: என்ன அப்படிக்‌ 
கேட்டுவிட்மர்கள்‌! நீங்கள்‌ தந்த உத்திகளில்‌ 
சிலவற்றை நீங்கள்‌ தந்த பெயரிலும்‌ 
சிலவற்றை நாங்கள்‌ வைத்த பெயரிலும்‌ 
பயன்படுத்துகிறோம்‌. 


சங்கப்‌ புலவர்‌: மகிழ்ச்சி! உணர்ச்சிகளைக்‌ 
காட்ட உவமை கொண்ட மொழிநடையே 
ஏற்ற கருவி. இவற்றை நீவிர்‌ எப்படிப்‌ 
பயன்படுத்துவீர்‌? 

இயடைணையத்‌ தமிழன்‌ : 
'திருப்பரங்குன்றதீதின்‌ அழகைப்‌ 
பார்ப்பதற்கென்றே இயற்கை 
பதித்து வைத்த இரண்டு யெரிய 
நிலலைக்கண்ணரடிகளைப்பேோரல்‌ 
வடபுறமும்‌ தென்புறமும்‌ நீர்நிறைந்த 
கண்மாய்கள்‌ என்று குறிஞ்சிமலர்‌ என்னும்‌ 
நூலில்‌ நா.பார்த்தசாரதி உவமையைப்‌ 
பயன்படுத்தியுள்ளார்‌. 

சங்கப்‌ புலவர்‌: அருமையான உவமையைக்‌ 
கூறினீர்‌! அடுத்து... 

இணையத்‌ தமிழன்‌: இன்னும்‌ உண்டே! 
உங்களுக்கு ஆயிரம்‌ ஆண்டுகளுக்குப்‌ பின்பு 
வந்த 'தண்டி' என்பவர்‌, உருவகத்தைப்‌ 
பற்றி ' உவமையும்‌ பொரும்‌ வேற்றுமை 
ஒமழிவித்து ஒன்றென மாட்டின்‌ அஃது 
உருவகமாகும்‌ என்று எழுதியிருக்கிறார்‌. 
எங்கள்‌ இலக்கியங்களில்‌ உவமையை 
விட உருவகமே உணர்வுகளைத்‌ தூண்டி 
எழுப்புவதில்‌ வெற்றிபெறுகின்றது. 


24-01-2020 10.04.12 AM | | 


'முகநிலவில்‌ வியர்வைமுத்துகள்‌ துளிர்த்தன 
என்று உருவகமாக எழுதுகிறார்கள்‌. 


"களம்புகத்‌ துடித்து நின்ற உனக்கு, 
வெற்றிச்சாறு கிடைத்துவிட்டது, உண்டு 
மகிழ்ந்தாய்‌; உன்‌ புன்னகைதான்‌ அதற்குச்‌ 
சான்று - இது எங்கள்‌ காலத்தில்‌ வாழ்ந்த 
அறிஞர்‌ அண்ணா அவர்களின்‌ உரைநடை! 

சங்கப்‌ புலவர்‌: அட! என்னே அவரது 
கற்பனை! மேலும்‌ கேட்கப்‌ பெருவிழைவு 
கொள்கிறேன்‌... 


இணையத்‌ 
விதவிதமான 
பயன்படுத்தியிருக்கிறீர்கள்‌. 
பிற்காலத்தில்‌ 
தோன்றிய இலக்கண நூல்களில்‌ பெயர்‌ 
வைத்திருக்கிறார்கள்‌. உவம உருபு மறைந்து 
வந்தால்‌, அதற்கு எடுத்துக்காட்டு உவமை 
அணி என்று பெயர்‌. 


தமிழன்‌: 
உவமைகளை 
நீங்கள்‌ 
அவற்றுக்கெல்லாம்‌ 


"புறந்தூய்மை நீரான்‌ அமையும்‌ அகந்தூய்மை 
வாய்மையால்‌ காணப்‌ படும்‌” 

இந்தத்‌ திருக்குறளில்‌ உவம உருபு 
இல்லை. இதை நாங்கள்‌ உரைநடையிலும்‌ 
பயன்படுத்துகிறோம்‌. எடுத்துக்காட்டு உவமை 
அணியை உரைநடையில்‌ பயன்படுத்துகையில்‌ 
'இணை ஒப்பு' (analogy) என்கிறோம்‌. 


"ஊர்‌ கூடிச்‌ செக்குத்‌ தள்ள முடியுமா? 
என்று கேட்கிறார்கள்‌, ஊர்‌ கூடின 
பிறகுதான்‌ செக்குத்‌ தள்ள வேண்டும்‌ 
என்று காத்திருப்பவர்களின்‌ காரியம்‌ 
கைகூடாது, பரோகிதருக்காக அமாவாசை 
காத்திருப்பதில்லை" என்று எழுத்தாளர்‌ 
வ.ராமசாமி 'மழையும்‌ புயலும்‌' என்னும்‌ 
நூலில்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 

சங்கப்‌ புலவர்‌: என்னே செறிவு! 


இணையத்‌ தமிழன்‌: அஃறிணைப்‌ 
பொருள்களையும்‌ உயர்திணையாகக்‌ கருதிக்‌ 
கற்பனை செய்து எழுதுவோம்‌. 

சங்கப்‌ புலவர்‌: இலக்கணத்தில்‌ இது 
உண்டே! தொல்காப்பியர்‌, "கிற, 
திங்கள்‌, நெஞ்சம்‌ போன்ற அஃறிணைப்‌ 


| | 10th_Tamil Unit Lindd 13 


13 


பொருள்கள்‌, சொல்லுத போலவும்‌, 
கேட்குற போலவும்‌ சொல்லியாங்கு 
அமையம்‌" (செய்யுளியல்‌, 192) என்று 
எழுதும்‌ திறத்தைக்‌ குறிப்பிட்டிருக்கின்றார்‌. 
உயிர்‌ இல்லாத பொருள்களை உயிர்‌ 


உள்ளன போலவும்‌, உணர்வு இல்லாத 
பொருள்களை உணர்வுடையன 
போலவும்‌ கற்பனை செய்வதுண்டு என்று 
எடுத்துக்காட்டியிருக்கிறார்‌. 

இணையத்‌ தமிழன்‌: நீங்கள்‌ குறிப்பிட்ட 
இரண்டையும்‌ நாங்கள்‌ 'இலக்கணை' 
என்கிறோம்‌. 


"சோலையில்‌ பகுவேன்‌; மரங்கள்‌ 
கூப்பிடும்‌; விருந்து வைக்கும்‌, ஆலமர] 
நிழலில்‌ அமர்வேன்‌; ஆல்‌,'என்‌ விழுதைப்‌ 
பார்‌. அந்த அரசுக்கு இஃது உண்டா? 
என்னும்‌. அரசு கண்ணிற்படும்‌. 'யான்‌ 
விழுதின்றி வானுற ஓஒங்கிநிற்கிறேன்‌, 
என்னை மக்கள்‌ சுற்றிச்‌ செல்கிறார்கள்‌, 
காண்‌' என்னும்‌. 'வேபம்‌./, என்நிழல்‌ 
நலஞ்செய்யும்‌. என்‌ பூவின்‌ குணங்களைச்‌ 
சொல்கிறேன்‌ வா' என்னும்‌. அத்தி, நாகை, 
விளா, ம, வில்வம்‌ முதலிய மரங்கள்‌ 
வினியாமலிருக்குமே? சிந்தனையில்‌ 
அவைகளின்‌ நுட்பங்கள்‌ விளங்கும்‌. மலை 
என்னை அடிக்கடி அழைக்கும்‌. மலைமீது 
இவர்வேன்‌; ஒரிடத்தில்‌ அமர்வேன்‌; 
மேலும்‌ கீழும்‌ பார்ப்பேன்‌; சற்றும்‌ 
பார்ப்பேன்‌. மனம்‌ அமைதி எய்தும்‌" 

எங்கள்‌ காலத்‌ தமிழ்த்தென்றல்‌ 
திரு.வி.கலியாணசுந்தரனார்‌ இப்படி 
எழுதியிருக்கிறார்‌. 


சங்கப்‌ புலவர்‌: மோனையும்‌ எதுகையும்‌ 
செய்யுளில்‌ வருமாயின்‌ இனிய ஓசையின்பம்‌ 
விளையும்‌. இவற்றினை நீவிர்‌ உரைநடையில்‌ 
பயன்படுத்துவீரோ? 

இணையத்‌ தமிழன்‌: ஆம்‌. இதோ! 

"தென்றல்‌ அசைந்துவரழும்‌ தென்தயிம்‌ 
நாட்டில்‌ அமைந்த திருக்குற்றாலம்‌, 
மலைவளம்‌ படைத்த பழ்ம்பதியராகும்‌. 
அம்மலையிலே, கோங்கும்‌ வேங்கையும்‌ 
ஓங்கி வளரும்‌; குரவ்மும்‌ முல்லையும்‌ 


24-01-2020 10.04.12 AM | | 


நறு ணங்‌ கமழும்‌! கோலமாமயில்‌ 
தோகை விரித்தாடும்‌; தேனுண்ட வண்டுகள்‌ 
தமிழ்ப்‌ பாட்டிசைக்கும்‌; இத்தகைய 
மலையினின்று விரைந்து வழிந்திறங்கும்‌ 
வெள்ளரறாவி வட்டச்‌ சனையிலே வீழ்ந்து 
பெொரங்கும்பொழுது சிதறும்‌ நீர்த்‌ 
திவலைகள்‌ பாலாவிபோற்‌ பரந்கெழுந்து 


மஞ்சினோடு சேர்ந்து கொஞ்சிக்‌ குலாவும்‌" 


என்று சொல்லின்‌ செல்வர்‌ இரா.பி.சே., 
தமிழின்பம்‌ என்னும்‌ நூலில்‌ எழுதியுள்ளார்‌. 

சங்கப்‌ புலவர்‌: அருமை! உணர்வு 
வெளிப்பாட்டிற்கும்‌ சொல்லப்படும்‌ கருத்திற்கு 
அழுத்தம்‌ தரவும்‌ நீவிர்‌ உரைநடையில்‌ வேறு 
என்ன உத்திகளைப்‌ பயன்படுத்துவீர்‌? 


இணையத்‌ தமிழன்‌: இதற்காகச்‌ 
சொல்லையோ கருத்தையோ திரும்பத்‌ 
திரும்பச்‌ சொல்வதுண்டு! சொற்களை 
அளவாகப்‌ பயன்படுத்தி உரைநடையை அழகு 
செய்ய மு.வரதராசனார்‌, தம்‌ நாட்டுப்பற்று 
என்னும்‌ கட்டுரைத்‌ தொகுப்பில்‌, 

"வாழ்க்கை நடத்துவதற்குப்‌ 
பொருள்கள்பல வேண்டும்‌. அரிசி, தாய்‌, 
கனி முதலியவை வேண்டும்‌. உடை, 
வீடு முதலியவை வேண்டும்‌. காசும்‌ 
காகித நோட்டும்‌ வேண்டும்‌, இன்னும்‌ 
பல வேண்டும்‌. இவற்றை அஞணாம்‌ 
அறிவும்‌ வேண்டும்‌' என்று எழுதியிருக்கிறார்‌. 

சங்கப்‌ புலவர்‌: மிகச்‌ சுவையாக உள்ளது! 
இன்னும்‌ வேறென்ன உத்திகள்‌? 

இணையத்‌ தமிழன்‌: இருக்கின்றனவே! 
படிப்பவருக்கு முரண்படுவதுபோல இருக்கும்‌; 
உண்மையில்‌ முரண்படாத - மெய்ம்மையைச்‌ 
சொல்லுவது 'முரண்படு மெய்ம்மை (022003. 

இதோ! அதற்கும்‌ ஓர்‌ எடுத்துக்காட்டு 

'இந்த உலகத்தில்‌ பயம்‌ என்ற 
ஒன்றிற்குத்‌ தவிர வேறு எதற்கு நாம்‌ 
பயப்படவேண்டும்‌? 

சங்கப்‌ புலவர்‌: மேலும்‌... 

இணையத்‌ தமிழன்‌: முரண்பட்ட 
சொற்களைச்‌ சேர்த்து எழுதுவார்கள்‌... 


| | 10th_Tamil Unit Lindd 14 


14 


'சலப்பில்லாத பொய்‌ ... இதைச்‌ சொல்முரண்‌ 
(Oxymoron) என்கிறோம்‌. சொல்லும்‌ முறையில்‌ 
அழுத்தம்‌ கொடுப்பதற்காக எதிரும்‌ புதிருமான 
முரண்படும்‌ கருத்துகளை அமைத்து 
எழுதுவோம்‌... இதனை எதிரிணை இசைவு 
(Antithesis) என்கிறோம்‌. 


"குடிசைகள்‌ ஒரு பக்கம்‌; கோபுரங்கள்‌ 
மறுபக்கம்‌; பசித்த வயிறுகள்‌ ஒருபக்கம்‌; 
ரீனிச்சேப்பக்காரர்கள்‌ மறுபக்கம்‌: 
மெலிந்த எலும்புக்கூடுகள்‌ ஒருபக்கம்‌; 
பருத்த தொந்திகள்‌ மறுபக்கம்‌; கேடுகெட்ட 
இந்தச்‌ சமுதாயத்திற்கு என்றைக்கு 
விமோசனம்‌? தோழர்களே, சிந்தியுங்கள்‌! 
என்று தோழர்‌ ப.ஜீவானந்தம்‌ எழுதியிருப்பது 
இதற்கு நல்ல எடுத்துக்காட்டு! 

சங்கப்‌ புலவர்‌: கேட்கும்போதிலே சிலிர்ப்பு 
உண்டாகிறதே! 


இணையத்‌ தமிழன்‌: புலவரே! இதையும்‌ 
கேளுங்கள்‌! விடைதரவேண்டிய தேவை 
இல்லாமல்‌ கேள்வியிலேயே பதில்‌ இருப்பதைப்‌ 
போலவும்‌ எழுதுவோம்‌! அது உணர்ச்சி 
வெளிப்பாட்டுக்கு உதவக்கூடியது! 


"அவர்‌ (பெரியார்‌ ஈ.வெ.) பேசாது 
நூன்‌ உண்டா? குரல்‌ கேட்காத ஊர்‌ உண்டா? 


அவரிடம்‌ சிக்கித்‌ திணறாத பழமை 
அண்டா? எதைக்‌ கண்டு அலர்‌ திகைத்தார்‌? 
எந்தப்‌ ராணம்‌ அவரிடம்‌ தாக்குதலைப்‌ 
பெறாத... எனவேதான்‌, பெரியாருடைய 
பெரும்‌ பணியை நான்‌ ஒரு தனிமனிதனின்‌ 
வரலாறு என்றல்ல ஒழு சகாப்தம்‌ - ஒழு 
கால கட்டம்‌ - ஓரு திருப்பம்‌ - என்று 
கூறுகிறேன்‌.” 

இது பெரியாரைப்‌ பற்றி அறிஞர்‌ அண்ணா 
பேசியது. 

எப்படி இருக்கிறது ஐயா? 

சங்கப்‌ புலவர்‌: உணர்ச்சிப்‌ பெருவெள்ளம்‌! 
இதன்‌ உச்சநிலை (நக) என்ன? 

இணையத்‌ தமிழன்‌: உச்சநிலைதானே? 
இருக்கிறதே! சொல்லையோ கருத்தையோ 


அடுத்தடுத்து வைக்கும்‌ முறையிலே உள்ள 
சிறப்புதான்‌ அது. 


24-01-2020 10.04.12 AM | | 


"இந்தியாதான்‌ என்னுடைய மொட்சம்‌; 
இந்தியாவின்‌ நன்மைதான்‌ என்‌ நன்மை. 
இந்தியாதான்‌ என்‌ இளமையின்‌ மெத்தை; 
என்‌ யெளவனத்தின்‌ நந்தவனம்‌; என்‌ 
கிழக்காலத்தின்‌ காசி" என்று பாரதி என்னும்‌ 
தமிழ்க்கவிஞர்‌ நம்‌ நாட்டை உயர்த்திக்‌ 
கூறுகிறார்‌. 


சங்கப்‌ புலவர்‌: மிக்க மகிழ்ச்சி! நீர்‌ 
தமிழ்‌ உரைநடைச்‌ செழுமை பற்றிக்‌ கூறக்‌ 
கூற மேலும்‌ அவற்றைப்‌ படித்து இன்புற 
அவாவுறுகிறேன்‌! 


தரப்பட்டுள்ளது. 


இணையத்‌ தமிழன்‌: அதற்கென்ன புலவரே! 
அடுத்த முறை வரும்போது என்னுடைய 
மடிக்கணினியில்‌ சேமித்து வைத்துள்ள 
பல்வேறு இலக்கியங்களை உங்களுக்குத்‌ 
தருகிறேன்‌! பயன்படுத்திக்கொள்ளுங்கள்‌ ! 
நேரமாகிவிட்டது. போய்வருகிறேன்‌ புலவரே! 


சங்கப்‌ புலவர்‌: போய்‌ வாரும்‌!... 
மடிக்கணினி என்று ஏதோ கூறினார்‌! 
அப்படியென்றால்‌ என்னவென்று கேட்பதற்குள்‌ 
பறந்துவிட்டாரே! 


நூல்வெளி 


எழில்முதல்வன்‌ எழுதிய 'புதிய உரைநடை' என்னும்‌ நூலிலுள்ள உரைநடையின்‌ 
அணிநலன்கள்‌ என்னும்‌ கட்டுரையின்‌ சுருக்கம்‌, இங்கு உரையாடல்‌ வடிவமாக மாற்றித்‌ 


மா.இராமலிங்கம்‌ (௭) எழில்முதல்வன்‌ மாநிலக்‌ கல்லூரியில்‌ பயின்று அங்கேயே பேராசிரியர்‌ 


பணியைத்‌ தொடர்ந்தவர்‌. குடந்தை அரசு ஆடவர்‌ கல்லூரி, பாரதிதாசன்‌ பல்கலைக்கழகம்‌ ஆகியவற்றில்‌ 
தமிழ்த்துறைத்‌ தலைவராகப்‌ பணிசெய்தவர்‌. மரபுக்‌ கவிதை, புதுக்கவிதை படைப்பதிலும்‌ வல்லவர்‌. 
இனிக்கும்‌ நினைவுகள்‌, எங்கெங்கு காணினும்‌, யாதுமாகி நின்றாய்‌ முதலிய நூல்களை இயற்றிய 
பெருமைக்குரியவர்‌. 'புதிய உரைநடை' என்னும்‌ நூலுக்காக சாகித்திய அகாதெமி விருதுபெற்றவர்‌. 


சிலப்பதிகாரம்‌, காடுகாண்‌ காதை: 53-55 


தொன்று தொட்டு இன்றுவரை நின்று நிலவும்‌ ஊர்கள்‌, 
தொன்மைத்‌ தமிழ்‌ நாகரிகத்தின்‌ வேர்கள்‌! இலக்கியத்தின்‌ சீர்களில்‌... 
முன்தோன்றிய மூத்தகுடி 
"வாழையும்‌ கமுகும்‌ தாழ்குலைத்‌ தெங்கும்‌ 
மாவும்‌ பலாவும்‌ சூழ்‌அடுத்து ஓங்கிய 
தென்னவன்‌ சிறுமலை திகழ்ந்து தோன்றும்‌” 


திண்டுக்கல்‌ 


மாவட்டத்தின்‌ 
சிறுமலை 


கற்பவை கற்றபின்‌... 


1. நீங்கள்‌ படித்தவற்றுள்‌ நினைவில்‌ நீங்கா இடம்பெற்ற இலக்கியத்‌ 


தொடர்கள்‌, நயங்களை எழுதுக. 


இலக்கியத்‌ தொடர்‌ 


இடம்பெற்றுள்ள நயம்‌ 


உள்ளங்கை நெல்லிக்கனி போல 


2. கொடுத்த தலைப்பில்‌ பேசுவோம்‌. 
தலைப்பு - நேரம்‌ 


| | 10th_Tamil Unit Lindd 15 


தவிர்க்க வேண்டிய சொல்‌ - கடிகாரம்‌ 
குறிப்பு - ஒரு நிமிடம்‌ பேச வேண்டும்‌. தமிழ்ச்சொற்களை மட்டும்‌ பயன்படுத்த வேண்டும்‌. 
ஐந்து வினாடிகளுக்குமேல்‌ இடைவெளி இருத்தல்‌ கூடாது. 
இது போன்று வேறு வேறு தலைப்புகளில்‌ வகுப்பறையில்‌ பேசிப்‌ பழகுக. 


24-01-2020 10.04.12 AM | | 


மொழியைத்‌ தெளிவுறப்‌ பேசவும்‌ எழுதவும்‌ உதவுவது இலக்கணம்‌. 
மொழியின்‌ சிறப்புகளை அறியவும்‌ இலக்கணம்‌ துணை செய்யும்‌. 


எழுத்து 

சார்பெழுத்து 

உயிர்மெய்‌, ஆய்தம்‌, உயிரளபெடை, 
ஒற்றளபெடை, குற்றியலுகரம்‌, குற்றியலிகரம்‌, 
ஐகாரக்குறுக்கம்‌, ஒளகாரக்குறுக்கம்‌, 
மகரக்குறுக்கம்‌, ஆய்தக்குறுக்கம்‌ ஆகிய 
பத்தும்‌ சார்பெழுத்துகள்‌ ஆகும்‌. அவற்றுள்‌ 
உயிரளபெடை, ஒற்றளபெடை ஆகிய இரண்டு 
அளபெடைகள்‌ குறித்து இங்குக்‌ காண்போம்‌. 

அளபெடுத்தல்‌ - நீண்டு ஒலித்தல்‌. 

பேச்சு வழக்கில்‌ சொற்களை நீட்டி 
ஒலித்துப்‌ பேசுவோம்‌. அவ்வாறு பேசும்போது 
உணர்வுக்கும்‌ இனிய 
அளபெடுத்தல்‌ பயன்படுகிறது. 


ஓசைக்கும்‌ 


எ.கா. அம்மாஅ, தம்பீஇ 
1. உயிரளபெடை 

செய்யுளில்‌ ஓசை குறையும்போது, 
அதனை நிறைவுசெய்ய, மொழிக்கு 
முதலிலும்‌ இடையிலும்‌ இறுதியிலும்‌ 
நிற்கிற உயிர்‌ நெட்டெழுத்துகள்‌ ஏழும்‌ 
தத்தம்‌ அளவில்‌ நீண்டு ஒலிக்கும்‌. அதைக்‌ 
குறிக்க நெட்டெழுத்துகளின்‌ இனமான 
குற்றெழுத்துகள்‌ அவற்றின்‌ பின்னால்‌ வரும்‌. 
இவ்வாறு வருவது உயிரளபெடை எனப்படும்‌. 

உயிரளபெடை மூன்று வகைப்படும்‌. 
௮) செய்யுளிசை அளபெடை 


செய்யுளில்‌ ஓசை குறையும்போது 
அதனை நிறைவு செய்ய, நெட்டெழுத்துகள்‌ 
அளபெடுத்தலைச்‌ செய்யுளிசை அளபெடை 
என்போம்‌. இதனை இசைநிறை அளபெடை 
என்றும்‌ கூறுவர்‌. 


| | 10th_Tamil Unit Lindd 16 


16 


ஓதல்‌ வேண்டும்‌ - மொழி முதல்‌ 
உறாஅர்க்கு உறுநோய்‌ - மொழியிடை 
நல்ல படாஅ பறை - மொழியிறுதி 


ஆ) இன்னிசை அளபெடை 


செய்யுளில்‌ ஓசை குறையாத இடத்திலும்‌ 
இனிய ஓசைக்காக குறில்‌ நெடிலாகி 
அளபெடுப்பது இன்னிசை அளபெடை ஆகும்‌. 


கெடுப்பதூஉம்‌ கெட்டார்க்குச்‌ சார்வாய்‌ 
மற்றாங்கே 
எடுப்பதூஉம்‌ எல்லாம்‌ மழை. 
இ) சொல்லிசை அளபெடை 
செய்யுளில்‌ ஒரு பெயர்ச்சொல்‌ எச்சச்‌ 
சொல்லாகத்‌ திரிந்து அளபெடுப்பது 
சொல்லிசை அளபெடை ஆகும்‌. 


உரனசைஇ உள்ளம்‌ துணையாகச்‌ சென்றார்‌ 
வரனசைஇ இன்னும்‌ உளேன்‌. 


நசை - விருப்பம்‌: விரும்பி என்னும்‌ 
பொருள்‌ தருவதற்காக நசைஇ என 
அளபெடுத்தது. பெயர்ச்சொல்‌, வினை 
அடையாக மாறியது. 


2. ஒற்றளபெடை 

செய்யுளில்‌ ஓசை குறையும்போது அதனை 
நிறைவுசெய்ய மெய்யெழுத்துகளான ங்‌, ஞ்‌, ண்‌, 
ந்‌,ம்‌,ன்‌,வ்‌,ய்‌,ல்‌, ள்‌ ஆகிய பத்தும்‌, ஃ என்னும்‌ 
ஆய்த எழுத்தும்‌ அளபெடுப்பது ஒற்றளபெடை 
ஆகும்‌. 


எங்ங் கிறைவன்‌ 


எஃஃகிலங்கிய கையராய்‌ இன்னுயிர்‌ 


24-01-2020 10.04.12 AM | | 


சொல்‌ 


பூ மலர்ந்தது. 
'மாடு புல்‌ தின்றது. 


ஓர்‌ எழுத்து தனித்தோ, பல எழுத்துகள்‌ 
சேர்ந்தோ பொருள்‌ தரும்‌ வகையில்‌ அமைவது 
சொல்‌ ஆகும்‌. அது, 


௮) இரு திணைகளையும்‌ ஐந்து 
பால்களையும்‌ குறிக்கும்‌. 

ஆ) மூவகை இடங்களிலும்‌ வரும்‌. 

இ) உலக வழக்கிலும்‌ செய்யுள்‌ 
வழக்கிலும்‌ வரும்‌. 

ஈ) வெளிப்படையாகவும்‌ குறிப்பாகவும்‌ 
விளங்கும்‌. 


மூவகை மொழி 
தனி மொழி, தொடர்மொழி, பொதுமொழி 


என மொழி மூன்று வகையாக அமையும்‌. 


தனிமொழி 
ஒரு சொல்‌ தனித்து நின்று பொருள்‌ 
தருமாயின்‌ அது தனிமொழி எனப்படும்‌. 


எ. கா. கண்‌, படி - பகாப்பதம்‌ 


கண்ணன்‌, படித்தான்‌ - பகுபதம்‌ 
தொடர்மொழி 
இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட 
தனிமொழிகள்‌ தொடர்ந்து வந்து பொருள்‌ 
தருவது தொடர்மொழி ஆகும்‌. 


எ. கா. கண்ணன்‌ வந்தான்‌. 
மலர்‌ வீட்டுக்குச்‌ சென்றாள்‌. 


பொதுமொழி 


ஒரு சொல்‌ தனித்து நின்று ஒரு 
பொருளையும்‌ அச்சொல்லே பிரிந்து நின்று 
வேறு பொருளையும்‌ தந்து தனிமொழிக்கும்‌ 


| | 10th_Tamil Unit Lindd 17 


17 


தொடர்மொழிக்கும்‌ பொதுவாய்‌ அமைவது 
பொதுமொழி எனப்படும்‌. 
௪. கா. 
எட்டு - எட்டு என்ற எண்ணைக்‌ குறிக்கும்‌. 
வேங்கை -வேங்கை என்னும்‌ மரத்தைக்‌ 
குறிக்கும்‌. 

இவையே எள்‌ 4 து எனவும்‌ வேம்‌ - கை 
எனவும்‌ தொடர்மொழிகளாகப்‌ பிரிந்து 
நின்று எள்ளை உண்‌, வேகின்ற கை எனவும்‌ 
பொருள்‌ தரும்‌. இவை இருபொருள்களுக்கும்‌ 
பொதுவாய்‌ அமைவதால்‌ பொது 
மொழியாகவும்‌ இருக்கிறது. 


தொழிற்பெயர்‌ 


ஒரு வினை அல்லது செயலைக்‌ 
குறிக்கும்‌ பெயரானது எண்‌, இடம்‌, 
காலம்‌, பால்‌ ஆகியவற்றைக்‌ குறிப்பாகவோ 
வெளிப்படையாகவோ உணர்த்தாமல்‌ வருவது 
தொழிற்பெயர்‌ எனப்படும்‌. 


எ.கா. ஈசல்‌, நடத்தல்‌ 


விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள்‌ 

வினையடியுடன்‌ விகுதி சேர்வதால்‌ 
உருவாகும்‌ தொழிற்பெயர்‌ விகுதி பெற்ற 
தொழிற்பெயர்‌ ஆகும்‌. 


நட குல்‌ நடத்தல்‌ 
வாழ்‌ கை வாழ்க்கை 
ஆள்‌ அல்‌ ஆளல்‌ 


ஒரே வினையடி பல விகுதிகளையும்‌ ஏற்கும்‌. 
எ.கா. நட என்பது வினையடி 
நடை, நடத்தை, நடத்தல்‌ 
எதிர்மறைத்‌ தொழிற்பெயர்‌ 
எதிர்மறைப்‌ பொருளில்‌ வருவது 
எதிர்மறைத்‌ தொழிற்பெயர்‌ ஆகும்‌. 


எ.கா. நடவாமை, கொல்லாமை 


24-01-2020 10.04.12 AM | | 


முதனிலைத்‌ தொழிற்பெயர்‌ 

விகுதி பெறாமல்‌ வினைப்‌ பகுதியே 
தொழிற்பெயராதல்‌ முதனிலைத்‌ தொழிற்பெயராகும்‌. 
oo குட்டு, உரை, அடி 

இச்செசொற்கள்‌ முறையய 
தட்டுதல்‌, உரைத்தல்‌, அடித்தல்‌ என்று 
பொருள்படும்போது முதனிலைத்‌ 
தொழிற்பெயர்களாகின்றன. 
முதனிலை திரிந்த தொழிற்பெயர்‌ 

விகுதி பெறாமல்‌ முதனிலை திரிந்து 
வரும்‌ தொழிற்பெயர்‌ முதனிலை திரிந்த 
தொழிற்பெயர்‌ ஆகும்‌. 


எ.கா. பேறு 


சுடு சூடு 


வினையாலணையும்‌ பெயர்‌ 

ஒரு வினைமுற்று பெயரின்‌ தன்மையை 
அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும்‌ ஏற்காமலும்‌ 
வேறொரு பயனிலையைக்‌ கொண்டு முடிவது 
வினையாலணையும்‌ பெயர்‌ எனப்படும்‌. அது 


குன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய மூன்று 
இடங்களிலும்‌ மூன்று காலங்களிலும்‌ வரும்‌. 


எ. கா. வந்தவர்‌ அவர்தான்‌. 
பொறுத்தார்‌ பூமியாள்வார்‌. 


தொழிற்பெயர்க்கும்‌ வினையாலணையும்‌ 
பெயர்க்கும்‌ உள்ள வேறுபாடு 


பாடுதல்‌, படித்தல்‌ 


வினை, 

பெயர்த்‌ தன்மையாகி | தொழிலைச்‌ செய்யும்‌ 
வினையையே கருத்தாவைக்‌ குறிக்கும்‌ 
உணர்த்தி நிற்கும்‌ 

காலம்‌ காட்டாது காலம்‌ காட்டும்‌ 
படர்க்கைக்கே உரியது | மூவிடத்திற்கும்‌ உரியது 
எ. கா. எ. கா. 


பாடியவள்‌, படித்தவர்‌ 


கற்பவை கற்றபின்‌... 


தேன்‌, நூல்‌, பை, மலர்‌, வா - இத்‌ தனிமொழிகளுடன்‌ 
சொற்களைச்‌ சேர்த்துத்‌ தொடர்மொழிகளாக்குக. 
வினை அடியை விகுதிகளுடன்‌ இணைத்துத்‌ தொழிற்பெயர்களை உருவாக்குக. 


காண்‌, சிரி, படி, தடு 


எ.கா. காட்சி, காணுதல்‌, காணல்‌, காணாமை 
தனிமொழி, தொடர்மொழி ஆகியவற்றைக்‌ கொண்டு உரையாடலைக்‌ தொடர்க. 


அண்ணன்‌ 


கும்பி ; (தனிமொழி) 


அண்ணன்‌ 


தம்பி 


: எங்கே செல்கிறாய்‌? (தொடர்மொழி ) 


வாங்குகிறாய்‌? (தொடர்மொழி) 


(தொடர்மொழி) 


அண்ணன்‌ 


(கனிமொழி) 


தம்பி ்‌ (தொடர்மொழி) 


அண்ணன்‌ 
தம்பி 


மலை என்னை அடிக்கடி அழைக்கும்‌. மலைமீது ஏறுவேன்‌ ; ஓரிடத்தில்‌ அமர்வேன்‌: மேலும்‌ 
கீழும்‌ பார்ப்பேன்‌: சுற்றுமுற்றும்‌ பார்ப்பேன்‌. மனம்‌ அமைதி எய்தும்‌.' 


இத்தொடர்களில்‌ உள்ள வினைமுற்றுகளைச்‌ தனியே எடுத்தெழுதித்‌ தொழிற்பெயர்களாக மாற்றுக. 
கட்டு, சொட்டு, வழிபாடு, கேடு, கோறல்‌ - இத்தொழிற்பெயர்களை வகைப்படுத்துக. 


| | 10th_Tamil Unit Lindd 18 


18 


24-01-2020 10.04.12 AM | | 


on? 
PA 


பலவுள்‌ தெரிக. 


1. மெத்த வணிகலன்‌ என்னும்‌ தொடரில்‌ தமிழழகனார்‌ குறிப்பிடுவது- 


௮) வணிகக்‌ கப்பல்களும்‌ ஐம்பெரும்‌ காப்பியங்களும்‌ 


ஆ) பெரும்‌ வணிகமும்‌ பெரும்‌ கலன்களும்‌ DLKFR 


இ) ஐம்பெரும்‌ காப்பியங்களும்‌ அணிகலன்களும்‌ 
ஈ) வணிகக்‌ கப்பல்களும்‌ அணிகலன்களும்‌ 


2. 'தாய்ந்த இலையும்‌ காய்ந்த தோகையும்‌' நிலத்துக்கு நல்ல உரங்கள்‌. இத்தொடரில்‌ 
அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது - 


௮) இலையும்‌ சருகும்‌ ஆ) தோகையும்‌ சண்டும்‌ 
இ) தாளும்‌ ஓலையும்‌ ஈ) சருகும்‌ சண்டும்‌ 

3. எந்தமிழ்நா என்பதைப்‌ பிரித்தால்‌ இவ்வாறு வரும்‌ - 
௮) எந்‌ தமிழ்‌ 4 நா ஆ) எந்த 4 தமிழ்‌ 4 நா 
இ) எம்‌ -தமிழ்‌-நா ஈ) எந்தம்‌ -தமிழ்‌-நா 


4. 'கேட்டவர்‌ மகிழப்‌ பாடிய பாடல்‌ இது' - தொடரில்‌ இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும்‌ 
வினையாலணையும்‌ பெயரும்‌ முறையே - 


௮) பாடிய: கேட்டவர்‌ ஆ) பாடல்‌: பாடிய 
இ) கேட்டவர்‌; பாடிய ஈ) பாடல்‌: கேட்டவர்‌ 

5. வேர்க்கடலை, மிளகாய்‌ விதை, மாங்கொட்டை ஆகியவற்றைக்‌ குறிக்கும்‌ பயிர்வகை - 
௮) குலை வகை ஆ) மணி வகை 


இ) கொழுந்து வகை ஈ) இலை வகை 
குறுவினா 
1. வேங்கை என்பதைத்‌ தொடர்மொழியாகவும்‌ பொதுமொழியாகவும்‌ வேறுபடுத்திக்‌ காட்டுக. 
2. "மன்னும்‌ சிலம்பே! மணிமே கலைவடிவே! 


முன்னும்‌ நினைவால்‌ முடிதாழ வாழ்த்துவமே!" - இவ்வடிகளில்‌ இடம்பெற்றுள்ள 
காப்பியங்களைத்‌ தவிர எஞ்சியுள்ள ஐம்பெருங்‌ காப்பியங்களின்‌ பெயர்களை எழுதுக. 


19 


| | 10th_ Tamil Unit Lindd 19 ஓ 24-01-2020 10.04.13 AM | | 


| | 10th_Tamil_Unit Lindd 20 ஓ 


ஒரு தாற்றில்‌ பல சீப்பு வாழைப்பழங்கள்‌ உள்ளன. 

ஒரு சீப்பில்‌ பல தாறு வாழைப்பழங்கள்‌ உள்ளன. 

ஒரு சீப்பில்‌ பல வாழைப்பழங்கள்‌ உள்ளன. 

மேற்கண்ட தொடர்களில்‌ சரியான தொடர்களைச்‌ சுட்டிக்காட்டி, எஞ்சிய பிழையான 
தொடரிலுள்ள பிழைக்கான காரணத்தை எழுதுக. 

"உடுப்பதூஉம்‌ உண்பதூஉம்‌ காணின்‌ பிறர்மேல்‌ 

வடுக்காண்‌ வற்றாகும்‌ கீழ்‌" - இக்குறளில்‌ அமைந்துள்ள அளபெடையின்‌ வகையைச்‌ சுட்டி, 
அதன்‌ இலக்கணம்‌ தருக. 


தற்கால உரைநடையில்‌ சிலேடை அமையும்‌ நயத்திற்கு ஓர்‌ எடுத்துக்காட்டுத்‌ தருக. 


சிறுவினா 


1. 


குமிழன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாகப்‌ பாவலரேறு சுட்டுவன யாவை? 


'புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது.' 
இதுபோல்‌ இளம்‌ பயிர்‌ வகை ஐந்தின்‌ பெயர்களைத்‌ தொடர்களில்‌ அமைக்க. 
'அறிந்தது, அறியாதது, புரிந்தது, புரியாதது, தெரிந்தது, தெரியாதது, பிறந்தது, பிறவாதது' இவை 


அனைத்தையும்‌ யாம்‌ அறிவோம்‌. அதுபற்றி உமது அறிவுரை எமக்குத்‌ தேவை இல்லை. எல்லாம்‌ 


எமக்குத்‌ தெரியும்‌. 


இக்கூற்றில்‌ வண்ண எழுத்துகளில்‌ உள்ள வினைமுற்றுகளைத்‌ தொழிற்பெயர்களாக மாற்றி 
எழுதுக. 


தமிழழகனார்‌ தமிழையும்‌ கடலையும்‌ இரட்டுறமொழியும்‌ பாங்கினை விளக்குக. 


நெடுவினா 


1. 


மனோன்மணீயம்‌ சுந்தரனாரின்‌ தமிழ்த்தாய்‌ வாழ்த்துப்‌ பாடலையும்‌ பெருஞ்சித்திரனாரின்‌ தமிழ்‌ 
வாழ்த்தையும்‌ ஒப்பிட்டு மேடைப்பேச்சு ஒன்றை உருவாக்குக. 


தமிழின்‌ சொல்வளம்‌ பற்றியும்‌ புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும்‌ தமிழ்‌ மன்றத்தில்‌ 


பேசுவதற்கான உரைக்‌ குறிப்புகளை எழுதுக. 


ஒரு பக்க அளவில்‌ உரையாடல்‌ எழுதுக. 

சூழல்‌ - வெளிநாட்டிலிருந்து உங்கள்‌ இல்லத்திற்கு வந்திருக்கும்‌ உறவினரின்‌ மகளுக்குத்‌ 
தமிழ்‌ மொழியைப்‌ பேச மட்டுமே தெரியும்‌. ஆங்கில இலக்கியம்‌ படித்த அவரிடம்‌ தமிழ்‌ 
உரைநடையின்‌ சிறப்புப்‌ பற்றி உரையாடுதல்‌. 


20 


24-01-2020 10.04.13 AM | | 


7 
1 மொழியை ஆள்வோம்‌! 


படித்துச்‌ சுவைக்க. 


பாடலில்‌, மரம்‌ என்னும்‌ சொல்‌, இடத்திற்கேற்பப்‌ பொருள்‌ தருவதாய்‌ 11 இடங்களில்‌ 
இடம்பெற்றுள்ளது. பொருள்களைப்‌ பொருத்திப்‌ படித்துச்‌ சுவைக்க. 


"மரமது மரத்தில்‌” ஏறி 
மரமதைத்‌” தோளில்‌ வைத்து 
மரமது” மரத்தைக்‌” கண்டு 
மரத்தினால்‌ மரத்தைக்‌” குத்தி 
மரமது” வழியே சென்று 
வளமனைக்‌ கேகும்‌ போது 
மரமது” கண்ட மாதர்‌ 
மரமுடன்‌'? மரம்‌'! எடுத்தார்‌” 


தனிப்பாடல்‌ திரட்டு - சுந்தரகவிராசர்‌ 


அரசன்‌ மா- வேல்‌ அரசன்‌ | புலி வேல்‌ | காட்டு | ஆல்‌ அத்தி 
(அரசமரம்‌) | குதிரை | (கருவேலம்‌) (வேங்கை) வழி | (ஆலமரம்‌) | (அத்தி மரம்‌) 
(மாமரம்‌) ஆல்‌ *அத்தி - ஆரத்தி 


மொழிபெயர்ப்பு 


1.  Ifyoutalk to a man in a language he understands, that goes to his head. If you talk to him in his own language 


that goes to his heart — Nelson Mandela 
2. Language is the road map of a culture. It tells you where its people come from and where they are going - Rita 
Mae Brown 
சந்தக்‌ கவிதையில்‌ வந்த பிழைகளைத்‌ திருத்துக. 
"தேணிலே ஊரிய செந்தமிழின்‌ - சுவை 
தேரும்‌ சிலப்பதி காறமதை 
ஊனிலே எம்முயிர்‌ உல்லலவும்‌ - நிதம்‌ 
ஓதி யுனர்ந்தின்‌ புருவோமே" 


கீழ்க்காணும்‌ சொற்களின்‌ கூட்டப்பெயர்களைக்‌ கண்டுபிடித்து எழுதுக. 


(குவியல்‌, குலை, மந்தை, கட்டு) 


பழம்‌ ஆடு 


21 


10th Tamil Unit Lindd 21 ஓ 24-01-2020 10.04.14 AM | | 


வினைமுற்றை வினையாலணையும்‌ பெயராக மாற்றித்‌ தொடர்களை இணைத்து 
எழுதுக. 


1. கலையரங்கத்தில்‌ எனக்காகக்‌ காத்திருக்கிறார்‌. அவரை அழைத்து வாருங்கள்‌. 


2. ஊட்டமிகு உணவு உண்டார்‌. அவர்‌ நீண்ட வாழ்நாள்‌ பெற்றார்‌. 

3. நேற்று என்னைச்‌ சந்தித்தார்‌. அவர்‌ என்‌ நண்பர்‌. 

4. பொது அறிவு நூல்களைத்‌ தேடிப்‌ படித்தார்‌. போட்டித்‌ தேர்வில்‌ வென்றார்‌. 
எ.கா. கலையரங்கத்தில்‌ எனக்காகக்‌ காத்திருக்கிறவரை அழைத்து வாருங்கள்‌. 

தொடர்களில்‌ உள்ள வண்ணச்‌ சொற்களுக்குப்‌ பதிலாக அதே பொருளுடைய வேறு 

சொற்களைப்‌ பயன்படுத்தித்‌ தொடர்களை மீள எழுதுக. 

1. உலகில்‌ வாழும்‌ மக்களில்‌ சிலர்‌ கனியிருக்கக்‌ காய்‌ புசித்தலைப்போல, இன்சொல்‌ இருக்க 
வன்சொல்‌ பேசி இன்னற்படுகின்றனர்‌. 

2. வள்ளல்‌ குமணன்‌ வறுமையால்‌ வாடிவந்த புலவனுக்குத்‌ தனது தலையைக்‌ கொடுத்து மங்காப்‌ 
புகழ்‌ பெற்றான்‌. 


3. நளனும்‌ அவனது துணைவியும்‌ நிடதநாட்டுக்கு வந்ததைக்‌ கண்டு, அந்நாட்டு மக்கள்‌ 
மழைமுகில்‌ கண்ட மஞ்ஞை போலக்‌ களி கொண்டனர்‌. 


4. சோலையிற்‌ பூத்த மணமலர்களில்‌ சுரும்புகள்‌ மொய்த்துப்‌ பண்பாடி மதுவுண்டன. 


5. பசுப்போல்‌ சாந்தமும்‌ புலிபோல்‌ தீரமும்‌ யானை போல உழைப்பும்‌ மனிதனுக்கு வேண்டும்‌. 


கட்டுரை எழுதுக. 

குமரிக்‌ கடல்முனையையும்‌ வேங்கட மலைமுகட்டையும்‌ எல்லையாகக்‌ கொண்ட தென்னவர்‌ 
திருநாட்டிற்குப்‌ புகழ்‌ தேடித்தந்த பெருமை, தகைசால்‌ தமிழன்னையைச்‌ சாரும்‌. எழில்சேர்‌ 
கன்னியாய்‌ என்றும்‌ திகழும்‌ அவ்வன்னைக்கு, பிள்ளைத்‌ தமிழ்‌ பேசி, சதகம்‌ சமைத்து, பரணி பாடி, 


கலம்பகம்‌ கண்டு, உலாவந்து, அந்தாதி கூறி, கோவை யாத்து, அணியாகப்‌ பூட்டி அழகூட்டி அகம்மிக 


மகிழ்ந்தனர்‌ செந்நாப்‌ புலவர்கள்‌. 
இக்கருத்தைக்‌ கருவாகக்‌ கொண்டு 'சான்றோர்‌ வளர்த்த தமிழ்‌ என்னும்‌ தலைப்பில்‌ கட்டுரை 
எழுதுக. 


நயம்‌ பாராட்டுக. 
தேனினும்‌ இனியநற்‌ செந்தமிழ்‌ மொழியே 
தென்னாடு விளங்குறத்‌ திகழுந்தென்‌ மொழியே 
ஊணினும்‌ ஒளிர்வுறும்‌ ஒண்டமிழ்‌ மொழியே 
உணர்வினுக்‌ குணர்வதாய்‌ ஒளிர்தமிழ்‌ மொழியே 
வானினும்‌ ஓங்கிய வண்டமிழ்‌ மொழியே 
மாந்தருக்‌ கிருகணா வயங்குநன்‌ மொழியே 
தானனி சிறப்புறுந்‌ தனித்தமிழ்‌ மொழியே 
துழைத்தினி தோங்குவாய்‌ தண்டமிழ்‌ மொழியே 


கா.நமச்சிவாயர்‌ 


22 


| | 10th_ Tamil Unit Lindd 22 ஓ 24-01-2020 10.04.15 AM | | 


எம்‌ மொழியோடு விளையாடூ 


சொற்களை இணைத்துப்‌ புதிய சொற்களை உருவாக்குக. 
தேன்‌, விளக்கு, மழை, விண்‌, மணி, விலங்கு, செய்‌, மேகலை, வான்‌, பொன்‌, பூ 


எ.கா. பூமணி 


குறிப்புகளைக்‌ கொண்டூ வினாவிலேயே விடை இருப்பது போன்று வினாத்தொடர்கள்‌ 
அமைக்க. 


குறளின்பம்‌, சுவைக்காத இளநீர்‌, காப்பியச்‌ சுவை, மனிதகுல மேன்மை, விடுமுறைநாள்‌ 


எ.கா. குறளின்பத்தில்‌ திளைக்காத தமிழன்‌ உண்டா? 


எண்ணுப்பெயர்களைக்‌ கண்டு, தமிழ்‌ எண்களில்‌ எழுதுக. 


நாற்றிசையும்‌ செல்லாத நாடில்லை நான்கு ௪ 


எறும்புந்தன்‌ கையால்‌ எண்சாண்‌ 
ஜந்துசால்பு ஊன்றிய தூண்‌ 

நாலும்‌ இரண்டும்‌ சொல்லுக்கு உறுதி 
ஆனை ஆயிரம்‌ அமரிடை வென்ற 
மானவனுக்கு வகுப்பது பரணி 


அகராதியில்‌ காண்க. 


அடவி ,அவல்‌, சுவல்‌, செறு, பழனம்‌, புறவு 


காட்சியைக்‌ கண்டு கவினுற எழுதுக. 


செயல்‌ திட்டம்‌ 


நீங்கள்‌ வாழும்‌ பகுதியிலுள்ள எவையேனும்‌ ஐந்து பயிர்வகைச்‌ சொற்களுக்கான படத்தொகுப்பை 
உருவாக்குக. 


23 


| 10th_ Tamil Unit l.indd 23 


24-01-2020 10.04.15 AM | | 


நிற்க அதற்குத்‌ தக... 


பிறர்‌ மனம்‌ மகிழும்‌ பிறர்‌ மனம்‌ வாடும்‌ 


அறம்‌ வளரும்‌ அறம்‌ தேயும்‌ 


புகழ்‌ பெருகும்‌ இகழ்‌ பெருகும்‌ 
நல்ல நண்பர்கள்‌ சேருவர்‌ நல்ல நண்பர்கள்‌ விலகுவர்‌ 


அன்பு நிறையும்‌ பகைமை நிறையும்‌ 


இதில்‌ நீங்கள்‌ செல்லும்‌ வழி யாது? உங்கள்‌ நண்பருக்குக்குக்‌ காட்டும்‌ வழி யாது? 


கலைச்சொல்‌ அறிவோம்‌ 


Vowel - உயிரெழுத்து Monolingual - ஒருமொழி 
Consonant - மெய்யெழுத்து Conversation - உரையாடல்‌ 
Homograph - ஏஒப்பெழுத்து Discussion - கலந்துரையாடல்‌ 


ஞு அறிவை விரிவு செய்‌ 


நாம்‌ ஏன்‌ தமிழ்‌ காக்க வேண்டும்‌ - முனைவர்‌ சேதுமணி மணியன்‌ 
தவறின்றித்‌ தமிழ்‌ எழுதுவோம்‌ -  மா.நன்னன்‌ 
பச்சை நிழல்‌ _ உதயசங்கர்‌ 


பதை நிழல்‌ 


ஆ 


| ணன்‌, ப்‌ ட. ° 

EN ணைய ல காண்க. 
(கு இ த்தி 
http://www.tamilvu.org/library/nationalized/htmI/ 122ப1/071- 58.18 
http://www.tamilvu.org/library/1A460/htmI/1A460ind.htm 


https://www.vikatan.com/news/tamilnadu/ 1157 17-—devaneya- pavanar —birth-anniversary.html 


24 


| | 10th_ Tamil Unit Lindd 24 ஓ 24-01-2020 10.04.15 AM | | 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ டு 


காற்று மாசுபாடு குறித்துக்‌ கலந்துரையாடி விழிப்புணர்வு பெறுதல்‌. 
இயற்கை ஆற்றல்களை அனுபவித்துப்‌ போற்றும்‌ உணர்வு பெறுதல்‌. 


குளிர்கால வாழ்வு செய்யுளில்‌ காட்சிப்படுத்தப்பட்டுள்ள நுட்பத்தினையும்‌ அதன்‌ 
மொழிப்‌ பயன்பாட்டுத்‌ திறத்தினையும்‌ படித்துச்‌ சுவைத்தல்‌. 

கதை நிகழ்வுகளைச்‌ சுவையுடன்‌ படிக்கவும்‌ அது போன்ற படைப்புகளை 
உருவாக்கவும்‌ முனைதல்‌. 

தொகைநிலைகளின்‌ தன்மைக்கேற்பத்‌ தொடர்களைப்‌ புரிந்துகொண்டு 
பயன்படுத்துதல்‌. 

எண்ணங்களை விவரித்தும்‌ வருணித்தும்‌ எழுதுதல்‌. 


25 


| | 10th Tamil Unit 2indd 25 ஓ 24-01-2020 10.05.01 AM | | 


| | | ட 


உரைநடை உலகம்‌ [|] 


கேட்கிறதா என்‌ குரல்‌! 


GT5FH3 


உயிரின வாழ்வின்‌ அடிப்படை இயற்கை! நாம்‌ நம்பியிருப்பதும்‌ நம்மில்‌ 
இருப்பதும்‌ இயற்கையே. மூச்சுக்குக்‌ காற்று, தாகத்திற்கு நீர்‌, உறைவதற்கு 
நிலம்‌, ஒளிக்குக்‌ கதிரவன்‌ போன்றவை உயிரினங்களின்‌ முதன்மைத்‌ 
தேவை. இயற்கையின்‌ கூறுகளில்‌ காற்றின்‌ பங்கு கூடுதலானது; காற்றே 


நுழையும்முன்‌ 


எங்கும்‌ நிறைந்திருக்கிறது; மெல்லத்‌ தொட்டுச்‌ சென்றால்‌ தென்றல்‌; தூக்கிச்‌ 


சென்றால்‌ புயல்‌! உயிரை உள்ளிருத்தும்‌ காற்று, ஓர்‌ உருவம்‌ கொண்டு 


நம்மிடம்‌ பேசினால்‌... 


மனிதா! மனிதா! அழைப்பது கேட்கிறதா? 
எங்குப்‌ பார்க்கிறாய்‌? யாரைக்‌ தேடுகிறாய்‌? உன்‌ 
மூச்சை உள்ளே இழு, வெளியே விடு. உன்‌ 
மூச்சின்‌ உள்‌ சென்று வெளிவரும்‌ நான்தான்‌ 
பேசுகிறேன்‌. வாழும்‌ உயிர்களின்‌ உயிர்மூச்சு 
நான்‌. என்னைக்‌ கண்களால்‌ காணமுடியாது; 
மெய்யால்‌ உணரமுடியும்‌. என்னால்‌ மழை: 
என்னால்‌ பருவமாற்றம்‌; என்னால்‌ இசை; 
என்னாலும்‌ இலக்கியம்‌; இன்னும்‌ என்னை 
யாரென்று தெரியவில்லையா? நான்தான்‌ காற்று. 


| | 10th_Tamil Unit 2.indd 26 


26 


தொல்காப்பியர்‌, உலகம்‌ என்பது 
ஐம்பெரும்‌ பூதங்களால்‌ ஆனது என்கிறார்‌. 
அவற்றுள்‌ என்னையும்‌ ஒன்றாய்ச்‌ சேர்த்தது 
எனக்குப்‌ பெருமையே! 
உயிராக நான்‌ 

உங்களின்‌ இயக்கத்தையும்‌ உலக 
உயிர்களின்‌ இயக்கத்தையும்‌ தீர்மானிப்பது என்‌ 
இயக்கம்தானே! அதனால்கான்‌ திருமூலர்‌ தம்‌ 
திருமந்திரத்தில்‌ மூச்சுப்பயிற்சியே உடலைப்‌ 


24-01-2020 10.05.02 AM | | 


பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும்‌ என்று 
கூறியுள்ளார்‌. பிற்கால ஒளவையார்‌ தம்‌ 
குறளில்‌ வாயுதாரணை எனும்‌ அதிகாரத்தில்‌, 


வாயு வழக்கம்‌ அறிந்து செறிந்தடங்கில்‌ 
ஆயுள்‌ பெருக்கம்‌ உண்‌ டாம்‌ 
- ஒளவை குறள்‌, 49 


என்று என்னைச்‌ சிறப்பித்துள்ளார்‌. 


பல பெயர்களில்‌ நான்‌ 


உங்களின்‌ பெயருடன்‌ ஒரே ஒரு 
செல்லப்பெயரும்‌ உங்களுக்கு இருக்கலாம்‌. 
ஆனால்‌ எனக்கோ இந்தப்‌ பூவுலகில்‌ பல 
பெயர்கள்‌ உண்டு. காற்று, வளி, தென்றல்‌, 
புயல்‌, சூறாவளி எனப்‌ பல்வேறு பெயர்களால்‌ 
நான்‌ அழைக்கப்படுகிறேன்‌. பருவநிலை, 
சூழல்‌, வீசும்‌ வேகம்‌ ஆகியவற்றிற்கேற்பத்‌ 
தென்றல்காற்று, பூங்காற்று, கடல்காற்று, 
பனிக்காற்று, வாடைக்காற்று, மேல்காற்று, 
கீழ்காற்று, மென்காற்று, இளந்தென்றல்‌, 
புழுதிக்காற்று, ஆடிக்காற்று, கடுங்காற்று, 
புயல்காற்று, பேய்க்காற்று, சுழல்காற்று, 
சூறாவளிக்காற்று எனப்‌ பல்வேறு பெயர்களால்‌ 
நான்‌ அழைக்கப்படுகிறேன்‌. 


நான்கு திசையிலும்‌ நான்‌ 


நான்‌ வீசுகின்ற திசையைக்‌ கொண்டும்‌ 
தமிழர்கள்‌ எனக்குப்‌ பெயர்‌ சூட்டியுள்ளனர்‌. 


கிழக்கு என்பதற்குக்‌ குணக்கு என்னும்‌ 
பெயருமுண்டு. கிழக்கிலிருந்து வீசும்போது 
நான்‌ கொண்டல்‌ எனப்படுகிறேன்‌. 
கொண்டலாக நான்‌ குளிர்ச்சி தருகிறேன்‌: 
இன்பத்தைத்‌ தருகிறேன்‌; மழையைத்‌ 
தருகிறேன்‌; கடல்‌ பகுதிக்கு மேலுள்ள 
மழைமேகங்களைச்‌ சுமந்து வருவதால்‌ 
மழைக்காற்று எனப்படுகிறேன்‌. 


மேற்கு என்பதற்குக்‌ குடக்கு என்னும்‌ 
பெயருமுண்டு. மேற்கிலிருந்து வீசும்போது 
நான்‌ கோடை எனப்படுகிறேன்‌; மேற்கிலிருந்து 
அதிக வலிமையோடு வீசுகிறேன்‌; வறண்ட 
நிலப்பகுதியில்‌ இருந்து வீசுவதால்‌ 
வெப்பக்காற்றாகிறேன்‌. 


வடக்கு என்பதற்கு வாடை என்னும்‌ 
பெயருமுண்டு. வடக்கிலிருந்து வீசும்போது 


| | 10th_Tamil Unit 2.indd 27 


27 


நான்‌ வாடைக்காற்று எனப்படுகிறேன்‌. நான்‌ 
பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால்‌ மிகவும்‌ 
குளர்ச்சியான ஊதைக்காற்று எனவும்‌ 
அழைக்கப்படுகிறேன்‌. 


தெற்கிலிருந்து வீசும்போது நான்‌ 
தென்றல்‌ காற்று எனப்படுகிறேன்‌; மரம்‌, செடி, 
கொடி, ஆறு, மலை, பள்ளத்தாக்கு எனப்‌ பல 
தடைகளைத்‌ தாண்டி வருவதால்‌ வேகம்‌ 
குறைந்து இதமான இயல்பு கொள்கிறேன்‌. 


இலக்கியத்தில்‌ நான்‌ 

தென்றலாகிய நான்‌, பலவித மலர்களின்‌ 
நறுமணத்தை அள்ளி வரும்பொழுது கூடவே 
வண்டுகளையும்‌ அழைத்து வருவதால்‌, 
இளங்கோவடிகள்‌ என்னை, 

"வண்டொடு புக்க மணவாய்த்‌ தென்றல்‌" 
- சிலம்பு 2: 24 

என நயம்பட உரைக்கிறார்‌. 

பலபட்டடைச்‌ சொக்கநாதப்‌ புலவர்‌ 
எழுதிய பத்மகிரிநாதர்‌ தென்றல்‌ விடுதூது 
என்னும்‌ சிற்றிலக்கியத்தில்‌ பெண்ணொருத்தி, 


"நந்தமிழும்‌ தண்பொருநை நன்னதியும்‌ 
சேர்‌ பொருப்பிற்‌ 


செந்தமிழின்‌ பின்னுதித்த தென்றலே" 
எனத்‌ தூது செல்ல என்னை அன்போடு 


அழைக்கிறாள்‌. அது மட்டுமல்ல, 


"நதியில்‌ விளையாடிக்‌ கொடியில்‌ தலைசீவி 
நடந்த இளந்தென்றலே" 


எனப்‌ பலவாறாக இன்றளவும்‌ இலக்கியப்‌ 
படைப்புகளிலும்‌, திரையிசைப்‌ பாடல்களிலும்‌ 
நான்‌ நீங்கா இடம்‌ பிடித்திருக்கிறேன்‌. 


முந்நீர்‌ நாவாய்‌ ஓட்டியாக நான்‌ 
பழங்காலத்தில்‌ கடல்கடந்த பயணங்கள்‌ 
அனைத்தும்‌ காற்றாகிய என்னால்‌ இயக்கப்பட்ட 
பாய்மரக்‌ கப்பல்களால்தான்‌ நிகழ்ந்தன. 
"நளிஇரு முந்நீர்‌ நாவாய்‌ ஓட்டி 
வளிதொழில்‌ ஆண்ட உரவோன்‌ மருக! 
களிஇயல்‌ யானைக்‌ கரிகால்‌ வளவ!" 


- புறம்‌. 66 


24-01-2020 10.05.02 AM | | 


தெரியுமா? 


ஹிப்பாலஸ்‌ பருவக்காற்று 

கி.பி. (பொ. ஆ.) முதல்‌ 
நூற்றாண்டில்‌ ஹிப்பாலஸ்‌ 
என்னும்‌ பெயர்கொண்ட 
கிரேக்க மாலுமி, பருவக்‌ காற்றின்‌ உதவியினால்‌ 
நடுக்கடல்‌ வழியாக முசிறித்‌ துறைமுகத்திற்கு 
நேரே விரைவில்‌ பயணம்‌ செய்யும்‌ புதிய 
வழியைக்‌ கண்டுபிடித்தார்‌. அதுமுதல்‌, யவனக்‌ 
கப்பல்கள்‌ விரைவாகவும்‌ அதிகமாகவும்‌ 
சேரநாட்டு முசிறித்‌ துறைமுகத்துக்கு 
வந்துசென்றன. அந்தப்‌ பருவக்‌ காற்றுக்கு 
யவனர்‌, அதைக்‌ கண்டுபிடித்தவர்‌ பெயராகிய 


ஸா 


ஹிப்பாலஸ்‌ என்பதையே சூட்டினார்கள்‌. 
ஹிப்பாலஸ்‌ பருவக்காற்றின்‌ வழியில்‌ யவனக்‌ 
கடல்‌ வணிகம்‌ பெருகிற்று. 


எனக்‌ கரிகால்‌ பெருவளத்தானைப்‌ புகழ்ந்து 
பாடிய பாடலில்‌, சங்ககாலப்‌ பெண்‌ புலவர்‌ 
வெண்ணிக்குயத்தியார்‌ 'வளி' எனக்‌ 
குறிப்பிட்டுச்‌ சிறப்புச்‌ செய்திருப்பது என்னையே! 


கிரேக்க அறிஞர்‌ "ஹிப்பாலஸ்‌” (1410௮0) 
என்பவர்‌ பருவக்காற்றின்‌ பயனை உலகிற்கு 
உணர்த்தினார்‌ என்பது வரலாறு. அதற்கும்‌ 
முன்னரே என்‌ ஆற்றலைப்‌ பயன்படுத்திக்‌ 
கடல்‌ கடந்து வணிகம்‌ செய்து அதில்‌ வெற்றி 
கண்டவர்கள்‌ தமிழர்கள்‌! 


மழை தருவேன்‌ நான்‌ 


நான்‌ பருவ காலங்களில்‌ மேகத்தைக்‌ 
கொண்டுவந்து மழையைத்‌ தருகிறேன்‌; 
தென்மேற்குப்‌ பருவக்காற்றாக, வடகிழக்குப்‌ 
பருவக்காற்றாக உலா வந்து மேகத்தைக்‌ 
குளிர்வித்து மழையாகத்‌ தருகின்றேன்‌. 
கதிரவனின்‌ வெப்பத்தால்‌ சூடாகி, 
அடர்த்தி குறைந்து மேலே செல்லும்‌ 
நான்‌, அங்கு ஏற்பட்ட வெற்றிடத்தை 
நிரப்பியும்‌ பருவக்காற்றாக மாறுகின்றேன்‌; 
ஜூன்முதல்‌ செப்டம்பர்வரை தென்மேற்குப்‌ 
பருவக்காற்றாகவும்‌ அக்டோபர்முதல்‌ 
டிசம்பர்வரை வடகிழக்குப்‌ பருவக்காற்றாகவும்‌ 
வீசுகின்றேன்‌; இவ்வாறாக மழைப்பொழிவைக்‌ 
குருகின்றேன்‌. இந்தியாவின்‌ முதுகெலும்பு 


| | 10th_Tamil Unit 2.indd 28 


28 


வேளாண்மைதானே! இவ் வேளாண்மை 
சிறப்பதிலும்‌ நாடு தன்னிறைவு 
பெறுவதிலும்‌ நான்‌ பங்கெடுக்கின்றேன்‌. 
இந்தியாவிற்குத்‌ தேவையான எழுபது 
விழுக்காடு மழையளவினைத்‌ தென்மேற்குப்‌ 
பருவக்காற்றாகக்‌ கொடுக்கின்றேன்‌. 


தடம்‌ பதிப்பேன்‌ நான்‌ 


வடகிழக்குப்‌ பருவ காலங்களில்‌, 
தூழ்வுமண்டலமாய்த்‌ தவழ்ந்து புயலாய்‌ மாறிப்‌ 
புறப்படுவேன்‌. ஆற்றலுடன்‌ வீறுகொண்டு 
பயணிக்கத்‌ தொடங்கினால்‌ என்னைத்‌ தடுக்க 
யாராலும்‌ இயலாது: மழையாகப்‌ புயலாகத்‌ 
தடம்‌ பதிப்பேன்‌ நான்‌. 

என்‌ ஆற்றலை, வளி மிகின்‌ வலி 
இல்லை (புறம்‌. 51) என்று ஐயூர்‌ முடவனார்‌ 
சிறப்பித்துள்ளார்‌. இதுபோன்றே மதுரை 
இளநாகனார்‌ (புறம்‌. 55) கடுங்காற்று, 
மணலைக்‌ கொண்டு வந்து சேர்க்கிறது என்று 


என்‌ வேகத்தைப்‌ பற்றிக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 


ஆற்றலாக நான்‌ 

நான்‌ உயிர்வளி தந்து உயிர்களைக்‌ 
தாவரங்களின்‌ 
ஒளிச்சேர்க்கையில்‌ உணவு உற்பத்திக்கு 
உதவுகின்றேன்‌; விதைகளை எடுத்துச்‌ சென்று 


காக்கின்றேன்‌; 


பல இடங்களிலும்‌ தூவுகின்றேன்‌. பூவின்‌, 
தேனின்‌, கனியின்‌, தாவரத்தின்‌, உயிரினத்தின்‌ 
மணத்தை என்னில்‌ சுமந்து, புவியின்‌ 
உயிர்ச்‌ சங்கிலித்தொடர்‌ அறுபடாதிருக்க 
உதவுகின்றேன்‌. இவை மட்டுமல்ல, உங்கள்‌ 
நவீன தொலைத்தொடர்பின்‌ மையமாகவும்‌ 
நானே உள்ளேன்‌. 


காற்றுள்ள போதே மின்சாரம்‌ 
எடுத்துக்கொள்‌' எனும்‌ புதுமொழிக்கு 
வித்தாகிறேன்‌. புதுப்பிக்கக்‌ கூடிய 
ஆற்றல்‌ வளமான என்னைப்‌ பயன்படுத்தி 
மின்னாற்றலை உருவாக்கும்போது 
நிலக்கரியின்‌ தேவை குறைந்து கனிமவளங்கள்‌ 
பாதுகாக்கப்படக்‌ காரணமாகிறேன்‌. உலகக்‌ 
காற்றாலை மின்‌ உற்பத்தியில்‌ இந்தியா ஐந்தாம்‌ 
இடம்பெற்றுள்ளது என்பதும்‌ இந்தியாவில்‌ 
தமிழகம்‌ முதலிடம்‌ வகிக்கிறது என்பதும்‌ 
எனக்குப்‌ பெருமையே. ஆனால்‌, என்னை 


24-01-2020 10.05.02 AM | | 


ன ட _ இது 


ட்‌ தெரிந்து தெளிவோம்‌ 


உலகிலேயே அதிகளவு மாசுபடுத்தும்‌ 
நாடுகளில்‌ இரண்டாம்‌ இடம்‌ இந்தியாவுக்கு 
என்பதை அறியும்போது எனக்குப்‌ பெருந்துயரே. 


மனிதனால்‌ மாசடையும்‌ நான்‌ 


நீங்கள்‌ உணவின்றி ஐந்து வாரம்‌ 
உயிர்வாழ முடியும்‌: நீரின்றி ஐந்து நாள்‌ உயிர்‌ 
வாழ முடியும்‌; ஆனால்‌ நானின்றி ஐந்து 
நிமிடம்‌ கூட உங்களால்‌ உயிர்‌ வாழ முடியாது. 
இந்த உண்மையை நீங்கள்‌ உணர்ந்தும்‌ 
என்னை நேசிப்பதில்லை. ஒவ்வொரு விநாடியும்‌ 
நான்‌ உங்களால்‌ மாசுபடுகிறேன்‌. குப்பைகள்‌, 
நெகிழிப்‌ பைகள்‌, மெதுஉருளைகள்‌ (65) 
போன்றவற்றை எரிப்பது, குளிர்சாதனப்‌ 
பெட்டி, குளிரூட்டப்பட்ட அறை ஆகியவற்றை 
மிகுதியாகப்‌ பயன்படுத்துவது, மிகுதியாகப்‌ 
பட்டாசுகளை வெடிப்பது, புகை வடிகட்டி 
இல்லாமல்‌ தொழிற்சாலைகளை இயக்குவது, 
பொதுப்போக்குவரத்தைப்‌ பயன்படுத்தாத 
தனிமனிதரின்‌ மிகுதியான ஊர்திப்பயன்பாடு, 
வானூர்திகள்‌ வெளிவிடும்‌ புகை என 
உங்களின்‌ அத்தனை செயல்பாடுகளாலும்‌ 
என்னைப்‌ பாழாக்குகிறீர்கள்‌. இதனால்‌ கண்‌ 
எரிச்சல்‌, தலைவலி, தொண்டைக்கட்டு, 
காய்ச்சல்‌, நுரையீரல்‌ புற்றுநோய்‌, 
இளைப்பு நோய்‌ எனப்‌ பல நோய்களால்‌ 
துன்பமடைகிறீர்கள்‌. இந்தியாவில்‌ மிகுந்த 
உயிரிழப்பைத்‌ தரும்‌ காரணங்களில்‌ ஜந்தாம்‌ 
இடம்‌ பெறுவது காற்று மாசுபாடே என்பது 
தெரியுமா உங்களுக்கு? 

நான்‌ மாசுபடுவதால்‌ குழந்தைகளின்‌ 
மூளை வளர்ச்சி குறைவதாக ஐக்கிய 
நாடுகளின்‌ சிறுவர்‌ நிதியம்‌ (UNICEF) 
தெரிவித்துள்ளது. 


| | 10th_Tamil Unit 2.indd 29 


29 


என்னுடைய மேலடுக்கில்‌ உள்ள 
ஓசோன்‌ படலத்தின்மூலம்‌ கதிரவனிடமிருந்து 
வெளிவரும்‌ புறஊதாக்‌ கதிர்களைத்‌ தடுக்கும்‌ 
அரணாக விளங்குகின்றேன்‌. புவியை ஒரு 
போர்வை போலச்‌ சுற்றிக்கிடந்து பரிதியின்‌ 


கதிர்ச்சூட்டைக்‌ குறைத்துக்‌ கொடுக்கின்றேன்‌. 
உங்கள்‌ வசதிக்காக என்னை வைத்து 
குளோரோ புளோரோ கார்பன்‌ என்னும்‌ 
நச்சுக்காற்றை வெளிவிடும்‌ இயந்திரங்களான 
குளிர்பதனப்‌ பெட்டி முதலானவற்றை 
உருவாக்கியிருக்கிறீர்கள்‌! அந்த நச்சு, 
ஓசோன்‌ படலத்தை ஓட்டையிடுகின்றது; 
இதனால்‌ புறஊதாக்‌ கதிர்கள்‌ நேரடியாக 
உங்களைத்‌ தாக்குகின்றன. இதனால்‌ 
ஓரறிவு முதல்‌ ஆறறிவுவரை உள்ள 
அனைத்து உயிர்களும்‌ துன்பம்‌ 
அடைகின்றன. உங்கள்‌ கண்களும்‌ தோலும்‌ 
பாதிப்படைகின்றன. இதைக்‌ குறைக்கும்‌ 
விதமாக ஹைட்ரோ கார்பன்‌ (HC) என்னும்‌ 
குளிர்பதனியை இப்போது பயன்படுத்தத்‌ 
தொடங்கியிருக்கின்றீர்கள்‌. 


உங்கள்‌ நடவடிக்கைகளால்‌ எனக்குள்‌ 
கலந்துவிடும்‌ கந்தக டை ஆக்சைடு, 
நைட்ரஜன்‌ டை ஆக்சைடு ஆகியவை மழை 
பெய்யும்போது நீரில்‌ கரைந்துவிடுவதால்‌ 
அமிலமழை பெய்கிறது. இதனால்‌ மண்‌, நீர்‌, 
கட்டடங்கள்‌, காடுகள்‌, நீர்வாழ்‌ உயிரினங்கள்‌ 
ஆகியவை துன்பத்துக்குள்ளாகின்றன. 
இதனால்‌ நான்‌ மிக வருந்துகிறேன்‌. உங்கள்‌ 
விழிப்புணர்வாலும்‌ காற்றைத்‌ தூய்மையாக்கும்‌ 
உங்கள்‌ நடவடிக்கைகளாலும்‌ மட்டுமே நான்‌ 
வருந்தாமல்‌ இருக்க இயலும்‌. 


24-01-2020 10.05.02 AM | | 


மரம்‌ தரும்‌ வரம்‌ நான்‌ 


ஒரு மணித்துளிக்கு 12 முதல்‌ 18 முறை 
மூச்சுக்காற்றாய்‌ நீங்கள்‌ வெளிவிடும்‌ கார்பன்‌ 
டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு உங்கள்‌ 
நுரையீரலுக்குத்‌ தேவையான உயிர்வளியைத்‌ 
(ஆக்சிஜன்‌) தரும்‌ என்‌ தோழர்களான 
மரங்களை வளருங்கள்‌. மேம்பட்ட குப்பை 
மேலாண்மையை மேற்கொள்ளுங்கள்‌: 
பொதுப்போக்குவரத்துக்கு முன்னுரிமை 
தாருங்கள்‌; மின்னாற்றலால்‌ இயங்கும்‌ 
ஊர்திகளை மிகுதியாகப்‌ பயன்படுத்துங்கள்‌; 
கச்சா எண்ணெய்‌, நிலக்கரி முதலிய 
புதைவடிவ எரிபொருள்களைத்‌ தவிருங்கள்‌; 
வீட்டுச்‌ சமையலுக்கு விறகுகளைப்‌ 
பயன்படுத்துவதைக்‌ கைவிடுங்கள்‌. 


நீங்கள்‌ ஒவ்வொரு ஆண்டும்‌ ஜூன்‌ 
15ஜ உலகக்‌ காற்று நாளாகக்‌ கொண்டாடி 
வருகிறீர்கள்‌. என்னை, ஒருநாள்‌ மட்டும்‌ 
கொண்டாடினால்‌ போதாது. நீங்கள்‌ 
ஒவ்வொரு நாளும்‌ கொண்டாட வேண்டும்‌. 
ஆம்‌, என்னைத்‌ தூய்மையாக வைத்திருக்க 
வேண்டும்‌. இதுவே என்‌ ஆசையாகும்‌. இதுவே 
உங்களின்‌ எதிர்கால நலனும்‌ ஆகும்‌. 


தெரியுமா? 
குளோரோ புளோரோ கார்பனின்‌ ஒரு 
மூலக்கூறு, ஒரு இலட்சம்‌ ஓசோன்‌ 
மூலக்கூறுகளைச்‌ சிதைத்துவிடும்‌. 


பின்‌ வருத்தங்கள்‌ 
மென்துகிலாய்‌ உடல்வருடி 
வாஞ்சையுடன்‌ மனம்வருடி 
பகலெரிச்சல்‌ பணக்கவலை 
பயக்‌ குழப்பம்‌ 
மொட்டை மாடித்தணியிரவில்‌ 
நட்சத்திரக்‌ கணக்கெடுப்பில்‌ 
மறுபடியும்‌ தவறவிட்ட 
தாளாத தன்னிரக்கம்‌ 
இவை எல்லாமே 
எளிதாகக்‌ கரைந்து போகும்‌ 
மாயங்கள்‌ செய்கின்ற 
பூங்காற்றே! 
இத்தனை நாள்‌ 
உனைப்‌ பாடாதிருந்து விட்டேன்‌ 
புதுக்‌ கவிதையில்‌ சிக்கிப்‌ போனேன்‌. 

தேவகோட்டை வா.மூர்த்தி 


தாய்லாந்து மன்னரின்‌ முடிசூட்டு விழா 


தாய்லாந்து மன்னரின்‌ முடிசூட்டு விழாவில்‌ திருவெம்பாவை, திருப்பாவை பாடல்களைத்‌ தாய்‌ 


மொழியில்‌ எழுதிவைத்துப்‌ பாடுகின்றனர்‌. 


ச்‌ 


(5 


- தனிநாயக அடிகள்‌(ஒன்றே உலகம்‌) 


டசி கற்பவை கற்றபின்‌... 


காற்று பேசியதைப்‌ போல, நிலம்‌ பேசுவதாக எண்ணிக்கொண்டு பேசுக. 


17ஆம்‌ நூற்றாண்டில்‌ வெள்ளைப்‌ பளிங்குக்‌ கற்களால்‌ கட்டப்பட்டு இன்றும்‌ உலக 
விந்தையாகத்‌ திகழும்‌ தாஜ்மகால்‌, இன்றளவில்‌ மஞ்சள்‌, பழுப்பு என நிறம்‌ மாறிக்‌ 


காட்சியளிப்பதன்‌ காரணங்களையும்‌ தீர்வுகளையும்‌ கலந்துரையாடுக. 


| | 10th_Tamil Unit 2.indd 30 


24-01-2020 10.05.03 AM | | 


100 Tamil Unit 2.indd 31 


நுழையும்முன்‌ 


கவிதைப்‌ பேழை 


காற்றே வா! 


- பாரதியார்‌ 


நம்மை எப்போதும்‌ சூழ்ந்திருக்கும்‌ இயற்கையை நாம்‌ என்றேனும்‌ 
உற்றுப்‌ பார்க்கிறோமா? இருளில்‌ நடந்தாலும்‌ வானத்து விண்மீன்களையும்‌ 
நம்முடனேயே நடந்துவரும்‌ நிலவையும்‌ கண்டு மகிழ்கிறோமா? காடு, 
மலை, அருவி, கதிரவன்‌ இவற்றோடு இயைந்ததே இயற்கை வாழ்வு. 
'நீரின்றி அமையாது உலகு' என்றாற்‌ போல 'காற்றின்றி அமையாது உலக 
உயிரியக்கம்‌' என்பதையே வெவ்வேறு கோணங்களில்‌ காலந்தோறும்‌ 
கவிஞர்கள்‌ பலரும்‌ பாடிவருகிறார்கள்‌. 


காற்றே, வா. 

மகரந்தத்‌ தூளைச்‌ சுமந்துகொண்டு, மனத்தை 

மயலுறுத்து கின்ற இனிய வாசனையுடன்‌ வா; 
இலைகளின்மீதும்‌, நீரலைகளின்மீதும்‌ உராய்ந்து, மிகுந்த 


ப்ராண - ரஸத்தை எங்களுக்குக்‌ கொண்டு கொடு. 


காற்றே, வா. 
எமது உயிர்‌ - நெருப்பை நீடித்துநின்று நல்லொளி தருமாறு 
நன்றாக வீசு. 


சக்தி குறைந்துபோய்‌, அதனை அவித்துவிடாகே. 

பேய்போல வீசி அதனை மடித்துவிடாதே. 

மெதுவாக, நல்ல லயத்துடன்‌, நெடுங்காலம்‌ 
நின்று வீசிக்‌ கொண்டிரு. 


! உனக்குப்‌ பாட்டுகள்‌ பாடுகிறோம்‌. 


உனக்குப்‌ புகழ்ச்சிகள்‌ கூறுகிறோம்‌. 
உன்னை வழிபடுகின்றோம்‌. 


பாரதியார்‌ கவிகைகள்‌ 


சொல்லும்‌ பொருளும்‌: 


மயலுறுத்து - மயங்கச்செய்‌ 
ப்ராண -ரஸம்‌ - உயிர்வளி 
லயத்துடன்‌ - சீராக 

31 


ஓ 24-01-2020 10.05.04 AM | | 


நூல்‌ வெளி 
மகாகவி சுப்பிரமணிய பாரதியார்‌, 'நீடுதுயில்‌ நீக்கப்‌ பாடிவந்த நிலா, 'சிந்துக்குத்‌ 
தந்தை' என்றெல்லாம்‌ பாராட்டப்‌ பெற்றவர்‌; எட்டயபுர ஏந்தலாக அறியப்பட்டவர்‌; 
கவிஞர்‌; கட்டுரையாளர்‌; கேலிச்சித்திரம்‌-கருத்துப்படம்‌ போன்றவற்றை 
உருவாக்கியவர்‌; சிறுகதை ஆசிரியர்‌; இதழாளர்‌; சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும்‌, 


பெண்ணடிமைத்தனத்தையும்‌ தன்‌ பாடல்களில்‌ எதிர்த்து எழுதியவர்‌; குயில்பாட்டு, பாஞ்சாலி 


சபதம்‌ முதலிய காவியங்களையும்‌ கண்ணன்‌ பாட்டையும்‌ பாப்பா பாட்டு, புதிய ஆத்திசூடி என, 
குழந்தைகளுக்கான நீதிகளையும்‌ பாடல்களில்‌ தந்தவர்‌; இந்தியா, சுதேசமித்திரன்‌ முதலிய இதழ்களின்‌ 


ஆசிரியராகப்‌ பணியாற்றியவர்‌. பாட்டுக்கொரு புலவன்‌ எனப்‌ பாராட்டப்பட்டவர்‌ பாரதியார்‌; இவருடைய 


கவிதைத்‌ தொகுப்பிலுள்ள காற்று என்னும்‌ தலைப்பிலான வசனகவிதையின்‌ ஒரு பகுதியே 
பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. 


ட்‌ தெரிந்து தெளிவோம்‌ 


| | 10th_Tamil Unit 2.indd 32 


இவ்வசன கவிதையில்‌ இடம்பெற்றுள்ள வேண்டுகோள்‌ சொற்களும்‌ கட்டளைச்‌ சொற்களும்‌ 
(வாசனையுடன்‌ வா, அவித்து விடாதே.....) கவிதையின்‌ உட்பொருளை வெளிப்படுத்தத்‌ 
துணைநிற்பது குறித்துப்‌ பேசுக. 


"திக்குகள்‌ எட்டும்‌ சிதறி - தக்கத்‌ 
தீம்தரிகிட தீம்தரிகிட தீம்தரிகிட தீம்தரிகிட 


பக்க மலைகள்‌ உடைந்து வெள்ளம்‌ 


பாயுது பாயுது பாயுது - தாம்தரிகிட 


தக்கத்‌ ததிங்கிட தித்தோம்‌ - அண்டம்‌ 


சாயுது சாயுது சாயுது - பேய்கொண்டு 
தக்கை யடிக்குது காற்று - தக்கத்‌ 


தாம்தரிகிட தாம்தரிகிட தாம்தரிகிட தாம்தரிகிட" -பாரதியார்‌ 


இது போன்ற இயற்கையொலிகளை உணர்வுடன்‌ வெளிப்படுத்தும்‌ கவிதைகளைத்‌ திரட்டி 
வந்து வகுப்பறையில்‌ படித்துக்காட்டுக. 


32 


ஓ 24-01-2020 10.05.04 AM | | 


| ன ௰ ட இதுனு 


கவிதைப்‌ பேழை [1] 
முல்லைப்பாட்டு 


- நப்பூதனார்‌ 


இயற்கைச்‌ சூழல்‌ நமக்குள்‌ இனிய உணர்வுகளைத்‌ தூண்டுகிறது. 
| தமிழர்கள்‌ இயற்கையோடு இயைந்த வாழ்வைக்‌ கொண்டிருந்தனர்‌. 
| மழைக்காலத்தில்‌ அவர்கள்‌ வாழ்வை எதிர்கொள்கிற இயல்பு இலக்கியத்தில்‌ 
| பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மழையின்‌ சீற்றம்‌ இயல்பு வாழ்வில்‌ ஏற்படுத்தும்‌ 
மாற்றங்களைச்‌ சங்க இலக்கியம்‌ படம்பிடித்துக்‌ காட்டுகிறது. 


நுழையும்முன்‌ 


நல்லோர்‌ விரிச்சி கேட்டல்‌ 


நனந்தலை உலகம்‌ வளைஇ நேமியொடு அரும்பு அவிழ்‌ அலரி தூஉய்‌, கைதொழுது, 

வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை பெருமுது பெண்டிர்‌, விரிச்சி நிற்ப 

நீர்‌ செல, நிமிர்ந்த மாஅல்‌ போல, *சிறுதாம்பு தொடுத்த பசலைக்‌ கன்றின்‌ 

பாடுஇமிழ்‌ பனிக்கடல்‌ பருகி, வலன்‌ ஏர்பு, உறுதுயர்‌ அலமரல்‌ நோக்கி, ஆய்மகள்‌ 

கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்‌ செலவு எழிலி நடுங்கு சுவல்‌ அசைத்த கையள்‌, "கைய 

பெரும்பெயல்‌ பொழிந்த சிறுபுன்‌ மாலை, கொடுங்கோற்‌ கோவலர்‌ பின்நின்று உய்த்த 

அருங்கடி மூதூர்‌ மருங்கில்‌ போகி, இன்னே வருகுவர்‌, தாயர்‌ " என்போள்‌ 

யாழ்‌ இசை இன வண்டு ஆர்ப்ப, நெல்லொடு, நன்னர்‌ நன்மொழி கேட்டனம்‌ * 

நாழி கொண்ட, நறுவீ முல்லை அடி : 1-17 
33 


| | 10th Tamil Unit 2.indd 33 ஓ 24-01-2020 10.05.06 AM | | 


சொல்லும்‌ பொருளும்‌ 


நனந்தலை உலகம்‌ - அகன்ற உலகம்‌ 


நேமி - சக்கரம்‌ 

கோடு - மலை 

கொடூஞ்செலவு - விரைவாகச்‌ செல்லுதல்‌ 
நறுவீ - நறுமணமுடைய மலர்கள்‌ 
தூஉய்‌ - தூவி 

விரிச்சி - நற்சொல்‌ 

சுவல்‌ - தோள்‌ 


பாடலின்‌ பொருள்‌ 

அகன்ற உலகத்தை வளைத்துப்‌ 
பெருமழை பொழிகிறது. வலம்புரிச்சங்கு 
பொறித்த கைகளையுடைய திருமால்‌, 
குறுகிய வடிவம்‌ கொண்டு மாவலி மன்னன்‌ 
நீர்‌ வார்த்துத்‌ தரும்பொழுது, மண்ணுக்கும்‌ 
விண்ணுக்குமாகப்‌ பேருருவம்‌ எடுத்து 
உயர்ந்து நிற்பது போன்றுள்ளது மழைமேகம்‌. 
அம்மேகம்‌, ஒலிக்கும்‌ கடலின்‌ குளிர்நீரைப்‌ 
பருகிப்‌ பெருந்தோற்றம்‌ கொண்டு, வலமாய்‌ 
எழுந்து, மலையைச்‌ சூழ்ந்து, விரைந்த 
வேகத்துடன்‌ பெருமழையைப்‌ பொழிகிறது. 


துன்பத்தைச்‌ செய்கின்ற 
அம்மாலைப்பொழுதில்‌, முதிய பெண்கள்‌ 
மிகுந்த காவலையுடைய ஊர்ப்பக்கம்‌ 
சென்றனர்‌. யாழிசை போன்று ஒலிக்கும்‌ 
வண்டுகள்‌ சூழ்ந்து ஆரவாரிக்கும்‌ 
நறுமணம்‌ கொண்ட அரும்புகள்‌: அந்த 
மலர்ந்த முல்லைப்‌ பூக்களோடு நாழியில்‌ 
கொண்டு வந்த நெல்லையும்‌ சேர்த்துத்‌ 
தெய்வத்தின்முன்‌ தூவினர்‌. பிறகு 
தெய்வத்தைத்‌ தொழுது, தலைவிக்காக 
நற்சொல்‌ கேட்டு நின்றனர்‌. 


ட்‌ தெரிந்து தெளிவோம்‌ 


| | 10th_Tamil Unit 2.indd 34 


அங்கு, சிறு தாம்புக்‌ கயிற்றால்‌ கட்டப்பட்ட 
இளங்கன்று பசியால்‌ வாடிக்கொண்டிருந்தது. 
அதன்‌ வருத்தத்தை ஓர்‌ இடைமகள்‌ 
கண்டாள்‌. குளிர்தாங்காமல்‌ கைகளைக்‌ 
கட்டியபடி நின்ற அவள்‌, "புல்லை மேய்ந்து 
உன்‌ தாய்மார்‌ வளைந்த கத்தியை உடைய 
கம்பைக்‌ கொண்ட எம்‌ இடையர்‌ ஓட்டிவர 
இப்போது வந்துவிடுவர்‌, வருந்தாதே" 
என்றாள்‌. இது நல்ல சொல்‌ எனக்கொண்டு 
முதுபெண்கள்‌ தலைவியிடம்‌ நற்சொல்லை 
நாங்கள்‌ கேட்டோம்‌ என்று கூறினர்‌. இவ்வாறு 
தலைவன்‌ வருகை குறித்து முதுபெண்டிர்‌ 
விரிச்சி கேட்டு நின்றனர்‌. 


நின்‌ தலைவன்‌ பகைவரை வென்று 
திறைப்பொருளோடு வருவது உறுதி. 
தலைவியே! மனத்தடுமாற்றம்‌ கொள்ளாதே! 
என ஆற்றுப்படுத்தினர்‌ முதுபெண்டிர்‌. 


இலக்கணக்குறிப்பு 
மூதூர்‌ - பண்புத்தொகை 
உறுதுயர்‌ - வினைத்தொகை 


கைதொழுது - மூன்றாம்‌ வேற்றுமைத்‌ தொகை 


தடக்கை - உரிச்சொல்‌ தொடர்‌ 


பகுபத உறுப்பிலக்கணம்‌ 
பொறித்த - பொறி த்‌ + த்‌ அ 
பொறி - பகுதி 
த்‌ - சந்தி 
த்‌ - இறந்தகால இடைநிலை 


அ - பெயளெச்ச விகுதி 


24-01-2020 10.05.06 AM | | 


_ ணா | । இ நாண ற 


பாடப்பகுதிப்‌ பாடலில்‌ இடம்பெற்றுள்ள முதல்‌ ௧௬ உரிப்பொருள்கள்‌ 


(காடும்‌ காடு சார்ந்த இடமும்‌) 


முதற்பொருள்‌ 


கார்காலம்‌ 


சிறுபொழுது 


இருத்தலும்‌ இருத்தல்‌ நிமித்தமும்‌ (காத்‌இருத்தல்‌) 


நூல்‌ வெளி 
௫ முல்லைப்பாட்டு, பத்துப்பாட்டு நூல்களுள்‌ ஒன்று. இது 103 அடிகளைக்‌ கொண்டது. ௫ 
இப்பாடலின்‌ 1- 17அடிகள்‌ பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளன. முல்லைப்பாட்டு 


ஆசிரியப்பாவால்‌ இயற்றப்பட்டது; முல்லை நிலத்தைப்‌ பற்றிப்‌ பாடப்பட்டது; பத்துப்பாட்டில்‌ 
குறைந்த அடிகளை உடைய நூல்‌ இது. இதைப்‌ படைத்தவர்‌ காவிரிப்பூம்பட்டினத்துப்‌ 
பொன்வணிகனார்‌ மகனார்‌ நப்பூதனார்‌. 


கற்பவை கற்றபின்‌... 


முல்லைப்பாட்டின்‌ காட்சிகளிலிருந்து சங்ககால மக்களின்‌ வாழ்க்கைச்‌ சூழலை உணர 
முடிகிறதா? உங்களின்‌ கருத்துகளைப்‌ பதிவு செய்க. 


குறிப்புகளைக்‌ கொண்டு ஆர்வமூட்டும்‌ வகையில்‌ கதை/நிகழ்வை எழுதுக. 


அமைதி - வனம்‌ - மனத்தைத்‌ தொட்டது - கொஞ்சம்‌ அச்சம்‌ - ஆனால்‌ பிடித்திருந்தது 
- இரவில்‌ வீட்டின்‌ அமைதியை விட - வனத்தின்‌ அமைதி - புதுமை - கால்கள்‌ 


துரையில்‌ - இலைகளின்‌ சலசலப்பு - பறவைகள்‌ மரங்களின்‌ மேல்‌ - சிறகடிப்பு - அருகில்‌ 


திரும்பியவுடன்‌ - திமரென ஆரவார ஓசை - தண்ணீரின்‌ ஓட்டம்‌ - அழகான ஆறு - உருண்ட 
சிறுகூழாங்கற்கள்‌ -இயற்கையின்‌ கண்காட்சி 


35 


| | 10th Tamil Unit 2.indd 35 ஓ 24-01-2020 10.05.06 AM | | 


புயலிலே ஒரு தோணி 


விரிவானம்‌ [ [] 


- ப.சிங்காரம்‌ 


இயற்கையின்‌ அசைவுகள்‌ அனைத்தும்‌ அழகிய நாட்டியமாய்‌ 


அமையும்போது இனிமையும்‌ மகிழ்வும்‌ ஒருங்கே பெறுகிறோம்‌. அதே 
இயற்கையின்‌ அசைவு சீற்றமாய்‌, ஊழித்‌ தாண்டவமாக மாறுகையில்‌ 


நுழையும்முன்‌ 


எதிர்நிற்க இயலாது தோற்றுத்தான்‌ போகிறோம்‌. சுற்றியுள்ள 


இயற்கை நம்மைச்‌ சுருட்டிச்‌ செல்ல எத்தனிக்கும்போது, புயலின்‌ 
பெருங்காட்சி உயிரை உறையவைக்கிறது. அதில்‌ கிடைக்கும்‌ 


பட்டறிவு அனைவருக்கும்‌ பயன்படும்‌ இலக்கியமாகிறது. இந்த நெடூங்கதையின்‌ சில பக்கங்களும்‌ 


அப்படித்தான்‌... புயலின்‌ சீற்றத்தைக்‌ கண்முன்‌ விவரிக்கின்றன , புயல்‌ மழை தெறிக்கும்‌ அக்காட்சி... 


[பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டின்‌ 


தொடக்கத்தில்‌ தெற்காசிய நாடுகளில்‌ பல்வேறு 
நாடுகளைச்‌ சேர்ந்தவர்கள்‌ குடியேறினர்‌. 
அவ்வாறு குடியேறிய இனங்களில்‌ தமிழினமும்‌ 
ஒன்று. தமிழ்க்குடிகள்‌ மலேசியா, சிங்கப்பூர்‌, 
இந்தோனேசிய நாடுகளில்‌ நெடுங்காலமாக 
வாழ்ந்துவருகின்றனர்‌. நூலாசிரியர்‌ 
அவ்வாறு புலம்பெயர்ந்த தமிழர்களில்‌ 
ஒருவர்‌. அவர்‌ இந்தோனேசியாவில்‌ 
மெபின்‌ நகரில்‌ இருந்தபோது இரண்டாம்‌ 
உலகப்போர்‌ நிகழ்ந்தது. ஆசிரியரின்‌ நேரடி 
அனுபவங்களோடு கற்பனையும்‌ கலந்த 
கதைதான்‌ புயலிலே ஒரு தோணி என்னும்‌ 
புதினம்‌. கடற்பயணத்தில்‌ கண்ட காட்சிகளும்‌, 
அதன்‌ தொடர்ச்சியாக நடைபெறும்‌ 
நிகழ்வுகளும்தான்‌ இக்கதைப்பகுதி] 
கொளுத்திக்கொண்டிருந்த வெயில்‌ 
இமைநேரத்தில்‌ மறைந்துவிட்டது; புழுங்கிற்று. 
பாண்டியன்‌ எழுந்து போய்‌ அண்ணாந்து 
பார்த்தான்‌. மேகப்‌ பொதிகள்‌ பரந்து 
திரண்டொன்றிக்‌ கும்மிருட்டாய்‌ இறுகி நின்றன. 
அலைகள்‌ எண்ணெய்‌ பூசியவை போல்‌ 
மொழுமொழுவென நெளிந்தன. காற்றையே 
காணோம்‌. ஒரே இறுக்கம்‌. எதிர்க்கோடியில்‌ 
வானையும்‌ கடலையும்‌ மாறிமாறிப்‌ 


| | 10th_Tamil Unit 2.indd 36 


36 


கலக்கும்‌ காற்று கலங்கும்‌ கப்பல்‌ 


பார்த்தவாறு *கப்பித்தானுடன்‌ பரபரப்பாகப்‌ 
பேசிக்கொண்டிருந்த மாலுமிகள்‌ திடுமெனப்‌ 
பாய்மரத்தை நோக்கி ஓடிச்சென்று கட்டுக்‌ 
கயிறுகளை இறுக்குகிறார்கள்‌. விவரிக்க இயலாத 
ஓர்‌ உறுத்தல்‌ ஒவ்வோர்‌ உணர்விலும்பட்டது. 
எல்லோரும்‌ எழுந்து ஒருவர்‌ முகத்தை ஒருவர்‌ 
பார்த்து மிரண்டு விழித்தனர்‌. 

கிடுகிடுக்கும்‌ இடி முழக்கத்துடன்‌ மின்னல்‌ 
கீற்றுகள்‌ வானைப்‌ பிளந்தன. அதே சமயம்‌ 
மதிப்பிட முடியாத விரைவும்‌ பளுவும்‌ கொண்ட 


24-01-2020 10.05.07 AM | | 


மோதல்‌ *தொங்கானையும்‌ அதிலிருந்து நடப்பன 
கிடப்பனவற்றையும்‌ உலுக்கிற்று. வானம்‌ 
உடைந்து கொட்டுகொட்டென்று வெள்ளம்‌ 
கொட்டியது. சூறாவளி மாரியும்‌ காற்றும்‌ 
கூடிக்கலந்து ஆடிக்‌ குதித்துக்‌ கெக்கலித்தன. 
அலையோட்டம்‌ தெரியவில்லை - வானுடன்‌ 
கடல்‌ கலந்துவிட்டது. மழை தெரியவில்லை 
- வளியுடன்‌ இணைந்துவிட்டது. தொங்கான்‌ 
அப்படியும்‌ இப்படியுமாய்த்‌ தாவிக்குதித்து 
விழுந்து திணறிக்‌ தத்தளிக்கிறது. எலும்புகள்‌ 
முறிவதுபோல்‌ நொறுநொறு நொறுங்கல்‌ 
ஒலி. தலைக்கு மேல்‌ கடல்‌... இருளிருட்டு, 


இருட்டிருட்டு, கடல்‌ மழை புயல்‌ வானம்‌... 
எங்கிருந்தோ தொங்கிய வடக்கயிற்றை 
வலக்கையால்‌ பற்றிக்‌ கிடந்தான்‌. அருவியருவி, 
உப்பருவி, கடலருவி. மற்றவர்கள்‌ 
எங்கேயெங்கே? மின்னொளி, கப்பித்தான்‌ 
பொந்து, தாவும்‌ பேயுருவங்கள்‌. சுறாமீன்‌, 
ரம்பப்பல்‌, காற்றோலக்‌ கடல்‌, சீற்ற மழை. 
உடலயர்வுப்‌ புலன்‌ மயக்கம்‌. 


திடுமென அமைதி பாய்ந்து வந்து 
மிரட்டியது. வானும்‌ கடலும்‌ பிரிந்து தனித்துத்‌ 
தென்பட்டன. 


பலகை அடைப்புக்குள்ளிருந்து கப்பித்தான்‌ 
கத்துகிறான்‌: 


ஓடி வாருங்கள்‌! இங்கே ஓடி வாருங்கள்‌! 
லெக்காஸ்‌, லெக்காஸ்‌!' 


பாண்டியன்‌ எழுந்தான்‌. எங்கெங்கோ 
இடுக்குகளில்‌ முடங்கிக்‌ கிடந்த உருவங்கள்‌ 
தலை தூக்கின. தொங்கான்‌ தள்ளாடுகிறது - 
அலைகள்‌ - மலைத்தொடர்‌ போன்ற அலைகள்‌ 
மோதித்‌ தாக்குகின்றன. தட்டுத்‌ தடுமாறி 
நடந்தோடினர்‌. 


வானும்‌ கடலும்‌ வளியும்‌ மழையும்‌ 
மீண்டும்‌ ஒன்று கூடிக்‌ கொந்தளிக்கின்றன. 
வானம்‌ பிளந்து தீ கக்கியது. மழை வெள்ளம்‌ 
கொட்டுகிறது. வளி முட்டிப்‌ புரட்டுகிறது. 
கடல்‌, வெறிக்‌ கூத்தாடுகிறது. தொங்கான்‌ 
நடுநடுங்கித்‌ தாவித்‌ தாவிக்‌ குதிகுதித்து 
விழுவிழுந்து நொறுநொறு நொறுங்குகிறது. 


* 


கப்பித்தான்‌ - தலைமை மாலுமி (கேப்டன்‌) 
* தொங்கான்‌ - கப்பல்‌ 


| | 10th_Tamil Unit 2.indd 37 


37 


தெரியுமா? 
புயலுக்குப்‌ பெயர்‌ சூட்டல்‌ ஏன்‌? 
ஹி * புயலுக்கு முன்பு பேரழிவு 
யூ 1 பற்றிய விழிப்புணர்வு, 
ட்‌ தயாரிப்பு, பேரிடர்‌ 


மேலாண்மை, பாதிப்புக்‌ 
குறைப்பு நடவடிக்கைகள்‌ போன்றவற்றை 
மேற்கொள்வதற்குப்‌ புயலின்‌ பெயர்கள்‌ 
உதவும்‌. 
உ வட இந்தியப்‌ பெருங்கடலில்‌ உருவாகும்‌ 
புயல்களுக்குப்‌ பெயர்‌ வைக்கும்‌ நடைமுறை 
2000ஆம்‌ ஆண்டில்‌ தொடங்கியது. 


* புதுதில்லியில்‌ உள்ள உலக வானிலை 
அமைப்பின்‌ மண்டலச்‌ சிறப்பு வானிலை 
ஆய்வு மையம்‌ 2004 செப்டம்பரில்‌ 
இருந்து புயல்களுக்குப்‌ பெயர்‌ வைக்க 
64 பெயர்களைப்‌ பட்டியலிட்டூள்ளது. 


“வங்கதேசம்‌, இந்தியா, மாலத்தீவுகள்‌, 
மியான்மர்‌, ஓமன்‌, பாகிஸ்தான்‌, இலங்கை, 
தாய்லாந்து ஆகிய நாடூகள்‌ இந்தப்‌ 
பெயர்களை வழங்கியுள்ளன. 


* இதில்‌ இந்தியா கொடுத்து ஏற்கெனவே 
பயன்படுத்தப்பட்ட பெயர்கள்‌ அக்னி, ஆகாஷ்‌, 
பிஜ்லி, ஜல்‌ (நான்கு பூதங்கள்‌), கடைசியாக 
லெஹர்‌ (அலை). இன்னும்‌ வரவிருப்பவை 
மேக்‌, சாஹர்‌, வாயு. 'கஜா' புயலின்‌ பெயர்‌ 
இலங்கை தந்தது. அடுத்து வந்த 'பெய்ட்டி' 
புயல்‌ பெயர்‌ தாய்லாந்து தந்தது. 


முகத்தில்‌ வெள்ளம்‌. உடலில்‌ வெள்ளம்‌. 
கால்‌ கையில்‌ வெள்ளம்‌. உடை, உடலை 
இறுக்கியிறுக்கி ரம்பமாய்‌ அறுக்கிறது. 
மரத்தூண்‌, கல்தூண்‌, இரும்புத்தூண்‌, 
உயிர்த்தூண்‌. தொங்கான்‌ தாவி விழுந்து 
சுழல்கிறது. மூழ்கி நீந்துகிறது. தாவி நீந்துகிறது. 
இருட்டிருட்டு, கும்மிருட்டு, குருட்டிருட்டு. 
சிலுசிலு மரமரப்பு. ஙொய்ங்‌ புய்ங்‌ ஙொய்ங்‌ 
புய்ங்‌ ஙொய்ங்‌ புய்ங்‌. இடி முழக்கச்‌ சீனப்‌ 


பிசாசுகள்‌ தாவி வீசுகின்றன. மூடைகள்‌ 
சிப்பங்கள்‌ நீந்தியோடி மறைகின்றன. 
தொங்கான்‌ குதித்து விழுந்து நொறுநொறு 


24-01-2020 10.05.07 AM | | 


நொறுங்குகிறது. சுழன்று கிறுகிறுத்துக்‌ 
கூத்தாடுகிறது. கடலலை அடிக்கிறது... 


என்னயிது! சூரிய வெளிச்சம்‌! சூரியன்‌ 
சூரியன்‌ சூரியன்‌ தொங்கானில்‌ நீர்‌ 
நெளிகிறது. பாய்மரம்‌ ஒடிந்து கிடக்கிறது. 
பொத்துக்‌ கொப்புளிக்கும்‌ பவ்வ நீரை மாலுமிகள்‌ 
இறைத்து ஊற்றுகின்றனர்‌. ஓட்டையை 
அடைக்கிறார்கள்‌. ஆப்பு அடிக்கிறார்கள்‌. மரம்‌ 
வெட்டுகிறார்கள்‌, செதுக்குகிறார்கள்‌... 


தொங்கானின்‌ இருபுறமும்‌, பின்னேயும்‌ 
தேயிலைப்‌ பெட்டிகளும்‌ புகையிலைச்‌ 
சிப்பங்களும்‌ மிதந்து வருகின்றன. 


பாண்டியன்‌ நாற்புறமும்‌ கடலைப்‌ பார்த்து 
மலைத்து நின்றான்‌. 


கடற்கூத்து எவ்வளவு நேரம்‌ 


நீடித்ததென்று கணக்கிட முடியவில்லை. 


தெரிந்து தெளிவோம்‌ 


இடம்புரிப்‌ புயலும்‌ வலம்புரிப்‌ புயலும்‌ 
மேட்டிலிருந்து தாழ்வுக்குப்‌ பாயும்‌ 
தண்ணீர்போல, காற்றழுத்தம்‌ அதிகமான 
இடத்திலிருந்து, குறைவான இடத்துக்குக்‌ 
காற்று வீசும்‌. இப்படி வீசும்‌ காற்றின்‌ 


போக்கை, புவி தனது அச்சில்‌ மேற்கிலிருந்து 
கிழக்காகச்‌ சுழல்கையில்‌ மாற்றும்‌. 
நிலநடுக்கோட்டின்‌ வடக்குப்‌ பகுதியில்‌ வீசும்‌ 
காற்றை வலப்புறமாகத்‌ திருப்பும்‌. தெற்குப்‌ 
பகுதியில்‌ வீசும்‌ காற்றை இடப்புறமாகத்‌ 
திருப்பும்‌. காற்றின்‌ வேகம்‌ கூடினால்‌ 
இந்த விலக்கமும்‌ கூடும்‌. வங்கக்‌ கடலில்‌ 
வீசும்‌ புயலும்‌, அமெரிக்காவை, ஜப்பானை, 
சீனாவைத்‌ தாக்கும்‌ புயல்களும்‌ இடம்புரிப்‌ 
புயல்கள்‌! ஆஸ்திரேலியாவின்‌ கிழக்குக்‌ 
கரை, ஹவாய்‌ தீவுகளைத்‌ தாக்கும்‌ புயல்கள்‌ 
வலம்புரிப்‌ புயல்கள்‌! பிரெஞ்சு நாட்டைச்‌ 
சேர்ந்த கணித வல்லுநர்‌ காஸ்பார்ட்‌ 
குஸ்டாவ்‌ கொரியாலிஸ்‌ இந்த விளைவை 
1835இல்‌ கண்டுபிடித்தார்‌. புயலின்‌ இந்த 
இருவகைச்‌ சுழற்சிக்குக்‌ கொரியாலிஸ்‌ 
விளைவு என்று பெயர்‌. 


| | 10th_Tamil Unit 2.indd 38 


38 


தொடங்கியபோதோ, முடிந்தபோதோ, முடிந்து 
வெகுநேரம்‌ வரையிலோ யாரும்‌ கடிகாரத்தைப்‌ 
பார்க்கவில்லை. பார்த்தபோது எல்லாக்‌ 
கடிகாரங்களும்‌ நின்றுபோயிருந்தன. 


தொங்கான்‌ தன்வசமின்றித்‌ தடுமாறிச்‌ 
செல்கிறது. கடற்கூத்தின்போது மாலுமிகளால்‌ 
தூக்கி எறியப்பட்ட பெட்டிகளும்‌ சிப்பங்களும்‌ 
மூடைகளும்‌ மிதந்து உடன்‌ வந்தன. புயல்‌ 
மயக்கத்திலிருந்து யாரும்‌ இன்னும்‌ முற்றாகத்‌ 
தெளிச்சி பெறவில்லை. பினாங்கு எவ்வளவு 
தொலைவில்‌ இருக்கிறது, எப்போது போய்ச்‌ 
சேரலாம்‌? பதில்‌ சொல்வார்‌ யாருமில்லை. 

இரவில்‌ மேல்‌ தட்டுக்கு வந்து கப்பித்தான்‌ 
வானையும்‌ கடலையும்‌ ஒரு சுற்றுப்‌ 
பார்த்துவிட்டுத்‌ தலையைச்‌ சொறியலானான்‌. 
பாண்டியன்‌ நெருங்கிச்‌ சென்று நிலவரத்தைக்‌ 


கேட்டான்‌. கப்பித்தான்‌ சீனமும்‌ மலாயும்‌ 
கலந்த மொழியில்‌ சொன்னான்‌. 

"இனிமேல்‌ பயமில்லை. இரண்டு நாளில்‌ 
கரையைப்‌ பார்க்கலாம்‌." 

அன்றிரவு யாரும்‌ உண்ணவில்லை: 
பேச்சாடவில்லை. 


%% 


மறுநாள்‌ காலையில்‌ சூரியன்‌ உதித்தான்‌. 
கடல்‌ அலைகள்‌ ஒன்றன்பின்‌ ஒன்றாய்‌, 
முந்தியதைத்‌ தொடர்ந்த பிந்தியதாய்‌ வந்து 
மொத்து மொத்தென்று தொங்கானை மோதின. 


பறவை - மீன்கள்‌ இருபுறமும்‌ கூட்டம்‌ 
கூட்டமாய்ப்‌ பறந்து விளையாடின. 


தொங்கான்‌ மிதந்து சென்றது, கடலின்‌ 
இழுவைக்கிணங்கி. 


பகல்‌ இரவாகி பகலாகி இரவாகியது. 
பிறைமதி வெளிச்சம்‌ சிந்திற்று. 
கருநீலவானில்‌ விண்மீன்கள்‌ வெகு 
ஒளியுடன்‌ கண்‌ சிமிட்டி நின்றன. 
உப்பங்காற்று உடலை வருடியது. அவுலியா 
மீன்கள்‌ கூட்டம்‌ கூட்டமாய்‌, கண்மாயில்‌ 
முதுகு தெரிய மூழ்கி நீந்தும்‌ எருமைகளென 


பறவை மீன்‌, அவுலியா மீன்‌ - மீன்‌ வகை 
பிலவான்‌ - இந்தோனேசியாவிலள்ள இடம்‌ 


24-01-2020 10.05.07 AM | | 


| | 10th_Tamil_Unit 2.indd 39 ஓ 


முனகல்‌ ஒலியோடு பின்‌ தொடர்ந்தன. 
அலைகள்‌ நெளிந்தோடின. 

கடற்கூத்துக்குப்‌ பின்‌ ஐந்தாம்‌ நாள்‌ 
மாலையில்‌ வானோடு வானாய்க்‌ கடலோடு 
கடலாய்‌ மரப்பச்சை தெரிவது போலிருந்தது. 
சுமார்‌ அரைமணி நேரத்துக்குப்‌ பின்‌ மீன்பிடி 
படகு விளக்குகள்‌ தென்பட்டன. 

கரை! கரை! கரை! 

அடுத்தநாள்‌ முற்பகலில்‌ பினாங்குத்‌ 
துறைமுகத்தை அணுகினார்கள்‌. மணிக்கூண்டு 
தெரிகிறது. வெல்ட்கீ கட்டட வரிசை. தெருவில்‌ 
திரியும்‌ வண்டிகள்‌, ஆட்கள்‌... 


தொங்கான்‌ கரையை நெருங்கிப்‌ போய்‌ 


"எங்கிருந்து வருகிறீர்கள்‌? எங்கிருந்து 
வருகிறீர்கள்‌?" 


"பிலவான்‌... பிலவான்‌." 

சுமத்ரா பிரயாணிகள்‌ துடுப்புப்‌ படகில்‌ 
இறங்கிப்‌ போய்‌ நடைபாலத்தில்‌ ஏறி நடந்து 
சுங்க அலுவலகத்திற்குச்‌ சென்று பிரயாண 
அனுமதிச்‌ சீட்டுகளை நீட்டினர்‌. 


"தமிரோ?' ஜப்பானிய அதிகாரி உறுமினார்‌. 

"யா, மஸ்தா." தமிழர்கள்தாம்‌ என்று 
தலைகுனிந்து வணங்கித்‌ தெரிவித்தனர்‌. 

பிரயாணிகளைச்‌ சில விநாடிகள்‌ 
நோட்டமிட்ட அதிகாரி, சீட்டுகளில்‌ முத்திரை 


ட்‌ வைத்துத்‌ திருப்பிக்‌ கொடுத்தார்‌. 
நின்றது. தொலைதூர நாவாய்கள்‌ கரையை 


மொய்த்திருந்தன. ஒவ்வொன்றிலிருந்தும்‌ 
கேள்வி எழுந்தது. 


நூல்‌ வெளி 


புலம்பெயர்ந்த தமிழர்கள்‌ பற்றிய முதல்‌ புதினம்‌, புயலிலே ஒரு தோணி. 
இந்நூலாசிரியர்‌ ப.சிங்காரம்‌ (1920 - 1997). இந்தோனேசியாவில்‌ 
இருந்தபோது, தென்கிழக்காசியப்‌ போர்‌ மூண்டது. அச்சூழலில்‌, 


மலேசியா, இந்தோனேசியா பகுதிகளில்‌ நிகழ்வதாக உள்ள கற்பனைப்‌ 
படைப்பு இப்புதினம்‌. அதில்‌ கடற்கூத்து என்னும்‌ அத்தியாயத்தின்‌ சுருக்கப்பட்ட பகுதி 
இங்குப்‌ பாடமாக வைக்கப்பட்டூள்ளது. 


ப.சிங்காரம்‌ சிவகங்கை மாவட்டம்‌, சிங்கம்புணரியைச்‌ சேர்ந்தவர்‌. வேலைக்காக இந்தோனேசியா 
சென்றார்‌. மீண்டும்‌ இந்தியா வந்து தினத்தந்தி நாளிதழில்‌ பணியாற்றினார்‌. இவர்‌ அன்றைய சூழலில்‌ 
அவருடைய சேமிப்பான ஏழரை இலட்சம்‌ ரூபாயை மாணவர்களின்‌ கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார்‌. 


முன்தோன்றிய மூத்தகுடி 


'பல்‌ பழப்‌ பலவின்‌ பயங்கெழு கொல்லி i 


நாமக்கல்‌ 
மாவட்டத்தின்‌ 
கொல்லிமலை 
அகநானூறு 208 : 22 


FATE] 
ய்‌ 
af 


த ட்‌ 


கடலில்‌ புயலின்‌ தாக்கத்தினால்‌ ஏற்பட்ட பதற்றத்தை வெளிப்படுத்த அடுக்குத்‌ தொடர்களும்‌ 


கற்பவை கற்றபின்‌... 


வருணனைகளும்‌ எவ்வாறெல்லாம்‌ பயன்பட்டுள்ளன என்பது குறித்து வகுப்பில்‌ பேசுக. 
நீங்கள்‌ எதிர்கொண்ட இயற்கை இடர்‌ குறித்து விவரித்து எழுதுக. 
(மழை, வெள்ளம்‌, புயல்‌, வறட்சி) 


39 


24-01-2020 10.05.08 AM | | 


ட 


சொற்றொடர்‌ 

சொற்கள்‌ பல தொடர்ந்து நின்று பொருள்‌ 
தருவது "சொற்றொடர்‌" அல்லது "தொடர்‌" 
எனப்படும்‌. 


எ.கா. நீர்‌ பருகினான்‌, வெண்சங்கு ஊதினான்‌. 


தொகைநிலைத்‌ தொடர்‌ 

பெயர்ச்சொல்லோடு வினைச்சொல்லும்‌ 
பெயர்ச்சொல்லும்‌ சேரும்‌ தொடரின்‌ 
இடையில்‌, வேற்றுமை உருபுகளோ, 
வினை, பண்பு முதலியவற்றின்‌ உருபுகளோ 
தொக்கி (மறைந்து) இரண்டு அல்லது 
அதற்கும்‌ மேற்பட்ட சொற்கள்‌ ஒரு 
சொல்‌ போல்‌ நிற்குமானால்‌ அதனைத்‌ 


தொகைநிலைத்தொடர்‌ என்று கூறுவர்‌. 

எ.கா. கரும்பு தின்றான்‌. 

மேற்கண்ட தொடர்‌ கரும்பைத்‌ தின்றான்‌ 
என்னும்‌ பொருளை உணர்த்துகிறது. 
இத்தொடரில்‌ உள்ள இரண்டு சொற்களுக்கு 
நடுவில்‌ ஐ என்னும்‌ உருபு மறைந்து நின்று, 
அப்பொருளைத்‌ தருகிறது. எனவே, இது 
தொகைநிலைத்‌ தொடர்‌ எனப்படும்‌. 


தொகைநிலைத்‌ தொடர்‌ ஆறு வகைப்படும்‌. 
அவை வேற்றுமைத்தொகை, வினைத்தொகை, 
பண்புத்தொகை, உவமைத்தொகை, 


உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை 
என்பன ஆகும்‌. 
வேற்றுமைத்தொகை 

எ.கா. மதுரை சென்றார்‌ 

இத்தொடர்‌ மதுரைக்குச்‌ சென்றார்‌ 


என விரிந்து நின்று பொருள்‌ தருகிறது. 
கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களுக்கு 


| | 10th_Tamil Unit 2.indd 40 


கற்கண்டு [1] 


40 


தொகைநிலைத்‌ தொடர்கள்‌ 


இடையில்‌ "கு" என்னும்‌ வேற்றுமை உருபு 
இல்லை. அது தொக்கி நின்று பொருளை 
உணர்த்துகிறது. 


இவ்வாறு ஒரு தொடரில்‌ வேற்றுமை 
உருபுகள்‌ (ஐ, ஆல்‌, கு, இன்‌, அது, கண்‌) 
ஆகியவற்றுள்‌ ஒன்று மறைந்து வந்து 
பொருள்‌ உணர்த்துவது வேற்றுமைத்தொகை 


எனப்படும்‌. 
உருபும்‌ பயனும்‌ உடன்தொக்க தொகை 
எ.கா. தேர்ப்பாகன்‌ 


இத்தொடர்‌ "தேரை ஓட்டும்‌ பாகன்‌" 
என விரிந்து பொருளை உணர்த்துகிறது. 
கொடுக்கப்பட்டுள்ள தேர்‌, பாகன்‌ என்னும்‌ 
சொற்களுக்கிடையில்‌ "ஐ" என்னும்‌ வேற்றுமை 
உருபும்‌ "ஓட்டும்‌" என்னும்‌ பொருளை 
விளக்கும்‌ பயனும்‌ மறைந்து வந்துள்ளன. 

இவ்வாறு ஒரு தொடரில்‌ வேற்றுமை 
உருபும்‌ அதன்‌ பொருளை விளக்கும்‌ பயனும்‌ 
சேர்ந்து மறைந்து வருவது உருபும்‌ பயனும்‌ 
உடன்‌ தொக்க தொகை எனப்படும்‌. இதுவும்‌ 
வேற்றுமைத்‌ தொகையே ஆகும்‌. 

தமிழ்த்தொண்டு (தமிழுக்குச்‌ செய்யும்‌ 
தொண்டு) நான்காம்‌ வேற்றுமை உருபும்‌ 
பயனும்‌ உடன்தொக்க தொகை. 


வினைத்தொகை 
காலம்‌ காட்டும்‌ இடைநிலையும்‌ 
பெயரெச்ச விகுதியும்‌ மறைந்து நிற்க, வினைப்‌ 


பகுதியைத்‌ தொடர்ந்து ஒரு பெயர்‌ வந்து ஒரு 
சொல்லைப்‌ போல்‌ நடப்பது "வினைத்தொகை" 


எனப்படும்‌. காலம்‌ கரந்த பெயரெச்சமே 
வினைத்தொகையாகும்‌. 


எ.கா. வீசுதென்றல்‌, கொல்களிறு 


24-01-2020 10.05.08 AM | | 


வீசு, கொல்‌ என்பவை வினைப்பகுதிகள்‌. 
இவை முறையே தென்றல்‌, களிறு என்னும்‌ 
பெயர்ச்சொற்களோடு சேர்ந்து காலத்தை 
வெளிப்படுத்தாத பெயரெச்சங்களாயின. 
மேலும்‌ இவை வீசிய காற்று, வீசுகின்ற 
காற்று, வீசும்‌ காற்று எனவும்‌ கொன்ற 
களிறு, கொல்கின்ற களிறு, கொல்லும்‌ களிறு 
எனவும்‌ முக்காலத்திற்கும்‌ பொருந்தும்படி 
விரிந்து பொருள்‌ தருகின்றன. காலம்காட்டும்‌ 
இடைநிலைகள்‌ இப்பெயரெச்சங்களில்‌ 
தொக்கி இருக்கின்றன. 

வினைப்பகுதியும்‌ அடுத்துப்‌ பெயர்ச்சொல்லும்‌ 
அமைந்த சொற்றொடர்களிலேயே வினைத்தொகை 
அமையும்‌. 


பண்புத்தொகை 


நிறம்‌, வடிவம்‌, சுவை, அளவு 
முதலானவற்றை உணர்த்தும்‌ 
பண்புப்பெயருக்கும்‌ அது தழுவிநிற்கும்‌ 
பெயர்ச்சொல்லுக்கும்‌ இடையில்‌ "மை" 
என்னும்‌ பண்பு விகுதியும்‌ ஆகிய, ஆன 
என்னும்‌ பண்பு உருபுகளும்‌ மறைந்து வருவது 
பண்புத்தொகை எனப்படும்‌. 
செங்காந்தள்‌ - செம்மையாகிய காந்தள்‌, 
வட்டத்தொட்டி - வட்டமான தொட்டி, 


இன்மொழி - இனிமையானமொழி, 


இருபெயரொட்டுப்‌ பண்புத்தொகை 


சிறப்புப்பெயர்‌ முன்னும்‌ பொதுப்பெயர்‌ 
பின்னும்‌ நின்று இடையில்‌ 'ஆகிய' 
என்னும்‌ பண்பு உருபு தொக்கி வருவது 
இருபெயரொட்டுப்‌ பண்புத்தொகையாகும்‌. 


எ.கா. மார்கழித்‌ திங்கள்‌, சாரைப்பாம்பு. 


திங்கள்‌, பாம்பு ஆகிய பொதுப்‌ 
பெயர்களுக்குமுன்‌ மார்கழி, சாரை எனும்‌ 
சிறப்புப்‌ பெயர்கள்‌ வந்து மார்கழி ஆகிய 
திங்கள்‌ என்றும்‌ சாரை ஆகிய பாம்பு என்றும்‌ 
இருபெயரொட்டாக வந்துள்ளன. 


உவமைத்தொகை 


உவமைக்கும்‌ பொருளுக்கும்‌ (உவமேயம்‌) 
இடையில்‌ உவமஉருபு மறைந்து வருவது 
உவமைத்தொகை எனப்படும்‌. 


| | 10th_Tamil Unit 2.indd 41 


41 


எ.கா. மலர்க்கை (மலர்‌ போன்ற கை) 


மலர்‌ - உவமை, கை - உவமேயம்‌ 
(பொருள்‌) இடையே 'போன்ற என்னும்‌ உவம 
உருபு மறைந்து வந்துள்ளது. 


உம்மைத்தொகை 


இருசொற்களுக்கு இடையிலும்‌ 
இறுதியிலும்‌ 'உம்‌' என்னும்‌ இடைச்சொல்‌ 
மறைந்து வருவது உம்மைத்தொகையாகும்‌. 
உம்மைத்தொகை எண்ணல்‌, எடுத்தல்‌, 
முகத்தல்‌ , நீட்டல்‌ என்னும்‌ நான்கு அளவுப்‌ 
பெயர்களைத்‌ தொடர்ந்து வரும்‌. 

எ.கா. அண்ணன்‌ தம்பி, தாய்சேய்‌ 
அண்ணனும்‌ தம்பியும்‌, தாயும்‌ சேயும்‌ என 
விரிந்து பொருளை உணர்த்துகின்றன. 


அன்மொழித்தொகை 


வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, 
உம்மை ஆகிய தொகைநிலைத்‌ தொடர்கள்‌ 


அவை அல்லாத வேறு சொற்கள்‌ மறைந்து 
நின்று பொருள்‌ தருவது அன்மொழித்‌ தொகை 
ஆகும்‌. 

எ.கா. சிவப்புச்‌ சட்டை பேசினார்‌ 

முறுக்கு மீசை வந்தார்‌ 

இவற்றில்‌ சிவப்புச்‌ சட்டை அணிந்தவர்‌ 
பேசினார்‌, முறுக்கு மீசையை உடையவர்‌ 
வந்தார்‌ எனத்‌ தொகைநிலைத்தொடர்‌ அல்லாத 
வேறு சொற்கள்‌ மறைந்து நின்று பொருள்‌ 
குருகின்றன. 


24-01-2020 10.05.08 AM | | 


ஓ 


வண்ணமிட்ட தொகைநிலைத்‌ தொடர்களை வகைப்படுத்துக. 
அன்புச்செல்வன்‌ திறன்பேசியின்‌ தொடுதிரையில்‌ படித்துக்கொண்டிருந்தார்‌. 
அனைவருக்கும்‌ மோர்ப்பானையைத்‌ திறந்து மோர்‌ கொடுக்கவும்‌. 


1 
2 
3. வெண்டைச்காய்ப்‌ பொரியல்‌ மோர்க்குழம்புக்குப்‌ பொருத்தமாக இருக்கும்‌. 
4 


தங்கமீன்கள்‌ தண்ணீர்த்தொட்டியில்‌ விளையாடுகின்றன. 


படிநிலைகள்‌ 


1. கீழ்க்காணும்‌ உரலி / விரைவுக்‌ குறியீட்டைப்‌ பயன்படுத்தி இணையப்‌ பக்கத்திற்குச்‌ 
செல்க. 
திரையில்‌ தமிழ்‌ நூல்களின்‌ பட்டியல்கள்‌ வரிசையாகக்‌ கொடுக்கப்பட்டிருக்கும்‌. அவற்றில்‌ 
தமிழ்‌ இலக்கணம்‌ என்னும்‌ தலைப்பின்‌ கீழ்‌ உள்ள இலக்கணம்‌ என்பதைச்‌ சொடுக்கி, 
இடப்பக்கம்‌ உள்ள சொல்‌ என்பதைத்‌ தேர்வு செய்க. 
சொல்லின்‌ வகைகள்‌ அவற்றின்‌ விளக்கம்‌ மற்றும்‌ எடூத்துக்காட்டுகளுடன்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கும்‌. அவற்றை ஒவ்வொன்றாகச்‌ சொடுக்கி அறிந்து கொள்க. 


௧. சூடாமணி நிகண்டு 
உ தண்டியலங்காரம்‌ 


௩ தொல்காப்பியம்‌ 


செயல்பாட்டிற்கான உரலி 


https://store.tamillexicon.com 


கொடுக்கப்பட்டிருக்கும்‌ படங்கள்‌ அடையாளத்திற்கு மட்டுமே. 
B369_10_TAMIL 


| | 10th_Tamil_Unit 2.indd 42 ஓ 


24-01-2020 10.05.09 AM | | 


பலவுள்‌ தெரிக. 


1. 


IE: 


95 
"உனக்குப்‌ பாட்டுகள்‌ பாடுகிறோம்‌ 


உனக்குப்‌ புகழ்ச்சிகள்‌ கூறுகிறோம்‌" - பாரதியின்‌ இவ்வடிகளில்‌ இடம்பெற்றுள்ள நயங்கள்‌ 
யாவை? 


௮) உருவகம்‌, எதுகை ஆ) மோனை, எதுகை இ) முரண்‌, இயைபு ஈ) உவமை, எதுகை 


2. செய்தி 1 - ஒவ்வோர்‌ ஆண்டும்‌ ஜூன்‌ 15ஐ உலகக்‌ காற்று நாளாகக்‌ கொண்டாடி வருகிறோம்‌. 
செய்தி 2 - காற்றாலை மின்‌ உற்பத்தியில்‌ இந்தியாவில்‌ தமிழகம்‌ இரண்டாமிடம்‌ என்பது 
எனக்குப்‌ பெருமையே. 
செய்தி 3-காற்றின்‌ ஆற்றலைப்‌ பயன்படுத்திக்‌ கடல்கடந்து வணிகம்செய்து அதில்‌ வெற்றி 
கண்டவர்கள்‌ தமிழர்கள்‌! 

௮) செய்தி 1 மட்டும்‌ சரி ஆ) செய்தி 1, 2 ஆகியன சரி 
இ) செய்தி 3 மட்டும்‌ சரி ஈ) செய்தி 1, 3 ஆகியன சரி 

3. . "பாடுஇமிழ்‌ பனிக்கடல்‌ பருகி" என்னும்‌ முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும்‌ அறிவியல்‌ செய்தி 
யாது? 

(2 ௮) கடல்‌ நீர்‌ ஆவியாகி மேகமாதல்‌ ஆ) கடல்‌ நீர்‌ குளிர்ச்சி அடைதல்‌ 
இ) கடல்‌ நீர்‌ ஒலித்தல்‌ ஈ கடல்‌ நீர்‌ கொந்தளித்தல்‌ 

4. பெரிய மீசை சிரித்தார்‌ - வண்ணச்‌ சொல்லுக்கான தொகையின்‌ வகை எது? 

௮) பண்புத்தொகை ஆ) உவமைத்தொகை இ) அன்மொழித்தொகை ஈ) உம்மைத்தொகை 

5. பொருந்தும்‌ விடைவரிசையைத்‌ தேர்ந்தெடுக்க. 

௮) கொண்டல்‌ - 1. மேற்கு 
ஆ) கோடை - 2. தெற்கு 
இ) வாடை - 3. கிழக்கு 
ஈ) தென்றல்‌ - 4. வடக்கு 
௮௦22௪ அ, த2 இக ௧௧௬௧௦2 

குறுவினா 

1.  'நமக்கு உயிர்‌ காற்று 
காற்றுக்கு வரம்‌ மரம்‌ - மரங்களை 
வெட்டி எறியாமல்‌ நட்டு வளர்ப்போம்‌' - இதுபோன்று உலகக்‌ காற்று நாள்‌ விழிப்புணர்வுக்கான 
இரண்டு முழக்கத்தொடர்களை எழுதுக. 

2. வசன கவிதை - குறிப்பு வரைக. 


| | 10th_Tamil Unit 2.indd 43 


43 


ஓ 24-01-2020 10.05.09 AM | | 


அ 


தண்ணீர்‌ குடி, தயிர்க்குடம்‌ ஆகிய தொகைநிலைத்‌ தொடர்களை விரித்து எழுதுக: தொடரில்‌ 
அமைக்க. 


பெற்றோர்‌ வேலையிலிருந்து திரும்பத்‌ தாமதமாகும்போது அழும்‌ தம்பிக்கு நீங்கள்‌ கூறும்‌ 
ஆறுதல்‌ சொற்களை எழுதுக. 


மாஅல்‌ - பொருளும்‌ இலக்கணக்‌ குறிப்பும்‌ ௧௬௧. 


சிறுவினா 


1. 


உயிராக நான்‌, பல பெயர்களில்‌ நான்‌, நான்கு திசையிலும்‌ நான்‌, இலக்கியத்தில்‌ நான்‌, முந்நீர்‌ 


நாவாய்‌ ஓட்டியாக நான்‌.....முதலிய தலைப்புகளில்‌ காற்று தன்னைப்‌ பற்றிப்‌ பேசுகிறது. 
இவ்வாறு 'நீர்‌' தன்னைப்‌ பற்றிப்‌ பேசினால்‌..... உங்களுடைய கற்பனையில்‌ தலைப்புகளை 
எழுதுக. 


சோலைக்‌(பூங்கா) காற்றும்‌ மின்விசிறிக்‌ காற்றும்‌ பேசிக்கொள்வதுபோல்‌ ஓர்‌ உரையாடல்‌ 
அமைக்க. 


தோட்டத்தில்‌ மல்லிகைப்பூ பறித்த பூங்கொடி, வரும்வழியில்‌ ஆடுமாடுகளுக்குத்‌ தண்ணீர்த்‌ 
தொட்டியில்‌ குடிநீர்‌ நிரப்பினாள்‌. வீட்டினுள்‌ வந்தவள்‌ சுவர்க்கடிகாரத்தில்‌ மணி பார்த்தாள்‌. 


இப்பத்தியில்‌ உள்ள தொகைநிலைத்‌ தொடர்களின்‌ வகைகளைக்‌ குறிப்பிட்டு, விரித்து எழுதுக. 
மழைநின்றவுடன்‌ புலப்படும்‌ காட்சியை வருணித்து எழுதுக. 


குறிப்பு: இலைகளில்‌ சொட்டும்‌ நீர்‌ - உடலில்‌ ஓடும்‌ மெல்லிய குளிர்‌ - தேங்கிய குட்டையில்‌ 
'சளப்‌ தளப்‌' என்று குதிக்கும்‌ குழந்தைகள்‌ - ஓடும்‌ நீரில்‌ காகிதக்‌ கப்பல்‌. 


நெடுவினா 


1. 


20 


முல்லைப்‌ பாட்டில்‌ உள்ள கார்காலச்‌ செய்திகளை விவரித்து எழுதுக. 


புயலிலே ஒரு தோணி கதையில்‌ இடம்பெற்றுள்ள வருணனைகளும்‌ அடுக்குத்‌ தொடர்களும்‌ 
ஒலிக்குறிப்புச்‌ சொற்களும்‌ புயலில்‌, தோணி படும்பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன? 
மலர்ந்தும்‌ மலராத பாதிமலர்‌ போல 

வளரும்‌ விழி வண்ணமே - வந்து 
விடிந்தும்‌ விடியாத காலைப்‌ பொழுதாக 

விளைந்த கலை அன்னமே 
நதியில்‌ விளையாடி கொடியில்‌ தலைசீவி 


நடந்த இளந்‌ தென்றலே - வளர்‌ 


பொதிகை மலைகோன்றி மதுரை நகர்‌ கண்டு 


பொலிந்த தமிழ்‌ மன்றமே 


-கவிஞர்‌ கண்ணதாசனின்‌ இப்பாடலில்‌ தவழும்‌ காற்றையும்‌ கவிதை நயத்தையும்‌ பாராட்டி 
உரைசெய்க. 


44 


| | 10th Tamil Unit 2.indd 44 ஓ 24-01-2020 10.05.09 AM | | 


x 


படித்துச்‌ சுவைக்க. 

அந்த இடம்‌ 

காற்றே! வா 

உன்னைப்‌ பாடாமல்‌ 
இருக்க முடியாது 

ஏனெனில்‌ 

பாட்டின்‌ மூல ஊற்றே 

நீதான்‌ 


பொய்கையிடம்‌ போனால்‌ 
குளிர்ந்து போகிறாய்‌ 
பூக்களைத்‌ தொட்டால்‌ 
நறுமணத்தோடு வருகிறாய்‌ 
புல்லாங்குழவில்‌ புகுந்தால்‌ 
இசையாகிவிடுகிறாய்‌ 
எங்களிடம்‌ 
வந்தால்‌ மட்டுமே 
அழுக்காகி விடுகிறாய்‌ 
மரங்களின்‌ 
ஊமை நாவுகள்‌ 
உன்னிடம்‌ மட்டுமே 


பேசுகின்றன 


தமிழில்‌ மொழிபெயர்த்துத்‌ தலைப்பிடுக. 


மொழியை ஆள்வோம்‌! 


கடல்‌ அலைகள்‌ 
உன்னோடு மட்டுமே 
குதித்துக்‌ கும்மாளமிடுகின்றன 
வயவின்‌ பச்சைப்‌ பயிர்கள்‌ 
நீ வந்தால்‌ மட்டுமே 
ஆனந்த நடனம்‌ 
ஆடுகின்றன 
நீ என்ன குதூகலமா? 
கொண்டாட்டமா? 


கோலாகலமா? 


நெடுநாட்களாகவே 


எனக்கொரு சந்தேகம்‌ 


விளக்குகளிலிருந்து 


பறிக்கும்‌ சுடர்களை 
பூக்களிலிருந்து 
திருடும்‌ நறுமணத்தை 


வீணையிலிருந்து 


கவர்ந்த இசையை 


எங்கே கொண்டு போய்‌ 
ஒளித்து வைக்கிறாய்‌? 
- அப்துல்‌ ரகுமான்‌. 


The Golden sun gets up early in the morning and starts its bright rays to fade away the dark. The milky clouds 


start their wandering. The colourful birds start twitting their morning melodies in percussion. The cute butterflies 


ர . 
dance around the flowers. The flowers fragrance fills the breeze. The breeze gently blows everywhere and makes 


everything pleasant. 


சொற்களில்‌ மறைந்துள்ள தொகைகளை அடையாளம்‌ கண்டு தொடரில்‌ அமைக்க. 


இன்சொல்‌, எழுகதிர்‌, கீரிபாம்பு, பூங்குழல்‌ வந்தாள்‌, மலை வாழ்வார்‌, முத்துப்பல்‌ 


எ.கா. இன்சொல்‌ - பண்புத்தொகை - இனிமையான சொல்‌ கூறுதல்‌ சான்றோர்க்கு அழகு. 


| | 10th_Tamil Unit 2.indd 45 


24-01-2020 10.05.09 AM | | 


செய்திகளைப்‌ படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. 


பூக்களைப்‌ பற்றிய அரிய இலக்கியச்‌ செய்திகள்‌ 


பூ உண்டு. ஆனால்‌ கண்ணிற்குக்‌ காட்சி தராமல்‌ காண்டற்கு அரியனவாய்‌ இருக்கும்‌ மலர்கள்‌: 
ஆல மலர்‌: பலா மலர்‌. 


மலர்‌ உண்டு; பெயரும்‌ உண்டு; ஆனால்‌ இதுதான்‌ அது என்று உறுதியாக அறிய இயலாதுள்ள 
நிலையில்‌ இருக்கும்‌ மலர்கள்‌: சுள்ளி மலர்‌, பாங்கர்‌ மலர்‌. 


அகவிதழ்‌ முதலிய உறுப்புகள்‌ இருந்து அவை புறத்தே காட்சிப்படாமல்‌ உள்ளேயே 
பொதிந்திருக்கும்‌ மலர்கள்‌: அத்தி, ஆலம்‌, கொழிஞ்சி, பலா. 


பயன்பாடு, நாற்றம்‌, மக்களது விருப்பில்‌ இடம்‌ பெறாமை, பொதுவில்‌ ஒதுக்கப்பட்டமை கொண்டு 
மலரில்‌ சில எளியவை ஆகின்றன. அவையாவன: நெருஞ்சி, எருக்கு, பூளை, குரீஇப்‌ பூளை, வேளை, 
ஊமத்தம்‌, கள்ளி, முருங்கை . 


இலுப்பைப்‌ பூக்கள்‌ இனிப்பானவை. கரடிகள்‌ மரத்தின்‌ மீதேறி அவற்றைப்‌ பறித்து உண்ணும்‌. 


பாதிரிப்‌ பூ குடிநீருக்குத்‌ தன்‌ மணத்தை ஏற்றும்‌. மூங்கில்‌ பூவில்‌ காய்‌ தோன்றிக்‌ கனியாகி அதிலிருந்து 
ஒருவகை அரிசி தோன்றும்‌. இது மூங்கில்‌ அரிசி எனப்படும்‌. 


- கோவை.இளஞ்சேரன்‌ 
1. மலர்‌ உண்டு; பெயரும்‌ உண்டு - இரண்டு தொடர்களையும்‌ ஒரு தொடராக்குக. 
2. அரும்பாகி மொட்டாகிப்‌ பூவாகி.... என்பதை ஒத்து அமைந்துள்ள தொடரைக்‌ கண்டறிக. 
3. நீங்கள்‌ அறிந்த இரு பூக்களின்‌ பெயர்களையும்‌ பயன்களையும்‌ எழுதுக. 
4. அரிய மலர்‌ - இலக்கணக்‌ குறிப்புத்‌ தருக. 


5. தொடரில்‌ பொருந்தாப்‌ பொருள்தரும்‌ மயங்கொலி எழுத்துகளைத்‌ திருத்துக. 
இலுப்பைப்‌ பூக்கள்‌ இனிப்பானவை. கரடிகள்‌ மறத்தின்‌ மீதேறி அவற்றைப்‌ பரித்து உண்ணும்‌. 
பாதிரிப்‌ பூ குடிநீருக்குத்‌ தன்‌ மனத்தை ஏற்றும்‌. 


வாழ்த்துமடல்‌ எழுதுக. 


மாநில அளவில்‌ நடைபெற்ற "மரம்‌ இயற்கையின்‌ வரம்‌" எனும்‌ தலைப்பிலான கட்டுரைப்‌ 
போட்டியில்‌ வெற்றி பெற்று முதல்‌ பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல்‌ எழுதுக. 


பாரதியின்‌ வசனநடை - சிட்டுக்குருவி 


சிறியதானியம்‌ போன்ற மூக்கு; சின்னக்கண்கள்‌; சின்னத்தலை: வெள்ளைக்‌ கழுத்து: அழகிய 
மங்கல்‌ வெண்மை நிறமுடைய பட்டுப்போர்த்த வயிறு; கருமையும்‌ வெண்மையும்‌ கலந்த சாம்பல்‌ 
நிறத்தாலாகிய பட்டுப்போர்த்த முதுகு; சிறிய தோகை: துளித்துளிக்‌ கால்கள்‌; இத்தனையும்‌ சேர்த்து 
ஒரு பச்சைக்‌ குழந்தையின்‌ கைப்பிடியிலே பிடித்துவிடலாம்‌. இவ்விதமான உடலைச்‌ சுமந்து கொண்டு 
என்‌ வீட்டிலே இரண்டு உயிர்கள்‌ வாழ்கின்றன. அவற்றில்‌ ஒன்று ஆண்‌ மற்றொன்று பெண்‌. 


- இது போன்று உங்களுக்குப்‌ பிடித்த ஏதேனும்‌ ஒன்றைப்‌ பற்றி வசனநடையில்‌ எழுதுக. 


46 


| | 10th Tamil Unit 2.indd 46 ஓ 24-01-2020 10.05.09 AM | | 


ஏம்‌ மொழியோடு விளையாடூ 


சொல்லைக்‌ கண்டுபிடித்துப்‌ புதிரை விடுவிக்க. 


முதல்‌ இரண்டை நீக்கினாலும்‌ வாசனை தரும்‌: நீக்காவிட்டாலும்‌ வாசனை தரும்‌. 
பழமைக்கு எதிரானது - எழுதுகோலில்‌ பயன்படும்‌ 

இருக்கும்போது உருவமில்லை - இல்லாமல்‌ உயிரினம்‌ இல்லை. 

நாலெழுத்தில்‌ கண்‌ சிமிட்டும்‌ - கடையிரண்டில்‌ நீந்திச்‌ செல்லும்‌ 

ஓரெழுத்தில்‌ சோலை - இரண்டெழுத்தில்‌ வனம்‌ 

காடு, புதுமை, விண்மீன்‌, காற்று, நறுமணம்‌) 


ARN 


நயமிகு தொடர்களைப்‌ படித்து ஏற்ற தலைப்புகளை எடுத்தெழுதுக. 

. கொளுத்தும்‌ வெயில்‌ சட்டெனத்‌ தணிந்தது. வானம்‌ இருண்டது. வாடைக்‌ காற்று வீசியது. 

2. புவி சிலிர்த்து, மண்ணிலிருந்து சின்னஞ்சிறு மொட்டு முகிழ்த்தது; அச்செடியை வரவேற்கும்‌ 
விதமாகப்‌ பக்கத்துச்‌ செடிகள்‌ தலையாட்டி மகிழ்கின்றன. 

3. சோலைக்குள்‌ சத்தமில்லாமல்‌ வீசியது தென்றல்‌; பூக்கள்‌ அதன்‌ வருகையை உணர்ந்து 
நறுமணத்துடன்‌ வரவேற்கின்றன. பூவாசம்‌ கலந்த தென்றலில்‌ வண்டுகள்‌ மிதந்து சென்று 
மலர்களில்‌ அமர்கின்றன. 

4. இரவின்‌ இருளமைதியில்‌ இரைச்சலாய்ச்‌ சில சுவர்க்கோழிகள்‌. வறண்ட வானத்தின்‌ இருண்ட 
புழுக்கம்‌; மழைக்கு ஏங்கும்‌ புவி வெப்பப்‌ பெருமூச்சு விடும்‌; கசகசத்த உயிரினங்கள்‌. 

5. நின்றுவிட்ட மழை தரும்‌ குளிர்‌; சொட்டுச்‌ சொட்டாக விளிம்புகளிலிருந்தும்‌ மரங்களிலிருந்தும்‌ 
விழும்‌ மழைநீர்பட்டுச்‌ சிலிர்க்கும்‌ உயிரினம்‌. 

6. குயில்களின்‌ கூவலிசை. புள்ளினங்களின்‌ மேய்ச்சலும்‌ பாய்ச்சலும்‌. இலைகளின்‌ அசைவுகள்‌, 
சூறைக்காற்றின்‌ ஆலோலம்‌. 

(வனத்தின்‌ நடனம்‌, மிதக்கும்‌ வாசம்‌, காற்றின்‌ பாடல்‌, மொட்டின்‌ வருகை, உயிர்ப்பின்‌ ஏக்கம்‌, 

நீரின்‌ சிலிர்ப்பு) 

எ.கா. கொளுத்தும்‌ வெயில்‌ சட்டெனத்‌ தணிந்தது; வானம்‌ இருண்டது. வாடைக்‌ காற்று வீசியது. 
தலைப்பு - காற்றின்‌ பாடல்‌ 


அகராதியில்‌ காண்க. 
அகன்சுடர்‌, ஆர்கலி, கட்புள்‌, கொடுவாய்‌, திருவில்‌ 
காட்சியைக்‌ கண்டூ கவினுற எழுதுக. 


செயல்திட்டம்‌ 
தூய்மையான காற்றைப்‌ பெறுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள்‌ குறித்துப்‌ 
படத்தொகுப்பு உருவாக்குக. 


47 


| | 10th Tamil Unit 2.indd 47 ஓ 24-01-2020 10.05.09 AM | | 


நிற்க அதற்குத்‌ தக 


வானொலி அறிவிப்பு 
ஜல்‌ புயல்‌ சென்னைக்குச்‌ தென்கிழக்கே 150 கி.மீ. தொலைவில்‌ மையம்‌ கொண்டுள்ளது. இன்று 
இரவு சென்னைக்கும்‌ நெல்லூருக்கும்‌ இடையே கரையைக்‌ கடக்கும்‌ என்று சென்னை வானிலை 
ஆய்வு மையம்‌ தெரிவித்துள்ளது. 


புயலின்போது 


புயலின்போது வெளியே வெளியேற நேர்ந்தால்‌ ஆரம்பகட்ட எச்சரிக்கையின்போதே 
செல்லவேண்டாம்‌. வெளியேறவும்‌. 

தொலைபேசி, மின்சாதனங்கள்‌ மாடியில்‌ இருப்பதைத்‌ தவிர்த்துத்‌ தளப்‌ பகுதியிலேயே 
பயன்படுத்துவதைத்‌ தவிர்க்கவும்‌. | தங்கவும்‌. 


வானொலி அறிவிப்பைக்‌ கேட்டுப்‌ | காற்று அடிப்பது நின்றாலும்‌ எதிர்த்திசையிலிருந்து 


பின்பற்றவும்‌. மறுபடி வேகமாக வீச ஆரம்பிக்கும்‌. எனவே, காற்றடிப்பது 
முடிந்துவிட்டதாக நினைக்கவேண்டாம்‌. 


மீனவர்கள்‌ கடலுக்குச்‌ வாகனத்தை ஓட்ட நேர்ந்தால்‌ கடற்கரைப்‌ பகுதிகளுக்குத்‌ 

செல்வதைத்‌ தவிர்க்கவும்‌. தொலைவிலும்‌, மரங்கள்‌ மின்கம்பிப்‌ பாதைகள்‌, நீர்‌ 
வழிகள்‌ ஆகியவற்றிலிருந்து விலகியும்‌ வாகனத்தின்‌ 
உள்ளேயே தங்கியிருக்கவும்‌. 


மேற்கண்ட அறிவிப்பைக்‌ கேட்ட நீங்கள்‌, உங்களையும்‌ உங்கள்‌ குடும்பத்தாரையும்‌ காப்பாற்றும்‌ 
வகையில்‌ செய்யும்‌ செயல்களை வரிசைப்படுத்தி எழுதுக. 


கலைச்சொல்‌ அறிவோம்‌ 


Storm - புயல்‌ Land Breeze - நிலக்காற்று 
Tornado - சூறாவளி Sea Breeze - கடற்காற்று 
Tempest  - பெருங்காற்று Whirlwind - சுழல்காற்று 


ஞு அறிவை விரிவு செய்‌ 


குயில்பாட்டு - பாரதியார்‌ 
அதோ அந்தப்‌ பறவை போல - ச. முகமது அலி ர்‌ 2 பறவை 
உலகின்‌ மிகச்சிறிய தவளை - எஸ்‌.ராமகிருஷ்ணன்‌ த. 


ஆ 


த இணையத்தில்‌ காண்க 


1. https://tawikipedia.org/wiki/காற்றுத்‌ திறன்‌ 


2. https://tawikipedia.org/wiki/வw_ மாசடைதல்‌ 


3. http://agritech.tnau.ac.in/ta/environment/envi_ pollution_ intro_ air_ ta-html 


48 


| | 10th Tamil Unit 2.indd 48 ஓ 24-01-2020 10.05.10 AM | | 


| ்‌ புஜ ்‌்‌ ட இதுனு 


உணவு ஆக்கலும்‌ அளித்தலும்‌ - 17ஆம்‌ நூற்றாண்டுச்‌ சுவரோவியம்‌, சிதம்பரம்‌. 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ டு] 


நம்‌ பண்பாட்டுக்‌ கூறுகளுள்‌ ஒன்றான விருந்தோம்பலின்‌ மாண்பை உணர்ந்து 


பெருமிதத்துடன்‌ பின்பற்றுதல்‌. 

உணவு வகைகளும்‌ உணவு சமைக்கும்‌ முறைகளும்‌ மொழியில்‌ நயம்படச்‌ 
சொல்லப்படும்‌ முறைமையைப்‌ படித்துச்‌ சுவைத்து அது போல ஈர்ப்புடன்‌ 
எழுதப்பழகுதல்‌. 

> உடலை மட்டும்‌ வளர்க்கும்‌ உணவுகளைத்‌ தவிர்த்தல்‌ குறித்தும்‌ உயிரை உணர்வை 
வளர்க்கும்‌ உணவுகளைக்‌ குறித்தும்‌ செய்திகளை அறிந்து வெளிப்படுத்துதல்‌. 

> சிற்றூர்‌ மக்களின்‌ வாழ்வியல்‌ முறைகளை வட்டார இலக்கியங்களின்‌ நடையில்‌ 
புரிந்து படித்தல்‌. 

* மொழிப்‌ பயன்பாட்டில்‌ தொகாநிலைத்‌ தொடர்களின்‌ வகைகளை அறிந்து 
பயன்படுத்துதல்‌. 


49 


| | 10th Tamil Unit 3.indd 49 ஓ 24-01-2020 10.05.31 AM | | 


49130 


நுழையும்முன்‌ 


முளிதயிர்‌ பிசைந்த சோற்றை உருட்டி அனைவருக்கும்‌ கையில்‌ ஓர்‌ 
உருண்டை கொடுத்து, உருண்டையின்‌ நடுவில்‌ வைத்த குழியில்‌ 
புளிக்குழம்பு இட்டு உண்ணச்‌ சொன்ன அன்னையின்‌ அன்பில்‌ 
தொடங்குகிறது அனைவருடனான பகிர்ந்துண்ணல்‌. சிறு வயதில்‌ 
மகனுடனோ மகளுடனோ வரும்‌ நண்பர்களுக்கும்‌ சேர்த்து அம்மா தரும்‌ 
சிற்றுண்டியில்‌ தொடங்குகிறது, தமிழரின்‌ விருந்து போற்றுதல்‌. தமிழர்‌ மரபில்‌ 


உணவோடு உணர்வையும்‌ குழைத்துச்‌ செய்த சமையல்‌ விருந்தாகிறது. 


கம்‌ வீட்டுக்கு வரும்‌ விருந்தினரை 
முகமலர்ச்சியோடு வரவேற்று உண்ண 
உணவும்‌ இருக்க இடமும்‌ கொடுத்து அன்பு 
பாராட்டுவதே விருந்தோம்பல்‌. விருந்தினர்‌ 
என்றால்‌ உறவினர்‌ என்று இக்காலத்தினர்‌ 
கருதுகின்றனர்‌. உறவினர்‌ வேறு, விருந்தினர்‌ 
வேறு. முன்பின்‌ அறியாத புதியவர்களுக்கே 
விருந்தினர்‌ என்று பெயர்‌. 'விருந்தே புதுமை' 
என்று தொல்காப்பியர்‌ கூறியுள்ளார்‌. 


அறவுணர்வும்‌ தமிழர்‌ மரபும்‌ 

திருவள்ளுவர்‌ இல்லறவியலில்‌ 
'விருந்தோம்பலை வலியுறுத்த ஓர்‌ 
அதிகாரத்தையே' அமைத்திருக்கிறார்‌; 
இல்லறம்‌ புரிவது விருந்தோம்பல்‌ செய்யும்‌ 
பொருட்டே என்கிறார்‌; முகம்‌ வேறுபடாமல்‌ 
முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க 
வேண்டும்‌ என்பதை "மோப்பக்‌ குழையும்‌ 
அனிச்சம்‌” என்ற குறளில்‌ எடுத்துரைக்கிறார்‌. 
விருந்தினரைப்‌ போற்றுதல்‌ இல்லறக்‌ 
கடமையாக இருந்தது. 


வய தொல்லோர்‌ சிறப்பின்‌ 
விருந்தெதிர்‌ கோடலும்‌ இழந்த என்னை" 
- சிலப்பதிகாரம்‌, 16:72,73 


| | 10th_Tamil Unit 3.indd 50 


5௦ 


விருந்தோம்பல்‌ 


என்று கண்ணகி வருந்துகிறாள்‌. 
கோவலனைப்‌ பிரிந்து வாழும்‌ கண்ணகி 
அவனைப்‌ பிரிந்ததைவிட விருந்தினரைப்‌ 
போற்ற முடியாத நிலையை எண்ணியே 
வருந்துவதாகக்‌ குறிப்பிடுவதன்‌ மூலம்‌ 
விருந்தினரைப்‌ போற்றிப்‌ பேணல்‌ பழந்தமிழர்‌ 
மரபு என்பதை இளங்கோவடிகள்‌ 
உணர்த்துகிறார்‌. 

கல்வியும்‌ செல்வமும்‌ பெற்ற பெண்கள்‌, 
விருந்தும்‌ ஈகையும்‌ செய்வதாகக்‌ கம்பர்‌ 
குறிப்பிட்டுள்ளார்‌. 

கலிங்கத்துப்பரணியிலும்‌ செயங்கொண்டார்‌ 
விருந்தினர்க்கு உணவிடுவோரின்‌ 
முகமலர்ச்சியை உவமையாக்கியுள்ளார்‌. 


24-01-2020 10.05.31 AM | | 


"பொருந்து செல்வமும்‌ கல்வியும்‌ பூத்தலால்‌ 
வருந்தி வந்தவர்க்கு ஈதலும்‌ வைகலும்‌ 
விருந்தும்‌ அன்றி விளைவன யாவையே" 


- கும்பராமாயணம்‌, 1:2:36 


"விருந்தினரும்‌ வறியவரும்‌ நெருங்கி யுண்ண 
மேன்மேலும்‌ முகமலரும்‌ மேலோர்‌ போல" 
- கலிங்கத்துப்பரணி, 477 


தனித்து உண்ணார்‌ 


தனித்து உண்ணாமை என்பது தமிழரின்‌ 
விருந்தோம்பல்‌ பண்பின்‌ அடிப்படை. அமிழ்தமே 
கிடைத்தாலும்‌ தாமே உண்ணாது பிறருக்கும்‌ 
கொடுப்பர்‌ நல்லோர்‌; அத்தகையோரால்தான்‌ 
உலகம்‌ நிலைத்திருக்கிறது என்பதை, 


"உண்டால்‌ அம்ம, இவ்வுலகம்‌ இந்திரர்‌ 
அமிழ்தம்‌ இயைவ தாயினும்‌, இனிதுஎனத்‌ 
தமியர்‌ உண்டலும்‌ இலரே........ " 

- புறநானூறு, 182 
என்று கடலுள்‌ மாய்ந்த இளம்பெருவழுதி 
குறிப்பிட்டுள்ளார்‌. 
அல்லில்‌ ஆயினும்‌ 

விருந்தோம்பல்‌ என்பது பெண்களின்‌ 
சிறந்த பண்புகளுள்‌ ஒன்றாகக்‌ கருதப்படுகிறது. 
நடு இரவில்‌ விருந்தினர்‌ வந்தாலும்‌ மகிழ்ந்து 
வரவேற்று உணவிடும்‌ நல்லியல்பு குடும்பத்‌ 
தலைவிக்கு உண்டு. இதை 

"அல்லில்‌ ஆயினும்‌ விருந்து வரின்‌ 

உவக்கும்‌" 


என்று நற்றிணை (142) குறிப்பிடுகிறது. 


தெரியுமா? 


ஞி எழு அடி நடந்து சென்று 
அத்‌ வழியனுப்பினர்‌ 
\ பண்டைத்‌ தமிழர்கள்‌ 
வீட்டிற்கு வந்த விருந்தினர்‌ 
திரும்பிச்‌ செல்லும்போது, அவர்களைப்‌ பிரிய 
மனமின்றி வருந்தினர்‌. மேலும்‌, வழியனுப்பும்‌ 
பொழுது அவர்கள்‌ செல்லவிருக்கிற நான்கு 
குதிரைகள்‌ பூட்டப்பட்ட தேர்வரை ஏழு அடி 
நடந்து சென்று வழியனுப்பினர்‌. 
"காலின்‌ ஏழடிப்‌ பின்‌ சென்று 
-பொருநராற்றுப்படை, 166 


| | 10th_Tamil Unit 3.indd 51 


51 


இன்மையிலும்‌ விருந்தோம்பல்‌ 


வீட்டிற்கு வந்தவருக்கு வறிய நிலையிலும்‌ 
எவ்வழியிலேயேனும்‌ முயன்று விருந்தளித்து 


மகிழ்ந்தனர்‌ நம்‌ முன்னோர்‌. தானியம்‌ ஏதும்‌ 
இல்லாத நிலையில்‌ விதைக்காக வைத்திருந்த 
தினையை உரலில்‌ இட்டுக்‌ குத்தியெடுத்து 
விருந்தினருக்கு விருந்தளித்தாள்‌ தலைவி. 
இதனை, 

குரல்‌உணங்கு விதைத்‌ தினை உரல்வாய்ப்‌ பெய்து 


சிறிது புறப்பட்டன்றோ இலள்‌ 
என்று புறநானூறு (333) காட்சிப்படுத்துகிறது. 


நேற்று வந்த விருந்தினரைப்‌ 
பேணுவதற்குப்‌ பொருள்‌ தேவைப்பட்டதால்‌ 
இரும்பினால்‌ செய்த பழைய வாளைப்‌ 
பணையம்‌ வைத்தான்‌ தலைவன்‌; இன்றும்‌ 
விருந்தினர்‌ வந்ததால்‌ தன்‌ கருங்கோட்டுச்‌ 
சீறியாழைப்‌ பணையம்‌ வைத்து 
விருந்தளித்தான்‌ என்கிறது புறநானூறு. 
இச்செய்தி, 
நெருநை வந்த விருந்திற்கு மற்றுத்தன்‌ 
இரும்புடைப்‌ பழவாள்‌ வைத்தனன்‌ இன்றுஇக்‌ 
கருங்கோட்டுச்‌ சீறியாழ்‌ பணையம்‌.... 

- புறநானூறு, 316 

என்ற பாடலடிகளில்‌ இடம்பெறுகிறது. 


இளையான்குடி மாறநாயனாரின்‌ 
வீட்டுக்கு வந்த சிவனடியார்க்கு விருந்தளிக்க 
அவரிடம்‌ தானியமில்லை; எனவே, அன்று 
விதைத்துவிட்டு வந்த நெல்லை அரித்து 
வந்து, பின்‌ சமைத்து விருந்து படைத்த திறம்‌ 
பெரியபுராணத்தில்‌ காட்டப்படுகிறது. 


நிலத்திற்கேற்ற விருந்து 

நெய்தல்‌ நிலத்தவர்‌ பாணர்களை 
வரவேற்றுக்‌ குழல்‌ மீன்‌ கறியும்‌ பிறவும்‌ 
கொடுத்தனர்‌ என்கிறது சிறுபாணாற்றுப்படை 
(அடி:160-163). 


24-01-2020 10.05.31 AM | | 


"இலையை மடிப்பதற்கு முந்தைய 
வினாடிக்கு முன்பாக 

மறுக்க மறுக்க 

பரிமாறப்பட்ட கூடுதல்‌ இட்லியில்‌ 
நீண்டு கொண்டிருந்தது 
பிரியங்களின்‌ நீள்‌ சரடு" 


-அம்சப்பிரியா 


விருந்தை எதிர்கொள்ளும்‌ தன்மை 
இல்லத்தில்‌ பலரும்‌ நுழையும்‌ அளவிற்கு 

உள்ள பெரிய வாயிலை இரவில்‌ மூடுவதற்கு 

முன்னர்‌, உணவு உண்ண வேண்டியவர்கள்‌ 

யாரேனும்‌ உள்ளீர்களா? என்று கேட்கும்‌ 

வழக்கம்‌ இருந்ததை, 

"பலர்புகு வாயில்‌ அடைப்பக்‌ கடவுநர்‌ 

வருவீர்‌ உளீ ரோ" 


என்ற குறுந்தொகை (118) அடிகள்‌ 
புலப்படுத்துகின்றன. 


"மருந்தே ஆயினும்‌ விருந்தொடு உண்‌" 
என்று கொன்றை வேந்தனில்‌ ஒளவையார்‌ 
பாடியுள்ளார்‌. அவர்‌ பாடிய தனிப்பாடலில்‌, 
"வரகரிசிச்‌ சோறும்‌ வழுதுணங்காய்‌ வாட்டும்‌ 
முரமுரெனவே புளித்த மோரும்‌ - திறமுடனே 
புள்வேளூர்ப்‌ பூதன்‌ புரிந்துவிருந்து இட்டான்‌ஈ(து) 
எல்லா உலகும்‌ பெறும்‌" 


என்று அவர்‌ கூறுவதிலிருந்து வள்ளல்களால்‌ 
விருந்தினர்‌ போற்றப்பட்டதை அறியமுடிகிறது. 


உற்றாரோடுூ நின்ற விருந்து . . . 

சங்க காலத்திலிருந்தே அரசராயினும்‌ 
வறியோராயினும்‌ விருந்தினர்களைப்‌ 
போற்றினர்‌. கால மாற்றத்தில்‌ புதியவர்களாகிய 
விருந்தினர்களை வீட்டுக்குள்‌ அழைத்து 
உணவிடுவது குறைந்தது. விருந்து புரப்பது 
குறைந்ததால்‌ சத்திரங்கள்‌ பெருகின. நாயக்கர்‌, 
மராட்டியர்‌ ஆட்சிக்‌ காலங்களில்‌ மிகுதியான 
சத்திரங்கள்‌ வழிச்‌ செல்வோர்க்காகக்‌ 
கட்டப்பட்டன. 

புதியவர்களான விருந்தினர்களை 


ஏற்பது குறைந்துவிட்ட காலத்தில்‌, ஓரளவு 
தெரிந்தவர்களை மட்டுமே விருந்தினர்களாக 


ஏற்றனர்‌. படிப்படியாக உற்றார்‌ உறவினர்கள்‌, 
நண்பர்கள்‌ ஆகியோரையே விருந்தினர்களாகப்‌ 
போற்றும்‌ நிலைக்கு மாறினர்‌. 
விருந்தோம்பல்‌ இன்றும்‌. . . 

புதியதாக வருவோர்‌ இரவில்‌ தங்குவதற்கு 
வீட்டின்‌ முன்புறம்‌ திண்ணையும்‌ அதில்‌ 
துலை வைக்கத்‌ திண்டும்‌ அமைத்தனர்‌ 
முன்னோர்‌. இன்று வீட்டுக்குத்‌ திண்ணை 
வைத்துக்‌ கட்டுவதுமில்லை; அறிமுகமில்லாத 
புதியவர்களை விருந்தினர்களாக ஏற்பதுவும்‌ 
இல்லை. இருப்பினும்‌ திருவிழாக்‌ காலங்களில்‌ 


தெரிந்து தெளிவோம்‌ வாழை இலையில்‌ விருந்து 


தமிழர்‌ பண்பாட்டில்‌ வாழை இலைக்குத்‌ தனித்த இடமுண்டு. தலைவாழை இலையில்‌ 
விருந்தினருக்கு உணவளிப்பது நம்‌ மரபாகக்‌ கருதப்படுகிறது. நம்‌ மக்கள்‌ வாழை இலையின்‌ 
மருத்துவப்‌ பயன்களை அன்றே அறிந்திருந்தனர்‌. 


தமிழர்கள்‌ உணவு பரிமாறும்‌ முறையை நன்கு அறிந்திருந்தனர்‌. உண்பவரின்‌ இடப்பக்கம்‌ 
வாழை இலையின்‌ குறுகலான பகுதியும்‌ வலப்பக்கம்‌ இலையின்‌ விரிந்த பகுதியும்‌ வரவேண்டும்‌. 
எனென்றால்‌ வலது கையால்‌ உணவு உண்ணும்‌ பழக்கமுடையவர்கள்‌ நாம்‌. இலையில்‌ இடது 
ஓரத்தில்‌ உப்பு, ஊறுகாய்‌, இனிப்பு முதலான அளவில்‌ சிறிய உணவு வகைகளையும்‌ வலது ஓரத்தில்‌ 
காய்கறி, கீரை, கூட்டு முதலான அளவில்‌ பெரிய உணவு வகைகளையும்‌ நடூவில்‌ சோறும்‌ வைத்து 
எடூத்துண்ண வசதியாகப்‌ பரிமாறுவார்கள்‌. உண்பவர்‌ மனமறிந்து, அவர்கள்‌ விரும்பிச்‌ சாப்பிடும்‌ 
உணவு வகைகளைப்‌ பரிவுடன்‌ பரிமாறுவர்‌. 


52 


| | 10th Tamil Unit 3.indd 52 ஓ 24-01-2020 10.05.31 AM | | 


ஊருக்கு வரும்‌ புதியவர்களையும்‌ அழைத்து 
அன்போடு விருந்தளிப்பதைச்‌ சில இடங்களில்‌ 
காணமுடிகிறது. 


திருமணத்தை உறுதி செய்தல்‌, 


திருமணம்‌, வளைகாப்பு, பிறந்தநாள்‌, 


புதுமனை புகுவிழா போன்றவற்றை இல்ல 
விழாக்களாகவே கொண்டாடினர்‌. அப்போது 
மிகுதியான விருந்தினர்களை வரவேற்று 
உணவளித்து மகிழ்ந்தனர்‌. அந்த இல்லவிழா 


நாள்களில்‌ அப்பகுதி வாழ்‌ மக்களும்‌ 


வெளியூர்‌ விருந்தினர்களுக்குத்‌ தேவையான 
உதவிகளைச்‌ செய்தனர்‌. 


காலப்போக்கில்‌ வீட்டில்‌ நடைபெற்ற 
விழாக்கள்‌ திருமணக்கூடங்களுக்கு 


அமெரிக்காவின்‌ மினசோட்டா தமிழ்ச்‌ 


சங்கம்‌ 'வாழையிலை விருந்து விழாவை 
ஆண்டுதோறும்‌ கொண்டாடி வருகின்றது. 
தமிழர்களின்‌ பாரம்பரிய உணவு 
வகைகளைக்‌ கொண்டு வாழையிலையில்‌ 
விருந்து வைக்கின்றனர்‌. முருங்கைக்காய்‌ 
சாம்பார்‌, மோர்க்குழம்பு, வேப்பம்பூ ரசம்‌, 
வெண்டைக்காய்க்‌ கூட்டு, தினைப்‌ பாயசம்‌, 
அப்பளம்‌ எனச்‌ சுவையாகத்‌ தமிழர்‌ விருந்து 
கொடுக்கின்றனர்‌. அங்கு வாழும்‌ தமிழர்கள்‌ 
பலரும்‌ இந்த விருந்தில்‌ பங்கேற்றுச்‌ 
சிறப்பிக்கின்றனர்‌. தொடர்ந்து பல பண்பாட்டு 
நிகழ்வுகளையும்‌ நிகழ்த்தி வருகின்றனர்‌. 


இடம்பெயர்ந்துவிட்டன. பண்பாட்டு 
மாற்றமாக இன்று சில இடங்களில்‌ 
விருந்தினர்களை வரவேற்பது முதல்‌ பந்தியில்‌ 
உபசரித்து வழியனுப்பும்வரை 'திருமண 
ஏற்பாட்டாளர்‌ களே செய்யும்‌ விருந்தோம்பல்‌ 


நடைபெறுவதைக்‌ காணமுடிகிறது. 


பண்டைத்‌ தமிழர்‌ இல்லங்களிலும்‌ 
உள்ளங்களிலும்‌ விருந்தோம்பல்‌ பண்பாடு 
செழித்திருந்தது. அந்த உயரிய தமிழ்ப்‌ 
பண்பாடு இன்றைய தமிழர்களிடம்‌ 
மேற்கூறிய முறைகளில்‌ பின்பற்றப்படுகின்றது. 


காலந்தோறும்‌ தமிழர்களின்‌ அடையாளமாக 
விளங்கும்‌ உயர்‌ பண்பான விருந்தோம்பலைப்‌ 
போற்றிப்‌ பெருமிதம்‌ கொள்வோம்‌. 


கற்பவை கற்றபின்‌... 


வீட்டில்‌ திண்ணை அமைத்த காரணம்‌, விருந்தினர்‌ பேணுதல்‌, தமிழர்‌ பண்பாட்டில்‌ 
ஈகை, பசித்தவருக்கு உணவிடல்‌ - இவைபோன்ற செயல்கள்‌ குறித்து உங்கள்‌ 


வீட்டிலுள்ளவர்களிடம்‌ கேட்டுத்‌ தெரிந்து வந்து கலந்துரையாடல்‌ செய்க. 


"இட்டதோர்‌ தாமரைப்பூ 
இதழ்விரித்‌ திருத்தல்‌ போலே 
வட்டமாய்ப்‌ புறாக்கள்‌ கூடி 


பாரதிதாசனார்‌ 
இவ்வாறாகக்‌ கவிதைகளில்‌ பதிவு செய்யப்பட்டுள்ள பகிர்ந்துண்ணல்‌ குறித்துப்‌ பேசுக. 


| | 10th_Tamil Unit 3.indd 53 


24-01-2020 10.05.32 AM | | 


| | | ட 


கவிதைப்‌ பேழை 


பனளபாடு 


காசிக்காண்டம்‌ 


- அதிவீரராம பாண்டியர்‌ 


54 தமா 


விருந்தோம்பல்‌ முறைகள்‌ வேறுவேறாக இருந்தாலும்‌ எல்லாச்‌ 
சமூகங்களிலும்‌ இப்பண்பாடு போற்றப்படுகிறது. விருந்தினரை உளமார 
வரவேற்று விருந்தளிக்கும்‌ முறைபற்றி இலக்கியங்கள்‌ பேசுகின்றன. 
விருந்தினர்‌ மனம்‌ மகிழக்கூடிய முறைகளில்‌ விருந்தோம்ப 
வேண்டுமல்லவா? அத்தகைய பாடல்‌ ஒன்று விருந்தோம்பும்‌ நெறியை 
வரிசைப்படுத்திக்‌ காட்டுகிறது. 


நுழையும்முன்‌ 


விருந்தினனாக ஒருவன்‌ வந்து எதிரின்‌ 
வியத்தல்‌ நன்மொழி இனிது உரைத்தல்‌ 


திருந்துற நோக்கல்‌ வருக என உரைத்தல்‌ 
எழுதல்‌ முன்‌ மகிழ்வன செப்பல்‌ சசால்லும்‌ எபாகளும்‌ 
பொருந்து மற்றுஅவன்‌ தன்அருகுற இருத்தல்‌ அருகுற - அருகில்‌ 
போமெனில்‌ பின்‌ செல்வதாதல்‌ முகமன்‌ - ஒருவரை நலம்‌ வினவில்‌ கூறும்‌ 
ன்‌ ்‌ ட ல்‌ டட விருந்தோம்பல்‌ சொற்கள்‌ 
பரிந்துநன்‌ முகமன்‌ வழங்கல்‌ இவ்வொன்பான்‌ 
ஒழுக்கமும்‌ வழிபடும்‌ பண்பே * 


இல்லலாழுக்கம்‌, (பா எண்‌ : 17) 


54 


| | 10th Tamil Unit 3.indd 54 ஓ 24-01-2020 10.05.32 AM | | 


| | 10th_Tamil_Unit 3.indd 55 ஓ 


பாடலின்‌ பொருள்‌ 


விருந்தினராக ஒருவர்‌ வந்தால்‌, அவரை 
வியந்து உரைத்தல்‌, நல்ல சொற்களை 
இனிமையாகப்‌ பேசுதல்‌, முகமலர்ச்சியுடன்‌ 
அவரை நோக்குதல்‌, 'வீட்டிற்குள்‌ வருக' 
என்று வரவேற்றல்‌, அவர்‌ எதிரில்‌ நிற்றல்‌, 
அவர்முன்‌ மனம்‌ மகிழும்படி பேசுதல்‌, அவர்‌ 
அருகிலேயே அமர்ந்துகொள்ளுதல்‌, அவர்‌ 
விடைபெற்றுச்‌ செல்லும்போது வாயில்வரை 
பின்‌ தொடர்ந்து செல்லல்‌, அவரிடம்‌ 
புகழ்ச்சியாக முகமன்‌ கூறி வழியனுப்புதல்‌ 
ஆகிய ஒன்பதும்‌ விருந்தோம்பல்‌ செய்யும்‌ 
இல்லற ஒழுக்கமாகும்‌. 


இலக்கணக்குறிப்பு 
நன்மொழி - பண்புத்தொகை 
வியத்தல்‌, நோக்கல்‌, 


ப, உ ந்த ட 
எதில்‌ க விதல, தொழிற்பெயர்கள்‌ 


பகுபத உறுப்பிலக்கணம்‌ 


உரைத்த - உரைசத்ச்த்‌*அ௮ 


உரை - பகுதி 
த்‌ - சந்தி 
த்‌ - இறந்த காலஇடைநிலை 
அ - பெயரெச்ச விகுதி 


வருக - வா(வரு) க 


வா - பகுதி 
வரு எனத்‌ திரிந்தது விகாரம்‌ 
க - வியங்கோள்‌ வினைமுற்று விகுதி 


"ஒப்புடன்‌ முகம்‌ மலர்ந்தே 
உபசரித்து உண்மை பேசி 
உப்பிலாக்‌ கூழ்‌ இட்டாலும்‌ 
உண்பதே அமிர்தம்‌ ஆகும்‌ 
முப்பழமாடு பால்‌ அன்னம்‌ 
முகம்‌ கடுத்து இடூவாராயின்‌ 


செப்பல்‌, இருத்தல்‌, 
கப்பிய பசியி னோடு 
கடூம்பசி ஆகும்‌ தானே" 


-விவேகசிந்தாமணி. (4) 


வழங்கல்‌ 


நூல்‌ வெளி 


காசி நகரத்தின்‌ பெருமைகளைக்‌ கூறுகிற நூல்‌ காசிக்காண்டம்‌. இந்நூல்‌ துறவு, 
இல்லறம்‌, பெண்களுக்குரிய பண்புகள்‌, வாழ்வியல்‌ நெறிகள்‌, மறுவாழ்வில்‌ அடையும்‌ 
நன்மைகள்‌ ஆகியவற்றைப்‌ பாடுவதாக அமைந்துள்ளது. 'இல்‌எலாழுக்கங்‌ கூறிய' 
பகுதியிலுள்ள பதினேழாவது பாடல்‌ பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. 


முத்துக்‌ குளிக்கும்‌ கொற்கையின்‌ அரசர்‌ அதிவீரராம பாண்டியர்‌. தமிழ்ப்‌ புலவராகவும்‌ 
திகழ்ந்த இவர்‌ இயற்றிய நூலே காசிக்காண்டம்‌. இவரின்‌ மற்றொரு நூலான வெற்றி வேற்கை 
என்றழைக்கப்படும்‌ நறுந்தொகை சிறந்த அறக்கருத்துகளை எடுத்துரைக்கிறது. சீவலமாறன்‌ என்ற 
பட்டப்பெயரும்‌ இவருக்கு உண்டு. நைடதம்‌, லிங்கபுராணம்‌, வாயு சம்கிதை, திருக்கருவை அந்தாதி, 
கூர்ம புராணம்‌ ஆகியனவும்‌ இவர்‌ இயற்றிய நூல்கள்‌. 


கற்பவை கற்றபின்‌... 


நெடுநாளாகப்‌ பார்க்க எண்ணியிருந்த உறவினர்‌ ஒருவர்‌ எதிர்பாராத வகையில்‌ உங்கள்‌ வீட்டிற்கு 
வருகிறார்‌. நீங்கள்‌ அவரை எதிர்கொண்டு விருந்து அளித்த நிகழ்வினை விரிவாக எழுகிப்‌ படித்துக்‌ 
காட்டுக. 


55 


24-01-2020 10.05.32 AM | | 


பண்பாடு 


நுழையும்முன்‌ 


அன்று அவண்‌ அசைஇ, அல்சேர்ந்து அல்கி, 

கன்று எரி ஒள்‌. இணர்‌ கடும்பொடு மலைந்து 

சேந்த செயலைச்‌ செப்பம்‌ போகி, 

அலங்கு கழை நரலும்‌ ஆரிப்படுகர்ச்‌ 

சிலம்பு அடைந்திருந்த பாக்கம்‌ எய்தி 

நோனாச்‌ செருவின்‌ வலம்படு நோன்தாள்‌ 

மான விறல்வேள்‌ வயிரியம்‌ எனினே, 

நும்‌இல்‌ போல நில்லாது புக்கு, 

கிழவிர்‌ போலக்‌ கேளாது கெழீஇ 

சேட்‌ புலம்பு அகல இனிய கூறி 

பரூஉக்குறை பொழிந்த நெய்க்கண்‌ வேவையெ 

குரூஉக்கண்‌ இறடிப்‌ பொம்மல்‌ பெறுகுவிர்‌ .. 
அடி : 158 - 169 


சொல்லும்‌ பொருளும்‌ 


அசைஇ - இளைப்பாறி, அல்கி - தங்கி 
கடும்பு - சுற்றம்‌, நரலும்‌ - ஒலிக்கும்‌ 
ஆரி - அருமை, படுகர்‌ - பள்ளம்‌ 
வயிரியம்‌ - கூத்தர்‌, வேவை - வெந்தது 


இறடி - தினை, பொம்மல்‌ - சோறு 


பாடலின்‌ பொருள்‌ 

நன்னனைப்‌ புகழ்ந்து பாடிப்‌ பரிசில்‌ பெற்ற 
கூத்தர்‌, பரிசில்‌ பெறப்போகும்‌ கூத்தரைக்‌ 
கானவர்களின்‌ வளம்‌ நிறைந்த புதுவருவாயை 
உடைய சிறிய ஊர்களில்‌ தங்கி உணவு 
பெறுவதற்கு வழிப்படுத்துதல்‌. 


| | 10th_Tamil Unit 3.indd 56 


கவிதைப்‌ பேழை [1] 


மலைபடுகடாம்‌ 


56 


- பெருங்கெளசிகனார்‌ 


பண்டைத்‌ தமிழர்கள்‌ பண்பில்‌ மட்டுமன்றி, கலைகளிலும்‌ சிறந்து 
விளங்கினர்‌. அன்று கூத்தர்‌, பாணர்‌, விறலியர்‌ போன்ற கலைஞர்கள்‌ 
ஊர்‌ ஊராகச்‌ சென்று தம்‌ கலைத்திறன்களை நிகழ்த்திக்காட்டி மக்களை 
மகிழ்வித்தனர்‌. அவர்களுக்கு மன்னர்களும்‌ வள்ளல்களும்‌ விருந்தோம்பியும்‌ 
பரிசளித்தும்‌ போற்றினர்‌. அவ்வகையாக விருந்தோம்பிய தன்மையைக்‌ 
காட்சிப்படுத்துகிறது தினைச்சோற்று விருந்து. 


"பகலில்‌ இளைப்பாறிச்‌ செல்லுங்கள்‌; 


இரவில்‌ சேர்ந்து தங்குங்கள்‌; 
எரியும்‌ நெருப்பைப்‌ போல ஒளிரும்‌ 
பூங்கொத்துகளைச்‌ சுற்றத்தோடு 
அணிந்துகொள்ளுங்கள்‌; சிவந்த பூக்கள்‌ 
கொண்ட அசோக மரங்களை உடைய 
பொருத்தமான பாதையில்‌ செல்லுங்கள்‌; 
அசையும்‌ மூங்கில்கள்‌ ஓசை எழுப்பும்‌ 
கடினப்பாதையில்‌ சென்று மலைச்சரிவில்‌ 
உள்ள சிற்றூரை 
அங்குள்ளவர்களிடம்‌, 'பகைவரைப்‌ 


அடையுங்கள்‌. 


பொறாமல்‌ போர்‌ செய்யும்‌ வலிய முயற்சியும்‌ 
மானமும்‌ வெற்றியும்‌ உடைய நன்னனின்‌ 
கூத்தர்கள்‌' என்று சொல்லுங்கள்‌. 


24-01-2020 10.05.33 AM | | 


போவது போலவே அவர்களுடைய 
வீட்டுக்குள்‌ உரிமையுடன்‌ நுழையுங்கள்‌. 
உறவினர்‌ போலவே அவர்கள்‌ உங்களுடன்‌ மலை - பகுதி 

பழகுவர்‌. நீண்ட வழியைக்‌ கடந்துவந்த த்‌ - சந்தி 'ந்‌' ஆனது விகாரம்‌ 
உங்களின்‌ துன்பம்தீர இனிய சொற்களைக்‌ 
கூறுவர்‌. அங்கே, நெய்யில்‌ வெந்த 
மாமிசத்தின்‌ பொரியலையும்‌ தினைச்‌ 
சோற்றையும்‌ உணவாகப்‌ பெறுவீர்கள்‌." 


இலக்கணக்‌ குறிப்பு 


அசைஇ, கெழீஇ - சொல்லிசை அளபெடைகள்‌ 
பரூஉக்‌, 
குரூஉக்கண்‌ 


அதன்‌ பிறகு நீங்கள்‌ உங்கள்‌ வீட்டிற்குள்‌ பகுபத உறுப்பிலக்கணம்‌ 


மலைந்து - மலை * த்(ந்‌) * த்‌ * உ 


த்‌ - இறந்தகால இடைநிலை 

உ - வினையெச்ச விகுதி 
பொழிந்த - பொழி 4 த்‌(ந்‌) * த்‌ * ௮ 
பொழி - பகுதி 

த்‌ - சந்தி ந்‌' ஆனது விகாரம்‌ 

த்‌ - இறந்தகால இடைநிலை 
| - சொல்லிசை அளபெடைகள்‌ அ - பெயரெச்ச விகுதி 


ஆற்றுப்படுத்தும்‌ கூத்தன்‌, வள்ளலை நாடி எதிர்வரும்‌ கூத்தனை அழைத்து, யாம்‌ இவ்விடத்தே 
சென்று இன்னவெல்லாம்‌ பெற்று வருகின்றோம்‌, நீயும்‌ அந்த வள்ளலிடம்‌ சென்று வளம்பெற்று 
வாழ்வாயாக என்று கூறுதல்‌ ஆற்றுப்படை. 


நூல்‌ வெளி 


பத்துப்பாட்டு நூல்களுள்‌ ஒன்று 'மலைபடுகடாம்‌'. 583 அடிகளைக்‌ கொண்ட இது 
கூத்தராற்றுப்படை எனவும்‌ அழைக்கப்படுகிறது; மலையை யானையாக உருவகம்‌ 


செய்து மலையில்‌ எழும்‌ பலவகை ஓசைகளை அதன்‌ மதம்‌ என்று விளக்குவதால்‌ 
இதற்கு மலைபடுகடாம்‌ எனக்‌ கற்பனை நயம்‌ வாய்ந்த பெயர்‌ சூட்டப்பட்டூள்ளது. 


நன்னன்‌ என்னும்‌ குறுநில மன்னனைப்‌ பாட்டுடைத்‌ தலைவனாக்‌ கொண்டு இரணிய முட்டத்துப்‌ 
பெருங்குன்றூர்‌ பெருங்கெளசிகனார்‌ பாடியது மலைபடூகடாம்‌. 


கற்பவை கற்றபின்‌... 


1. உணவு, விருந்து குறித்த பழமொழிகளைத்‌ திரட்டி, அவை சார்ந்த நிகழ்வுகளை எடுத்துரைக்க. 


எ.கா. 'உப்பிட்டவரை உள்ளளவும்‌ நினை 


பத்தியைப்‌ படித்து, வார இதழ்‌ ஒன்றிற்கு அனுப்பும்‌ வகையில்‌ சமையல்‌ குறிப்பாக மாற்றுக. 


கம்மங்கூழ்‌ 


பொசுக்குகிறது வெயில்‌. ஒரு துளி மழை பட்டால்‌ வறுத்த உளுந்தின்‌ வாசம்‌ பரப்பும்‌ வறண்ட 
மண்‌. வெடித்த நிலம்‌. செழித்து விளைகிறது கம்மம்‌ பயிர்‌. உரலில்‌ குத்தி, சுளகில்‌ புடைக்க 
அதன்‌ உமி நீங்கும்‌. நீர்‌ தெளித்துத்‌ தெளித்து, மீண்டும்‌ உரலில்‌ இடிக்க அது ஒன்றுடன்‌ 
ஒன்று ஒட்டி மாவாகும்‌. உப்புக்கலந்து, உலையில்‌ ஏற்றி, கொதிக்கும்‌ நீரில்‌ கரையவிட்டுக்‌ 
கிண்ட, கட்டியாகி அது சோறாகும்‌. கம்மஞ்‌ சோற்றை உருட்டிவைத்து, பின்‌ மோர்‌ விட்டுக்‌ 
கரைத்தால்‌ அது கம்மங்கஞ்சி அல்லது கம்மங்கூழ்‌. மோர்மிளகாய்‌ வற்றல்‌, உப்பில்‌ தோய்த்த 
பச்சை மிளகாய்‌ அல்லது சின்ன வெங்காயம்‌ கடித்துக்‌ கஞ்சியைக்‌ குடித்தால்‌ உச்சி தொட்டு 
உள்ளங்கால்வரை தேகம்‌ குளிர்ந்து போகும்‌. அனல்‌ அடங்கும்‌. உயிர்‌ வரும்‌. கம்பு - கறுப்பு 


நிறக்‌ கரிசல்‌ மண்ணின்‌ இயற்கைத்‌ தங்கம்‌. 


57 


| | 10th Tamil Unit 3.indd 57 ஓ 24-01-2020 10.05.33 AM | | 


நுழையும்முன்‌ 


கோபல்லபுரத்து மக்கள்‌ 


கிராமத்து வெள்ளந்தி மனிதர்கள்‌ காட்டும்‌ விருந்தோம்பல்‌ மனசுக்குள்‌ 
எப்பவும்‌ பசுமையாக இருக்கும்‌. அவர்களது இயல்பான வரவேற்பும்‌ 
எளிமையான உணவும்‌ மதிய வேக்காட்டில்‌ நடந்துவந்த களைப்பை 
மறக்கடிக்கச்‌ செய்யும்‌. பசித்த வேளையில்‌ வந்தவர்களுக்குத்‌ தம்மிடம்‌ 
இருப்பதையே பகிர்ந்து கொடுக்கிற நேயம்‌ கிராமத்து விருந்தோம்பல்‌. 
அப்படி நடக்கும்‌ ஒரு நிகழ்வு நம்‌ கண்‌ முன்‌ காட்சியாகிறது. 


விரிவானம்‌ | 


சுப்பையாவின்‌ புஞ்சையில்‌ அருகு 


எடுத்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 


அதிகாலை நேரத்தில்‌ ஒரு பாச்சல்‌ அருகு 
எடுத்து முடித்துவிட்டுக்‌ காலைக்‌ கஞ்சி குடிக்க 
உட்காரப்‌ போகும்‌ வேளை, யாரோ ஒரு 
சன்யாசியைக்‌ கூட்டிக்கொண்டு அன்னமய்யா 
தூரத்தில்‌ வருவது தெரிந்தது. வாயிலிருந்த 
பல்க்குச்சியை எடுத்துத்‌ துப்பிவிட்டு 
சுப்பையா கேட்டான்‌. யாரோ ஒரு சாமியாரை 


இழுத்துட்டு வாரான்‌?" 


| | 10th_Tamil Unit 3.indd 58 


58 


- கி.ராஜநாராயணன்‌ 


"வரட்டும்‌ வரட்டும்‌; ஒரு வயித்துக்குக்‌ 
கஞ்சி ஊத்தி நாமும்‌ குடிப்போம்‌" என்றார்‌ 
கொத்தாளி. 

அந்தப்‌ புஞ்சை ரோட்டோரத்தில்‌ 
இருந்ததால்‌ இப்படி தேசாந்திரிகள்‌ வந்து 
இவர்களிடம்‌ தண்ணீரோ கஞ்சியோ சாப்பிட்டு 
விட்டுப்‌ போவது வழக்கம்‌. 

அன்னமய்யாவின்‌ கூட வந்தது 
சன்யாசியோ பரதேசியோ இல்லை. அந்த ஆள்‌ 
நடக்க முடியாமல்‌ உட்கார்ந்து உட்கார்ந்து 


24-01-2020 10.05.35 AM | | 


எழுந்திருந்து ஆயாசமாக, மெதுவாக நடந்து 
வந்து கொண்டிருந்தான்‌. தாடியும்‌ அழுக்கு 
ஆடையும்‌ அந்தத்‌ தள்ளாட்டமும்‌ ஒரு 
பார்வைக்கு வயோதிகனாகவும்‌ சாமியாரைப்‌ 
போலவும்‌ தோணவைத்தது. தற்செயலாக 
அந்தப்‌ பக்கம்‌ வந்த அன்னமய்யாவின்‌ 
கண்ணில்‌ இதுபட்டது. கிட்டே போய்ப்‌ 
பார்த்த பிறகுதான்‌ தெறிந்தது அவன்‌ 
ஒரு வாலிபன்‌ என்று. கால்களை நீட்டி, 
புளிய மரத்தில்‌ சாய்ந்து உட்கார்ந்திருந்த 
அவனை நெருங்கிப்‌ போய்ப்‌ பார்த்தபோது, 
பசியால்‌ வாடிப்‌ போய்விட்ட அந்த 
முகத்தில்‌ தெரிந்த கண்களின்‌ தீட்சண்யம்‌, 
கவனிக்கக்‌ கூடியதாய்‌ இருந்தது. 
அன்னமய்யாவைப்‌ பார்த்ததும்‌ அவன்‌ ஒரு 


சிறு புன்னகை காட்டினான்‌. பேசுவதற்கு 
இஷ்டப்படாதது போலிருந்தது அவன்‌ 
இருப்பு. அந்த ரோடு வழியாக எத்தனையோ 
வகை தேசாந்திரிகள்‌ வகைவகையான 
மொழியில்‌ புரியாதபடி பேசிக்கொண்டு 
நடந்து வருவார்கள்‌. அவர்களில்‌ 
முக்கியமானவர்கள்‌ லாட சன்யாசிகள்‌. 
அவர்கள்‌ வேட்டிகட்டிக்‌ கொண்டிருப்பதே 
ஒரு தினுசு! இடுப்பை மறைத்த வேட்டி 
அதன்‌ ரண்டு சொருகுநுனிகளும்‌ குறுக்க 
மறுக்க மார்பின்‌ மேலேறிப்‌ பிடரியில்‌ 
வந்து முடிச்சாகி இருக்கும்‌. வேட்டியே, 
வேட்டியும்‌ மேல்‌ வேட்டியுமாக அவர்கள்‌ 
அப்படி அதை உடுத்தியிருப்பதைப்‌ 
பார்க்கும்‌ கோபல்லபுரத்துக்‌ குழந்தைகள்‌, 
அதேபோல்‌ தங்கள்‌ தகப்பனார்களின்‌ மேல்த்‌ 
துண்டுகளை எடுத்து உடுத்திக்கொண்டு 
லாட சன்யாசி விளையாட்டு விளையாடியது 
அன்னமய்யாவுக்கு ஞாபகம்‌ வந்தது. 


குன்னைப்‌ பார்த்து ஒரு நேசப்‌ புன்னகை 
காட்டிய அந்த வாலிப மனிதனிடம்‌ போய்‌ 
கிட்டே நின்று பார்த்துக்‌ கொண்டே இருந்தான்‌ 
அன்னமய்யா வாய்‌ திறக்காமல்‌. 

கொஞ்சம்‌ அலுப்புத்‌ தீர்ந்தவுடன்‌, "தம்பி, 
கொஞ்சம்‌ குடிக்கத்‌ தண்ணி கிடைக்குமா?" 
என்று தமிழில்‌ அவன்‌ பேசியது இவனுக்கு 
ரொம்ப ஆச்சரியமாக சந்தோஷமாக 
இருந்தது. "இந்தா பக்கத்துல அருகெடுத்துக்‌ 


| | 10th_Tamil Unit 3.indd 59 


59 


கிட்டிருக்கிறவங்ககிட்ட நீச்சுத்‌ தண்ணி 
இருக்கும்‌; வாங்கிட்டு வரட்டுமா?" 

"நீச்சுத்‌ தண்ணி”? என்று தனக்குள்‌ அந்த 
வாலிபன்‌ சொல்லிப்‌ பார்த்துக்‌ கொள்வது 
தெரிந்தது. கொஞ்சம்‌ கை அமர்த்திவிட்டு, 
நாமே அங்கே போய்விடலாமே என்பது 
போல்‌ அங்கே அவர்களைப்‌ பார்த்தான்‌. 
எழுந்திருப்பதுக்கு ஒத்தாசனையாக நீட்டிய 
கையை நன்றியுடன்‌ மறுத்துவிட்டு அவனே 
சிரமப்பட்டு எழுந்து நின்றான்‌. 

"எங்கிருந்து வர்ரீங்க?" 

கேள்விக்குப்‌ பதில்‌, அலுப்புடன்‌ கூடிய ஒரு 
இதழ்‌ விரியாத சிரிப்பே பதிலாக வந்தது. 

சொல்லுகிறேன்‌ என்றும்‌ இப்பவே அது 
தேவைதானா என்றும்‌ இப்ப அதெல்லாம்‌ 
எதுக்கு, கொஞ்சம்‌ பொறு என்பது 
போலெல்லாம்‌ இருந்தது அந்தச்‌ சிரிப்பு. 

அன்னமய்யா தனது தோளைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டு நடந்து வரும்படியாகக்‌ கேட்டபோதும்‌ 
அந்த ஆள்‌ அதே சிரிப்போடு மறுத்துவிட்டு 
அவனோடு மெதுவாக நடந்து வந்தான்‌. 


ஒரு வேப்பமரத்தின்‌ அடியில்‌ ஏகப்பட்ட 
மண்‌ கலயங்கள்‌ இருந்தன. அந்தக்‌ கறுப்புக்‌ 


கலயங்கள்‌ அந்தக்‌ கரிசல்‌ மண்தரையில்‌ பாதி 
புதைக்கப்பட்டிருந்தன. தேங்காய்ப்‌ பருமனுள்ள 
கற்களால்‌ அந்தக்‌ கலயங்களின்‌ வாய்‌ 
மூடப்பட்டிருந்தது. காகங்கள்‌ வந்து கஞ்சிக்‌ 
கலயங்களை உருட்டிவிடாமலும்‌ அலகை 
நுழைத்து அசிங்கப்படுத்திவிடாமலும்‌ இருக்க 
இந்த ஏற்பாடு என்று அந்த மனிதன்‌ பிறகு 
கேட்டுத்‌ தெரிந்து கொண்டான்‌. 


அன்னமய்யா ஒரு கலயத்தின்மேல்‌ 
வைக்கப்பட்ட கல்லை அகற்றினான்‌. ஒரு 
சிரட்டையில்‌ காணத்துவையலும்‌ ஊறுகாயும்‌ 
இருந்தது. சிரட்டையே அந்தக்‌ கலயத்தின்‌ 
வாய்மூடியாகவும்‌ அமைந்திருந்தது. 
இன்னொரு கலயத்தின்‌ மேலிருந்த கல்லை 
எடுத்துப்‌ பார்த்தபோது அதேபோல்‌ இருந்த 
சிரட்டையில்‌ மோர்மிளகாய்‌ மட்டுமே இருந்தது. 


அதை இந்தச்‌ சிரட்டையில்‌ தட்டினான்‌. 
சிரட்டையைத்‌ துடைத்துச்‌ சுத்தப்படுத்தினான்‌. 


அந்தக்‌ கலயத்தைப்‌ பதனமாகத்‌ தனது 


24-01-2020 10.05.35 AM | | 


தெரிந்து தெளிவோம்‌ கரிசல்‌ இலக்கியம்‌ 


கோவில்பட்டியைச்‌ சுற்றிய வட்டாரப்‌ பகுதிகளில்‌ தோன்றிய இலக்கிய வடிவம்‌ கரிசல்‌ இலக்கியம்‌. 


காய்ந்தும்‌ கெடுக்கிற, பெய்தும்‌ கெடுக்கிற மழையைச்‌ சார்ந்து வாழ்கிற மானாவாரி மனிதர்களின்‌ 
வாழ்க்கையைச்‌ சொல்லும்‌ இலக்கியங்கள்‌ இவை. கரிசல்‌ மண்ணின்‌ படைப்பாளி கு. அழகிரிசாமி 


கி.ராஜநாராயணனுக்கு முன்‌ எழுதத்‌ தொடங்கியவர்‌. கரிசல்‌ களத்தையும்‌ அங்குள்ள மக்களையும்‌ 
மையப்படுத்திக்‌ கரிசல்‌ இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர்‌ கி.ராஜநாராயணன்‌. அந்தக்‌ கரிசல்‌ 
இலக்கியப்‌ பரம்பரை இன்றளவும்‌ தொடர்கிறது பா.செயப்பிரகாசம்‌, பூமணி, வீரவேலுசாமி, சோ.தர்மன்‌, 


வேல ராமமூர்த்தி, இன்னும்‌ பலரின்‌ மூலமாக... 


வலதுபாதத்தின்மேல்‌ வைத்து, சிரட்டையில்‌ 
நீத்துபாகத்தை வடித்து அவனிடம்‌ நீட்டினான்‌. 
கையில்‌ வாங்கியதும்‌ சப்பிக்குடிப்பதா 


அண்ணாந்து குடிப்பதா என்கிற தயக்கம்‌ 
வந்தபோது "சும்மா கடிச்சிக்‌ குடிங்க" என்றான்‌. 
உறிஞ்சும்போது கண்கள்‌ சொருகின. மிடறு 
தொண்டை வழியாக இறங்குவதன்‌ சொகத்தை 
முகம்‌ சொல்லியது.'உக்காருங்க. உக்காந்து 
குடிங்க' என்று உபசரித்தான்‌. 

உட்கார்ந்த பிறகு, ரண்டாவது 
சிரட்டைக்குக்‌ கலயத்தைப்‌ பாதத்தின்‌ 
பேரிலேயே வைத்துச்‌ சுற்றி ஆட்டியதும்‌ 
தெளிவு மறைந்து சோற்றின்‌ மகுளி மேலே 
வந்ததும்‌ அதை வார்த்துக்‌ கொடுத்தான்‌. அதை 
உறிஞ்சிக்‌ குடிக்கும்‌ போது "ஹ!" என்கிற 
அனுபவிப்பின்‌ குரல்‌ அவனிடமிருந்து வந்தது. 

கலயத்திலிருந்து சிரட்டை வழியாக 
மடக்கு மடக்காய்‌ அவனுள்‌ ஜீவனற்று 
பொங்கி நிறைந்து வந்தது. 


சிரட்டையைக்‌ கையளித்துவிட்டு அப்படியே 
அந்த வேப்ப மரத்து நிழலே சொர்க்கமாய்ப்‌ 
படுத்ததும்‌ அவனைத்‌ தென்னல்க்‌ காற்றே 
தூக்கமாக வந்து அயரச்‌ செய்தது. 


வந்தவனுக்கு எப்படி ஒரு நிறைவு 
ஏற்பட்டதோ அதைவிட மேலான ஒரு நிறைவு 
அன்னமய்யாவுக்கு ஏற்பட்டது. மார்பில்‌ 
பால்‌ குடித்துக்‌ கொண்டிருக்கும்‌ போதே 
வயிறு நிறைந்ததும்‌ அப்படியே தூங்கிவிடும்‌ 
குழந்தையைப்‌ பார்ப்பதுபோல அவனை ஒரு 
பிரியத்தோடு பார்த்துக்‌ கொண்டிருந்தான்‌ 
அன்னமய்யா. 


| | 10th_Tamil Unit 3.indd 60 


6௦ 


அந்த வரத்துக்காரனின்‌ சிறு தூக்கம்‌ 
முடியும்வரை அன்னமய்யா காத்திருந்தான்‌. 
அந்தப்‌ பக்கத்தில்‌ தொகுதி தொகுதியாக 
அருகு எடுத்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 
கரிசல்‌ காட்டுச்‌ சம்சாரிகளுக்கு அருகு ஒரு 
அரக்கன்‌. வெட்ட வெட்டத்‌ தலைமுளைப்பது 


போல அவர்களோடு அது விளையாட்டுக்‌ 
காட்டிக்‌ கொண்டிருந்தது. கள்ளிக்கு 
ஒரு வெள்ளபூச்சியைக்‌ கண்டுபிடித்த 
வெள்ளைக்காரன்‌, அருகை அழிக்க ஒரு 
மருந்து கண்டுபிடிக்கல்லையே என்கிற கோபம்‌ 
சம்சாரிகளுக்கு. "அருகு எடுக்கிறதுலேயே 
நம்ம வாழ்நாள்‌ முக்காவாசி போயிரும்‌ 
போல" சடைத்துப்‌ புளித்துப்‌ போவார்‌ 
அன்னமய்யாவின்‌ பாட்டனார்‌. 

அன்னமய்யாவின்‌ புஞ்சைக்குப்‌ 
பக்கத்துலதான்‌ சுப்பையாவின்‌ புஞ்சையும்‌. 
அங்கே போனால்‌ சுப்பையாவும்‌ இருப்பான்‌. 
இவர்‌ எழுந்திரிச்சதும்‌ அங்கே கூட்டிக்‌ 
கொண்டு போவோம்‌ என்று நினைத்தபோது 
அந்த ஆளிடம்‌ ஒரு அலுக்கம்‌ தெரிந்தது. 
சரி; முழிப்பு வந்தாச்சி என்று நினைத்துப்‌ 
பார்த்தபோது அந்த ஆளிடமிருந்து நன்றி 
கலந்த புன்னகை வெளிப்பட்டது. 


எழுந்திருக்க மனசில்லாமல்‌ 
படுத்துக்கொண்டே பேசினான்‌ அந்த ஆள்‌. 
உங்கள்‌ ஊர்‌ பெயரென்ன? என்று கேட்டான்‌. 
தெரிந்துகொண்டபோது அந்தப்‌ பெயர்‌ 
அவனுக்கு விநோதமாகத்‌ தெரிந்திருக்க 
வேண்டும்‌ போலப்‌ பட்டது. 


"எங்கருந்து வர்ரீங்க. எங்க போகனும்‌?" 


24-01-2020 10.05.35 AM | | 


"ரொம்பத்‌ தொலவட்லயிருந்து வர்ரென்‌: 
எங்கதெ பெரிசு!" என்றான்‌. தம்பீ ஓம்‌ 
பெயரென்ன?" 


ய த ட்‌ ய 
அனனமயயா 


வந்தவன்‌ அந்தப்‌ பேரை மனசுக்குள்‌ 
திருப்பித்‌ திருப்பிச்‌ சொல்லிப்‌ பார்த்துக்‌ 
கொண்டான்‌. எவ்வளவு பொருத்தம்‌ என்று 
நினைத்துக்‌ கொண்டான்‌ போலிருக்கிறது! 
'எனக்கு இன்று நீ இடும்‌ அன்னம்‌ தான்‌'... 

பதிலுக்குப்‌ பெயர்‌ என்ன என்று கேட்க 
வேண்டும்‌ போல்‌ தோன்றியதால்‌ அன்னமய்யா 
கேட்டான்‌. கொஞ்சம்‌ தயங்கியபின்‌ என்னோட 
சொந்தப்‌ பெயர்‌ பரமேஸ்வரன்‌. அதை 
இப்போதைக்கு மறந்துரு. இப்பொப்‌ பேர்‌ 
மணி. மணின்னே கூப்பிடு. நா எங்கிருந்து 
வர்றேன்ங்கிறதெல்லாம்‌ சாவகாசமாச்‌ 
சொல்றேன்‌ என்று சொல்லிவிட்டு, " இப்போ 
நாம எங்க போகணும்‌ சொல்லு" என்று 
கேட்டான்‌. "அந்தோ... அங்கெ,” என்று கை 
காட்டினான்‌. "அங்கெ என்னொட பிரண்டு - 
சுப்பையா ன்னு பேரு - காலேஜ்ல படிக்கான்‌. 
லீவுக்கு வந்திருக்கான்‌. அவங்க பிஞ்சையிலேயும்‌ 
அருகெடுக்கிறாங்க, அங்க போவமா?” 


"ஓ! போவமே' 


அன்னமய்யாவையும்‌ புதுஆளையும்‌ 
அவர்கள்‌ மந்தகாசத்துடன்‌ வரவேற்றார்கள்‌. 
புதாளை அவர்கள்‌ தங்களோடு உண்ணும்படி 
உபசரித்தார்கள்‌. மணி அவர்களோடு 
வட்டத்தில்‌ சேர்ந்து உட்கார்ந்தார்‌. 
கையைக்‌ கழுவிக்‌ கொள்ளவேண்டும்‌ 
என்று அவருக்குத்‌ தோன்றியது. ஆனால்‌ 
அவர்களில்‌ யாருமே சாப்பிடுவதற்கு 


முன்னால்‌ கையைக்‌ கழுவிக்‌ கொள்வதாகக்‌ 
தெரியவில்லை! அவர்களுக்கானது 
நமக்கு என்று அவர்‌ கையை நீட்டினார்‌. 
ஒரு கால்‌ உருண்டை கம்மஞ்சோற்றை 
அவருடைய இடதுகையில்‌ வைத்தார்கள்‌. 
இடது கையிலா என்று தயங்கினார்‌. ஆம்‌ 
இடது கையில்த்‌ தான்‌ என்று தெரிந்தது. 
அன்னமய்யாவும்‌ சுப்பையாவும்‌ அப்படித்தான்‌ 
பெற்றுக்கொண்டார்கள்‌. அவர்களைப்‌ 
பார்த்து அவரும்‌ இடதுகைச்‌ சோற்றில்‌ ஒரு 


| | 10th_Tamil Unit 3.indd 61 


61 


சிறூ பள்ளம்‌ செய்து கொண்டார்‌. அந்தப்‌ 
பள்ளத்தில்‌ துவையலை வைத்தார்கள்‌. சிறிது 
சோற்றை எடுத்துத்‌ துவையலில்‌ பட்டதோ 


படலையோ என்று தொட்டு கழுக்‌ என்று 
முழுங்கினார்கள்‌. யாரோடும்‌ யாரும்‌ எதுவும்‌ 
பேசிக்கொள்ளவில்லை. முழுங்குவதிலேயே 
கண்ணும்‌ கருத்துமாக இருந்தார்கள்‌! அவர்கள்‌ 
உண்ணுகிற வேகம்‌ ஆர்வம்‌ அனுபவிப்பு 
இதெல்லாம்‌ பார்த்தபோது இந்த உணவு 
எவ்வளவு ருசியாக இருக்குமோ என்று பட்டது 


மணிக்கு. முதலில்‌ கொஞ்சம்‌ வெறும்‌ சோற்றை 
எடுத்து ௬சி பார்த்தார்‌. அந்தச்‌ சோற்றின்‌ நெடி 
அவரை என்னவோ செய்தது! துவையலோடு 


சேர்த்துச்‌ சாப்பிட்டால்‌ கொஞ்சம்‌ 
பரவாயில்லை என்பது போல்ப்‌ பட்டது. அந்தக்‌ 
கடுமையான பசியிலும்‌ அவரால்‌ அரை 
உருண்டைக்கு மேல்‌ சாப்பிட முடியவில்லை. 


அன்னமய்யாவும்‌ சுப்பையாவும்‌ ஆளுக்கு 
ஒரு உருண்டைதான்‌ சாப்பிட்டார்கள்‌. சாப்பிட்டு 
முடித்து அவர்கள்‌ மண்ணினால்‌ கைகளைச்‌ 
சுத்தப்படுத்தியதைப்‌ பார்த்து அவரும்‌ 
அதேபோல்‌ மண்ணை எடுத்து கைகளில்த்‌ 


தேய்த்துச்‌ சுத்தப்படுத்திக்‌ கொண்டார்‌. 


அவர்கள்‌ சாப்பிட்டு முடிந்ததும்‌ கொஞ்சம்‌ 
ஓய்வாக உட்கார்ந்து ஊர்க்கதைகள்‌ பேச 
ஆரம்பித்தார்கள்‌. சுண்ணாம்பு கேட்கவும்‌ 
தீப்பெட்டி கேட்கவும்‌ சிலர்‌ பக்கத்துத்‌ 
தொகுதிகளிடம்‌ போனார்கள்‌. மணி 
திரும்பவும்‌ படுத்து அமைதியாகக்‌ கண்களை 
மூடிக்கிடந்தார்‌. 


வட்டார வழக்குச்‌ சொற்கள்‌ 


பாச்சல்‌ - பாத்தி 

பதனம்‌ - கவனமாக 
நீத்துப்பாகம்‌ - மேல்கஞ்சி 

கடிச்சு குடித்தல்‌ - வாய்வைத்துக்குடித்தல்‌ 
மகுளி - சோற்றுக்‌ கஞ்சி 
வரத்துக்காரன்‌ - புதியவன்‌ 


சடைத்து புளித்து - சலிப்பு 
அலுக்கம்‌ - அழுத்தம்‌ (அணுக்கம்‌) 
தொலவட்டையில்‌ - தொலைவில்‌ 


24-01-2020 10.05.35 AM | | 


நூல்‌ வெளி 
கோபல்ல கிராமம்‌ என்னும்‌ புதினத்தைத்‌ தொடர்ந்து எழுதப்பட்ட கதையே 
கோபல்லபுரத்து மக்கள்‌. ஆசிரியர்‌ தன்‌ சொந்தளரான இடைசெவல்‌ மக்களின்‌ 
வாழ்வியல்‌ காட்சிகளுடன்‌ கற்பனையையும்‌ புகுத்தி இந்நூலினைப்‌ படைத்துள்ளார்‌. 
இதன்‌ ஒரு பகுதியே இங்குப்‌ பாடமாக உள்ளது. இந்திய விடுதலைப்‌ 


போராட்டத்தினைப்‌ பின்னணியாகக்‌ கொண்டது இந்நூல்‌. இது 1991ஆம்‌ ஆண்டிற்கான சாகித்திய 


அகாதெமி விருதினைப்‌ பெற்றது. 


கோபல்லபுரத்து மக்கள்‌ கதையின்‌ ஆசிரியர்‌ கரிசல்‌ எழுத்தாளர்‌ கி.ராஜநாராயணன்‌. இருபதுக்கும்‌ 


மேற்பட்ட நூல்களைப்‌ படைத்துள்ள இவரின்‌ கதைகள்‌ ஒரு கதைசொல்லியின்‌ கதைப்போக்கில்‌ 
அமைந்திருக்கும்‌. இவரின்‌ கதைகள்‌ அனைத்தும்‌ கி.ராஜநாராயணன்‌ கதைகள்‌ என்னும்‌ தலைப்பில்‌ 


தொகுப்பாக வெளிவந்துள்ளன; இவர்‌ கரிசல்‌ வட்டாரச்‌ சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியுள்ளார்‌. 


இவர்‌ தொடங்கிய வட்டாரமரபு வாய்மொழிப்‌ புனைகதைகள்‌ 'கரிசல்‌ இலக்கியம்‌' என்று 


அழைக்கப்படுகின்றன. எழுத்துலகில்‌ இவர்‌ கி.ரா. என்று குறிப்பிடப்படுகிறார்‌. 


| | 10th_Tamil Unit 3.indd 62 


திருச்சி 
மாவட்டத்தின்‌ 
உறையூர்‌ 


பசித்தவருக்கு உணவிடுதல்‌ என்ற அறச்செயலையும்‌ விருந்தினருக்கு உணவிடுதல்‌ என்ற 
பண்பாட்டுச்‌ செயலையும்‌ ஒப்பிட்டுப்‌ பேசுக. 

உங்கள்‌ கற்பனையை இணைத்து நிகழ்வைக்‌ கதையாக்குக. 

அப்பாவுக்கும்‌ அம்மாவுக்கும்‌ இடையே சின்னஞ்சிறு சச்சரவுகள்‌ ஏற்பட்டு, 
இரண்டு பேருமே முகத்தைத்‌ தூக்கி வைத்துக்கொண்டு ஆளுக்கொரு மூலையில்‌ 
உட்கார்ந்திருக்கும்போது, விருந்தினர்‌ வருகை அவர்களை அன்பான கணவன்‌ 
மனைவியராக மாற்றிவிடும்‌. அம்மாவின்‌ கெடுபிடியும்‌ அப்பாவின்‌ கீழ்ப்படிதலும்‌ 
ஆச்சரியமாக இருக்கும்‌. விருந்தாளிகள்‌ அடிக்கடி வர மாட்டார்களா என்று இருக்கும்‌. 
விருந்தினர்‌ தினம்‌ என்பது எப்படி விடியும்‌ தெரியுமா? 

காலையிலிருந்தே வீட்டுக்குள்ளிருந்து வாசலுக்கு வந்து வந்து எட்டிப்‌ பார்த்துச்‌ செல்வாள்‌ 
அம்மா. திண்ணையில்‌ பேப்பர்‌ பார்த்துக்‌ கொண்டிருக்கும்‌ அப்பா கேட்பார்‌. "என்ன விஷயம்‌, 
இன்னிக்கு யாராவது விருந்தாளி வரப்போறாங்களா என்ன?" "ஏங்க... . காலையிலேருந்து 
வேப்ப மரத்துல காக்கா விடாம கத்திக்கிட்டே இருக்கே பார்க்கலியா? நிச்சயம்‌ யாரோ 
விருந்தாளி வரப்‌ போறாங்க பாருங்க. " "அடடே, ஆமாம்‌ காக்கா கத்துது. யாரு வரப்‌ 
போறா? இது பலாப்பழ சீசன்‌ ஆச்சே . . உன்‌ தம்பிதான்‌ வருவான்‌, பலாப்பழத்தைத்‌ 
தூக்கிக்கிட்டு" - நாங்கள்‌ ஓடிப்போய்‌ தெருவில்‌ பார்ப்போம்‌. அப்பா சொன்னதும்‌ 
சரி, காக்கா கத்தியதும்‌ சரி. தூரத்தில்‌ தெரு முனையில்‌ அறந்தாங்கி மாமா தலையில்‌ 


பலாப்பழத்துடன்‌ வந்து கொண்டிருப்பார்‌. அம்மாவுக்குக்‌ காக்கை மொழி தெரியும்‌! 


தஞ்சாவூர்க்‌ கவிராயர்‌ 


62 


ஓ 24-01-2020 10.05.36 AM | | 


Wea 


தொகாநிலைத்தொடர்‌ 


ஒரு தொடர்‌ மொழியில்‌ இருசொற்கள்‌ 
இருந்து அவற்றின்‌ இடையில்‌ சொல்லோ உருபோ 
இல்லாமல்‌ அப்படியே, பொருளை உணர்த்துவது 
தொகாநிலைக்‌ தொடர்‌ எனப்படும்‌. 


எ.கா காற்று வீசியது 
குயில்‌ கூவியது 
முதல்‌ தொடரில்‌ "காற்று" என்னும்‌ 
எழுவாயும்‌ "வீசியது" என்னும்‌ பயனிலையும்‌ 
தொடர்ந்து நின்று வேறுசொல்‌ வேண்டாது 


பொருளை உணர்த்துகின்றது. 


அதேபோன்று இரண்டாவது தொடரிலும்‌ 
எழுவாயும்‌ பயனிலையும்‌ தொடர்ந்து நின்று 


குயில்‌ கூவியது என்னும்‌ பொருளைத்‌ 
குருகின்றது. 


தொகாநிலைத்‌ தொடரின்‌ ஒன்பது வகைகள்‌ 
1. எழுவாய்த்தொடர்‌ 

எழுவாயுடன்‌ பெயர்‌, வினை, வினா ஆகிய 
பயனிலைகள்‌ தொடர்வது எழுவாய்த்தொடர்‌ 
ஆகும்‌. 

இனியன்‌ கவிஞர்‌ - பெயர்‌ 

காவிரி பாய்ந்தது - வினை 

பேருந்து வருமா?- வினா 

மேற்கண்ட மூன்று தொடர்களிலும்‌ பெயர்‌, 
வினை, வினா ஆகியவற்றுக்கான பயனிலைகள்‌ 
வந்து எழுவாய்த்‌ தொடர்கள்‌ அமைந்துள்ளன. 


2. விளித்தொடர்‌ 

விளியுடன்‌ வினை தொடர்வது 
விளித்தொடர்‌ ஆகும்‌. 

நண்பா எழுது! - "நண்பா" 


என்னும்‌ விளிப்பெயர்‌ "எழுது" என்னும்‌ 
பயனிலையைக்கொண்டு முடிந்துள்ளது. 


| 10th Tamil Unit 3.indd 63 


கற்கண்டு [1] 


63 


தொகாநிலைத்‌ தொடர்கள்‌ 


3. வினைமுற்றுத்தொடர்‌ 
விளனைமுற்றுடன்‌ ்‌ 
ஒரு பெயர்‌ தொடர்வது 32 
வினைமுற்றுத்தொடர்‌ ஆகும்‌. 
பாடினாள்‌ கண்ணகி 
"பாடினாள்‌" என்னும்‌ வினைமுற்று முதலில்‌ 
நின்று ஒரு பெயரைக்கொண்டு முடிந்துள்ளது. 


4. பெயரெச்சத்தொடர்‌ 


முற்றுப்‌ பெறாத வினை, 
பெயர்ச்சொல்லைக்‌ கொண்டு முடிவது 
பெயரெச்சத்தொடர்‌ எனப்படும்‌. 

கேட்ட பாடல்‌ - "கேட்ட" என்னும்‌ 
எச்சவினை "பாடல்‌" என்னும்‌ பெயரைக்கொண்டு 
முடிந்துள்ளது. 


5. வினையெச்சத்தொடர்‌ 


முற்றுப்‌ பெறாத வினை, 
வினைச்சொல்லைக்‌ கொண்டு முடிவது 
வினையெச்சத்தொடர்‌ ஆகும்‌. 

பாடி மகிழ்ந்தனர்‌ - "பாடி" என்னும்‌ 
எச்சவினை "மகிழ்ந்தனர்‌" என்னும்‌ 
வினையைக்‌ கொண்டு முடிந்துள்ளது. 
6. வேற்றுமைத்தொடர்‌ 


வேற்றுமை உருபுகள்‌ வெளிப்பட 
அமையும்‌ தொடர்கள்‌ வேற்றுமைத்‌ 


தொகாநிலைத்தொடர்கள்‌ ஆகும்‌. 
கட்டுரையைப்‌ படித்தாள்‌. 
இத்தொடரில்‌ ஐ என்னும்‌ வேற்றுமை 
உருபு வெளிப்படையாக வந்து பொருளை 
உணர்த்துகிறது. 
அன்பால்‌ கட்டினார்‌ - (ஆல்‌) மூன்றாம்‌ 
வேற்றுமைத்‌ தொகாநிலைச்‌ தொடர்‌ 
அறிஞருக்குப்‌ பொன்னாடை - (கு) 


நான்காம்‌ வேற்றுமைத்‌ தொகாநிலைத்தொடர்‌ 


24-01-2020 10.05.36 AM | | 


7. இடைச்சொல்‌ தொடர்‌ 
இடைச்சொல்லுடன்‌ பெயரோ, வினையோ 
தொடர்வது இடைச்சொல்‌ தொடர்‌ ஆகும்‌. 
மற்றொன்று - மற்று 4 ஒன்று. "மற்று" 
என்னும்‌ இடைச்சொல்லை அடுத்து "ஒன்று" 
என்னும்‌ சொல்‌ நின்று பொருள்‌ தருகிறது. 


8. உரிச்சொல்‌ தொடர்‌ 


உரிச்சொல்லுடன்‌ பெயரோ, வினையோ 
தொடர்வது உரிச்சொல்‌ தொடர்‌ ஆகும்‌. 


தெரியுமா? 
ஸூ ஒன்றிற்கு மேற்பட்ட எச்சங்கள்‌ 
சேர்ந்து பெயரைக்கொண்டூ 
முடியும்‌ கூட்டுநிலைப்‌ 


உபய6ரச்சங்களை 
இக்காலத்தில்‌ 
பயன்படூத்துகிறோம்‌. வேண்டிய, கூடிய, தக்க, 


பெருமளவில்‌ 


வல்ல முதலான பெயரெச்சங்களை, செய 
என்னும்‌ வாய்பாட்டு வினையெச்சத்துடன்‌ 
சசர்ப்பதன்‌ மூலம்‌ கூட்டுநிலைப்‌ 
பெயரெச்சங்கள்‌ உருவாகின்றன. 

எ.கா. 


கேட்க வேண்டிய பாடல்‌, சொல்லத்‌ தக்க செய்தி 


சாலச்‌ சிறந்தது - "சால" என்பது 
உரிச்சொல்‌. அதனைத்தொடர்ந்து "சிறந்தது" 


என்ற சொல்நின்று மிகச்‌ சிறந்தது என்ற 
பொருளைத்‌ தருகிறது. 
9. அடுக்குத்‌ தொடர்‌ 


ஒரு சொல்‌ இரண்டு மூன்று முறை 
அடுக்கித்‌ தொடர்வது அடுக்குத்‌ தொடர்‌ ஆகும்‌. 

வருக! வருக! வருக! - ஒரே சொல்‌ 
உவகையின்‌ காரணமாக மீண்டும்‌ மீண்டும்‌ 
அடுக்கி வந்துள்ளது. 


தொகாநிலைத்‌ தொடர்‌ 
ஆ. 


விளித்தொடர்‌ 


பெயரெச்சத்‌ வினையெச்சத்‌ 


தொடர்‌ தொடர்‌ 


இடைச்சொல்‌ உரிச்சொல்‌ 
தொடர்‌ தொடர்‌ 


கற்பவை கற்றபின்‌... 


இன்று நீங்கள்‌ படித்த செய்தித்தாள்களில்‌ உள்ள தொகாநிலைத்‌ தொடர்களைத்‌ தொகுத்து வருக. 


கீழ்க்காணும்‌ பத்தியில்‌ உள்ள தொடர்‌ வகைகளை எடுத்து எழுதுக. 


மாடியிலிருந்து இறங்கினார்‌ முகமது. அவர்‌ பாடகர்‌. பாடல்களைப்‌ பாடுவதும்‌ கேட்பதும்‌ 


அவருக்குப்‌ பொழுதுபோக்கு. அவரது அறையில்‌ கேட்ட பாடல்களையும்‌ கேட்காத 


பாடல்களையும்‌ கொண்ட குறுந்தகடுகளை அடுக்கு அடுக்காக வைத்திருப்பார்‌. 


வண்ணச்‌ சொற்களின்‌ தொடர்வகைகளை எழுதுக. 


பழகப்‌ பழகப்‌ பாலும்‌ புளிக்கும்‌ 


வடித்த கஞ்சியில்‌ சேலையை அலசினேன்‌ 


மேடையில்‌ நன்றாகப்‌ பேசினான்‌ 


| | 10th_Tamil Unit 3.indd 64 


உ வந்தார்‌ அண்ணன்‌ 


* அறிய கவிதைகளின்‌ தொகுப்பு இது 


24-01-2020 10.05.36 AM | | 


பலவுள்‌ தெரிக. 


1. 


குறு 


1. 


| 10th Tamil Unit 3.indd 65 


பின்வருவனவற்றுள்‌ முறையான தொடர்‌ - 
௮) தமிழர்‌ பண்பாட்டில்‌ தனித்த வாழை இலைக்கு இடமுண்டு. 
ஆ) தமிழர்‌ வாழை இலைக்குப்‌ பண்பாட்டில்‌ தனித்த இடமுண்டு. 


இ) தமிழர்‌ பண்பாட்டில்‌ வாழை இலைக்குத்‌ தனித்த இடமுண்டு. 
ஈ) தமிழர்‌ வாழை பண்பாட்டில்‌ தனித்த இலைக்கு இடமுண்டு. 
"சிலம்பு அடைந்திருந்த பாக்கம்‌ எய்தி" என்னும்‌ அடியில்‌ பாக்கம்‌ என்பது- 


௮) புத்தூர்‌ ஆமூதூர்‌ இ) பேரூர்‌ ஈ)சிற்றூர்‌ 


அறிஞருக்கு நூல்‌, அறிஞரது நூல்‌ ஆகிய சொற்றொடர்களில்‌ பொருளை வேறுபடுத்தக்‌ 
காரணமாக அமைவது - 


௮) வேற்றுமை உருபு ஆ) எழுவாய்‌ இ) உவம உருபு ஈ) உரிச்சொல்‌ 


காசிக்காண்டம்‌ என்பது - 


௮) காசி நகரத்தின்‌ வரலாற்றைப்‌ பாடும்‌ நூல்‌ ஆ) காசி நகரத்தைக்‌ குறிக்கும்‌ மறுபெயர்‌ 
இ) காசி நகரத்தின்‌ பெருமையைப்‌ பாடும்‌ நூல்‌ ஈ) காசி நகரத்திற்கு வழிப்படுத்தும்‌ நூல்‌ 
'விருந்தினரைப்‌ பேணுவதற்குப்‌ பொருள்‌ தேவைப்பட்டதால்‌, தன்‌ கருங்கோட்டுச்‌ சீறியாழைப்‌ 


பணையம்‌ வைத்து விருந்தளித்தான்‌ என்கிறது புறநானூறு'. இச்செய்தி உணர்த்தும்‌ விருந்து 
போற்றிய நிலை - 


௮) நிலத்திற்கேற்ற விருந்து ஆ) இன்மையிலும்‌ விருந்து 


இ) அல்லிலும்‌ விருந்து ஈ) உற்றாரின்‌ விருந்து 


வினா 
விருந்தினரை மகிழ்வித்துக்‌ கூறும்‌ முகமன்‌ சொற்களை எழுதுக. 


'தானியம்‌ ஏதும்‌ இல்லாத நிலையில்‌ விதைக்காக வைத்திருந்த தினையை உரலில்‌ இட்டுக்‌ 
குற்றியெடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தாள்‌ தலைவி' என்பது இலக்கியச்‌ செய்தி. 
விருந்தோம்பலுக்குச்‌ செல்வம்‌ மட்டுமே இன்றியமையாத ஒன்றா? உங்கள்‌ கருத்தைக்‌ 
குறிப்பிடுக. 


'எழுது என்றாள்‌' என்பது விரைவு காரணமாக 'எழுது எழுது என்றாள்‌' என 
அடுக்குத்தொடரானது. 'சிரித்துப்‌ பேசினார்‌ ' என்பது எவ்வாறு அடுக்குத்தொடராகும்‌? 


65 


ஓ 24-01-2020 10.05.36 AM | | 


4. 


3. 


'இறடிப்‌ பொம்மல்‌ பெறுகுவிர்‌' - இத்தொடர்‌ உணர்த்தும்‌ பொருளை எழுதுக. 


பாரதியார்‌ கவிஞர்‌, நூலகம்‌ சென்றார்‌, அவர்‌ யார்‌? ஆகிய தொடர்களில்‌ எழுவாயுடன்‌ தொடரும்‌ 
பயனிலைகள்‌ யாவை? 


சிறுவினா 


1. 


'கண்ணே கண்ணுறங்கு! 
காலையில்‌ நீயெழும்பு! 
மாமழை பெய்கையிலே 
மாம்பூவே கண்ணுறங்கு! 
பாடினேன்‌ தாலாட்டு! 


ஆடி ஆடி ஓய்ந்துறங்கு!' - இத்தாலாட்டுப்‌ பாடலில்‌ அமைந்துள்ள தொடர்‌ வகைகளை எழுதுக. 


முல்லை நிலத்திலிருந்தும்‌ மருத நிலத்திலிருந்தும்‌ கிடைக்கும்‌ உணவுப்‌ பொருள்கள்‌ யாவை? 


உ புதியதாக வருவோர்‌ இரவில்‌ தங்குவதற்கு வீட்டின்‌ முன்புறம்‌ திண்ணையும்‌ அதில்‌ தலை 
வைக்கத்‌ திண்டும்‌ அமைத்தனர்‌. 


உ திருவிழாக்‌ காலங்களில்‌ ஊருக்கு வரும்‌ புதியவர்களையும்‌ அழைத்து அன்போடு 
விருந்தளிப்பதைச்‌ சில இடங்களில்‌ காணமுடிகிறது. 


இப்படியாகக்‌ காலமாற்றம்‌, தமிழர்‌ விருந்தோம்பலில்‌ ஏற்படுத்திய மாற்றங்கள்‌ குறித்த 
கருத்துகளை எழுதுக. 


கூத்தனைக்‌ கூத்தன்‌ ஆற்றுப்படுத்தலைக்‌ கூத்தராற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது? 


நெடுவினா 


1. 


| | 10th_Tamil Unit 3.indd 66 


ஆற்றுப்படுத்தல்‌ என்பது அன்றைக்குப்‌ புலவர்களையும்‌ கலைஞர்களையும்‌ வள்ளல்களை 
நோக்கி நெறிப்படுத்துவதாக இருந்தது. அது இன்றைய நிலையில்‌ ஒரு வழிகாட்டுதலாக 
மாறியிருப்பதை விளக்குக. 


அன்னமய்யா என்னும்‌ பெயருக்கும்‌ அவரின்‌ செயலுக்கும்‌ உள்ள பொருத்தப்பாட்டினைக்‌ 
கோபல்லபுரத்து மக்கள்‌ கதைப்பகுதி கொண்டு விவரிக்க. 


உங்கள்‌ இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள்‌ செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து 
எழுதுக. 


66 


ஓ 24-01-2020 10.05.36 AM | | 


4 
ழ 


மொழியை ஆள்வோம்‌! 


படித்துச்‌ சுவைக்க. 
சர்க்கரைப்‌ பொங்கல்‌ 

இளஞ்சிவப்பாக வறுத்த, பாதி உடைத்த பருப்பும்‌ பச்சை அரிசியும்‌ பானையில்‌ கொப்புளமிட்டுக்‌ 
கொகிக்க, மென்‌ துணியில்‌ வடிகட்டிய வெல்லக்‌ கரைசல்‌ நார்ப்பாகு பதத்தில்‌ வெந்த பொங்கலுடன்‌ 
கலக்கின்றது. உலர்ந்த திராட்சைகள்‌ பசு நெய்யில்‌ தங்கமென ஊதி உருண்டு வர, பிறை போன்ற 
முந்திரிப்‌ பருப்புகள்‌ அதனுள்‌ சேர்ந்து மின்னுகின்றன. காற்றெங்கும்‌ பால்‌ கலந்த இனிப்பின்‌ வாசம்‌. 
இனி, இடித்த ஏலக்காய்‌ தூவ, எல்லாமும்‌ பொங்கலுடன்‌ இணைந்து குழைய, இந்தச்‌ சர்க்கரைப்‌ 
பொங்கலின்‌ தித்திப்பு திகட்டாது. நறுக்கிய ஈர வாழையிலையில்‌ ஒரு அகப்பை சுடும்‌ பொங்கலிட, 


அது விழுந்தெழுப்பும்‌ மணம்‌, அறுவடையின்‌ மகிழ்வு அது! சுழன்றும்‌ ஏர்ப்பின்னது உலகம்‌ அதனால்‌ 
உழந்தும்‌ உழவே தலை (திருக்குறள்‌ 1031). * 


மொழிபெயர்க்க. 


Respected ladies and gentlemen, I am Ilangovan studying tenth standard. 1 have come here to say 
a few words about our Tamil culture. Sangam literature shows that Tamils were best in culture and 
civilization about two thousand years ago. Tamils who have defined grammar for language have 
also defined grammar for life. Tamil culture is rooted in the life styles of Tamils throughout India, 
Srilanka, Malaysia, Singapore, England and Worldwide. Though our culture is very old, it has been 
updated consistently. We should feel proud about our culture. Thank you one and all. 


பழமொழிகளை நிறைவு செய்க. 
1. உப்பில்லாப்‌ 3 4. விருந்தும்‌ 


2. ஒரு பானை 3 5. அளவுக்கு 


3. உப்பிட்டவரை 


பத்தியைப்‌ படித்துக்‌ கருத்தைச்‌ சுருக்கி எழுதுக. 
பழையசோறு 


பச்சை நெல்‌ வயலைக்‌ கண்கள்‌ முழுதும்‌ சுமந்து, இளநெல்லை நுகர்ந்து, அதன்‌ பாலை ருசித்து, 
நீராவியில்‌ அந்த நெல்‌ அவியும்‌ கதகதப்பான புழுங்கல்‌ மணம்வரை சுவைத்தவள்‌ நான்‌. அவித்து, 
காய்ந்து, குத்திய அந்தப்‌ புழுங்கல்‌ அரிசியை, அதன்‌ வழவழப்பை, கடுப்பு மணத்தை, சோறாகு 
முன்‌ கைநிறைய அள்ளி வாயில்‌ போட்டு நெரித்து மென்றவள்‌ சொல்கிறேன்‌. பகலெல்லாம்‌ உச்சி 
வெயிலுக்கு அது சுடச்சுடப்‌ புழுங்கலரிசிச்‌ சோறு. இரவு முழுவதும்‌ அந்தச்‌ சோறு நீரில்‌ ஊறும்‌. 
விடிந்த இந்தக்‌ காலையில்‌ அதன்‌ பெயர்‌ பழையசோறு அல்லது பழையது. காத்திருந்து, சின்ன 
வெங்காயம்‌, பச்சை மிளகாய்‌ கடித்து நீராகாரம்போல்‌ குடிப்பது ஒருவகை. வாழை இலையில்‌ 


அந்தப்‌ பழைய சோற்றைப்‌ பிழிந்து போட்டால்‌, வடுமாங்காய்‌ அல்லது உப்பு நாரத்தங்காய்‌ அதனுடன்‌ 
சேர்ந்துகொள்ளத்‌ துடிப்பது இன்னொரு வகை. சுண்டவைத்த முதல்நாள்‌ குழம்பு இன்னும்‌ உச்சம்‌! 
நல்ல பழையது மாம்பழ வாசம்‌ வீசுமாம்‌. பழைய சோறு- அது கிராமத்து உன்னதம்‌. 


"மைக்கடல்‌ முத்துக்கு ஈடாய்‌ மிக்க நெல்முத்து" ...... முக்கூடற்பள்ளு 
கண்ணன்‌, பிரசாந்தி சேகரம்‌ -அடிசில்‌ 2017 உ 


67 


| | 10th Tamil Unit 3.indd 67 ஓ 24-01-2020 10.05.37 AM | | 


கதையாக்குக. 

மனித வாழ்வில்‌ ஒவ்வொருவரும்‌ நாளும்‌ நாளும்‌ புதுப்புது மனிதர்களைப்‌ பார்க்கிறோம்‌; 
புதுப்புதுச்‌ செய்திகள்‌ கிட்டும்‌! கிட்டுகிற கருப்பொருள்களைத்‌ திரட்டி, கற்பனை நயம்‌ கூட்டிக்‌ 
கதையாக்குவது ஒரு கலை. அது சிறுகதையாக இருக்கலாம்‌. புதினமாக இருக்கலாம்‌. அன்பை 
எதிர்பார்த்திருப்பவராக, யாருமற்றவராக.... இருக்கும்‌ ஒருவர்‌ உங்களின்‌ உதவியால்‌ மனம்‌ மகிழ்ந்த 
நிகழ்வினைக்‌ கதையாக்குக. 


கடிதம்‌ எழுதுக 
உணவு விடுதியொன்றில்‌ வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும்‌ விலைகூடுதலாகவும்‌ இருந்தது 
குறித்து உரிய சான்றுகளுடன்‌ உணவுப்‌ பாதுகாப்பு ஆணையருக்குக்‌ கடிதம்‌ எழுதுக. 
நயம்‌ பாராட்டுக. 
"கத்துகடல்‌ சூழ்நாகைக்‌ காத்தான்தன்‌ சத்திரத்தில்‌ 
அத்தமிக்கும்‌ போது அரிசிவரும்‌ - குத்தி 
உலையிலிட ஊரடங்கும்‌ ஓர்‌அகப்பை அன்னம்‌ 
இலையிலிட வெள்ளி எழும்‌” 


காளமேகப்‌ புலவர்‌ 


எம்‌ மொழியோடு விளையாடூ 


விடுபட்ட எழுத்துகளை நிரப்பி அந்த எழுத்துகளை மட்டூம்‌ இணைத்து ஒளிந்துள்ள ஒரு 
நூலின்‌ பெயரைக்‌ கண்டுபிடிக்க. 


இ-கு (பறவையிடம்‌ இருப்பது) அ - கா (தங்கைக்கு மூத்தவள்‌) 
கு-தி (சிவப்பு நிறத்தில்‌ இருக்கும்‌) ம- (அறிவின்‌ மறுபெயர்‌) 
வா- (மன்னரிடம்‌ இருப்பது) பட (நீரில்‌ செல்வது) 


இரு சொற்களையும்‌ ஒரே தொடரில்‌ அமைத்து எழுதுக. 


சிலை - சீலை, தொடு - தோடு, மடு - மாடு, மலை - மாலை, வளி- வாளி, விடு - வீடு 
எ.கா. சிலையைத்‌ திரைச்சீலையால்‌ மறைத்திருக்கிறார்கள்‌. 


அகராதியில்‌ கண்டு பொருள்‌ எழுதுக. 


௮) ஊண்‌, ஊன்‌ ஆ) திணை, தினை இ) அண்ணம்‌, அன்னம்‌ ஈ) வெல்லம்‌, வெள்ளம்‌ 


காட்சியைக்‌ கண்டு கவினுற எழுதுக. 


| 10th Tamil Unit 3.indd 68 ஓ 24-01-2020 10.05.37 AM | | 


செயல்திட்டம்‌ 
உணவு, விருந்து சார்ந்த பழமொழிகளையும்‌ விழிப்புணர்வுத்‌ தொடர்களையும்‌ திரட்டி, அகரவரிசைப்படுத்தி 
வகுப்பறையில்‌ காட்சிப்படுத்துக. 
எ.கா. நொறுங்கத்‌ தின்றால்‌ நூறு வயது 
கலைச்சொல்‌ அறிவோம்‌ 


செவ்விலக்கியம்‌ - Classical literature வட்டார இலக்கியம்‌ - Regional literature 
காப்பிய இலக்கியம்‌ - Epic literature நாட்டுப்புற இலக்கியம்‌ - Folk literature 
பக்தி இலக்கியம்‌ - Devotional literature நவீன இலக்கியம்‌ - Modern literature 
பண்டைய இலக்கியம்‌ - Ancient literature 


2 நிற்க அதற்குத்‌ தக... 


"தம்பி.. உனக்குப்‌ பிடிச்ச காய்‌ சொல்லு?” - "கேரட்‌" 

"பிடிச்ச பழம்‌?" - "ஆப்பிள்‌" 

பிடிச்ச காலை உணவு? - "நூடுல்ஸ்‌" 
"மத்தியானத்துக்கு" - "ப்ரைடு ரைஸ்‌" 
"ராத்திரி...?" ட "பீட்ஸா அல்லது பாஸ்தா" 


இது ஏதோ ஆங்கிலப்படத்தின்‌ வசனம்‌ அல்ல." சரியா சாப்பிட மாட்டேங்கிறான்‌ டாக்டர்‌ என்று 
என்னிடம்‌ அழைத்து வரப்பட்ட ஒரு சிறுவனுடனான என்‌ உரையாடல்‌. ஒட்டுமொத்த இளைய 
தலைமுறையும்‌ பாரம்பரிய உணவை விட்டு வேகமாக விலகிச்‌ சென்றது எப்படி? இட்லியும்‌ சாம்பார்‌ 
சாதமும்‌ கத்தரிக்காய்ப்‌ பொரியலும்‌ இனி காணாமல்‌ போய்விடுமா? அதிர்ச்சியான பதில்‌, 'ஆம்‌, 
காணாமல்‌ போய்விடும்‌'! உங்கள்‌ குழந்தைகள்‌, "ஆடு, மாடுகளைத்‌ தவிர மனுஷங்க கூட கீரையைச்‌ 
சாப்பிடுவாங்களா மம்மி? என எதிர்காலத்தில்‌ கேட்கக்கூடும்‌! 


மருத்துவர்‌ கு. சிவராமனின்‌ இக்கருத்திற்குச்‌ சமூக அக்கறையுடனான உங்களின்‌ பதில்‌ 
என்னவாக இருக்கும்‌? 


ஞு அறிவை விரிவு செய்‌. 


சிருக்குறள்‌இ?) 


திருக்குறள்‌ தெளிவுரை _ வ.உ.சிதம்பரனார்‌ இவா. ந பகல்‌ ப்ரி 
சிறுவர்‌ நாடோடிக்‌ கதைகள்‌ - கி.ராஜநாராயணன்‌ லாயிட்‌ லலி 
ஆறாம்‌ திணை - மருத்துவர்‌ கு.சிவராமன்‌ 2 அ 


ND 


12] வையத்தில்‌ காண்க. 
Cc» இ த்தி 


http://www.muthukamalam.com/essay/literature/p113.htm] 
http://panpattumaiyaminnithazh.blogspot.com/2017/03/blog-post_ 72.htmI?m=1 
http://www.tamilvu.org/courses/degree/c011/c0113/htm1/c0113603.htm 


69 


10th Tamil Unit 3.indd 69 ஓ 24-01-2020 10.05.37 AM | | 


ண | | ௫ ப ன | | ப। 


Wea 


திருக்குறள்‌ 8 


i 
ப்புப்ப்டா 


ஒழுக்கமுடைமை (14) 

1. ஒழுக்கம்‌ விழுப்பம்‌ தரலான்‌ ஒழுக்கம்‌ 

உயிரினும்‌ ஓம்பப்‌ படும்‌. 

பொருள்‌: ஒழுக்கம்‌ எல்லார்க்கும்‌ சிறப்பைத்‌ தருவதால்‌ 

அவ்வொழுக்கத்தை உயிரினும்‌ மேலானதாகப்‌ பேணிக்‌ காக்க வேண்டும்‌. 
2. ஒழுக்கத்தின்‌ எய்துவர்‌ மேன்மை; இழுக்கத்தின்‌ 

எய்துவர்‌ எய்தாப்‌ பழி. 

பொருள்‌: ஒழுக்கமாக வாழும்‌ எல்லாரும்‌ மேன்மை அடைவர்‌. 


ஒழுக்கம்‌ தவறுபவர்‌ அடையக்கூடாத பழிகளை அடைவர்‌. 


3. உலகத்தோ டொட்ட ஒழுகல்‌ பலகற்றும்‌ 
கல்லார்‌ அறிவிலா தார்‌. 


ஓ பொருள்‌: உலகத்தோடு ஒத்து வாழக்‌ கல்லாதார்‌, பல நூல்களைக்‌ கற்றாராயினும்‌ அறிவு ஓ 
இல்லாதவரே (எனக்‌ கருதப்படுவார்‌). 
மெய்‌ உணர்தல்‌ (3௦ 
4. எப்பொருள்‌ எத்தன்மைத்‌ தாயினும்‌ அப்பொருள்‌ 


மெய்ப்பொருள்‌ காண்ப தறிவு. * 


பொருள்‌: எந்தப்‌ பொருள்‌ எந்த இயல்பினதாகத்‌ தோன்றினாலும்‌ அந்தப்‌ பொருளின்‌ உண்மைப்‌ 
பொருளைக்‌ காண்பதே அறிவாகும்‌. 


3. காமம்‌ வெகுளி மயக்கம்‌ இவைமூன்றன்‌ 
நாமம்‌ கெடக்கெடும்‌ நோய்‌. 
பொருள்‌: ஆசை, சினம்‌, அறியாமை என்ற மூன்றும்‌ அழிந்தால்‌ அவற்றால்‌ வரும்‌ துன்பமும்‌ 
அழியும்‌. 


பெரியாரைத்‌ துணைக்கோடல்‌ (45) 
6. அரியவற்றுள்‌ எல்லாம்‌ அரிதே பெரியாரைப்‌ 


பேணித்‌ தமராக்‌ கொளல்‌. 


பொருள்‌: கிடைத்தற்கரிய பேறுகளுள்‌ எல்லாம்‌ பெரும்பேறு பெரியோரைப்‌ போற்றித்‌ 
துணையாக்கிக்‌ கொள்ளுதல்‌ ஆகும்‌. 


70 


| | 10th Tamil Unit 3.indd 70 ஓ 24-01-2020 10.05.40 AM | | 


7. 


10. 


11. 


12. 


13. 


இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன்‌ 


கெடுப்பார்‌ இலானும்‌ கெடும்‌. 


பொருள்‌: குற்றங்‌ கண்டபொழுது இடித்துக்‌ கூறும்‌ பெரியாரைத்‌ துணைக்கொள்ளாத 
பாதுகாப்பற்ற மன்னன்‌, பகைவர்‌ இன்றியும்‌ தானே கெடுவான்‌. 


பல்லார்‌ பகைகொளலின்‌ பத்தடுத்த தீமைத்தே 
நல்லார்‌ தொடர்கை விடல்‌. * 


பொருள்‌: தானொருவனாக நின்று பலரோடு பகைமேற்கொள்வதைக்‌ காட்டிலும்‌ பல மடங்கு 
தீமையைத்‌ தருவது நற்பண்புடையோரின்‌ நட்பைக்‌ கைவிடுதலாகும்‌. 


கொடுங்கோன்மை (5௦) 
வேலொடு நின்றான்‌ இடுவென்‌ றதுபோலும்‌ 
கோலொடு நின்றான்‌ இரவு 
பொருள்‌: ஆட்சியதிகாரத்தைக்‌ கொண்டுள்ள அரசன்‌ தன்‌ அதிகாரத்தைக்‌ கொண்டு 
வரிவிதிப்பது, வேல்‌ போன்ற ஆயுதங்களைக்‌ காட்டி வழிப்பறி செய்வதற்கு நிகரானதாகும்‌. 
அணி: உவமையணி 
நாள்தொறும்‌ நாடி முறைசெய்யா மன்னவன்‌ 


நாள்தொறும்‌ நாடு கெடும்‌ 


பொருள்‌: தன்‌ நாட்டில்‌ நிகழும்‌ நன்மை தீமைகளை ஒவ்வொரு நாளும்‌ ஆராய்ந்து ஆட்சி 
செய்யாத மன்னவன்‌, தன்‌ நாட்டை நாள்தோறும்‌ இழக்க நேரிடுவான்‌. 


கண்ணோட்டம்‌ (58) 
பண்‌என்னாம்‌ பாடற்‌ கியைபின்றேல்‌:கண்‌என்னாம்‌ 
கண்ணோட்டம்‌ இல்லாத கண்‌. * 
பொருள்‌: பாடலோடு பொருந்தவில்லையெனில்‌ இசையால்‌ என்ன பயன்‌? அது போலவே 
இரக்கம்‌ இல்லாவிட்டால்‌ கண்களால்‌ என்ன பயன்‌? 
அணி: எடுத்துக்காட்டு உவமையணி 
கருமம்‌ சிதையாமல்‌ கண்ணோட வல்லார்க்‌ 
குரிமை உடைத்திவ்‌ வுலகு. 
பொருள்‌: நடுநிலையாகக்‌ கடமை தவறாமல்‌ இரக்கம்‌ காட்டுபவருக்கு இவ்வுலகமே உரிமை 
உடையதாகும்‌. 
பெயக்கண்டும்‌ நஞ்சுண்‌ டமைவர்‌ நயத்தக்க 
நாகரிகம்‌ வேண்டு பவர்‌. 
பொருள்‌: விரும்பத்‌ தகுந்த இரக்க இயல்பைக்‌ கொண்டவர்கள்‌, பிறர்‌ நன்மை கருதித்‌ தமக்கு 


நஞ்சைக்‌ கொடுத்தாலும்‌ அதனை உண்ணும்‌ பண்பாளர்‌ ஆவார்‌. 


71 


| | 10th Tamil Unit 3.indd 71 ஓ 24-01-2020 10.05.42 AM | | 


14. 


15. 


16. 


17. 


18. 


19. 


20. 


ஆள்வினை உடைமை (62) 


அருமை உடைத்தென்‌ றசாவாமை வேண்டும்‌ 
பெருமை முயற்சி தரும்‌. * 


பொருள்‌: ஒரு செயல்‌ முடிப்பதற்கு இயலாதது என்று எண்ணிச்‌ சோர்வு அடையாதிருக்க 
வேண்டும்‌. அச்செயலை முயற்சியுடன்‌ முடிப்பது பெருமை தரும்‌. 
தாளாண்மை என்னும்‌ தகைமைக்கண்‌ தங்கிற்றே 


வேளாண்மை என்னும்‌ செருக்கு. 


பொருள்‌: விடாமுயற்சி என்ற உயர்பண்பு கொண்டவர்களால்தான்‌ பிறருக்கு உதவுதல்‌ என்ற 
உயர்ந்த நிலையை அடைய முடியும்‌. 


முயற்சி திருவினை ஆக்கும்‌ முயற்றின்மை 
இன்மை புகுத்தி விடும்‌. * 
பொருள்‌: முயற்சி செய்தால்‌ ஒருவர்க்குச்‌ செல்வம்‌ பெருகும்‌. முயற்சி இல்லாவிட்டால்‌ 


அவருக்கு வறுமையே வந்து சேரும்‌. 


பொறிஇன்மை யார்க்கும்‌ பழிஅன்‌ றறிவறிந்‌ 

தாள்வினை இன்மை பழி. 

பொருள்‌: ஐம்புலன்களில்‌ ஏதேனும்‌ குறையிருப்பினும்‌ அது இழிவன்று. அறிய வேண்டியதை 
அறிந்து முயற்சி செய்யாததே இழிவாகும்‌. 

ஊழையும்‌ உப்பக்கம்‌ காண்பர்‌ உலைவின்றித்‌ 

தாழா துஞற்று பவர்‌. 


பொருள்‌: சோர்விலாது முயற்சி செய்வோர்‌ செய்கின்ற செயலுக்கு இடையூறாக வரும்‌ 
முன்வினையையும்‌ தோற்கடித்து வெற்றியடைவர்‌. 


நன்றிஇல்‌ செல்வம்‌ (101) 


கொடுப்பதூஉம்‌ துய்ப்பதூஉம்‌.இல்லார்க்‌.கடுக்கிய 


கோடிஉண்‌ டாயினும்‌ இல்‌; 


பொருள்‌: பிறருக்குக்‌ கொடுக்காமலும்‌ தானும்‌ அனுபவிக்காமலும்‌ இருப்பவர்‌ 
அடுக்கடுக்காய்ப்‌ பல கோடிப்‌ பொருள்கள்‌ பெற்றிருந்தாலும்‌ அதனால்‌ பயன்‌ இல்லை. 


நச்சப்‌ படாதவன்‌ செல்வம்‌ நடுஊருள்‌ 
நச்சு மரம்பழுத்‌ தற்று. 


பொருள்‌: பிறருக்கு உதவி செய்யாததால்‌ ஒருவராலும்‌ விரும்பப்படாதவர்‌ பெற்ற செல்வம்‌, 
ஊரின்‌ நடுவில்‌ நச்சுமரம்‌ பழுத்தது போன்றதாகும்‌. 


அணி: உவமையணி 


72 


| | 10th Tamil Unit 3.indd 72 ஓ 24-01-2020 10.05.44 AM | | 


L800 


ப 


ழு கற்பவை கற்றபின்‌... 


1. படங்கள்‌ உணர்த்தும்‌ குறளின்‌ கருத்தினை மையமிட்டு வகுப்பில்‌ கலந்துரையாடுக. 


முயற்சி திருவினை ஆக்கும்‌ முயற்றின்மை | பண்‌என்னாம்‌ பாடற்கு இயைபின்றேல்‌; கண்‌என்னாம்‌ 
இன்மை புகுத்தி விடும்‌. கண்ணோட்டம்‌ இல்லாத கண்‌. 


2. கதைக்குப்‌ பொருத்தமான குறளைத்‌ தேர்வு செய்து காரணத்தை எழுதுக. 


"சின்னச்சாமி... யாரோ மரத்தோரமா நிற்கிறாங்க.... யாராய்‌ இருக்கும்‌..." மாட்டு வண்டிய 
ஓட்டிக்கிட்டே அப்பா கேட்டார்‌. 
"தெரியலப்பா..." 
"இறங்கி யாருன்னு பாரு....' 
வாட்டசாட்டமாய்‌, கண்ணாடியும்‌ அலைபேசியும்‌ கையுமாய்‌ சாலையோரத்தில்‌ வண்டியுடன்‌ 
ஒருவர்‌ நின்றிருந்தார்‌. . 
"ஐயா..நீங்க...” 
"வெளியூருப்பா.. வண்டி நின்னு போச்சு...!" 
"அப்படியா... வண்டியத்‌ தூக்கி மாட்டு வண்டியில வச்சுட்டு வாங்க. மழை வர்ற மாதிரியிருக்கு... 
ஊரு ரொம்ப தூரம்‌.. வேற வண்டியும்‌ வராது..." 
அவர்‌ உடையையும்‌ உழைத்துக்‌ களைத்த வியர்வை பொங்கிய உடலையும்‌ பார்த்து 
வரலைன்னுட்டார்‌. மூன்று நான்கு பேர்தான்‌ வண்டியில இருந்தோம்‌.. சிறிது தூரம்‌ 
போறதுக்குள்ள மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிருச்சு... நாங்க வீட்டுக்குப்‌ போயிட்டோம்‌. 
இரவுல தூங்கப்‌ போறப்ப... அப்பா சொன்னார்‌. தம்பி... அந்த சூட்டுக்காரர்‌ மழை தாங்காம 
நடந்திருக்காரு. தேங்கா விழுந்து மண்ட உடைஞ்சு... வேற யாரோ தூக்கிட்டு வந்திருக்காங்க. 
நம்ம ஊரு ஆசுபத்திரியில.. கட்டுப்‌ போட்டுக்கிட்டு இருந்தாங்க... பாவம்‌ படிச்சவரா இருக்காரு... 
சூழ்நிலை புரியாம... வரமாட்டேன்னு சொன்னாரு, இப்ப வேதனைப்பட்டாரே... 
௮) உலகத்தோடு ஒட்ட ஒழுகல்‌ பல கற்றும்‌ 

கல்லார்‌ அறிவிலா தார்‌. 
ஆ) பெயக்கண்டும்‌ நஞ்சுஉண்டு அமைவர்‌ நயத்தக்க 

நாகரிகம்‌ வேண்டு பவர்‌. 
இ) ஊழையும்‌ உப்பக்கம்‌ காண்பர்‌ உலைவுஇன்றித்‌ 


தாழாது உஞற்று பவர்‌. 


73 


| | 10th Tamil Unit 3.indd 73 ஓ 24-01-2020 10.05.44 AM | | 


குறுவினா 


1.  'நச்சப்‌ படாதவன்‌' செல்வம்‌ - இத்தொடரில்‌ வண்ணமிட்ட சொல்லுக்குப்‌ பொருள்‌ தருக. 


2. கொடுப்பதூஉம்‌ துய்ப்பதூஉம்‌ இல்லார்க்கு அடுக்கிய 
கோடிஉண்‌ டாயினும்‌ இல்‌ - இக்குறளில்‌ வரும்‌ அளபெடைகளை எடுத்து எழுதுக. 


3. பொருளுக்கேற்ற அடியைப்‌ பொருத்துக. 


உயிரைவிடச்‌ சிறப்பாகப்‌ பேணிக்‌ காக்கப்படும்‌. | ஒழுக்கத்தின்‌ எய்துவர்‌ மேன்மை 
ஊரின்‌ நடுவில்‌ நச்சுமரம்‌ பழுத்தது போன்றது. | உயிரினும்‌ ஓம்பப்‌ படும்‌ 


ஒழுக்கத்தின்‌ வழி உயர்வு அடைவர்‌. நடு ஊருள்‌ நச்சு மரம்‌ பழுத்தற்று 


4. எய்துவர்‌ எய்தாப்‌ பழி - இக்குறளடிக்குப்‌ பொருந்தும்‌ வாய்பாடு எது? 


௮) கூவிளம்‌ தேமா மலர்‌ ஆ) கூவிளம்‌ புளிமா நாள்‌ 
இ) தேமா புளிமா காசு ஈ) புளிமா தேமா பிறப்பு 
சிறுவினா 


1. வேலொடு நின்றான்‌ இடுஎன்றது போலும்‌ 
கோலொடு நின்றான்‌ இரவு - குறளில்‌ பயின்றுவரும்‌ அணியை விளக்குக. ட 


2. கவிதையைக்‌ தொடர்க. 


தண்ணீர்‌ நிறைந்த குளம்‌ 
குவித்தபடி வெளிநீட்டும்‌ கை 
கரையில்‌ கைபேசி படமெடுத்தபடி 


திருக்குறள்‌ பற்றிய கவிதை: 
உரை(றை) ஊற்றி ஊற்றிப்‌ 
பார்த்தாலும்‌ 
புளிக்காத பால்‌! 


தந்தை தந்த 
தாய்ப்பால்‌ 
முப்பால்‌! 


- அறிவுமதி 


74 


| | 10th Tamil Unit 3.indd 74 ஓ 24-01-2020 10.05.45 AM | | 


_ ணா | । இ | நட ன்‌ | | | 


ட 
- இடு 


ட்‌ 
*.. வளர்ந்து வருகின்ற தொழில்நுட்பங்கள்‌ நம்‌ மொழியில்‌ திறம்படச்‌ சொல்லப்படும்‌ 
பாங்கறிந்து மொழித்திறனையும்‌ தொழில்சார்‌ கருத்துகளையும்‌ புதுப்பித்தல்‌. 
> அறிவியல்‌ கருத்துகள்‌ உட்பொதிந்துள்ள செய்யுள்களின்‌ கருத்து வெளிப்பாட்டுத்‌ 
திறனைப்‌ படித்துணர்ந்து எதிர்வினையாற்றல்‌. 
> உரையாடல்‌ வடிவில்‌ கருத்துகளை வெளிப்படுத்தும்‌ திறன்பெறுதல்‌. 
> இலக்கணப்‌ பிழையற்ற தொடரமைப்புகளைத்‌ தெரிந்துகொண்டு பயன்படுத்துதல்‌. 


75 


| | 10th Tamil Unit 4indd 75 ஓ 24-01-2020 10.06.01 AM | | 


உயிரினங்களில்‌ மனிதரை உயர்த்திக்காட்டுவது அவர்களின்‌ சிந்தனை 

ஆற்றலே! அந்தச்‌ சிந்தனைக்குத்‌ தொழில்நுட்பமும்‌ துணைசெய்கிறது. 

ன்‌ மனிதர்கள்‌ செய்யும்‌ வேலைகளான மொழிபெயர்ப்பு, இசையமைப்பு, 
நுழையுமமுன . த்த ்‌ ்‌ ண்‌ ட்‌ னா 
மகிழுந்து ஒட்டுதல்‌ முதலியவற்றைச்‌ செய்யக்‌ கணினிக்‌ கரங்கள்‌ 

நீள்கின்றன! கட்டுரை எழுதும்‌ மென்பொருள்கள்‌, கவிதை பாடும்‌ 

ரோபோக்கள்‌, மனிதனால்‌ இயலாத செயல்களைச்‌ செய்யும்‌ ரோபோக்கள்‌, ஆள்கள்‌ இல்லாமலே 


நடத்தப்படும்‌ வணிகக்‌ கடைகள்‌ எனப்‌ புதிது புதிதான வழிகளில்‌ மனிதப்‌ பணித்திறனைக்‌ கூட்டுகின்ற 


இந்தத்‌ தொழில்நுட்பம்‌ பற்றி... 


76 


| 10th_Tamil_Unit Aindd 76 ஓ 


24-01-2020 10.06.02 AM | | 


ஒரு மின்சுற்றறிக்கை! 

"பள்ளி ஆண்டுவிழாவுக்கான கவிதை, 
கட்டுரைப்‌ போட்டிகள்‌: 

கலந்துகொள்ளும்‌ மாணவர்கள்‌ 'நான்‌ 
விரும்பும்‌ தமிழகம்‌' என்னும்‌ தலைப்பில்‌ 
ஒருபக்க அளவில்‌ கவிதையும்‌ நான்குபக்க 
அளவில்‌ கட்டுரையும்‌ எழுதிப்‌ பள்ளி 
மின்னஞ்சல்‌ முகவரிக்கு அனுப்பவும்‌. உங்கள்‌ 
படைப்பு, உங்களின்‌ செயற்கை நுண்ணறிவு 
உதவியாளரைக்‌ கொண்டு எழுதப்படவில்லை 
என்று பள்ளியின்‌ செயற்கை நுண்ணறிவு 
வல்லுநரிடம்‌ சான்று பெற்ற பின்னரே 
தேர்விற்கு எடுத்துக்கொள்ளப்படும்‌..." 
மின்சுற்றறிக்கை 
மாணவர்களின்‌ 


இப்படியான 
எதிர்காலத்தில்‌ 
திறன்பேசிகளுக்கு வரலாம்‌! 
மின்னணுப்‌ புரட்சி 

எந்த ஒரு புதிய தொழில்நுட்பமும்‌ 
ஒரே நாளில்‌ வந்துவிடுவதில்லை. 
1980களில்‌ ஒவ்வொருவருக்குமான தனிநபர்‌ 
கணினிகளின்‌ (Persona! Computers) வளர்ச்சியும்‌, 
இணையப்‌ பயன்பாட்டின்‌ பிறப்பும்‌ இன்றைய 
மின்னணுப்‌ புரட்சிக்குக்‌ (Digital Revolution) 
காரணமாயின. அவற்றுள்‌ இவ்வுலகை 
மிகுதியாக ஆளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம்‌ 
செயற்கை நுண்ணறிவு. 

அ லபறயின்‌ மூலையில்‌ 
நிறுவப்பட்டிருக்கும்‌ கண்காணிப்புக்‌ கருவி 
அசைவு நிகழும்‌ பக்கம்‌ தன்‌ பார்வையைத்‌ 
திருப்புகிறதே, அதனுள்‌ பொதிந்திருப்பது 
செயற்கை நுண்ணறிவு. 

'அந்த வழியில்‌ போக்குவரத்து நெரிசல்‌ 
அதிகம்‌; இதுவே சுருக்கமான வழி என்று நமது 
திறன்பேசியில்‌ உள்ள வழிகாட்டி வரைபடம்‌ 
காட்டுகிறதல்லவா? அதற்குக்‌ காரணமாக 
இருப்பதும்‌ செயற்கை நுண்ணறிவே. 

நமது திறன்பேசியோ, கணினியோ 
நாம்‌ சொல்லச்‌ சொல்லத்‌ தன்‌ அகண்ட 
தரவுகளில்‌ உள்ள கோடிக்கணக்கான 
சொற்களுடன்‌ ஒப்பிட்டுச்‌ சரியான 
சொல்லைக்‌ கால்‌ நொடிக்கும்‌ குறைவான 
நேரத்தில்‌ தேர்ந்தெடுத்துத்‌ திரையில்‌ 


| | 10th_Tamil Unit 4indd 77 


77 


காண்பிக்கிறதல்லவா? அங்கு இணைந்திருப்பது 
செயற்கை நுண்ணறிவுகான்‌. 


செயற்கை நுண்ணறிவைவக்‌ 
கொண்ட இயந்திரம்‌ மனிதர்களுடன்‌ 
சதுரங்கம்‌ முதலான விளையாட்டுகளை 
விளையாடுகிறது; கண்‌ அறுவை மருத்துவம்‌ 
செய்கிறது; சமைக்கிறது: சில புள்ளிகளை 
வைத்துப்‌ படம்‌ வரைகிறது. 


இதழியலில்‌, செயற்கை நுண்ணறிவு 
குறிப்பிடத்தகுந்த மாறுதல்களைச்‌ 
செய்துவருகிறது. அவற்றுள்‌ விந்தையான 
ஒன்று, இயல்பான மொழிநடையை 
உருவாக்குதல்‌ (Natural Language Generation) 
என்னும்‌ மென்பொருள்‌. அதற்கு 
வேர்டுஸ்மித்‌ (எழுத்தாளி) என்று பெயர்‌ 
வைத்திருக்கிறார்கள்‌. தகவல்களைக்‌ 
கொடுத்தால்‌ போதும்‌, வேர்டுஸ்மித்‌ 
அழகான கட்டுரையைச்‌ சில நொடிகளில்‌ 
உருவாக்கிவிடும்‌. 

இணையத்தில்‌ வணிகம்‌ செய்யும்‌ தனியார்‌ 
நிறுவனம்‌ ஒன்று செயற்கை நுண்ணறிவைப்‌ 
பயன்படுத்திப்‌ பெரும்பாலும்‌ ஆளற்ற 
பல்பொருள்‌ அங்காடிகளை உலகெங்கிலும்‌ 
திறந்துவருகிறது. 


தெரியுமா? 
* 2016இல்‌ ஐ.பி.எம்‌.நிறுவனத்தின்‌ 
செயற்கை நுண்ணறிவுக்‌ 
கணினியான வாட்சன்‌, சில 
நிமிடங்களில்‌ இரண்டு கோடித்‌ 
தரவுகளை அலசி, நோயாளி ஒருவரின்‌ 
புற்றுநோயைக்‌ கண்டுபிடித்தது. 


* சீனாவில்‌ ஐம்பதுக்கும்‌ மேற்பட்ட 
மருத்துவமனைகள்‌, இயந்திர மனிதர்களைப்‌ 
பணிக்கு அமர்த்தியுள்ளன. அவை அங்கு 
வரும்‌ நோயாளிகளின்‌ குரலையும்‌ 
முகத்தையும்‌ அடையாளம்‌ கண்டு அவர்களின்‌ 
கேள்விகளுக்குப்‌ பதில்‌ சொல்கின்றன. 
சீன மொழியின்‌ வெவ்வேறு வட்டார 
வழக்குகளையும்கூட அவை புரிந்துகொண்டு 
பதில்‌ அளிக்கின்றன. 


24-01-2020 10.06.02 AM | | 


செயற்கை நுண்ணறிவு நமக்கு எப்படி 
அறிமுகமாகிறது? 

இவ்வுலகை இதுவரை மென்பொருள்‌ 
(Software) ஆண்டுகொண்டிருக்கிறது; இனிமேல்‌ 
செயற்கை நுண்ணறிவுதான்‌ ஆளப்போகிறது. 
சமூக ஊடகங்கள்‌ வழியாகவும்‌ மின்னணுச்‌ 
சந்தை மூலமாகவும்‌ செயற்கை நுண்ணறிவு 
கொஞ்சம்‌ கொஞ்சமாக நம்மிடம்‌ வந்து சேரத்‌ 
தொடங்கிவிட்டது. சமூக ஊடகங்களில்‌ நீங்கள்‌ 
பார்க்கிற ஒவ்வொன்றும்‌, தேடுபொறிகளில்‌ 
தேடிக்‌ கிடைக்கும்‌ விடைகளும்‌ செயற்கை 
நுண்ணறிவு தீர்மானிப்பதைத்தான்‌. 


தொழில்நுட்ப வரையறைகளின்படி 

செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு 
மென்பொருள்‌ அல்லது கணினிச்‌ செயல்திட்ட 
வரைவு (Computer Program) எனலாம்‌. அது 
தானாகக்‌ கற்றுக்கொள்ளக்கூடியது. இந்த 
அறிவைக்கொண்டு தனக்கு வரும்‌ புதியபுதிய 
சூழ்நிலைகளில்‌ மனிதரைப்போல, தானே 
முடிவெடுக்கும்‌ திறனுடையது. ஒளிப்படங்கள்‌, 
எழுத்துகள்‌, காணொலிகள்‌, ஒலிகள்‌ 
போன்றவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளும்‌ 
இயல்புடைய மென்பொருளை 
ஆராய்ச்சியாளர்‌ வடிவமைக்கிறார்‌. அவ்வாறு 
கற்றுக்கொண்டதை அந்த இயந்திரம்‌ 
தேவைப்படும்‌ இடங்களில்‌, தேவைப்படும்‌ 
நேரங்களில்‌ செயல்படுத்தும்‌. 


செயற்கை நுண்ணறிவு பொதிந்த 
இயந்திரங்களுக்கு ஓய்வு தேவையில்லை: 
செயற்கை நுண்ணறிவால்‌ பார்க்கவும்‌ 
கேட்கவும்‌ புரிந்துகொள்ளவும்‌ முடியும்‌ 
என்பதே அதன்‌ சிறப்பு. மனிதனால்‌ முடியும்‌ 
செயல்களையும்‌ அவன்‌ கடினம்‌ என்று கருதும்‌ 
செயல்களையும்‌ செய்யக்கூடியது செயற்கை 
நுண்ணறிவு. 
மெய்நிகர்‌ உதவியாளர்‌ 

திறன்பேசிகளில்‌ இயங்கும்‌ உதவு 
மென்பொருள்‌ கண்ணுக்குப்‌ புலப்படாத 
மனிதனைப்போல நம்முடன்‌ உரையாடி, 
சில உதவிகள்‌ செய்கின்றது. இவை நாம்‌ 
சொல்கிறவர்களுக்குத்‌ தொலைபேசி அழைப்பு 
விடுக்கும்‌. நாம்‌ திறக்கக்‌ கட்டளையிடுகிற 
செயலியைத்‌ திறக்கும்‌. நாம்‌ கேட்பதை 


| | 10th_Tamil Unit 4indd 78 


78 


உலாவியில்‌ (மரண) தேடும்‌. நாம்‌ விரும்பும்‌ 
அழகான கவிதையை இணையத்தில்‌ தேடித்‌ 
குரும்‌! எந்தக்‌ கடையில்‌ எது விற்கும்‌ என்று 
சொல்லும்‌. படிப்பதற்கு உரிய நூல்களைப்‌ 
பட்டியலிடும்‌. நாம்‌ எடுத்த ஒளிப்படங்களைப்‌ 
பற்றிக்‌ கருத்துரைக்கும்‌. 

எதிர்காலத்தில்‌ உங்கள்‌ நெருங்கிய 
நண்பர்கள்‌, குடும்பத்தினர்‌ ஆகியோரை விடவும்‌ 
இதுபோன்ற மெய்நிகர்‌ உதவியாளர்‌ உங்களை 
நன்கு அறிந்தவர்களாக இருக்கும்‌: "ட7க்டர்‌! 
திரும்பவும்‌ ஐயாவுக்கு மூச்சுத்‌ திணறல்‌! 
டெரிஃப்வின்‌ ஊசி போட்டுவிட்ட்டுமா?' 
- என்று கேட்கும்‌. இந்த உதவியாளர்களை 
'இங்கிவனை யான்‌ பெறவே என்ன தவம்‌ 
செய்துவிட்டேன்‌ என்று பாரதியார்‌ 
மெச்சுவதுபோல்‌ மெச்சிக்கொள்ளலாம்‌! 


ஒளிப்படக்கருவியில்‌ செயற்கை 
நுண்ணறிவு 

குற்போது வெளிவருகிற சில உயர்வகைத்‌ 
திறன்பேசியின்‌ ஒளிப்படக்கருவி, செயற்கை 
நுண்ணறிவுத்‌ தொழில்நுட்பத்தைக்‌ 
கொண்டிருக்கிறது. கடவுச்‌ சொல்லும்‌ 
கைரேகையும்‌ திறன்பேசியைத்‌ திறப்பது 
பழமையானது. உரிமையாளரின்‌ முகத்தை 
அடையாளம்‌ கண்டு திறப்பது, இன்றைய 
தொழில்நுட்பம்‌. இது படம்‌ எடுக்கும்‌ காட்சியை 
அடையாளம்‌ கண்டு அதற்கு ஏற்பத்‌ தன்னைத்‌ 
குகவமைத்துக்கொள்கிறது. திறன்பேசிகளில்‌ 
உள்ள ஒளிப்படக்‌ கருவியில்‌, எடுக்கும்‌ 
படங்களை மெருகூட்ட இத்தொழில்நுட்பம்‌ 
உதவுகிறது. 


காணொலிகளைத்‌ தொகுக்கும்‌ 
மென்பொருள்களில்‌ (Video Editing) 
இன்றைக்குச்‌ செயற்கை நுண்ணறிவுத்‌ 
தொழில்நுட்பம்‌ பயன்படுகிறது. இதன்‌ மூலம்‌ 
நேரம்‌ வீணாவது தவிர்க்கப்படுகிறது. 


வாடிக்கையாளர்‌ சேவை 


இந்தியாவின்‌ பெரிய வங்கியான பாரத 
ஸ்டேட்‌ வங்கி, 'இலா' (ELA — Electronic Live 
Assistant) என்னும்‌ உரையாடு மென்பொருளை 
(Chatbot) உருவாக்கியிருக்கிறது. ஒரு விநாடிக்குப்‌ 
பத்தாயிரம்‌ வாடிக்கையாளர்களுடன்‌ 
அது உரையாடும்‌. வங்கிக்கு வரும்‌ 


24-01-2020 10.06.02 AM | | 


வாடிக்கையாளருக்குக்‌ கிடைக்கும்‌ சேவைகளை 
அது இணையம்‌ மூலம்‌ அளிக்கிறது. செயற்கை 
நுண்ணறிவுத்‌ தொழில்நுட்பத்தைப்‌ பயன்படுத்த 
இந்திய வங்கிகள்‌ ஆயத்தமாகிவருவதற்கு இந்த 
'இலா' ஒரு சோறு பதம்‌! 


என்‌ செயற்கை நுண்ணறிவு 
முதன்மையானது? 

நாம்‌ இப்போது செயற்கை நுண்ணறிவுக்‌ 
காலத்தில்‌ இருக்கிறோம்‌. நாம்‌ நினைப்பதை 
விடவும்‌ வேகமாக இந்தத்‌ தொழில்நுட்பம்‌ 
நடைமுறைக்கு வந்துகொண்டிருக்கிறது. 
உலகில்‌ உள்ள பெரும்பாலான தொழில்நுட்ப 
நிறுவனங்கள்‌ இத்தொழில்நுட்பத்தை 
உருவாக்குவதிலும்‌ பயன்படுத்துவதிலும்‌ 
விற்பனை செய்வதிலும்‌ கவனம்‌ 
செலுத்துகின்றன. இத்தொழில்நுட்பம்‌ 
உலகளாவிய வணிகத்துக்கு உதவுகிறது. 


செயற்கை நுண்ணறிவின்‌ மிகுதியான 
வளர்ச்சியால்‌ தரவு அறிவியலாளர்களின்‌ 
(Data Scientists) தேவை கூடியுள்ளது. 
இயந்திரக்‌ கற்றல்‌ வல்லுநர்கள்‌ முதலான பல 
தொழில்நுட்ப வல்லுநர்களின்‌ தேவையும்‌ 
பெருகிவருகிறது. போட்டி நிறைந்த 


இவ்வுலகில்‌ செயற்கை நுண்ணறிவை 
யார்‌ முதலாவதாகவும்‌ சரியாகவும்‌ 


| | 10th_Tamil Unit 4indd 79 


பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு வணிக 
வானம்‌ வசப்படும்‌! 


எதிர்காலத்தில்‌... 

வேலை வாய்ப்புகளில்‌ கணிசமான 
மாற்றங்களைச்‌ செயற்கை நுண்ணறிவு 
கொண்டுவரப்போகிறது. 

எதிர்காலத்தில்‌ 'ரோபோ' விடம்‌ 
குழந்தையை ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக 
அலுவலகம்‌ செல்லும்‌ பெற்றோர்களை நாம்‌ 
பார்க்கப்போகிறோம்‌. வயதானவர்களுக்கு 


தெரியுமா? 
ஸ்ர பெப்பர்‌ 
t ஜப்பானில்‌ சாப்ட்வங்கி 
உருவாக்கிய இயந்திர மனிதனே 
பெப்பர்‌. இது உலக அளவில்‌ 
விற்பனையாகும்‌ ஒரு ரோபோ. வீட்டுக்கு, 
வணிகத்துக்கு, படிப்புக்கு என்று மூன்று 
வகை ரோபோக்கள்‌ கிடைக்கின்றன. 
இவை மனிதரின்‌ முகபாவனைகளிலிருந்து 
உணர்வுகளைப்‌ புரிந்துககொண்டுூ 
அதற்கேற்பச்‌ செயல்படுகின்றன. பெப்பரை 
வரவேற்பாளராகவும்‌ பணியாளராகவும்‌ 
வீடுகளிலும்‌ வணிக நிறுவனங்களிலும்‌ உணவு 
விடுதிகளிலும்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. 


24-01-2020 10.06.02 AM | | 


உதவிகள்‌ செய்தும்‌ அவர்களுக்கு உற்ற 
தோழனாய்ப்‌ பேச்சுக்‌ கொடுத்தும்‌ பேணும்‌ 
ரோபோக்களை நாம்‌ பார்க்கப்போகிறோம்‌! 

செயற்கை நுண்ணறிவுள்ள 
ரோபோக்களால்‌ மனிதர்‌ செய்ய இயலாத, 
அலுப்புத்‌ தட்டக்கூடிய, கடினமான 
செயல்களைச்‌ செய்யமுடியும்‌; மனித 
முயற்சியில்‌ உயிராபத்தை விளைவிக்கக்‌ 
கூடியசெயல்களைச்‌ செய்யமுடியும்‌! 

புதிய வணிக வாய்ப்புகளைச்‌ செயற்கை 
நுண்ணறிவு நல்குகிறது. பெருநிறுவனங்கள்‌ 
தங்கள்‌ பொருள்களை உற்பத்தி செய்யவும்‌ 
சந்தைப்படுத்தவும்‌ செயற்கை நுண்ணறிவைப்‌ 
பயன்படுத்துகின்றன. 

விடுதிகளில்‌, வங்கிகளில்‌, 
அலுவலகங்களில்‌ தற்போது மனிதர்‌ 
அளிக்கும்‌ சேவைகளை ரோபோக்கள்‌ 
அளிக்கும்‌ - மேலும்‌, நம்முடன்‌ உரையாடுவது, 
ஆலோசனை வழங்குவது, பயண ஏற்பாடு 
செய்துதருவது, தண்ணீர்‌ கொண்டு வந்து 
தருவது, உடன்‌ வந்திருக்கும்‌ குழந்தைகளுக்கு 
வேடிக்கை காட்டுவது எனப்‌ பலவற்றைச்‌ 
செய்யும்‌. 


எதிர்காலத்தில்‌ நாம்‌ பயணிக்கும்‌ 
ஊர்திகளைச்‌ செயற்கை நுண்ணறிவைக்‌ 
கொண்டு இயக்கவேண்டியிருக்கும்‌. 
இத்தகைய ஊர்திகள்‌ ஏற்படுத்தும்‌ விபத்துகள்‌ 
குறையும்‌; போக்குவரத்து நெரிசல்‌ இருக்காது. 
அதன்மூலம்‌ பயண நேரம்‌ குறையும்‌; 
எரிபொருள்‌ மிச்சப்படும்‌. 

இத்தகைய மென்பொருள்கள்‌ 
கவிதைகள்‌, கதைகள்‌, விதவிதமான எழுத்து 
நடைகள்‌ போன்றவற்றைக்‌ கற்றுக்கொண்டு 
மனிதர்களுடன்‌ போட்டியிட்டாலும்‌ 
வியப்பதற்கில்லை! 


கல்வித்‌ துறையில்‌ இத்தொழில்நுட்பத்தைப்‌ 
பலவிதங்களில்‌ பயன்படுத்தும்‌ 
சாத்தியக்கூறுகள்‌ இருக்கின்றன. 


செயற்கை நுண்ணறிவின்‌ பொதுவான 
கூறுகள்‌ 

செயற்கை நுண்ணறிவு நமது 
வாழ்க்கையையும்‌ வணிகத்தையும்‌ 
அறியாமலேயே 
வளப்படுத்திக்கொண்டிருக்கின்றது. 


நம்மை 


| | 10th_Tamil Unit 4indd 80 


80 


யூ 


இந்தத்‌ தொழில்நுட்பத்தைக்‌ கண்டு 
அச்சப்பட்டவர்களின்‌ அலறல்களை நாம்‌ 
எதிர்கொள்வதே முதல்‌ அறைகூவல்‌. ஒவ்வொரு 
புதிய கண்டுபிடிப்பு அறிமுகமாகும்போதும்‌ 
பழைய வேலைவாய்ப்புகள்‌ புதிய வடிவில்‌ 
மாற்றம்‌ பெறுகின்றன. ஆகவே, செயற்கை 
நுண்ணறிவுத்‌ தொழில்நுட்பம்‌ அளிக்கும்‌ 
வியக்கத்தக்க நன்மைகளைப்‌ புரிந்துகொள்ளவும்‌ 
வரவேற்கவும்‌ நாம்‌ அணியமாக வேண்டும்‌. 

மனித இனத்தைத்‌ தீங்குகளிலிருந்து 
காப்பாற்றவும்‌ உடல்நலத்தைப்‌ பேணவும்‌ 
கொடிய நோய்களைச்‌ தொடக்கநிலையிலேயே 
கண்டறியவும்‌ மருத்துவம்‌ செய்யும்‌ 
முறைகளைப்‌ பட்டறிவு மிக்க மருத்துவரைப்‌ 
போலப்‌ பரிந்துரை செய்யவும்‌ செயற்கை 
நுண்ணறிவைப்‌ பயன்படுத்தும்‌ ஆராய்ச்சிகள்‌ 
மும்முரமாக நடந்துவருகின்றன. 


கல்வியறிவு என்பது... 

ஒருகாலத்தில்‌ வாழ்க்கையில்‌ 
முன்னேறுவதற்கு எழுதப்‌ படிக்கத்‌ தெரிந்த 
கல்வியறிவே போதுமானதாக இருந்தது. 
இப்போது கல்வியறிவுடன்‌ மின்னணுக்‌ 
கல்வியறிவையும்‌ (/2/1/ Literacy) மின்னணுச்‌ 
சந்தைப்படுத்துதலையும்‌ (Digital Marketing) 
அறிந்திருப்பது வாழ்க்கையை எளிதாக்கவும்‌ 
வணிகத்தில்‌ வெற்றியடையவும்‌ உதவுகிறது. 
ஆனால்‌ எதிர்காலத்தில்‌ செயற்கை 
நுண்ணறிவு பற்றிய அறிவும்‌ நான்காவது 
தொழிற்புரட்சியின்‌ தொழில்நுட்பங்களைப்‌ 
பயன்படுத்தும்‌ அறிவுமே நம்மை வளப்படுத்த 
உதவும்‌. 


ஆனாலும்‌ முன்னேற்றமே! 

மனிதக்‌ கண்டுபிடிப்புகள்‌ அனைத்திலும்‌ 
நன்மை, தீமை என்று இரண்டு பக்கங்கள்‌ 
இருந்தே வந்திருக்கின்றன. அதற்கேற்ப 
மனிதர்கள்‌ தங்களை மாற்றிக்கொள்வார்கள்‌. 

இப்போது உலகில்‌ இங்கொன்றும்‌ 
அங்கொன்றுமாகப்‌ 
இருக்கின்ற செயற்கை நுண்ணறிவுத்‌ 
தொழில்நுட்பம்‌, எதிர்காலத்தில்‌ உலகின்‌ 
ஒவ்வொரு துறையிலும்‌ அளவிடற்கரிய 
முன்னேற்றத்தைத்‌ தரும்‌. 


பயன்பாட்டில்‌ 


24-01-2020 10.06.02 AM | | 


இர எத்திசையும்‌ புகழ்‌ மணக்க... 
சீன நாட்டில்‌ தமிழ்க்‌ தகடு 


சீன நாட்டில்‌ 'காண்டன்‌' நகருக்கு 


300 கல்‌ வடக்கே சூவன்செள என்னும்‌ ட 2 8217. 2 ச 
துறைமுக நகர்‌ உள்ளது. பண்டைய மா 60[ ந்த ம்‌) QD i ள்‌ 3 
காலத்திலும்‌ இது சிறந்த துறைமுகமாக | Lp GO ட்ட நற 1] 7” 
விளங்கிற்று. அந்தக்‌ காலத்தில்‌ தமிழ்‌ டம்‌ ன சு! J 2 பி 
வணிகர்கள்‌ இந்நகருக்கு அடிக்கடி ஞ்‌ சர 2 77 


வந்து சென்றுள்ளனர்‌. அதன்‌ 


காரணமாக சீனாவில்‌ சிவன்‌ கோவில்‌ 
ஒன்று கட்டப்பட்டது. அது சீனப்‌ 
பேரரசரான குப்லாய்கானின்‌ ஆணையின்‌ கீழ்‌ கட்டப்பட்டது என்பதைக்‌ குறிக்கும்‌ தமிழ்க்‌ 
கல்வெட்டு இன்றும்‌ இக்கோயிலில்‌ உள்ளது. இக்கோயிலில்‌ சோழர்காலச்‌ சிற்பங்கள்‌ 


அமைக்கப்பட்டுள்ளன. 


இன்றைய செயற்கை நுண்ணறிவுப்‌ பயன்பாடுகளைச்‌ செய்தித்தாளிலோ இணையத்திலோ 
கண்டு அட்டவணையாகத்‌ தருக. 


கொடுக்கப்படுகின்ற எல்லாவற்றையும்‌ 
உள்ளீடு செய்து, தேவைப்படும்‌ 
வேளையில்‌ வெளிப்படுத்துவதில்‌, 
இன்று மூளைக்கு இணையாகத்‌ 
தொழில்நுட்பமும்‌ முன்னேறியுள்ளது. 


இக்கருத்தையும்‌ படத்தையும்‌ 
ஒப்புநோக்கிக்‌ கலந்துரையாடுக. 


81 


| | 10th Tamil Unit 4indd 81 ஓ 24-01-2020 10.06.03 AM 


கவிதைப்‌ பேழை - 


பெருமாள்‌ திருமொழி 


- குலசேகராழ்வார்‌ 


CAWZSP 


தமிழர்‌, பண்டைய நாட்களிலிருந்தே அறிவியலை வாழ்வியலோடு இணைத்துக்‌ 
காணும்‌ இயல்புடையவர்களாக இருக்கிறார்கள்‌. அதன்விளைவாக, சங்க 
நுழையும்முன்‌ இலக்கியத்தில்‌ அறிவியல்‌ கருத்துகள்‌ நிறைந்துள்ளன. அதற்கு இணையாகப்‌ 
பக்தி இலக்கியங்களிலும்‌ அறிவியல்‌ கருத்துகள்‌ செறிந்திருக்கின்றன. 


வாளால்‌ அறுத்துச்‌ சுடினும்‌ மருத்துவன்‌ பால்‌ 
மாளாத காதல்‌ நோயாளன்‌ போல்‌ மாயத்தால்‌ 
மீளாத்‌ துயர்தரினும்‌ வித்துவக்‌ கோட்டம்மா! நீ 
ஆளா உனதருளே பார்ப்பன்‌ அடியேனே. * 


பாசுர எண்‌: 691 


பாடலின்‌ பொருள்‌ 


ஓ மருத்துவர்‌ உடலில்‌ ஏற்பட்ட புண்ணைக்‌ கத்தியால்‌ அறுத்துச்‌ சுட்டாலும்‌ அது நன்மைக்கே 7 
என்று உணர்ந்து நோயாளி அவரை நேசிப்பார்‌. வித்துவக்கோட்டில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ 
அன்னையே! அதுபோன்று நீ உனது விளையாட்டால்‌ நீங்காக துன்பத்தை எனக்குத்‌ தந்தாலும்‌ 
உன்‌ அடியவனாகிய நான்‌ உன்‌ அருளையே எப்பொழுதும்‌ எதிர்பார்த்து வாழ்கின்றேன்‌. 


சொல்லும்‌ பொருளும்‌ சுடினும்‌ - சுட்டாலும்‌, மாளாத-தீராத, மாயம்‌ - விளையாட்டு 


வித்துவக்கோடு என்னும்‌ ஊர்‌, கேரள மாநிலத்தில்‌ பாலக்காடு மாவட்டத்தில்‌ உள்ளது. குலசேகர 
ஆழ்வார்‌ அங்குள்ள இறைவனான உய்யவந்த பெருமாளை அன்னையாக உருவகித்துப்‌ பாடூகிறார்‌. 


நூல்‌ வெளி 
நாலாயிரத்‌ திவ்வியப்‌ பிரபந்தத்தின்‌ முதலாயிரத்தில்‌ 691ஆவது பாசுரம்‌ பாடப்பகுதியில்‌ 
கொடுக்கப்பட்டுள்ளது. பெருமாள்‌ திருமொழி நாலாயிரத்‌ திவ்வியப்‌ பிரபந்தத்தில்‌ 
ஐந்தாம்‌ திருமொழியாக உள்ளது. இதில்‌ 105 பாடல்கள்‌ உள்ளன. இதனைப்‌ பாடியவர்‌ 


குலசேகராழ்வார்‌. இவரின்‌ காலம்‌ எட்டாம்‌ நூற்றாண்டு. 


கற்பவை கற்றபின்‌... 


தமிழர்‌ மருத்துவமுறைக்கும்‌ நவீன மருத்துவமுறைக்கும்‌ உள்ள தொடர்பு குறித்து ஒப்படைவு 
உருவாக்குக. 


82 


| | 10th Tamil Unit 4indd 82 ஓ 24-01-2020 10.06.03 AM | | 


கவிதைப்‌ பேழை 


பரிபாடல்‌ 


- கீரந்தையார்‌ ஸ்‌ rol 
CRFUUA 


இலக்கியங்கள்‌ தாம்‌ தோன்றிய சமுதாயத்தின்‌ நாகரிகம்‌, பண்பாடு 


மட்டுமல்லாமல்‌ அக்காலகட்டத்தில்‌ நிலவிய அறிவியல்‌ கோட்பாடுகளையும்‌ 
பழக்க வழக்கங்களையும்‌ நம்பிக்கைகளையும்‌ தாங்கி அமைகின்றன. 


நுழையும்முன்‌ 


அறிவியல்‌ செழுமை அடைந்திருக்கும்‌ இக்காலத்தின்‌ தொடக்க விதைகளைப்‌ 


பண்டைய இலக்கியங்களில்‌ நாம்‌ பார்க்கமுடிகிறது. மேனாட்டு அறிவியல்‌ 

சிந்தனையின்‌ சாயல்‌, துளியும்‌ இல்லாமல்‌ படைக்கப்பட்ட தமிழர்‌ 
இலக்கியங்களில்‌ துளிர்த்திருக்கும்‌ அறிவியல்‌ கருத்துகள்‌ இன்றளவும்‌ அவற்றோடூ ஒத்துப்போவதைக்‌ 
காண்கையில்‌ பெருவியப்பு மேலிடுகிறது. புவியின்‌ உருவாக்கம்‌ குறித்து இன்றைய அறிவியல்‌ கூறுகிற 
கருத்தை அன்றே காட்டிய பழங்கவிதை வியப்பிலும்‌ வியப்பே! 


விசும்பில்‌ ஊழி ஊழ்‌ ஊழ்‌ செல்லக்‌ 
௧௬ வளர்‌ வானத்து இசையில்‌ தோன்றி, 
உரு அறிவாரா ஒன்றன்‌ ஊழியும்‌; 


உந்து வளி கிளர்ந்த ஊழி ஊழ்‌ அழியும்‌ 


செந்தீச்‌ சுடரிய ஊழியும்‌; பனியொடு 
தண்பெயல்‌ தலைஇய ஊழியும்‌; அவையிற்று 
உள்‌ முறை வெள்ளம்‌ மூழ்கி ஆர்தருபு, 
மீண்டும்‌ பீடு உயர்பு ஈண்டி, அவற்றிற்கும்‌ 
உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும்‌... 


பா. எண்‌. 2: 4-12 


பாடலின்‌ பொருள்‌ 


எதுவுமேயில்லாத பெருவெளியில்‌ 
அண்டத்‌ தோற்றத்துக்குக்‌ காரணமான ௧௬ 
(பரமாணு) பேரொலியுடன்‌ தோன்றியது. 
உருவம்‌ இல்லாத காற்று முதலான 
பூதங்களின்‌ அணுக்களுடன்‌ வளர்கின்ற 
வானம்‌ என்னும்‌ முதல்‌ பூதத்தின்‌ ஊழி 
அது. அந்த அணுக்களின்‌ ஆற்றல்‌ கிளர்ந்து 
பருப்பொருள்கள்‌ சிதறும்படியாகப்‌ பல 
ஊழிக்‌ காலங்கள்‌ கடந்து சென்றன. பிறகு 
நெருப்புப்‌ பந்துபோலப்‌ புவி உருவாகி 


| | 10th_Tamil Unit 4indd 83 


83 


நெருப்புப்‌ பந்தாய்‌ வந்து குளிர்ந்த பூமி 


விளங்கிய ஊழிக்காலம்‌ தொடர்ந்தது. 
பின்னர்ப்‌ பூமி குளிரும்படியாகத்‌ தொடர்ந்து 
மழை பொழிந்த ஊழிக்காலம்‌ கடந்தது. 
அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால்‌ பூமி 
வெள்ளத்தில்‌ மூழ்கியது. மீண்டும்‌ மீண்டும்‌ 
நிறை வெள்ளத்தால்‌ நிறைந்த இப்பெரிய 
உலகத்தில்‌, உயிர்கள்‌ உருவாகி வாழ்வதற்கு 
ஏற்ற சூழல்‌ தோன்றியது. அச்சூழலில்‌ 
உயிர்கள்‌ தோன்றி நிலைபெறும்படியான 
ஊழிக்காலம்‌ வந்தது. 


24-01-2020 10.06.04 AM | | 


ரீ தெரிந்து தெளிவோம்‌ 


இல்நுழைகதிர்‌ 
இந்த அண்டப்‌ பெருவெளியில்‌ நம்‌ பால்வீதி போன்று எண்ணற்ற பால்வீதிகள்‌ உள்ளன. 
வெளியே நின்று பார்த்தோமெனில்‌, சிறுதூசிபோலக்‌ கோடிக்கணக்கான பால்வீதிகள்‌ தூசுகளாகத்‌ 
தெரியும்‌. அமெரிக்க வானியல்‌ வல்லுநர்‌ எட்வின்‌ ஹப்பிள்‌ 1924இல்‌ நம்‌ பால்வீதி போன்று பல 
பால்வீதிகள்‌ உள்ளன என்று நிரூபித்தார்‌. 
1300 ஆண்டுகளுக்குமுன்‌ மாணிக்கவாசகர்‌ திருஅண்டப்‌ பகுதியில்‌ இவ்வாறு எழுதுகிறார்‌... 
"அண்டப்‌ பகுதியின்‌ உண்டைப்‌ பிறக்கம்‌ 


சிறிய ஆகப்‌ பெரியோன்‌ தெரியின்‌" (திருவாசகம்‌ 3-1- 6) 

அண்டப்‌ பகுதிகளின்‌ உருண்டை வடிவும்‌, ஒப்பற்ற வளமையான காட்சியும்‌ ஒன்றுக்கு 
ஒன்று ஈர்ப்புடன்‌ நின்ற அழகினைச்‌ சொல்வது எனின்‌, அவை நூறுகோடிக்கும்‌ மேல்‌ விரிந்து 
நின்றன. இல்லத்துள்‌ நுழையும்‌ கதிரவனின்‌ ஒளிக்‌ கற்றையில்‌ தெறியும்‌ தூசுத்‌ துகள்போல அவை 
நுண்மையாக இருக்கின்றன. 


நூல்‌ வெளி 

பரிபாடல்‌ எட்டுத்தொகை நூல்களுள்‌ ஒன்றாகும்‌. பாடப்பகுதியிலுள்ள பாடலை 
எழுதியவர்‌ கீரந்தையார்‌. இந்நூல்‌ "ஓங்கு பரிபாடல்‌" எனும்‌ புகழுடையது. இது சங்க 
நூல்களுள்‌ பண்ணோடு பாடப்பட்ட நூல்‌. உரையாசிரியர்கள்‌ இதில்‌ எழுபது பாடல்கள்‌ 
இருப்பதாகக்‌ கூறியுள்ளனர்‌. இன்று 24 பாடல்களே கிடைத்துள்ளன. 

ஈராயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்னர்‌ வாழ்ந்த தமிழ்‌ மக்களின்‌ வாழ்க்கை முறை, சமூக உறவு 
அறிவாற்றல்‌, இயற்கையைப்‌ புரிந்துகொள்ளும்‌ திறன்‌ போன்றவற்றைச்‌ சங்க இலக்கியம்‌ மூலம்‌ நாம்‌ 
அறிந்துகொள்கிறோம்‌. 


கற்பவை கற்றபின்‌... 


பரிபாடல்‌ இசைப்பாடல்‌ ஆகும்‌. பாடப்பகுதியின்‌ பாடலை இசையுடன்‌ பாடி மகிழ்க. 


சொல்லும்‌ பொருளும்‌ இலக்கணக்‌ குறிப்பு 
விசும்பு - வானம்‌ ஊழ்ஊழ்‌ - அடுக்குத்‌ தொடர்‌ 
ஊழி _ யுகம்‌ வளர்வானம்‌ - வினைத்தொகை 
ழ்‌ அ று செந்தீ - பண்புத்தொகை 
தண்பெயல்‌ - குளிர்ந்த மழை வாரா (ஒன்றன்‌)- ந்‌ து வ்‌ 
ஆர்தருபு - வெள்ளத்தில்‌ மூழ்கிக்‌ கிடந்த பெயரெச்சம்‌ 
பீடு - சிறப்பு பகுபத உறுப்பிலக்கணம்‌ 
ஈண்டி - செறிந்து திரண்டு கிளர்ந்த - கிளர்‌ + த்‌ (ந்‌) * த்‌ * ௮ 
கிளர்‌ - பகுதி 
த்‌ - சந்தி 
த்‌(ந்‌) - ந்‌ ஆனது விகாரம்‌ 
த்‌. - இறந்தகால இடைநிலை 
அ. - பெயரெச்ச விகுதி 


பரிபாடல்‌ காட்டும்‌ பெருவெடிப்புக்‌ காட்சியைப்‌ படங்களாக வரைந்து பொருத்தமான 


செய்திகளுடன்‌ வழங்குக. 


84 


| | 10th_Tamil_Unit 4indd 84 ஓ 


24-01-2020 10.06.04 AM | | 


விரிவானம்‌ [1] 


விண்ணைத்‌ தாண்டிய 


தன்னம்பிக்கை 


அறிவியலின்‌ வளர்ச்சி மனிதனின்‌ அறிவை விரிவாக்குகிறது: ஐயங்களை 
நீக்குகிறது; பழைய தவறான புரிதல்களை நீக்குகிறது; எண்ணங்களை 
மாற்றுகிறது. அறிவியலால்‌ ஒருகாலத்தில்‌ நிறுவப்பட்டிருந்த கருத்து, 


நுழையும்முன்‌ 


பின்னால்‌ மறுக்கப்படுவதும்‌ நேர்கிறது. மீண்டும்‌ புதிய தடங்களைப்‌ 


பதித்துப்‌ புதிய பாதையிலே அறிவியல்‌ இயங்குகிறது. 
இயற்கையின்‌ மர்ம முடிச்சுகளை அவிழ்க்கும்‌ அறிவியல்‌ 
சிந்தனை, போற்றுதலுக்குரியதாக இருக்கிறது. அதிலும்‌ 
தன்னால்‌ எந்த இயக்கமும்‌ மேற்கொள்ள இயலாத நிலையிலும்‌ அறிவியலின்‌ 
இயங்கும்‌ தன்மையை அறிந்து புது உண்மைகளைச்‌ சொன்ன ஒருவரை உலகம்‌ 


போற்றுவதில்‌ வியப்பில்லை. 


பள்ளி மாணவர்கள்‌ அறிவியல்‌ சுற்றுலா 
செல்லத்‌ திட்டமிடுகிறார்கள்‌. ஆசிரியர்கள்‌ 
அவர்களை ஒருங்கிணைத்துச்‌ சென்னை, 
கோட்டூர்புரத்தில்‌ உள்ள பெரியார்‌ அறிவியல்‌ 
தொழில்நுட்ப வளாகத்திற்கு அழைத்துச்‌ 
செல்கின்றனர்‌. 


முன்பதிவு செய்திருந்த நேரத்தில்‌ 
கோளரங்கம்‌ செல்கின்றனர்‌. அவர்களை, 


கோளரங்க இயக்குநர்‌ வரவேற்று, பெரியார்‌ 
அறிவியல்‌ தொழில்நுட்பக்‌ கழகத்தின்‌ 
செயல்பாடுகளை அறிமுகம்‌ செய்கிறார்‌. 


| | 10th_Tamil Unit 4indd 85 


85 


இயக்குநர்‌: பெரியார்‌ அறிவியல்‌ 
தொழில்நுட்பக்‌ கழகம்‌ 1988ஆம்‌ ஆண்டு 
நிறுவப்பட்டது. இங்கு, பத்துக்‌ காட்சிக்‌ 
கூடங்கள்‌ உள்ளன. பரிணாம வளர்ச்சிப்‌ 
பூங்கா, புதிய புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்‌ 
பூங்கா, இயந்திரவியல்‌ பூங்கா முதலியவை 
இங்கு உள்ளன. மேலும்‌ குழந்தைகள்‌ 
விளையாடத்தக்க பொம்மைகளைக்‌ கொண்ட 
பூங்காவும்‌ இங்குள்ளது. 


மாணவர்‌ : இங்குள்ள கோளரங்கம்‌ பற்றிக்‌ 
கூறுங்கள்‌ ஐயா. 


24-01-2020 10.06.05 AM | | 


இயக்குநர்‌: இந்தக்‌ கோளரங்கம்‌ 
கனித்துவம்‌ வாய்ந்தது. இந்தியாவிலேயே 
முதன்முதலாக 360 பாகை அரைவட்ட 
வானத்திரை இங்குதான்‌ உள்ளது. இது 
2009ஆம்‌ ஆண்டு அமைக்கப்பட்டது. சரி! 
அனைவரும்‌ உள்ளே சென்று இருக்கையில்‌ 
அமருங்கள்‌. 


(இயக்குநர்‌ தனக்குரிய இடத்தில்‌ அமர்ந்து 
கொள்கிறார்‌. கோள வடிவமான அவ்வரங்கின்‌ 
மேல்‌ உள்ள அரைவட்ட வானத்திரை, 
செயற்கை வானமாக விரிகிறது.) 


விண்வெளியில்‌ உள்ள கோள்களின்‌ 
இயக்கம்‌ குறித்தான காணொலி சிறிது நேரம்‌ 
திரையில்‌ வருகிறது. 


அண்டவெளியின்‌ காலம்‌ குறித்தான 
விளக்கம்‌ தொடங்குவதற்கு முன்‌ திரையில்‌, 
சக்கர நாற்காலியில்‌ அமர்ந்துள்ள ஒருவரின்‌ 
படம்‌ தெரிகிறது. அரங்கில்‌ முழு அமைதி, 
இயக்குநரின்‌ கணீரென்ற குரல்‌ பின்னணியில்‌ 
விளக்கமளிக்கிறது. 


இயக்குநர்‌: இவரை உங்களுக்குத்‌ 
தெரிகிறதா? 

மாணவர்கள்‌ உற்றுப்‌ பார்க்கின்றனர்‌. 
தலை வலது பக்கம்‌ சாய்ந்திருக்கிறது; 
கீழிருக்கும்‌ சில பற்கள்‌ மேல்‌ உதட்டை 
அழுத்தி வெளிவந்து நிற்கின்றன. அவர்‌ 
அமர்ந்திருப்பது கணிப்பொறியுடன்‌ சேர்ந்த 


சக்கர நாற்காலி. அவரின்‌ கன்னத்தின்‌ தசைகள்‌ 

சிறிது அசைகின்றன. அவரது படத்தின்‌ கீழ்‌, 
"மாற்றத்திற்கு ஏற்பத்‌ தகவமைத்துக்‌ 

கொள்ளும்‌ திறனே புத்திக்‌ கூர்மை" 


"அறியாமை அறிவாற்றலின்‌ மிகப்பெரிய 
எதிரியல்ல. அது அறிவின்‌ மாயையே" 


என்ற தொடர்கள்‌ ஒவ்வோர்‌ எழுத்தாகத்‌ 
தோன்றுகின்றன. மாணவர்கள்‌ 'ஸ்மபன்‌ 
ஹாக்கிங்‌', 'ஸ்மபன்‌ ஹாக்கிங்‌' என 
முணுமுணுக்கிறார்கள்‌. 

இயக்குநர்‌: ஆம்‌! நீங்கள்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருப்பவர்‌ தற்காலத்தின்‌ ஐன்ஸ்டைன்‌ 
என்று புகழப்படும்‌ ஸ்மபன்‌ ஹாக்கிங்தான்‌. 


| | 10th_Tamil Unit 4indd 86 


86 


(திரையில்‌ ஸ்மபன்‌ 
ஹாக்கிங்கின்‌ தோற்றத்தைப்‌ பார்த்து) இவர்‌ 
என்‌ இவ்வாறு ஆனார்‌? 


மாணவர்‌: 


இயக்குநர்‌: இங்கிலாந்தின்‌ 
மருத்துவமனை ஒன்றில்‌ 1963ஆம்‌ ஆண்டு 
21 வயது இளைஞர்‌ அனுமதிக்கப்பட்டார்‌. 
மருத்துவத்திற்குப்‌ பின்‌ அவர்‌ இன்னும்‌ சில 
திங்களே உயிர்‌ வாழ்வார்‌ என்றும்‌ விரைவில்‌ 
இறந்துவிடுவார்‌ என்றும்‌ மருத்துவர்கள்‌ 
அறிக்கை தந்தனர்‌. பக்கவாதம்‌ (Amyotrophic 
lateral Scleroses) என்னும்‌ நரம்பு நோய்ப்‌ 
பாதிப்புடன்‌ அவர்‌, மருத்துவ உலகமே 
மிரண்டுபோகுமளவு மேலும்‌ 53 ஆண்டுகள்‌ 
இயங்கினார்‌. 1985இல்‌ மூச்சுக்குழாய்த்‌ 
தடங்கலால்‌ பேசும்‌ திறனை இழந்தார்‌. 
இறுதியாக எஞ்சியது கன்னத்தின்‌ 
குசையசைவும்‌ கண்சிமிட்டலும்‌ மட்டுமே. 
உடலில்‌ மீதமுள்ள அத்தனை உறுப்புகளும்‌ 
செயலிழந்துவிட்டன. கன்னத்‌ தசையசைவு 
மூலம்‌ தன்‌ கருத்தைக்‌ கணினியில்‌ 
குட்டச்சுசெய்து வெளிப்படுத்தினார்‌. அவரின்‌ 
ஆய்வுகளுக்குத்‌ துணையாகச்‌ செயற்கை 
நுண்ணறிவுக்‌ கணினி செயல்பட்டது. 


மாணவர்‌ : அவரின்‌ ஆராய்ச்சி முடிவுகள்‌ 
எவ்வாறு அமைந்தன ஐயா? 


தெரிந்து தெளிவோம்‌ 


பேரண்டப்‌ பெருவெடிப்பு, கருந்துளைகள்‌ 
பற்றியான ஸ்டீபன்‌ ஹாக்கிங்கின்‌ 
ஆராய்ச்சிகள்‌ முக்கியமானவை. இப்பேரண்டம்‌ 
பெருவெடிப்பினால்‌ (Big Bang Theory) 
உருவானதே என்பதற்கான சான்றுகளைக்‌ 
கணிதவியல்‌ அடிப்படையில்‌ விளக்கினார்‌. 
இப்புவியின்‌ படைப்பில்‌ கடவுள்‌ போன்ற 
ஒருவர்‌ பின்னணியில்‌ இருந்தார்‌ என்பதை 
மறுத்தார்‌. பிரபஞ்சத்தை இயக்கும்‌ ஆற்றலாகக்‌ 
கடவுள்‌ என்ற ஒருவரைக்‌ கட்டமைக்க 
வேண்டியதில்லை' என்றார்‌. 


24-01-2020 10.06.05 AM | | 


தெரிந்து தெளிவோம்‌ 


கருந்துளை 

நமது பால்வீதியில்‌ கோடிக்கணக்கான 
விண்மீன்கள்‌ ஒளிர்கின்றன. அவற்றுள்‌ நம்‌ 
ஞாயிறும்‌ ஒன்று. ஒரு விண்மீனின்‌ ஆயுள்‌ 
கால முடிவில்‌ உள்நோக்கிய ஈர்ப்பு விசை 
கூடுகிறது. அதனால்‌ விண்மீன்‌ சுருங்கத்‌ 
தொடங்குகிறது. விண்மீன்‌ சுருங்கச்‌ சுருங்க 
அதன்‌ ஈர்ப்பாற்றல்‌ உயர்ந்துகொண்டே 
சென்று அளவற்றதாகிறது. 


"சில நேரங்களில்‌ உண்மை, 
புனைவை விடவும்‌ வியப்பூட்டுவதாக 
அமைந்துவிடுகிறது. அப்படி ஓர்‌ 
உண்மைதான்‌ கருந்துளைகள்‌ பற்றியதும்‌. 
புனைவு இலக்கியம்‌ படைப்பவர்களது 
கற்பனைகளையெல்லாம்‌ மிஞ்சுவதாகவே 
கருந்துளைகள்‌ பற்றிய உண்மைகள்‌ 
உள்ளன. அதனை அறிவியல்‌ உலகம்‌ மிக 
மெதுவாகவே புரிந்துகொள்ள முயல்கிறது" 
என்று கூறுகிறார்‌, ஸ்மபன்‌ ஹாக்கிங்‌. 
அமெரிக்க அறிவியலாளர்‌ ஜான்‌ வீலர்‌ 
என்பவர்தாம்‌ கருந்துளை என்ற சொல்லையும்‌ 
கோட்பாட்டையும்‌ முதலில்‌ குறிப்பிட்டவர்‌. 
சுருங்கிய விண்மீனின்‌ ஈர்ப்பெல்லைக்குள்‌ 
செல்கிற எதுவும்‌, ஏன்‌ ஒளியும்கூடத்‌ 
தப்பமுடியாது. உள்ளே ஈர்க்கப்படும்‌. 


இவ்வாறு உள்சென்ற யாவையும்‌ 
வெளிவரமுடியாததால்‌ இதனைக்‌ கருந்துளை 
எனலாம்‌ என்று ஜான்‌ வீலர்‌ கருதினார்‌. 


| | 10th_Tamil Unit 4indd 87 


87 


இயக்குநர்‌: (1) கருந்துளையினுள்‌ 
செல்லும்‌ எந்த ஒன்றும்‌ தப்பித்து வெளியே 
வரமுடியாது. (2) கருந்துளையின்‌ ஈர்ப்பு 
எல்லையிலிருந்து (Event Horizon) கதிர்வீச்சுகள்‌ 


வெளிப்பட்டுக்‌ கொண்டிருக்கின்றன. 
(3) கருந்துளை உண்மையிலேயே கருப்பாக 
இருப்பதில்லை. கருந்துளையிலிருந்து ஒரு 
கட்டத்தில்‌ கதிர்வீச்சும்‌ அணுத்துகள்களும்‌ 
கசியத்‌ தொடங்கி இறுதியில்‌ கருந்துளை 
வெடித்து மறைந்துவிடும்‌. 

ஸ்மபன்‌ ஹாக்கிங்கின்‌ இந்த ஆராய்ச்சி 
முடிவு 'ஹாக்கிங்‌ கதிர்வீச்சு என்று 
அழைக்கப்படுகிறது. இது கருந்துளை பற்றிய 
முந்தைய கருத்துகளைத்‌ தலைகீழாகப்‌ 
புரட்டிப்‌ போட்டது. முன்னர்‌ அண்டவெளியில்‌ 
காணப்படும்‌ கருந்துளை அழிவு ஆற்றல்‌ என்று 
கருதப்பட்டது. ஆனால்‌ ஹாக்கிங்‌, கருந்துளை 


என்பது படைப்பின்‌ ஆற்றல்‌ என்று நிறுவினார்‌. 
மாணவர்‌ யாரெல்லாம்‌ ஸ்மபன்‌ 
ஹாக்கிங்கின்‌ அறிவியல்‌ முன்னோடிகளாக 
இருந்தனர்‌? 
இயக்குநர்‌ : ஐன்ஸ்டைன்‌, நியூட்டன்‌ 
முதலானோர்‌ ஸ்மபன்‌ ஹாக்கிங்கின்‌ 
முன்னோடிகள்‌. இவர்‌, அவர்களுக்கு நிகராக 
மதிக்கப்படுகிறார்‌. நியூட்டன்‌, கேம்பிரிட்ஜ்‌ 
பல்கலைக்கழகத்தில்‌ வகித்த கணக்கியல்‌ 
துறையின்‌ 'லூகாசியன்‌ பேராசிரியர்‌ என்ற 
மதிப்பு மிகுந்த பதவியை ஸ்டீபன்‌ ஹாக்கிங்கும்‌ 
வகித்திருக்கிறார்‌. ஐன்ஸ்டைன்‌ ஈர்ப்பலைகள்‌ 
குறித்த முடிவுகளைக்‌ கணிகச்‌ சமன்பாடுகள்‌ 
மூலம்‌ கோட்பாடுகளாகச்‌ சொன்னார்‌. அவர்‌ 
காலத்தில்‌ £ = 02 எனும்‌ கோட்பாட்டை 
யாரும்‌ ஏற்றுக்கொள்ளவில்லை. 100 
ஆண்டுகளுக்குப்பின்‌ ஈர்ப்பலைகள்‌ இருப்பதை 
உலகம்‌ கண்டுகொண்டது. கருந்துளை 
குறித்த தன்னுடைய ஆய்வை ஐன்ஸ்டைன்‌ 
போல, கோட்பாடுகளாக வெளியிடாமல்‌ 
விண்மீன்‌ இயக்கத்தோடு ஒப்பிட்டு ஸ்டீபன்‌ 
ஹாக்கிங்‌ விளக்கியதால்‌ உலகம்‌ கருந்துளைக்‌ 
கோட்பாட்டை எளிதில்‌ புரிந்துகொண்டது. 


24-01-2020 10.06.05 AM | | 


மாணவர்‌ : உலகம்‌ புரிந்துகொண்டது 
என்கிறீர்களே, பொதுமக்கள்‌ எல்லோரும்‌ 
அதை விளங்கிக்‌ கொண்டார்களா? 


இயக்குநர்‌: ஆம்‌. பெரும்பாலும்‌ அறிவியல்‌ 
உண்மைகளை அறிவியல்‌ அறிஞர்கள்தான்‌ 
புரிந்துகொள்வார்கள்‌. ஆனால்‌ ஸ்மீபன்‌ 
ஹாக்கிங்‌, தன்‌ கோட்பாடுகளைப்‌ 
பொதுமக்களுக்கும்‌ புரியும்‌ வகையில்‌ 
எளிமையாக விளக்கினார்‌. 

மாணவர்‌ 
பெருமைப்படுத்திய நாயகர்கள்‌ ஒரு 
சிலரே! அந்த வகையில்‌ ஸ்மபன்‌ ஹாக்கிங்‌ 
என்னென்ன விருதுகளைப்‌ பெற்றார்‌? 


விருதுகளைப்‌ 


இயக்குநர்‌: அறிவியல்‌ கோட்பாடுகளை 
எளிய மக்களுக்கும்‌ புரியும்‌ வண்ணம்‌ 
சொன்ன அவரின்‌ முயற்சிக்குக்‌ கிடைத்த 
விருதுகள்‌ பல. 
1. அமெரிக்காவின்‌ உயரிய விருதான, 
அதிபர்‌ விருது (Presidential medal of Freedom) 
ஆல்பர்ட்‌ ஐன்ஸ்டைன்‌ விருது 
உல்ஃப்‌ விருது (Wolf Foundation Prize) 


ப்‌ 


காப்ளி பதக்கம்‌ (Copley Medal) 
5. அடிப்படை இயற்பியல்‌ பரிசு 
(Fundamental Physics Prize) 


என அவர்‌ பெற்ற விருதுகள்‌ அவரால்‌ 
பெருமையடைந்தன. 


ஹாக்கிங்‌, கலீலியோவின்‌ நினைவு நாளில்‌ 
பிறந்து, ஐன்ஸ்டைனின்‌ பிறந்த நாளில்‌ 
இறந்தது அறிவியலைப்‌ பொறுத்தவரை ஒரு 
தற்செயல்‌ நிகழ்வாக இருக்கலாம்‌. ஆனால்‌ 
அந்தத்‌ தற்செயலிலும்‌ ஓர்‌ ஒற்றுமை இருக்கிறது. 
இம்மூன்று அறிவியலாளர்களும்‌ அவரவர்‌ 
காலத்தில்‌ இந்தப்‌ பேரண்டத்தைப்‌ பற்றி 
இருந்த புரிதலைப்‌ பலமடங்கு வளர்த்தவர்கள்‌; 
பேரண்டத்தைப்‌ பற்றி மனிதஇனம்‌ நம்பியதைப்‌ 
புரட்டிப்‌ போட்டவர்கள்‌. ஹாக்கிங்குடைய 
துணிச்சல்‌, உறுதி, அறிவாற்றல்‌, நகைச்சுவை 
உணர்வு முதலானவை உலக மக்களால்‌ 
என்றும்‌ நினைவுகூரப்படும்‌. 


| | 10th_Tamil Unit 4indd 88 


ss 


தலைவிதிதான்‌ வாழ்க்கையைத்‌ 
தீர்மானிக்கிறது என நம்புபவர்களைப்‌ 
பார்த்தால்‌ எனக்குச்‌ சிரிப்புதான்‌ வருகிறது. 
விதிதான்‌ தீர்மானிக்கிறது என்றால்‌ 
சாலையைக்‌ கடக்கும்போது ஏன்‌ 
இருபுறமும்‌ பார்த்துக்‌ கடக்கிறார்கள்‌? 


- ஸ்டீபன்‌ ஹாக்கிங்‌ 


மாணவர்‌ அவரின்‌ வாழ்க்கைப்‌ 
பயணத்தில்‌ மகிழ்ச்சியான தருணங்கள்‌ என்று 
எவற்றையெல்லாம்‌ கூற முடியும்‌? 


இயக்குநர்‌ : 2012இல்‌ நடைபெற்ற பாரா 
ஒலிம்பிக்‌ விளையாட்டுப்‌ போட்டிகளின்‌ 
"தொடக்க விழா நாயகர்‌" என்ற 
சிறப்பைப்‌ பெற்றார்‌. 'அடுத்த தலைமுறை 
(The next generation), பெருவெடிப்புக்‌ கோட்பாடு" 
(The Bigbang Theory) உள்ளிட்ட தொலைக்காட்சித்‌ 
தொடர்களில்‌ பங்கேற்றார்‌. சூடான காற்று 
நிரம்பிய பலூனில்‌ வானில்‌ பறந்து தனது 
60ஆவது பிறந்த நாளைக்‌ கொண்டாடினார்‌. 
போயிங்‌ 727 என்ற விமானத்தில்‌ பூஜ்ஜிய ஈர்ப்பு 
விசைப்‌ பயணத்தை மேற்கொண்டு எடையற்ற 
தன்மையை உணர்ந்தார்‌. 

மாணவர்‌: ஸ்மபன்‌ ஹாக்கிங்‌ வியக்கத்தக்க 
மனிதர்‌ என்பதை அவரின்‌ வாழ்க்கை 
நிகழ்வுகளும்‌ ஆராய்ச்சிகளும்‌ காட்டுகின்றன. 
உடலில்‌ ஏற்பட்ட உறுப்பு இழப்போ, ஊனமோ 
ஒருவருக்குக்‌ குறையாகாது; ஊக்கமும்‌ 
உழைப்பும்‌ சேர்ந்த ஆளுமைத்‌ தன்மை 
இல்லாமல்‌ இருப்பதே குறையாகும்‌ என்ற 
உண்மையை உலகிற்கு எடுத்துக்‌ காட்டியவர்‌ 
ஸ்மபன்‌. 

இயக்குநர்‌: அறிவியல்‌ உலகில்‌ 
மட்டுமன்றி, சமூக உளவியல்‌ அடிப்படையிலும்‌ 
தன்னம்பிக்கையின்‌ சிகரமாக விளங்கியவர்‌ 
ஸ்மபன்‌ ஹாக்கிங்‌. அறிவுத்‌ தேடலில்‌ உடல்‌, 
உள்ளத்‌ தடைகளைக்‌ தகர்த்த மாமேதை 
ஸ்மபன்‌ ஹாக்கிங்‌. அவரைப்‌ பற்றிய 
குறும்படத்தை இப்போது திரையில்‌ காண்போம்‌. 


(திரையில்‌ விண்ணைத்‌ 
தாண்டிய தன்னம்பிக்கை குறும்படம்‌ 
திரையிடப்படுகிறது) 


24-01-2020 10.06.05 AM | | 


ஸ்டீபன்‌ ஹாக்கிங்‌ நூல்கள்‌ 
ஸ்டீபன்‌ ஹாக்கிங்‌ எழுதிய நூல்களுள்‌ 'காலத்தின்‌ சுருக்கமான வரலாறு' என்ற நூல்‌ நாற்பது 
மொழிகளில்‌ மொழிபெயர்க்கப்பட்டது. 


1988ஆம்‌ ஆண்டு வெளிவந்த இந்நூல்‌ பெருவெடிப்பு, கருந்துளை ஆகியவை பற்றிய அரிய 


உண்மைகளைப்‌ பொதுமக்களிடையே பரப்பி, ஒரு கோடிப்‌ படிகளுக்கு மேல்‌ விற்பனையானது. 


கரூர்‌ 
மாவட்டத்தின்‌ 
கருவூர்‌ (கரூர்‌) 


கற்பவை கற்றபின்‌... 


"அறிவைவிட மிகவும்‌ முக்கியமானது கற்பனைத்‌ திறன்‌. ஏனெனில்‌ அறிவு என்பது நாம்‌ 
குற்போது அறிந்தும்‌ புரிந்தும்‌ வைத்திருப்பவற்றோடு முடிந்துவிடுகிறது. கற்பனைத்‌ 
திறனோ இந்த ஒட்டுமொத்தப்‌ பேரண்டத்தையும்‌ அளப்பது. இன்று நாம்‌ அறிந்திருப்பதை 


மட்டுமன்று; இனி நாம்‌ அறிந்துகொள்ளப்போவதையும்‌ உள்ளடக்கியது" - ஐன்ஸ்டைன்‌ 


"வாழ்க்கை எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும்‌ வெற்றிக்கான வழி அதில்‌ இருக்கவே 
செய்கிறது. நிச்சயம்‌ என்‌ ஆராய்ச்சியில்‌ நான்‌ வெல்வேன்‌. அதன்மூலம்‌ மனித இனம்‌ 


தொடர வழிவகுப்பேன்‌" - ஸ்மபன்‌ ஹாக்கிங்‌ 


இவ்விருவரின்‌ கூற்றுகளைப்‌ பாடப்பகுதி உணர்த்தும்‌ கருத்துகளோடு ஒப்பிட்டு உரையாடுக. 


2. கருந்துளை சார்ந்த செய்தியை அறிவியல்‌ இதழ்‌ ஒன்றிற்குக்‌ குறுங்கட்டுரையாக எழுதுக 


89 


| | 10th Tamil Unit 4indd 89 ஓ 24-01-2020 10.06.06 AM | | 


இருதிணை 


ஆறறிவுடைய மக்களை உயர்திணை 
என்றும்‌ மற்ற உயிரினங்களையும்‌ உயிரற்ற 
பொருள்களையும்‌ அஃறிணை (அல்திணை) 
என்றும்‌ வழங்குவர்‌. 
ஐம்பால்‌ 

பால்‌ என்பது திணையின்‌ உட்பிறிவு 
ஆகும்‌ (பால்‌-பகுப்பு, பிரிவு). இஃது ஐந்து 
வகைப்படும்‌. 

உயர்திணை ஆண்பால்‌, பெண்பால்‌, 


பலர்பால்‌ என மூன்று பிரிவுகளை உடையது. 
அஃறிணை ஒன்றன்பால்‌, பலவின்பால்‌ என இரு 


கற்கண்டு [1] 


இலக்கணம்‌ - பொது 


அஃறிணைக்குரிய பால்‌ பகுப்புகள்‌ 
அஃறிணையில்‌ ஒன்றனைக்‌ குறிப்பது 
ஒன்றன்பால்‌ ஆகும்‌. 
எ.கா. யானை, புறா, மலை 


அஃறிணையில்‌ பலவற்றைக்‌ குறிப்பது 
பலவின்பால்‌ ஆகும்‌. 
எ.கா. பசுக்கள்‌, மலைகள்‌ 


பிரிவுகளை உடையது. 


உயர்திணைக்குரிய பால்‌ பகுப்புகள்‌ 


வீரன்‌, அண்ணன்‌, மருதன்‌ - ஆண்பால்‌ 
மகள்‌, அரசி, தலைவி - பெண்பால்‌ 
மக்கள்‌, பெண்கள்‌, ஆடவர்‌ - பலர்பால்‌ 


தன்மைப்‌ பெயர்கள்‌ 


மூவிடம்‌: 


குன்மை, முன்னிலை, படர்க்கை என இடம்‌ 


மூன்று வகைப்படும்‌. 


நான்‌, யான்‌, நாம்‌, யாம்‌ ... 


தன்மை வினைகள்‌ 


முன்னிலைப்‌ பெயர்கள்‌ 


வந்தேன்‌, வந்தோம்‌ 


நீ, நீர்‌, நீவிர்‌, நீங்கள்‌ 


முன்னிலை வினைகள்‌ 


நடந்தாய்‌, வந்தீர்‌, சென்றீர்கள்‌ ... 


படர்க்கைப்‌ பெயர்கள்‌ 


அவன்‌, அவள்‌, அவர்‌, 


அது, அவை... 


படர்க்கை வினைகள்‌ 


வந்தான்‌, சென்றாள்‌, படித்தனர்‌, பேசினார்கள்‌ 


பறந்தது, பறந்தன... 


| | 10th_Tamil Unit 4indd 90 


90 


ஓ 24-01-2020 10.06.06 AM | | 


வழு - வழாநிலை - வழுவமைதி 
இலக்கண முறையுடன்‌ பிழையின்றிப்‌ 
பேசுவதும்‌ எழுதுவதும்‌ வழாநிலை எனப்படும்‌. 
இலக்கணமுறையின்றிப்‌ பேசுவதும்‌ 
எழுதுவதும்‌ வழு எனப்படும்‌ 


செழியன்‌ வந்தது 


இரு திணையும்‌ ஐம்பாலும்‌ மூவிடமும்‌ 
காலமும்‌ வினாவும்‌ விடையும்‌ பலவகை 
மரபுகளும்‌ ஆகிய ஏழும்‌ தொடர்களில்‌ 
இலக்கணப்‌ பிழைகளுடன்‌ வந்தால்‌ அவையும்‌ 
வழு எனப்படும்‌. அவ்வாறு இலக்கணப்‌ 
பிழைகள்‌ இல்லாதிருப்பின்‌ அவை வழாநிலை 


எனப்படும்‌. 


செழியன்‌ வந்தான்‌ 


கண்ணகி உண்டான்‌ 


கண்ணகி உண்டாள்‌ 


நீ வந்தேன்‌ 
நேற்று வருவான்‌ 


நீ வந்தாய்‌ 
நேற்று வந்தான்‌ 


பெரியதோ?' என்று கேட்டல்‌ 


ஒரு விரலைக்‌ காட்டிச்‌ 'சிறியதோ? 


இரு விரல்களைக்‌ காட்டி 'எது சிறியது? எது 
பெரியது? என்று கேட்டல்‌ 


இருக்கிறது என்று விடையளித்தல்‌ 


'கண்ணன்‌ எங்கே இருக்கிறார்‌? என்ற 
வினாவிற்குக்‌ கண்ணாடி பைக்குள்‌ 


கண்ணன்‌ எங்கே இருக்கிறார்‌? என்ற 
வினாவிற்குக்‌ கண்ணன்‌ வீட்டிற்குள்‌ 
இருக்கிறார்‌ என்று விடையளித்தல்‌ 


தென்னந்தோட்டம்‌ என்று கூறுதல்‌ 


தென்னை மரங்கள்‌ உள்ள பகுதியைத்‌ 


தென்னை மரங்கள்‌ உள்ள பகுதியைத்‌ 


தென்னந்தோப்பு என்று கூறுதல்‌ 


வழுவமைதி 

இலக்கணமுறைப்படி பிழையுடையது 
எனினும்‌, இலக்கண ஆசிரியர்களால்‌ ஏதேனும்‌ 
ஒரு காரணம்‌ கருதி, பிழையன்று என 
ஏற்றுக்கொள்ளப்படுவது வழுவமைசியாகும்‌. 


1. திணை வழுவமைதி 

"என்‌ அம்மை வந்தாள்‌" என்று மாட்டைப்‌ 
பார்த்துக்‌ கூறுவது திணைவழுவமைதி ஆகும்‌. 
இங்கு உவப்பின்‌ காரணமாக அஃறிணை, 
உயர்திணையாகக்‌ கொள்ளப்பட்டது. 


2. பால்‌ வழுவமைதி 

"வாடா இராசா, வாடா கண்ணா" என்று 
தன்‌ மகளைப்‌ பார்த்துத்‌ தாய்‌ அழைப்பது 
பால்வழுவமைதி ஆகும்‌. இங்கு உவப்பின்‌ 
காரணமாகப்‌ பெண்பால்‌, ஆண்பாலாகக்‌ 
கொள்ளப்பட்டது. 


3. இட வழுவமைதி 
மாறன்‌ என்பான்‌ தன்னைப்பற்றிப்‌ பிறரிடம்‌ 
கூறும்போது, இந்த மாறன்‌ ஒருநாளும்‌ பொய்‌ 


| | 10th_Tamil Unit 4indd 91 


91 


கூறமாட்டான்‌' என, தன்மையினைப்‌ படர்க்கை 
இடத்தில்‌ கூறுவது இடவழுவமைதி ஆகும்‌. 


4. கால வழுவமைதி 


குடியரசுத்‌ தலைவர்‌ நாளை தமிழகம்‌ 
வருகிறார்‌. 


இத்தொடர்‌, குடியரசுத்‌ தலைவர்‌ 
நாளை வருவார்‌ என அமைதல்‌ வேண்டும்‌. 
அவ்வாறு அமையவில்லை என்றாலும்‌ நாம்‌ 
பிழையாகக்‌ கருதுவதில்லை. ஏனெனில்‌ 
அவரது வருகையின்‌ உறுதித்தன்மை நோக்கிக்‌ 
காலவழுவமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம்‌. 


5. மரபு வழுவமைதி 
"கத்துங்‌ குயிலோசை - சற்றே வந்து 
காதிற்‌ படவேணும்‌'- பாரதியார்‌. 
குயில்‌ கூவும்‌ என்பதே மரபு, குயில்‌ 
கத்தும்‌ என்பது மரபு வழு ஆகும்‌. இங்குக்‌ 


கவிதையில்‌ இடம்பெற்றிருப்பதால்‌ இது மரபு 
வழுவமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 


24-01-2020 10.06.06 AM | | 


கற்பவை கற்றபின்‌... 


கீழ்க்காணும்‌ தொடர்களில்‌ வழுவமைதி வகைகளை இனங்கண்டு எழுதுக. 

௮) அமைச்சர்‌ நாளை விழாவிற்கு வருகிறார்‌. 

ஆ) "இந்தக்‌ கண்ணன்‌ ஒன்றைச்‌ செய்தான்‌ என்றால்‌ அதை அனைவரும்‌ ஏற்பர்‌" என்று 
கூறினான்‌. 


இ) சிறிய வயதில்‌ இந்த மரத்தில்தான்‌ ஊஞ்சல்‌ கட்டி விளையாடுவோம்‌. 


ஈ) செல்வன்‌ இளவேலன்‌ இந்தச்‌ சிறுவயதிலேயே விளையாட்டுத்துறையில்‌ சாதனை 
புரிந்திருக்கிறார்‌. 
2. அடைப்புக்‌ குறிக்குள்‌ உள்ளவாறு மாற்றுக. 


அ) தந்தை, " மகனே! நாளை உன்னுடைய தோழன்‌ அழகனை அழைத்து வா?" என்று 
சொன்னார்‌. (ஆண்பாற்பெயர்களைப்‌ பெண்பாலாக மாற்றித்‌ தொடரை எழுதுக.) 


ஆ) அக்கா நேற்று வீட்டுக்கு வந்தது. அக்கா புறப்படும்போது அம்மா வழியனுப்பியது. 
(வழுவை வழாநிலையாக மாற்றுக.) 


இ) "இதோ முடித்துவிடுவேன்‌' என்று செயலை முடிக்கும்முன்பே கூறினார்‌. (வழாநிலையை 
வழுவமைதியாக மாற்றுக.) 


ஈ) அவன்‌ உன்னிடமும்‌ என்னிடமும்‌ செய்தியை இன்னும்‌ கூறவில்லை. (படர்க்கையை 
முன்னிலையாக, முன்னிலையைத்‌ தன்மையாக, தன்மையைப்‌ படர்க்கையாக மாற்றுக.) 


இ உ) குழந்தை அழுகிறான்‌, பார்‌. (வழுவை வழாநிலையாக மாற்றுக.) இ 


கீழ்க்காணும்‌ உரலி / விரைவுக்‌ குறியீட்டைப்‌ பயன்படுத்தி இணையப்‌ பக்கத்திற்குச்‌ செல்க. 


. திரையில்‌ பழங்கால மக்கள்‌ பயன்படுத்திய நாணயங்கள்‌, வரலாற்றுச்‌ சின்னங்கள்‌, 
அகழாய்வுகள்‌ போன்ற தெரிவுகள்‌ கொடுக்கப்பட்டிருக்கும்‌. 

. அவற்றை ஒவ்வொன்றாகத்‌ தெரிவு செய்து நம்‌ முன்னோர்களின்‌ கலை, பண்பாடு மற்றும்‌ 
வாழ்வியல்‌ முறைகளை அறிந்துகொள்ளலாம்‌. 


B369_10_TAMIL 


செயல்பாட்டிற்கான உரலி 
/http://tagavalaatruppadai.in 


(கொடுக்கப்பட்டிருக்கும்‌ படங்கள்‌ 
அடையாளத்திற்கு மட்டுமே.) 


| | 10th Tamil Unit 4indd 92 ஓ 24-01-2020 10.06.07 AM | | 


அரி] 
EG 


பலவுள்‌ தெரிக. 


ADXN 


1. 'உனதருளே பார்ப்பன்‌ அடியேனே  - யாரிடம்‌ யார்‌ கூறியது? 
௮) குலசேகராழ்வாரிடம்‌ இறைவன்‌ ஆ) இறைவனிடம்‌ குலசேகராழ்வார்‌ 
இ) மருத்துவரிடம்‌ நோயாளி ஈ) நோயாளியிடம்‌ மருத்துவர்‌ 
2. தலைப்புக்கும்‌ குறிப்புகளுக்கும்‌ பொருத்தமான விடையைத்‌ தேர்ந்தெடுக்க. 
கலைப்பு : செயற்கை நுண்ணறிவு 
குறிப்புகள்‌ : கண்காணிப்புக்‌ கருவி, அசைவு நிகழும்‌ பக்கம்‌ தன்‌ பார்வையைத்‌ திருப்புகிறது. 
திறன்பேசியில்‌ உள்ள வரைபடம்‌ போக்குவரத்திற்குச்‌ சுருக்கமான வழியைக்‌ காண்பிப்பது. 
௮) தலைப்புக்குப்‌ பொருத்தமான குறிப்புகள்‌ இடம்பெற்றுள்ளன. 
ஆ) குறிப்புகளுக்குத்‌ தொடர்பில்லாத தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. 
இ) தலைப்புக்குத்‌ தொடர்பில்லாத குறிப்புகள்‌ அளிக்கப்பட்டுள்ளன. 
ஈ) குறிப்புகளுக்குப்‌ பொருத்தமில்லாத தலைப்பு வழங்கப்பட்டுள்ளது. 
3. பரிபாடல்‌ அடியில்‌ 'விசும்பும்‌ இசையும்‌' என்னும்‌ தொடர்‌ எதனைக்‌ குறிக்கிறது? 
௮) வானத்தையும்‌ பாட்டையும்‌ அ) வானத்தையும்‌ புகழையும்‌ 
இ) வானத்தையும்‌ பூமியையும்‌ ஈ) வானத்தையும்‌ பேரொலியையும்‌ 
4. குலசேகர ஆழ்வார்‌ 'வித்துவக்கோட்டம்மா' என்று ஆண்‌ தெய்வத்தை அழைத்துப்‌ பாடுகிறார்‌. 
பூனையார்‌ பால்சோற்றைக்‌ கண்டதும்‌ வருகிறார்‌ ஆகிய தொடர்களில்‌ இடம்பெற்றுள்ள 
வழுவமைதி முறையே - 
௮) மரபு வழுவமைதி, திணை வழுவமைதி ஆ) இடவழுவமைகதி, மரபு வழுவமைதி 
இ) பால்‌ வழுவமைதி, திணை வழுவமைதி  ஈ) கால வழுவமைதி, இடவழுவமைதி 
5. பாரத ஸ்டேட்‌ வங்கியின்‌ உரையாடு மென்பொருள்‌ எது? 
௮) துலா ஆ) சீலா இ) குலா ஈ) இலா 
குறுவினா 


1. வருங்காலத்தில்‌ தேவையெனக்‌ கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு பொதிந்த இரண்டு 
அறிவியல்‌ கண்டுபிடிப்புகளைக்‌ குறிப்பிடுக. 


எ.கா. செயற்கை நுண்ணறிவால்‌ இயங்கும்‌ போக்குவரத்து ஊர்திகள்‌. 

2. வருகின்ற கோடை விடுமுறையில்‌ காற்றாலை மின்‌ உற்பத்தியை நேரில்‌ காண்பதற்கு 
ஆரல்வாய்மொழிக்குச்‌ செல்கிறேன்‌ - இத்தொடர்‌ கால வழுவமைதிக்கு எடுத்துக்காட்டாக 
அமைவது எவ்வாறு? 

3. மருத்துவத்தில்‌ மருந்துடன்‌ அன்பும்‌ நம்பிக்கையும்‌ ஆற்றும்‌ பாங்கினை எழுதுக. 

4. உயிர்கள்‌ உருவாகி வளர ஏற்ற சூழல்‌ பூமியில்‌ எவை எவையெனப்‌ பரிபாடல்வழி 
அறிந்தவற்றைக்‌ குறிப்பிடுக. 


ஓ3 


| | 10th Tamil Unit 4indd 93 ஓ 24-01-2020 10.06.07 AM | | 


3. 


"சீசர்‌ எப்போதும்‌ என்‌ சொல்பேச்சைக்‌ கேட்பான்‌. புதியவர்களைப்‌ பார்த்துக்‌ கத்துவானே தவிர 
கடிக்க மாட்டான்‌" என்று இளமாறன்‌ தன்னுடைய வளர்ப்பு நாயைப்‌ பற்றிப்‌ பெருமையாகக்‌ 
கூறினார்‌ - இதில்‌ உள்ள திணை வழுவமைதிகளைத்‌ திருத்தி எழுதுக. 


சிறுவினா 


1. 


"மாளாத காதல்‌ நோயாளன்‌ போல்‌” என்னும்‌ தொடரிலுள்ள உவமை சுட்டும்‌ செய்தியை 
விளக்குக. 


இன்றைய அறிவியல்‌ கண்டுபிடிப்புகள்‌ மனிதனை மேம்படுத்துகின்றனவா என்பது குறித்த 
சிந்தனைகளை முன்வைத்து எழுதுக. 


மனிதர்களின்‌ மூளையைப்‌ போன்றது, செயற்கை நுண்ணறிவு கொண்ட கணினியின்‌ 
மென்பொருள்‌. மனிதனைப்‌ போலவே பேச, எழுத, சிந்திக்க இத்தொழில்நுட்பம்‌ 
மேம்படுத்தப்படுகிறது. இதனால்‌ மனிதகுலத்துக்கு ஏற்படுகிற நன்மைகளைப்‌ பற்றி அறிவியல்‌ 
இதழ்‌ ஒன்றுக்கு 'எதிர்காலத்‌ தொழில்நுட்பம்‌' என்ற தலைப்பில்‌ எழுதுக. 

நேற்றிரவு பெய்த மழை எல்லாம்‌ தொட்டியை நிறைத்திருந்தது. வாழைத்‌ தோப்பில்‌ 
குட்டியுடன்‌ நின்றிருந்த மாடு கத்தியது; தந்‌ைத என்னிடம்‌, "இலச்சுமி கூப்பிடுகிறாள்‌, 
போய்ப்‌ பார்‌” என்றார்‌. "இதோ சென்றுவிட்டேன்‌" என்றவாறே அங்குச்‌ சென்றேன்‌. 


துள்ளிய குட்டியைத்‌ தடவிக்கொடுத்து, "என்னடா விளையாடவேண்டுமா?" என்று கேட்டு 
அவனை அவிழ்த்துவிட்டேன்‌. என்‌ தங்கை அங்கே வந்தாள்‌. அவளிடம்‌, "நீயும்‌ இவனும்‌ 
விளையாடுங்கள்‌" என்று கூறினேன்‌. அவிழ்த்துவிடப்பட்ட இலச்சுமி தொட்டியிலிருந்த நீரைக்‌ 
குடித்தாள்‌. 

இப்பத்தியிலுள்ள வழுவமைதிகளைப்‌ பட்டியலிட்டு எழுதுக. 


நெடுவினா 


1. 


ஒரு குழந்தையைத்‌ தூக்கவும்‌ கீழே விழுந்த ஒரு தேனீர்க்‌ கோப்பையை எடுக்கவும்‌ 
மென்பொருள்‌ அக்கறைகொள்ளுமா? வெறும்‌ வணிகத்துடன்‌ நின்றுவிடுமா? இக்கருத்துகளை 
ஓட்டிச்‌ 'செயற்கை நுண்ணறிவின்‌ எதிர்கால வெளிப்பாடுகள்‌' பற்றி ஒரு கட்டுரை எழுதுக. 


நம்‌ முன்னோர்‌ அறிவியல்‌ கருத்துகளை இயற்கையுடன்‌ இணைத்துக்‌ கூறுவதாகத்‌ 
தொடங்குகின்ற பின்வரும்‌ சொற்பொழிவைத்‌ தொடர்ந்து நிறைவு செய்க. 


பேரன்பிற்குரிய அவையோர்‌ அனைவருக்கும்‌ வணக்கம்‌! இன்று இயல்‌ இசை நாடகம்‌ 
என்னும்‌ முத்தமிமுடன்‌ அறிவியலை நான்காம்‌ தமிழாகக்‌ கூறுகின்றனர்‌. ஆதிகாலந்தொட்டு 
இயங்கிவரும்‌ தமிழ்மொழியில்‌ அறிவியல்‌ என்பது தமிழர்‌ வாழ்வியலோடு கலந்து கரைந்து 
வந்துள்ளதை இலக்கியங்கள்‌ மூலம்‌ அறிகிறோம்‌. அண்டத்தை அளந்தும்‌, புவியின்‌ தோற்றத்தை 
ஊகித்தும்‌ கூறும்‌ அறிவியல்‌ செய்திகள்‌ இலக்கியங்களில்‌ உள்ளன. சங்க இலக்கியமான 


"அறிவியலாளர்‌ ஸ்டீபன்‌ ஹாக்கிங்குடன்‌ விண்வெளிப்‌ பயணம்‌" என்னும்‌ தலைப்பில்‌ கற்பனைக்‌ 
கதை ஒன்று எழுதுக. 


94 


| | 10th Tamil Unit 4indd 94 ஓ 24-01-2020 10.06.07 AM | | 


| | 10th_Tamil_Unit Aindd 95 ஓ 


டு 


ப்‌) 


படித்துச்‌ சுவைக்க. 


மொழியை ஆள்வோம்‌! 


முகப்புத்தக வலையினிலே 


முகந்தெரியா நபரிடையே 
இனம்புரியா உறவு முறை 
நட்பெனும்‌ சங்கிலிக்குள்‌ 
நாடெல்லாம்‌ சங்கமிக்கும்‌ 
வாடிக்கை செய்பவரின்‌ 
கேளிக்கை கூத்துகளை 
வேடிக்கை பார்ப்பதனை 


வாழ்க்கையெனக்‌ கொண்ட பலர்‌ 


பலர்‌ அறிந்த பாடல்வரியும்‌ 
பகலுணவின்‌ சுவையினையும்‌ 
பாட்டி தந்த பரிசினையும்‌ 
பறைசாற்றும்‌ வாய்ப்பிதுவே 
புகைப்படத்தில்‌ தெரிந்தமுகம்‌ 
பார்த்ததுமோர்‌ புன்சிரிப்பு 
உரையாடல்‌ செய்கையிலே 


அர்த்தமற்ற கலகலப்பு 


கதேடியுமே கிடைக்காத பரீட்சைக்கு முன்தினமும்‌ 
தேசம்‌ கடந்த உறவுகளை புத்தகத்தைத்‌ திறவாதோர்‌ 
இமையத்தின்‌ தேடலினால்‌ பரீட்சையின்‌ நொடிவரைக்கும்‌ 
நிமிடத்தில்‌ அறியும்‌ சிலர்‌ திறந்து வைப்பதிதுவன்றோ 
பகடிகளின்‌ பகிர்ந்தளிப்பும்‌ புத்தகத்தின்‌ மத்தியிலே 
விருப்பத்தின்‌ தெரிவிப்பும்‌ மயிலிறகை வைத்தவர்கள்‌ -முகப்‌ 
கருத்துக்களின்‌ பரிமாற்றம்‌ புத்தகத்தைத்‌ திறந்தவுடன்‌ 
தினமும்‌ இங்கு இடம்பெறுமே உணர்வுகளை வைப்பதேனோ...... 
- டெபோரா பர்னாந்து 
(இலங்கைத்‌ தமிழ்க்‌ கவிஞர்‌) 
மொழிபெயர்க்க. 


Malar: Devi, switch off the lights when you leave the room. 

Devi: Yeah. We have to save electricity. 

Malar: Our nation spends a lot of electricity for lighting up our streets in the night. 

Devi: Who knows? In future our country may launch artificial moons to light our night time sky! 

Malar: I have read some other countries are going to launch these types of illumination satellites near future. 


Devi: Superb news! If we launch artificial moons, they can assist in disaster relief by beaming light on areas that lost power! 


வல்லின ஒற்றை இட்டும்‌ நீக்கியும்‌ எழுதுக. 
காகத்திற்கு காது உண்டா? அதற்கு காது கேட்குமா? 


எல்லா பறவைகளுக்கும்‌ காது உண்டு. செவி துளைகள்‌ இறகுகளால்‌ மூடி இருக்கும்‌. மற்றப்படி 
பாலூட்டிகளில்‌ உள்ளதுபோல்‌ புறசெவிமடல்‌ இருக்காது. காகத்திற்கு காது உண்டு. காதுக்‌ கேட்கும்‌. 


பறவைகளுக்கு பார்த்தல்‌, கேட்டல்‌ உணர்வு நன்றாக வளர்ச்சிப்‌ பெற்று இருக்கும்‌. சுவைத்தல்‌ 
உணர்வுக்‌ குறைவாகவும்‌ நுகர்தல்‌ உணர்வு இல்லையென்றேக்‌ கூறலாம்‌. 


யுரேகா! யுரேகா! - அறிவியல்‌ வெளியீடு 


95 


24-01-2020 10.06.07 AM | | 


கொடுக்கப்பட்டூுள்ள இருசொற்களைப்‌ பயன்படுத்தி ஒரு தொடர்‌ அமைக்க. 


அ) இயற்கை - செயற்கை ஆ) கொடு - கோடு 


இ)கொள்்‌ - கோள்‌ ஈசிறு -சீறு 
௨) தான்‌ - தூம்‌ ஊ)விதி -வீதி 
எ.கா. இயற்கை - செயற்கை 


பாதை தெரியாத இயற்கைக்‌ காடுகளில்‌ பயணிக்கச்‌ செயற்கைக்‌ கருவிகள்‌ பயன்படுகின்றன. 


பத்தியைப்‌ படித்துப்‌ பதில்‌ தருக. 

பருப்பொருள்கள்‌ சிதறும்படியாகப்‌ பல ஊழிக்‌ காலங்கள்‌ கடந்து சென்றன. புவி உருவானபோது 
நெருப்புப்‌ பந்துபோல்‌ விளங்கிய ஊழிக்காலம்‌ தோன்றியது. பின்னர்ப்‌ புவி குளிரும்படியாகத்‌ தொடர்ந்து 
மழை பொழிந்த ஊழிக்‌ காலம்‌ கடந்தது. அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால்‌ புவி வெள்ளத்தில்‌ 
மூழ்கியது. இப்படி மீண்டும்‌ மீண்டும்‌ சிறப்பாகிய ஆற்றல்‌ மிகுந்து செறிந்து திரண்டு இப்படியாக 
(வெள்ளத்தில்‌ மூழ்குதல்‌) நடந்த இந்தப்‌ பெரிய உலகத்தில்‌, உயிர்கள்‌ வாழ்வதற்கு ஏற்ற சூழலாகிய 
உள்ளீடு தோன்றியது. உயிர்கள்‌ தோன்றி நிலைபெறும்படியாக இப்பெரிய புவியில்‌ ஊழிக்காலம்‌ 
கடந்தது. 
பத்தியில்‌ உள்ள அடுக்குத்தொடர்களை எடுத்து எழுதுக. 
புவி ஏன்‌ வெள்ளத்தில்‌ மூழ்கியது? 
பெய்த மழை - இத்தொடரை வினைத்தொகையாக மாற்றுக. 
இப்பத்தி உணர்த்தும்‌ அறிவியல்‌ கொள்கை யாது? 
உயிர்கள்‌ வாழ்வதற்கு ஏற்ற சூழலாக நீவிர்‌ கருதுவன யாவை? 


வ்‌ ம ஆல்டர்‌ 


கட்டுரை எழுதுக. 


தலைப்பு - 'விண்வெளியும்‌ கல்பனா சாவ்லாவும்‌' 


நயம்‌ பாராட்டுக. 


நிலாவையும்‌ வானத்து மீனையும்‌ காற்றையும்‌ 
நேர்ப்பட வைத்தாங்கே 

குலாவும்‌ அமுதக்‌ குழம்பைக்‌ குடித்தொரு 
கோல வெறிபடைகத்தோம்‌; 

உலாவும்‌ மனச்சிறு புள்ளினை எங்கணும்‌ 
ஓட்டி மகிழ்ந்திடுவோம்‌; 

பலாவின்‌ கனிச்சுளை வண்டியில்‌ ஓர்‌ வண்டு 
பாடுவதும்‌ வியப்போ? - பாரதியார்‌ 


ம்‌ மொழியோடு விளையாடூ 


தொடரைப்‌ படித்து விடையைக்‌ கண்டறிக. 


1. நூலின்‌ பயன்‌ படித்தல்‌ எனில்‌, கல்வியின்‌ பயன்‌ ....... 
2. விதைக்குத்‌ தேவை எரு எனில்‌, கதைக்குத்‌ தேவை ...... 
3. கல்‌ சிலை ஆகுமெனில்‌, நெல்‌ ........ ஆகும்‌. 
4. குரலில்‌ இருந்து பேச்சு எனில்‌, விரலில்‌ இருந்து....... 
5. மீன்‌ இருப்பது நீரில்‌; தேன்‌ இருப்பது ....... 
(சோறு, கற்றல்‌, ௧௬, பூவில்‌, எழுத்து) 


96 


| | 10th Tamil Unit 4indd 96 ஓ 24-01-2020 10.06.07 AM | | 


குறிப்பைப்‌ பயன்படுத்தி விடைதருக. 


மீளாத்‌ துயர்‌ மீண்ட இன்பம்‌ 


கொடுத்துச்‌ சிவந்த 
மறைத்துக்‌ காட்டு 


அருகில்‌ அமர்க 


பெரியவரின்‌ அமைதி 


புயலுக்குப்‌ பின்‌ 


அகராதியில்‌ காண்க. 


அவிர்தல்‌, அழல்‌, உவா, கங்குல்‌, கனலி 


காட்சியைக்‌ கண்டூ கவினுற எழுதுக. 


செயல்திட்டம்‌ 
செயற்கை நுண்ணறிவைப்‌ பயன்படுத்தும்‌ வணிக நிறுவனங்கள்‌ சில இயங்கி வருகின்றன. செயற்கை 
நுண்ணறிவைப்‌ பயன்படுத்தும்‌ ரோபோக்களை உருவாக்கும்‌ நிறுவனங்கள்‌ சில உலகினில்‌ இருக்கின்றன. 
அவற்றைப்‌ பற்றிய படங்களுடன்‌ குறிப்பு எழுதிவருக. 


கலைச்சொல்‌ அறிவோம்‌ 


Nanotechnology — மீநுண்தொழில்நுட்பம்‌ Sறace Technology - விண்வெளித்‌ தொழில்நுட்பம்‌ 
Biotechnology - உயிரித்‌ தொழில்நுட்பம்‌ Cosmic rays - விண்வெளிக்‌ கதிர்கள்‌ 
Ultraviolet rays  - புற ஊதாக்‌ கதிர்கள்‌ Infrared rays - அகச்சிவப்புக்‌ கதிர்கள்‌ 

97 


| | 10th Tamil Unit 4indd 97 ஓ 24-01-2020 10.06.07 AM | | 


ஞ்‌ அறிவை விரிவு செய்‌ 


பஞ்ச பூதங்களின்‌ அறிவியல்‌ கதைகள்‌ - நீலமணி பஞ்ச மதங்களின்‌ 
அன்றாட வாழ்வில்‌ அறிவியல்‌ - ச.தமிழ்ச்செல்வன்‌ கன்‌ 


காலம்‌ - ஸ்மபன்‌ ஹாக்கிங்‌ 


நிற்க அதற்குத்‌ தக... 


தொலைக்காட்சி நிகழ்வுகளையே 
பார்த்துக்கொண்டிருக்கும்‌ தம்பி; 
திறன்‌ ம பசியி லை ய 
விளையாடிக்கொண்டிருக்கும்‌ தங்கை; 
காணொலி விளையாட்டுகளில்‌ 
மூழ்கியிருக்கும்‌ தோழன்‌; 
எப்போதும்‌ சமூக ஊடகங்களில்‌ 
இயங்கியபடி இருக்கும்‌ தோழி 

இ இவர்கள்‌ எந்நேரமும்‌ நடப்புலகில்‌ 
இருக்காமல்‌ கற்பனை உலகில்‌ 
மிதப்பவர்களாக இருக்கிறார்கள்‌! 


இவர்களை நெறிப்படுத்தி நடைமுறை 
உலகில்‌ செயல்படவைக்க நீங்கள்‌ செய்யும்‌ முயற்சிகளைப்‌ பட்டியல்‌ இடுக. 


ND 


த்‌ இணையத்தில்‌ காண்க. 


௫ 7 


https://bit.ly/2NVSG9H 
https://bit.ly/2Dha2K9 
https://bit.ly/2yMBPfW 


98 


| | 10th Tamil Unit 4indd 98 ஓ 24-01-2020 10.06.08 AM | | 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ © 


> மொழிபெயர்ப்பின்‌ இன்றியமையாமையையும்‌ நுட்பத்தையும்‌ உணர்ந்து 


| 10th_ Tamil Unit 5.indd 99 


மொழிபெயர்ப்புப்‌ பகுதிகளைப்‌ படித்தல்‌, புதிய பகுதிகளைத்‌ தேவைக்கேற்ப 
மொழிபெயர்த்தல்‌. 

கல்வி சார்ந்த கருத்துகளைச்‌ செய்யுள்‌ வாயிலாக அறியவும்‌, சுவைக்கவும்‌, இன்றைய 
கல்வியுடன்‌ ஒப்பிடவும்‌ அறிதல்‌. 

படித்துப்‌ பொருள்‌ உணர்வதுடன்‌ கருத்துகளைத்‌ தொகுத்து வரிசைப்படுத்தி 
எளிமையாக வழங்கும்‌ திறன்‌ பெறுதல்‌. 

பொருள்கொள்ளும்‌ முறையறிந்து செய்யுளின்‌ பொருளைப்‌ புரிந்துகொள்ளுதல்‌. 


99 


ஓ 24-01-2020 10.06.24 AM | | 


நுழையும்முன்‌ 


ஒவ்வொரு மொழிச்‌ சமூகத்திலும்‌ ஒரு துறையில்‌ இல்லாத செழுமையை 
ஈடுசெய்ய வேறுதுறைகளில்‌ உச்சங்கள்‌ இருக்கும்‌. மொழிகளுக்கு 
இடையேயான வேற்றுமைகளை வேற்றுமைகளாகவே நீடிக்கவிடாமல்‌ 
ஒற்றுமைப்படுத்த உதவுவது மொழிபெயர்ப்பு. கொடுக்கல்‌ வாங்கலாக 
அறிவனைத்தும்‌ உணர்வனைத்தும்‌ அனைத்து மொழிகளிலும்‌ 
பரவவேண்டும்‌. நம்மிடம்‌ எல்லாம்‌ உள்ளது என்ற பட்டை கட்டிய 


பார்வையை ஒழித்து அகன்ற பார்வையைத்‌ தருவது மொழிபெயர்ப்பு. 


HYMNOLOGIA 
DAMULICA 


S1ivE 


EX GERMANICO IN DAMULORUM IDI- 
OMA, OBSERVATIS USQUE ET ME- 
LODIIS ET RHYTHMIS ODARUM, 
TRANSLATORUM 


CENTUM ETSEXAGINTA 


HY MNORUM 
SPIRITUA- 
LIUM 


FASCICULUS : 
in ச 
Gratiam Juventutis Damulice ௫016 ac Ecclefie 
hujus Gentis, Chriffo Nomen dantis, 
exhibita 

a 

BENJAMIN SCHULTZE 

Miffionario ad Indos Orientales. 


TRANQUEBARIE, In littore Coromandelins 
Typis & fomptibus Miffionis Danice 
Anno MDCCK XIIL. 


யம அஅிரதுநுலலக்‌ அ 


கூர 


பாடடகலர 


பட்டது 


GE 


ஆடாத_ மதத 
BRB உத்தி த்‌ ங்‌ 
யுமஅவரு ஒடையசுதனகீ டய 
கக அதது வினா ஒப பும்‌ 
யிசிப்டிரீதது சாநது வினா பேரி 


யுமா டா ௪ சிதமாலம்‌ 
உனா தகை கருட 8 


- தப வடுஅகர வடைய அ 
தத [1 க மை யம 
பெலததைய மப்‌ சத தயுங கீ ஜய யை 


தக௲வாகசஅதுகஸீ 
அ பப வாபபுக முருதுபபி அ ததாக 
ரமப ணீயிதுக அச சநழுது௩ 
அ தகொடேதீனநதீன ம 
பா௫வா௱கஸ* 


பேனில்‌ கிறித்துவநிறுவனத்தால்‌1223ஆம்‌'ஆண்டு தரங்கம்பாடியில்‌ மொழிபெயர்த்து அச்சுருவாக்கம்‌!பற்ற'தமிழ்‌]நூல்‌: 


"ஒரு மொழியில்‌ உணர்த்தப்பட்டதை 
வேறொரு மொழியில்‌ வெளியிடுவது 


மொழிபெயர்ப்பு" என்கிறார்‌ மணவை முஸ்தபா. 


"ஒரு மொழி வளம்பெறவும்‌ உலகத்துடன்‌ 
உறவுகொள்ளவும்‌ மொழியெயர்ப்பு 
இன்றியமையாததாகும்‌; உலக நாகரிக 
வளர்ச்சிக்கும்‌ பொருளியல்‌ மேம்பாட்டிற்கும்‌ 
மொழிபெயர்ப்பும்‌ ஒரு காரணமாகும்‌" 
என்கிறார்‌ மு.கு. ஜகந்நாதர்‌. 


| | 10th_Tamil Unit 5indd 100 


மொழிபெயர்ப்பு - தொடக்கம்‌ 


மொழிபெயர்த்தல்‌ என்ற தொடரைத்‌ 
தொல்காப்பியர்‌ மரபியலில்‌ (98) 
குறிப்பிட்டுள்ளார்‌. 


'மாபாரதம்‌ தமிழ்ப்படுத்தும்‌ 
மதுராபுரிச்‌ சங்கம்வைத்தும்‌ ' 
என்னும்‌ சின்னமனூர்ச்‌ செப்பேட்டுக்‌ 
குறிப்பு, சங்ககாலத்திலேயே தமிழில்‌ 
மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதைப்‌ 
புலப்படுத்துகிறது. வடமொழியில்‌ வழங்கி 


100 


24-01-2020 10.06.25 AM | | 


வந்த இராமாயண, மகாபாரதக்‌ தொன்மச்‌ 
செய்திகள்‌ சங்க இலக்கியங்களில்‌ 
பரவலாக இடம்பெற்றுள்ளன. இதுவும்‌ 
பிறமொழிக்‌ கருத்துகளை, கதைகளைத்‌ 
தமிழ்ப்படுத்தியமையைப்‌ புலப்படுத்துகிறது. 
பெருங்கதை, சீவகசிந்தாமணி, 
கம்பராமாயணம்‌, வில்லிபாரதம்‌ முதலிய சில 
காப்பியங்களும்‌ வடமொழிக்‌ கதைகளைத்‌ 
தழுவிப்‌ படைக்கப்பட்டவையே. 


மொழிபெயர்ப்பு - தேவை 


மொழிபெபயர்ப்பு, எல்லாக்‌ 
காலகட்டங்களிலும்‌ தேவையான 
ஒன்று. விடுதலைக்குப்‌ பிறகு நாட்டின்‌ 
பல பகுதிகளையும்‌ ஒரே ஆட்சியின்கீழ்‌ 
இணைக்கும்‌ முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. 
தேசிய உணர்வு ஊட்டுவதற்கும்‌ 
ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கும்‌ 
இந்திய அரசு, மொழிபெயர்ப்பை ஒரு 
கருவியாகக்‌ கொண்டது; ஒரு மொழியில்‌ 
இருக்கும்‌ நூல்களைப்‌ பிற மொழியில்‌ 
மொழிபெயர்த்தது; பல்வேறு மாநிலங்களில்‌ 
இருந்த இருக்கின்ற எழுத்தாளர்கள்‌, 
சிந்தனையாளர்கள்‌ ஆகியோரைப்‌ பற்றிய 
நூல்களையும்‌ வெளியிட்டது. இத்தகைய 
மொழிபெயர்ப்பு முயற்சிகள்‌ சாகித்திய 
அகாதெமி, தேசிய புத்தக நிறுவனம்‌ 
(NBT), தென்னிந்தியப்‌ புத்தக நிறுவனம்‌ 
ஆகியவற்றின்‌ மூலம்‌ செய்யப்பட்டன. 


மொழிபெயர்ப்பின்‌ தேவையை உணர்த்த 
ஒரு நிகழ்ச்சியைச்‌ சொல்கிறார்கள்‌. 
உலகப்‌ போரின்போது அமெரிக்கா, "சரண்‌ 
அடையாவிடில்‌ குண்டு வீசப்படும்‌" என்ற 
செய்தியை ஜப்பானுக்கு அனுப்பியதாகவும்‌ 


Exhibition - காட்சி, பொருட்காட்சி 
East Indian Railways - இருப்புப்‌ பாதை 
Revolution - புரட்சி 


Strike - தொழில்‌ நிறுத்தி இருத்தல்‌, தொழில்‌ 
நிறுத்தம்‌, வேலை நிறுத்தம்‌ 


| | 10th_Tamil Unit 5indd 101 


101 


அதற்கு ஜப்பான்‌, 'மொகு சாஸ்ட்டு' என்று 
விடை அனுப்பியதாகவும்‌ கூறுவர்‌. அந்தத்‌ 
தொடரின்‌ பொருள்‌ தெரியாமையால்‌ 
அமெரிக்கா, ஹீரோஷிமாவில்‌ குண்டுவீசியது 
என்று சொல்கிறார்கள்‌. அந்தத்‌ 
தொடருக்குப்‌ பொருள்‌, 'விடைதர அவகாசம்‌ 
வேண்டும்‌' என்பதாம்‌. ஆனால்‌ அதற்கு 
அமெரிக்கர்கள்‌, மறுக்கிறோம்‌ என்று 
பொருள்‌ கொண்டதாகவும்‌ கூறுவர்‌. இது 
உண்மை எனில்‌, மொழிபெயர்ப்பு சரியாக 
அமையாததால்‌ காலத்திற்கும்‌ அழிவு தரும்‌ 
களங்கம்‌ நேர்ந்தது எனலாம்‌. 


மொழிபெயர்ப்பு - கல்வி 


மொழிபெயர்ப்பைக்‌ கல்வியாக 
ஆக்குவதன்‌ மூலம்‌ அனைத்துலக 
அறிவையும்‌ நாம்‌ எளிதாகப்‌ பெறமுடியும்‌; 
பல அறிவுத்துறைகளுக்கும்‌ தொழில்‌ 
துறைகளுக்கும்‌ வெளிநாட்டாரை 
எதிர்பார்க்காமல்‌ நாமே நமக்கு வேண்டிய 
அனைத்தையும்‌ உருவாக்கிக்கொள்ள 
முடியும்‌: மனித வளத்தை முழுமையாகப்‌ 
பயன்படுத்தமுடியும்‌: வேலைவாய்ப்புத்‌ 
களத்தை விரிவாக்க முடியும்‌; நாடு, 
இன, மொழி எல்லைகள்‌ கடந்து 
ஓருலகத்தன்மையைப்‌ பெறமுடியும்‌. நாடு 
விடுதலை பெற்ற பிறகு பல நாட்டுத்‌ 
தூதரகங்கள்‌ நம்நாட்டில்‌ நிறுவப்பட்டன. 
அவை தங்களுடைய இலக்கியம்‌, பண்பாடு, 
தொழில்வளர்ச்சி, கலை போன்றவற்றை 
அறிமுகப்படுத்தும்‌ நோக்கில்‌ தத்தம்‌ 
மொழிகளைக்‌ கற்றுக்கொடுக்கின்ற 
முயற்சியை மேற்கொண்டு வருகின்றன. 
இதனைச்‌ சார்ந்து பிற மொழிகளைக்‌ 
கற்றுத்தரும்‌ தனியார்‌ நிறுவனங்களும்‌ 
உருவாகியுள்ளன. பள்ளிகளிலும்‌ 
கல்லூரிகளிலும்‌ பல்கலைக்கழகங்களிலும்‌ 
பிறமொழிகளைக்‌ கற்கும்‌ வாய்ப்புகள்‌ 
உருவாக்கப்பட்டுள்ளன. 


இலக்கிய இறக்குமதி 

பிறமொழி இலக்கியங்களை 
அறிந்துகொள்ளவும்‌ அவைபோன்ற புதிய 
படைப்புகள்‌ உருவாகவும்‌ மொழிபெயர்ப்பு 
உதவுகிறது. இலக்கியம்‌ என்பது தன்‌ 


24-01-2020 10.06.25 AM | | 


| | 10th Tamil Unit 5.indd 102 ஓ 


அனுபவத்தை எழுதுவது என்றாலும்‌ அது 
கலைச்சிறப்புடையதாக இருக்கிறபோது 
அனைவரது அனுபவமாகவும்‌ 
பொதுநிலை பெறுகிறது. அத்தகைய 
பொதுநிலை பெற்ற இலக்கியத்தை 
மொழிவேவலி சிறையிடுகிறது. 
மொழிவேலியை அகற்றும்‌ பணியை 
மொழிபெயர்ப்பு செய்கிறது. ஜெர்மன்‌ 
மொழியில்‌ மொழிபெயர்ப்பின்‌ மூலம்‌ 
அறிமுகம்‌ ஆன ஷேக்ஸ்பியர்‌, அந்நாட்டுப்‌ 
படைப்பாளர்‌ போலவே கொண்டாடப்பட்டார்‌. 


18ஆம்‌ நூற்றாண்டுவரை வடமொழி 
நூல்கள்‌ பல தமிழில்‌ ஆக்கப்பட்டன. 
ஆங்கிலேயர்‌ வருகைக்குப்‌ பின்‌ ஆங்கில 
நூல்களும்‌ ஆங்கிலம்‌ வழியாகப்‌ 
பிற ஐரோப்பிய மொழி நூல்களும்‌ 
அறிமுகமாயின. இவற்றில்‌ தரமான 
நூல்கள்‌ என்று பார்த்தால்‌ சிலதான்‌ 
எஞ்சும்‌. இதே போலத்‌ தமிழ்‌ நூல்களும்‌ 
பிற மொழிகளுக்கு அறிமுகமாயின. 
தமிழுக்குரிய நூலாக இருந்த திருக்குறள்‌ 
உலக மொழிகளுக்குரியதாக மாறியது 
மொழிபெயர்ப்பால்தான்‌. 


மொழிபெயர்ப்பு இல்லாவிடில்‌ சில 


படைப்பாளிகளும்‌ கூட உருவாகியிருக்க 


முடியாது; ஷேக்ஸ்பியர்‌ இருந்திருக்க 
முடியாது; கம்பன்‌ இருந்திருக்க முடியாது. 
இரவீந்திரநாத தாகூர்‌ வங்க மொழியில்‌ 
எழுதிய கவிதைத்‌ தொகுப்பான 
கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில்‌ அவரே 
மொழிபெயர்த்த பிறகுதான்‌ அவருக்கு 
நோபல்பரிசு கிடைத்தது. மகாகவியான 
பாரதியின்‌ கவிதைகளும்‌ ஆங்கிலத்தில்‌ 
மொழிபெயர்க்கப்பட்டிருந்தால்‌ உலகஅளவில்‌ 
உயரிய விருதுகளும்‌ ஏற்பும்‌ கிடைத்திருக்கும்‌. 
ஒரு நாடு எவ்வளவு மின்னாற்றலைப்‌ 
பயன்படுத்துகிறது என்பதைக்‌ கொண்டு அதன்‌ 
தொழில்‌ வளர்ச்சியை மதிப்பிடுவார்கள்‌. 
அதுபோல, ஒரு நாட்டின்‌ மொழிபெயர்ப்பு 
நூல்களின்‌ எண்ணிக்கையைக்‌ கொண்டு 
அந்நாட்டின்‌ பண்பாட்டையும்‌ அறிவையும்‌ 
மதிப்பிடுவார்கள்‌. 


நேரடி மொழிபெயர்ப்பாக பிரஞ்சு, 
ஜெர்மன்‌, ஆப்பிரிக்கா, லத்தீன்‌ அமெரிக்கா 
முதலான நாடுகளின்‌ நூல்கள்‌ இன்று 
கிடைக்கத்‌ தொடங்கியிருப்பது நல்ல பயனை 
அளிக்கும்‌ என எதிர்பார்க்கலாம்‌. 


மொழிபெயர்ப்பின்‌ மூலம்‌ இலக்கியத்‌ 
திறனாய்வுக்‌ கொள்கைகளையும்‌ 
பெற்றிருக்கிறோம்‌. இன்றுள்ள புதிய 


மொழிபெயர்ப்பு 


ட்‌ தெரிந்து தெளிவோம்‌ 
எங்கோ தொலைதூரத்தில்‌ வாழும்‌ மனிதர்கள்‌ தங்களின்‌ 


மொழியில்‌ சொன்னவற்றை, எழுதியவற்றை இன்னொரு 


மொழியில்‌ தமக்குத்‌ தெறிந்த மொழியில்‌ மொழிபெயர்த்து அறிந்து கொள்கிறார்கள்‌. அதுதான்‌ 
மொழிபெயர்ப்பு. 

எப்பொழுது உலகத்தில்‌ நான்கைந்து மொழிகள்‌ உருவாயினவோ அப்பொழுதே மொழி பெயர்ப்பும்‌ 
வந்துவிட்டது. கருத்துப்பரிமாற்றம்‌, தகவல்‌ பகிர்வு, அறநூல்‌ அறிதல்‌, இலக்கியம்‌, தத்துவம்‌ என்பன 
எல்லாம்‌ மொழிபெயர்ப்பு வழியாகவே சர்வதேசத்தன்மை பெறுகின்றன. 

ராகுல்‌ சாங்கிருத்யாயன்‌ 1942ஆம்‌ ஆண்டு ஹஜிராபாக்‌ மத்திய சிறையிலிருந்தபோது 
'வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தி மொழியில்‌ எழுதினார்‌. 1949ஆம்‌ ஆண்டு 
இந்நூலை கணமுத்தையா என்பவர்‌ தமிழில்‌ மொழிபெயர்த்து வெளியிட்டார்‌. இன்றுவரையில்‌ 
'வால்காவிலிருந்து கங்கை வரை' ஒவ்வொரு தமிழரும்‌ விரும்பிப்‌ படிக்கும்‌ நூலாக இருக்கிறது. 
இதுவரையில்‌ பல பதிப்புகள்‌ வெளிவந்திருக்கின்றன. 

1949 - கணமுத்தையா மொழி பெயர்ப்பு, 2016 - டாக்டர்‌ என்‌.ஸ்ரீதர்‌ மொழி பெயர்ப்பு, 2016 - 
முத்து மீனாட்சி மொழி பெயர்ப்பு, 2018 - யூமா வாசுகி மொழி பெயர்ப்பு. 

சா. கந்தசாமி 


102 


24-01-2020 10.06.25 AM | | 


திறனாய்வு முறைகளை எல்லாம்‌ 
நாம்‌ ஆங்கிலத்தின்‌ வழியாகவே 


பெற்றிருக்கிறோம்‌. 


பிறமொழி இலக்கியங்கள்‌, 
இலக்கிய வடிவங்கள்‌ பலவும்‌ தமிழுக்கு 
அறிமுகமாகி அது போன்ற முயற்சிகள்‌ 
இங்கு மேற்கொள்ளப்படுகின்றன. 
மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களைத்‌ தமிழ்‌ 
இலக்கியங்களோடு ஒப்பு நோக்கி சிந்தனை, 
வடிவம்‌, உத்தி, மையக்கரு, பண்பாடு போன்ற 
பலவகைக்‌ கூறுகளை எடைபோடவும்‌ 
வளர்க்கவும்‌ மொழிபெயர்ப்பு உதவுகிறது. 


மொழிபெயர்ப்பு - செம்மை 


Hundred railsleepers were washed away 
என்பதை, தொடர்வண்டியில்‌ உறங்கிக்‌ 
கொண்டிருந்த நூறுபேர்‌, வெள்ளத்தில்‌ 
அடித்துச்‌ செல்லப்பட்டார்கள்‌ என்று ஒரு 
செய்தித்தாள்‌ வெளியிட்டது. Railsleeper 
என்பது தொடர்வண்டியின்‌ போக்குவரத்துப்‌ 
பாதையான தண்டவாளத்தில்‌ உள்ள குறுக்குக்‌ 
கட்டைகளைக்‌ குறிக்கும்‌. அதனை உறங்கிக்‌ 
கொண்டிருந்தோர்‌ என மொழிபெயர்த்தது 
பெரும்பிழையே. 


Cane! என்பதற்கு வடம்‌ (கயிறு), ஒட்டகம்‌ 
என இருபொருள்‌ உண்டு. ஊசி காதில்‌ 
வடம்‌ நுழையாது என்னும்‌ வேற்றுமொழித்‌ 
தொடரை 'ஊசி காதில்‌ ஒட்டகம்‌ நுழையாது' 
என்று மொழிபெயர்த்துப்‌ பயன்படுத்துகிறோம்‌. 
இத்தொடரில்‌ வடம்‌ என்பதே பொருத்தமான 
சொல்லாக அமையும்‌ (அதாவது ஊசி காதில்‌ 
நூல்‌ நுழையுமே அன்றிக்‌ கயிறு நுழையாது 
என்பதே). மொழிபெயர்ப்புகள்‌ கழிவின்றி, 
சிதறலின்றி மூலமொழியின்‌ கருத்துகளை 
வெளிப்படுத்துவதாக அமைய வேண்டும்‌. 


‘Underground drainage என்ற தொடரை 
மொழிபெயர்ப்பதில்‌ தடுமாற்றம்‌ வந்தது. 
பாதாளச்‌ சாக்கடை என்பது போன்றெல்லாம்‌ 
மொழிபெயர்த்தனர்‌. தமிழோடு தொடர்புடைய 
மலையாள மொழியில்‌ பயன்படுத்திய 


புதைசாக்கடை என்ற சொல்‌ பொருத்தமாக 
இருப்பதைக்‌ கண்டனர்‌. 
பயன்படுத்தவும்‌ தொடங்கினர்‌. 


அதையய 


| | 10th_Tamil Unit 5indd 103 


103 


Tele என்பது தொலை என்பதைக்‌ 
குறிக்கிறது. ஆகவே Telegraph, Television, 
Telephone, Telescope, Telemetry முதலிய 
சொற்கள்‌ மொழிபெயர்க்கப்படுகிறபோது 
தொலைவரி, தொலைக்காட்சி, தொலைபேசி, 
தகொலைநோக்கி, தொலைஅளவியல்‌ 
என்றவாறு முன்‌ ஒட்டுகளுடன்‌ 
மொழிபெயர்க்கப்பட்டன. இதற்கு 
மாறாக, Transcribe, Transfer, Transform, 
Transact ஆகியவற்றை மொழிபெயர்க்கும்‌ 
போது படியெடுத்தல்‌, மாறுதல்‌, 
உருமாற்றுதல்‌, செயல்படுத்துதல்‌ 
என்றவாறு மொழிபெயர்க்கப்படுகின்றன. 
இங்கு 7806 என்ற முன்‌ஓட்டை வைத்து 
மொழிபெயர்க்கவில்லை. இவ்வாறு 
இடம்பார்த்து மொழிபெயர்ப்பு, முறையாகச்‌ 
செய்யப்பட வேண்டும்‌. 
பல்துறை வளர்ச்சி 

இன்றைக்குப்‌ பல்வேறு துறைகளின்‌ 
வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு 
தேவைப்படுகிறது. மொழிபெயர்ப்பு இல்லை 
எனில்‌ உலகை எல்லாம்‌ வலையாகப்‌ 
பிடித்திருக்கிற ஊடகத்தின்‌ வளர்ச்சி 
இல்லை. தொலைக்காட்சி, வானொலி, 
திரைப்படம்‌, இதழ்கள்‌ போன்ற ஊடகங்கள்‌ 
மொழிபெயர்ப்பால்தான்‌ வளர்ச்சி 
பெறுகின்றன. விளம்பர மொழிக்கு 
மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. 
திரைப்படங்கள்‌ தொலைக்காட்சித்‌ தொடர்கள்‌ 
ஆகியன வேற்று மொழிமாற்றம்‌ செய்யப்பட்டு 
அனைத்து மொழி பேசும்‌ மக்களையும்‌ 
அடைகின்றன. இதனால்‌ புதுவகையான 
சிந்தனைகள்‌ மொழிக்கூறுகள்‌ பரவுகின்றன. 


மொழிபெயர்ப்பு - பயன்‌ 


இது மொழிபெயர்ப்புக்‌ காலம்‌. காலையில்‌ 
எழுந்தவுடன்‌ நாளிதழ்ப்படிப்பு, மொழிபெயர்ப்பு 
மூலமே நமக்குச்‌ சாத்தியமாகிறது. இரவு 
தொலைக்காட்சியில்‌ காணும்‌ கேட்கும்‌ 
செய்திகளும்‌ மொழிபெயர்ப்பு மூலமே 
கிடைக்கின்றன. இடையில்‌ நம்‌ பணிகள்‌ 
பலவற்றிலும்‌ மொழிபெயர்ப்பின்‌ துணை 
இருந்துகொண்டே இருக்கிறது. 


24-01-2020 10.06.25 AM | | 


* இன்றைய வளரும்‌ நாடுகளில்‌ 
அறிவியலை உருவாக்க - அரசியலை 
உருவாக்க - பொருளியலை உருவாக்க - 
சமூகவியலை உருவாக்க - இலக்கியத்தை 
உருவாக்க மொழிபெயர்ப்பே உதவுகிறது. 
மொழிபெயர்ப்பு, மனிதர்களையும்‌ 
நாடுகளையும்‌ காலங்களையும்‌ 
இணைக்கிற நெடுஞ்சாலையாக 
இருக்கிறது; காலத்தால்‌ இடத்தால்‌ 
மொழியால்‌ பிரிக்கப்பட்ட மானுடத்தை 
இணைக்கிறது: கடந்த காலத்தை 
எதிர்காலத்துடன்‌ இணைக்கும்‌ அது 
மனிதவாழ்வின்‌ ஒரு பகுதியாகவே 
இருக்கிறது: பல மொழிகளிலும்‌ 
காணப்படும்‌ சிறப்புக்கூறுகளை 
எல்லாம்‌ ஒருங்குசேசர்த்து 
அனைவருக்கும்‌ பொதுமையாக்குகிறது. 
ஜெர்மனியில்‌ ஓர்‌ ஆண்டில்‌ பிற 
மொழிகளிலிருந்து 5000 நூல்கள்வரை 
மொழிபெபயர்க்கப்படுகின்றன. 
புள்ளிவிவரப்படி அதிகமான 
தமிழ்நூல்கள்‌ பிறமொழிகளில்‌ 
மொழிபெபயர்க்கப்பட்டுள்ளன. 
அவ்வரிசையில்‌ முதலிடம்‌ ஆங்கிலம்‌; 
இரண்டாமிடம்‌ மலையாளம்‌: அதைக்‌ 
தொடர்ந்து அடுத்தடுத்த நிலைகளில்‌ 
முறையே தெலுங்கு, இந்தி, கன்னடம்‌, 
வடமொழி, ரஷ்யமொழி, வங்கமொழி, 
மராத்தி மொழி போன்றவை 
இடம்பெறுகின்றன. 
மொழிபெயர்ப்பினால்‌ புதிய சொற்கள்‌ 
உருவாகி மொழிவளம்‌ ஏற்படுகிறது. பிற 
இனத்தவரின்‌ பண்பாடு, நாகரிகம்‌, பழக்கவழக்கம்‌ 
போன்றவற்றை அறியமுடிகிறது. அதிலிருந்து 
நல்லனவற்றை நாம்‌ பெற்றுக்கொள்ள 
முடிகிறது: பிறமொழி இலக்கிய அறிவு 
கிடைக்கிறது. அதன்மூலம்‌ நம்‌ இலக்கியத்தை 
வளப்படுத்த முடிகிறது. உலகப்புகழ்‌ பெற்ற 
அறிவியல்‌ கண்டுபிடிப்புகளையும்‌ இலக்கியப்‌ 
படைப்புகளையும்‌ அறிவதற்கு வாய்ப்பு 
ஏற்படுகிறது. கருத்துப்‌ பகிர்வைத்‌ தருவதால்‌ 
மொழிபெயர்ப்பைப்‌ பயன்கலை என்று 
குறிப்பிடுவார்கள்‌. மொழிபெயர்ப்பு மூலம்‌ 
ஒரு நாட்டின்‌ வரலாற்றிலும்‌ இலக்கியத்திலும்‌ 
பண்பாட்டிலும்‌ வலிமையான தாக்கத்தை 
ஏற்படுத்த முடியும்‌. 


| | 10th_Tamil Unit 5indd 104 


104 


யூ 


மொழிவளர்ச்சி 


நல்ல மொழிபெயர்ப்பாளன்‌ சில மொழி 
மீறல்களைச்‌ செய்வான்‌. இதன்மூலம்‌ 
புதிய இலக்கண விதிகளின்‌ தேவையை 
உருவாக்குவான்‌. செய்யுளையே தன்‌ 
வெளியீட்டு வடிவமாகக்‌ கொண்டிருந்த 
தமிழ்‌, அச்சு இயந்திரத்தின்‌ வருகையை 
ஓட்டி மொழிபெயர்ப்பை எதிர்கொண்டபோது 
உரைநடை வளர்ச்சியை மேற்கொள்ள 
வேண்டியிருந்தது. அப்போது தமிழ்‌, ஆங்கிலத்‌ 
தொடரமைப்புகளையும்‌ கூறுகளையும்‌ 
ஏற்கவேண்டிய நிலை ஏற்பட்டது. 
மொழிபெயர்ப்பு இத்தகைய மொழிப்‌ 
பிரச்சினைகளைக்‌ கடந்து, அதன்‌ தீர்வாக 
மொழியில்‌ புதுக்கூறுகளை உருவாக்கி 
வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது. 


எதை மொழிபெயர்ப்பது? 


எந்த மொழிபெயர்ப்பாக இருப்பினும்‌ 
எதை மொழிபெயர்ப்பது என்ற முன்னுரிமை 
வேண்டும்‌. ஒரு மொழியின்‌ குப்பைகள்‌ 
இன்னொரு மொழிக்குப்‌ போய்விடக்‌ கூடாது. 
பழைய நூல்களையே அறிமுகப்படுத்தும்‌ 
போக்கை விட்டுப்‌ புதுப்புது நூல்களையும்‌ 
அறிமுகப்படுத்தும்‌ நிலை வளர வேண்டும்‌. 
ஒரு குறிப்பிட்ட சிறு குழுவில்‌ பேசப்படும்‌ 
மொழியில்‌ இருப்பவையும்‌ கூட நம்மை 
வந்தடைய வேண்டும்‌. சிறு குழுவினர்‌ பேசும்‌ 
ஆப்பிரிக்க மொழிகளின்‌ படைப்பாளர்கள்‌ 
நோபல்‌ பரிசு பெறுகிறார்கள்‌. ஆனால்‌ 
அந்தப்‌ படைப்புகள்‌ நம்மை எட்டுவதில்லை. 
தமிழின்‌ தொன்மையான இலக்கியங்கள்‌ 
முன்னரே மொழிபெயர்க்கப்பட்டு 
அறிமுகமாகியிருந்தால்‌ தமிழின்‌ பெருமை 
உலகெங்கும்‌ முறையாகப்‌ பரவியிருக்கும்‌. 
ஹார்வர்ட்‌ பல்கலைக்கழகத்தின்‌ தமிழ்‌ 
இருக்கை அத்தகைய பணிகளில்‌ ஈடுபட 
வேண்டும்‌. தமிழுக்கு அத்தனை அறிவுச்‌ 
செல்வங்களும்‌ கிடைக்க வேண்டும்‌. இதனை 
குலோத்துங்கன்‌, 


"காசினியில்‌ இன்று வரை அறிவின்‌ மன்னர்‌ 
கண்டுள்ள கலைகளெல்லாம்‌ தமிழில்‌ எண்ணி 
பேசி மகிழ்‌ நிலை வேண்டும்‌" 

என்று குறிப்பிடுகிறார்‌. 


24-01-2020 10.06.25 AM | | 


செய்ய வேண்டுவன 


மொழிபெயர்ப்பு நிறுவனங்களை 
அமைப்பதும்‌ மொழிபெயர்ப்பைக்‌ கல்வி 
ஆக்குவதும்‌ மொழிபெயர்ப்புக்கு உதவும்‌ 
சொற்களஞ்சியங்களை உருவாக்குவதும்‌ ஒரு 
மொழியின்‌ சிறப்புக்‌ கூறுகளுக்கு இணையான 
சமன்பாடுகளை உருவாக்குவதும்‌ பட்டறைகள்‌ 
நடத்துவதும்‌ நூல்வெளியிடுவதும்‌ 
செய்யப்பட வேண்டும்‌. சாகித்திய 
அகாதெமி நிறுவனமும்‌ தேசிய புத்தக 
நிறுவனமும்‌ பல மொழிகளிலிருந்து நல்ல 
படைப்புகளை எல்லா இந்திய மொழிகளிலும்‌ 
மொழிபெயர்த்துள்ளன. வெவ்வேறு 
படைப்புகள்‌ மட்டுமன்றி, துறைசார்ந்த நூல்‌ 
மொழிபெயர்ப்புகளையம்‌ மேற்கொள்ள 


பத 


WW 


வேண்டும்‌. அவ்வகையில்‌ தமிழில்‌ பல 
நூல்கள்‌ உருவாக்கப்பட வேண்டும்‌. 
"சென்றிடுவீர்‌ எட்டுத்திக்கும்‌ - கலைச்‌ 
செல்வங்கள்‌ யாவும்‌ கொணர்ந்திங்கு சேர்ப்பீர்‌" 
என்று பாரதி கூறுவதைத்‌ தமிழுலகம்‌ 
செயல்படுத்த வேண்டும்‌. அங்கிருந்து 
கொணர்ந்து சேர்ப்பதோடு அவர்‌ கூறுவது 
போல, 


"தேமதுரத்‌ தமிழோசை உலகமெலாம்‌ 

பரவும்‌ வகை செய்தல்‌ வேண்டும்‌." 
செப்புமொழிகள்‌ பலவாக இருப்பினும்‌ 

சிந்தனை ஒன்றுடையதாக உலகம்‌ ஆக்கப்பட 

வேண்டும்‌. இதற்கு மொழிபெயர்ப்புக்‌ கல்வி 

இன்றியமையாதது... 


எத்திசையும்‌ புகழ்‌ மணக்க..... 


பிரான்சு தேசிய நூலகத்தில்‌ தமிழ்‌ எடுகளும்‌ கையெழுத்துப்‌ பிரதிகளும்‌ 


பிரான்சு "தேசிய நூற்கூடத்தில்‌ (Bibliothgue Nationale) ஏறக்குறைய ஆயிரம்‌ பழைய தமிழ்‌ 
ஏடுகளும்‌ கையெழுத்துப்‌ பிரதிகளும்‌ உள. இவற்றுள்‌ சில இந்தியாவிலேயே கிடைக்காத 
படிகளும்‌ ஏடுகளுமாம்‌. பண்டைக்‌ காலத்தில்‌ முதன்முதலாக ஐரோப்பியர்‌ யாத்த 
இலக்கணங்களும்‌ கையெழுத்துப்‌ பிரதிகளும்‌ இந்நூற்கூடத்தில்‌ இருக்கின்றன. அங்கிருக்கும்‌ 
தமிழ்‌ நூல்களின்‌ பட்டியலைப்‌ படித்தபொழுது இன்றும்‌ அச்சிடப்பெறாத நூல்கள்‌ சிலவற்றின்‌ 
தலைப்பைக்‌ கண்டேன்‌. "மாணிக்கவாசகர்‌ பிள்ளைத்தமிழ்‌, சரளிப்புத்தகம்‌, புதுச்சேரி அம்மன்‌ 


பிள்ளைத்‌ தமிழ்‌" முதலிய நூல்களும்‌ அங்கு உள." 


- தனிநாயக அடிகள்‌ 


கற்பவை கற்றபின்‌... 


தாகூரின்‌ கீதாஞ்சலி தமிழ்மொழிபெயர்ப்புப்‌ பாடல்‌ ஒன்றையும்‌ கலீல்‌ கிப்ரானின்‌ கவிதை 
ஒன்றின்‌ மொழிபெயர்ப்பையும்‌ நூலகத்தில்‌ படித்து எழுதி வருக. 


மொழிபெயர்ப்புச்‌ சிறுகதை ஒன்றைப்‌ படித்து அதன்‌ கதைச்சுருக்கத்தையும்‌ உங்கள்‌ 


கருத்துகளையும்‌ வகுப்பறையில்‌ கூறுக. 


| | 10th_Tamil Unit 5indd 105 


105 


24-01-2020 10.06.25 AM | | 


கவிதைப்‌ பேழை 


நீதிவெண்பா 


- தா.ப.செய்குதம்பிப்‌ பாவலர்‌ 


கற்றவர்‌ வழி அரசு செல்லும்‌ என்கிறது சங்க இலக்கியம்‌. தோண்டும்‌ அளவு 
ஊறும்‌ நீர்போலக்‌ கற்கும்‌ அளவு அறிவு சுரக்கும்‌ என்கிறது திருக்குறள்‌. 
கல்வியைப்‌ போற்றுவதைப்‌ புறநானூற்றுக்‌ காலத்திலிருந்து தற்காலம்‌வரை 


நுழையும்முன்‌ 


தொடர்கின்றனர்‌ தமிழர்‌. பூக்களை நாடிச்‌ சென்று தேன்‌ பருகும்‌ வண்டுகளைப்‌ 
போல, நூல்களை நாடிச்‌ சென்று அறிவு பெறவேண்டும்‌. 


அருளைப்‌ பெருக்கி அறிவைக்‌ திருத்தி 

மருளை அகற்றி மதிக்கும்‌ தெருளை 
அருத்துவதும்‌ ஆவிக்கு அருந்துணையாய்‌ இன்பம்‌ 
பொருத்துவதும்‌ கல்வியென்றே போற்று. * 


பாடலின்‌ பொருள்‌ 

இ அருளினைப்‌ பெருக்கி, அறிவைச்‌ சீராக்கி, மயக்கம்‌ அகற்றி, 
அறிவுக்குத்‌ தெளிவு தந்து, உயிருக்கு அரிய துணையாய்‌ இன்பம்‌ 
சேர்ப்பது கல்வியே ஆகும்‌. எனவே அதைப்‌ போற்றிக்‌ கற்க வேண்டும்‌. 


சதாவதானம்‌ 
'சதம்‌' என்றால்‌ நூறு என்று பொருள்‌. ஒருவரது புலமையையும்‌ நினைவாற்றலையும்‌ நுண்‌அறிவையும்‌ 
சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில்‌ நிகழ்த்தப்படும்‌ நூறு செயல்களையும்‌ நினைவில்‌ கொண்டு 


விடையளித்தலே சதாவதானம்‌. 


நூல்‌ வெளி 
'சதாவதானம்‌' என்னும்‌ கலையில்‌ சிறந்து விளங்கிய செய்குதம்பிப்‌ பாவலர்‌ 
(1874 - 1950), கன்னியாகுமரி மாவட்டம்‌ இடலாக்குடி என்னும்‌ ஊரைச்‌ சேர்ந்தவர்‌; 
பதினைந்து வயதிலேயே செய்யுள்‌ இயற்றும்‌ திறன்‌ பெற்றவர்‌; சீறாப்புராணத்திற்கு 
உரை எழுதியவர்‌; 1907 மார்ச்‌ 10ஆம்‌ நாளில்‌ சென்னை விக்டோரியா அரங்கத்தில்‌ 


அறிஞர்‌ பலர்‌ முன்னிலையில்‌ நூறு செயல்களை ஒரே நேரத்தில்‌ செய்து காட்டி 'சதாவதானி' என்று 
பாராட்டூப்பெற்றார்‌. இவர்‌ நினைவைப்‌ போற்றும்‌ வகையில்‌ இடலாக்குடியில்‌ மணிமண்டபமும்‌ 
பள்ளியும்‌ உள்ளன. இவரது அனைத்து நூல்களும்‌ நாட்டுடைமை ஆக்கப்பட்டூுள்ளன. 


கற்பவை கற்றபின்‌... 


எதிர்காலத்தில்‌ நீங்கள்‌ பயில விரும்பும்‌ கல்வி குறித்து வகுப்பறையில்‌ கலந்துரையாடிக்‌ 
குறிப்புரை உருவாக்குக. 


106 


| | 10th Tamil Unit 5.indd 106 ஓ 24-01-2020 10.06.26 AM | | 


கவிதைப்‌ பேழை [|] 


திருவிளையாடற்புராணம்‌ 


- பரஞ்சோதி முனிவர்‌ 


கற்றோருக்குச்‌ சென்ற இடமெல்லாம்‌ சிறப்புச்‌ செய்வது 
தமிழ்கூறும்‌ நல்லுலகம்‌. அரசரும்‌ புலவருக்குக்‌ கவரி வீசுவர்‌; 
கண்ணுக்கு எட்டிய திசை வரை தெரியும்‌ நிலங்களைப்‌ 
புலவருக்குக்‌ கொடை கொடுத்து மகிழ்வர்‌; இறைவனும்‌ 
அறிவைப்‌ போற்றுபவன்‌; அறிவாய்‌ நிற்பவன்‌; அறிவிற்‌ 
சிறந்த புலவருக்காகத்‌ தூது சென்றவன்‌; புலவரது அறிவுப்‌ 
பெருமையை உணர்த்துபவன்‌. 


காண்டம்‌ : திரு ஆலவாய்க்‌ காண்டம்‌(3) 


படலம்‌ : இடைக்காடன்‌ பிணக்குத்‌ தீர்த்த படலம்‌ (56) 


படலச்‌ சுருக்கம்‌ 

பாண்டிய நாட்டை 
ஆட்சிபுரிந்த குலேசபாண்டியன்‌ 
என்னும்‌ மன்னன்‌ தமிழ்ப்‌ 
புலமைமயில்‌ சிறந்து 
விளங்கினான்‌. கபிலரின்‌ 
நண்பரான இடைக்காடனார்‌ 
என்னும்‌ புலவர்‌, தாம்‌ 
இயற்றிய கவிதையினை 
மன்னன்‌ முன்பு பாட,அதைப்‌ 
பொருட்படுத்தாமல்‌ மன்னன்‌ 
புலவரை அவமதித்தான்‌. மனம்‌ 
வருந்திய இடைக்காடனார்‌, 
இறைவனிடம்‌ முறையிட்டார்‌. 
மன்னனின்‌ பிழையை 
உணர்த்துவதற்காக இறைவன்‌ 


கடம்பவனக்‌ கோவிலை விட்டு நீங்கி, வடதிருஆலவாயில்‌ சென்று தங்கினார்‌. இதை அறிந்த மன்னன்‌ 
தன்‌ பிழையைப்‌ பொறுத்தருளுமாறு இறைவனை வேண்டி, இடைக்காடனாருக்குச்‌ சிறப்புச்‌ செய்தான்‌. 


இறைவனும்‌ கோவிலுக்குக்‌ திரும்பினார்‌. 


இடைக்காடனார்‌ மன்னனின்‌ அவையில்‌ கவிதை படித்தல்‌ 


1. குழிந்த பெரும்‌ கேள்வியினான்‌ எனக்‌ கேட்டு முழுது உணர்ந்த கபிலன்‌ தன்‌ பால்‌ 


பொழிந்த பெரும்‌ காதல்‌ மிகு கேண்மையினான்‌ இடைக்காட்டுப்‌ புலவன்‌ தென்‌ சொல்‌ 
மொழிந்து அரசன்‌ தனைக்‌ காண்டும்‌ எனத்‌ தொடுத்த பனுவலொடு மூரித்‌ தீம்‌ தேன்‌ 
வழிந்து ஒழுகு தாரானைக்‌ கண்டு தொடுத்து உரைப்பனுவல்‌ வாசித்தான்‌ ஆல்‌. (2615) 


சொல்லும்‌ பொருளும்‌ : கேள்வியினான்‌ - நூல்‌ வல்லான்‌, கேண்மையினான்‌ - நட்பினன்‌ 


| | 10th_Tamil Unit 5indd 107 


24-01-2020 10.06.27 AM | 


மன்னன்‌ தன்‌ புலமையை மதிக்காமை குறித்து இறைவனிடம்‌ முறையிடல்‌ 


. சந்நிதியில்‌ வீழ்ந்து எழுந்து தமிழ்‌ அறியும்‌ பெருமானே தன்னைச்‌ சார்ந்தோர்‌ 


நல்‌ நிதியே திரு ஆலவாய்‌ உடைய நாயகனே நகுதார்‌ வேம்பன்‌ 
பொன்‌ நிதி போல்‌ அளவு இறந்த கல்வியும்‌ மிக்கு உளன்‌ என்று புகலக்‌ கேட்டுச்‌ 
சொல்‌ நிறையும்‌ கவி தொடுத்தேன்‌ அவமதித்தான்‌ சிறிது முடி துளக்கான்‌ ஆகி. (2617) 


சொல்லும்‌ பொருளும்‌ : தார்‌ - மாலை, முடி - தலை 


. என்னை இகழ்ந்தனனோ சொல்‌ வடிவாய்‌ நின்‌இடம்‌ பிரியா இமையப்‌ பாவை 


தன்னையும்‌ சொல்‌ பொருளான உன்னையுமே இகழ்ந்தனன்‌ என்‌ தனக்கு யாது என்னா 
முன்னை மொழிந்து இடைக்காடன்‌ தணியாத முனிவு ஈர்ப்ப முந்திச்‌ சென்றான்‌ 
அன்ன உரை திருச்செவியின்‌ ஊறுபாடு என உறைப்ப அருளின்‌ மூர்த்தி. (2619) 


சொல்லும்‌ பொருளும்‌ : முனிவு - சினம்‌ 


இறைவன்‌ கோவிலைவிட்டு நீங்குதல்‌ 


. போனஇடைக்‌ காடனுக்கும்‌ கபிலனுக்கும்‌ அகத்துவகை பொலியுமாற்றான்‌ 


ஞானமய மாகியதன்‌ இலிங்கவுரு மறைத்துஉமையாம்‌ நங்கை யோடும்‌ 
வானவர்தம்‌ பிரானெழுந்து புறம்போய்த்தன்‌ கோவிலின்நேர்‌ வடபால்‌ வையை 
ஆனநதித்‌ தென்பாலோர்‌ ஆலயங்கண்டு அங்கு இனிதின்‌ அமர்ந்தான்‌ மன்னோ. (2620) 


சொல்லும்‌ பொருளும்‌ : அகத்து உவகை - மனமகிழ்ச்சி 


கோவிலைவிட்டு நீங்கிய காரணம்‌ அறியாது மன்னன்‌ இறைவனை வேண்டுதல்‌ 


. அல்லதை என்‌ தமரால்‌ என்‌ பகைஞரால்‌ கள்வரால்‌ அரிய கானத்து 


எல்லை விலங்கு ஆதிகளால்‌ இடையூறு இன்‌ தமிழ்‌ நாட்டில்‌ எய்திற்றாலோ 
தொல்லை மறையவர்‌ ஒழுக்கம்‌ குன்றினரோ தவம்‌ தருமம்‌ சுருங்கிற்றாலோ 
இல்லறனும்‌ துறவறனும்‌ பிழைத்தனவோ யான்‌ அறியேன்‌ எந்தாய்‌! எந்தாய்‌!. (2629) 


சொல்லும்‌ பொருளும்‌ : தமர்‌ - உறவினர்‌ 


இறைவனின்‌ பதில்‌ 


. ஓங்கு தண்‌ பணைகுழ்‌ நீப வனத்தை நீத்து ஒரு போதேனும்‌ 


நீங்குவம்‌ அல்லேம்‌ கண்டாய்‌ ஆயினும்‌ நீயும்‌ வேறு 
தீங்கு உளை அல்லை காடன்‌ செய்யுளை இகழ்தலாலே 
ஆங்கு அவன்‌ இடத்தில்‌ யாம்‌ வைத்த அருளினால்‌ வந்தேம்‌ என்னா. (2637) 


சொல்லும்‌ பொருளும்‌ : நீபவனம்‌ - கடம்பவனம்‌ 


மன்னன்‌ தன்‌ பிழையைப்‌ பொறுத்து அருளுமாறு இறைவனிடம்‌ வேண்டுதல்‌ 


. பெண்ணினைப்‌ பாகம்‌ கொண்ட பெருந்தகைப்‌ பரம யோகி 


விண்ணிடை மொழிந்த மாற்றம்‌ மீனவன்‌ கேட்டு வானோர்‌ 
புண்ணிய சிறியோர்‌ குற்றம்‌ பொறுப்பது பெருமை அன்றோ 
எண்ணிய பெரியோர்க்கு என்னா ஏத்தினான்‌ இறைஞ்சி னானே. (2638) 


சொல்லும்‌ பொருளும்‌ : மீனவன்‌ - பாண்டிய மன்னன்‌ 


108 


| | 10th_ Tamil Unit 5.indd 108 ஓ 24-01-2020 10.06.27 AM | | 


மன்னன்‌, புலவருக்கு மரியாதை செய்தல்‌ 


8. விதிமுறை கதலி பூகம்‌ கவரிவால்‌ விதானம்‌ தீபம்‌ 


புதியதோர்‌ நிறைநீர்க்‌ கும்பங்‌ கதலிகை புனைந்த மன்றல்‌ 


கதிர்மணி மாடத்‌ தம்பொற்‌ சேக்கைமேற்‌ கற்றோர்‌ சூழ 


மதிபுனை காடன்‌ தன்னை மங்கல அணிசெய்‌ தேற்றி. (2641) 


சொல்லும்‌ பொருளும்‌ : கவரி - சாமரை ( கவரிமாவின்‌ முடியில்‌ செய்த விசிறியாகிய அரசச்‌ சின்னம்‌) 


மன்னன்‌, புலவரிடம்‌ மன்னிப்பை வேண்டுதல்‌ 


. புண்ணியப்‌ புலவீர்‌ யான்‌ இப்போழ்து இடைக்‌ காடனார்க்குப்‌ 


பண்ணிய குற்றம்‌ எல்லாம்‌ பொறுக்க எனப்‌ பரவித்‌ தாழ்ந்தான்‌ 


நுண்ணிய கேள்வி யோரும்‌ மன்னநீ நுவன்ற சொல்லாம்‌ 


கண்ணிய அமுதால்‌ எங்கள்‌ கோபத்தீத்‌ தணிந்தது என்னா. * 


(2644) 


சொல்லும்‌ பொருளும்‌ : நுவன்ற - சொல்லிய, என்னா - அசைச்‌ சொல்‌ 


பாடலின்‌ பொருள்‌ 


1. 'குலேசபாண்டியன்‌ என்னும்‌ பாண்டிய 


மன்னன்‌ மிகுந்த கல்வியறிவு மிக்கவன்‌' 
எனச்‌ கற்றோர்‌ கூறக்‌ கேட்டார்‌ 
இடைக்காடனார்‌ என்னும்‌ புலவர்‌. 
கலைகளை முழுவதும்‌ உணர்ந்த 
நண்பர்‌ கபிலனின்மேல்‌ அன்புகொண்ட 
அப்புலவர்‌, மிகவும்‌ இனிய தேன்‌ ஒழுகும்‌ 
வேப்பமாலையினை அணிந்த பாண்டியனின்‌ 
அவைக்குச்‌ சென்று, தான்‌ இயற்றிய 
கவிதையைப்‌ படித்தார்‌. 


. இடைக்காடனார்‌ இறைவன்‌ திருமுன்‌ 


விழுந்து வணங்கி எழுந்து, "தமிழறியும்‌ 
பெருமானே! அடியார்க்கு நல்நிதி 
போன்றவனே! திருஆலவாயிலில்‌ உறையும்‌ 
இறைவனே! அழகிய வேப்பமலர்‌ மாலையை 
அணிந்த பாண்டியன்‌, பொருட்செல்வத்தோடு 
கல்விச்‌ செல்வமும்‌ மிக உடையவன்‌ எனக்‌ 
கூறக்கேட்டு, அவன்‌ முன்‌ சொற்சுவை 
நிரம்பிய கவிதை பாடினேன்‌. அவனோ 
சிறிதேனும்‌ சுவைத்துக்‌ தலை அசைக்காமல்‌ 
புலமையை அவமதித்தான்‌" என்றார்‌. 


ப LJ ட. யூ ட்‌ ப்‌ 
. இடைக்காடனார்‌ இறைவனிடம்‌, பாண்டியன்‌ 


என்னை இகழவில்லை, சொல்லின்‌ வடிவாக 
உன்‌ இடப்புறம்‌ வீற்றிருக்கும்‌ பார்வதி 
தேவியையும்‌, சொல்லின்‌ பொருளாக 
விளங்கும்‌ உன்னையுமே அவமதித்தான்‌" 
என்று சினத்துடன்‌ கூறிச்‌ சென்றார்‌. அவரது 


| | 10th_Tamil Unit 5indd 109 


109 


| 


சொல்‌ வேற்படைபோல்‌ இறைவனின்‌ 
திருச்செவியில்‌ சென்று தைத்தது. 


. கோவிலை விட்டு வெளியேறிய 


இடைக்காடனாருக்கும்‌ அவர்‌ நண்பராகிய 
கபிலருக்கும்‌ மனமகிழ்ச்சி உண்டாக்க 
நினைத்தார்‌ இறைவன்‌. ஞானமயமாகிய 
கம்முடைய இலிங்க வடிவத்தை மறைத்து 
உமாதேவியாரோடும்‌ திருக்கோவிலைவிட்டு 
வெளியேறி நேர்‌ வடக்கே வையை ஆற்றின்‌ 
தென்‌ பக்கத்தே ஒரு திருக்கோவிலை ஆக்கி 
அங்குச்‌ சென்று இருந்தார்‌. 


யூ ட. ட. ட. ட. 
. இறைவனே, என்னால்‌, என்‌ படைகளால்‌, 


என்‌ பகைவரால்‌, கள்வரால்‌, காட்டில்‌ 
உள்ள விலங்குகளால்‌ இத்தமிழ்நாட்டில்‌ 
தங்களுக்கு இடையூறு ஏற்பட்டதா? மறையவர்‌ 
நல்‌ஒழுக்கத்தில்‌ குறைந்தனரோ? தவமும்‌ 
கருமமும்‌ சுருங்கியதோ? இல்லறமும்‌ 
துறவறமும்‌ தத்தம்‌ நெறியில்‌ இருந்து 
குவறினவோ? எமது தந்தையே யான்‌ 
அறியேன்‌" என்று வேண்டினான்‌ பாண்டிய 


மன்னன்‌. 


. இறைவன்‌ மன்னனிடம்‌, "சிறந்த குளிர்ந்த 


வயல்கள்‌ சூழ்ந்த கடம்பவனத்தை 
விட்டு ஒருபோதும்‌ நீங்கமாட்டோம்‌. 
இடைக்காடனார்‌ பாடலை இகழ்ந்த குற்றம்‌ 
தவிர வேறு குற்றம்‌ உன்னிடம்‌ இல்லை. 
இடைக்காடனார்‌ மீது கொண்ட அன்பினால்‌ 
இவ்வாறு இங்கு வந்தோம்‌” என்றார்‌. 


24-01-2020 10.06.27 AM | | 


7. வானிலிருந்து ஒலித்த இறைவனின்‌ 


சொற்கேட்டுப்‌ பாண்டிய மன்னன்‌, 
"உமையை ஒரு பாகத்திற்கொண்ட 
மேலான பரம்பொருளே, புண்ணியனே, 
சிறியவர்களின்‌ குற்றம்‌ பொறுப்பது 
பெரியவருக்குப்‌ பெருமையல்லவா?” என்று 
கன்‌ குற்றத்தைப்‌ பொறுக்க வேண்டிப்‌ 
போற்றினான்‌. 


. மன்னனது மாளிகை, வாழையும்‌ கமுகும்‌ 


சாமரையும்‌ வெண்ணிற மேல்விதானமும்‌ 
விளக்கும்‌ உடையது; அன்றலர்ந்த மலர்களால்‌ 
தொடுத்த மாலை பூரண கும்பம்‌ கொடி 
ஆகியவற்றால்‌ ஒப்பனை செய்யப்பட்டது: 
போற்றத்தக்க ஒளியுடைய மணிகள்‌ பதிக்கப்‌ 
பெற்றது. அங்குள்ள புலவர்கள்‌ சூழ அறிவை 
அணிகலனாகப்‌ பூண்ட இடைக்காடனாரை 
மங்கலமாக ஒப்பனை செய்து பொன்‌ 
இருக்கையில்‌ விதிப்படி அமர்த்தினான்‌. 


ட்‌ ௪. யூ ட்‌ 
. பாண்டியன்‌, புண்ணிய வடிவான 


புலவர்களே, நான்‌ இடைக்காடனாருக்குச்‌ 
செய்த குற்றத்தைப்‌ பொறுத்துக்கொள்ள 
வேண்டும்‌" என்று பணிந்து வணங்கினான்‌. 
நுண்ணிய கேள்வியறிவுடைய புலவர்களும்‌, 
"மன்னா, நீ கூறிய அமுதம்போன்ற குளிர்ந்த 
சொல்லால்‌ எங்கள்‌ சினமான தீ தணிந்தது" 
என்றனர்‌. 


இலக்கணக்‌ குறிப்பு 


கேள்வியினான்‌ - வினையாலணையும்‌ பெயர்‌ 


காடனுக்கும்‌ கபிலனுக்கும்‌ - எண்ணும்மை 


பகுபத உறுப்பிலக்கணம்‌ 
தணிந்தது - தணி * த்ரந்‌)*த்‌* அஈது 
தணி - பகுதி, த்‌ - சந்தி 
த்‌ந்‌) - ந்‌ ஆனது விகாரம்‌ 
த்‌ - இறந்தகால இடைநிலை 
அ - சாரியை, து - படர்க்கை 
வினைமுற்று விகுதி 


சொல்லேருழவனுக்குக்‌ கவரி வீசிய 


வில்லேருழவன்‌ 


எடாளும்‌ புலவரொருவர்‌ நாடாளும்‌ 


மன்னரைக்‌ காண அரண்மனை சென்றார்‌. 


களைப்பு மிகுதியால்‌ முரசுக்‌ கட்டிலில்‌ 
கண்ணயர்ந்தார்‌; அரச குற்றமான 
அச்செயலைச்‌ செய்த புலவருக்குத்‌ தண்டனை 


வழங்காமல்‌ கவரி வீசினார்‌ மன்னர்‌. 
உறங்கிய புலவர்‌ மோசிகீரனார்‌. கவரி 


வீசிய மன்னர்‌ தகடூர்‌ எறிந்த பெருஞ்சேரல்‌ 
இரும்பொறை. கண்விழித்த புலவர்‌ 
மன்னரின்‌ செயலைக்‌ கண்டு வியந்து பா 


மழை பொழிந்தார்‌. அப்பாடல்‌ இதோ... 
"மாசற விசித்த வார்புறு வள்பின்‌ ..." புறம்‌ 5௦ 


நூல்‌ வெளி 


திருவிளையாடற்‌ கதைகள்‌ சிலப்பதிகாரம்‌ முதற்கொண்டு கூறப்பட்டு வந்தாலும்‌ 
பரஞ்சோதி முனிவர்‌ இயற்றிய திருவிளையாடற்புராணமே விரிவும்‌ சிறப்பும்‌ கொண்டது. 
இந்நூல்‌ மதுரைக்‌ காண்டம்‌, கூடற்‌ காண்டம்‌, திருவாலவாய்க்‌ காண்டம்‌ என்ற மூன்று 


காண்டங்களும்‌ 64 படலங்களும்‌ உடையது; பரஞ்சோதி முனிவர்‌ திருமறைக்காட்டில்‌ 


(வேதாரண்யம்‌) பிறந்தவர்‌; பதினேழாம்‌ நூற்றாண்டைச்‌ சேர்ந்தவர்‌; சிவபக்தி மிக்கவர்‌. 


வேதாரண்யப்‌ புராணம்‌, திருவிளையாடல்‌ போற்றிக்‌ கலிவெண்பா, மதுரை பதிற்றுப்பத்தந்தாதி 


முதலியன இவர்‌ இயற்றிய வேறு நூல்களாகும்‌. 


ச 


டு கற்பவை கற்றபின்‌... 


இடைக்காடன்‌ பிணக்குத்‌ தீர்த்த படலத்தை நாடகமாக்கி வகுப்பில்‌ நடித்துக்‌ காட்டுக. 


| | 10th_Tamil Unit 5indd 110 


10 


24-01-2020 10.06.27 AM | | 


நுழையும்முன்‌ 


ஒவ்வொரு நாளும்‌ காலை 
ஐந்து மணி அவர்கள்‌ 
விழித்து எழும்‌ நேரம்‌. 
அவர்களுக்குப்‌ பகல்‌ 
முழுவதும்‌ பருத்திக்‌ 
காட்டில்‌ வேலைகள்‌ 
இருந்தன. ஒரு நாளில்‌ 
ஒரே ஒரு நிமிடத்தைக்‌ கூட 
வீணாக்கி விடக்கூடாது என்று 

நினைக்கும்‌ குடும்பம்‌ அது. 


பருத்திக்‌ காட்டில்‌ இருந்து பகலில்‌ 
அம்மா பாட்ஸி மட்டும்‌ வீட்டிற்குத்‌ 
திரும்புவாள்‌, தனது குடும்பத்தினருக்கு 
உணவு சமைக்க. உணவு தயாரானதும்‌ 
"பசியார வாங்க செல்லங்களே'' ஓங்கிக்‌ 
கூப்பிடுவார்‌, வீட்டு வாசலிலிருந்து. 
ஒவ்வொரு வயதிலும்‌ ஒவ்வொரு 
உயரமுமாக இருந்த அந்தக்‌ குடும்பத்தார்‌ 
வயல்வெளியிலிருந்து வியர்வை சொட்டச்‌ 
சொட்ட வீட்டினுள்‌ நுழைவர்‌. 


ஓ... மேரி.. மெதுவா மெதுவா.. 
மற்றவர்களை முந்திக்கொண்டு அவள்‌ 
வீட்டு வாசலைத்‌ தொட்டுவிட்டாள்‌. 
மேரியின்‌ தந்தை சாம்‌ சிரித்துக்கொண்டார்‌. 
தனது பிள்ளைகளில்‌ மேரிஜேன்‌ மிகவும்‌ 
வித்தியாசமான பெண்ணாக இருக்கிறாள்‌ 
என்பதைப்பற்றி அவர்‌ எண்ணிக்‌ கொண்டார்‌. 


| | 10th_Tamil Unit 5indd 111 


புதிய நம்பிக்கை 


111 


விரிவானம்‌ [|] 


- கமலாலயன்‌ கட்டடப்‌! 
பட்ப்பார 2 


வரலாற்றில்‌ மனிதர்கள்‌ வருகிறார்கள்‌; சிலர்‌ வரலாறாகவே இருக்கிறார்கள்‌. 
இவர்கள்‌ பாதையே இல்லாத இடத்தில்‌ தங்கள்‌ காலடிகளால்‌ ஒற்றையடிப்‌ 
பாதையிட்டு அதையே பெருஞ்சாலையாக ஆக்குகிறார்கள்‌; பலரின்‌ 
பயணங்களுக்கு வழிவகுக்கிறார்கள்‌; கல்வி அறிவற்ற இருட்சமூகத்தில்‌ 
ஒற்றைச்‌ சுடராக வந்து ஓராயிரம்‌ சுடர்களை ஏற்றுகிறார்கள்‌. இவர்கள்‌ 
வாழ்க்கையை அறிவது கல்வி வரலாற்றை அறிவதாகும்‌. 


அந்தக்‌ குடும்பம்‌ உணவு உண்டு 
முடித்ததும்‌ மறுபடியும்‌ வயலுக்குத்‌ 
திரும்பியது. மேரி தனது வேலையை 
முடித்துவிட்டுப்‌ பாட்டியிடம்‌ ஓடினாள்‌. 
அவளுக்கு மாலைப்பொழுகில்‌ மிக மகிழ்ச்சி 
நிறைந்தது இந்த நேரம்தான்‌. அவர்கள்‌ 
அனைவரும்‌ ஒன்றாகச்‌ சேர்ந்து பாடுவதும்‌ 
பிரார்த்தனை செய்வதும்‌ இந்த நேரத்தில்தான்‌. 


மேரியின்‌ மென்குரல்‌, சூரிய வெப்பத்தை 
ஊடறுக்கும்‌ குளிர்‌ நீரோடையைப்‌ போல்‌ 
சன்னமாக ஒலிக்கும்‌. அவள்‌, தானே பேசிக்‌ 
கொள்வாள்‌. "பருத்திச்‌ செடி வளர்வதற்கு ஏன்‌ 
இவ்வளவு காலம்‌ எடுத்துக்‌ கொள்கிறது?" 

பருத்திச்‌ செடிகளை அவள்‌ மிகவும்‌ 
கவனமாகப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்ததற்கு 
இன்னொரு காரணமும்‌ உண்டு. பருத்திச்‌ 
செடியில்‌ அரும்புகின்ற முதல்‌ பூ மொட்டைப்‌ 
பார்க்கிற முதல்‌ ஆளாக, தானே இருக்க 
வேண்டும்‌ என்ற விருப்பம்தான்‌ அது. 

முதல்‌ பூவை மேரி பார்த்துவிட்டாள்‌! ஒரு 
கணம்‌ திகைத்தாள்‌. 


"ஹே.ய்‌! முதல்‌ பூ, முகல்‌ பூ... இங்கே... இங்கே!" 
"எங்கே..? எங்கே..?' " 

நான்தான்‌ முதலில்‌ பார்த்தேன்‌. 

நான்தான்‌, நான்தான்‌!" என்று கத்தினாள்‌. 
எல்லோரும்‌ அந்த முதல்‌ பூவைப்‌ பார்க்க 


24-01-2020 10.06.27 AM | | 


ஓடிவந்தார்கள்‌. அவர்களுக்குத்‌ 
தெரியும்‌. இனி மூன்றே வாரங்களில்‌ 
பருத்திப்‌ பூக்களின்‌ செந்நிறத்தினால்‌ 
வயல்கள்‌ பூராவும்‌ சிவப்பாகிவிடும்‌. 
அடுத்த ஆறு வாரங்களில்‌ புதுப்‌ 
பருத்தி நிறைந்துவிடும்‌. 

மேரி இந்தக்‌ கோடைக்‌ கால 
இரவுகளை மிகவும்‌ விரும்பினாள்‌. 
தெளிந்த நிர்மலமான வானம்‌. 
பருத்திப்‌ பூக்களைப்‌ பார்த்துக்‌ 
கண்சிமிட்டும்‌ நட்சத்திரங்கள்‌. இவற்றைப்‌ 
பார்த்தவாறே சும்மா இலக்கற்றுச்‌ சிந்தித்தபடி 
இருப்பது அவளுக்குப்‌ பிடித்தமானதாயிருந்தது! 


அடுத்த நாள்‌, காலை உணவு முடிந்தது. 
மேரியின்‌ அம்மா பாட்ஸி துவைத்துத்‌ 
தேய்த்த துணிகள்‌ நிரம்பிய கனத்த 
கூடையைத்‌ தலையில்‌ தூக்கிக்‌ கொண்டார்‌. 
மேரியும்‌ அம்மாவுடன்‌ ஓட்டிக்‌ கொண்டாள்‌. 
புழுதி படிந்த சாலையில்‌ வெள்ளை 
முதலாளிகளின்‌ வீடுகளை நோக்கி 
இருவரும்‌ நடந்தனர்‌. 

அந்த மாளிகை வீடு 
வில்ஸனுடையது. பாட்ஸியும்‌ மேரியும்‌ 


பென்‌ 


பின்‌ கதவுப்‌ பக்கமாகச்‌ சென்றனர்‌. 
கருப்பின மனிதர்களுக்கு முன்புற வாசலில்‌ 
அனுமதி கிடையாது. கதவு திறக்கப்பட்டது. 
பாட்ஸி வீட்டினுள்‌ சென்றுவிட்டார்‌. மேரி 
வெளியிலேயே இருந்தாள்‌. 


சற்றுத்‌ தூரத்தில்‌ மற்றொரு சிறிய 
வீடு இருந்ததை மேரி கண்டாள்‌. அது 
வெள்ளைக்‌ குழந்தைகள்‌ சும்மா ஓடி 
விளையாடுவதற்கென்றே கட்டப்பட்ட 
ஒன்று. ஹலோ மேரி! உள்ளே வர 
விரும்புகிறாயா?" ஒரு வெள்ளைச்‌ சிறுமி 
கேட்டாள்‌. மேரி தயங்கினாள்‌. தயக்கத்தை ஆவல்‌ 
வென்றபோது அவள்‌ மெதுவாக வீட்டினுள்‌ 
நுழைந்திருந்தாள்‌. அங்கிருந்த அழகுமிக்க 
விளையாட்டுப்‌ பொருட்களையெல்லாம்‌ 
அச்சரியத்துடன்‌ பார்த்தாள்‌. 


"எங்களோடு சேர்ந்து விளையாட 
விரும்புகிறாயா..?' 


" ஆமாம்‌..” மேரி பதில்‌ சொன்னாள்‌. 


| | 10th_Tamil Unit 5indd 112 


112 


வீட்டினுள்‌ விளையாடியபடி 
சுற்றி வந்தபோது ஓர்‌ ஓரத்தில்‌ 
கிடந்த சிறிய மேசையும்‌ அதன்‌ 
மீதிருந்த ஒரு பொருளும்‌ 
மேரியின்‌ கவனத்தை ஈர்த்தன. 


அந்தப்‌ பொருள்‌ பைண்டிங்‌ 
செய்யப்பட்ட ஒரு புத்தகம்‌. 
மேலட்டை ஓவியத்தையும்‌ 
அச்சிடப்பட்ட புத்தகத்‌ 
தலைப்பையும்‌ பார்த்து ஆர்வமுற்ற 
மேரி அதைக்‌ தன்‌ கையில்‌ 
எடுத்துக்கொண்டாள்‌. 

அதைப்‌ புரட்டத்‌ துவங்கியபோது 
வில்ஸனின்‌ இரு பெண்‌ குழந்தைகளுள்‌ 
சிறுமியாக இருந்தவள்‌, "புத்தகத்தை என்னிடம்‌ 
கொடு! நீ இதை எடுக்கக்கூடாது! உன்னால்‌ 
படிக்க முடியாது..!'' என்று மேரியிடமிருந்து 
புத்தகத்தை வெடுக்கென்று பிடுங்கிக்‌ 
கொண்டாள்‌. 

முதலில்‌ மேரிக்கு ஒன்றும்‌ புரியவில்லை. 
பிறகு 

"சும்மா, அதைப்‌ பார்த்துவிட்டுத்‌ 
தருகிறேன்‌. நான்‌ ஒன்றும்‌ அதை சேதப்படுத்தி 
விடமாட்டேன்‌. பத்திரமாக வைத்திருப்பேன்‌." 

"எனக்கு அது எப்படித்‌ தெரியும்‌? 
புத்தகங்கள்‌, படிக்க முடியாதவர்களுக்காக 
இல்லை! தெரிந்து கொள்‌...!'' 

"பத்திரமாக வைத்திருப்பேன்‌." 


“முடியாது” 

"அப்படியானால்‌ உன்னால்‌ அதைப்‌ படிக்க 
முடியுமா...?” மேரி கேட்டாள்‌. 

"நிச்சயமாக நான்‌ படிக்க முடியும்‌. 
விளையாட்டுச்‌ சாமான்களையும்‌ என்னிடம்‌ 
கொடு" என்று சொல்லிக்கொண்டே அந்தச்‌ 
சிறுமி விளையாட்டுச்‌ சாமான்களை 
மேரியிடமிருந்து பிடுங்கினாள்‌. மேரி 
மனம்‌ துவண்டாள்‌. நட்புணர்வு அற்ற அந்த 
இடத்திலிருந்து உடனே வெளியேறினாள்‌. 
கண்ணீர்‌ பொங்கியது. வெளியே தெளிவாய்‌ 
ஒளிர்ந்து கொண்டிருந்த காலை வெளிச்சம்‌ 
அவளுக்கு ஆதரவாக இருந்தது. அவள்‌ அப்படி 
என்ன பெரிய தவறைச்‌ செய்துவிட்டாள்‌..? 


24-01-2020 10.06.27 AM | | 


ஒரு புத்தகத்தைத்‌ தொட்டிருக்கிறாள்‌ ... 
அவ்வளவு தானே..?அதற்குப்‌ போய்‌ இப்படியா... 
வெடுக்கென்று பிடுங்கிவிட்டாளே...! மேரி 
மனம்‌ கசந்தாள்‌. அந்த நாள்‌ முழுவதும்‌ இனி 
அவள்‌ துயரம்‌ மேலிட்டு இருக்கப்‌ போகிறாள்‌. 

இந்தக்‌ கொந்தளிக்கும்‌ யோசனைகளுக்கு 
நடுவே மேரி ஒரு தீர்மானத்திற்கு வந்தாள்‌. 
அவள்‌ உதடுகள்‌ அதைத்‌ திரும்பத்‌ திரும்பச்‌ 


சொல்லிக்‌ கொண்டன. 

"ஆம்‌, நான்‌ படிக்க வேண்டும்‌! நான்‌ 
வாசிக்கக்‌ கற்றுக்‌ கொள்ளப்‌ போகிறேன்‌. நான்‌ 
எழுதப்படிக்கப்‌ போகிறேன்‌! i 

தனக்குத்‌ தானே மீண்டும்‌ மீண்டும்‌ 
சொல்லிக்‌ கொண்டாள்‌. அன்று நாள்‌ 
முழுவதும்‌ இந்த வார்த்தைகளை எத்தனையோ 


முறை சொல்லிக்‌ கொண்டாள்‌. 


அன்பு நிறைந்த கடவுளே! இந்த 
வயல்களிலிருந்து என்னை வெளியே 
அழைத்துக்கொண்டு போ... நான்‌ 
பள்ளிக்கூடத்திற்குப்‌ போகவேண்டும்‌... நான்‌ 
வாசிக்கக்‌ கற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌. இது 
எப்படியாகினும்‌ நடக்க வேண்டும்‌." 

அது உணவுக்கான நேரம்‌. குடும்பம்‌ 
பருத்திக்காட்டைவிட்டுக்‌ கிளம்பியது. மேரி 
தனது தந்தையுடன்‌ சேர்ந்துகொள்வதற்கு ஓடிச்‌ 
சென்றாள்‌. 

"நான்‌ பள்ளிக்கூடத்திற்குப்‌ போக 
முடியுமாப்பா?" 


அடடூட] மேரிச்செல்லம்‌ 
இங்கே நமக்கென்று பள்ளிக்கூடமே 
கிடையாதேம்மா!'' அப்பாவின்‌ குரல்‌ 
வருத்தத்தில்‌ தளர்ந்து ஒலித்தது. 

"நான்‌ படிக்கணும்‌ 
எழுதப்படிக்கத்‌ தெரிந்துகொள்ளணும்னு 
விரும்பறேன்‌.'' சாம்‌ மெக்லியோட்‌ பதில்‌ 


அப்பா... 


எதுவும்‌ கூறவில்லை. 

விரைவில்‌, பருத்தி எடுப்பதற்கான 
காலமும்‌ வந்தது. இந்த ஆண்டு பருத்தி நல்ல 
விளைச்சல்‌. நல்ல விலையும்‌ கிடைத்தது. 
ஆனால்‌, மேரிஜேனுக்கு இந்த முறை அவற்றில்‌ 
ஈடுபாடு வரவில்லை. காரணம்‌, அவள்‌ ஒரே 
ஒரு விசயத்தைப்‌ பற்றி மட்டுமே தீவிரமாக 


| | 10th_Tamil Unit 5indd 113 


113 


யோசித்துக்‌ கொண்டிருந்ததுதான்‌: 'எப்படி, 
எப்போது நான்‌ வாசிக்கக்‌ கற்றுக்‌ கொள்ளப்‌ 
போகிறேன்‌?" 

ஆனால்‌, அங்கே எந்த ஒரு பள்ளியும்‌ 
கிடையாது. புத்தகங்கள்‌ இல்லை. எந்த ஓர்‌ 
ஆசிரியரும்‌ இல்லை. அங்கிருந்ததெல்லாம்‌ 
பருத்தி விளையும்‌ பருவகாலம்தான்‌. ஒரு 
பருவம்‌ முடிந்து இன்னொன்று. அது முடிந்து 
மற்றொன்று... பின்‌... இன்னும்‌ ஒன்று! 

"நான்‌ படிக்க விரும்புகிறேன்‌. நான்‌ 
படிக்க விரும்புகிறேன்‌. மேரி தனக்குத்தானே 


சொல்லிக்‌ கொண்டாள்‌.அந்த வார்த்தைகள்‌ 
எப்பொழுதும்‌ அவளைச்‌ சுற்றிக்கொண்டே 
திரிந்தன. பதினோரு வயதே ஆன அச்சிறு 
பெண்‌ வயலிலிருந்து வீட்டை நோக்கிச்‌ சென்று 
அந்தக்‌ கனமான பருத்திப்‌ பொதியைத்‌ தனது 
முதுகிலிருந்து இறக்கி வைக்கும்‌ போதுதான்‌, 
தனக்கு அறிமுகமே இல்லாத ஒரு பெண்‌ தன்‌ 
முன்னால்‌ நிற்பதைக்‌ கண்டாள்‌. அந்தப்‌ பெண்‌ 
புன்னகைத்தார்‌. 

"நான்தான்‌ மிஸ்‌ வில்ஸன்‌... 

உன்னைப்‌ போன்ற குழந்தைகள்‌ படித்தாக 
வேண்டும்‌. உன்னுடைய இந்தப்‌ பருத்தி எடுப்பு 
வேலைகள்‌ முடிந்த உடனேயே எவ்வளவு 
சீக்கிரம்‌ முடியுமோ, அவ்வளவு சீக்கிரமாக 
மேயெஸ்வில்லிக்கு வரவேண்டும்‌. சரியா.. 
மேரிக்குட்டி.. வருவாய்தானே?' 

மேரி பதில்‌ சொல்ல நா எழாமல்‌ 
வாயடைத்து நின்றாள்‌. 

பருத்தி எடுக்கும்‌ தங்களின்‌ வேலையைத்‌ 
தொடர்வதற்காக அனைவரும்‌ வயல்களுக்குத்‌ 
திரும்பிச்‌ சென்றனர்‌. மேரியும்‌ ஓடினாள்‌. 
"இப்போதே வாருங்கள்‌, சீக்கிரம்‌..! அதோ 
அந்த மூலையில்‌; பிறகு இங்கே, பருத்தியை 
எடுங்கள்‌. மசமசவென்று நிற்காதீர்கள்‌... நான்‌ 
பள்ளிக்கூடத்திற்குப்‌ போயாகவேண்டும்‌!' 
எல்லோரையும்‌ அவசரப்படுத்தினாள்‌. 
திடுமென்று அவள்‌ ஒரு புதிய மனுசியாக ஆகி 
விட்டதைப்‌ போல மற்றவர்கள்‌ உணர்ந்தனர்‌. 


"அந்தப்‌ புத்தகத்தை என்னிடம்‌ கொடு! 


உன்னால்‌ படிக்க முடியாது!" என்று மேரியின்‌ 
காதுகளில்‌ இத்தனை நாள்‌ ஒலித்துக்‌ 
கொண்டிருந்த இந்த வார்த்தைகள்‌ அவளுடைய 


24-01-2020 10.06.27 AM | | 


ஆத்மாவில்‌ இருந்து என்றென்றைக்குமாகத்‌ 
துடைத்தெறியப்படப்‌ போகின்றன. 


புதிய நம்பிக்கை பிறந்திருக்கிறது. மேரி 
என்றொரு பெண்‌ குழந்தை அந்த வீட்டிலிருந்து 
வெளியே போய்‌ முதன்முறையாகப்‌ படிக்கப்‌ 
போகிறாள்‌ என்ற நம்பிக்கை! அந்தத்‌ 
தலைமுறையில்‌ படிக்கப்போகும்‌ முதல்‌ ஆளும்‌ 
அவள்தான்‌. 

அந்த வீட்டில்‌ ஜன்னல்‌ ஓரமாக கீழ்ப்பக்கம்‌ 
இருந்த மேசையின்மீது தலைமுறைக்‌ காலமாக 
பைபிள்‌ ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால்‌, 
அந்தக்‌ குடும்பத்தில்‌ எந்த ஒருவரும்‌ எந்தக்‌ 
காலத்திலும்‌ அதைப்‌ படிப்பதற்கு முடிந்ததே 
இல்லை. காரணம்‌ யாருக்கும்‌ படிக்கத்‌ 
தெரியாது. 

"இந்த 
படித்துவிடுவேன்‌. எல்லோருக்கும்‌ படித்துக்‌ 


பைபிளையும்‌ இனி 


காட்டவும்‌ செய்வேன்‌." மேரி தனக்குத்தானே 
முணுமுணுத்தாள்‌. 
மேயெஸ்வில்லியில்‌ பெரிய கடை அது. 


உனக்கு என்ன வேண்டும்‌ மேரிம்மா..? 
சாம்‌ அவளைக்‌ கேட்டார்‌. 


"எழுதுவதற்குப்‌ பிரயோசனமான ஏதாவது 
ஒன்று வாங்கிக்‌ குடுங்கப்பா." 

கடைக்காரர்‌ ஒரு சதுர வடிவ, கடினமான 
கறுப்புப்‌ பலகை ஒன்றை அவர்களிடம்‌ 
எடுத்துக்‌ காட்டினார்‌. 

"இதுதான்‌ சிலேட்‌. இந்தச்‌ சிறிய 
வெள்ளை சாக்பீஸ்‌ துண்டினால்‌ நீங்கள்‌ இந்தப்‌ 
பலகையின்‌ மீது எழுதலாம்‌". 

இனி சிலேட்டின்‌ மீது வெள்ளை 
சாக்பீஸைக்‌ கொண்டு அவளால்‌ கோடுகளை, 
படங்களை வரைய முடியும்‌. பிறகு, எப்படி 
எழுதுவது என்று அவள்‌ அறிந்துகொண்ட 
நிமிடத்திலிருந்து அவள்‌ எழுதமுடியும்‌.. 
எழுதுவாள்‌.. எழுதுவாள்‌..! 


அப்பாவும்‌, மகளும்‌ வீட்டுக்கு வந்தபோது, 
அனைவரும்‌ அடுத்து வரப்போகிற நாள்‌ 
குறித்தே பேசிக்கொண்டிருந்தார்கள்‌. நூளை 
மேரிஜேன்‌ பள்ளிக்கூடம்‌ செல்லப்போகும்‌ 
முதல்‌ நாள்‌...! 


| | 10th_Tamil Unit 5indd 114 


114 


மேரியின்‌ சகோதரர்களும்‌ சகோதரிகளும்‌ 
சொன்னார்கள்‌: 

"நீ எங்களுக்கும்‌ சொல்லித்தர வேண்டும்‌, 
சரியா?" 

"ஓ யெஸ்‌..! நான்‌ கற்றுக்கொண்டதை 
எல்லாம்‌ உங்களுக்கும்‌ சொல்லித்‌ 
தருகிறேன்‌..!'' அவள்‌ உறுதியளித்தாள்‌. 

அடுத்தநாள்‌ அதிகாலையில்‌ 
சீக்கிரமாகவே அவள்‌ புறப்படத்‌ தயாராகி 
விட்டாள்‌. அப்பாவும்‌ கூடச்‌ சென்றார்‌. 

மேயெஸ்வில்லிக்குப்‌ போய்ச்சேர மேரி 
நடக்க வேண்டிய தூரம்‌ ஐந்து மைல்கள்‌. 
அந்தப்‌ புழுதிபடிந்த சாலையில்‌ ஒவ்வொரு 
நாளும்‌ வீடு திரும்ப மேலும்‌ ஐந்து மைல்கள்‌ 
அவள்‌ நடக்க வேண்டும்‌. 

மேரிஜேன்‌ தான்‌ பெற்ற புதிய 
கல்வியினால்‌ முக்கியமான ஒரு நபராக 
மாறிக்கொண்டிருந்தாள்‌. அவளால்‌ 
இப்போது கணக்குப்‌ பார்க்கமுடியும்‌. 
அவளுடைய அக்கம்‌ பக்கத்தவர்‌ கறுப்பின 
மக்கள்‌ வெள்ளை நிற மக்கள்‌ இருவருமே 
சம்பளக்கணக்கோ, கொடுக்கல்‌ வாங்கல்‌ 
குழறுபடியோ எதுவென்றாலும்‌ மேரியிடமே 
கொண்டுவந்தார்கள்‌. 

கறுப்பர்களுக்கு எழுதவோ படிக்கவோ 
தெரியவில்லை. தங்களுக்குக்‌ கொடுக்கப்பட்ட 
சம்பளம்‌ உண்மையில்‌ நியாயமான 
தொகைதானா என்று கூடக்‌ கணக்கிடத்‌ 
தெரியவில்லை. வெள்ளைக்காரர்கள்‌ எதைக்‌ 
கொடுக்கிறார்களோ அதை வாங்கிக்கொள்ள 
வேண்டியவர்களாகவே இருந்தார்கள்‌ 
கறுப்பர்கள்‌. 

மேரி தனது பள்ளியில்‌ மேலும்‌ புதிது 
புதிதாய்க்‌ கற்றுக்கொண்டு வந்தாள்‌. தனது 
பாதையில்தான்‌ மெதுவாக உயர உயரப்‌ போய்க்‌ 
கொண்டிருக்கிறோம்‌ என்று மனதில்‌ அசை 
போடுவாள்‌...! 

பள்ளிக்கூடத்தில்‌ சில வருடங்கள்‌ ஓடி 
மறைந்தன. அந்த வருடத்தின்‌ கடைசியில்‌ 
மேரிக்குப்‌ பட்டமளித்தல்‌ இருந்தது. 
இதுதான்‌ தங்கள்‌ வாழ்க்கையில்‌ காணும்‌ 
முதன்முதல்‌ பட்டமளித்தல்‌ விழா என்பதால்‌ 


24-01-2020 10.06.27 AM | | 


மேயெஸ்வில்லியின்‌ மக்களுக்கு அது மிகமிக 
முக்கியத்துவம்‌ வாய்ந்த ஒன்றாக இருந்தது. 
இந்தப்‌ பட்டமளிப்பு விழாவின்‌ மிக 
முக்கியத்துவம்‌ வாய்ந்த பகுதி என்பது 
டிப்ளொமாக்களை வழங்குவது. மதிப்புமிக்க 
வெள்ளைத்தாள்‌ சுருள்களில்‌, 'இந்தப்‌ பட்டம்‌ 
பெறும்‌ மாணவர்கள்‌ எழுதவும்‌ படிக்கவும்‌ 
கூடியவர்கள்‌' என்று எழுதப்பட்டிருக்கும்‌. 
மேரியின்‌ பெயரைச்‌ சொல்லிக்‌ 
கூப்பிட்டார்கள்‌. மேரி தன்னுடைய 
டிப்ளொமாவை வாஞ்சையுடன்‌ 
பெற்றுக்கொண்டாள்‌. பூப்போல அதை ஏந்தி, 
தன்‌ நெஞ்சோடு அணைத்துக்கொண்டாள்‌. 
மேஜையிலிருந்த புத்தகத்தை, தான்‌ கையில்‌ 
எடுத்த போது அதை ஒரு சிறுமி பிடுங்கிக்‌ 


கொண்ட அந்த நாள்‌ நினைவில்‌ ஆடியது. 
"உன்னால்‌ படிக்க முடியாது" என்று அவளைத்‌ 
துயரப்படுத்துவதற்கு இனி எந்த ஒருவராலும்‌ 
ஒருபோதும்‌ முடியாது என்பதில்‌ அவள்‌ 
பெருமகிழ்ச்சியடைந்தாள்‌. 

விழா முடிந்தது. இரைச்சலும்‌ 
சந்தோசமும்‌ நிறைந்த சூழலில்‌ மிஸ்‌ வில்ஸன்‌ 
மேரிஜேனை தோளோடு அணைத்தபடி 

"மேரிஜேன்‌, 

இப்போது நீ என்ன செய்யப்‌ போகிறாய்‌?" 


"எனக்குத்‌ தெரியவில்லை மிஸ்‌. நான்‌ 
என்னுடைய படிப்பைத்‌ தொடர விரும்புகிறேன்‌. 
கருப்பர்கள்‌ எப்போதாகிலும்‌ கல்லூரிக்குப்‌ 
போயிருக்கிறார்களா...?' 

"இல்லை, மிக அபூர்வம்தான்‌. 
ஆனால்‌, நீ போக முடியும்‌. அதற்கு நீ 
முதலில்‌ உயர்நிலைப்பள்ளிக்குப்‌ போயாக 
வேண்டும்‌... ' 

மேரி தங்களுடைய சின்னஞ்சிறு 
வீட்டிற்குத்‌ திரும்பியதும்‌ தனது படிப்பை 
எப்படியாகிலும்‌ தொடர்ந்தாக வேண்டுமென்று 
சொல்லிக்கொண்டாள்‌. மேரி இப்போது 
எழுதப்படிக்கத்‌ தெரிந்தவள்‌. ' உன்னால்‌ 
படிக்க முடியாது" என்று யாராவது அவளைப்‌ 
பார்த்துச்‌ சொன்னால்‌ இப்போது அவள்‌ 
உடனே அதற்குச்‌ சரியான பதிலடி கொடுக்க 
முடியும்‌. இந்தப்‌ பெருமித உணர்வுடனே மேரி 


| | 10th_Tamil Unit 5indd 115 


115 


மற்றவர்களுடன்‌ சேர்ந்து பருத்திக்காட்டுக்கு 
வேலைக்குத்‌ திரும்பினாள்‌. 

நாட்கள்‌ போயின. ஒருநாள்‌, பருத்தி 
வயல்களை நோக்கி ஒரு பெண்‌ வருவதைத்‌ 
தூரத்திலிருந்து மேரி பார்த்தாள்‌.” மேரி' அந்த 
குரலைக்‌ கேட்டதும்‌ தெரிந்துவிட்டது, வந்தவர்‌ 


மிஸ்‌ வில்சன்‌ என்பது. 

"உனக்கு ஒரு நல்ல செய்தி 
வைத்திருக்கிறேன்‌ மேரி. மேற்குப்‌ பகுதியில்‌ 
வாழ்கிற ஒரு வெள்ளைக்காரப்‌ பெண்மணி ஒரு 
கருப்பினக்‌ குழந்தையின்‌ படிப்பிற்காகப்‌ பணம்‌ 
அனுப்பியிருக்கிறார்‌. அதைப்‌ பெறுவதற்குரிய 
ஆளாக நீதான்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய்‌. 
நீ மேல்படிப்பிற்காக டவுனுக்குப்‌ 
போகவேண்டும்‌ தயாராகு என்றார்‌ வில்ஸன்‌. 


மேரி சந்தோசத்தில்‌ குதித்தாள்‌. வீட்டைப்‌ 


பார்த்து ஓடினாள்‌. "நான்‌ மேல்படிப்புக்காக 
டவுனுக்குப்‌ போகப்போகிறேன்‌. பக்கத்து 
வீடுகளில்‌ எல்லாம்‌ ஓடி ஓடிச்‌ சொன்னாள்‌. 

பருத்தி வயல்களில்‌ மேரிஜேனின்‌ நாட்கள்‌ 
முடிவுக்கு வந்தன. 

அடுத்த பள்ளி ஆண்டின்‌ தொடக்கம்‌ 
வரப்போகிறது. இன்னும்‌ சில நாட்களே 
உள்ளன. மேரி தயாரானாள்‌. குடும்பத்தாரும்‌ 
அக்கம்பக்கத்தவரும்‌ மேரியைக்‌ குறித்துப்‌ 
பெருமிதம்‌ அடைந்தார்கள்‌. அவள்‌ புறப்பட 
வேண்டிய நாளும்‌ வந்தது. 

"வாங்க, சீக்கிரம்‌..! ரயிலுக்கு 
நேரமாகிவிடும்‌.. நான்‌ தாமதமாகப்‌ போக 
விரும்பவில்லை..' வீட்டின்‌ வாயிற்படியில்‌ 
பொறுமையிழந்து தவித்து நின்றாள்‌ மேரி. 
அவர்கள்‌ எல்லோருமாக வீட்டை விட்டுப்‌ 
புறப்பட்டதும்‌ அண்டை வீட்டுக்காரர்‌ ஒருவர்‌ 


தனது பண்ணை வாகனத்துடன்‌ வந்து 
சேர்ந்தார்‌. 

" வண்டியில்‌ ஏறுங்கள்‌..!' அவர்‌ அன்புக்‌ 
கட்டளையிட்டார்‌. 


"இந்த மாதிரி ஒரு முக்கியமான நாளில்‌ 
நீங்கள்‌ நடந்து போகக்கூடாது..!' பாட்ஸியும்‌ 
சாமும்‌ இதை எதிர்பார்க்கவேயில்லை. வண்டி 
புறப்பட்டது. ஒவ்வொரு தெருவிலும்‌ சில பேர்‌ 


24-01-2020 10.06.28 AM | | 


வந்து கூடச்‌ சேர்ந்துகொண்டார்கள்‌. "சாம்‌, 
கொஞ்சம்‌ பொறு. இதோ நாங்கள்‌ வருகிறோம்‌." 
மேலும்‌ சிலர்‌ புறப்பட்டனர்‌. அந்தக்‌ குழு 
மென்மேலும்‌ பெரிதாகிக்கொண்டே சென்றது. 
அவர்கள்‌ ரயில்‌ நிலையத்தை அடைந்தபோது 


அந்த கெளரவத்திற்குரிய சிறுமியைச்‌ 
சுற்றி ஒவ்வொருவரும்‌ கூடி நின்றார்கள்‌. 
புகைவண்டி வந்து கொண்டிருக்கிறது என்பதை 
மேலெழுந்து தெரிந்த புகையும்‌ சத்தமும்‌ 
அவர்களுக்குத்‌ தெரிவித்தன. 


அங்கு இன்னும்‌ பலரும்‌ காத்திருந்தார்கள்‌. 
தாமதம்‌. மேரி தாவிக்‌ குதித்து இறங்கினாள்‌. 


நான்‌ இங்கே இருக்கிறேன்‌...!'' 


வில்‌ 


"குட்‌ ஸ்ப மேரி", குட்‌ பை ய்‌ 
வண்டி போய்‌ நிலையத்தில்‌ நின்றதுதான்‌ 


"வெற்றி உண்டாகட்டும்‌" 

ட "குட்‌ பை மேரி" 

மிஸ்‌ வில்ஸன்‌,மிஸ்‌ வில்ஸன்‌..! இதோ, 
வாழ்த்தொலிகள்‌ வந்துகொண்டே 

இருந்தன. எல்லோருக்கும்‌ கை அசைத்து 


மேரியை அணைத்துக்கொண்ட மிஸ்‌ விடை பெற்றாள்‌. ரயில்‌ வேகமெடுத்தது. 


ஸன்‌ அவள்‌ செல்ல வேண்டிய இடம்‌, 


சந்திக்கவேண்டிய ஆசிரியர்‌ பற்றிய 
குறிப்புகளை விளக்கிச்‌ சொன்னார்‌. 


நூல்‌ வெளி 


புத்தகம்‌ ஒன்று ஒரு சிறு பெண்ணுடன்‌ வாழ்க்கை நெடுகப்‌ பேசிக்கொண்டே வருகிறது. 

"உனக்குப்‌ படிக்கத்‌ தெரியாது ' என்ற கூற்றால்‌ உள்ளத்தில்‌ பெற்ற அடி, பிற்காலத்தில்‌ 
சமையல்‌ செய்தும்‌ தோட்டமிட்டும்‌ பொது இடங்களில்‌ பாட்டுப்பாடியும்‌ சிறுகச்சிறுகப்‌ பணம்‌ 
சேர்த்துக்‌ குப்பை கொட்டும்‌ இடத்தில்‌ ஒரு பள்ளியை உருவாக்கிடக்‌ காரணமானது. 


இ உலகெங்கும்‌ மூலை முடுக்குகளில்‌ உள்ள ஒடுக்கப்பட்ட, கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின்‌ ஒரு 
குரலாக இருந்தவர்‌ அமெரிக்க கறுப்பினப்‌ பெண்மணி மேரி மெக்லியோட்‌ பெத்யூன்‌. 


இம்‌ மாபெரும்‌ கல்வியாளரின்‌ வாழ்க்கையை "உனக்குப்‌ படிக்கத்‌ தெரியாது" என்ற தலைப்பில்‌ 


நூலாகப்‌ படைத்துள்ளார்‌ கமலாலயன்‌. இவரின்‌ இயற்பெயர்‌ வே. குணசேகரன்‌. வயதுவந்தோர்‌ 
கல்வித்திட்டத்தில்‌ ஒருங்கிணைப்பாளராகப்‌ பணியாற்றியுள்ளார்‌. 


| | 10th_Tamil Unit 5indd 116 


தூத்துக்குடி 
மாவட்டத்தின்‌ 
கொற்கை 


கல்வி வாய்ப்பற்ற சூழலில்‌ ஒற்றைச்‌ சுடராக வந்து ஒளியேற்றினார்‌ மேரி மெக்லியோட்‌ 
பெத்யூன்‌. அதுபோலத்‌ தமிழகத்தில்‌ கல்வி வாய்ப்பற்றவர்களின்‌ வாழ்வில்‌ முதற்சுடர்‌ 
ஏற்றியவர்களுள்‌ யாரேனும்‌ ஒருவர்‌ குறித்த செய்திகளைத்‌ தொகுத்துச்‌ சில படங்களுடன்‌ 
குறும்புத்தகம்‌ ஒன்றைக்‌ குழுவாக உருவாக்குக. 


கல்விக்‌ கண்‌ திறந்தவர்களுக்கிடையில்‌ கைவிடப்பட்ட பெண்களுக்காக உழைத்த தமிழகத்தின்‌ 
முதல்‌ பெண்‌ மருத்துவர்‌ முத்துலெட்சுமி பற்றிய ஒரு தொகுப்பேட்டினை உருவாக்கி 
வகுப்பறையில்‌ காட்சிப்படுத்துக. 


116 


ஓ 24-01-2020 10.06.28 AM | | 


பல்வேறு சூழல்களில்‌ வினாக்கள்‌ வினவுகிறோம்‌; விடைகள்‌ கூறுகிறோம்‌. மொழியின்‌ 
வளர்ச்சி என்பது வினவுவதிலும்‌ விடையளிப்பதிலும்கூட இருக்கிறது. அவற்றைப்‌ பற்றி நன்னூலார்‌ 


விளக்கியிருக்கிறார்‌. 


வினாவகை 


அறிவினா, அறியா வினா, ஐயவினா, கொளல்‌ வினா, கொடை வினா, ஏவல்‌ வினா என்று வினா 


அறு வகைப்படும்‌. 


அறிவு அறியாமை ஐயுறல்‌ கொளல்‌ கொடை 
ஏவல்‌ தரும்‌ வினா ஆறும்‌ இழுக்கார்‌ 


| 10th_ Tamil Unit 5.indd 117 


கற்கண்டு [1] 
வினா, விடை வகைகள்‌, 
பொருள்கோள்‌ 


GZWR3B 


தான்‌ விடை அறிந்திருந்தும்‌, அவ்விடை 
பிறருக்குத்‌ தெரியுமா என்பதை அறியும்‌ 
பொருட்டு வினவுவது. 


மாணவரிடம்‌, 'இந்தக்‌ கவிதையின்‌ 
பொருள்‌ யாது?' என்று ஆசிரியர்‌ 
கேட்டல்‌. 


தான்‌ அறியாத ஒன்றை அறிந்து 
கொள்வதற்காக வினவுவது. 


ஆசிரியரிடம்‌, 'இந்தக்‌ கவிதையின்‌ 
பொருள்‌ யாது?' என்று மாணவர்‌ 
கேட்டல்‌. 


ஐயம்‌ நீங்கித்‌ தெளிவு பெறுவதற்காகக்‌ 
கேட்கப்படுவது. 


'இச்செயலைச்‌ செய்தது மங்கையா? 
மணிமேகலையா?' என வினவுதல்‌. 


தான்‌ ஒரு பொருளை வாங்கிக்‌ 
கொள்ளும்‌ பொருட்டு வினவுவது. 


'ஜெயகாந்தன்‌ சிறுகதைகள்‌ 
இருக்கிறதா?' என்று நூலகரிடம்‌ 
வினவுதல்‌. 


பிறருக்கு ஒரு பொருளைக்‌ கொடுத்து 
உதவும்‌ பொருட்டு வினவுவது. 


'என்னிடம்‌ பாரதிதாசன்‌ கவிதைகள்‌ 
இரண்டு படிகள்‌ உள்ளன. உன்னிடம்‌ 
பாரதிதாசனின்‌ கவிதைகள்‌ 
இருக்கிறதா?' என்று கொடுப்பதற்காக 
வினவுதல்‌. 


ஒரு செயலைச்‌ செய்யுமாறு ஏவுதற்‌ 
பொருட்டு வினவுவது. 


"வீட்டில்‌ தக்காளி இல்லை. நீ கடைக்குச்‌ 
செல்கிறாயா? என்று அக்கா தம்பியிடம்‌ 
வினவி வேலையைச்‌ சொல்லுதல்‌. 


"சுட்டு மறைநேர்‌ ஏவல்‌ வினாதல்‌ 


- நன்னூல்‌,385 


117 


உற்றது) உரைத்தல்‌ உறுவது கூறல்‌ 

இனமொழி எனும்‌எண்‌ இறையுள்‌ இறுதி 
நிலவிய ஐந்தும்‌௮ப்‌ பொருண்மையின்‌ நேர்ப" 
- நன்னூல்‌,386 


24-01-2020 10.06.28 AM | | 


விடைவகை 


சுட்டு விடை, மறை விடை, நேர்‌ விடை, ஏவல்‌ விடை, வினா எதிர்‌ வினாதல்‌ விடை, உற்றது 


ஓ நாண ற 


சட்டு விடை 
இவெ 
விடை மறை விமை 
விடை 


வகைகள்‌ 


உறுவது 


கூற்‌ விடை நேர்‌ விடை 


வினா எதிர்‌ 
வினாதல்‌ 
விடை 


உரைத்தல்‌ விடை, உறுவது கூறல்‌ விடை, இனமொழி விடை என்று விடை எட்டு வகைப்படும்‌. 


முதல்‌ மூன்று வகையும்‌ நேரடி விடைகளாக இருப்பதால்‌ வெளிப்படை விடைகள்‌ எனவும்‌ அடுத்த 


ஜந்து விடைகளும்‌ குறிப்பாக இருப்பதால்‌ குறிப்பு விடைகள்‌ எனவும்‌ கொள்ளலாம்‌. 


'கடைத்தெரு எங்குள்ளது?' என்ற வினாவிற்கு, 
'வலப்பக்கத்தில்‌ உள்ளது' எனக்‌ கூறல்‌. 


'கடைக்குப்‌ போவாயா?' என்ற கேள்விக்குப்‌ 
'போகமாட்டேன்‌' என மறுத்துக்‌ கூறல்‌. 


'கடைக்குப்‌ போவாயா?' என்ற கேள்விக்குப்‌ 
'போவேன்‌' என்று உடன்பட்டுக்‌ கூறல்‌. 


இது செய்வாயா?" என்று வினவியபோது, "நீயே 
செய்‌"என்று ஏவிக்‌ கூறுவது 


'என்னுடன்‌ ஊருக்கு வருவாயா?' என்ற வினாவிற்கு 
'வராமல்‌ இருப்பேனா? என்று கூறுவது. 


'நீ விளையாடவில்லையா?' என்ற வினாவிற்குக்‌ 
'கால்‌ வலிக்கிறது என்று உற்றதை உரைப்பது. 


'நீ விளையாடவில்லையா?' என்ற வினாவிற்குக்‌ 
'கால்‌ வலிக்கும்‌' என்று உறுவதை உரைப்பது. 


| வினாவிற்கு விடையாக 
| இனமான மற்றொன்றை 
| விடையாகக்‌ கூறல்‌. 


"உனக்குக்‌ கதை எழுதத்‌ தெரியுமா?" என்ற 
வினாவிற்குக்‌ "கட்டுரை எழுதத்‌ தெரியும்‌" என்று 
கூறுவது 


10th_ Tamil Unit 5.indd 118 


118 


ஓ 24-01-2020 10.06.29 AM | | 


பொருள்கோள்‌ 


செய்யுளில்‌ சொற்களைப்‌ பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள்‌ கொள்ளும்‌ 


முறைக்குப்‌ 'பொருள்கோள்‌' என்று பெயர்‌. பொருள்கோள்‌ எட்டு வகைப்படும்‌. 


அவை ஆற்றுநீர்ப்‌ பொருள்கோள்‌, மொழிமாற்றுப்‌ பொருள்கோள்‌, நிரல்நிறைப்‌ பொருள்கோள்‌, 
விற்பூட்டுப்‌ பொருள்கோள்‌, தாப்பிசைப்‌ பொருள்கோள்‌, அளைமறிபாப்புப்‌ பொருள்கோள்‌, கொண்டுகூட்டுப்‌ 
பொருள்கோள்‌, அடிமறிமாற்றுப்‌ பொருள்கோள்‌ ஆகியன. இவற்றுள்‌ ஆற்றுநீர்ப்‌ பொருள்கோள்‌, நிரல்‌ 
நிறைப்‌ பொருள்கோள்‌, கொண்டுகூட்டுப்‌ பொருள்கோள்‌ ஆகியவற்றை அறிந்து கொள்வோம்‌. 
1. ஆற்றுநீர்ப்‌ பொருள்கோள்‌ 
எ.கா. 'சொல்லரும்‌ சூல்பசும்‌ பாம்பின்‌ தோற்றம்‌ போல்‌ 
மெல்லவே கருஇருந்து ஈன்று மேலலார்‌ 
செல்வமே போல்தலை நிறுவித்‌ தேர்ந்த நூல்‌ 
கல்விசேர்‌ மாந்தரின்‌ இறைஞ்சிக்‌ காய்த்தவே A - சீவகசிந்தாமணி 


நெற்பயிர்‌, கருவுற்ற பச்சைப்‌ பாம்பின்‌ வடிவம்போல்‌ கருக்கொண்டு, பின்பு கதிர்விட்டு, செல்வம்‌ 
சேர்ந்தவுடன்‌ பண்பற்றமக்கள்‌ பணிவின்றித்‌ தலை நிமிர்ந்து நிற்பதுபோல்‌ குத்திட்டு நின்று, முடிவில்‌ 
கதிர்‌ முற்றியவுடன்‌ கற்றவர்கள்‌ வணங்குதல்‌ போல்‌ வளைந்து காய்த்தன. 


'நெல்‌' என்னும்‌ எழுவாய்‌ அதன்‌ தொழில்களான இருந்து, ஈன்று, நிறுவி, இறைஞ்சி என்னும்‌ 
வினையெச்சங்களைப்‌ பெற்றுக்‌ 'காய்த்தவே' என்னும்‌ பயனிலையைக்‌ கொண்டு முடிந்தது. 


பாடலின்‌ தொடக்கம்முதல்‌ முடிவுவரை ஆற்றுநீரின்‌ போக்கைப்போல நேராகவே பொருள்‌ 
கொள்ளுமாறு அமைந்ததால்‌ இது 'ஆற்றுநீர்ப்‌ பொருள்கோள்‌' ஆகும்‌. 


மற்றைய நோக்காது அடிதொறும்‌ வான்பொருள்‌ 
அற்று அற்று ஒழுகும்‌ அஃது யாற்றுப்‌ புனலே.' -நன்னூல்‌: 412 
2. நிரல்நிறைப்‌ பொருள்கோள்‌ 
ஒரு செய்யுளில்‌ சொற்கள்‌ முறை பிறழாமல்‌ நிரல்நிறையாக (வரிசையாக) அமைந்து வருவது 
'நிரல்நிறைப்‌ பொருள்கோள்‌ ' ஆகும்‌. 
இது முறை நிரல்நிறைப்‌ பொருள்கோள்‌, எதிர்‌ நிரல்நிறைப்‌ பொருள்கோள்‌ என 
இருவகைப்படும்‌. 


(௮) முறை நிரல்நிறைப்‌ பொருள்கோள்‌ 
செய்யுளில்‌ எழுவாயாக அமையும்‌ பெயர்ச்சொற்களை அல்லது வினைச்சொற்களை 
வரிசையாக நிறுத்தி, அவை ஏற்கும்‌ பயனிலைகளையும்‌ அவ்வரிசைப்படியே நிறுத்திப்‌ பொருள்‌ 
கொள்ளுதல்‌ 'முறை நிரல்நிறைப்‌ பொருள்கோள்‌ ' ஆகும்‌. 


எ.கா. 'அன்பும்‌ அறனும்‌ உடைத்தாயின்‌ இல்வாழ்க்கை 
பண்பும்‌ பயனும்‌ அது. குறள்‌: 45 


இக்குறளில்‌ அன்பு, அறன்‌ என்ற இரு சொற்களை வரிசைப்படுத்தி, அவற்றிற்குரிய 
விளைவுகளாக பண்பு, பயன்‌ என்று வரிசைப்படுத்தி உள்ளார்‌. அவற்றை இல்வாழ்க்கையின்‌ பண்பு, 
அன்பு என்றும்‌ அதன்‌ பயன்‌, அறன்‌ என்றும்‌ பொருள்கொள்ள வேண்டும்‌. எனவே, அன்புக்குப்‌ 
பண்பும்‌ அறத்துக்குப்‌ பயனும்‌ பயனிலைகளாக - நிரல்நிறையாக - நிறுத்திப்‌ பொருள்கொள்வதால்‌, 
இப்பாடல்‌ 'முறை நிரல்நிறைப்‌ பொருள்கோள்‌' எனப்படும்‌. 


119 


| | 10th Tamil Unit 5.indd 119 ஓ 24-01-2020 10.06.29 AM | | 


(ஆ) எதிர்‌ நிரல்நிறைப்‌ பொருள்கோள்‌ 


செய்யுளில்‌ எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும்‌ பயனிலைகளை எதிர்‌ எதிராகக்‌ 
கொண்டு பொருள்‌ கொள்ளுதல்‌ 'எதிர்‌ நிரல்நிறைப்‌ பொருள்கோள்‌' ஆகும்‌. 


எ.கா. 'விலங்கொடு மக்கள்‌ அனையர்‌ இலங்குநூல்‌ 
கற்றாரோடு ஏனை யவர்‌. குறள்‌: 410 


இக்குறளில்‌ முதல்‌ அடியில்‌ விலங்கு, மக்கள்‌ என்று எழுவாய்களை வரிசைப்படுத்திவிட்டு, 
அடுத்த அடியில்‌ பயனிலைகளாகக்‌ கற்றார்‌, கல்லாதார்‌ (ஏனையவர்‌) என வரிசைப்படுத்தியுள்ளார்‌. 
அவற்றைக்‌ கற்றார்‌ மக்கள்‌ என்றும்‌, கல்லாத ஏனையவர்‌ விலங்குகள்‌ என்றும்‌ எதிர்‌ எதிராகக்‌ 
கொண்டு பொருள்கொள்ள வேண்டும்‌. எனவே, இக்குறள்‌ 'எதிர்‌ நிரல்நிறைப்‌ பொருள்கோள்‌" 
ஆகும்‌. -நன்னூல்‌: 414. 


3. கொண்டுகூட்டுப்‌ பொருள்கோள்‌ 


ஒரு செய்யுளில்‌ பல அடிகளில்‌ சிதறிக்கிடக்கும்‌ சொற்களைப்‌ பொருளுக்கு ஏற்றவாறு 
ஒன்றோடொன்று கூட்டிப்‌ பொருள்கொள்வது கொண்டுகூட்டுப்‌ பொருள்கோளாகும்‌. 


எ.கா. ஆலத்து மேல குவளை குளத்துள 
வாலின்‌ நெடிய குரங்கு. - மயிலைநாதர்‌ உரை 


மேற்கண்ட பாடலில்‌ ஆலத்து மேல்‌ குவளை என்றும்‌ குளத்தில்‌ வாலின்‌ நெடிய குரங்கு என்றும்‌ 
பொருள்‌ கொண்டால்‌ பொருத்தமற்றதாகிவிடும்‌. இதில்‌ ஆலத்து மேல குரங்கு, குளத்துள குவளை 
- என்று கருத்தைக்‌ கொண்டு அங்குமிங்கும்‌ கொண்டு பொருள்கோள்‌ அமைந்திருப்பதால்‌ இது 
கொண்டுகூட்டுப்‌ பொருள்கோள்‌ எனப்படும்‌. 


யாப்படி பலவினுங்‌ கோப்புடை மொழிகளை 
ஏற்புழி இசைப்பது கொண்டு கூட்டே -நன்னூல்‌: 417 


கற்பவை கற்றபின்‌... 


1. வினா வகையையும்‌ விடை வகையையும்‌ சுட்டுக. 
"காமராசர்‌ நகர்‌ எங்கே இருக்கிறது? "இந்த வழியாகச்‌ செல்லுங்கள்‌." - என்று 
விடையளிப்பது. 
"எனக்கு எழுதித்‌ தருகிறாயா?" என்ற வினாவுக்கு, "எனக்கு யார்‌ எழுதித்‌ தருவார்கள்‌?" 
என்று விடையளிப்பது. 
2. உரையாடலில்‌ இடம்பெற்றுள்ள வினாவிடை வகைகளைக்‌ கண்டு எழுதுக. 
பாமகள்‌: வணக்கம்‌ ஆதிரை! ஏதோ எழுதுகிறீர்கள்‌ போலிருக்கிறதே? (அறியா வினா) 
ஆதிரை: ஆமாம்‌! கவியரங்கத்துக்குக்‌ கவிதை எழுதிக்கொண்டிருக்கிறேன்‌.!............. ) 
பாமகள்‌: அப்படியா! என்ன தலைப்பு? (பை ம 
ஆதிரை: கல்வியில்‌ சிறக்கும்‌ தமிழர்‌! (............ ). நீங்கள்‌ கவியரங்கத்துக்கு எல்லாம்‌ 
வருவீர்களோ? மாட்மர்களோ? (.............. ) 


பாமகள்‌: ஏன்‌ வராமல்‌? (பை ) 


120 


| | 10th Tamil Unit 5.indd 120 ஓ 24-01-2020 10.06.29 AM | | 


பலவுள்‌ தெரிக. 


1. 


'மாபாரதம்‌ தமிழ்ப்படுத்தும்‌ மதுராபுரிச்‌ சங்கம்வைத்தும்‌' என்னும்‌ சின்னமனூர்ச்‌ செப்பேட்டுக்‌ 
குறிப்பு உணர்த்தும்‌ செய்தி 

௮) சங்க காலத்தில்‌ மொழிபெயர்ப்பு இருந்தது 

ஆ) காப்பியக்‌ காலத்தில்‌ மொழிபெயர்ப்பு இருந்தது 

இ) பக்தி இலக்கியக்‌ காலத்தில்‌ மொழிபெயர்ப்பு இருந்தது 
ஈ) சங்கம்‌ மருவிய காலத்தில்‌ மொழிபெயர்ப்பு இருந்தது 


2. அருந்துணை என்பதைப்‌ பிரித்தால்‌................... 
௮) அருமை 4 துணை ஆ) ௮ரு * துணை 
இ) அருமை 4 இணை ஈ) அரு * இணை 
3. "இங்கு நகரப்‌ பேருந்து நிற்குமா?" என்று வழிப்போக்கர்‌ கேட்டது .......... வினா. 
"அதோ, அங்கே நிற்கும்‌." என்று மற்றொருவர்‌ கூறியது ......... விடை. 
௮) ஐயவினா, வினா எதிர்‌ வினாதல்‌ ஆ)அறிவினா, மறை விடை 
ஓ இ) அறியா வினா, சுட்டு விடை ஈ) கொளல்‌ வினா, இன்மொழி விடை 
4. அருளைப்‌ பெருக்கி அறிவைத்‌ திருத்தி 
மருளை அகற்றி மதிக்கும்‌ தெருளை' 
- என்று இவ்வடிகளில்‌ குறிப்பிடப்படுவது எது? 
௮) தமிழ்‌ ஆ) அறிவியல்‌ இ) கல்வி ஈ) இலக்கியம்‌ 
5. இடைக்காடனாரின்‌ பாடலை இகழ்ந்தவர்‌ ........ இடைக்காடனாரிடம்‌ அன்பு வைத்தவர்‌ ........ 
௮) அமைச்சர்‌, மன்னன்‌ ஆ) அமைச்சர்‌, இறைவன்‌ 
இ) இறைவன்‌, மன்னன்‌ ஈ) மன்னன்‌, இறைவன்‌ 
குறுவினா 


1. 


"கழிந்த பெரும்‌ கேள்வியினான்‌ எனக்‌ கேட்டு முழுது உணர்ந்த கபிலன்‌ தன்‌ பால்‌ பொழிந்த 
பெரும்‌ காதல்மிகு கேண்மையினான்‌ இடைக்காட்டுப்‌ புலவன்‌ தென்சொல்‌' 


-இவ்வடிகளில்‌ கழிந்த பெரும்‌ கேள்வியினான்‌ யார்‌? காதல்மிகு கேண்மையினான்‌ யார்‌? 
செய்குதம்பிப்‌ பாவலரின்‌ கல்வி பற்றிய கருத்தினை முழக்கத்‌ தொடர்களாக்குக. 

அமர்ந்தான்‌ - பகுபத உறுப்பிலக்கணம்‌ தருக. 

தாய்மொழியும்‌ஆங்கிலமும்‌ தவிர நீங்கள்‌ கற்க விரும்பும்‌ மொழியினைக்‌ குறிப்பிட்டுக்‌ காரணம்‌ 
எழுதுக. 


121 


| | 10th Tamil Unit 5.indd 121 ஓ 24-01-2020 10.06.29 AM | | 


2 


இந்த அறை இருட்டாக இருக்கிறது. மின்விளக்கின்‌ சொடுக்கி எந்தப்‌ பக்கம்‌ இருக்கிறது? 


இதோ... இருக்கிறதே! சொடுக்கியைப்‌ போட்டாலும்‌ வெளிச்சம்‌ வரவில்லையே! மின்சாரம்‌ 
இருக்கிறதா, இல்லையா? 


மேற்கண்ட உரையாடலில்‌ உள்ள வினாக்களின்‌ வகைகளை எடுத்தெழுதுக. 


சிறுவினா 


1. 


2. 


மன்னன்‌ இடைக்காடனார்‌ என்ற புலவனுக்குச்‌ சிறப்புச்‌ செய்தது ஏன்‌? விளக்கம்‌ தருக. 


உங்களுடன்‌ பயிலும்‌ மாணவர்‌ ஒருவர்‌ பள்ளிப்‌ படிப்பைப்‌ பாதியில்‌ நிறுத்தி வேலைக்குச்‌ செல்ல 
விரும்புகிறார்‌. அவரிடம்‌ கற்பதன்‌ இன்றியமையாமையை எவ்வகையில்‌ எடுத்துரைப்பீர்கள்‌? 


ஐக்கிய நாடுகள்‌ அவையில்‌ மொழிபெயர்ப்பு 


ஐ.நா.அவையில்‌ ஒருவர்‌ பேசினால்‌ அவரவர்‌ மொழிகளில்‌ புரிந்துகொள்வதற்கு 
வசதி செய்யப்பட்டிருக்கிறது. மொழிபெயர்ப்பு (ாகாவி20/00) என்பது எழுதப்பட்டதை 
மொழிபெயர்ப்பது; ஆனால்‌ ஒருவர்‌ பேசும்போதே மொழிபெயர்ப்பது விளக்குவது 
(Interpreting) என்றே சொல்லப்படுகிறது. ஐ.நா.அவையில்‌ ஒருவர்‌ பேசுவதை 
மொழிபெயர்க்கும்‌ மொழிபெயர்ப்பாளர்‌ பார்வையாளர்களுக்குத்‌ தெரியாதபடி வேறு 
இடத்தில்‌ இருப்பார்‌. ஒருவர்‌ பேசுவதைக்‌ காதணிகேட்பியில்‌ (Headphone) கேட்டபடி 
சில நொடிகளில்‌ மொழிபெயர்த்து ஒலிவாங்கி வழியே பேசுவார்‌. அவையில்‌ உள்ள 
பார்வையாளர்‌ தம்முன்‌ உள்ள காதணிகேட்பியை எடுத்துப்‌ பொருத்திக்கொண்டு அவரது 
மொழியில்‌ புரிந்துகொள்‌ வார்‌. 


இப்பகுதியிலிருந்து ஐந்து வினாக்களை உருவாக்குக. 
முயற்சி திருவினை ஆக்கும்‌ முயற்றின்மை 


இன்மை புகுத்தி விடும்‌. 


இக்குறட்பாவில்‌ அமைந்துள்ள பொருள்கோளின்‌ வகையைச்‌ சுட்டி விளக்குக. 


நெடுவினா 


1. 


2. 


இறைவன்‌, புலவர்‌ இடைக்காடன்‌ குரலுக்குச்‌ செவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன்‌ எழுதுக. 
'கற்கை நன்றே கற்கை நன்றே 

பிச்சை புகினும்‌ கற்கை நன்றே' என்கிறது வெற்றிவேற்கை. மேரியிடமிருந்து பறிக்கப்பட்ட 
புத்தகம்‌, அச்சிறுமியின்‌ வாழ்க்கையில்‌ கல்விச்‌ சுடரை ஏற்றிய கதையைப்‌ பற்றிய உங்களின்‌ 
கருத்துகளை விவரிக்க. 


குமிழின்‌ இலக்கிய வளம்‌ - கல்வி மொழி - பிறமொழிகளில்‌ உள்ள இலக்கிய வளங்கள்‌ - 
அறிவியல்‌ கருத்துகள்‌ - பிறதுறைக்‌ கருத்துகள்‌ - தமிழுக்குச்‌ செழுமை - 


மேற்கண்ட குறிப்புகளைக்‌ கொண்டு 'செம்மொழித்‌ தமிழுக்கு வளம்‌ சேர்க்கும்‌ 
மொழிபெயர்ப்புக்‌ கலை' என்ற தலைப்பில்‌ வார இதம்‌ ஒன்றுக்கு நடுப்பக்கக்‌ கட்டுரை 
எழுதுக. 


122 


| | 10th_ Tamil Unit 5.indd 122 ஓ 24-01-2020 10.06.29 AM | | 


| ன ட 


4 
ழ 


மொழியை ஆள்வோம்‌! 


படித்துச்‌ சுவைக்க. 


வள்ளுவன்‌ தன்னை உலகினுக்கே - துந்து It gave Valluva the Great 
For all the world to have; 


வான்புகழ்‌ கொண்ட தமி, WG - நெஞ்சை And the fame rose sky high 


அன்னம்‌ சிலப்பதி தார மென்றேோர்‌ - மணி Of our Tamil - Land 
்‌ . ட்‌ வண்‌ It made a necklace of gems, 
யாரம்‌ படைதீத தமிழ்நாடு (செந்தமில்‌ ள்‌ ட Named ‘The Lay of the Anklet’ 
- பாரதியார்‌ 


Which grips enraptured hearts 
In our Tamil - Land. 
-The voice of Bharati 


மொழிபெயர்ப்பு 


ஆங்கிலச்‌ சொற்களுக்கு நிகரான தமிழ்ச்‌ சொற்களைக்‌ கவிதையில்‌ கண்டு எழுதுக. 


Its like new lute music 


அறைக்குள்‌ யாழிசை Wondering at the lute music 
ஏதென்று சென்று Coming from the chamber 
ஏட்டி! பர்த்‌ தேன்‌; Entered I to look up to in still 
பேத்தி, My grand-daughter 
நெட்டுருப்‌ பண்ணினாள்‌ Learning by rote the verses 
நீதிநூல்‌ திரட்டையே. Ofa didactic compilation. 
பாரதிதாசன்‌ Translated by Kavignar Desini 
lute music - யாழிசை grand-daughter sa 
chamber ர்க டடம rote ர்‌ ல்ி்்் 
to look up கல அ அவ்வி வவ் விரவ லபக்‌ idactie compilatiod: =. sen 


அட்டவணையில்‌ விடுபட்டதை எழுதுக. 


ஓடு | அருணா ஓடினாள்‌ | ஓடிய அருணா ஓடி வந்தாள்‌ க க 
சொல்‌ | அம்மா சொன்னார்‌ சொல்லிச்‌ சென்றார்‌ கதையைச்‌ சொன்னார்‌ 

தா தந்த அரசர்‌ தந்து சென்றார்‌ அரசே தருக! 

பார்‌ துளிர்‌ பார்த்தாள்‌ பார்த்துச்‌ சிரித்தாள்‌ துளிருடன்‌ பார்த்தேன்‌ 

வா குழந்தை வந்தது வந்த குழந்தை குழந்தையே வா! 


தொடர்களில்‌ உள்ள எழுவாயைச்‌ செழுமை செய்க. 
கடம்பவனத்தை விட்டு இறைவன்‌ நீங்கினான்‌. 
எ.கா. அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன்‌ நீங்கினான்‌. 


1. மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும்‌. 2. வாழ்க்கைப்பயணமே வேறுபட்ட பாடங்களைக்‌ 


கற்றுத்‌ தருகிறது. 
3. கல்வியே ஒருவருக்கு உயர்வு தரும்‌. 4. குழந்தைகள்‌ தனித்தனியே எழுதித்தரவேண்டும்‌. 
123 


| | 10th Tamil Unit 5.indd 123 ஓ 24-01-2020 10.06.29 AM | | 


மதிப்புரை எழுதுக. 


பள்ளி ஆண்டுவிழா மலருக்காக, நீங்கள்‌ நூலகத்தில்‌ படித்த கதை/கட்டுரை/சிறுகதை/கவிதை 
நூலுக்கான மதிப்புரை எழுதுக. 


குறிப்பு - நூலின்‌ தலைப்பு - நூலின்‌ மையப்பொருள்‌ - மொழிநடை - வெளிப்படுத்தும்‌ கருத்து - 
நூலின்‌ நயம்‌ - நூல்‌ கட்டமைப்பு - சிறப்புக்‌ கூறு- நூல்‌ ஆசிரியர்‌ 
படிவத்தை நிரப்புக. 


நூலக உறுப்பினர்‌ படிவம்‌ 
மாவட்ட நூலக ஆணைக்குழு 


மைய / கிளை / ஊர்ப்புற நூலகம்‌ 


உறுப்பினர்‌ சேர்க்கை அட்டை 


அட்டை எண்‌ உறுப்பினர்‌ ர 
எண்‌ 

1. பெயர்‌ 

2. தந்‌ைத பெயர்‌ 

3. பிறந்த நாள்‌ 

4. வயது 

5. படிப்பு 


6. தொலைபேசி எண்‌ 


7. முகவரி 

(அஞ்சல்‌ குறியீட்டு எண்ணுடன்‌) 

நான்‌... நூலகத்தில்‌ உறுப்பினராகப்‌ பதிவு செய்ய இத்துடன்‌ காப்புத்தொகை 

ரூ சந்தா தொகை ரூ__-—— ஆக மொத்தம்‌ ரூ... பணமாகச்‌ செலுத்துகிறேன்‌. 
நூலக நடைமுறை மற்றும்‌ விதிகளுக்குக்‌ கட்ருப்பருகிறேன்‌ என உறுதியளிக்கிறேன்‌. 

இடம்‌ : 

நாள்‌ : தங்கள்‌ உண்மையுள்ள 
திரு / திருமதி / செல்வி / செல்வன்‌. அவர்களை எனக்கு நன்கு தெரியும்‌ எனச்‌ சான்று 
அளிக்கிறேன்‌. 


பிணைப்பாளர்‌ கையொப்பம்‌ 
அலுவலக முத்திரை (பதவி மற்றும்‌ அலுவலகம்‌) 


(மாநில / மைய அரசு அதிகாரிகள்‌, கல்லூரி முதல்வர்கள்‌, பேராசிரியர்கள்‌, 
உயர்‌ / மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள்‌, சட்டமன்ற / நாடாளுமன்ற 
உறுப்பினர்கள்‌, நகராட்சி / மாநகராட்சி / ஒன்றிய / பேரூராட்சி உறுப்பினர்கள்‌) 


124 


| | 10th_ Tamil Unit 5.indd 124 ஓ 24-01-2020 10.06.30 AM | | 


ம்‌ மொழியோடு விளையாடூ 


புதிர்ப்பாடலைப்‌ படித்து விடையைக்‌ கண்டுபிடிக்க. 


தார்போன்ற நிறமுண்டு கரியுமில்லை 

பார்‌ முழுதும்‌ பறந்து திரிவேன்‌ மேகமுமில்லை 

சேர்ந்து அமர்ந்து ஒலிப்பேன்‌ பள்ளியுமில்லை 

சோர்ந்து போகாமல்‌ வீடமைப்பேன்‌ பொறியாளருமில்லை 

வீட்டுக்கு வருமுன்னே, வருவதைக்‌ கூறுவேன்‌. நான்‌ யார்‌? 


தொழிற்பெயர்களின்‌ பொருளைப்‌ புரிந்துகொண்டு தொடர்களை முழுமை செய்க. 


1. 


நிலத்துக்கு அடியில்‌ கிடைக்கும்‌ _ யாவும்‌ அரசுக்கே சொந்தம்‌. நெகிழிப்‌ பொருள்களை 
மண்ணுக்கு அடியில்‌ நிலத்தடி நீர்வளத்தைக்‌ குன்றச்‌ செய்யும்‌. (புதையல்‌; புதைத்தல்‌) 


காட்டு விலங்குகளைச்‌ _ தடை செய்யப்பட்டுள்ளது. செய்த தவறுகளைச்‌ 


திருந்த உதவுகிறது. (சுட்டல்‌, சுடுதல்‌) 


காற்றின்‌ மெல்லிய _ பூக்களைத்‌ தலையாட்டவைக்கிறது. கைகளின்‌ நேர்த்தியான 
பூக்களை மாலையாக்குகிறது. (தொடுத்தல்‌, தொடுதல்‌) 

பசுமையான ஐக்‌ கண்ணுக்கு நல்லது. (காணுதல்‌, காட்சி) 
பொதுவாழ்வில்‌ கூடாது. இல்‌ அவரை மிஞ்ச ஆள்‌ கிடையாது. (நடித்தல்‌, நடிப்பு) 


அகராதியில்‌ காண்க. 


மன்றல்‌, அடிச்சுவடு, அகராதி, தூவல்‌, மருள்‌ 


செயல்திட்டம்‌ 


"பள்ளியைத்‌ தூய்மையாக வைத்திருத்தல்‌" - குறித்த செயல்திட்ட வரைவு ஒன்றை உருவாக்கித்‌ 
தலைமை ஆசிரியரின்‌ ஒப்புதலுடன்‌ நடைமுறைப்படுத்துக. 


காட்சியைக்‌ கவிதையாக்குக. 


125 


| | 10th Tamil Unit 5.indd 125 ஓ 24-01-2020 10.06.30 AM | | 


நிற்க அதற்குத்‌ தக... 


நேரத்தைச்‌ சரியாகக்‌ கடைப்பிடிப்பேன்‌. வீட்டுப்‌ பணிகளைப்‌ பகிர்ந்து செய்வேன்‌. 


உடன்பயிலும்‌ மாணவரின்‌ திறமையைப்‌ 
பாராட்டுவேன்‌. 


கலைச்சொல்‌ அறிவோம்‌ 


Emblem - சின்னம்‌ Intellectual - அறிவாளர்‌ 


Thesis  - ஆய்வேடு Symbolism - குறியீட்டியல்‌ 


ஞு அறிவை விரிவு செய்‌ 


சிறந்த சிறுகதைகள்‌ பதின்மூன்று - தமிழில்‌ வல்லிக்கண்ணன்‌ 
குட்டி இளவரசன்‌ - தமிழில்‌ வெ.ஸ்ரீராம்‌ 
அசிரியரின்‌ டைரி ன்‌ தமிழில்‌ எம்‌.பி. அகிலா 


5 
குட்டி இராசன்‌ 


ர 
[' அந்த்வாம்‌ து செந்க்‌-எக்சுபெரி 


http://www.tamilvu.org/ta/courses—degree-p202-p2021-htmI-p202162-28161 
http://www.tamilhindu.com/2009/10/gu_ pope _and_ thiruvasagam/ 


http://www.tamilsurangam.in/literatures/ pathinen _ keezhkanakku/thirikadugam.html 


126 


| | 10th_ Tamil Unit 5.indd 126 ஓ 24-01-2020 10.06.30 AM | | 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ டு, 
> 


| 10th_ Tamil Unit 6.indd 127 


தமிழர்தம்‌ நிகழ்கலைகளின்‌ மேன்மையறிந்து, அவற்றை வளர்க்கவும்‌ நிலைபெறச்‌ 
செய்யவும்‌ தங்களின்‌ பங்களிப்பை நல்குதல்‌. 

எளிய சொற்களும்‌ கருத்துகளும்‌ கவிதைப்பொருளாகும்‌ திறமறிந்து தானே கற்றல்‌. 
கவிநயம்‌ நனிசொட்டச்‌ சொட்டப்‌ பாடப்பட்ட பாடல்களைக்‌ கற்று மகிழ்வதுடன்‌ 
அவை போன்ற பாடல்களைத்‌ தேடித்‌ தேர்ந்து படித்தல்‌, படைத்தல்‌. 


சந்த நயமும்‌ தொடைநயமும்‌ கொண்ட பாடல்கள்‌ மனனத்திற்கு எளிதானவை. 
அவற்றைப்‌ பயின்று நாநெகிழ்‌, நாபிறழ்‌ பயிற்சிகளில்‌ ஆற்றல்‌ பெறுதல்‌. 
கதைகளைப்‌ படித்து மையக்‌ கருத்துணர்தல்‌, கதைகள்‌ குறித்துக்‌ கலந்துரையாடல்‌. 
தமிழரின்‌ அகப்பொருள்‌ இலக்கணம்‌ அறிதல்வழி இயற்கையுடன்‌ ஒன்றியிருந்த 
வாழ்க்கை முறைகளைப்‌ புரிந்து கொள்ளுதல்‌. 


127 


ஓ 24-01-2020 10.06.48 AM | | 


உரைநடை உலகம்‌ [|] 


நிகழ்கலை 


கண்ணுக்குக்‌ காட்சியையும்‌ சிந்தைக்குக்‌ கருத்தினையும்‌ தருவன: 
கருத்துடன்‌ கலைத்திறனை நோக்காகக்கொண்டு காலவெள்ளத்தைக்‌ 
கடந்து நிற்பன; ஆடல்‌, பாடல்‌, இசை, நடிப்பு, ஒப்பனை, 
உரையாடல்‌ வழியாக மக்களை மகிழ்வடையச்‌ செய்வன; சமூகப்‌ 
பண்பாட்டுத்தளத்தின்‌ கருத்துக்‌ கருவூலமாக விளங்குவன: நுட்பமான 
உணர்வுகளின்‌ உறைவிடமாக இருப்பன. அவை யாவை? அவைதாம்‌ 
மக்கள்‌ பண்பாட்டின்‌ பதிவுகளான நிகழ்கலைகள்‌. 


a 


a ௮ அ. 


நிகழ்கலை 

சிற்றூர்‌ மக்களின்‌ வாழ்வியல்‌ 
நிகழ்வுகளில்‌ பிரித்துப்‌ பார்க்க இயலாக்‌ 
கூறுகளாகத்‌ திகழ்பவை நிகழ்கலைகள்‌. 
இவை மக்களுக்கு மகிழ்ச்சியெனும்‌ கனி 
கொடுத்துக்‌ கவலையைப்‌ போக்குகின்றன; 
சமுதாய நிகழ்வுகளின்‌ ஆவணங்களாகவும்‌ 
செய்திகளைத்‌ தரும்‌ ஊடகங்களாகவும்‌ 
திகழ்கின்றன. பழந்தமிழ்‌ மக்களின்‌ கலை, 
அழகியல்‌, புதுமை ஆகியவற்றின்‌ எச்சங்களை 
அறிவதற்குத்‌ தற்காலத்தில்‌ நிகழ்த்தப்படும்‌ 
கலைகள்‌ துணைசெய்கின்றன. 


| | 10th_Tamil Unit 6indd 128 


128 


கரகாட்டம்‌ 


பன்னெடுங்காலமாக மக்களால்‌ 
விரும்பப்படும்‌ மரபார்ந்த கலைகளில்‌ ஒன்றே 
கரகாட்டம்‌. 'கரகம்‌' என்னும்‌ பித்தளைச்‌ 
செம்பையோ, சிறிய குடத்தையோ தலையில்‌ 
வைத்துத்‌ தாளத்திற்கு ஏற்ப ஆடுவது, 
கரகாட்டம்‌. இந்த நடனம்‌ கரகம்‌, கும்பாட்டம்‌ 
என்றும்‌ அழைக்கப்படுகிறது. 


கரகச்‌ செம்பின்‌ அடிப்பாகத்தை 
உட்புறமாகத்‌ தட்டி, ஆடுபவரின்‌ தலையில்‌ 
நன்கு படியும்படி செய்கின்றனர்‌. 
தலையில்‌ செம்பு நிற்கும்‌ அளவு எடையை 
ஏற்றுவதற்குச்‌ செம்பில்‌ மணலையோ 
பச்சரிசியையேோ நிரப்புகின்றனர்‌. 
கண்ணாடியாலும்‌ பூக்களாலும்‌ 
அழகூட்டிய கரகக்‌ கூட்டின்‌ நடுவில்‌, கிளி 
பொம்மை பொருத்திய மூங்கில்‌ குச்சியைச்‌ 
செருகி வைத்து ஆடூகின்றனர்‌. இதற்கு 
நையாண்டி மேள இசையும்‌ நாகசுரம்‌, 
தவில்‌, பம்பை போன்ற இசைக்கருவிகளும்‌ 
இசைக்கப்படூகின்றன. ஆணும்‌ பெண்ணும்‌ 
சேர்ந்து நிகழ்த்தும்‌ கரகாட்டத்தில்‌ சில 
நேரங்களில்‌ ஆண்‌, பெண்‌ வேடமிட்டு 
ஆடுவதும்‌ உண்டு. கரகாட்டம்‌ நிகழ்த்துதலில்‌ 
இத்தனைபேர்தான்‌ நிகழ்த்த வேண்டும்‌ என்ற 
வரையறை இல்லை. 


24-01-2020 10.06.48 AM | | 


"நீரற வறியாக்‌ கரகத்து' (புறம்‌.1) என்ற 
புறநானூற்றுப்‌ பாடலடியில்‌ கரகம்‌ என்ற 
சொல்‌ இடம்பெறுகிறது. சிலப்பதிகாரத்தில்‌ 
மாதவி ஆடிய பதினொரு வகை 
ஆடல்களில்‌ 'குடக்கூத்து என்ற ஆடலும்‌ 
குறிப்பிடப்படுகிறது. இதுவே கரகாட்டத்திற்கு 
அடிப்படை என்றும்‌ கருதப்படுகிறது. இது 
தமிழகத்தில்‌ மதுரை, திண்டுக்கல்‌, திருச்சி, 
தஞ்சாவூர்‌, கோயம்புத்தூர்‌, திருநெல்வேலி 
முதலிய மாவட்டங்களில்‌ நிகழ்த்தப்படுகிறது. 


மயிலாட்டம்‌ 


மயில்‌ வடிவுள்ள கூட்டுக்குள்‌ ஒருவர்‌ 
தன்‌ உருவத்தை மறைத்துக்கொண்டு, 
நையாண்டி மேளத்திற்கேற்ப ஆடும்‌ 
ஆட்டமே மயிலாட்டமாகும்‌. நையாண்டி 
மேளம்‌ இசைக்க, காலில்‌ கட்டப்பட்டுள்ள 
சலங்கை ஒலிக்க மயிலின்‌ அசைவுகளை 
ஆடிக்காட்டுவர்‌. 


கரகாட்டத்தின்‌ துணையாட்டமாகவும்‌ 
மயிலாட்டம்‌ ஆடப்படுகிறது. ஊர்ந்து ஆடுதல்‌, 
மிதந்து ஆடுதல்‌, சுற்றி ஆடுதல்‌, இறகை 
விரித்தாடுதல்‌, தலையைச்‌ சாய்த்தாடுதல்‌, 
தாவியாடுதல்‌, இருபுறமும்‌ சுற்றியாடுதல்‌, 
அகவுதல்‌, தண்ணீர்‌ குடித்துக்கொண்டே 


ஆடுதல்‌ ஆகிய அடவுகளைக்‌ கலைஞர்கள்‌ 
இவ்வாட்டத்தில்‌ ஆடிக்காட்டுவர்‌. 
காவடியாட்டம்‌ 

கா-என்பதற்குப்‌ பாரந்தாங்கும்‌ கோல்‌ 
என்று பொருள்‌. இருமுனைகளிலும்‌ சம 
எடைகளைக்‌ கட்டிய தண்டினைத்‌ தோளில்‌ 
சுமந்து ஆடுவது காவடியாட்டம்‌. மரத்தண்டின்‌ 
இரு முனைகளிலும்‌ சிற்ப வேலைப்பாடுள்ள 
பலகையைப்‌ பொருத்தி, மூங்கில்‌ குச்சிகளால்‌ 
அரைவட்டமாக இணைக்கின்றனர்‌. அந்த 
அரைவட்டப்பகுதியைப்‌ பட்டுத்துணியால்‌ 
மூடி அழகுபடுத்துகின்றனர்‌. மேலும்‌ 
மயிலிறகுக்‌ கற்றைகளை இருபுறமும்‌ 
பொருத்தி, மணிகளால்‌ அழகுபடுத்திக்‌ 
காவடியை உருவாக்குகின்றனர்‌. காவடியின்‌ 
அமைப்புக்கேற்ப மச்சக்காவடி, சர்ப்பக்காவடி, 
பூக்காவடி, தேர்க்காவடி, பறவைக்காவடி 
என்று அவற்றை அழைக்கின்றனர்‌. இலங்கை, 


| | 10th_Tamil Unit 6indd 129 


129 


யூ 


மலேசியா உட்பட, புலம்பெயர்‌ தமிழர்‌ 
வாழும்‌ பிற நாடுகளிலும்‌ காவடியாட்டம்‌ 
ஆடப்படுகிறது. 


ஒயிலாட்டம்‌ 


ஓரே நிறத்‌ துணியை முண்டாசுபோலக்‌ 
கட்டியும்‌ காலில்‌ சலங்கை அணிந்தும்‌ கையில்‌ 
வைத்துள்ள சிறுதுணியை இசைக்கேற்ப 
வீசியும்‌ ஒயிலாக ஆடும்‌ குழு ஆட்டமே 
ஓயிலாட்டம்‌. உணர்ச்சிக்கேற்பப்‌ பாட்டின்‌ 
சந்தமும்‌ சந்தத்திற்கேற்ப ஆட்டத்தின்‌ 
இசையும்‌ மாறிமாறி, மனத்தை ஈர்க்கும்‌. 
இதில்‌ கம்பீரத்துடன்‌ ஆடுதல்‌ என்பது 
தனிச்சிறப்பானது. 


ஓயிலாட்டத்தை இருவரிசையாக 
நின்றும்‌ ஆடுகின்றனர்‌. ஒருவருக்கொருவர்‌ 
இடம்விட்டு விலகிநின்று ஆடும்‌ இந்த 
ஓயிலாட்டத்தைப்‌ பெரும்பாலும்‌ ஆண்கள்‌ 
ஆடுவதே வழக்கில்‌ உள்ளது. ஒரே குழுவில்‌ 
வயது முதிர்ந்தவர்களும்‌ இளைஞர்களும்‌ 
இணைந்து ஆடுவதும்‌ உண்டு. இந்த 
ஆட்டத்தில்‌ தோலால்‌ கட்டப்பட்ட குடம்‌, தவில்‌, 


சிங்கி, டோலக்‌, தப்பு போன்ற இசைக்கருவிகள்‌ 
பயன்படுத்தப்படுகின்றன. 


தேவராட்டம்‌, சேர்வையாட்டம்‌ 


தேவராட்டம்‌, வானத்துத்‌ 
தேவர்கள்‌ ஆடிய ஆட்டம்‌ எனப்‌ பொருள்‌ 
கொள்ளப்படுகிறது. இது ஆண்கள்‌ 
மட்டுமே ஆடும்‌ ஆட்டம்‌. உறுமி எனப்‌ 
பொதுவாக அழைக்கப்படும்‌ 'தேவதுந்துபி', 
தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி. 
இந்தக்‌ கலை, வேட்டி கட்டியும்‌ தலையிலும்‌ 
இடையிலும்‌ சிறுதுணி கட்டியும்‌ கால்களில்‌ 
சலங்கை அணிந்தும்‌ எளிய ஒப்பனையுடன்‌ 
நிகழ்த்தப்படுகின்றது. இவ்வாட்டத்தில்‌ 
பெரும்பான்மையாக எட்டு முதல்‌ 
பதின்மூன்று கலைஞர்கள்‌ கலந்துகொள்ள 
வேண்டுமென்பது பொது மரபாக உள்ளது. 
தேவராட்டம்‌ குறிப்பாகச்‌ சடங்கு சார்பாக 
ஆடப்படுகின்றது. 


தேவராட்டம்‌ போன்றே ஆடப்பட்டு 
வருகின்ற கலை, சேர்வையாட்டம்‌. 


24-01-2020 10.06.48 AM | | 


ஆட்டக்கலைஞர்கள்‌ சேவைப்பலகை, 
சேமக்கலம்‌, ஜால்ரா ஆகிய இசைக்கருவிகளை 
இசைத்துக்கொண்டே ஆடுகின்றனர்‌. இதனை 
இசைச்சார்புக்‌ கலையாகவும்‌ வழிபாட்டுக்‌ 
கலையாகவும்‌ நிகழ்த்துகின்றனர்‌. 


பொய்க்கால்‌ குதிரையாட்டம்‌ 


ணக வன வலை ப கனை கணண வான 


௬ ன எக அனர்‌ [80 


"போலச்செய்தல்‌" 
பின்பற்றி நிகழ்த்திக்காட்டும்‌ கலைகளில்‌ 
பொய்க்கால்‌ குதிரையாட்டமும்‌ ஒன்று. 
மரத்தாலான பொய்க்காலில்‌ நின்றுகொண்டும்‌ 
குதிரைவடிவுள்ள கூட்ை 
சுமந்துகொண்டும்‌ ஆடும்‌ ஆட்டமே 
பொய்க்கால்‌ குதிரையாட்டம்‌. அரசன்‌, 
அரசி வேடமிட்டு ஆடப்படும்‌ இவ்வாட்டம்‌ 
புரவி ஆட்டம்‌, புரவி நாட்டியம்‌ என்ற 
பெயர்களிலும்‌ அழைக்கப்படுகிறது. இது 
மராட்டியர்‌ காலத்தில்‌ தஞ்சைக்கு வந்ததாகக்‌ 
கூறப்படுகிறது. 


பண்புகளைப்‌ 


உடம்பில்‌ 


கலைஞர்கள்‌ தங்கள்‌ கால்களை 
மறைக்கும்‌ உயரத்திற்குத்‌ துணியைக்‌ கட்டிக்‌ 
கொள்கின்றனர்‌. காலில்‌ சலங்கை அணிந்தும்‌ 
அரசன்‌ அரசி உடையணிந்தும்‌ கிரீடம்‌ 
அணிந்தும்‌ ஆடுகின்றனர்‌. குதிரைமேல்‌ ஏறிப்‌ 
பயணம்‌ செய்வது போன்று கடிவாளத்தை 
ஆட்டியும்‌ காலை உயர்த்தியும்‌ நான்கு புறமும்‌ 
ஓடியும்‌ ஆடுகின்றனர்‌. 


| | 10th_Tamil Unit 6indd 130 


130 


பொய்க்கால்‌ குதிரையாட்டத்திற்குப்‌ 
பாடல்கள்‌ பயன்படுத்தப்படுவதில்லை. 


நையாண்டி மேளமும்‌ நாகசுரமும்‌ 
இசைக்கப்படுகின்றன. இது இராஜஸ்தானில்‌ 
கச்சிகொடி என்றும்‌ கேரளத்தில்‌ குதிரைக்களி 
என்றும்‌ அழைக்கப்படுகின்றது. 


தப்பு ஆட்டம்‌ 


பு த ப்‌ பு ப 
இசைத்துக்கொண்டே, அதன்‌ இசைக்கு ஏற்ப 


என்ற தோற்கருவியை 


ஆடுகின்ற நிகழ்கலையே தப்பாட்டமாகும்‌. 
ஆண்கள்‌ மட்டுமே ஆடிவந்த இந்த ஆட்டம்‌ 
தற்போது பெண்களாலும்‌ ஆடப்படுகின்றது. 


இவ்வாட்டம்‌ தப்பாட்டம்‌, தப்பட்டை, தப்பு 
என்றும்‌ அழைக்கப்படுகின்றது. தப்பு 
என்பது வட்ட வடிவமாக அமைந்துள்ள 
அகன்ற தோற்கருவி. கோவில்‌ திருவிழா, 
திருமணம்‌, இறப்பு, விழிப்புணர்வு முகாம்‌, 
விளம்பர நிகழ்ச்சி ஆகியவற்றில்‌ தப்பாட்டம்‌ 
ஆடப்படுகின்றது. 'தப்‌ தப்‌' என்று ஒலிப்பதால்‌, 
அந்த ஒலியின்‌ அடியாகத்‌ 'தப்பு' எனப்‌ பெயர்‌ 
பெற்றதெனக்‌ கூறப்படுகிறது. 


"தகக தகதகக தந்தத்த தந்தகக 

என்று தாளம்‌ 

பதலை திமிலைதுடி தம்பட்ட மும்‌ பெருக" 
திருப்புகழ்‌, 143 


என்று அருணகிரிநாதர்‌, தப்பாட்ட இசை 
குறித்துப்‌ பதிவு செய்துள்ளார்‌. இதனைப்‌ 
பறை: என்றும்‌ அழைப்பர்‌. 

ஒன்றைச்‌ சொல்லுவதற்கென்றே 
(பறைதல்‌) இசைக்கப்படும்‌ இசைக்கவல்ல 
தூளக்கருவி பறை. 
தொல்காப்பியம்‌ 
குறிப்‌ பிடும்‌ 
கருப்பொருள்களில்‌ 
ஒன்றாகப்‌ பறை 
இடம்பெறுகிறது. 
மேலும்‌ பறையாடல்‌ 
பற்றிய செய்திகள்‌ 
இலக்கியங்களிலும்‌ 


காணப்படுகின்றன. 


24-01-2020 10.06.49 AM | | 


தப்பாட்டம்‌ நிகழ்த்தப்படும்‌ சூழலுக்கேற்ப 
அதன்‌ இசைப்பு முறைகளும்‌ ஆட்ட 
முறைகளும்‌ வேறுபடுகின்றன. வட்டமாக 
ஆடுதல்‌, இரண்டு வரிசையாக எதிர்‌எதிர்த்‌ 
திசையில்‌ நின்று ஆடுதல்‌, அனைவரும்‌ 
நேர்‌ வரிசையில்‌ நின்று ஆடுதல்‌, குதித்துக்‌ 
குதித்து ஆடுதல்‌, உட்கார்ந்து எழுதல்‌, 
நடையாட்டம்‌ ஆகிய ஆட்டக்‌ கூறுகளை 
இன்றைய கலைஞர்களிடம்‌ காணமுடிகின்றது. 
தப்பாட்டத்தில்‌ கலைஞர்கள்‌ குழுவாகப்‌ 
பங்கேற்கின்றனர்‌. 


புலி ஆட்டம்‌ 


தமிழ்‌ மக்களின்‌ வீரத்தைச்‌ சொல்லும்‌ 
கலையாகத்‌ திகழ்வது புலி ஆட்டமாகும்‌. 
பாட்டும்‌ வசனமும்‌ இல்லாத ஆட்டங்களில்‌ 
புலி ஆட்டமும்‌ ஒன்று. விழாக்களில்‌ 
புலிவேடமிடுிவோர்‌ உடம்பெங்கும்‌ 
புலியைப்‌ போன்று கறுப்பும்‌ மஞ்சளுமான 
வண்ணக்கோடுகளையிட்டுத்‌ துணியாலான 
வாலை இடுப்பில்‌ கட்டிக்‌ கொள்வர்‌. தப்பு 
மேளத்திற்கேற்ப ஒருவரோ, இருவரோ 
ஆடுவர்‌. புலியைப்‌ போன்று நடந்தும்‌ 
பதுங்கியும்‌ பாய்ந்தும்‌ எம்பிக்குதித்தும்‌ 
நாக்கால்‌ வருடியும்‌ பற்கள்‌ தெறிய 
வாயைப்பிளந்தும்‌ உறுமியும்‌ பல்வேறு 
அடவுகளை வெளிப்படுத்துகின்றனர்‌. 


தெருக்கூத்து 

நாட்டுப்புற மக்களால்‌ நிகழ்த்தப்பட்டு 
வரும்‌ கலையே தெருக்கூத்து. இப்பெயர்‌, அது 
நிகழ்த்தப்பட்ட இடத்தை அடிப்படையாகக்‌ 
கொண்டு அமைந்தது. கூத்து இசையுடன்‌ கூடிய 
உடல்‌ அசைவியக்கத்துடன்‌ தொடர்புடையது. 


| | 10th_Tamil Unit 6indd 131 


131 


திறந்த வெளியை 
ஆடுிுகளமாரக்கி 
ஆடை அணி 
ஒப்பனைகளுடன்‌ இது 
வெளிப்படுத்தப்படுகிறது. 
களத்துமேடுகளில்‌ 
நிகழ்த்தப்பட்ட 
தெருக்கூத்து, தெருச்‌ 
சந்திப்புகளிலும்‌ 
நிகழ்த்தப்படுகிறது; 
பின்னர்க்‌ கோவில்‌ சார்ந்த கலையாகவும்‌ 
ஆக்கப்பட்டது. இதில்‌ ஒரு கதையை இசை, 
வசனம்‌, ஆடல்‌, பாடல்‌, மெய்ப்பாடு ஆகியவற்றை 
ஒருங்கிணைத்து வழங்குவர்‌. திரெளபதி 
அம்மன்‌ வழிபாட்டின்‌ ஒரு பகுதியாகவும்‌ இது 
இருக்கிறது. 


யார்‌ இவர்‌? 

தெருக்கூத்தைத்‌ தமிழ்க்கலையின்‌ 
முக்கிய அடையாளமாக்கியவர்‌. 
"நாடகக்கலையை மீட்டெடுப்பதே 
தமது குறிக்கோள்‌" என்றவர்‌. 
இவர்‌ தமிழ்நாட்டின்‌ வழிவழி 
நாடகமுறையான 
கூத்துக்கலையின்‌ 
ஒப்பனை முறை, 
கதை சொல்லும்‌ 
முறைகளையும்‌ 
எடுத்துக்கொண்டு 
புதுவிதமான 
நாடகங்களை 
உருவாக்கியவர்‌. அதே வேளையில்‌ 
நாடகத்தில்‌ பயன்படுத்தும்‌ நேரடி 
இசைமுறையை அறிமுகம்‌ செய்து 
இசையிலும்‌ மாற்றங்களை நிகழ்த்தியவர்‌. 
அவர்தான்‌ கூத்துப்பட்டறை ந. முத்துசாமி 
என்ற கலைஞாயிறு. 


இவரின்‌ நாடகங்கள்‌ பெரும்பாலும்‌ 
சமூக அரசியல்‌ மாற்றங்களைப்‌ பேசின. 
இந்தியாவில்‌ மட்டுமன்றி உலகின்‌ 
பல்வேறு நகரங்களிலும்‌ இவரது 
நாடகங்கள்‌ நடத்தப்பட்டன. இந்திய அரசின்‌ 
தாமரைத்திரு விருதையும்‌ தமிழ்நாடு அரசின்‌ 
கலைமாமணி விருதையும்‌ பெற்றார்‌. 


24-01-2020 10.06.50 AM | | 


தெருக்கூத்து, வேளாண்மை செய்வோரின்‌ 
கலையாக இருந்தது. அருச்சுனன்‌ தபசு 
என்பது மழை வேண்டி நிகழ்த்தப்படுவதாக 
இருக்கிறது. கூத்துக்கலைஞர்‌, கூத்தைக்‌ 
கற்றுக்கொடுப்பவர்‌ ஆகியோரின்‌ 
அடிப்படையிலும்‌ காலம்‌, இடம்‌ 
போன்றவற்றின்‌ அடிப்படையிலும்‌ கூத்து 
நிகழ்த்தப்படூவதில்‌ சிறுசிறு மாறுபாடுகள்‌ 
உள்ளன. தெருக்கூத்து, பொழுதுபோக்குக்‌ 
கூறுகளைப்‌ பெற்று நாடகமாக 
வளர்ச்சியடைந்துள்ளது. இதனைக்‌ கதகளி 


போன்று செவ்வியல்‌ கலையாக ஆக்கும்‌ 
முயற்சிகள்‌ மேற்கொள்ளப்படுகின்றன. 


தோற்பாவைக்‌ கூத்து 


தோலில்‌ செய்த வெட்டு வரைபடங்களை, 
விளக்கின்‌ ஒளி ஊடுருவும்‌ திரைச்சீலையில்‌ 
பொருத்தி, கதைக்கேற்ப மேலும்‌ கீழும்‌ 
பக்கவாட்டிலும்‌ அசைத்துக்காட்டி, 
உரையாடியும்‌ பாடியும்‌ காட்டுவது 
தோற்பாவைக்‌ கூத்து. தோலால்‌ ஆன 
பாவையைக்‌ கொண்டு நிகழ்த்தும்‌ 
கலையாதலால்‌ தோற்பாவை என்னும்‌ 
பெயர்‌ பெற்றது. இதில்‌ இசை, ஓவியம்‌, 
நடனம்‌, நாடகம்‌, பலகுரலில்‌ பேசுதல்‌ 
ஆகியவை இணைந்துள்ளன. கூத்து 
நிகழ்த்தும்‌ திரைச்சீலையின்‌ நீளம்‌, அகலம்‌ 


ஆகியன பாவையின்‌ அமைப்பையும்‌ 
எண்ணிக்கையையும்‌ பொறுத்து 
வேறுபடுகின்றன. இந்நிகழ்ச்சியில்‌ பாவையின்‌ 
அசைவு, உரையாடல்‌, இசை ஆகியனவற்றோடு 
ஒளியும்‌ முதன்மை பெறுகின்றது. 


பாவை குறித்த செய்திகள்‌ சங்ககாலம்முதல்‌ 
பதினெட்டாம்‌ நூற்றாண்டுவரையான தமிழ்‌ 
இலக்கியங்களில்‌ காணப்படுகின்றன. 
திருக்குறளில்‌ மரப்பாவையைப்‌ பற்றிக்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளது. திருவாசகத்திலும்‌ 
பட்டினத்தார்‌ பாடலிலும்‌ தோற்பாவைக்‌ கூத்து 
பற்றிய செய்திகளைக்‌ காணமுடிகிறது. ஊர்‌ 
ஊராகச்‌ சென்று நிகழ்த்துகிற கூட்டுக்குடும்பக்‌ 
கலையாகத்‌ தோற்பாவைக்‌ கூத்து விளங்குகிறது. 
தோற்பாவைக்‌ கூத்து கையுறைப்‌ பாவைக்‌ கூத்து, 
பொம்மலாட்டம்‌ என்பனவாகவும்‌ மாற்றம்‌ 
பெற்றுள்ளது. 


நிகழ்கலைகள்‌ ஊரக மக்களின்‌ வாழ்வில்‌ 
இரண்டறக்‌ கலந்திருக்கின்றன. இவை 
கற்றோராலும்‌ மற்றோராலும்‌ விரும்பப்படும்‌ 
கலைகளாக உள்ளன: உழைப்பாளிகளின்‌ 
உணர்வுகளாக உள்ளன: மக்களின்‌ எண்ண 
வெளிப்பாடாக, வாழ்க்கையைக்‌ காட்டும்‌ 
கண்ணாடியாக, மக்களின்‌ சமய வழிபாட்டிலும்‌ 
வாழ்வியல்‌ நிகழ்வுகளிலும்‌ பிரிக்க முடியாத 
பண்பாட்டுக்‌ கூறுகளாக விளங்குகின்றன. 


மலேசியத்‌ தலைநகர்‌ கோலாலம்பூரில்‌ புகழ்மிக்க பகுதியில்‌, 'இராச சோழன்‌ தெரு' என்பது 
இன்றும்‌ உள்ளது. இது மாமன்னன்‌ இராசராச சோழன்‌ பல்வேறு நாடூகளுக்குப்‌ பயணம்‌ 


மேற்கொண்ட சிறப்பினை உணர்த்துகின்றது. 


ஐந்தாம்‌ உலகத்தமிழ்‌ மாநாட்முமலர்‌ 


1. நீங்கள்‌ அறிந்த நிகழ்கலைகளைத்‌ தனியாகவோ, குழுவாகவோ வகுப்பறையில்‌ நிகழ்த்துக. 


2. நீங்கள்‌ வாழும்‌ பகுதியிலுள்ள நிகழ்கலைக்‌ கலைஞர்களை நேர்முகம்‌ கண்டு, அவற்றைத்‌ 
தொகுத்து வகுப்பறையில்‌ படித்துக்‌ காட்டுக. 


| | 10th_Tamil Unit 6indd 132 


24-01-2020 10.06.51 AM | | 


கவிதைப்‌ பேழை 


பூத்தொருத்தல்‌ 


-உமா மகேஸ்வரி ra 


TABFS I 


நூல்‌ வெளி 


புதினம்‌ என்று பல தளங்களில்‌ படைத்து வருகிறார்‌. 


கற்பவை கற்றபின்‌... 


கலைகள்‌ மனித வாழ்விற்கு அழகூட்டுபவை. அழகியல்‌, 
மண்ணுயிர்கள்‌ அனைத்தையும்‌ தம்‌ வாழ்வியல்‌ சூழலுடன்‌ 
பிணைத்துக்‌ கொண்டுள்ளது. தத்தித்‌ தாவும்‌ குழந்தை முதல்‌ 
தள்ளாடும்‌ முதியவர்‌ வரை யாவரும்‌ அழகுணர்ச்சி மிக்கவர்களே! 
நாரெடுத்து நறுமலரைத்‌ தொடுப்பாளின்‌ விரல்வளைவிலும்‌ அழகு 
சிரிப்பதை அடையாளம்‌ காணுகிறார்‌ கவிஞர்‌ ஒருவர்‌. 


இந்தப்‌ பூவைத்‌ தொடுப்பது எப்படி? 


சாந்தமானதொரு பிரபஞ்சத்தைச்‌ 
சுமக்கின்றன ஒல்லித்‌ தண்ருகள்‌. 
இறுக்கி முடிச்சிட்டால்‌ 
காம்புகளின்‌ கழுத்து முறியும்‌. 
தளரப்‌ பிணைத்தால்‌ 

மலர்கள்‌ தரையில்‌ நழுவும்‌. 
வாசலில்‌ மரணம்‌ நிற்பதறிந்தும்‌ 
வருந்தாமல்‌ சிரிக்கும்‌ 

இந்தப்‌ பூவை 

எப்படித்‌ தொரக்க நான்‌- 
ஒருவேளை, 

என்‌ மனமே நூலாகும்‌ 
நுண்மையுற்றாலொழிய. 


கவிஞர்‌ உமா மகேஸ்வரி மதுரை மாவட்டத்தில்‌ பிறந்தவர்‌. தற்போது தேனி மாவட்டம்‌ 
ஆண்டிபட்டியில்‌ வாழ்ந்து வருகிறார்‌. இவர்‌, நட்சத்திரங்களின்‌ நடுவே, வெறும்‌ பொழுது, 
கற்பாவை உள்ளிட்ட கவிதைத்‌ தொகுதிகளைப்‌ படைத்துள்ளார்‌; கவிதை, சிறுகதை, 


ஓவ்வொரு நாளும்‌ நீங்கள்‌ பார்க்கும்‌ காட்சிகளில்‌/எதிர்கொள்ளும்‌ நிகழ்வுகளில்‌ 
கண்டூணரும்‌ அழகை மூன்று நிமிடங்கள்‌ சொற்களில்‌ விவரிக்க. 


| | 10th_Tamil Unit 6indd 133 


133 


24-01-2020 10.06.51 AM | | 


குலை 


௬ 


நுழையும்முன்‌ 


கவிதைப்‌ பேழை 


முத்துக்குமாரசாமி 3 
பிள்ளைத்தமிழ்‌ i 


-குமரகுருபரர்‌ | ராகப்‌ “ட்‌ 


சந்தத்துடன்‌ உள்ள பாடலில்‌ உயிர்ப்பு அதிகம்‌ இருக்கும்‌; 
கேட்போருக்கு ஈர்ப்பும்‌ இருக்கும்‌. தொடக்கம்‌ முதல்‌ 
தமிழிலக்கியத்தில்‌ சந்தத்தை ஊட்டிய, இசை நாட்டியப்‌ பாடல்கள்‌ 
மொழிக்குப்‌ பெருமை சேர்த்தன. ஏற்றம்‌ இறைத்தலுக்கு ஏற்ற 
சந்தத்தை கொண்டிருக்கிறது நாட்டுப்புறத்தமிழ்‌! குழந்தையின்‌ தலை 


அசைத்தலுக்கும்‌ சந்தம்‌ அமைத்துத்‌ தருகிறது பிள்ளைத்தமிழ்‌! 


ஆருக செங்கீரை! 


ஷே 
வை. 
CENSUS 


க்‌ 


சொல்லும்‌ பொருளும்‌ 


பண்டி - வயிறு 
அசும்பிய - ஒளிவீசுகிற 
முச்சி - தலையுச்சிக்‌ கொண்டை 


பாடலின்‌ பொருள்‌ 

திருவடியில்‌ அணிந்த சிறு செம்பொன்‌ 
கிண்கிணிகளோடூ சிலம்புகளும்‌ சேர்ந்து 
ஆடட்டும்‌. இடையில்‌ அரைஞாண்‌ மணியோடு 
ஒளிவீசுகின்ற அரைவடங்கள்‌ ஆடட்டும்‌. 
பசும்பொன்‌ என ஒளிரும்‌ தொந்தியுடன்‌ 
சிறுவயிறு சரிந்தாடட்டும்‌. பட்டம்‌ கட்டிய 
நெற்றியில்‌ விளங்குகின்ற பொட்டுடன்‌ 
வட்டவடிவான சுட்டி பதிந்தாடட்டும்‌. 
கம்பிகளால்‌ உருவான குண்டலங்களும்‌ 
காதின்‌ குழைகளும்‌ அசைந்தாடட்டும்‌. 


| | 10th_Tamil Unit 6indd 134 


134 


யூ 


செம்பொ னடிச்சிறு கிங்‌ கிணியோடு சிலம்பு கலந்தாடத்‌ 
திருவரை யரைஞா ணரைமணி யொடு மொளி திகழரை வடமாடப்‌ 
பைம்பொ னசும்பிய தொந்தி யொருஞ்சிறு பண்டி சரிந்தாடப்‌ 
பட்ட நுதற்பொலி பொட்டொடு வட்டச்‌ சுட்டி பதிந்தாடக்‌ 
கம்பி விதம்பொதி குண்டல முங்குழை காது மசைந்தாடக்‌ 
கட்டிய சூழியு முச்சியு முச்சிக்‌ கதிர்முத்‌ தொருமாட 
வம்பவ எத்திரறு மேனியு மாடிட ஆருக செங்கீரை 
ஆதி வயித்திய நாத புரிக்குக னாமுக செங்கீரை * 


செங்கீரைப்‌ பருவம்‌, பா.எண்‌.8 


உச்சிக்‌ கொண்டையும்‌ அதில்‌ சுற்றிக்‌ 
கட்டப்பட்டுள்ள ஒளிமிக்க முத்துகளோடு 
ஆடட்டும்‌. தொன்மையான வைத்தியநாதபுரியில்‌ 
எழுந்தருளிய முருகனே! செங்கீரை ஆடி 
அருள்க! இவற்றுடன்‌ அழகிய பவளம்‌ போன்ற 
திருமேனியும்‌ ஆட, செங்கீரை ஆடுக. 


இலக்கணக்குறிப்பு: 
குண்டலமும்‌ குழைகாதும்‌ - எண்ணும்மை 
ஆடுக - வியங்கோள்‌ வினைமுற்று 


பகுபத உறுப்பிலக்கணம்‌: 
பதிந்து - பதி *த்‌(ந்‌) - த்‌ * உ; 
பதி - பகுதி 
த்‌ - சந்தி (ந்‌- ஆனது விகாரம்‌) 
த்‌ - இறந்தகால இடைநிலை 
உ - வினையெச்ச விகுதி 


24-01-2020 10.06.52 AM | | 


செங்கீரைப்‌ பருவம்‌ 


செங்கீரைச்செடி காற்றில்‌ ஆடுவது 
போன்று குழந்தையின்‌ தலை 5-6 ஆம்‌ 
மாதங்களில்‌ மென்மையாக அசையும்‌. 
இப்பருவத்தைச்‌ செங்கீரைப்‌ பருவம்‌ 


என்பர்‌. இப்பருவத்தில்‌ குழந்தை தன்‌ 
இருகை ஊன்றி, ஒருகாலினை மடக்கி, 
மற்றொரு காலை நீட்டி தலைநிமிர்ந்தும்‌ 
முகமசைந்தும்‌ ஆடும்‌. 


அணிகலன்கள்‌ 


சிலம்பு, கிண்கிணி - காலில்‌ அணிவது 
அரைநாண்‌ - இடையில்‌ அணிவது 
சுட்டி - நெற்றியில்‌ அணிவது 
குண்டலம்‌, குழை - காதில்‌ அணிவது 
சூழி - தலையில்‌ அணிவது . 


நூல்‌ வெளி 


குமரகுருபரர்‌ இயற்றிய முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழில்‌ செங்கீரைப்‌ பருவத்தின்‌ 

எட்டாம்‌ பாடல்‌ பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. 96 வகைச்‌ சிற்றிலக்கியங்களுள்‌ 7 
ஒன்று பிள்ளைத்தமிழ்‌. இதில்‌ இறைவனையோ, தலைவரையோ, அரசனையோ 

பாட்டுடைத்‌ தலைவராகக்‌ கொண்டு, அவரைக்‌ குழந்தையாகக்‌ கருதிப்‌ பாடுவர்‌. 

பாட்டுடைத்‌ தலைவரின்‌ செயற்கரிய செயல்களை எடுத்தியம்புவது பிள்ளைத்தமிழ்‌. பத்துப்‌ பருவங்கள்‌ 

அமைத்து, பருவத்திற்குப்‌ பத்துப்பாடல்‌ என நூறு பாடல்களால்‌ இது பாடப்பெறும்‌. இது ஆண்பாற்‌ 

பிள்ளைத்தமிழ்‌, பெண்பாற்‌ பிள்ளைத்தமிழ்‌ என இருவகையாகப்‌ பாடப்பெறும்‌. 


குமரகுருபரரின்‌ காலம்‌ 17ஆம்‌ நூற்றாண்டு. இவர்‌ தமிழ்‌, வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில்‌ 
புலமை மிக்கவர்‌; கந்தர்‌ கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ்‌, மதுரைக்கலம்பகம்‌, 
சகலகலாவல்லிமாலை, நீதிநெறி விளக்கம்‌, திருவாரூர்‌ மும்மணிக்கோவை முதலான நூல்களை 
இயற்றியுள்ளார்‌. 

இருபாலருக்கும்‌ பொதுவான பருவங்கள்‌ - காப்பு, செங்கீரை, தால்‌, சப்பாணி, முத்தம்‌, வருகை, அம்புலி. 
ஆண்பாற்‌ பிள்ளைத்தமிழ்‌ (கடைசி மூன்று பருவம்‌) - சிற்றில்‌, சிறுபறை, சிறுதேர்‌ 


பெண்பாற்‌ பிள்ளைத்தமிழ்‌ (கடைசி மூன்று பருவம்‌) - கழங்கு, அம்மானை, ஊசல்‌ 


கற்பவை கற்றபின்‌... 


சந்தநயமிக்க குழந்தைப்‌ பாடல்கள்‌ சிலவற்றைத்‌ தொகுத்து, வகுப்பறையில்‌ பாடி மகிழ்க. 


135 


| | 10th Tamil Unit 6.indd 135 ஓ 24-01-2020 10.06.52 AM | | 


குலை 


௬ 


கம்பராமாயணம்‌ 


கவிதைப்‌ பேழை 


- கம்பூர்‌ 
I114A7Y 


உள்ளதை உணர்ந்தபடி கூறுவது கவிகை. கவிஞனின்‌ உலகம்‌ இட 
எல்லை அற்றது; கால எல்லை அற்றது; கவிஞனின்‌ சிந்தைக்குள்‌ 
உருவாகும்‌ காட்சியைச்‌ சொல்லைக்கொண்டு எழுப்புகிறான்‌. அவன்‌ 


நுழையும்முன்‌ கண்ட காட்சி 


கள்‌ அதற்குத்‌ துணைபுரிகின்றன; கேட்ட ஓசைகள்‌ 


துணைபுரிகின்றன; விழுமியங்கள்‌ துணைபுரிகின்றன; ஒப்புமைகள்‌ 
துணைபுரிகின்றன; கலையின்‌ உச்சம்‌ பெறுவதுதான்‌ அவன்‌ 
எல்லையாகிறது; கம்பன்‌ அப்படிப்பட்ட கவிஞன்‌. அதனால்தான்‌ 'கம்பன்‌ 
இசைத்த கவியெல்லாம்‌ நான்‌' என்று பாரதி பெருமைப்படுகிறார்‌. 


பாலகாண்டம்‌ - ஆற்றுப்படலம்‌ 


(ஆறு இயற்கையின்‌ தோற்றமாக இல்லாமல்‌ ஓர்‌ ஓவியமாக விரிகிறது. அதை உயிரெனக்‌ காணும்‌ 


அந்த அழகுணர்ச்சி கவிதையாகி ஓடி நெ 
எட்டு 


கவிதை, கவிஞன்மூலம்‌ தன்னையே 
வெளிப்பருத்திக்‌ கொள்கிறது. அது எப்படி 
வருகின்றதோ அதை மாற்றினால்‌ அழகு 
குன்றும்‌. மீண்ரும்‌ மீண்டும்‌ மறிதரும்‌ சந்தம்‌ 
உணர்வுகளை நம்முள்‌ செலுத்துகிறது. 
உள்ளம்‌ சூறையாடப்பருகிறது. 


10th_ Tamil Unit 6.indd 136 


ஞ்சில்‌ நிறைகிறது.) 
தா துகு சோலை தோறுஞ்‌ சண்பகக்‌ காம்‌ தோறும்‌ 
போ தவிழ்‌ பொய்கை தோ றும்‌ புதமணற்‌ றடங்க டோறும்‌ 


மாதவி வேலிப்‌ பூக வனம்தொ றும்‌ வயல்க டோறும்‌ 


ஒதிய வுடம்பு தோறு முயிரென வுலாய தன்றே. (31) 
பாடலின்‌ பொருள்‌ 


மகரந்தம்‌ சிந்துகின்ற சோலைகள்‌, மரம்‌ 
செறிந்த செண்பகக்‌ காடுகள்‌, அரும்புகள்‌ அவிழ்ந்து 
மலரும்‌ பொய்கைகள்‌, புதுமணல்‌ தடாகங்கள்‌, 
குருக்கத்தி, கொடி வேலியுடைய கமுகந்தோட்டங்கள்‌, 
நெல்வயல்கள்‌ இவை அனைத்திலும்‌ பரவிப்‌ பாய்கிறது 
சரயுஆறு. அது, ஓர்‌ உயிர்‌ பல உடல்களில்‌ ஊடுருவி 


உலாவுவது போல்‌ பல இடங்களில்‌ பாய்கிறது. 


பாலகாண்டம்‌ - நாட்ருப்படலம்‌ 
(இயற்கை கொலுவீற்றிருக்கும்‌ காட்சியைப்‌ பெரிய 

கலைநிகழ்வே நடப்பதான தோற்றமாகக்‌ கம்பன்கவி 
காட்டுகிறது.) 

தண்டலை மயில்க ளாடத்‌ தாமரை விளக்கந்‌ தாங்கக்‌ 

கொண்டல்கண்‌ முழவி னேங்கக்‌ குவளை கண்‌ 

விழித்து நோக்கத்‌ 
தெண்டிரை யெழினி காட்டத்‌ தேம்பிழி மகர யாழின்‌ 
வண்முக ளினிது பாட மருதம்வீற்‌ றிருக்கு மாதோ. * (25) 


136 


ஓ 24-01-2020 10.06.54 AM | | 


பாடலின்‌ பொருள்‌ 


குளிர்ந்த சோலைகளில்‌ மயில்கள்‌ அழகுற ஆட, விரிதாமரை மலர்கள்‌, ஏற்றிய விளக்குகள்‌ 
போல்‌ தோன்ற, சூழும்‌ மேகங்கள்‌ மத்தள ஒலியாய்‌ எழ, மலரும்‌ குவளை மலர்கள்‌ கண்கள்‌ 
விழித்துப்‌ பார்ப்பதுபோல்‌ காண, நீர்‌ நிலைகள்‌ எழுப்பும்‌ அலைகள்‌ திரைச்சீலைகளாய்‌ விரிய, 
மகர யாழின்‌ தேனிசைபோல்‌ வண்டுகள்‌ ரீங்காரம்‌ பாட மருதம்‌ வீற்றிருக்கிறது. 


பாலகாண்டம்‌ - நாட்ருப்படலம்‌ 


(ஒன்றின்‌ இருப்பால்‌ இன்னொன்று அடையாளப்படுத்தப்படுகிறது என்ற மெய்யியலைக்கொண்டு, 
ஒரு நாட்டின்‌ பெருமையைப்‌ புலப்படுத்தும்‌ கம்பனின்‌ உத்தி போற்றத்தக்கது.) 


வண்மை யில்லையோர்‌ வறுமை யின்மையாற்‌ 
றிண்மை யில்லையோர்‌ செறுந ரின்மையால்‌ 
உண்மை யில்லையொயம்‌ யுரையி லாமையால்‌ 


வெண்மை யில்லைபல்‌ கேள்வி மேவலால்‌. (84) 


கோசல நாட்டில்‌ வறுமை சிறிதும்‌ இல்லாததால்‌, கொடைக்கு அங்கே இடமில்லை; நேருக்குநேர்‌ 
போர்‌ புரிபவர்‌ இல்லாததால்‌, உடல்‌ வலிமையை எடுத்துக்காட்ட வாய்ப்பில்லை; பொய்மொழி 
இல்லாமையால்‌, மெய்மை தனித்து விளங்கவில்லை; பல வகைக்‌ கேள்விச்‌ செல்வம்‌ மிகுந்து 
விளங்குவதால்‌ அங்கு அறியாமை சிறிதும்‌ இல்லை. 


அயோத்தியா காண்டம்‌ - கங்கைப்படலம்‌ 
(இராமனுடைய மாநிற மேனியை வருணிக்கும்‌ கம்பன்‌, மை, மரகதம்‌ என்றெல்லாம்‌ உவமை 
சொல்லி, நிறைவாகச்‌ சொல்ல இயலவில்லை என்பதை 'ஐயோ' என்ற சொல்லில்‌ வைப்பதன்‌ 
வாயிலாக அதை இயன்றதாக்குகிறான்‌.) 
வெய்யோனொள்‌ தன்மேனியின்‌ விரிசோகியின்‌ மறையப்‌ 
பொய்யோவெனு மிடையாளொடு மிளையானொமும்‌ போனான்‌ 
மையோமர கதமோமறி கடலோமமை முகிலோ 


ஐயோவிவன்‌ வடிவென்பதொ ரழியாவழ குடையான்‌. * (1926) 


பாடலின்‌ பொருள்‌ 

பகலவன்‌ பட்டொளி இராமனின்‌ நீலமேனி ஒளியில்‌ பட்டு இல்லையெனும்படி மறைந்துவிட, 
இடையே இல்லையெனும்படியான நுண்ணிய இடையாள்‌ சீதையொடும்‌, இளையவன்‌ 
இலக்குவனொடும்‌ போனான்‌. அவன்‌ நிறம்‌ மையோ? பச்சைநிற மரகதமோ? மறிக்கின்ற நீலக்‌ 
கடலோ? கார்மேகமோ? ஐயோ! ஒப்பற்ற அழியாத அழகினை உடைய வடிவு கொண்டவன்‌ இராமன்‌. 


அயோத்தியா காண்டம்‌- கங்கை காண்‌ படலம்‌ 
(கவிதைகள்‌ மூலம்‌ பெறும்‌ இன்பங்கள்‌ எத்தனையோ! அதில்‌ ஒன்று சந்த இன்பம்‌. பொருள்‌ 
புரியாவிடினும்‌ சந்த இன்பம்‌ மகிழ்ச்சியூட்டுகிறது. 'ஓசை தரும்‌ இன்பம்‌ உவமையிலா இன்பமடா' 
என்று பாரதி சொல்வதை இதில்‌ உணரமுடியும்‌.) 
ஆழ நெருந்திரை யாறு கடந்திவர்‌ போவாரோ 
வேழ நெரும்படை கண்டு நமுங்கிமும்‌ வில்லாளோ 
தோழமை யென்றவர்‌ சொல்லிய சொல்லொரு சொல்‌ அன்றோ 


ஏழமை வேட ணிறந்தில னென்றெனை யேசாரோ. (2317) 


137 


| | 10th Tamil Unit 6.indd 137 ஓ 24-01-2020 10.06.54 AM | | 


பாடலின்‌ பொருள்‌ 


ஆழமும்‌ பெரிய அலைகளையும்‌ உடைய கங்கை ஆற்றை பரதன்‌ முதலானோர்‌ கடந்து 
செல்வார்களா? யானைகள்‌ கொண்ட சேனையைக்கண்டு, புறமுதுகு காட்டி விலகிச்‌ செல்கின்ற 
வில்வீரனோ நான்‌! தோழமை என்று இராமர்‌ சொன்ன சொல்‌, ஒப்பற்ற சொல்‌ அல்லவா? 


தோழமையை எண்ணாமல்‌ இவர்களைக்‌ கடந்து போகவிட்டால்‌ அற்பனாகிய இந்த வேடன்‌ 


இறந்திருக்கலாமே என உலகத்தார்‌ என்னைப்‌ பழி சொல்ல மாட்டார்களா? 


யுத்த காண்டம்‌ - கும்பகருணன்‌ வதைப்‌ படலம்‌ 


(உலக்கையால்‌ மாறிமாறி இடிக்கும்‌ ஒத்த ஓசையில்‌ அமைந்த சந்தம்‌, கும்பகருணனை 
எழுப்பும்‌ காட்சியைக்‌ கண்முன்‌ நிறுத்துகிறது.) 


உறங்கு கின்ற கும்ப கன்ன வங்கண்‌ மாய வாழ்வெலாம்‌ 

இறங்கு கின்ற தின்று காணெ முந்தி ராயை முந்திராய்‌ 

கறங்கு போல விற்பி டித்த கால தாதர்‌ கையிலே 

உறங்கு வாயு றங்கு வாயி னிக்கி டந்து றங்குவாய்‌. (7316) 


பாடலின்‌ பொருள்‌ 


உறங்குகின்ற கும்பகருணனே! உம்முடைய பொய்யான வாழ்வு எல்லாம்‌ இன்றிலிருந்து 
இறங்குவதற்குத்‌ தொடங்கிவிட்டது. அதனைக்‌ காண்பதற்காக எழுந்திடுவாய்‌! எழுந்திடூவாய்‌! 
காற்றாடி போல எல்லா இடங்களிலும்‌ திரிகின்ற வில்லைப்‌ பிடித்த காலனுக்குத்‌ தூதரானவர்‌ 
(2 கையில்‌ இனிப்‌ படுத்து உறங்குவாயாக! இ 


நூல்‌ வெளி 


கம்பர்‌, இராமனது வரலாற்றைத்‌ தமிழில்‌ வழங்கி "ராமாவதாரம்‌" எனப்‌ பெயரிட்டார்‌. 
இது கம்பராமாயணம்‌ என வழங்கப்பெறுகிறது. இது ஆறு காண்டங்களை உடையது. 
கம்பராமாயணப்‌ பாடல்கள்‌ சந்தநயம்‌ மிக்கவை. அவற்றுள்‌ அழகுணர்ச்சிமிக்க சில 
கவிதைகள்‌ பாடப்பகுதியாக அமைந்துள்ளன. 


"கல்வியில்‌ பெரியவர்‌ கம்பர்‌", "கம்பன்‌ வீட்டுக்‌ கட்டுத்தறியும்‌ கவிபாடும்‌" 
போன்ற முதுமொழிகளுக்கு உரியவர்‌ கம்பர்‌; சோழ நாட்டுத்‌ திருவழுந்தூரைச்‌ சார்ந்தவர்‌; 
திருவெண்ணெய்நல்லூர்‌ சடையப்ப வள்ளலால்‌ ஆதரிக்கப்‌ பெற்றவர்‌; "விருத்தம்‌ என்னும்‌ 
ஒண்பாவிற்கு உயர்‌ கம்பன்‌" என்று புகழ்பெற்றவர்‌; சரசுவதி அந்தாதி, சடகோபர்‌ அந்தாதி, திருக்கை 
வழக்கம்‌, ஏரெழுபது, சிலைஎழுபது முதலிய நூல்களை இயற்றியவர்‌. 


கற்பவை கற்றபின்‌... 


கம்பராமாயணக்‌ கதைமாந்தர்களுள்‌ எவரேனும்‌ ஒருவர்‌ குறித்து வகுப்பில்‌ உரையாற்றுக. 


138 


| | 10th Tamil Unit 6.indd 138 ஓ 24-01-2020 10.06.54 AM | | 


குலை 


௬ 


பாய்ச்சல்‌ 


விரிவானம்‌ 


- சா. கந்தசாமி rei 
12200 


உண்மைக்‌ கலைஞன்‌ தன்‌ கலையில்‌ முழு ஈடுபாட்டைக்‌ காட்டுவான்‌. 
கலைநிகழ்வின்‌ ஊடாக அவன்‌ பெருமிதம்‌, வெளிப்பட்டுக்கொண்டே 
இருக்கும்‌. தன்னொத்த கலைஞர்களிடமிருந்து வேறுபட்டுத்‌ 


நுழையும்முன்‌ 


தனக்கெனத்‌ தனித்‌ தன்மைகளையும்‌ காட்டுவான்‌; இவற்றின்‌ மூலம்‌ 


மற்றவரையும்‌ ஈர்ப்பான்‌. கலை ஈடுபாட்டில்‌ அவனுக்கு வயதோ 
உடற்சோர்வோ பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. தன்‌ கலையைப்‌ 
பின்பற்ற, தகுந்த வாரிசு உருவாகிறபோது அவன்‌ கொள்கிற மகிழ்ச்சி 
அளப்பரியது. 


தெருமுனையில்‌ ஏதோ சப்தம்‌. 
ஆளோடித்‌ தூணைப்‌ பிடித்துச்‌ சுற்றிக்‌ 
கொண்டிருந்த அழகு, தலையை நீட்டிப்‌ 
பார்த்தான்‌. இவனையொத்த சிறுவர்கள்‌ 
புழுதி பறக்க ஓடிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 
என்னவோ நடக்கிறது என்று நினைத்துச்‌ 
சாலைக்கு வந்தான்‌. தெருவின்‌ முனையில்‌ 
பெரிய கூட்டம்‌. மேளம்‌ கடகடவென்று 
இரைந்து கொண்டிருந்தது. ஊருக்கு இவன்‌ 
புதிதாகையால்‌ என்ன நடக்கிறது என்பதைத்‌ 
தீர்மானிக்க முடியவில்லை. 


நாதசுரமும்‌ மேளமும்‌ ஒன்றாக இழைந்து 
ஒலித்தன. இவன்‌ குனிந்து பார்த்தான்‌. 
இரண்டு கால்கள்‌ மின்னல்‌ வெட்டி மறைவது 
போலத்‌ துள்ளிப்‌ பாய்ந்து சென்றன. அந்தக்‌ 
கால்கள்‌ மனிதக்‌ கால்களிலிருந்து மாறுபட்டு, 
பச்சையா நீலமா என்று தீர்மானிக்க முடியாத 
நிறத்திலிருப்பதை இவன்‌ கண்டான்‌. 


ஆள்‌ உயரக்‌ குரங்கு ஒன்று மரத்தின்‌ 
மேலிருந்து கீழே இறங்குவது தெரிந்தது. தான்‌ 
கண்டதை இவனால்‌ நம்ப முடியவில்லை. 
கண்ணுக்குத்‌ தெரிந்தது நிஜமா என்கிற தவிப்பு. 


இப்போது தான்‌ கண்டது குரங்கல்ல, இது- 


அனுமார்‌ நினைவு இவனுக்கு வந்தது. 
இது அனுமார்தான்‌. மனத்தில்‌ அனுமாரைக்‌ 


| | 10th_Tamil Unit 6indd 139 


139 


காணும்‌ ஆவல்‌ பெருக முண்டியடித்துக்‌ 
கொண்டு கூட்டத்திற்குள்‌ நுழைந்தான்‌. 
அனுமார்‌ வலது காலையும்‌ இடது 
காலையும்‌ மாறி மாறித்‌ தரையில்‌ உதைத்து 
வேகமாகக்‌ கைகளை வீசி நடக்க ஆரம்பித்தார்‌. 


இவனும்‌ கூட்டத்தோடு பின்னால்‌ 


நடந்தான்‌. 


கொஞ்சதூரம்‌ சென்றதும்‌ அனுமார்‌ ஒரு 
கடையில்‌ தொங்கிய வாழைத்தாரிலிருந்து 
பழங்களைப்‌ பறித்து எட்டியவர்களுக்கெல்லாம்‌ 
கொடுத்தார்‌. இவனுக்கும்‌ 
கிடைத்தது. பழத்தைப்‌ பையில்‌ 
வைத்துக்கொள்வதா என்பதை இவனால்‌ 
தீர்மானிக்க 
கொண்டிருக்கையில்‌ 
மாறியது. இவன்‌ பின்னால்‌ கொஞ்சம்‌ நகர்ந்து 


அதிலொன்று 


முடியவில்லை. யோசித்துக்‌ 


கூட்டம்‌ வட்டமாக 
மேளக்காரன்‌ பக்கத்தில்‌ நின்றான்‌. 


சதங்கையும்‌ மேளமும்‌ நாதசுரமும்‌ 
ஒன்றாக இழைந்தன. அனுமார்‌ தாவிக்‌ குதித்துக்‌ 
குறுக்கும்‌ நெடுக்குமாகப்‌ பாய்ந்து சென்றார்‌, 


நீண்ட வால்‌ மேலே சுழன்று சரேலென்று 


தரையில்‌ படர்ந்து புழுதியைக்‌ கிளப்பியது. 


ஆட்டத்தையும்‌ 
இவனால்‌ நிற்க 


சப்தத்தையும்‌ 
தாங்கிக்கொண்டு 


24-01-2020 10.06.54 AM | | 


இயலவில்லை. உடம்பே தன்‌ வசமிழந்து 
போவது போலிருந்தது. கைகளை மார்போடு 
இறுக  அணைத்துக்கொண்டான்‌. தானே 
அனுமாராக மாறுவது போல இவனுக்குத்‌ 
தோன்றியது. கால்களைத்‌ தரையில்‌ அழுத்தி 
ஊன்றி அனுமாரைப்‌ பார்த்தான்‌. 


அனுமார்‌ 'கீச்‌ கீச்‌ என்று கத்திக்‌ கொண்டே 
பந்தல்‌ காலைப்‌ பற்றி மேலே சென்றார்‌. 
அனுமார்‌ சப்தம்‌ ஏதுமில்லாமல்‌ மரத்தின்‌ 
மேலே ஏறிப்‌ பந்தலில்‌ மறைந்தார்‌. சிறிது நேரம்‌ 
அனுமார்‌ தென்படவில்லை. 


திமரென்று மேளமும்‌ நாதசுரமும்‌ துரித 
கதியில்‌ ஒலிக்கத்‌ தொடங்கின. எதற்கென்று 
தெரியாமல்‌ கூட்டம்‌ திகைத்துப்‌ பந்தலை 
நோக்குகையில்‌ பெருங்குரல்‌ எழுப்பியபடி 
அனுமார்‌ பந்தல்‌ கால்‌ வழியாகக்‌ கீழே 
குதித்தார்‌. அனுமார்‌ வாலில்‌ பெரிய தீப்பந்தம்‌. 
ஜ்வாலை புகைவிட்டூக்‌ கொண்டு எரிந்தது. 
கூட்டம்‌ தானாகவே பின்னால்‌ நகர்ந்தது. 


அனுமார்‌ கால்களைத்‌ தரையில்‌ பதித்து 
உடம்பை ஒரு குலுக்குக்‌ குலுக்கினார்‌. தீயின்‌ 
ஜ்வாலை மடிந்து அலை பாய்ந்தது. கைகளைத்‌ 
தரையில்‌ ஊன்றி அனுமார்‌ கரணமடித்தார்‌. 
சுருண்ட வால்‌ இவன்‌ பக்கமாக வந்து 
விழுந்தது. கூட்டம்‌ அச்சத்தோடு கத்தியபடி 
அலைக்கழிந்தது. அனுமார்‌ பெரிதாகச்‌ 
சிரித்துக்கொண்டு நின்றார்‌. அனுமார்‌ 
நின்றதும்‌ கூட்டம்‌ கொஞ்சம்‌ அமைதியுற்றது; 
முன்நோக்கி நகர்ந்து வந்தது. அனுமார்‌ 
நேசப்பான்மையோடு சிரித்து வாலை மேலே 
தூக்கிச்‌ சுற்றினார்‌. தீ வட்டமாகச்‌ சுழன்றது. 


வேகம்‌ கூடக்கூட, கூட்டம்‌ இன்னும்‌ முன்னால்‌ 
நகரந்து வந்தது. இவன்‌ நெருங்கி அனுமார்‌ 
பக்கம்‌ சென்றான்‌. 


தீயின்‌ ஜ்வாலை மெல்ல மெல்லத்‌ 
தணிந்தது. கீழே புரண்ட வாலை இவனை ஒத்த 
இரண்டு பேர்‌ தூக்கி வந்தார்கள்‌. 

அழகு அவர்கள்‌ அருகில்‌ சென்றான்‌. வெகு 
நேரமாக வால்‌ சுமந்து வருவது ஒருவனுக்குக்‌ 
கஷ்டமாக இருந்தது போலும்‌. அருகில்‌ 
அழகு சென்றதும்‌ வாலைக்‌ கொடுத்துவிட்டுக்‌ 


| | 10th_Tamil Unit 6indd 140 


140 


கைகளை நன்றாக உதறியவாறு, 'ஓம்‌ பேரு' 
என்றான்‌. 

அழகு 

'கூட வரேல்ல 

இவன்‌ தலையசைத்தான்‌. 


'செத்த வச்சுக்க; வந்துடறேன்‌' 


இவன்‌ கைகள்‌ மொசு மொசுப்பான 
வாலைத்‌ தடவிவிட்டன. 


அனுமார்‌ நடையில்‌ வேகம்‌ கூடிற்று. 
அவருக்கு இணையாக வாலைத்‌ தூக்கிக்‌ 
கொண்டு இவனால்‌ நடக்க முடியவில்லை. 
அனுமார்‌ கூடவே ஓடினான்‌. 


வயிறு வலிக்க இனி ஓட முடியாது என்று 
இவன்‌ நினைக்கையில்‌ அனுமார்‌ நின்றார்‌. இவன்‌ 
தோளிலிருந்து வாலை இறக்கிப்‌ போட்டுவிட்டு 
வெட்கத்தோடு கையை உதறிக்‌ கொண்டான்‌. 


கார்‌ ஒன்று ஹாரன்‌ அடித்துக்கொண்டு 
வந்தது. ஒருவன்‌ கைகளை நீட்டிக்‌ காரை 
வழி மறித்தான்‌. அனுமார்‌ எரிச்சலுற்றவர்‌ 
போல வாலைச்‌ சுருட்டி மேலே வீசி 
பின்னுக்கு இழுத்தார்‌. 
கூடியிருந்தவர்களெல்லாம்‌ விசில்‌ அடித்துக்‌ 


அவனைப்‌ 


கை தட்டினார்கள்‌. அழகு தரையிலிருந்து எம்பி 
எம்பிக்‌ குதித்தான்‌. அனுமார்‌ செயல்களிலேயே 
அது ரொம்பவும்‌ சுவாரசியமாகவும்‌ 
களிப்பூட்டுவதாகவும்‌ இவனுக்கு இருந்தது. 
கார்‌ வேகம்‌ குறைய மெல்ல ஊர்ந்து 
முன்னே வந்தது. அனுமார்‌ பின்னுக்கு நகர்ந்து 
சென்றார்‌. காரிலிருந்தவன்‌, பணத்தை எடுத்து 
அனுமார்‌ பக்கமாக நீட்டினான்‌. அனுமார்‌ 
மேளக்காரனைப்‌ பார்த்தார்‌. அவன்‌ அவசர 
அவசரமாக முன்னே வந்து பணத்தை வாங்கி 
மடியில்‌ கட்டிக்‌ கொண்டான்‌. கார்‌ செல்லக்‌ 
கூட்டம்‌ சிதற அனுமார்‌ தெற்காக நடக்க 
ஆரம்பித்தார்‌. இவன்‌ ஓடிப்போய்‌ வாலைத்‌ 
தூக்கித்‌ தோளில்‌ வைத்துக்கொண்டான்‌. 
ஆட்டமில்லாமல்‌ அனுமார்‌ நடக்கநடக்கத்‌ 


தொடர்ந்து வந்த 
கொஞ்சமாகக்‌ 


கூட்டமும்‌ 
குறைந்தது. 


கொஞ்சம்‌ 
வாலைத்‌ 


24-01-2020 10.06.54 AM | | 


தோளுக்கு ஏற்றி அனுமாரையே பார்த்துக்‌ 
கொண்டிருந்தான்‌. இருந்தாற்போல இருந்து 
அனுமார்‌ துள்ளிப்‌ பாய்ந்தார்‌. இவன்‌ 
தோளிலிருந்து வால்‌ நழுவித்‌ தரையில்‌ 
விழுந்தது. அதைப்‌ பிடிக்க இவன்‌ குனிந்தான்‌. 


அனுமார்‌ இன்னொரு பாய்ச்சல்‌ பாய்ந்து 
வேகமாக ஆட ஆரம்பித்தார்‌. வர வர ஆட்டம்‌ 
துரிதகதிக்குச்‌ சென்றது. பதுங்கியும்‌ பாய்ந்தும்‌ 
ஆடினார்‌. ஆட ஆட, புழுதி புகை போல 
எழுந்தது. கழுத்துமணி அறுந்து கீழே விழுந்தது. 
ஒன்றையும்‌ பொருட்படுத்தாமல்‌ ஆட்டத்தில்‌ 
தன்னை இழந்தவராக ஆடினார்‌. மேளமும்‌ 
நாதசுரமும்‌ அவர்‌ ஆட்டத்தோடு இணைந்து 
செல்லமுடியவில்லை. தடுமாறிவிட்டது. மேல்‌ 
மூச்சு வாங்க அனுமார்‌ ஆட்டத்தை நிறுத்தினார்‌. 


மேளமும்‌ நாதசுரமும்‌ நின்றன. 
அயர்ச்சியோடு மேளக்காரன்‌ 
தோளிலிருந்து தவுலை இறக்கிக்‌ கீழே 


வைத்தான்‌. ஆட்டம்‌ முடிந்தது. தீர்மானமாகியது 
போல எஞ்சி இருந்த கூட்டமும்‌ அவசர 
அவசரமாகக்‌ கலைய ஆரம்பித்தது. 


அனுமார்‌ வாயால்‌ மூச்சு விட்டுக்கொண்டு 
ஆலமரத்தில்‌ சாய்ந்துகொண்டார்‌. மேளக்காரன்‌ 
ஆட்டத்தில்‌ சேர்ந்த பணத்தைக்‌ கணக்குப்‌ 
பார்த்துப்‌ பிரித்தான்‌.௮னுமாரிடம்‌அவர்பங்கை 
நீட்டினான்‌. அவர்‌ ராமுவிடம்‌ கொடுக்கும்படி 
சைகை காட்டினார்‌. மேளக்காரன்‌ ஒருமுறைக்கு 
இரண்டு முறையாக எண்ணி ராமுவிடம்‌ 
பணத்தைக்‌ கொடுத்தான்‌. 


மரத்தில்‌ சாய்ந்து நின்றிருந்த அனுமார்‌ 
நடக்க ஆரம்பித்தார்‌. ராமு புழுதியில்‌ 
புரண்ட வாலை அவசரம்‌ இல்லாமல்‌ வந்து 
மெல்லத்‌ தூக்கினான்‌. சுமைதாங்கிக்‌ கல்‌ மீது 
உட்கார்ந்திருந்த அழகு, அனுமார்‌ போவதைப்‌ 
பார்த்து வேகமாகக்‌ கீழே குதித்து வந்து வாலை 
எடுத்துத்‌ தோளில்‌ வைத்துக்‌ கொண்டான்‌. 


ஆற்றங்கரையையொட்டிச்‌ சின்னக்‌ 
கோயில்‌; என்ன கோயில்‌ என்று இவனுக்குத்‌ 
தெரியவில்லை. கோயில்‌ தூணில்‌ 
சாய்ந்துகொண்டு அனுமார்‌ உட்கார்ந்தார்‌. 
இவன்ராமுவோடுூவாலைக்கீழேபோட்டுவிட்டு, 


| | 10th_Tamil Unit 6indd 141 


141 


கையை மாறி மாறி உதறிக்கொண்டான்‌. 
அனுமார்‌ கால்களை நீட்டி நன்றாகத்‌ தூணில்‌ 


சாய்ந்து பெரிதாகக்‌ கொட்டாவி விட்டார்‌. 


அனுமார்‌ நிமிர்ந்து உட்கார்ந்து வாலைப்‌ 
பிடுங்கிப்போட்டார்‌. அப்புறம்‌ வாய்‌, இடுப்பு 
வேட்டி, மார்புக்கச்சை, ராமர்‌ படம்‌, கால்‌ சதங்கை, 


கைச்‌ சதங்கை- ஒவ்வொன்றையும்‌ எரிச்சலோடு 
வீசியெறிவதுபோல இவனுக்குத்‌ தோன்றியது. 


அனுமாருக்கு என்ன ஆகிவிட்டது என்று 
தன்னையே கேட்டுக்கொண்டான்‌. இருமல்‌ 
வந்தது. விட்டு விட்டு இருமி இருமிக்‌ காறி 
உமிழ்ந்தார்‌. இவனுக்கு அழுகை வருவது 
போல இருந்தது. இவனைப்‌ பார்த்தார்‌. இவன்‌ 
அனுமாரைப்‌ பார்த்துச்‌ சிரித்தான்‌. கிட்ட வரச்‌ 
சொல்லிச்‌ சைகை காட்டினார்‌. மெதுவாக 
அருகே சென்றான்‌. கையைப்‌ பற்றிக்‌ கொண்டு, 
'ஆட்டமெல்லாம்‌ பாத்தியா? என்றார்‌. 


'பாத்தேங்க; ரொம்ப ஜோருங்க' 


'வால்ல நெருப்பு வச்சுக்கிட்டப்ப ஊரே 
எரியப்போவுதுன்னு நெனச்சேன்‌ 


அனுமார்‌ கையைத்‌ தரையில்‌ அடித்துப்‌ 
பெரிதாகச்‌ சிரித்தார்‌. சிரிப்பு இருமலாக 
மாறியது. இரும இருமக்‌ கண்களில்‌ நீர்‌ 


முட்டியது. 
'எனக்குக்கூட மாதிரி 
ஆடணுமுன்னு ரொம்ப ஆசைங்க' 


ஒங்கள 


'உம்‌,அப்படியா... எங்க, ஒரு சின்ன ஆட்டம்‌ 
ஆடிக்காட்டு. ஒனக்கு வருமான்னு பாக்கறேன்‌' 


எழுந்து தரையில்‌ கிடந்த வாலை 
எடுத்து இடுப்பில்‌ கட்டிக்கொண்டு சதங்கையை 
எடூத்தான்‌. அனுமார்‌ எழுந்து நின்று பெரிதாக 
இவனுக்குப்‌ பயம்‌ உண்டாகும்‌ வரையில்‌ 
சிரித்தார்‌. கையிலிருந்த சதங்கை கீழே நழுவ 
அச்சத்தோடு அனுமாரைப்‌ பார்த்தான்‌. 


அனுமார்‌ தூணில்‌ சாய்ந்து, 'பரவாயில்ல, 
கட்டிக்கிட்டே ஆடூ' என்றார்‌. 
காலில்‌ சதங்கையைச்‌ சுற்றிக்கொண்டு 


அனுமார்‌ மூஞ்சியை எடுத்து 
கொண்டு-தான்‌ கண்டதையெல்லாம்‌ 


மாட்டிக்‌ 


24-01-2020 10.06.54 AM | | 


மறுபடியும்‌ மனத்தில்‌ இருத்தி ஆட்டத்தை ஆட 
ஆரம்பித்தான்‌. முதலில்‌ மரத்திலிருந்து கீழே 
குதிக்கும்‌ ஆட்டத்தை ஆடினான்‌. இவன்‌ ஆட்டம்‌ 
தாளகதிக்கு ரொம்பவும்‌ இணங்கி வருவது 
அனுமாருக்கு மகிழ்ச்சியளித்தது. உம்‌-உம்‌ 
என்று தலையசைத்தார்‌. ஆனால்‌ நேரம்‌ ஆக 
ஆக அடி தப்பியது. தன்‌ போக்கில்‌ ஆடினான்‌. 
அனுமார்‌ முகத்தைச்‌ சுளித்தார்‌. இவன்‌ ஆட்டம்‌ 
பொறுக்க முடியாததாகப்‌ பட்டது. 


'இங்க பாரு. அனுமார்‌ தாவிக்‌ குதித்து 
முன்னே வந்து மெல்ல அடிபோட்டு ஆடத்‌ 
தொடங்கினார்‌. லேசாக ஆரம்பமான ஆட்டம்‌ 
சில நொடிகளிலேயே துரிதகதியில்‌ இறங்கியது. 
இவன்‌ கண்ணிமைக்காமல்‌ ஆட்டத்தையே 
பார்த்துக்‌ கொண்டிருந்தான்‌. 

துள்ளியும்‌ பாய்ந்தும்‌ பெருங்குரலில்‌ 
ஊர்‌ நடுங்கக்‌ கூச்சலிட்டும்‌ ஆடிய அனுமார்‌ 
வெற்று வெளியில்‌ ஒரு சின்னப்‌ பையன்‌ 
முன்னே ஆடுவதைத்‌ திடீரென்று உணர்ந்து 
வெட்கமுற்றவர்போல ஆட்டத்தை நிறுத்திவிட்டு 
'என்ன, பார்த்துக்கிட்மயா?' என்று கேட்டார்‌. 

பேச்சின்‌ தொனி மாறியிருப்பதைக்‌ கண்ட 
அழகு தலையசைத்தான்‌. 


'எங்க, இப்ப ஆடூ பாக்கலாம்‌' 
அழகு ரொம்ப நிதானமாக ஆடினான்‌. 


அனுமார்‌ தன்னை மீறிய சந்தோஷத்தோடு 
'பேஷ்‌, பேஷ்‌--உடனே பிடுச்சுக்கிட்மயே' என்றார்‌. 


அவர்‌ உற்சாகம்‌ இவனைக்‌ களிப்புற 
வைத்தது. துள்ளி முன்னே வந்தான்‌. 


'வால்ல பந்தம்‌ கட்டி ஆடுற ஆட்டம்‌ ஆடு" 

அழகு சாய வேட்டியை வாலின்‌ நுனியில்‌ 
சுற்றி நெருப்பு வைத்தான்‌. சாய வேட்டி கருகி 
அணைந்தது. வாயால்‌ ஊதி நெருப்பைக்‌ 
கனிய வைத்துப்‌ பெரிதாகக்‌ கத்திக்கொண்டு 
அனுமாரை நோக்கிப்‌ பாய்ந்தான்‌. 


கண்களை மூடி வாயால்‌ 
மூச்சுவிட்டுக்கொண்டிருந்த அனுமார்‌ 
திடுக்கிட்டதுபோலக்‌ கண்‌ விழித்தார்‌. அழகு 
கைகளை முன்னே நீட்டிச்‌ சிரித்தான்‌. இவன்‌ 
சிரிப்பு அவருக்கு எரிச்சல்‌ ஊட்டியது. 


'உம்‌. ஆடுலே' 


மாறாத புன்னகையோடு துள்ளித்‌ துள்ளி, 
கையும்‌ காலும்‌ குழைந்து நெளிய ஆடினான்‌. 
அனுமார்‌ அவனை உற்றுப்‌ பார்த்தார்‌. மனம்‌ 


| | 10th_Tamil Unit 6indd 142 


142 


24-01-2020 10.06.54 AM | | 


| | 10th_ Tamil Unit 6.indd 143 ஓ 


தன்னிலை இழந்தது. கையைத்‌ தரையில்‌ 
ஓங்கியடித்தார்‌. அழகு முன்னே வந்து பாய்ந்து 
பின்னால்‌ காற்றில்‌ மிதப்பது போலச்‌ சென்றான்‌. 


அனுமாரால்‌ உட்தார்ந்திருக்க 
முடியவில்லை. எழுந்து அம்புபோல முன்னால்‌ 
பாய்ந்தார்‌. இவன்‌ ஒரு கணம்‌ நிதானித்து, 
விரிந்த அனுமார்‌ கை இடுக்கில்‌ புகுந்து 
வெளியே சென்றான்‌. பாய்ந்த வேகத்தில்‌ கீழே 
விழப்போன அனுமார்‌ தரையில்‌ கையூன்றிச்‌ 
சமாளித்து நின்று வெறுமை நிறைந்த 
மனத்தோடு இவனைத்‌ திரும்பிப்‌ பார்த்தார்‌. 


அழகு பற்களெல்லாம்‌ வெளியே தெரியச்‌ 
சப்தமாகச்‌ சிரித்துக்‌ கைகளை ஆட்டி எம்பி 
எம்பிக்‌ காற்றில்‌ மிதப்பது போல முன்னே 
வந்தான்‌. 


அனுமார்‌ அவனையே பார்த்துக்‌ 
கொண்டிருந்தார்‌. அருகில்‌ வந்த அவன்‌ 
தலையை ஒயிலாக ஒரு வெட்டு வெட்டிப்‌ 


பின்னுக்குச்‌ சென்றான்‌. 


'என்னாடாலே, எனக்கா பாச்சக்‌ காட்டுற. 
அனுமார்‌ கத்திக்கொண்டே அவனைப்‌ பிடிக்கப்‌ 
பாய்ந்தார்‌. அவன்‌ குனிந்து பிடியில்‌ சிக்காமல்‌ 
நழுவ-அனுமார்‌ கால்கள்‌ பின்னிக்கொள்ளத்‌ 
தரையில்‌ விழுந்தார்‌. 
விழுந்ததைக்‌ 

ஆட்டத்தில்‌ 
மூழ்கியவனாகக்‌ களிப்பும்‌ உற்சாகமும்‌ 


அழகு அனுமார்‌ 
கவனிக்காமல்‌, தன்‌ 


பொங்க வேகமாக ஆடிக்‌ கொண்டிருந்தான்‌. 


நூல்‌ வெளி 
'தக்கையின்‌ மீது நான்கு கண்கள்‌' என்ற சிறுகதை தொகுப்பில்‌ பாய்ச்சல்‌ என்னும்‌ கதை 
இடம்பெற்றுள்ளது. இதன்‌ ஆசிரியர்‌ சா.கந்தசாமி. இவர்‌ மயிலாடுதுறை நாகப்பட்டினம்‌ 
மாவட்டத்தைச்‌ சேர்ந்தவர்‌. இவர்‌ எழுதிய சாயாவனம்‌ புதினத்தால்‌ எழுத்துலகில்‌ 


புகழ்பெற்றார்‌. விசாரணைக்‌ கமிஷன்‌ என்னும்‌ புதினத்திற்கு சாகித்திய அகாதெமி 


விருதைப்‌ பெற்றுள்ளார்‌. சுடுமண்‌ சிலைகள்‌ என்ற குறும்படத்திற்கு அனைத்துலக விருதையும்‌ 
பெற்றுள்ளார்‌. நூற்றைம்பதுக்கும்‌ மேற்பட்ட சிறுகதைகளையும்‌ பதினொன்றுக்கும்‌ மேற்பட்ட 
புதினங்களையும்‌ எழுதியுள்ளார்‌. தொலைந்து போனவர்கள்‌, சூர்யவம்சம்‌, சாந்தகுமாரி முதலியவை 
இவர்‌ எழுதிய புதினங்களுள்‌ சில. 


இராமநாதபுரம்‌ 
மாவட்டத்தின்‌ 
தொண்டி 


கீ ட 


ட்டு கற்பவை கற்றபின்‌... 


உங்கள்‌ தெருக்களில்‌ கண்டூ மகிழ்ந்த பகல்‌ வேடக்‌ கலைஞர்களைப்‌ போல வேடமிட்டூ ஆடல்‌ 


நிகழ்த்திக்‌ காட்டுக. 


மேடைக்‌ கலைஞர்களும்‌ பகல்‌ வேடக்‌ கலைஞர்களும்‌ எதிர்கொள்ளும்‌ இடர்ப்பாடுகள்‌ 


குறித்து வகுப்பறையில்‌ விவாதிக்க. 


143 


24-01-2020 10.06.55 AM | | 


ஒலைலை 


Q 


[தமிழாசிரியரை 


மாணவிகள்‌ 


சந்திக்கின்றனர்‌] 
மாணவிகள்‌ : வணக்கம்‌ அம்மா. 
தமிழாசிரியர்‌ : வணக்கம்‌. என்னம்மா? 


மாணவிகள்‌ முத்தமிழ்‌ மன்றக்‌ 
கட்டுரைப்போட்டிக்கு "அன்பின்‌ 
ஐந்திணை" என்ற தலைப்பில்‌ கட்டுரை 
அனுப்பச்‌ சொல்லியிருக்கிறார்கள்‌. அது 
குறித்த அடிப்படையான செய்திகளைச்‌ 
சொல்லுங்கள்‌. மேலும்‌ அதுசார்ந்து நாங்கள்‌ 
நூலகத்திற்குச்‌ சென்று குறிப்புகளை எடுத்துக்‌ 
கொள்கின்றோம்‌. 


தமிழாசிரியர்‌ : அப்படியா! 


பொருள்‌ என்பது ஒழுக்கமுறை. நம்‌ 
தமிழர்‌ பல்லாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்பே 
வாழ்வியலை அகம்‌, புறம்‌ என வகுத்தார்கள்‌. 
இதனைப்‌ பொருள்‌ இலக்கணம்‌ விளக்குகிறது. 


மாணவிகள்‌ மகிழ்ச்சியம்மா. 


அகப்பொருள்‌ என்பது... 


தமிழாசிரியர்‌ : அன்புடைய தலைவன்‌ 
தலைவி இடையிலான உறவுநிலைகளைக்‌ 
கூறுவது அகத்திணை. 


மாணவிகள்‌: அம்மா அகத்திணையில்‌ 


வகைகள்‌ உள்ளனவா? 


தமிழாசிரியர்‌ : குறிஞ்சி, முல்லை, 
மருதம்‌, நெய்தல்‌, பாலை, கைக்கிளை, 
பெருந்திணை அகிய ஏழும்‌ அகத்திணைகள்‌ 
ஆகும்‌. இவற்றுள்‌ முதல்‌ ஐந்தும்‌ அன்பின்‌ 
ஐந்திணைகள்‌. 


| 10th_ Tamil Unit 6.indd 144 


கற்கண்மு [|] 


அகப்பொருள்‌ இலக்கணம்‌ 


14. 


KEKTAL 


மாணவிகள்‌: சரிங்க அம்மா. 


தமிழாசிரியர்‌ முதற்பொருள்‌, 
கருப்பொருள்‌, உரிப்பொருள்‌ ஆகியன 
ஐந்திணைகளுக்கு உரியன. 


மாணவி 1: முதற்பொருள்‌ என்பது எதைக்‌ 
குறிக்கிறது அம்மா? 


தமிழாசிரியர்‌ : நிலமும்‌ பொழுதும்‌ 
முதற்பொருள்‌ எனப்படும்‌. 


மாணவி 2: நிலம்‌ என்பது வயல்தானே? 
தமிழாசிரியர்‌ : பொறு. பொறு.. நிலம்‌ 
ஐந்து வகைப்படும்‌. 
ல |காடும்‌ காடு சார்ந்த இடமும்‌ 


வயலும்‌ வயல்‌ சார்ந்த இடமும்‌ 
> ல்‌ [கடலும்‌ கடல்சார்ந்த இடமும்‌ 
பாலை | சுரமும்‌ சுரம்‌ சார்ந்த இடமும்‌. 


மாணவி 1 : சரி அம்மா. பொழுது என்பது...? 


தமிழாசிரியர்‌ : பொழுது, பெரும்பொழுது, 
சிறுபொழுது என இருவகைப்படும்‌. 


மாணவி 2: பெரும்பொழுது, சிறுபொழுது 
பற்றிக்‌ கூறுங்கள்‌. 


தமிழாசிரியர்‌ ஓராண்டின்‌ ஆறு 
கூறுகளைப்‌ பெரும்பொழுது என்று நம்‌ 
முன்னோர்‌ பிரித்துள்ளனர்‌. 


24-01-2020 10.06.55 AM | | 


பெரும்பொழுது (ஓராண்டின்‌ ஆறு கூறுகள்‌) 4. மாலை -மாலைஈமணிமுதல்‌ 
1. கார்காலம்‌ - ஆவணி, புரட்டாசி இரவு 10 மணி வரை 
2. குளிர்காலம்‌ - ஐப்பசி, கார்த்திகை பம - இரவு 10 மணி முதல்‌ 
ச்‌ இரவு 2 மணி வரை 

னக 0 j லம்‌ ௬ இ ] ்‌ 

ட்டது த்‌ வ்‌ க த 6. வைகறை - இரவு 2 மணி முதல்‌ 
4. பின்பனிக்‌ காலம்‌ - மாசி, பங்குனி அணல்‌ வரு 
5. இளவேனிற்‌ காலம்‌ - சித்திரை, வைகாசி 
6. முதுவேனிற்‌ காலம்‌ - ஆனி, ஆடி மாணவி 2 : எற்பாடு என்றால்‌... 


மாணவி 1: சிறுபொழுதுகள்‌ அம்மா... தமிழாசிரியர்‌ : 'எல்‌' என்றால்‌ ஞாயிறு, 

'பாடு' என்றால்‌ மறையும்‌ நேரம்‌. எல்‌4பாடு = 
தமிழாசிரியர்‌ : ஒரு நாளின்‌ ஆறு எற்பாடு. 

கூறுகளைச்‌ சிறுபொழுது என்று த ௮ ன்‌ 

பிரித்துள்ளனர்‌. ச மாணவி 1: ஐந்து நிலங்கள்‌ இருக்கின்றன 

அனைத்துக்கும்‌ பொழுது ஒன்றுபோல வருமா 


சிறுபொழுது (ஒரு நாளின்‌ ஆறு கூறுகள்‌) அம்மா? 


1. காலை - தாலை ஈ மணி முதல்‌ 


தமிழாசிரியர்‌ : நல்ல வினா... 
10 மணி வரை 


ஒவ்வொரு நிலத்திற்கும்‌, 


வள கல்‌ அல்‌ மண டல்‌ பெரும்பொழுதும்‌ சிறுபொழுதும்‌ ஒன்றுபோல 


2 மணி வரை ன 
3. எற்பாடு - பிற்பகல்‌ 2 மணி முதல்‌ 
6 மணிவரை மாணவி 2 : கருப்பொருள்‌ என்றால்‌ என்ன 
அம்மா? 


குறிஞ்சி | குளிர்காலம்‌, முன்பனிக்காலம்‌ 


தமிழாசிரியர்‌ : ஒரு நிலத்தின்‌ நிலத்திற்கும்‌ தனித்தனியே தெய்வம்‌ முதலாகத்‌ 
தெய்வம்‌, மக்கள்‌, தொழில்‌, விலங்கு தொழில்‌ வரையில்‌ தனித்தனியே இருக்கும்‌. 
இவையெல்லாம்‌ கருப்பொருள்கள்‌. குறிஞ்சி கவிதையில்‌ உரிப்பொருளை இக்கருப்பொருள்‌ 
நிலமிருக்கிறதல்லவா? பின்னணியில்‌ அமைத்துப்‌ பாடுவது நம்‌ மரபு. 
ஒரு அட்டவணை தருகிறேன்‌. நீங்கள்‌ அதை 

மாணவிகள்‌ : ஆம்‌ அம்மா! வைத்துப்‌ பார்த்துக்‌ கொள்ளுங்கள்‌. 
தமிழாசிரியர்‌ : குறிஞ்சி நிலத்திற்குத்‌ மாணவிகள்‌ : அகப்பொருள்‌ பற்றிய 
தெய்வம்‌ இருக்கும்‌, மக்கள்‌ இருப்பர்‌, 


அடிப்படைகளைத்‌ தெரிந்துகொண்டோம்‌. 
உணவு இருக்கும்‌. இதே போல ஒவ்வொரு 


நன்றி அம்மா. 


145 


| 10th_ Tamil Unit 6.indd 145 ஓ 24-01-2020 10.06.55 AM | | 


| | 10th_Tamil Unit 6indd 146 


i ஊரன்‌, 


வரகு, சாமை 


முல்லை, செங்கழுநீர்‌, 
தோன்றி தாமரை 
கொன்றை, 
காயா 


காட்டுக்கோழி, 
மயில்‌ 


ன்‌ மனைக்கிணறு, 
க பொய்கை 


காஞ்சி, மருதம்‌ 


பேரூர்‌, மூதூர்‌ 


குறிஞ்சிப்பண்‌ | முல்லைப்பண்‌ | மருதப்பண்‌ 


தேனெடுத்தல்‌, | ஏறு தழுவுதல்‌, 
கிழங்கு நிரை 
அகழ்தல்‌ மேய்த்தல்‌ 


நெல்லரிதல்‌, 
களை பறித்தல்‌ 


கற்பவை கற்றபின்‌... 


மீன்‌, உப்புக்குப்‌ 
பெற்ற பொருள்‌ 


சூறையாடலால்‌ 
வரும்‌ பொருள்‌ 


கிணறு 


வழிப்பறி, நிரை 


கவர்தல்‌ 


முதலை, சுறா 


தாழை, நெய்தல்‌ 


பட்டினம்‌, பாக்கம்‌ 


செவ்வழிப்பண்‌ 


மீன்‌ பிடித்தல்‌, 
உப்பு விளைத்தல்‌ 


பண்டைத்‌ தமிழரின்‌ திணைநிலை வாழ்க்கை முறையையும்‌ இன்றைய தமிழரின்‌ வாழ்க்கை 
முறையையும்‌ ஒப்பிட்டு ஒவ்வொருவர்‌ கருத்தையும்‌ பதிவு செய்து பொதுக்‌ கருத்தை அறிக. 


146 


24-01-2020 10.06.55 AM | | 


பலவுள்‌ தெரிக. 
1. 


குளிர்‌ காலத்தைப்‌ பொழுதாகக்‌ கொண்ட நிலங்கள்‌ ........... 
௮) முல்லை, குறிஞ்சி, மருத நிலங்கள்‌ 
ஆ) குறிஞ்சி, பாலை. நெய்தல்‌ நிலங்கள்‌ டப்‌ 
இ) குறிஞ்சி, மருதம்‌, நெய்தல்‌ நிலங்கள்‌ KTUSAA 
ஈ) மருதம்‌, நெய்தல்‌, பாலை நிலங்கள்‌ 


ஓயிலாட்டத்தில்‌ இருவரிசையில்‌ நின்று ஆடுகின்றனர்‌. இத்தொடரின்‌ செயப்பாட்டு வினைத்‌ 
தொடர்‌ எது? 

௮) ஓயிலாட்டத்தில்‌ இருவரிசையில்‌ நின்று ஆபுவர்‌. 

ஆ) ஓயிலாட்டத்தில்‌ இருவரிசையில்‌ நின்று ஆடப்படுகிறது. 

இ) ஒயிலாட்டம்‌ இருவரிசையில்‌ நின்று ஆடப்படுகிறது. 

ஈ) ஒயிலாட்டம்‌ இருவரிசையில்‌ நின்று ஆடப்படுகின்றனர்‌. 

மலர்கள்‌ தரையில்‌ நழுவும்‌. எப்போது? 

௮) அள்ளி முகர்ந்தால்‌. ஆ) தளரப்‌ பிணைத்தால்‌. 

இ) இறுக்கி முடிச்சிட்டால்‌. ஈ) காம்பு முறிந்தால்‌. 


கரகாட்டத்தைக்‌ கும்பாட்டம்‌ என்றும்‌ குடக்கூத்து என்றும்‌ கூறுவர்‌. இத்தொடருக்கான வினா எது? 
அ) கரகாட்டம்‌ என்றால்‌ என்ன? ஆ) கரகாட்டம்‌ எக்காலங்களில்‌ நடைபெறும்‌? 


இ) கரகாட்டத்தின்‌ வேறுவேறு வடிவங்கள்‌ யாவை? ஈ) கரகாட்டத்தின்‌ வேறு பெயர்கள்‌ யாவை? 


கோசல நாட்டில்‌ கொடை இல்லாத காரணம்‌ என்ன? 


அ) நல்ல உள்ளம்‌ உடையவர்கள்‌ இல்லாததால்‌ அ) ஊரில்‌ விளைச்சல்‌ இல்லாததால்‌ 
இ) அரசன்‌ கொடுங்கோல்‌ ஆட்சி புரிவதால்‌ ஈ) அங்கு வறுமை இல்லாததால்‌ 
குறுவினா 


La 


காட்டில்‌ விளைந்த வரகில்‌ சமைத்த உணவு மழைக்கால மாலையில்‌ சூடாக உண்ணச்‌ 
சுவை மிகுந்திருக்கும்‌. இத்தொடரில்‌ அமைந்துள்ள முதற்பொருள்‌, கருப்பொருள்களை 
வகைப்படுத்தி எழுதுக. 

"நேற்று நான்‌ பார்த்த அருச்சுனன்‌ தபசு என்ற கூத்தில்‌ அழகிய ஒப்பனையையும்‌ சிறந்த 
நடிப்பையும்‌ இனிய பாடல்களையும்‌ நுகர்ந்து மிக மகிழ்ந்தேன்‌!" என்று சேகர்‌ என்னிடம்‌ 
கூறினான்‌. இக்கூற்றை அயற்கூற்றாக எழுதுக. 

உறங்குகின்ற கும்பகன்ன 'எழுந்திராய்‌ எழுந்திராய்‌' 

காலதூதர்‌ கையிலே 'உறங்குவாய்‌ உறங்குவாய்‌' 

கும்பகன்னனை என்ன சொல்லி எழுப்புகிறார்கள்‌? எங்கு அவனை உறங்கச்‌ சொல்கிறார்கள்‌? 
சாந்தமானதொரு பிரபஞ்சத்தைச்‌ 


சுமக்கின்றன ஒல்லித்‌ தண்டுகள்‌ - இக்கவிதை அடிகள்‌ உணர்த்தும்‌ உள்ளழகை எழுதுக. 


147 


| | 10th Tamil Unit 6.indd 147 ஓ 24-01-2020 10.06.55 AM | | 


5. 


கீழ்வரும்‌ தொடர்களில்‌ பொருந்தாத கருப்பொருளைத்‌ திருத்தி எழுதுக. 


உழவர்கள்‌ மலையில்‌ உழுதனர்‌. 


முல்லைப்‌ பூச்‌ செடியைப்‌ பார்த்தவாறே பரதவர்‌ கடலுக்குச்‌ சென்றனர்‌. 


சிறுவினா 


1. 


2. 


வைத்தியநாதபுரி முருகன்‌ குழந்தையாக அணிந்திருக்கும்‌ அணிகலன்களுடன்‌ செங்கீரை ஆடிய 
நயத்தை விளக்குக. 


நவீன கவிதையில்‌ வெளிப்படும்‌ நுண்மை உள்ளம்‌, பூத்தொடுக்கும்‌ நாட்டுப்புறப்‌ பாடலில்‌ 

வெளிப்படுகிறது. ஒப்பிட்டூ எழுதுக. 
இறுக்கி முடிச்சிட்டால்‌ 
காம்புகளின்‌ கழுத்து முறியும்‌. 
தளரப்‌ பிணைத்தால்‌ விரலாலே பூவெடுத்தா - மாரிக்கு 

வெம்பி விடுமென்று சொல்லி 

தங்கத்‌ துரட்டி கொண்டு - மாரிக்குத்‌ 

வருந்தாமல்‌ சிரிக்கும்‌ தாங்கி மலரெடுத்தார்‌ 

இந்தப்‌ பூவை 

எப்படித்‌ தொடுக்க நான்‌ நவீன கவிதை நாட்ருப்புறப்‌ பாடல்‌ 


கையாலே பூவெடுத்தா - மாரிக்குக்‌ 
காம்பழுகிப்‌ போகுமின்னு 


மலர்கள்‌ தரையில்‌ நழுவும்‌. 


வாசலில்‌ மரணம்‌ நிற்பதறிந்தும்‌ 


'கடற்கரையில்‌ உப்புக்‌ காய்ச்சுதல்‌ நடைபெறுகிறது; மலைப்‌ பகுதிகளில்‌ மலைப்‌ பயிர்களும்‌ 


நிலப்‌ பகுதிகளில்‌ உழவுத்‌ தொழிலும்‌ நடைபெறுகின்றன. - காலப்போக்கில்‌ பல மாற்றங்கள்‌ 
நிகழ்ந்தபோதிலும்‌, பண்டைத்‌ தமிழரின்‌ திணைநிலைத்‌ தொழில்கள்‌ இன்றளவும்‌ 
தொடர்வதையும்‌ அவற்றின்‌ இன்றைய வளர்ச்சியையும்‌ எழுதுக. 

படங்கள்‌ வெளிப்படுத்தும்‌ நிகழ்த்துகலை குறித்து இரண்டு வினாக்களையும்‌ அவற்றுக்கான 
விடைகளையும்‌ எழுதுக. 


நெருவினா 


1. 


நெகிழிப்‌ பைகளின்‌ தீமையைக்‌ கூறும்‌ பொம்மலாட்டம்‌ உங்கள்‌ பள்ளியின்‌ ஆண்டு விழாவில்‌ 
நிகழ்த்தப்படுகிறது. அதற்குப்‌ பாராட்டுரை ஒன்றினை எழுதுக. 

நிகழ்கலை வடிவங்கள்‌ - அவை நிகழும்‌ இடங்கள்‌ - அவற்றின்‌ ஒப்பனைகள்‌ - சிறப்பும்‌ 
பழைமையும்‌ -இத்தகைய மக்கள்‌ கலைகள்‌ அருகிவருவதற்கான காரணங்கள்‌ - அவற்றை 
வளர்த்தெடுக்க நாம்‌ செய்யவேண்டுவன - இவை குறித்து நாளிதழுக்கான தலையங்கம்‌ எழுதுக. 
சந்தக்‌ கவிதையில்‌ சிறக்கும்‌ கம்பன்‌ என்ற தலைப்பில்‌ இலக்கிய உரை எழுதுக. 

அன்பும்‌ பண்பும்‌ கொண்ட தலைவர்‌ அவர்களே! தேர்ந்தெடுத்த பூக்களைப்‌ போன்று வரிசை 
தொடுத்து அமர்ந்திருக்கும்‌ ஆன்றோர்களே! அறிஞர்‌ பெருமக்களே! வணக்கம்‌. இயற்கை கொலு 
வீற்றிருக்கும்‌ காட்சியைப்‌ பெரிய கலைநிகழ்வே நடப்பதான தோற்றமாகக்‌ கம்பன்‌ காட்டும்‌ 
கவி... தண்டலை மயில்கள்‌ ஆட... 


இவ்வுரையைத்‌ தொடர்க! 


148 


| | 10th Tamil Unit 6.indd 148 ஓ 24-01-2020 10.06.55 AM | | 


x 


ழ மொழியை ஆள்வோம்‌! 


படித்துச்‌ சுவைக்க. 


சிறு நண்டு மணல்மீது வெறுவான வெளி மீது 
படமொன்று கீறும்‌ முகில்‌ வந்து சூழும்‌ 
சிலவேளை அதைவந்து வெறி கொண்ட புயல்‌ நின்று 
அலை கொண்டு போகும்‌ கரகங்கள்‌ ஆமும்‌ 
கறிசோறு பொதியோமு நெறிமாறு பட நூறு 
தருகின்ற போதும்‌ சுழிவந்து சூழும்‌ 
கடல்மீது இவள்‌ கொண்ட நிலையான கரை நீரில்‌ 
பயமொன்று காணும்‌. அலைபோய்‌ உலைதந்தாமும்‌ 
- மகாகவி (இலங்கை) 


மொழிபெயர்க்க. 


Koothu 


Therukoothu is, as its name indicates, a popular form of theatre performed in the streets. It is performed by rural 
artists. The stories are derived from epics like Ramayana, Mahabharatha and other ancient puranas. There are 
more songs in the play with dialogues improvised by the artists on the spot. Fifteen to twenty actors with a small 
orchestra forms a koothu troupe. Though the orchestra has a singer, the artists sing in their own voices. Artists 


dress themselves with heavy costumes and bright makeup. Koothu is very popular among rural areas. 
தொடர்களை அறிவோம்‌, தொடர்ந்து செய்வோம்‌ 
ஒரு தனிச்சொற்றொடரில்‌ ஓர்‌ எழுவாயோ பல எழுவாய்களோ இருந்து ஒரு பயனிலையைக்‌ 
கொண்டு அமையும்‌. 
எ.கா. 
௮) மேரி பேருந்திற்காகக்‌ காத்திருந்தார்‌. ஆ) மேரியும்‌ கனகாவும்‌ பேருந்தில்‌ ஏறினர்‌. 
தொடர்சொற்றொடர்‌, ஒன்றுக்கும்‌ மேற்பட்ட பயனிலைகளைக்‌ கொண்டிருக்கும்‌. 
எ.கா. 
௮) இனியநிலா பேச்சுப்போட்டியில்‌ பங்கேற்றார்‌; வெற்றி பெற்றார்‌; பரிசைத்‌ தட்டிச்‌ சென்றார்‌. 


ஆ) அன்வர்‌ அரங்கத்திற்கு வந்து, நாடகம்‌ பார்த்து, மகிழ்ச்சி அடைந்தார்‌. 


கலவைச்‌ சொற்றொடரில்‌ கருத்து முழுமை பெற்ற ஒரு முதன்மைத்‌ தொடரும்‌ கருத்து முழுமை 
பெறாத துணைத்‌ தொடர்களும்‌ கலந்து வரும்‌. 


எ.கா. 
௮) மழை கொட்டிக்கொண்டிருந்தாலும்‌ பகலவன்‌ பள்ளிக்கு நடந்துவந்தான்‌. 


பகலவன்‌ பள்ளிக்கு நடந்துவந்தான்‌ - முதன்மைத்‌ தொடர்‌ 


மழை கொட்டிக்கொண்டிருந்தாலும்‌ - துணைத்‌ தொடர்‌ 


149 


| | 10th_ Tamil Unit 6.indd 149 ஓ 24-01-2020 10.06.55 AM | | 


தொடர்களை அடைப்புக்குறிக்குள்‌ குறிப்பிட்ருள்ளவாறு மாற்றுக. 
எ.கா. 
அழைப்புமணி ஒலித்தது. கயல்விழி கதவைத்‌ திறந்தார்‌. 
(தனிச்சொற்றொடர்களைக்‌ கலவைச்‌ சொற்றொடராக மாற்றுக) 
அழைப்புமணி ஒலித்ததால்‌, கயல்விழி கதவைத்‌ திறந்தார்‌. 


1. இன்னாசியார்‌ புத்தகங்களை வரிசைப்படுத்தினார்‌. அவற்றைப்‌ புத்தக அடுக்கங்களில்‌ 
அடுக்கிவைத்தார்‌. புத்தகங்களைக்‌ கேட்டவர்களுக்கு எடூத்துக்கொடுத்தார்‌. 


(தொடர்‌ சொற்றொடராக மாற்றுக.) 


2. ஓயிலாட்டத்தில்‌ குழுவினர்‌ ஒரே நிறத்‌ துணியை முண்டாசுபோலக்‌ கட்டிக்கொண்டு, காலில்‌ 
சலங்கை அணிந்துகொண்டு, கையில்‌ ஒரு சிறுதுணியை இசைக்கேற்ப வீசியும்‌ ஆடுவர்‌. 


(தனிச்‌ சொற்றொடர்களாக மாற்றுக.) 
3. கூத்துக்‌ கலைஞர்‌ பாடத்‌ தொடங்கினார்‌. கூடியிருந்த மக்கள்‌ அமைதியாயினர்‌. 
(கலவைச்‌ சொற்றொடராக மாற்றுக.) 


4. ஓடிக்கொண்டிருந்த மின்விசிறி சட்டென நின்றவுடன்‌, அறையில்‌ உள்ளவர்கள்‌ பேச்சு 
தடைபட்டது. (தனிச்‌ சொற்றொடர்களாக மாற்றுக.) 


பிறமொழிச்‌ சொற்களைத்‌ தமிழ்ச்சொற்களாக மாற்றி எழுதுக. 
புதிர்‌ 

உங்களிடம்‌ ஏழு கோல்டு பிஸ்கட்‌ உள்ளது. அதில்‌ ஒன்று மட்டும்‌ எடை குறைவானது. உங்களிடம்‌ 
உள்ள ஒரு தராசை இரு முறைகள்‌ மட்டுமே யூஸ்‌ பண்ணி வெயிட்‌ குறைந்த கோல்டு பிஸ்கட்டைக்‌ 
கண்டுபிடிக்கவும்‌. 
விடை 


தராசின்‌ இரண்டு தட்டுகளிலும்‌ மூன்று மூன்று கோல்டு பிஸ்கட்டுகளை வையுங்கள்‌. இரண்டு 
தட்டுகளும்‌ ஈக்வலாக இருந்தால்‌, கையில்‌ மிச்சம்‌ உள்ள பிஸ்கட்டே வெயிட்‌ குறைவானது. பட்‌, ஒரு 


பக்க தராசுத்‌ தட்டு உயர்ந்தால்‌ அதில்‌ உள்ள மூன்று பிஸ்கட்களில்‌ ஒன்று வெயிட்‌ குறைவானது. 
அந்த மூன்று பிஸ்கட்டுகளை மட்டும்‌ எடுத்துவைத்துக்கொள்ளுங்கள்‌. இரண்டு தட்டுகளிலும்‌ ஒரு 
ஒரு பிஸ்கட்டைப்‌ போட்டு இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட்‌ செய்து ஆன்சரைக்‌ கண்டுபிடியுங்கள்‌! 


அல்தி பெஸ்ட்‌! 
கோல்டு பிஸ்கட்‌ தங்கக்‌ கட்டி 


150 


| | 10th Tamil Unit 6.indd 150 ஓ 24-01-2020 10.06.56 AM | | 


நாட்டுப்புறப்‌ பாடலுக்கேற்ற சூழலை எழுதுக. 


ஆத்துக்கு அந்தண்டையே அண்ணன்‌ வச்ச தென்னம்புள்ளே! 


அண்ணன்‌ புள்ள வாடினாலும்‌ யம்மாடி! யம்மாடி! 
தென்னம்புள்ள வாடலாமோ? யம்மாடி! யம்மாடி! 
வாய்க்காலுக்கு மேற்குப்புறம்‌ வஞ்சி வெச்ச வாழைமரம்‌ 
வஞ்சி மனம்‌ வாடினாலும்‌ யம்மாடி! யம்மாடி! 


வாமைமரம்‌ வாடலாமோ யம்மாடி! யம்மாடி! 


அண்ணன்‌ நட்டு வைத்த தென்னம்பிள்ளைக்கு நீர்‌ பாய்ச்ச, தோப்புக்கு 
வரும்‌ பெண்ணொருத்தி குழந்தையை இடுப்பிலிருந்து இறக்கிவிடுகிறாள்‌. 
தென்னம்பிள்ளைக்கு நீரூற்றுகிறாள்‌: குழந்தை அழுகிறது: பாடலைப்‌ பாடியவாறே 
குழந்தையின்‌ அழுகையை நிறுத்தி நீரூற்றுதலைத்‌ தொடர்கிறாள்‌. 


பாடறியேன்‌ படிப்பறியேன்‌ - நான்தான்‌ 
பள்ளிக்கூடம்‌ தானறியேன்‌ 


ஏடறியேன்‌ எழுத்தறியேன்‌ - நான்தான்‌ 


எழுத்துவகை தானறியேன்‌ 
படிக்க நல்லா தெரிஞ்சிருந்தா - நான்தான்‌ 
இ பங்காளிய ஏன்‌ தேடுறேன்‌ ஓ 
எழுத நல்லா தெரிஞ்சிருந்தா - நான்தான்‌ 
எதிராளிய ஏன்‌ தேடுறேன்‌ 


நாலெழுத்துப்‌ படிச்சிருந்தா - நான்தான்‌ 
நாலு தேசம்‌ போய்வருவேன்‌ 

நாலு பக்கம்‌ வரப்புக்குள்ளே - தெனமும்‌ 
நான்‌ பாடுறேன்‌ தெம்மாங்குதான்‌ 


மனிதனுக்கும்‌ மலருக்குமான மணம்‌ வீசும்‌ இந்த நயவுரையைத்‌ தொடர்க. 
வண்டுகளை ஈர்க்கும்‌ வாசனையில்‌ 


பூக்களிடம்‌ வசப்படுவது மனிதர்களே! 


பூச்சியைக்‌ கவரும்‌ வண்ணங்களில்‌ 


பூக்களிடம்‌ விழுவது மனிதர்களே! 


கட்ருரை எழுதுக. 


உங்கள்‌ பகுதியில்‌ நடைபெற்ற அரசுப்‌ பொருட்காட்சிக்குச்‌ சென்று வந்த நிகழ்வைக்‌ கட்டுரையாக்குக. 
151 


| | 10th_ Tamil Unit 6indd 151 ஓ 24-01-2020 10.06.56 AM | | 


Ae மொழியோடு விளையாரு 


தொடரில்‌ விருபட்ட வண்ணங்களை உங்களின்‌ எண்ணங்களால்‌ நிரப்புக. 
1. வானம்‌ கருக்கத்‌ தொடங்கியது. மழைவரும்போலிருக்கிறது. 


2. அனைவரின்‌ பாராட்டுகளால்‌, வெட்கத்தில்‌ பாடகரின்‌ முகம்‌ .............. 


அடல்‌ மனம்‌ உள்ளவரை அப்பாவி என்கிறோம்‌. 
4. கண்ணுக்குக்‌ குளுமையாக இருக்கும்‌ ............. புல்வெளிகளில்‌ கதிரவனின்‌ .................. வெயில்‌ 
பரவிக்‌ கிடக்கிறது. 


5. வெயிலில்‌ அலையாதே; உடல்‌............. 


பொருத்தமானவற்றைச்‌ சொற்பெட்டியில்‌ கண்ரு எழுதுக. 


தங்கும்‌, மரம்‌ வீடு, அவிழும்‌, தயங்கும்‌, மரவீடு, தோற்பாவை, விருது, தோற்பவை, கவிழும்‌, 
விருந்து 


1. விரட்டாதீர்கள்‌ - பறவைக்கு மரம்‌ வீடு 
வெட்டாதீர்கள்‌ - மனிதருக்கு அவைதரும்‌ .......... 
2. காலை ஓளியினில்‌ மலரிதம்‌ .......... ்‌ 
இ சோலைப்‌ பூவினில்‌ வண்டினம்‌ .......... இ 
3. மலை முகட்டில்‌ மேகம்‌ .......... - அதைப்‌ 


பார்க்கும்‌ மனங்கள்‌ செல்லத்‌ .......... 


4. வாழ்க்கையில்‌ ......... மீண்டும்‌ வெல்லும்‌ - இதைத்‌ 
தத்துவமாய்த்‌ .......... கூத்து சொல்லும்‌ 
5. தெருக்கூத்தில்‌ நடிகருக்குக்‌ கைதட்டலே .......... - அதில்‌ 


வரும்காசு குறைந்தாலும்‌ அதுவேயவர்‌ .......... 
அகராதியில்‌ காண்க. 
தால்‌, உழுவை, அகவுதல்‌, ஏந்தெழில்‌, அணிமை 
காட்சியைக்‌ கண்டு கவினுற எழுதுக. 


152 


| | 10th Tamil Unit 6.indd 152 ஓ 24-01-2020 10.06.56 AM | | 


செயல்‌ திட்டம்‌ 


பல்வேறு நிகழ்கலைகளின்‌ ஒளிப்படங்களைத்‌ தொகுத்து வகுப்பறையில்‌ கண்காட்சி அமைக்க. 


நிற்க அதற்குத்‌ தக... 


அரசின்‌ பொங்கல்‌ விழாவில்‌ சிற்றூர்க்‌ கலைகளைக்‌ காட்சியாக்கியிருக்கிறார்கள்‌. ஒருபுறம்‌ 
திரைகட்டித்‌ தோற்பாவைக்‌ கூத்து நிகழ்ந்துகொண்டிருக்கிறது. இன்னொருபுறம்‌ பொம்மலாட்டம்‌ 
ஆடிக்கொண்டிருந்தனர்‌. சற்று நடந்தால்‌ தாரை தப்பட்டை முழங்க ஒயிலாட்டம்‌ ஆடியவாறு 
மண்ணின்‌ மக்கள்‌.... இக்கலைகளை நீங்கள்‌ நண்பர்களுடன்‌ பார்த்தவாறும்‌ சுவைத்தவாறும்‌ 
செல்கிறீர்கள்‌. 


இக்கலைகளைப்‌ பாதுகாக்கவும்‌ வளர்க்கவும்‌ மேன்மேலும்‌ பரவலாக்கவும்‌ நீங்கள்‌ 
செய்யவிருப்பனவற்றை வரிசைப்படுத்து. 


பிறந்த நாள்‌ விழாக்களில்‌ மயிலாட்டம்‌ முதலான கலைகளை நிகழ்த்த முனைவேன்‌. 


எங்கள்‌ குடும்ப விழாக்களில்‌ பொம்மலாட்டம்‌ நிகழ்த்த ஏற்பாடு செய்வேன்‌. 


(2 கலைச்சொல்‌ அறிவோம்‌ @ 
Aesthetics  - அழகியல்‌, முருகியல்‌ Terminology  - கலைச்சொல்‌ 
Artifacts - கலைப்‌ படைப்புகள்‌ Myth - தொன்மம்‌ 


ஞ்‌ அறிவை விரிவு செய்‌ 


தேன்மழை - சுரதா 
திருக்குறள்‌ நீதி இலக்கியம்‌ - கு.த்‌.திருநாவுக்கரசு 
நாட்டார்‌ கலைகள்‌ - அ.கா.பெருமாள்‌ 


Cc» இணையத்தில்‌ காண்க. 


http://www .akaramuthala.in/uncategorized/அயல்‌-மோகத்தால்‌-அழிந்து-வ/ 

https://maduraivaasagan.wordpress.com/2011/09/08/நாட்டப்புறக்கலைகள்‌ ---அகத/ 

http://www.tamilvu.org/library/nationalized/ pdf/29-a.srinivasan/ kambanorusamudayaparvai.pdf 
(கம்பனின்‌ சமுதாயப்‌ பார்வை) 


153 


| | 10th Tamil Unit 6.indd 153 ஓ 24-01-2020 10.06.56 AM | | 


ல்‌ 


LODMBL 


அமைச்சு (64) 
கருவியும்‌ காலமும்‌ செய்கையும்‌ செய்யும்‌ 
அருவினையும்‌ மாண்ட தமைச்சு. 
பொருள்‌: தொழில்‌ செய்வதற்குத்‌ தேவையான கருவி, அதற்கு ஏற்ற காலம்‌, செயலின்‌ தன்மை, 
செய்யும்‌ முறை ஆகியவற்றை அறிந்து அரிய செயலைச்‌ செய்பவரே அமைச்சர்‌ ஆவார்‌. 
வன்கண்‌ குடிகாத்தல்‌ கற்றறிதல்‌ ஆள்வினையோ 
டைந்துடன்‌ மாண்ட தமைச்சு. 
பொருள்‌: மனவலிமை, குடிகளைக்‌ காத்தல்‌, ஆட்சி முறைகளைக்‌ கற்றல்‌ , நூல்களைக்‌ கற்றல்‌, 
விடாமுயற்சி ஆகிய ஐந்தும்‌ சிறப்பாக அமைந்தவரே அமைச்சராவார்‌. 


மதிநுட்பம்‌ நூலோ டூடையார்க்‌ கதிநுட்பம்‌ 


யாவுள முன்நிற்‌ பவை. 
பொருள்‌: இயற்கையான நுண்ணறிவும்‌ நூலறிவும்‌ உடைய அமைச்சர்களுக்கு முன்‌, எந்த 
நுட்பமான சூழ்ச்சிகள்‌ நிற்க முடியும்‌? (எந்த சூழ்ச்சியும்‌ நிற்க இயலாது). 


செயற்கை அறிந்தக்‌ கடைத்தும்‌ உலகத்‌ 
தியற்கை அறிந்து செயல்‌. * 


பொருள்‌: ஒரு செயலைச்‌ செய்வதற்குரிய முறைகளை நூல்வழியாக அறிந்திருப்பினும்‌, 
உலகியல்‌ நடைமுறைகளை அறிந்து செயல்பட வேண்டும்‌. 

பொருள்செயல்‌ வகை (2௦) 
பொருளல்‌ லவரைப்‌ பொருளாகச்‌ செய்யும்‌ 
பொருளல்ல தில்லை பொருள்‌. * 
பொருள்‌: ஒரு பொருளாக மதிக்கத்‌ தகாதவரையும்‌ மதிப்புடையவராகச்‌ செய்வது செல்வம்‌. 
அஃது அல்லாமல்‌ உலகில்‌ சிறந்த பொருள்‌ வேறு இல்லை. 


அணி: சொல்‌ பின்வருநிலை அணி 


... அறனீனும்‌ இன்பமும்‌ ஈனும்‌ திறனறிந்து 


தீதின்றி வந்த பொருள்‌. 


பொருள்‌: முறையறிந்து தீமையற்ற வழியில்‌ சேர்த்த பொருள்‌ ஒருவருக்கு அறத்தையும்‌ தரும்‌; 
இன்பத்தையும்‌ தரும்‌. 


. அருளொடும்‌ அன்பொடும்‌ வாராப்‌ பொருளாக்கம்‌ 


புல்லார்‌ புரள விடல்‌. 


பொருள்‌: மற்றவர்களிடம்‌ இரக்கமும்‌ அன்பும்‌ இல்லாமல்‌ ஈட்டும்‌ பொருளை 
ஏற்றுக்கொள்ளாமல்‌ நீக்கிவிடவேண்டும்‌. 


154 


| | 10th_ Tamil Unit 6.indd 154 ஓ 24-01-2020 10.06.57 AM | | 


10. 


11. 


12. 


13. 


14. 


குன்றேறி யானைப்போர்‌ கண்டற்றால்‌ தன்கைத்தொன்‌ 
றுண்டாகச்‌ செய்வான்‌ வினை. * 


பொருள்‌: தன்‌ கைப்பொருளைக்‌ கொண்டு ஒருவர்‌ ஒரு செயலைச்‌ செய்வது, மலைமேல்‌ 
பாதுகாப்பாக நின்றுகொண்டு யானைப்போரைக்‌ காண்பது போன்றது. 
அணி: உவமை அணி 


செய்க பொருளைச்‌ செறுநர்‌ செருக்கறுக்கும்‌ 
எஃக்தனிற்‌ கூரிய தில்‌. 


பொருள்‌: ஒருவர்‌ பொருளை ஈட்ட வேண்டும்‌; அவருடைய பகைவரை வெல்லும்‌ கூர்மையான 
ஆயுதம்‌ அதைவிட வேறு இல்லை. 
கூடாநட்பு (83) 
தொழுதகை யுள்ளும்‌ படையொடுங்கும்‌. ஒன்னார்‌ 
அழுதகண்‌ ணீரும்‌ அனைத்து. 
பொருள்‌: பகைவரின்‌ தொழுது நிற்கும்‌ கையின்‌ உள்ளும்‌, கொலைக்கருவி மறைந்து இருக்கும்‌. 
அது போல்‌ அவர்‌அழுத கண்ணீரின்‌ உள்ளும்‌ வஞ்சகம்‌ மறைந்து இருக்கும்‌ என்பதை உணர 
வேண்டும்‌. 
பகை மாட்சி (87) 
அன்பிலன்‌ ஆன்ற துணையிலன்‌ தான்துவ்வான்‌ 
என்பரியும்‌ ஏதிலான்‌ துப்பு. 
பொருள்‌: சுற்றத்தாரிடம்‌ ஒருவர்‌ அன்பு இல்லாமலும்‌ பொருந்திய துணை இல்லாமலும்‌, 
வலிமையில்லாமலும்‌ இருந்தால்‌ அவர்‌ எப்படிப்‌ பகைவரின்‌ வலிமையை எதிர்கொள்வார்‌? 
அஞ்சும்‌ அறியான்‌ அமைவிலன்‌ ஈகலான்‌. 
தஞ்சம்‌ எளியன்‌ பகைக்கு. 
பொருள்‌: மனத்தில்‌ துணிவு இல்லாதவராய்‌, அறிய வேண்டியவற்றை அறியாதவராய்‌, 
பொருந்தும்‌ பண்பு இல்லாதவராய்‌, பிறர்க்குக்‌ கொடுத்து உதவாதவராய்‌ இருந்தால்‌ எளிதில்‌ 
பகைக்கு ஆட்பட நேரும்‌. 
குடிசெயல்‌ வகை (103) 
ஆள்வினையும்‌ ஆன்ற அறிவு மெனவிரண்டின்‌ 
நீள்வினையால்‌ நீளும்‌ குழி. 
பொருள்‌: விடா முயற்சி, சிறந்த அறிவாற்றல்‌ இவ்விரண்டையும்‌ இடைவிடாமல்‌ பின்பற்றுபவரின்‌ 
குடி உயர்ந்து விளங்கும்‌. 


குற்றம்‌ இலனாய்க்‌ குடிசெய்து வாழ்வானைச்‌ 
சுற்றமாச்‌ சுற்றும்‌ உலகு. * 


பொருள்‌: குற்றம்‌ இல்லாமல்‌ தன்‌ குடிப்பெருமையை உயரச்செய்து வாழ்பவரை உலகத்தார்‌ 
உறவாகக்‌ கொண்டு போற்றுவர்‌. 


155 


| | 10th Tamil Unit 6.indd 155 ஓ 24-01-2020 10.06.59 AM | | 


15. 


16. 


17. 


18. 


19. 


20. 


நல்குரவு (105) 


இன்மையின்‌ இன்னாத தியாதெனின்‌ இன்மையின்‌ 
இன்மையே இன்னா தது. * 


பொருள்‌: ஒருவருக்கு வறுமையைப்‌ போன்று துன்பம்‌ தருவது எது என்றால்‌ அது வறுமையே ஆகும்‌. 
அணி: சொற்பொருள்பின்வருநிலை அணி 
இரவு (10௦) 

கரப்பிடும்பை இல்லாரைக்‌ காணின்‌ நிரப்பிடும்பை 
எல்லாம்‌ ஒருங்கு கெடும்‌. 
பொருள்‌: தம்மிடமுள்ள பொருளை மறைத்து வைத்தல்‌ என்னும்‌ துன்பம்‌ தராத நல்லாரைக்‌ 
காணின்‌ வறுமையின்‌ கொடுமை முழுதும்‌ கெடும்‌. 
இகழ்ந்தெள்ளா தீவாரைக்‌ காணின்‌ மகிழ்ந்துள்ளம்‌ 
உள்ளுள்‌ உவப்ப துடைத்து. 
பொருள்‌: இகழ்ந்து ஏளனம்‌ செய்யாமல்‌ பொருள்‌ கொடுப்பவரைக்‌ கண்டால்‌, இரப்பவரின்‌ 
உள்ளத்தின்‌ உள்ளே மகிழ்ச்சி பொங்கும்‌. 

கயமை (108) 


மக்களே போல்வர்‌ கயவர்‌: அவரன்ன 
ஒப்பாரி யாம்கண்ட தில்‌. 


பொருள்‌: கயவர்‌ மக்களைப்‌ போலவே இருப்பர்‌: கயவர்க்கும்‌ மக்களுக்கும்‌ உள்ள தோற்ற 
ஒப்புமையை வேறெதிலும்‌ நாம்‌ கண்டதில்லை. 
அணி: உவமையணி 


தேவர்‌ அனையர்‌ கயவர்‌ அவரும்தாம்‌ 
மேவன செய்தொழுக லான்‌. 


பொருள்‌: தேவரும்‌ கயவரும்‌ ஒரு தன்மையர்‌; எவ்வாறு எனில்‌ தேவர்களைப்‌ போலக்‌ 
கயவர்களும்‌ தாம்‌ விரும்புவனவற்றைச்‌ செய்து ஒழுகுவர்‌. 


அணி: வஞ்சப்‌ புகழ்ச்சி அணி 


சொல்லப்‌ பயன்படுவர் சான்றோர்‌; கரும்புபோல்‌ 

கொல்லப்‌ பயன்படும்‌ கீழ்‌. 

பொருள்‌: ஒருவர்‌ தம்‌ குறையைச்‌ சொல்வதைக்‌ கேட்டவுடனேயே உதவிசெய்வர்‌ சான்றோர்‌; 
கரும்பைப்‌ பிழிவது போல நெருக்கிப்‌ பிழிந்தால்தான்‌ பயன்படுவர்‌ கயவர்‌. 


அணி: உவமை அணி 


156 


| | 10th Tamil Unit 6.indd 156 ஓ 24-01-2020 10.07.01 AM | | 


t 


2. 


புதுக்கவிதையையும்‌ குறளையும்‌ ஒப்பிட்டுப்‌ பேசுக. 
புதுக்கவிதை 


தக்காளியையும்‌ வெண்டைக்காயையும்‌ 
தள்ளாவண்டிக்காரர்‌ தராசில்‌ நிறுக்கையில்‌, 
கள்ளி நிற்கும்‌ பிள்ளை 

அவசியமாகக்‌ கேட்கும்‌ ஆயிரம்‌ ரூபாயை 
எப்படிக்‌ கொழுக்க என்றே அவர்‌ மனம்‌ யோசிக்கும்‌... 
"அத்தனைக்‌ காய்களையும்‌ விற்றால்தான்‌ 
மீதி ஜந்நூறாவது மிஞ்சும்‌; என்ன செய்ய... " 
காய்கறி வாங்கியவர்‌ 

கவனக்‌ குறைவாகக்‌ கொடுத்த 
இரண்டாயிரம்‌ ரூபாயைக்‌ 

கூப்பிட்ருத்‌ தந்துவிட்டுப்‌ 

பிள்ளைக்கு உதவ யாரிடம்‌ கேட்கலாம்‌ 


என்பதை அடுத்தபடி யோசிக்கும்‌ அவர்‌ மனம்‌! 


குறள்‌ 


அருளொமும்‌ அன்பொமும்‌ வாராப்‌ பொருளாக்கம்‌ 


புல்லார்‌ புரள விடல்‌. 


குறிப்புகள்‌ உணர்த்தும்‌ குறளின்‌ கருத்துகள்‌ குறித்துக்‌ கலந்துரையாருக. 


௮) அவருக்கு அறிவும்‌ அதிகம்‌; படிப்பும்‌ அதிகம்‌. யாராலும்‌ அவருக்கெதிராகச்‌ செயல்படமுடியாது. 


ஆ) எச்சரிக்கையாக இரு. பழகுபவர்களில்‌ யார்‌ நல்லவர்‌, யார்‌ கெட்டவர்‌ என்று கண்டுபிடிப்பது 
கடினம்‌. 


இ) அவர்‌ குடும்பம்‌ முன்னேறியிருப்பதற்குக்‌ காரணம்‌ தொடர்ந்து முயல்வதும்‌ தொழிலில்‌ 
அவருக்கிருந்த அறிவும்‌. 


ஈ) வாழ்க்கையில்‌ நன்றாகப்‌ பொருளீட்டு. அதுதான்‌ உன்னைத்‌ தாழ்வாக நினைத்தவர்களின்‌ 
வாயை அடைக்கும்‌. 


௨) அக்கம்பக்கத்தாரிடம்‌ பழகாமல்‌ ஒதுங்கியே இருந்தார்‌; துணைக்கும்‌ யாரும்‌ இல்லை. இப்போது 
உடம்பு சரியில்லாதபோது உதவ யாருமின்றித்‌ திண்டாடுகிறார்‌. 


குறுவினா 


1. கரப்பிடும்பை இல்லார்‌ - இத்தொடரின்‌ பொருள்‌ கூறுக. 


2. தஞ்சம்‌ எளியர்‌ பகைக்கு - இவ்வடிக்குரிய அசைகளையும்‌ வாய்பாடுகளையும்‌ எழுதுக. 


| | 10th_Tamil Unit 6indd 157 


157 


ஓ 24-01-2020 10.07.01 AM | | 


3. வறுமையின்‌ காரணமாக உதவி கேட்டு வருபவரின்‌ தன்மானத்தை எள்ளிநகையாடுவது 
குறித்துக்‌ குறளின்‌ கருத்து என்ன? 

4. பின்வருவனவற்றுள்‌ கூரான ஆயுதம்‌ எது என்று செந்நாப்போதார்‌ கூறுகிறார்‌? ஏன்‌ என்பதை 
எழுதுக. 


பெரிய கத்தி, இரும்பு ஈட்டி, உழைத்ததால்‌ கிடைத்த ஊதியம்‌, வில்லும்‌ அம்பும்‌ 
சிறுவினா 


1. வள்ளுவம்‌, சிறந்த அமைச்சருக்குக்‌ கூறிய இலக்கணங்கள்‌ நமக்கும்‌ பொருந்துவதைக்‌ 
குறள்வழி விளக்குக. 


2. பலரிடம்‌ உதவி பெற்றுக்‌ கடின உழைப்பால்‌ முன்னேறிய ஒருவர்‌, அவருக்கு உதவிய நல்ல 


உள்ளங்களையும்‌ சுற்றங்களையும்‌ அருகில்‌ சேர்க்கவில்லை. அவருக்கு உணர்த்தும்‌ நோக்கில்‌ 
வள்ளுவர்‌ குறிப்பிடும்‌ கருத்துகள்‌ யாவை? 


இ படிநிலைகள்‌ இ 
1. கீழ்க்காணும்‌ உரலி / விரைவுக்‌ குறியீட்டைப்‌ பயன்படுத்தி, 6௦0096 Play Store இல்‌ 


செயலியைப்‌ பதிவிறக்கி, நிறுவிக்‌ கொள்க. 

2. செயலியை நிறுவியதும்‌ எந்த மொழியிலிருந்து எந்த மொழிக்கு மாற்றம்‌ செய்ய வேண்டும்‌ 
என்பதைத்‌ தேர்வு செய்து கொள்க. 

3. Write here your text என்பதில்‌ தட்டச்சு செய்தோ, ic மூலம்‌ ஒலி வடிவில்‌ பதிவு செய்தோ நாம்‌ 
உள்ளீடு செய்ததன்‌ மொழிபெயர்ப்பை அறிந்துகொள்ளலாம்‌. 

4. Camera வைத்‌ தேர்வு செய்து மொழிமாற்றம்‌ செய்ய வேண்டிய பகுதியைப்‌ புகைப்படம்‌ 
எடூத்து, முழுமையாகவோ வேண்டிய சொற்களை மட்டுமோ மொழிமாற்றிக்‌ கொள்ளலாம்‌. 


Use your finger to highlight text 


B369_10_TAMIL 


செயல்பாட்டிற்கான உரலி 
https://play.google.com/store/apps/details?id=com.google.android.apps.translate 


கொடுக்கப்பட்டிருக்கும்‌ படங்கள்‌ அடையாளத்திற்கு மட்டுமே. 


158 


| | 10th Tamil Unit 6.indd 158 ஓ 24-01-2020 10.07.03 AM | | 


12ஆம்‌ நூற்றாண்டுச்‌: சுவரோவியம்‌, திருப்புடைமருதூர்‌. 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ இ 


தன்வரலாறு என்னும்‌ இலக்கிய வகைமையின்‌ கருத்து வெளிப்பாட்டுத்‌ 
தன்மையினைப்‌ புரிந்து, அதுபோல எழுத முற்படுதல்‌. 

> நாட்டின்‌ பன்முக வளர்ச்சிக்கு வித்திட்ட பெண்களின்‌ பங்களிப்பினைக்‌ 
கலைநிகழ்ச்சி விவரிப்பாக வெளிப்படுத்தும்‌ ஆற்றல்‌ பெறுதல்‌. 

> காப்பியம்‌, மெய்க்கீர்த்தி ஆகிய இலக்கியங்களை அவற்றின்‌ தனித்தன்மைகளுடன்‌ 
படித்துச்‌ சுவைத்தல்‌. 

>  பொருளிலக்கணத்தில்‌ புறப்பொருள்‌ பெறும்‌ இடமறிந்து, அதனைச்‌ செய்யுளில்‌ 
கண்டறியும்‌ திறன்பெறுதல்‌. 


159 


| | 10th_ Tamil Unit 7indd 159 ஓ 24-01-2020 10.07.25 AM | | 


சிற்றகல்‌ ஒளி 


ப்‌ ர 
ப்‌ 


- ம.பொ.சிவஞானம்‌ 


கதை கேட்கும்‌ வழக்கம்‌ சிறிய வயது முதல்‌ அனைவருக்கும்‌ இருக்கிறது. கேட்பது 
குறைந்துபோய்க்‌ கதை படிப்பது அதன்‌ அடுத்த படிநிலை. அதுவே ஒருவரைப்‌ 
படிப்பாளியாகவும்‌ படைப்பாளியாகவும்‌ பக்குவப்படுத்துகிறது. அப்படியான ஒரு 


நுழையும்முன்‌ 


படைப்பாளி தன்னை முன்வைத்துத்‌ தன்‌ நாட்டின்‌ வரலாற்றைக்‌ கூறும்நிலை 


சிலருக்கு மட்டுமே வாய்த்திருக்கிறது. வரலாற்றின்‌ போக்கினை மாற்றி 


வடிவமைத்தவர்களின்‌ வாழ்க்கைக்‌ கதையைத்‌ தன்‌ வரலாறாகப்‌ படிப்பது, 
நம்மையும்‌ அந்த வரலாற்றுப்‌ பாத்திரமாக உணரவைக்கும்‌! 


இந்திய விடுதலைப்‌ போராட்ட 
வரலாற்றில்‌ 1906ஆம்‌ ஆண்டு, மிகவும்‌ 
சிறப்புடைய ஆண்டாகக்‌ கருதப்படுகிறது. 
அந்த ஆண்டில்தான்‌ காந்தியடிகள்‌ 
சத்தியாக்கிரகம்‌ என்ற அறப்போர்‌ முறையைத்‌ 
தென்னாப்பிரிக்காவில்‌ தொடங்கி வைத்தார்‌. 
தமிழ்நாட்டைத்‌ தனித்து நோக்கினாலும்‌ 
வரலாற்றுச்‌ சிறப்பிற்குரிய நிகழ்வுகள்‌ 
பல அவ்வாண்டில்‌ நடைபெற்றன. 
வ.உ.சிதம்பரனார்‌ ஆங்கிலேயர்களுக்கு 
எதிராகச்‌ சுதேசிக்‌ கப்பல்‌ நிறுவனத்தைத்‌ 
தொடங்கினார்‌. இத்தகைய சிறப்புள்ள 
ஆண்டில்‌ ஜூன்‌ 26ஆம்‌ நாள்‌, சென்னை 
ஆயிரம்விளக்கு வட்டம்‌ சால்வன்குப்பம்‌ 
என்னும்‌ பகுதியில்‌ நான்‌ பிறந்தேன்‌. நான்‌ 


| | 10th_Tamil Unit 7.indd 160 


160 


பிறந்த வட்டத்துக்கு ஆயிரம்விளக்கு 
எனப்‌ பெயர்‌ இருப்பினும்‌ என்னைப்‌ 
பெற்றெடுத்த குடும்பம்‌ வறுமை என்னும்‌ 
இருள்‌ சூழ்ந்ததுதான்‌. என்‌ தந்தையார்‌ 
பெயர்‌ பொன்னுசாமி. அன்னையின்‌ பெயர்‌ 
சிவகாமி. பெற்றோர்‌ எனக்கு இட்ட பெயர்‌ 
ஞானப்பிரகாசம்‌. ஆனால்‌ சரபையர்‌ என்ற 
முதியவர்‌ ஒருவர்‌ என்னுடைய பெயரை மாற்றி 
'சிவஞானி' என்றே அழைத்தார்‌. பின்னாளில்‌ 
அவர்‌ எனக்கிட்டு அழைத்த சிவஞானி 
என்னும்‌ பெயரே சிறிது திருத்தத்துடன்‌ 
சிவஞானம்‌ என்று நிலைபெற்றது. 


வறுமையால்‌ இழந்த கல்வி 

நான்‌ பள்ளியில்‌, மூன்றாம்‌ வகுப்பில்‌ 
நுழைந்த ஏழாம்‌ நாளில்‌, பகல்‌ நேரத்தில்‌ 
வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுவிட்டுக்‌ திரும்பவும்‌ 
பள்ளிக்குப்‌ போனேன்‌. காலையிலேயே 
பாடப்புத்தகங்களோடு வராததற்காக 
ஆசிரியர்‌ என்னைக்‌ கண்டித்தார்‌. பிற்பகலில்‌ 
புத்தகங்களைக்‌ கட்டாயம்‌ கொண்டுவர 
வேண்டுமென்று கட்டளையிட்டிருந்தார்‌. 
கையில்‌ புத்தகமின்றி இருந்த என்னைக்‌ கண்ட 
ஆசிரியர்‌ பள்ளியிலிருந்து விரட்டிவிட்டார்‌. இது 
எனக்குப்‌ பெருத்த அவமானமாக இருந்ததால்‌ 
அழுதவண்ணம்‌ வீட்டுக்கு வந்தேன்‌. 


நான்‌ அழுவதற்கான காரணத்தை 
அறிந்ததும்‌, என்‌ தந்தை என்னைக்‌ கையோடு 
அழைத்துக்கொண்டு வகுப்பறைக்குள்‌ 
நுழைந்தார்‌. என்னை நல்ல வெயில்‌ நேரத்தில்‌ 
வீட்டிற்கு விரட்டியதற்காக, ஆசிரியரை என்‌ 
தந்தையார்‌ வாயார வைதார்‌. அன்றோடு என்‌ 


24-01-2020 10.07.26 AM | | 


கல்வி முற்றுப்‌ பெற்றது. மூன்றாம்‌ வகுப்பிற்கு 
அந்த நாளில்‌ தேவைப்பட்டவை ஆங்கிலம்‌ 
- தமிழ்‌ மொழிப்‌ பாடப்புத்தகங்கள்தாம்‌. 
இவற்றைக்கூட வாங்கிக்கொடுக்க என்‌ 
குடும்பத்தின்‌ வறுமை இடம்‌ தரவில்லை. 


செவிச்செல்வம்‌ பெற்றேன்‌ 


அன்னையார்‌ இளமையிலே எனக்குப்‌ 
பயிற்றுவித்த பாக்கள்‌ எனது இலக்கியப்‌ 
பயிற்சிக்கான பாலபாடங்களாக அமைந்தன. 
அல்லி அரசாணி மாலை, பவளக்கொடி மாலை 
ஆகிய அம்மானைப்‌ பாடல்களைப்‌ பாடுவார்‌. 
அந்த நேரத்தில்‌ என்னையும்‌ சிறிது நேரம்‌ 
அந்த நூல்களைப்‌ படிக்க வைப்பார்‌. அதனால்‌, 
சந்த நயத்தோடும்‌ எதுகை மோனையோடும்‌ 
உள்ள அம்மானைப்‌ பாடல்களை அடிக்கடி 
பாடிப்பாடிப்‌ பிள்ளைப்‌ பருவத்திலேயே 
இலக்கிய அறிவை வளர்த்து வந்தேன்‌. சித்தர்‌ 
பாடல்களை நானாகவே விரும்பிப்‌ படித்து 
மனனம்‌ செய்வேன்‌. 


சொற்பொழிவுகளைக்‌ கேட்பதன்‌ 
மூலமாகவும்‌ நான்‌ இலக்கிய அறிவு பெற்றேன்‌. 
அப்போது அவர்கள்‌ வெளியிடும்‌ சிறந்த 
கருத்துகளை ஏடுகளில்‌ குறித்து வைத்துக்‌ 
கொள்வேன்‌. ஒருவன்‌ அறிவு விளக்கம்‌ 
பெறுவதற்கு இரண்டு வழிகள்‌ உள. ஒன்று 
கல்வி; மற்றொன்று கேள்வி. யான்‌ முறையாக 
ஏட்டுக்கல்வி பெற இயலாமல்‌ போனதால்‌ 
ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்யக்‌ கேள்வி 
ஞானத்தைப்‌ பெறுவதிலே மிகுந்த ஆர்வம்‌ 
காட்டினேன்‌. எனது கேள்வி ஞானத்தைப்‌ 
பெருக்கிய பெருமையிலே திருப்பாதிரிப்புலியூர்‌ 
ஞானியாரடிகளுக்கே மிகுந்த பங்குண்டு. 


புத்தகப்பித்தன்‌ 

எனக்கு உலகியல்‌ அறிவு 
தோன்றிய நாள்தொட்டு இயன்றவரை 
தாய்மொழியிலேனும்‌ நல்ல புலமை பெற்றிட 
வேண்டும்‌ என்று விரும்பி, அதற்காக 
இடைவிடாது முயன்று வந்திருக்கிறேன்‌. 
சுருங்கச்சொன்னால்‌, என்‌ அறியாமையுடன்‌ 
கடும்போர்‌ நடத்தியிருக்கிறேன்‌. 


நூல்‌ வாங்குவதற்குப்‌ போதிய பணமில்லாத 
குறையால்‌ பழைய புத்தகங்கள்‌ விற்கும்‌ 
கடைகளுக்குச்‌ சென்று, எனக்கு விருப்பமான 
புத்தகங்களை, மிக மிகக்‌ குறைந்த விலைக்கு 


| | 10th_Tamil Unit 7.indd 161 


161 


வாங்குவதை வழக்கமாகக்‌ கொண்டிருந்தேன்‌. 
உணவுக்காக வைத்திருக்கும்‌ பணத்தில்‌ 
புத்தகங்களை வாங்கிவிட்டு, பல வேளைகளில்‌ 
பட்டினி கிடந்திருக்கிறேன்‌. குறைந்த விலைக்கு 
நல்ல நூலொன்று கிடைத்துவிட்டால்‌ 
பேரானந்தம்‌ அடைவேன்‌. என்‌ வாழ்நாளில்‌ 
நானாக முயன்று சேர்த்துவைத்துள்ள 
சொத்துகள்‌ என்னிடமுள்ள 
பல்லாயிரக்கணக்கான நூல்களைத்‌ தவிர 
வேறில்லை என்று உறுதியாகக்‌ கூறுவேன்‌. 


பேராயக்‌ கட்சி (காங்கிரஸ்‌ கட்சி) 


1931இல்‌ காந்தி - இர்வின்‌ ஒப்பந்தக்‌ 
காலத்திலே நாடு முழுவதிலுமிருந்த 
பேராயக்‌ கட்சிக்காரர்கள்‌ ஆக்கவழிப்பட்ட 
வேலைகளில்‌ ஈடுபடுத்தப்பட்டனர்‌. அந்நியத்‌ 
துணிக்கடை மறியல்‌, காந்தி - இர்வின்‌ 
ஒப்பந்தப்படி அனுமதிக்கப்படவில்லை. 
ஆகவே தீண்டாமை விலக்கு, கதர்‌ விற்பனை 
ஆகியவற்றிலே பேராயக்‌ கட்சிக்காரர்களை 
ஈடுபடுத்தியது கட்சித்தலைமை. பேராயக்‌ 
கட்சியால்‌ நடத்தப்பட்ட ஊர்வலங்களிலும்‌ கதர்‌ 
விற்பனையிலும்‌ தவறாமல்‌ கலந்துகொள்வேன்‌. 


ஆறுமாதக்‌ கடுங்காவல்‌ 


30.09.1932இல்‌ 'தமிழா! துள்ளி எழு 
என்னும்‌ தலைப்புடைய துண்டறிக்கை 
ஒன்றைக்‌ கடற்கரையில்‌ குழுமியிருந்த 
மக்களிடையே வழங்கியதற்காக, நான்‌ 
சிறையிலிடப்பட்டேன்‌. பழங்காலத்திலே 
பாண்டியன்‌ ஆண்ட பெருமையைக்‌ கூறி, 
சோழன்‌ ஆண்ட சிறப்பைச்‌ சொல்லி, 
சேரன்‌ ஆண்ட மாண்பினைக்‌ காட்டி, நம்‌ 
அருமைத்‌ தமிழ்நாடு ஆங்கிலேயருக்கு 
அடிமைப்பட்டிருந்த சிறுமையையும்‌ 
நினைவூட்டி விடுதலைப்‌ போரில்‌ 
ஈடுபட வருமாறு தமிழர்க்கு அழைப்பு 
விடுத்திருந்தேன்‌. அவற்றை நானும்‌ வேறு 
சில தோழர்களும்‌ சேர்ந்து நூற்றுக்கணக்கான 
பிரதிகளைக்‌ கையாலேயே எழுதினோம்‌. 
எதிர்பார்த்தபடியே காவலர்கள்‌ கைது 
செய்தனர்‌. வழக்குத்‌ தொடரப்பட்டு மூன்று 
மாதக்‌ கடுங்காவல்‌ தண்டனையும்‌ 300 
ரூபாய்‌ அபராதமும்‌ விதிக்கப்பட்டது. 
கட்டத்‌ தவறினால்‌ மேலும்‌ மூன்று மாதக்‌ 
கடுங்காவல்‌. நான்‌ ஆறுமாதமும்‌ கடுங்காவலை 
அனுபவித்தேன்‌. 


24-01-2020 10.07.26 AM | | 


சிறையில்‌ வேளாவேளைக்கு 
எப்படியோ எனக்குச்‌ சோறு கிடைத்து 
வந்தது. என்னளவில்‌ தொடர்ந்து ஆறுமாத 
காலத்திற்கு வாழ்க்கைப்‌ போராட்டத்திலிருந்து 
விடுதலை பெற்றுவிட்டேன்‌. 'சி' வகுப்புச்‌ 
சோறுதான்‌ என்றாலும்‌, அடிக்கடி பட்டினியைச்‌ 
சந்தித்தவனுக்கு அதுவே அமுதந்தானே! 
ஆனால்‌, என்‌ குடும்பத்தின்‌ அவலநிலை 
நினைவுக்கு வந்தபோதெல்லாம்‌ சிறையில்‌ 
தரப்பட்ட உணவை மனநிறைவோடு உண்ண 
முடியாதவனானேன்‌. 


1942 ஆகஸ்டு 8ஆம்‌ நாள்‌, இந்திய 
வரலாற்றில்‌ பொன்‌ எழுத்துகளால்‌ 
பொறிக்கத்தக்க புனித நாளாகும்‌. அன்றுதான்‌ 
'இந்தியாவை விட்டு வெள்ளையனே 
வெளியேறு என்ற தீர்மானத்தைப்‌ பம்பாயில்‌ 
கூடிய அகில இந்திய பேராயக்கட்சி ஒரு 
மனதாக நிறைவேற்றியது. தேசம்‌ முழுவதுமே 
அன்று புத்துயிர்‌ பெற்றது. நாடெங்கும்‌ 
தலைவர்கள்‌ கைதான நிலையில்‌ நானும்‌ 
ஆகஸ்டு 13ஆம்‌ நாள்‌ வேலூர்‌ மத்திய 
சிறைச்சாலையில்‌ அடைக்கப்பட்டேன்‌. 
காமராசர்‌, தீரர்‌ சத்தியமூர்த்தி, பிரகாசம்‌ 
உட்பட, தென்னகத்தின்‌ முன்னணித்‌ 
குலைவர்கள்‌ பலரை அங்கு நான்‌ கண்டேன்‌. 
சில நாள்களுக்குப்‌ பின்‌ அங்கிருந்து 
அமராவதிச்‌ சிறைக்கு மாற்றினர்‌. 
சிறைச்சாலையில்‌ எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 
இடத்தின்‌ மேற்கூரை துத்தநாகத்‌ தகடுகளால்‌ 
வேயப்பட்டிருந்தது. கோடைக்காலத்தில்‌ 120 
பாகை அளவில்‌ வெயில்‌ காயக்கூடிய பகுதியில்‌ 
மின்சார விசிறிகூட இல்லாமல்‌ எங்களுடைய 
நிலை மிகவும்‌ இரங்கத்தக்கதாக இருந்தது. 


'தமிழகம்‌' பற்றிய கனவு 


1947, ஆகஸ்டு பதினைந்தாம்‌ நாளன்று 
சென்னை மாநகரில்‌ விடுதலை விழாக்‌ 
கொண்டாடி முடிந்ததும்‌ மறுநாள்‌ காலை 
நாங்கள்‌ ஒரு குழுவாக வடக்கெல்லைக்குச்‌ 
சென்றோம்‌. இதுவே வடக்கெல்லை 
மீட்சிக்கான முதல்‌ முயற்சியாக அமைந்தது. 
ஆசிரியர்‌ மங்கலங்கிழார்‌ என்ற சுமார்‌ 55 
வயதுடைய பெரியாரின்‌ அழைப்பின்‌ மீதே 
நாங்கள்‌ வடக்கெல்லைக்குச்‌ சென்றோம்‌. 
அவர்‌ சிறந்த தமிழறிஞர்‌. இந்திய 
விடுதலைக்குப்‌ பிறகு மாநிலங்களை 
மொழிவாரியாகப்‌ பிரித்தனர்‌. அப்போது, 


| | 10th_Tamil Unit 7.indd 162 


162 


ஆந்திரத்‌ தலைவர்கள்‌ சித்தூர்‌ மாவட்டம்‌ 
முழுவதையும்‌ புதிதாக அமையவிருக்கும்‌ 
ஆந்திர மாநிலத்துடன்‌ இணைக்க விரும்பினர்‌. 
அச்சூழலில்‌ வடக்கெல்லைத்‌ தமிழ்மக்களை 
ஒருங்கிணைத்துத்‌ தமிழுணர்வு கொள்ளச்‌ 
செய்தவர்‌ தமிழாசான்‌ மங்கலங்கிழார்‌. 
அவருடன்‌ இணைந்து, தமிழரசுக்‌ கழகம்‌ 
சென்னையிலும்‌ திருத்தணியிலும்‌ 
தமிழர்‌ மாநாடு நடத்தியது. சித்தூர்‌, 
புத்தூர்‌, திருத்தணி ஆகிய இடங்களிலும்‌ 
வடக்கெல்லைப்‌ போராட்டத்தைத்‌ 
தொடங்கியது. போராட்டத்தில்‌ ஈடுபட்ட 
நான்‌, மங்கலங்கிழார்‌, விநாயகம்‌, ஈ.எஸ்‌. 
தியாகராஜன்‌, ரஷீத்‌ என ஏராளமானோர்‌ 
சிறைப்பட்டோம்‌. போராட்டத்தில்‌ ஈடுபட்டு 
இராஜமுந்திரி சிறையிலிருந்த திருவாலங்காடு 
கோவிந்தராசன்‌, பழநி சிறையிலிருந்த 
மாணிக்கம்‌ ஆகிய இருவரும்‌ சிறையிலேயே 
உயிர்‌ துறந்தனர்‌. 


சர்தார்‌ கே.எம்‌. பணிக்கர்‌ தலைமையில்‌ 
மத்திய அரசால்‌ அமைக்கப்பட்ட மொழிவாரி 
ஆணையம்‌, சித்தூர்‌ மாவட்டம்‌ முழுவதையும்‌ 
ஆந்திராவிற்குக்‌ கொடுத்துவிட்டது. அதனை 
எங்களால்‌ ஏற்க முடியவில்லை. "மாலவன்‌ 
குன்றம்‌ போனாலென்ன? வேலவன்‌ 
குன்றமாவது எங்களுக்கு வேண்டும்‌' 
என்று முழங்கினோம்‌. மீண்டும்‌ பெரும்‌ 


தெரிந்து தெளிவோம்‌ 


நான்‌ சிலப்பதிகாரக்‌ காப்பியத்தை 
மக்களிடம்‌ கொண்டுசெல்ல விரும்பியதற்குக்‌ 
காரணமுண்டு; திருக்குறளையோ, 
கம்பராமாயணத்தையோ விரும்பாதவனல்லன்‌; 
ஆயினும்‌ இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிற்குக்‌ 
கேடில்லாத வகையில்‌, தமிழினத்தை 
ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்குப்‌ 
பயன்படக்கூடிய ஓர்‌ இலக்கியம்‌ தமிழில்‌ 
உண்டென்றால்‌, அது சிலப்பதிகாரத்தைத்‌ தவிர 
வேறில்லையென்று உறுதியாகக்‌ கூறுவேன்‌. 
இளங்கோ தந்த சிலம்பு, தமிழினத்தின்‌ 
பொதுச்சொத்து. எனவேதான்‌ தமிழகத்தின்‌ 
பட்டிதொட்டியெங்கும்‌ சிலப்பதிகார மாநாடுகள்‌ 
நடத்தினோம்‌. 
சிலம்புச்‌ செல்வர்‌ ம.பொ.சி 


24-01-2020 10.07.26 AM | | 


போராட்டம்‌ தொடங்கியது. அதன்‌ விளைவாக 
படாஸ்கர்‌ ஆணையம்‌ அமைக்கப்பட்டு, 
திருத்தணிவரையுள்ள தமிழ்நிலங்கள்‌ 
மீட்கப்பட்டன. 


சென்னையை மீட்டோம்‌ 


ஆந்திர மாநிலம்‌ பிரியும்போது 
சென்னைதான்‌ அதன்‌ தலைநகராக 
இருக்க வேண்டும்‌ என்று ஆந்திரத்‌ 
தலைவர்கள்‌ கருதினர்‌. அந்நாள்‌ முதல்வர்‌ 
இராஜாஜிக்கு நிலைமையின்‌ தீவிரத்தை 
உணர்த்தியபோது, தலைநகர்‌ காக்கத்‌ தன்‌ 
முதலமைச்சர்‌ பதவியைத்‌ துறக்கவும்‌ அவர்‌ 
முன்வந்தார்‌. சென்னை மாகாணத்திலிருந்து 
பிரித்து ஆந்திரம்‌ அமைவதற்காக 
ஏற்படுத்தப்பட்டிருந்த நீதிபதி வாஞ்சு 
தலைமையிலான ஒரு நபர்‌ ஆணையம்‌, 
ஆந்திரத்தின்‌ தலைநகராகச்‌ சென்னை இருக்க 
வேண்டும்‌ என்ற இடைக்கால ஏற்பாட்டினைப்‌ 
பரிந்துரைத்திருப்பதாக அதிகாரப்பூர்வமற்ற 
கருத்துகள்‌ நிலவின. 


இதையொட்டி, மாநகராட்சியின்‌ சிறப்புக்‌ 
கூட்டமொன்றை அப்போதைய மாநகரத்‌ 
தந்தை செங்கல்வராயன்‌ தலைமையில்‌ 
கூட்டி, சென்னை பற்றிய தீர்மானமொன்றை 
முன்மொழிந்து, "தலையைக்‌ கொடுத்தேனும்‌ 
தலைநகரைக்‌ காப்போம்‌" என்று 
முழங்கினேன்‌. தீர்மானம்‌ வெற்றிகரமாக 
நிறைவேற்றப்பட்டமை, நடுவணரசை 
அசைத்தது. கடைசியாக, 25.03.1953 
அன்று நாடாளுமன்றத்தில்‌ பிரதமர்‌ நேரு 
நடுவணரசின்‌ சார்பில்‌ அதிகாரப்பூர்வமான 
உறுதிமொழியொன்றை வெளியிட்டார்‌. 
அதன்படி ஆந்திர அரசின்‌ தலைநகரம்‌ ஆந்திர 
நாட்டின்‌ எல்லைக்குள்ளேயே அமையும்‌ என்று 
உறுதியளிக்கப்பட்டது. சென்னை தமிழருக்கே 
என்பதும்‌ உறுதியானது. 


தெற்கெல்லைப்‌ போராட்டம்‌ 

தாய்த்தமிழக மக்களில்‌ பலர்‌ 
தெற்கெல்லைக்‌ கிளர்ச்சியோடு எனக்குள்ள 
தொடர்பை அறியமாட்டார்கள்‌. நான்‌ 
முதன்முதலில்‌ ஈடுபட்டது தெற்கெல்லைக்‌ 
கிளர்ச்சியில்தான்‌. 1946 அக்டோபர்‌ 25இல்‌ 
நாகர்கோயில்‌ நகரின்‌ ஒரு பகுதியான 
வடிவீசுவரத்தில்‌ வடிவை வாலிபர்‌ சங்கத்தின்‌ 
ஆண்டு விழாவில்‌ பேசினேன்‌. அதுதான்‌ 
தெற்கெல்லைக்‌ கிளர்ச்சி பற்றிய எனது முதல்‌ 
பேச்சு. அந்நாளில்‌ திருவிதாங்கூர்‌ சமஸ்தானம்‌ 
கனி அரசாக இருந்தது. 

1953-54ஆம்‌ ஆண்டுகளில்‌ தெற்கெல்லைப்‌ 
பகுதிகளைக்‌ கேரள (திருவிதாங்கூர்‌) 
முடியாட்சியிலிருந்து மீட்கவும்‌ 
போராடினோம்‌. தமிழக வடக்கு - தெற்கு 
எல்லைக்‌ கிளர்ச்சிகளைத்‌ தமிழகம்‌ தழுவிய 
அளவில்‌ தொடங்கிவைத்தது தமிழரசுக்‌ 
கழகம்தான்‌ என்றாலும்‌ அதனை நடத்துகின்ற 
பொறுப்பை எல்லைப்பகுதி மக்களிடமே 
விட்டுவைத்திருந்தேன்‌. அவர்களுள்‌ 
பி.எஸ்‌. மணி, ம. சங்கரலிங்கம்‌, நாஞ்சில்‌ 
மணிவர்மன்‌, பி.ஜே. பொன்னையா ஆகியோர்‌ 
முதன்மையானவர்கள்‌. தெற்கெல்லைக்‌ 
கிளர்ச்சியில்‌ திருவிதாங்கூர்‌ ஆட்சி நடத்திய 
துப்பாக்கிச்‌ சூடு காரணமாக உயிர்நீத்த 
குமிழரசுக்‌ கழகத்‌ தோழர்களான தேவசகாயம்‌, 
செல்லையா ஆகிய இருவரையும்‌ நாம்‌ 
மறந்துவிடக்‌ கூடாது. நதானியல்‌, தாணுலிங்கம்‌, 
காந்திராமன்‌ போன்ற முதியவர்களும்‌ என்பால்‌ 
நம்பிக்கை வைத்திருந்தனர்‌. இயற்கையாகவே 
போர்க்குணம்கொண்ட நேசமணி, தென்‌ 
திருவிதாங்கூரில்‌ மிகுந்த செல்வாக்குடையவர்‌. 
அவருடைய வருகைக்குப்‌ பிறகு போராட்டம்‌ 
மேலும்‌ வலுப்பெற்றது. 


மார்ஷல்‌ ஏ. நேசமணி 


இளம்வயதிலேயே சமூக விடுதலைக்காகப்‌ போராடியவர்‌; வழக்கறிஞர்‌. நாகர்கோவில்‌ நகர்மன்றத்‌ 
தலைவராகவும்‌ சட்டமன்ற உறுப்பினராகவும்‌ நாடாளுமன்ற உறுப்பினராகவும்‌ பணியாற்றினார்‌. 


குமரி மாவட்டப்‌ போராட்டத்தை முன்னெடுத்துச்‌ சென்றவர்‌; இதனால்‌ மார்ஷல்‌ நேசமணி என்று 
அழைக்கப்பட்டார்‌. 1956 நவம்பர்‌ 1ஆம்‌ நாள்‌ கன்னியாகுமரி மாவட்டம்‌ தமிழ்நாட்டுடன்‌ இணைந்து, 


தமிழகத்தின்‌ தென்‌ எல்லையாக மாறியது. இவருடைய நினைவைப்‌ போற்றும்‌ வகையில்‌ தமிழக 


அரசு இவருக்கு நாகர்கோவிலில்‌ சிலையோடூ மணிமண்டபமும்‌ அமைத்துள்ளது. 


| | 10th_Tamil Unit 7.indd 163 


24-01-2020 10.07.26 AM | | 


திருவிதாங்கூர்‌ ஆட்சி அகன்று, கேரள 
மாநிலம்‌ உருவானது. அப்போது தமிழர்கள்‌ 
மிகுதியாக வாழக்கூடிய தேவிகுளம்‌, பீர்மேடு, 
தோவாளை, அகத்தீசுவரம்‌, கல்குளம்‌, 
விளவங்கோடு, நாகர்கோவில்‌ ஆகிய 
பகுதிகள்‌ தமிழகத்தோடு சேர வேண்டும்‌ 
என்று தமிழரசுக்‌ கழகம்‌ போராட்டத்தைத்‌ 
தொடங்கியது. ஆனால்‌ மேற்சொன்ன 
பகுதிகளோடு தமிழகத்திலிருந்த கோவை 
மாவட்டத்தின்‌ மேற்குப்பகுதி, நீலகிரி 
மாவட்டத்திலுள்ள கூடலூர்‌, உதகமண்டலம்‌ 
ஆகியவற்றையும்‌ பிரித்தெடுத்துக்‌ கேரளத்துடன்‌ 
இணைக்க வேண்டுமென்று கேரளத்தவர்‌, 
பசல்‌ அலி ஆணையத்திடம்‌ விண்ணப்பித்தனர்‌. 
பசல்‌ அலி ஆணையம்‌ நடுவண்‌ அரசுக்குத்‌ 
தந்த பரிந்துரை 1955 அக்டோபர்‌ 10ஆம்‌ 
நாள்‌ வெளியானது. அந்தப்‌ பரிந்துரையில்‌, 
மாநிலங்களை மொழிவாரியாகப்‌ 
பிரித்து அமைக்கும்‌ கொள்கை 


நீ ஓ. 
ட்‌ 
ப 


ய்‌ 
நி 
கடல்கடந்த தமிழ்‌ வணிகம்‌ 


ஓப்புக்கொள்ளப்பட்டதோடு சென்னை 
மாநிலத்தில்‌ உள்ள மலபார்‌ மாவட்டத்தைக்‌ 
கேரளத்தோடும்‌ திருவிதாங்கூர்‌ - கொச்சி 
இராஜ்யத்திலிருந்த கல்குளம்‌, விளவங்கோடு, 
தோவாளை, அகத்தீசுவரம்‌, செங்கோட்டை 
ஆகிய பகுதிகள்‌ தமிழ்நாட்டோடும்‌ இணைய 
வேண்டும்‌ என்றும்‌ குறிப்பிட்டிருந்தது. 
தேவிகுளம்‌, பீர்மேடு நம்‌ கைவிட்டுப்‌ போயின. 

புறநானூற்றிலும்‌ சிலப்பதிகாரத்திலும்‌ 
தமிழகத்தின்‌ வடக்கெல்லை வேங்கட 
மலையாகவும்‌ தெற்கெல்லை 
குமரிமுனையாகவும்‌ கூறப்படுவதனைப்‌ 
படித்தபோது எனது நெஞ்சம்‌ இறும்பூது 
எய்தியது. மலையும்‌ கடலும்‌ ஒரு நாட்டின்‌ 
இயற்கை எல்லைகளாக அமைவதென்பது 
அந்த நாட்டின்‌ தவப்பயனாகும்‌. அந்தத்‌ 
தெய்வீக எல்லைகளை ஓரளவேனும்‌ தமிழகம்‌ 
திரும்பப்‌ பெற்றது என்பதே என்‌ வாழ்நாள்‌ 
மகிழ்ச்சியாகும்‌. 


உர்‌ எத்திசையும்‌ புகழ்‌ மணக்க..... 


ஆஸ்டிரியா நாட்டுத்‌ தலைநகரமான வியன்னாவில்‌ அமைந்துள்ள 
அருங்காட்சியகத்தில்‌ பேபிரஸ்‌ தாளில்‌ எழுதப்பட்ட அரிய கையெழுத்துச்‌ சுவடி ஒன்று 
கண்டுபிடிக்கப்பட்டது. இச்சுவடி சேர நாட்டுத்‌ துறைமுகமான முசிறியில்‌ வாழ்ந்த தமிழ்‌ 
வணிகருக்கும்‌ எகிப்து நாட்டின்‌ அலெக்ஸாண்டிரியா துறைமுகத்தில்‌ வாழ்ந்த கிரேக்க 
வணிகருக்கும்‌ இடையிலான வணிக ஒப்பந்தம்‌. இது கி.பி. 2ஆம்‌ நூற்றாண்டின்‌ இடைப்பகுதியில்‌ 


ஏற்படுத்திக்‌ கொள்ளப்பட்டது. 


நூல்‌ வெளி 
ம.பொ.சிவஞானத்தின்‌ எனது போராட்டம்‌' என்னும்‌ தன்வரலாற்று நூலில்‌ இருந்து இக்கட்டுரை 
தொகுத்து வழங்கப்பட்டூள்ளது. சிலம்புச்செல்வர்‌ என்று போற்றப்படும்‌ ம.பொ.சிவஞானம்‌ 
(1906 - 1995) விடுதலைப்‌ போராட்ட வீரர்‌; 1952முதல்‌ 1954வரை சட்டமன்ற மேலவை 


உறுப்பினராகவும்‌ 1972முதல்‌ 1978வரை சட்டமன்ற மேலவைத்‌ தலைவராகவும்‌ பதவி வகித்துள்ளார்‌; 
தமிழரசுக்‌ கழகத்தைத்‌ தொடங்கியவர்‌. 'வள்ளலார்‌ கண்ட ஒருமைப்பாடூ' என்னும்‌ இவருடைய நூலுக்காக 
1966ஆம்‌ ஆண்டு சாகித்திய அகாதெமி விருது பெற்றார்‌. தமிழக அரசு திருத்தணியிலும்‌ சென்னை 
தியாகராய நகரிலும்‌ இவருக்குச்‌ சிலை அமைத்துள்ளது. 


கற்பவை கற்றபின்‌... 


1. எவரேனும்‌ ஓர்‌ அறிஞர்‌ வாழ்வில்‌ நடந்த நிகழ்வுகளில்‌ உங்களைக்‌ கவர்ந்த ஒன்றை அவரே 


சொல்வதைப்‌ போன்று தன்‌ வரலாறாக மாற்றி எழுதுக. 


2. நீங்கள்‌ படித்துச்‌ சுவைத்த வரலாற்றுக்‌ கதைகள்‌ பற்றி வகுப்பறையில்‌ உரை நிகழ்த்துக. 


| | 10th_Tamil Unit 7.indd 164 


164 


24-01-2020 10.07.27 AM | | 


கவிதைப்‌ பேழை 


ஏர்‌ புதிதா? 


-கு.ப.ராஜகோபாலன்‌ 


நாடு 
ச்‌ 


MIPBD XK 


சங்கத்‌ தமிழரின்‌ திணைவாழ்வு, வேளாண்மையை அடிப்படையாகக்‌ 


கொண்டது. உழுவோர்‌ உலகத்தார்க்கு அச்சாணி எனப்‌ போற்றப்பட்டனர்‌. 
உழவே தலையான தொழில்‌ என்றாயிற்று. உழவு, தொழிலாக இல்லாமல்‌ 
பண்பாடாகவும்‌ திகழ்ந்தது. இன்று உழுவோர்‌ அச்சாணி என்ற கருத்தைப்‌ 


த்‌ க ன்‌ புதுப்பிக்க வேண்டிய சூழல்‌ எழுந்துள்ளது. உழவுண்டெனில்‌ உயர்வுண்டு என்ற 

குரல்‌ இன்றும்‌ தொடர்கிறது. தமிழ்‌ மரபின்‌ 'பொன்‌ ஏர்‌ பூட்டூதல்‌' என்ற பண்பாட்டு 
நிகழ்வு பல்கிப்‌ பெருக முன்னத்தி ஏராக நாம்‌ முன்னிற்க வேண்டும்‌. 

முதல்மழை விழுந்ததும்‌ மாட்டைத்‌ தூண்டி, கொழுவை அமுத்து 

மேல்மண்‌ பதமாகிவிட்டது. மண்புரளும்‌, மழை பொழியும்‌, 

வெள்ளி முளைத்திடுது, விரைந்துபோ நண்பா! நிலம்‌ சிலிர்க்கும்‌, பிறகு நாற்று நிமிரும்‌. 

காளைகளை ஓட்டிக்‌ கடுகிச்செல்‌, முன்பு! எல்லைக்‌ தெய்வம்‌ எல்லாம்‌ காக்கும்‌; 

பொன்‌ ஏர்‌ தொழுது, புலன்‌ வழிபட்டு கவலையில்லை! 

மாட்டைப்‌ பூட்டி கிழக்கு வெளுக்குது 

காட்டைக்‌ கீறுவோம்‌. பொழுதேறப்‌ பொன்பரவும்‌ ஏரடியில்‌ 


ஏர்‌ புதிதன்று, ஏறும்‌ நுகத்தடி கண்டது, நல்லவேளையில்‌ நாட்டுவோம்‌ கொழுவை. 
காடு புதிதன்று, கரையும்‌ பிடித்ததுதான்‌ 
கை புதிதா, கார்‌ புதிதா? இல்லை. 
நாள்தான்‌ புதிது, நட்சத்திரம்‌ புதிது! 
ஊக்கம்‌ புதிது, உரம்‌ புதிது! 
வேளாண்மை செழிக்கவும்‌ மானுடம்‌ 
தழைக்கவும்‌ சித்திரைத்‌ திங்களில்‌ 


நடத்தப்படும்‌ பொன்ஏர்‌ பூட்டுதல்‌ தமிழர்‌ 
பண்பாட்டின்‌ மகுடம்‌ ஆகும்‌. 


நூல்‌ வெளி 
'எர்‌ புதிதா?' எனும்‌ கவிதை கு.ப.ரா.படைப்புகள்‌ என்னும்‌ நூலில்‌ இடம்பெற்றுள்ளது. 
1902இல்‌ கும்பகோணத்தில்‌ பிறந்த கு.ப.ராஜகோபாலன்‌ மிகச்சிறந்த சிறுகதை ஆசிரியர்‌, 
கவிஞர்‌, நாடக ஆசிரியர்‌, மறுமலர்ச்சி எழுத்தாளர்‌ எனப்‌ பன்முகம்‌ கொண்டவர்‌. தமிழ்நாடு, 
பாரதமணி, பாரததேவி, கிராம ஊழியன்‌ ஆகிய இதழ்களில்‌ ஆசிரியராகப்‌ பணி புரிந்தார்‌. 
இவரின்‌ மறைவுக்குப்‌ பின்னர்‌ இவரது படைப்புகளுள்‌ அகலிகை, ஆத்மசிந்தனை ஆகியன 
நூல்களாகத்‌ தொகுக்கப்பட்டூுள்ளன. 


கற்பவை கற்றபின்‌... 


முதல்‌ மழை விழுந்தது - தொடர்ந்து நிகழும்‌ உழவுச்‌ செயல்களை ஏர்புதிதா? கவிதை கொண்டு 
வரிசைப்படுத்திப்‌ பேசுக. 


165 


| | 10th Tamil Unit 7.indd 165 ஓ 24-01-2020 10.07.29 AM | | 


நாடு 
ப்‌ 


கவிதைப்‌ பேழை [1] 


மெய்க்கீர்த்தி 


-இரண்டாம்‌ இராசராச சோழன்‌ 


அரசர்கள்‌ தங்கள்‌ வரலாறும்‌ பெருமையும்‌ காலம்‌ கடந்தும்‌ 
நிலைக்க விரும்பினார்கள்‌; அழியாத வகையில்‌ அதனைக்‌ கல்லில்‌ 
செதுக்கினார்கள்‌. சங்க இலக்கியமான பதிற்றுப்பத்துப்‌ பாடல்களின்‌ 
இறுதியிலுள்ள பதிகங்கள்‌ இதற்கு முன்னோடி! பல்லவர்‌ 
கல்வெட்டுகளிலும்‌ பாண்டியர்‌ செப்பேடுகளிலும்‌ முளைவிட்ட 
இவ்வழக்கம்‌, சோழர்‌ காலத்தில்‌ மெய்க்கீர்த்தி எனப்‌ பெயர்‌ பெற்றது; 


செப்பமான வடிவம்‌ பெற்றது; கல்‌இலக்கியமாய்‌ அமைந்தது. 


இந்தி ரன்முதற்‌ திசாபாலர்‌ எண்‌ மரும்‌ஒரு வடிவாகி 
வந்தபடி யென நின்று மனுவாணை தனி நடாத்திய 


படியானையே பிணிப்புண்பன 
வடிமணிச்சிலம்பே யரற்றுவன 
செல்லோடையே கலக்குண்பன 
வருபுனலே சிறைப்படுவன 
மாவே வடுப்படுவன 
மாமலரே கடியவாயின 
காவுகளே கொடியவாயின 
கள்ளஞுண்பன வண்டுகளே 
பொய்யுடையன வரைவேயே 
போர்மலைவன எழுகழணியே 
மையுடையன நெடுவரையே 
மருளுடையன இளமான்களே 
கயற்குலமே பிறழ்ந்தொழுகும்‌ 
கைத்தாயரே கடிந்தொறுப்பார்‌ 
இயற்புலவரே பொருள்வைப்பார்‌ 


இசைப்‌ பாணரே கூடஞ்செய்வார்‌ 


என்று கூறி இவன்காக்கும்‌ திருநாட்டி னியல்‌இதுவென 
நின்றுகாவல்‌ நெறிபூண்டு நெறியல்லது நினையாது 
தந்தையில்லோர்‌ தந்கையாகியும்‌ தாயரில்லோர்‌ தாயராகியும்‌ 


மைந்தரில்லொரு மைந்தராகியும்‌ மன்னுயிர்கட்குயிராகியும்‌ 


விழிபெற்ற பயனென்னனும்‌ மெய்பெற்ற அருளென்னவும்‌ 


மொழிபெற்ற பொருளென்னவும்‌ முகம்பெற்ற பனுவலைன்னவும்‌ 


எத்துறைக்கும்‌ இறைவனென்னவும்‌ யாஞ்செய்‌.... 


| | 10th_Tamil Unit 7.indd 166 


166 


யூ 


24-01-2020 10.07.29 AM | | 


பாடலின்‌ பொருள்‌ 


இந்திரன்‌ முதலாகத்‌ திசைபாலகர்‌ 
எட்டுப்பேரும்‌ ஓருருவம்‌ பெற்றதுபோல்‌ ஆட்சி 
செலுத்தினான்‌ சோழன்‌. அவன்‌ நாட்டில்‌ 
யானைகள்‌ மட்டுமே பிணிக்கப்படுவன (மக்கள்‌ 
ரிணிக்கப்படுவதில்லை). சிலம்புகள்‌ மட்டுமே 
புலம்புகின்றன (மக்கள்‌ புலம்புவதில்லை). 
ஓடைகள்‌ மட்டுமே கலக்கமடைகின்றன 
(மக்கள்‌ கலக்கமடைவதில்லை). புனல்‌ 
மட்டுமே அடைக்கப்படுகின்றது (மக்கள்‌ 
அடைக்கப்படுவதில்லை). 


மாங்காய்கள்‌ மட்டுமே வடுப்படுகின்றன 
(மக்கள்‌ வடுப்படுவதில்லை). மலர்கள்‌ மட்டுமே 
பறிக்கப்படுகின்றன (மக்கள்‌ உரிமைகள்‌ 
பறிக்கப்படுவதில்லை). காடுகள்‌ மட்டுமே 
கொடியவனாய்‌ - (கொடி உடையனவாக) 
உள்ளன (மக்கள்‌ கொடியவராய்‌ இல்லை). 
வண்டுகள்‌ மட்டுமே கள்‌ - (தேன்‌) 
உண்ணுகின்றன (மக்கள்‌ கள்‌ உண்பதில்லை). 
மலை மூங்கில்‌ மட்டுமே உள்ளீடு இன்றி 
வெறுமையாய்‌ இருக்கின்றது(மக்களிடையே 
வெறுமை இல்லை). வயலில்‌ நெற்கதிர்கள்‌ 
மட்டுமே போராக எழுகின்றன (வேறு போர்‌ 
இல்லை). 


நீண்ட மலைகளே இருள்‌ 
சூழ்ந்தவையாயிருக்கின்றன (நாட்டில்‌ 
வறுமை இருள்‌ இல்லை). இளமான்களின்‌ 
கண்களே மருள்கின்றன (மக்கள்‌ கண்களில்‌ 
மருட்சியில்லை). குளத்து மீன்களே பிறழ்ந்து 
செல்கின்றன (மக்கள்‌ நிலை பிறழ்வதில்லை). 
செவிலித்தாயரே சினங்‌ காட்டுவர்‌ (வேறு 
யாரும்‌ சினம்‌ கொள்வதில்லை). புலவர்‌ 
பாட்டில்‌ மட்டுமே பொருள்‌ (பொதிந்து) 
இருக்கின்றது (யாரும்‌ பொருளை 
மறைப்பதில்லை). இசைப்பாணரே தெருவில்‌ 
கூடி ஆடிப்பாடுவர்‌ (தேவையற்று வேறு யாரும்‌ 
அவ்வாறு செய்வதில்லை). இராசராசன்‌ 
காக்கும்‌ திரு நாட்டின்‌ இயல்பு இது. 


அவன்‌ நெறியோடு நின்று காவல்‌ 
காக்கின்றான்‌. தந்தையில்லாதோருக்குத்‌ 
குந்தையாய்‌ இருக்கின்றான்‌. 
தாயில்லாதோருக்குத்‌ தாயாய்‌ இருக்கின்றான்‌. 
மகனில்லாதோருக்கு மகனாக இருக்கின்றான்‌. 
உலகில்‌ உயிர்களுக்கு எல்லாம்‌ உயிராக 
இருக்கின்றான்‌. விழிபெற்ற பயனாகவும்‌ 
மெய்‌ பெற்ற அருளாகவும்‌ மொழி பெற்ற 
பொருளாகவும்‌ புகழ்‌ பெற்ற நூல்‌ போலவும்‌ 
அவன்‌ திகழ்கிறான்‌: புகழ்‌ அனைத்திற்கும்‌ 
குலைவனாகி யாதும்‌ புரிகின்றான்‌. 


நூல்‌ வெளி 


கோப்பரகேசரி, திருபுவனச்‌ சக்கரவர்த்தி என்று பட்டங்கள்‌ கொண்ட இரண்டாம்‌ 
இராசராச சோழனது மெய்க்கீர்த்தியின்‌ ஒரு பகுதி பாடமாக உள்ளது. இம்மெய்க்கீர்த்திப்‌ 
பகுதியின்‌ இலக்கிய நயம்‌ நாட்டின்‌ வளத்தையும்‌ ஆட்சிச்‌ சிறப்பையும்‌ ஒருசேர 


உணர்த்துவதாக உள்ளது. இவருடைய மெய்க்கீர்த்திகள்‌ இரண்டு. அதில்‌ ஒன்று 91 
அடிகளைக்‌ கொண்டது. அதில்‌ 16-33 வரையான அடிகள்‌ பாடப்பகுதியாகத்‌ தரப்பட்டுள்ளன. இப்பாடப்‌ 


பகுதிக்கான மூலம்‌ தமிழ்‌ இணையக்‌ கல்விக்‌ கழகத்திலிருந்து பெறப்பட்டது. 


முதலாம்‌ இராசராசன்‌ காலந்தொட்டு மெய்க்கீர்த்திகள்‌ கல்லில்‌ வடிக்கப்பட்டுள்ளன. மெய்க்கீர்த்திகளே 
கல்வெட்டின்‌ முதல்பகுதியில்‌ மன்னரைப்‌ பற்றிப்‌ புகழ்ந்து இலக்கிய நயம்பட எழுதப்படும்‌ வரிகள்‌. 
இவை புலவர்களால்‌ எழுதப்பட்டுக்‌ கல்தச்சர்களால்‌ கல்லில்‌ பொறிக்கப்பட்டவை. 


கற்பவை கற்றபின்‌... 


உங்கள்‌ ஊரில்‌ உள்ள பண்டைய வரலாற்றுச்‌ சின்னங்களின்‌ ஒளிப்படங்களைத்‌ திரட்டிப்‌ 


படத்தொகுப்பேடு ஒன்றை உருவாக்குக. 


| | 10th_Tamil Unit 7.indd 167 


167 


24-01-2020 10.07.29 AM | | 


கவிதைப்‌ பேழை [1] 


சிலப்பதிகாரம்‌ 
-இளங்கோவடிகள்‌ ட்ப 


ப்‌ ee | 
NDRIGK 


இன்று 'எங்கும்‌ வணிகம்‌ எதிலும்‌ வணிகம்‌'! பொருள்களை 
உற்பத்தி செய்வதைவிட சந்தைப்படுத்துவதில்தான்‌ உலக நாடுகளும்‌ 
தொழில்‌ முனைவோரும்‌ அதிக அக்கறை செலுத்துகிறார்கள்‌. இன்று 

நுழையும்முன்‌ நேற்றல்ல; பண்டைக்‌ காலந்தொட்டே வாணிகமும்‌ தொழிலும்‌ ஒழுங்கு 
முறையுடன்‌ சிறந்திருந்ததை இலக்கியங்கள்‌ காட்சிப்படுத்துகின்றன! 
அவற்றுள்‌ ஒன்றே மருவூர்ப்பாக்கக்‌ காட்சி! 


மருவூர்ப்‌ பாக்கம்‌ பழுதுஇல்‌ செய்வினைப்‌ பால்கெழு மாக்களும்‌; 


வண்ணமும்‌ சுண்ணமும்‌ தண்நறுஞ்‌ சாந்தமும்‌ குழலினும்‌ யாழினும்‌ குரல்முதல்‌ ஏழும்‌ 


பூவும்‌ புகையும்‌ மேவிய விரையும்‌ வழுவின்றி இசைத்து வழித்திறம்‌ காட்டும்‌ 
பகர்வனர்‌ திரிதரு நகர வீதியும்‌; அரும்பெறல்‌ மரபின்‌ பெரும்பாண்‌ இருக்கையும்‌; 
ஓ பட்டினும்‌ மயிரினும்‌ பருத்தி நூலினும்‌ ஓ 


கட்டு நுண்வினைக்‌ காரூகர்‌ இருக்கையும்‌; சிறுகுறுங்‌ கைவினைப்‌ பிறர்வினை யாளரொடு 
மறுகின்றி விளங்கும்‌ மருவூர்ப்‌ பாக்கமும்‌ 
*தூசும்‌ துகிரும்‌ ஆரமும்‌ அகிலும்‌ இந்திரவிழா ஊரரடுத்த காதை ( அடி 18-89) 
மாசுஅறு முத்தும்‌ மணியும்‌ பொன்னும்‌ து ச. 
அருங்கல வெறுக்கையோடு அளந்துகடை அறியா 


வளம்தலை மயங்கிய நனந்தலை மறுகும்‌; 


பால்வகை தெரிந்த பகுதிப்‌ பண்டமொடு 
கூலம்‌ குவித்த கூல வீதியும்‌; * 


காழியர்‌, கூவியர்‌, கள்நொடை ஆட்டியர்‌, 
மீன்விலைப்‌ பரதவர்‌, வெள்உப்புப்‌ பகருநர்‌, 
பாசவர்‌, வாசவர்‌, பல்நிண விலைஞரோடு 
ஓசுநர்‌ செறிந்த ஊன்மலி இருக்கையும்‌; 


கஞ்ச காரரும்‌ செம்புசெய்‌ குநரும்‌ 


மரம்கொல்‌ தச்சரும்‌ கருங்கைக்‌ கொல்லரும்‌ 
கண்ணுள்‌ வினைஞரும்‌ மண்ணீட்டு ஆளரும்‌ 
பொன்செய்‌ கொல்லரும்‌ நன்கலம்‌ தருநரும்‌ 
துன்ன காரரும்‌ தோலின்‌ துன்னரும்‌ 


கிழியினும்‌ கிடையினும்‌ தொழில்பல பெருக்கிப்‌ 


168 


| | 10th Tamil Unit 7.indd 168 ஓ 24-01-2020 10.07.58 AM | | 


சொல்லும்‌ பொருளும்‌ 


சுண்ணம்‌ - நறுமணப்பொடி, 

காருகர்‌ - நெய்பவர்‌ (சாலியர்‌), 

தூசு - பட்டு, துகிர்‌ - பவளம்‌, 

வெறுக்கை - செல்வம்‌, நொடை - விலை, 
பாசவர்‌ - வெற்றிலை விற்போர்‌, 

ஓசுநர்‌ - எண்ணெய்‌ விற்போர்‌, 
மண்ணுள்‌ வினைஞர்‌ - ஒவியர்‌, 
மண்ணீட்டாளர்‌ - சிற்பி, கிழி - துணி. 


பாடலின்‌ பொருள்‌ 


புகார்‌ நகர மருவூர்ப்பாக்கத்தின்‌ வணிக 
வீதிகளில்‌ வண்ணக்குழம்பு, சுண்ணப்பொடி , 
குளிர்ந்த மணச்சாந்து, பூ, நறுமணப்‌ 
புகைப்பொருள்கள்‌, அகில்‌ முதலான 
மணப்பொருள்கள்‌ விற்பவர்கள்‌ வீதிகளில்‌ 
வணிகம்‌ செய்து கொண்டிருக்கின்றனர்‌. 


இங்குப்‌ பட்டு, முடி, பருத்திநூல்‌, 
இவற்றினைக்‌ கொண்டு அழகாகப்‌ பின்னிக்‌ 
கட்டும்‌ கைத்தொழில்‌ வல்லுநரான நெசவாளர்‌ 
வாழும்‌ வீதிகள்‌ உள்ளன. இங்குப்‌ பட்டும்‌ 
பவளமும்‌, சந்தனமும்‌ அகிலும்‌, முத்தும்‌ 
மணியும்‌ பொன்னும்‌ அளக்க முடியாத 
அளவிற்குக்‌ குவிந்து கிடக்கும்‌ வளம்‌ நிறைந்த 
அகன்ற வணிக வீதிகளும்‌ உள்ளன. மேலும்‌ 
இவ்வீதிகளில்‌ வேறு பலப்பல பண்டங்களின்‌ 
விற்பனை நடைபெறுகின்றது. எட்டுவகைத்‌ 
தானியங்களும்‌ குவிந்து கிடக்கும்‌ கூலக்கடைத்‌ 
தெருக்களும்‌ உள்ளன. 


மருவூர்ப்பாக்கத்தின்‌ தெருக்களில்‌, பிட்டு 
வணிகம்‌ செய்பவரும்‌ அப்பம்‌ சுடுபவரும்‌ கள்‌ 
விற்கும்‌ வலைச்சியரும்‌ மீன்‌ விற்கும்‌ பரதவரும்‌ 
உள்ளனர்‌. மேலும்‌ வெண்மையான உப்பு 
விற்கும்‌ உமணரும்‌ வெற்றிலை விற்பவரும்‌ 
ஏலம்‌ முதலான ஐந்து நறுமணப்‌ பொருள்‌ 
விற்பவரும்‌ பல வகையான இறைச்சிகள்‌ 
விற்பவரும்‌ எண்ணெய்‌ வணிகரும்‌ இங்கு 
வணிகம்‌ செய்கின்றனர்‌. 


இவற்றுடன்‌ அத்தெருக்களில்‌ பல்வகைப்‌ 
பொருள்களை விற்கின்ற கடைகளும்‌ 
உள்ளன. வெண்கலம்‌, செம்புப்‌ பாத்திரங்கள்‌ 
செய்வோர்‌, மரத்தச்சர்‌, இரும்புக்கொல்லர்‌, 


| | 10th_Tamil Unit 7.indd 169 


169 


ஓவியர்‌, மண்‌ பொம்மைகள்‌ செய்பவர்‌, 
சிற்பிகள்‌ ஆகியோர்‌ உள்ளனர்‌. பொற்கொல்லர்‌, 
இரத்தின வேலை செய்பவர்‌, தையற்காரர்‌, 
தோல்பொருள்‌ தைப்பவர்‌, துணியாலும்‌ 
கட்டைகளாலும்‌ பொம்மைகள்‌ செய்பவர்‌ 
ஆகியோர்‌ உள்ளனர்‌. 


இவ்வாறாகப்‌ பழுதின்றிக்‌ கைத்தொழில்‌ 
பல செய்யும்‌ மக்கள்‌ வாழும்‌ பகுதிகள்‌ இங்கு 
நிறைந்துள்ளன. குழலிலும்‌ யாழிலும்‌ குரல்‌, 
துத்தம்‌, கைக்கிளை, உழை, இளி, விளரி, தாரம்‌ 
என்னும்‌ ஏழு இசைகளைக்‌ (ச, ரி, ௧, ம, ப, த, 
நி என்னும்‌ ஏழு சுரங்களை) குற்றமில்லாமல்‌ 
இசைத்துச்‌ சிறந்த திறமையைக்‌ காட்டும்‌ 
பெரும்பாணர்களின்‌ இருப்பிடங்களும்‌ 


உள்ளன. 


இவர்களுடன்‌ மருவூர்ப்பாக்கத்தின்‌ 
தெருக்களில்‌ சிறுசிறு கைத்தொழில்‌ 
செய்வோர்‌, பிறருக்கு ஏவல்‌ செய்வோர்‌ வாழும்‌ 
இடங்களும்‌ உள்ளன. இவை அனைத்தும்‌ 
குற்றமின்றிச்‌ சிறப்புடன்‌ அமைந்து விளங்கப்‌ 
பரந்து கிடந்தன. 


இலக்கணக்‌ குறிப்பு 
வண்ணமும்‌ சுண்ணமும்‌ - எண்ணும்மை 


பயில்தொழில்‌ - வினைத்தொகை 


பகுபத உறுப்பிலக்கணம்‌ 
மயங்கிய - மயங்கு * இ(ன்‌) -ய்‌*அ 
மயங்கு - பகுதி 
இன்‌) -இறந்தகால இடைநிலை; 
ன்‌ புணர்ந்து கெட்டது. 
ய்‌ - உடம்படுமெய்‌ 


அ - பெயரெச்ச விகுதி 


ஐம்பெருங்காப்பிய முறைவைப்பு 
"சிந்தா மணியாம்‌ சிலப்பதிகா ரம்படைத்தான்‌ 
கந்தா மணிமே கலைபுனைந்தான்‌ - நந்தா 
வளையா பதிதருவான்‌ வாசவனுக்‌ கீந்தான்‌ 


திளையாத குண்டலகே சிக்கும்‌" 


-திருத்தணிகையுலா. 


24-01-2020 10.07.58 AM | | 


தெரியுமா? 
பெருங்குணத்துக்‌ காதலாள்‌ நடந்த பெருவழி 

காவிரிப்பூம்பட்டினத்திலிருந்து கண்ணகியும்‌ கோவலனும்‌ உறையூர்‌ மற்றும்‌ 
திருவரங்கம்‌ வழியாகக்‌ கொடூம்பாளூர்‌ என்னும்‌ இடத்தை அடைந்தனர்‌. தென்னவன்‌ 
சிறுமலையின்‌ வலப்பக்கம்‌ வழியாகச்‌ சென்றால்‌ மதுரையை அடையலாம்‌. 
சிறுமலையின்‌ இடப்பக்க வழியாகச்‌ சென்றால்‌ திருமால்குன்றம்‌(அழகர்‌ மலை) 
வழியாக மதுரை செல்லலாம்‌. இவ்விரண்டுக்கும்‌ இடைப்பட்ட வழியில்‌, சோலைகள்‌ மிகுந்த ஊர்களும்‌ 
காடுகளும்‌ உள்ளன. அவ்வழியாகச்‌ சென்றால்‌ மூன்று வழிகளும்‌ சந்திக்கும்‌ மதுரைப்‌ பெருவழியை 
அடைந்து, மதுரை செல்லலாம்‌. கோவலனையும்‌ கண்ணகியையும்‌ கவுந்தியடிகள்‌ இடைப்பட்ட 
வழியிலேயே அழைத்துச்‌ சென்றார்‌. 


ஸி 


மதுரையில்‌ கணவனை இழந்த கண்ணகி, மதுரையிலிருந்து வைகையின்‌ தென்கரை வழியாக 
நெடுவேள்‌ குன்றம்‌(சுருளி மலை) சென்று வேங்கைக்‌ கானல்‌ என்னுமிடத்தை அடைந்தாள்‌. 


உரைப்பாட்டு மடை (உரையிடையிட்ட பாட்டுடைச்‌ செய்யுள்‌) 


உரைப்பாட்டு மடை என்பது சிலப்பதிகாரத்தில்‌ வரும்‌ தமிழ்நடை. இது உரைநடைப்பாங்கில்‌ 
அமைந்திருக்கும்‌ பாட்டு. 


வாய்க்காலில்‌ பாயும்‌ நீரை வயலுக்குத்‌ திருப்பிவிடுவது மடை. உரை என்பது பேசும்‌ மொழியின்‌ ஓட்டம்‌. 
இதனைச்‌ செய்யுளாகிய வயலில்‌ பாய்ச்சுவது உரைப்பாட்டு மடை. 


நூல்‌ வெளி 


சிலப்பதிகாரம்‌, புகார்க்காண்டத்தின்‌ இந்திரவிழா ஊரெடுத்த காதையிலிருந்து 
இப்பாடப்பகுதி எடூத்தாளப்பட்டூள்ளது. 

ஐம்பெருங்காப்பியங்களுள்‌ ஒன்று சிலப்பதிகாரம்‌. இது முத்தமிழ்க்காப்பியம்‌, குடிமக்கள்‌ 
காப்பியம்‌ என்றும்‌ சிறப்பிக்கப்படுகிறது; மூவேந்தர்‌ பற்றிய செய்திகளைக்‌ கூறுகிறது. 
இது புகார்க்காண்டம்‌, மதுரைக்காண்டம்‌, வஞ்சிக்காண்டம்‌ என மூன்று காண்டங்களையும்‌ 
முப்பது காதைகளையும்‌ உடையது; கோவலன்‌, கண்ணகி, மாதவி வாழ்க்கையைப்‌ பாடூவது. 
மணிமேகலைக்‌ காப்பியத்துடன்‌ கதைத்தொடர்பு கொண்டிருப்பதால்‌ இவையிரண்டும்‌ 
இரட்டைக்காப்பியங்கள்‌ எனவும்‌அழைக்கப்பெறுகின்றன. 

சிலப்பதிகாரத்தின்‌ ஆசிரியர்‌ இளங்கோவடிகள்‌, சேர மரபைச்‌ சேர்ந்தவர்‌. மணிமேகலையின்‌ ஆசிரியர்‌ 
சீத்தலைச்சாத்தனார்‌ கோவலன்‌ கண்ணகி கதையைக்‌ கூறி, 'அடிகள்‌ நீரே அருளுக' என்றதால்‌ 
இளங்கோவடிகளும்‌ 'நாட்டுதும்‌ யாம்‌ ஓர்‌ பாட்டுடைச்செய்யுள்‌' என இக்காப்பியம்‌ படைத்தார்‌ என்பர்‌. 


கற்பவை கற்றபின்‌... 


சிலப்பதிகாரக்‌ கதைச்‌ சுருக்கத்தை அறிந்து வந்து வகுப்பறையில்‌ கூறுக. 


சிலப்பதிகாரம்‌ காட்டும்‌ மருவூர்ப்பாக்கம்‌ பற்றிய விவரிப்பை இன்றைய கடைத்தெருவுடன்‌ 
ஒப்பிட்டு உரையாடுக. 


170 


| | 10th_ Tamil Unit 7indd 170 ஓ 


24-01-2020 10.07.58 AM | | 


உலகம்‌ பரந்து விரிந்த திடல்‌; அதில்‌ ஆடுவாரும்‌ 
உளர்‌; பாடுவாரும்‌ உளர்‌: பிறதிறன்‌ காட்டுவாரும்‌ 
உளர்‌: இவர்களுள்‌ வென்றாரே மிகுதி; இதனையே 
ஆளுமை என்கிறோம்‌. அத்தகைய ஆளுமை மிக்க ah 
பெண்களுள்‌ சிலர்‌ இதோ. .. 57760 


விரிவானம்‌ 


Ang 
மகளிர்‌ நாள்‌ வீ 


பூம்பாறை, அரசு உயர்நிலைப்பள்ளி 


விழாக்கோலம்‌ பூண்டிருந்தது. பெற்றோர்‌ 
வருகையால்‌ மாணவர்கள்‌ மகிழ்ச்சியில்‌ 
திளைத்திருந்தனர்‌. சிறப்பு விருந்தினரான 
மாவட்ட ஆட்சியரின்‌ உரைக்குப்பின்‌, மாணவச்‌ 
செல்வங்களின்‌ கலை நிகழ்ச்சிகள்‌ அரங்கேறிக்‌ 
கொண்டிருந்தன. மாணவியர்‌ பாட்டு, நடனம்‌, 
நாடகம்‌ எனக்‌ கலைவிருந்து படைத்துப்‌ 
பார்வையாளர்களை வியப்பில்‌ ஆழ்த்திக்‌ 
கொண்டிருந்தனர்‌. இதன்‌ தொடர்ச்சியாக 
மாறுவேட நிகழ்வு தொடங்கியது. 


| 10th_Tamil Unit 7.indd 171 


171 


r= 


தொகுப்பாளர்‌ - தமிழரின்‌ பெருமையை 
உலக அரங்கான ஐ.நா. அவையில்‌ பரப்பும்‌ 
வகையில்‌ அங்குத்‌ தமிழ்நாட்டின்‌ செவ்வியல்‌ 
இசையைப்‌ பாடியவர்‌; 'காற்றினிலே 
வரும்‌ கீதமாய்‌' மக்கள்‌ மனத்தில்‌ நீங்கா 
இடம்பெற்றவர்‌; இசைப்பேரரசி என்று நேரு 
பெருமகனாரால்‌ அழைக்கப்பட்ட எம்‌.எஸ்‌. 
சுப்புலட்சுமியாகப்‌ பேச வருகிறார்‌ பத்தாம்‌ 


வகுப்பு மாணவி முகில்நாச்சி. 


24-01-2020 10.07.59 AM | | 


முகில்நாச்சி (எம்‌.எஸ்‌.சுப்புலட்சுமி) - நான்‌ 
மதுரை சண்முகவடிவு சுப்புலட்சுமி. நான்‌ 
இசைச்‌ சூழலில்‌ வளர்ந்தேன்‌. வீணைக்‌ 
கலைஞரான என்‌ தாயே | 
எனக்கு முதல்‌ குரு. பத்து 
வயதில்‌ இசைத்தட்டுக்காகப்‌ 
பாடலைப்‌ பாடிப்‌ பதிவு 
செய்தேன்‌. இசை மேதைகளின்‌ 
வழிகாட்டுதல்களில்‌ என்னை 
வளர்த்துக்கொண்டேன்‌. 


ஐந்தாம்‌ வகுப்பு வரைதான்‌ கல்வி பயிலும்‌ 
வாய்ப்புக்‌ கிட்டியது. பதினேழு வயதில்‌ 
சென்னை மியூசிக்‌ அதாதெமியில்‌ மேதைகள்‌ 
பலர்‌ முன்பு கச்சேரி செய்து பாராட்டைப்‌ 
பெற்றேன்‌. திரைப்படங்களில்‌ நடிக்கும்‌ 
வாய்ப்பு என்னைத்‌ தேடிவந்தது. எனக்கு 
மீரா திரைப்படம்‌ மிகப்பெரிய வெற்றியைத்‌ 
தந்தது. அது எனது கடைசித்‌ திரைப்படமாகவும்‌ 
அமைந்தது. இந்தியா முழுவதிலும்‌ உள்ள 
பலரின்‌ பாராட்டுகளையும்‌ பெற்றேன்‌. 
காற்றினிலே வரும்‌ கீதம்‌, பிருந்தாவனத்தில்‌ 
கண்ணன்‌ முதலிய பாடல்களுக்கு மிகப்பெரிய 
வரவேற்புக்‌ கிடைத்தது. ஜவகர்லால்‌ நேரு, 
சரோஜினி நாயுடு போன்ற பெரியோர்‌ 
பாராட்டியதைப்‌ பெருமையாகக்‌ கருதுகிறேன்‌. 


ஒருமுறை காந்தியடிகளைத்‌ தில்லியில்‌ 
சந்தித்தபோது 'இரகுபதி இராகவ இராஜாராம்‌' 
என்ற பாடலைப்‌ பாடினேன்‌. என்னைப்‌ 
பாராட்டிய அண்ணல்‌, மீரா எழுதிய பாடல்‌ 
ஒன்றைக்‌ குறிப்பிட்டுப்‌ பாடச்‌ சொன்னார்‌. பின்‌ 
சிறிது நாள்களில்‌ முனைந்து அந்தப்‌ பாடலைக்‌ 
கற்றுப்‌ பயிற்சி செய்தேன்‌. சென்னை வானொலி, 
1947இல்‌ காந்தியடிகளின்‌ பிறந்த நாளன்று 
அப்பாடலை ஒலிபரப்பியது. அப்பாடல்‌ 'ஹரி 
தும்‌ ஹரோ' என்னும்‌ மீரா பஜன்‌. 


1954இல்‌ நான்‌ தாமரையணி விருது 
பெற்றபோது, என்னைச்‌ தொட்டுத்‌ தடவிப்‌ 
பாராட்டிய பார்வையிழந்த ஹெலன்‌ கெல்லரை 
என்னால்‌ மறக்கமுடியாது! 1963இல்‌ 
இங்கிலாந்திலும்‌ 1966இல்‌ ஐ.நா. அவையிலும்‌ 
பாடினேன்‌. 


இதே ஆண்டில்‌ என்‌ குரலில்‌ பதிவு 
செய்யப்பட்ட வெங்கடேச சுப்ரபாதம்‌ 
திருப்பதியில்‌ ஒலிக்கத்தொடங்கியது. 


| | 10th_Tamil Unit 7.indd 172 


172 


1974இல்‌ நோபல்‌ பரிசுக்கு இணையான 
மகசேசே விருது என்‌ இசைக்குக்‌ கிடைத்த 
மகுடம்‌. இவ்விருது பெறும்‌ முதல்‌ இசைக்‌ 
கலைஞராகவும்‌ ஆனேன்‌. 

தமிழ்‌, தெலுங்கு, கன்னடம்‌, சமஸ்கிருதம்‌, 
மலையாளம்‌, இந்தி, மராத்தி, குஜராத்தி ஆகிய 
இந்திய மொழிகளிலும்‌ ஆங்கிலத்திலும்கூடப்‌ 
பாடியுள்ளேன்‌. இந்தியா, மிக உயரிய விருதான 
'இந்திய மாமணி' விருதளித்து என்னைச்‌ 
சிறப்பித்தது. 

என்னுடைய பல இசைக்‌ கச்சேரிகள்‌ 
ஏதாவது ஒரு அமைப்பின்‌ நன்கொடைக்காக 
நடந்தவை என்பது எனக்குப்‌ பெரும்‌ மகிழ்வை 
அளிக்கிறது. ஒரு பெண்‌ நினைத்தால்‌, 
முயன்றால்‌, முன்னேறலாம்‌, வெல்லலாம்‌. 
நீங்களும்‌ முயலுங்கள்‌; முன்னேறுங்கள்‌; 
வெல்லுங்கள்‌. 
தொகுப்பாளர்‌ - தாழம்பூ குங்குமமிட்ட 
மலர்ச்சியான முகம்‌, புன்னகை தவழ... 
நீலப்‌ பட்டுப்புடவையின்‌ ஒளியில்‌... 
வெள்ளிக்கம்பிகள்‌ மின்னுவதுபோல்‌ 
தலைமுடியில்‌ இடையிடையே வெள்ளைமுமடி... 
கையில்‌ ஒலி வாங்கி... தம்புரா சுருதிகூட்ட 
ராகமாலிகாவில்‌, 


குறையொன்று மில்லை மறைமூர்த்தி கண்ணா 
குறையொன்று மில்லை கோவிந்தா... 


என்று இசைத்துவந்து நம்முன்‌ எம்‌.எஸ்‌.சுப்பு 
லட்சுமியாகவே தோன்றிய மாணவிக்கு நன்றி. 


நம்‌ நிகழ்வில்‌ அடுத்ததாக, 
பொதுவெளியில்‌ ஆடுவது தண்டனைக்குரிய 
குற்றம்‌ எனும்‌ சட்டம்‌ இயற்றப்பட்டிருந்த 
காலத்தில்‌ நடன வாழ்வைத்‌ தொடங்கியவர்‌; 
நாட்டியம்‌ ஆடுவது கீழ்மையானது என்ற 
எண்ணம்‌ இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ 
தொடக்கத்தில்‌ பரவலாக இருந்து வந்த 
நிலையை மாற்றியவர்‌; இவர்‌ இந்திய அரசின்‌ 
தாமரைச்‌ செவ்வணி விருது பெற்றவர்‌; அவர்‌ 
யாரென்ற உங்கள்‌ வினாவுக்கு விடையாக நம்‌ 
பள்ளியின்‌ பத்தாம்‌ வகுப்பு மாணவி மோகனா, 
பாலசரசுவதியாக தோன்றுகிறார்‌. (கரவொலி) 


24-01-2020 10.07.59 AM | | 


மோகனா (பாலசரஸ்வதி) - வணக்கம்‌. 


எனக்கு ஏழு 
வயதாக இருக்கும்போது 
காஞ்சிபுரத்தில்‌ பரதநாட்டிய 
அரங்கேற்றத்திற்காக ££: 
முதன்முதலில்‌ மேடை £- 
ஏறினேன்‌. பதினைந்து 
வயதில்‌ சென்னையில்‌ ்‌ 
உள்ள சங்கீத சமாஜம்‌ என்னும்‌ அரங்கில்‌ 
நடன நிகழ்ச்சி நடந்தது. எனது நடனத்தைப்‌ 
பார்த்த பிறகே மரபுசார்‌ நாட்டியத்தைப்‌ பலரும்‌ 
தீவிரமாக வரவேற்கத்‌ தொடங்கினர்‌. 


சென்னையில்‌ என்‌ நாட்டியக்‌ கச்சேரியைப்‌ 
பார்த்த பண்டிட்‌ இரவிசங்கர்‌ அவர்கள்‌ மிகவும்‌ 
பாராட்டினார்‌. அவரது தம்பியின்‌ மூலமாக வட 
இந்தியாவின்‌ பல இடங்களில்‌ நடனமாடும்‌ 
வாய்ப்பு எனக்குக்‌ கிடைத்தது. கல்கத்தாவிலும்‌ 
காசியில்‌ நடந்த அனைத்திந்திய இசை 
மாநாட்டிலும்‌ சென்னையில்‌ நடந்த இந்திய 
தேசிய காங்கிரஸ்‌ கண்காட்சியிலும்‌ நம்‌ 
நாட்டுப்‌ பண்ணாகிய "ஜனகணமன' 
பாடலுக்கு மெய்ப்பாடுகளோடு ஆடினேன்‌. 
நாட்டுப்பண்ணுக்கு நடனமாடியது அதுவே 
முதலும்‌ இறுதியுமாகும்‌. 

ஐரோப்பா, அமெரிக்கா முதலிய 
வெளிநாடுகளிலும்‌ நடன நிகழ்ச்சிகள்‌ 
நடத்தியுள்ளேன்‌. டோக்கியோவில்‌ உள்ள 
'கிழக்கு மேற்குச்‌ சந்திப்பு' நிகழ்வில்‌ 
இந்தியாவின்‌ சார்பாகக்‌ கலந்துகொண்டு 
சிறப்பாக நடனம்‌ ஆடினேன்‌. இந்நிகழ்வு 
பரத்நாட்டியத்திற்கு உலகளாவிய புகழைப்‌ 
பெற்றுத்‌ தந்தது. பரதநாட்டியக்‌ கலையை 
முறையாக அணுகினால்‌ ஆன்மிகப்‌ பட்டறிவை 
நடனத்தால்‌ வழங்க முடியும்‌. இதை நானும்‌ 
உணர்ந்து உலகிற்கும்‌ உணர்த்தியுள்ளேன்‌. 
நன்றி! 


தொகுப்பாளர்‌ - தமிழகத்தில்‌ ஒரு காலத்தில்‌ 
புறக்கணிக்கப்பட்ட கலைக்கு இந்திய 
அரங்கிலும்‌ உலக அரங்கிலும்‌ மதிப்பையும்‌ 
ஏற்பையும்‌ பெற்றுத்‌ தந்தவர்‌; தமிழகத்தின்‌ 
பெருமைக்குரிய கலைகளில்‌ ஒன்றாகச்‌ 
செவ்வியல்‌ நடனம்‌ திகழக்‌ காரணமானவர்‌; 
அத்தகு பரதநாட்டியக்‌ கலைஞர்‌ 


| | 10th_Tamil Unit 7.indd 173 


173 


பாலசரசுவதியாக வேடமிட்டு வந்த மாணவி 
மோகனாவிற்கு நன்றி!. 


இனி, அடுத்தபடியாக ஓர்‌ எளிய 
குடும்பத்தில்‌ பிறந்து, பெண்‌ என்ற 
வகையில்‌ குடும்ப அமைப்பின்‌ 
நெருக்கடிகளை எதிர்கொண்டு, தம்மை ஓர்‌ 
இலக்கியவாதியாக அடையாளப்படுத்தியவர்‌; 
தமிழில்‌ எழுதிய பெண்களில்‌ முதன்முதலில்‌ 
களத்திற்குச்‌ சென்று மக்களிடம்‌ 
செய்திகளைத்‌ திரட்டிக்‌ கதைகள்‌ எழுதியவர்‌: 
புதினங்கள்‌, சிறுகதைகள்‌, கட்டுரைகள்‌, 
குறுநாவல்‌, குழந்தை இலக்கியம்‌, 
வரலாற்று நூல்‌ என எழுத்துலகின்‌ எல்லாத்‌ 
களங்களிலும்‌ தடம்‌ பதித்தவர்‌; வேருக்கு நீர்‌ 
என்னும்‌ புதினத்திற்காக சாகித்திய அகாதெமி 
விருது பெற்ற முதல்‌ பெண்‌ எழுத்தாளர்‌ 


இத்தகைய பெருமைமிக்க எழுத்தாளர்‌ 
ராஜம்‌ கிருஷ்ணனை நம்‌ கண்களுக்குக்‌ 
காட்சிப்படுத்த வருகிறார்‌ ஒன்பதாம்‌ வகுப்பு 
மாணவி வளர்மதி. 


(கரவொலி) 
வளர்மதி (ராஜம்‌ 
கிருஷ்ணன்‌) - என்‌ 


பள்ளிப்‌ பருவத்தின்‌ பசுமை 
மாறா நினைவுகள்‌ நெஞ்சில்‌ 
எழுகின்றன. வணக்கம்‌. 


பெண்கள்‌ என்றால்‌ குடும்பக்கதை 
எழுதவேண்டும்‌ என்ற படிமத்தை உடைத்துச்‌ 
சமூகச்‌ சிக்கல்களைக்‌ கதைகளாக எழுதினேன்‌. 
நான்‌ கற்பனையாக எழுத விரும்பவில்லை. 
சமூகத்தில்‌ இடர்ப்பட்ட மக்களைப்‌ பற்றி 
எழுதும்‌ முன்பு அந்த மக்கள்‌ வாழும்‌ 
பகுதிக்குள்‌ சென்று களப்பணியாற்றிக்‌ 
கதைகளாக உருவாக்கினேன்‌. 

எப்போதும்‌ ஓர்‌ ஒலிப்பதிவுக்‌ 
கருவியுடனேயே இருப்பேன்‌. எனது கள 
ஆய்வுப்‌ புதினங்கள்‌ ஒவ்வொன்றும்‌ மக்களைச்‌ 
சேரவேண்டும்‌ என்றே நினைப்பேன்‌. 

நான்‌ எழுதிய 'பாஞ்சாலி சபதம்‌ பாடிய 
பாரதி' என்னும்‌ பாரதியின்‌ வரலாற்றுப்‌ புதினம்‌ 
அனைவராலும்‌ பாராட்டப்பெற்ற ஒன்றாகும்‌. 

தூத்துக்குடியில்‌ பல மாதம்‌ தங்கியிருந்து 
உப்பளத்‌ தொழிலாளர்களின்‌ உவர்ப்பு 


24-01-2020 10.08.00 AM | | 


வாழ்க்கையைக்‌ "கரிப்பு மணிகள்‌" புதினமாக 
ஆக்கினேன்‌. நீலகிரி, படுகர்‌ இன மக்களின்‌ 
வாழ்வியல்‌ மாற்றங்களைக்‌ குறித்து நான்‌ பதிவு 
செய்ததே "குறிஞ்சித்‌ தேன்‌" புதினம்‌. கடலோர 
மீனவர்‌ வாழ்வின்‌ சிக்கல்களைப்‌ பேசுவதே 
"அலைவாய்க்‌ கரையில்‌" புதினம்‌. அமைப்புசாரா 
வேளாண்‌ தொழிலாளர்களின்‌ உழைப்பு 
சுரண்டப்படுவகைச்‌ சுட்டிக்காட்டியவையே 
"சேற்றில்‌ மனிதர்கள்‌", "வேருக்கு நீர்‌” ஆகிய 
புதினங்கள்‌. 


உங்களைப்‌ போன்ற குழந்தைகளைத்‌ 
தீப்பெட்டித்‌ தொழிலில்‌ முடக்கி, தீக்குச்சிகளை 
அந்தப்‌ பெட்டியில்‌ அடைப்பதைப்‌ போன்று, 
குழந்தைகளின்‌ உடலையும்‌ மனத்தையும்‌ 
நொறுக்கும்‌ அவல உலகைக்‌ "கூட்டுக்‌ 
குஞ்சுகள்‌" புதினமாக அளித்தேன்‌. 


பெண்குழந்தைக்‌ கொலைக்கான 
காரணங்களை ஆராய்ந்து எழுதியதே 
"மண்ணகத்துப்‌ பூந்துளிகள்‌". இப்படிச்‌ 
சமூக அவலங்களை உற்று நோக்கி 
எழுத்தின்‌ வழியாகக்‌ கட்டவிழ்த்து 
உலகிற்குக்‌ காட்டியிருக்கிறேன்‌. 
எழுத்துகளில்‌ நேர்மையான சினம்‌, அறச்‌ 
சீற்றம்‌ இருக்கவேண்டும்‌ என்பதே எனது 
வேண்டுகோள்‌. 


வாய்ப்புக்கு நன்றி!. வணக்கம்‌!. 


தொகுப்பாளர்‌ - கற்பனைக்‌ கதைகளை 
எழுதுவதற்குப்‌ பதிலாகக்‌ களத்திற்குச்‌ சென்று, 
உண்மையான நிகழ்வுகளை நூல்களாகத்‌ தந்த 
ராஜம்கிருஷ்ணனைப்‌ போன்று வேடமிட்டு 
வந்த மாணவி வளர்மதிக்கு நன்றியைக்‌ 
கூறுகின்றோம்‌. 


உள்ள வலுவுடன்‌ இன்றுவரை களத்தில்‌ 
நிற்கும்‌ போராளி; மதுரையின்‌ முதல்‌ 
பட்டதாரிப்பெண்‌; இந்திய அரசின்‌ தாமரைத்திரு 
விருது, சுவீடன்‌ அரசின்‌ வாழ்வுரிமை விருது, 
சுவிட்சர்லாந்து அரசின்‌ காந்தி அமைதி விருது 
எனப்‌ பல உயரிய விருதுகளைப்‌ பெற்றுப்‌ 
பெண்குலத்திற்குப்‌ பெருமை சேர்த்தவர்‌. 

அவர்‌ யார்‌? என அறிய ஆவலோடு 
இருப்பீர்கள்‌. அவர்தாம்‌ கிருஷ்ணம்மாள்‌ 
ஜெகந்நாதன்‌. இப்போது மாணவி அன்பரசி 


| | 10th_Tamil Unit 7.indd 174 


174 


கிருஷ்ணம்மாள்‌ ஜெகந்நாதனாகப்‌ பேச 
வருகிறார்‌. (கரவொலி) 


அன்பரசி (கிருஷ்ணம்மாள்‌ ஜெகந்நாதன்‌) 
- வணக்கம்‌! நாட்டின்‌ ர டத்னம்டு முன்பு 
கல்வி மறுக்கப்பட்ட ற 
காலத்தில்‌ போராடிக்‌ 
கற்றேன்‌. கல்லூரிப்பருவத்தில்‌ | 
காந்தியச்சிந்தனையில்‌ அ 
கவரப்பட்டேன்‌. அவரது 
சர்வோதய இயக்கத்தில்‌ 
களப்பணி ஆற்றினேன்‌. 
ஒத்துழையாமை இயக்கம்‌, சட்ட மறுப்பு 
இயக்கம்‌, வெள்ளையனே வெளியேறு 
இயக்கம்‌ ஆகியவற்றில்‌ பங்கு பெற்றேன்‌. 
நாட்டின்‌ விடுதலைக்குப்‌ பின்‌ கணவருடன்‌ 
இணைந்து "பூதான' இயக்கத்தில்‌ 
பணிபுரிந்தேன்‌. 


"உழுபவருக்கே நில உரிமை இயக்கம்‌" 
(LAND FOR THE TILLER'S FREEDOM - LAFTI) 
தொடங்கி வேளாண்மை இல்லாத காலத்திலும்‌ 
உழவருக்கு வேறுபணிகள்‌ மூலம்‌ வருமானம்‌ 
வர ஏற்பாடு செய்தேன்‌. 


நான்‌ சொல்ல விரும்புவது, 


ய்‌ த்‌ த்‌ ‘ 0) ப்‌ (்‌ 
உங்களுடைய ஆற்றலை நீங்கள்‌ உணருங்கள்‌. 
ப [] 0) ட ப 
உங்களால்‌ எதையும்‌ சாதிக்க இயலும்‌ 
என்பதுதான்‌. 


தொகுப்பாளர்‌ - காந்தியடிகளுடனும்‌ 
வினோபாபாவேயுடனும்‌ பணியாற்றி 
இன்னமும்‌ நம்‌ நாட்டுமக்களுக்காக 
உழைக்கும்‌ கிருஷ்ணம்மாள்‌ அம்மையாரைக்‌ 
கண்முன்னே கொண்டுவந்த மாணவி 
அன்பரசிக்கு வாழ்த்துகள்‌. 


இன்றைய மகளிர்நாள்‌ விழா மிகச்‌ 
சிறப்பாக நடந்துகொண்டிருக்கிறது. 
முத்தாய்ப்பாக இவ்விழாவை மேலும்‌ 
மெருகேற்ற மண்ணின்‌ மணம்‌ கமழ வருகிறார்‌: 
பள்ளிப்பருவத்தில்‌ பாடம்‌ பயிலாவிட்டாலும்‌ 
பட்டறிவால்‌ இவர்‌ கற்றுக்கொண்டவை 
ஆயிரமாயிரம்‌. எழுதப்‌ படிக்கத்‌ தெரியாத 
இவரைப்பற்றி எழுதாத ஊடகங்களே இல்லை. 
முதுமைப்‌ பருவத்தில்‌ பயணித்தாலும்‌ இவர்‌ 
இன்னும்‌ சின்னப்பிள்ளைதான்‌! ஆம்‌! 


24-01-2020 10.08.00 AM | | 


சின்னப்பிள்ளை அம்மாவின்‌ வேடம்‌ ஏற்று 
வருபவர்‌ நம்‌ பள்ளியின்‌ சின்னப்பிள்ளை 
ஒன்பதாம்‌ வகுப்பு மாணவி மாதவி. 


(கரவொலியுடன்‌ மேடை ஏறுகிறார்‌.) 


மாதவி (சின்னப்பிள்ளை) - இங்க 
கூடியிருக்கிற எல்லாருக்கும்‌ 
வணக்கமுங்க. ரொம்ப 
நேரமா பார்த்துக்கிட்டு 
இருக்கிற எம்மனசுக்கு 
ரொம்ப மகிழ்ச்சியா 
இருக்குதுங்க. நான்‌ 
பள்ளிக்கூடமெல்லாம்‌ 
போனகில்லீங்க. 


முதல்ல பெண்கள்‌ எல்லாம்‌ குழுவாச்‌ 
சேர்ந்தோம்‌. விவசாய நிலத்தக்‌ குத்தகைக்கு 
எடுத்தோம்‌. கூலி வேலைக்கு ஆளுகளைச்‌ 
சேர்த்து, நடவு, களையெடுப்பு, அறுவடை 
போன்ற வேலைகளைச்‌ செய்தோம்‌. வர்ற 
கூலிய சரிசமமா பிரிச்சுக்கொடுத்தோம்‌. 
இதுல வயசானவங்களையும்‌ மாற்றுத்‌ 
திறனாளிகளையும்‌ சேர்த்து வேலை கொடுத்து 
அவங்க குடும்பத்துக்கும்‌ உதவியா இருந்தோம்‌. 
இதைப்பத்திக்‌ கேள்விப்பட்ட மதுரை மாவட்ட 
ஆட்சியர்‌ கண்மாய்ல மீன்‌ பிடிக்கிற குத்தகைய 
எங்களுக்குக்‌ கொடுத்தாரு. இரண்டாயிரத்து 
நாலாம்‌ வருஷம்‌ சுனாமி வந்து ஊரெல்லாம்‌ 
பாதிப்பு அடஞ்சப்போ நாங்க குழுவா போயி 
மீட்புப்‌ பணியெல்லாம்‌ செஞ்சோம்‌. 


காசு சேர்த்துக்‌ குழு ஒண்ணு ஆரம்பிச்சு 
"களஞ்சியம்‌"னு பேர்‌ வெச்சோம்‌. பத்துப்‌ 
பேரோட ஆரம்பிச்ச மகளிர்‌ குழு இன்னக்கிப்‌ 
பல மாநிலங்களுக்குப்‌ போய்‌ பல லட்சம்‌ 
பேரோட வேலை செய்யுது. எத்தனையோ 
பேரோட குடும்பத்த இந்தக்‌ குழுதான்‌ 
தூங்கிக்கிட்டு இருக்கு. முப்பது ஆண்டுகளா 


முகம்‌ சுளிக்காம வேலை செஞ்சிட்டு வர்றேன்‌. 
வேற என்னத்த நான்‌ சொல்ல? பொறப்புக்கு 
ஒரு பொருள்‌ கிடைக்கிற மாதிரி வேலை 
செஞ்சாச்சு. நீங்க எல்லாம்‌ நல்லாப்‌ படிங்க. 
உங்க வீட்டுக்கும்‌ நாட்டுக்கும்‌ நல்லது 
பண்ணுங்க!. 


தொகுப்பாளர்‌ - சின்னப்புள்ள அம்மா, 
உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? 
இந்தியாவின்‌ முதன்மை அமைச்சரிடம்‌ நீங்கள்‌ 
விருது வாங்கியதைச்‌ சொல்லவே இல்லையே!. 


சின்னப்பிள்ளை - டெல்லியில விருது 
வாங்கும்போது, மதுரைச்‌ சின்னப்பிள்ளைன்னு 
அவரு கூப்பிட்டவுடேன என்‌ கண்ணுலேர்ந்து 
கண்ணீரே வந்துருச்சு. நாட்டுக்கே பெரிய 
தலைவர்‌ அவரு, விருதைக்‌ குடுத்துட்டுப்‌ 
பொசுக்குனு எங்கால்ல விழுந்துட்டாரு. 
எனக்கு மேலுகாலெல்லாம்‌ ஆடிப்போச்சு. நான்‌ 
போயிட்டு வாரேன்‌! (கண்களைத்‌ துடைத்துக்‌ 
கொள்கிறார்‌) 


தொகுப்பாளர்‌ - நம்‌ இந்திய நாட்டு 
நடுவண்‌ முதன்மை அமைச்சராக இருந்த 
மாண்புமிகு. வாஜ்பாய்‌ அவர்களின்‌ 
கைகளால்‌ பெண்‌ ஆற்றல்‌ விருது (ஸ்திரீ 
சக்தி புரஸ்கார்‌) பெற்றதோடு தமிழக அரசின்‌ 
"ஒளவை விருதையும்‌" தூர்தர்ஷனின்‌ 
"பொதிகை விருதையும்‌” பெற்றுள்ளார்‌. 
அண்மையில்‌ "தாமரைத்திரு விருதையும்‌” 
பெற்றுத்‌ தமிழகத்திற்குப்‌ பெருமை 
சேர்த்துள்ளார்‌. இன்னும்‌ மகளிரின்‌ 
வாழ்வு மேம்படத்‌ தொடர்ந்து பாடுபட்டு 
வருகின்ற சின்னப்பிள்ளை வேடமணிந்து 
வந்து தன்‌ நடிப்பாற்றலை வெளிப்படுத்திய 
மாணவி மாதவிக்கு நன்றி!. சமுதாயத்திற்கு 
உழைத்த மகளிரைப்பற்றி மாறுவேடத்தில்‌ 
அறிமுகப்படுத்திய நிகழ்வு இனிதே இத்துடன்‌ 
நிறைவடைகின்றது. 


கற்பவை கற்றபின்‌... 


உங்கள்‌ ஊரில்‌ கடின உழைப்பாளர்‌ - சிறப்புமிக்கவர்‌ - போற்றத்தக்கவர்‌ - என்ற நிலைகளில்‌ 


நீங்கள்‌ கருதுகின்ற பெண்கள்‌ தொடர்பான செய்திகளைத்‌ தொகுத்து வழங்குக. 


குறிப்பு: பூ விற்பவர்‌, சாலையோர உணவகம்‌ நடத்துபவர்‌... 


| | 10th_Tamil Unit 7.indd 175 


175 


24-01-2020 10.08.00 AM | | 


நாடு 
ச்‌ 


(முதுகலைத்‌ தமிழ்‌ இலக்கியம்‌ பயிலும்‌ 
கிள்ளிவளவனும்‌, பத்தாம்‌ வகுப்பு மாணவன்‌ 
சேரலாதனும்‌ உரையாடுகின்றனர்‌). 


கிள்ளிவளவன்‌ : வா! சேரலாதா.. வா.. 


சேரலாதன்‌ : வணக்கம்‌ அண்ணா. எனக்கு 
நீங்கள்‌ உதவ வேண்டும்‌. 
கிள்ளிவளவன்‌ : வணக்கம்‌. நீ வந்தாய்‌ 
என்றாலே தமிழ்‌ இலக்கிய, இலக்கண 
உரையாடலுக்குத்தான்‌ வருவாய்‌. அப்புறம்‌ 
என்ன உதவி என்கிறாய்‌! 


சேரலாதன்‌ : ஆமாம்மண்ணே! புறப்பொருள்‌ 
பற்றிய செய்திகள்‌ அறிய வந்தேன்‌. 


கிள்ளிவளவன்‌ அகப்பொருள்‌ பற்றி 


வேண்டாமா? 


சேரலாதன்‌ : வேண்டாம்மண்ணே! சென்ற 
திங்களில்‌ தமிழாசிரியர்‌ அகப்பொருள்‌ பற்றி 
அருமையாகக்‌ கூறினார்‌. 

கிள்ளிவளவன்‌: அகப்பொருள்‌ பற்றி நீ புரிந்து 
கொண்டதைக்‌ கூறு. 


சேரலாதன்‌: அகப்பொருள்‌ அன்பின்‌ ஐந்திணை 
பற்றியது அண்ணே. 


கிள்ளிவளவன்‌ : மகிழ்ச்சி. புறம்‌ பற்றிய 
நெறிகளைக்‌ கூறுவது புறத்திணை. 
புறத்திணைகள்‌, வெட்சி முதலாகப்‌ 


பன்னிரண்டு வகைப்படும்‌. 
சேரலாதன்‌ : வெட்சியென்றால்‌ என்ன? 


கிள்ளிவளவன்‌ : மக்கள்‌ சிறு குழுக்களாக 
வாழ்ந்த காலத்தில்‌, ஆநிரைகளைச்‌ 
(மாடுகளை) சொத்தாகக்‌ கருதினர்‌. ஒரு 
குழுவினரிடமிருந்து மற்றொரு குழுவினர்‌ 
ஆநிரைகளைக்‌ கவர்தல்‌ வழக்கமாக இருந்தது. 
ஆநிரைகளைக்‌ கவர்ந்துவர வெட்சிப்‌ பூவினைச்‌ 
சூடிக்கொண்டு செல்வர்‌. எனவே, ஆநிரை 
கவர்தல்‌ வெட்சித்‌ திணை எனப்பட்டது. 


| | 10th_Tamil Unit 7.indd 176 


கற்கண்டு 


புறப்பொருள்‌ இலக்கணம்‌ | 


176 


பரப்பிட 


ரி அழகுச்செடியாக வீட்டுத்‌ 

* தோட்டங்களிலும்‌ பூங்காக்களிலும்‌ 
வளர்க்கப்படுகிற சிவந்த நிறமுடைய 
வெட்சிப்பூ, இட்லிப்பூ என்று 
அழைக்கப்படுகிறது. 


சேரலாதன்‌: அழகு. அடுத்த திணை என்ன? 


கிள்ளிவளவன்‌: கரந்தைத்‌ திணை. கவர்ந்து 
செல்லப்பட்ட தம்‌ ஆநிரைகளை மக்கள்‌ 
மீட்கச்செல்வர்‌. அப்போது கரந்தைப்‌ பூவைச்‌ 
சூடிக்கொள்வர்‌. அதனால்‌ கரந்தைத்‌ திணை 
என்று பெயர்‌ பெற்றது. 


சிறிய முட்டை வடிவில்‌ 

கொத்தாகப்‌ பூக்கக்‌ கூடிய 

கரந்தை ஒரு சிறிய செடி. 

* நறுமணம்‌ மிக்க இது செம்மை, 

நீலம்‌, இளஞ்சிவப்பு, நீலம்‌ கலந்த 

சிவப்பு ஆகிய நிறங்களில்‌ பூக்கின்றது. இதனைக்‌ 


'கொட்டைக்‌ கரந்தை' என்றும்‌ கூறுவர்‌. 


சேரலாதன்‌: அடுத்ததாக... 

கிள்ளிவளவன்‌ : வஞ்சித்திணை. மண்‌ (நாடு) 
சொத்தாக மாறிய காலத்தில்‌ மண்ணைக்‌ 
கவர்தல்‌ போராயிற்று. மண்ணாசை 
காரணமாகப்‌ பகைவர்‌ நாட்டைக்‌ கைப்பற்றக்‌ 
கருதி வஞ்சிப்பூவைச்‌ சூடிப்‌ போருக்குச்‌ 
செல்வது வஞ்சித்திணை. 


பளபளப்பான, மெல்லிய 


, பூவின்‌ இதழ்களில்‌ வெள்ளிய 


ப பஞ்சு போன்ற 


்‌. அடர்ந்துள்ளது வஞ்சி. 


நுண்மயிர்‌ 


சேரலாதன்‌: அடுத்தது என்னண்ணே! 
கிள்ளிவளவன்‌: காஞ்சித்‌ திணை. தன்‌ 
நாட்டைக்‌ கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு, 
காஞ்சிப்பூவைச்‌ சூடி எதிர்த்துப்‌ போரிடல்‌ 
காஞ்சித்திணை. 


24-01-2020 10.08.00 AM | | 


கொத்துக்‌ கொத்தாகப்‌ பூக்கும்‌ 


நீலநிற மலர்கள்‌ கொண்ட 
அழகான மணமுள்ள காஞ்சி 


, என்பது ஒருவகைக்‌ குறுமரம்‌. 


சேரலாதன்‌ : ஓ... அப்படியா! அடுத்து.. 


கிள்ளிவளவன்‌: நொச்சித்திணை. மண்ணைக்‌ 
காக்கக்‌ கோட்டைகள்‌ கட்டப்பட்டன. 
கோட்டையைக்‌ காத்தல்‌ வேண்டி, 
உள்ளிருந்தே முற்றுகையிட்ட பகையரசனோடு 
நொச்சிப்பூவைச்‌ சூடிப்‌ போரிடுவது 
நொச்சித்திணை. 


* மருத நிலத்துக்குரிய நொச்சி, 

கொத்துக்‌ கொத்தான நீலநிறப்பூக்கள்‌ 

கொண்டது. இதில்‌ மணிநொச்சி, 

கருநொச்சி, 

வெண்ணொச்சி எனப்‌ பலவகைகள்‌ உள்ளன. 


மலைதநொச்சி, 


அடுத்தது உழினஞைத்‌ திணை தம்பி 
மாற்றரசனின்‌ கோட்டையைக்‌ கைப்பற்ற 
உழிஞைப்‌ பூவைச்‌ சூடிய தன்‌ வீரர்களுடன்‌ 
அதனைச்‌ சுற்றி வளைத்தல்‌ உழிஞைத்திணை. 


வேலிகளில்‌ ஏறிப்படரும்‌ 
நீண்ட கொடியே உழிஷஞைக்‌ 
கொடி. இதன்‌ கூட்டிலைகளும்‌ 
மலர்களும்‌ சிறியவை; மலர்கள்‌ 
மஞ்சள்‌ நிறத்தில்‌ காணப்படும்‌. 
இதனை முடக்கத்தான்‌ (முடக்கொற்றான்‌) எனக்‌ 


கூறுகின்றனர்‌. 


சேரலாதன்‌: இனி என்ன இருக்கு அண்ணே! 


கிள்ளிவளவன்‌: தும்பைத்‌ திணை. 
பகைவேந்தர்‌ இருவரும்‌ வலிமையே பெரிது 
என்பதை நிலைநாட்ட, தம்‌ வீரர்களுடன்‌ 
தும்பைப்‌ பூவைச்சூடிப்‌ போர்க்களத்தில்‌ 
ஒருவரோடு ஒருவர்‌ போரிடுவது தும்பைத்‌ 
திணை. போரிடுகின்ற அரசர்கள்‌ இருவரும்‌ 
தும்பைப்‌ பூ மாலையையே சூடியிருப்பார்கள்‌. 
போர்த்திணைகள்‌ படிப்படியாக வளர்ந்த 
நிலையில்‌, போரைத்‌ தொடங்கும்‌ நிகழ்வாக 
ஆநிரை கவர்தல்‌ மேற்கொள்ளப்பட்டது. 


| | 10th_Tamil Unit 7.indd 177 


177 


எல்லா இடங்களிலும்‌ வளரக்‌ 
கூடிய தூய 
மலர்களைக்‌ கொண்ட சிறிய 


வெண்ணிற 


செடி தும்பை. 


கிள்ளிவளவன்‌: வாகைத்திணை. போரிலே 
வெற்றிபெற்ற மன்னன்‌ வாகைப்பூச்‌ சூடி 
மகிழ்வது, வாகைத்திணை. வாகை என்றாலே 
வெற்றிதானே! 


மங்கிய வெண்ணிற நறுமணம்‌ 
ம்க்‌” கொண்ட கொத்துக்‌ கொத்தாக 
ஜே து 


மலரும்‌ வாகை பூ. 


சேரலாதன்‌: எப்படி முறையாகப்‌ போர்‌ 
புரிந்திருக்கிறார்கள்‌. தமிழனின்‌ மாண்பே 
மாண்பு. 


கிள்ளிவளவன்‌ : பாடுவதற்குத்‌ தகுதியுடைய 
ஓர்‌ ஆளுமையாளரின்‌ கல்வி, வீரம்‌, 
செல்வம்‌, புகழ்‌, கருணை முதலியவற்றைப்‌ 
போற்றிப்‌ பாடுவது, பாடாண்திணை 
(யாடு*ஆண்‌4திணை - பாடாண்திணை. 


சேரலாதன்‌: ஆமாம்‌, போரை மட்டும்‌ 
சொல்லாது பிற மாண்புகளையும்‌ பாடுகிறது 
இத்திணை. அருமை! அருமை!! 


கிள்ளிவளவன்‌: அடுத்து... வெட்சி முதல்‌ 
பாடாண்வரை உள்ள புறத்திணைகளில்‌ 
பொதுவானவற்றையும்‌, அவற்றுள்‌ 


கூறப்படாதனவற்றையும்‌ கூறுவது, 
பொதுவியல்‌ திணை. 
சேரலாதன்‌ : கேட்கக்‌ கேட்க இனிமை 


பயக்கிறது. 


கிள்ளிவளவன்‌: கைக்கிளை என்பது 
ஒருதலைக்‌ காமம்‌. 


சேரலாதன்‌: அடுத்தது என்ன? 


கிள்ளிவளவன்‌: பெருந்திணை. இது 
பொருந்தாக்‌ காமத்தைக்‌ குறிக்கிறது. 


சேரலாதன்‌: அடடா... எப்படியெல்லாம்‌ 
திணைகளை வகுத்திருக்கிறார்கள்‌ மகிழ்ச்சி 
அண்ணே! நன்று அண்ணே! 

கிள்ளிவளவன்‌: மகிழ்ச்சி தம்பி.. 


24-01-2020 10.08.01 AM | | 


பலவுள்‌ தெரிக. 


1. 


சரியான அகரவரிசையைத்‌ தேர்ந்தெடுக்க. 

௮) உழவு, மண்‌, ஏர்‌, மாடு அ) மண்‌, மாடு, ஏர்‌, உழவு 
இ) உழவு, ஏர்‌, மண்‌, மாடு ஈ) ஏர்‌, உழவு, மாடு, மண்‌ 
'மாலவன்‌ குன்றம்‌ போனாலென்ன? வேலவன்‌ குன்றமாவது எங்களுக்கு வேண்டும்‌' - 
மாலவன்‌ குன்றமும்‌ வேலவன்‌ குன்றமும்‌ குறிப்பவை முறையே- 


௮) திருப்பதியும்‌ திருத்தணியும்‌ ஆ) திருத்தணியும்‌ திருப்பதியும்‌ 


இ) திருப்பதியும்‌ திருச்செந்தூரும்‌ ஈ) திருப்பரங்குன்றமும்‌ பழனியும்‌ 

'தன்‌ நாட்டு மக்களுக்குத்‌ தந்தையும்‌ தாயும்‌ மகனுமாக இருந்த அரசன்‌ என்னும்‌ மெய்க்கீர்த்தித்‌ 
தொடர்‌ உணர்த்தும்‌ பொருள்‌ - 

௮) மேம்பட்ட நிருவாகத்திறன்‌ பெற்றவர்‌ ஆ) மிகுந்த செல்வம்‌ உடையவர்‌ 

இ) பண்பட்ட மனிதநேயம்‌ கொண்டவர்‌ ஈ) நெறியோடு நின்று காவல்‌ காப்பவர்‌ 
இருநாட்டு அரசர்களும்‌ தும்பைப்‌ பூவைச்‌ சூடிப்‌ போரிடுவதன்‌ காரணம்‌ ............. 

அ) நாட்டைக்‌ கைப்பற்றல்‌ ஆ) ஆநிரை கவர்தல்‌ 


இ) வலிமையை நிலைநாட்டல்‌ ஈ) கோட்டையை முற்றுகையிடல்‌ 


தமிழினத்தை ஒன்றுபடுத்தும்‌ இலக்கியமாக ம.பொ.சி. கருதியது .......... 


௮) திருக்குறள்‌ ஆ) புறநானூறு இ) கம்பராமாயணம்‌ ஈ) சிலப்பதிகாரம்‌ 


குறுவினா 


1. 


| | 10th Tamil Unit 7.indd 178 ஓ 24-01-2020 10.08.01 AM 


பாசவர்‌, வாசவர்‌, பல்நிண விலைஞர்‌, உமணர்‌ - சிலப்பதிகாரம்‌ காட்டும்‌ இவ்வணிகர்கள்‌ 
யாவர்‌? 

மெய்க்கீர்த்தி பாடப்படுவதன்‌ நோக்கம்‌ யாது? 

வறுமையிலும்‌ படிப்பின்மீது நாட்டம்‌ கொண்டவர்‌ ம.பொ.சி. என்பதற்குச்‌ சான்று தருக. 
புறத்திணைகளில்‌ எதிரெதிர்த்‌ திணைகளை அட்டவணைப்படுத்துக. 

பொருத்தமான இடங்களில்‌ நிறுத்தக்‌ குறியிடுக. 

பழங்காலத்திலே பாண்டியன்‌ ஆண்ட பெருமையைக்கூறி சோழன்‌ ஆண்ட சிறப்பைச்‌ 
சொல்லி சேரன்‌ ஆண்ட மாண்பினைக்‌ காட்டி நம்‌ அருமைத்‌ தமிழ்நாடு ஆங்கிலேயருக்கு 
அடிமைப்பட்டிருந்த சிறுமையையும்‌ நினைவூட்டி விடுதலைப்‌ போரில்‌ ஈடுபட வருமாறு 
தமிழர்க்கு அழைப்பு விடுத்திருந்தேன்‌ - ம.பொ.சி. 


178 


சிறுவினா 


1. 


2. 


'முதல்மழை விழுந்ததும்‌' என்னவெல்லாம்‌ நிகழ்வதாக கு.ப.ரா. கவிபாடுகிறார்‌? 


அவந்தி நாட்டு மன்னன்‌, மருதநாட்டு மன்னனுடன்‌ போர்‌ புரிந்து அந்நாட்டைக்‌ கைப்பற்ற 
நினைக்கிறான்‌: அப்போர்‌ நிகழ்வைப்‌ புறப்பொருள்‌ வெண்பாமாலை கூறும்‌ இலக்கணத்தின்‌ 


வழி விளக்குக. 


"தலையைக்‌ கொடுத்தேனும்‌ தலைநகரைக்‌ காப்போம்‌" இடம்‌ சுட்டிப்‌ பொருள்‌ விளக்குக. 


"பகர்வனர்‌ திரிதிரு நகரவீதியும்‌; ௮) இவ்வடிகள்‌ இடம்பெற்ற நூல்‌ எது? 
பட்டினும்‌ மயிரினும்‌ பருத்தி நூலினும்‌ அ) பாடலில்‌ அமைந்த மோனையை எடுத்து 
கட்டு நுண்வினைக்‌ காருகர்‌ இருக்கையும்‌: எழுதுக. 

தூசும்‌ துகிரும்‌ ஆரமும்‌ அகிலும்‌" இ) எதுகைச்‌ சொற்களை அடிக்கோடிடுக. 


ஈ) தாருகர்‌ - பொருள்‌ தருக. 


உ) இப்பாடலில்‌ குறிப்பிடப்படும்‌ நறுமணப்‌ 
பொருள்கள்‌ யாவை? 
பின்வரும்‌ பத்தியைப்‌ படித்து மையக்கருத்தை எழுதுக. 
பேரரசனது மெய்ப்‌ புகழை எடுத்துக்கூறுவது மெய்க்கீர்த்தி. பொதுவாக இது சோழ 
மன்னருடைய சாசனங்களின்‌ தொடக்கத்தில்‌ அரசனுடைய இத்தனையாவது ஆட்சியாண்டு 
என்று கூறுமிடத்து அமைக்கப்பெறும்‌. சிறப்பாக அவனுடைய போர்‌ வெற்றிகளையும்‌ 
வரலாற்றையும்‌ முறையாகக்‌ கூறி, அவன்‌ தன்‌ தேவியோடு வீற்றிருந்து நீடு வாழ்க எனக்‌ கூறி, 
பிறகே சாசனம்‌ எழுந்த நிகழ்ச்சியைக்‌ குறிப்பிடும்‌. 


சோழ மன்னர்‌ பரம்பரையில்‌ மெய்க்கீர்த்தியோடு சாசனங்களைப்‌ பொறிக்கும்‌ வழக்கம்‌ 
நெடுநாள்‌ இருந்ததில்லை. முதல்‌ இராசராசனுடைய எட்டாம்‌ ஆண்டில்தான்‌ மெய்க்கீர்த்தி 
காணப்படுகிறது. இதன்கண்‌ வமிச பாரம்பரியம்‌ விதந்து ஓதப்படவில்லை: ஏனைய 
பகுதிகள்‌ உள்ளன.எனினும்‌ இது மிகவும்‌ சுருக்கமாகவே உள்ளது. இன்னும்‌ பின்வந்த 
மெய்க்கீர்த்திகளின்‌ வமிச பரம்பரையை மிகவும்‌ விரித்துக்‌ கூறியள்ளன. 


நெடுவினா 


1. 


நாட்டு விழாக்கள்‌ - விடுதலைப்‌ போராட்ட வரலாறு - நாட்டின்‌ முன்னேற்றத்தில்‌ மாணவர்‌ 
பங்கு - குறிப்புகளைக்‌ கொண்டு ஒரு பக்க அளவில்‌ ' மாணவப்‌ பருவமும்‌ நாட்டுப்‌ பற்றும்‌ என்ற 
தலைப்பில்‌ மேடை உரை எழுதுக. 

பாடப்பகுதியில்‌ இடம்பெற்றுள்ள மெய்க்கீர்த்திப்‌ பாடலின்‌ நயத்தை விளக்குக. 

சிலப்பதிகார மருவூர்ப்பாக்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளாகங்களோடும்‌ 
அங்காடிகளோடும்‌ ஒப்பிட்டு எழுதுக. 


நிகழ்வுகளைத்‌ தொகுத்து அறிக்கை எழுதுக. 
மகளிர்‌ நாள்விழா 
இடம்‌ - பள்ளிக்‌ கலையரங்கம்‌ நாள்‌ - 08.03.2019 


கலையரங்கத்தில்‌ ஆசிரியர்கள்‌, மாணவர்கள்‌ கூடுதல்‌ - தலைமையாசிரியரின்‌ 
வரவேற்பு - இதழாளர்‌ கலையரசியின்‌ சிறப்புரை - ஆசிரியர்களின்‌ வாழ்த்துரை - 
மாணவத்‌ தலைவரின்‌ நன்றியுரை 


179 


| | 10th Tamil Unit 7.indd 179 ஓ 24-01-2020 10.08.01 AM | | 


x 
ழீ 


மொழியை ஆள்வோம்‌! 


படித்தும்‌ பார்த்தும்‌ சுவைக்க. 


ஏர்பிடிக்கும்‌ கைகளுக்கே 

வாழ்த்துக்‌ கூறுவோம்‌ - வறுமை 
ஏகும்‌வரை செய்பவர்க்கே 

வாழ்த்துக்‌ கூறுவோம்‌ ! - என்றும்‌ 
ஊர்செழிக்கத்‌ தொழில்செய்யும்‌ 

உழைப்பாளிகள்‌ - வாழ்வு 


உயரும்வகை செய்பவர்க்கே 


வாழ்த்துக்‌ கூறுவோம்‌! - கவி காமு ஷெரீப்‌. 


மொழிபெயர்க்க. 


Among the five geographical divisions of the Tamil country in Sangam literature, the Marutam region was fit 
for cultivation, as it had the most fertile lands. The property of a farmer depended on getting the necessary sunlight, 
seasonal rains and the fertility of the soil. Among these elements of nature, sunlight was considered indispensable by 


the ancient Tamils. 


பின்வரும்‌ தொடர்களைக்‌ கொண்டு பொருத்தமான தொடர்‌ அமைக்க. 
வரப்‌ போகிறேன்‌, இல்லாமல்‌ இருக்கிறது, கொஞ்சம்‌ அதிகம்‌, முன்னுக்குப்‌ பின்‌, மறக்க நினைக்கிறேன்‌ 


எ.கா. இன்னும்‌ சிறிது நேரத்தில்‌ வரப்‌ போகிறேன்‌ 


தொகைச்‌ சொற்களைப்‌ பிரித்து எழுதி, தமிழ்‌ எண்ணுரு தருக. 

மூவேந்தர்களால்‌ நாற்றிசையும்‌ போற்றி வளர்க்கப்பட்ட முத்தமிழே, உலக மொழிகளில்‌ 
உயர்ந்ததென்ற செம்மாந்த கூற்றிற்கு, தமிழ்‌ இலக்கியங்களில்‌ அமைந்துள்ள இருதிணை 
அமைப்பே காரணமாகும்‌. முப்பாலை முழுமையாகத்‌ தந்த தமிழின்‌ சிறப்பினை ஐந்திணைகளில்‌ 


அழகுற விளக்குபவை சங்க இலக்கியங்கள்‌. நானிலத்தில்‌ பசித்தவர்க்கு அறுசுவை உணவுபோல்‌ 
பத்துப்பாட்டும்‌ எட்டுத்தொகையும்‌ படிப்பவர்க்கு மனதிற்கினிமை ஈந்து தமிழ்ப்பெருமை சாற்றுகிறது. 


கடிதம்‌ எழுதுக. 


நாளிதழ்‌ ஒன்றின்‌ பொங்கல்‌ மலரில்‌ 'உழவுத்‌ தொழிலுக்கு வந்தனை செய்வோம்‌' என்ற உங்கள்‌ 
கட்டுரையை வெளியிட வேண்டி, அந்நாளிதழ்‌ ஆசிரியருக்குக்‌ கடிதம்‌ எழுதுக. 


18௦ 


| | 10th Tamil Unit 7.indd 180 ஓ 24-01-2020 10.08.01 AM | | 


கவிதையை உரையாடலாக மாற்றுக. 

மகள்‌ சொல்லுகிறாள்‌: 

அம்மா என்‌ காதுக்கொரு தோடு - நீ 
அவசியம்‌ வாங்கி வந்து போடு ! 

சும்மா இருக்க முடியாது - நான்‌ 
சொல்லி விட்டேன்‌ உனக்கு இப்போது! 

தாய்‌ சொல்லுகிறாள்‌ :- 

காதுக்குக்‌ கம்மல்‌ அழகன்று - நான்‌ 
கழறுவதைக்‌ கவனி நன்று 

நீதர்‌ மொழியை வெகுபணிவாய்‌ - நிதம்‌ 
நீ கேட்டு வந்து காதில்‌ அணிவாய்‌! 

மகள்‌ மேலும்‌ சொல்லுகிறாள்‌: 

கைக்கிரண்டு வளையல்‌ வீதம்‌ - நீ 
கடன்பட்டுப்‌ போட்டிடினும்‌ போதும்‌/ 

பக்கியென்‌ றென்னை யெல்லோரும்‌ - என்‌ 
பாடசாலையிற்‌ சொல்ல நேரும்‌! 


தாய்‌ சொல்லும்‌ சமாதானம்‌ : 

வாரா விருந்து வந்த களையில்‌ - அவர்‌ 
மகிழ உபசரித்தல்‌ வளையல்‌! 

ஆராவமுதே மதி துலங்கு - பெண்ணே 
அவர்சொல்வ துன்கைகட்கு விலங்கு! 

பின்னும்‌ மகள்‌ : 

ஆபர ணங்கள்‌ இல்லை யானால்‌ - என்னை 
யார்‌ மதிப்பார்‌ தெருவில்‌ போனால்‌? 

கோபமோ அம்மா இதைச்‌ சொன்னால்‌ - என்‌ 
குறைதவிர்க்க முடியும்‌ 

அதற்குத்‌ தாய்‌: 

கற்பது பெண்களுக்கா பரணம்‌ - கெம்புக்‌ 
கல்வைத்த, நகைதீராத ரணம்‌! 

கற்ற பெண்களை இந்த நாடு - தன்‌ 
கண்ணில்‌ ஒற்றிக்‌ கொள்ளுமன்‌ போடு! 

பாரதிதாசன்‌ 


எம்‌ மொழியோடு விளையாடூ 


ஊர்ப்பெயர்களின்‌ மரூஉ௨வை எழுதுக. 


புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, உதகமண்டலம்‌, கோயம்புத்தூர்‌, நாகப்பட்டினம்‌, புதுச்சேரி, 


கும்பகோணம்‌, திருநெல்வேலி, மன்னார்குடி, மயிலாப்பூர்‌, சைதாப்பேட்டை 


எ.கா. குஞ்சாவூர்‌- தஞ்சை 


படம்‌ தரும்‌ செய்தியைப்‌ பத்தியாகத்‌ தருக 


வீறுகொண்டு முன்னேறும்‌ காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை 
12ஆம்‌ நூற்றாண்டுச்‌ சுவரோவியம்‌, திருப்புடைமருதூர்‌, திருநெல்வேலி. 


அகராதியில்‌ காண்க. 
மிரியல்‌, வருத்தனை, அதசி, துரிஞ்சில்‌ 


181 


| | 10th Tamil Unit 7.indd 181 ஓ 24-01-2020 10.08.02 AM | | 


காட்சியைக்‌ கண்டூ கவினுற எழுதுக. 


கலைச்சொல்‌ அறிவோம்‌ 


Consulate - துணைத்தூதரகம்‌ Guild - வணிகக்‌ குழு 
Patent - காப்புரிமை Irrigation - பாசனம்‌ 


Document - ஆவணம்‌ Territory - நிலப்பகுதி 


நிற்க அதற்குத்‌ தக... 


அரசால்‌ நிறுவப்படும்‌ கட்டடங்களிலும்‌ சிலைகளிலும்‌ நிறுவியவர்‌ பெயர்‌, நிறுவப்பட்ட காலம்‌, 
நோக்கம்‌ சார்ந்த பிற செய்திகளும்‌ தாங்கிய கல்வெட்டுகளைப்‌ பார்த்திருப்பீர்கள்‌. இவை நமது 
இன்றைய வரலாற்றைப்‌ புலப்படுத்தபவை. 

அதுபோலவே கோவில்களிலும்‌ பழமையான நினைவுச்‌ சின்னங்களிலும்‌ கட்டியவர்கள்‌ 
பெயர்களும்‌ வரலாறும்‌ இடம்பெற்றிருக்கும்‌. அவை நம்‌ பழம்பெருமையையும்‌ வரலாற்றையும்‌ அறியச்‌ 
செய்யும்‌ அரிய ஆவணங்கள்‌ என்று அறிவீர்கள்தானே? இவற்றைப்‌ பராமரிக்கவும்‌, பாதுகாக்கவும்‌ 
உங்களால்‌ இயன்ற செயல்கள்‌.. 


கல்வெட்டுகளின்‌ வழி அறியலாகும்‌ | அவற்றின்‌ மதிப்பைக்‌ குறைக்கும்படி எதுவும்‌ 
செய்திகளை என்‌ நண்பர்களுக்குக்‌ கூறுவேன்‌. | கூற அனுமதிக்க மாட்டேன்‌. 


கல்வெட்டுகள்‌ குறித்து அவர்களைப்‌ 
பெருமிதம்‌ அடையச்‌ செய்வேன்‌. 


ஞு அறிவை விரிவு செய்‌ 


என்‌ கதை - நாமக்கல்‌ கவிஞர்‌ வெ. இராமலிங்கம்‌ = சு: ஆ 
வேருக்கு நீர்‌ - ராஜம்‌ கிருஷ்ணன்‌ ்‌ 
நாற்காலிக்காரர்‌ - ந.முத்துசாமி 
ர | 
யத ஓ. ©, ° 
Cc» இணையத்தில்‌ காண்க. 
http://www.maposi.in/ (ம.பொ.சி. பின்‌ இணையத்தளம்‌) 
http://www.tamilvu.org/slet/1A100/1A100pd2.jsp?bookid = 180& pho = 40 (கு.ப.ரா. கவிதைகள்‌) 
http://www .varalaaru.com/design/article.aspx?ArticleID = 124 (வரலாற்றாய்வு - மெய்கீர்த்திகள்‌) 
http://silapathikaram.com/blog/?tag = மருவூர்ப்பாக்கம்‌ 


182 


| | 10th Tamil Unit 7.indd 182 ஓ 24-01-2020 10.08.03 AM | | 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ இ 
> 


அறக்கருத்துகளை வேராகக்‌ கொண்ட சங்க இலக்கியங்களின்‌ 
மையப்பொருளறிதல்‌. 


> கட்டுரை, நாடகம்‌ போன்றவற்றின்‌ வடிவங்களைப்‌ படித்துணர்ந்து, சொல்லப்புகும்‌ 
கருத்தினை வெளிப்படுத்த ஏற்ற வடிவத்தினைத்‌ தேர்ந்தெடுத்து வலுவாகப்‌ 
பயன்படுத்துதல்‌. 

> தத்துவக்‌ கருத்துகளைச்‌ சொல்வதற்கு ஏற்ற மொழி தமிழ்‌ என்பதைப்‌ பாடல்கள்‌ 
வழி உணர்ந்து சுவைத்தல்‌. 

> தமிழின்‌ நான்கு பாவகைகள்‌ குறித்த அறிமுகம்‌ பெற்று மேலும்‌ கற்க ஆர்வம்‌ 
கொள்ளுதல்‌. 


* பாடநூலில்‌ இடம்பெற்றுள்ள வரலாற்றுச்‌ சுவரோவியங்கள்‌ மூல ஓவியத்தைத்‌ தழுவி உருவாக்கப்பட்டவை. 


183 


| | 10th Tamil Unit 8.indd 183 ஓ 24-01-2020 10.08.20 AM | | 


தமிழர்‌ பொருள்‌ ஈட்டி அறம்செய்து இன்புற்றனர்‌; 


உரைநடை உலகம்‌ 


இல்வாழ்க்கையை 


கொண்டனர்‌; உலகே பரிசாகக்‌ கிடைத்தாலும்‌ 
பழிதரும்‌ செயல்களைச்‌ செய்ய மறுத்தனர்‌; சங்க 
காலத்தில்‌ அறத்தை மனித உறவின்‌ மையமாகக்‌ 
கொண்டிருந்தனர்‌; சமயக்‌ கலப்பில்லாத மானிட அறம்‌ 


நுழையும்முன்‌ 


சங்க இலக்கியத்தில்‌ அறம்‌ 


அறவாழ்க்கையாகக்‌ 


இயல்பாக நிலவிய காலம்‌, சங்ககாலம்‌. 


மனிதன்‌ தனியானவன்‌ அல்லன்‌. அவன்‌ 


சமூகக்‌ கடலின்‌ ஒருதுளி. அவனுக்குள்ளே 
சமூகம்‌ - சமூகத்துக்குள்ளே அவன்‌. 
மனிதன்‌ எல்லாரோடும்‌ எல்லாவற்றோடும்‌ 
எவ்வளவுக்கெவ்வளவு தன்னை இணைத்துக்‌ 
கொள்கிறானோ அவ்வளவுக்கவ்வளவு 
அவனுடைய மகிழ்ச்சி பெருகுகிறது. இந்த 
மகிழ்ச்சிப்‌ பெருக்கில்‌ திளைக்க வேண்டும்‌ 


| | 10th_Tamil Unit 8.indd 184 


184 


என்றால்‌ அனைத்தையும்‌ ஊடுருவிச்‌ செல்லும்‌ 
பொதுவிதியான அறத்தை மனிதன்‌ ஏற்க 
வேண்டும்‌. 


சங்க காலத்திற்குப்‌ பிந்தைய அற 
இலக்கியங்களின்‌ காலத்தை அறநெறிக்காலம்‌ 
என்பர்‌. அறநெறிக்கால அறங்கள்‌ சமயம்‌ 
சார்ந்தவை. ஆனால்‌, சங்க கால அறங்கள்‌ 


24-01-2020 10.08.23 AM | | 


இயல்பானவை. கவிதை வாழ்க்கையின்‌ 
திறனாய்வு' என்று திறனாய்வாளர்‌ ஆர்னால்டு 
கூறுகிறார்‌. அந்த வகையில்‌ சங்ககால 
வாழ்க்கையில்‌ இருந்து உருவான அறங்களே 
சங்க இலக்கியத்தில்‌ பதிவு பெற்றுள்ளன. 
சங்க அறங்கள்‌ சமயங்களிடமிருந்து இரவல்‌ 
பெறப்பட்டவை அல்ல. 


அறத்தில்‌ வணிக நோக்கம்‌ கொள்ளாமை 


அறம்‌ செய்வதில்‌ வணிக நோக்கம்‌ 
இருக்கக்கூடாது என்பது சங்ககால மக்களின்‌ 
கருத்தாக இருந்தது. இப்பிறப்பில்‌ அறம்‌ 
செய்தால்‌ அதன்‌ பயனை மறுபிறப்பில்‌ 
பெறலாம்‌ என்ற வணிக நோக்கு கூடாது எனக்‌ 
கூறப்பட்டது. 


''இம்மைச்‌ செய்தது மறுமைக்கு ஆம்‌எனும்‌ 


அறவிலை வணிகன்‌ ஆஅய்‌ அல்லன்‌ '- புறம்‌. 


எனச்‌ சங்ககால வள்ளல்களில்‌ ஒருவரான 
ஆய்‌ பற்றி ஏணிச்சேரி முடமோசியார்‌ 
குறிப்பிட்டுள்ளார்‌. நோக்கமின்றி அறம்‌ 
செய்வதே மேன்மை தருவது என்பது இதில்‌ 
உணர்த்தப்பட்டுள்ளது. 
அரசியல்‌ அறம்‌ 

சங்கப்‌ பாக்களில்‌ அறம்‌ பற்றிய 
அறிவுரைகள்‌ பெரும்பாலும்‌ அரசர்களை 
முதன்மைப்படுத்தியே கூறப்பட்டுள்ளன. 


'அறநெறி முதற்றே அரசின்‌ கொற்றம்‌, 
'அறன்நெறி பிழையாத்‌ திறனறி மன்னர்‌' 
மன்னர்களுடைய செங்கோலும்‌ 
வெண்கொற்றக்குடையும்‌ அறத்தின்‌ 
குறியீடுகளாகப்‌ போற்றப்பட்டன. அரசன்‌ 
செங்கோல்‌ போன்று நேரிய ஆட்சியை 
மேற்கொள்ள வேண்டும்‌ என்பது பல 
பாடல்களில்‌ வலியுறுத்தப்பட்டுள்ளது. 


நீர்நிலை பெருக்கி நிலவளம்‌ கண்டு 
உணவுப்பெருக்கம்‌ காண்பதும்‌ அதனை 
அனைவருக்கும்‌ கிடைக்கச்‌ செய்வதும்‌ 
அரசனின்‌ கடமையாகச்‌ சொல்லப்பட்டது. 
குற்றங்களை, அறத்தின்‌ அடிப்படையில்‌ 
ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும்‌ 


| | 10th_Tamil Unit 8.indd 185 


185 


என்கிறார்‌ ஊன்‌ பொதிப்‌ பசுங்குடையார்‌. அரசன்‌ 
அறநெறியில்‌ ஆட்சிசெய்வதற்கு அமைச்சரும்‌ 
உதவினர்‌. நன்றும்‌ தீதும்‌ ஆய்தலும்‌ அன்பும்‌ 
அறனும்‌ காத்தலும்‌ அமைச்சர்‌ கடமை 
என்கிறது மதுரைக்காஞ்சி. 'செம்மை சான்ற 
காவிதி மாக்கள்‌ என்று அமைச்சர்களை 
மாங்குடி மருதனார்‌ போற்றுகிறார்‌. 
அறங்கூறவையம்‌ 

அறம்‌ கூறும்‌ மன்றங்கள்‌ அரசனின்‌ 


அறநெறி ஆட்சிக்குத்‌ துணைபுரிந்தன. 
அறம்‌ கூறு அவையம்‌ பற்றி அறம்‌ அறக்‌ 


கண்ட நெறிமான்‌ அவையம்‌' என்கிறது 
புறநானூறு. உறையூரிலிருந்த அறஅவையம்‌ 
கதனிச்சிறப்புப்‌ பெற்றது என்று இலக்கியங்கள்‌ 
குறிப்பிடுகின்றன. மதுரையில்‌ இருந்த 
அவையம்‌ பற்றி மதுரைக்காஞ்சி குறிப்பிடுகிறது; 
அங்குள்ள அவையம்‌ துலாக்கோல்‌ போல 
நடுநிலை மிக்கது என்கிறது. 


போர்‌ அறம்‌ 


தமிழர்‌, போரிலும்‌ அறநெறிகளைப்‌ 
பின்பற்றினர்‌. போர்‌ அறம்‌ என்பது வீரமற்றோர்‌, 
புறமுதுகிட்டோர்‌, சிறார்‌, முதியோர்‌ ஆகியோரை 
எதிர்த்துப்‌ போர்‌ செய்யாமையைக்‌ குறிக்கிறது. 
போரின்‌ கொடுமையிலிருந்து பசு, பார்ப்பனர்‌, 
பெண்கள்‌, நோயாளர்‌, புதல்வரைப்‌ பெறாதவர்‌ 
ஆகியோருக்குத்‌ தீங்கு வராமல்‌ போர்‌ புரிய 
வேண்டும்‌ என்று ஒரு புறப்பாடல்‌ கூறுகிறது. 
கும்மைவிட வலிமை குறைந்தாரோடு போர்‌ 
செய்வது கூடாது என்பதை ஆவூர்‌ மூலங்கிழார்‌ 
குறிப்பிட்டிருக்கிறார்‌. 


எறியார்‌ எறிதல்‌ யாவணது எறிந்தோர்‌ 
எதிர்சென்று எறிதலும்‌ செல்லான்‌ - புறம்‌ 301. 


கொடை 


வீரத்தைப்‌ போலவே கொடையும்‌ 
தமிழர்களால்‌ விரும்பப்பட்டது. ஒரு மனிதன்‌ 
தன்னுடைய மகிழ்ச்சியை மறந்து மற்றவர்‌ 
மகிழ்ச்சியை நாடுவதுதான்‌ உண்மையான 
மகிழ்ச்சி. அதாவது தன்‌ மகிழ்ச்சியை 
மறப்பதுதான்‌ மகிழ்ச்சி. 


24-01-2020 10.08.24 AM | | 


செல்வத்துப்‌ பயனே ஈதல்‌ 
துய்ப்பேம்‌ எனினே தப்புந பலவே 
(றம்‌ 189:7-8) 
என்றார்‌ மதுரைக்‌ கணக்காயனார்‌ மகனார்‌ 
நக்கீரனார்‌. 


கொடையின்‌ சிறப்பால்‌ வள்ளல்‌ எழுவர்‌ 
போற்றப்படுவது, பழந்தமிழர்‌ கொடை 
மாட்சியைப்‌ புலப்படுத்துகிறது. எழுவரின்‌ 
கொடைப்‌ பெருமை சிறுபாணாற்றுப்படையிலும்‌ 
பெருஞ்சித்திரனார்‌ பாடலிலும்‌ பதிவு 
செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. 
ஆற்றுப்படை இலக்கியங்கள்‌, கொடை 


இலக்கியங்களாகவே உள்ளன. பதிற்றுப்பத்து 
சேர அரசர்களின்‌ கொடைப்‌ பதிவாகவே 
உள்ளது. புறநானூற்றின்‌ கொடைப்பதிவும்‌ 
குறிப்பிடத்தக்கது. 


அரியன என்று கருதாது, தயங்காது 
கொடுத்தலும்‌ ஈதலால்‌ வரும்‌ இழப்புக்கு 
வருந்தாமையும்‌ நாள்தோறும்‌ கொடுத்தலும்‌ 
கொடைப்‌ பெருமைகளாகப்‌ பேசப்படுகின்றன. 


வள்ளல்கள்‌ இல்லோர்‌ ஓக்கல்‌ தலைவன்‌ , 
"பசிப்பிணி மருத்துவன்‌ " என்றெல்லாம்‌ 
போற்றப்பட்டனர்‌. வழங்குவதற்குப்‌ பொருள்‌ 
உள்ளதா? என்று கூடம்‌ பார்க்காமல்‌ 
கொடுக்கும்‌ பிடவூர்க்கிழான்‌ மகன்‌ 
பெருஞ்சாத்தனை நக்கீரர்‌ பாராட்டுகிறார்‌. 
வள்ளலின்‌ பொருள்‌ இரவலனின்‌ பொருள்‌; 
வள்ளலின்‌ வறுமை இரவலனின்‌ வறுமை 
என்று பெரும்பதுமனார்‌ குறிப்பிடுகிறார்‌. 


உலகமே வறுமையுற்றாலும்‌ 
கொடுப்பவன்‌ அதியன்‌ என்கிறார்‌ 
ஒளவையார்‌. இரவலர்‌ வராவிட்டாலும்‌ 
அவர்களைத்‌ தேடி வரவழைத்தல்‌ 
ஆடுகோட்பாட்டுச்‌ சேரலாதனின்‌ இயல்பு 
என்கிறார்‌ நச்செள்ளையார்‌. பேகன்‌ மறுமை 
நோக்கிக்‌ கொடுக்காதவன்‌ என்கிறார்‌ பரணர்‌. 
தன்னை நாடி வந்த பரிசிலன்‌ பொருள்‌ 
பெறாமல்‌ திரும்புவது, தான்‌ நாட்டை இழந்த 
துன்பத்தைவிடப்‌ பெருந்துன்பம்‌ எனக்‌ குமணன்‌ 
வருந்தியதாகப்‌ பெருந்தலைச்‌ சாத்தனார்‌ 
குறிப்பிட்டுள்ளார்‌. எல்லாவற்றையும்‌ 
கொடுப்பவன்‌ என்று மலையமான்‌ 
திருமுடிக்காரியைக்‌ கபிலர்‌ பாராட்டுகிறார்‌. 


| | 10th_Tamil Unit 8.indd 186 


186 


புற இலக்கியங்களில்‌ மட்டுமன்றி அக 
இலக்கியங்களிலும்‌ ஈதல்‌ பற்றிய செய்திகள்‌ 
இடம்பெற்றுள்ளன. ஈயாமை இழிவு, 
இரப்போர்க்கு ஈயாது வாழ்தலைவிட உயிரை 
விட்டுவிடுதல்‌ மேலானது என்றெல்லாம்‌ 


கலித்தொகையில்‌ கூறப்பட்டுள்ளது. 


வள்ளல்கள்‌ மட்டுமன்றிப்‌ புலவர்களும்‌ 
ஈந்து மகிழ்ந்ததை இலக்கியம்‌ பதிவு 
செய்துள்ளது. தான்‌ பெற்றதைப்‌ பிறருக்கு 
வழங்கும்‌ பெருஞ்சித்திரனாரின்‌ பேருள்ளம்‌ 
புறநானூற்றில்‌ புலப்படுத்தப்பட்டிருக்கிறது. 


உதவி 


பிறருக்கு உதவுதல்‌ என்பதைச்‌ சிறந்த 
அறமாகச்‌ சங்க இலக்கியங்கள்‌ காட்டுகின்றன. 
உதவி செய்தலை ஈழத்துப்‌ பூதன்‌ தேவனார்‌ 


'உதவியாண்மை' என்று குறிப்பிடுகிறார்‌. 
தன்னைத்‌ தாண்டிப்‌ பிறரைப்‌ பற்றிச்‌ 
சிந்திக்கும்போது, இருக்கும்‌ நிலையை ஒதுக்கி, 
தான்‌ இருக்க வேண்டிய நிலை எது என்பதை 
மனிதன்‌ உணர்கிறான்‌ எனலாம்‌. அன்பு என்ற 
சுடருக்குத்‌ தியாகம்தானே எண்ணெய்யாக 
இருக்க முடியும்‌? 

பிறர்‌ நோயும்‌ தம்‌ நோய்போல்‌ போற்றி அறன்‌ அறிதல்‌ 
சான்றவர்க்கு எல்லாம்‌ கடன்‌ (கலி.139) 

என்று பிறர்‌ துன்பத்தைத்‌ தம்‌ துன்பமாகக்‌ 
கருதி, உதவுதல்‌ பற்றி நல்லந்துவனார்‌ 
குறிப்பிடுகிறார்‌. 


'உண்மையான செல்வம்‌ என்பது 
பிறர்துன்பம்‌ தீர்ப்பதுதான்‌' என்கிறார்‌ 
நல்வேட்டனார்‌. 
சான்றோர்‌ செல்வம்‌ என்பது சேர்ந்தோர்‌ 
புன்கண்‌ அஞ்சும்‌ பண்பின்‌ 


மென்கண்‌ செல்வம்‌ செல்வம்‌ என்பதுவே (நற்‌. 210) 


உறவினர்‌ கெட, வாழ்பவனின்‌ 
பொலிவு அழியும்‌ என்று பெருங்கடுங்கோ 
குறிப்பிடுகிறார்‌. இதனால்தான்‌ 'செல்வம்‌ 
என்பது சிந்தையின்‌ நிறைவு' என்கிறது தமிழ்‌ 
இலக்கியம்‌. 'நிறைவடைகிறவனே செல்வன்‌' 


24-01-2020 10.08.24 AM | | 


என்கிறது சீன நாட்டுத்‌ தாவோயியம்‌. உடல்‌ 
உறுப்புகள்‌ ஒன்றுக்கொன்று உதவுவது 
போலச்‌ சமூக உறுப்புகளான மனிதர்களும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ உதவிக்கொள்ள 
வேண்டும்‌. இதயம்‌ இரத்தத்தை எல்லாம்‌ 
தனக்கே வைத்துக்‌ கொண்டால்‌ என்ன ஆவது? 
இரைப்பை, உணவை அப்படியே தானே 
வைத்துக்‌ கொண்டால்‌ என்ன ஆவது? பிறருக்கு 
உதவாமல்‌, மனிதத்திற்குக்‌ கொடும்பாவி 
கட்டுவது சங்க காலத்தில்‌ இல்லை. 


வாய்மை 


வாய்மையைச்‌ சிறந்த அறமாகச்‌ சங்க 
இலக்கியங்கள்‌ பேசுகின்றன. வாய்மை பேசும்‌ 
நாவே உண்மையான நா என்ற கருத்தை, 
"பொய்யாச்‌ செந்நா ,"பொய்படுபறியா வயங்கு 
செந்நா” என்று இலக்கியங்கள்‌ கூறுகின்றன. 


நாக்கு ஓர்‌ அதிசயத்‌ திறவுகோல்‌ 
என்பார்கள்‌. இன்பத்தின்‌ கதவைத்‌ திறப்பதுவும்‌ 
அதுதான்‌. துன்பத்தின்‌ கதவைத்‌ திறப்பதுவும்‌ 
அதுதான்‌. மெய்‌ பேசும்‌ நா மனிதனை 
உயர்த்துகிறது. பொய்பேசும்‌ நா மனிதனைத்‌ 
தாழ்த்துகிறது. 


போதிதர்மர்‌ 


'பிழையா நன்மொழி' என்று 
வாய்மையை நற்றிணை குறிப்பிடுகின்றது; 
இதற்கு மாறாகப்‌ 'பொய்‌ மொழிக்‌ 
கொடுஞ்சொல்‌' என்று பொய்யைக்‌ 
குறிப்பிடுகிறது. நிலம்‌ புடைபெயர்ந்தாலும்‌ 
பொய்சொல்லக்‌ கூடாது என்பது பல 
பாடல்களில்‌ வற்புறுத்தப்பட்டுள்ளது. 
வாய்மையைப்‌ பற்றி, சங்ககால மக்கள்‌ 
கொண்டிருந்த கருத்தழுத்தத்தை இப்பகுதிகள்‌ 
புலப்படுத்துகின்றன. பொய்ச்சான்று 
கூறாமையும்‌ வலியுறுத்தப்பட்டது. 


சங்க இலக்கியங்கள்‌ காட்டும்‌ 
அறங்கள்‌, ஒரு மனிதன்‌ தனியாகவும்‌ சமூக 
உறுப்பினனாகவும்‌ இயங்குவதற்கும்‌ அவனது 
பண்பு நலனை உருவாக்குவதற்கும்‌ உதவும்‌ 
விதிமுறைகள்‌ எனலாம்‌. 


தாம்‌ சிந்திக்காமல்‌ பிறர்‌ சொல்ல அறியும்‌ 
அறம்‌ மூன்றாம்‌ தரமானது. சிந்தித்து அறிந்து 
கொள்ளும்‌ அறம்‌ இரண்டாம்‌ தரமானது. 
இயல்பாக அறியும்‌ அறம்‌ முதல்‌ தரமானது. 
சங்க இலக்கியங்கள்‌ காட்டும்‌ அறங்கள்‌ 
இயல்பான முதல்‌ தரமான அறங்கள்‌ எனலாம்‌. 


எத்திசையும்‌ புகழ்‌ மணக்க..... 


கி.பி.பொ.ஆ.) ஆறாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ காஞ்சி மாநகரத்துச்‌ சிற்றரசர்‌ ஒருவர்‌ 
போதிதர்மர்‌ என்னும்‌ சமயப்பெயர்பூண்டு சீனாவுக்குச்‌ சென்றார்‌. பெளத்த சமயத்‌ தத்துவத்தின்‌ 
ஒரு பிரிவைப்‌ போதித்தார்‌. அதிலிருந்து உருவானதே "ஜென்‌" தத்துவம்‌. இது, பின்னர்‌ ஜப்பான்‌ 
முதலிய நாடுகளுக்கும்‌ பரவிச்‌ செழித்து விளங்கியது. போதி தருமருக்குச்‌ சீனர்கள்‌ கோவில்‌ 
கட்டி சிலை வைத்து இன்றளவும்‌ வணங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. 


கற்பவை கற்றபின்‌... 


பாடப்பகுதியில்‌ கொடுக்கப்பட்டுள்ள அறக்கருத்துகளை வலியுறுத்தும்‌ சங்க இலக்கியப்‌ 
பாடலடிகள்‌ ஐந்தினைத்‌ தொகுத்து அவை கூறும்‌ அறச்‌ செய்திகளை எழுதுக. 


கொன்றை வேந்தன்‌ முதலான பிற்கால அறநூல்களின்‌ பெயர்களை அறிந்து, அவற்றுள்‌ 
ஏதேனும்‌ ஒரு நூலின்‌ அறக்‌ கருத்துக்களை எடுத்துக்‌ கொண்டு அவை இன்றும்‌ பொருந்தி 
நிற்பது குறித்துக்‌ கலந்துரையாடுக. 


| | 10th_Tamil Unit 8.indd 187 


24-01-2020 10.08.24 AM | | 


கவிதைப்‌ பேழை 


ஞானம்‌ 


- தி.சொ.வேணுகோபாலன்‌ 


இயக்கமே உலகம்‌ நிலைத்திருப்பதற்கான அடிப்படை. இயங்குதலின்றி 


உலகில்லை, உயர்வில்லை. கடல்‌ அலைகளைப்போல்‌ பணிகளும்‌ 


நுழையும்முன்‌ 


ஓய்வதில்லை. அலைகள்‌ ஓய்ந்திடின்‌ கடலுமில்லை. பணிகள்‌ 
ஓய்ந்திடின்‌ உலகமுமில்லை. தனக்கான பணிகளோ உலகிற்கான 


பணிகளோ அவை அறம்‌ சார்ந்து வளர வேண்டும்‌. 


சாளரத்தின்‌ கதவுகள்‌, சட்டம்‌; 
காற்றுடைக்கும்‌, 

தெருப்புழுதி வந்தொட்டும்‌. 
கரையான்‌ மண்‌ வீடு கட்டும்‌. 
அன்று துடைத்தேன்‌, 

சாயம்‌ அடித்தேன்‌, 
புதுக்கொக்கி பொருத்தினேன்‌. 
காலக்கழுதை 

கட்டெறும்பான 

இன்றும்‌ 

கையிலே 

வாளித்கண்ணீர்‌, சாயக்குவளை, 


கந்தைத்துணி, கட்டைக்‌ தூரிகை: 


அறப்பணி ஓய்வதில்லை 
ஓய்ந்திடில்‌ உலகமில்லை! 


கோடை வயல்‌ - தொகுப்பு 


நூல்‌ வெளி 


நம்‌ பாடப்பகுதியில்‌ கொடுக்கப்பட்ட கவிதை தி.சொ.வேணுகோபாலனின்‌ 'கோடை வயல்‌' 
என்னும்‌ தொகுப்பில்‌ இடம்பெற்றுள்ளது. இவர்‌ திருவையாற்றில்‌ பிறந்தவர்‌; மணிப்பால்‌ 
பொறியியல்‌ கல்லூரியில்‌ எந்திரவியல்‌ பேராசிரியராகப்‌ பணியாற்றியவர்‌; 'எழுத்து' காலப்‌ 


புதுக்கவிஞர்களில்‌ ஒருவர்‌. இவரின்‌ மற்றொரு கவிதைத்‌ தொகுப்பு மீட்சி விண்ணப்பம்‌. 


கற்பவை கற்றபின்‌... 


துளிப்பா ஒன்றினைத்‌ தேர்ந்தெடுத்து அதில்‌ வெளிப்படும்‌ கருத்தினைப்‌ பற்றி வகுப்பறையில்‌ 


இரண்டு நிமிடம்‌ உரை நிகழ்த்துக. 


திருக்குறள்‌ அறத்துப்பாலில்‌ உள்ள அதிகாரங்களின்‌ தலைப்பினை எழுதி, அகர 
வரிசைப்படுத்தி அதன்‌ பொருளினை எழுதுக. 


| | 10th_Tamil Unit 8.indd 188 


188 


ஓ 24-01-2020 10.08.24 AM | | 


கவிதைப்‌ பேழை [1] 


காலக்கணிதம்‌ 


- கண்ணதாசன்‌ 


கவிஞன்‌ என்பவன்‌ யார்‌? அவன்‌ குணம்‌ என்ன? அவன்‌ பணி என்ன? 


மனம்‌ என்னும்‌ வயலில்‌, சொல்லேர்‌ உழவனாக, சிந்தனை விதையைத்‌ 
தூவி, மடமைக்‌ களை பறித்து, தத்துவ நீர்‌ பாய்ச்சி, அறம்‌ என்னும்‌ 


நுழையும்முன்‌ 


கவிஞன்‌ யானோர்‌ காலக்‌ ௧௨ 
கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன்‌! 
புவியில்‌ நானோர்‌ புகழுடைத்‌ தெய்வம்‌ 
பொன்னினும்‌ விலைமிகு பொருளென்‌ செல்வம்‌! 
இளைசரி யென்றால்‌ இயம்புவதென்‌ தொழில்‌ 
இவைதவ நாயின்‌ எதிர்ப்பதென்‌ வேலை! 
ஆக்கல்‌ அளித்தல்‌ அழித்தல்‌ இம்‌ மூன்றும்‌ 
அவனும்‌ யானுமே அறிந்தவை; அறிக! 
செல்வர்தங்‌ கையில்‌ சிறைப்பட மாட்டேன்‌; 
பதவி வாளுக்கும்‌ பயப்பட மாட்டேன்‌! 

பாசம்‌ மிகுத்தேன்‌; பற்றுதல்‌ மிகுத்தேன்‌! 
ஆசை தருவன அனைத்தும்‌ பற்றுவேன்‌! 
உண்டா யின்பிறர்‌ உண்ணக்‌ தருவேன்‌; 
இல்லா யின்‌எமர்‌ இல்லம்‌ தட்டுவேன்‌ 
வண்டா யெழுந்து மலர்களில்‌ அமர்வேன்‌ 
வாய்ப்புறத்‌ தேனை உ௫ர்ப்புறந்‌ தருவேன்‌! 
பண்டோர்‌ கம்பன்‌, பாரதி, தாசன்‌ 


சொல்லா தனசில சொல்லிட முனைவேன்‌! 


| | 10th_Tamil Unit 8.indd 189 


கதிர்‌ அறுப்பவன்‌ கவிஞன்‌. காலத்தைக்‌ கணிப்பதால்‌ காலத்தை 
வென்றவனாகிறான்‌. 


புகழ்ந்தால்‌ என்னுடல்‌ புல்லரிக்‌ காது 


இகழ்ந்தால்‌ என்மனம்‌ இறந்து விடாது! 
வளமார்‌ கவிகள்‌ வாக்குமூ லங்கள்‌ 
இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு! 
கல்லாய்‌ மரமாய்க்‌ காடுமே டாக 

மாறா திருக்கயான்‌ வனவிலங்‌ கல்லன்‌! 
*மாற்றம்‌ எனது மானிடத்‌ தத்துவம்‌; 
மாறும்‌ உலகின்‌ மகத்துவம்‌ அறிவேன்‌! 
எவ்வெவை தீமை எவ்வெவை நன்மை 
என்ப தறிந்து ஏகுமென்‌ சாலை! 
தலைவர்‌ மாறுவர்‌; தர்பார்‌ மாறும்‌; 
தத்துவம்‌ மட்டுமே அட்சய பாத்திரம்‌! 
கொள்வோர்‌ கொள்க; குரைப்போர்‌ குரைக்க! 
உள்வாய்‌ வார்த்தை உடம்பு தொடாது; 
நானே தொடக்கம்‌; நானே முடிவு; 


நானுரைப்‌ பதுதான்‌ நாட்டின்‌ சட்டம்‌! * 


24-01-2020 10.08.25 AM | | 


நூல்‌ வெளி 
'காலக்கணிதம்‌' என்னும்‌ இப்பாடப்பகுதி கண்ணதாசன்‌ கவிதைத்‌ தொகுப்பில்‌ 
இடம்பெற்றுள்ளது. 


'முத்தையா' என்னும்‌ இயற்பெயரைக்‌ கொண்ட கண்ணதாசன்‌ இன்றைய சிவகங்கை 
மாவட்டத்தின்‌ சிற்றூரான சிறுகூடல்பட்டியில்‌ பிறந்தவர்‌. இவரது பெற்றோர்‌ சாத்தப்பன்‌ 
- விசாலாட்சி ஆவர்‌. 1949ஆம்‌ ஆண்டு "கலங்காதிரு மனமே" என்ற பாடலை எழுதி, திரைப்படப்‌ 
பாடலாசிரியரானார்‌. திரையுலகிலும்‌ இலக்கிய உலகிலும்‌ சிறந்து விளங்கியவர்‌ கண்ணதாசன்‌. 
இவர்‌ சிறந்த கவியரங்கக்‌ கவிஞராகவும்‌ பேச்சாளராகவும்‌ திகழ்ந்தவர்‌. தன்‌ திரைப்படப்‌ பாடல்கள்‌ 
வழியாக எளிய முறையில்‌ மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர்‌. சேரமான்‌ காதலி 
என்னும்‌ புதினத்திற்காக சாகித்திய அகாதெமி விருது பெற்றவர்‌. இவர்‌ தமிழக அரசின்‌ அரசவைக்‌ 
கவிஞராகவும்‌ சிறப்பிக்கப்பட்டிருந்தார்‌. 


45௩, 


டு கற்பவை கற்றபின்‌... 


ஓ கவிதைகளை ஒப்பிட்டுக்‌ கருத்துரைக்க. ஓ 
கவிச்சக்கரவர்த்தியும்‌ கவியரசும்‌ 


நதியின்‌ பிழையன்று 
நறும்புனலின்மை அன்றே 
பதியின்‌ பிழையன்று 
பயந்த நம்மைப்‌ புரந்தான்‌ 
மதியின்‌ பிழையன்று 
மகன்‌ பிழையன்று மைந்த 
விதியின்‌ பிழை நீ 
இதற்கென்னை வெகுண்ட தென்றன்‌ 
- கம்பன்‌ 
நதிவெள்ளம்‌ காய்ந்து விட்டால்‌ 
நதிசெய்த குற்றம்‌ இல்லை 
விதிசெய்த குற்றம்‌ இன்றி 


வேறு - யாரம்மா! 


- கண்ணதாசன்‌ 


19௦ 


| | 10th Tamil Unit 8.indd 190 ஓ 24-01-2020 10.08.25 AM | | 


இராமானுசர்‌ - நாடகம்‌ 


விரிவானம்‌ [1 


நாளுக்கு ஒருமுறை மலர்வது சண்பகம்‌. ஆண்டுக்கு ஒருமுறை 
மலர்வது பிரம்ம கமலம்‌. பன்னிரண்டு ஆண்டுக்கு ஒரு 
முறை மலர்வது குறிஞ்சி. தலைமுறைக்கு ஒருமுறை மட்டுமே 


நுழையும்முன்‌ 


மலர்வது மூங்கில்‌. அதைப்போல்‌ நம்‌ தலைமுறைக்கு ஒரு முறை 


பிறப்பவர்கள்‌ ஞானிகள்‌. அவ்வாறு வந்தவரைப்‌ பற்றிய நிகழ்ச்சி 
ஒன்று, இதோ நாடகமாய்‌... 


இடம்‌: திருக்கோட்டியூர்‌ பூரணர்‌ இல்லம்‌ 


பாத்திரங்கள்‌: இராமானுசர்‌ - கூரேசர்‌ - 
முதலியாண்டான்‌ - பூரணர்‌ 


முதலியாண்டான்‌: (இராமானுசரைப்‌ 


பார்த்து) சுவாமிகளே! புனித திருமந்திரத்‌ 
திருவருள்‌ வேண்டி மீண்டும்‌ இங்கு 


| | 10th_Tamil Unit 8.indd 191 


191 


வந்துள்ளோம்‌. இன்றாவது நமது விருப்பம்‌ 
நிறைவேறுமா? 


இராமானுசர்‌: முதலி, இதுவரை எத்தனை 
முறை வந்துள்ளோம்‌? 


முதலியாண்டான்‌: பெரிய நம்பிகள்‌ 
பதினெட்டு முறை 


வந்துள்ளோம்‌ சுவாமிகளே! 


கூறினாரென்று 


இராமானுசர்‌: வருந்த வேண்டாம்‌ 
முதலியாண்டார்‌. நம்‌ விருப்பம்‌ இன்று 
உறுதியாக நிறைவேறும்‌. 


முதலியாண்டான்‌: எப்படிக்‌ கூறுகிறிர்கள்‌ 
சுவாமி? 


இராமானுசர்‌: திருமந்திரத்‌ திருவருள்‌ 
பெறத்‌ தண்டும்‌, கொடியுமாக இராமானுசரை 
வரச்‌ சொல்லுங்கள்‌ என்னும்‌ செய்தி, 
பூரணரால்‌ திருவரங்கத்திற்கு அனுப்பப்பட்டதன்‌ 
அடிப்படையிலேயே வந்துள்ளோம்‌. மனம்‌ 


தளர வேண்டாம்‌. நமது வருகையை 
அவருக்குத்‌ தெரிவியுங்கள்‌. 


(வீட்டினுள்ளிருந்து வந்த பூரணர்‌ 
வாசலில்‌ மூவர்‌ நிற்பதைப்‌ பார்த்துத்‌ 
திகைக்கிறார்‌) 

கூரேசர்‌: சுவாமிகளே! வணக்கம்‌! 


தங்கள்‌ கட்டளைப்படி புனித திருமந்திரத்‌ 
திருவருளுக்காக வந்துள்ளோம்‌. 


24-01-2020 10.08.28 AM | | 


பூரணர்‌: அடியவர்களே வணக்கம்‌! 
(இராமானுசரைப்‌ பார்த்து) கண்டு, கொடியுடன்‌ 
உங்களை மட்டும்‌ தானே வரச்‌ சொன்னேன்‌! 


இராமானுசர்‌: ஆம்‌ சுவாமி! தங்கள்‌ 
கட்டளை கிடைத்த பின்பே புறப்பட்டோம்‌. 


பூரணர்‌: பிறகெதற்குத்‌ தாங்கள்‌ உறவுகளை 
உடன்‌ அழைத்து வந்துள்ளீர்கள்‌? 


இராமானுசர்‌: சுவாமிகள்‌ என்மேல்‌ 
கோபம்‌ கொள்ளக்‌ கூடாது. தங்கள்‌ 
விருப்பப்படியேதான்‌ வந்துள்ளேன்‌. தாங்கள்‌ 
கூறிய தண்டு, கொடிக்கு இணையானவர்கள்‌ 
இவர்கள்‌. எனவே அடியவர்களாகிய 
எங்கள்மேல்‌ கோபம்‌ கொள்ளாது பரிவு 
கொண்டு திருவருள்‌ புரிய வேண்டும்‌. 


பூரணர்‌: உடையவர்களே! நான்‌ கூறும்‌ 
மந்திர மறைபொருள்‌ திருவரங்கனின்‌ 
திருவருளால்‌ கிடைக்கப்‌ பெற்றது. இது நமது 
பரம ஆச்சாரியார்‌ ஆளவந்தார்‌ அவர்களால்‌ 


எனக்கு மட்டுமே கிடைத்த அரிய பொக்கிசம்‌. 
இதை நான்‌ உங்களுக்குக்‌ கூறுகிறேன்‌. 
இதை நீங்கள்‌ நாள்தோறும்‌ தியானிப்பதால்‌, 
பிறவித்தளை நீங்கும்‌. இறைவனடி செல்ல 


இயலும்‌. இளையாழ்வாரே! இவர்களை 
நீங்கள்‌ தண்டு, கொடி எனக்‌ கூறியதால்‌ 
உங்கள்‌ மூவருக்குமாகத்‌ திருமந்திரத்தைக்‌ 
கூறுகிறேன்‌. 


(மூவரும்‌ வீட்டினுள்‌ சென்று மூன்று 
மனைப்பலகையில்‌ அமர, பூரணர்‌ எதிர்‌ 
மனைப்பலகையில்‌ அமர்கிறார்‌) 


இராமானுசர்‌: கோபம்‌ கொள்ளாது 
திருவருள்‌ 
தலைவணங்குகிறோம்‌ சுவாமி! 


கொண்டமைமக்குத்‌ 


பூரணர்‌ : ஆண்டவனின்‌ அடியவர்களுக்குத்‌ 
திருமந்திரம்‌ உரைப்பதில்‌ நாம்‌ உளம்‌ 
மகிழ்கிறோம்‌. 


(மூவரும்‌ கைகூப்பி நன்றி கூறுகின்றனர்‌) 


| | 10th_Tamil Unit 8.indd 192 


192 


பூரணர்‌: நான்‌ கூறுவதை நன்றாகக்‌ 


கவனியுங்கள்‌. கூறப்‌ போகின்ற திருமந்திர 
மறைபொருள்கள்‌ உங்கள்‌ மூவருக்கு மட்டுமே 
தெரிய வேண்டும்‌. வேறு யாரிடமாவது இதை 
நீங்கள்‌ கூறுவீர்கள்‌ எனில்‌ அது ஆசிரியர்‌ 
கட்டளையை மீறியதாகும்‌. அப்படி நடந்தால்‌ 


அதற்குத்‌ தண்டனையாக நரகமே கிட்டும்‌. 


(மூவரும்‌ ஒருவரையொருவர்‌ பார்த்துக்‌ 
கொள்கின்றனர்‌) 


பூரணர்‌: ஆச்சாரிய நியமத்தை மீறிய 
பாவிகளாக நீங்கள்‌ மாற மாட்டீர்கள்‌ என்னும்‌ 


நம்பிக்கையுடன்‌ திருமந்திரத்கைக்‌ கூறுகிறேன்‌. 


செவிகளைக்‌ கூர்மைப்படுத்திக்‌ கேளுங்கள்‌. 
நான்‌ கூறும்‌ திருமந்திரத்தை நீங்களும்‌ சேர்ந்து 
சொல்லுங்கள்‌. 


'திருமகளுடன்‌ கூடிய நாராயணனின்‌ 
கிருப்பாதங்களைப்‌ புகலிடமாகக்‌ கொள்கிறேன்‌. 
திருவுடன்‌ சேர்ந்த நாராயணனை 
வணங்குகிறேன்‌. 


(பூரணர்‌ கூறிய திருமந்திரத்தை மூவரும்‌ 
மூன்று முறை உரக்கச்‌ சொல்கின்றனர்‌.) 


பூரணர்‌: உங்கள்‌ வாழ்வில்‌ இன்றைய நாள்‌ 
மிகவும்‌ நல்ல நாள்‌. இறைவனின்‌ திருவருளால்‌ 
இன்று திருமந்திரம்‌ உமக்குக்‌ கிடைத்தது. 


இராமானுசர்‌: உங்கள்‌ திருவருளும்‌ அதில்‌ 
உள்ளது சுவாமிகளே ! 


பூரணர்‌: நான்‌ கூறிய கருத்தைக்‌ 
கண்டிப்புடன்‌ பின்பற்ற வேண்டும்‌. ஆசிரியர்‌ 
கட்டளையை மீறிவிட வேண்டாம்‌. 


மூவரும்‌: நினைவில்‌ 
சுவாமிகளே! ஆண்டவனின்‌ அடியவர்களாகிய 
எங்களுக்கு, திருவருள்‌ கொண்டு திருமந்திரம்‌ 
கூறியமைக்கு மிக்க நன்றி சுவாமிகளே! 


உள்ளது 


24-01-2020 10.08.29 AM | | 


காட்டி - 2 


இடம்‌ - திருக்கோட்டியூர்‌ செளம்ய 
நாராயணன்‌ திருக்கோவில்‌ 


பாத்திரங்கள்‌ : இராமானுசர்‌, கூரேசர்‌, 
முதலியாண்டான்‌, பூரணரின்‌ சீடர்‌, 
பொதுமக்கள்‌ 


பொதுமக்களில்‌ ஒருவர்‌: எல்லாரும்‌ 
வேகமா எங்கெ போறாங்க? 


பொதுமக்களில்‌ மற்றொருவர்‌: உமக்குச்‌ 
சேதி தெரியாதா ? வைணவ சாமியாரு 
ஒருத்தரு பெறவிப்‌ பிணிகளைத்‌ தீர்க்குற 
மந்திரத்தெச்‌ சொல்லப்‌ போறாராம்‌. 


பொதுமக்களில்‌ இன்னொருவர்‌: அப்படியா 
சேதி ! வாங்க நாமும்‌ போகலாம்‌. 


(கோவிலின்‌ மதில்‌ சுவரின்‌ மேல்‌ 
இராமானுசர்‌ நிற்க, கீழே பொதுமக்களுடன்‌ 
கூரேசரும்‌, முதலியாண்டானும்‌ நிற்கின்றனர்‌) 


இராமானுசர்‌: (உரத்த குரலில்‌) 
பெரியோர்களே! பக்தியால்‌ முக்திக்கு 
வழிகாணத்‌ துடிப்பவர்களே! அருகில்‌ 
வாருங்கள்‌ அனைவரும்‌. இன்னும்‌ அருகில்‌ 
வாருங்கள்‌. கிடைப்பதற்கரிய பிறவிப்பிணியைத்‌ 
தீர்க்கும்‌ அருமருந்தான திருமந்திரத்தை 
உங்களுக்குக்‌ கூறுகிறேன்‌. அனைவரும்‌ 
இணைந்து மந்திரத்தைச்‌ சொல்லுங்கள்‌. 


(இராமானுசருடன்‌ சேர்ந்து அனைவரும்‌ 
மூன்று முறை கூறுகின்றனர்‌) 


இராமானுசர்‌: எம்பெருமானே! 
நான்‌ இன்று உளம்‌ மகிழ்கிறேன்‌. எளிய 
மக்களுக்குத்‌ தங்களது பிறவிப்பிணியைத்‌ 
தீர்க்கும்‌ திருமந்திரத்தைக்‌ கூறி அவர்களை 
உன்‌ திருவடிகளைப்‌ புகலாகப்‌ பெறச்‌ 
செய்துவிட்டேன்‌. 


கூரேசர்‌: பார்த்தாயா முதலி, பிறர்‌ நலமாக 
வாழ, தாம்‌ வருந்திப்‌ பெற்ற மந்திரத்தையும்‌ 
கூறிவிட்டாரே! 


| | 10th_Tamil Unit 8.indd 193 


193 


யூ 


முதலியாண்டான்‌: பூரணரின்‌ 
கண்டிப்பையும்‌ மீறிப்‌ பொதுமக்கள்‌ 
நலனுக்காகக்‌ கூறியது, யாரும்‌ செய்ய 


இயலாத செயல்‌. 


(கூட்டத்திலிருந்த பூரணரின்‌ சீடர்‌, 
கைகளால்‌ ஓசை எழுப்பி இராமானுசரைக்‌ 
கீழே வருமாறு கூப்பிடுகிறார்‌). 


பூரணரின்‌ சீடர்‌: பூரணரின்‌ வார்த்தையை 
மீறிவிட்மர்‌. இங்கு நடந்ததை அறிந்து 
அவர்‌ கடும்‌ கோபமாக உள்ளார்‌. அவர்‌ 
இல்லத்துக்குத்‌ தங்களை அழைத்து வரச்‌ 
சொன்னார்‌. 


இராமானுசர்‌: உறுதியாக என்மீது 
கோபமாகத்தான்‌ இருப்பார்‌. வாருங்கள்‌! அவர்‌ 
இல்லம்‌ செல்வோம்‌. 


(அனைவரும்‌ பூரணர்‌ இல்லம்‌ நோக்கி 
நடக்கின்றனர்‌) 
காட்சி 3 


இடம்‌ : பூரணர்‌ இல்லம்‌ 


பாத்திரங்கள்‌ : இராமானுசர்‌, பூரணர்‌, 
கூரேசர்‌, முதலியாண்டான்‌ 


மூவரும்‌: வணக்கம்‌ சுவாமிகளே ! 


பூரணர்‌: வாருங்கள்‌ சுவாமி! வாருங்கள்‌. 
நீங்கள்‌ குருவிற்கு நம்பிக்கைக்கேடு செய்து 
விட்மர்கள்‌! இதற்கு என்ன தண்டனை என்று 
தெரியுமா ? 


இராமானுசர்‌: ஞான குருவே! முதலில்‌ 
எம்மை மன்னித்தருளுங்கள்‌. நாங்கள்‌ செய்த 
இரண்டகத்திற்குக்‌ கொடிய தண்டனையான 
நரகமே கிட்டும்‌ சுவாமிகளே! நான்‌ அதை 
மறக்கவில்லை. 


பூரணர்‌: அது தெரிந்துமா, நீங்கள்‌ பிழை 
செய்தீர்கள்‌? 


இராமானுசர்‌: ஆம்‌ சுவாமிகளே ! 


பூரணர்‌: தவறு எனத்‌ தெரிந்தும்‌ ஏன்‌ 
செய்தீர்கள்‌? 


24-01-2020 10.08.29 AM | | 


இராமானுசர்‌: கிடைப்பதற்கரிய 
மந்திரத்தைத்‌ தங்களின்‌ திருவருளால்‌ நான்‌ 
பெற்றேன்‌. அதன்‌ பயன்‌ எனக்கு மட்டுமே 
கிட்டும்‌. அந்த அருமந்திரத்தை அனைவருக்கும்‌ 
கூறினால்‌, துன்பத்தில்‌ உழன்று பேதை வாழ்வு 
வாழ்ந்து வரும்‌ பல்லாயிரக்கணக்கான 
மக்கள்‌ தங்களின்‌ பிறவிப்பிணி நீங்கி பேறு 
பெறுவார்கள்‌. 


இதனால்‌ நான்‌ மட்டுமே தண்டனை 
கிடைக்கப்பெற்று நரகத்தைச்‌ சேர்வேன்‌. 
ஆனால்‌ என்‌ மக்கள்‌ அனைவர்க்கும்‌ நலம்‌ 


கிட்டும்‌. எல்லாரும்‌ நலமுடன்‌ வாழ்வார்கள்‌ 
சுவாமி! 


பூரணர்‌: எம்‌ பெருமானே! உங்களுக்கு 
இருந்த பரந்த அருள்‌ உள்ளம்‌ இதுவரை 
எனக்கு இல்லாமல்‌ போனதே! நம்‌ 
பரமாச்சாரியார்‌ ஆளவந்தாரின்‌ திரு 
உள்ளத்தை அறிந்தவர்‌ தாங்கள்‌ மட்டுமே! 


இறைவனின்‌ திருவருளை உலகிற்கு 
உணர்த்தியவர்‌ தாங்களே! நான்‌ மகிழ்ச்சி 
பொங்கக்‌ கூறிய 'எம்‌ பெருமான்‌' என்னும்‌ 
திருநாமம்‌ என்றென்றும்‌ உமக்கு நிலைத்து, 
நீங்கள்‌ நீடூழி வாழ வேண்டும்‌. 


இராமானுசர்‌: எம்மை 
மன்னித்தருளியமைக்கு நன்றி சுவாமிகளே! 


விடை தாருங்கள்‌ ! 


பூரணர்‌: விடை தருவதற்கு முன்பு, 
நான்‌ மற்றொன்றையும்‌ அளிக்கிறேன்‌. 
இதோ என்‌ மகன்‌ செளம்ய நாராயணனைத்‌ 
தங்களிடம்‌ அடைக்கலமாக அளிக்கிறேன்‌. 
ஏற்றுக்கொண்டு விடை பெறுங்கள்‌ எம்‌ 
பெருமானே! 


இராமானுசர்‌: சுவாமிகளே! முன்பு 
கிடைப்பதற்கரிய திருமந்திரத்தை 
எமக்களித்தீர்கள்‌. இன்றோ உங்களின்‌ அன்புத்‌ 


திருமகனையும்‌ எமக்களித்துள்ளீர்கள்‌. நான்‌ 
பெரும்பேறு பெற்றவன்‌ ஆகிவிட்டேன்‌. மிக்க 
மகிழ்ச்சி. விடை தாருங்கள்‌! புறப்படுகிறோம்‌! 


(பூரணர்‌ விடை தர இராமானுசர்‌ செளம்ய 
நாராயணனுடன்‌ முன்‌ செல்லக்‌ கூரேசரும்‌ 
முதலியாண்டானும்‌ பின்‌ தொடரப்‌ புறப்பட்டுச்‌ 
செல்கின்றனர்‌. ) 


சிவகங்கை 
மாவட்டத்தின்‌ 
பிரான்‌ மலை 
(பறம்பு மலை) 


கருத்துகளை உரைநடையாகப்‌ படிப்பதிலும்‌ நாடகமாகப்‌ படிப்பதிலும்‌ நீங்கள்‌ உணரும்‌ 


வேறுபாடுகள்‌ குறித்துக்‌ கலந்துரையாடுக. 


இந்நாடகம்‌ வெளிப்படுத்துவது போன்று இராமானுசர்‌ வாழ்க்கை நிகழ்வுகள்‌ சிலவற்றைக்‌ 
தொகுத்து, அவை குறித்த உங்களின்‌ கருத்துகளை எடுத்துரைக்க. 


| | 10th_Tamil Unit 8.indd 194 


24-01-2020 10.08.29 AM | | 


௮, 


எழுத்து, அசை, சீர்‌, தளை, அடி, தொடை 
என்று ஆறு உறுப்புகளைக்‌ கொண்டது யாப்பு. 
வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா என 
நான்கு வகைப்‌ பாக்கள்‌ உள்ளன. யாப்பின்‌ 
உறுப்புகள்‌ குறித்து கடந்த ஆண்டில்‌ கற்றதை 
நினைவு படுத்திக்‌ கொள்ளுங்கள்‌. 

பாக்களுக்கு உரிய ஓசைகளைப்‌ பற்றி 
முதலில்‌ அறிந்துகொள்வோம்‌. பாக்களை 
ஓசைகளைக்‌ கொண்டே அறியலாம்‌. 
ஒவ்வொரு பாவும்‌ ஓசையால்‌ வேறுபட்டது. 
ஓசையானது செப்பல்‌, அகவல்‌, துள்ளல்‌, 
தூங்கல்‌ என்று நான்கு வகைப்படும்‌. 
செப்பல்‌ ஓசை 


செப்பலோசை வெண்பாவிற்குரியது. அறம்‌ 
கூறும்‌, குறளும்‌ நாலடியாரும்‌ வெண்பாவில்‌ 
அமைந்துள்ளன. 
அகவல்‌ ஓசை 


அகவல்‌ ஓசை ஆசிரியப்பாவுக்கு உரியது. 
இலக்கணக்‌ கட்டுக்கோப்புக்‌ குறைவாகவும்‌ 
கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும்‌ 
இருப்பது அகவற்பா என்னும்‌ ஆசிரியப்பா. 


பா - வகை, அலகிடூதல்‌ 


கற்கண்டு [1] 


72 17 


சங்க இலக்கியங்களும்‌ சிலப்பதிகாரம்‌, 
மணிமேகலை, பெருங்கதை ஆகிய 
காப்பியங்களும்‌ அகவற்பாவில்‌ அமைந்தவை. 
துள்ளல்‌ ஓசை 

செய்யுளில்‌ இடையிடையே உயர்ந்து 
வருவது துள்ளல்‌ ஓசை. இது கலிப்பாவுக்கு 
உரியது. 


தூங்கல்‌ ஓசை 
தூங்கல்‌ ஓசை வஞ்சிப்பாவுக்கு உரியது. 


முன்‌ வகுப்பில்‌ கற்ற ஏழு வகைத்‌ 
குளைகளையும்‌ நீங்கள்‌ நினைவுகூர்தல்‌ நல்லது. 


பா வகைகள்‌ 


குறள்‌ வெண்பா, சிந்தியல்‌ வெண்பா, 
நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, 
பஃறொடை வெண்பா என்று ஐந்துவகை 
வெண்பாக்கள்‌ உள்ளன. 


நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குறள்‌ 
ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, 
அடிமறி மண்டில ஆசிரியப்பா என்று நான்கு 
வகை ஆசிரியப்பாக்கள்‌ உள்ளன. 


இனி வெண்பா, ஆசிரியப்பா ஆகியவற்றின்‌ பொது இலக்கணத்தை அட்டவணையில்‌ காணலாம்‌. 


செப்பல்‌ ஓசை பெற்று வரும்‌. 


அகவல்‌ ஓசை பெற்று வரும்‌. 


ஈற்றடி முச்சீராகவும்‌, ஏனைய அடிகள்‌ 


ஈரசைச்‌ சீர்‌ மிகுதியாகவும்‌, காய்ச்சீர்‌ 


நாற்சீராகவும்‌ வரும்‌. இயற்சீர்‌, குறைவாசவும்‌ பயின்று வரும்‌. 

வெண்சீர்‌ மட்டுமே பயின்று வரும்‌. 

இயற்சீர்‌ வெண்டளை, வெண்சீர்‌ ஆசிரியத்‌ தளை மிகுதியாகவும்‌ 

வெண்டளை மட்டும்‌ பயின்று வரும்‌. வெண்டளை, கலித்தளை ஆகியவை 
விரவியும்‌ வரும்‌. 


அடிக்கு மேற்பட்டு வரும்‌.) 


இரண்டடி முதல்‌ பன்னிரண்டு அடி வரை | மூன்று அடி முகல்‌ எழுதுபவர்‌ 
அமையும்‌. (கலிவெண்பா பதின்மூன்று 


மனநிலைக்கேற்ப அமையும்‌. 


என்னும்‌ வாய்பாட்டில்‌ முடியும்‌. 


ஈற்றுச்‌ சீர்‌ நாள்‌, மலர்‌, காசு, பிறப்பு 


ஏகாரத்தில்‌ முடித்தல்‌ சிறப்பு. 


| | 10th_Tamil Unit 8.indd 195 


195 


யூ 


24-01-2020 10.08.29 AM | | 


| | 10th_Tamil Unit 8.indd 196 ஓ 24-01-2020 10.08.29 AM | | 


மேற்சொன்னவற்றுள்‌ குறள்‌ 
வெண்பாவின்‌ இலக்கணத்தையும்‌ அலகிடும்‌ 
முறையினையும்‌ தெரிந்துகொள்வோம்‌. 


குறள்‌ வெண்பா என்பது வெண்பாவின்‌ 
பொது இலக்கணம்‌ அமையப்பெற்று இரண்டு 
அடிகளாய்‌ வரும்‌. முதலடி நான்கு சீராகவும்‌ 
(அளவடி) இரண்டாம்‌ அடி மூன்று சீராகவும்‌ 
(சிந்தடி) வரும்‌. 
அலகிடுதல்‌ 

செய்யுளின்‌ சீரை அசை பிரித்து நேரசை, 
நிரையசை என்று பகுத்துக்‌ காண்பதை முன்‌ 
வகுப்பில்‌ அறிந்துள்ளோம்‌. 

அலகிடுதல்‌ என்பது சீரைப்‌ பிரித்து அசை 
பார்த்து, அசைக்கேற்ற வாய்பாடு காணுதல்‌. 


அலகிடுதல்‌ எ.கா. உலகத்தோ டொட்ட வொழுகல்‌ பலகற்றும்‌ 
கல்லார்‌ அறிவிலா தூர்‌. 


உல/கத்தோ நிரை நேர்‌ நேர்‌ புளிமாங்காய்‌ 
டொட்/ட நேர்‌ நேர்‌ தேமா 
வொழு/கல்‌ நிரை நேர்‌ புளிமா 
பல/கற்/றும்‌ நிரை நேர்‌ நேர்‌ புளிமாங்காய்‌ 
கல்‌/லார்‌ நேர்‌ நேர்‌ தேமா 
அறி/விலா நிரை நிரை கருவிளம்‌ 
தார்‌ நேர்‌ நாள்‌ 


நினைவில்‌ கொள்க. 


நேர்‌ -நூள்‌ (நேர்நேர்‌ - தேமா நேர்நேர்நேர்‌ - தேமாங்காய்‌ [நேர்நேர்நிரை - தேமாங்கனி 
நிரை - மலர்‌ |நிரைநேர்‌ - புளிமா நிரைநேர்நேர்‌ - புளிமாங்காய்‌ |நிரைநேர்நிரை - புளிமாங்கனி 
நிரை நிரை - கருவிளம்‌ | நிரைநிரை நேர்‌ - கருவிளங்காய்‌ | நிரை நிரை நிரை - கருவிளங்கனி 
நேர்நிரை - கூவிளம்‌ |நேர்நிரைநேர்‌ - கூவிளங்காய்‌ |நேர்நிரைநிரை - கூவிளங்கனி 


நேர்பு - காசு 
நிரைபு - பிறப்பு 


& 
௩௦. 
“தே AN, 


‘Vr கற்பவை கற்றபின்‌... 


பாடநூலில்‌ இடம்பெற்றுள்ள கவிதைகளையும்‌ அவற்றின்‌ பாவகைகளையும்‌ வகைப்படுத்திப்‌ 
பட்டியல்‌ இடுக. 


வெண்பாவில்‌ அமைந்த நூல்கள்‌, ஆசிரியப்பாவில்‌ அமைந்த இலக்கியங்கள்‌ பற்றி வகுப்பில்‌ 
கலந்துரையாடுக. 


196 


பலவுள்‌ தெரிக. 
1. மேன்மை தரும்‌ அறம்‌ என்பது...... 
௮) கைமாறு கருதாமல்‌ அறம்‌ செய்வது 
ஆ) மறுபிறப்பில்‌ பயன்‌ பெறலாம்‌ என்ற நோக்கில்‌ அறம்‌ செய்வது 
இ) புகழ்‌ கருதி அறம்‌ செய்வது 
ஈ) பதிலுதவி பெறுவதற்காக அறம்‌ செய்வது 


2. வீட்டைத்‌ துடைத்துச்‌ சாயம்‌ அடித்தல்‌' இவ்வடி குறிப்பிடுவது ............ 
௮) காலம்‌ மாறுவதை 
ஆ) வீட்டைத்‌ துடைப்பதை 
இ) இடையறாது அறப்பணி செய்தலை 


ஈ) வண்ணம்‌ பூசுவதை 


3. உலகமே வறுமையுற்றாலும்‌ கொடுப்பவன்‌ என்றும்‌ 
பொருள்களின்‌ இருப்பைக்‌ கூட அறியாமல்‌ கொடுப்பவன்‌ என்றும்‌ பாராட்டப்படுவோர்‌ 
௮) உதியன்‌: சேரலாதன்‌ 
ஆ) அதியன்‌; பெருஞ்சாத்தன்‌ 
இ) பேகன்‌: கிள்ளிவளவன்‌ 


ஈ) நெடுஞ்செழியன்‌; திருமுடிக்காரி 


4. காலக்கணிகம்‌ கவிதையில்‌ இடம்பெற்ற தொடர்‌....... 
௮) இகழ்ந்தால்‌ என்மனம்‌ இறந்துவிடாது 
ஆ) என்மனம்‌ இகழ்ந்தால்‌ இறந்துவிடாது 
இ) இகழ்ந்தால்‌ இறந்துவிடாது என்மனம்‌ 
ஈ) என்மனம்‌ இறந்துவிடாது இகழ்ந்தால்‌ 


5.  சிலப்பதிகாரத்திலும்‌ மணிமேகலையிலும்‌ அமைந்த பாவினம்‌ .......... 
௮) அகவற்பா அ) வெண்பா 
இ) வஞ்சிப்பா ஈ) கலிப்பா 
குறுவினா 
1. கொள்வோர்‌ கொள்க: குரைப்போர்‌ குரைக்க! 
உள்வாய்‌ வார்த்தை உடம்பு தொடாது 
௮) அடியெதுகையை எடுத்தெழுதுக. 
ஆ) இலக்கணக்‌ குறிப்பு எழுதுக - கொள்க, குரைக்க 
2. குறள்வெண்பாவின்‌ இலக்கணத்தை எழுதி எடுத்துக்காட்டுத்‌ தருக. 


197 


| | 10th Tamil Unit 8.indd 197 ஓ 24-01-2020 10.08.29 AM | | 


குறிப்பு வரைக - அவையம்‌. 
காலக்‌ கமுதை கட்டெறும்பானதும்‌ கவிஞர்‌ செய்வது யாது? 


வஞ்சிப்பாவிற்கு உரிய ஓசை தூங்கல்‌ ஓசை ஆகும்‌. துள்ளல்‌ ஓசை கலிப்பாவுக்கு உரியது. 
இத்தொடர்களை ஒரே தொடராக இணைத்து எழுதுக. 


சிறுவினா 


1. 


சங்க இலக்கியங்கள்‌ காட்டும்‌ அறங்கள்‌ இன்றைக்கும்‌ தேவையானவையே என்பதற்குச்‌ சில 
எடுத்துக்காட்டுகள்‌ தருக. 


2. ஆசிரியப்பாவின்‌ பொது இலக்கணத்தை எழுதுக. 

3. சுற்றுச்சூழலைப்‌ பேணுவதே இன்றைய அறம்‌' என்ற தலைப்பில்‌, பெற்றோர்‌ ஆசிரியர்‌ 
கூட்டத்தில்‌ பேசுவதற்கான உரைக்குறிப்பு ஒன்றை உருவாக்குக. (குறிப்பு - சுற்றுச்சூழல்‌ 
மாசுபடுவதைத்‌ தடுக்கச்‌ சட்டங்கள்‌ இயற்றப்பட்டிருந்தாலும்‌, ஒவ்வொருவரின்‌ உள்ளத்திலும்‌ 
ஏற்படும்‌ மாற்றமே சுற்றுச்சூழலைப்‌ பாதுகாக்கும்‌) 

4. வாளித்‌ தண்ணீர்‌, சாயக்‌ குவளை, கந்தைத்‌ துணி, கட்டைத்‌ தூரிகை - இச்சொற்களைத்‌ 
தொடர்புபடுத்தி ஒரு பத்தி அமைக்க. 

நெடுவினா 


1. 


2. 


பள்ளித்திடலில்‌ கிடைத்த பணப்பையை உரியவரிடம்‌ ஒப்படைத்ததையும்‌ அதற்குப்‌ பாராட்டுப்‌ 
பெற்றதையும்‌ பற்றி வெளியூரில்‌ இருக்கும்‌ உறவினர்‌ ஒருவருக்குக்‌ கடிதம்‌ எழுதுக. 


காலக்கணிதம்‌ கவிதையில்‌ பொதிந்துள்ள நயங்களைப்‌ பாராட்டி எழுதுக. 


கவிஞன்‌ யானோர்‌ காலக்‌ கணிதம்‌ 

கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன்‌! 
புவியில்‌ நானோர்‌ புகமுடைத்‌ தெய்வம்‌ 
பொன்னினும்‌ விலைமிகு பொருளென்‌ செல்வம்‌! 
இவைசரி யென்றால்‌ இயம்புவதென்‌ தொழில்‌ 
இவைதவ றாயின்‌ எதிர்ப்பதென்‌ வேலை! 
ஆக்கல்‌ அளித்தல்‌ அழித்தல்‌இம்‌ மூன்றும்‌ 
அவனும்‌ யானுமே அறிந்தவை; அறித! 


- கண்ணதாசன்‌ 
குறிப்புகளைக்‌ கொண்டு ஒரு பக்க அளவில்‌ நாடகம்‌ எழுதுக. 


மாணவன்‌ - கொக்கைப்‌ போல, கோழியைப்‌ போல - உப்பைப்‌ போல - இருக்க வேண்டும்‌ 
- தொக்கு காத்திருந்து கிடைக்கும்‌ வாய்ப்பைப்‌ பயன்படுத்திக்கொள்ளும்‌ - குப்பையைக்‌ 
கிளறினாலும்‌ தனது உணவை மட்டுமே எடுத்துக்கொள்ளும்‌ கோழி - கண்ணுக்குத்‌ 
தெரியாவிட்டாலும்‌ உப்பின்‌ சுவையை உணரமுடியும்‌ - ஆசிரியர்‌ விளக்கம்‌ - மாணவன்‌ 


மகிழ்ச்சி . 


198 


| | 10th Tamil Unit 8.indd 198 ஓ 24-01-2020 10.08.29 AM | | 


| | 10th Tamil Unit 8.indd 199 ஓ 


8 


மொழியை ஆள்வோம்‌! 


ழி 


படித்துச்‌ சுவைக்க. 


மரம்‌ தேடிய களைப்பு விற்பனையில்‌ 

மின்கம்பியில்‌ காற்றுப்‌ பொட்டலம்‌ 

இளைப்பாறும்‌ குருவி. சிக்கனமாய்‌ மூச்சு விடவும்‌... 
- நூணற்காடன்‌ - புதுவைத்‌ தமிழ்‌ நெஞ்சன்‌ 


மொழிபெயர்க்க. 

Once upon a time there were two beggars in Rome. The first beggar used to cry in the streets of the city, "He is 
helped whom God helps". The Second beggar used to cry, "He is helped who the king helps’. This was repeated by 
them everyday. The Emperor of Rome heard it so often that he decided to help the beggar who popularized him in 
the streets of Rome. He ordered a loaf of bread to be baked and filled with pieces of gold. When the beggar felt the 
heavy weight of the bread, he sold it to his friend as soon as he met him. The latter carried it home. When he cut 
the loaf of bread he found sparkling pieces of gold. Thanking God, he stopped begging from that day. But the other 
continued to beg through the city. Puzzled by the beggars behaviour, the Emperor summoned him to his presence 
and asked him, "What have you done with the loaf of bread that I had sent you lately?" The man replied, "I sold it to 
my friend, because it was heavy and did not seem well baked". Then the Emperor said, ‘Truly he whom God helps is 
helped indeed," and turned the beggar out of his palace. 


மரபுத்‌ தொடருக்கான பொருளறிந்து தொடரில்‌ அமைத்து எழுதுக. 

மரபுத்தொடர்‌ 

மனக்கோட்டை கண்ணும்‌ கருத்தும்‌ 

அள்ளி இறைத்தல்‌ ஆறப்போடுதல்‌ 
பின்வரும்‌ உரையாடலில்‌ உள்ள பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. 
"தம்பி? எங்க நிக்கிறே?" 
"நீங்க சொன்ன எடத்துலதாண்ணே! எதிர்த்தாப்புல ஒரு டீ ஸ்டால்‌ இருக்குது." 
"அங்ஙனக்குள்ளயே ம சாப்டுட்டு, பேப்பரப்‌ படிச்சிக்கிட்டு இரு... நா வெரசா வந்துருவேன்‌" 
"அண்ணே! சம்முவத்தையும்‌ கூட்டிக்கிட்டு வாங்கண்ணே! அவனெப்‌ பாத்தே ரொம்ப நாளாச்சு!" 
"அவம்‌ பாட்டியோட வெளியூர்‌ போயிருக்கான்‌. உங்கூருக்கே அவனெக்‌ கூட்டிக்கிட்டு வர்றேன்‌." 
"ரொம்பச்‌ சின்ன வயசுல பார்த்ததுண்ணே! அப்பம்‌ அவனுக்கு மூணு வயசு இருக்கும்‌!" 
"இப்ப ஒசரமா வளந்துட்டான்‌! ஒனக்கு அடையாளமே தெரியாது! ஊருக்கு எங்கூட வருவாம்‌ 
பாரேன்‌! சரி, போனை வையி. நாங்‌ கெளம்பிட்டேன்‌..." 


"சரிங்கண்ணே" 


கடிதம்‌ எழுதுக. 


உங்கள்‌ தெருவில்‌ மின்விளக்குகள்‌ பமுதடைந்துள்ளன அதனால்‌ இரவில்‌ சாலையில்‌ 
நடந்துசெல்வோருக்கு ஏற்படும்‌ இடையூறுகளை எழுதி ஆவன செய்யும்படி மின்வாரிய 
அலுவலருக்குக்‌ கடிதம்‌ எழுதுக. 


199 


24-01-2020 10.08.29 AM | | 


| | 10th Tamil Unit 8.indd 200 ஓ 


நயம்‌ பாராட்டுக. 
கோடையிலே ,இளைப்பாற்றிக்‌ கொள்ளும்வகை கிடைத்த 
குளிர்தருவே தருநிழலே நிழல்கணிந்த கனியே 
ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவைத்தண்‌ ணீரே 
உ கந்ததண்ணீர்‌ இடைமலர்ந்த சுகந்தமண மலரே 
மேடையிலே வீசுகின்ற மெல்லியபூங்‌ காற்றே 
மென்காற்றில்‌ விளைசுகமே சுகத்தில்உறும்‌ பயனே 
ஆடையிலே எனைமணந்த மணவாளா பொதுவில்‌ 
ஆடுகின்ற அரசேஎன்‌ அலங்கல்‌அணிந்‌ தருளே. 
- வள்ளலார்‌ 


ம்‌ மொழியோடு விளையாடூ 


கண்டுபிடித்து எழுதுக 
ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஜந்து, ஆறு, ஏழு, எட்டு, பத்து ஆகிய எண்ணுப்‌ பெயர்கள்‌ இடம்‌ 
பெறும்‌ திருக்குறளைக்‌ கண்டுபிடித்து எழுதுக... 
சொற்களைப்‌ பிரித்துப்‌ பார்த்துப்‌ பொருள்‌ தருக. 
1. கானடை 2. வருந்தாமரை 3. பிண்ணாக்கு 4. பலகையொலி 
எ.கா. கானடை என்பதை, 
கான்‌ அடை - காட்டைச்‌ சேர்‌ 
கான்‌ நடை - காட்டுக்கு நடத்தல்‌ 
கால்‌ நடை - காலால்‌ நடத்தல்‌ 
இவ்வாறு மூன்று வகையாகப்‌ பிரித்துப்‌ பொருள்‌ கூறலாம்‌. 


செயல்திட்டம்‌ 
ஒளவையாரின்‌ ஆத்திசூடி, பாரதியாரின்‌ ஆத்திசூடி ஆகிய இரண்டின்‌ முதல்‌ பத்துத்‌ தொடர்களை 
ஒப்பிட்டு, நாள்தோறும்‌ ஒரு தொடர்‌ என்னும்‌ அடிப்படையில்‌ கருத்துகளைக்‌ காலை வழிபாட்டு 
நிகழ்வில்‌ வழங்குக. 
அகராதியில்‌ காண்க 
ஆசுகவி, மதுரகவி, சித்திரகவி, வித்தாரகவி 


கலைச்சொல்‌ அறிவோம்‌ 


Belief - நம்பிக்கை Philosopher - மெய்யியலாளர்‌ 
Renaissance - மறுமலர்ச்சி Revivalism - மீட்டுருவாக்கம்‌ 
200 


24-01-2020 10.08.30 AM | | 


நிற்க அதற்குத்‌ தக... 


நாம்‌ எப்போதும்‌ ஒரே மனநிலையில்‌ இருப்பதில்லை. நம்மைச்‌ சுற்றி நிகழும்‌ செயல்களால்‌ 
நாம்‌ அலைக்கழிக்கப்படுகிறோம்‌. உடன்பயில்பவருடனோ, உடன்பிறந்தவருடனோ எதிர்பாராமல்‌ 
சச்சரவு ஏற்படுகிறது..... இந்தச்‌ சமயத்தில்‌ சினம்கொள்ளத்‌ தக்க சொற்களைப்‌ பேசுகிறோம்‌; 
கேட்கிறோம்‌; கைகலப்பில்‌ ஈடுபடுகிறோம்‌; இதுகாறும்‌ கற்ற அறங்கள்‌ நமக்குக்‌ கைகொடுக்க 
வேண்டாமா? மாணவ நிலையில்‌ நாம்‌ பின்பற்ற வேண்டிய அறங்களும்‌ அதனால்‌ ஏற்படும்‌ 


நன்மைகளும்‌... 


நல்ல சொற்களையே தேர்ந்தெடுத்துப்‌ | நல்ல நண்பர்களைப்‌ பெறலாம்‌; எதிரிகளையும்‌ 
பேசுதல்‌. நண்பராக்கலாம்‌. 
ஒருவரைப்‌ பற்றி இன்னொருவரிடம்‌ மாற்றிப்‌ 
பேசாதிருத்தல்‌. 
பழிவாங்கும்‌ எண்ணத்தைக்‌ கைவிடல்‌. 
ஞு அறிவை விறிவு செய்‌ 

அறமும்‌ அரசியலும்‌ - மு. வரதராசனார்‌ 

அபி கவிதைகள்‌ - அடி 

எண்ணங்கள்‌ - எம்‌.எஸ்‌. உதயமூர்த்தி 

எம்‌எல்‌ தனரத்தி 
ZS 


TT] | 


ட. இணையத்தில்‌ காண்க. 


| | 10th_Tamil_Unit 8.indd 201 ஓ 


https://tawikipedia.org/wiki/ங்க_ இலக்கியம்‌ 
http://tndipr.gov.in/ memorials/tamil/ kav iarasarkannadasanmanimandapam.htm] 


http://www.ramanujam1000.com/2016/09/blog—post_ 16.htm] 


201 


24-01-2020 10.08.30 AM | | 


விதிகளை அறிவோம்‌ ! விழிப்புணர்வு தருவோம்‌ ! 


இந்த வயதில்தான்‌ மிதிவண்டியை 
விட்டுவிட்டுப்‌ பெட்ரோல்‌ வண்டிகளை ஓட்டிப்‌ 
பார்க்க மனம்‌ ஆசைப்படும்‌. அப்பாவிடம்‌, 
அண்ணனிடம்‌, தெரிந்தவர்களிடம்‌ 
வண்டிகளை இரவல்‌ வாங்கிச்‌ சாலையில்‌ 
வேகமாக ஓட்டத்தோன்றும்‌. ஆனால்‌ உரிய 
ஓட்டுநர்‌ உரிமம்‌ இன்றிச்‌ சாலைகளில்‌ 
வண்டிகளை ஓட்டக்கூடாது என்பதை 
நினைவில்‌ கொள்ளுங்கள்‌! 

விதித்திருப்பதை அறிவோம்‌! அறிந்ததை 
மற்றவர்களுக்குச்‌ சொல்வோம்‌ - உறிய 
காலத்தில்‌ பயன்படுத்துவோம்‌! 
ஊர்தி ஒட்டுநருக்கான நெறிகள்‌ 
சாலைகளில்‌ இடப்பக்கம்‌ வண்டிகள்‌ 
செல்வதை நீங்கள்‌ பார்த்திருப்பீர்கள்‌ ! 
அதுதான்‌ முதல்‌ விதி. 
சாலையின்‌ ஓரங்களில்‌ இருக்கும்‌ 
அடையாளப்‌ பலகைகளைப்‌ புரிந்து 
ஊர்திகளை இயக்கவேண்டும்‌. 


மகிழுந்தில்‌ செல்பவர்கள்‌ கட்டாயம்‌ 
இருக்கைப்பட்டை அணியவேண்டும்‌. அதுவே 
உயிர்ப்‌ பாதுகாப்பு! 


காதுகளை அடைத்தவாறு காதணி 
பேசிகளை அணிந்துகொண்டு பாடல்‌ 
கேட்கவேண்டுமானால்‌ பின்னிருக்கையில்‌ 
அமர்ந்து செல்லுங்கள்‌ - ஊர்தியை 
இயக்கியவாறு அல்ல! 


சாலையில்‌ இடப்பக்கம்‌ திரும்ப, முடிந்த 
அளவு இடப்பக்கம்‌ வந்த பிறகு, வண்டியின்‌ 
இடப்புறச்‌ சைகைவிளக்கை ஒளிரவிட்டவாறு, 
கண்ணாடியில்‌ கண்காணித்துக்கொண்டே 
இடப்பக்கமாகத்‌ திரும்பவேண்டும்‌. 


அதேபோல வலப்பக்கமாகத்‌ திரும்புவதற்கு, 
முதலில்‌ அதிகக்‌ கவனத்துடன்‌ 
சாலையின்‌ நடுவில்‌ வரவேண்டும்‌. 
பிறகு எச்சரிக்கையுடன்‌ வலப்புறச்‌ 
சைகைவிளக்கை ஒளிரவிட்டவாறு 
கண்ணாடியில்‌ கண்காணித்துக்கொண்டே 
திரும்ப வேண்டும்‌. 


சிலர்‌ பந்தயங்களில்‌ ஓட்டுவதைப்போலச்‌ 
சாலையில்‌ செல்லும்‌ வண்டிகளை 
இடமாகவும்‌ வலமாகவும்‌ கடந்து, பின்னால்‌ 


| | 10th_Tamil Unit 8.indd 202 


202 


வருபவர்களுக்குக்‌ கடும்‌ அச்சத்தைக்‌ 
கிளப்பியவாறு ஓட்டுவார்கள்‌! அதைப்‌ 
பார்த்து நாமும்‌ கிளர்ச்சி அடைந்து வேகமாக 
ஓட்ட முயலக்‌ கூடாது. மித வேகம்‌ - மிகுந்த 
பாதுகாப்பு! 


சாலையைப்‌ பயன்படுத்தும்‌ அனைவரும்‌ 
தீயணைப்பு ஊர்திக்கும்‌ பிணியாளர்‌ 
ஊர்திக்கும்‌ முன்னுரிமை தந்து 
வழிவிடவேண்டும்‌. 

சாலையில்‌ இருபுறமும்‌ நடந்துவருபவர்கள்‌ 
அவர்களுக்குரிய சாலையைக்‌ கடக்கும்‌ 
இடங்களில்‌ கடப்பதற்கு வழிவிடவேண்டும்‌. 


ஊர்திகளை அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல்‌ 
ஏற்படுத்தாதவாறு நிறுத்தவேண்டும்‌. 


சிவப்பு விளக்கைக்‌ கண்டவுடன்‌ சாலையில்‌ 
நிறுத்தக்‌ கோட்டுக்கு முன்பாக ஊர்தியை 
நிறுத்தவேண்டும்‌. 


* நமக்கும்‌ சாலையில்‌ பயணிக்கும்‌ பிறருக்கும்‌ 
விபத்து ஏற்படாவண்ணம்‌ பாதுகாப்பாக 
ஊர்திகளை இயக்கவேண்டும்‌. 


விபத்துகளைக்‌ கண்ணுற்றால்‌ முதலுதவி, 
பிணியாளர்‌ ஊர்தியை அழைத்தல்‌ 
போன்ற நம்மால்‌ இயன்ற உதவிகளைச்‌ 
செய்யவேண்டும்‌ 


24-01-2020 10.08.30 AM | | 


ஓ 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ இ 


மாற்றுச்சிந்தனைகள்‌ சமூகத்தில்‌ ஒருவரைத்‌ தனித்து அடையாளம்‌ காட்டுவதை 
உணர்ந்து, அதுபோன்று சிந்திக்கும்‌ ஆற்றலை வளர்த்துக்‌ கொள்ளுதல்‌. 

மனித மாண்புகளையும்‌ விழுமியங்களையும்‌ வெளிப்படுத்தும்‌ வாயில்களான 
இலக்கியங்களின்‌ உட்பொருளை அறிய முற்படுதல்‌ . 

*... நேர்த்தியும்‌ செப்பமும்‌ கொண்ட கதைகளை ஆர்வத்துடன்‌ படிக்கவும்‌ எழுதவும்‌ பழகுதல்‌. 

௪... ஓர்‌ஆளுமையை மையமிட்ட கருத்துக்களைத்‌ தொகுத்து முறைப்படுத்திச்‌ சீர்மையுடன்‌ 
இதழ்‌ வடிவில்‌ வெளிப்படுத்தும்‌ திறன்‌ பெறுதல்‌. 

*  அணியிலக்கணக்‌ கூறுகளைச்‌ செய்யுளுடன்‌ தொடர்புபடுத்தி அதன்‌ சுவையுணர்ந்து 
நயத்தல்‌. 


203 


| | 10th_Tamil Unit 9.indd 203 ஓ 24-01-2020 10.08.51 AM | | 


உரைநடை உலகம்‌ [1 ஜெயகாந்தம்‌ 


- நினைவு இதழ்‌ 


கருத்தாழமும்‌ வாசகச்‌ சுவைப்பும்‌ கலந்து இலக்கியங்கள்‌ படைத்தவர்‌ ஜெயகாந்தன்‌. சமகாலக்‌ 
கருத்துகளையும்‌ நிகழ்வுகளையும்‌ சமகால மொழியில்‌ சமகால உணர்வில்‌ தந்தவர்‌ அவர்‌; சிறுகதை, 
புதினம்‌, திரைப்படம்‌, முன்னுரை, பேட்டி என எதைத்‌ தொட்டாலும்‌ தனிமுத்திரை பதித்தவர்‌; 
இலக்கியத்திற்கான பெரும்‌ விருதுகளை வென்றவர்‌. மனிதம்‌ தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர்‌ 
ஜெயகாந்தன்‌. அவரது காந்தத்‌ தன்மையுடைய எழுத்தை நினைவூட்ரும்‌ வகையில்‌ அவரது படைப்புப்‌ 
புதையலிலிருந்து சில மணிகளைத்‌ தொடுத்து ஜெயகாந்தம்‌ என்னும்‌ நினைவு இதழ்‌ 
உருவாக்கப்பட்ருள்ளது. 


24.04.1934 - 08.04.2015 


விருதுகள்‌ 
உ குடியரசுத்‌ தலைவர்‌ விருது (உன்னைப்போல்‌ ஒருவன்‌- திரைப்படம்‌) 
உ சாகித்திய அகாதெமி விருது - சில நேரங்களில்‌ சில மனிதர்கள்‌ (புதினம்‌) 


ஓ 


சோவியத்‌ நாட்டு விருது (இமயத்துக்கு அப்பால்‌) 


* 


ஞானபீட விருது 
தூமரைத்திரு விருது 


+ 


ஜெயகாந்தம்‌ - நினைவு இதழ்‌ 204 


லல வம்‌ வல்வில்‌ விழவில்லை சே ITAA AAT ட 4411411 


பாப்பா ann 


10th Tamil Unit 9.indd 204 2 24-01-2020 10.08.53 AM | | 


எதற்காக எழுதுகிறேன்‌? - ஜெயகாந்தன்‌ 


சமூக அமைப்பின்‌ முரண்பாருகளை எழுத்திலே அப்பட்டமாகக்‌ காட்டியவர்‌. நேர்முக எதிர்முக 
விளைவுகளைப்‌ பெற்றவர்‌. உள்ளடக்க விரிவால்‌ மனிதாபிமானத்தை வாசக நெஞ்சங்களில்‌ விதைத்தவர்‌. 
தன்னையறிதல்‌ என்பதிலும்‌ தன்னை உணர்த்துதல்‌ என்பதிலும்‌ முனைப்பாக இருந்தவர்‌. அவர்தான்‌ 
ஜெயகாந்தன்‌ 


நான்‌ எழுதுவதற்கு ஒரு தூண்டுதலும்‌ அதற்குரிய காரணமும்‌ உண்டு, என்‌ எழுத்துக்கு ஒரு 
இலட்சியமும்‌ உண்டு. நான்‌ எழுதுவது, முழுக்க முழுக்க வாழ்க்கையிலிருந்து நான்‌ பெறும்‌ 
கல்வியின்‌ விளைவும்‌ எனது தனிமுயற்சியின்‌ பயனுமாகும்‌. 

இந்த நாட்டில்‌, வியாசன்‌ முதல்‌ பாரதி வரை எதற்காக எழுதினார்கள்‌? இவர்களில்‌ யாராவது 
கலையைத்‌ தாங்கிப்‌ பிடிக்க என்று சொல்லிக்கொண்டதுண்டா? இவர்களைவிட கலையைத்‌ 
தாங்கியவர்களும்‌, காலம்‌ காலமாய்‌ வாழும்‌, வாழப்போகும்‌ கலா சிருஷ்டிகளைத்‌ தந்தவர்களும்‌ 
உண்டா? 


தர்மார்த்தங்களை உபதேசிக்கவே வியாஸர்‌ பாரதத்தை எழுகினார்‌. 
தமிழ்‌ இலக்கணமே நூலினியல்பாவது என்னவென்று சொல்லும்‌ போது, 
'நூலினியல்பே நுவலின்‌ ஓரிரு 

பாயிரந்தோற்றி மும்மை யினொன்றாய்‌ 

நாற்பொருட்‌ பயத்தலொடு எழுமதந்‌ தழுவி 


என்று நூலின்‌ பயன்‌ அறம்‌ பொருள்‌ இன்பம்‌ வீடு என்ற நான்கு பயனுக்காக இருத்தல்‌ 
வேண்டும்‌ என்று சொல்லி அதன்‌ பின்னர்தான்‌ விளக்கங்களைக்‌ கூறிச்‌ செல்கிறது. 


கலைத்தன்மைக்கு எந்தவிதக்‌ குறைவும்‌ வராமல்‌, கலாதேவியின்‌ காதற்‌ கணவனாகவும்‌ 
சமுதாயத்‌ தாயின்‌ அன்புப்‌ புதல்வனாகவும்‌ இருந்துதான்‌ நான்‌ எழுதுகிறேன்‌. 


அர்த்தமே வடிவத்தை வளமாக்குகிறது அல்லவா? வெறும்‌ வடிவம்‌ மரப்பாச்சிதான்‌. 
ஆகையினால்‌ இவற்றைப்‌ பிரித்துக்கொண்டு அவஸ்கைக்கு உள்ளாகின்றார்‌. நமது 
அறியாமையால்‌ அவஸ்கைகளுக்குள்ளாகி, பிறரையும்‌ நமது அறியாமையால்‌ அவஸ்தைக்கு 
உட்படுத்தாமல்‌, சமூகப்‌ பார்வையோடு கலைப்பணி புரியவே நான்‌ எழுதுகிறேன்‌. கலைப்பணி 
என்றாலே அதனுள்‌ சமூகப்‌ பார்வை அடக்கம்‌. பிரித்துப்‌ பேசும்‌ போக்கு வந்துவிட்டதால்‌ 
பிரித்துச்‌ சொல்கிறேன்‌. அது சேர்ந்துதான்‌ இருக்கிறது. 


'எதற்காக எழுதுகிறேன்‌?" என்று நான்‌ சொன்ன காரணங்களுக்குப்‌ புறம்பாக நடந்தால்‌ நான்‌ 
கண்டிக்கப்படவும்‌, திருத்தப்படவும்‌ உட்பட்டிருக்கிறேன்‌. 


5௦6950 
205 ஜெயகாந்தம்‌ - நினைவு இதழ்‌ 


லை செவிலி வழலை லில்‌ ட 11200111111 பயக படட 


பாய்வா பா பவப்‌ ப வப ப உப்‌ 


ச: 11: 1-1): 


| | 10th Tamil Unit9.indd 205 ஓ 24-01-2020 10.08.54 AM | | 


4 
oj ட்‌ - . 2] 
்‌ 31] 3] ட |:| : ்‌ 


p= அ 
al இவர்கள்‌ பார்வையில்‌ ஜெயகாந்தன்‌ து 


பள்ளிக்கல்வி அளவே படித்திருந்த ஜெயகாந்தன்‌ தமிழிலக்கிய உலகில்‌ மிகப்‌ பெரிய ஆளுமையாகத்‌ 
திகழ்கிறார்‌. எல்லாத்தரப்பு மொழிகளையும்‌ ஆண்ட வல்லமை அவருக்கிருந்தது. 


"ஜெயகாந்தன்‌, எத்தகைய பாத்திரங்களைப்‌ படைத்தாலும்‌ அந்தப்‌ பாத்திரங்களின்‌ சிறந்த அம்சங்களைக்‌ 
குறிப்பிடத்‌ தவறுவதில்லை. துவேஷத்தைப்‌ பரப்புவது, அவருடைய இயல்புக்கு சற்றும்‌ ஒவ்வாதது. அவர்‌ 
அரசியலில்‌ தொடர்ந்து பங்கு பெறாமல்‌ போனதற்கு இதுகூட காரணமாக இருந்திருக்கலாம்‌.” 

- அசோகமித்திரன்‌ 
கச்சிதமான உருவம்‌, கனமான உள்ளடக்கம்‌, வலுவான நடை, புதுக்கருத்துகள்‌, புதுவிளக்கங்கள்‌, ஆழம்‌, 
கனம்‌ இந்த அம்சங்களை இவருடைய சிறுகதைகளில்‌ பூரணமாகக்‌ காணலாம்‌. அதுமட்டுமின்றிப்‌ 
பலதிறப்பட்ட சூழ்நிலைகளையும்‌ வெற்றிகரமாகச்‌ சித்தரிப்பது இவருடைய அரிய சாதனை. 

- வாசகர்களின்‌ கருத்து - தீபம்‌ இதழ்‌ - 1967. 
நேர்கொண்ட ஆனால்‌ வித்தியாசமான பார்வை. நிலத்தில்‌ யார்க்கும்‌ அஞ்சாத நெறிகள்‌, திமிர்ந்த ஞானச்‌ 
செருக்கு, கம்பீரமான குரல்‌, வளமான, புதுமையான வாழ்க்கைச்‌ சித்தரிப்புகள்‌ - இவைகள்தாம்‌ 


ஜெயகாந்தன்‌ என்ற செம்மாந்த தமிழனின்‌ சிறப்பான அடையாளங்கள்‌. 'படிக்காத மேதை' என்று 
குறிப்பிடப்படும்‌ அவர்‌, முறையாகக்‌ கல்லூரிகளில்‌ படிக்கவில்லையே தவிர, தமிழ்‌, இந்திய 
இலக்கியங்களை மட்டுமன்றி, சோவியத்‌ பிரெஞ்சு இலக்கியங்களைத்‌ தானே படித்து உணர்ந்தது 
மட்டுமன்றி, வாழ்க்கையையும்‌ ஆழமாகப்‌ படித்தவர்‌ பிறகு அவற்றை வார்த்தைகளில்‌ அழகுறப்‌ 
படைத்தவர்‌. 


ட ன, ௮, அற, த, அன, - கா.செல்லப்பன்‌ 


3S 


9 


7 
ந 


குருபீடம்‌ பிரளயம்‌ பாரீசுக்குப்‌ போ! 
யுகசந்தி கைவிலங்கு 
ஒரு பிடி சோறு ரிஷிமூலம்‌ 


உண்மை சுடும்‌ பிரம்ம உபதேசம்‌ 


ர்‌ 
த 
5S 


9 


சுந்தர காண்டம்‌ 


0 


9 


7 
ந 


உன்னைப்‌ போல்‌ ஒருவன்‌ 


ப்‌ 
ந 

ப்‌ 
po 


கங்கை எங்கே போகிறாள்‌ 


ப்‌ 
ந 

ப்‌ 
ந 


இனிப்பும்‌ கரிப்பும்‌ யாருக்காக அழுதான்‌? ஒரு நடிகை நாடகம்‌ பார்க்கிறாள்‌ 


ப்‌ 
ந 

ப்‌ 
ந 


தேவன்‌ வருவாரா கருணையினால்‌ அல்ல இன்னும்‌ ஒரு பெண்ணின்‌ கதை 


ஒரு மனிதன்‌ ஒரு வீடு ஒரு உலகம்‌ 


ர்‌ 
த 
3S 


* 


புதிய வார்ப்புகள்‌ சினிமாவுக்குப்‌ போன சித்தாளு 


வாழ்விக்க வந்த காந்தி (பிரெஞ்சு மொழியில்‌ வந்த காந்தி வாழ்க்கை வரலாற்றின்‌ தமிழாக்கம்‌ ) 
ஒரு கதாசிரியனின்‌ கதை (முன்சி பிரேம்‌சந்தின்‌ வாழ்க்கை வரலாறு) 


$ 646966 


திரைப்படமான படைப்புகள்‌ 


10th_ Tamil Unit 9.indd 206 ஓ 24-01-2020 10.08.55 AM | | 


முன்னுரையில்‌ முகம்‌ காட்டும்‌ ஜெயகாந்தன்‌ 


எழுத்தாளர்‌, ஒருவருடைய படைப்பு நோக்கத்தையும்‌ படைப்பு பாங்கையும்‌ வாழ்க்கைச்‌ சிக்கல்கள்‌ குறித்த 
கண்ணோட்டத்தையும்‌ உணர்த்துவதுதான்‌ முன்னுரை. தன்னுடைய படைப்புகளுக்குத்‌ தானே முன்னுரைகள்‌ 
எழுதிக்கொள்ளும்‌ ஜெயகாந்தன்‌, பின்னர்‌ வரவிருக்கும்‌ கேள்விகளுக்குத்‌ தரும்‌ பதில்களாக அவற்றை ஆக்கிவிருவார்‌. 


பாரீசுக்குப்போ ... புதினத்தின்‌ முன்னுரை 

"ஒரு தேசத்தின்‌ ஒரு நாகரிகத்தின்‌ ஒரு காலத்தின்‌ ஒரு வளர்ச்சியின்‌ ஒரு வாழ்க்கையின்‌ 
உரைகல்‌ இலக்கியம்‌... ஓர்‌ எழுத்தாளன்‌ ஆத்ம சுத்தியோடு எழுதுகிறானே அது கேவலம்‌ 
பிழைப்போ அல்லது ஒரு தொழிலோ அல்ல. அது ஒரு தவம்‌. நீங்கள்‌ கதை என்று 
நினைத்துக்கொண்டிருக்கிறீர்களே அது காலத்தின்‌, ஒரு வாழ்க்கையின்‌ சாசனம்‌" (1066) 


$ 646966 


இன்னுமொரு முகம்‌ (கவிதை) 
ஜெயகாந்தன்‌ சில கவிதைகளையும்‌ திரைப்பாடல்களையும்‌ படைத்திருக்கிறார்‌. அவரது படைப்பாற்றலின்‌ 
இன்னொரு பக்கம்‌ அது. பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம்‌ பற்றிய அவரின்‌ கவிதை இது 
"எண்ணமும்‌ எழுத்தும்‌ உயர்ந்திருக்கும்‌ - ஏழை 
கண்ணீரும்‌ பாடலிலே கலந்திருக்கும்‌ 


பண்ணொடு சந்தமும்‌ பாய்ந்து வரும்‌ - பழைய 


மண்ணின்‌ வாடையும்‌ சேர்ந்து வரும்‌" 
ஆத தத 
> 
௩ தொடுத்த கேள்விகளும்‌ கொடுத்த பதில்களும்‌ 


உடனுக்குடன்‌ அறிவார்ந்த எதிர்வினையாக ஜெயகாந்தன்‌ அளிக்கும்‌ பதில்களுக்கு முன்னால்‌, 
கேள்விக்கணைகள்‌ மழுங்கிவிரும்‌. 


சிறுகதைகளைப்‌ படைப்பதில்‌ தங்களுடைய தனித்தன்மை வாய்ந்த திறமையை வாசகர்கள்‌ ் 
! கொண்டாருகிறார்களே, இத்துறையில்‌ தாங்கள்‌ கடைப்பிடிக்கும்‌ நுணுக்கங்கள்‌ யாவை? ்‌ 
| (பேட்டி - திரு. கிருஸ்ணமணி, 1966) ்‌ 
நுணுக்கமா? அப்படித்‌ தனியாக நான்‌ எதையும்‌ கையாளுவதாக எண்ணிச்‌ செய்வதில்லை. என்‌ ்‌ 
்‌ மனத்தால்‌, புத்தியால்‌, உணர்வால்‌ நான்‌ அறிந்து அனுபவப்படாத எதைப்‌ பற்றியும்‌ நான்‌ எழுதினதில்லை. என்னைப்‌ | 
பெரிதும்‌ பாதிப்பவை மனித வாழ்வின்‌ பிரச்சினைகளே. என்னைப்‌ பொறுத்தவரையில்‌ எழுத்தாளனுக்கு அவனுடைய 
| படைப்புகளுக்கு அடிப்படையாக அமைய வேண்டியது மனித வாழ்வின்‌ பிரச்சினைகளே. | 


உங்கள்‌ பார்வையில்‌ சுதந்திர இந்தியாவின்‌ மகத்தான சாதனை எது? மிகப்‌ பெரிய சவால்‌ எது? 
: மகத்தான சாதனை - பெற்ற சுதந்திரத்தைப்‌ பேணிக்‌ காத்தது. மிகப்‌ பெரிய சவாலும்‌ அதுவே. 


இந்த வயதில்‌, தேசம்‌ செல்லும்‌ பாதை, எழுத்துலகத்தின்‌ போக்கு இவற்றை எல்லாம்‌ பார்க்கும்போது எப்படி 
: இருக்கிறது? | 
: காலந்தோறும்‌ மாற்றங்களை நாம்‌ பார்க்கிறோம்‌. நாமும்‌ மாறிக்கொண்டே இருக்கிறோம்‌. 


207 ஜெயகாந்தம்‌ - நினைவு இதழ்‌ 


கம 4211421110. மலை மலை லிவி வல்‌ 


பரப்‌ Arann inn 17 


| இ 10th Tamil Unit 9.indd 207 ஓ 24-01-2020 10.08.56 AM து = 


சழக Ie தகக 1 
& 


த்துக்‌ பத்துத்‌ 


TE ்‌ 
, £ 
pA ர்‌ 


ம Bi] 


இத்து பத்‌ தத்த 


சிறுகதை 


மனிதம்‌ என்பது பரந்து விரிந்த வானம்‌ போன்று எல்லைகளற்றது. இதை நம்மால்‌ மேற்கொள்ள முடியாதென்று 
ஒதுங்கிவிடக்கூடாது. ஆறுதலளிக்கும்‌ ஒரு புன்னகை, ஒரு தோள்தட்டல்‌, இரண்டொரு அன்புச்சொற்கள்‌, 
தன்னால்‌ இயன்ற சிறு உதவி இவையெல்லாம்‌ மனிதம்தான்‌. மனிதத்தின்‌ துளியளவு வெளிப்பாரு எதோ ஒரு 


வகையில்‌ நமக்கு உதவக்கூரும்‌. 


வெற்றி என்ற வார்த்தைக்குப்‌ 
பொருளில்லை. நினைத்தது நடந்தால்‌ வெற்றி 
என்று நினைத்துக்‌ கொள்கிறோம்‌. தோல்வி 
நிச்சயம்‌ என்று எண்ணித்‌ தோற்றால்‌, அந்தத்‌ 


தோல்வியே வெற்றிகான்‌. 
ஒருகாலத்தில்‌ எனக்கு 
இப்படிப்பட்ட 'வெற்றிகள்‌, 
வாழ்க்கையில்‌ நிறையவே 
சம்பவித்தன. 

என்‌ வாழ்க்கையையே 


நிர்ணயிக்கும்‌ ஒரு முக்கிய 
காரியமாய்ப்‌ பக்கத்து 
நகரத்துக்குப்‌ போயிருந்தேன்‌. 
வழக்கம்போல, 'தோல்வி 
நிச்சயம்‌' என்ற 
மனப்பான்மையுடன்‌ போன 
நான்‌, வழக்கத்திற்கு மாறாக 
அன்று தோற்றுப்போனேன்‌. 
தோல்வி நிச்சயம்‌ என்ற என்‌ 
மனப்போக்கு தோற்றது. என்‌ 
வ ரழ் க்‌ கை போயே 
நிர்ணயிக்கப்பட்டுவிட்டது. 
இந்தத்‌ தோல்வியை, 
அல்லது வெற்றியைக்‌ 


கொண்டாடித்‌ 
தீரவேண்டும்‌. ஊருக்குத்‌ திரும்பிய பின்தானே? 


அல்ல; இப்போதே! நான்‌ ரொம்ப 
அவசரக்காரன்‌. 
கொண்டாடுவது என்பது பெரிய 


காரியமா? அது கொள்ளப்பட்ட உள்ளம்‌ 
தன்னுள்‌ லயித்துக்‌ குதூகலிப்பது. அதன்‌ 
விளைவாய்‌ ஏற்படும்‌ புற நிகழ்ச்சிகள்‌ பெரிய 
காரியமன்று. கொண்டாடத்தக்கதைச்‌ சிலர்‌ 
வானத்தை வண்ணப்படுத்தும்‌ வேடிக்கை 
நிகழ்த்திக்‌ கொண்டாடுவார்கள்‌. சிலர்‌ 
நாலுபேருக்கு வயிறார உணவளித்துக்‌ 


கொண்டாடுவார்கள்‌. இன்னும்‌ சிலர்‌ அந்தப்‌ 
பொழுதிலாவது தன்‌ வயிறாரத்‌ தான்‌ உண்டு 
மகிழ்வார்கள்‌. அதெல்லாம்‌ 
அப்பொழுகிருக்கும்‌ அவரவர்‌ சக்தியைப்‌ 
பொறுத்தது. 
எனினும்‌, மனசில்‌ 
ஏற்படும்‌ அனுபவம்‌ 
அனைவர்க்கும்‌ 
ஒன்றுதான்‌. 

இப்பொழுது என்‌ 
நிலைடைம.... 
பையிலிருக்கும்‌ ஒரு 
வெள்ளி ரூபாய்‌ 
நாணயம்தான்‌. 
அதற்கென்ன? இந்த 


>, 
ஸி 
| 


TNC 


//2 ஒரு ரூபாயிலும்‌ 

ரி கொண்டாடலாமே! 

௮ அதுதான்‌ முடியாது. 
ஊருக்குப்‌ போக 

__ முக்கால்‌ ரூபாய்‌ 


ட வண்‌ டும்‌. 
அதனால்தான்‌ 
என்ன? கால்‌ 
ரூபாயில்‌ கொண்டாட முடியாதோ? நிச்சயம்‌ 
முடியும்‌. 

சங்கரய்யர்‌ ஹோட்டலில்‌ புதுப்பால்‌, புது 
டிகாக்ஷன்‌, சர்க்கரை கம்மி, ஸ்ட்ராங்கா ஒரு கப்‌ 
காபி இரண்டணாகான்‌. காபி அருந்தியதும்‌ 
உடம்பில்‌ ஒரு தெம்பும்‌, மனசில்‌ ஒரு தனிக்‌ 
குதூகலமும்‌ பிறந்தன. ஊர்திரும்ப 
ஒதுக்கிவைத்த பன்னிரண்டணா போக, கையில்‌ 
இருக்கும்‌ இரண்டணாவை என்ன செய்யலாம்‌? 
'கடைசிச்‌ சல்லியையும்‌ ஒரு ராஜாவைப்‌ போல்‌ 
செலவுசெய்‌' என்ற பழமொழி நினைவுக்கு 
வந்தது. 


ஜெயகாந்தம்‌ - நினைவு இதழ்‌ 208 


ர்‌ னா உலக்‌ ரானா! 
nn nH aH HAH பாப்பாப்‌ லக்‌ மற பா போப 


டம்‌ 3 அ! ஸ்‌ டம்‌ 3 * 
3 3 - - ச 

Hi {HE . ௮ - 4 ௬ - ஆ. ட்‌ 1 
[4 p< க ட்‌ ௭. டட - (3 ஸி 


10ம்‌ வாமி Unit 9.indd 208 24-01-2020 10.08.58 AM 


«| 
“அ 


0000 
60000 | 


| | 10th Tamil Unit 9.indd 209 


ல்‌ 7 


Ky 


ப 


"ஐயா குருமதுரை.... கண்ணில்லாத 
பிச்சைக்காரன்‌ ஐயா...!' என்ற குரல்‌. 
ஸ்டேஷனுக்குள்‌ நுழையும்‌ இடத்தில்‌. ஒரு 
ஓரமாய்‌ அந்தப்‌ பார்வையற்ற பிச்சைக்காரன்‌ 
உட்கார்ந்திருந்தான்‌. கிழவன்‌. அவன்‌ எதிரே 
இருந்த அலுமினியப்‌ பாத்திரத்தில்‌ வெறும்‌ 
செப்புக்காசுகளே கிடந்தன. அவற்றின்‌ நடுவே 
நான்‌ போட்ட இரண்டணா, 
வெள்ளைவெளேரென்று விழுந்தது 
அழகாகத்தான்‌ இருந்தது. பார்வையற்றவன்‌ 
அதை எடுத்துத்‌ தடவிப்‌ பார்த்தவாறே நான்‌ 
இருப்பதாக அவன்‌  நினைத்துக்கொண்ட 
திசைநோக்கிக்‌ கரம்‌ குவித்து, "சாமி, நீங்கபோற 
வழிக்கெல்லாம்‌ புண்ணியமுண்டு' என்று 
வாழ்த்தினான்‌. அதன்பிறகு, உண்மையிலேயே 
நாலணாவில்‌ அந்த நல்லநாளைக்‌ 
கொண்டாடிவிட்ட நிறைவு பிறந்தது எனக்கு. 
புக்கிங்‌ கவுண்டரின்‌ அருகேபோய்‌ என்‌ சொந்தக்‌ 
கிராமத்தின்‌ பெயரைச்‌ சொல்லிச்‌ சில்லறையை 
நீட்டினேன்‌. டிக்கெட்டை எதிர்பார்த்து 
நீண்டிருந்த என்‌ கைக்குள்‌ மீண்டும்‌ சில்லறையே 
விழுந்தது. 

"இன்னும்‌ ஓரணா கொடுங்கள்‌ ஸார்‌!" 
"பன்னிரண்டணாதானே?" 

"அது நேற்றோடு சரி. இன்னிலேருந்து அதிகம்‌." 
என்கை சில்லறையுடன்‌ வெளியே வந்தது. 
திமரென்று பாதாளத்தில்‌ வீழ்ச்சியுற்றது போன்ற 
திகைப்பில்‌ நின்றுவிட்டேன்‌. யாரிடம்‌ போய்‌ 
ஓரணா கேட்பது?' 

அதோ ஒரு பெரியவர்‌ பேப்பர்‌ படித்துக்‌ 
கொண்டிருக்கிறாரே, அவரிடம்‌... என்று 
நினைக்கும்போதே, 'ஓரணாதானே, 
கேட்டால்தான்‌ என்ன என்றுநினைக்கும்போதே, 
கேட்டால்‌ என்ன நடக்கும்‌ என்பது தெளிவாகிக்‌ 
கொண்டிருந்தது. அங்கே! யாரோ ஒருவன்‌ அவர்‌ 
அருகே சென்றான்‌. அவன்‌ என்ன கேட்டானோ..? 


௫ 
்‌ 


ட்‌ 


தததி துத்துத்துத் குத்த 


சிறுகதை 


நிலை வந்துவிட்டதை எண்ணும்போது, 
மனம்தான்‌ வாழ்க்கையுடன்‌ என்னமாய்த்‌ 
தர்க்கம்‌ புரிகிறது? 

'அதோ, அந்த பார்வையற்றவனின்‌ அலுமினியப்‌ 
பாத்திரத்தில்‌ செப்புக்காசுகளின்‌ நடுவே 
ஒளிவிட்டுச்‌ சிரிக்கிறகே இரண்டணா, அது 
என்னுடையது!" 

அது எப்படி உன்னுடையதாகும்‌? நீ 
கொடுத்துவிட்டாய்‌; அவன்‌ வாழ்த்திவிட்டான்‌!' 
'இப்ப சந்தியில்‌ நிற்கிறேனே? அதில்‌ ஓரணா 
கூடவா எனக்குச்‌ சொந்தமில்லை? அவன்‌ 
பாத்திரத்தில்‌ கிடந்தாலும்‌ அது என்னுடையது 
அல்லவா? கேட்டால்‌ தருவானா? தரமாட்டான்‌. 
அவனுக்கு எப்படித்‌ தெரியும்‌ அதைப்‌ போட்டவன்‌ 
நான்‌ என்று!' 


'எடுத்துக்கொண்டால்‌...? அதோ, ஒருஆள்‌ ஓரணா 


போட்டுவிட்டு அரையணா எடுத்துக்‌ 
கொள்கிறானே! அதுபோல ஓரணாவைப்‌ 
போட்டுவிட்டு அந்த என்னுடைய 
இரண்டணாவை எடுத்துக்‌ கொண்டால்‌...?' 

'இது திருட்டு அல்லவா?' 


'திருட்டா? எப்படியும்‌ என்‌ பக்கத்திலிருந்து 
தர்மமாக ஓரணா அவனுக்குக்‌ கிடைக்குமே! 
அந்த ஓரணா புண்ணியம்‌ போதும்‌; என்‌ காசை 
நான்‌ எடுத்துக்‌ கொள்கிறேன்‌ என்று 
பொருளாதார ரீதியாய்க்‌ கணக்கிட்டுத்‌ தர்க்கம்‌ 
பண்ணியபோகிலும்‌, திருடனைப்‌ போல்‌ கை 


நடுங்குகிறது. ஓரணாவைப்‌ போட்டேன்‌; 
இரண்டணாவை எடுத்துக்கொண்டு 
திரும்பினேன்‌. 

"அடப்பாவி!" திரும்பிப்‌ பார்த்தேன்‌. 


பார்வையற்ற விழிகள்‌ என்னை வெறிக்க, 
வாழ்த்தத்‌ திறந்த வாயால்‌ சபிப்பது போல்‌ 
அவன்‌ கேட்டான்‌... 


"சாமி, இதுதானுங்களா தர்மம்‌? யாரோ ஒரு 
புண்ணியவான்‌ இரண்டணா போட்டாரு, அதை 


அவர்‌ சொன்ன பதில்‌ உலகத்துக்கே கேட்டது. எடுத்துக்கிட்டு, ஓரணா போடறியே? 
எனக்கும்‌ உறைத்தது. இரண்டணா தர்மம்‌ பார்வையற்றவனை ஏமாத்தாதே, 
செய்து ஐந்து நிமிஷம்‌ ஆகவில்லை... நரகத்துக்குத்தான்‌ போவே!" 
ஓரணாவுக்கு யாசிப்பதா என்று யோசிக்கும்‌ 

209 ஜெயகாந்தம்‌ - நினைவு இதழ்‌ 


24-01-2020 10.08.59 AM | | 


1014 Tamil Unit 9.indd 210 


நெருப்புக்‌ கட்டியைக்‌ கையிலெடுத்ததுபோல்‌ 
அந்த இரண்டணாவை அலுமினியத்‌ தட்டில்‌ 
உதறினேன்‌. இப்பொழுது என்‌ கணக்கில்‌ 
மூன்றணா தர்மம்‌. 

'தெரியாம எடுத்துட்டேன்‌' என்று 
சொல்லும்போது, என்‌ குரலில்‌ திருட்டுத்தனம்‌ 
நடுங்கியது. 

ஒரு பெண்‌ அரையணா போட்டுவிட்டுக்‌ 
காலணா எடுத்துச்‌ சென்றாள்‌. 
பார்வையற்றவன்‌ உடனே இரண்டணா 
இருக்கிறதா என்று தடவிப்‌ பார்த்தான்‌. அப்படிப்‌ 
பார்த்தபோது அது இல்லாதிருந்துதான்‌ நான்‌ 
சிக்கிக்கொண்டேன்‌ என்று புரிந்தது. அது 
அவனுக்குக்‌ கிடைக்காமல்‌ கிடைத்த செல்வம்‌. 
விட மனம்‌ வருமா? 

நான்‌ யோசித்தேன்‌. 

'அது அவன்‌ பணமா?' 


ப 6 அப 
ஆமாம்‌! 


'நான்தானே தந்தேன்‌!' 


'காசைத்தான்‌ கடன்‌ தரலாம்‌; குருமத்தைத்‌ 
தரமுடியுமா? தருமத்தை யாசித்து, தந்தால்தான்‌ 
பெறவேண்டும்‌. 


வெகுநேரம்‌ நின்றிருந்தேன்‌. நான்‌ 
போகவேண்டிய ரயில்‌ வந்து போய்விட்டது. 
அடுத்த வண்டிக்கு இன்னும்‌ நேரமிருக்கிறது. 
குர்மத்தின்‌ பலனை அடுத்த ஸ்டேஷன்வரை 
கால்வலிக்க நடந்து அனுபவித்தேன்‌. 

சில வருஷங்களுக்கு முன்‌ தமிழ்நாட்டில்‌ 
ஏற்பட்ட ஒரு கோர ரயில்‌ விபத்தைப்‌ பற்றி 
நீங்கள்‌ அறிந்திருப்பீர்கள்‌. அது, அன்று 
நான்போக இருந்து, தவறவிட்ட ரயில்தான்‌. 
இந்த விபத்திலிருந்து நான்‌ எப்படித்தப்பினேன்‌? 
தருமம்‌ காத்ததா? 

எனக்குத்‌ தெரியாது. இதெல்லாம்‌ தர்க்கத்திற்கு 
அப்பாற்பட்டது! 


$$(96ஒூ 


நூல்‌ வெளி 


— 


ஜெயகாந்தன்‌ பேசி, 'எதற்காக எழுதுகிறேன்‌?' என்ற தலைப்பில்‌ கட்டுரையாகத்‌ தொகுக்கப்பட்ட 
பகுதியும்‌ 'யுகசந்தி' என்ற தொகுப்பில்‌ இடம்பெற்றுள்ள 'தர்க்கத்திற்கு அப்பால்‌' என்னும்‌ 
சிறுகதையும்‌ பாடப்பகுதியில்‌ இடம்பெற்றுள்ளன. தான்‌ வாழ்ந்த காலத்தில்‌ சிக்கல்கள்‌ பலவற்றை 


ஆராய, எடுத்துச்சொல்ல, தன்‌ பார்வைக்கு உட்பட்ட தீர்ப்பைச்‌ சொல்ல அவர்‌ மேற்கொண்ட 


நடவடிக்கையே படைப்பு. அவருடைய படைப்புகள்‌ உணர்ச்சி சார்ந்த எதிர்வினைகளாக 
இருக்கின்றன. இதுவே அவருக்குச்‌ 'சிறுகதை மன்னன்‌' என்ற பட்டத்தைத்‌ தேடித்தந்தது. இவர்‌ 
குறும்புதினங்களையும்‌ புதினங்களையும்‌ கட்டுரைகளையும்‌ கவிதைகளையும்‌ படைத்துள்ளார்‌; 


தன்‌ கதைகளைத்‌ திரைப்படமாக இயக்கியிருக்கிறார்‌; தலைசிறந்த உரத்த சிந்தனைப்‌ 


பேச்சாளராகவும்‌ திகழ்ந்தார்‌; சாகித்திய அகாதெமி விருதையும்‌ ஞானபீட விருதையும்‌ பெற்ற 


இவருடைய கதைகள்‌ பிறமொழிகளில்‌ மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. 


வகுப்பு மாணவர்களின்‌ படைப்புகளைத்‌ திரட்டிக்‌ குழுவாக இணைந்து கையெழுத்து இதழ்‌ ஒன்றை 


உருவாக்குக. 


210 


24-01-2020 10.08.59 AM 


கவிதைப்‌ பேழை 


சித்தாளு 


- நாகூர்ரூமி 


வானுயர்ந்த கட்டடங்களைப்‌ பார்த்து வியக்கிறோம்‌. அதிசயம்‌ என்றும்‌ 
போற்றுகிறோம்‌ . அதை உருவாக்க உழைத்தவர்‌, வியர்த்தவர்‌, இருப்பொடியப்‌ 


பாடுபட்டவர்களை நினைத்ததுண்டா? அந்த ஏழைகளின்‌ துயரை, 
ஏங்கிரும்‌ அவர்‌ வாழ்வை அவர்களின்‌ பசிக்குறி முகங்களை நொடியேனும்‌ 


நுழையும்முன்‌ 


நினைப்பதுண்டா? இன்னலிலே இருக்கும்‌ தொழிலாளர்கள்‌ நிலையைக்‌ 


கவிஞர்கள்‌ நினைக்கிறார்கள்‌.தொழிலாளர்களின்‌ மனச்சுமையை அறியாத 
செங்கற்களைப்‌ போலவே இருக்கும்‌ கல்மனங்களுக்குள்‌ மனிதத்தைப்‌ 
புகுத்திவிருகிறார்கள்‌. 


பொற்காலமாக இருந்தாலும்‌ 
இவள்‌ தலையில்‌ எழுதியதோ 
கற்காலம்தான்‌ எப்போதும்‌. 
தொலைந்ததே வாழ்வு என 
தலையில்‌ கைவைத்து 
புலம்புவார்‌ பூமியிலே 

தன்‌ வாழ்வு தொலைக்காமல்‌ 


தற்காத்து வைப்பதற்காய்‌ 


தலையில்‌ கைவைக்கிறாள்‌ இவள்‌. 


வாழ்வில்‌ தலைக்கனம்‌ 
பிடித்தவர்‌ உண்டு. 
தலைக்கனமே வாழ்வாக 
ஆகிப்போனது இவளுக்கு. 


அடுக்குமாடி அலுவலகம்‌ 
எதுவாயினும்‌ 


அடுத்தவர்‌ கனவுக்காக 
அலுக்காமல்‌ இவள்‌ சுமக்கு 
கற்களெல்லாம்‌ 
அடுத்தவேளை உணவுக்க 
செத்தாலும்‌ சிறிதளவே 

சலனங்கள்‌ ஏற்படுத்தும்‌ 
சித்தாளின்‌ மனச்சுமைகள்‌ 


செங்கற்கள்‌ அறியாது. 


நூல்‌ வெளி 


முகம்மதுரஃபி என்னும்‌ இயற்பெயரைக்‌ கொண்ட நாகூர்ரூமி தஞ்சை மாவட்டத்தில்‌ 
பிறந்தவர்‌; இவர்‌ எண்பதுகளில்‌ கணையாழி இதழில்‌ எழுதத்‌ தொடங்கியவர்‌. கவிதை, 
குறுநாவல்‌, சிறுகதை, மொழிபெயர்ப்பு எனப்‌ பலதளங்களில்‌ இவர்‌ தொடர்ந்து இயங்கி 
வருபவர்‌. மீட்சி, சுபமங்களா, புதிய பார்வை, குங்குமம்‌, கொல்லிப்பாவை, இலக்கிய 
வெளிவட்டம்‌, குமுதம்‌ ஆகிய இதழ்களில்‌ இவரது படைப்புகள்‌ வெளியாகியுள்ளன. 


றவ நதியின்‌ கால்கள்‌, எழாவது சுவை, சொல்லாத சொல்‌ ஆகிய மூன்று கவிதைத்‌ தொகுதிகள்‌ 
வெளியாகியுள்ளன. மொழிபெயர்ப்புக்‌ கவிதைகள்‌, சிறுகதைத்தொகுதிகள்‌ ஆகியவற்றுடன்‌ 'கப்பலுக்குப்‌ 
போன மச்சான்‌' என்னும்‌ நாவலையும்‌ படைத்துள்ளார்‌. 


கற்பவை கற்றபின்‌... 


மனிதநேயத்தை வெளிப்படுத்தும்‌ புதுக்கவிதைகளைத்‌ தொகுத்து வகுப்பறையில்‌ படித்துக்‌ காட்டுக. 


100 Tamil Unit 9.indd 211 


211 


ஓ 24-01-2020 10.09.01 AM | | 


நுழையும்முன்‌ 


கவிதைப்‌ பேழை 


தேம்பாவணி 


- வீரமாமுனிவர்‌ 


TWHIKS 7 


பசுந்தங்கம்‌, புதுவெள்ளி, மாணிக்கம்‌, மணிவைரம்‌ யாவும்‌ ஒரு தாய்க்கு 
ஈடில்லை என்கிறார்‌ ஒரு கவிஞர்‌. தாயின்‌ அன்பை எழுத உலகின்‌ 
மொழிகள்‌ போதாது; தாயையிழந்து தனித்துறும்‌ துயரம்‌ பெறிது. 
மகிழ்ச்சியைப்‌ பகிர்ந்தால்‌ பெருகும்‌; துயரைப்‌ பகிர்ந்தால்‌ குறையும்‌; 
சுவரோடாயினும்‌ சொல்லி அழு என்பார்களல்லவா? துயரத்தைத்‌ 


தாங்கிக்‌ கொள்ளும்‌ மனங்கள்‌ மனிதத்தின்‌ முகவரிகள்‌! சாதாரண 
உயிரினங்களுக்கும்‌ துயரத்தைப்‌ பகிர்ந்து கொள்ளும்‌ மனிதம்‌ இருந்தால்‌ 


எத்தனை ஆறுதல்‌!. 


முன்நிகழ்வு 

கிறித்துவிற்குமுன்‌ தோன்றியவர்‌ 
திருமுழுக்கு யோவான்‌. இவரை அருளப்பன்‌ 
என்றும்‌ குறிப்பிடுவர்‌. இவரே கிறித்துவின்‌ 
வருகையை அறிவித்த முன்னோடி. 
வீரமாமுனிவர்‌ தன்‌ காப்பியத்தில்‌ இவருக்குக்‌ 
கருணையன்‌ என்று பெயரிட்டுள்ளார்‌. 
கருணையன்‌ தன்‌ தாயார்‌ எலிசபெத்‌ 
அம்மையாருடன்‌ கானகத்தில்‌ வாழ்ந்து 
வந்தார்‌. அச்சூழலில்‌ அவருடைய தாய்‌ 
இறந்துவிட்ட போது கருணையன்‌ அடையும்‌ 
துன்பத்தில்‌ இயற்கையும்‌ பங்குகொண்டு 
கலங்கி ஆறுதல்‌ அளிப்பதை இப்பாடல்கள்‌ 


படம்பிடித்துக்‌ காட்டுகின்றன. 


இரங்கி அழும்‌ கருணையனுக்கு இரங்கும்‌ இயற்கை 


எலிசபெத்‌ அம்மையார்‌ அடக்கம்‌, கருணையன்‌ கண்ணீர்‌ 


7. பூக்கையைக்‌ குவித்துப்‌ பூவே 
புறிஎவாடு காக்கென்று அம்பூஞ்‌ 
சேக்கையைப்‌ பரப்பி இங்கண்‌ 
திருந்திய அறத்தை யாவும்‌ 
யாக்கையைப்‌ பிணித்தென்று ஆக 
இனிதிலுள்‌ அடக்கி வாய்ந்த 
ஆக்கையை அடக்கிப்‌ பூவோடு 


அழுங்கணீர்‌ பொழிந்தான்‌ மீதே. 2388 


| | 10th_Tamil Unit 9.indd 212 


212 


யூ 


சொல்லும்‌ பொருளும்‌ 


சேக்கை - 
யாக்கை - 
பிணித்து - 


வாய்ந்த - 


பருக்கை 
உடல்‌ 
கட்டி 


பயனுள்ள 


24-01-2020 10.09.01 AM | | 


| | 10th_Tamil Unit 9.indd 213 


வாய்மணி யாகக்‌ கூறும்‌ 
வாய்மையே மழைநீ ராகித்‌ 
தாய்மணி யாக மார்பில்‌ 
தயங்கியுள்‌ குளிர வாழ்ந்தேன்‌ 
தூய்மணி யாகத்‌ தூவும்‌ 
துளியிலது இளங்கூழ்‌ வாடிக்‌ 
காய்மணி யாகு முன்னர்க்‌ 


காய்ந்தெனக்‌ காய்ந்தேன்‌ அந்தோ. 


விரிந்தன கொம்பில்‌ கொய்த 
வீயென உள்ளம்‌ வாட 

எரிந்தன நுதிநச்சு அம்புண்டு 
இரும்புழைப்‌ புண்போல்‌ நோகப்‌ 

பிரிந்தன புள்ளின்‌ கானில்‌ 
பெரிதழுது இரங்கித்‌ தேம்பச்‌ 

சரிந்தன அசும்பில்‌ செல்லும்‌ 


தடவிலா தணித்தேன்‌ அந்தோ! 


உய்முறை அறியேன்‌; ஓர்ந்த 


உணர்வினொத்து உறுப்பும்‌ இல்லா 


மெய்முறை அறியேன்‌; மெய்தான்‌ 
விரும்பிய உணவு தேடச்‌ 

செய்முறை அறியேன்‌; கானில்‌ 
செல்வழி அறியேன்‌; தாய்தன்‌ 


கைமுறை அறிந்தேன்‌ தாயும்‌ 


2400 


2401 


கடிந்தெனைத்‌ தனித்துப்‌ போனாள்‌. 2403 


சொல்லும்‌ பொருளும்‌ 
இளங்கூழ்‌ - இளம்பயிர்‌ 
தயங்கி - அசைந்து 


காய்ந்தேன்‌ - வருந்தினேன்‌ 


சொல்லும்‌ பொருளும்‌ 


கொம்பு - கிளை 
புழை - துளை 
கான்‌ _ காரு 
தேம்ப - வாட 
அசும்பு - நிலம்‌ 


சொல்லும்‌ பொருளும்‌ 


உய்முறை - வாழும்‌ வழி 
- நினைத்து 
- விலக்கி 


ஓர்ந்து 
கடிந்து 


இயற்கை கொண்ட பரிவு 


நவமணி வடக்க யில்போல்‌ 
நல்லறப்‌ படலைப்‌ பூட்டும்‌ 
தவமணி மார்பன்‌ சொன்ன 
தன்னிசைக்கு இசைகள்‌ பாடத்‌ 
துவமணி மரங்கள்‌ தோறும்‌ 
துணர்‌ அணிச்‌ சுனைகள்‌ தோறும்‌ 
உவமணி கானம்கொல்‌ என்று 


ஒலித்து அழுவ போன்றே. * 


2410 


213 


சொல்லும்‌ பொருளும்‌ 


உவமணி - மணமலர்‌ 
படலை - மாலை 


துணர்‌ - மலர்கள்‌ 


24-01-2020 10.09.01 AM | | 


பாடலின்‌ பொருள்‌ 


1. 


கருணையன்‌, தன்‌ மலர்‌ போன்ற 
கையைக்‌ குவித்து, "பூமித்தாயே! என்‌ 
அன்னையின்‌ உடலை நீ அன்போடு 
காப்பாயாக '' என்று கூறி, குழியினுள்‌ 
அழகிய 
பரப்பினான்‌. இவ்வுலகில்‌ செம்மையான 
அறங்களையெல்லாம்‌ தன்னுள்‌ பொதிந்து 


மலர்ப்படுக்கையையப்‌ 


வைத்து, பயனுள்ள வாழ்க்கை நடத்திய 
குன்‌ அன்னையின்‌ உடலை, மண்‌ இட்டு 
மூடி அடக்கம்‌ செய்து, அதன்மேல்‌ 
மலர்களையும்‌ தன்‌ கண்ணீரையும்‌ ஒரு 
சேரப்‌ பொழிந்தான்‌. 


"என்‌ தாய்‌, தன்‌ வாயாலே மணிபோலக்‌ 
கூறும்‌ உண்மையான சொற்களையே 
மழைநீராக உட்கொண்டு, அத்தாயின்‌ 
மார்பில்‌ ஒரு மணிமாலையென அசைந்து, 
அழகுற வாழ்ந்தேன்‌. ஐயோ! இளம்பயிர்‌ 
வளர்ந்து முதிர்ந்து நெல்மணிகளைக்‌ 


காணும்‌ முன்னே தூய மணிபோன்ற 
தூவும்‌ மழைழத்துளி இல்லாமல்‌ 
வாடிக்‌ காய்ந்துவிட்டதைப்போல, 
நானும்‌ இப்போது என்‌ தாயை இழந்து 
வாடுகின்றேனே!" 


'என்‌ மனம்‌ பரந்து நின்ற 
மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட 


மலரைப்போல வாடுகிறது. தீயையும்‌ 


நஞ்சையும்‌ முனையில்‌ கொண்ட 
அம்பினால்‌ துளைக்கப்பட்டதால்‌ 
உண்டான, புண்ணின்‌ வலியால்‌ 
வருந்துவது 
துயரம்‌. துணையைப்‌ பிரிந்த ஒரு 
பறவையைப்போல நான்‌ இக்காட்டில்‌ 
அழுது இரங்கி வாடுகிறேன்‌: சரிந்த 
வழுக்கு நிலத்திலே, தனியே விடப்பட்டுச்‌ 
செல்லும்‌ வழி தெரியாமல்‌ தவிப்பவன்‌ 
போல்‌ ஆனேன்‌." 


மபோன்றது என்‌ 


| | 10th_Tamil Unit 9.indd 214 


214 


பு 
உ 


"நான்‌ உயிர்பிழைக்கும்‌ வழி அறியேன்‌: 
நினைந்து அறிவினுக்குப்‌ 
பொருந்தியவாறு உறுப்புகள்‌ இயங்குதல்‌ 
இல்லாத இந்த உடலின்‌ தன்மையை 
அறியேன்‌; 


உணவைக்‌ 


கண்ட 


உடலுக்கு வேண்டிய 
தேடிக்‌ கொணரும்‌ 
வழிவகைகளை அறியேன்‌; காட்டில்‌ 
செல்வதற்கான வழிகளையும்‌ அறியேன்‌: 
என்‌ தாய்‌ தன்‌ கையால்‌ காட்டிய 
முறைகளை மட்டுமே அறிவேன்‌. 
என்னைத்‌ தவிக்க விட்டுவிட்டு என்தாய்‌ 
தான்‌ மட்டும்‌ தனியாகப்‌ போய்விட்டாளே!" 


நவமணிகள்‌ பதித்த மணிமாலைகளைப்‌ 
பிணித்ததுபோன்று நல்ல அறங்களை 
எல்லாம்‌ ஒரு கோவையாக இணைத்த 
தவத்தையே அணிந்த மார்பனாகிய 
கருணையன்‌, இவ்வாறு புலம்பிக்‌ 
கூறினான்‌. அது கேட்டுப்‌ பல்வேறு 
இசைகளை இயக்கியது போன்று, 
தேன்மலர்கள்‌ பூத்த மரங்கள்‌ தோறும்‌ 
உள்ள, மணம்வீசும்‌ மலர்களும்‌ மலர்ந்த 
சுனை தோறும்‌ உள்ள, பறவைகளும்‌ 
வண்டுகளும்‌ அக்காட்டினிலே அழுவன 
போன்று கூச்சலிட்டன. 


இலக்கணக்‌ குறிப்பு 


காக்கவென்று என்பதன்‌ 


க்கெல்‌ இ ட்‌ ட 
ரண்‌ ட தொகுத்தல்‌ விகாரம்‌ 
கணீர்‌ கண்ணீர்‌ என்பதன்‌ 

ட்‌ இடைக்குறை 

காய்மணி 

உய்முறை -  வினைத்தொகைகள்‌ 

செய்முறை 

மெய்முறை - வேற்றுமைத்தொகை 
மூன்றாம்‌ வேற்றுமை 

கைமுறை - உருபும்‌ பயனும்‌ 
உடன்தொக்கதொகை 


24-01-2020 10.09.01 AM | | 


பகுபத உறுப்பிலக்கணம்‌ 


அறியேன்‌ - அறி 4+ ய்‌ * ஆ + ஏன்‌ ஒலித்து - ஒலித்‌ -த்‌* உ; 
அறி - பகுதி ஒலி - பகுதி; 
ய்‌ - சந்தி த்‌ -சந்தி; 
ஆ  - எதிர்மறை இடைநிலை புணர்ந்து த்‌ - இறந்தகால இடைநிலை; 
கெட்டது உ - வினையெச்ச விகுதி 


என்‌ - தன்மை ஒருமை வினைமுற்று 
விகுதி 


இஸ்மத்‌ சன்னியாசி -தூய துறவி 


வீரமாமுனிவர்‌ திருச்சியை ஆண்ட சந்தாசாகிப்‌ என்னும்‌ மன்னரைச்‌ சந்தித்து உரையாருவதற்காக 
இரண்டே மாதங்களில்‌ உருது மொழியைக்‌ கற்றுக்கொண்டார்‌. இவருடைய எளிமையையும்‌, 
துறவையும்‌ கண்டு வியந்த சந்தாசாகிப்‌ இஸ்மத்‌ சன்னியாசி என்னும்‌ பட்டத்தை வீரமாமுனிவருக்கு 
அளித்தார்‌. இந்தப்‌ பாரசீகச்‌ சொல்லுக்குத்‌ தூய துறவி என்று பொருள்‌. 


நூல்‌ வெளி 


தேம்பா * அணி எனப்‌ பிரித்து வாடாதமாலை என்றும்‌, 
தேன்‌ * பா * அணி எனப்‌ பிரித்து தேன்போன்ற இனிய 
பாடல்களின்‌ தொகுப்பு என்றும்‌ இந்நூலுக்குப்‌ பொருள்‌ 
கொள்ளப்பருகின்றது. கிறித்துவின்‌ வளர்ப்புத்‌ தந்தையாகிய 
சூசையப்பர்‌ என்னும்‌ யோசேப்பினைப்‌ (வளனை) பாட்டுடைத்‌ தலைவனாகக்‌ 
கொண்டு பாடப்பட்ட நூல்‌ இது. இப்பெருங்காப்பியம்‌ 3 காண்டங்களையும்‌ 36 
படலங்களையும்‌ உள்ளடக்கி, 3615 பாடல்களைக்‌ கொண்டுள்ளது. 


17ஆம்‌ நூற்றாண்டில்‌ படைக்கப்பட்டது தேம்பாவணி. இக்காப்பியத்தை இயற்றியவர்‌ 
வீரமாமுனிவர்‌. இவரது இயற்பெயர்‌ கான்சுடான்சு சோசப்‌ பெசுகி. தமிழின்‌ முதல்‌ அகராதியான 
சதுரகராதி, தொன்னூல்‌ விளக்கம்‌ (இலக்கண நூல்‌), சிற்றிலக்கியங்கள்‌, உரைநடை நூல்கள்‌, 
பரமார்த்தக்‌ குருகதைகள்‌, மொழிபெயர்ப்பு நூல்கள்‌ ஆகியவற்றை இவர்‌ படைத்துள்ளார்‌. 


கற்பவை கற்றபின்‌... 


வீரமாமுனிவர்‌ தமிழகத்தில்‌ தங்கிப்‌ பணிசெய்த இடங்களைப்பற்றியும்‌ அங்கு அவர்‌ ஆற்றிய 
தமிழ்ப்பணிகளைப்‌ பற்றியும்‌ நூலகத்திற்குச்‌ சென்று செய்திகளைத்‌ திரட்டுக . 


கண்ணதாசனின்‌ இயேசு காவியத்தில்‌ மலைப்பொழிவுப்‌ பகுதியைப்‌ படித்து அதில்‌ வரும்‌ 
அறக்கருத்துகளை எழுதுக. 


215 


10ம்‌ வாமி Unit 9.indd 215 ஓ 24-01-2020 10.09.01 AM | | 


நுழையும்முன்‌ 


மனிதம்‌ துளிர்க்கும்‌. 


பத்துப்‌ பதினைந்து நாட்களுக்கு 
முன்னால்‌ நான்‌ ஆபீசிலிருந்து திரும்பி 


வீட்டுக்கு வந்தபோது அவன்‌ வாசல்‌ 
திண்ணையில்‌ உட்கார்ந்துகொண்டிருந்தான்‌. 
வயது இருபத்தைந்து இருக்கும்‌. எலும்பும்‌ 
தோலுமான உடம்பு. எண்ணெய்‌ காணாத 
குலை, காடாக வளர்ந்து கிடந்தது. சட்டையும்‌ 
வேஷ்டியும்‌ ஒரே அமுக்கு. சட்டையில்‌ ஒரு 
பொத்தான்கூட இல்லை. கால்களைத்‌ 
தொங்கப்‌ போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்த 
அவன்‌, இடது கையால்‌ அடிவயிற்றைப்‌ 
பிடித்துக்கொண்டிருப்பதையும்‌ பார்த்தேன்‌. 
என்னை ஒரு தரம்‌ ஏறிட்டுப்‌ பார்த்தான்‌. 
காய்ந்துபோன விழிகள்‌. அவற்றில்‌ ஒரு பயம்‌. 
தன்‌ நிலையை எண்ணிக்‌ கூசும்‌ ஓர்‌ அவமானம்‌. 


"யாரப்பா நீ? எங்கே வந்தே?" என்று 
முகத்தில்‌ வெறுப்பைப்‌ பூரணமாகக்‌ 
காட்டிக்கொண்டு கேட்டேன்‌. 


கையை அடிவயிற்றிலிருந்து 
எடுக்காமலே ஒரு பெருமூச்சுவிட்டான்‌. பிறகு 
பதில்‌ சொன்னான்‌. "தங்கவேலு வீட்டுக்கு 
வந்திருக்கிறேன்‌". 

கதுங்கவேலு என்‌ பக்கத்துக்‌ குடித்தனக்காரர்‌. 

மனைவியிடம்‌, "வயித்துவலிக்காரன்‌ 
வந்திருக்கிறான்போல்‌ இருக்கிறது. பக்கத்து 
வீட்டுக்கு விருந்தாளியா!" என்று தமாஷாகச்‌ 
சொன்னேன்‌. 


| | 10th_Tamil Unit 9.indd 216 


விரிவானம்‌ [1 
ஒருவன்‌ இருக்கிறான்‌ 


துணையின்றி வாழும்‌ நிலை இரங்கத்தக்கது! எப்படிப்பட்டவராக 
இருந்தாலும்‌ பிறரது துணையைச்‌ சார்ந்திருக்க வேண்டிய நிலை 
இருக்கிறது. துணையே இல்லாதவர்‌ என்று கருதி நாம்‌ அலட்சியம்‌ 
செய்பவருக்கும்‌ துணையொன்று இருப்பதை அறியும்போது நமக்குக்‌ 
குற்றவுணர்ச்சி தோன்றும்‌ வாய்ப்பிருக்கிறது. எப்படிப்பட்டவருக்கும்‌ ஒரு 
துணை இருக்கும்‌. அந்தத்‌ துணைதான்‌ மனிதத்தின்‌ வேருக்கு நீர்‌. அதில்‌ 


216 


- கு. அழகிரிசாமி [ஈட்‌ 
UCZ2FTI 


"காஞ்சிபுரம்‌. பக்கத்து வீட்டு அம்மாவுக்கு 
அக்கா மகனாம்‌. வைத்தியம்‌ பார்க்க 
வந்திருக்கிறான்‌" என்றாள்‌ மனைவி. 


இரவு தங்கவேலு வீடு திரும்பினார்‌. 
ஒன்பது மணிக்கெல்லாம்‌ அவன்‌ ஒரு பழைய 
தலையணையையும்‌ கிழிந்த போர்வையையும்‌ 
எடுத்துக்கொண்டு வந்தான்‌. தங்கவேலு 
அவனை அழைத்துக்கொண்டு வந்து, 
நான்கு குடித்தனங்களுக்கும்‌ பொதுவான 
சிமிண்டு நடைபாதையில்‌ படுத்துக்கொள்ளச்‌ 
சொன்னார்‌. அந்த இடம்‌ என்னுடைய 
அறையின்‌ மற்றொரு ஜன்னலுக்கு நேராக 
இருந்தது. அந்நோயாளி என்‌ தலைமேல்‌ வந்து 
உட்கார்ந்துகொண்டதாகவே நினைத்தேன்‌. 
அதை ஆட்சேபிக்கவும்‌ முடியவில்லை. 
குங்கவேலுவின்‌ குடித்தனப்‌ பகுதியில்‌ அவன்‌ 
படுத்துக்‌ கொள்ளலாம்‌ என்றால்‌, அங்கே 
உண்மையிலேயே இடம்‌ இல்லை. 


எனக்கு மிகவும்‌ கவலையாகப்‌ 
போய்விட்டது. அதை மனைவியிடமும்‌ 
சொன்னேன்‌. "பாவம்‌! நோயாளியாய்‌ 
இருக்கிறான்‌. கிடந்துட்டுப்‌ போகட்டும்‌" 


என்றாள்‌ மிகுந்த இரக்கத்தோடு. 
மறுநாள்‌ தங்கவேலுவை விசாரித்தபோது 


அவனைப்‌ பற்றி மேற்கொண்டு சில விவரங்கள்‌ 
கிடைத்தன. 


24-01-2020 10.09.01 AM | | 


அவன்‌ அவருடைய மனைவிக்கு அக்கா 
பிள்ளை என்பது உண்மைதான்‌. தாய்‌ தகப்பன்‌ 
கிடையாது. அவனுக்கு இருந்த உறவு 
தங்கவேலுவின்‌ மனைவியான அவனுடைய 
சித்தியும்‌, காஞ்சிபுரத்திலேயே உள்ள தாய்மாமன்‌ 
ஒருவனுந்தான்‌. அந்த ஊரில்‌ தாய்மாமன்‌ 
வீட்டிலேயே சாப்பிட்டுக்கொண்டு, ஒரு 
சைக்கிள்‌ ரிப்பேர்க்‌ கடையில்‌ தினக்கூலியாக 
ஒன்றரையும்‌ இரண்டும்‌ வாங்கிக்கொண்டு 
வேலைசெய்து வந்தானாம்‌. வயிற்றுவலி 
வந்து ஆறேழு மாதங்களாக வேலை இல்லை. 
சம்பாத்தியமும்‌ இல்லை. நோயும்‌ வேறு. இந்த 
நிலையில்‌ தாய்மாமன்‌ வீட்டிலிருந்து அவனை 
ஒரு வழியாக விரட்டிவிட்டார்கள்‌. அங்கிருந்து, 
சித்தியை நம்பிச்‌ சென்னைக்கு வந்திருக்கிறான்‌, 
வைத்தியம்‌ பார்ப்பதற்கு. 

இவ்வளவு கதையையும்‌ தங்கவேலு 
சொல்லிக்கொண்டிருக்கும்‌ போது அவன்‌ 
தெருத்‌ திண்ணையில்தான்‌ இருந்தான்‌. நாங்கள்‌ 
பேசியது அவனுக்கு நன்றாகக்‌ கேட்டிருக்கும்‌. 
கேட்க வேண்டும்‌ என்பதற்காகத்தான்‌ 
தங்கவேலுவும்‌ குரலைச்‌ சற்று உயர்த்தியே 
பேசினார்‌. அவர்‌ வாயிலிருந்து வெளிப்படும்‌ 
ஒவ்வொரு சொல்லும்‌ அவனைக்‌ குற்றம்‌ 
சாட்டுவது போலவும்‌, அவன்‌ எதற்காக 
இங்கே வந்தான்‌ என்று கேட்பதுபோலவும்‌, 
அவன்‌ வீட்டை விட்டு உடனே தொலைந்தால்‌ 
நல்லது என்று கருதுவது போலவும்‌ ஒலித்தது. 
எனக்கும்‌ அது பிடித்திருந்தது. 


தங்கவேலுவின்‌ மனைவிக்கும்‌ அவன்‌ 
வந்திருப்பது பிடிக்கவில்லையாம்‌! என்‌ 
மனைவி சொன்னதைப்‌ பார்க்கும்போது, 
தங்கவேலுவை முந்திக்கொண்டு அவனை 
விரட்டுவதற்கு அவள்‌ அவசரப்படுவதாகத்‌ 
தெரிந்தது. எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு 
எல்லையே இல்லை. 


"தொலைகிற பிடை சீக்கிரமா 
தொலையட்டும்‌" என்று சொல்லி என்‌ மனப்‌ 
பாரத்தைச்‌ சிறிது இறக்கி வைத்தேன்‌. 


என்‌ மனைவி அப்பொழுதும்‌ அவனிடம்‌ 
இரக்கம்‌ காட்டிப்‌ பேசினாள்‌. "ஏன்‌ இப்படிச்‌ 
சொல்றீங்க? அவன்‌ நம்மை என்ன செய்கிறான்‌? 
எதுக்கு ஓர்‌ அனாதையைப்‌ போய்‌ இப்படிச்‌ 


| | 10th_Tamil Unit 9.indd 217 


217 


சொல்லணும்‌?" என்று என்னை இலேசாகக்‌ 
கண்டிக்கவே ஆரம்பித்துவிட்டாள்‌. 


நாளை நம்‌ குழந்தைகளுக்கு 
ஏதாவது ஒண்ணுன்னா இவனா வந்து 
தாங்கப்‌ போறான்‌?" என்று கோபத்தைக்‌ 
காட்டிக்கொள்ளாமலே சொன்னேன்‌. 


"அப்படி ஒண்ணும்‌ வந்துடாது. இப்படிப்‌ 
பயந்தால்‌ உலகத்திலேயே வாழ முடியாது". 


"சரி சரி, புத்திமதி நல்லாத்தான்‌ இருக்கு. 
பேசாமல்‌ போ” என்று அவள்‌ வாயை 
அடைத்துவிட்டு, அவளோடு பேசப்‌ பிடிக்காமல்‌ 
வந்துவிட்டேன்‌. 


ஏறக்குறையத்‌ தினந்தோறும்‌ இப்படி 
நாங்கள்‌ முரண்படுவதும்‌, நான்‌ கவலையும்‌ 
பயமும்‌ கொள்ளுவதுமாக ஆகிவிட்டது. 


மேலும்‌ இரண்டு நாட்கள்‌ கழிந்தன. 
ஒவ்வொரு நாள்‌ இரவும்‌ அவன்‌ ஓலத்துடனும்‌ 
என்‌ கவலையுடனுந்தான்‌ கழிந்தது. ஆறாம்‌ 
நாள்‌ தங்கவேலு நான்‌ சற்றும்‌ எதிர்பாராத 
விதத்தில்‌ அவனை அழைத்துக்கொண்டு 
வெளியே கிளம்பினார்‌. நான்‌ போய்‌ 
எட்டிப்‌ பார்த்தேன்‌. அவனைச்‌ சர்க்கார்‌ 
ஆஸ்பத்திரியில்‌ சேர்த்துவிடப்‌ போவதாகத்‌ 
தங்கவேலு சொன்னார்‌. எனக்கு அப்போது 
ஏற்பட்ட மகிழ்ச்சியையும்‌ நிம்மதியையும்‌ 
இவ்வளவு அவ்வளவு என்று கூறுவதற்கில்லை. 


"அதுதான்‌ நல்ல யோசனை, அங்கே 
நல்லா கவனிப்பாங்க" என்று ஒப்புக்குச்‌ 
சொன்னேன்‌. அவன்‌ என்னைப்‌ பார்த்து, என்‌ 
பூரண ஆசீர்வாதத்தை வேண்டி, கை எடுத்துக்‌ 
கும்பிட்டு, "நான்‌ போய்ட்டு வர்றேன்‌" என்றான்‌. 

"போய்ட்டு வாப்பா. கடவுள்‌ கிருபையால்‌ 
சீக்கிரம்‌ குணமாகட்டும்‌, போய்ட்டு வா என்று 
வாழ்த்தினேன்‌. 


மனத்தில்‌ நஞ்சாக வெறுத்துக்கொண்டு 
அவனை இப்படிப்‌ பொய்யாக வாழ்த்தி 
அனுப்பியதை இன்று நினைத்தாலும்‌ எனக்கு 
வெட்கமாக இருக்கிறது. அவன்‌ என்னையும்‌ 
மதித்து என்‌ ஆசீர்வாதத்திலும்‌ நம்பிக்கை 
வைத்துக்‌ கும்பிட்டதை நினைத்துவிட்டாலோ, 
நெஞ்சில்‌ ஈட்டி பாய்வது போல்‌ இருக்கிறது. 


24-01-2020 10.09.01 AM | | 


தங்கவேலுவும்‌ அவனும்‌ டாக்ஸியில்‌ 
ஏறிக்கொண்டு போனார்கள்‌. 


ஒரு பெரிய பாரம்‌ நீங்கியது” என்று 
குங்கவேலுவின்‌ மனைவி என்‌ மனைவியிடம்‌ 
சொன்னதைக்‌ கேட்டேன்‌. நான்‌ சொல்ல 
நினைத்த வார்த்தைகள்‌ அவை. என்‌ மனைவி 


ஒன்றும்‌ சொல்லவில்லை. 


தங்கவேலு சொன்னபடியே அவனுக்கு 
அப்புறம்‌ ஆபரேஷன்‌ செய்யப்பட்டது. அதற்கு 
முன்பு ஒரு நாள்‌ என்‌ மனப்போக்கை 
அடியோடு மாற்றி, என்னை நினைத்து நானே 
வெட்கப்படும்படியாகவும்‌, அவனை நினைத்து 
நான்‌ கண்ணீர்விடும்படியாகவும்‌ ஒரு சம்பவம்‌ 
நடந்தது. 


அன்று இரண்டாவது சனிக்கிழமை. 
எனக்கு விடுமுறை. வீட்டிலேயே 
இருந்தேன்‌. தங்கவேலு எங்கோ வெளியே 
போயிருந்தார்‌. அவருடைய மனைவி 
தன்‌ இரு குழந்தைகளோடு பகல்‌ காட்சி 
சினிமா பார்க்கப்‌ பதினொரு மணிக்கே 
கியூவில்‌ நிற்கப்‌ போய்விட்டாள்‌ என்று 
கேள்விப்பட்டேன்‌. மத்தியானம்‌ ஒரு மணிக்கு 
ஒருவன்‌ வந்து, "குப்புசாமி இருக்கிறாரா?" 
என்று கேட்டான்‌. அவனுக்குச்‌ சுமார்‌ முப்பது 
வயது இருக்கும்‌. 

"குப்புசாமியா? அப்படி இங்கே யாரும்‌ 
இல்லையே! நீ யார்‌?" என்று நான்‌ கேட்டேன்‌. 

"காஞ்சிபுரம்‌. அங்கிருந்துதான்‌ குப்புசாமி 
இங்கே வந்தாரு. இது தங்கவேலு வூடுதானே?" 

"அமாம்‌, ஆனால்‌ குப்புசாமின்னு யாரும்‌ 
இல்லையே இங்கே!" 

"இங்கேதான்‌ வந்தாருங்க - வவுத்து 
வலிக்கு மருந்து சாப்புடணும்னு ...' 

இந்தச்‌ சம்பாஷணையை உள்ளேயிருந்து 
கேட்ட என்‌ மனைவி எழுந்து ஓடி வந்தாள்‌. 


"குப்புசாமி அந்தப்‌ பையன்தான்‌; 
ஆஸ்பத்திரியிலே சேர்த்திருக்கிற பையன்‌" 
என்றாள்‌. 


| | 10th_Tamil Unit 9.indd 218 


218 


"குப்புசாமியைப்‌ பார்க்கத்தான்‌ வந்தேங்க. 
ஊருக்கும்‌ அவசரமா போகணும்‌. அவங்க வர 
ரொம்ப நேரமாவுங்களா?. . . குப்புசாமி இங்கே 
வந்தாரா இல்லையா?" என்று கவலையோடு 
அவன்‌ கேட்டான்‌. 


அவன்‌ குப்புசாமிக்கு நன்றாகத்‌ 
தெரிந்தவனாம்‌. முந்தின நாள்‌ இரவு 
சென்னையில்‌ உள்ள தன்‌ சொந்தக்காரர்‌ 
ஒருவரைப்‌ பார்க்க வந்தவன்‌, ஊர்‌ திரும்பும்‌ 
வழியில்‌ அவசர அவசரமாகக்‌ குப்புசாமியைப்‌ 
பார்க்க வந்திருக்கிறான்‌. 


குப்புசாமி வேலை செய்துவந்த சைக்கிள்‌ 
கடைக்கு எதிரே ஒரு விறகுக்‌ கடையில்‌ 
அவன்‌ கூலி வேலை செய்பவன்‌. அவனுடைய 
பக்கத்து வீட்டுக்காரன்‌ வீரப்பன்‌ என்பவனும்‌ 
குப்புசாமியும்‌ ரொம்ப ரொம்பச்‌ சிநேகமாம்‌. 


குப்புசாமி நோய்‌ காரணமாக வேலையை 
இழந்திருந்த சமயத்தில்‌ தாய்மாமன்‌ வீட்டில்‌ 
துன்பப்பட்டுக்கொண்டிருந்தபோது வீரப்பன்தான்‌ 
அவ்வப்போது அவனை அழைத்துவந்து 
சாப்பாடு போடுவானாம்‌. வீரப்பன்‌ வீடு கட்டுகிற 
ஒரு மேஸ்திரியிடம்‌ சிப்பந்தியாக வேலை 
செய்பவன்‌. சில நாட்கள்‌ வேலையில்லாமல்‌ 
போய்‌, வரும்படியும்‌ இல்லாமல்‌ கஷ்டப்படுகிற 
ஏழையாக இருந்தாலும்‌, கடன்‌ வாங்கியாவது 
சிநேகிதனுக்கு உதவி செய்து வந்தானாம்‌ 
வீரப்பன்‌. 


காஞ்சிபுரத்துக்காரன்‌ இதைச்‌ 
சொல்லும்போது, 'இவனுக்கு (குப்புசாமிக்கு) 
இப்படி ஒரு நட்பா? இவன்‌ உயிருக்கு 
இவ்வளவு மதிப்பு கொடுக்கிற ஓர்‌ ஆத்மாவும்‌ 
இந்த உலகத்தில்‌ இருக்கிறதா? என்று நான்‌ 
வியந்துகொண்டிருந்தேன்‌. 


காஞ்சிபுரத்தான்‌ பேச்சை 
முடித்துக்கொண்டு, ஊருக்குப்‌ புறப்படத்‌ 


தயாரானான்‌. 


"சரிங்க, அப்போ நான்‌ போயிட்டு 
வர்ரேனுங்க. குப்புசாமி கிட்டக்‌ குடுக்கச்‌ 
சொல்லி வீரப்பன்‌ ஒரு லெட்டர்‌ குடுத்தான்‌ 
இதைக்‌ குடுத்துடுங்க. மூணு ரூபாயும்‌ 
குடுத்தனுப்பினான்‌. . 2 


24-01-2020 10.09.02 AM | | 


சட்டைப்‌ பையிலிருந்து கடிதத்தையும்‌ 


மூன்று ரூபாயையும்‌ எடுத்து, 'குப்புசாமிகிட்டே 
குடுத்துடுங்க. இல்லே, தங்கவேலு கிட்ட 
வேணும்னாலும்‌ குடுத்துடுங்க. இன்னொரு 
சமயம்‌ பட்டணம்‌ வந்தா ஆசுபத்ரிலே போயி 
பார்க்கிறேன்‌" என்று சொல்லிவிட்டுக்‌ 
கடிதத்தையும்‌ ரூபாயையும்‌ என்னிடம்‌ 
கொடுத்தான்‌. அப்புறம்‌ ஒரு நிமிஷம்‌ 
எதையோ யோசித்துப்‌ பார்த்தான்‌. மனசுக்குள்‌ 
கணக்கு போடுகிறவன்போல்‌ அவனுடைய 
முகபாவனையும்‌ தலையசைப்பும்‌ இருந்தன. 
மறு நிமிஷத்திலேயே, "இந்தாருங்க, இதையும்‌ 
குப்புசாமிக்குக்‌ குடுக்கச்‌ சொல்லுங்க" என்று 
சொல்லித்‌ தன்‌ இடது கையில்‌ தொங்கிய 
துணிப்‌ பையிலிருந்து இரண்டு சாத்துக்குடிப்‌ 
பழங்களை எடுத்துக்‌ கொடுத்தான்‌. 


"என்‌ பசங்களுக்கு நாலு பழம்‌ 
வாங்கினேன்‌. போகட்டும்‌. இவரு 
ஆசுபத்திரிலே இருக்கிறாரு. நாம்ப வேறு 
என்னத்தைச்‌ செய்யப்‌ போறோம்‌?" 


இத்துடனும்‌ அவன்‌ நிறுத்தவில்லை! 
குன்‌ உபயமாக ஒரு ரூபாய்‌ நோட்டு ஒன்றை 
எடுத்து என்னிடம்‌ கொடுத்து, குப்புசாமியிடமோ 
குங்கவேலுவிடமோ சேர்க்கச்‌ சொன்னான்‌. 
அவன்‌ குப்புசாமிக்காகத்தான்‌ கொடுத்தானோ, 
குப்புசாமிக்காகக்‌ காஞ்சிபுரத்தில்‌ 
இருந்துகொண்டு கண்ணீர்‌ வடிக்கும்‌ அந்த 
வீரப்பன்‌, குப்புசாமியின்‌ உயிருக்குக்‌ கொடுக்கும்‌ 
மதிப்பைக்‌ கண்டுதான்‌ கொடுத்தானோ? 


என்னிடமும்‌ என்‌ மனைவியிடமும்‌ 
விடைபெற்றுக்கொண்டு காஞ்சிபுரத்துக்காரன்‌ 


போய்விட்டான்‌. 


| | 10th_Tamil Unit 9.indd 219 


219 


அவன்‌ கொடுத்த கடிதத்தின்‌ மடிப்பைப்‌ 
பிரித்து வாசித்துப்‌ பார்த்தேன்‌. வீரப்பன்‌ 
எழுதிய அந்தக்‌ கடிதத்தில்‌ எழுத்துப்‌ 
பிழைகளையும்‌ பிற தவறுகளையும்‌ திருத்திக்‌ 
கீழே கொடுக்கிறேன்‌. 


"என்‌ உயிர்‌ நண்பன்‌ குப்புசாமிக்கு 
எழுதிக்கொண்டது. நீ இங்கிருந்து 
போனதிலிருந்து என்‌ உயிர்‌ இங்கே இல்லை. 
சதா உன்‌ ஞாபகமாகத்தான்‌ இருக்கிறேன்‌. 
கடவுள்‌ அருளால்‌ நீ உடம்பு செளக்கியமாகி 
வரவேண்டும்‌ என்று தினமும்‌ ஒரு தடவை 
கோவிலுக்குப்‌ போய்க்‌ கும்பிடுகிறேன்‌. எனக்கு 
இப்போது வேலை இல்லை. கொஞ்ச நாட்களாக 
வருமானம்‌ இல்லாமல்‌ இருக்கிறேன்‌. நேற்று 
கட்டைத்‌ தொட்டி ஆறுமுகம்‌ பட்டணம்‌ 
போவதாகச்‌ சொன்னான்‌. உடனே, ஓடி 
ஒருவரிடம்‌ மூன்று ரூபாய்‌ கடன்‌ வாங்கி 
அவனிடம்‌ கொடுத்தனுப்பியிருக்கிறேன்‌. 
நானே வரலாம்‌ என்று பார்த்தேன்‌. வந்தால்‌ 
இந்த மூன்று ரூபாயும்‌ பஸ்ஸாக்குச்‌ 
செலவாகிவிடும்‌. உனக்குச்‌ சமயத்தில்‌ 
உதவியாக இருக்கும்‌ என நினைத்து, நான்‌ 
ரூபாயைச்‌ செலவழித்துக்கொண்டு வராமல்‌, 
ஆறுமுகத்திடம்‌ கொடுத்தனுப்பி இருக்கிறேன்‌. 
இன்னோர்‌ இடத்திலும்‌ பணம்‌ கேட்டிருக்கிறேன்‌. 
கிடைத்தால்‌ நான்‌ சீக்கிரம்‌ உன்னைப்‌ பார்க்க 


வருவேன்‌. உன்னைப்‌ பார்த்தால்தான்‌ நான்‌ 
தின்னும்‌ சோறு, சோறாக இருக்கும்‌. 


உன்‌ நண்பன்‌ 
க. வீரப்பன்‌, 
காஞ்சிபுரம்‌. 


கடிதத்தைப்‌ பார்த்துவிட்டு நிம்மதியோடு 
என்னால்‌ உட்கார்ந்திருக்க முடியவில்லை. என்‌ 
மனைவியின்‌ எதிரே கண்ணீர்விடவும்‌ வெட்கமாக 
இருந்தது. அவளிடம்‌ கடிதத்தைக்‌ கொடுத்து, 
படித்துப்‌ பார்‌" என்று அவசர அவசரமாகச்‌ 
சொல்லிவிட்டு, குளிக்கும்‌ அறைக்குள்‌ 
போய்‌ உண்மையிலேயே கண்ணீர்‌ சிந்தி 
அழுதுவிட்டேன்‌. முகத்தைக்‌ கழுவிக்‌ கொண்டு 
நான்‌ வெளியே வந்தபோது, என்‌ மனைவி 
வழக்கம்போல்‌ இரக்கம்‌ நிறைந்த குரலில்‌, "பாவம்‌!" 
என்றாள்‌. "ஏழைகள்தான்‌ எவ்வளவு பிரியமாக 


24-01-2020 10.09.02 AM | | 


இருக்கிறார்கள்‌ 1" என்று பரவசத்துடனும்‌ 
உணர்ச்சிப்‌ பெருக்குடனும்‌ சொன்னாள்‌. 


"நாமும்‌ தங்கவேலுவோடு இன்னிக்கு 
ஆசுபத்திரிக்குப்‌ போகலாமா?" மனைவி 
ஆச்சரியப்பட்டாள்‌ என்பதைவிட, என்‌ 
சொற்களைக்‌ கேட்டு ஆனந்தம்‌ அடைந்தாள்‌ 
என்றுதான்‌ சொல்லவேண்டும்‌. 


"போகலாமே. ஒரு டஜன்‌ சாத்துக்குடி 
வாங்கிக்‌ கொண்டால்‌ நல்லது. சும்மாவா 
போவது?" 


கனியாக உட்கார்ந்திருந்த நான்‌ 
என்னை நினைத்தே வருந்தியதையும்‌ 


வெட்கப்‌ பட்டதையும்‌ விவரிக்கவே முடியாது. 
காஞ்சிபுரத்தில்‌ இருக்கும்‌ வீரப்பனை, உலகமே 
வெறுத்து ஒதுக்கிய குப்புசாமியிடம்‌ உயிரையே 
வைத்திருக்கும்‌ அந்தப்‌ புண்ணிய மூர்த்தியைப்‌ 
பார்க்க வேண்டும்போல்‌ இருந்தது. 
'குப்புசாமிக்கும்‌ ஒருவன்‌ இருக்கிறான்‌. 
குப்புசாமிக்கு மட்டுமா? எனக்குமே ஒருவனாக 
அவன்‌ இருக்கிறான்‌.' 


பழங்கள்‌ வாங்கக்‌ கடைத்தெருவுக்குப்‌ 
போனேன்‌. 


(கலைமகள்‌, பிப்ரவரி 1966) 


திருவாரூர்‌ 


மாவட்டத்தின்‌ 
ஆலங்கானம்‌ 


நூல்‌ வெளி 


இடம்பெற்றுள்ளது. 


ஒருவன்‌ இருக்கிறான்‌ கதை 'கு.அழகிரிசாமி சிறுகதைகள்‌' என்ற தொகுப்பில்‌ 


கு.அழகிரிசாமி, அரசுப்பணியை உதறிவிட்டு முழுதாக எழுத்துப்பணியை 


மேற்கொண்டவர்‌; மென்மையான நகைச்சுவையும்‌ சோக இழையும்‌ ததும்பக்‌ 


கதைகளைப்‌ படைப்பதில்‌ பெயர்‌ பெற்றவர்‌; கரிசல்‌ எழுத்தாளர்கள்‌ வரிசையில்‌ மூத்தவர்‌ எனலாம்‌. 


கி.ரா.வுக்கு இவர்‌ எழுதிய கடிதங்கள்‌ இலக்கியத்தரம்‌ வாய்ந்தவை. படைப்பின்‌ உயிரை முழுமையாக 
உணர்ந்திருந்த கு.அழகிரிசாமி பல இதழ்களில்‌ பணியாற்றியவர்‌; மலேசியாவில்‌ இருந்தபோது 


அங்குள்ள படைப்பாளர்களுக்குப்‌ படைப்பு தொடர்பான பயிற்சி அளித்தவர்‌. இவர்‌ பதிப்புப்‌ பணி, 
நாடகம்‌ எனப்‌ பலதுறைகளிலும்‌ முத்திரை பதித்தவர்‌. தமிழ்‌ இலக்கியத்தில்‌ ஆர்‌ வம்‌ கொண்று 


திறனாய்வு நூல்களையும்‌ படைத்தவர்‌. 


Lex, 


இ 


சி கற்பவை கற்றபின்‌... 


சமூகத்‌ தொண்டு செய்து உயர்ந்த விருதுகளைப்‌ பெற்ற ஆளுமைகளைப்‌ பட்டியலிட்டு 
அவர்கள்‌ செய்த சமூகப்பணி குறித்துக்‌ கலந்துரையாடுக. 


"அகநக நட்பதே நட்பு" - என்ற தலைப்பில்‌ நண்பர்களுக்கு உதவிய சூழல்களைச்‌ சுவைபட 
எழுதுக. 


220 


| | 10th Tamil Unit 9.indd 220 ஓ 24-01-2020 10.09.03 AM | | 


சேர்ப்பன 


மக்களுக்கு அழகு 
அணிகலன்கள்‌. அது 
செய்யுள்களுக்கு அழகு செய்து சுவையை 
உண்டாக்குவன அணிகள்‌. அத்தகைய 
அணிகள்‌ சிலவற்றைப்‌ பற்றி இங்குக்‌ 
காண்போம்‌. 


போன்று 


தற்குறிப்பேற்ற அணி 

இயல்பாய்‌ நிகழும்‌ நிகழ்ச்சியின்‌ மீது 
கவிஞன்‌ தன்‌ குறிப்பை ஏற்றிக்‌ கூறுவது 
குற்குறிப்பேற்ற அணி எனப்படும்‌. 


எ.கா. 


'போருழந்‌ தெடுத்த ஆரெயில்‌ நெடுங்கொடி 
'வாரல்‌' என்பனபோல்‌ மறித்துக்கை காட்ட' 


பாடலின்‌ பொருள்‌ 


கோட்டை மதில்‌ மேல்‌ இருந்த 
கொடியானது வரவேண்டாம்‌ எனத்‌ 
கடுப்பதுபோல, கை காட்டியது என்பது 
பொருள்‌. 


அணிப்பொருத்தம்‌ 


கோவலனும்‌, கண்ணகியும்‌ மதுரை 
மாநகருக்குள்‌ சென்றபோது மதிலின்‌ மேலிருந்த 
கொடிகள்‌ காற்றில்‌ இயற்கையாக அசைந்தன. 
ஆனால்‌ இளங்கோவடிகள்‌, கோவலன்‌ 
மதுரையில்‌ கொலை செய்யப்படுவான்‌ 
எனக்கருதி அக்கொடிகள்‌ கையை அசைத்து, 
'இம்மதுரைக்குள்‌ வரவேண்டா' என்று 
தெரிவிப்பது போலக்‌ காற்றில்‌ அசைவதாகத்‌ தம்‌ 
குறிப்பைக்‌ கொடியின்‌ மீது ஏற்றிக்‌ கூறுகிறார்‌. 
இவ்வாறு இயல்பாக நிகழும்‌ நிகழ்ச்சியின்‌ 
மீது கவிஞன்‌ தன்‌ குறிப்பை ஏற்றிக்‌ கூறுவது 
குற்குறிப்பேற்ற அணி எனப்படும்‌. 


தீவக அணி 
தீவகம்‌ என்னும்‌ சொல்லுக்கு 'விளக்கு' 


| | 10th_Tamil Unit 9.indd 221 


221 


என்று பொருள்‌. ஓர்‌ அறையில்‌, ஓர்‌ இடத்தில்‌ 
வைக்கப்பட்ட விளக்கானது அவ்வறையில்‌ 
பல இடங்களிலும்‌ உள்ள பொருள்களுக்கு 
வெளிச்சம்‌ தந்து விளக்குதல்‌ போல, 
செய்யுளின்‌ ஓரிடத்தில்நின்ற ஒரு சொல்‌ 
அச்செய்யுளின்‌ பல இடங்களிலும்‌ உள்ள 
சொற்களோடு சென்று பொருந்திப்‌ பொருளை 
விளக்குவதால்‌ இவ்வணி தீவக அணி 
எனப்பட்டது. 

இது முதல்நிலைத்‌ தீவகம்‌, இடைநிலைச்‌ 
தீவகம்‌, கடைநிலைத்‌ தீவகம்‌ என்னும்‌ மூன்று 
வகையாக வரும்‌. 
எ.கா. 
சேந்தன வேந்தன்‌ திருநெடுங்கண்‌, தெவ்வேந்தர்‌ 
ஏந்து தடந்தோள்‌, இழிகுருதி - பாய்ந்து 
திசைஅனைத்தும்‌, வீரச்‌ சிலைபொழிந்த அம்பும்‌, 
மிசைஅனைத்தும்‌ புள்குலமும்‌ வீழ்ந்து 

(சேந்தன-சிவந்தன: தெவ்‌-பகைமை; 
சிலை-வில்‌;: மிசை-மேலே; புள்‌-பறவை:) 


பாடலின்‌ பொருள்‌ 

அரசனுடைய கண்கள்‌ கோபத்தால்‌ 
சிவந்தன: அவை சிவந்த அளவில்‌ பகை 
மன்னர்களுடைய பெரிய தோள்கள்சிவந்தன; 
குருதி பாய்ந்து திசைகள்‌ அனைத்தும்‌ 
சிவந்தன:வலிய வில்லால்‌ எய்யப்பட்ட 
அம்புகளும்‌ சிவந்தன: குருதி மேலே வீழ்தலால்‌ 
பறவைக்‌ கூட்டங்கள்‌ யாவும்‌ சிவந்தன. 


அணிப்‌ பொருத்தம்‌ 
வேந்தன்‌ கண்‌ சேந்தன 
தெவ்வேந்தர்‌ தோள்‌ சேந்தன 


குருதி பாய்ந்து திசை அனைத்தும்‌ சேந்தன்‌ 
அம்பும்‌ சேந்தன 


24-01-2020 10.09.03 AM | | 


புள்‌ குலம்‌ வீழ்ந்து 
மிசைஅனைத்தும்‌ சேந்தன 

இவ்வாறாக முதலில்‌ நிற்கும்‌ 'சேந்தன' 
(சிவந்தன) என்ற சொல்‌ பாடலில்‌ வருகின்ற 
கண்கள்‌, தோள்கள்‌, திசைகள்‌, அம்புகள்‌, 
பறவைகள்‌ ஆகிய அனைத்தோடும்‌ பொருந்திப்‌ 
பொருள்‌ தருகிறது. அதனால்‌ இது தீவக அணி 
ஆயிற்று. 
நிரல்நிறை அணி 


நிரல்‌ - வரிசை; நிறை - நிறுத்துதல்‌. 


சொல்லையும்‌ பொருளையும்‌ வரிசையாக 
நிறுத்தி அவ்வரிசைப்படியே இணைத்துப்‌ 
பொருள்‌ கொள்வது நிரல்நிறை அணி 
எனப்படும்‌. 


எ.கா. 
அன்பும்‌ அறனும்‌ உடைத்தாயின்‌ இல்வாழ்க்கை 
பண்பும்‌ பயனும்‌ அது. -குறள்‌: 45 
பாடலின்‌ பொருள்‌ 

இல்வாழ்க்கை அன்பும்‌ அறமும்‌ 
உடையதாக விளங்குமானால்‌, அந்த 
வாழ்க்கையின்‌ பண்பும்‌ பயனும்‌ அதுவே ஆகும்‌. 
அணிப்பொருத்தம்‌ 

இக்குறளில்‌ அன்பும்‌ அறனும்‌ என்ற 
சொற்களை வரிசையாக நிறுத்தி, பண்பும்‌ 
பயனும்‌ என்ற சொற்களை முறைபடக்‌ 
கூறியுள்ளமையால்‌ இது நிரல்‌ நிறை அணி 
ஆகும்‌. 


தன்மையணி 


எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும்‌ 
இயற்கையில்‌ அமைந்த அதன்‌ உண்மையான 


இயல்புத்‌ தன்மையினைக்‌ கேட்பவர்களின்‌ 
மனம்‌ மகிழுமாறு உரிய சொற்களை அமைத்துப்‌ 
பாடுவது தன்மையணியாகும்‌. இதனைத்‌ தன்மை 
நவிற்சி அணி என்றும்‌ கூறுவர்‌. இவ்வணி நான்கு 
வகைப்படும்‌. பொருள்‌ தன்மையணி, குணத்‌ 
தன்மையணி, சாதித்‌ தன்மையணி, தொழிற்‌ 
குன்மையணி என்பனவாகும்‌. 
எ.கா. 
மெய்யிற்‌ பொடியும்‌ விரித்த கருங்குழலும்‌ 
கையில்‌ தனிச்சிலம்பும்‌ கண்ணீரும்‌ - வையைக்‌ 
கோன்‌ 
கண்டளவே தோற்றான்‌, அக்காரிகைதன்‌ 
சொற்செவியில்‌ 
உண்டளவே தோற்றான்‌ உயிர்‌. 
சிலம்பு - வழக்குரை காதை வெண்பா 
பாடலின்‌ பொருள்‌ 
உடம்பு முழுக்கத்‌ தூசியும்‌ விரித்த 
கருமையான தலைமுடியும்‌ கையில்‌ ஒற்றைச்‌ 
சிலம்போடு வந்த தோற்றமும்‌ அவளது 
கண்ணீரும்‌ கண்ட அளவிலேயே வையை நதி 
பாயும்‌ கூடல்‌ நகரத்து அரசனான பாண்டியன்‌ 
தோற்றான்‌. அவளது சொல்‌, தன்‌ செவியில்‌ 
கேட்டவுடன்‌ உயிரை நீத்தான்‌. 


அணிப்பொருத்தம்‌ 


கண்ணகியின்‌ துயர்‌ நிறைந்த 
தோற்றத்தினை இயல்பாக உரிய சொற்களின்‌ 
மூலம்‌ கூறியமையால்‌ இது தன்மை நவிற்சியணி 
எனப்படும்‌. 


"எவ்வகைப்‌ பொருளு மெய்வகை விளக்குஞ்‌ 
சொன்முறை தொடுப்பது தன்மை யாகும்‌" 


- தண்டியலங்காரம்‌: 27 


கற்பவை கற்றபின்‌... 


முன்‌ வகுப்புகளில்‌ கற்ற அணிகளை எடுத்துக்காட்டுகளுடன்‌ தொகுத்து ஒப்படைவு ஒன்றை 


உருவாக்குக. 


பாடப்பகுதியில்‌ உள்ள திருக்குறளில்‌ பயின்றுவரும்‌ அணிகளைக்‌ கண்டறிந்து வகுப்பறையில்‌ 


விளக்குக. 


| | 10th_Tamil Unit 9.indd 222 


222 


24-01-2020 10.09.03 AM | | 


ர 
mn 


பலவுள்‌ தெரிக. Vv 


1. "இவள்‌ தலையில்‌ எழுதியதோ 
கற்காலம்தான்‌ எப்போதும்‌ ...' - இவ்வடிகளில்‌ கற்காலம்‌ என்பது 


௮) தலைவிதி ஆ) பழைய காலம்‌ இ) ஏழ்மை ஈ) தலையில்‌ கல்‌ சுமப்பது 


2. சுதந்திர இந்தியாவின்‌ மகத்தான சாதனையும்‌ சவாலுமாக ஜெயகாந்தன்‌ கருதுவது 
௮) அரசின்‌ நலத்திட்டங்களைச்‌ செயல்படுத்தல்‌ ஆ) பெற்ற சுதந்திரத்தைப்‌ பேணிக்‌ காத்தல்‌ 


இ) அறிவியல்‌ முன்னேற்றம்‌ ஈ) வெளிநாட்டு முதலீடுகள்‌ 

3.  பூக்கையைக்‌ குவித்துப்‌ பூவே புரிவொடு காக்க என்று .............. வவ வேண்டினார்‌. 
௮) கருணையன்‌, எலிசபெத்துக்காக ஆ) எலிசபெத்‌, தமக்காக 
இ) கருணையன்‌, பூக்களுக்காக ஈ) எலிசபெத்‌, பூமிக்காக 


4. வாய்மையே மழைநீராகி - இத்‌ தொடரில்‌ வெளிப்படும்‌ அணி 


௮) உவமை ஆ) தற்குறிப்பேற்றம்‌ இ) உருவகம்‌ ஈ) தீவகம்‌ 


5. கலையின்‌ கணவனாகவும்‌ சமுதாயத்தின்‌ புதல்வனாகவும்‌ இருந்து எழுதுகிறேன்‌ - 
இக்கூற்றிலிருந்து நாம்‌ புரிந்துகொள்வது: 
௮) தம்‌ வாழ்க்கையில்‌ பெற்ற விளைவுகளைக்‌ கலையாக்கினார்‌ 
ஆ) சமூகப்‌ பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார்‌ 


இ) அறத்தைக்‌ கூறுவதற்காக எழுதினார்‌ 


ஈ) அழகியலுடன்‌ இலக்கியம்‌ படைத்தார்‌ 


குறுவினா 


1. தீவக அணியின்‌ வகைகள்‌ யாவை? 


2. நான்‌ எழுதுவதற்கு ஒரு தூண்டுதலும்‌ அதற்குரிய காரணமும்‌ உண்டு - இத்தொடரை இரு 
தொடர்களாக்குக. 


3.  "காய்மணி யாகு முன்னர்க்‌ காய்ந்தெனக்‌ காய்ந்தேன்‌' - உவமை உணர்த்தும்‌ கருத்து யாது? 


4. அன்பும்‌ அறனும்‌ உடைத்தாயின்‌ இல்வாழ்க்கை 


பண்பும்‌ பயனும்‌ அது - இக்குறளில்‌ பயின்று வந்துள்ள அணியின்‌ இலக்கணம்‌ யாது? 


223 


| | 10th Tamil Unit 9.indd 223 ஓ 24-01-2020 10.09.03 AM | | 


2௦% 


'வாழ்வில்‌ தலைக்கனம்‌', 'தலைக்கனமே வாழ்வு' என்று நாகூர்ரூமி யாருடைய வாழ்வைக்‌ 
குறித்துக்‌ கூறுகிறார்‌? 


சிறுவினா 


1. 


"சித்தாளின்‌ மனச்சுமைகள்‌ 

செங்கற்கள்‌ அறியாது" - இடஞ்சுட்டிப்‌ பொருள்‌ தருக. 

ஜெயகாந்தன்‌ தம்‌ கதைமாந்தர்களின்‌ சிறந்த கூறுகளைக்‌ குறிப்பிடத்‌ தவறுவதில்லை என்று 
அசோகமித்திரன்‌ கூறுகிறார்‌. இக்கூற்றை மெய்ப்பிக்கும்‌ செயல்‌ ஒன்றைத்‌ 'தர்க்கத்திற்கு 
அப்பால்‌' கதை மாந்தர்‌ வாயிலாக விளக்குக. 


எவையெல்லாம்‌ அறியேன்‌ என்று கருணையன்‌ கூறுகிறார்‌? 


கவிஞர்‌ தாம்‌ கூறவிரும்பும்‌ கருத்திற்கு ஏற்றவாறு தற்குறிப்பேற்ற அணி அமைவதை 
எடுத்துக்காட்டுக. 


நெடுவினா 


1. 


கருணையனின்‌ தாய்‌ மறைவுக்கு, வீரமாமுனிவர்‌ பூக்கள்‌ போன்ற உவமைகளாலும்‌ உருவக 
மலர்களாலும்‌ நிகழ்த்திய கவிதாஞ்சலியை விவரிக்க. 


ஜெயகாந்தன்‌ நினைவுச்‌ சிறப்பிதழை, வார இதழ்‌ ஒன்று வெளியிட இருக்கிறது. அதற்கான ஒரு 
சுவரொட்டியை வடிவமைத்து அளிக்க. 

'அழகிரிசாமியின்‌ 'ஒருவன்‌ இருக்கிறான்‌' சிறுகதையில்‌ மனிதத்தை வெளிப்படுத்தும்‌ கதை 
மாந்தர்‌ குறித்து எழுதுக. 


224 


| | 10th Tamil Unit 9.indd 224 ஓ 24-01-2020 10.09.04 AM | | 


7 


மொழியை ஆள்வோம்‌! 


படித்துச்‌ சுவைக்க 

"எழுத்தால்‌, பேச்சால்‌, ஆற்றலால்‌, அறிவால்‌, தொண்டால்‌, பண்பால்‌, பணியால்‌, கனிவால்‌ 
தமிழக வரலாற்றில்‌ குறிக்கப்படும்படியான அந்த அறிஞர்‌ பெருமகனாரின்‌ அருமைத்‌ 
திருமுகத்தைக்‌ கடைசியாகத்‌ தரிசிக்க வழியெல்லாம்‌ விழியெல்லாம்‌ நீர்தேக்கி ஊர்வலத்தைப்‌ 
பார்க்கக்‌ காத்திருந்த மக்கள்‌ எத்தனை லட்சம்‌ பேர்‌! அண்ணாவின்‌ பொன்னுடலை நன்றாகத்‌ தாங்கி 


வந்த பீரங்கி வண்டி தூரத்தில்‌ வந்தபோதே பொங்கிப்‌ பொருமித்‌ துடித்த உள்ளங்கள்‌ எத்தனை 
எத்தனை லட்சம்‌! தமது வாழ்வுக்‌ காலத்தையே ஒரு சகாப்தமாக்கி முடித்துவிட்டுச்‌ சென்ற அந்தப்‌ 
பேரறிஞர்‌ திருமுகத்தைக்‌ கண்டதும்‌ குவிந்த கரங்கள்‌ எத்தனை எத்தனை லட்சம்‌! கண்ணீரை 
அருவியாய்க்‌ கொட்டிய கண்கள்‌ எத்தனை எத்தனை லட்சம்‌! கண்ணுக்கு ஒளியாய்த்‌ தமிழுக்குச்‌ 
சுவையாய்‌ மக்களுக்கு வாழ்வாய்‌ அமைந்துவிட்ட அந்தத்‌ தலைவரின்‌ இறுதிப்‌ பயணம்‌ சென்ற 
வழியெல்லாம்‌ மலர்‌ தூவி மாலைகளை வீசிய கரங்கள்‌ எத்தனை எத்தனை லட்சம்‌! அந்த அறிவுக்‌ 
களஞ்சியத்தைத்‌ தாங்கிய வண்டி தங்களை விட்டு முன்னோக்கி நகர்ந்தபோது இதயத்தையே, 
உயிர்மூச்சையே இழந்துவிட்டது போலக்‌ கதறித்‌ துடித்துத்‌ தரையில்‌ புரண்டு புரண்டு புழுவாய்த்‌ 
துடித்தவர்கள்‌ எத்தனை லட்சம்‌ பேர்கள்‌! 


மொழிபெயர்க்க. 

1. Education is what remains after one has forgotten what one has learned in School. — Albert Einstein 

2. Tomorrow is often the busiest day of the week. — Spanish Proverb 

3. It is during our darkest moments that we must focus to see the light. — Aristotle 

4. Success is not final, failure is not fatal. It is the courage to continue that counts. — Winston Churchill. 


உவமையைப்‌ பயன்படுத்திச்‌ சொற்றொடர்‌ உருவாக்குக. 
1. தூமரை இலை நீர்போல 

2. மழைமுகம்‌ காணாப்‌ பயிர்போல 

3. கண்ணினைக்‌ காக்கும்‌ இமை போல 
4. 


சிலை மேல்‌ எழுத்து போல 


பொருத்தமான நிறுத்தக்‌ குறியிடுக. 


சேரர்களின்‌ பட்டப்‌ பெயர்களில்‌ கொல்லி வெற்பன்‌ மலையமான்‌ போன்றவை 
குறிப்பிடத்தக்கவை கொல்லி மலையை வென்றவன்‌ கொல்லி வெற்பன்‌ எனவும்‌ பிற 
மலைப்பகுதிகளை வென்றவர்கள்‌ மலையமான்‌ எனவும்‌ பெயர்‌ சூட்டிக்கொண்டனர்‌ இதற்குச்‌ சங்க 
இலக்கியத்தில்‌ சான்றுகள்‌ உள்ளன. 


வாழ்த்துரை எழுதுக 


உங்கள்‌ பள்ளியில்‌ நடைபெறும்‌ நாட்டுநலப்பணித்திட்ட முகாமின்‌ தொடக்க விழாவில்‌ 
மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்க உரை ஒன்றை உருவாக்கித்‌ தருக. 


225 


| | 10th Tamil Unit 9.indd 225 ஓ 24-01-2020 10.09.04 AM | | 


ஓ 


குறுக்கெழுத்துப்‌ போட்டி 


11 12 


14 15 
16 17 | 18 
© பூ 
இடமிருந்து வலம்‌ வலமிருந்து இடம்‌ 
1. சிறுபொழுதின்‌ வகைகளுள்‌ ஒன்று (2) 15. மருந்தே ஆயினும்‌ விருந்தோடு உண்‌ - 
2. நேர்‌ நேர்‌ - வாய்பாடு (2) ஆசிரியர்‌ (4) 
11. எட்டுத்தொகை நூல்களுள்‌ ஒன்று (5) 16. மதிமுகம்‌ உவமை எனில்‌ முகமதி ............(5) 
14. மக்களே போல்வர்‌ (4) கீழிருந்து மேல்‌ 


மேலிருந்து கீழ்‌ 5. விடையின்‌ வகைகள்‌ (3) 
1. முல்லைத்‌ திணைக்குரிய பெரும்பொழுது (5) 6. வீரமாமுனிவர்‌ இயற்றிய நூல்‌ (5) 


2. மொழிஞாயிறு (9) 8. பிள்ளைத்தமிழின்‌ இரண்டாம்‌ பருவம்‌ (4) 


3.நல்ல என்னும்‌ அடைமொழி கொண்ட 9. முப்பால்‌ பகுப்பு கொண்ட நூல்களுள்‌ ஒன்று(6) 
தொகைநூல்‌.........(5) 13. மன்னனது உண்மையான புகழை எடுத்துக்‌ 
4. கழை என்பதன்‌ பொருள்‌ (4) கூறுவது (2) 


7. மதியின்‌ மறுபெயர்‌, இது நிலவையும்‌ 17. 96 வகைச்‌ சிற்றிலக்கிய வகைகளுள்‌ 


குறிக்கும்‌(4) ஒன்று (2) 


10. குறிஞ்சித்‌ திணைக்குரிய விலங்கு........(4) 18. செய்தவம்‌ - இலக்கணக்குறிப்பு (2) 


12...............என்பது புறத்திணைகளுள்‌ ஒன்று(4) 


N 
N 
(0) 


| | 10th_Tamil Unit 9.indd 226 


ஓ 


24-01-2020 10.09.04 AM | | 


பாடலில்‌ இடம்பெற்றுள்ள தமிழ்ப்‌ புலவர்களின்‌ பெயர்களைக்‌ கண்டறிந்து எழுதுக. 
கம்பனும்‌ கண்டேத்தும்‌ உமறுப்‌ புலவரை எந்தக்‌ 
கொம்பனும்‌ பணியும்‌ அறம்பாடுஞ்‌ ஜவாது ஆசுகவியை 
காசிம்புலவரை, குணங்குடியாரை சேகனாப்‌ புலவரை 


செய்குதம்பிப்‌ பாவலரைச்‌ சீர்தமிழ்‌ மறக்காதன்றோ 


விண்ணப்பப்‌ படிவத்தை நிரப்புக. 
மேல்நிலை வகுப்பு - சேர்க்கை விண்ணப்பம்‌ 
சேர்க்கை எண்‌: நாள்‌: வகுப்பும்‌ பிரிவும்‌: 


1. மாணவ / மாணவியின்‌ பெயர்‌ 
2. பிறந்த நாள்‌ 
3. தேசிய இனம்‌ 
4. பெற்றோர்‌ / பாதுகாவலர்‌ பெயர்‌ 
வீட்டு முகவரி 
இறுதியாகப்‌ படித்து முடித்த வகுப்பு ட 


5 

6 

7. பயின்ற மொழி 
8. பெற்ற மதிப்பெண்கள்‌ 
9 


இறுதியாகப்‌ படித்த பள்ளியின்‌ முகவரி 


[தேர்வின்‌ பயர்‌ [பதிவு எண்‌ - ஆண்டு 


தமிழ்‌ 
ஆங்கில்‌ |. 
கணிதம்‌ | | 


ஹிவில்‌ | | 
சமூகஹிவில்‌ | | 
மாதத்‌ [| 


10. மாற்றுச்‌ சான்றிதழ்‌ இணைக்கப்பட்ருள்ளதா? 
11. தாய்மொழி 
12. சேர விரும்பும்‌ பாடப்‌ பிரிவும்‌ பயிற்று மொழியும்‌ : 


மாணவ / மாணவியின்‌ கையெழுத்து 


227 


| | 10th Tamil Unit 9.indd 227 ஓ 24-01-2020 10.09.04 AM | | 


நன்றியுரை எழுதுக. 


பள்ளி வளாகத்தில்‌ நடைபெற்ற 'மரம்‌ நடுவிழாவுக்கு' வந்திருந்த சிறப்பு விருந்தினருக்கும்‌ 
பெற்றோருக்கும்‌ பள்ளியின்‌ 'பசுமைப்‌ பாதுகாப்புப்‌ படை' சார்பாக நன்றியுரை எழுதுக. 


ம்‌ மொழியோடு விளையாடூ 


விளம்பரத்தை நாளிதழுக்கான செய்தியாக மாற்றியமைக்க: 


"சாலைப்‌ பாதுகாப்பு” தொடர்‌ அன்று - அது தொடரும்‌ வாழ்க்கைமுறை 


சாலைப்‌ பாதுகாப்பு விழிப்புணர்வு 
போக்குவரத்துக்‌ காவல்‌ துறை, 


மாவட்டம்‌ 


கீழ்க்காணும்‌ நாள்காட்டியில்‌ புதன்‌ கிழமையை ஒன்றாம்‌ தேதியாகக்‌ கொண்டு 
தமிழெண்களால்‌ நிரப்புக. 


அகராதியில்‌ காண்க. 


குணதரன்‌, செவ்வை, நகல்‌, பூட்கை 
செயல்‌ திட்டம்‌ 


விளையாட்டு உலகில்‌ உங்களுக்குப்‌ பிடித்த ஆளுமைத்திறன்‌ மிக்க விளையாட்டு வீரர்‌ பற்றிய 
செய்திகளைப்‌ படத்துடன்‌ தொகுப்பேடாக உருவாக்குக. 


228 


| | 10th_ Tamil Unit 9.indd 228 ஓ 24-01-2020 10.09.04 AM | | 


நிற்க அதற்குத்‌ தக... 


ஓவ்வொரு சூழலிலும்‌ ஒருவருக்கு ஒருவர்‌ உதவிசெய்தபடி இருக்கிறார்கள்‌; உதவிபெற்றபடியும்‌ 
இருக்கிறார்கள்‌; சில உதவிகள்‌ அவர்கள்‌ மீதுள்ள அன்பினால்‌ செய்கிறோம்‌; சில உதவிகள்‌ 
இரக்கத்தால்‌ செய்கிறோம்‌. தொடர்வண்டியில்‌ பாட்டுப்‌ பாடிவரும்‌ ஒருவருக்கு நம்மையறியாமல்‌ 
பிச்சை போடுகிறோம்‌. தொல்லை வேண்டாம்‌ என்று கருதி, வேண்டாவெறுப்போடு சில இடங்களில்‌ 
உதவி செய்கிறோம்‌! 


நீங்கள்‌ செய்த, பார்த்த உதவிகளால்‌ எய்திய மனநிலை... 


வகுப்பறையில்‌ எழுதுகோல்‌ கொடுத்து | இக்கட்டான சூழலில்‌ செய்த உதவியால்‌ எனக்கு 


உதவியபோது மனநிறைவு; அவருக்கு மனமகிழ்ச்சி! 
உறவினருக்கு என்‌ அம்மா பணம்‌ | கல்லூரிப்‌ படிப்பைத்‌ தொடர முடிந்ததால்‌ உறவினருக்கு 
அளித்து உதவியபோது ஏற்பட்ட நன்றியுணர்வு! 


கலைச்சொல்‌ அறிவோம்‌ 


Humanism - மனிதநேயம்‌ Cultural Boundaries - பண்பாட்டு எல்லை 
Cabinet  - அமைச்சரவை Cultural values - பண்பாட்டுவிழுமியங்கள்‌ 
ஞு அறிவை விரிவு செய்‌ 
யானை சவாரி - பாவண்ணன்‌ 
கல்மரம்‌ - திலகவதி 


அற்றைத்‌ திங்கள்‌ அவ்வெண்ணிலவில்‌ - ந. முருகேசபாண்டியன்‌ 


அ. 
சூ இணையத்தில்‌ காண்க. 
http://www.tamilvu.org/ta/courses—degree-p101-p1011-htmI-p1011661-23897 (ஜெயகாந்தன்‌) 
https://nagoori.wordpress.com/2010/02/04/நாகூர்‌-ரூமியும்‌-நானும்‌/ 
http://tamildigitallibrary.in/book-detail.php?id=jZY 9lup2kZIl6TuXGIZQdjZU3luMy#book1/ 
(இலக்கியச்‌ சிற்பிகள்‌ - கு.அழகிரிசாமி) 


229 


| | 10th Tamil Unit 9.indd 229 ஓ 24-01-2020 10.09.05 AM | | 


| | 10th_Tamil Unit 9.indd 230 


10. 


8. 


9. 


10. 


திருக்குறள்‌ 


14. ஒழுக்கம்‌ உடைமை 
ஒழுக்கம்‌ விழுப்பம்‌ தரலான்‌ ஒழுக்கம்‌ 
உயிரினும்‌ ஓம்பப்‌ படும்‌. 
பரிந்துஓம்பிக்‌ காக்க ஒழுக்கம்‌; தெரிந்துஓம்பித்‌ 
தேரினும்‌ அஃதே துணை. 


. ஒழுக்கம்‌ உடைமை குடிமை; இழுக்கம்‌ 


இழிந்த பிறப்பாய்‌ விடும்‌. 


. மறப்பினும்‌ ஒத்துக்‌ கொளலாகும்‌; பார்ப்பான்‌ 


பிறப்பொழுக்கம்‌ குன்றக்‌ கெடும்‌. 


. அழுக்காறு உடையான்கண்‌ ஆக்கம்போன்று இல்லை 


ஒழுக்கம்‌ இலான்கண்‌ உயர்வு. 

ஒழுக்கத்தின்‌ ஒல்கார்‌ உரவோர்‌ இழுக்கத்தின்‌ 
ஏதம்‌ படுபாக்கு அறிந்து. 

ஒழுக்கத்தின்‌ எய்துவர்‌ மேன்மை; இழுக்கத்தின்‌ 
எய்துவர்‌ எய்தாப்‌ பழி. 


. நன்றிக்கு வித்தாகும்‌ நல்லொழுக்கம்‌; தீயொழுக்கம்‌ 


என்றும்‌ இடும்பை தரும்‌. 


. ஒழுக்க முடையவர்க்கு ஒல்லாவே தீய 


வழுக்கியும்‌ வாயால்‌ சொலல்‌. 
உலகத்தோடு ஒட்ட ஒழுகல்‌ பலகற்றும்‌ 
கல்லார்‌ அறிவிலா தார்‌. 

36. மெய்‌ உணர்தல்‌ 
பொருள்அல்‌ லஹ்றைப்‌ பொருள்‌என்று உணரும்‌ 
மருளான்ஆம்‌ மாணாப்‌ பிறப்பு. 
இருள்நீங்கி இன்பம்‌ பயக்கும்‌ மருள்நீங்கி 
மாசுஅறு காட்சி யவர்க்கு. 


. ஐயத்தின்‌ நீங்கித்‌ தெளிந்தார்க்கு வையத்தின்‌ 


வானம்‌ நணியது உடைத்து. 


. ஐயுணர்வு எய்தியக்‌ கண்ணும்‌ பயம்‌இன்றே 


மெய்உணர்வு இல்லா தவர்க்கு. 
எப்பொருள்‌ எத்தன்மைத்து ஆயினும்‌ அப்பொருள்‌ 
மெய்ப்பொருள்‌ காண்பது அறிவு. 


கற்றுண்டு மெய்ப்பொருள்‌ கண்டார்‌ தலைப்படுவர்‌ 


மற்றுஈண்டு வாரா நெறி. 

ஓர்த்துஉள்ளம்‌ உள்ளது உணரின்‌ ஒருதலையாப்‌ 
பேர்த்துஉள்ள வேண்டா பிறப்பு. 

பிறப்புஎன்னும்‌ பேதைமை நீங்கச்‌ சிறப்புஎன்னும்‌ 
செம்பொருள்‌ காண்பது அறிவு. 

சார்புஉணர்ந்து சார்பு கெடஒழுகின்‌ மற்றழித்துச்‌ 
சார்தரா சார்தரும்‌ நோய்‌. 

காமம்‌ வெகுளி மயக்கம்‌ இவை மூன்றன்‌ 

நாமம்‌ கெடக்கெடும்‌ நோய்‌. 


230 


யூ 


24-01-2020 10.09.05 AM | | 


45. பெரியாரைத்‌ துணைக்கோடல்‌ 


அறன்‌அறிந்து மூத்த அறிவுடையார்‌ கேண்மை 

திறன்‌அறிந்து தேர்ந்து கொளல்‌. 

. உற்றநோய்‌ நீக்கி உறாஅமை முன்காக்கும்‌ 

பெற்றியார்ப்‌ பேணிக்‌ கொளல்‌. 

. அரியவற்றுள்‌ எல்லாம்‌ அரிதே பெரியாரைப்‌ 

பேணித்‌ தமராக்‌ கொளல்‌. 

4. தம்மின்‌ பெரியார்‌ தமரா ஒழுகுதல்‌ 
வன்மையுள்‌ எல்லாம்‌ தலை. 

5. சூழ்வார்கண்‌ ஆக ஒழுகலான்‌ மன்னவன்‌ 
சூழ்வாரைச்‌ சூழ்ந்து கொளல்‌. 

6. தக்கார்‌ இனத்தனாய்த்‌ தான்‌ஒழுக வல்லானைச்‌ 
செற்றார்‌ செயக்கிடந்தது இல்‌. 

7. இடிக்கும்‌ துணையாரை ஆள்வாரை யாரே 
கெடுக்கும்‌ தகைமை யவர்‌? 

8. இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன்‌ 
கெடுப்பார்‌ இலானும்‌ கெடும்‌. 

9. முதல்‌இலார்க்கு ஊதியம்‌ இல்லை மதலையாம்‌ 

சார்புஇலார்க்கு இல்லை நிலை. 


10. பல்லார்‌ பகைகொளவின்‌ பத்துஅடுத்த தீமைத்தே 
நல்லார்‌ தொடர்கை விடல்‌. 


56. கொடுங்கோன்மை 


1 கொலைமேற்கொண்‌ டாரின்கொடிதே அலைமேற்கொண்டு 


அல்லவை செய்துஒழுகும்‌ வேந்து. 

2. வேலொடு நின்றான்‌ இடுஎன்‌ றதுபோலும்‌ 
கோலொடு நின்றான்‌ இரவு. 

3. நாள்தொறும்‌ நாடி முறைசெய்யா மன்னவன்‌ 
நாள்தொறும்‌ நாடு கெடும்‌. 

4. கூழும்‌ குடியும்‌ ஒருங்குஇழக்கும்‌ கோல்கோடிச்‌ 
சூழாது செய்யும்‌ அரசு. 


5. அல்லற்பட்டு ஆற்றாது அழுதகண்‌ ணீர்‌அன்றே 
செல்வத்தைக்‌ தேய்க்கும்‌ படை. 


6. மன்னர்க்கு மன்னுதல்‌ செங்கோன்மை அஃதுஇன்றேல்‌ 


மன்னாவாம்‌ மன்னர்க்கு ஒளி. 

7. துளியின்மை ஞாலத்திற்கு எற்றுஅற்றே வேந்தன்‌ 
அளிஇன்மை வாழும்‌ உயிர்க்கு. 

8. இன்மையின்‌ இன்னாது உடைமை முறைசெய்யா 
மன்னவன்‌ கோல்கீழ்ப்‌ படின்‌. 

9. முறைகோடி மன்னவன்‌ செய்யின்‌ உறைகோடி 
ஒல்லாது வானம்‌ பெயல்‌. 

10. ஆபயன்‌ குன்றும்‌ அறுதொழிலோர்‌ நூல்மறப்பர்‌ 
காவலன்‌ காவான்‌ எனின்‌. 


231 


| 10th_ Tamil Unit9.indd 231 ஓ 


24-01-2020 10.09.05 AM | | 


58. கண்ணோட்டம்‌ 
கண்ணோட்டம்‌ என்னும்‌ கழிபெரும்‌ காரிகை 
உண்மையான்‌ உண்டுஇவ்‌ வுலகு. 


. கண்ணோட்டத்து உள்ளது உலகியல்‌; அஃதுஇலார்‌ 
உண்மை நிலக்குப்‌ யொறை. 


3. பண்‌என்னாம்‌ பாடற்கு இயைபுஇன்றேல்‌; கண்‌என்னாம்‌ 
கண்ணோட்டம இல்லாத கண்‌? 

4. உளபோல்‌ முகத்துஎவன்‌ செய்யும்‌ அளவினால்‌ 
கண்ணோட்டம்‌ இல்லாத கண்‌? 

5. கண்ணிற்கு அணிகலம்‌ கண்ணோட்டம்‌ ௮ஃதுஇன்றேல்‌ 
புண்என்று உணரப்‌ படும்‌. 

6. மண்ணோடு இயைந்த மரத்துஅனையர்‌ கண்ணோடு 
இயைந்துகண்‌ ணோடா தவர்‌. 

7. கண்ணோட்டம்‌ இல்லவர்‌ கண்‌இலர்‌; கண்உடையார்‌ 
கண்ணோட்டம்‌ இன்மையும்‌ இல்‌. 

8. கருமம்‌ சிதையாமல்‌ கண்ணோட வல்லார்க்கு 
உரிமை உடைத்துஇவ்‌ வுலகு. 

9. ஒறுத்துஆற்றும்‌ பண்பினார்‌ கண்ணும்கண்‌ ணோடிப்‌ 
பொறுத்துஆற்றும்‌ பண்பே தலை. 


10. பெயக்கண்டு நஞ்சுஉண்டு அமைவர்‌ நயத்தக்க 
நாகரிகம்‌ வேண்டு பவர்‌. 


62. ஆள்வினை உடைமை 
்‌. அருமை உடைத்துஎன்று அசாவாமை வேண்டும்‌ 
பெருமை முயற்சி தரும்‌. 
2. வினைக்கண்‌ வினைகெடல்‌ ஓம்பல்‌ வினைக்குறை 
தீர்ந்தாரின்‌ தீர்ந்தன்று உலகு. 
3. தாளாண்மை என்னும்‌ தகைமைக்கண்‌ தங்கிற்றே 
வேளாண்மை என்னும்‌ செருக்கு. 


4. தாளாண்மை இல்லாதான்‌ வேளாண்மை பேடிகை 
வாள்‌ஆண்மை போலக்‌ கெடும்‌. 

5. இன்பம்‌ விழையான்‌ வினைவிழையான்‌ தன்கேளிர்‌ 
துன்பம்‌ துடைத்துஊன்றும்‌ தூண்‌. 

6. முயற்சி திருவினை ஆக்கும்‌ முயற்றின்மை 
இன்மை புகுத்தி விடும்‌. 


7. மடிஉளாள்‌ மாமுகடி என்ப மடிஇலான்‌ 
தாள்‌உளாள்‌ தாமரையி னாள்‌. 


8. பொறிஇன்மை யார்க்கும்‌ பழிஅன்று அறிவுஅறிந்து 
ஆள்வினை இன்மை பழி. 


9. தெய்வத்தான்‌ ஆகாது எனினும்‌ முயற்சிதன்‌ 
மெய்வருத்தக்‌ கூலி தரும்‌. 

10. ஊழையும்‌ உப்பக்கம்‌ காண்பர்‌ உலைவுஇன்றித்‌ 
தாழாது உஞற்று பவர்‌. 


232 


| | 10th Tamil Unit 9.indd 232 ஓ 24-01-2020 10.09.05 AM | | 


64. அமைச்சு 


கருவியும்‌ காலமும்‌ செய்கையும்‌ செய்யும்‌ 
அருவினையும்‌ மாண்டது அமைச்சு. 

. வன்கண்‌ குடிகாத்தல்‌ கற்றறிதல்‌ ஆள்வினையோடு 
ஐந்துடன்‌ மாண்டது அமைச்சு. 

3. பிரித்தலும்‌ பேணிக்‌ கொளலும்‌ பிரிந்தார்ப்‌ 
பொருத்தலும்‌ வல்லது அமைச்சு. 


4. தெரிதலும்‌ தேர்ந்து செயலும்‌ ஒருதலையாச்‌ 
சொல்லலும்‌ வல்லது அமைச்சு. 


5. அறன்‌ அறிந்து ஆன்றுஅமைந்த சொல்லான்‌எஞ்‌ ஞான்றும்‌ 
திறன்‌ அறிந்தான்‌ தேர்ச்சித்‌ துணை. 

6. மதிநுட்பம்‌ நூலோடு உடையரர்க்கு அதிநுட்பம்‌ 
யாஉள முன்நிற்‌ பவை. 


7. செயற்கை அறிந்தக்‌ கடைத்தும்‌ உலகத்து 
இயற்கை அறிந்து செயல்‌. 


8. அறிகொன்று அறியான்‌ எனினும்‌ உறுதி 
உழைகஜஞிருந்தான்‌ கூறல்‌ கடன்‌. 

9. பழுதுஎண்ணும்‌ மந்திரியின்‌ பக்கதீதுள்‌ தெவ்வோர்‌ 
எழுபது கோடி உறும்‌. 


10. முறைப்படச்‌ சூழ்ந்தும்‌ முடிவுஇலவே செய்வர்‌ 
திறப்பாடு ,இலாஅ தவர்‌. 


76. பொருள்‌ செயல்வகை 

1 பொருள்‌அல்‌ லவரைப்‌ பொருளாகச்‌ செய்யும்‌ 
பொருள்‌அல்லது இல்லை பொருள்‌. 

2. இல்லாரை எல்லாரும்‌ எள்ளுவர்‌; செல்வரை 
எல்லாரும்‌ செய்வர்‌ சிறப்பு. 

3. பொருள்‌என்னும்‌ பொய்யா விளக்கம்‌ இருள்‌அறுக்கும்‌ 
எண்ணிய தேயத்துச்‌ சென்று. 

4. அறன்ஈனும்‌ இன்பமும்‌ ஈனும்‌ திறன்‌அறிந்து 
தீதுஇன்றி வந்த பொருள்‌. 

5. அருளொடும்‌ அன்போடும்‌ வாராப்‌ பொருள்‌ஆக்கம்‌ 
புல்லார்‌ புரள விடல்‌. 


6. உறுபொருளும்‌ உல்கு பொருளும்தன்‌ ஒன்னார்த்‌ 
தெறுபொருளும்‌ வேந்தன்‌ பொருள்‌. 

7. அருள்‌என்னும்‌ அன்புஈன்‌ குழவி பொருள்‌என்னும்‌ 
செல்வச்‌ செவிலியால்‌ உண்டு. 


8. குன்றுஏறி யானைப்போர்‌ கண்டற்றால்‌ தன்கைத்துஒன்று 
உண்டாகச்‌ செய்வான்‌ வினை. 


9. செய்க பொருளை; செறுநர்‌ செருக்கறுக்கும்‌ 
எஃஃகுஅதனின்‌ கூரியது இல்‌. 


10. ஒண்பொருள்‌ காழ்ப்ப இயற்றியார்க்கு எண்பொருள்‌ 
எனை இரண்டும்‌ ஒருங்கு. 


233 


| | 10th_ Tamil Unit 9.indd 233 ஓ 24-01-2020 10.09.06 AM | | 


| | 10th_Tamil Unit 9.indd 234 


10. 


10. கல்லான்‌ வெகுளும்‌ சிறுபொருள்‌ எஞ்ஞான்றும்‌ 


. குணன்‌இலனாய்க்‌ குற்றம்‌ பலஆயின்‌ மாற்றார்க்கு 


. செறுவார்க்குச்‌ சேண்‌ இகவா இன்பம்‌ அறிவுஇலா 


ஓ 


83. கூடா நட்பு 


சீர்‌ இடம்‌ காணின்‌ எறிதற்குப்‌ பட்டடை 
நேரா நிரந்தவர்‌ நட்பு. 


. இனம்போன்று இனம்‌அல்லார்‌ கேண்மை மகளிர்‌ 


மனம்‌ போல வேறு படும்‌. 


. பலநல்ல கற்றக்‌ கடைத்தும்‌ மனம்நல்லர்‌ 


ஆகுதல்‌ மாணார்க்கு அரிது. 


. முகத்தின்‌ இனிய நகாஅ அகத்துஇன்னா 


வஞ்சரை அஞ்சப்‌ படும்‌. 
மனத்தின்‌ அமையா தவரை எனைத்துஒன்றும்‌ 
சொல்லினால்‌ தேறல்பாற்று அன்று. 


. நட்டார்போல்‌ நல்லவை சொல்லினும்‌ ஒட்டார்சொல்‌ 


ஒல்லை உணரப்‌ படும்‌. 
சொல்வணக்கம்‌ ஒன்னார்கண்‌ கொள்ளற்க வில்வணக்கம்‌ 
திங்கு குறித்தமை யான்‌. 


. தொழுதகை உள்ளும்‌ படைஒடுங்கும்‌ ஒன்னார்‌ 


அழுதகண்‌ ணீரும்‌ அனைத்து. 


. மிகச்செய்து தம்‌எள்ளு வாரை நகச்செய்து 


நட்பினுள்‌ சாப்புல்லல்‌ பாற்று. 
பகைநட்பாம்‌ காலம்‌ வருங்கால்‌ முகம்நட்டு 
அகநட்பு ஒரீஇ விடல்‌. 


87. பகைமாட்சி 


வலியார்க்கு மாறுஏற்றல்‌ ஓம்புக ஓம்பா 
மெலியார்மேல்‌ மேக பகை. 


. அன்புஇலன்‌ ஆன்ற துணைஞஇலன்‌ தான்துவ்வான்‌ 


என்பரியும்‌ ஏதிலான்‌ துப்பு? 


. அஞ்சும்‌ அறியான்‌ அமைவுஇலன்‌ ஈகலான்‌ 


குஞ்சம்‌ எளியன்‌ பகைக்கு. 


. நீங்கான்‌ வெகுளி நிறைஇலன்‌ எஞ்ஞான்றும்‌ 


யாங்கணும்‌ யார்க்கும்‌ எளிது. 
வழிநோக்கான்‌ வாய்ப்பன செய்யான்‌ பழிநோக்கான்‌ 
பண்புஇலன்‌ பற்றார்க்கு இனிது. 


. காணாச்‌ சினத்தான்‌ கழிபெருங்‌ காமத்தான்‌ 


பேணாமை பேணப்‌ படும்‌. 
கொடுத்தும்‌ கொளல்வேண்டும்‌ மன்ற அடுத்துஇருந்து 
மாணாத செய்வான்‌ பகை. 
இனன்‌்இலன்ஆம்‌ ஏமாப்பு உடைத்து. 
அஞ்சும்‌ பகைவுர்ப்‌ பெறின்‌. 
ஒல்லானை ஒல்லாது ஒளி. 


234 


24-01-2020 10.09.06 AM | | 


| | 10th_Tamil Unit 9.indd 235 


1. 


10. 


9. 


10. 


. குடிசெய்வார்க்கு இல்லை பருவம்‌; மடிசெய்து 


101. நன்றிஇல்‌ செல்வம்‌ 


வைத்தான்வாய்‌ சான்ற பெரும்பொருள்‌ ௮ஃதுஉண்ணான்‌ 
செத்தான்‌ செயக்கிடந்தது இல்‌. 


. பொருளான்‌ஆம்‌ எல்லாம்‌என்று ஈயாது இவறும்‌ 


மருளான்‌ஆம்‌ மாணாப்‌ பிறப்பு. 


. ஈட்டம்‌ இவறி இசைவேண்டா ஆடவர்‌ 


தோற்றம்‌ நிலக்குப்‌ பொறை. 


. எச்சம்‌என்று என்‌எண்ணும்‌ கொல்லோ ஒருவரால்‌ 


நச்சப்‌ படாஅ தவன்‌2 


. கொடுப்பதூஉம்‌ துய்ப்பதூஉம்‌ இல்லார்க்கு அடுக்கிய 


கோடிஉண்‌ டாயினும்‌ இல்‌. 


. ஏதம்‌ பெருஞ்செல்வம்‌ தான்துவ்வான்‌ தக்கார்க்குஒன்று 


ஈதல்‌ இயல்பிலா தான்‌. 


அற்றார்க்குஒன்று ஆற்றாதான்‌ செல்வம்‌ மிகுநலம்‌ 
பெற்றாள்‌ தமியள்மூத்‌ தற்று. 


. நச்சப்‌ படாதவன்‌ செல்வம்‌ நடுளருள்‌ 


நச்சு மரம்பழுத்‌ தற்று. 


. அன்புஒரீஇத்‌ தன்செற்று அறம்நோக்காது ஈட்டிய 


ஒண்பொருள்‌ கொள்வார்‌ பிறர்‌. 


சீருடைச்‌ செல்வர்‌ சிறுதுனி மாரி 
வறம்கூர்ந்து அனையது உடைத்து. 


103. குடிசெயல்‌ வகை 


கருமம்‌ செயஒருவன்‌ கைதூவேன்‌ என்னும்‌ 
பெருமையின்‌ பீடுஉடையது இல்‌. 


. ஆள்வினையும்‌ ஆன்ற அறிவும்‌ எனஇரண்டின்‌ 


நீள்வினையால்‌ நீளும்‌ குடி. 


. குடிசெய்வல்‌ என்னும்‌ ஒருவற்குத்‌ தெய்வம்‌ 


மடிதற்றுத்‌ தான்முந்‌ துறும்‌. 


. சூழாமல்‌ தானே முடிவுஎய்தும்‌ தம்குடியைத்‌ 


தாழாது உஞற்று பவர்க்கு. 


. குற்றம்‌ இலனாய்க்‌ குடிசெய்து வாழ்வானைச்‌ 


சுற்றமாச்‌ சுற்றும்‌ உலகு. 


. நல்‌ஆண்மை என்பது ஒருவற்குத்‌ தான்பிறந்த 


இல்‌ஆண்மை ஆக்கிக்‌ கொளல்‌. 

அமர்‌அகத்து வன்கண்ணர்‌ போலத்‌ தமர்‌ அகத்தும்‌ 
ஆற்றுவார்‌ மேற்றே பொறை. 

மானம்‌ கருதக்‌ கெடும்‌. 


இடும்பைக்கே கொள்கலம்‌ கொல்லோ குடும்பத்தைக்‌ 
குற்றம்‌ மறைப்பான்‌ உடம்பு? 


இடுக்கண்கால்‌ கொன்றிட வீழும்‌ அடுத்துஊன்றும்‌ 
நல்‌ஆள்‌ இலாத குடி. 


235 


24-01-2020 10.09.06 AM | | 


| | 10th_Tamil Unit 9.indd 236 


105. நல்குரவு 


இன்மையின்‌ இன்னாதது யாதுஎனின்‌ இன்மையின்‌ 
இன்மையே இன்னா தது. 

. இன்மை எனழிரு பாவி மறுமையும்‌ 

இம்மையும்‌ இன்றி வரும்‌. 

3. தொல்வரவும்‌ தோலும்‌ கெடுக்கும்‌ தொகையாக 
நல்குரவு என்னும்‌ நசை. 


4. இற்பிறந்தார்‌ கண்ணேயும்‌ இன்மை இளிவந்த 
சொல்பிறக்கும்‌ சோர்வு தரும்‌. 

5. நல்குரவு என்னும்‌ இடும்பையுள்‌ பல்குரைத்‌ 
துன்பங்கள்‌ சென்று படும்‌. 

6. நற்பொருள்‌ நன்குஉணர்ந்து சொல்லினும்‌ நல்கூர்ந்தார்‌ 
சொற்பொருள்‌ சோர்வு படும்‌. 


7. அறம்சாரா நல்குரவு ஈன்றதா யானும்‌ 
பிறன்போல நோக்கப்‌ படும்‌. 


8. இன்றும்‌ வருவது கொல்லோ நெருநலும்‌ 
கொன்றது போலும்‌ நிரப்பு. 

9. நெருப்பினுள்‌ துஞ்சலும்‌ ஆகும்‌ நிரப்பினுள்‌ 
யாதுஒன்றும்‌ கண்பாடு அரிது. 


10. துப்புரவு இல்லார்‌ துவரத்‌ துறவாமை 
உப்பிற்கும்‌ காடிக்கும்‌ கூற்று. 


106: இரவு 


1. இரக்க இரத்தக்கார்க்‌ காணின்‌; கரப்பின்‌ 
அவர்பழி தம்பழி அன்று. 


2. இன்பம்‌ ஒருவற்கு இரத்தல்‌ இரந்தவை 
துன்பம்‌ உறாஅ ஹரின்‌. 


3. கரப்புஇலா நெஞ்சின்‌ கடன்‌ அறிவார்‌ முன்நின்று 
இரப்பும்‌ஓர்‌ ஏஏர்‌ உடைத்து. 

4. இரத்தலும்‌ ஈதலே போலும்‌ கரத்தல்‌ 
கனவிலும்‌ தேற்றாதார்‌ மாட்டு. 


5. கரப்புஇலார்‌ வையகத்து உண்மையான்‌ கண்நின்று 
இரப்பவர்‌ மேற்கொள்‌ வது. 


6. கரப்புஇடும்பை இல்லாரைக்‌ காணின்‌ நிரப்புஇடும்பை 
எல்லாம்‌ ஒருங்கு கெடும்‌. 


7. இகழ்ந்துஎள்ளாது ஈவாரைக்‌ காணின்‌ மகிழ்ந்துஉள்ளம்‌ 
உள்ளுள்‌ உவப்பது உடைத்து. 


8. இரப்பாரை இல்லாயின்‌ ஈர்ங்கண்மா ஞாலம்‌ 
மரப்பாவை சென்றுவந்‌ தற்று. 


9. ஈவார்கண்‌ என்உண்டாம்‌ தோற்றம்‌ இரந்துகோள்‌ 
மேவார்‌ இலாக்‌ கடை? 


10. இரப்பான்‌ வெகுளாமை வேண்டும்‌; நிரப்புஇடும்பை 
தானேயும்‌ சாலும்‌ சரி. 


236 


யூ 


24-01-2020 10.09.06 AM | | 


| | 10th_Tamil Unit 9.indd 237 


108. கயமை 
மக்களே போல்வர்‌ கயவர்‌; அவர அன்ன 
ஒப்பாரி யாம்கண்டது இல்‌. 
. நன்றுஅறி வாரின்‌ கயவர்‌ திருஉடையர்‌; 
நெஞ்சத்து அவலம்‌ இலர்‌. 


3. தேவர்‌ அனையர்‌ கயவர்‌ அவரும்தாம்‌ 
மேவன செய்தொழுக லான்‌. 

4. அதப்பட்டி ஆவாரைக்‌ காணின்‌ அவரின்‌ 
மிகப்பட்டுச்‌ செம்மாக்கும்‌ கீழ்‌. 

5. அச்சமே கீழ்களது ஆசாரம்‌; எச்சம்‌ 
அவாஉண்டேல்‌ உண்டாம்‌ சிறிது. 


6. அறைபறை அன்னர்‌ கயவர்காம்‌ கேட்ட 
மறைபிறர்க்கு உய்த்து உரைக்க லான்‌. 


7. ஈர்ங்கை விதிரார்‌ கயவர்‌ கொடிறுஉடைக்கும்‌ 
கூன்கையர்‌ அல்லா தவர்க்கு. 

8. சொல்லப்‌ பயன்படுவர்‌ சான்றோர்‌; கரும்புபோல்‌ 
கொல்லப்‌ பயன்படும்‌ கீழ்‌. 

9. உடுப்பதூஉம்‌ உண்பதூஉம்‌ காணின்‌ பிறர்மேல்‌ 
வடுக்காண ற்றாகும்‌ கீழ்‌. 


10. எற்றிற்கு உரியர்‌ கயவூர்‌ஒன்று உற்றக்கால்‌ 
விற்றற்கு உரியர்‌ விரைந்து. 


வான்புகழ்‌ வள்ளுவரின்‌ அறக்கருத்துகள்‌ மாணவரிடம்‌ சென்று சேர வேண்டும்‌; 
அதன்வழி நன்னெறிப்‌ பண்புகள்‌ மாணவரிடையே வளர வேண்டும்‌ என்ற நோக்கில்‌ 
புதிய பாடத்திட்டத்தில்‌ திருக்குறளின்‌ 150 பாக்கள்‌ சேர்க்கப்பட்டுள்ளன. 


திருக்குறளை நாள்தோறும்‌ வழிபாட்ருக்‌ கூட்டத்தில்‌ பொருளுடன்‌ கூறலாம்‌. 

வகுப்பு வாரியாகத்‌ திருக்குறள்‌ ஒப்பித்தல்‌ போட்டி வைக்கலாம்‌. 

இலக்கியமன்றக்‌ கூட்டங்களில்‌ குறட்பாக்கள்‌ தொடர்பான கதைகள்‌ சொல்லவும்‌ 

நாடகங்கள்‌ நடத்தவும்‌ செய்யலாம்‌. 

குறட்பாக்கள்‌ தொடர்பான வினாக்களைத்‌ தொகுத்து "வினாடி வினா” நடத்தலாம்‌. 

உலகப்‌ பொதுமுறையாம்‌ திருக்குறளில்‌ இடம்‌ பெற்றிருக்கும்‌ நன்னெறிக்‌ 

கருத்துகளின்‌ அடிப்படையில்‌ நீதிக்கதைகள்‌, இசைப்பாடல்கள்‌, சித்திரக்‌ கதைகள்‌, 

அசைவூட்டப்‌ படங்கள்‌ வாயிலாகத்‌ திருக்குறள்‌ வளங்களை மாணவர்களிடம்‌ 

கொண்டு சேர்க்கலாம்‌. 

குறிப்பு: மாணவர்கள்‌ எளிதில்‌ படித்துப்‌ பொருள்‌ புரிந்துகொள்வதற்கு ஏற்றவகையில்‌ 
குறட்பாக்களின்‌ சொற்கள்‌ பிரித்துத்‌ தரப்பட்டுள்ளன; அலகிருவதற்கு அன்று. 


237 


ஓ 


24-01-2020 10.09.06 AM | | 


ஓ 


பத்தாம்‌ வகுப்பு - தமிழ்‌ 


பாட வல்லுநர்கள்‌ 


முனைவர்‌ மு. சுதந்திரமுத்து, 


இணைப்பேராசிரியர்‌ (ப. நி.), மாநிலக்‌ கல்லூரி, சென்னை. 
முனைவர்‌ நா. அருள்முருகன்‌, 

இணை இயக்குநர்‌, ஒருங்கிணைந்த கல்வி, சென்னை 
முனைவர்‌ ப. டேவிட்‌ பிரபாகர்‌, இணைப்பேராசிரியர்‌, 
சென்னை கிறித்தவக்‌ கல்லூரி, சென்னை. 

முனைவர்‌ ௧. பலராமன்‌, உதவிப்பேராசிரியர்‌, 

நந்தனம்‌ அரசு ஆடவர்‌ கலைக்‌ கல்லூரி, சென்னை 
முனைவர்‌ கு. சிதம்பரம்‌, உதவிப்பேராசிரியர்‌, 

உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, சென்னை. 

முனைவர்‌ இரா. வெங்கடேசன்‌, இணைப்பேராசிரியர்‌, 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, தஞ்சாவூர்‌. 

மேலாய்வாளர்கள்‌ 

முனைவர்‌ சிற்பி பாலசுப்பிரமணியம்‌, 

தமிழியல்‌ துறைத்தலைவர்‌ (ப. நி.), பாரதியார்‌ பல்கலைக்கழகம்‌, கோவை. 


முனைவர்‌ பொன்‌. குமார்‌, 


இணை இயக்குநர்‌, மாநிலக்‌ கல்வியியல்‌ ஆராய்ச்சி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌, 


சென்னை. 

முனைவர்‌ இராம. பாண்டுரங்கன்‌, 

இணை இயக்குநர்‌ (ப. நி.), மாநிலக்‌ கல்வியியல்‌ ஆராய்ச்சி மற்றும்‌ பயிற்சி 
நிறுவனம்‌, சென்னை. 

முனைவர்‌ சா. பாலுசாமி, பேராசிரியர்‌ (ப. நி.), 

சென்னை கிறித்தவக்‌ கல்லூரி, சென்னை. 

திரு. மா. இராமகிருட்டிணன்‌, 

முதன்மைக்கல்வி அலுவலர்‌, திருச்சி. 

திரு. து. கணேசமூர்த்தி, 


முதன்மைக்‌ கல்வி அலுவலர்‌, சேலம்‌. 


கலை மற்றும்‌ வடிவமைப்புக்‌ குழு 
ஓவியம்‌ மற்றும்‌ ஒளிப்படம்‌ 


திரு. ௧. த. காந்திராஜன்‌, ஆய்வு வளமையர்‌, 
தமிழ்‌ இணையக்‌ கல்விக்கழகம்‌, சென்னை. 


திரு. கா. புகழேந்தி, பட்டதாரி ஆசிரியர்‌, 


அரசுமேல்நிலைப்‌ பள்ளி, கரம்பக்குடி, புதுக்கோட்டை. 


திரு. ஏ. ஜேம்ஸ்பாண்ட்‌, ஓவிய ஆசிரியர்‌, 


அரசு ஆண்கள்‌ மேல்நிலைப்பள்ளி அறந்தாங்கி, புதுக்கோட்டை. 


திரு. சி. தெய்வேந்திரன்‌, ஓவிய ஆசிரியர்‌ 


அரசுஉயர்‌ நிலைப்பள்ளி, மாங்குளம்‌, மதுரை. 

திரு. கா. தனஸ்‌ தீபக்‌ ராஜன்‌, ஓவியர்‌. 
திரு. கா. நளன்‌ நான்சி ராஜன்‌, ஒவியர்‌. 
நன்றி 

திரு. கே. மாதவன்‌ (ஓவியர்‌) 

திரு. இளையராஜாஞவியர்‌) 

பக்க வடிவமைப்பு 

காமாட்சி பாலன்‌ ஆறுமுகம்‌ 

சி. பிரசாந்த்‌, அருண்‌ காமராஜ்‌ பழனிசாமி 
R. கோபிநாத்‌ 

தரக்கட்ருப்பாரு 

கி. ஜெரால்மு வில்சன்‌, ராஜேஷ்‌ தங்கப்பன்‌ 
ஸ்டீபன்‌ சந்தியாகு, 1”. பிரசாந்த்‌ 

அடிசன்‌, சந்தோஷ்‌ 

அட்டை வடிவமைப்பு 

கதிர்‌ ஆறுமுகம்‌, ஈன்னை. 

தட்டச்சர்‌ 

திரு. எஸ்‌. தளபதி சண்முகம்‌, ன்னை. 
ஒருங்கிணைப்பு 

ரமேஷ்‌ முனிசாமி 


| | 10th_Tamil Unit 9.indd 238 


ஆக்கம்‌ 


முனைவர்‌ பூந்துறயான்‌ இரத்தினமூர்த்தி, 

முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்‌ (ப. நி.), ஈரோடு. 

முனைவர்‌ எம்‌. செந்தில்குமார்‌, 

இணைப்‌ பேராசிரியர்‌, 

திருவள்ளுவர்‌ பல்கலைக்கழகம்‌, வேலூர்‌. 

பாடநூல்‌ உருவாக்கக்‌ குழு 

திருமதி. ப. சுமதி, விரிவுரையாளர்‌, 

மாவட்ட ஆசிரியர்‌ கல்வி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌, சென்னை. 
திருமதி. பொ. சண்முகவடிவு, விரிவுரையாளர்‌, 

மாவட்ட ஆசிரியர்‌ கல்வி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌, திண்ருக்கல்‌. 


திரு. நா. ஹரிகுமார்‌, பட்டதாரி ஆசிரியர்‌, 

இராஜாமுத்தையா மேல்நிலைப்பள்ளி, 

இராஜா அண்ணாமலைபுரம்‌, சென்னை. 

திரு. லூ. இக்னேஷியஸ்‌ சேசுராஜா, பட்டதாரி ஆசிரியர்‌, 
அன்னை வேளாங்கண்ணி உயர்நிலைப்பள்ளி, வியாசர்பாடி, சென்னை. 
திரு. ச. பெல்லார்மின்‌ , பட்டதாரி ஆசிரியர்‌, 

அரசு மேல்நிலைப்‌ பள்ளி, சுந்தர சோழவரம்‌, திருவள்ளுர்‌. 

திரு. ந. கண்ணன்‌, பட்டதாரி ஆசிரியர்‌, 

எஸ்‌. எம்‌. பி. எம்‌ உயர்நிலைப்‌ பள்ளி, கம்பம்‌ , தேனி. 

திரு. அ. இரவிச்சந்திரன்‌, முதுநிலை ஆசிரியர்‌, 

அரசு மகளிர்‌ மேனிலைப்பள்ளி, மணப்பாறை, திருச்சி. 

திரு. மு. பாலகிருஷ்ணன்‌, பட்டதாரி ஆசிரியர்‌, 

எஸ்‌. எஸ்‌. என்‌. அரசு மேல்நிலைப்‌ பள்ளி, கொம்மடிக்கோட்டை, தூத்துக்குடி . 
முனைவர்‌ கோ. நாராயணமூர்த்தி, 

பட்டதாரி ஆசிரியர்‌, பாரதி மேல்நிலைப்பள்ளி, ரெட்டிப்பட்டி, நாமக்கல்‌. 
திரு. இரா. கார்த்திக்‌, பட்டதாரி ஆசிரியர்‌, 

சென்னை ஆண்கள்‌ மேல்நிலைப்‌ பள்ளி, சைதாப்பேட்டை, சென்னை. 
திரு. ந. பாலமுருகன்‌, பட்டதாரி ஆசிரியர்‌, 

அரசு உயர்நிலைப்பள்ளி, பெத்தநாயக்கனூர்‌, கோவை. 

திருமதி. ஜோ. பிரேமா கிறிஸ்டி, பட்டதாரி ஆசிரியர்‌, 

டி.இ.எல்‌.சி. மேக்தலின்‌ பெண்கள்‌ மேல்நிலைப்‌ பள்ளி, புரசைவாக்கம்‌, 
சென்னை. 

ஒருங்கிணைப்பாளர்‌ 

முனைவர்‌ ௧. சு. சங்கீதா, உதவிப்‌ பேராசிரியர்‌, மாநிலக்‌ கல்வியியல்‌ 
ஆராய்ச்சி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌, சென்னை. 

உதவி ஒருங்கிணைப்பாளர்‌ 

திருமதி. டி. தே. சர்மிளா, பட்டதாரி ஆசிரியர்‌, 


விரைவுக்‌ குறியீடு மேலாண்மைக்குழு 
இரா. ஜெகநாதன்‌, இ.நி.ஆ, 

ஊ.ஒ.ந.நி.பள்ளி, கணேசபுரம்‌, 

போளூர்‌ , திருவண்ணாமலை மாவட்டம்‌. . 


௯.ஆல்பர்ட்‌ வளவன்‌ பாபு, ப.ஆ , 
அ.உ.நி.பள்ளி, பெருமாள்‌ கோவில்‌ பரமக்குடி, இராமநாதபுரம்‌. 


ம.முருகேசன்‌, ப.ஆ, 


ஊ.ஒ.ந.நி.பள்ளி, பெத்தவேளாண்கோட்டகம்‌, 
முத்துப்பேட்டை, திருவாரூர்‌. 


இந்நூல்‌ 80 ஜி.எஸ்‌.எம்‌ எலிகண்ட்‌ மேப்லித்தோ தாளில்‌ அச்சிடப்பட்டுள்ளது 


ஆப்செட்‌ முறையில்‌ அச்சிட்டோர்‌: 


238 


24-01-2020 10.09.06 AM | | 


தமிழ்நாடு அரசு 


மேல்நிலை 
முதலாம்‌ ஆண்டு 


சிறப்புத்‌ தமிழ்‌ 


தமிழ்நாடு அரசு விலையில்லாப்‌ பாடநூல்‌ வழங்கும்‌ திட்டத்தின்கீழ்‌ வெளியிடப்பட்டது 
ஓ ஓ ஓ ஓ 
பள்ளிக்‌ கல்வித்துறை 


தீண்டாமை மனித நேயமற்ற செயலும்‌ பெருங்குற்றமும்‌ ஆகும்‌ 


| | 11th Advance Tamil_front pages.indd 1 ஓ 


14-02-2019 1729114 | | 


யூ 


ட... பில்லி © | ன க | | || 


தமிழ்நாடு அரசு 
முதல்பதிப்பு - 2018 
திருத்திய பதிப்பு - 2019 


(புதிய பாடத்திட்டத்தின்கீழ்‌ 
வெளியிடப்பட்ட நூல்‌) 


விற்பனைக்கு அன்று 


பாடநூல்‌ உருவாக்கமும்‌ 
தொகுப்பும்‌ 


மாநிலக்‌ கல்வியியல்‌ ஆராய்ச்சி மற்றும்‌ 
பயிற்சி நிறுவனம்‌ 
© SCERT 2019 


நூல்‌ அச்சாக்கம்‌ 


தமிழ்நாடு பாடநூல்‌ மற்றும்‌ 
கல்வியியல்‌ பணிகள்‌ கழகம்‌ 


www.textbooksonline.tn.nic.in 


II 


| | 11th Advance Tamil_front pages.indd 2 ஓ 14-02-2019 1729114 | | 


ட... பிங்கி © | இ க | | || 


உலகின்‌ தலைசிறந்த செவ்வியல்‌ மொழியான தமிழின்‌ படைப்புக்கலைகளையும்‌ 
நவீன கணித்‌ தமிழையும்‌ இன்றைய இளம்தலைமுறையினருக்கு அறிமுகப்பருத்தி, 
அவர்தம்‌ படைப்பார்வத்தைத்‌ தூண்டும்‌ கருவியாக இப்பாடநூல்‌ 


த க்‌ அ . கற்றல்‌ நோக்கங்கள்‌ 
பாடப்பகுதி குறித்த அறிமுகம்‌ பாடப்பகுதியின்‌ 
இணையச்‌ செயல்பாருகள்‌ இன்றியமையாத 
காலத்தின்‌ பாய்ச்சலுக்கு குறிக்கோள்களின்‌ பட்டியல்‌ 


ஈருகொருக்கும்‌ தொழில்நுட்பம்‌ 


அறிவோம்‌ தெளிவோம்‌ 


பாடப்பொருள்‌ சார்ந்த புதிய 
செய்திகளைப்‌ பற்றிய விளக்கம்‌ 


அறிவு விளக்கேற்றும்‌ 
ஆசிரியர்களுக்கும்‌ 
ஆற்றலின்‌ சுடர்களாம்‌ 


படிப்போம்‌ பயன்படுத்துவோம்‌ 
மேல்‌ நிலைக்கல்விக்கான உயர்நிலைத்‌ 
திறன்களை, வெளிப்படுத்தும்‌ 
சிறப்புத்தமிழ்ப்‌ பெட்டகம்‌ 


மாணவர்களுக்கும்‌ 


படிப்போம்‌ சுவைப்போம்‌ 


பாடப்பொருள்‌ சார்ந்து 
சுவையான செய்திகள்‌ 


கண்ணாடி 
பாடப்பொருள்சார்ந்து, தம்‌ 
உள்ளம்‌ உணர்ந்தவற்றைத்‌ 


தெள்ளெனக்‌ காட்ரும்‌ தெரியுமா? 
பயிற்சிக்களம்‌ அரிய செய்திகள்‌ அடங்கிய 
படிப்போம்‌ பகிர்வோம்‌ படைப்பு முகம்‌ கருத்துக்கோவை 
பாடப்பொருள்‌ குறித்த கருத்துப்‌ இலக்கியப்‌ படைப்பாளிகள்‌ 
பகிர்தல்‌ 


குறித்த அறிமுகம்‌ 


பாடநூலில்‌ உள்ள விரைவு குறியீட்டைப்‌ (0 C௦௮௪) பயன்பருத்துவோம்‌! எப்படி? 
உ உங்கள்‌ திறன்பேசியில்‌, கூகுள்‌ ஓlaystore /ஆப்பிள்‌ 800 51006 கொண்டு C௦௪ ஸ்கேனர்‌ செயலியை இலவசமாகப்‌ பதிவிறக்கம்‌ செய்து 
நிறுவிக்கொள்க. 
உ செயலியைத்‌ திறந்தவுடன்‌, ஸ்கேன்‌ செய்யும்‌ பொத்தானை அழுத்தித்‌ திரையில்‌ தோன்றும்‌ கேமராவை  C௦0௪-இன்‌ அருகில்‌ கொண்று 
செல்லவும்‌. 
உ ஸ்கேன்‌ செய்வதன்‌ மூலம்‌ திரையில்‌ தோன்றும்‌ உரலியைச்‌ (பட) சொருக்க, அதன்‌ விளக்கப்‌ பக்கத்திற்குச்‌ செல்லும்‌. 


ற்‌ 


[அர 
LOT 


[11 


| | 11th Advance Tamil_front pages.indd 3 ஓ 14-02-2019 172915 | | 


சிறப்புத்தமிழ்‌ 


நேஷனல்‌ லா ஸ்கூல்‌ ஆஃப்‌ இந்தியா யுனிவர்சிட்டி 


National Law School of India University - NLSIU 
உ பெங்களூருவில்‌ உள்ள நேஷனல்‌ லா ஸ்கூல்‌ ஆஃப்‌ இந்தியா யுனிவர்சிட்டி. 


உ இந்திய பார்‌ கவுன்சில்‌, கர்நாடக பார்‌ கவுன்சில்‌, பெங்களூரு பல்கலைக்‌ கழகம்‌, 
கர்நாடக அரசு ஆகியவற்றின்‌ முயற்சியால்‌ 1987ஆம்‌ ஆண்டில்‌ தொடங்கப்பட்ட சட்டக்‌ கல்வி நிறுவனம்‌. 


உ இந்தக்‌ கல்வி நிறுவனத்தின்‌ வேந்தர்‌, உச்சநீதிமன்றத்‌ தலைமை நீதிபதி. இந்திய பார்‌ கவுன்சலின்‌ 
தலைவர்தான்‌, இக்கல்வி நிலையத்தின்‌ பொதுக்‌ கவுன்சில்‌ தலைவர்‌. 


உ இங்குப்‌ படிக்கும்‌ மாணவர்களுக்கு, ஆக்ஸ்போர்ரு, கேம்பிரிட்ஜ்‌, ஹார்வர்மு, யேல்‌, கொலம்பியா, மிச்சிகன்‌ 
போன்ற புகழ்பெற்ற வெளிநாட்டுப்‌ பல்கலைக்‌ கழகங்களில்‌ படிக்க வாய்ப்பு உண்டு. 


உ படித்து முடித்த மாணவர்களுள்‌ பலர்‌ உயர்நீதிமன்றங்களிலும்‌ உச்ச நீதிமன்றத்திலும்‌ 
வழக்கறிஞர்களாகப்‌ பணிபுரிகிறார்கள்‌. 


உ ஐந்து ஆண்டு ஒருங்கிணைந்த இளநிலை சட்டப்படிப்பில்‌ மேல்நிலைக்‌ கல்வி முடித்த மாணவர்கள்‌ 
சேரலாம்‌. கிளாட்‌ (டே&7) நுழைவுத்‌ தேர்வு மூலம்‌ மாணவர்கள்‌ சேர்க்கப்பருகிறார்கள்‌. 


உ விவரங்களுக்கு: www.nls.ac.in 


ஐ.ஐ.டி.டி.எம்‌. 


Indian Institute of Tourism and Travel Management - IITTM 


உ சுற்றுலாத்‌ துறையில்‌ ஆர்வம்‌ கொண்ட மாணவர்களுக்காக, மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சகத்தின்‌ கீழ்‌ 
இயங்கும்‌ இந்தியன்‌ இன்ஸ்டிட்யூட்‌ ஆஃப்‌ ரூரிஸம்‌ அண்ட்‌ டிராவல்‌ மேனேஜ்மெண்ட்‌ 
(Indian Institute of Tourism and Travel Management - IITTM) கல்வி நிலையங்கள்‌ குவாலியர்‌, 
புதுதில்லி, புவனேஸ்வரம்‌, கோவா, நெல்லூர்‌ ஆகிய மையங்களில்‌ செயல்பட்ரு வருகின்றன. 

உ இங்கு பி.பி.ஏ. (1௦பா/5ரா an 18௩6) மூன்று ஆண்டு படிப்பில்‌, மேல்நிலைக்‌ கல்வி முடித்த மாணவர்கள்‌ சேரலாம்‌. 


உ இப்படிப்பில்‌ சேர விரும்பும்‌ மாணவர்கள்‌, நுழைவுத்‌ தேர்வை (IGNTU - IITTM Admission Test - IIAT) 
எழுத வேண்டும்‌. இந்திரா காந்தி நேஷனல்‌ டிரைபல்‌ யுனிவர்சிட்டியுடன்‌ 
(Indira Gandhi National Tribal University) இணைந்து இந்த நுழைவுத்‌ தேர்வு நடத்தப்பருகிறது. 

உ இத்தேர்வில்‌ தகுதிபெறும்‌ மாணவர்களுக்குக்‌ குழு விவாதமும்‌ நேர்காணலும்‌ இருக்கும்‌. 


உ இந்தக்‌ கல்வி நிலையத்தில்‌ ரூரிஸம்‌ மற்றும்‌ டிராவல்‌ மேனேஜ்மெண்ட்‌ 
(Tourism and Travel Management) தொடர்பான எம்பிஏ படிப்பும்‌ உள்ளது. 


உ விவரங்களுக்கு : ww.iittm.ac.in 


அரசு திரைப்படக்‌ கல்லூரி 


M.G.R. Government Film and Television Institute 


உ சென்னையில்‌ 1945ஆம்‌ ஆண்டில்‌ அடையாறு திரைப்படக்‌ கல்லூரி தொடங்கப்பட்டது. 
1959இல்‌, இன்ஸ்டிட்யூட்‌ ஆஃப்‌ ஃபிலிம்‌ டெக்னாலஜி என்று பெயர்‌ மாறியது. 


உ 2006ஆம்‌ ஆண்டில்‌ எம்‌.ஜி.ஆர்‌ அரசு திரைப்பட மற்றும்‌ தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனமாகப்‌ 
பெயர்‌ மாற்றப்பட்டது. 


உ தமிழ்நாரு திரைப்படக்‌ கல்லூரியில்‌ ஒளிப்பதிவு(Cinematography), டிஜிட்டல்‌ இன்டர்மீடியட்‌ (Digital Intermediate), 
ஒலிப்பதிவு (Aப்௦ஏரaphy), திரைக்கதை மற்றும்‌ இயக்கம்‌ (Screen Play Writing and Direction), 
ஃபிலிம்‌ படத்தொகுப்பு ((-॥௱ கditiஏ), அசைஷூட்டல்‌ மற்றும்‌ காட்சி நுட்பங்கள்‌ (Animation and Visual Effects) 
ஆகிய பாடப்பிரிவுகளில்‌ நான்கு ஆண்டு இளநிலைப்‌ பட்டப்படிப்புகளைப்‌ படிக்கலாம்‌. 


உ இங்குப்‌ படிக்கும்‌ மாணவர்களுக்குத்‌ தமிழ்நாரு இசை மற்றும்‌ கவின்கலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
பட்டங்களை வழங்கும்‌. 


உ விவரங்களுக்கு : ww.tn.gov.in.www.tNmfau.ac.in 


IV 


| | 11th Advance Tamil_front pages.indd 4 ஓ 14-02-2019 172915 | | 


தொலைக்காட்சி (Television), அச்சு ஊடகம்‌ (Pri!), புதிய ஊடகம்‌ (ew Media) வானொலி (௩801௦) ஆகிய பிரிவுகளில்‌ 
10 மாத முதுகலைப்‌ பட்டயப்‌ படிப்புகள்‌ 


முப்பருவப்‌ பயிற்சி 
முதல்‌ பருவம்‌ 
தமிழ்‌ / ஆங்கில வழி இதழியல்‌ மாணவர்களுக்கான பொது வகுப்புகள்‌ ஒளிபரப்பு, இணையம்‌, அச்சு ஊடகங்கள்‌ குறித்த 
அடிப்படைக்‌ கல்வி 
இரண்டாம்‌ பருவம்‌ மற்றும்‌ மூன்றாம்‌ பருவம்‌ 
ஆங்கிலம்‌/தமிழ்‌ உள்ளிட்ட பலமொழி மாணவர்களுக்கு அவர்கள்‌ தெரிவு செய்யும்‌ மொழியில்‌ கற்பிக்கப்பரும்‌ 
பின்வரும்‌ 16 விருப்பப்பாடங்களில்‌ எவையேனும்‌ மூன்று பாடங்களைத்‌ தெரிவு செய்து கற்கலாம்‌. 


௩ 


. ஒளி இதழியல்‌ (Photo Journalism) 

. திரைப்படம்‌ (Cinema) 

. விளையாட்ரு (500115) 

. அரசியல்‌ (Politics) 

. கலை & பண்பாடு (Art and Culture) 

. அடையாளங்கள்‌ (lபentities) 

. பன்னாட்ரு நிகழ்வுகள்‌ (International issues) 
. வணிகம்‌ (Business) 


oo Nod KON 


. பாலினப்‌ படிப்புகள்‌ (Gender Studies) 

10. சுற்றுச்சூழலியல்‌ (Ecology) 

11. குடியுரிமை (Citizenship) 

12. நலவாழ்வு (Health) ஓ 
18. அறிவியல்‌ (Science) 

14. நகர படிப்புகள்‌ (Urban Studies) 

15. பொருளாதாரம்‌ (Economics) 

சிறப்புகள்‌ 


சார்க்‌ நாருகளைச்‌ சேர்ந்த மாணவர்கள்‌, இதழியல்‌ கற்பதற்கென இக்கல்லூரி உருவாக்கப்பட்டது. இந்தக்‌ கல்லூரியில்‌ (AC...) 
பயிலும்‌ மாணவர்களுள்‌ சிறப்பிடம்‌ பெறும்‌ மாணவர்கள்‌, ஐக்கிய அரசில்‌ (United Kingdom) உள்ள கார்டிஃப்‌ பல்கலைக்‌ 
கழகத்தில்‌ (Cardiff University, Wales) ஓர்‌ ஆய்வறிக்கை (0155611510) ஒப்படைத்து அந்தப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ வழங்கும்‌ 
முதுகலை இதழியல்‌ (M.A.-J௦பாரalis/) பட்டத்தைப்‌ பெறலாம்‌. 


சேர்க்கை முறை - மூன்று நிலை 


முதல்‌ நிலை - விண்ணப்ப பரிசீலனை 

இரண்டாம்‌ நிலை - ஆங்கில அறிவுக்கான தேர்வு 
பொது அறிவு 
கட்டுரைத்‌ தாள்‌ 


மூன்றாம்‌ நிலை - நேர்முகத்‌ தேர்வு (சென்னையில்‌ நடைபெறும்‌) 


படிப்புதவித்‌ தொகை 

சார்க்‌ நாருகளைச்‌ சார்ந்த மாணவர்களுக்கு வழங்கப்பரும்‌ AF - மதன்‌ ஜித்சிங்‌ படிப்புதவித்‌ தொகை திட்டத்தின்கீழ்‌ 
10 மாதங்கள்‌ வழங்கப்பரும்‌ படிப்புதவித்‌ தொகை பின்வரும்‌ நிதிடதவிகளை உள்ளடக்கியது. 

1 . கல்விக்கட்டணம்‌ 

2. தனது சொந்த சார்க்‌ நாட்டுக்கான விமானக்‌ கட்டணம்‌ 

3. தங்கும்‌ செலவுகள்‌ 

4 , உணவுச்‌ செலவுகள்‌ 

5. கைச்‌ செலவுகள்‌ 
ஐக்கிய அரசின்‌ (UK) வேல்ஸ்‌ நகரிலுள்ள பல்கலைக்‌ கழகம்‌ இந்த முதுகலைப்‌ பட்டத்தை அங்கீகரித்துள்ளது. 


உ விவரங்களுக்கு : ww.asianmedia.org 


Vv 


| | 11th Advance Tamil_front pages.indd 5 ஓ 14-02-2019 172915 | | 


* இதழ்களில்‌ வெளியாகும்‌ கவிதைகளைப்‌ படித்துச்‌ சுவைக்கும்‌ திறன்‌. 
* கவிதையின்‌ பல்வேறு வடிவங்களை அறியும்‌ திறன்‌. 

தாமே கவிதைகளைப்‌ படைக்கும்‌ திறன்‌. 

தமது படைப்புகளை இதழ்களில்‌ வெளியிரும்‌ திறன்‌. 

கவிதைகளைப்‌ படித்துத்‌ திறனாய்வு செய்யும்‌ திறன்‌. 

கவிஞராக, திரைப்படப்‌ பாடலாசிரியராக உருவாகும்‌ திறன்‌. 
உநாட்ருப்புறப்‌ பாடல்வழி, தமிழர்‌ பண்பாட்டை அறியும்‌ திறன்‌. 
தனிப்பாடல்களைக்‌ கற்பதனால்‌, சொற்களஞ்சியம்பெருக்கும்‌ திறன்‌. 
வாழ்வியல்‌ உண்மைகளைச்‌ சித்தர்‌ பாடல்வழி அறியும்‌ திறன்‌. 

. சிற்றிலக்கியங்களின்‌ வகைமைகளைத்‌ தெரிந்து கொள்ளும்‌ திறன்‌. 


கதையியல்‌ 


கதையைப்‌ படித்துப்‌ புரிந்துகொள்ளும்‌ திறன்‌. 
ஓ கதையின்‌ வடிவ மாறுதல்களை அறியும்‌ திறன்‌. ஓ 
தமிழ்ப்‌ பண்பாட்டை வெளிப்பருத்தும்‌ கதைகளை அறியும்‌ திறன்‌. 
* இந்திய மொழிக்கதைகள்‌, அயலகக்‌ கதைகள்‌ ஆகியவற்றைப்‌ படிக்கும்‌ திறன்‌. 
உ தம்‌ சொந்த முயற்சியால்‌, இதழ்களில்‌ கதை எழுதும்‌ திறன்‌. 
கதை எழுதுவதற்குரிய உத்திகளைப்‌ புரிந்துகொள்ளும்‌ திறன்‌. 
கதையைப்‌ படித்துத்‌ திறனாய்வு செய்யும்‌ திறன்‌. 


அரங்கவியல்‌ 


நாடக அரங்கங்களின்‌ அமைப்டைப்‌ புரிந்துகொள்ளும்‌ திறன்‌. 

. நாடகத்தமிழின்‌ நுணுக்கங்களைப்‌ புரிந்துகொள்ளும்‌ திறன்‌. 

* நாடக உரையாடல்‌ எழுதும்‌ திறன்‌. 

ஊடகங்களுக்குத்‌ தாமே சொந்தமாக நாடகங்கள்‌ படைக்கும்‌ திறன்‌. 

* நாடகத்தில்‌ நடிப்பதற்குரிய திறன்‌. 

சிறந்த பேச்சாளர்களின்‌ பேச்சுத்திறனை அறிந்துகொள்ளும்‌ திறன்‌. 
சிறந்த பேச்சாளராக உருவாகும்‌ திறன்‌. 

எங்கும்‌ எப்போதும்‌ தயக்கமின்றித்‌ தம்‌ கருத்தை வெளிப்பருத்தும்‌ திறன்‌. 
ஊடக நிகழ்ச்சிகளில்‌ தொகுப்பாளாராக உருவாகும்‌ திறன்‌. 


VI 


| | 11th Advance Tamil_front pages.indd 6 ஓ 14-02-2019 1729116 | | 


சிறக்கும்‌ திறன்கள்‌ 


இலக்கணவியல்‌ 


௨. இலக்கணத்‌ தெளிவுடன்‌ மொழியைக்‌ கையாளும்‌ திறன்‌. 

* தொடரமைப்புகளை அடையாளம்‌ காணும்‌ திறன்‌. 

ஊடகங்களில்‌, தொடர்களைப்‌ பொருத்தமாகப்‌ பயன்பருத்தும்‌ திறன்‌. 
படைப்பாளரின்‌ மொழிநடையை அறியும்‌ திறன்‌. 

அகராதியில்‌ சொல்லுக்குரிய பொருளை விரைவாகக்‌ கண்டறியும்‌ திறன்‌. 
சொற்களை அகரவரிசைப்‌ பருத்தும்‌ திறன்‌. 

தாமே சொந்தமாக அகராதி உருவாக்கும்‌ திறன்‌. 

* மொழிபெயர்ப்பின்‌ நுட்பங்களை உணர்ந்துகொள்ளும்திறன்‌. 

எளிய சொற்களையும்‌ சொற்றொடர்களையும்‌ மொழிபெயர்க்கும்‌ திறன்‌. 
* மொழிபெயர்ப்பு இலக்கியங்களை விரும்பிப்‌ படிக்கும்‌ திறன்‌. 

* பிறமொழிகளில்‌ உருவான படைப்புகளை ஒப்பிரும்‌ திறன்‌. 


ஊடகவியல்‌ 


ஊடகங்களின்‌ வகைமைகளை அறியும்‌ திறன்‌. 

* நாள்தோறும்‌ இதழ்களைப்‌ பயன்பருத்தும்‌ திறன்‌. 

தம்‌ படைப்புகளை ஊடகங்களில்‌ வெளியிரும்‌ திறன்‌. 
நேர்காணலில்‌ உள்ள நுணுக்கங்களை அறிந்துகொள்ளும்‌ திறன்‌. 
 ஊடகத்துறையின்‌ பணிவாய்ப்புகளை அறிந்துகொள்ளும்‌ திறன்‌. 

உ செய்தி நிறுவனங்கள்‌ குறித்து அறிந்துகொள்ளும்‌ திறன்‌. 

சிறந்த ஊடகவியலாளராக உருவாகும்‌ திறன்‌. 

உ திருத்தக்‌ குறியீருகளைப்‌ பயன்பருத்தி, மெய்ப்புத்‌ திருத்தும்‌ திறன்‌. 
ஊடகவியல்‌ தொடர்பான உயர்கல்வி வாய்ப்புகளை அறியும்‌ திறன்‌. 


கணித்தமிழியல்‌ 


இணையத்தின்‌ வகைமைகளை அறிந்துகொள்ளும்‌ திறன்‌. 
இணையத்தின்‌ செயல்பாருகளைப்‌ புரிந்துகொள்ளும்‌ திறன்‌. 

தமிழை உள்ளீரு செய்யும்‌ தொழில்நுட்பங்களை அறிந்துகொள்ளும்‌ திறன்‌. 
கணினியில்‌ தமிழின்‌ பங்களிப்பினை அறிந்து, பயன்படுத்தும்‌ திறன்‌. 

உ பாடப்பொருளுக்குத்‌ தேவையான தரவுகளைப்‌ பதிவிறக்கம்‌ செய்யும்‌ திறன்‌. 
தேவையான தரவுகளைப்‌ பெற உரலிகளைப்‌ பயன்படுத்தும்‌ திறன்‌. 
தமிழில்‌ தட்டச்சு செய்யும்‌ திறன்‌. 

வலைப்பூ உருவாக்கும்‌ திறன்‌. 

தம்முடைய படைப்புகளை வலைப்பூவில்‌ பதிவேற்றும்‌ திறன்‌. 
 கணினிக்குரிய கலைச்சொற்களை அறியும்‌ திறன்‌. 

உ பாடப்பொருளுக்குரிய காணொலி உருவாக்கும்‌ திறன்‌. 


VII 


| | 11th Advance Tamil_front pages.indd 7 ஓ 14-02-2019 172916 | | 


பொருளடக்கம்‌ 


இயல்‌ பொருண்மை 


1 கவிதையியல்‌ 


2 கதையியல்‌ 


| | 11th Advance Tamil_front pages.indd 8 


பாடத்தலைப்புகள்‌ 


கவிதை - ஒரு பாரவி 33 லைலக்கு 2 
நாட்க்கள்‌: ல்லைல களைக ல்க கங்க உக்க களன்‌ களத்‌ றல்‌ 13 
கரிப்பான்‌: தக ச்கக்க்க்க்க்ற் குக ல்க தமல்‌ மர்கசில்‌ எல்கண்டல்கம்க்‌ 15 
திரிபு ப பந்தள ளை வில்லி க க ர க க ரள ற 16 
சிற்றிலக்கியங்கள்‌ ................... 2.2 2 பப யயபவ்ப்ப்ப்ப்ப் ப்பட்ட 18 
தமிழ்ச்‌ சிறுகதை - தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌......................... 32 
சிறுகதை வாசிப்பும்‌ திறனாய்வும்‌ .................................. 35 
சுக எதும்‌ கவ வெல்ஸ்‌ க்கெற்குகேர்ஙுயர் க ப அம்கி மன்‌ என்லைகிலைக்குர 37 
சிறுக க லல்ல ளை ளை னை இல்ளல மல்லல்‌ க ப லலல்க 
யானையின்‌ சாவு... ...... 000 45 
ம உதிரும்‌ க அக க ர்‌ 49 
இறுக மூடிய ததவுகள்‌: வல்லல்லிக்ோக்கோேர்கள்கள்க்கள்ககள்கக் க்கக்‌ 5 
டப ப தக கானக ககக கக தக ககக மக வ க கக ல்‌ 64 
அயலகத்‌ தமிழ்‌ எழுத்தாளர்‌ சிறுகதை. ..................ஃஃ 2222 யய 
ங்களத்‌ அல்கி சிற்த சக்தி சக்தி த்க்‌ கக்‌ த்க்‌ கக்‌ தக்கம்‌ 71 
வலது ண்ட. பப பவுங் வடபுல பகவா வ வப்பப லிங்கில்‌ கவல கல்கம்‌ 
நிதி க்க ற்காக 75 
இந்தியமொழிச்‌ சிறுகதை... ........... ட. 
அம்ஞ்சா யாய்வின நாய்‌ “லகலகலகலக வேலம்‌ ல்லி 79 
வ து பப த்துக்‌ எல்க்கத் கமத கத்‌ கல்‌ கத்த மழ கலை பகலை மை மங்கிகம்க்க எந்கம்‌ 
புசி திரி கை ன கக க கக க க்க அ போற கதை க ச ர அ 89 
நக கக்‌: பல க்கை க்கள்‌ வல்‌ க்க லை லைவில்‌ 
பனித்துளியின்‌ பேச்சு ........ . ட. 91 
வ்கி நம்வம ல்ல வல்ல 92 
VIII 


14-02-2019 172916 | | 


இயல்‌ பொருண்மை 


3 அரங்கவியல்‌ 
4 இலக்கணவியல்‌ 
5 ஊடகவியல்‌ 


6 கணித்தமிழியல்‌ 


இணையக்களம்‌ - 
இலக்கியக்களம்‌ - 
உள்ளீட்ருக்களம்‌ - 


செயற்களம்‌ - 


| | 11th Advance Tamil_front pages.indd 9 


பாடத்தலைப்புகள்‌ 


நட்த ணின்‌ அ வ படப்பட கல்கி கல்க கல்கி கல்க்கக்கி இல்ரல எக்க 1௦௦ 
தெருக்கூத்தில்‌ கட்டியக்காரன்‌ ......................... ப்பட்‌ 107 
நாட்கவியல்‌ ஆளுமைகள்‌ லவ்லி எல்மம் வை எடி களிட கரிடிக் படி களிட! 11௦ 
'ஒரு ரூபாய்‌. (ஒற்றை நடிகர்‌ நாடகம்‌) ............................. 13 
பேச்சுக்கலை ........................ பப ப பபப பப ப்ப்பப்ப்ப்ப்ப்ட்ப்ப்டட்டப்‌ 19 
இலக்கண வரலாறு........ 000000000 134 
பிறி த ரா த பபா பர ப ப அறத னத்‌ எனத னத்‌ நத நக்‌ நத 5 142 
அகராதிக்‌ கலை ........ பபப பபப பப்ட்ப்ப்ப்ப்ப்ட்ட்ப்ப்ட்டட்ட்‌ 157 
எமாொமிபெயாப்பு கனல்‌. கவிக்கு உல்கு பந்தலை கல்பல்லை 162 
இதழ்களின்‌ அமைப்புமுறை. ..... ... ட... 180 
தமிழ்‌ இதழ்கள்‌ - ஒரு சந்திப்பு . ......................00 வடட 188 
சமுதாய முன்னேற்றத்தில்‌ இதழ்கள்‌.............................. 193 
ஊடகவியலில்‌ தமிழ்‌ ஆளுமைகள்‌. ....................ஃ2ஃ2222 198 
இணையம்‌ கற்போம்‌ உலகை அறிவோம்‌........................ 218 
பனையோலைப்‌ பாட்டனும்‌ மின்னூல்‌ பேரனும்‌. ................ 225 
தமிழ்‌ உள்ளீட்ருத்‌ தொழில்நுட்பம்‌ ................................ 231 
இணைய ஊடகம்‌ - உருவாக்கமும்‌ பயன்பாரும்‌................ 235 


இணைய வளங்கள்‌ 


184 


14-02-2019 1729116 | | 


| | 11th Advance Tamil_front pages.indd 10 ஓ 14-02-2019 யப | 


கவிதையியல்‌ 


தமிழ்‌ தொன்மையான கவிதை மரபைக்‌ கொண்டது. இயற்கையோடு 
இயைந்த வாழ்வியல்‌ அனுபவங்களைக்‌ கவிதையில்‌ முன்வைத்ததில்‌ 
மற்ற உலகமொழிகளைவிடத்‌ தமிழ்‌ முதன்மை பெறுகிறது. 


அத்தமிழ்க்‌ கவிதையின்‌ ஊற்றிலிருந்து சில துளிகளைப்‌ 
பருகுவதற்காக, கவிதையியல்‌ என்னும்‌ இப்பாடப்பகுதி அமைந்துள்ளது. 
இவ்வியலில்‌ இடம்பெற்றுள்ள கவிதை- ஒரு பார்வை என்னும்‌ கட்டுரை 
கவிதையைச்‌ சுவைக்கவும்‌ படைக்கவும்‌ தூண்டுகிறது. நாட்டுப்புறப்பாடல்கள்‌ மக்கள்‌ மொழியில்‌ 
வாழ்க்கை நிகழ்வுகளை நமக்குள்‌ இசைக்கிறது. சித்தர்‌ பாடல்கள்‌ மெய்யியல்‌ சிந்தனையை 
வளர்ப்பதாகவும்‌, தனிப்பாடல்கள்‌, கருத்துக்‌ கருவூலமாகவும்‌ சொற்களஞ்சியத்‌ திறனைப்‌ 
பெருக்குவதாகவும்‌ அமைந்துள்ளன. சிற்றிலக்கியப்‌ பாடல்கள்‌, அன்பின்‌ மேன்மையைப்‌ 
பேசுகின்றன. 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ இ 


தமிழ்க்‌ கவிதைகளின்‌ வகைமைகளை அறிந்துகொள்ளுதல்‌. 


*.. தமிழ்க்‌ கவிதைகளின்‌ பன்முகப்பட்ட பாடுபொருள்களைப்‌ புரிந்துகொள்ளுதல்‌. 
* தமிழ்க்‌ கவிதைகளின்‌ உத்திகளைப்‌ பயன்படுத்த அறிதல்‌. 
> மரபு மற்றும்‌ புதுக்கவிதைகளைப்‌ படைக்கும்‌ திறன்‌ பெறுதல்‌. 
ன 
€ கவிதை-ஒரு பார்வை உ சித்தர்‌ பாடல்கள்‌ 
உ நாட்ருப்புறப்பாடல்கள்‌ உ சிற்றிலக்கியங்கள்‌ 
€ தனிப்பாடல்கள்‌ € ஒவியப்பா 


| | 11th Advance Tamil - FINAL.indd 1 ஓ 14-02-2019 17:27:52 | | 


கவிதை ஒரு மொழியின்‌ 
மேன்மையான வெளிப்பாடு. மொழியின்‌ 
அனைத்துக்கூறுகளையும்‌ கொண்டு 
உருவாகும்‌ கலை கவிதையைப்போல்‌ 
வேறேதுமில்லை. அதனால்தான்‌ ஒரு 
மொழியின்‌ மாண்பும்‌ செறிவும்‌ அழகும்‌ 
அம்மொழியின்‌ கவிதைகளைக்‌ கொண்டே 
மதிப்பிடப்படுகின்றன. தமிழ்ச்சமூகத்தின்‌ 
பாரம்பரியம்‌ மிக்கப்‌ பண்பாட்டின்‌ வேர்கள்‌, 
தமிழ்க்‌ கவிதைகளின்‌ வழியாகவே கிளை 
விரிக்கின்றன. 


தனது கவிதை இலக்கியத்தால்தான்‌, 
உலகச்‌ செவ்வியல்‌ மொழிகளின்‌ வரிசையில்‌ 
வைத்து, தமிழ்‌ போற்றப்படுகிறது. உலகின்‌ 
பிற மொழிகளோடு ஒப்பிடுகையில்‌ 
தமிழ்க்கவிதைகளின்‌ தொன்மை, மரபு, 
பிறமொழிச்சார்பின்மை, இடையறாத 
தொடர்ச்சி ஆகியன தனிச்சிறப்பு வாய்ந்தவை. 
அதைப்போலவே இயற்கை சார்ந்த மக்கள்‌ 
வாழ்வியலைக்‌ கொண்ட கவிதைகள்‌, தமிழில்‌ 
தான்‌ முதலில்‌ எழுதப்பட்டன. 


சங்ககாலக்‌ கவிதைகள்‌ 


சங்ககாலக்‌ கவிதைகள்‌ தமிழரின்‌ உயர்ந்த 
நாகரிகச்‌ செழுமைக்கு அடிப்படையாக 
அமைந்தவை. இவை அகம்‌, புறம்‌ சார்ந்த 
வாழ்வியல்‌ நெறிகள்‌, கலைகள்‌, கல்வி, அரசியல்‌, 
பொருளாதாரம்‌, வணிகம்‌, வேளாண்மை 
குறித்த பதிவுகளை வெளிப்படுத்துகின்றன. 

அகம்‌: மாந்தர்‌, அகமனத்தில்‌ துய்க்கின்ற 
காதல்‌, அன்பு, கருணை முதலான உணர்வுகளை 
வெளிப்படுத்துவது அகத்திணை. 


புறம்‌: மாந்தர்‌, புறவாழ்வில்‌ 
கொண்டாடுகின்ற வீரம்‌, கொடை, புகழ்‌ 


| | 11th Advance Tamil - FINAL.indd 2 


கவிதை - ஒரு பார்வை 


முதலான பண்புகளை வெளிப்படுத்துவது 
புறத்திணை. 


அகம்‌, புறம்‌ சார்ந்த சங்ககாலக்‌ 
கவிதைகள்‌ பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை என 
நூல்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இவை 
பெரும்பாலும்‌ ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா 
ஆகிய பா வகைமைகளில்‌ அமைந்தவை. 


சிறகிழந்த நாரை 
எட்டுத்தொகையில்‌ ஒன்றான 
குறுந்தொகையில்‌, தலைவி மீதான தலைவனின்‌ 
அன்பும்‌, சிறகிழந்த நாரையாய்த்‌ தலைவிக்காக 
அவன்‌ வருந்துவதையும்‌ காட்டும்‌ பரணரின்‌ ஓர்‌ 
அகத்திணைப்பாடல்‌, 
குணகடல்‌ திரையது பறைதபு நாரை 
திண்தேர்ப்‌ பொறையன்‌ தொண்டி முன்றுறை 
அயிரை ஆரிரைக்‌ கணவந்‌ தாங்குச்‌ 
சேயள்‌ அறியோட்‌ படர்தி 
நோயை நெஞ்சே நோய்ப்பா லோயே. 
குறுந்தொகை.128 
கீழ்க்கடலில்‌ எழுந்த அலைக்கு 
முதுமையால்‌ 
சிறகிழந்த நாரையொன்று, சேரனது 
மேல்கடற்கரையிலமைந்த தொண்டியென்னும்‌ 


அருகில்நின்ற, 


நகரில்‌ உள்ள பெறற்கரிய உணவாகிய 
அயிரை மீனைப்பெற வருந்தியிருந்தது. 
அதுபோல, பெறற்கரியவளாகிய தலைவியைப்‌ 
பெறும்பொருட்டுத்‌ தலைவனின்‌ நெஞ்சமும்‌ 
வருந்தியிருந்ததாம்‌. 
நீரும்‌ நிலனும்‌ 
எட்டுத்தொகையில்‌ஒன்றானபுறநானூற்றில்‌ 
பாண்டியன்தலையாலங்கானத்துச்‌ செருவென்ற 
நெடுஞ்செழியனுக்குக்‌ குடபுலவியனார்‌ 
அறிவுரை கூறுவதாக அமைந்த ஒரு புறப்பாடல்‌, 


14-02-2019 172782 | | 


நீர்‌இன்று அமையா யாக்கைக்கு எல்லாம்‌ 
உண்டி கொடுத்தோர்‌ உயிர்கொமழுக்‌ தோரே; 
உண்டி முதற்றே உணவின்‌ பிண்டம்‌; 
உணவெனப்‌ படுவது நிலத்தோடு நீரே; 
நீரும்‌ நிலனும்‌ புணரியோர்‌ ஈண்டு 
உடம்பும்‌ உயிரும்‌ படைத்திசி னோரே; 
ரன்னில்‌ அலன்‌ புறம்‌.18 
உணவு கொடுத்தவரே உயிர்கொடுத்தவர்‌. 
இந்த உடலானது, உணவினாலானது. உணவு 
என்பது யாது? நிலத்தொடு நீர்‌ சேர்வதுதான்‌. 
அப்படி இணைத்து வேளாண்மைக்கு உதவுக. 
அவ்வாறு உதவியவரே உலகத்தில்‌ உயிரையும்‌ 
உடலையும்‌ நிலைநிறுத்தி வாழ்வித்தவராவர்‌ 
என்று நீரின்றி அமையாத உடல்குறித்துக்‌ 
கூறி, நீர்வளம்‌ பெருக்க, பாண்டிய மன்னனை 
அறிவுறுத்துகிறார்‌. 


அறநிலைக்‌ கவிதைகள்‌ 

சங்கம்‌ மருவிய காலத்தில்‌ எழுந்த 
பதினெண்கீழ்க்கணக்கு நூல்கள்‌ வாழ்வியல்‌ 
அறங்களைக்‌ கற்பிப்பவை. இவை வெண்பா 
என்னும்‌ யாப்பு வகைமையில்‌ அமைந்தவை. 
உலகளாவிய அறிஞர்களால்‌ ஒப்பற்ற 
நூலென ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருக்குறள்‌, 
கீழ்க்கணக்கு நூல்களுள்‌ குறிப்பிடத்தக்கது . 
காப்பியக்‌ கவிதைகள்‌ 


மன்னர்களைப்‌ பாடிய காலம்‌ மாறிக்‌ 
குடிமக்களைக்‌ கவிதையின்‌ பாடுபொருளாய்க்‌ 
கொண்டெழுந்தவை தமிழ்க்காப்பியங்கள்‌. 
காப்பியக்கவிகைகள்‌ காதல்‌, வீரம்‌, அறம்‌ என 
அனைத்தையும்‌ பாடிச்செல்கின்றன. உரையொடு 
கலந்த கவிதைகளை அறிமுகம்‌ செய்தவை 
இவை. பிறப்பின்‌ வேற்றுமையொழிப்பு, 
பசியின்றிவாழ்தல்‌,வாழ்வின்நிலையாமைஎனக்‌ 
காப்பியக்கவிதைகளின்‌ களம்‌ பரந்துபட்டது. 
மாந்தருக்கு அறமே நிலையானது என்பதைக்‌ 
குறிக்கும்‌ மணிமேகலைக்காப்பியத்தில்‌ 
அமைந்த கவிதை இங்கு நோக்கத்தக்கது. 


இளமையும்‌ நில்லா யாக்கையும்‌ நில்லா 


வளவிய வான்பெரும்‌ செல்வமும்‌ நில்லா 


| | 11th Advance Tamil - FINAL.indd 3 


புத்தேள்‌ உலகம்‌ புதல்வரும்‌ தாரார்‌ 
மிக்க அறமே விழுத்துணை ஆவது 
மணிமேகலை, சிறைசெய்காதை 135-138 

பக்திக்‌ கவிதைகள்‌ 

காப்பியக்‌ கவிதைகளுக்குப்‌ பின்‌ 
இயற்றப்பட்ட தமிழ்க்கவிதைகளின்‌ 
பாடுபொருள்‌, கடவுளை நோக்கியதாக 
அமைந்திருந்தது. இறையுணர்வோடு 
அன்பையும்‌ அறத்தையும்‌ இக்காலக்கவிதைகள்‌ 
வெளிப்படுத்தின. இறைவன்மீது காதல்‌ 
கொண்டு எழுதப்பட்ட இக்கவிதைகள்‌ 
இன்றும்‌ மாறாத்தன்மையோடு பக்தி மணம்‌ 
வீசிக்கொண்டிருக்கின்றன. 


சிற்றிலக்கியக்‌ கவிதைகள்‌ 


பக்திவழியே பயணித்துக்கொண்டிருந்த 
தமிழ்க்கவிதைகள்‌ பின்னர்‌, சிற்றிலக்கியங்கள்‌ 
என்னும்‌ விமர்சனப்பாங்கு கொண்ட 
புதியவடிவில்‌ மக்களிடம்‌ பேசத்தொடங்கின. 
சிற்றிலக்கியத்தின்‌ வடிவங்களான, கோவை, 
உலா, அந்தாதி போன்றவை கடவுள்‌, அரசன்‌, 
சிற்றரசர்கள்‌, வள்ளல்களைப்‌ புகழ்ந்தன. 
எனினும்‌ பள்ளு, குறவஞ்சி போன்றவை எளிய 
மக்களின்‌ வாழ்வியலையும்‌ எடுத்தியம்பின. 


தனிப்பாடற்‌ கவிதைகள்‌ 


புலவர்‌ பெருமக்கள்‌ தம்‌ கவிப்புலமையைக்‌ 
காட்ட நல்லதொரு களமாகத்‌ தனிப்பாடல்கள்‌ 
பயன்பட்டன. சிலேடை, விடுகதை, சொற்புதிர்‌ 
போன்ற சிந்தைக்கு விருந்தாகும்‌ வகையில்‌ 
புலவர்‌ பெருமக்கள்‌ பாடிச்சென்ற பாடல்கள்‌ 
கனிப்பாடற்‌ திரட்டுகளாக நமக்குக்‌ 
கிடைக்கின்றன. 
தமிழ்க்‌ கவிதையின்‌ மரபு வடிவம்‌ 

தமிழ்‌ யாப்பிலக்கணத்தின்படி எழுத்து, 
அசை, சீர்‌, தளை, அடி, தொடை ஆகிய 
கூறுகளுடன்‌ அமைந்த பாவினங்களை 
மரபுப்பாடல்‌ என்கிறோம்‌. சங்க காலம்‌ 
தொடங்கி இன்றைய நவீனகாலம்‌ வரையிலும்‌ 
மரபுக்கவிதைகள்‌ தொடர்ந்து எழுதப்பட்டு 
வருகின்றன. வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, 


கலிப்பா முதலிய மரபார்ந்த பா வடிவங்களிலும்‌ 
கண்ணி, சிந்து, தெம்மாங்கு, கும்மி போன்ற 


14-02-2019 172782 | | 


வடிவங்களிலும்‌ மரபுக்‌ கவிதைகள்‌ 
அமைகின்றன. இன்றளவும்‌ தமிழில்‌ மரபு 
மாறாத கவிதைகள்‌ எழுதப்படுகின்றன என்பது 
குறிப்பிடத்தக்கது. 
புதிய வடிவ முன்னெடுப்புகள்‌ 
காலத்திற்குக்‌ காலம்‌ செய்யுள்‌ வடிவில்‌ 
மாற்றங்கள்‌ நேரலாம்‌;தமிழ்மொழிவளர்ச்சிக்கு 
இத்தகைய மாற்றங்கள்‌ பயன்படுமானால்‌ 
அவற்றை ஏற்றுக்‌ கொள்வதில்‌ தவறில்லை 
என்று கருதியே தொல்காப்பியர்‌, 


விருந்தே தானும்‌ புதுவது புனைந்த 
யாப்பின்‌ மேற்றே (தொல்‌ - செய்‌. 231) 

என்று, 'விருந்து' என்பதைப்‌ 'புதுமை' என்னும்‌ 
பொருளில்‌ கூறியுள்ளார்‌. தற்காலத்தின்‌ 
சிறுகதை, நாவல்‌, புதுக்கவிதை முதலியவற்றை 


இதற்குச்‌ சான்றாகக்‌ கூறலாம்‌. 


19ஆம்‌ நூற்றாண்டின்‌ இறுதியிலும்‌, 20ஆம்‌ 
நூற்றாண்டின்‌ தொடக்கத்திலும்‌ உலகளவில்‌ 
தோன்றிய இலக்கிய மறுமலர்ச்சியின்‌ 
காரணமாகக்‌ கவிதையின்‌ வடிவத்திலும்‌ 


பாடுபொருளிலும்‌ மாற்றம்‌ ஏற்பட்டது.கனிமனித 
வாழ்வியல்‌, சமூக வாழ்வியல்‌ போன்றவை 
நவீனக்கவிதைகளின்‌ பாடுபொருள்களாயின. 
புதுக்கவிதை, ஹைக்கூ, லிமெரிக்‌, லிமெரைக்கூ, 
சென்ரியூ, குக்கூ என நவீன வடிவங்களிலும்‌ 
தமிழ்க்கவிதைகள்‌ பயணிக்கத்‌ தொடங்கின. 


புதுக்கவிதை 


தொன்று தொட்டு வரும்‌ மரபு வடிவத்தில்‌, 
இன்றும்‌ தமிழ்க்‌ கவிதைகள்‌ எழுதப்பட்டு 
வருகின்றன: எனினும்‌ யாப்பிலக்கண 
வரையறைக்கு உட்படாமல்‌ சுதந்திரமான 
வெளிப்பாட்டோடும்‌ கட்டற்ற தன்மையோடும்‌ 
இன்றைய புதுக்கவிதை எழுதப்படுகிறது. 
இஃது உவமை, உருவகம்‌, படிமம்‌, குறியீடு, 
அங்கதம்‌, சிலேடை, முரண்‌, இருண்மை 
முதலான பல்வேறு உத்திகளைக்‌ தன்னகத்தே 


கொண்டு, கவிஞனின்‌ விரிசிந்தனைக்கேற்பப்‌ 
புதுப்புது வடிவமெடுக்கிறது. யாப்பிலக்கணம்‌ 
அறிந்தோருக்கு மட்டுமே என்றிருந்த 
கவிதையின்‌ தன்மையை மாற்றி, 


| | 11th Advance Tamil - FINAL.indd 4 


பொதுவாசகர்களும்‌ கவிதையைப்‌ படிக்கவும்‌ 
படைக்கவும்‌ புதுக்கவிதை வாய்ப்பளிக்கிறது. 


சுவைபுதிது, பொருள்புதிது, வளம்புதிது 
சொற்புதிது சோதிமிக்க நவகவிதை. 

என்று பாரதியார்‌ பாடுவதைப்‌ 
புதுக்கவிதைக்குரிய விளக்கமாகக்‌ 
கொள்ளலாம்‌. புதுக்கவிதையில்‌ கவிஞன்‌ 
எவ்விதக்‌ கட்டுப்பாடுகளுமின்றித்‌ தன்‌ மனத்தில்‌ 


தோன்றியதை, அதே உணர்வுடன்‌ வெளிப்படுத்த 
முடிகிறது. இதில்‌ சமூக அவலங்கள்‌, சமகால 
நிகழ்வுகள்‌, எதிர்பார்ப்புகள்‌, இலக்குகள்‌ என 
அனைத்தும்‌ பாடுபொருள்களாகின்றன. 


பாரதி தந்த புதுமை 


பாரதியார்தாம்‌ முதன்முதலில்‌ 
தமிழ்க்கவிதைகளில்‌ புதிய முயற்சிகளை 
மேற்கொண்டார்‌. அவரின்‌ கவிதை வடிவம்‌ 
தமிழின்‌ மரபான செய்யுள்‌ வடிவமும்‌ நாட்டார்‌ 
பாடல்களின்‌ ஓசை வடிவமும்‌ கலந்தது. 
என்றாலும்‌ உலகளவில்‌ தோன்றிய நவீன 
கவிதைப்‌ போக்கினை உள்வாங்கிக்கொண்ட 
அவர்‌ உள்ளடக்கம்‌, வடிவம்‌ இரண்டிலும்‌ 
மரபுக்கும்‌ புதுக்கவிதைக்கும்‌ பாலமாகத்‌ 
திகழ்ந்தார்‌. தம்‌ காலத்தில்‌ மட்டுமல்லாது 
இன்றும்‌ அவர்‌ தமிழ்க்கவிதையின்‌ 


வலிமையான குரலாக ஒலிக்கின்றார்‌. இவர்‌ 
'காட்சி' என்ற தலைப்பில்‌ எழுதிய கவிதை, 
தமிழில்‌ புதுமையான வடிவத்தில்‌ அமைந்த 
முதல்‌ வசன கவிதையாகும்‌. 


காட்சி 
தீ இனிது, நீர்‌ இனிது, நிலம்‌ இனிது, 
ஞாயிறு நன்று, திங்களும்‌ நன்று. 
வானத்துச்‌ சுடர்களெல்லாம்‌ மிக இனியன. 


மழை இனிது, மின்னல்‌ இனிது, இ இனிது. 

கடல்‌ இனிது, மலை இனிது, காம்‌ நன்று. 
இவ்வாறு பாரதியின்‌ முயற்சியால்‌ தமிழில்‌ 

கட்டற்ற கவிதை வடிவம்‌ பிறந்தது. 

பாரதியின்‌ காலம்‌ 


பாரதி வாழ்ந்த காலம்‌ இந்திய வரலாற்றில்‌ 
திருப்பங்கள்‌ நிறைந்தது. மக்கள்‌, அந்நியர்‌ 


14-02-2019 172782 | | 


ஆட்சிக்கு எதிராக விடுதலை வேட்கையோடு 
போராடியகாலம்‌. பாரதிஅச்சூழலில்மொழியை 
மக்களுக்கான குரலாகப்‌ பயன்படுத்தத்‌ 
துணிந்தவர்‌. இதனால்‌, பாரதியின்‌ கவிதைகள்‌ 
விடுதலைக்கான குரலாக ஓங்கி ஒலித்தன. 
இவர்தம்‌ கவிதைகளில்‌ தேசவிடுதலை, 
பெண்விடுதலை, சமுதாயவிடுதலை 
இம்மூன்றும்‌ பாடுபொருள்களாயின. 
அவர்‌ கவிதையைச்‌ சமூகமாற்றத்திற்கான 
கருவியாகப்‌ பயன்படுத்தினார்‌. நாட்டுப்புறச்‌ 
சிந்து இசையின்‌ அடிப்படையில்‌ அமைந்த 
கவிதைகளைப்‌ பாடியதனால்‌ 'சிந்துக்குத்‌ 
தந்தை என அமைக்கப்பட்டார்‌. மக்களோடு 
நேரடியாகப்‌ பேசும்‌ முறையில்‌ கவிதைகளைப்‌ 
படைத்தார்‌. இவர்‌ ஷெல்லியின்‌ கவிதைகளால்‌ 
கவரப்பட்டு, தமது பெயரை 'ஷெல்லிதாசன்‌' 
என மாற்றிக்‌ கொண்டார்‌. 


பாரதிதாசன்‌ காலம்‌ 


'பாரதியின்‌ கவிதாமண்டலத்தைச்‌ 
சேர்ந்தவர்‌' என்று பாரதியாரால்‌ 
முன்மொழியப்பட்டவர்‌ பாரதிதாசன்‌. இவர்‌, 
சாதி ஒழிப்பு, பெண்‌ விடுதலை, தமிழ்‌ வளர்ச்சி, 
மூடப்பழக்க வழக்கங்களை ஒழித்தல்‌ முதலான 
கருத்துகளுக்கு முக்கியத்துவம்‌ கொடுத்தவர்‌. 
எல்லாரும்‌ எல்லாமும்‌ பெறவேண்டும்‌, 
புவியை நடத்து: பொதுவில்‌ நடத்து போன்ற 
பொதுவுடைமைக்‌ கருத்துகளையும்‌ 
மக்களாட்சித்‌ தத்துவங்களையும்‌ தமது 
பாடல்களில்‌ வலியுறுத்தியவர்‌. சந்த 
அமைப்புகளிலும்‌ இசையிலும்‌ பாரதியைப்‌ 
போலவே நல்ல தேர்ச்சி பெற்றவர்‌. மக்கள்‌ 
இலக்கிய வடிவங்களான கும்மி, தெம்மாங்கு, 
ஏற்றப்பாட்டு போன்ற வடிவங்களிலும்‌ 
கவிதை பாடியவர்‌. பழைய யாப்பு வடிவில்‌ 
ஆசிரியப்பாவையும்‌ ஆசிரிய விருத்தங்களையும்‌ 
பாடினார்‌. சமூகத்தில்‌ ஏழை, பணக்காரன்‌ என்ற 
ஏற்றத்தாழ்வு இருக்கக்‌ கூடாது என்பதை, 
ஓடப்ப ராயிருக்கும்‌ ஏழையப்பர்‌ 

உதையப்ப ராகிவிட்டால்‌ ஓர்நொடிக்குள்‌ 
ஓடப்பர்‌ உயரப்பர்‌ எல்லாம்மாறி 

ஒப்பப்பர்‌ ஆகிவிருவார்‌ உணரப்பாநீ 
என்ற பாடலின்‌ மூலம்‌ எடுத்துரைக்கின்றார்‌. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 5 


பாரதிதாசன்‌ தன்மொழி, தன்னாடு, தன்மக்கள்‌ 
எனப்‌ பாடியதால்‌ இரஷ்யக்‌ கவிஞரான 'இரசூல்‌ 
கம்சதோவ்‌' என்பவரோடு ஒப்பிடப்படுகிறார்‌. 
பாரதிதாசனைப்‌ பின்பற்றி எழுதிய 
வாணிதாசன்‌, முடியரசன்‌, சுரதா போன்றோர்‌ 
பாரதிதாசன்‌ பரம்பரைக்‌ கவிஞர்கள்‌ என்று 
அழைக்கப்படுகின்றனர்‌. 
மணிக்கொடி காலம்‌ 

பாரதியைத்‌ தொடர்ந்து தமிழில்‌ பல்வேறு 
கவிஞர்கள்‌ புதுக்கவிதை எழுத முற்பட்டனர்‌. 
புதுக்கவிதை முன்னோடிகளான ந.பிச்சமூர்த்தி, 
கு.ப. ராசகோபாலன்‌, க.நா. சுப்பிரமணியன்‌, 


புதுமைப்பித்தன்‌ போன்றோர்‌ மணிக்கொடி 
இதழில்‌ புதுக்கவிதைகளை எழுதினர்‌. 
ந.பிச்சமூர்த்தி 'புதுக்கவிதையின்‌ தந்தை என 
அறியப்படுகிறார்‌. இக்காலகட்டத்தில்‌ கிராம 
ஊழியன்‌, கலாமோகினி ஆகிய இதழ்களும்‌ 
வசன கவிதைகளை வெளியிட்டன. 


எழுத்து காலம்‌ 

புதுக்கவிதை மறுமலர்ச்சியும்‌ 
வலிமையும்‌ பெற்றதில்‌ எழுத்து இதழின்‌ 
பங்கு குறிப்பிடத்தக்கதாகும்‌. சி.சு. செல்லப்பா 
தொடங்கிய 'எழுத்து' இதழ்‌ புதுக்கவிதையின்‌ 
சோதனை முயற்சிகளை வெளியிட்டது. 
'பெட்டிக்கடை நாரணன்‌ , விஞ்ஞானி போன்ற 
கவிதைகளை ௩. பிச்சமூர்த்தி எழுதினார்‌. 


எழுத்து இதழ்‌ புதிய கவிஞர்களின்‌ 
கவிதைகளுக்குக்‌ களம்‌ அமைத்துக்கொடுத்தது. 
புதுக்கவிதை குறித்த பல திறனாய்வுக்‌ 
கட்டுரைகளும்‌ அதில்‌ வெளியாகின. மயன்‌, 


சிட்டி, வல்லிக்கண்ணன்‌, வேணுகோபாலன்‌, 
டி.கே.துரைஸ்வாமி (நகுலன்‌), தருமுசிவராமு 
(பிரமிள்‌), சி.மணி, சுந்தரராமசாமி 
(பசுவய்யா), எஸ்‌. வைத்தீஸ்வரன்‌ போன்றோர்‌ 
எழுத்து இதழில்‌ எழுதியவர்களுள்‌ 
குறிப்பிடத்தக்கவர்கள்‌. 

அக்காலத்தில்‌ தமிழில்‌ புதுக்கவிதைத்‌ 
தொகுப்பாகப்‌ 'புதுக்குரல்கள்‌' என்னும்‌ 
நூல்‌ வெளிவந்தது. இக்கவிதைத்‌ தொகுப்பு 
உருவத்திலும்‌ உள்ளடக்கத்திலும்‌ பாரதியைப்‌ 
பின்பற்றியது. 24 கவிஞர்களால்‌ எழுதப்பட்ட 
63 கவிதைகளைச்‌ கொண்டது. 


14-02-2019 172782 | | 


கசடதபற காலம்‌ 


1970இல்‌ வெளிவந்த 'கசடதபற என்னும்‌ 


இதழ்‌ ஞானக்கூத்தன்‌, கலாப்பிரியா, 
கல்யாண்ஜி போன்ற புதிய கவிஞர்களை 
அறிமுகப்படுத்தியது. இக்காலகட்டத்தின்‌ 
கவிதைகள்‌ பெரும்பாலும்‌ நடுத்தரவர்க்கத்தைச்‌ 
சேர்ந்த நகர வாசகர்களின்‌ உணர்வுகளை 


வெளிப்படுத்தின. 
வானம்பாடி காலம்‌ 


1971இல்‌ கோவையிலிருந்து 'வானம்பாடி' 
இதழ்‌ வெளிவந்தது. இதில்‌ எழுதிய கவிஞர்கள்‌ 
மானுடம்‌ பாடவந்த வானம்பாடிகள்‌' என்று 
தங்களை அறிமுகப்படுத்திக்கொண்டனர்‌. 
அவர்கள்‌ சமூக நலனில்‌ அக்கறை கொண்டு 
கம்கவிதைகளை உருவாக்கினர்‌. சிற்பி, 
மீரா, நா. காமராசன்‌, மு. மேத்தா, புவியரசு, 
இன்குலாப்‌, தமிழன்பன்‌, கங்கைகொண்டான்‌, 
அக்னிபுத்திரன்‌, சக்திக்கனல்‌, சிதம்பரநாதன்‌ 
போன்றோர்‌ இக்காலத்தில்‌ குறிப்பிடத்தக்கக்‌ 
கவிஞர்களாவர்‌. 


இதே காலகட்டத்தில்‌, அப்துல்‌ ரகுமான்‌,அபி 
போன்ற கவிஞர்கள்‌ இயக்க அடையாளங்கள்‌ 
இல்லாமல்‌ தனித்துவத்தோடு கவிதைகள்‌ 
எழுதியமை குறிப்பிடத்தக்கதாகும்‌. 


புதுக்கவிதையின்‌ உத்திகள்‌ 
உவமை 
தெரிந்த பொருளைக்‌ கொண்டு தெரியாத 
பொருளை உணர்த்துவது உவமை ஆகும்‌. 
பொருள்‌ உணர்த்தும்‌ முறைகளில்‌ உவமை 
முதலிடம்‌ பெறுகிறது. 
ஒரு உலோபி 
பஞ்சத்தில்‌ காக்கும்‌ 
பணப்பையைப்‌ போல்‌ 
கோடை மேகம்‌ 
-வைரமுத்து 
கோடையின்‌ வறட்சியில்‌ வானமெங்கும்‌ 
கருக்காத மேகங்கள்‌ இருந்து பயனில்லை. 
கருணை இல்லாத கருமியின்‌ பணப்பை போல 
என்று அழகாய்ப்‌ பேசுகிறது இவ்வுவமை. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 6 


உருவகம்‌ 


உவமையும்‌ பொருளும்‌ வேறுவேறல்ல, 
ஒன்றே எனக்கருதுமாறு செறிவுற அமைவது 
உருவகமாகும்‌. 


வாழ்க்கையும்‌ காவிரி 
அதிலெங்கும்‌ கிளிக்‌கூ ண்டு; 
வார்த்தையே மணல்‌ 
ஓசையே ஜலம்‌ 
என்‌ தீராத வேட்கையே 
குவிக்கும்‌ விரல்கள்‌ 
பாட்டென்னும்‌ கூண்டொன்று அமைத்தேன்‌ 
அழகென்னும்‌ கிளியை அழைத்தேன்‌ 
ஆறெங்கும்‌ கிளிக்கூண்டு கட்டுவேன்‌ 
அழகினை அழைப்பேன்‌ நான்‌ எந்நாளும்‌ 
-ந பிச்சமூர்த்தி 
படிமம்‌ 
உவமை, உருவகம்‌ என்பன மேன்மேலும்‌ 
இறுகிய நிலையில்தான்‌ படிமம்‌ தோன்றுகிறது. 
முற்றுருவகப்‌ பாங்கில்‌ அமைந்து, 
தெளிவானதோர்‌ அகக்‌ காட்சியை வழங்கும்‌ 
ஆற்றலுடையதே படிமம்‌ ஆகின்றது. 
விடிவு 
பூமித்‌ தோலில்‌ 
அழகுத்‌ தேமல்‌ 
கதிர்கள்‌ கமழ்ந்து 
விரியும்‌, பூ 
இருளின்‌ சிறகைத்‌ 
தின்னும்‌ கிருமி 
வெளிச்சச்‌ சிறகில்‌ 
மிதக்கும்‌ குருவி 
- பிரமிள்‌ 
குறியீரு 
ஒரு குறிப்பிட்ட கருத்தைச்‌ சொல்வதற்குப்‌ 
பதிலாக அக்கருத்தைத்‌ தன்னகத்தே 
மறைமுகமாகக்‌ கொண்ட சொற்களையோ, 


காட்சிகளையோ குறியீடாகப்‌ பயன்படுத்தி 
எழுதப்படும்‌ கவிதை. 


14-02-2019 172782 | | 


சமரச வேசமிட்ட குரங்கினிடம்‌ 
அப்பத்தைப்‌ பறிகொடுத்த 
பூனைகள்‌ நாம்‌. 
- அப்துல்ரகுமான்‌ 
அங்கதம்‌ 
அங்கதம்‌ என்பது நகைப்புடன்‌ 
கூடிய எள்ளலாகும்‌. இது தீங்கையும்‌ 
அறிவின்மையையும்‌ கண்டனம்‌ செய்வதாகவும்‌, 
சமகால நிகழ்வுகளில்‌ எதிரிடைப்‌ 
பதிவுகளாகவும்‌ அமையும்‌. குற்றங்களைக்‌ 
கடிந்துரைக்காமல்‌ நகைச்சுவையுடன்‌ சுட்டித்‌ 
திருத்தவல்ல திறனுடையது அங்கதம்‌. 
திண்ணை இருட்டில்‌ 
எவரோ கேட்டார்‌ 
தலையை 
எங்கே வைப்பதாம்‌ 
என்று 
எவனோ ஒருவன்‌ 
சொன்னான்‌ 
களவு போகாமல்‌ 
கையருகே வை! 
-ஞானக்கூத்தன்‌ 
முரண்‌ 
ஒன்றுக்கு ஒன்று எதிரானவற்றைக்‌ 
கொண்டு அமைப்பது முரண்‌ என்னும்‌ 
உத்தியாகும்‌. மரபுக்‌ கவிதைகளில்‌ இது 
முரண்தொடை எனக்‌ கூறப்படும்‌. மாறுபட்ட 
இரு பொருள்களை அடுத்தடுத்து இணைத்துப்‌ 
பார்ப்பதில்‌ சுவையும்‌ கூடும்‌: நினைவிலும்‌ 
நிற்கும்‌. 
என்‌ கவிதை 
கை குலுக்கும்‌ 
காலில்‌ விழாது 
உ ருத்திக்கொள்ளும்‌ 
போர்த்திக்கொள்ளாது 
- மு. மேத்தா 
சிலேடை 
சிலேடை என்பதுஒருசொல்‌ இருபொருள்பட 
வருவதாகும்‌. பொதுவாகப்‌ புதுக்கவிதை 
சொல்லலங்காரத்தை விரும்புவதில்லை. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 7 


எனவே, சில கவிதைகளில்தான்‌ சிலேடை 
உத்தியைக்‌ காணமுடிகின்றது. 
என்னை 
எவரைஸ்டாகப்‌ பார்க்கும்‌ 
எந்த ஊரின்‌ பார்வையில்‌ 
என்‌ வீழ்ச்சி 
மிகப்‌ பெரிய வீழ்ச்சியே 
எனினும்‌ 
இது இயல்பானது 
தடுக்க முடியாதது 
.... என்‌ வீழ்ச்சி 
நீர்வீழ்ச்சியே 
என்னும்‌ மீராவின்‌ கவிதையில்‌ வீழ்ச்சி 
என்னும்‌ சொல்‌ வீழ்தல்‌ என்னும்‌ பொருளிலும்‌, 
நீர்வீழ்ச்சி என்பது 'அருவி' என்னும்‌ 
பொருளிலும்‌ சிலேடைகளாக வந்துள்ளன. 
இருண்மை 
சொல்லுக்கும்‌ அஃது உணர்த்தும்‌ 
பொருளுக்கும்‌ இடையிலான தொடர்பு 
தெளிவற்றிருக்கும்‌. படிப்பவர்தம்‌ அறிவுக்கும்‌ 
உணர்வுக்கும்‌ அனுபவத்திற்கும்‌ ஏற்ப அது 
வெவ்வேறு பொருளைத்‌ தரும்‌. 
நான்‌ ஒரு உமும்பு 
ஒரு தொக்கு 
ஒரு ஒன்றுமேயில்லை 
- நகுலன்‌ 
இவ்வாறு புதுக்கவிதைகள்‌ பல்வேறு 
உத்திகளைக்‌ கொண்டு அமைகின்றன. 


புதுக்கவிதையின்‌ உள்ளடக்கம்‌ 


இயற்கை மரபு 

தமிழ்க்கவிதை சங்ககாலம்‌ முதலே 
இயற்கையோடு இணைந்த வாழ்வியலுக்கு 
முக்கியத்துவம்‌ அளிக்கிறது. இயற்கையின்‌ 
அழகை உருவகப்படுத்தும்‌ தமிழ்க்கவிதை மரபு 


புதுக்கவிதையிலும்‌ தொடர்கிறது. 


கவிஞர்‌ சிற்பி, தம்‌ கிராமத்து நதியினைப்‌ 
பற்றிப்‌ பாடும்போது, 


14-02-2019 172782 | | 


அது 
நான்‌ தவழ்ந்த கோரைப்பாய்‌ 
முகம்‌ பார்த்த கண்ணாடி 
என்‌ காதலின்‌ வீணை 
நினைவுகளைப்‌ பொதிந்து வைத்த 
வெள்ளிக்தாள்‌. 
என்று அழகுபட எழுதுகிறார்‌. கோரைப்‌ 
பாயாகவும்‌ கண்ணாடியாகவும்‌ வீணையாகவும்‌ 
வெள்ளித்தாளாகவும்‌ நதியை அவர்‌ 
உருவகப்படுத்தியுள் ளார்‌. 
மனிதநேயம்‌ 
தமிழ்க்கவிதைகள்‌ மனித நேயத்திற்கு 
முக்கியத்துவம்‌ தருபவை. 
ஆட்டுக்குட்டியை 
மடியில்‌ போட்டு 
ஈத்திக்‌ கொண்டிருக்கும்‌ 
அம்மாவும்‌ 
பசுவிற்கு 
உண்ண! பிருங்கி நிற்கும்‌ 
அப்பாவும்‌ 
படித்ததில்லை... 
உயிர்களிடத்தில்‌ அன்பு வேணும்‌ 
- இளம்பிறை 
அழகியல்‌ 
கவிதையின்‌ உள்ளடக்கத்தைப்‌ 
புரிந்து கொள்வதற்கும்‌ சுவைப்பதற்கும்‌ 
அழகியல்‌ உணர்வு தேவை. ஒரு மொழியின்‌ 
வெளிப்பாட்டுத்‌ தரத்தினை மதிப்பிட அதன்‌ 
அழகியல்‌ பதிவுகளே அடிப்படையாகும்‌. 
கல்யாண்ஜியின்‌ கடிதப்பெட்டியிலோ ஒரு 
அழகிய கவிதையே கடிதமாக வந்து கிடக்கிறது. 
தினசரி வழக்கமாகிவிட்டது 
தபால்‌ பெட்டியைத்‌ 
திறந்து பார்த்துவிட்டு 
வீட்டுக்குள்‌ நுழைவது. 
இரண்டு நாட்களாகவே 


எந்தக்‌ கடிதமும்‌ இல்லாத 


| | 11th Advance Tamil - FINAL.indd 8 


ஏமாற்றம்‌ 

இன்று எப்படியோ 
என்று பார்க்கையில்‌ 
அசைவற்று இருந்தது 
ஒரு சின்னஞ்‌ சிறு 
இறகு மட்டும்‌ 

எந்தப்‌ பறவை 
எழுதியிருக்கும்‌ 
இந்தக்‌ கடிதத்தை. 


ஓர்‌ ஓவிய வீட்டின்‌ தனிமை அனுபவத்தை 
அழகுபடப்பேசுகிறது இக்கவிகை. 


பட வீட்டின்‌ தனிமை 
சுவரில்‌ தொங்கும்‌ 
வரைபட மர நிழலும்‌ 
ஒற்றைக்‌ குடிசையும்‌ 
கொஞ்சம்‌ பூக்களும்‌ 
ஒரு வானமும்‌. 


கண்கள்‌ பூக்கள்‌ மீதிருக்க 
மனம்‌ தேடிப்‌ போகிறது 
வரைபட வீட்டின்‌ 
குனிமையை. 


சல்மா 


14-02-2019 172782 | | 


நம்பிக்கைத்‌ தளிர்கள்‌ 
வெற்றிக்கு அடித்தளமாக அமைவது 
தன்னம்பிக்கையே. ஒவ்வோர்‌ இலையுதிர்கால 
வீழ்ச்சிக்குப்‌ பிறகும்‌ புதியதளிர்களோடு வரும்‌ 
வசந்தகாலம்‌ போல ஒவ்வொரு தோல்விக்குப்‌ 
பிறகும்‌ வெற்றியின்‌ தளிர்கள்‌ தழைக்கும்‌ என்ற 
நம்பிக்கையைப்‌ பேசுகிறது இக்கவிகை. 
புதுத்‌ தளிர்களால்‌ 
கொண்டாடக்‌ காத்திருக்கிறது தரு 
ஒரு பாடலுடன்‌ வரவிருக்கிறது குயில்‌ 
உடன்‌ தளர்ந்து விழும்‌ சருகுகளைத்‌ தொடர்ந்து 
ஒரு பழுப்பாடை தரித்து 
என்‌ பயணமும்‌ 
இலையுதிர்‌ காலம்‌ எனினும்‌ 
சருகாவதில்லை வேர்கள்‌ 
- இன்குலாப்‌ 
பெண்ணுரிமை 
பெண்களுக்கு வழங்கும்‌ மதிப்பில்தான்‌ 
ஒரு நாகரிக சமுதாயத்திற்கான 
அளவுகோல்‌ உள்ளது. தமிழ்க்கவிதைகள்‌ 
பெண்விடுதலைக்குத்‌ தொடர்ந்து குரல்‌ 
கொடுத்துவருகின்றன. தமிழ்க்‌ கவிதைப்‌ 
போக்கில்‌ குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளுள்‌ ஒன்று 
பெண்களின்‌ பங்களிப்பு. பெண்கள்‌ சந்திக்கும்‌ 


பல்வேறு அனுபவங்கள்‌ கவிதைகளாகின்றன. 


நாளும்‌ கிழமையும்‌ 
நலிந்தோர்க்கு இல்லை 
ஞாயிற்றுக்கிழமையும்‌ 
பெண்களுக்கில்லை 

- கந்தர்வன்‌ 
எமுகளில்‌ 
முன்பக்கத்தில்‌ 
அட்டையில்‌! 
வீருகளில்‌ 
பின்பக்கத்தில்‌ 
அமுப்பங்கரையில்‌! 


- காசி ஆனந்தன்‌ 


| | 11th Advance Tamil - FINAL.indd 9 


யானைக்‌ கதை 

முன்பு ஒருநாள்‌ 

கன்‌ அம்மா சொன்ன 

கதைக்குள்‌ இருந்த யானை ஒன்றை 

என்‌ அம்மா எனக்குப்‌ பரிசாகக்‌ 

கொடுத்தாள்‌ 

வெகுகாலம்‌ கழித்து வெயில்‌ தாளாமல்‌ 

யானையுடன்‌ கடலுக்குச்‌ சென்றேன்‌ 

மலைமலையாய்‌ அலையெழுப்பி 

நீருக்குள்‌ புதைத்துப்‌ புரட்டி 

கிண்டிக்‌ கிளறி வெளியே என்னைக்‌ 

தூக்கி எறிந்தது கடல்‌ 

கரைந்து மீந்த பாதித்‌ தும்பிக்கையுடன்‌ 

கடலும்‌ வானமும்‌ ஒன்றாகக்‌ கலந்து 

பிளிறியது 

சோகத்துடன்‌ திரும்பினேன்‌ 

ஊடூர கூடி என்னை வேடிக்கைப்‌ 

பொருளைனட்‌ பார்க்க 

குழம்பிப்‌ பின்‌ திரும்பினேன்‌. . . 

தெருவெல்லாம்‌ 

அலையலையாய்‌ என்பின்னே 

தொடர்ந்துவர 

கடலில்‌ கரைந்த ஒற்றை யானைக்கு 

ஓராயிரம்‌ தும்பிக்கைகளென்‌ 

என்‌ மகள்‌ ஊருக்கெல்லாம்‌ 

ஒரு கதை சொல்லிச்‌ செல்கிறாள்‌. 

- மாலதி மைத்ரி 

விளிம்பு நிலை மாந்தர்‌ 


எண்பதுகளின்‌ பிற்பகுதியில்‌ தமிழில்‌ 
விளிம்புநிலை மாந்தருக்கான கவிதைகள்‌ 
எழுதப்பட்டன. இக்கவிதைகள்‌ விடுதலையை, 
சுயமரியாதையை மீட்டெடுப்பதற்கான குரலாக 


வெளிப்படுகின்றன. 


தேசமெங்கும்‌ இரட்டை வாழிடங்களில்‌ 

உள்ள விளிம்பு நிலை மாந்தரின்‌ வலிகளைப்‌ 
பதிவு செய்கிறது இக்கவிதை ... 

எட்டாத தொலைவில்‌ நின்று 

பனையோலைகளில்‌ தேநீர்‌ அருந்துகையில்‌ 

உதட்டிலிருந்து வழியும்‌ சாதியின்‌ வலி 

காணைிகளற்ற பாதங்களை நனைக்க 

என்‌ கிராமத்தின்‌ ஓவியம்‌ 

தன்னைச்‌ சட்டமிட்டுக்‌ கொள்கிறது 

ஒருபோதும்‌ உறங்காத ரெட்டை வாழிடத்தில்‌ 


-சுகிர்தராணி 


14-02-2019 172782 | | 


திருநங்கையர்‌ 
திருநங்கையரின்‌ கோணத்திலிருந்து 
பேசும்‌ இக்கவிதைகள்‌ அழகான 
படிமங்களோடு வெளிப்படுகின்றன. 
அவர்களை ஏற்றுக்கொண்டு, அரவணைத்துச்‌ 
செல்லவேண்டுமென்கிற உணர்வை நமக்குள்‌ 
ஏற்படுத்துகின்றன. 
சந்திப்பிழை 
காலமைழைத்‌ தூறலிலே 
கனளையாய்ப்‌ பிறப்பெருத்தோம்‌ 
தூய்ப்பாலின்‌ சரித்திரத்தில்‌ 
சதிராடும்‌ புதிரானோம்‌ 
விதை வளர்த்த முள்ளானோம்‌ 
விளக்கின்‌ இருளானோம்‌ 
சந்திப்பிழை போன்ற 
சந்ததிப்பிழை நாங்கள்‌ 
காலத்தின்‌ பேரேட்டைக்‌ 
கடவுள்‌ திருத்தட்ரும்‌ 
- நா. காமராசன்‌ 
உனக்குத்‌ தெரிவதில்லை 
சில சமயங்களில்‌ உனக்குத்‌ தெரிவதில்லை 
சிறிய எறும்புகளைமிதித்தபடி நீ நடந்து போவதை 
சில சமயங்களில்‌ நீ உணர்வதில்லை 
பசும்புல்லை நசுக்கியபடி கடந்து போவதை 
தெரிந்தும்‌ உணர்ந்தும்‌ 
கடந்து போகிறாய்‌ 
என்‌ அந்தரங்கத்தை மிதித்தபடி... 
யார்‌ எவர்‌ என்று தெரியாமல்‌ 
தொடர்ந்து மிதிபட்டே வருகிறோம்‌ 
நானும்‌ இருண்ட என்‌ எதிர்காலமும்‌!! 
- விவிங்‌ ஸ்மைல்‌ வித்யா 
புதிய வடிவங்கள்‌ 
உலகளாவிய கவிதை வடிவங்களைப்‌ 
பின்பற்றித்‌ தமிழ்ச்சூழலுக்கேற்ற 
உள்ளடக்கங்களுடன்‌ ஹைக்கூ, லிமெரிக்‌, 
லிமெரைக்கூ, சென்ரியூ ஆகிய வடிவங்களில்‌ 
கவிதைகள்‌ எழுதப்படுகின்றன. 
துளிப்பா - ஹைக்கூ 


16ஆம்‌ நூற்றாண்டில்‌ ஜப்பானில்‌ தோன்றிய 
பழைமையான 'ரென்கா' பாடல்‌ மரபிலிருந்து 


| | 11th Advance Tamil - FINAL.indd 10 


10 


'ஹைக்கூ' கவிதை உருவானது. இக்கவிதை 
வடிவத்தினைத்‌ தமிழுக்கு அறிமுகம்‌ செய்தவர்‌ 
பாரதியார்‌. ஹைக்கூ கவிதை மூன்று வரிகளால்‌ 
ஆனது. முகல்‌ இரண்டு வரிகளில்‌ கூறப்படும்‌ 
கருத்தை மூன்றாவதுவரி விடுவிக்கும்‌. மிக 


நுணுக்கமான ஒரு காட்சி அல்லது ஓர்‌ அனுபவப்‌ 
பதிவைக்‌ கொண்டிருக்கும்‌ ஹைக்கூ, கடைசி 
வரியில்‌ படிப்பவரின்‌ மனத்தில்‌ வெளிச்சமான 
ஓர்‌ உணர்வை ஏற்படுத்திவிடும்‌. 

தந்‌ைத தந்த 

தாய்ப்பால்‌ 

முப்பால்‌ 

அகதி முகாம்‌ 

மழையில்‌ வருகிறது 


மண்வாசனை 


பள்ளிக்குப்‌ போகாத சிறுமி 
செல்லமாய்க்‌ குட்டும்‌ 
ஆலங்கட்டி மழை 

- அறிவுமதி 
அடிவிழ அடிவிழ 
அதிரும்‌ பறை 
தலைமுறைக்‌ கோபம்‌ 

- மித்ரா 

குட்டிமீன்‌ 
கடித்துச்‌ சென்றது 
தூண்டில்காரன்‌ காலை 


கோடை மரம்‌ 
கொஞ்சம்‌ இலை 
நிறைய வானம்‌ 
- வைகறை 


ஆயிரம்‌ முட்கள்‌ இருந்தும்‌ 

ஒரு தூண்டில்‌ முள்ளிடம்‌ 
கதோற்றுவிமுகிறது மீன்‌ 

மிதித்து விடாதே 

அழகாயிருக்கிறது 

குழந்தையின்‌ நிழல்‌ 

நிழலில்‌ கொஞ்சம்‌ இளைப்பாறலாம்‌ 
விழித்ததும்‌ வெட்ட வேண்மும்‌ 
இதே மரத்தை 


- பணிமலர்‌ என்னும்‌ கவிதைத்தொகுப்பிலிருந்து 


14-02-2019 172782 | | 


நகைப்பா - சென்ரியூ 
சென்ரியூ கவிதை என்பது ஹைக்கூ 
கவிதையின்‌ பரிணாமமாகும்‌. ஹைக்கூவின்‌ 
கட்டுப்பாடுகளை உதறிவிட்டு, அது சுதந்திரமாக 
இயங்குகிறது. ஹைக்கூவின்‌ தத்துவமும்‌ 
கருத்தாழமும்‌ அதில்‌ குறைவு. அன்றாட 
வாழ்வியல்‌ நிகழ்வுகளில்‌ குறும்புத்தனமும்‌ 
நகைச்சுவையும்‌ கலந்து சென்ரியு 
எழுதப்படுகிறது. 
அடடே! 
இந்தப்பழம்‌ இனிக்கும்‌ 
ஏணியுடன்‌ அதே நரி 
- தமிழன்பன்‌ 
மதில்மேல்‌ பூனை 
இரண்டு பக்கமும்‌ 
நாய்கள்‌ 
-அமுதபாரதி 
இயைபுக்‌ குறும்பா - லிமெரிக்‌ 
லிமெரிக்‌ கவிதை ஐந்து அடிகளைக்‌ 
கொண்டிருக்கும்‌. முதல்‌, இரண்டாம்‌ மற்றும்‌ 
கடைசி அடிகளில்‌ உள்ள கடைசிச்சொற்கள்‌ 
தம்முள்‌ ஒலி ஒற்றுமை கொண்டு, மழலையர்‌ 
பாடல்கள்‌ போல்‌ இருக்கும்‌. இவை நகைச்சுவை, 
எள்ளல்‌ ஆகிய கூறுகளைக்‌ கொண்டமைபவை. 
ஈழத்துக்‌ கவிஞர்‌ மகாகவியின்‌ லிமெரிக்‌ 
கவிதையொன்று .... 
முத்தெருக்க மூழ்குகின்றான்‌ சீலன்‌. 
முன்னாலே வந்து நின்றான்‌ காலன்‌ 
சத்தமின்றி, வந்தவனின்‌ 
கைத்‌ தலத்திற்‌ பத்து முத்தைப்‌ 
பொத்தி வைத்தான்‌ போனான்‌ முச்தலன்‌ 
இக்கவிதையில்‌ இன்றைய சமுதாயத்தில்‌ 
புரையோடிக்கிடக்கும்‌ ஊழல்‌, நையாண்டி 
செய்யப்படுகிறது. 
இயைபுத்துளிப்பா - லிமெரைக்கூ 
ஹைக்கூ கவிதையின்‌ மூவடி 
எல்லையையும்‌, லிமெரிக்‌ கவிதையின்‌ 
இயைபையும்‌ கொண்டது லிமெரைக்கூ. 
இது வாழ்வியலை நகைச்சுவையோடு 


| | 11th Advance Tamil - FINAL.indd 11 


11 


வெளிப்படுத்துவது. தமிழில்‌ முதலில்‌ 
லிமெரைக்கூ எழுதியவர்‌ ஈரோடு தமிழன்பன்‌. 
அவரது லிமெரைக்கூ கவிதைகளுள்‌ சில... 


வானம்‌ கூட்ருள்‌ வருமா? 


பறக்க மறந்து ஒருங்கி இருந்தால்‌ 
சிறகு பெருமை தருமா? 


குழந்தை வளர்ந்த தொட்டில்‌ 
கிழிந்து கந்தல்‌ ஆன பின்னும்‌ 
பாரும்‌ தூய்மை மெட்டில்‌ 


மீராவின்‌ குறும்பாக்கள்‌ 
ஈழத்துக்‌ கவிஞர்‌ மகாகவி எழுதிய 

லிமெரிக்‌ கவிதைகளினால்‌ பெரிதும்‌ 
கவரப்பட்ட கவிஞர்‌ மீரா, அதன்‌ தாக்கத்தில்‌ 
குறும்பாக்களை எழுதினார்‌. லிமெரிக்கின்‌ 
ஓசை இயைபுகளை மாதிரியாகக்‌ கொண்டு 
எழுதப்பட்ட அக்கவிதைகள்‌, குக்கூ எனும்‌ 
கலைப்பில்‌ தொகுப்பாக வெளிவந்துள்ளன. 

ஆயிரம்‌ ஈக்கள்‌ 

மொய்க்கும்‌ ஆசையில்‌ 

வானத்‌ தட்டில்‌ 

இராத்திரிக்‌ கிழவி 

சுட்மு வைத்த 


ஒற்றைத்‌ தோசையில்‌ 


மொழிபெயர்ப்புக்கவிதை 
மொழிபெயர்ப்பின்‌ வாயிலாக நம்மை 
வந்தடையும்‌ கவிதைகளை வாசிக்கும்போது, 
நமக்குக்‌ கிடைக்கும்‌ அனுபவங்கள்‌, காட்சிப்‌ 
பதிவுகள்‌, கருத்தாக்கங்கள்‌, கேள்விகள்‌, 
அதிர்வுகள்‌ ஆகியன புதிய தேடல்களைத்‌ 
தரக்கூடியவை. அவ்வகையில்‌ அமைந்த ஒரு 
மராத்தியக்‌ கவிதையின்‌ தமிழ்மொழிபெயர்ப்பு... 


என்‌ பசி 

ஒத்துக்கொள்கிறேன்‌ 

நான்‌ உன்‌ அடிமை என்பதை. 
உணர்ந்து கொண்டேன்‌ 
இழந்துபோன 

என்‌ உரிமைகளை. 


14-02-2019 172782 | | 


நானே வலிய வந்து 
ஏற்றுக்கொண்டு விட்டேன்‌ 
-என்‌ சுதந்திரம்‌ 


பறிக்கப்பட்ட தை- 


என்னைக்‌ கட்டிப்போட்டிருக்கும்‌ 


சங்கிலியின்‌ மறுமுனை 
உன்‌ வசம்‌. 


நீ ஆட்ருகிறாய்‌ 


என்னை ஆட்டுவிக்கிறாய்‌ 
காட்சிப்பமுத்துகிறாய்‌ 
என்னைக்‌ 

காட்சிப்‌ பொருளாக்கும்‌ 
கண்காட்சிகளை 

என்‌ சம்மதத்துடனேயே 


அரங்கேற்றுகிறாய்‌ 


என்னை விருவிக்க 


என்‌ மீது கொண்ட 


அபரிதமான உன்‌ காதலால்கூட 


என்‌ கட்முகளை அவிழ்க்கும்‌ 


நாட்களைப்‌ பற்றிப்‌ பேசாதே. 


கெட்டுப்போன 
எச்சில்‌ பருக்கையை 
என்‌ தட்டில்‌ பரிமாற 
காத்திருக்கும்‌ 


ராட்சதக்‌ கைகள்‌ 


என்ன செய்யட்டும்‌ 
இருந்துவிட்டுப்‌ போகிறேன்‌ 
உனக்கு மட்முமேயான 


அடிமையாக. 
களைத்துப்‌ போய்விட்டேன்‌. 
கண்டவர்கள்‌ 

கால்களை எல்லாம்‌ 


நக்கி நக்கி 


| | 11th Advance Tamil - FINAL.indd 12 


12 


வறண்டு போய்விட்டது 
என்‌ நாக்குகள்‌. 

அதில்‌ பிறக்கும்‌ 

என்‌ வார்த்தைகள்‌ 
வலிமை குன்றிவிட்டன 
எழுந்து நிற்க முடியாமல்‌ 
சரிந்து விழுகின்றன. 
பற்களுடன்‌ உரசியபின்னும்‌ 
என்‌ நாக்குகளுக்குக்‌ 
கிடைக்கவில்லை 
வார்த்தைகளின்‌ 


ஒவிச்சுவமு. 


என்‌ உதடுகளைப்‌ 
பற்றிக்கொள்ள துடிக்கும்‌ 
வார்த்தைகள்‌ 

எல்லா இடங்களிலும்‌ 


பலகீனமாய்‌ எதிரொலிக்கின்றன. 


எதுவும்‌ மிச்சமில்லை 
என்வசம்‌ இப்போது. 
கண்களில்‌ 
தென்படும்‌ கடைசி 


எதிர்பார்ப்பைத்தவிர 


உன்‌ தட்டில்‌ 
எஞ்சி இருக்கும்‌ 
கடைசிப்‌ பருக்கையைக்‌ 
தருவாயா 
என்‌ பசித்தீர்க்க? 
- மராத்தியில்‌ கவிதா மகாஜன்‌ 
- தமிழில்‌ புதியமாதவி 


இவ்வாறாகத்‌ தமிழ்க்கவிதை தன்‌ ஆதி 


மரபிலிருந்து இன்றைய நவீனம்வரை உன்னதமான 
வெளிப்பாட்டுடன்‌ வளர்ந்து வருகின்றது. 


தமிழ்‌ வாழ்வின்‌ பண்பாட்டுத்‌ தளத்தில்‌ 


கிளைத்து விரியும்‌ தமிழ்க்கவிதைகள்‌, உலகளாவிய 
கவனத்தையும்‌ சிறப்பையும்‌ பெற்றுவருகின்றன. 


14-02-2019 172750 | | 


நாட்டுப்புறப்பாடல்கள்‌ 


சமுதாயத்தின்‌ நாகரிகம்‌, பண்பாடு, 
கலை ஆகியவற்றை வெளிப்படுத்தும்‌ 
காலக்கண்ணாடியே நாட்டுப்புறப்‌ பாடல்கள்‌. 
இவை, நாட்டுப்புறங்களில்‌ வாழும்‌ மக்கள்‌, 
உழைக்கின்றபோது களைப்புத்‌ தோன்றாமல்‌ 
இருப்பதற்காகவும்‌ தம்‌ வாழ்வில்‌ பெறும்‌ 
அனுபவங்களை வெளிப்படுத்துவதற்காகவும்‌ 
பாடப்படுகின்றன. இப்பாடல்கள்‌, மக்களது 
உணர்வுகளையும்‌ மனப்பதிவுகளையும்‌ 
எத்தகைய புனைவுகளுமின்றி இயல்பாகப்‌ பதிவு 
செய்கின்றன. 


இப்பாடல்கள்‌ காலத்தால்‌ முந்தியவை 
என்றாலும்‌ இன்றும்‌ நம்‌ வாழ்க்கையில்‌ 
மண்ணின்‌ மணம்‌ மாறாமல்‌ இசைத்‌ 
தன்மையோடு ஒலித்துக்‌ கொண்டிருக்கின்றன. 
இவற்றை நாடோடிப்பாடல்‌, பாமரப்பாடல்‌, 
மரபுவழிப்பாடல்‌, ஏட்டிலெழுதாக்‌ கவிதை, 


மக்கள்பாடல்‌, பரம்பரைப்பாடல்‌, நாட்டார்பாடல்‌ 
என்று பல்வேறு பெயர்களில்‌ மக்கள்‌ 
அழைக்கின்றனர்‌. 


மக்கள்‌ வாழ்வோடு பின்னிப்பிணைந்த 
நாட்டுப்புறப்பாடல்கள்‌ தாலாட்டுப்பாடலாக, 
தெம்மாங்குப்பாடலாக, விளையாட்டுப்பாடலாக, 
கும்மிப்பாடலாக, ஒப்பாரிப்பாடலாக, தொழிற்‌ 
பாடலாக, வழிபாட்டுப்பாடலாகப்‌ பல்வேறு 
வடிவங்களில்‌ எட்டுத்திக்கும்‌ ஒலித்துக்‌ 
கொண்டிருக்கின்றன. வில்லிசை, பொம்மலாட்டம்‌, 
தெருக்கூத்து, கரகாட்டம்‌, ஒயிலாட்டம்‌, 
கும்மியாட்டம்‌ ஆகிய நாட்டுப்புறக்கலை 
வடிவங்களில்‌ நாட்டுப்புறப்பாடல்‌ தன்‌ ஆற்றலை 
வெளிக்காட்டுகிறது. 


விறகொடிக்கும்‌ பெண்‌ 


வேகாத வெயிலுக்குள்ளே - ஏ தில்லலோ லேலோ 


விறகொடிக்கப்‌ போற பொண்ணே - ஏ தில்லலோ லேலோ 
காலுனக்குப்‌ பொசுக்கலையோ - ஏ தில்லலோ லேலோ 


கத்தாழ முள்ளு குத்தலையோ - ஏ தில்லலோ லேலோ 


காலு பொசுக்கினாலும்‌ - ஏ தில்லலோ லேலோ 


கத்தூழ முள்ளு குத்தினாலும்‌ - ஏ தில்லலோ லேலோ 


காலக்‌ கொுமையாலே - ஏ தில்லலோ லேலோ 
கஷ்டப்படக்‌ காலமாச்சு - ஏ தில்லலோ லேலோ 


கஷ்டப்பட்டுப்‌ பாமுபட்மு - ஏ தில்லலோ லேலோ 


கழுத்தொடிய சுமக்கும்‌ பொண்ணே - ஏ தில்லலோ லேலோ 


எங்கே போய்‌ விறகொடிச்சி- ஏ தில்லலோ லேலோ 


என்னசெய்யப்‌ போற பொண்ணே - ஏ தில்லலோ லேலோ 


காட்டுக்குள்ளே விறகொடித்து - ஏ தில்லலோ லேலோ 
வீட்முக்கத சொமந்து வந்து - ஏ தில்லலோ லேலோ 

கால்ரூவாய்க்கு வெறகு வித்து - ஏ தில்லலோ லேலோ 
கஞ்சிகண்டு குடிக்கணுமே - ஏ தில்லலோ லேலோ 


13 


| | 11th Advance Tamil - FINAL.indd 13 ஓ 


14-02-2019 172750 | | 


ட... பிங்கி © | ன க |! [| 


நாட்டுப்புறப்‌ பாடல்கள்‌ உள்ளத்து 
உணர்வுகளை வடிகட்டாமல்‌ அப்படியே 
கொட்டும்‌ பாடல்கள்‌. அதனால்‌ அவற்றில்‌ 
இயல்பான சொல்வளமும்‌ உணர்ச்சிகளின்‌ 
கொந்தளிப்பும்‌ நிறைந்திருக்கும்‌. அத்தகு 
பாடல்களுள்‌ ஒன்று இது. 


தாயை இழந்த மகள்‌ பாடுவது 
பூமியிலே விட்டாலே - என்‌ 


பொற்பாதம்‌ நோகுமென்பாய்‌. 


தரையிலே விட்டாலே - என்‌ 


துங்கக்கால்‌ நோகுமென்பாய்‌. 


மார்மேலே தொட்டி கட்டி - எனக்கு 
மடிமேல்‌ நடை பழக்கி, 
தகோள்மேலே தொட்டிகட்டி - எனக்குக்‌ 


துடைமேல்‌ நடை பழக்கி 


நெய்‌ ஊட்டி வளர்த்த - உன்‌ 
நேசத்தை நான்‌ மறவேன்‌ 
பால்‌ ஊட்டி வளர்த்த -உன்‌ 


பாசத்தை நான்‌ மறவேன்‌ 


கள்ள நிழலாச்சே - இணி எனக்குக்‌ 
கண்டவர்கள்‌ தாயாச்சே 

வேலி நிழலாச்சே - இணி எனக்கு 
வேண்டியவர்கள்‌ தாயாச்சே 


குடத்தோடே தண்ணீர்‌ - எனக்குக்‌ 


குளிரத்தான்‌ வளர்த்தாலும்‌ 
தாய்வளர்த்த தண்ணீர்போல்‌ 


தாகந்‌ தணியா தெனை. 


தெரியுமா? சாகித்திய அகாதெமி பரிசு பெற்ற கவிதை நூல்கள்‌ 


1968 - வெள்ளைப்‌ பறவை 2௦02 - ஒரு கிராமத்து நதி 


- ௮. சீனிவாச ராகவன்‌ 
- சிற்பி. பாலசுப்பிரமணியம்‌ 


1978 - புதுக்கவிதையின்‌ EE ரன்‌ 
தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌ 2004 - வணக்கம்‌ வள்ளுவ! - ஈரோடு தமிழன்பன்‌ 
- வல்லிக்கண்ணன்‌ 2006 - ஆகாயத்துக்கு அருத்த வீரு - மு. மேத்தா 
1982 - மணிக்கொடி காலம்‌ - பி. எஸ்‌. ராமையா ௨009 - கையொப்பம்‌ - புவியரசு 
1999 - ஆலாபனை - அப்துல்‌ ரகுமான்‌ 2017 - காந்தள்‌ நாட்கள்‌ - இன்குலாப்‌ 


14 


| | 11th Advance Tamil - FINAL.indd 14 ஓ 14-02-2019 17:27:53 | | 


தனிப்பாடல்கள்‌ 


தமிழில்‌ தனிப்பாடல்களின்‌ வரலாறு 
தனித்துவமானது. சங்ககாலப்‌ பாடல்களைத்‌ 
திரட்டித்‌ தொகுத்தது போல இன்று 
வரையிலும்‌ புதிய தடங்களில்‌ பல திரட்டுகள்‌ 
வெளிவருகின்றன. தனித்தனிப்‌ புலவர்களால்‌ 
பல்வேறு காலகட்டங்களில்‌ எழுதப்பட்ட 


பாடல்களைத்‌ தனிப்பாடல்‌ என்கிறோம்‌. 
புலவர்கள்‌ தம்‌ உள்ளக்கருத்தை எவ்விதக்‌ 
கட்டுப்பாட்டிற்கும்‌ உட்படாமல்‌ விருப்பம்‌ 
போல எழுதிய பாடல்கள்‌ இவை. இவற்றைத்‌ 
தமிழறிஞர்களும்‌ சுவைஞர்களும்‌ பெரிதும்‌ 
முயன்று, தேடித்‌ 'தனிப்பாடல்கள்‌' என்ற 
தலைப்பில்‌ கதொகுத்திருக்கிறார்கள்‌. 
இப்பாடல்களில்‌ பலவித உணர்ச்சிகள்‌, ஓசை 
விளையாட்டு, சொல்‌ விளையாட்டு, விடுகதை 
என அத்துணை சுவைகளும்‌, நயங்களும்‌ 
தாணக்கிடக்கின்றன. 


தனிப்பாடலில்‌ சொல்விளையாட்ரு 
முற்பாதி போய்விட்டால்‌ இருட்டே யாகும்‌ 
முன்னெழுத்‌ தில்லாவிட்டால்‌ பெண்ணே யாகும்‌ 
பிற்பாதி போய்விட்டால்‌ எவற்‌ சொல்லாம்‌ 
பிற்பாதியுடன்‌ முன்னெழுத்து இருந்தால்‌ மேகம்‌ 
சொற்பாகக்‌ கடை தலைசின்‌ மிருகத்தீனி 
தொடர்‌ இரண்டாம்‌ எழுத்து மாதத்தில்‌ ஒன்றாம்‌ 
பொற்பார்திண்‌ புயமுத்து சாமி மன்னா 
புகலுவாய்‌ இக்கதையின்‌ புதையல்‌ கண்டே 

- அழகிய சொக்கநாதர்‌ 

திருநெல்வேலி மாவட்டத்தைச்‌ சார்ந்த 
அழகிய சொக்கநாதர்‌ சிலேடை பாடுவதில்‌ 
வல்லவர்‌. இவர்‌ பாடிய தனிப்பாடல்கள்‌ 
இருபத்தைந்திற்கும்‌ மேற்பட்டவை. 
முத்துசாமி என்பார்‌ இவரை ஆதரித்தவர்‌ 
ஆவார்‌. இவர்‌ பதினெட்டாம்‌ நூற்றாண்டின்‌ 
பிற்பகுதியில்‌ வாழ்ந்தவர்‌. காந்திமதி அம்மை 
மீது பிள்ளைத்தமிழ்‌ மாலை, அந்தாதி 
போன்றவற்றைப்‌ பாடியுள்ளார்‌. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 15 


15 


பொருள்‌ 


முத்துசாமி வள்ளலே! இக்கதையின்‌ 
உட்பொருளை ஆராய்ந்து சொல்லுக. ஒரு 
சொல்லின்‌ முதற்பாதியை நீக்கிவிட்டால்‌ 
இருப்பது 'அல்‌' என்னும்‌ சொல்‌. அதற்கு 
இருள்‌ என்பது பொருள்‌. அச்சொல்லின்‌ 
முதலெழுத்தாகிய பு என்னும்‌ எழுத்தை 
நீக்கிவிட்டால்‌ தையல்‌' ஆகும்‌. அச்சொல்லுக்குப்‌ 
பெண்‌ என்பது பொருள்‌. அச்சொல்லின்‌ 
பிற்பாதியை நீக்கிவிட்டால்‌, 'புதை என்னும்‌ 
கட்டளையிடும்‌ சொல்லாகும்‌. அச்சொல்லின்‌ 
பிற்பாதி எழுத்துடன்‌ முன்னெழுத்தாகிய 'பு' 
சேர்த்தால்‌ மேகம்‌ என்னும்‌ பொருள்படும்‌ 
'புயல்‌' ஆகும்‌. அந்தச்‌ சொல்லின்‌ முதல்‌ 
எழுத்தாகிய பு வையும்‌ கடை எழுத்தாகிய ல்‌ 
என்பதையும்‌ சேர்த்தால்‌ விலங்குகள்‌ தின்னும்‌ 
புல்‌ ஆகும்‌. அச்சொல்லின்‌ இரண்டாம்‌ 
எழுத்தாகிய 'தை' மாதத்தில்‌ ஒன்றாகும்‌. 
'புதையல்‌' என்ற சொல்லைப்‌ பலவாறு பிரித்துப்‌ 
பல அரிய பொருள்‌ விளங்குமாறு சொல்‌ 
விளையாட்டில்‌ ஈடுபடும்‌ புலவர்‌ தமிழ்ச்சொல்‌ 
வளத்தின்‌ மாண்பினைப்‌ புலப்படுத்துகிறார்‌. 


14-02-2019 172750 | | 


தனிப்பாடலில்‌ விருகதை 
பத்துக்கால்‌ மூன்றுதலை பார்க்கும்கண்‌ ஆறுமுகம்‌ 
இத்தரையில்‌ ஆறு வாய்‌ ஈரிரண்டாம்‌ - இத்தனையும்‌ 
ஓரிடத்தில்‌ கண்டேன்‌ உகந்தேன்‌ களிகூர்ந்தேன்‌ 
பாரிடத்தில்‌ கண்டே பகர்‌ 
- சுந்தர கவிராயர்‌ 
பதினெட்டாம்‌ நூற்றாண்டின்‌ இறுதியில்‌ 
வாழ்ந்தவர்‌ சுந்தரகவிராயர்‌. உழவுத்தொழிலின்‌ 
உயர்வை நன்குணர்ந்தவர்‌. எட்டையபுரம்‌ 
அருணாசலத்துரை, தையூர்‌ முத்து முதலானோர்‌ 
இப்புலவரை ஆதரித்துள்ளனர்‌. 


பொருள்‌ 


இவ்வுலகில்‌ பத்துக்காலும்‌ மூன்று 
குலையும்‌ பார்க்கும்‌ கண்‌ அறும்‌ முகம்‌ ஆறும்‌ 
வாய்‌ நான்கும்‌ ஆகிய இத்தனையும்‌ உடைய 
ஒன்றை ஓரிடத்திலேயே பார்த்தேன்‌; அதன்மீது 
விருப்பம்‌ கொண்டேன்‌; மகிழ்ச்சி அடைந்தேன்‌. 
இவ்வுலகில்‌ இந்தப்‌ புதுமையைக்‌ கண்டு 
என்னவென்று கூறுவாயாக. 


நயம்‌ 


இரு காளையை ஏரில்‌ பூட்டி ஓட்டும்போது, 
இரு காளையின்‌ கால்‌ எட்டும்‌, ஓட்டும்‌ 


மனிதன்‌ கால்‌ இரண்டும்‌ ஆகப்‌ பத்துக்‌ காலும்‌, 
காளையின்‌ தலை இரண்டும்‌, மனிதன்‌ தலை 
ஒன்றும்‌ ஆக மூன்று தலையும்‌ இருக்கும்‌. 


இரு காளையின்‌ கண்கள்‌ நான்குடன்‌ ஏர்‌ 
ஓட்டுபவன்‌ முகத்திலுள்ள இரு கண்களும்‌ 
சேர்த்து ஆறு ஆவன காண்க. காளை, மனிதன்‌ 
முகங்களோடு கொழுமுகம்‌ மூன்றும்‌ சேர்த்து 
முகம்‌ ஆறும்‌, காளைகள்‌, மனிதன்‌ ஆகியோரின்‌ 
மூன்று வாயோடு நாழிவாய்‌ ஒன்றும்‌ சேர்த்து 
வாய்‌ நான்காவதும்‌ காண்க. 


(உழவுத்தொழிலின்‌ மேன்மை) 


சித்தர்‌ பாடல்கள்‌ 


'சித்து' என்ற சொல்‌ அறிவு என்னும்‌ 
பொருளைக்‌ குறிக்கும்‌. சித்தர்‌ என்னும்‌ சொல்‌ 
அறிவுடையோர்‌ என்ற பொருளைத்‌ தரும்‌. 
சித்தர்‌ இலக்கியம்‌ சடங்குகள்‌, சம்பிரதாயங்கள்‌, 
சமூக ஏற்றத்தாழ்வு ஆகியவற்றிற்கு எதிரான 
விமர்சனத்தை முன்வைத்தது. அதே 
சமயம்‌ மெய்யியல்‌ அனுபவங்களையும்‌ 
முன்வைத்தவர்கள்‌ சித்தர்கள்‌. உருவ 
வழிபாடுகளை எதிர்த்துள்ளனர்‌. சாதி, 
சமய ஏற்றத்தாழ்வையும்‌ எதிர்த்துள்ளனர்‌. 
வானவியல்‌, யோகாசனம்‌, வர்மம்‌, பஞ்சபட்சி 
சாஸ்திரம்‌ போன்ற பல துறைகளிலும்‌ ஆற்றல்‌ 


| | 11th Advance Tamil - FINAL.indd 16 


16 


பெற்றிருந்தனர்‌. பிராணாயாமம்‌ என்னும்‌ 
மூச்சுப்பயிற்சி சித்தர்களின்‌ கொடையாகும்‌. 
சித்தர்கள்‌ தமது கண்டுபிடிப்புகளையும்‌ 
ஆற்றல்களையும்‌ மக்களின்‌ நன்மைக்கே 
பெரும்பாலும்‌ பயன்படுத்தினர்‌. இவர்கள்‌ 
தம்பாடல்களின்வழி சமூகத்தில்‌ நிலவிய 
மூடப்பழக்கவழக்கங்களை எதிர்த்தவர்கள்‌. 
சித்தர்கள்‌ பெரிதும்‌ மனித வாழ்வின்‌ நிலையற்ற 
தன்மையைக்‌ கூறி, மனத்தையும்‌ உடலையும்‌ 
யோகப்பயிற்சியால்‌ ஒருமுகப்படுத்தலாம்‌ 
என்னும்‌ தத்துவத்தைத்‌ தந்துள்ளனர்‌. 
சித்தர்கள்‌, மருத்துவத்தில்‌ 'சித்தமருத்துவம்‌' 


14-02-2019 172750 | | 


என்ற தனிப்பிரிவு தோன்றும்படி பல்வேறு 
நோய்களையும்‌ அவை தீர்க்கும்‌ 
மருந்துகளையும்‌ கண்டறிந்தவர்கள்‌. 


இடைக்காட்டுச்‌ சித்தர்‌ பாடல்‌ 
கண்ணுள்‌ மணியைக்‌ கருதிய பேரொளியை 
விண்ணின்‌ மணியை வீஎக்கொளியைப்‌ போற்றீரே/ 
பாலிற்‌ சுவைபோலும்‌ பழத்தில்‌ மது போலும்‌ 
நூலிற்‌ பொருள்போலும்‌ நுண்பொருளைப்‌ போற்றரே! 
எள்ளில்‌ தைலம்போல்‌ எங்கும்‌ நிறைபொருளை 
உள்ளில்‌ துதித்தே உணர்வடைந்து போற்றரே ! 
-இடைக்காட்ருச்‌ சித்தர்‌ 


ஆசிரியர்‌ குறிப்பு 


இடைக்காடு என்ற ஊரில்‌ பிறந்ததனால்‌ 
இவர்‌ இடைக்காட்டுச்‌ சித்தர்‌ என்று 
அழைக்கப்பட்டார்‌. இவர்‌ போகர்‌ என்ற சித்தரின்‌ 
சீடர்‌. இடைக்காடர்‌ ஞான சூத்திரம்‌ எழுபது" 
என்பது இவருடைய நூல்‌. மெய்ப்பொருளின்‌ 
தன்மையினையும்‌ பிறவியற்ற பேரின்ப 
நிலையை எய்தும்‌ வழியினையும்‌ இவர்‌ 
பாடியுள்ளார்‌. 


பொருள்‌ 


நம்‌ கண்ணில்‌ இருக்கும்‌ கருமணி 
போன்றவனை: நாம்‌ கருதுகின்ற மாபெரும்‌ 
ஒளியைப்‌ போன்றவனை: விண்ணில்‌ விளங்கும்‌ 
சுடர்‌ போன்றவனை: திருவிளக்கின்‌ ஒளியாய்த்‌ 
திகழ்பவனை எந்நாளும்‌ போற்றுவீராக. பாலில்‌ 


மறைந்துள்ள சுவை போலவும்‌ பழத்தில்‌ 
மறைந்துள்ள இனிமை போலவும்‌ நூல்களில்‌ 


| | 11th Advance Tamil - FINAL.indd 17 


17 


மறைந்துள்ள நுட்பமான கருத்துகள்‌ போலவும்‌ 
உலகப்‌ பொருள்களில்‌ எல்லாவற்றிலும்‌ 
நுட்பமாய்‌ மறைந்திருக்கும்‌ இறைவனைப்‌ 
போற்றுவீராக. எள்ளின்‌ உள்ளிருக்கும்‌ 
எண்ணெய்யைப்போல எங்கும்‌ நீக்கமற 
நிறைந்திருக்கும்‌ இறைவனை உள்ளத்தில்‌ 
இருத்தி, உணர்வுடன்‌ போற்றுவீராக. 


குதம்பைச்‌ சித்தர்‌ பாடல்‌ 

வெட்ட வெளிதன்னை மெய்யென்று இருப்போர்க்குப்‌ 
பட்டயம்‌ ஏதுக்கடி - குதம்பாய்‌! 
பட்டயம்‌ ஏதுக்கடி. 

மெய்ப்பொருள்‌ கண்டு விளங்கும்மெய்ஞ்‌ ஞானிக்குக்‌ 
கற்பங்கள்‌ ஏதுக்கடி - குதம்பாய்‌! 
கற்பங்கள்‌ ஏதுக்கடி. 

முத்தமிழ்‌ கற்று முயங்கும்மெய்ஞ்‌ ஞானிக்குச்‌ 
சத்தங்கள்‌ ஏதுக்கடி - குதம்பாய்‌! 
சத்தங்கள்‌ ஏதுக்கடி. 

- குதம்பைச்‌ சித்தர்‌ 


ஆசிரியர்‌ குறிப்பு 


இவருடைய பாடல்களில்‌ 'குதம்பாய்‌' 
என்று மகடூஉ முன்னிலை வருவதால்‌, இவர்‌ 
'குதம்பைச்‌ சித்தர்‌' என்று அழைக்கப்பட்டார்‌. 
இவர்‌ பாடல்களில்‌ சித்தர்களின்‌ இயல்புகள்‌ 
பேசப்படுகின்றன. 


பொருள்‌ 


குதம்பாய்‌! உலகம்‌ நிலையற்றது. 
வெட்டவெளியாகிய உலக இயக்கமே 
நிலையானது என்ற கொள்கையுடைய 
சான்றாண்மை உடையோருக்கு அதற்கான 
உரிமை ஆவணம்‌ எதற்கு? மெய்ப்பொருளைக்‌ 
கண்டுணர்ந்த மெய்ஞ்ஞானியர்க்குப்‌ 
புறஉடலுக்கு வலிமை தரும்‌ காயகற்ப 
மருந்துகள்‌ எதற்கு? மூன்று தமிழையும்‌ 
கற்று மெய்ப்பொருளோடு இணைந்துவிட்ட 
மெய்ஞ்ஞானிகளாகிய சித்தர்களுக்குச்‌ 
சத்தமிட்டுப்‌ பாடும்‌ வெற்றுக்கூப்பாடுகள்‌ 
எதற்கு? 


14-02-2019 172750 | | 


சிற்றிலக்கியங்கள்‌ 


சிற்றிலக்கிய வரையறை 


பேரிலக்கியங்கள்‌ அறம்‌, பொருள்‌, 
இன்பம்‌, வீடு ஆகிய நான்கனையும்‌ 
உணர்த்துவதற்காக எழுந்தன. இவற்றுள்‌ 
ஒன்றோ பலவோ குறைந்து வரும்‌ தன்மையில்‌ 
அமைந்த இலக்கியங்கள்‌ சிற்றிலக்கியங்கள்‌. 
சிற்றிலக்கியங்கள்‌ தொல்காப்பியம்‌ கூறும்‌ 
'விருந்து' என்னும்‌ வனப்பினுள்‌ அடங்கும்‌. 
சிற்றிலக்கியம்‌ 96 வகையின என்பர்‌. தூது 
, உலா, பரணி, குறவஞ்சி, பள்ளு , அந்தாதி, 
கோவை, கலம்பகம்‌ , பிள்ளைத்தமிழ்‌, சதகம்‌ 
போன்றன சிற்றிலக்கிய வகைகளுள்‌ சில. 
சிற்றிலக்கியங்களின்‌ காலத்தைக்‌ குறிப்பிட்ட 
வரையறைக்குள்‌ அடக்கிவிட இயலாது. 
சங்கம்முதல்‌ இன்றுவரை பெரிதும்‌ சிறிதுமாக 
இவ்வகை இலக்கியம்‌ தொடர்ந்து எழுதப்பட்டு 
வருகிறது. இவை வட்டாரச்‌ சார்புடையவை. 
பல்லவர்கள்‌ காலத்தில்‌ பக்கி இலக்கியங்கள்‌ 
செழித்தோங்கியதைப்‌ போல, நாயக்கர்‌ 
காலத்தில்‌ சிற்றிலக்கியங்கள்‌ செழித்தன. 


ஆசியா உம்மா பாடல்கள்‌ 
சூஃபித்துவம்‌ 

மெய்ஞ்ஞானச்‌ தேடலையும்‌ மறைபொருள்‌ 
சார்ந்த ஆன்மீக உட்பரிமாணத்தையும்‌ குறிப்பதே 
சூஃபித்துவம்‌. அதன்‌ தொடக்கப்‌ புள்ளியாக 
அலி இபின்‌ அபி தாலிஃப்‌ கருதப்படுகிறார்‌. 
சூஃபித்துவத்தின்‌ ஆணிவேர்‌, இசுலாத்தின்‌ 
அடிப்படையான மனிதநேயத்திலும்‌ 
ஆன்மீகத்திலும்‌ வேரூன்றியுள்ளது. 
தத்துவக்கோட்பாடுகளையும்‌ அறிவு 
சார்ந்த தருக்கங்களையும்‌ தாண்டி, ஆழ்ந்த 
அன்பையும்‌ பக்தியையும்‌ வலியுறுத்தும்‌ 
அகத்தரிசனமே சூஃபித்துவத்தின்‌ அடிப்படை 
எனலாம்‌. தூய்மையான ஆன்மீகத்‌ தேடலில்‌ 


மானுட இருப்பினை மீட்பதே சூஃபிக்களின்‌ 
நோக்கமாகும்‌. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 18 


18 


ஆசியா உம்மாவின்‌ பேரானந்தக்‌ 
கண்ணிகள்‌ 
எத்தனையோ ஓதிடினும்‌ எவ்விதங்கள்‌ கற்றாலும்‌ 
சித்தந்‌ தெளியார்க்கு சித்தி ஜெய்மோ பேரானந்தமே/ 


பணமும்‌ சனமும்‌ பண்பான ஆஸ்திகளும்‌ 

ஜனங்களை விட்டேகையிலே சதமோ பேரானந்தமே! 

ஆண்என்பதும்‌ பெண்என்பதும்‌ ஆதியன்றி 
வேறொன்றில்லை 


தான்‌என்பகை யறிய தவமருள்‌ பேரானந்தமே! 


மூலப்பொருளை நன்றாய்‌ மவனமுடனே யறிந்தால்‌ 
வாலைப்பிராயம்‌ வந்து வாய்க்குமே பேரானந்தமே! 


- செய்யிது ஆசியா உம்மா 
ஆசிரியர்‌ பற்றி 


சீதக்காதி மரபு வந்த ஹபீபு முகம்மது 
மரைக்காயருக்கும்‌ ஹமபீபு உம்மாவுக்கும்‌ 
மகளாகப்‌ பிறந்தவர்‌ செய்யிது ஆசியா 
உம்மா. இவர்‌ கல்வத்து நாயகத்தின்‌ சீடர்‌. 
இவர்‌ மெய்ஞ்ஞான தீப இரத்தினம்‌, 
மாலிகா இரத்தினம்‌ ஆகிய பாடல்களை 
அரபுத்தமிழ்‌ வடிவத்தில்‌ இயற்றினார்‌. இவை 
'மெய்ஞ்ஞானப்‌ பாடல்‌' எனும்‌ தொகுப்புநூலில்‌ 
இடம்பெற்றுள்ளன. 


வில்‌ 


14-02-2019 172750 | | 


தெளிவுரை 


உ எத்தனை வேதங்களை எம்முறையில்‌ 
கற்றாலும்‌ அறிவில்‌ தெளிவு அடையாதவர்‌ 
தெளிவு அடைவதே பேரின்ப நிலையாகும்‌. 


உ சேர்த்த பொருட்செல்வங்களும்‌ இந்த 
உலகில்‌ சேர்ந்த உறவினர்களும்‌ நேர்மையாகச்‌ 
சேர்த்த சொத்துகளும்‌ இறுதி நாளில்‌ 
இவ்வுலகை விட்டுப்‌ பிரிகையில்‌ நிலைத்து 
நம்மோடு வருவதில்லை. பேரானந்த நிலையே 
இறுதியில்‌ நிலையானது. 

உ ஆண்‌ என்பதும்‌ பெண்‌ என்பதும்‌ 
அன்றிலிருந்து இன்றுவரை இருக்கின்ற 
பழைமைதானே தவிர, வேறில்லை. 'தான்‌' 
என்பதை அறியும்‌ நிலையே பேரானந்தமாகும்‌. 


உ உலகில்‌ மூலப்பொருளை, மெளனமாய்‌ 
உணர்ந்து அறிந்தால்‌, என்றும்‌ இளமையாய்‌ 
இருக்கும்‌ நிலை உண்டாகும்‌. அதுவே அமைதி 
நிலையாகும்‌. 


சர்வ சமய சமரசக்‌ கீர்த்தனைகள்‌ 

சிற்றிலக்கிய வகைகளுள்‌ ஒன்று 
கீர்த்தனை. கீர்த்தி என்னும்‌ சொல்லுக்குப்‌ 
புகழ்‌, இசை எனப்‌ பல பொருளுண்டு. கீர்த்தனை 
என்பதை இசைப்பாடல்‌ என்பர்‌. இசைக்கூறுகள்‌ 
மிகுந்து காணப்படுவதால்‌ இது கீர்த்தனை எனப்‌ 
பெயர்பெற்றது. 


'சிந்து' என்ற பாடல்‌ வகையே 
கீர்த்தனைகளாக வளர்ச்சி பெற்றுள்ளது. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 19 


19 


கீர்த்தனைகளில்‌ சுரத்தைவிடச்‌ 
சொற்களுக்குத்தான்‌ முதன்மை 
அளிக்கப்படுகிறது. இப்பாடல்கள்‌ பல்லவி, 
அநுபல்லவி, சரணம்‌ என்ற மூன்று நிலைகளில்‌ 
அமையப்பெறும்‌. பதினேழாம்‌ நூற்றாண்டில்‌ 
தோன்றி, வளர்ந்த இச்சிற்றிலக்கிய வடிவம்‌ 
பிற்காலத்தில்‌ மக்களின்‌ சிக்கல்களையும்‌ பேசத்‌ 
தொடங்கியது. 


குடும்ப சம்பந்தக்‌ கீர்த்தனைகள்‌ 

தாய்தந்தையரை வணங்குதல்‌ 
உடல்‌உயிர்‌ சகலமும்‌ நீர்தந்ததே யன்றி 
உண்டோ இனிவேறு 


அடரும்‌ உலகெலாம்‌ உமக்களித்‌ தாலுமே 


ஆமோ கைம்மாறு. 


தேணினும்‌ அமிர்தினும்‌ இணிதே எனக்குநீர்‌ 
செப்பிய தாலாட்டு 
வாணினும்‌ அமரர்க்கு வருமோ இதுபோல்‌ 


மங்களத்‌ திருப்பாட்டு. 


இரவு முழுதுமே தாங்கா திருந்துநீர்‌ 
எந்தனைக்‌ காத்தீரே 

அரவ முதற்பல ஜெந்துக்‌ களால்வரும்‌ 
ஆபத்தைத்‌ தீர்த்தீரே. 


தோளினும்‌ மார்பினும்‌ இடையினு மேயெனைத்‌ 
தூக்கிக்கொண்‌ டலைந்தீரே 

நீள்பஞ்ச காலத்தில்‌ உள்ளசோ றெனக்கிட்டி 
நீர்பசித்‌ துலைந்தீரே. 


மண்பிள்ளை ஆயினும்‌ தன்பிள்ளை யென்றெனை 
மகிழ்ந்தா தரித்தீரே 

பண்புடன்‌ என்பொருட்‌ டாகநீர்‌ பலரையும்‌ 
பணரிந்துப சரித்தீரே 


எனக்கொரு சுகம்வரில்‌ உமக்குவந்‌ ததுபோல்‌ 
எக்களிப்‌ படைந்தீரே 

எனக்கொரு துயர்வரில்‌ உமக்குவந்‌ ததுபோல்‌ 
ஏங்கிஉள்‌ ளுடைந்தீரே. 


14-02-2019 172750 | | 


இளமைப்‌ பருவத்தில்‌ என்னால்வருந்‌ துன்பம்‌ 
எல்லாம்‌ பொறுத்தீரே 
தளர்ந்த பருவத்தில்‌ உம்மால்வரும்‌ துன்பம்‌ 
சகிப்பது பெருஞ்சீரே. 

- மாயூரம்‌ வேதநாயகர்‌ 


இத்தகையகீர்த்தனைப்பாடல்களைச்்‌ சமரச 
நோக்கோடு பாடியவர்‌ மாயூரம்‌ வேதநாயகர்‌. 
இவர்‌ பாடிய இசைப்பாடல்‌ நூல்‌ 'சர்வ சமய 
சமரசக்‌ கீர்த்தனைகள்‌ ஆகும்‌. இந்நூலின்‌ 
பெயருக்கு ஏற்ப, எல்லாச்‌ சமயங்களுக்கும்‌ 
பொதுவான இசைப்பாடல்களைப்‌ பாடியுள்ளார்‌. 
சமுதாயக்கருத்து, அறநெறிக்கருத்து, தாம்‌ 
வாழ்ந்த காலத்துச்சூழல்‌ ஆகியவற்றின்‌ 
அடிப்படையில்‌ கீர்த்தனைகளைப்‌ பாடியுள்ளார்‌. 
இந்நூலில்‌ 192 கீர்த்தனைப்‌ பாடல்கள்‌ இடம்‌ 
பெற்றுள்ளன. 


வேதநாயகர்‌ இவற்றை, தேவதோத்திரக்‌ 
கீர்த்தனைகள்‌, ஈசுவர வருடத்துப்‌ பஞ்சத்தைப்‌ 
பற்றிய கீர்த்தனைகள்‌, ஹிதோபதேசக்‌ 
கீர்த்தனைகள்‌, உத்தியோக சம்பந்தக்‌ 
கீர்த்தனைகள்‌, குடும்ப சம்பந்தக்‌ கீர்த்தனைகள்‌ 
என ஐந்தாக வகைப்படுத்தியுள்ளார்‌. 


வேதநாயகர்‌ திருச்சிராப்பள்ளிக்கு அருகில்‌ 
உள்ள குளத்தூரில்‌ பிறந்தவர்‌. சிறுவயதிலேயே 
ஆங்கிலப்‌ பயிற்சி பெற்றமையால்‌, ஆங்கில 
அரசாங்கம்‌ இவரை மாவட்ட நீதிமன்றத்தில்‌ 


மாயூரம்‌ வேதநாயகர்‌ 


| | 11th Advance Tamil - FINAL.indd 20 


20 


மொழிபெயர்ப்பாளராக அமர்த்தியது. 
பின்பு, தரங்கம்பாடி, சீர்காழி, மாயூரம்‌ 
ஆகிய இடங்களில்‌ மாவட்ட நீதிமன்றத்தில்‌ 
முன்சீப்பாகப்‌ பணியாற்றினார்‌. கி.பி. (பொ.ஆ.) 
1876 ஆம்‌ ஆண்டு வெளியான இவரின்‌ 'பிரதாப 
முதலியார்‌ சரித்திரம்‌' என்னும்‌ புதினம்‌ தமிழில்‌ 
வெளியான முகல்‌ புதினம்‌ ஆகும்‌. 


பாடல்‌ பொருள்‌ 


*, 


& என்‌ உடல்‌ உயிராகிய அனைத்தும்‌ 
நீங்கள்‌ தந்ததேயன்றி வேறில்லை. இதற்கு 
இப்பரந்த உலகம்‌ முழுவதையும்‌ கைம்மாறாகக்‌ 
கொடுத்தாலும்‌ ஈடாகாது. 


& எனக்காக நீங்கள்‌ பாடிய தாலாட்டுப்‌ 
பாடல்‌ தேனைவிட, அமிழ்தத்தைவிட மிகவும்‌ 
இனிமையானது. இத்தகைய மங்களத்‌ 
திருப்பாட்டு வானோர்க்கும்‌ கிட்டாதது ஆகும்‌. 


* இரவு முழுவதும்‌ தூங்காமல்‌ இருந்து, 
நீங்கள்‌ என்னைக்‌ காத்தீர்கள்‌. பாம்பு முதலாகிய 
பல உயிரிகளால்‌ எனக்கு வரும்‌ துன்பத்தைப்‌ 
போக்கினீர்கள்‌. 

& செல்லும்‌ இடங்களுக்கெல்லாம்‌ 
தோளிலும்‌ மார்பிலும்‌ இடையிலும்‌ என்னைத்‌ 
தூக்கிச்‌ சென்றீர்கள்‌. மிகுந்த வறுமையுற்ற 
காலத்தில்‌ உங்கள்‌ பசியை மறைத்து எனக்குச்‌ 
சோறளித்தீர்கள்‌. 


& எத்தகைய குறைகள்‌ இருப்பினும்‌ 
உங்கள்‌ பிள்ளை என்பதால்‌ என்னை 
மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்மர்கள்‌. 
எனக்காக நீங்கள்‌ பலரையும்‌ பணிந்து பண்புடன்‌ 
மரியாதை செய்தீர்கள்‌. 


7 


& எனக்கோர்‌ இன்பம்‌ வந்தால்‌ அது 
உமக்கே வந்ததாக அகம்‌ மகிழ்ந்தீர்கள்‌. 
துன்பம்‌ வந்தாலோ உமக்கே வந்ததாக இரங்கி 
மனமுடைந்தீர்கள்‌. 


7 


& இளமைப்‌ பருவத்தில்‌ என்னால்‌ 
ஏற்பட்ட துன்பங்களைப்‌ பொறுத்தீர்கள்‌. நீங்கள்‌ 
முதுமையுறும்‌ காலத்தில்‌ உங்களால்‌ ஏற்படும்‌ 
துன்பங்களைப்‌ பொறுத்துக்கொள்வது நான்‌ 
பெற்ற பெரும்பேறாகும்‌. 


14-02-2019 172750 | | 


ஓவியப்பா 


கவிபாடும்‌ புலவர்களை, அவர்களின்‌ 
கவிபாடும்‌ திறனுக்கேற்ப ஆசுகவி, மதுரகவி, 
சித்திரகவி, வித்தாரகவி என நான்கு வகையாகப்‌ 
பகுத்துக்கூறுவர்‌. பொருளடி, பாவணி 
முதலியன தந்து, மற்றொருவன்‌ பாடுக என்ற 
உடனே பாடுவோன்‌ ஆசுகவி. பொருட்செல்வம்‌, 
சொற்‌ செல்வம்‌, தொடை விகற்பம்‌ செறிய, 
உருவகம்‌ முதலிய அலங்காரத்தோடு இனிய 
ஓசையுடன்‌ அமுதமுறப்‌ பாடுவோன்‌ மதுரகவி. 
மாலைமாற்று, சுழிகுளம்‌, நாகபந்தம்‌, 
சக்கரம்‌, எழுகூற்றிருக்கை முதலிய மிளிர 
கவி பாடுவோன்‌ சித்திரகவி. மாலை, யமகம்‌, 
கலம்பகம்‌, தசாங்கம்‌, புராணம்‌ முதலியன 
விரித்துப்‌ பாடுவோன்‌ வித்தாரகவி. இத்தகைய 
கவிகளைப்பாடுவோர்‌ பனுவர்‌ எனப்பட்டனர்‌. 


சித்திரகவியை 'ஓவியப்பா' என்றும்‌ 
கூறுவர்‌. சித்திரகவி என்பது தமிழில்‌ 
காணப்படும்‌ இலக்கிய வகைமைகளுள்‌ 
ஒன்று. தொல்காப்பியம்‌ குறிப்பிடும்‌ 
'வண்ணங்கள்‌' சித்திரகவிகளின்‌ தோற்றுவாய்‌. 
திருமங்கையாழ்வாரால்‌ பாடப்பட்ட 
'திருவெழுகூற்றிருக்கை' ஓவியப்‌ பாங்குடன்‌ 
அமைந்த சித்திரகவி. இவரைப்‌ பின்பற்றி 
அருணகிரிநாதரும்‌ சித்திரகவிகளைப்‌ 
பாடியுள்ளார்‌. இவர்களின்‌ வரிசையில்‌ பாம்பன்‌ 
சுவாமிகளும்‌ சித்திரகவிகள்‌ படைத்துள்ளார்‌. 


ஓவியப்பாவின்‌ வகைகளுள்‌ 'நாகபந்தம்‌' 
என்பதும்‌ ஒன்று. நாகப்பிணை என இதனைத்‌ 
தனித்தமிழ்ச்‌ சொற்களால்‌ குறிப்பிடலாம்‌. 
இரண்டு, நான்கு, எட்டு என நாகப்பாம்புகள்‌ 
ஒன்றோடொன்று பின்னிக்கொண்டிருப்பது 
போலப்‌ படம்‌ வரையப்படும்‌. பாடல்‌ ஒன்றின்‌ 
எழுத்துகள்‌ நாகங்களின்‌ தலையிலிருந்து 
வால்‌ வரையில்‌ உள்ள கட்டங்களில்‌ 
எழுதப்பட்டிருக்கும்‌. எந்த நாகத்தின்‌ 
தலையிலிருந்து படித்தாலும்‌ அதே பாடல்‌ 
வரும்படி பாடலின்‌ அமைப்பு இருக்கும்‌. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 21 


21 


இவ்வாறு அமைக்கும்போது, கவிதையின்‌ 
மொத்த எழுத்துகளும்‌ சித்திரத்திற்குள்‌ 
சுருங்கித்தோன்றும்‌. சொல்வளம்‌ மிக்கவர்‌ 
இதனைப்‌ பாடுவர்‌. 
இரட்டை நாகபந்தம்‌ 

இரண்டு பாம்புகள்‌ ஒன்றோடு 
ஒன்று பின்னிப்புணர்ந்து விளையாடுவன 
போலச்‌ சித்திரம்‌ வரைந்து, அப்பாம்பின்‌ 
உருவங்களில்‌ கணக்கிட்ட அறைகள்‌ வகுத்துச்‌ 
சந்திகளில்‌ நின்ற அறைகளில்‌ பொதுவான 
எழுத்துகளமையப்‌ பாடப்படுவது, இரட்டை 
நாகபந்தம்‌ ஆகும்‌. இப்பாடலைப்‌ பாம்பின்‌ 
தலைப்பகுதியிலிருந்து தொடங்கி வால்பகுதி 
வரைசென்று பொருள்காண வேண்டும்‌. 
"வாலு ளிருமூன்றும்‌ தலையி லிரண்டெழுத்தும்‌ 
முலைக ணான்கும்‌ வயிறிரண்மும்‌ ஐவைந்தாய்‌ 
நாலெட்டு நாலைந்தே மாகி நடைபெறுமே 
சேலிட்ட கண்ணாவின்‌ சீர்‌.” 

மேற்கண்ட வெண்பாவிலிருந்து இரட்டை 
நாகபந்தம்‌ இயற்றுதலின்‌ வரையறையை 
அறியலாம்‌. இவ்வெண்பாவில்‌ கூறப்பட்ட 
விதிகளின்‌ அடிப்படையில்‌ நாமும்‌ இவ்வாறான 
பந்தங்களை உருவாக்கலாம்‌. இவ்வகையில்‌ 
அமைந்த பாடல்களிரண்டை அறிவோம்‌, 
"அருளின்‌ றிருவுருவே யம்பலத்தா யும்பர்‌ 
தெருளின்‌ மருவாச்சீர்ச்‌ சீரே - பொருவிலா 
வொன்றே யுமயா ஞரூடனே யுருத்தரு 
குன்றே தெருள வராள்‌' 


"மருவி னவருளத்தே வாழ்சுடராய்‌ நஞ்சு 
பெருகொளியான்‌ மேயபெருஞ்‌ சோதித்‌- திருநிலா 
வானஸஞ்‌ சுருங்க மிகுசுடரே சித்த 


ரர 
மயரு மளவை யொழி 


14-02-2019 டர | 


ட... பிங்கி © 


மேற்கண்ட பாடல்கள்‌ இரண்டும்‌ இரட்டை 
நாகபந்தம்‌ என்ற அடிப்படையில்‌ அமைந்த 
பாடல்களாகும்‌. இப்பாடல்‌ இரட்டை நாகச்‌ 
சித்திரத்தில்‌ பொருந்தும்‌ விதத்தினை இங்கு 
நோக்குவோம்‌. 


பாடலின்‌ பொருள்‌ 


இரக்கத்தின்‌ அழகிய வடிவமாக 
உள்ளவனே! திருச்சிற்றம்பலத்தில்‌ 
நடனம்புரியும்‌ இறைவனே! தேவர்களின்‌ 
அறிவிற்கு எட்டாத (அறியவொண்ணாத) 
சிறப்பினையுடைய புகழை உடையோய்‌! 
பார்வதி தேவியுடன்‌ கூடிய உருவத்தோடு 
அடியவர்களுக்குக்‌ காட்சியளிக்கும்‌ மலை 
போன்றவனே! நாங்கள்கெளிந்த மெய்யறிவைப்‌ 
பெற அருள்‌ செய்வாயாக. 


மருவினவர்‌ உள்ளத்தே வாழ்சுடரே! 
அடைந்தவர்‌ மனத்திலே குடிகொண்டிருக்கும்‌ 
ஒளியுருவமானவனே! விடத்தாலுண்டாகிய 
மிக்க ஒளியோடு பொருந்திய பெருஞ்சோதி 
வடிவமே! அழகிய நிலவின்‌ ஒளி பொருந்திய 


இரட்டைநாகபந்‌ தம்‌ 
ஓ பரந்த வானமும்‌ சுருங்கும்படி மேலோங்கிய ஓ 
ஒளியே! திருமேனியாக வாய்ந்தோய்‌! 


மனமயங்கும்‌ காலத்தை நீக்கி அருள்வாயாக! 


கலைச்சொற்கள்‌ 
Ability - ஆற்றல்‌ Consciousness - நினைவு நிலை 
Abstraction - பொதுமைப்படுத்துதல்‌ Creating the 
Adjustment - பொருத்தப்பாடு atmosphere - சூழ்நிலை காட்டும்‌ முறை 
Affection - உணர்வுநிலை Creativity படைப்பாற்றல்‌ 
Allegory - உள்ளுறை உவமம்‌ Critic திறனாய்வாளர்‌ 
Alliteration - மோனை Diction சொல்வளம்‌ 
Attitude - மனப்பான்மை Didactic அறங்கூறும்‌ கவிதை 
Balance - சமநிலை Disposition மனநிலை 
Beauty - அழகு Doctrine கோட்பாடு 
Characteristics  - சிறப்பியல்புகள்‌ Emotion உள்ளக்கிளர்ச்சி 
Cognition - அறிவுநிலை Empathy பிறர்நிலையில்‌ 
Concept - பொதுமைக்‌ கருத்து தன்னைவைத்துப்‌ பார்த்தல்‌ 
ர்ந்த - முடிவு Environment சூழ்நிலை 
Conflict - முரண்பாடு Epic பெருங்காப்பியம்‌ 

Essence பிழிவு 


22 


| | 11th Advance Tamil - FINAL.indd 22 ஓ 14-02-2019 17:27:54 | | 


Explanatory விளக்கமுறை 

Feeling உணர்ச்சிக்கூறு 
Figures of speech அணிகள்‌ 

Hyperbole உயர்வு நவிற்சி 
Hypothesis கருதுகோள்‌ 

Ideal level குறிக்கோள்‌ நிலை 
Image படிமம்‌, உருக்காட்சி 
Imitative போலச்‌ செய்தல்‌ 
Impulse உள்தூண்டல்‌ 


Initiative 


தான்‌ தொடங்காற்றல்‌ 


Inspiration அகுத்தெழுச்சி 
Intellect அறிவாற்றல்‌ 
Introduction அறிமுகம்‌ 
Introspection அகக்காட்சி 

Irony வஞ்சப்புகழ்ச்சி 
Knowing அறிவுக்கூறு 
Meanings சொற்பொருள்‌ 
Memorization மனப்பாடம்‌ செய்தல்‌ 
Metonymy ஆகுபெயர்‌ 
Metaphor உருவகம்‌ 

Method முறை 

Metre யாப்பு 

Mood உட்பாட்டுநிலை 
Motive ஊக்கி 
Onomatopoetic ஒலிக்குறிப்புள்ள 
Perception புலன்காட்சி 
Personality ஆளுமை 

Phonetic Power ஓசையாற்றல்‌ 


அறிவோம்‌ தெளிவோம்‌ 


இந்தியாவின்‌ நாட்ரடுப்பண்ணை எழுதிய 
இரவீந்தரநாத்தாகூர்‌ (1861-1941) இலக்கியத்திற்கான 
நோபல்‌ பரிசு பெற்ற முதல்‌ ஆசிய கவிஞர்‌ என்பது 
குறிப்பிடத்தக்கது. அவரது "கீதாஞ்சலி " என்ற 
தொகுப்பிற்காக 1913இல்‌ அவ்விருது வழங்கப்பெற்றது. 
மக்கள்‌ இவரை அன்புடன்‌ குருதேவ்‌ என்று 
அழைத்தார்கள்‌. அவருடைய மற்றொரு பாடலான 
"அமர்‌ சோனார்‌ பங்களா" நமது அண்டை நாடான 
வங்காளதேசத்தின்‌ நாட்ருப்பண்ணாக உள்ளது. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 23 


23 


Poem பாட்டு 

Poetic கவிதை மதிப்பு 
Poetic Sympathy கவிப்பரிவு 
Poetic Value கவிதை மதிப்பு 
Poetry கவிதை 

Power ஆற்றல்‌ 
Practice பயிற்சி 

Prose உரைநடை 
Prose poetry வசனகவிதை 
Prosody யாப்பிலக்கணம்‌ 
Rhyme எதுகை 

Rhythm ஒலிநயம்‌ 
Semantic Power பொருளாற்றல்‌ 


Sensation புலன்‌ உணர்வு 
Sentiment பற்று, சுவை 

Simile உவமை 

Stanza பாசுரம்‌, செய்யுள்‌ பத்தி 
Stimulus தூண்டல்‌ 


Subjective 


அகப்பொருள்‌ கவிதை 


Symbol குறியீடு 

Sympathy பிறர்மீது இரக்கங்காட்டல்‌ 
Tendency உளப்போக்கு 

Theory கொள்கை 

Thought எண்ணம்‌ 

Understanding புரிந்துகொள்ளுதல்‌ 

Value மதிப்பு 

Verse செய்யுள்‌ 

Willing முயற்சிக்கூறு 


நோபல்‌ பரிசு பெற்ற முதல்‌ ஆசியக்‌ கவிஞர்‌ 


கொல்கத்தாவைச்‌ சேர்ந்த தாகூர்‌, தமது எட்டாவது 
வயதிலேயே கவிதைகளை எழுதத்‌ தொடங்கினார்‌. 
பதினாறாவது வயதில்‌ இவரது முதல்‌ கவிதைத்‌ 
தொகுப்பினை பானுசிம்கா (சூரிய சிங்கம்‌) என்னும்‌ 
புனை பெயரில்‌ வெளியிட்டார்‌. தாகூர்‌ பிரித்தானிய 
அரசை எதிர்த்து நாட்டின்‌ விடுதலையை ஆதரித்தார்‌. 
அவரது பெயரும்‌ புகழும்‌, அவரது படைப்புகள்‌ 
வாயிலாகவும்‌, அவர்‌ நிறுவிய விசுவபாரதி 
பல்கலைக்கழகம்‌ என்னும்‌ கல்வி நிறுவனத்தின்‌ 
மூலமும்‌ இன்றும்‌ வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. 


14-02-2019 டர | 


13] கண்ணாடி 


ட 
9BBHG2 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக 


1. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 24 ஓ 14-02-2019 17:27:54 | | 


ஏட்டிலெழுதாக்கவிதை என அழைக்கப்படுவது 

௮) நாட்டார்‌ பாடல்கள்‌ ஆ) சங்கப்பாடல்கள்‌ 

இ) கீர்த்தனைகள்‌ ஈ) தாப்பியப்பாடல்கள்‌ 

அழகிய சொக்கநாதர்‌ இப்பாடல்களைப்‌ பாடுவதில்‌ வல்லவர்‌ 

௮) சித்திரகவி ஆ) சிலேடைப்‌ பாடல்‌ இ) அந்தாதிப்பாடல்‌ ஈ) நாட்டுப்புறப்பாடல்‌ 
இரவு என்பதனைக்‌ குறிக்கும்‌ இரு சொல்‌ இணையைத்‌ தேர்ந்தெடுக்க 

௮) கங்குல்‌, பகல்‌ ஆ) நிசி, பகல்‌ இ) கங்குல்‌, அல்‌ ஈ) அல்‌, பகல்‌ 


சரியான கூற்றைத்‌ தேர்ந்தெடுக்க 


௮) சங்ககாலக்‌ கவிதைகள்‌ அகம்‌, புறம்‌ சார்ந்த வாழ்வியல்‌ பதிவுகளை வெளிப்படுத்துகின்றன. 


ஆ) சங்ககாலக்‌ கவிதைகள்‌ அறத்தை மட்டுமே பேசுகின்றன. 
இ) சங்ககாலக்‌ கவிதைகள்‌ பக்திக்கவிதைகள்‌ என்றழைக்கப்பட்டன. 
ஈ) சங்ககாலக்‌ கவிதைகள்‌ பெரும்பாலும்‌ குடிமக்களையே பாடுபொருளாகக்கொண்டன. 


கூற்று: மெய்ஞ்ஞானத்‌ தேடலையும்‌ மறைபொருள்‌ சார்ந்த ஆன்மீக உட்பரிமாணத்தையும்‌ 
குறிப்பதே சூஃபித்துவம்‌. 


காரணம்‌: தூய்மையான ஆன்மீகத்‌ தேடலில்‌ மானுட இருப்பினை மீட்பதே சூஃபித்துவம்‌. 
௮) கூற்று, காரணம்‌ இரண்டும்‌ தவறு ஆ) கூற்று, காரணம்‌ இரண்டும்‌ சரி. 


இ) கூற்று சரி காரணம்‌ தவறு ஈ) கூற்று தவறு, காரணம்‌ சரி. 


பொருத்துக 
1. பாடுக என்றதும்‌ பாடுவோன்‌ - அ) சித்திரகவி 
2. அலங்காரத்தோடும்‌ ஓசையோடும்‌ பாடுவோன்‌ - ஆ) வித்தாரகவி 


3. ஓவியத்தை அடிப்படையாகக்‌ கொண்டு பாடுவோன்‌ - இ) மதுரகவி 


4. விரிவாகப்‌ பாடுவோன்‌ - ஈ) ஆசுகவி 
௮) 1-ஈ, 2- இ, 3-ஆ, 4-௮ ஆ) 1-ஆ, 2-௮, 3-இ, 4-ஈ 
இ) 1-ஈ, 2- இ, 3-௮, 4-ஆ ஈ) 1-இ, 2-௮, 9-௬, 4-ஆ 


24 


ட... பிங்கி © 


நிரப்புக 


7. 


8. 


9. 


தீர்த்தனைகளாக வளர்ச்சி பெற்றுள்ள பாடல்‌ வகை 


வேதநாயகர்‌ எழுதிய தமிழின்‌ முதல்‌ புதினம்‌ 


நமக்காகத்‌ தம்‌ பசியைத்‌ தொலைத்தவர்கள்‌ 


10. முற்றுருவகப்பாங்கில்‌ அமைந்து தெளிவானகோர்‌ அகக்காட்சியை வழங்குவது_______ 
11. படிப்பவர்தம்‌ அறிவிற்கும்‌ அனுபவத்திற்கும்‌ ஏற்ப வெவ்வேறு பொருளைத்‌ தரும்‌ உத்தி 
12. 'பாரதியின்‌ கவிதா மண்டலத்தைச்‌ சேர்ந்தவர்‌ எனப்‌ பாரதியாரால்‌ முன்மொழியப்பட்டவர்‌ 
13. எழுத்து ' கால புதுக்கவிஞர்களின்‌ கவிதைத்‌ தொகுப்பு __ 
14. 'மானுடம்‌ பாட வுந்தவர்கள்‌' என்று தங்களை அழைத்துக்கொண்ட கவிஞர்கள்‌ -------- 
15. ரென்கா பாடல்‌ மரபிலிருந்து தோன்றியது கவிதைவடிவம்‌. 
குறுவினா 
1. தொடக்க காலத்தில்‌ தமிழில்‌ புதுக்கவிதை முயற்சியை மேற்கொண்ட கவிஞர்கள்‌ யாவர்‌? 
2. எழுத்து இதழில்‌ கவிதை படைத்தவர்களை எழுதுக. 
3. கசடதபற இதழில்‌ வெளியான கவிதைகளின்‌ தன்மையை விளக்குக. 
4. வானம்பாடி இதழ்‌ எங்கு, எப்போது வெளிவந்தது? 
5. வானம்பாடிக்‌ கவிஞர்களைப்‌ பட்டியலிடுக. 
6. நாட்டுப்புறப்பாடல்‌ என்பது யாது? 
7. பூமியிலே விட்டாலே 
பொற்பாதம்‌ நோகுமென்பாய்‌ - யார்‌ யாரிடம்‌ கூறியது? 
8. சுந்தர கவிராயர்‌ கண்ட மூன்று தலைகள்‌ எவை எவை ? 
9. கொழுமுகம்‌ என்பது யாது ? 
10. தனிப்பாடல்கள்‌ என்று எவற்றைக்‌ குறிப்பிடுகின்றோம்‌ ? 
11. குதம்பைச்சித்தர்‌ பெயர்க்காரணம்‌ கூறுக. 
12. சிற்றிலக்கிய வகைகளுள்‌ எவையேனும்‌ நான்௧னை எழுதுக. 
13. இளமைப்‌ பருவத்தில்‌ நம்மால்‌ ஏற்படும்‌ துன்பங்களைப்‌ பொறுத்துக்‌ கொண்டவர்கள்‌ யாவர்‌? 
14. சித்திரகவியின்‌ தோற்றுவாய்‌ பற்றி எழுதுக. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 25 ஓ 14-02-2019 17:27:54 | | 


இரட்டை நாகபந்தம்‌ என்றால்‌ என்ன? 


25 


ட... பிங்கி © 


சிறுவினா 


1. 


2. 


3. 


4. 


ப 
ப்‌ 


9. 


10. 


புதுக்கவிதையில்‌ படிம உத்தியை எடுத்துக்காட்டுடன்‌ விளக்குக. 
புதுக்கவிதை வலிமை பெறுவதற்கு உதவிய இதழ்கள்‌ யாவை? 
புதுக்கவிதையில்‌ குறியீடு - குறிப்பு வரைக. 

ஹைக்கூவின்‌ வடிவம்‌ குறித்து எடுத்துக்காட்டுடன்‌ எழுதுக. 

சென்ரியூ கவிதைக்கு எடுத்துக்காட்டுத்‌ தந்து விளக்குக. 
நாட்டுப்புறப்பாடல்கள்‌ எந்தெந்தக்‌ கலைவடிவங்களில்‌ முகம்‌ காட்டுகின்றன? 
நாட்டுப்புறப்பாடல்‌ பகுதியில்‌ அமைந்துள்ள உவமையை விளக்குக. 
'புதையல்‌' என்னும்‌ சொல்லில்‌ மறைந்துள்ள சொற்களைப்‌ பட்டியலிடுக. 
சுந்தரகவிராயர்‌ கண்ட புதுமையான காட்சியைப்‌ பற்றி எழுதுக. 


வரையறு : சூஃபித்துவம்‌. 


நெருவினா 


1. 


2. 


2 


4. 


ப 
) 


புதுக்கவிதையின்‌ உத்திகளைத்‌ தொகுத்து எழுதுக. 


லிமரிக்‌, லிமரைக்கூ - வேறுபடுத்துக. 
பல்வேறு காலகட்டங்களிலான புதுக்கவிதையின்‌ வளர்ச்சியினைத்‌ தொகுத்து வரைக. 
விறகொடிக்கும்‌ பெண்ணின்‌ வாழ்வியலை நாட்டுப்புறப்பாடல்‌ வழிநின்று விளக்குக. 


தாயன்பின்‌ பெருமைகளை மகள்‌ எங்ஙனம்‌ எடுத்துரைக்கிறாள்‌? 


'கண்ணுள்‌ மணியை'- பாடல்‌ வழியாக அறியலாகும்‌ செய்திகளைத்‌ தொகுத்து எழுதுக. 


பேரானந்த நிலைகுறித்து ஆசியா உம்மா கூறும்‌ வழிமுறைகளைத்‌ தொகுத்தெழுதுக. 


eB 
இல படிப்போம்‌ பயன்படுத்துவோம்‌ 


கீழ்க்காணும்‌ பாடலைப்‌ படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. 


கடலிடை எழுகதிர்த்‌ திங்கட்‌ காட்சி 
மலையிடை ஒழுகும்‌ அருவி வழங்கும்‌ 
செங்கண்‌ கருங்குயில்‌ சிறகடி பட்டே 
பொன்னுதிர்‌ வதுபோல்‌ பூக்கள்‌ உதிரும்‌ 
பூக்கொய்‌ தோகையர்‌ புதரிடை மயில்கள்‌ 
கழையாடமு கூத்தன்‌ கல்லாக்‌ கருவன்‌ 
முட்பலா தூக்கி முன்வரு மந்தி 
முழவினை ஆர்க்கும்‌ கூத்த முதியவள்‌ 


மான்பயில்‌ சாரல்‌ மலைவழி தாண்டி 


26 


| | 11th Advance Tamil - FINAL.indd 26 ஓ 


14-02-2019 172784 | | 


ஊணாுக்‌ காக ஒவ்வொரு நாளும்‌ 


பழுமரம்‌ தேரும்‌ பறவையைப்‌ போலக்‌ 


கண்டதும்‌ கேட்டதும்‌ கற்றதும்‌ எண்ணி 


மண்டிய இருள்கழ்‌ மலர்தலை உலகில்‌ 


எண்ணி யெண்ணி இரவும்‌ பகலும்‌ 


செஞ்சொல்‌ உவமை சீர்தளை கூட்டிப்‌ 


பாப்புனைந்‌ தளிக்கும்‌ பைந்தமிழ்ப்‌ புலவ! 


வினாக்கள்‌ 


3. 


- வாணிகாசன்‌ கவிதைகள்‌ 


பாடலில்‌ பயன்படுத்தப்பட்டுள்ள உவமைகளைக்‌ குறிப்பிடுக. 


பண்புத்தொகைக்கு எடுத்துக்காட்டுத்‌ தருக. 


கழையாடு கூத்தன்‌, எழுகதிர்‌- இலக்கணக்‌ குறிப்பு தருக. 


உணவு என்னும்‌ பொருள்‌ தரும்‌ சொல்லைப்‌ பாடலிலிருந்து எழுதுக. 


பைந்தமிழ்ப்‌ புலவனின்‌ செயல்‌ யாது? 


2. கீழ்க்காணும்‌ குறிப்புகளைப்‌ படித்துக்‌ கட்டங்களை நிரப்புக. (ஒரு பொருள்‌ பல சொல்‌) 


இடமிருந்து வலம்‌ 


1. 


நிலவையும்‌ சந்திரனையும்‌ குறிக்கும்‌ 
வேறு சொல்‌. (4) 


2. வயலையும்‌ கழனியையும்‌ குறிக்கும்‌ 
வேறு சொல்‌. (2) 
7. மேகத்தையும்‌ காரையும்‌ குறிக்கும்‌ 
வேறு சொல்‌. (3) 
8. உண்மையையும்‌ மெய்யையும்‌ 
குறிக்கும்‌ வேறு சொல்‌. (3) 
கீழிருந்து மேல்‌ 


3. 


தீயையும்‌ அனலையும்‌ குறிக்கும்‌ வேறு 
சொல்‌. (4) 

களிப்பையும்‌ மகிழ்ச்சியையும்‌ 
குறிக்கும்‌ வேறு சொல்‌. (4) 


வலமிருந்து இடம்‌ 


4. 


குழந்தையையும்‌ மகவையும்‌ குறிக்கும்‌ 
வேறு சொல்‌. (3) 


அழகையும்‌ கவினையும்‌ குறிக்கும்‌ 
வேறு சொல்‌. (3) 


| | 11th Advance Tamil - FINAL.indd 27 


10.  வளராரண்‌ பம பயையும்‌ 
விவசாயத்தையும்‌ குறிக்கும்‌ வேறு 
சொல்‌. (3) 


மேலிருந்து கீழ்‌ 


உலகத்தையும்‌ ஞாலத்தையும்‌ குறிக்கும்‌ 
வேறு சொல்‌. (2) 


14-02-2019 172784 | | 


3. 


3. 


கீழ்க்காணும்‌ தொடர்களில்‌ ஒவ்வொரு சொல்லாக நீக்கினாலும்‌, முழுமையாகப்‌ பொருள்‌ 
அமையும்படி தொடர்‌ உருவாக்குக. 


எ.கா. உடற்பயிற்சி செய்வது உடலுக்கும்‌ |: உடற்பயிற்சி செய்வது மனத்துக்கும்‌ 
மனத்துக்கும்‌ நல்லது. நல்லது. 
* உடற்பயிற்சி செய்வது நல்லது. 


cc ர” 
தொடங்கியது. 

5 
நடக்கும்‌ என்பார்கள்‌ 
க 
கொஞ்சிப்‌ பேசியது. 


* உடற்பயிற்சி நல்லது. 


வே 
ல்‌ 
பள்ளிக்கு வருக 


கீழ்க்காணும்‌ ஒவ்வொரு சொல்லிலிருந்தும்‌ பத்துப்‌ புதிய சொற்களை உருவாக்குக. 


எ.கா. கோட்பாடுகள்‌ 
கோ, கோட்பாடு, பா, பாட்டு, பாடு, கோடு, கோடுகள்‌, கோள்‌, கள்‌, கடு, கட்டு. 
1. நடைமுறைக்கல்வி - 2. விடுகதைகள்‌ - 3. பாடநூல்கள்‌ - 


4. தமிழ்க்கலைக்களஞ்சியம்‌ - 5. முகவரிச்சீட்டுகள்‌ - 
கீழ்க்காணும்‌ கவிதைகளின்‌ பாடுபொருள்‌/கருத்தைக்‌ கண்டறிக. 


எ.கா. 
வயலைப்‌ பிரிக்கும்‌ வரப்பு அடர்ந்த இருட்டு தோப்பை விற்றபின்‌ 
கைரழையத்தாண்டி। தனியாய்ச்‌ செல்கையில்‌ வாங்கிய வீட்டில்‌ 
விளையாடும்‌ எலிகள்‌ கூடவே மின்மினி தொட்டிச்‌ செடிகள்‌ 
- பொ.குமார்‌ 
கருத்து - இயற்கைக்குப்‌ 
பிரிவினை இல்லை 


- மு. முருகேஷ்‌ - தமிழ்‌ மணவாளன்‌ 


அசை போடாமல்‌ நிற்கிறது | குழந்தைகள்‌ விளையாடும்‌ | என்ன செய்து கிழித்தாய்‌? 

வைக்கோலைத்‌ தின்ற மரத்தடி நாள்தோறும்‌ கேட்கும்‌ 

வயல்‌ பொம்மை பழத்தை நழுவ விடுகிறது நாள்காட்டி 
- அரவிந்தன்‌ அணில்‌ 


- பல்லவன்‌ 


- லிங்குசாமி 


28 


| | 11th Advance Tamil - FINAL.indd 28 ஓ 14-02-2019 17:27:54 | | 


6. சொற்களஞ்சியப்‌ பெருக்கம்‌ 
எ.கா. உறை என முடியும்‌ சொற்களைக்‌ கண்டறிக 
1. உடற்பாதுகாப்புக்காக அணியும்‌ கவசம்‌ - மெய்யுறை 
2. உவமையில்‌ ஓர்‌ வகை - உள்ளுறை 


படை என முடியும்‌ பின்னொட்டுச்‌ சொற்களைக்‌ கண்டறிக. 


1. பரிசு பெற்ற புலவர்‌, மற்றொருவரை வழிப்படுத்துவது படை. 

2. ஒளிவுமறைவின்றி நடைபெறும்‌ செயலுக்குக்‌ கூறுவது படை. 

3. உறக்கத்தைக்‌ குறிக்கும்சொல்‌_ படை. 

4. பண்டைய அரசர்களின்‌ பாதுகாப்புக்குதவியவை , , , படைகள்‌ 
5. உழவர்‌ பயன்படுத்தும்‌ கலப்பையைக்‌ குறிப்பது படை. 


7. கீழ்க்காணும்‌ குறிப்புகளைப்‌ பயன்படுத்திக்‌ கவிதை எழுதுக. 
1. ஒவ்வோர்‌ அடியிலும்‌ மூன்று சொல்‌ அமையும்படியும்‌ மூன்றாவது சொல்‌, மை என 
முடியுமாறும்‌ எழுதுக. 
எ.கா. சொல்லில்‌ வேண்டும்‌ இனிமை 


சொல்லும்‌ பொருளும்‌ புதுமை 


2. ஒவ்வோர்‌ அடியிலும்‌ மூன்று சொல்‌ அமைத்து, அவற்றுள்‌ ஏதாவது ஒரு சொல்லில்‌ விலங்கு 
/ பறவையின்‌ பெயர்‌ இடம்பெறுமாறு எழுதுக. 


எ.கா.  கூவும்போது குயில்‌ அழகு 
ஆடும்போது மயில்‌ அழகு 
3. மழை, நட்பு, குழந்தை, தொழிலாளி ஆகிய கருப்பொருள்‌ சார்ந்து ஹைக்கூ கவிதை எழுதுக. 


எ.கா. எழுத நினைத்த கவிதை 


மறந்து போயிற்று 
குழந்தை சிரித்தது 


8. கீழ்க்காணும்‌ ஓவியத்திற்குக்‌ கவிதை ஒன்று இயற்றுக. 
இரத்‌ கலா - குர 


“A 


9. இதழ்களில்‌ வெளிவரும்‌ புதுக்கவிதைகளைத்‌ தொகுத்துத்‌ தொகுப்பேடு உருவாக்குக. 


10. அண்மையில்‌ நடைபெற்ற, உன்‌ மனத்தை நெகிழச்செய்த நிகழ்வினை நவீன வடிவில்‌ 
கவிதையாக்குக. 
29 


| | 11th Advance Tamil - FINAL.indd 29 ஓ 14-02-2019 17:27:54 | | 


இணையச்செயல்பாரு 


நூல்கள்‌ பல அறிவோம்‌ 


த்‌ 


பிடிக்கும்‌ நூலைப்‌ படித்துப்‌ 
பார்ப்போமா! 


படிகள்‌ 


distribute this file, provided this 
header page is kept intact. 


திருக்குறள்‌ 
1. அறத்துப்பால்‌ 
1.1 கடவுள்‌ வாழ்த்து 
1.1.1 கடவுள்‌ வாழ்த்து 


அகர முதல எழுத்தெல்லாம்‌ ஆதி 
பகவன்‌ முதற்றே உலகு. 1 
கற்றதனால்‌ ஆய பயனென்கொல்‌ 
வாலறிவன்‌ 

நற்றாள்‌ தொழாஅர்‌ எனின்‌. 2 
மலர்மிசை ஏகினான்‌ மாணடி 
சேர்ந்தார்‌ 


1.  கொருக்கப்பட்டிருக்கும்‌ உரலி/ விரைவுக்குறியீட்டைப்‌ பயன்படுத்தி 'projectmadurai’ என்னும்‌ 


இணையப்‌ பக்கத்திற்குச்‌ செல்க. 


இப்போது திரையில்‌ நூல்களின்‌ பட்டியல்‌ தோன்றும்‌. அதன்‌ அருகில்‌ 07, Unicode, kindle 


(6-௦) ஆகிய மூன்று தெரிவுகள்‌ கொருக்கப்பட்டிருக்கும்‌. 


அப்பட்டியலில்‌ தேவைப்பரும்‌ நூலைத்‌ தேர்வுசெய்து வாசிக்கலாம்‌. 


செயல்பாட்டின்‌ படிநிலைக்கான படங்கள்‌ : 


நூல்கள்‌ பல அறிவோம்‌ இணையப்‌ பக்கத்தின்‌ உரலி 


http://www.projectmadurai.org/pmworks.htm| 


* படங்கள்‌ அடையாளத்திற்கு மட்ருமே. 


30 


| | 11th Advance Tamil - FINAL.indd 30 ஓ 


உய்ய 
B145_11_ADT_T™M 


14-02-2019 17:27:56 | | 


கதையியல்‌ 


தமிழில்‌ கதைஇலக்கியம்‌ குறித்த சான்றுகள்‌ தொல்காப்பியத்தில்‌ 
கிடைப்பதன்‌ மூலம்‌, அதன்‌ தொன்மையை நாம்‌ அறியலாம்‌. தமிழின்‌ 
மரபுப்பண்புகளோடும்‌ மேலைநாட்டினரிடமிருந்து பெறப்பட்ட 
வடிவநேர்த்தியோடும்‌ தமிழ்ச்சிறுகதைகள்‌ தோன்றி வளர்ந்தன. 


இப்பாடப்பகுதியில்‌ தமிழ்ச்சிறுகதைகளின்‌ வளர்ச்சி குறித்தும்‌, 
பல்வேறு காலகட்டங்களில்‌ எழுதிய படைப்பாளர்கள்‌ குறித்தும்‌ 
விரிவாகச்‌ சொல்லப்பட்டுள்ளன. நல்ல கதை இலக்கியங்களை படிப்பதற்கும்‌ திறனாய்வு 
! செய்வதற்குமான வழிகாட்டல்‌, பொருத்தமான எடுத்துக்காட்டுகளோடு அமைந்துள்ளது. 
சிறுகதை எழுதுவதற்காக வழங்கப்படும்‌ பயிற்சி, சிறந்த படைப்பார்வத்தை உண்டாக்கும்‌. 
மேலும்‌, இப்பகுதியில்‌ வழங்கப்பட்டுள்ள சிறுகதைகள்‌, அயலக எழுத்தாளர்‌ சிறுகதை, அயலகச்‌ 
சிறுகதை, மொழிபெயர்ப்புச்‌ சிறுகதை, குறுங்கதை, நுண்கதைகள்‌ ஆகியன படிப்போருக்குப்‌ 
| புதிய திறப்புகளை ஏற்படுத்தும்‌. 


தததி ல்‌ தொக்க . 


தமிழ்ச்‌ சிறுகதையின்‌ தோற்றம்‌, வரலாறு, இன்றைய வளர்ச்சிப்போக்கு 
ஆகியவற்றை அறிந்துகொள்ளுதல்‌. 


> சிறுகதையின்‌ வடிவம்‌, கதைப்பின்னல்‌ மற்றும்‌ எழுதும்முறை ஆகியவற்றைப்‌ புரிந்து 
கொள்ளுதல்‌. 


> பல்வேறு வடிவங்களில்‌ அமைந்த சிறுகதைகளை வாசித்தல்‌. 


* சிறுகதைகளைத்‌ திறனாய்வு செய்தல்‌, சிறுகதை எழுதுதல்‌ ஆகிய திறன்களைப்‌ 
பெறுதல்‌. 


= Wr 


€ தமிழ்ச்சிறுகதை - தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌ ரட்ட ட கண்ணப்பன்‌ 

உ யானையின்‌ சாவு - சார்வாகன்‌ € அஷமஞ்சா பாபுவின்‌ நாய்‌ - சத்யஜித்‌ ரே 

உ பூ உதிரும்‌ - ஜெயகாந்தன்‌ உ ரப்பர்‌ பந்து - எஸ்‌.ராமகிருஷ்ணன்‌ 

உ இறுக மூடிய கதவுகள்‌ - ஆர்‌. சூடாமணி € பனித்துளியின்‌ பேச்சு- ஹெச்‌.ஜி.ரசூல்‌ 

உ நசுக்கம்‌ - சோ. தர்மன்‌ உ ஒற்றைக்குரல்‌ - இளங்கோ கிருஷ்ணன்‌ 
31 


| | 11th Advance Tamil - FINAL.indd 31 ஓ 14-02-2019 17:27:56 | | 


ஆதிமனிதன்‌ தனது அனுபவத்தை 
அல்லது நடந்த நிகழ்வை அடுத்தவரிடம்‌ 
விவரித்த போது கதைசொல்லுதல்‌ என்னும்‌ 


கலை ஆரம்பித்தது. அதைச்‌ சொல்பவர்‌ தமது 
சொல்லும்‌ திறனுக்கேற்ப உவமைகளோடும்‌ 
வருணனைகளோடும்‌ சொன்னபோது, அது 


கேட்பவரைக்‌ கவர்ந்திமுக்கிற ஒரு வலிமையான 
தொடர்பு வடிவமாக உருவானது. 


தொடக்கத்தில்‌ தமிழ்மரபில்‌ கதைகள்‌ 
வாய்மொழியாகவே சொல்லப்பட்டன. பின்‌ 
உரைநடை கலந்த கதைப்பாடல்கள்‌ கதைகளைத்‌ 
தந்தன. மொழியின்‌ வரிவடிவம்‌ செழுமைப்பட்ட 
பிறகு, கதை இலக்கியம்‌ எழுத்தில்‌ பதிவானது. 


தமிழின்‌ தொன்மையான இலக்கண 
நூலாகிய தொல்காப்பியத்தின்‌ 


"பொருள்‌ மரபில்லாப்‌ பொய்ம்மொழியானும்‌ 
பொருளொடு புணர்ந்த நகைமொழியானும்‌ ப 
(பொரு. செய்‌. 1420) 
என்ற அடிகளைத்‌ தமிழின்‌ உரைநடை மரபை 
உணர்த்தும்‌ அடிகளாகக்‌ கொள்ளலாம்‌. 


பொருள்‌ மரபில்லாப்‌ 
பொய்ம்மொழியானும்‌ என்பதற்கு, கற்பனை 
கலந்த புனைவு மொழியாக, அதாவது 
'யானையும்‌ குருவியும்‌ தமக்குள்‌ நட்புப்‌ 
பாராட்டிப்‌ பேசிக்கொள்வதைப்‌ போல எனவும்‌, 
பொருளொடு புணர்ந்த நகைமொழியானும்‌ 
என்பதற்கு, 'உண்மை கலந்த வேடிக்கைப்‌ பேச்சு' 
எனவும்‌ உரையாசிரியர்‌ விளக்கம்‌ தருவர்‌. 


மரபிலிருந்து மேற்கூறிய இரு 
கூறுகளையும்‌ எடுத்துக்கொண்டு பாரதியார்‌ 
தமது கதையை உருவாக்கினார்‌. அவரது 
'தாக்காய்‌ பார்லிமெண்ட்‌ கதையில்‌ காகங்களின்‌ 
பேச்சு ' உண்மை கலந்த வேடிக்கைப்‌ பேச்சாக 
இருக்கின்றன. இந்த மரபுக்கூறுகளுடன்‌ 
அமைந்த அவருடைய 'ஆறில்‌ ஒரு பங்கு' (1910) 


| | 11th Advance Tamil - FINAL.indd 32 


32 


1. தமிழ்ச்சிறுகதை - தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌ 


கதை, தமிழின்‌ தொடக்ககாலக்‌ கதைகளுள்‌ 
குறிப்பிடத்தக்க ஒன்றாகும்‌. 

சிறுகதையை மேலைநாடுகளின்‌ 
இலக்கிய வடிவமாகத்‌ திறனாய்வாளர்கள்‌ 
வரையறுக்கின்றனர்‌. உலகச்‌ சிறுகதைகள்‌ 
அமைந்த வடிவத்தைப்‌ பின்பற்றியே தமிழ்ச்‌ 
சிறுகதைகளும்‌ எழுதப்பட்டன. சிறுகதை 
என்பது ஒரு சம்பவம்‌, ஒரு மனநிலை, ஒரு 
சிக்கல்‌ என ஒரு பொருள்‌ பற்றி மட்டுமே 
எழுதுவது. எந்த நோக்கத்தோடு கதை 
எழுதப்படுகிறதோ, அதை நோக்கியே கதையின்‌ 


அனைத்துக்‌ கூறுகளும்‌ செல்லும்‌ ஓர்மை 
கொண்டது. வாசகன்‌ ஊகித்தறிய முடியாத 
ஒரு திருப்பத்தை இறுதியில்‌ கொண்டு 
முடிவது. இந்த வரையறைக்கு உட்பட்டே 
திறனாய்வாளர்களால்‌ சிறுகதையின்‌ வடிவம்‌ 
மதிப்பிடப்படுகிறது. 


தமிழில்‌ மேற்கூறிய சிறுகதைக்கான 


வடிவ அமைதியுடன்‌ வெளிவந்த முதல்‌ 
சிறுகதையாக, வ.வே.சு. என்றழைக்கப்பட்ட 
வரகனேரி வேங்கடேச சுப்ரமணியம்‌ 
எழுதிய ' குளத்தங்கரை அரசமரம்‌' 
(1915) அறியப்படுகிறது. ஓர்‌ அரசமரம்‌ 
பேசுவதுபோல்‌ அமைந்த இக்கதை, 
அதன்‌ சமகாலச்‌ சிக்கலை நுட்பமாகப்‌ 
பேசிச்செல்கிறது. அ.மாதவையாவின்‌ 
சிறுகதைகளும்‌ தொடக்ககாலச்‌ சிறுகதைகளாக 
அறியப்படுகின்றன. 


தமிழ்ச்சிறுகதைப்‌ படைப்பாளர்களைப்‌ 
பொதுவாக ஐந்து தலைமுறையினராக நாம்‌ 
பிரித்து மதிப்பிடலாம்‌. 


முதல்‌ தலைமுறை 
தமிழ்‌ நவீன இலக்கியத்தைத்‌ 


தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர்‌ 
புதுமைப்பித்தன்‌. அவரது சமகால 


14-02-2019 172756 | | 


புதுமைப்பித்தன்‌ ந. பிச்சமூர்த்தி 

எழுத்தாளர்களான ந. பிச்சமூர்த்தி, மெளனி, 
கு.ப. ராஜகோபாலன்‌, பி.எஸ்‌.ராமையா, 
சிதம்பர சுப்பிரமணியன்‌ ஆகியோரைத்‌ 
தமிழ்ச்சிறுகதையின்‌ முன்னோடிகளாகக்‌ 
கொள்ளலாம்‌. இவர்கள்‌ அனைவரும்‌ 
சிறுகதைகளுக்கு முக்கியத்துவம்‌ கொடுத்த 
மணிக்கொடி இதழில்‌ எழுதியவர்கள்‌. 
இக்காலகட்டம்‌ 'மணிக்கொடி காலம்‌' என்றே 
அழைக்கப்பட்டது. நா.பார்த்தசாரதி, அகிலன்‌ 


ஆகியோர்‌ புகழ்பெற்ற இலட்சியவாதக்‌ 
கதைகளைப்‌ படைத்தனர்‌. இக்காலகட்டத்தில்‌ 
எழுதிய கல்கி, பொழுதுபோக்குத்‌ தன்மை 
கொண்ட கதைகளைத்‌ தந்தார்‌. 


இரண்டாம்‌ தலைமுறை 


புதுமைப்பித்தனைத்‌ தொடர்ந்து லா.ச. 
ராமாமிர்தம்‌, க.நா. சுப்ரமணியம்‌, சி.சு. 


செல்லப்பா, எம்‌.வி. வெங்கட்ராம்‌, ஏஆர்‌. 
சண்முகசுந்தரம்‌ போன்ற படைப்பாளிகளிடம்‌ 


இட அறிவோம்‌ தெளிவோம்‌ 


உலக அளவில்‌ சிறுகதையின்‌ வடிவக்‌ கூறுகளைக்‌ 
கொண்ட கதைகள்‌ 17ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
எழுதப்பட்டிருந்தாலும்‌, 19ஆம்‌ நூற்றாண்டில்தான்‌ 
முழுவீச்சில்‌ வெளிப்படத்‌ தொடங்கின. 

அமெரிக்க எழுத்தாளர்களான எட்கர்‌ ஆலன்போ, 
ஓ ஹென்றி, நதானியல்‌ ஹாதர்ன்‌, வாசிங்டன்‌ 
இர்விங்‌ போன்றோர்‌ சிறுகதையின்‌ முழுமையான 
வடிவச்‌ சிறப்போரு அமைந்த சிறுகதைகளைத்‌ 
தந்தனர்‌. குறிப்பாக ஓ ஹென்றியின்‌ கதைகளில்‌ 
வரும்‌ கடைசித்‌ திருப்பம்‌ இன்றுவரை உலகப்புகழ்‌ 
பெற்று விளங்குகின்றது. 

பிரெஞ்சு எழுத்தாளர்களான போம்பெவல்‌, மாப்பஸான்‌, 


மெரிமீ, பால்சால்க்‌ போன்றோர்‌ சிறுகதையின்‌ 
தொடக்ககால நிலையில்‌ அதன்‌ அனைத்துச்‌ 


| | 11th Advance Tamil - FINAL.indd 33 


33 


இருந்து சமரசமில்லாத சமூக விமர்சனக்‌ 
கதைகள்‌ எழுந்தன. 
பெண்களால்‌ எழுதப்படும்‌ 
பெண்ணுலகச்‌ சித்திரிப்புக்‌ 
கதைகள்‌ குமுதினி, 
டி.பி. ராஜலெட்சுமி, 
கி. சரஸ்வதியம்மாள்‌ 
போன்றவர்களால்‌ 
எழுதப்பட்டன. 


மூன்றாம்‌ தலைமுறை 

இக்காலகட்டத்தில்‌ முன்னோடிகள்‌ போட்ட 
பாதையில்‌ வேகம்‌ பிடித்த தமிழ்ச்‌ சிறுகதை, 
அதன்‌ உச்சங்களைத்‌ தொட்டது. எளிய 
மனிதர்களின்‌ பண்புநலன்களை நுட்பமாகப்‌ 
பதிவுசெய்த கு.அழகிரிசாமி, கவித்துவமான 
சொற்சித்திரங்களைப்‌ படைத்த நகுலன்‌, 
மனித உறவுகளையும்‌ மனச்சலனங்களையும்‌ 
சித்திரித்த தி. ஜானகிராமன்‌, சிறந்த வடிவ 
ஓர்மையுடன்‌ எழுதிய சுந்தர ராமசாமி, பெருநகர 


உலகச்‌ சிறுகதை ஆசிரியர்கள்‌ 


சாத்தியங்களோடும்‌ படைத்துக்‌ காட்டியவர்கள்‌. 
குறிப்பாக, இன்றளவும்‌ மாப்பஸான்‌ கதைகள்‌ 
உலகப்புகழ்‌ பெற்று விளங்குகின்றன. தமிழின்‌ 
சிறந்த சிறுகதை எழுத்தாளரான புதுமைப்பித்தன்‌ 
தமிழகத்தின்‌ மாப்பஸான்‌ என்று அழைக்கப்பருவது, 
மாப்பஸான்‌ கதைகளின்‌ வீச்சினைப்‌ புரிந்துகொள்ள 
உதவுகிறது. 

ரஷ்ய எழுத்தாளர்களான ஆண்டன்‌ செகாவ்‌, 
துர்கனேவ்‌, கோகல்‌ ஆகியோர்‌ புகழ்பெற்ற 
சிறுகதைகளை எழுதியவர்கள்‌. செகாவ்‌ சிறுகதை 
வடிவத்தை மிகச்சிறந்த கலைவடிவமாக்கியவர்‌. 
இவர்‌ தம்‌ சிறுகதைகள்‌ நகைச்சுவையும்‌ அங்கதமும்‌ 
கலந்தவை. ரஷ்ய சிறுகதையின்‌ தந்‌ைத எனப்‌ 
போற்றப்பரும்‌ கோகலின்‌ 'மேலங்கி' என்னும்‌ 
சிறுகதை எண்ணற்ற எழுத்தாளர்களை உருவாக்கிய 
கதை எனலாம்‌. 


14-02-2019 172756 | | 


நடுத்தர வாழ்வை எழுதிய அசோகமித்திரன்‌ 
ஆகியோரின்‌ படைப்புகள்‌ வெளிவந்தன. 


வலியும்‌ அவமானமும்‌ நிறைந்த 
வாழ்வியலைப்‌ பதிவுசெய்த ஜி.நாகராஜன்‌, 
தம்‌ கிராமியப்‌ பின்புலத்தைக்‌ களமாக்கிக்‌ 
கொண்டு வட்டார மொழியில்‌ கதைசொல்லும்‌ 
கி.ராஜநாராயணன்‌, பெருநகர வாழ்வியலைப்‌ 
பெரிதும்‌ எழுதிய இந்திரா பார்த்தசாரதி, 
கற்பனை தவிர்த்த இயல்புவாதப்‌ படைப்புகளைத்‌ 
தந்த நீல.பத்மநாபன்‌, குழந்தை உளவியலைக்‌ 
கதைகளாக்கிய சார்வாகன்‌, குறியீட்டுத்‌ 
தன்மையுடன்‌ எழுதிய ந.முத்துசாமி, 
வறுமையைச்‌ சித்திரித்த ஆ. மாதவன்‌, நாஞ்சில்‌ 
நாட்டு (குமரி மாவட்டம்‌) மக்களின்‌ வாழ்வை 
எழுத்தில்‌ பதிவு செய்த மா.அரங்கநாதன்‌, ஒரு 
பார்வையாளனாக வாழ்வை நேரடியாகப்‌ 
பதிவுசெய்த கரிச்சான்குஞ்சு, எளிய 
மனிதர்களின்‌ மனவோட்டங்களை எழுதிய 
சா. கந்தசாமி போன்றோரின்‌ படைப்புகள்‌ 
வெளிவந்தன. 


முற்போக்கு எழுத்துகளால்‌ மக்களுடன்‌ 
நேரடியாக விவாதித்த ஜெயகாந்தன்‌, 
கும்‌ கூர்மையான படைப்புகளால்‌ 
பெரும்புகழ்பெற்றார்‌. தொ.மு.சி ரகுநாதன்‌, 
கே. முத்தையா, டி. செல்வராஜ்‌, சு. சமுத்திரம்‌, 
பொன்னீலன்‌,பா.செயப்பிரகாசம்‌ போன்றோரும்‌ 
சிறந்த முற்போக்கு 
இலக்கியங்களைத்‌ 
குந்தனர்‌. ஆர்‌. சூடாமணி, 
ராஜம்கிருஷ்ணன்‌,| 
கோமகள்‌, லட்சுமி, |' - 
அநுத்தம்மா போன்றோர்‌ 7. 
இக்காலகட்டத்தில்‌ எழுதிய 
பெண்‌ எழுத்தாளர்கள்‌. 


ராஜம்கிருஷ்ணன்‌ 


நான்காம்‌ தலைமுறை 


இத்தலைமுறை எழுத்தாளர்களில்‌ 
பெரும்பாலானோர்‌ மென்மையான மொழியில்‌ 
வாழ்வின்‌ நுட்பமான தருணங்களை எழுகினர்‌. 
வண்ணநிலவன்‌, வண்ணதாசன்‌, விட்டல்ராவ்‌, 
பூமணி, நாஞ்சில்நாடன்‌, ஆதவன்‌, பிரபஞ்சன்‌, 
திலீப்குமார்‌, ஜெயந்தன்‌, தஞ்சை பிரகாஷ்‌, 
தோப்பில்‌ முகமது மீரான்‌, ராஜேந்திர சோழன்‌, 
சூர்யகாந்தன்‌, சி.ஆர்‌. ரவீந்திரன்‌, சி.எம்‌.முத்து 
போன்றோர்‌ சிறந்த படைப்புகளைத்‌ தந்தனர்‌. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 34 


34 


முற்போக்குப்‌ 
ன்‌ படைப்பாளிகளாகக்‌ 
கந்தர்வன்‌, ௪. 
தமிழ்ச்செல்வன்‌, 
மேலாண்மை 
பொன்னுச்சாமி, 


பி | 
மேலாண்மை தனுஷ்‌ கோடி 
பொன்னுச்சாமி ராமசாமி, வேல. 


ராமமூர்த்தி, சோலை 
சுந்தரபெருமாள்‌, தேனி சீருடையான்‌ 
போன்றோரைக்‌ குறிப்பிடலாம்‌. மிகநவீனமான 
புனைவு நடையைக்‌ கொண்டவர்‌ சுஜாதா. 


பெண்ணியவாத எழுத்தாளர்களாக 
அம்பை, திலகவதி போன்றோர்‌ அறியப்பட்டனர்‌. 
அவர்களைத்‌ தொடர்ந்த வாஸந்தி, சிவசங்கரி, 
இந்துமதி ஆகியோரது படைப்புகளும்‌ 
குறிப்பிடத்தக்கவை. 


ஐந்தாம்‌ தலைமுறை 


எஸ்‌. ராமகிருஷ்ணன்‌, ஜெயமோகன்‌ 
ஆகியோர்‌ இலக்கிய வாசிப்பைப்‌ பொது 
வாசகர்களுக்கும்‌ கொண்டு சென்றவர்கள்‌. பவா 
செல்லத்துரை, கோணங்கி, பெருமாள்முருகன்‌, 
மு. சுயம்புலிங்கம்‌, கோபிகிருஷ்ணன்‌, இரா. 
முருகன்‌, சுப்ரபாரதிமணியன்‌, யூமாவாசுகி, 
சு.வேணுகோபாலன்‌, கண்மணி குணசேகரன்‌, 
போன்றோர்‌ இக்காலக்கட்டத்தில்‌ 
முக்கியமான படைப்பாளர்கள்‌. தமிழில்‌ 
ஒடுக்கப்பட்ட மக்களின்‌ வாழ்வியலை எழுதும்‌ 
எழுத்தாளர்களில்‌ சிவகாமி, பாமா, சோ. 
தர்மன்‌, இமையம்‌, அழகிய பெரியவன்‌, ஆதவன்‌ 
தீட்சண்யா போன்றோர்‌ குறிப்பிடத்தக்கவர்கள்‌. 


தற்காலத்தில்‌, தமிழ்ச்‌ சிறுகதைத்‌ 
களத்தில்‌ வாழ்வின்‌ தருணங்கள்‌, 
நுட்பமாக இலக்கியத்‌ தரமுடையதாக 
வெளிவந்துகொண்டிருக்கின்றன. இன்றைய 
தமிழ்ச்‌ சிறுகதைகள்‌ ஆங்கிலத்திலும்‌ பல்வேறு 
இந்தியமொழிகளிலும்‌ மொழிபெயர்க்கப்பட்டு 
உலகமெங்கும்‌ வாசிக்கப்படுகின்றன. 
அதன்மூலம்‌ உலகளாவிய இலக்கியத்‌ 
தளத்தில்‌ தமக்கென்று ஓர்‌ உயர்ந்த 
இடத்தைத்‌ தமிழ்ச்சிறுகதைகள்‌ பெற்றிருப்பது 
பெருமைக்குரியதாகும்‌. 


14-02-2019 172756 | | 


2. சிறுகதை வாசிப்பும்‌ திறனாய்வும்‌ 


வாசிப்பு 


வாசிப்பு என்பது, ஓர்‌ உன்னதமான 
தனி அனுபவம்‌. சமூக அனுபவங்கள்‌ 
கூட்டுத்தொகுப்பாகப்‌ படைப்புகளில்‌ 
வெளிப்படுகின்றன. அவற்றை வாசிக்கும்‌ ஒரு 
வாசகன்‌ தன்‌ வாசிப்பின்‌ ஊடாக ஓட்டுமொத்த 
சமூக அனுபவக்களத்திற்குள்‌ பயணிக்க 
முடியும்‌. இடம்‌, காலம்‌, மொழி கடந்த அந்த 
மானுட வாழ்வியல்‌ பதிவுகளிலிருந்து தனக்கான 
உன்னதங்களை அவன்‌ எடுத்துக்‌ கொள்கிறான்‌. 
ஆக, வாசிப்பு நிறைந்த ஒரு சமுதாயமே மரபின்‌ 
பண்பாட்டுக்‌ கூறுகளோடு இயைந்த ஒரு 
நவீனத்தைத்‌ ததவமைத்துக்கொள்ள முடியும்‌. 


வாசிப்பின்‌ படிநிலைகள்‌ 


இலக்கிய வாசிப்பு என்பது, ஒரே 
மையத்திலேயே எப்போதும்‌ இயங்குவதில்லை. 
அது பல்வேறு வாசிப்புப்‌ படிநிலைகளின்‌ 
ஊடாகக்‌ கடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு 
நல்ல வாசகனின்‌ வாசிப்புத்தரம்‌ என்பது, 
குழந்தை இலக்கிய வாசிப்பிலிருந்து 
பொழுதுபோக்கு, சாகசம்‌, குற்றவியல்‌, 
மெல்லுணர்வு, இலட்சியவாதம்‌ ஆகியவற்றின்‌ 
வழியாகச்‌ செவ்வியல்‌ வாசிப்பை நோக்கி 
நாளும்‌ வளர்ந்துகொண்டே செல்லும்‌ 
தன்மையுடையது. 


குழந்தை இலக்கியம்‌ 


குழந்தை இலக்கியமே வாசிப்பு 
அனுபவத்தின்‌ தொடக்கம்‌. சிறுவயதில்‌ கேட்ட 


பாட்டி கதைகள்‌, கிராமிய மரபுக்கதைகள்‌ 
போன்றவையே நம்‌ வாசிப்பைபத்‌ 


தொடங்கிவைக்கின்றன. 
பொழுதுபோக்குக்‌ கதைகள்‌ 

அச்சுத்‌ தொழில்நுட்பம்‌ வளர்ச்சியடைந்த 
பிறகு, பொழுதுபோக்குக்‌ கதைகள்‌ 
நம்மை ஆக்கிரமித்துக்‌ கொண்டன. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 35 


35 


பொழுதுபோக்கிற்காகக்‌ கதைகள்‌ எழுதும்‌ 
வணிக எழுத்தாளனுக்கு நம்மிடம்‌ பகிர்ந்து 


கொள்ள எந்தவொரு வாழ்வியல்‌ பொருளும்‌ 
இல்லை. நம்மை மகிழ்விப்பது மட்டுமே 
அவர்களது நோக்கம்‌. நல்ல வாசகனால்‌ இந்தப்‌ 
பொழுதுபோக்குப்‌ புள்ளியை எளிதில்‌ கடக்க 
முடியும்‌. 

சாகசக்‌ கதைகள்‌ 


குழந்தைப்பருவ வாசிப்பிலிருந்து 
இளமையை நோக்கி நகரும்‌ பருவத்தில்‌ 
விசித்திரங்களை, சாகசங்களை நோக்கி மனம்‌ 
விரிகிறது. வாழ்க்கையை நம்பிக்கையுடன்‌ 
எதிர்கொள்ளும்‌ மனநிலையின்‌ கதைவடிவமே 
சாகசக்ககைகள்‌. இம்மாதிரியான கதைகளே 
கனவுகளை உருவாக்கக்‌ கூடியவை. 


குற்றக்‌ கதைகள்‌ 


இளம்பருவத்தினருக்கு நெருக்கமான 
சாகசத்திலிருக்கும்‌ வீரத்தன்மையைக்‌ 
கொச்சைப்படுத்திக்‌ குற்றங்களைப்‌ பேசும்‌ 
கதைகள்‌, துப்பறியும்‌ போர்வையில்‌ வலம்‌ 
வருகின்றன. இவற்றின்‌ மலினத்தன்மையை 
நாம்‌ புரிந்துகொள்ள வேண்டும்‌. 


மெல்லுணர்வுக்‌ கதைகள்‌ 


குமரப்பருவம்‌ தொடங்கி, வளர்ந்து 
செல்லும்‌ ஆண்‌ பெண்‌ ஈர்ப்பு சார்ந்த 
மெல்லுணர்வுகளை இவ்வகைக்‌ 
கதைகள்‌ கொண்டுள்ளன. இவை வாசிப்பு 
அனுபவமுள்ள அனைவரையும்‌ கவரக்கூடிய 
தன்மை வாய்ந்தவை. 


இலட்சியவாதக்‌ கதைகள்‌ 


தன்‌ மனவெழுச்சிகளுக்கு அப்பாற்பட்டு, 
சமூகப்‌ பொறுப்புணர்வுமிக்க இலட்சியவாத 


14-02-2019 172756 | | 


எழுத்துகளை வாசிப்பதென்பது, வாசிப்பு 
மனநிலையின்‌ முக்கியமான கட்டம்‌. 
சமூகச்சிக்கல்கள்‌ சார்ந்து வாசிப்பு இயங்குவது 
இந்நிலையில்தான்‌. இதன்‌ வழியாகத்தான்‌ சீரிய 
செவ்விலக்கிய வாசிப்புக்கு வந்துசேர முடியும்‌. 
செவ்விலக்கிய வாசிப்பு 


குழந்தைப்பருவம்‌ தொடங்கி தனது 
வாசிப்பு அனுபவத்திலிருந்து செவ்வியல்‌ 


இலக்கிய வாசிப்பிற்கு வர, சமூக வாழ்வியல்‌ 
இலட்சியவாதக்‌ கதைகளே துணை புரிகின்றன. 


இலட்சியவாதக்‌ கதைகள்‌ வாழ்வினை 
எளிமைப்படுத்திச்‌ சொல்லிச்‌ செல்பவை. 
சீரிய இலக்கியங்கள்‌ வாழ்வின்‌ அனைத்துச்‌ 
சிக்கல்களையும்‌ ஊடுருவி, தங்கள்‌ கனவுகளை 
அடைபவை. இவ்வகையான வாசிப்புப்‌ 
படிநிலைகளின்‌ வழியாக நமது வாசிப்பு 
வளர்ந்து வந்துள்ளது. 
திறனாய்வு 


சிறுகதைகளைப்‌ படைப்பது ஒரு 


தனிக்கலை. அதைப்போலவே அவற்றை 
வாசித்து ஆய்வு செய்வதும்‌ அதன்‌ படைப்புக்குச்‌ 
சமமான ஒரு தனிக்கலை. ஒரு கதையை நாம்‌ 
உள்வாங்கிக்‌ கொள்ள, கீழ்க்காணும்‌ கூறுகளை 
நாம்‌ புரிந்துகொள்ள வேண்டும்‌. 
களமும்‌ சூழலும்‌ 

ஒரு கதையின்‌ வரலாற்றுச்‌ சூழல்‌ 
மற்றும்‌ சமூகச்சூழல்‌, அது நிகழும்‌ களம்‌ 
ஆகியவற்றைப்‌ புரிந்துகொண்டால்‌ மட்டுமே 
கதையின்‌ தளத்திற்குள்‌ சென்று நாம்‌ அதை 
உணரமுடியும்‌. 
கதையின்‌ மையம்‌ 


கதை பல்வேறு நிகழ்வுகளின்‌ தொகுப்பாகச்‌ 
சென்றாலும்‌, எந்த மையத்தை நோக்கி அது 
இயங்குகிறது என்பதைக்‌ கண்டறிய வேண்டும்‌. 
அப்போதுதான்‌ அதன்‌ நோக்கு, சார்பு 
ஆகியவற்றைப்‌ புரிந்து கொள்ளமுடியும்‌. 
நிறுவும்‌ நோக்கு 

கதைப்பின்னலின்‌ இறுதியில்‌ 
அக்கதை எந்நோக்கை நிறுவுகிறது 


| | 11th Advance Tamil - FINAL.indd 36 


36 


என்ற அடிப்படையில்தான்‌ அக்கதையின்‌ 
இலக்கியத்தன்மையை மதிப்பிட இயலும்‌. 


விளைவு 


ஒரு கதையைப்‌ படித்து முடித்தவுடன்‌ 
அதனால்‌ மகிழ்வே கோபமோ 
ஏற்படவேண்டும்‌. நம்‌ உணர்வுகளைக்‌ 
கிளறி நமக்குள்‌ அதிர்வையோ ஒரு புதிய 
தூண்டுதலையோ அது ஏற்படுத்தவேண்டும்‌. 


வாசகர்‌, தம்வாழ்வின்‌ நிகழ்வுகளோடு 
கதையை ஒப்பிட்டுப்பார்த்து, தம்மைக்‌ 
கதைக்குள்‌ காண்பவராகவோ, தாம்‌ கதைக்குள்‌ 
வாழ்பவராகவோ மாற வேண்டும்‌. ஒரு சிறந்த 
சிறுகதை வாசிக்கப்பட்டபின்‌ மனத்துக்குள்‌ 
தங்கிவிடவேண்டும்‌. ஒரு நல்ல சிறுகதை நல்ல 


விளைவுகளை ஏற்படுத்த வல்லது. 
அழகியல்‌ 


ஒரு கதையை உவமை, உருவகங்களோடு 
சொல்வது வாசகரைக்‌ கவர்ந்து ஆர்வமாக 
வாசிக்கச்‌ செய்யும்‌. ஒவ்வொரு வரியும்‌ 
வாசகரைக்‌ கைபிடித்துக்‌ கதைக்களத்திற்குள்‌ 
அழைத்துச்‌ செல்லவேண்டும்‌. கதையின்‌ 
ஓர்மையோடு வாசகனை ஒன்றச்செய்ய , 
அழகியல்‌ ஒரு சிறந்த கருவியாகும்‌. 


திறனாய்வு - ஒரு திறந்த பார்வை 


ஓர்‌ இலக்கியத்தைத்‌ திறனாய்வு செய்ய, 
எவ்வித முன்முடிவும்‌ சார்பும்‌ இல்லாத ஒரு 
திறந்த பார்வை ஆய்வாளருக்குத்‌ தேவை. அவர்‌ 
முதலில்‌ ஆய்வு மனப்பான்மையைத்‌ தவிர்த்து, 
ஒரு முழு வாசகனாக மட்டுமே படைப்பினை 
அணுக வேண்டும்‌. 


படைப்புக்‌ களத்தின்‌ அனைத்துக்‌ 
கூறுகளோடும்‌ திளைத்தும்‌ மருகியும்‌ 
அனுபவித்த ஒரு வாசகனால்‌ மட்டுமே 
படைப்பின்‌ தன்மையை நேரிய முறையில்‌ 


வெளிப்படுத்த இயலும்‌. 


மேற்கண்ட கூறுகளின்‌ அடிப்படையில்‌ ஒரு 
சிறுகதையைத்‌ திறனாய்வு செய்து, நம்‌ இலக்கிய 


ரசனையை வளர்த்துக்‌ கொள்ளலாம்‌. 


14-02-2019 172756 | | 


3. சிறுகதை எழுதும்‌ கலை 


சிறுகதை என்பது ஒரு புத்திலக்கிய வடிவம்‌. 
மரபான இலக்கியம்‌ ஏற்கெனவே சமூகத்தில்‌ 
உள்ள கருத்துகளையும்‌ நம்பிக்கைகளையும்‌ 
வலியுறுத்தும்‌ போக்கு கொண்டது. ஆனால்‌ 
புத்திலக்கியம்‌ அவற்றை ஒட்டியோ, மறுத்தோ 
மறுபரிசீலனை செய்து பேசும்‌ போக்கைக்‌ 
கொண்டது. 


சிறுகதைக்கென்று ஒரு தனித்த 
வடிவச்சிறப்பு உண்டு. சிறிய கதைகளாக 
இருப்பனவற்றை எல்லாம்‌ நாம்‌ சிறுகதைகள்‌ 
என்று சொல்லிவிட முடியாது. நீதிக்கதைகள்‌, 
உதாரணக்கதைகள்‌, உருவகக்கதைகள்‌, 
பஞ்சதந்திரக்கதைகள்‌ மற்றும்‌ ஈசாப்‌ 
குட்டிக்கதைகள்‌ போன்றவை எல்லாம்‌ சிறிய 
கதைகள்தாம்‌ என்றாலும்‌ அவை சிறுகதைகள்‌ 
அல்ல. 


ஒரு சிறிய கதையைச்‌ சிறுககையாக்குவது 
கதையின்‌ முடிவில்‌ உள்ள திருப்பம்‌ என்று 
சொல்லலாம்‌. சிறுகதையின்‌ நோக்கம்‌ ஒரு 
கதையின்‌ மையக்கருத்தைச்‌ சொல்வது 
மட்டுமன்று. ஒரு திருப்பத்தைச்‌ சொல்லி, 
அதன்மூலம்‌ வாசகனைக்‌ கதையனுபவத்தில்‌ 
பங்கேற்கச்‌ செய்வதும்தான்‌. 

அச்சு ஊடகப்‌ பெருக்கத்தினால்‌ 
சிறுகதைகள்‌ நிறைந்திருக்கின்ற இக்காலத்தில்‌ 
வாசகனின்‌ ஆர்வத்தைத்‌ தக்கவைத்துக்கொள்ள 
வேண்டியிருக்கிறது. ஆகவே, வாசகன்‌ ஊகிக்க 


முடியாத அல்லது அவன்‌ ஊகிப்பதற்கு மாறான 
ஒரு திருப்பத்தோடு சிறுகதை அமைவது 
அவசியமாகிறது. 


சிறுகதையின்‌ ஓர்மை 

வாழ்க்கைச்‌ சம்பவங்களில்‌ நம்‌ 
உணர்வுகளை வெகுவாகப்‌ பாதித்த ஒரு 
நிகழ்வு, ஒரு பொருள்‌, ஒரு சிக்கல்‌, ஒரு கருத்து 
ஆகியவற்றுள்‌ ஏதேனும்‌ ஒன்று குறித்துச்‌ 
சிறுகதையின்‌ கருப்பொருள்‌ அமையலாம்‌. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 37 


37 


எந்த நோக்கத்துடன்‌ ஒரு கதை 
எழுதப்படுகிறதோ அதனை நோக்கியே 


கதையின்‌ அனைத்து அம்சங்களும்‌ 
அமைந்திருப்பதே ஓர்மை. ஒரு கதையின்‌ 
எல்லாக்‌ கூறுகளும்‌ அதன்‌ முடிவில்‌ வரும்‌ 


திருப்பத்தைச்‌ சிறப்பாக நிகழ்த்த உதவினால்‌ 
அதுவே ஓர்மையுள்ள சிறுகதை. 


சிறுகதையின்‌ வடிவம்‌ 


சிறுகதையின்‌ வடிவம்‌ பின்வரும்‌ நான்கு 
அடிப்படைகளைக்‌ கொண்டதெனக்‌ கூறலாம்‌. 


1. சிறுகதையின்‌ போக்கு ஓர்மை 
கொண்டதாக இருக்கவேண்டும்‌. 
தேவையில்லாத எந்தவொரு விவரமும்‌ 
அதில்‌ இருக்கவேண்டியதில்லை. அது 
நேராக ஒரு முடிவை நோக்கிச்‌ செல்வது 
நன்று. 

2. முடிவில்‌ உள்ள திருப்பம்‌, வாசிப்பவன்‌ 
ஊகிக்கமுடியாத ஒன்றாக 
இருக்கவேண்டும்‌. அத்திருப்பத்தில்தான்‌ 
சிறுகதையின்‌ வெற்றி உள்ளது. 


3. வாசகனை எந்த அளவுக்குக்‌ கற்பனை 
செய்ய வைக்கிறதோ அந்த அளவிற்குச்‌ 
சிறுகதை வெற்றி பெறுகிறது. 


4. ஒருசிறந்த சிறுகதை அதன்‌ கடைசிவரிக்குப்‌ 


பிறகே வாசகனின்‌ மனத்தில்‌ மீண்டும்‌ 

தொடங்குகிறது. 

சிறுகதை வடிவத்தின்‌ உறுப்புகள்‌ 

சிறுகதை வடிவத்தின்‌ உறுப்புகளாகக்‌ 
கீழ்க்காண்பவற்றை நாம்‌ வரையறுக்கலாம்‌. 
மையக்கதைப்பாத்திரம்‌ 


இது யாருடைய அல்லது யாரைப்பற்றிய 
கதை என்ற கேள்விக்கான விடையாக இருப்பது. 


மையக்கதைப்பாத்திரத்தை நோக்கி வாசகனின்‌ 
கவனம்‌ இருப்பதாகக்‌ கதை அமையவேண்டும்‌. 


14-02-2019 172756 | | 


எதிர்க்கதைப்பாத்திரங்கள்‌ 

இவை மையக்கதைப்பாத்திரத்திற்கு 
எதிர்நிலையில்‌ அமையும்‌ பாத்திரங்கள்‌. 
இவர்கள்‌ அளிக்கும்‌ பாதிப்பு மூலம்தான்‌ 
கதையின்‌ நெருக்கடி, சிக்கல்‌ ஆகியவை 


உருவாகின்றன. 
கதைக்களம்‌ 


கதை நடக்கும்‌ சூழல்‌, காலம்‌ ஆகியவையே 
கதைக்களம்‌. அக்கதை எங்கே நடக்கிறது, எப்படி 
நடக்கிறது என்ற கேள்விக்குக்‌ கதையில்‌ பதில்‌ 


இருக்கவேண்டும்‌. அதற்கேற்பக்‌ கதையின்‌ 
புனைவுகள்‌ அமையவேண்டும்‌. அச்சூழல்‌ 
சமகாலமாகவோ இறந்தகாலமாகவோ 
எதிர்காலமாகவோ இருக்கலாம்‌. கதையின்‌ 
மையக்கருவையும்‌ கதை மாந்தர்களையும்‌ ஒரு 
வாழ்க்கைச்‌ சூழலில்‌ நம்பகமாகப்‌ பொருத்திக்‌ 
காட்டவேண்டியது அவசியம்‌. 


கதைமுடிச்சு 


கதை எதைப்பற்றியது என்பதுதான்‌ 
கதைமுடிச்சின்‌ அடிப்படை. கதையின்‌ சிக்கல்‌ 
உருவாகும்‌ இடமாக இதைக்கொள்ளலாம்‌. 


திருப்பம்‌ 


விலகி, ஒரு புதியகோணத்தில்‌ அதை 
அவிழ்ப்பதே திருப்பமாகும்‌. 


சிறுகதை எழுதுவதற்கான கருவிகள்‌ 
சிறுகதை நேர்த்தியாக அமைவதற்குக்‌ 
கதை சொல்லுவதில்‌ கீழ்க்காணும்‌ கருவிகளைப்‌ 
பயன்படுத்துதல்‌ நலம்‌. 
1. சித்திரிப்பு 
கதைநிகழும்‌ களம்‌, காலம்‌, 


சூழல்‌, கதைமாந்தரின்‌ தோற்றம்‌, குணம்‌ 
ஆகியவற்றினை வாசகர்‌ காட்சிப்‌ படிமமாகத்‌ 


தம்முள்‌ புரிந்துகொள்ளும்‌ வண்ணம்‌ 
குறைந்த வரிகளில்‌ பதிவுசெய்தல்‌. இந்தச்‌ 
சித்திரிப்புகளின்‌ வழியாகத்தான்‌ வாசகரின்‌ 
மனத்தில்‌ கதை நகர்ந்து செல்லும்‌. 
௮. புறச்சித்திரிப்பு 

சாலைவிபத்தில்‌ மாட்டிக்கொண்டு, 
கையில்‌ அடிபட்ட ஒருவர்‌ அதை இவ்வாறு 


விவரிக்கலாம்‌. 


"காலையில்‌ நெடுஞ்சாலையில்‌ யாருமே 
இல்லை. சன்னமான மழை ஒரு பாலிதீன்‌ திரை 
போலக்‌ கரிய தார்ப்பரப்பை மூடியிருந்தது. 


கார்களின்‌ முன்வெளிச்சம்‌ நீரின்‌ அடியில்‌ 


கதையின்சிக்கல்‌ எவ்வாறு அவிழ்க்கப்படும்‌ துல்‌ கலக்கல்‌ கொக்க ன்‌ 


என்று வாசகன்‌ ஊகிக்கிறானோ அதிலிருந்து 


ட. படிப்போம்‌ சுவைப்போம்‌ 


தமிழின்‌ தலைசிறந்த எழுத்தாளர்களில்‌ ஒருவரான தி. ஜானகிராமன்‌ சிறுகதை எழுதுவது பற்றி 
இவ்வாறு எழுதுகிறார்‌. 


சிறுகதையின்‌ உயிர்‌ 


'சிறுகதையில்‌ வரும்‌ கதையோ நிகழ்ச்சியோ ஒரு க்ஷ்ணத்திலோ, நிமிஷத்திலோ, ஒரு நாளிலோ, பல 
வருடங்களிலோ நடக்கக்கூடியதாக இருக்கலாம்‌. காலையில்‌ தொடங்கி இரவிலோ, மறுநாள்‌ காலையிலோ 
அல்லது அந்த மாதிரி ஒரு குறுகிய காலத்திலோ முடிந்துவிட வேண்டும்‌ என்று அவசியமில்லை. 
சொல்லப்படவேண்டிய பொருளின்‌ ஒர்மைதான்‌ முக்கியமானது. 


எட்டு நாளில்‌ நடந்த சங்கதியை முதல்‌ நாளிலிருந்து வரிசையாகச்‌ சொல்லிக்கொண்ரு போகலாம்‌. 
இரண்டாவது, மூன்றாவது, நாலாவது நாளிலிருந்தோ அல்லது கடைசிக்‌ கணத்திலிருந்தோ ஆரம்பித்து, 
பின்பார்வையாகப்‌ பார்த்துச்‌ சொல்லிக்‌ கொண்டு போகலாம்‌. நடந்தது, நடக்கப்‌ போவது இரண்டுக்கும்‌ 
இடையே ஒரு வசதியான காலகட்டத்தில்‌ நின்று கொண்டு, நிகழ்ச்சியைச்‌ சித்திரித்துக்‌ கொண்ரு 
போகலாம்‌. எப்படிச்‌ சொன்னாலும்‌ ஒரு பிரச்சினை, ஒரு பொருள்‌, ஓர்‌ உணர்வு, ஒரு கருத்துதான்‌ 
ஓங்கியிருக்கிறது' என்ற நிலைதான்‌ சிறுகதைக்கு உயிர்‌. 


38 


| | 11th Advance Tamil - FINAL.indd 38 ஓ 14-02-2019 17:27:56 | | 


இருபக்கமும்‌ பார்த்தேன்‌. வண்டிகள்‌ வரும்‌ 
ஒலி கேட்கவில்லை." 


இங்குப்‌ புறக்காட்சி விவரிக்கப்படுகிறது. 
இந்த விவரிப்பில்‌ சாலை குறித்த தகவல்‌ மற்றும்‌ 
சாலையின்‌ தோற்றம்‌ குறித்த உவமை அழகுறச்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


ஆ. அகச்சித்திரிப்பு 
விபத்தின்‌ போது அவரின்‌ 
மனவோட்டத்தைக்‌ கீழ்க்காணும்‌ வரிகள்‌ 


சித்திரிக்கின்றன. 


'என்‌ மனத்தில்‌ காலைநேரக்‌ கவலைகள்‌. 
ஆபீஸில்‌ ஒரு சின்ன நிதிச்சிக்கல்‌. ஒரு 
தைரியத்தில்‌ சட்டென்று சாலையைக்‌ கடந்தேன்‌. 
யாரோ கையை ஓங்கித்‌ தட்டுவது போலிருந்தது. 
சுழன்று விழுந்தேன்‌. ஒரு கார்‌ என்னைத்‌ 
தாண்டிச்‌ சென்றது. அதன்பின்‌ விளக்குகளின்‌ 
சிவப்பு சீறிச்சீறி அணைவதை மட்டும்தான்‌ 
கண்டேன்‌. ஒருகணம்‌ என்‌ மனத்தில்‌ எதுவுமே 
இல்லை.' 


2. கதைமாந்தர்‌ உரையாடல்‌ 


கதை நிகழ்வுகளின்‌ போக்கிற்குப்‌ 
பொருந்துவதாகவும்‌ அந்தக்‌ கதைமாந்தர்‌ 
களின்‌ மொழியிலும்‌ உரையாடல்‌ இயல்பாக 
அமையவேண்டும்‌. கதைமாந்தர்‌ பேச்சினை 
இரட்டை மேற்கோள்‌ குறிக்குள்‌ அடைத்துச்‌ 
சொல்லவேண்டும்‌. 


எ.கா. 1 "இப்ப நீ சொல்லப்‌ போறியா 
இல்லையா?" 
"முடியாது. என்ன பண்ணுவ?" 

எ.கா. 2 "இப்ப நீ சொல்லப்‌ போறியா 
இல்லையா?" - அவளை அவன்‌ முறைத்துப்‌ 
பார்த்தவாறே கேட்டான்‌. 


"முடியாது. என்ன பண்ணுவ?" என்றவாறு 
சடக்கெனக்‌ கழுத்தை வெட்டிக்கொண்டு 
அறைக்குள்‌ சென்றாள்‌ அவள்‌. 


எடுத்துக்காட்டு 1-இல்‌ கதைமாந்தர்‌ 
பேச்சுமட்டும்‌ இருக்க, எடுத்துக்காட்டு 2-இல்‌ 
அவர்களது உரையாடல்‌ உணர்வுகளோடு 
கலந்திருப்பதைக்‌ காணலாம்‌. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 39 


39 


3. குறியீரு 

கதையின்‌ நிகழ்ச்சிப்‌ போக்கு, 
கதைமாந்தரின்‌ உள்ள உணர்வு போன்றவற்றை 
நேரடிச்‌ சொற்களில்‌ உரைப்பதைவிட, 
அந்தக்‌ களத்தில்‌ கிடைக்கிற குறியீடுகளைப்‌ 
பயன்படுத்திச்‌ சொல்லுதல்‌ வலிமையான 
வெளிப்பாட்டுக்கு உதவும்‌. 


(௭.கா.) "அவன்‌ கடற்கரையில்‌ 
அமர்ந்திருந்தான்‌. அவன்‌ விரல்கள்‌ 
புரிபடாத கோடுகளை மணலில்‌ வரைந்து 
கொண்டிருந்தன. அலைகளின்‌ பேரோசை 
காற்று வெளியெங்கும்‌." 


இந்நிகழ்வில்‌ கதைமாந்தரின்‌ 
மனப்போராட்டத்தை மணலில்‌ வரைந்த 
விரல்களும்‌ எழுந்து ஆர்ப்பரிக்கும்‌ கடலின்‌ 
பேரோசையும்‌ நுட்பமாய்‌ வெளிப்படுத்துவதை 
அறியலாம்‌. இதில்‌ மணலில்‌ வரையும்‌ 
விரல்களும்‌ கடலின்‌ ஓசையும்‌ குறியீடுகள்‌. 


கதை சொல்லுதலின்‌ நோக்குநிலை 


கதையின்‌ நிகழ்வுகள்‌ யாருடைய 
பார்வையிலிருந்து சொல்லப்படுகின்றன 
என்பதே நோக்குநிலை. 


1. கதைமாந்தர்‌ நோக்கில்‌ சொல்லிச்‌ 
செல்லும்‌ முறை 

கதைமாந்தரின்‌ பார்வையிலிருந்து 
அவர்களது போக்கிலும்‌ மொழியிலும்‌ கதையை 
நகர்த்திச்‌ செல்லும்‌ முறை. இம்முறையில்‌ 
கதையில்‌ வரும்‌ ஓர்‌ உறுப்பினரே 'நான்‌' 'எனது' 
என்ற பான்மையில்‌ கதையினைச்‌ சொல்லிச்‌ 
செல்வார்‌. 


நம்‌ பாடப்பகுதியில்‌ அமைந்துள்ள ஆர்‌. 
சூடாமணியின்‌ 'இறுக மூடிய கதவுகள்‌" கதை 
இம்முறையில்‌ சொல்லப்படுகிறது. 


2 கதையாசிரியரின்‌ நோக்கில்‌ 
சொல்லிச்செல்லும்‌ முறை 
கதைமாந்தர்களின்‌ அகமன ஓட்டங்கள்‌, 

புறச்செயல்பாடுகள்‌ ஆகியவற்றின்‌ மூலமும்‌ 

கதைமாந்தர்களின்‌ உரையாடல்கள்‌ மற்றும்‌ 
சூழல்‌ வருணனைகள்‌ மூலமும்‌ கதையைக்‌ 
கதாசிரியரே சொல்லிச்‌ செல்லும்‌ முறை. 


14-02-2019 172787 | | 


நம்‌ பாடப்பகுதியில்‌ உள்ள 'யானையின்‌ 
சாவு, 'நசுக்கம்‌', ப உதிரும்‌', 'அஷமஞ்சா 
பாபுவின்‌ நாய்‌' போன்ற கதைகள்‌ இம்முறையில்‌ 
அமைந்தவை. 


கதை சொல்லுதலின்‌ உத்திகள்‌ 


ஒரு கதையைச்‌ சொல்லிச்‌ செல்லும்போது 
கதை நிகழும்‌ இடம்‌, காலம்‌, நிகழ்வுகளின்‌ 
தன்மைகளுக்கேற்ப, வரிசைப்படியோ 
வரிசைகளை மாற்றியோ பின்வரும்‌ 
உத்திகளைப்‌ பயன்படுத்திக்‌ கூறலாம்‌. 


௮. இயல்பான வரிசையில்‌ சொல்லும்‌ 
முறை 
கதை நிகழும்‌ வரிசையிலேயே பகுதி 
பகுதியாகப்‌ பிரித்துக்‌ கொண்டு, இயல்பாகச்‌ 
சொல்லிச்‌ செல்லும்‌ முறை. 


நம்‌ பாடப்பகுதியில்‌ அமைந்துள்ள 
ஜெயகாந்தனின்‌ ' பூ உதிரும்‌ ' கதையை இதற்கு 
எடுத்துக்‌ காட்டாகக்‌ கொள்ளலாம்‌. 


ஆ. இடையில்‌ பிரித்துச்‌ சொல்லும்‌ முறை 

கதையைச்‌ சொல்லிச்‌ செல்லும்போது, 
அதன்‌ ஒரு புள்ளியில்‌ உட்சென்று மற்றொரு 
துணைநிகழ்வைச்‌ சொல்லி, மீண்டும்‌ கதைக்கு 
வருவது. 


(எ.கா.) கந்தர்வன்‌ எழுதிய 'சாசனம்‌' 
கதையிலிருந்து .... 


'சிமிண்டுத்‌ திண்ணையில்‌ பகல்‌ பூராவும்‌ 
அப்பா உட்கார்ந்திருப்பார்‌. எப்போதாவது 
பர்மாக்‌ குடையை விரித்து நடப்பார்‌. ஒரு 
நாளைக்கு இத்தனை தடவை என்று 
எண்ணிவிடலாம்‌ இறங்கி நடப்பதை. 


அப்பா நடந்திருக்க வேண்டிய 
நடையெல்லாம்‌ தாத்தா நடந்திருந்தார்‌. 
சமஸ்தானத்தில்‌ தாத்தா இந்தப்‌ பிரதேசத்தின்‌ 
பேஷ்கார்‌. 


மஹாராஜா இந்தப்‌ பக்கமாய்‌ ஒரு முறை 
திக்விஜயம்‌ செய்தபோது தாத்தா ஒவ்வொரு 
வேளை விருந்தையும்‌ ஒரு உற்சவமாய்‌ 
நடத்தியிருக்கிறார்‌. மஹாராஜாவின்‌ நாக்கு 
அது வரை அறிந்திராத ருசியும்‌ பண்டமும்‌ 


| | 11th Advance Tamil - FINAL.indd 40 


40 


விருந்துகளில்‌... மரியாதை காட்டி வெகுவாய்ப்‌ 
பின்னால்‌ வந்து கொண்டிருந்த தாத்தாவை 
அழைத்து விரலை அவ்வப்போது நீட்டிக்‌ 
கொண்டே வந்தார்‌ மஹாராஜா. பின்னால்‌ அந்த 
நிலங்களெல்லாம்‌ தாத்தாவுக்குச்‌ சமானமாய்‌ 
வந்தன. 


அப்பாவைப்‌ பற்றி சொல்லப்படும்‌ கதையில்‌ 
ஒருபுள்ளியில்‌ உள்ளே நுழைந்து தாத்தா குறித்த 
நிகழ்வுகள்‌ சொல்லப்படுவதை இம்முறைக்கு 
எடுத்துக்காட்டாகக்‌ கொள்ளலாம்‌. 


இ. பின்னோக்கு முறை 


தற்போதைய கதைப்போக்கிற்குக்‌ 
காரணமாக, ஏற்கெனவே நடந்த ஒன்றைக்‌ 
காட்டிக்‌ கதையின்‌ வளர்ச்சியை வலிமையாகக்‌ 
கொண்டு செல்வது. 


(௭. கா. ) நம்‌ பாடப்பகுதியில்‌ அமைந்துள்ள 
ஆர்‌. சூடாமணியின்‌ 'இறுக மூடிய கதவுகள்‌' 
கதையில்‌ முன்னர்‌ நடந்த காட்சியாகச்‌ 
சொல்லப்படும்‌ கீழ்க்காணும்‌ வரிகளைப்‌ 
பின்னோக்கு முறைக்கு எடுத்துக்காட்டாகக்‌ 
கொள்ளலாம்‌. 


இளைய அம்மா. பயம்‌ கலந்த ஒரு 
சந்தோசத்தில்‌ உருவமே வேறாகி, ஒளியால்‌ 
நிறைந்தது போன்ற அம்மா. அவள்‌ 
அணைப்பினுள்‌ எட்டு வயது பையன்‌. 


"செல்லப்பா அங்கிளை உனக்குப்‌ 
பிடிச்சிருக்குதா கேசவா?" 

"ஓ. ரொம்பப்‌ பிடிக்குமே" 

"எனக்கு... எனக்குக்‌ கூட அவரைப்‌ 
பிடிக்குதுடா கண்ணா!" 

"நல்ல அங்கிள்‌ அவரு" 

"அவரை... அந்த நல்ல அங்கிளை உனக்கு 
அப்பாவாய்ப்‌ பண்ணட்டுமா?" 

பையன்‌ முகத்தில்‌ ஒன்றும்‌ புரியாத 
வெற்றுப்பார்வை. அது ஒரு தடை என்பதுபோல்‌ 
அம்மாவின்‌ முகத்தில்‌ கணநேரகச்‌ தடுமாற்றம்‌. 

"என்னம்மா?" 


யூ LJ ° பூ 
அவலை 11௦ கலய ரணம்‌ 


செய்துக்கட்டுமா?" 


14-02-2019 17:27:57 | | 


இப்போது அதிர்ச்சியே வடிவாய்‌ 
உருமாறும்‌ மகன்‌. 

"ஊஹூம்‌, கூடாது, அது குப்பு!" 

"உனக்கு ஒரு அப்பா கிடைப்பாருடா 
கண்ணா” 

"என்‌ அப்பா செத்துப்போயிட்டார்‌. நீ 
என்‌ அம்மா, அம்மால்லாம்‌ தப்புச்‌ செய்யக்‌ 
கூடாது..." 

மறுப்பில்‌ தலையாட்டும்‌ மகன்‌. 

ஈ. முன்னோக்கு முறை 


எதிர்வரும்‌ காலத்தில்‌ நடைபெறப்போகும்‌ 
நிகழ்வுகளாகக்‌ கற்பனையில்‌ எண்ணிப்‌ 
பார்த்தல்‌. இது கதைமாந்தரின்‌ பார்வையிலோ 


கதையாசிரியரின்‌ பார்வையிலோ 
சொல்லப்படலாம்‌. 


எ.கா. சுந்தர ராமசாமியின்‌ 'பிரசாதம்‌' 
கதையிலிருந்து ... 


அடுத்த நாள்‌, குழந்தையைத்‌ 
தூக்கிக்கொண்டு கோயிலுக்கு நடந்து போகிற 
காட்சியை ஒரு தாய்‌ தன்‌ கணவனிடம்‌ 


விவரிக்கிறாள்‌. 


'நாளை விடியக்‌ கருக்கலில்‌ எழுந்திருக்க 
வேண்டும்‌. சுடு தண்ணீரில்‌ குழந்தையைக்‌ 


குளிப்பாட்ட வேண்டும்‌. பட்டுச்சட்டை போட்டு, 
கலர்நூல்‌ வைத்துப்‌ பின்ன வேண்டும்‌. அந்தப்‌ 
பின்னலில்‌ ஒரு ரோஜா - ஒன்றே ஒன்று - 
அதற்குத்‌ தனி அழகு. நாம்‌ இருவரும்‌ 
குழந்தையைக்‌ கோயிலுக்கு எடுத்துச்‌ 
செல்கிறபொழுது தெருவில்‌ சாணி தெளிக்கும்‌ 
பெண்கள்‌, கோலம்‌ இழைக்கும்‌ பெண்கள்‌ 
எல்லோரும்‌ தலைதூக்கித்‌ தலைதூக்கிப்‌ 
பார்க்க வேண்டும்‌. அவர்கள்‌ தலைதூக்கிப்‌ 
பார்ப்பதை நான்‌ பார்க்க வேண்டும்‌. நான்‌ 
பார்த்து, உங்களைப்‌ பார்க்க வேண்டும்‌. நீங்கள்‌ 
எல்லோரும்‌ பார்ப்பதைப்‌ பார்க்கவேண்டும்‌. 
பார்த்துவிட்டு என்னைப்‌ பார்க்க வேண்டும்‌. 
உ. காட்சித்துணுக்கு முறை 


கடந்தகால நிகழ்வுகளை அல்லது 
நினைவுகளை, புகைப்படப்‌ பிரதிகளை அடுக்கிக்‌ 


| | 11th Advance Tamil - FINAL.indd 41 


41 


காட்டுவதுபோலக்‌ காட்சித்‌ துணுக்குகளாகச்‌ 
சொல்லிச்‌ செல்லும்‌ முறை. இதை ஒரு 
விரைவான பின்னோக்குமுறை என்றும்‌ 
கூறலாம்‌. 


(௭. கா.) நம்‌ பாடப்பகுதியில்‌ அமைந்துள்ள 
ஆர்‌. சூடாமணியின்‌ 'இறுக மூடிய கதவுகள்‌' 
கதையில்‌ மகனின்‌ நினவுக்காட்சிகளாகச்‌ 
சொல்லப்படும்‌ கீழ்க்காணும்‌ வரிகளைக்‌ 
காட்சித்துணுக்கு முறைக்கு எடுத்துக்காட்டாகக்‌ 
கொள்ளலாம்‌. 


'புரண்டு படுத்தேன்‌. மறுபடியும்‌ 
அரைத்தூக்க நிலை. கண்களுள்‌ மீண்டும்‌ 
இளம்‌ அம்மாவின்‌ முகம்‌. அதில்‌ ஒருவித ஆவல்‌. 
உதடுகள்‌ ஏதோ சொல்கின்றன. சிறுவனின்‌ 
கண்களில்‌ அதிர்ச்சி. மறுப்புக்குறியில்‌ தலை 
இடவலமாய்‌ அசைகிறது' 


சிறுகதையின்‌ மொழிநடை 


ஒரு சிறுகதை, அக்கதையின்‌ 
மையப்பொருள்‌, சூழல்‌ மற்றும்‌ கதைக்களம்‌ 
ஆகியவற்றிற்குப்‌ பொருந்தும்படியான 
மொழிநடையில்‌ அமைதல்‌ நலம்‌. 


1. பொதுமொழியில்‌ சொல்லும்‌ முறை 


அனைத்துப்பகுதிகளிலும்‌ வாசிக்கப்படுகிற, 
பொதுமொழியில்‌ கதை சொல்லும்‌ முறை. 
இது எழுத்து வழக்கிலும்‌ பேச்சு வழக்கிலும்‌ 
அமையலாம்‌. 


நம்‌ பாடப்பகுதியில்‌ அமைந்துள்ள 'இறுக 
மூடிய கதவுகள்‌, ப்‌ உதிரும்‌' போன்ற கதைகளை 
இதற்கு எடுத்துக்‌ காட்டாகக்‌ கொள்ளலாம்‌. 
2. வட்டாரமொழியில்‌ சொல்லும்‌ முறை 

அந்தந்தப்‌ பகுதிகளில்‌ வழங்கும்‌ வட்டார 

வழக்கு மொழியில்‌ கதை சொல்லும்‌ முறை. 
இம்முறையில்‌ பெரும்பாலும்‌ பேச்சு வழக்கே 
பயன்படுத்தப்படும்‌. 

(எ.கா.) கி. ராஜ நாராயணனின்‌ 
'நிலைநிறுத்தல்‌' - கதையிலிருந்து ... 

"மூதேய்‌ மூதேய்‌ வெறுவாக்கலங்கெட்ட 
மூதேய்‌.” எப்பேர்க்‌ கொத்தி வேலையாளாய்‌ 
இருந்தாலும்‌ வசவு வாங்காமல்‌ தீராது அவரிடம்‌. 


14-02-2019 172787 | | 


இது சாதாரணம்‌: பெரிய முதலாளிக்கேண்ணு 
உள்ள கெட்டவார்த்தை வசவுகள்‌ இருக்கு. 
அதோடு எத்தனையோதயா அவரிட்டெ அடியும்‌ 
வாங்கி இருக்கான்‌ இந்த மாசாணம்‌ பயல்‌. 


இப்பொ அவன்‌ வாங்கின வசவுக்கு 
ஒரு காரணமும்‌ கிடையாது. "சுண்ணாம்பு 
எடுத்துட்டுவாலே மாசாணம்‌"ண்ணாரு 
எடுத்துட்டு வந்தான்‌. 

ஒரு பிஞ்சு சுண்டைக்காய்‌ அளவுதான்‌ 
வெத்திலையில்‌ வைத்துக்‌ கொண்டாரனும்‌: 
மஞ்சாடி கூமரப்படாது, வசவுதான்‌. 
3. பொது மற்றும்‌ வட்டார மொழியில்‌ 

சொல்லும்‌ முறை 


கதாசிரியரின்‌ விவரிப்பைப்‌ பொதுவான 
மொழியிலும்‌ கதை மாந்தர்களின்‌ உரையாடலை 


ர்‌ படிப்போம்‌ சுவைப்போம்‌ 


வட்டாரத்தின்‌ பேச்சுவழக்கிலும்‌ கலந்து 
அமைக்கலாம்‌. பெரும்பாலான கதைகள்‌ 
இம்முறையில்‌ எழுதப்பட்டு வருகின்றன. 


நம்‌ பாடப்பகுதியில்‌ அமைந்த 'நசுக்கம்‌' 
சிறுகதையை இதற்கு எடுத்துக்காட்டாகக்‌ 
கொள்ளலாம்‌. 


எழுத்தின்‌ இரகசியம்‌ 

எழுத்தின்‌ இரகசியம்‌ எழுத்தில்தான்‌ 
உள்ளது. எனவே, சிறுகதை வடிவத்தின்‌ 
அனைத்துக்‌ கூறுகளையும்‌ தன்வயப்படுத்தி, 
சுயமான படைப்பூக்கத்துடன்‌ கதைகள்‌ 
வெளிப்படவேண்டும்‌. எந்தவொரு படைப்பாக 
இருந்தாலும்‌ அதன்‌ களத்தில்‌ நின்று, 
உணர்வுப்பூர்வமான மொழியில்‌ சமூக 
உயர்வினை நோக்கி எழுதப்படும்‌ போது அது 
வெற்றிகரமாக அமையும்‌. 


தமது சிறுகதைகள்‌ பற்றிப்‌ புதுமைப்பித்தன்‌ 


| | 11th Advance Tamil - FINAL.indd 42 ஓ 


கதைகேட்பதும்‌ கதைசொல்லுவதும்‌ தொன்றுதொட்டு வந்தபழக்கம்‌. 'ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா 
இருந்தான்‌' என்று ஆரம்பிக்கும்‌ இளமை மாறாத கதைகள்‌ முதல்‌ இன்று இருக்கும்‌ எழுத்தாசிரியர்களின்‌ 
கனவுகளான சிறுகதைகள்வரை, எல்லாம்‌ மனித உள்ளத்தின்‌ அடையமுடியாத ஆசைகளின்‌ எதிரொலி. 
கதை என்றால்‌ என்ன? எதுதான்‌ சிறுகதை? சிறுகதையின்‌ எல்லை என்ன? சிறுகதைக்கென்று தனிப்பட்ட 
ரூபம்‌ ஒன்று உண்டா? இதற்கெல்லாம்‌ சூத்திரங்கள்‌ ஒன்றும்‌ கிடையாது. சிறுகதையின்‌ எல்லை 
வளர்ந்துகொண்டே வருகிறது. ஒவ்வொரு கதை ஆசிரியனும்‌ எருத்தாண்ட ரூபங்கள்‌ எண்ணிறந்தன. 


அச்சுப்பிழை பார்க்கிறவர்களை ஒதுக்கிவிட்டால்‌ என்‌ கதையின்‌ முதல்‌ வாசகன்‌ நான்தான்‌. அவ்வளவு 
ரசித்துப்‌ படிப்பேன்‌. வேகமாக எழுதிக்கொண்ரு போவதனால்‌, எழுதியதில்‌ அங்கொன்றும்‌ இங்கொன்றும்தான்‌ 
என்‌ ஞாபகத்தில்‌ இருக்கும்‌. 

நான்‌ இப்பொழுது பிரசுரித்துள்ளவற்றின்‌ அளவுக்கு ஏறக்குறைய சமமான எண்ணிக்கையுள்ள கதைகள்‌ 
அவை எழுதப்பட்ட காலத்திலிருந்த பத்திரிகை காரியாலயங்கள்‌ எல்லாவற்றையும்‌ சேத்திர தரிசனம்‌ 
செய்துவிட்ரு திரும்பியவை ஆகும்‌. எழுத்துக்குப்‌ பயிற்சி மிகவும்‌ அவசியம்‌. முருக்கிவிட்ட எந்திரம்‌ மாதிரி 
தானே ஓர்‌ இடத்தில்‌ வந்து நிற்கும்‌. இது என்‌ அனுபவம்‌. இதுவரை நான்‌ கையாண்ருவரும்‌ இந்த முறை 
பிசகியதே இல்லை. என்‌ கதைகளிலே ஏற்றத்தாழ்வு உண்டு. அவற்றிற்குக்‌ காரணம்‌ வார்ப்புப்‌ பிசகு 
அல்ல. அதை எழுதத்‌ தூண்டிய மன அவசரத்தின்‌ உத்வேகத்தைப்‌ பொறுத்தது கதையின்‌ கவர்ச்சியில்‌ 
காணும்‌ ஏற்றத்தாழ்வு. 

நான்‌ முன்விசாரித்த உதாரணங்களே போதும்‌ என்‌ கதைகளில்‌ நூற்றுக்குத்‌ தொண்ணூறு எடுத்த 
எருப்பில்‌ எழுதியும்‌ வெற்றி காணுவதற்குக்‌ காரணம்‌ என்‌ நெஞ்சில்‌ எழுதாக்‌ கதைகளாகப்‌ பல எப்பொழுதும்‌ 
கிடந்துகொண்டே இருக்கும்‌. அந்தக்‌ கிடங்கில்‌ இருந்து நான்‌ எப்பொழுதும்‌ எருத்துக்கொள்ளுவேன்‌. கதை 
எழுதும்‌ சிலர்‌ அவற்றை விவரப்பட்டியல்‌ எழுதி ஒரு மூலையில்‌ போட்ருவைப்பார்கள்‌; நான்‌ அப்படியல்ல. 
ஞாபக மறதிக்கு அரிய வசதியளிப்பேன்‌. எழுத்துரூபத்தில்‌ அமையும்வரை மனதில்‌ உறுத்திக்கொண்ருக்‌ 
கிடக்கும்‌ நிலையில்‌ இருந்த கதைகள்‌ யாவும்‌ இவற்றைவிடச்‌ சிறந்த ரூபத்தில்‌ இருந்தன என்பது என்‌ 
நம்பிக்கை. 


42 


14-02-2019 172787 | | 


ட... பிங்கி © | ன க | | || 


13] கண்ணாடி 


பொருத்தமான விடையைத்‌ தேர்ந்தெருத்து எழுதுக. 


1. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 43 ஓ 14-02-2019 17:27:57 | | 


சிறுகதைக்கான வடிவ அமைதியுடன்‌ வெளிவந்த முதல்‌ தமிழ்ச்‌ சிறுகதை 
௮) காக்காய்‌ பார்லிமெண்ட்‌ ஆ) குளத்தங்கரை அரசமரம்‌ இ)துன்பக்கேணி ஈ) விடியுமா? 


ஒரு சம்பவம்‌, ஒரு மனநிலை, ஒரு சிக்கல்‌ என ஒருபொருளைப்‌ பற்றி மட்டுமே அமையும்‌ ஓர்மை 
கொண்டது அகவிதை ஆ)சிறுகதை இ) புதினம்‌ ஈ) கட்டுரை 


பொருந்தாத இணையைக்‌ கண்டறிக. 


௮) புதுமைப்பித்தன்‌ - ந.பிச்சமூர்த்தி ஆ) கந்தர்வன்‌-மேலாண்மை பொன்னுசாமி 
இ) ராஜம்கிருஷ்ணன்‌ - கோமகள்‌ ஈ) கி. இராஜநாராயணன்‌-ஆதவன்கதீட்சண்யா 
பொருத்துக 
ஆசிரியர்‌ பெயர்‌ எழுத்தின்‌ தன்மை 
௮) தி. ஜானகிராமன்‌ - 1. குறியீடு 
ஆ) ந. முத்துசாமி - 2. விளிம்புநிலை 
இ) பாமா - 3. கரிசல்‌ 
ஈ) கி.இராஜநாராயணன்‌ - 4. மனச்சலனம்‌ 
- 5. சொற்சித்திரம்‌ 


௮) ௮-1 ஆ-3 இஃ-4 ஈ-2 


அ) ௮-4 ௮-1 இ.-2 ஈத 
இ) ௮-5 ஆ-1 இ-4 ஈ-3 


ஈ) ௮-4 ஆ-1 இஃ-5 ஈ-2 


கூற்று : கதையின்‌ நிகழ்வுகள்‌ யாருடைய பார்வையிலிருந்து சொல்லப்படுகின்றன என்பதே 
நோக்குநிலை 

காரணம்‌ : கதை சொல்லுதலின்‌ நோக்கு நிலை சிறுகதைகளுக்கான உத்திகளுள்‌ ஒன்று 

௮) கூற்று சரி, காரணம்‌ தவறு 

ஆ) கூற்று, காரணம்‌ இரண்டும்‌ சரி காரணம்‌ கூற்றுக்கான சரியான விளக்கம்‌ 

இ) கூற்று, காரணம்‌ இரண்டும்‌ சரி ஆனால்‌ காரணம்‌ கூற்றுக்கான சரியான விளக்கமன்று 

ஈ) காரணம்‌, கூற்று இரண்டும்‌ தவறு 


பின்வரும்‌ கூற்றுகளில்‌ தவறானவற்றைச்‌ சுட்டுக. 


1. வாசகனை எந்த அளவிற்குக்‌ கற்பனை செய்யவைக்கிறதோ அந்த அளவிற்குச்‌ சிறுகதை 
வெற்றிபெறுகிறது. 
2. சிறுகதையின்‌ போக்கு ஓர்மை கொண்டதாக இருக்கவேண்டியதில்லை. 


43 


10. 


3. சிறுகதையின்‌ முடிவில்‌ உள்ள திருப்பம்‌ வாசிப்பவன்‌ ஊகித்து அறியும்‌ ஒன்றாக 


இருக்கவேண்டும்‌. 


4. ஒரு சிறந்த சிறுகதை அதன்‌ கடைசி வரிக்குப்‌ பிறகே வாசகனின்‌ மனத்தில்‌ மீண்டும்‌ 


தொடங்குகிறது. 
௮)2,3 அ)1,2 இ)1,3 ஈ)2,4 
தொடக்ககாலத்‌ தமிழ்‌ மரபில்‌ கதைகள்‌ இவ்வாறு சொல்லப்பட்டன. 
௮) எழுத்து வழியாக ஆ) அச்சுவழியாக இ) வாய்மொழியாக ஈ) சைகை வழியாக 


தொடக்ககாலத்தில்‌ சிறுகதைகளுக்கான முக்கியத்துவம்‌ கொடுத்த இதழ்‌ 


௮) வானம்பாடி ஆ) கசடதபற இ) மணிக்கொடி  ஈ) எழுத்து 


வாசிப்பு அனுபவத்தின்‌ தொடக்கமாக அமைவது 


௮) சாகசக்ககைகள்‌ ஆ) பொழுதுபோக்குக்‌ கதைகள்‌ 
இ) குழந்தை இலக்கியம்‌ ஈ) மெல்லுணர்வுக்‌ கதைகள்‌ 
இவர்களில்‌ யார்‌ ஆண்‌ எழுத்தாளர்‌ இல்லை 

௮) யூமாவாசுகி ஆ) பூமணி இ) அம்பை ஈ) சுஜாதா 


குறுவினா 


1. 


2. 


3. 


4. 


இத 


தமிழ்ச்சிறுகதைகளின்‌ முன்னோடிகளாக அறியப்படுபவர்கள்‌ யாவர்‌? 
சிறுகதையில்‌ 'ஓர்மை என்றால்‌ என்ன? 

காட்சித்துணுக்கு முறை என்பது யாது? 

இரண்டாம்‌ தலைமுறை சிறுகதை ஆசிரியர்களாக அறியப்படுபவர்கள்‌ யாவர்‌? 


இப்ப அவன்‌ வாங்கின வசவுக்கு ஒரு காரணமும்‌ கெடயாது. "சுண்ணாம்பு எடுத்துட்டுவாலே 
மாசாணம்‌” ண்ணாரு. - இதைப்‌ பொதுமொழி நடையில்‌ எழுதுக. 


சிறுவினா 


1. 


2 


3. 


4. 


ல்‌ 


சாகசக்கதைகளை வரையறு. 


சிறுகதை வடிவத்தின்‌ உறுப்புகளை எழுதுக. 


கதை சொல்லுதலின்‌ நோக்கு நிலையினை விளக்குக. 
அகச்சித்திரிப்பு, புறச்சித்திரிப்பு வேறுபடுத்துக. 


சிறுகதை வடிவத்தைக்‌ கலை வடிவமாக்கிய ரஷ்ய எழுத்தாளர்கள்‌ குறித்து எழுதுக. 


நெருவினா 


1. 


2 


| | 11th Advance Tamil - FINAL.indd 44 ஓ 14-02-2019 17:27:57 | | 


கதைசொல்லுகலின்‌ உத்திகளை விளக்குக. 
சிறுகதையின்‌ மொழிநடை குறித்து ஆய்க. 


சி.சி. 


சிறுகதை 


யானையின்‌ சாவு 


- சார்வாகன்‌ 


ரங்கநாதனுக்குக்‌ கோபமும்‌ எரிச்சலும்‌ 
அத்துமீறிக்‌ கொண்டு வந்தது. குழந்தையின்‌ 
முதுகில்‌ அங்கேயே ஓர்‌ அறை வைக்கக்‌ கையை 
ஓங்கிவிட்டான்‌. ஒருவரையொருவர்‌ இடிச்சு 


மோதிக்கொண்டு வேர்வை நெடியும்‌ தூசியும்‌ 
பல்வேறு அழுகல்‌ கறிகாய்‌ வாசனைகளும்‌ 
நிறைந்த நட்டநடுக்‌ கடைத்தெருவில்‌ 
செல்லுலாய்டு பிளாஸ்டிக்‌ பொம்மைகளைப்‌ 


பரப்பி வைத்திருந்த அந்தக்‌ கிழவனை விட்டு 
நகரமாட்டேன்‌ என்று சத்தியாக்கிரகம்‌ 
செய்து கொண்டிருந்த குழந்தையின்‌ கையை 
ஆத்திரத்துடன்‌ அமுக்கிப்‌ பிடித்தான்‌. அகத்திலே 
உடைப்பெடுத்துவரும்‌ கோபத்தினால்‌ 
கண்களைச்‌ சுருக்கி 'புஸ்புஸ்‌ ஸென்று மூச்சு 
விட்டுக்கொண்டு "நீ வரயா இல்லை நான்‌ 
ஒன்னை இங்கியே விட்டுட்டுப்‌ போயிடட்டுமா?" 
என்று சீறினான்‌. குழந்தை அவனை நிமிர்ந்து 


காட்டிய இடத்தில்‌ நிசமாகவே ஒரு யானை 
இருந்தது. கிளிப்பச்சை நிறத்தில்‌ உடம்பு, 
முதுகில்‌ தங்கவர்ணத்தில்‌ வேலைப்பாடுகளும்‌, 
ரோஸ்‌ நிற வாயும்‌, நல்ல எலுமிச்சை மஞ்சளில்‌ 
குந்தமும்‌ கொண்டு தும்பிக்கை ரோஸ்‌ நிறமான 
பின்பாகம்‌ தெரியத்‌ தூக்கி சலாம்‌ போடும்‌ 
நிலையில்‌ நின்று கொண்டிருந்தது அந்த யானை. 
அத்தனை குப்பை சாமான்களுக்கிடையேயும்‌ 
அதைக்‌ கண்டுபிடித்து விட்ட குழந்தையின்‌ கண்‌ 
தீட்சண்யத்தை மனசில்‌ சபித்துக்கொண்டே 
அதை வாங்கி விடலாம்‌ என்று ஜேபியில்‌ 
கைவிட்டான்‌. அவன்‌ பார்வை அந்த யானைமேல்‌ 
பாய்ந்தது. அழகுணர்ச்சி மிக்க அவனுக்கு - 
அழகுணர்ச்சி தன்னிடம்‌ நிறைய இருக்கிறது 
என்று பெருமைப்பட்டுக்‌ கொண்டிருந்த 
அவனுக்கு - அந்தப்‌ பிளாஸ்டிக்‌ யானை 
துதிக்கையைத்‌ தூக்கி ரோஸ்‌ வாயைக்‌ காட்டி 


பார்த்தது. தும்பியின்‌ சிறகைப்‌ போலிருந்த அதன்‌ 
கண்கள்‌ பளபளத்தன. ஈனக்‌ குரலில்‌, "எனக்கு 
யானை வேணும்ப்பா என்று கெஞ்சியது. 


அவன்‌ காஞ்சிபுரம்‌ கோவிலில்‌ குழந்தைக்கு 
யானை காட்டினதிலேயிருந்து இரவும்‌ 
பகலும்‌ இதே பல்லவிதான்‌. எனக்கு யானை 
வேணும்ப்பா! தன்‌ பொருளாதார நிலையில்‌ 
யானையைக்‌ கட்டித்‌ தீனி போட்டு மாளாது 
என்று குழந்தையைப்‌ புரிந்து கொள்ள வைக்க 
அவனுக்கு ரெண்டு வாரங்கள்‌ ஆச்சு. நாலு 
நாளாய்த்தான்‌ யானையை மறந்திருந்தான்‌. 
இப்போ மறுபடி பிடிச்சுக்‌ கொண்டது. 


நடைபாதையோரத்தில்‌ வியாபாரம்‌ 
செய்யும்‌ கிழவனை வெறுப்போடு பார்த்துவிட்டு, 
"இங்கே யானை இல்லை. வா வீட்டுக்குப்‌ 
போகலாம்‌” என்று குழந்தையின்‌ கையை 
இழுத்தான்‌. "அதோ இருக்கே” குழந்தை கையை 
நீட்டி ஒரு மூலையைக்‌ காண்பித்தது. அது 


| | 11th Advance Tamil - FINAL.indd 45 


45 


அவனை ஏளனம்‌ செய்வது போலிருந்தது. 
யானைக்‌ குலத்தையோ ஐராவதம்‌ முதல்‌ 
வரதர்கோவில்‌ யானைவரை இதுவரை 
உலகத்தில்‌ இருந்த, இனிமேல்‌ இருக்கப்‌ 
போகிற அத்தனை யானைகளையும்‌, அதோடு 
தன்னையும்‌ பரிகாசம்‌ செய்வது போலிருந்த 
அந்தப்‌ பச்சையானை மேல்‌ அவனுக்குத்‌ 
திமரென்று அளவுக்கு மிஞ்சின கோபமும்‌ 
ஆத்திரமும்‌ பொங்கிக்கொண்டு வந்தது. 


சீ இது வாணாம்‌, அசிங்கம்‌, யானை 
எங்கியாவது பச்சையாவா இருக்கும்‌? நான்‌ 
ஒனக்கு நல்ல கருப்பு யானை வாங்கித்தரேன்‌, 
இப்போ வீட்டுக்குப்‌ போலாம்‌ வா , என்று 
மறுபடியும்‌ குழந்தையை இழுத்தான்‌. குழந்தை 
நிமிர்ந்து கண்களை அகல விரித்துக்கொண்டு 
அவனைப்‌ பார்த்தது. 


"நெஜம்மா' 


"நெஜம்மாத்தான்‌, நீயே பாரு." 


14-02-2019 172787 | | 


அவன்‌ வாக்குக்‌ கொடுத்தபின்‌ இருவரும்‌ 
வீட்டைப்‌ பார்க்க நடந்தனர்‌. 


அவன்‌ யானையை மறந்தாலும்‌ அவனை 
மறக்க விடவில்லை அந்தக்‌ குழந்தை. "எங்கே 
யானை? எங்கே யானை? வாங்கித்தரேன்னியே'" 
என்று அவனை அரிச்சு எடுத்து விட்டது. "இந்த 
ஊர்லே நல்லதாக்‌ காணும்‌, நான்‌ வெளியூர்‌ 
போய்‌ வரப்போ வாங்கி வரேன்‌, ப்ராமிஸ்‌" 
என்று சத்தியம்‌ செய்தபின்‌ அதன்‌ துளைச்சல்‌ 
நின்றது. 


சொன்ன வாக்கை அவன்‌ நிறைவேற்றியும்‌ 
விட்டான்‌. அது மரயானை. அப்படியொண்ணும்‌ 
பிரமாதக்கலாசிருஷ்டியாகப்‌ பிரமிப்பூட்டும்‌ 
வகையில்‌ இல்லாது போனாலும்‌ கருப்பாக, 
கிட்டத்தட்ட கருப்பாக இருந்தது. தும்பிக்கை 
இருந்தது. வெள்ளைத்‌ தந்தமும்‌ இருந்தது. 
ரோஸ்‌ வாய்‌ இல்லை. யானைக்‌ குலத்தையும்‌ 
அவனையும்‌ ஏளனம்‌ செய்யவில்லை. 


அதை வாங்கி வந்தது முதல்‌ வேறொரு 
விபரீதம்‌. குழந்தை எப்போ பார்த்தாலும்‌ 
யானையோடேதான்‌. சாப்பிடும்போது 
அதுக்கும்‌ சோறு வைக்க வேணும்‌. அது 
தூங்கினப்புறந்தான்‌ குழந்தை தூங்கமுடியும்‌. 
அந்த யானையின்‌ விருப்பு வெறுப்புகளும்‌ 
பிடிவாதமும்‌ கோபமும்‌ விளையாட்டும்‌ அந்த 
வீட்டின்‌ நடைமுறை வாழ்க்கையையே உலுக்கி 
விட்டது. 


அவனுக்‌ கென்னமோ இது 
விபரீதமாகத்தான்‌ பட்டது. என்னதான்‌ குழந்தை 
யென்றாலும்‌ ஆறு வயசாச்சே. அந்தப்‌ பொம்மை 
யானை ஓர்‌ உயிருள்ள யானை மாதிரி, அதுவும்‌ 
செல்லம்‌ கொடுத்துக்‌ கெட்டுப்போன ஒரு 
குழந்தை யானை மாதிரிவீட்டில்லூட்டியடிப்பது 
அவனுக்குச்‌ சரியானதாகப்படவில்லை. 
அது பொம்மை மரம்‌. கல்கண்டு சாப்பிடாது; 
ஹார்லிக்ஸ்‌ குடிக்காது; வேர்க்கடலையும்‌; 
கரும்பும்‌ கேட்காது என்று ஒண்ணுக்குப்‌ 
பத்துத்தரமாகச்‌ சொல்லிப்‌ பார்த்தான்‌. இது 
யானைதான்‌. பொம்மையில்லை என்று ஒருநாள்‌ 
பூராவும்‌ குழந்தை அழுது ஆர்ப்பாட்டம்‌ செய்தது. 
மறுநாள்‌ குழந்தையும்‌ யானையும்‌ அவனோடு 
பேசவில்லை. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 46 


46 


அவனுக்கு மனது ரொம்பவும்‌ 
கஷ்டமாகப்‌ போய்விட்டது. மூணாவது நாள்‌ 
அவன்‌ குழந்தையைக்‌ கூப்பிட்டு, "இது நெஜ 
யானைதான்‌, நான்தான்‌ இதுக்கு முன்னாலே 
சரியாப்‌ பாக்கலை" என்று மன்னிப்புக்‌ கேட்கும்‌ 
முறையில்‌ சொன்னவுடன்‌ பார்க்க வேணுமே 
குழந்தையின்‌ உற்சாகத்தை. "பாத்தியா நான்‌ 
சொன்னா தெரியலியே, தும்பிக்கை இருக்கு, 


குந்தம்‌ இருக்கு, காதைப்‌ பாரு மொறமாட்டம்‌, 
கருப்பு ஒடம்பு. இதைப்‌ போயி ஆனை 
இல்லையின்னா - ஆனைக்கி ஓம்‌ மேலே 
ரொம்ப ஆசையாம்‌, எப்பிடித்‌ தடவிக்‌ குடுக்க 
வருது பாத்தியா...? என்று அடுக்கிக்‌ கொண்டே 
போனது. 


அன்று முதல்‌ அந்த யானைக்கு ரெண்டு 
விளையாட்டுத்‌ தோழர்‌. குழந்தையும்‌ 
ரங்கநாதனும்‌. அதைக்‌ குளிப்பாட்டுவார்கள்‌. 
அதற்குச்‌ சோறு போடுவார்கள்‌. அதோடு 
காட்டில்‌ வேட்டைக்குப்‌ போவார்கள்‌. காயம்‌ 
பட்டால்‌ கட்டுக்‌ கட்டி விடுவார்கள்‌. கோபம்‌ 
வந்து அடிப்பார்கள்‌. சோறு போடாமல்‌ 
கண்டனை கொடுப்பார்கள்‌. செய்த தப்புக்கு 
அது வருந்தி கெஞ்சி மன்னிப்புக்‌ கேட்க 
வரும்போது அதற்குப்‌ புத்தி சொல்வார்கள்‌. 
அதுக்குக்‌ கோபம்‌ வரும்போது அதன்‌ கையில்‌ 


அகப்படாது ஒளிந்து கொள்வார்கள்‌. அது 
சுமுகமாய்‌ இருக்கும்போது சர்க்கஸ்‌ வித்தைகள்‌ 
கற்றுக்‌ கொடுப்பார்கள்‌. இப்படியாக எல்லாம்‌ 
இருவரும்‌ சேர்ந்தே செய்து வந்ததன்‌ பலனாக 
ரங்கநாதனுக்கு அந்த யானை ரொம்ப ரொம்பப்‌ 


பழக்கமாகிவிட்டது. அதனுடைய மனநிலைகள்‌, 
விருப்புவெறுப்புகள்‌ எல்லாம்‌ அவனுக்கு 
அத்துபடியாகிவிட்டன. சிலசமயம்‌ குழந்தை 
இல்லாதபோதுகூட அந்த யானை அவனோடு 
விளையாட வரும்‌. அல்லது முரண்டிக்கொண்டு 
நிற்கும்‌. 

மறுபடியும்‌ அவன்‌ வேலை நிமித்தமாக 
வெளியூர்‌ போக வேண்டியிருந்தது. திரும்பி 
வரும்போது வழிநெடுக அவனுக்குக்‌ 
குழந்தை யானை ஞாபகம்தான்‌. புது 
விளையாட்டு ஒன்றைக்கூட கற்பனை செய்து 
வைத்திருந்தான்‌. யானையை மீன்‌ பிடிக்க 
வைக்கவேணும்‌. சேற்றிலிருந்து அசரை 


14-02-2019 172787 | | 


மீனை அது தும்பிக்கையால்‌ துழாவிக்‌ துழாவி 
எடுத்துக்‌ கொடுக்க வேணும்‌. பிறகு அது பெரிய 
மடுக்கரையில்‌ உட்கார்ந்தபடி தூண்டிலிக்குப்‌ 


பதில்‌ தும்பிக்கையில்‌ புழுவை வைத்துப்‌ 
பிடிக்கவேணும்‌ இன்னும்‌ எத்தனையோ. 


ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து வீடுபோய்ச்‌ 
சேர்ந்தபோது குழந்தையையும்‌ காணோம்‌! 
யானையையும்‌ காணோம்‌. வெளியே எங்கோ 
விளையாடப்‌ போயிருக்கிறார்கள்‌ என்று 
நினைத்துத்‌ கொண்டான்‌. சாயங்காலம்‌ அவன்‌ 
வெளியே போய்விட்டு வந்தபோது நேரம்‌ 
அதிகம்‌ ஆகிவிட்டிருந்தது. குழந்தையும்‌ 
தூங்கப்‌ போய்விட்டிருந்தது. புது விளையாட்டை 
நாளைக்குக்‌ கற்றுக்‌ கொடுக்கலாம்‌ என்று 
ஆறுதல்‌ சொல்லிக்‌ கொண்டான்‌. 


மறுநாள்‌ காலை ரங்கநாதன்‌ குழந்தையைப்‌ 
பார்த்தவுடன்‌ அவன்‌ கேட்ட முதல்‌ கேள்வி 
"யானை எங்கேதான்‌. ஏனென்றால்‌ அதன்‌ 
கையில்‌ யானையைக்‌ காணோம்‌. "அது 
எங்கேயோ" என்று அசுவாரசியமாகப்‌ பதில்‌ 
சொன்னது குழந்தை. அவனுக்கு ஒண்ணும்‌ 
புரியவில்லை. ஏமாற்றமும்‌ கோபமுமாக 
வந்தன. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 47 


47 


"தாணாமே போக்கிட்டியா, இல்லே 


காட்டுக்கு ஓடிப்போயிடுச்சா?" என்று கேட்டான்‌. 
அவன்‌ காதுக்கு அது சாதாரணக்‌ கேள்விபோல்‌ 
தொனிக்கவில்லை. அதட்டலா? அழுகையா? 


"ஊகும்‌ இங்கேதான்‌ எங்கேயாவது 
கெடக்கும்‌" என்று சொல்லிக்கொண்டே 
குழந்தை பல்‌ தேய்க்கப்‌ போய்விட்டது. 


"ஏய்‌, புது யானை வெளையாட்டு 
கண்டுபிடிச்சிருக்கிறேன்‌, மீன்‌ பிடிக்கிற 
வெளையாட்டு" என்று சொன்னபடியே 
ரங்கநாதன்‌ குழந்தையைப்‌ பின்‌ தொடர்ந்தான்‌. 


மூலையில்‌ அழுக்குத்‌ துணிகளிடையே 
யானை கேட்பாரற்றுக்‌ கிடந்ததைக்‌ கண்டான்‌. 


"ஐயோ பாவம்‌, ஒடம்பு சரியில்லை 
போலிருக்கே, காச்சல்‌ வந்துட்டுதோ, 
ஆஸ்பத்திரிக்குப்‌ போலாமா, மருந்து 
குடுக்கலாமா?ஏய்‌! இதோ, இங்கே இருக்கு பாரு!, 
யானை" எனப்‌ பரிவுடன்‌ சொல்லிக்கொண்டே 
யானையை எடுக்கக்‌ குனிந்தவன்‌ குழந்தையின்‌ 
பதிலைக்‌ கேட்டுச்‌ சடாரென்று நிமிர்ந்தான்‌. 


"நீ என்னப்பா, அதுக்கு ஒண்ணும்‌ வராது. 


14-02-2019 172787 | | 


அது என்ன நெஜ யானையா? பொம்மைக்குப்‌ 
போயி காச்சலும்‌ பேதியும்‌ வருமா?" என்று 
சொல்லிவிட்டுக்‌ குழந்தை அலமாரியைத்‌ 
திறந்து, "அப்பா, நீ இதைப்‌ பாத்தியா, நெஜ டயரு 
போட்டிருக்கே, எப்பிடி ஓடுது பாக்கறியா” என்று 


சொன்னபடியாகச்‌ சிவப்பு நிறமான, குட்டி 
டயர்‌ போட்ட தகரக்‌ கார்‌ ஒண்ணை எடுத்து 
வெற்றிகரமாக அவனுக்குக்‌ காண்பித்து, "நான்‌ 
தரமாட்டேன்‌, எதிர்‌ வீட்டம்மா எனக்குத்தானே 
குடுத்தாங்க" என்று பெருமை பேசியது குழந்தை. 

அவனுக்கு ஒண்ணும்‌ புரியவில்லை. 


குழந்தையைப்‌ பார்த்தான்‌. குறும்புச்‌ சிரிப்போடு 
பின்னம்புறம்‌ ஒளிக்க முயன்றுகொண்டிருந்த 


வெளிவந்துள்ளன. 


படிப்போம்‌ பகிர்வோம்‌ 


படைப்பு முகம்‌ 


அதன்‌ கையிலிருந்து கார்‌ எட்டிப்‌ பார்த்து 
பளபளவென்று பல்லைக்‌ காட்டி இவனை 
ஏமாளி செய்து கொண்டிருந்தது. 


தலையைத்‌ திருப்பிக்‌ கீழே பார்த்தான்‌. 
செத்துப்போன யானையின்‌ சடலம்‌, "நான்‌ 
வெறும்‌ மரம்‌, யானையில்லை" என்று 
முனகிவிட்டு மறுபடியும்‌ செத்துப்போச்சு. 
அவனுக்கு ஒண்ணும்‌ புரியவில்லை. 


"என்னப்பா சொல்றே?" என்று காரைத்‌ 
குரையில்‌ தேய்த்துக்‌ கொண்டே கேட்டது 
குழந்தை. 


அவனுக்கு ஒண்ணும்‌ புரியவில்லை. 


சார்வாகன்‌ (1929 - 2015): மருத்துவம்‌, இலக்கியம்‌ ஆகிய இரண்டு 5 
துறைகளிலும்‌ சாதித்தவர்‌. ஒரு சிறந்த எழுத்தாளராக அறியப்பட்ட 
பழைமையைக்‌ கேகள்விக்குள்ளாக்கும்‌ அங்கத எழுத்துக்குச்‌ 
சொந்தக்காரரான சார்வாகனின்‌ கதைகள்‌ தனித்தொகுப்பாக 


நீங்கள்‌ சிறுவயதில்‌ விளையாடிய ஒரு பாவனை விளையாட்டினைப்‌ பற்றி எழுதுக. 


கீழே கொருக்கப்பட்ருள்ள அப்துல்‌ ரகுமானின்‌ பெளர்ணமிப்பிறை என்னும்‌ கவிதையை யானையின்‌ 


சாவு கதையோடு ஒப்பிட்ரு எழுதுக. 


பெளர்ணமிப்பிறை 


குழந்தைகளே! உங்கள்‌ விரல்களை 


நாங்கள்‌ பிடித்துக்‌ கொள்கிறோம்‌ 


எங்களை உங்கள்‌ தேவ தேசத்திற்கு 


அழைத்துச்‌ செல்லுங்கள்‌ - அப்துல்‌ ரகுமான்‌ 


'யானையின்‌ சாவு' கதையில்‌ ரங்கநாதனின்‌ மனநிலையும்‌ குழந்தையின்‌ மனநிலையும்‌ வேறுபடும்‌ 


பாங்கினை எழுதுக. 


யானையின்‌ சாவு சிறுகதையினைக்‌ கருப்பொருளும்‌ சுவையும்‌ குன்றாமல்‌ ஒரு பக்க அளவில்‌ 


சுருக்கி எழுதுக. 


அவனுக்கு ஒண்ணும்‌ புரியவில்லை ... என்ற யானையின்‌ சாவு கதையின்‌ முடிவு வரியிலிருந்து 


ரங்கநாதனும்‌ சிறுவனும்‌ தொடர்ந்து பேசிக்கொள்வது போல்‌ கற்பனை உரையாடலை அமைத்திருக. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 48 


14-02-2019 172787 | | 


பூ உதிரும்‌ 


- ஜெயகாந்தன்‌ 


பெரியசாமி வாயைத்‌ திறந்து பேச 
ஆரம்பித்தால்‌, அதுவும்‌ அந்த நரைத்துப்போன, 
சுருட்டுப்‌ புகையால்‌ பழுப்பேறிய பெரிய 
மீசையை முறுக்கிக்‌ கொண்டு பேச 
ஆரம்பித்துவிட்டால்‌..... நிச்சயம்‌ அவர்‌ 
பேசுகின்ற விஷயம்‌ இந்த நூற்றாண்டில்‌ 
நிகழ்ந்த இரண்டு உலக மகா யுத்தங்களிலும்‌ 
நேச தேச ராணுவத்தினர்‌ புரிந்த வீரதீரச்‌ 
சாகசங்கள்‌ பற்றியதாகத்தான்‌ இருக்கும்‌. 


அரும்பு மீசைப்‌ பிராயத்தில்‌ முதல்‌ மகா 
யுத்தத்திலும்‌, கரு கருவென முறுக்கு மீசை 
வளர்ந்த நடுத்தர வயதில்‌ இரண்டாவது 
மகா யுத்தத்திலும்‌ சமராடி வந்தவர்‌ அவர்‌. 
சுதந்திரமும்‌ அமைதியும்‌ நிலவும்‌ ஒரு நாட்டின்‌ 
பிரஜையாய்‌ நரைத்த மீசையுடன்‌ தளர்ந்த 
உடலுடன்‌ இப்போது வாழ்ந்த போதிலும்‌ 
அவரது பட்டாளத்துக்கார மனத்துக்கு அடிக்கடி 
பழைய நிகழ்ச்சிகளை ஞாபகப்படுத்திக்‌ 
கொள்வதில்‌ ஒரு போதை இருந்தது. அதில்‌ 
ஒரு புத்துணர்ச்சியும்‌ பிறந்தது. 


தன்‌ மகனை ராணுவ வீரனாக்க வேண்டும்‌ 
என்ற தீர்மானத்தைக்‌ கண்டு பயந்த அவர்‌ 
மனைவி மரகதம்‌ உறவினர்கள்‌ மூலம்‌ 
கிழவரின்‌ முடிவை மாற்ற முயன்றாள்‌... 


"எதுக்குங்க பட்டாளமும்‌....கிட்டாளமும்‌? 
பையன்‌ பத்து படிச்சி பாஸ்‌ பண்ணி இருக்கு. 
ஏதாவது கெவுருமெண்டு உத்தியோகம்‌ ஒண்ணு 
பாத்து வெச்சி, கலியாணம்‌ காட்சி நடத்தி 
பேரன்‌ பேத்தியைக்‌ கொஞ்சிக்கிட்டிருக்காம--- 
பையனைப்‌ பட்டாளத்துக்கு அனுப்பறது 
சரியில்லீங்க அவ்வளவுதான்‌.....” என்று கூறிய 
அந்த உறவினர்களையும்‌, அவர்கள்‌ அவ்விதம்‌ 
வந்து யோசனை கூறக்‌ காரணமாயிருந்த 
மனைவியையும்‌ பார்த்து மீசையை முறுக்கிக்‌ 
கொண்டு லேசாய்ச்‌ சிரித்தார்‌ பெரியசாமி. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 49 


49 


பிறகு அவர்கள்‌ சொல்வதைச்‌ சற்று ஆழ்ந்து 
சிந்தித்தார்‌. அதில்‌ பொருளிருப்பதாகத்‌ 
தோன்றவில்லை அவருக்கு. குறுகிய பாசம்‌ 


என்பதைத்‌ தவிர வேறு காரணமில்லை என்றே 
தோன்றியது. 

அவர்களுக்கு அவர்‌ சொன்னார்‌: 
"உங்களுக்குத்‌ தெரியாது... ம்‌... நான்‌ வாழ்நாள்‌ 
பூராவும்‌ வெள்ளைக்காரங்ககிட்டே அடிமைச்‌ 
சிப்பாயாவே காலங்‌ கழிச்சவன்‌.... அப்பல்லாம்‌ 
ஒரு சாதாரண வெள்ளைக்கார சோல்ஜருக்கு 
இருந்த மதிப்புக்கூட ஒரு கறுப்பு மேஜருக்கு 
கிடையாது, ஒரு சுதந்திர நாட்டு ராணுவத்திலே 
ஒரு சாதாரண சிப்பாயாக இருக்க 
மாட்டோமான்னு ஏங்கினது எனக்கில்லே 
தெரியும்‌? இப்ப எம்மகனுக்கு அந்தச்‌ சான்ஸ்‌ 
கெடைக்கிறதுன்னா அதெ விடலாமா? 
பட்டாளத்துக்குப்‌ போனா, சாகறது தான்‌ தலை 
விதின்னு நெனச்சிக்காதீங்க. பட்டாளத்துக்குப்‌ 
போகாதவங்களுக்கும்‌ சாவு உண்டு... 
வாழ்கையிலே ஒரு பொறுப்பு' அநுபவம்‌, 
தேசம்ங்கிற உணர்வு... ம்‌... ஒரு 'டிஸிப்ளின்‌' 
எல்லாம்‌ உண்டாகும்‌ பட்டாளத்திலே.. 
இதெல்லாமில்லாம சும்மா வெந்ததைத்‌ 
தின்னுட்டு வேளை வந்தா சாகறதிலே 
என்னா பிரயோசனம்‌?... சொல்லுங்க" என்று 
அவர்‌ கேட்கும்‌ போது தந்தையின்‌ அருகே 
நின்றிருந்த சோமநாதன்‌, தந்தையின்‌ 
இதயத்தையும்‌ எண்ணத்தையும்‌ சரியாகவும்‌ 
முழுமையாகவும்‌ புரிந்துகொண்டான்‌. 


"அப்படிச்‌ செத்துப்‌ போனாத்தான்‌ என்னப்பா? 
பட்டாளத்துக்குப்‌ போறவன்‌, ஊருக்கு லீவில்‌ 
வந்து உடுப்பைக்‌ காமிச்சுப்பிட்டுப்‌ போனாப்‌ 
போதுமா? சண்டைன்னு வந்தா சாகவும்‌ தான்‌ 
தயாராப்‌ போகணும்‌” சோமநாதன்‌ கூறிய 
வார்த்தைகளைக்‌ கேட்டு, கிழவரின்‌ சுருட்டுக்‌ 
கறையேறிய கரிய உதடுகள்‌ உணர்ச்சி மிகுந்து 
துடித்தன. 


14-02-2019 172756 | | 


"சபாஷ்‌' "என்று பெருமிதத்தோடு 
அவனைப்‌ பாராட்டுகையில்‌ அவர்‌ கண்களில்‌ 
அதீதமானதோர்‌ ஒளி சுடர்விட்டது. 


தந்தை தன்‌ சொல்‌ வலியால்‌, தாயின்‌ 
ஆசீர்வாதத்துடனும்‌ பத்து வருஷங்களுக்கு 
முன்‌ பட்டாளத்தில்‌ சேர்ந்தான்‌ சோமநாதன்‌. 


முதன்முறை, லீவில்‌ வீட்டுக்கு 
வந்திருக்கும்போதுகூட, காலையில்‌ 
ஐந்தரை மணிக்குமேல்‌ அவனால்‌ 
படுக்கையில்‌ படுத்திருக்க முடியாது. 
எங்கோ நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு 
அப்பால்‌ இருக்கும்‌ தனது ராணுவ முகாமில்‌ 
முழங்குகின்ற காலை நேர எக்காளத்தின்‌ 
ஓசையைக்‌ கேட்டவன்‌ போன்று, அந்தப்‌ 
பழக்கத்தால்‌ படுக்கையிலிருந்து துள்ளி எழுந்து 
விடுவான்‌ சோமநாதன்‌. பின்னர்‌, காலை நேர 
உலாப்‌ போய்விட்டு, தேகப்பயிற்சி செய்து 
முடித்தபின்‌ என்ன செய்வதென்று புரியாமல்‌ 
நாள்‌ முழுதும்‌ பேப்பர்‌ படித்துக்‌ கொண்டு 
உட்கார்ந்திருப்பது அவனுக்கு மிகவும்‌ சிரமமாக 
இருந்தது. 


இரண்டாவது முறை அவன்‌ லீவில்‌ 
வந்தபோது அதற்கொரு பரிகாரம்‌ 


காண்பதுபோல்‌ தோட்ட வேலை செய்ய 
ஆரம்பித்தான்‌. அதன்‌ விளைவாய்‌ அவர்கள்‌ 
வீட்டை சுற்றிலும்‌ கட்டாந்தரையாகக்‌ 
கிடந்த 'தோட்டம்‌' சண்பகமும்‌, ரோஜாவும்‌, 
மல்லிகையும்‌ சொரியும்‌ நந்தவனமாக மாறி, 
அவனது நினைவாய்‌ இன்றும்‌ மலர்களை 
உதிர்த்துக்‌ கொண்டிருக்கிறது... 


"ம்‌...சும்மாக்‌ கெடந்த தோட்டமெல்லாம்‌ 
செம்பகமும்‌ ரோஜாவும்‌ வெச்சிப்‌ பூ மண்டிப்‌ 
போவுது...ஊரிலே இருக்கிற பொண்ணுங்க 
எல்லாம்‌ வந்து அள்ளிக்கிட்டுப்‌ போவுதுங்க... 
போறதுங்க சும்மா போவுதா? "பூ இருக்கிற 
வீட்டிலே பொண்ணு இல்லியான்னு" பரியாசம்‌ 
பண்றா ஒரு குட்டி..." 

"அதாரு அந்த வாயாடி?... பொண்ணு 
இல்லே, நீதான்‌ வந்து இருவேன்னு 
சொல்றதுதானே?..." என்று நரைத்த மீசையில்‌ 
வழக்கம்போல்‌ கை போட்டார்‌ பெரியசாமி. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 50 


50 


"அப்பிடித்தான்‌ நானும்‌ நெனச்சிக்கிட்டேன்‌. 
அதை அவகிட்டே எதுக்குச்‌ சொல்வானேன்‌... 


நேத்து கோயில்லே அவ ஆயியைப்‌ பார்த்துச்‌ 
சொன்னேன்‌... அவளுக்கு வாயெல்லாம்‌ 
பல்லாப்‌ போச்சு... நம்ப பயலுக்குப்‌ பொண்ணு 
கொடுக்கக்‌ கசக்குமோ, பின்னே..." 
என்று மலர்களின்‌ நடுவே மலர்ந்த 
முகத்தோடு, பல இரவுகளாய்த்‌ தூங்காமல்‌ 
கட்டிய மனக்‌ கனவுகளைக்‌ கணவனிடம்‌ 
உதிர்க்கும்‌ மனைவியின்‌ உணர்ச்சிகளைப்‌ 
புரிந்துகொண்டார்‌ பெரியசாமி. 


"சரி, சரி' இந்தத்‌ தடவை நம்ப வீட்டிலே 
கலியாணம்‌ தான்‌... நீ போயி மசிக்கூடும்‌ 
காகிதமும்‌ எடுத்து வையி... பையனுக்குக்‌ 
கடுதாசி எழுதணும்‌" என்று உற்சாகமாய்க்‌ 
கூவினார்‌ பெரியசாமி. 

வழக்கமாய்‌, தந்தையின்‌ கடிதம்‌ கண்ட 
ஓரிரு வாரங்களுக்குள்ளாகவே ஊருக்கு 
வந்துவிடும்‌ சோமநாதன்‌, அந்தத்‌ தடவை 
இரண்டு மாதங்களுக்குப்‌ பிறகே வர முடிந்தது. 
பேசிக்‌ 
கொண்டிருக்கையில்‌ இடையில்‌ வந்து 


அப்பனும்‌ மகனும்‌ 
கலந்துகொள்ளத்‌ தைரியம்‌ இல்லாத மரகதம்‌ 
தூரத்திலோ, அறைவாயிலிலோ நின்று 
அவர்களைக்‌ கவனித்துக்‌ கொண்டிருப்பாள்‌. 


சோமநாதன்‌ பேசிக்‌ கொண்டிருந்ததைக்‌ 
கேட்டுக்கொண்டிருந்த நேரம்போக, தான்‌ 
பேச நேர்ந்தபோதெல்லாம்‌ மகனின்‌ கலியாண 
விஷயமாகவே பேசினார்‌ பெரியசாமி. 


அவன்‌ தனக்கொரு கலியாணம்‌ என்பது 
பற்றி அதுவரை யோசித்ததில்லை. ஆனால்‌, 
தகப்பனார்‌ பேசுகிற தோரணையைப்‌ பார்த்தால்‌, 
தனக்கு யோசிக்க அவகாசமே தரமாட்டார்‌ 
போலிருந்தது. இதில்‌ யோசிக்கத்தான்‌ 
அப்படி என்ன இருக்கிறது? சமாதானச்‌ 
சூழ்நிலையில்‌ வாழும்‌ ஒரு தேசத்தின்‌ 
ராணுவ உத்தியோகஸ்தன்‌ கல்யாணம்‌ 
செய்து கொள்ளலாம்‌... அவ்விதம்‌ 
திருமணம்‌ புரிந்துகொண்டு எத்தனையோ 
பேர்‌ குடும்பத்தோடு அங்கேயே வந்து 
வாழ்கிறார்களே...என்பதையெல்லாம்‌ நினைவு 
கூர்ந்து 'சரி' என்று ஒப்புக்கொண்டான்‌. 


14-02-2019 172756 | | 


.. அந்தத்‌ தடவை லீவிலேயே அவனுக்கும்‌ 


அவளுக்கும்‌ கலியாணம்‌ நடந்தது. 


பூப்பறிக்க வந்த கெளரி பூந்தோட்டத்தின்‌ 
சொந்தக்காரியானாள்‌. ஒரு பலனும்‌ 
கருதாமல்‌ சோமநாதன்‌ தன்‌ கையால்‌ 
நட்டுத்‌ தண்ணீர்‌ பாய்ச்சியதற்குப்‌ 
பிரதியாக மலர்களை மட்டுமில்லாமல்‌ 
அவனுக்கொரு மனைவியையும்‌ கொண்டுவரத்‌ 
தூதாகியிருக்கும்‌ மகிழ்ச்சியில்‌ சண்பகமும்‌ 
ரோஜாவும்‌ பூத்துக்‌ குலுங்கிச்‌ சிரித்தன. எத்தனை 
காலைகள்‌ எத்தனை மாலைகள்‌, எத்தனை 
இரவுகள்‌ இவர்கள்‌ இருவரும்‌ அங்கேயே 
கழித்து, என்னென்ன பேசி, என்னென்ன 
கனவுகளை வளர்த்தார்கள்‌ என்று அந்தச்‌ 
சண்பகத்துக்குத்‌ தெரியும்‌; அந்த ரோஜாவும்‌ 
மல்லிகையும்‌ அறியும்‌. 


கடைசியில்‌ ஒரு நாள்‌..... 

இரண்டு மாதங்கள்‌ அவள்‌ இதயத்தோடு 
இணைந்திருந்து, கனவோடும்‌ கற்பனையோடும்‌ 
கலந்து உடலால்‌ மட்டும்‌ விலகும்போது 'அடுத்த 
தடவை லீவுக்கு வந்து திரும்பும்போது உன்னை 


| | 11th Advance Tamil - FINAL.indd 51 


51 


என்னோட அமைச்சுக்கிட்டுப்‌ போவேன்‌ என்று 
வாக்குறுதி தந்து அவன்‌ அவளைப்‌ பிரிந்து 
சென்றான்‌. 


கெளரியைப்‌ பிரிந்து சென்ற பதினைந்தாம்‌ 
நாள்‌ அவளுக்கு அவனிடமிருந்து ஒரு கடிதம்‌ 
வந்தது. 


அவனிடமிருந்து மறு கடிதம்‌ வரும்வரை, 
தனது தனியறையின்‌ ஏகாந்தத்தில்‌.... அவனே 
வந்து எட்டிப்‌ பார்ப்பது போல்‌, ஜன்னலருகே 
வளைந்திருக்கும்‌ சண்பக மரக்‌ கிளையில்‌ 
பூத்துச்‌ சிரிக்கும்‌ மலர்களுக்கு அந்தக்‌ 
கடிதத்தில்‌ இருந்த ரகசியங்களைப்‌ படித்துக்‌ 
காட்டிக்‌ கொண்டிருந்தாள்‌ கெளரி. 


சண்பகத்துக்குப்‌ பக்கத்தில்‌, மலர்ச்சியின்‌ 
ரகசியத்தை மறைத்துக்கொண்டு,....முற்றாக 


மறைக்க முடியாமல்‌... தாங்கொணாத்‌ 
தவிப்புடன்‌, கனத்துக்‌ கிடக்கும்‌ மொட்டுக்களைத்‌ 
தாங்கி நிற்கும்‌ ரோஜாவைப்‌ பார்த்து அவள்‌ 
சிரிக்கும்‌ போது 'உன்‌ கதை இன்னும்‌ ஒரு 
மாதத்தில்‌ தெரியும்‌? என்று 'பளீரென ச்‌ சிரித்துச்‌ 
சிதறிய முல்லைக்‌ கொடியிலிருந்து பூக்கள்‌ 


14-02-2019 172756 | | 


உதிர்ந்த ரகசியம்‌ 
அவளுக்கு அப்போது 
புரியவில்லை. 


இ ர ண்‌ டு 
மாதங்களுக்குப்‌ பின்‌, 
சண்பகத்தைதயும்‌ 
ரோஜாவையும்‌ மடி 
கனக்கக்‌ கட்டிக்கொண்டிருக்கும்‌ உணர்வுடன்‌ 
மனமும்‌ உடலும்‌ கூசிச்‌ சிலிர்க்க அந்த 
விஷயத்தை அவனுக்கு அவள்‌ எழுதும்போது... 
சுவரில்‌ தொங்கும்‌ சோமுவின்‌ படம்‌ 
அவளைப்‌ பார்த்துச்‌ சிரிக்கும்போது அவன்‌ 
படத்தைக்கூட பார்க்கமுடியாமல்‌ அவள்‌ 
முகத்தை மூடிக்கொண்டாள்‌. முகத்தை மூடிய 
கரங்களையும்‌ மீறி வழிந்த நாணம்‌ அவள்‌ 
காதோரத்தில்‌ சிவந்து விளிம்பு கட்டி நின்றது. 


அவள்‌ கடிதம்‌ எழுதுவதை நிறுத்திவிட்டு, 
அந்தப்‌ படத்தைக்‌ கையிலெடுத்தாள்‌. 


அவனது மாயப்‌ புன்னகை, அவள்‌ இதயத்தை 
ஊடுருவியது. 

திமரென்று அவளுக்கு உடல்‌ சிலிர்த்தது. 
நெஞ்சில்‌ நிலைத்த அவன்‌ நினைவு வயிற்றில்‌ 
புரண்டது போலிருந்தது... 

"நீங்க எப்ப வருவீங்க?” என்று அந்தப்‌ 
படத்தை முகத்தோடு அணைத்துக்கொண்டு 


அமைதியாய்‌, சப்தமில்லாமல்‌ தொண்டை 
அடைத்துக்‌ கரகரக்க அவள்‌ கேட்டபோது, தன்‌ 
விழிகளில்‌ சுரந்த கண்ணீரை அவளால்‌ அடக்க 
முடியவில்லை. 


"எப்ப வருவீங்க.... எப்ப வருவீங்க?" என்று 


துடித்துக்‌ கொண்டிருந்த அவள்‌ இதயத்திற்கு 
அவனிடமிருந்து பதில்‌ வந்தது. 


ரா! ஏழாம்‌ மாதம்‌ பூச்சூட்டலுக்கு 
வருவேன்‌. மூன்று மாதம்‌ லீவு கிடைக்கும்‌. 
உன்னோடயே இருந்து குழந்தை பிறந்த பிறகு, 
என்‌ மகனின்‌ பூமாதிரி இருக்கிற பாதத்திலே 
முத்தமிடணும்னு என்‌ உதடுகள்‌ துடிக்கிற 
துடிப்பு... என்று தன்‌ கணவன்‌ தனக்கெழுதிய 
கடிதத்தைப்‌ பெரியசாமிக்கும்‌ மரகதத்துக்கும்‌ 
படித்துக்‌ காட்டிக்கொண்டிருந்த கெளரி 
"அவ்வளவுதான்‌ முக்கிய விஷயம்‌” என்று 


| | 11th Advance Tamil - FINAL.indd 52 


52 


கடிதத்தை மடித்துக்கொண்டு தன்‌ அறைக்குள்‌ 
ஓடிவிட்டாள்‌. 


அதில்‌ தான்‌ அவன்‌ என்ன வெல்லாம்‌ 


எழுதியிருந்தான்‌ 


கெளரி..... ரொம்ப ஆச்சரியமா இல்லே? 
நமக்கு ஒரு குழந்தை பொறக்கப்‌ போவுது..... 
இப்பவே உன்கிட்டே ஓடி வரணும்னு மனசு 
துடிக்குது. சரி ஏழாம்‌ மாதம்‌ தான்‌ நான்‌ வரப்‌ 
போறேனே; தாய்மைக்‌ குரிய காணிக்கைகளைத்‌ 


ஏழாம்‌ மாதம்‌ வந்துவிட்டது. பெரியசாமி 
எதிர்பார்த்ததுபோல்‌ அந்தக்‌ கடிதம்‌ வந்தது. 


'..ஏல்லையில்‌ ஏற்பட்டிருக்கும்‌ யுத்தமும்‌ 
தேசத்திற்கு ஏற்பட்டிருக்கும்‌ நெருக்கடியும்‌ 
பத்திரிகை மூலம்‌ அறிந்திருப்பீர்கள்‌. போர்‌ 
வீரனுக்குரிய கடமையை ஆற்ற வேண்டிய 
சந்தர்ப்பத்தில்‌ நான்‌ வரமுடியாது. வர 
விரும்புவது சரியுமில்லை. அதனாலென்ன? 
நம்‌ வீட்டில்‌ தான்‌ கொள்ளைப்‌ பூ இருக்கின்றது. 


பூ முடித்துக்‌ கொள்ளப்‌ பெண்ணும்‌ 
இருக்கிறாள்‌. மகிழ்ச்சியுடன்‌ சுபகாரியங்களைச்‌ 
சிறப்பாகச்‌ செய்யவும்‌. நான்‌ வராததற்காக 
வருந்தாதீர்கள்‌. அங்கு நீங்கள்‌ எவ்வளவுக்‌ 
கெவ்வளவு மகிழ்ச்சியுடனிருக்கிறீர்களோ, 
அவ்வளவுக்கவ்வளவு இங்கு நான்‌ உற்சாகமாக 
இருப்பேன்‌ என்று எண்ணிக்‌ குதூகலமாய்‌ 
இருக்கவும்‌...' 


தந்தைக்கு எழுதிய கடிதத்தோடு 
கூட மனைவிக்குத்‌ தனியாய்‌ இன்னொரு 
கடிதம்‌ எழுதியிருந்தான்‌ அவன்‌. அந்தக்‌ 
கடிதம்‌ பொய்மைகலந்த குதூகலத்தோடும்‌, 
தன்னைத்‌ தானே ஏமாற்றிக்கொள்ளும்‌ 
விதத்தில்‌ உற்சாகம்‌ மிகுந்திருப்பது போலும்‌ 
அமைந்திருந்தது. 


சில மாத பந்தத்திலேயே அவனை 
நன்கு புரிந்து கொண்டவளாகையால்‌, எந்தச்‌ 
சூழ்நிலையில்‌, எவ்வித மனோ நிலையில்‌ 
இக்கடிதம்‌ எழுதப்பட்டிருக்கும்‌ என்பதை 
கெளரி உணர்ந்தாள்‌. இதன்‌ மூலம்‌ அவள்‌ 
மனம்‌ ஆறுதலடையும்‌ என்று நம்பி அவனால்‌ 
எழுதப்பட்ட அந்தக்‌ கடிதத்தை நெஞ்சோடு 


14-02-2019 172756 | | 


அணைத்துக்கொண்டு--அவனதுசிறுபிள்ளைத்‌ 
தனமான வார்த்தைப்‌ பிரயோகங்களுக்காகச்‌ 
சிரிக்க முயன்று, அதில்‌ மறைந்திருக்கும்‌ 
துயரத்தின்‌ கனத்தைத்‌ தாங்க மாட்டாதவளாய்‌- 
-மனம்‌ பொருமி அழுதாள்‌ கெளரி.. 


சில நாட்களுக்குப்‌ பின்‌ அவனுடைய 
வேண்டுகோளின்படி அவர்கள்‌ குதூாகலமாகவே 
இருக்க முயன்று, அப்படி இருந்தும்‌ வந்தார்கள்‌. 


பெரியசாமி 'யுத்தம்‌' என்று தெரிவித்த 
அன்றிலிருந்தே மிகவும்‌ துடிப்புடன்‌ 
காணப்பட்டார்‌. பக்கத்திலிருப்போரிடம்‌ 
காலையிலும்‌ மாலையிலும்‌ பத்திரிகையைப்‌ 
பார்த்துக்‌ கொண்டு, ஒரு கையால்‌ மீசையை 
முறுக்கியவாறே செய்தி விளக்கம்‌ கூற 
ஆரம்பித்து, இரண்டாவது அல்லது முதல்‌ மகா 
யுத்த காலத்தில்‌ நடந்த ஒரு நிகழ்ச்சியைக்‌ 
கதையாகச்‌ சொல்லத்தான்‌ அவரால்‌ முடிந்தது. 


அவர்‌ கொஞ்சங்கூடக்‌ கவலை இல்லாமல்‌ 
இப்படி இருப்பது கண்டு முணுமுணுத்துக்‌ 
கொண்ட மரகதத்தின்‌ குரல்‌ அவர்‌ காதில்‌ 
விழுந்தது. 


அவர்‌ மனைவியைப்பார்த்துச்‌ சிரித்தார்‌; 
"போடி...போ' போர்‌ வீரனின்‌ சங்கீதமே 
பீரங்கி முழக்கம்‌ தான்‌' உனக்கெங்கே அது 
தெரியும்‌...உன்‌ வம்சமே தொடை நடுங்கிக்‌ 
கும்பல்‌, உன்‌ பையன்‌ வருவான்‌ சிங்கம்‌ மாதிரி, 
அவனைக்‌ கேளு, சொல்லுவான்‌...'என்று அவர்‌ 
சொன்னகைக்‌ கேட்டு சிரித்தவாறு அங்கு வந்த 
கெளரி, "அவங்க மகன்‌ சிங்கமா இருந்தா, அந்தப்‌ 
பெருமை அவங்களுக்கு இல்லையா?” என்றாள்‌. 


"ம்‌... ம்‌... பெருமை இல்லேன்னு யாரு 
சொன்னா? அந்தப்‌ பெருமைக்குக்‌ காரணம்‌ 
எங்க வம்சம்னேன்‌... நீ நாளைக்குப்‌ பெத்துக்கப்‌ 
போறியே அந்தப்‌ பயலுக்காகவும்‌ தான்‌ 
சொல்றேன்‌...வீரன்‌ மகன்‌ வீரனாகத்தான்‌ 
இருப்பான்‌ "என்று அவர்‌ சொன்னபோது, 
அவளுக்கு வயிற்றில்‌ என்னவோ செய்தது... 
அந்த இன்பக்கிளுகிளுப்பில்‌ தலை குனிந்தவாறு 
கன்‌ அறைக்குப்‌ போனாள்‌ கெளரி. 


நேற்று கெளரிக்குப்‌ பூச்சூட்டல்‌ . அடர்ந்து 
நீண்ட கூந்தலில்‌ சண்பகத்தை அடுக்கடுக்காக 


| | 11th Advance Tamil - FINAL.indd 53 


53 


வைத்துத்‌ தைத்து, 
இலடமடயிைைபயே 
மல்லிகையை விரவி 
ரோஜாவைப்‌ பதித்து -- 
'இந்த அலங்காரத்தில்‌ 
கெளரியைப்‌ பார்க்க 
அவன்‌ இல்லையே' 
என்ற குறை 
ஒவ்வொருவர்‌ மனத்திலும்‌ ஏதோ ஒரு 
விநாடியில்‌ நெருடி மறைந்து கொண்டு 
தானிருந்தது. 


ன குனியறையில்‌ அமர்ந்து, தலையில்‌ 
கசங்கிப்‌ போன மலர்களைக்‌ களைந்து 
கொண்டிருக்கிறாள்‌ கெளரி. 


அப்பொழுது ஜன்னலுக்கு வெளியே 
அவனே வந்து எட்டிப்‌ பார்ப்பதுபோல்‌ 
சண்பகமரக்‌ கிளையின்‌ பூவடர்ந்த 
கொப்பொன்று அவளுக்கு எதிரே தெரிந்து 
கொண்டு தானிருந்தது... 


'நேற்று இந்நேரம்‌ இதே போல்‌ செடியிலும்‌ 
மரத்திலும்‌ மலர்ந்திருந்த பூக்கள்‌ தானே 
இவையும்‌?...' என்ற எண்ணம்‌ தொடர்பின்றி 
அவள்‌ மனத்தில்‌ முகிழ்த்தபோதிலும்‌, அந்த 
எண்ணத்தைத்‌ தொடர்ந்து பிறந்த அடுத்த 
விநாடியே சில மாதங்களுக்கு முன்பு 


சோமநாதன்‌ தோட்டத்தில்‌ அவளிடம்‌ சொன்ன 
வார்த்தைகளின்‌ தொடர்ச்சியே இது என்று 


அவளுக்கு விளங்கியது. 


அன்று... சோமநாதன்‌ கோவாவில்‌ நடந்த 
யுத்த நிகழ்ச்சிகளை அவளிடம்‌ வீரரசம்‌ மிகுந்த 
கதையாகச்‌ சொல்லிக்கொண்டிருந்தான்‌. அந்தக்‌ 
கதைக்குப்‌ பின்னால்‌ உள்ள எத்தனையோ 
தாய்மார்களின்‌ கண்ணீரும்‌, இளம்‌ பெண்களின்‌ 
சோகங்களும்‌ அவளுக்குப்‌ புலனாயின. 


அவள்‌ கெஞ்சுகின்ற குரலில்‌ அவனிடம்‌ 
கேட்டாள்‌, "இந்தப்‌ பட்டாளத்து உத்தியோகத்தை 


நீங்க விட்டுட்டா என்ன? கோரமான 
சண்டையிலே பொன்னான உயிரையும்‌, 
இன்பமான வாழ்க்கையையும்‌ எதுக்குப்‌ 


பலியிடணும்‌? 


அவள்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்ததை 
எல்லாம்‌ மெளனமான யோசனையுடன்‌ 


14-02-2019 172756 | | 


அவன்‌ கேட்டுக்‌ 
கொண்டிருந்தான்‌. 


பிறகு பக்கத்திலிருந்த 


நினைக்கிறேன்‌... அவர்‌ போர்‌ முனையில்‌ 
இருக்கும்‌ இந்த நேரத்திலா எனக்கு அந்த 
நினைவு வரவேண்டும்‌' என்று ஒரு விநாடி 


ரோஜாச்‌ செடியிலிருந்து 
ஒரு பெரிய பூவைப்‌ 
பறித்தவாறே அவன்‌ 
சொன்னான்‌, "சண்டை 
வேண்டாம்கிறதுதான்‌ 
நம்மோட கொள்கை. ஆனா சண்டைன்னு 


வந்துட்டா, சண்டை போடாமே உயிருக்குப்‌ 
பயந்து சமாதானம்‌ பேசறது கோழைத்தனம்‌. 
ஆனா, நீ கேக்கறது இந்தச்‌ சண்டையிலே 
எதுக்குப்‌ பொன்னான உயிரை இழக்கணும்கறது 
தானே?...' என்று கேட்டுவிட்டுக்‌ கையிலிருந்த 
ரோஜாவை அவள்‌ கூந்தலில்‌ சூட்டிய பின்‌, 
ஒரு விநாடி அமைதியாக அவள்‌ முகத்தையும்‌, 
மலர்‌ சூடிய கூந்தலின்‌ அழகையும்‌ பார்த்தான்‌; 
தொடர்ந்துசொன்னான்‌ அவன்‌; "இதோ இந்தப்பூ, 
செடியிலே இருக்கறப்போ நல்லாத்தான்‌ 
இருந்தது. இது நல்லா இருக்கே பறிக்காம 
இருப்போம்னு விட்டுட்டா, அது உதிராம 
இருக்கப்‌ போகுதா? இப்ப நான்‌ அதைப்பறிச்சு 
உன்‌ தலையிலே வெச்சிருக்கேன்‌...நீ அதைப்‌ 
பறிச்சி உனக்கு இஷ்டமான ஒரு தெய்வத்துக்கு 
மாலை கட்டிப்‌ போடறே... அதிலேதான்‌ அந்தப்‌ 
பூவுக்கு... உதிர்ந்து போகிற சாதாரணப்‌ பூவுக்கு 
ஒரு மகத்தான அர்த்தம்‌ இருக்கு... இல்லியா... 
அது மாதிரிதான்‌, மனுஷன்னுபொறந்தா.. 
பூத்திருக்கிறமலர்‌ உதிர்ந்து போகிறமாதிரி... 
மனுஷனும்‌ ஒரு நாளைக்கு செத்துத்தான்‌ 
போவான்‌... அப்படி விதிமுடிஞ்சி, வியாதி 
வந்து சாகிற மனுஷன்‌ அந்த உயிரை, தான்‌ 


நேசிக்கிற தேசத்துக்காக, தான்‌ விரும்பும்‌ ஒரு 
லட்சியத்துக்காக அர்ப்பணம்‌ பண்ணினா, 
அவன்‌ வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம்‌ இருக்கு 
இல்லியா?' 

கெளரியின்‌ கண்கள்‌ கலங்குவதையும்‌ 
உதடுகள்‌ சிவந்து துடிப்பதையும்‌ கண்ட 
சோமநாதன்‌ 'பூ-உதிரும்‌' என்பது மட்டுமல்ல; 
புதிய புதிய பூக்கள்‌ மலரும்‌ என்பதும்‌ 
உண்மை என்று கூறிவிட்டுப்‌ பேச்சை வேறு 
விஷயங்களில்‌ திருப்பினான்‌. 


'ஐயோ இதை ஏன்‌ இப்போது நான்‌ 


| | 11th Advance Tamil - FINAL.indd 54 


54 


துணுக்குற்று, கட்டிலின்‌ தலை மாட்டில்‌ 
தொங்கும்‌ கணவனின்‌ படத்தைப்‌ பார்க்கப்‌ 
பார்க்க விகஸிக்கும்‌ அந்த மாயப்‌ புன்னகையைப்‌ 
பார்ப்பதற்காகப்‌ படத்தருகே போய்‌ நின்றாள்‌ 


கெளரி. 


அப்போது அறைக்கு வெளியே... 


கெளரி... ஈ....." என்று தாய்மையின்‌ சோகம்‌ 
வெடித்துக்‌ கிளம்பிய பேரோசை கேட்டுக்‌ 
கெளரி அறைக்‌ கதவை திறந்தாள்‌... அப்படியே 
விழி பிதுங்கிச்‌ சிலையாய்‌ நின்றாள்‌... 


வராந்தா ஈஸிசேரில்‌ கையில்‌ பிரித்த 
கடிதத்துடன்‌ நிமிர்ந்து உட்கார்ந்து கண்களை 
இறுக மூடிக்கொண்டிருக்கும்‌ பெரியசாமியின்‌ 


காலடியில்‌, தரையில்‌ நெற்றியை 'மடார்‌ 
மடா ரென முட்டிக்கொண்டு கதறுகிறாளே 
மாகதம்‌. 


செம்பில்‌ வார்த்து விட்ட சிலை மாதிரி 
உணர்ச்சி மிகுதியால்‌ உப்பிக்‌ கனத்து இறுகிச்‌ 
சிவந்த அவர்‌ முகத்தில்‌ சருமம்‌ துடித்தது. 
மூடிய இமைகளின்‌ வழியே கோடாய்‌ வழிந்த 
கண்ணீர்‌ நரைத்துப்போன மீசையின்‌ மேல்‌ 
வடிந்து நின்றது..... 


"மகனே, சோமு..." என்று வானத்தை 
நோக்கி இரண்டு கைகளையும்‌ நீட்டிக்கொண்டு 
எழுந்தார்‌. வராந்தாவில்‌ சுவரில்‌ தொங்கும்‌ 
மகனின்‌ போட்டோவை நோக்கி நடந்தார்‌. 


"ஐயா, நீ வீரனய்யா'...” என்று ஒற்றை 
மரமாய்‌ மகனின்‌ படத்தின்‌ முன்‌ நிமிர்ந்து 
நின்று ராணுவ முறையில்‌ 'சல்யூட்‌' வைத்தார்‌. 


விறைத்து நின்று வீர வணக்கம்‌ செய்த 
கரத்தைக்‌ கீழிறக்கிய போது முதுமையின்‌ 
தளர்ச்சி முழுவதையும்‌ திமரென அனுபவித்த 
உணர்வுடன்‌ தளர்ந்து உட்கார்ந்தார்‌ பெரியசாமி. 


"எனக்கு வேறொருமகன்்‌கூட இல்லையே..." 
என்று வாய்விட்டுப்‌ புலம்பினார்‌....அந்த 


14-02-2019 172759 | | 


வார்த்தைகளைக்கேட்டு எரித்து விடுவது போல்‌ 
பெரியசாமியைப்‌ பார்த்த மரகதம்‌, அவரைச்‌ 
சபிப்பதுபோல்‌ ஆங்காரத்துடன்‌ இரண்டு 
கைகளையும்‌ அவரை நோக்கி நீட்டியவாறு 
விரித்த கூந்தலும்‌ வெறித்த விழிகளுமாய்‌ 
அலறினாள்‌: "பாவி'....வேறே மகன்‌ நமக்கு 
கிடையாது-வேண்டாம்‌ பட்டாளத்துக்குன்னு 
அடிச்சிக்கிட்டேனே கேட்மங்களா? பட்டாளம்‌ 
பட்டாளம்ன்னு நின்னு என்‌ அருமைப்‌ 
புள்ளையெக்‌ கொன்னுட்மங்களே.... ஐயோ' 
உங்க பாவத்துக்கு வேறே ஒரு மகன்‌ 
வேணுமா? பட்டாளத்துக்கு அனுப்பி வாரிக்‌ 
குடுக்கறத்துக்குத்‌ தானே இன்னொரு மகன்‌ 
இல்லேன்னு அழறீங்க?” என்று பல்லைக்‌ 
கடித்துக்‌ கொண்டு அவர்‌ இதயத்தில்‌ குத்துவது 
போல்‌ கேட்டாள்‌. 


"ஆமாம்‌' அதற்குத்தான்‌..." என்று 
பெரியசாமி, சுருட்டுப்‌ புகையால்‌ பழுப்பேறிய 
மீசையை முறுக்கிக்‌ கொண்டே மரகதத்தின்‌ 
கண்களுக்குள்‌ பார்த்தவாறு சொன்னார்‌. அவர்‌ 
கண்களில்‌ சுரந்த கண்ணீர்‌ இமை விளிம்பில்‌ 
பாதரசம்போல்‌ ஜொலித்தது... 

அப்போது அறை வாசலில்‌ 'தடா'லெனச்‌ 
சப்தம்‌ கேட்கவே திரும்பப்‌ பார்த்து மயங்கி 
விழுந்த கெளரியைத்‌ தூக்குவதற்காக ஓடினார்‌ 
பெரியசாமி. 


படிப்போம்‌ சுவைப்போம்‌ 


i 

இன்றும்‌ செருப்பறை கேட்டு, விருப்புற்று மயங்கி, 
வேல்கைக்‌ கொடுத்து, வெளிதுவிரித்த உடீஇப்‌, 
பாறுமயிர்க்‌ குமுமி எண்ணெய்‌ நீவி, 

ஒருமகன்‌ அல்லது இல்லோள்‌, 


'செருமுக நோக்கிச்‌ எசல்க' என விருமே! 


'கெருக சிந்தை ; கடிதுஇவள்‌ துணிவே; 
மூதின்‌ மகளிர்‌ ஆதல்‌ தகுமே' 


- புறநானூறு: 279 


பாடியவர்‌: ஒக்கூர்‌ மாசாத்தியார்‌ 


55 


| | 11th Advance Tamil - FINAL.indd 55 


மரகதத்தின்‌ 
அலறல்‌ தெருவையே 
திரட்டியது' 


பூவின்‌ மேல்‌ 
ஆசைப்பட்டுப்‌ பூப்பறிக்க 
வந்த கெளரி, பூவிழந்து 
விட்டாள்‌... 


ஆனால்‌ சோமுவின்‌ கைகளால்‌ நட்டு 
வளர்க்கப்பட்ட அந்தச்‌ செடிகளும்‌ மரங்களும்‌ 
அவன்‌ நினைவாய்‌ இப்போதும்‌ மலர்களைச்‌ 
சொரிந்து கொண்டு நிற்கின்றன. 


அவற்றைப்‌ பறித்து ஆரமாய்த்‌ தொடுக்கவும்‌ 
சோமுவின்‌ படத்திற்கு அழகாய்ச்‌ சூட்டவும்‌ 
அவனது நினைவையே வழிபட்டு நிற்கவும்‌ 
அவளிருக்கிறாள்‌..... 


சோமுவின்‌ படத்துக்கு மாலையிட்டு 
விளக்கேற்றி வணங்கிக்‌ கொண்டிருந்தாள்‌ 
கெளரி..... மாலை மாலையாய்க்‌ கண்ணீர்‌ 
வழிந்து, அவள்‌ உடலை நனைக்கிறது. 


"நான்‌ வழிபடும்‌ உங்கள்‌ நினைவுக்கு 
அஞ்சலியாய்ச்‌ சமர்ப்பித்த இந்தப்‌ பூக்களுக்கு 
ஒரு அர்த்தமிருப்பதுபோல்‌, உங்கள்‌ 
மரணத்திற்கு ஒரு அர்த்தமிருப்பதுபோல்‌, 
இரண்டு மாதங்களேயானாலும்‌ 


களம்‌ கண்டு வா மகனே! 


பாடற்பொருள்‌ 


ஒரு பெண்ணின்‌ தந்தை முதல்‌ நாள்‌ போரில்‌ 
இறந்தான்‌. அருத்த நாள்‌, அவளுடைய 
கணவனும்‌ போரில்‌ வீரமரணம்‌ அடைந்தான்‌. 
அவர்கள்‌ இருவரையும்‌ போரில்‌ இழந்த 
பெண்‌, மூன்றாம்‌ நாளும்‌ போர்‌ முரசின்‌ 
ஒலி கேட்ரு, தன்னுடைய ஒரே மகனையும்‌ 
போர்க்களத்திற்குச்‌ செல்லும்படி விருப்பத்துடன்‌ 
அனுப்புகின்றாள்‌. தன்மகனுக்கு ஆடையுருத்தி, 
அவனுடையதலைமுடிக்கு எண்ணெய்தேய்த்து, 
வீரமொழிகளைக்‌ கூறி வழியனுப்புகிறாள்‌. 


14-02-2019 172759 | | 


வீரபுருஷனோடு வாழ்ந்த எனது சாதாரண 
வாழ்க்கைக்கும்‌ ஒரு மகத்தான அர்த்தம்‌ 
காண்கிறேன்‌ நான்‌...... நாளைப்‌ பிறக்கப்‌ 
போகும்‌ நம்‌ மகன்‌ வாழ்க்கையும்‌ அர்த்தம்‌ 
நிறைந்திருக்கும்‌---- அவன்‌ ஒரு வீரனின்‌ 
மகன்‌' உங்கள்‌ தகப்பனார்‌ இன்னொரு மகன்‌ 
இல்லையே என்று வருந்துகிறார்‌. அந்தச்‌ 
சிங்கம்‌ குகைக்குள்‌ இருந்து இன்னும்‌ வெளியே 
வரவில்லை... இந்த நாட்டின்‌ பெண்‌ குலம்‌ 
உள்ளவரை வீரருக்கா பஞ்சம்‌'..... உங்கள்‌ 
அம்மாவின்‌ கண்ணீருக்குத்தான்‌ மாற்றே 
இல்லை..... அவர்கள்‌ எவ்வளவு பாக்கியசாலி..." 
என்று எவ்வளவு விஷயங்களை அவனோடு 
அவள்‌ மெளனமாய்ப்‌ பேசுகிறாள்‌... 


திடீரென்று அடிவயிற்றில்‌, விலாப்‌ புறத்தில்‌ 
சுருக்கெனக்‌ குத்தி வலிக்க கணவனின்‌ படத்தின்‌ 
முன்‌ கைகூப்பி நின்றிருந்த கெளரி, கட்டிலின்‌ 
மீது சாய்ந்து படுத்தாள்‌... 


சென்றடைந்தவர்‌. இந்திய அரசின்‌ மிக உயர்ந்த இலக்கிய விருதான . 
ஞானபீட விருதினை (2002) தமது ஒட்டுமொத்தப்‌ படைப்பிலக்கியங்களுக்காகப்‌ 
பெற்றவர்‌. சாகித்ய அகாதெமி, பத்மபூஷன்‌ விருது ஆகிய விருதுகளையும்‌ பெற்றவர்‌. 
இவரது 'ஒரு மனிதன்‌ ஒரு வீரு ஓர்‌ உலகம்‌', 'சில நேரங்களில சில மனிதர்கள்‌, \ 
'கங்கை எங்கே போகிறாள்‌?" 'சுந்தர காண்டம்‌', 'ஒரு நடிகை நாடகம்‌ பார்க்கிறாள்‌' 


போன்ற படைப்புகள்‌ குறிப்பிடத்தக்கவை. 


eT 
இ படிப்போம்‌ பகிர்வோம்‌ 


படைப்பு முகம்‌ 


ஜெயகாந்தன்‌ (1934-2015): 20ஆம்‌ நூற்றாண்டின்‌ தலைசிறந்த 
தமிழ்‌ எழுத்தாளர்களுள்‌ ஒருவராய்ப்‌ போற்றப்பருபவர்‌. 
இலட்சக்கணக்கான வாசகர்களைத்‌ தம்‌ படைப்புகளின்‌ வழியே 


அவள்‌ கண்‌ முன்னே நூறு வண்ணங்களில்‌ 
ஆயிரக்‌ கணக்கான பூக்கள்‌ மலர்ந்து 
ஜொலிக்கின்றன. 


வெளியே திண்ணையிலிருந்து 
மீசையை முறுக்கியவாறு பெரியசாமி 
தன்‌ மகன்‌ யுத்த களத்தில்‌, மறைந்திருந்து 
குழியிலிருந்து மேலேறி வந்து, முன்னேறி 
வந்து கொண்டிருக்கும்‌ எதிரிகளில்‌ ஆறுபேரை 
ஒரே கணத்தில்‌ சுட்டுக்‌ கொன்றதையும்‌, 
அப்போது தூரத்திலிருந்து வந்த குண்டொன்று 
அவன்‌ உமிரைப்‌ பறித்துச்‌ சென்றதையும்‌ 
பத்திரிகையில்‌ படித்து யாருக்கோ விளக்கிக்‌ 


கொண்டிருக்கிறார்‌. 


ஆம்‌; ஒரு வீரனின்‌ மரணத்தில்‌ உள்ள 
சோகம்‌ பனிப்படலம்‌ போல்‌ மறைந்து போகும்‌. 
அவன்‌ வாழ்ந்தபோது புரிந்த வீர சாகசமே, 
காலம்‌ காலமாய்ச்‌ சுடர்விட்டுப்‌ பிரகாசிக்கும்‌. 


நீங்கள்‌ அறிந்த, நாட்ருக்காகப்‌ போராடி வீரமரணம்‌ அடைந்த இராணுவ வீரர்‌ ஒருவரைப்‌ பற்றி 


எழுதுக. 


பூ உதிரும்‌ கதையில்‌ வரும்‌ பெரியசாமியின்‌ மன உறுதிக்கும்‌ கெளரியின்‌ மன உறுதிக்கும்‌ உள்ள 


ஒற்றுமையை விளக்குக. 


பூ உதிரும்‌ என்ற தலைப்பின்‌ வழியாக ஜெயகாந்தன்‌, வாழ்வின்‌ பொருளை விளக்கும்‌ பாங்கினை 
எழுதுக. 
இராணுவ வீரரின்‌ வாழ்வியல்‌ ஒழுக்க நெறிகளைப்‌ பட்டியலிருக. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 56 


14-02-2019 172759 | | 


இறுக மூடிய கதவுகள்‌ 


- ஆர்‌. சூடாமணி 


பார்வை மங்கியது. எதிரில்‌ கிடந்த 
அம்மாவின்‌ முகம்‌ பனிப்படலத்தினூடே 
மொத்தையாய்த்‌ தெளிவின்றித்‌ தெரிந்தது. கண்‌ 
டாக்டர்‌, மருந்து போட்டுக்‌ கண்‌ பார்க்க விரித்து 
வைத்தால்‌ இருக்குமே, அந்த மாதிரி. 


கண்களைத்‌ துடைத்துக்‌ கொண்டேன்‌. 


இந்தக்‌ கண்ணீர்‌ ஏதோ நிமோனியாவில்‌ 
காய்ச்சல்‌ தகிக்க ஆக்ஸிஜன்‌ குழாயினால்‌ மூச்சு 
விட்டுக்‌ கொண்டு நினைவின்றிப்‌ படுத்திருக்கும்‌ 


அம்மாவுக்காக மட்டும்தானா? 
எனக்காகவும்தான்‌. 


மற்றவருக்காக அழும்போது அந்த 
அழுகை பெரும்பாலும்‌ நமக்காகவேதான்‌ 
இருக்கிறது. நாம்‌ அவருக்குச்‌ செய்யத்‌ 
தவறிய கடமைகளுக்காக, அவரிடம்‌ 
காட்டாத அனுதாபத்தக்காக, அவரைப்‌ 


புரிந்துகொள்ளாமல்‌ போனதற்காக. 


அம்மாவுக்கு மாநிறம்‌. இப்போது காய்ச்சல்‌ 
வேகத்தில்‌ கறுப்பாகவே தெரிந்தாள்‌. கரிய 
முகத்தில்‌ ஜுரப்‌ பளபளப்பு. கரிய முடியில்‌ 
தலை சாமான்‌ வைத்துக்‌ கட்டியது போல்‌, 
வகிட்டையொட்டி நெற்றியின்‌ மேல்‌ விளிம்பில்‌ 
இருபுறமும்‌ வெள்ளை முடி. திலகமில்லாத 
வெறும்‌ நெற்றி. எனக்கு நினைவு தெரிந்த 
நாளாக வெறுமையாய்‌ இருந்து வரும்‌ நெற்றி. 


டாக்டர்‌ இனி அதிக நம்பிக்கை 
இல்லை என்று சொல்லிவிட்டார்‌. அதாவது, 
"பார்ப்போம்‌ மிஸ்டர்‌ கேசவன்‌. நம்மாலான 
முயற்சியெல்லாம்‌ செய்யறோம்‌. காட்‌ இஸ்‌ 
க்ரேட்‌" என்று சொன்னார்‌. 


அறைக்‌ கதவிடை சலனம்‌. வேகமாய்த்‌ 
திரும்பிப்‌ பார்த்தேன்‌. என்‌ மனைவிதான்‌. என்‌ 
முகம்‌ விழுந்து விட்டதா? என்‌ ஏமாற்றத்தை 
அவள்‌ உணர்ந்திருக்க வேண்டும்‌. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 57 


57 


"யாரை எதிர்பார்க்கிறீங்க?" 
"ம்‌? யாரையுமில்லே" 


"இந்த நேரத்துக்கு நான்தான்‌ வருவேன்னு 
உங்களுக்குத்‌ தெரியும்‌" 


"ஆமாம்‌" 
"ரின்னே?" 
"ரின்னே? ஒண்ணுமில்லே" 


"நாலுநாளா கவனிக்கிறேன்‌. வீட்டிலேயும்‌ 
சரி, இங்கேயும்‌ சரி, அடிக்கடி வாசல்‌ 
பக்கமே பாத்துக்கிட்டிருக்கீங்க. யாரை 
எதிர்பார்க்கறீங்கன்னு நான்‌ தெரிஞ்சுக்கக்‌ 
கூடாதா?" 


அவள்‌ குரலில்‌ சற்று சூடு உறைத்தது. 
நியாயம்‌ இருக்கும்‌ இடத்தில்‌ சூடு 
அவசியம்‌ இருக்கும்‌. அன்பான மனைவி. 
முகம்கோணாமல்‌ என்‌ தாயைக்‌ கவனித்துக்‌ 
கொள்பவள்‌. நான்‌ யாரை எதிர்பார்க்கிறேன்‌. 
யாருக்கு அம்மா உடல்நிலைபற்றி எழுதி 
அனுப்பியிருக்கிறேன்‌ என்று அறிந்துகொள்ள 
அவளுக்கு உரிமையில்லையா என்ன? 
ஆனால்‌, அது அம்மாவின்‌ உரிமையில்‌ 
குறுக்கிடுவதாயிருந்தால்‌? யாருக்கும்‌ தம்‌ 
அந்தரங்கத்துக்கான உரிமை உண்டல்லவா? 


"முக்கியப்பட்ட யாருமில்லை நீலா” என்று 
பொய்‌ சொன்னேன்‌. 

"இருந்தாலும்‌ எனக்குச்‌ சொல்றது! யாரது?" 

"எங்களோட ஒரு பழங்காலக்‌ 
குடும்ப நண்பர்‌. அப்பாவுக்கு ரொம்ப 
வேண்டியவர்‌. சொந்தமின்னு அதிகமா 


யாருமில்லாத எங்களுக்கு, அவரை ஒரு 
சொந்தக்காராய்‌ நினைச்சு, அம்மா முடியாமல்‌ 
படுத்திருக்கிறதைத்‌ தெரிவிச்சிருக்கேன்‌. 


14-02-2019 172759 | | 


அவ்வளவுதான்‌." என்றேன்‌. அதில்‌ அதிக 
சிரத்தை இல்லாதவன்போல்‌. 


மிஸ்டர்‌ செல்லப்பா இந்த ஊரில்‌ இருந்ததே 
எனக்குத்‌ தற்செயலாய்ச்‌ சென்றமாதம்தான்‌ 
தெரியவந்திருந்தது. அப்போதிலிருந்தே 
அம்மாவிடம்‌ சொல்லலாமா என்ற எண்ணம்‌. 
அவரை வீட்டுக்கு அழைக்கவேண்டும்‌ என்ற 
துடிப்பு. என்‌ நினைவில்‌ தெரிந்த வாலிப 
செல்லப்பா வெளியூருக்கு மாற்றலாகிச்‌ 
சென்று, இப்போது வயோதிகச்‌ செல்லப்பா 
தம்‌ இலாகாவின்‌ தலைவராய்ச்‌ சென்னைக்கே 
வந்து சேர்ந்திருக்கிறார்‌. முடி பஞ்சாய்‌ 
நரைத்திருக்குமோ? வழுக்கை? கைத்தடி? 
சேசே! அவருக்கு ஐம்பத்தைந்து ஐம்பத்தாறு 
வயதுக்குமேல்‌ இருக்காது. நிமிர்ந்த உடலும்‌ 
சுறுசுறுப்பான நடமாட்டமும்‌ கருமை மாறாத 
தலைமுடியுமாய்‌ நாற்பது என்று மதிக்கத்தக்க 
எத்தனையோ ஓஐம்பத்தைந்துகளை நான்‌ 
பார்த்ததில்லையா என்ன? இது ஓர்‌ 
அசட்டுத்தனம்‌, நமக்கு முந்தைய தலைமுறை 
என்றதுமே தொண்டுக்கிழமாய்க்‌ கற்பனை 
செய்து கொள்வது. குழந்தை கண்களுக்குத்தான்‌ 
முப்பது என்றாலே முதுமை. என்‌ வயதிலுமா? 


அவரை நான்‌ வீட்டுக்கு அழைக்கவில்லை. 
அம்மாவிடம்‌ சொல்லக்கூட இல்லை. 
சொல்லவேண்டுமென்று நினைத்துக்கொண்டே 
இருக்கையில்‌ அம்மா கடுமையான 
நிமோனியாவில்‌ படுத்துவிட்டாள்‌. 


அம்மா முகத்தைப்பார்த்துக்கொண்டே 
உட்கார்ந்திருந்தேன்‌. மனம்‌ உணரும்‌ 
உணர்ச்சிகளை எல்லாம்‌ பேச நாவுக்குத்‌ 
திறமையில்லை. ஆனால்‌, கண்களுக்கு உண்டு. 
உணர்ச்சிகள்‌ வெள்ளமிட்டு வரும்போது 
கண்களால்‌ மட்டும்தான்‌ பேசமுடிகிறது. புலன்‌ 
ஆற்றல்‌ ஒன்று இடம்‌ மாறிப்போகிறது. 


"என்ன அப்படியே உட்கார்ந்திருக்கீங்க? 
எழுந்து வீட்டுக்குக்‌ கிளம்புங்க. நான்தான்‌ 
வந்திட்டேனே !" 


நான்‌ மெல்ல எழுந்துகொண்டேன்‌. 
"அப்பப்பா! இன்னிக்கு அந்த ரெண்டு 
வாலுங்களையும்‌ ஸ்கூலுக்கு அனுப்பறதுக்குள்‌ 
போதும்போதும்னு ஆயிடுச்சு. அப்பா 


| | 11th Advance Tamil - FINAL.indd 58 


58 


லீவு போட்ருக்காரே, நாங்க மட்டும்‌ 
போடக்கூடாதா?ன்னு ஒரேரகளை.சாயங்காலம்‌ 
அதுங்க வர்றப்பக்‌ கொஞ்சம்‌ அதட்டி கொஞ்சம்‌ 
நயமாய்ப்‌ புத்திசொல்லி, டிபன்‌ சாப்பிட்டிட்டுப்‌ 
பாடம்‌ படிக்கச்சொல்லுங்க" என்றாள்‌ நீலா. 


"ஆஸ்பத்திரிக்கு வந்து பாட்டியைப்‌ 
பார்க்கணும்னு அருண்‌ நேத்தே 
சொன்னான்‌. சாயங்காலம்‌ அழைச்சிட்டு 
வரட்டுமா? பார்த்திட்டு உன்கூட வீட்டுக்குத்‌ 
திரும்பிடட்டுமே?" 


அவள்‌ கணநேரம்‌ யோசித்தாள்‌. "எதுக்கு... 
இப்ப எதுக்குங்க? சின்னப்பையன்‌. இந்த 
ஆக்ஸிஜன்‌ குழாயை எல்லாம்‌ பார்த்துப்‌ 
பயந்துப்பான்‌. நாலுநாள்‌ போகட்டுமே, 
அதுக்குள்ள அத்தைக்கும்‌ கொஞ்சம்‌ 
குணம்‌ தெரிஞ்சு டாக்டர்‌ ஆக்ஸிஜனை 
எடுத்திடலாமில்லையா?" 


ஆக்ஸிஜன்‌ எடுத்துவிடலாம்‌ என்பது 
உண்மை. குணம்‌ தெரிவதால்தானா? 
இன்னொரு சாத்தியக்கூறு பற்றி நாங்கள்‌ 
பேசிக்கொள்ளவில்லை. எங்கள்‌ மெளனத்துள்‌ 
அது ஆயிரம்‌ நாவுகளோடு பதுங்கியிருந்தது. 

நீலா பகலுணவு சாப்பிட்டாகிவிட்டது. 


கையில்‌ கொண்டுவந்திருந்த புத்தகத்தையும்‌ 
பிற்பகல்‌ காபி இருந்த பிளாஸ்க்கையும்‌ 


மூலையிலிருந்த மேஜைமேல்‌ வைத்துவிட்டுக்‌ 
கட்டிலில்‌ நெருங்கிக்‌ குனிந்து, என்‌ தாயின்‌ 
பிரக்ஞையற்ற வடிவைச்‌ சிலகணங்கள்‌ 
உற்றுப்‌ பார்த்தாள்‌. நோயாளியின்‌ உடலில்‌ 
எவ்வித மாற்றமும்‌ இல்லை. எங்கள்‌ கண்கள்‌ 
சந்தித்தபோது பேச இவ்வளவுதான்‌ விஷயம்‌. 


"அப்ப, நான்‌ கிளம்புறேன்‌ நீலா." 


"ம்‌, ஸிஸ்டர்‌ வந்து இன்ஜெக்சன்‌ 
போட்டுட்டாங்க, இல்லே?" 


"ஆச்சு, டாக்டர்‌ பன்னிரண்டு மணிக்குத்‌ 
தான்‌ வருவாராம்‌." 


"நான்‌ பாத்துக்கறேன்‌." 


தெருவில்‌ இறங்கினேன்‌. முற்பகல்‌ வெயில்‌ 
சுள்ளென்று உறைத்தது. நான்‌ வீடுவந்து 


14-02-2019 172759 | | 


சேர்ந்தபோது மணி பத்தரை. ஆஸ்பத்திரியில்‌ 
இருந்து நடக்கும்‌ தூரத்தில்தான்‌ வீடு. 
குளித்தேன்‌. ஹாட்‌ஃபிளாஸ்கில்‌ நீலா 


எனக்கு வைத்திருந்த உணவை உண்டுவிட்டு 
ஆயாசத்துடன்‌ படுத்துக்கொண்டேன்‌. 
ஆயாசம்‌ வெயிலினால்‌: ஐந்துநாட்களாய்‌ 
ஆபிசுக்கு லீவுபோட்டுவிட்டு ஆஸ்பத்திரிக்கும்‌ 
வீட்டுக்குமாய்‌ அலைவதனால்‌; அம்மாவைப்‌ 
பற்றிய கவலையினால்‌; மனபாரத்தால்‌. 


இரவுமுடிய ஆஸ்பத்திரியில்‌ அம்மாவின்‌ 
பக்கத்தில்‌ உட்கார்ந்து கண்விழித்து 
இருந்ததால்‌ இப்போது கண்கள்‌ எரிந்தன. 
மூடிக்கொண்டேன்‌. விட்டு விட்டுத்‌ தூக்கம்‌. 
அதில்‌ கனவென்று சொல்லமுடியாத 
தாறுமாறான பிம்பங்கள்‌, அமுங்கிஅமுங்கி 
வெளிவரும்‌ அம்மாவின்‌ முகம்‌. கூடவோர்‌ 
எட்டுவயதுச்‌ சிறுவன்‌. ஒருவினாடி கண்களைத்‌ 
திறந்துவிட்டு மூடினேன்‌. மறுபடியும்‌ தூக்கமா? 
இப்போது வேறொரு முகம்‌. சிவந்த நீளவாட்டு 
முகம்‌. இதமான புன்சிரிப்பு. பிரகாசக்‌ கண்களில்‌ 
ஆழமான பார்வை. சுருட்டை கிராப்‌. நான்‌ 
பார்த்துக்‌ கொண்டிருக்கையிலேயே அந்த 


| | 11th Advance Tamil - FINAL.indd 59 


59 


முகமும்‌ நழுவியது. திடுக்கிட்டு விழித்துக்‌ 


கொண்டேன்‌. 


புரண்டு படுத்தேன்‌. மறுபடியும்‌ 
அரைத்தூக்க நிலை. கண்களுள்‌ மீண்டும்‌ 
இளம்‌ அம்மாவின்‌ முகம்‌. அதில்‌ ஒருவித ஆவல்‌. 
உதடுகள்‌ ஏதோ சொல்கின்றன. சிறுவனின்‌ 
கண்களில்‌ அதிர்ச்சி. மறுப்புக்குறியில்‌ 
தலை இடவலமாய்‌ அசைகிறது. மறுபடியும்‌ 
விழித்துக்கொண்டேன்‌. உடல்‌ முழுவதும்‌ 
வியர்வை. ஆழ்ந்த, தொடர்ச்சியான 
உறக்கமில்லாததால்‌ ஓய்வெடுத்த உணர்வே 
இல்லை. எழுந்து உட்கார்ந்து கடிகாரத்தைப்‌ 
பார்த்தேன்‌. பிற்பகல்‌ மூன்று மணி. போய்‌ 
முகம்‌ கழுவிக்கொண்டு காஸ்‌ அடுப்பை ஏற்றிப்‌ 
பாலைக்‌ காய்ச்சி உப்புமா செய்தேன்‌. 


வாசல்மணி ஒலிப்பது கேட்டது. 


ஓடிப்போய்க்‌ கதவைத்திறந்தேன்‌. தபால்காரர்‌. 
ஒரு நண்பர்‌ வீட்டுத்‌ திருமணத்துக்கு வந்திருந்த 
அழைப்பிதழைக்‌ கொடுத்துவிட்டுப்‌ போனார்‌. 


நான்‌ எதிர்பார்த்தவர்‌ வரவே மாட்டாரா? 


என்‌ அம்மாவின்‌ உயிர்‌ பிரியுமுன்‌ அவள்‌ 


14-02-2019 172759 | | 


முகத்தையாவது 
சா அவர்‌ பார்க்கட்டும்‌ 


[2 என்று எண்ணி அவள்‌ 
ஹு உடல்நிலை பற்றியும்‌ 
மற்ற விவரங்களையும்‌ 
அ வ. ரு க்‌. கு 
எழுதியிருந்தேனே, 
அந்த அற்பப்பணி செய்வதுகூட எனக்குக்‌ 
கொடுத்து வைக்கவில்லையா? நேரில்‌ போய்ச்‌ 
சொல்லலாமென்றால்‌ காலையும்‌ மாலையும்‌ 
அவர்‌ வீட்டில்‌ இருக்கும்போது நான்‌ 
ஆஸ்பத்திரியில்‌ அம்மாவுடன்‌ இருக்கிறேன்‌. 
பகல்‌ முடிய எனக்கு நேரம்‌ இருக்கும்போது 
அவர்‌ அலுவலகம்‌ போயிருப்பார்‌. 
நீலாவைப்போய்ச்‌ சொல்லச்சொல்லலாம்‌ 
என்றால்‌ அவளுக்கு இவ்விஷயத்தின்‌ 
முக்கியத்துவம்‌ தெரியாது. அதை அவளுக்கு 
விளக்க எனக்குத்‌ தயக்கம்தான்‌. இன்று மாலை 
ஆஸ்பத்திரிக்குப்‌ போனபின்‌ சிறிதுநேரம்‌ 
பணிப்பெண்‌ எவளையாவது அறைக்குள்ளேயே 
இருக்கச்‌ சொல்லி விட்டு, நானேபோய்‌ 
அவரிடம்‌ சொல்லிவிட்டு வந்தால்‌ என்ன? 
டாக்டரின்‌ முகமோ 'இன்னும்‌ அதிக காலம்‌ 
இல்லை என்று சொல்லிவிட்டது. இன்னும்‌ 
இரண்டு நாள்கள்‌ ஞாயிற்றுக்‌ கிழமைக்காக 
காத்திருந்தால்‌ காலம்‌ கடந்துவிடலாம்‌. 


மாலை நாலரை மணிக்கு என்‌ குழந்தைகள்‌ 
பத்மாவும்‌ அருணும்‌ பள்ளியிலிருந்து 
திரும்பினார்கள்‌. அவர்களுக்குச்‌ சிற்றுண்டியும்‌ 
காப்பியும்‌ கொடுத்துவிட்டு நீலாவிற்குத்‌ 
தனியாய்‌ எடுத்து வைத்துவிட்டு நானும்‌ 
உட்கொண்டேன்‌. 


"பாட்டி இன்னிக்கு எப்படிப்பா 
இருக்காங்க?" என்றான்‌ அருண்‌. 
"அப்படியே தான்‌, புதுசா ஒன்னுமில்லை” 
"நான்‌ உங்கக்கூட ஆஸ்பத்திரிக்கு வந்து 
பாட்டியைப்‌ பார்க்கறேம்ப்பா" 
"அண்ணா வந்தா நானும்‌ வருவேன்‌" 
என்றாள்‌. 
"ரெண்டு பேருமே இப்ப வேண்டாம்டா 
கண்ணு". பத்மாவைத்‌ தூக்கி மடியில்‌ வைத்துக்‌ 
கொண்டேன்‌. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 60 


6௦ 


"ஒருநாள்‌ ரெண்டுநாள்‌ பாட்டிக்கு எப்படி 
இருக்குன்னு பார்த்துக்கிட்டு நானே உங்களை 
அழைச்சுக்கிட்டுப்‌ போறேன்‌". 


"இப்ப கொஞ்ச நேரத்தில்‌ நீங்க 
ஆஸ்பத்திரிக்குப்‌ போயிடுவீங்க. நாங்க ரெண்டு 
பேரும்‌ தனியாத்தானே இருக்க வேண்டி 
இருக்குது?" 

"தனியென்ன? ஒரு அரை மணிநேரம்‌ 
பக்கத்து வீட்டு ஆன்டிகிட்டப்‌ போய்‌ 
இருக்கப்‌ போறீங்க? அரை மணியில்‌ அம்மா 
ஆஸ்பத்திரியிலிருந்த திரும்பி உங்களை வந்து 
அழைச்சுக்கிட்டு இங்கே வந்துடப்‌ போறாங்க." 


"நீங்க எப்பப்பா மறுபடியும்‌ ராத்திரியிலே 
வீட்டிலே இருப்பீங்க? எனக்குக்‌ கதை 
சொல்லுவீங்க?" என்றபடி என்மேல்‌ 
நெருங்கி ஒன்றிக்கொண்டாள்‌ பத்மா. அவள்‌ 
தலைமுடியைக்‌ கோதி முத்தமிட்டேன்‌. 


"பாட்டி ஆஸ்பத்திரியில்‌ இருக்கிற 
வரைக்கும்‌ நான்‌ அவங்கக்கூடத்‌ துணைக்குத்‌ 
தங்கி இருக்க வேணாமா கண்ணு? சொந்த 
மனுசங்க யாரானும்‌ கூடவே இருக்கணும்னு 
டாக்டருங்க சொல்றாங்களே. அதனாலே 
தானே அம்மாவும்‌ நானும்‌ மாத்தி மாத்திப்‌ 
பாட்டியோடு இருக்கோம்‌". 


"ஊஹூம்‌, நீங்க இங்க தான்‌ இருக்கணும்‌. 
ஆஸ்பத்திரிக்குப்‌ போகக்கூடாது . 


அழத்தொடங்கிய குழந்தையைத்‌ தேற்றிச்‌ 
சமாதானப்படுத்தினேன்‌. "அழக்‌ கூடாதும்மா 
கண்ணு, சமர்த்தில்ல? ராத்திரியில்‌ பாட்டி 
கண்விழித்துப்‌ பார்த்து, 'அய்யோ நம்‌ மகன்‌ 
இங்கே இல்லையே' அப்படினு வருத்தப்படக்‌ 


கூடாதில்லையா? பாட்டி வீட்டுக்கு 
வந்ததுமே நானும்‌ வந்துடுவேனே! அப்புறம்‌ 
ராத்திரியெல்லாம்‌ வீட்டில்தான்‌ இருப்பேன்‌. 
பத்மாவுக்கு ஒவ்வொரு ராத்திரியும்‌ புதுபுதுக்‌ 
கதையெல்லாம்‌ சொல்லுவேன்‌..." 


இந்தக்‌ குழந்தை சொல்வதைக்‌ 
கேட்டு நான்‌ ஆஸ்பத்திரிக்குப்‌ போகாமலே 
இருந்தால்‌ எவ்வளவு தவறாக, அநியாயமாக 
இருக்கும்‌! குழந்தைகளுக்கு என்ன தெரியும்‌? 


14-02-2019 172750 | | 


அவர்களுடைய பேச்சில்‌ எதைப்‌ பெரிதாய்‌ 
எடுத்துக்‌ கொண்டு மதிப்பளிக்க வேண்டும்‌ 
என்னும்‌ அறிவும்‌ தெளிவும்‌ பெரியவர்க 
ளுக்கல்லவா இருக்க வேண்டும்‌? 


அம்மா ஏன்‌ அந்த எட்டுவயது சிறுவனின்‌ 
பேச்சைச்‌ கேட்டாள்‌? 


மறுபடியும்‌ மாலையில்‌ ஆஸ்பத்திரி. 
அம்மாவின்‌ பிரக்ஞையற்ற உருவம்‌. 


"டாக்டர்‌ வந்தாரா நீலா?" 


ம்‌... 
"புதுசா ஏதானும்‌ சொன்னாரா?" 

"ஊஹூம்‌, மருந்துகள்‌, இன்ஜெக்ஸன்‌, 
ஆக்ஸிஜன்‌, காட்‌ இஸ்‌ கிரேட்‌ எல்லாமே 
வழக்கம்போல்‌" 


சற்று தயங்கிவிட்டு அவர்‌ வந்திருக்காரா? 
அதான்‌, நான்‌ சொல்லி அனுப்பினேன்னு 
சொன்னேனே, அந்தாளு" என்றேன்‌. 


"யாரும்‌ வரலே” என்றவள்‌ என்னைக்‌ 
கூர்ந்து பார்த்தாள்‌. " முக்கியப்பட்டவரில்லை" 
என்கிற ஒருவருக்காகவா இப்படிப்‌ பறக்கிறாய்‌? 
என்னை நம்பச்சொல்கிறாயா? என்று கேட்கும்‌ 
பார்வை. 


நான்‌ தலையைத்‌ திருப்பிக்கொண்டேன்‌. 
நீலாவுக்குச்‌ சொல்ல வேண்டியதுதான்‌. ஆனால்‌, 
அவளுக்குச்‌ சம்பிரதாய மனம்‌. அம்மாவைப்‌ 
பற்றிக்‌ குறைவாக நினைத்து விட்டால்‌?" 


"அப்போ நான்‌ வீட்டுக்குப்‌ போகவா?" 


ம்‌, கிளம்பு. 
எதிர்பார்த்துக்கிட்டிருக்கும்‌" 


குழந்தைங்க 


அவள்‌ போனபின்‌ அம்மாவின்‌ பக்கத்தில்‌ 
உட்கார்ந்து கொண்டேன்‌. அம்மா சலனமின்றிப்‌ 
படுத்திருந்தாள்‌. செயற்கைச்‌ சுவாசத்தில்‌ 
நோயின்‌ முனகல்கள்‌ ஏதுமில்லை. மார்பு 
சீராய்‌ ஏறி இறங்கியது. ஒருகால்‌ இந்த 
மயக்கத்தின்‌ திரைக்குப்‌ பின்னே, ஆழ்மனத்தில்‌, 
வேறேதோ ஒரு காலத்தில்‌ இப்போது வாழ்ந்து 
கொண்டிருக்கிறாளா?" 


நெற்றியின்‌ கோடுகள்‌. வாழ்வின்‌ தடங்கள்‌. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 61 


61 


அதில்‌ ஒரு தடத்தில்‌ 
நிற்கும்‌அம்மா. இளைய 
அம்மா. பயம்‌ கலந்த 
ஒரு சந்தோசத்தில்‌ 
உருவமே வேறாகி 
ஒளியால்‌ நிறைந்தது 
போன்ற அம்மா. அவள்‌ 
அணைப்பினுள்‌ எட்டு வயதுப்‌ பையன்‌. 


"செல்லப்பா அங்கிளை உனக்குப்‌ 
பிடிச்சிருக்குதா கேசவா?" 

"ஓ. ரொம்பப்‌ பிடிக்குமே" 

"எனக்கு... எனக்குக்‌ கூட அவரைப்‌ 
பிடிக்குதுடா கண்ணா!" 

"நல்ல அங்கிள்‌ அவரு" 

"அவரை... அந்த நல்ல அங்கிளை உனக்கு 


ப்‌ உட [i a ய்‌ 
அப்பாவாய்ப்‌ பண்ணட்டுமா? 


பையன்‌ முகத்தில்‌ ஒன்றும்‌ புரியாத 
வெற்றுப்பார்வை. அது ஒரு தடை என்பதுபோல்‌ 
அம்மாவின்‌ முகத்தில்‌ கணநேரக்‌ தடுமாற்றம்‌. 


" க்‌ 1 " 
என்னம்மா? 


" ட ௪. ட 
அவலை மந கலயரணம்‌ 


செய்துக்கட்டுமா?" 


இப்போது அதிர்ச்சியே வடிவாய்‌ 
உருமாறும்‌ மகன்‌. 


"ஊஹூம்‌, கூடாது, அது துப்பு!" 


ய்‌ ட . ட்‌ 
உனக்கு ஒரு அப்பா கிடைப்பாருடா 
கண்ணா. 


யூ ட. . உ. . ட்‌ ட்‌ 
என்‌ அப்பா செத்துப்போயிட்டார்‌. நீ 
என்‌ அம்மா, அம்மால்லாம்‌ தப்புச்‌ செய்யக்‌ 
பூ 
கூடாது... 


மறுப்பில்‌ தலையாட்டும்‌ மகன்‌. 


அந்தத்‌ தலையாட்டலில்‌ ஒரு வாழ்க்கைக்‌ 
கதையை இறுக மூடிப்‌ பூட்டிவிட்டதை அந்தச்‌ 
சிறுவன்‌ அறியமாட்டான்‌. நான்தான்‌ அதை 
அறிந்து, உணர்ந்து, நொந்து, வெட்கி அதற்காகக்‌ 
கண்ணீர்‌ வடித்துக்‌ கொண்டிருந்தேன்‌. 


14-02-2019 17:28:00 | | 


குழந்தைகளின்‌ உலகம்‌ சுயத்தில்‌ 
தொடங்கிச்‌ சுயத்தில்‌ முடிகிறது. தம்முடன்‌ 
சம்பந்தப்படுத்தித்தான்‌ எதையும்‌ அவர்களால்‌ 
பார்க்கமுடியும்‌. என்‌ அம்மா, என்‌ அப்பா, என்‌ 
தம்பி, என்‌ நண்பன்‌, என்‌ மச்சர்‌. 

மனிதர்களைத்‌ தனிமனிதர்களாய்ப்‌ 
பார்க்கும்‌ ஆற்றல்‌ ஒரு குழந்தைக்கு எப்படிச்‌ 
சாத்தியமாகும்‌? அவனைப்‌ பொறுத்தவரை 
அம்மா ஒரு பெரியவள்‌. தன்‌ அம்மா, தன்னைப்‌ 
பார்த்துக்‌ கொள்கிறவள்‌, தன்‌ பாதுகாப்பான 
பின்னணி. 


அம்மாவை முப்பது வயதான வாலிப 
மங்கையாக, எதிர்பார்ப்புகள்‌ நிறைந்தவளாக, 
வருங்காலம்‌ தன்முன்‌ நீண்டு கிடக்கக்‌ 
காண்பவளாக, இனம்‌ கண்டுகொள்கிற 
முதிர்ச்சியும்‌ விலகி நின்று வெறும்‌ 
பார்வையாளராய்ப்‌ பார்க்கும்‌ தெளிந்த 
கண்ணோட்டமும்‌ ஒரு குழந்தைக்கு எப்படி 
வரும்‌? 


அந்தக்‌ குழந்தையின்‌ பேச்சை நீ ஏனம்மா 
கேட்டாய்‌? தன்‌ அம்மா என்பதற்குமேல்‌ 
நினைக்கத்‌ தெரியாத குழந்தையின்‌ பேச்சை 


நீ ஏன்‌ கேட்டாய்‌? விதவை மறுமணம்‌ தவறு 
என்று கருதும்‌ ஒரு மரபுச்‌ சமுதாயத்தின்‌ 
வார்ப்படமான குழந்தையின்‌ பேச்சை ஏன்‌ 
கேட்டாய்‌? முதலில்‌ ஒரு குழந்தையிடம்‌ 
யோசனை கேட்பதே தவறில்லையா? 
குழந்தையைக்‌ குழந்தையாகவே வைத்துவிட்டு 
உன்‌ இதயம்‌ காட்டிய வழியில்‌ நீ சென்றிருந்தால்‌, 
அந்தக்‌ குழந்தை முதலில்‌ முரண்டிருக்கலாம்‌. 
ஆனால்‌, நான்‌ புரிந்துகொண்டிருப்பேன்‌. 
மகிழ்ந்திருப்பேன்‌. இரண்டு பேரின்‌ சந்தோஷ 
வாய்ப்பைக்‌ கெடுத்துவிட்ட குற்றச்சுமையை 


நெஞ்சில்‌ தாங்கி இப்படி வருஷக்கணக்காய்ப்‌ 
பரிதவித்துக்‌ கொண்டிருக்கமாட்டேன்‌. 


எல்லாம்‌ வேறுவிதமாய்‌ நடந்திருந்தால்‌! 


அம்மாவின்நெற்றியில்குங்குமம்‌. சிரிப்பில்‌ 
சந்தோஷம்‌. முகத்தில்‌ பிரகாசம்‌. முதுமையும்‌ 
மரணமும்‌ யாருக்கும்‌ நேர்வதுதான்‌. ஆனால்‌ 
தனிமை இருந்திருக்காது. நாளுக்குநாள்‌ 
வளர்ந்து பெரியவனாகித்‌ தன்‌ வாழ்வை 
நோக்கிக்‌ கிளை பிரிந்து போகும்‌ மகன்‌ - அடுத்த 


| | 11th Advance Tamil - FINAL.indd 62 


62 


தலைமுறையினன்‌ - எத்தனை பாசமிருந்தாலும்‌ 
எந்த அளவுக்குத்‌ தோழனாயிருக்க முடியும்‌ 
பெற்றவளுக்கு? 


அம்மாவின்‌ தலைமுடியையத்‌ 
தடவிக்கொடுத்தேன்‌. கன்னத்தை மெல்லத்‌ 
தீண்டினேன்‌. கையைப்‌ பற்றினேன்‌. எதற்குமே 
அவளிடம்‌ எதிர்விளைவு இல்லை. உடம்பில்‌ 


அசைவில்லை. 


அம்மா, அம்மா உன்னை எப்படி 
எட்டுவேன்‌? உன்னுடன்தான்‌ எத்தனையோ 
பேசவேண்டும்‌. எனினும்‌, என்‌ நாவு 
புரளவில்லை. நான்‌ பேசினாலும்‌ உனக்குக்‌ 
கேட்காது. ஆனால்‌, உன்‌ மனம்‌ உணர்கிறதா? என்‌ 
அன்பை, என்‌ துயரத்தை, என்‌ கழிவிரக்கத்தைப்‌ 
பேச்சின்றியே புரிந்துகொள்கிறாயா? இப்போது 
உடல்‌ குலுங்க நான்‌ மெளனமாய்க்‌ கொட்டும்‌ 
இந்தக்‌ கண்ணீர்‌ உனக்காக மட்டுமல்ல. 
எனக்காகவும்தான்‌ என்பதை நீ உணர்கிறாயா 
அம்மா? உணர்ந்து என்னை மன்னிக்கிறாயா? 


நெடுநேரம்‌ ஆகியிருக்குமென்று 
நினைக்கிறேன்‌. தலை நிமிர்ந்து, மூக்கை 


உறிஞ்சி கண்களைத்‌ துடைத்துக்‌ கொண்டேன்‌. 
குளியலறைக்குச்‌ சென்று வாளியிலிருந்து 
சிறிது நீரை முகத்தில்‌ இறைத்துக்‌ கழுவிக்‌ 
கொண்டேன்‌. மணி எட்டை நெருங்கியிருந்தது. 
ஒரு நர்ஸை அழைத்து அம்மாவின்‌ பக்கத்தில்‌ 
அமர்த்திவிட்டு, மிஸ்டர்‌ செல்லப்பாவின்‌ 
வீட்டுக்கே நான்‌ போய்‌... 

எண்ணம்‌ முடியவில்லை. எதிரே 
அறைக்கதவுக்கு வெளியே நின்றிருந்தவரை 
என்‌ கண்கள்‌ கண்டுகொண்டன. 


சிவந்த நீளவாட்டு முகத்தில்‌ இப்போது 
சில சுருக்கங்கள்‌. சுருள்‌ முடியில்‌ அங்கங்கே 
நரை. எனினும்‌ அந்த முகத்தின்‌ நேர்த்தியை 
இதமான புன்சிரிப்பை, ஒளிமிக்க விழிகளை, 


எட்டுவயதுப்‌ பையனுக்குப்‌ பரிச்சயமான அவன்‌ 


அப்பாவின்‌ நண்பரை, எனக்கும்‌ அடையாளம்‌ 
தெரிந்தது. 

பேசத்தெரியாமல்‌ அவரையே பார்த்துக்‌ 
கொண்டு நின்றேன்‌. வந்துவிட்டார்‌. 
வந்துவிட்டார்‌, வந்துவிட்டார்‌. 


14-02-2019 17:28:00 | | 


"கேசவ்‌? கேசவன்தானே? நான்‌ செல்லப்பா" 

அந்தக்‌ குரலும்‌ மாறவில்லை. 

"தெரியும்‌" என்று எப்படியோ தடுமாறிக்‌ 
கூறினேன்‌. 

"நான்‌ ரெண்டு வாரமா ஊர்ல இல்லை. 
இன்னிக்குச்‌ சாயங்காலம்தான்‌ வந்தேன்‌. 
உன்‌- உங்க - லெட்டரைப்‌ பார்த்தேன்‌. உடனே 
கிளம்பி வந்தேன்‌." 

அவர்‌ கண்கள்‌ படுக்கைமீது கிடந்த 
உருவத்தில்‌ சென்று நிலைத்தன. உதடுகள்‌ 


லேசாய்த்‌ துடிப்பது தெரிந்தது. அவர்‌ 
பார்வையில்‌ ஒரு வாழ்நாளின்‌ உணர்ச்சிகள்‌ 
அனைத்தும்‌ ஒருங்கே கட்டவிழ்ந்து உடைந்தன. 
கணப்பொழுதில்‌ அம்மாவுடன்‌ அவர்‌ அங்கே 
தனியாய்‌ இருந்தார்‌. இது அவ்விருவருடைய 
கணம்‌. அவர்களுடையதாய்‌ இருந்திருக்க 
வேண்டிய எத்தனையோ ஆண்டுகளின்‌ ஒரு 
சின்னஞ்சிறு கடைசிப்‌ பிரதி. 

"உள்ளே வந்து உட்காருங்க சார்‌. நான்‌ 


இதோ வந்துடறேன்‌" என்றுகூறி அந்த அறையை 
விட்டு நான்‌ வெளியேறினேன்‌. 


படைப்பு முகம்‌ 


ஆர்‌.சூடாமணி (1931-2010): நருத்தர மக்களின்‌ 
வாழ்க்கையையும்‌ குறிப்பாகப்‌ பெண்களின்‌ நிலையையும்‌ 
தமது எளிமையான மொழியில்‌ எழுதியவர்‌. உளவியல்‌ 
எழுத்தாளர்‌ என்று போற்றப்பரும்‌ இவர்‌, ஆங்கிலத்திலும்‌ 
பல படைப்புகளைத்‌ தந்துள்ளார்‌. 


படிப்போம்‌ பகிர்வோம்‌ 


இறுக மூடிய கதவுகள்‌ என்னும்‌ சிறுகதை கதை மாந்தர்‌ நோக்கில்‌ கதை சொல்லும்‌ முறையில்‌ 
அமைந்துள்ள பாங்கினை விளக்குக. 

"பாடாத தேனீ பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டோ” என்ற பாரதிதாசனின்‌ கவிதையோடு இறுக 
மூடிய கதவுகள்‌ கதையின்‌ கருப்பொருள்‌ பொருந்தும்‌ தன்மையை ஒப்பீரு செய்க. 

கனவென்று சொல்லமுடியாத தாறுமாறான பிம்பங்கள்‌, அமுங்கி அமுங்கி வெளிவரும்‌ அம்மாவின்‌ 
முகம்‌. கூடவோர்‌ எட்ருவயதுச்‌ சிறுவன்‌. ஒருவினாடி கண்களைத்‌ திறந்துவிட்டு மூடினேன்‌. 
மறுபடியும்‌ தூக்கமா? இப்போது வேறொரு முகம்‌. சிவந்த நீளவாட்ரு முகம்‌. இதமான புன்சிரிப்பு. 
பிரகாசக்‌ கண்களில்‌ ஆழமான பார்வை. சுருட்டை கிராப்‌. நான்‌ பார்த்துக்‌ கொண்டிருக்கையிலேயே 
அந்த முகமும்‌ நழுவியது. 

---இறுக மூடிய கதவுகள்‌ கதையின்‌ இப்பகுதியில்‌ காட்சித்‌ துணுக்கு முறை என்ற கதைசொல்லும்‌ 
உத்தி பயன்படுத்தப்பட்ருள்ளது, இதுபோன்று இக்கதையில்‌ வரும்‌ வேறு உத்திகளைக்‌ குறிப்பிட்ரு 
எழுதுக. 
இறுக மூடிய கதவுகள்‌ கதையில்‌ "உள்ளே வந்து உட்காருங்க சார்‌, நான்‌ இதோ வந்துருறேன்‌. 


என்று கூறி அந்த அறையை விட்ரு நான்‌ வெளியேறினேன்‌. ' என்று கதை முடியும்‌ இடத்திலிருந்து 
கேசவன்‌ அறையைவிட்டு வெளியேறியபின்‌ அவனது அம்மா சுயநினைவு திரும்பி, செல்லப்பாவுடன்‌ 


உரையாருவது போல்‌ கற்பனையாகக்‌ கதையை நீட்டி எழுதுக. 
அவரை... அந்த நல்ல அங்கிளை அப்பாவாய்ப்‌ பண்ணட்ருமா... ஊஹும்‌ கூடாது என்பதற்குப்‌ பதிலாகச்‌ 
சரி என்று கூறுவதாகக்‌ கொண்ரு கற்பனைக்‌ கதையைத்‌ தொடர்க. 


63 


| | 11th Advance Tamil - FINAL.indd 63 ஓ 


14-02-2019 17:28:00 | | 


நசுக்கம்‌ 
- சோ. தர்மன்‌ 


கட்டடங்களை விட்டுத்‌ தூரத்தில்‌ 
இருந்த சிமெண்ட்‌ களத்தில்‌ எல்லோரும்‌ 
கூடியிருந்தார்கள்‌. அந்தச்‌ சதுர வடிவ குறைந்த 
உயரமுள்ள சிமெண்ட்‌ மேடை நிரம்பி வழிந்தது. 
ஒவ்வொருவர்‌ பக்கத்திலேயும்‌ முதல்நாள்‌ 
அவர்கள்‌ திரி சொருகி வைத்துவிட்டுப்‌ 
போன வட்ட வளையங்கள்‌ அடுக்கடுக்காய்க்‌ 
குமிந்திருந்தன. வட்டவட்டமாய்‌ இருக்கும்‌ 
அந்தத்‌ தகர வளையங்களுக்குள்‌ மருந்தடைத்து 
கிரி சொருகி வைத்துவிட்டுப்‌ போன பட்டாசுகள்‌, 
அவற்றை வளையத்திற்குள்ளிருந்து வெளியே 
எடுத்து களத்தில்‌ காயப்போட வேண்டும்‌. 
ஃபோர்மென்‌ சங்கரன்‌ சுற்றிச்சுற்றி வந்தார்‌. 


"டேய்‌, கீழ தட்டாத, தூர்மண்ணு 
உதிந்திடும்‌. பிதுக்கி எடு, யேல, பிரக்கா 
சொல்றது காதுல ஏறுதா ஏறலியா?" 


பிரக்கன்‌ பரக்கப்பரக்கப்‌ பார்த்தான்‌. 


"ஏணேய்‌, வேல்ச்சாமிண்ணே ஃபோர்மேன்‌ 
அண்ணாச்சி இன்னக்கி காலாங்‌ காத்தாலயே 
பிதுக்கச்‌ சொல்றாரு" 


எல்லோரும்‌ சிரித்துக்‌ குலுங்கினார்கள்‌. 
கருப்பாயி வாயடங்கிப்‌ போனாள்‌. 


"என்னல, களத்தில ஒரே சிரிப்பாணியும்‌ 
கும்மாளமும்‌. எல்லாத்தையும்‌ உதுத்து காயப்‌ 
போடலன்னா இன்னக்கி வேலைக்கு வளையம்‌ 
தரமாட்டான்‌. தூக்குச்‌ சட்டியத்‌ தூக்கிட்டுப்‌ 
போயிர வேண்டிதான்‌" சங்கரனின்‌ அதட்டலை 
அவர்கள்‌ சட்டை செய்யவில்லை. 


மருந்து கலந்து வெற்றுக்குழாய்களுக்குள்‌ 
அடைத்துக்‌ கொடுக்கும்‌ ஃபோர்மேன்‌ 


கொலம்பான்‌ அங்கு வந்தான்‌. கருத்த அவன்‌ 
உடம்பில்‌ ஒட்டியிருந்த அலுமினியப்‌ பவுடர்‌ 
வெயிலில்‌ மினுமினுத்தது. 


"ஆரு வெள்ளக்காரத்‌ தொரையா? என்ன... 
தொரை... வளையம்‌ குத்த ரெடியா இருக்கா?" 


| | 11th Advance Tamil - FINAL.indd 64 


64 


"எப்பவும்‌ நான்‌ ரெடிதான்‌.' மேலோரத்தில்‌ 
டிப்பிங்‌ என்று சொல்லக்கூடிய, திரிகள்‌ 
செய்யும்‌ வேலை மும்முரமாய்‌ நடந்து 
கொண்டிருந்தது. நீளமான நூல்களைக்‌ 
கருமருந்தும்‌ பசையும்‌ கலந்த வாளிக்குள்‌ ஒரு 
பொடியன்‌ முக்கி முக்கிக்‌ கொடுக்க அதை 
இழுத்துக்‌ கொண்டேபோய்‌ நீளவசத்தில்‌ 
கட்டப்பட்டிருக்கும்‌ கம்புகளில்‌ காயப்‌ 
போட்டான்‌. அவர்களின்‌ முகமெல்லாம்கூட 
கருமருந்துகளின்‌ கோடுகள்‌. கோமாளி 
வேசக்காரனைப்போல. 


கம்புகளில்தொங்கும்பசையும்கருமருந்தும்‌ 
கலந்த நூல்கள்‌ காயக்காய விறைப்பேறித்‌ 
திரிகளாகும்‌. மெல்லிய வெள்ளைத்தாளுக்குள்‌ 
வைத்துச்‌ சுருட்டி குரோஸ்‌ போடவேண்டும்‌. 
வெடியின்‌ சைஸ்களுக்குத்‌ தக்கபடி அளந்து 
அறுத்து மருந்து தொட்டு வெடிக்குள்‌ சொருக 
வேண்டும்‌. கழிவுத்‌ திரிகள்‌ ரொம்ப வந்தால்‌ 
சம்பளம்‌ கட்‌. விறைப்புக்‌ குறைவாக இருந்தால்‌ 
மூணு குரோஸ்‌ கணக்கு கட்‌. 


"என்ன... உதுத்தாச்சா... எல்லாத்தையும்‌ 
அள்ளி காயப்‌ போடுங்கள ஏ, மிக்கேலு வெத்து 
வளையங்களைப்‌ பெரக்கி அங்க போடு. 


குனிஞ்சு போடு, வீசி எறிஞ்ச சாம்பலாகிருவ." 


மெதுவாய்‌ முணங்கிக்கொண்டு மிக்கேலு 
குனிஞ்சு வெத்து வளையங்களை எடுத்தாள்‌. 
அவளுடைய இரு கைகளிலும்‌ தோள்வரை 
வளையங்கள்‌ நிறைந்தன. அவள்‌ சல்சல்‌ என்று 
குட்டி ஆட்டம்‌ போட்டு நடித்துக்காட்டினாள்‌. 

அண்ணாச்சி எல்லாத்தையும்‌ உதுத்து 
காயப்போட்டாச்சு 


வெத்து வளையங்களையும்‌ பெறக்கிக்‌ 
குமிச்சாச்சு. குத்துறதுக்கு வளையம்‌ குடுங்க. 


14-02-2019 17:28:00 | | 


பச்சையைக்‌ கண்ட வெள்ளாடுகளாய்‌ 
மேற்காமல்‌ ஓடினார்கள்‌. கருமருந்துக்‌ கலவை 
அடைத்த திரி சொருகாத வளையங்கள்‌ 
அம்பாரமாய்க்‌ குமித்து வைக்கப்பட்டிருந்தன. 
ஃபோர்மேனின்‌ அதட்டல்‌ கட்டிடங்களில்‌ 
ஒலித்தது. 


யே... செயிண்ட்‌ ஆறாயிரம்‌, பிசிலி 
நாலாயிரம்‌, கோவா நாலாயிரம்‌, துக்கடா 
எட்டாயிரம்‌, ஸாடா ஆயிரம்‌ கணக்குப்‌ பண்ணி 
எடுக்கணும்‌. 

ஆளாளுக்கு நூறு எரநூறு என்று எடுத்து 
அடுக்கினார்கள்‌. இனிஒவ்வொரு வளையத்தின்‌ 


மேலும்‌ காவிகலந்த மண்‌ பூசப்பட்டு, அது 
உலர்ந்த பின்னால்‌ இரும்பு ஊசியால்‌ குத்தி 
அந்த மண்ணை டியூப்புக்குள்‌ இறக்கவேண்டும்‌. 
இந்த இரும்பு ஊசி போடுகிற துவாரத்தின்‌ 
வழியேதான்‌ திரி சொருக வேண்டும்‌. கட்டியான 
மருந்தில்‌ திரியின்‌ முனையைத்‌ தொட்டு உள்‌ 
இறக்கவேண்டும்‌. 


அவர்கள்‌ வட்டமாய்‌ உட்கார்ந்து 
வளையம்‌ குத்திக்கொண்டிருந்தார்கள்‌. வெயில்‌ 
ஏறிக்கொண்டிருக்க அவர்களைப்‌ பார்ப்பதற்கு 
தரையில்‌ சிதறிய தானியங்களைப்‌ பொறுக்கும்‌ 
கோழிகளைப்‌ போலிருந்தது. அவர்களின்‌ 
விரல்கள்‌ பம்பரமாய்ச்‌ சுழன்றன. குனிந்த தலை 
நிமிரவில்லை. 


யே... அமுக்கிக்குத்து. காவிமண்ணும்‌ 
அடிவரைக்கி போகணும்‌. ஏலே ஊசிய திருக்கி 
எடுல. மண்ணு புடுங்கி பிசிறடிக்கக்‌ கூடாது. 


அண்ணாச்சி அவன்‌ புதுப்பையன்‌. சரியா 
குத்தத்தெரியாது. 


குத்தறதுக்குச்‌ சொல்லிக்‌ 
கொடுக்கணுமாக்கும்‌. ஏய்‌, தங்கமாடத்தி 
அவனுக்குச்‌ சொல்லிக்குடு. சம்முகவடிவு 
நிய்யும்‌ கொஞ்சம்‌ கவனிச்சுக்கோ. 


குத்திமுடித்த வளையங்களைக்‌ 
களத்தில்போய்க்‌ காயவைத்துவிட்டு வந்து 


உட்கார்ந்து கொண்டார்கள்‌. 


அந்தக்‌ களத்தில்‌ ஆரத்தித்‌ தட்டுகளாய்‌ 
வளையங்கள்‌ நிறைந்துகொண்டே வந்தன. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 65 


65 


இடுப்பாற்றிக்‌ கொள்வதற்காக அவர்கள்‌ 
மாறிமாறி உட்கார்ந்து கொண்டார்கள்‌. 
எல்லாம்‌ குத்திமுடித்தபின்‌ அவர்கள்‌ 
திரிக்கட்டுகள்‌ வாங்குவதற்காக ஓடினார்கள்‌. 
நல்ல விறைப்பான கட்டுகளை எடுப்பதற்காகச்‌ 
சண்டை போட்டார்கள்‌. திரிசுற்றும்‌ 
சண்முகையா நல்ல விறைப்பான கட்டுகளைத்‌ 
கனியே கொண்டுவந்து சரோஜாவிடம்‌ 
காணாமல்‌ நீட்டினான்‌. சிரித்துக்கொண்டே 
வாங்கிய அவள்‌, அவன்‌ கன்னத்தில்‌ பசையை 
இழுகிவிட்டு ஓடினாள்‌. சண்முகையாவிற்கு 
உச்சி குளிர்ந்தது. 


செயிண்ட்‌ என்று சொல்லக்கூடிய 
சிவப்புக்‌ கலரில்‌ இருக்கும்‌ பெரியவெடி, ஸாடா 
சிவப்புக்கலர்‌ ஊசிவெடி, பிசிலி, வரிவரியாய்ப்‌ 
பலகலரில்‌ துக்கடா, சிவப்பாய்‌ இருக்கும்‌ 
சீனிவெடி இவற்றிற்கான திரிவகைகளைத்‌ 
தரம்பிரித்தார்கள்‌. இனித்‌ திரிசொருக 
உட்கார்ந்துவிட்டால்‌ எந்திரிக்கக்கூட 
மனசு வராது. மத்தியானக்‌ கஞ்சியை 
முடித்துக்கொள்ள தூக்குவாளிகள்‌ இருக்கும்‌ 
இடம்தேடிப்‌ போனார்கள்‌. கடனுக்கு வடை 
விற்கும்‌ வடைக்காரப்‌ பாட்டி பெரிய்ய பெட்டியுன்‌ 
தயாராய்‌ உட்கார்ந்திருந்தாள்‌. பூந்தோட்டத்துக்‌ 
கிணற்றில்‌ கால்கை கழுவப்போன பயல்களைத்‌ 
தோட்டத்துக்காரர்‌ விரட்டிக்‌ கொண்டிருந்தார்‌. 


யே... சின்ன சிறுக்கிவில்லைகளா... 
போறிகளா கால ஒடிக்கவா, மேல பூரா ஒண்ர 
கோட்ட கருமருந்த சொமந்துகிட்டுக்‌ கழுவ 
வந்தீட்டகளாக்கும்‌. நீங்க கைவச்ச எடத்தில 
ஆடுமாடுகூட தண்ணி குடிக்கமாட்டேங்குது. 
ஓடுங்கல. ஒங்க தொட்டிக்கு. 

கரம்பைக்‌ கட்டியின்‌ எறி பிசகிக்கீழே 
விழுந்து சிதறியது. 

ஒருநாளைக்காவது கருமருந்தக்‌ கலந்து 


கிணத்துல ஊத்துனாத்தான்‌ இந்த பய வசத்துக்கு 
வருவான்‌. பிரக்கனின்‌ வசவோடு அவர்கள்‌ 


வெளியேறி நடந்தார்கள்‌. கைக்கமுவ தண்ணீர்‌ 
தொட்டியில்‌ இல்லை. 

அடர்ந்த வேப்பமரத்தின்‌ குளிர்ச்சியில்‌ 
வட்டமாய்‌ உட்கார்ந்திருந்தார்கள்‌. மூக்கிலும்‌ 
முகங்களிலும்‌ கைகளிலும்‌ மின்னும்‌ 


14-02-2019 17:28:00 | | 


அலுமினியப்‌ பவுடர்‌ 
கலந்த கருமருந்து 
ஒட்டியிருந்ததை யாரும்‌ 
சட்டை செய்யவில்லை. 


நேத்து என்னல, 
சினிமாவுக்கு வாரமினுட்டு 


வரல. 


படம்‌ நல்லாருந்ததா? 


இந்தால இந்த ஊறுகாயக்‌ கடி. நல்லாருக்கு 


கூட்டமான கூட்டம்‌. பெரிய வெக்கக்கேடு. 
படத்துக்கு வரிசையில நிக்கன்‌, வேர்வை 
மேலெல்லாம்‌ வடியுது. சுத்தி நிக்கிறவன்‌ 
அவ்வளவு பேரும்‌ எம்மூஞ்சியவே பாக்கிறான்‌. 


கருமருந்து கொச்சவாட, மொச்சுமொச்சுன்னு 
மூக்கைத்‌ தொளைக்குதுண்ணு ஒருத்தன்‌ 
சொல்லவும்‌ எனக்கு வெக்கமாப்‌ போச்சு. 
பேசாம அங்நனயே நாக்கப்‌ புடுங்கிட்டு 
செத்துரலாம்‌ போலருந்தது. 


என்ன செய்ய. நம்மள நம்ம ஆத்தா அந்த 
நேரத்துல பெத்துப்‌ போட்ருக்கா. இத விட்டாலும்‌ 
வேற பொசகலும்‌ கெடயாது. விடிஞ்சா ஆரு 
வேலக்கி கூப்டுவானு ஒக்காந்திட்லருக்கணும்‌. 


இந்தச்‌ சனியன்‌ பிடிச்ச வீச்சம்‌ நமக்கு 
ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. யாராவது 
வேத்தாள்ட்ட மொகங்குடுக்க முடியல. அவன்‌ 
முகத்தச்‌ சுளிக்கிறதப்‌ பாத்து வெக்கமாத்தான்‌ 
இருக்கு. 


அவர்கள்‌ திரிகளைப்‌ பசைகலந்த கட்டி 
மருந்துக்‌ கிண்ணத்தில்‌ முக்கி டியூப்களில்‌ 
சொருகிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 


யேலேய்‌... திரிய அமுக்கிச்‌ சொருகு. 
புடுங்கிப்‌ பாப்பான்‌. பொசுக்குனு வந்துச்சு 
கணக்குல நாலு வளையத்த கொறச்சு 
எழுகதிப்புடுவான்‌. 

சங்கரனின்‌ அதட்டல்‌ இனி ஓயாமல்‌ 
கேக்கும்‌. 

அந்தச்‌ சின்னச்சின்னக்‌ கட்டிடத்தில்‌ 
ஒவ்வொன்றிலும்‌ நாலுபக்கமும்‌ வாசல்‌. 
வாசலுக்குப்‌ பக்கத்திலயே தண்ணீர்‌ 


| | 11th Advance Tamil - FINAL.indd 66 


66 


தொட்டிகள்‌. அந்த அறைகள்‌ ஒவ்வொன்றிலும்‌ 
சிறிசும்‌ பெரிசுமாய்‌ தீப்பெட்டிக்குள்‌ குச்சிகளாய்‌ 
நிறைந்து கிடந்தார்கள்‌. புதுப்பையன்‌ கேட்டான்‌. 


"இந்தச்‌ சின்ன ரூம்புக்கு எதுக்கு 
நாலுபக்கமும்‌ வாசல்‌." 

"அதுவா இன்ஸ்பட்ரு வர்றன்னைக்குப்‌ 
பாரு தெரியும்‌." 


அந்த ரூமே அதிர எல்லாரும்‌ 
பலமாய்ச்‌ சிரித்தார்கள்‌. அவனுக்குச்‌ 
சிய்யென்றிருந்தது. எதுக்குடா கேட்டோமென்று 
பேசாமல்‌ உட்கார்ந்திருந்தான்‌. முகத்தைச்‌ 
சுளித்துக்கொண்டு பிரக்கனைப்‌ பரிதாபமாய்ப்‌ 
பார்த்தான்‌. 


"இது தெரிஞ்சிருந்தா அவன்‌ ஏழாம்‌ 
வகுப்பில்‌ பெயிலாகிருப்பானா?" 


"இங்க வந்து நம்மளோட கருமருந்தைத்‌ 
திங்க வருவானா? 


"சீ, சும்மாகிட நாயே, னைக்கு அனையம்‌ 
தெரியுமோ. நிய்‌ படிச்சுக்‌ கிழிச்சிறக்கூடாது. 
எதுக்கு இங்க வந்த." 


பிரக்கனின்‌ அதட்டலில்‌ பச்சை டவுசர்‌ 
வாயடங்கிப்‌ போனான்‌. 


இந்தவொரு சின்ன ரூமுக்குள்ள 
நாலுபேருகான்‌ஒக்காந்துவேலபாக்கணும்‌.அந்த 
நாலுபேரும்‌ ஒரே எடத்துல ஒக்காரக்கூடாது. 
ஒவ்வொரு வாசல்‌ பக்கத்திலேயும்‌ தனித்தனியா 
இருந்துதான்‌ வேல பாக்கணும்‌. ஒரு வளையம்‌ 
சொருகி முடிச்சாச்னா ஒடனே களத்துல 
கொண்டுபோயி வச்சிரணும்‌. திரி சொருகுன 
வளையம்‌ ரூமுக்குள்ள கண்டிப்பா இருக்கக்‌ 
கூடாது. களத்துல போயி வளையத்தை 
வச்சிட்டு அல்லது வெளியே போயிட்டு 
ரூமுக்குள்ள யாருவந்தாலும்‌ வாசல்‌ ஓரத்ல 
இருக்கிற தண்ணித்‌ தொட்டியில கால முக்கிக்‌ 
கழுவிட்டுத்தான்‌ உள்ள வரணும்‌. 


ய க்‌ ள்‌ ய 
இல்லாட்டா? 


"இல்லாட்டா ஒங்‌ கால்ல ஒட்டியிருக்கிற 
மண்ணு இந்த சிமிண்டுத்‌ தரையில ஓரசி, 
ஒட்டியிருக்கிற கருமருந்துல தீப்புடிச்சு 


14-02-2019 17:28:00 | | 


வளையமெல்லாம்‌ வெந்து நீயும்‌ கருகிப்போவ, 
நானும்‌ கருகிப்‌ போவன்‌. சங்கிலிப்பயல்‌ வெந்து 
மகிந்து கருகிக்‌ கிடந்தாப்ல." 


புதுப்பையன்‌ மிரள மிரளப்‌ பார்த்தான்‌. 
எல்லோரும்‌ ஏளனமாகச்‌ சிரித்தார்கள்‌. 
ஒரு வாசல்‌ மட்டுமே லேசாய்த்‌ திறந்திருக்க 
மூன்று வாசல்களும்‌ பூட்டியிருந்தன. 
கண்ணித்‌ தொட்டி வரண்டு அசிங்கங்கள்‌ 
நிரம்பிக்‌ கிடந்தன. தண்ணீரைக்‌ காணோம்‌. 
சுவரில்‌ தொங்கிய நான்குபேர்‌ மட்டும்‌ என்ற 
போர்டில்‌ கருமருந்தால்‌ நாலுக்குப்‌ பக்கத்தில்‌ 
சைபரைப்போட்டு நாற்பதுபேர்‌ மட்டும்‌ என்று 
எவனோ கிறுக்கியிருந்தான்‌. 


திரிசொருகிய வளையங்கள்‌ களத்தில்‌ 
நிறைந்து கொண்டே வந்தன. பார்ப்பதற்குக்‌ 
கரிசலில்கரையைக்கீறிக்கொண்டுதலைநீட்டும்‌ 
முளை விதைகளைப்‌ போல்‌ இருந்தது. 


வாசலில்‌ வந்துநின்ற ஒரு சின்னப்பையன்‌ 
சரோஜாவிடம்‌ ஒரு பொட்டலத்தைக்‌ 
கொடுத்தான்‌. மடிப்பை நீக்கியதும்‌ அதில்‌ 
நான்கு சுசியங்களும்‌ வடைகளும்‌ இருந்தகைப்‌ 
பார்த்தாள்‌. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 67 


67 


ஆரு குடுத்தா? 
சம்முயாண்ணங்‌ குடுத்து ஒங்கிட்ட 
குடுக்கச்‌ சொல்லுச்சு. 


ஆரு திரி சுத்துற சம்மியாவா? 


பயல்‌ தலையாட்டிவிட்டு வேகமாய்‌ 
ஓடினான்‌. 


ஏலேய்‌ வேலுச்சாமி... சரோஜாவுக்கு நல்ல 
திரி எப்டி வந்ததுன்னு தெரிஞ்சு போச்சா. 


அவள்‌ வெட்கத்துடன்‌ மடியில்‌ வைத்தாள்‌. 


யேய்‌... ஒத்த வளையத்துக்குமேல உள்ள 
இருக்கக்கூடாது. பாத்துட்டன்‌ பெறவு கணக்குல 
கொறச்சிருவன்‌. எம்மேல சடைக்கப்படாது. 
சொருகி முடிச்ச வளையமெல்லாம்‌ ஒடனே 
களத்துக்குப்‌ போயிரணும்‌. 

சங்கரனின்‌ அதட்டலைக்‌ கேட்டதும்‌ 
வளையங்களைக்‌ தூக்கிக்‌ கொண்டு எல்லா 
ரூமிலிருந்தும்‌ பையன்கள்‌ களத்திற்கு 
ஓடினார்கள்‌. 

யக்கா ரெண்டு வளையங் கெடக்கு... திரி 
காணல. ஃபோர்மேன்ட்ட கேட்டா கூப்பாடு 


14-02-2019 17:28:00 | | 


போடுவாரு. கொஞ்சம்‌ 
திரி குடுக்கா. அடுத்த ரூம்‌ 
தங்கராசு வாயெல்லாம்‌ 
பல்லாக நின்றான்‌. 


எனக்கு ஒரு வளையம்‌ 
சொருகிக்‌ குடுத்துட்டு திரி 


வாங்கிட்டுப்போ. 


யக்கா குடுக்கா. 


அப்ப அந்த ரெண்டு வளையத்தையும்‌ 
எடுத்துக்கிட்டு இங்க வா. திரி தரேன்‌. 
ஃபோர்மேன்‌ பார்த்தா கூப்பாடு போடுவாருக்கா. 


நிய்‌ சும்மா பயப்படாம வா. 
தங்கராசும்‌ சரோஜாவும்‌ எதுத்து எதுத்து 
உட்கார்ந்து கொண்டார்கள்‌. தங்கராசு 


ஒன்பதாம்‌ வகுப்பைப்‌ பாதியில்‌ நிறுத்திவிட்டுத்‌ 
கன்‌ தம்பியுடன்‌ சேர்ந்து வேலை செய்கிறவன்‌. 


வயதுக்கு மீறின உயரம்‌. களையான குழந்தை 
முகம்‌. 


ஒங்க அக்காள பொண்ணு கேட்டு 
வந்தாகள என்னாச்சு? 


அந்தக்‌ கூத்த ஏங்‌ கேக்க. போன மாசம்‌ 
உருளக்குடியிலிருந்து ஒரு மாப்ள வந்தான்‌. 
பையனும்‌ நல்ல பையன்‌. பெருங்கொண்ட 
சம்சாரி. வீட்ல ஒரே பையனாம்‌. காட்டுவேல 
செய்யுமான்னு கேட்டாக. நாலு ஆளக்‌ 
கூட்டிக்கிட்டு தனது வேலைக்காவது 
போகணுமின்னு சொன்னாக. அக்கா 
ஒரேயடியா தலையக்‌ குலுக்கிட்டா. 


அவமேலயும்குத்தமில்ல.சம்சாரிவீட்டுக்கு 
வாக்கப்பட்டுப்‌ போனா காட்டு வேல செஞ்சுதான்‌ 
ஆகணும்‌. வெயில்ல நின்னுதான்‌ சாகணும்‌. 
இந்தத்‌ தீப்பெட்டி ஆபிஸ்‌, வேட்டாவிஸ்ல வேல 
செஞ்சு சொகங்கண்டுட்டா ஒரு சிறுக்கி கூட 
வெயில்ல நிக்கமாட்டா. இப்ப வேற எங்கயும்‌ 
போகவேண்டாம்‌. என்னயப்போயி வெயில்ல 
நில்லுன்னா நிக்க முடியுமா? கறி எளகும்‌. 


முந்தா நாளும்‌ ஒரு மாப்ள வந்துச்சு. 


எந்தூர்லருந்து வந்துச்சு 


| | 11th Advance Tamil - FINAL.indd 68 


68 


வரதம்பட்டி. அம்மா வழில கொஞ்சம்‌ 
சொந்தம்‌. மாப்ள கவுருமெண்ட்‌ வேல 
பாக்காராம்‌. சூட்டு கீட்டு போட்டு ரொம்ப 
போடுசா இருந்தாரு. 


அப்ப எப்பக்‌ கலியாணம்‌ வச்சிருக்கிக? 


எப்பக்‌ கலியாணமா? பொண்ணு 
புடுச்சுப்போச்சு. எத்தன வரைக்கும்‌ 
படிச்சிருக்குணு கேட்டாரு. படிக்கலண்ணு 
சொன்னதுதான்‌. பச்சத்தண்ணிகூட குடிக்கல. 
நடையக்‌ கட்டிட்டாரு. 


வர்ற பயலுக்குப்‌ பூராவும்‌ பொண்ணு 
புடிக்கும்‌. மச்சரம்மா மாதிரி இருக்கா. படிச்ச 
மாப்ள வந்தா பொண்ணு படிச்சிருக்கான்னு 
கேக்கான்‌. பட்டிக்காட்லருந்து சம்சாரி மாப்ள 
வந்தா காட்டு வேல செய்யுமான்னு கேக்கான்‌. 
அங்கிட்டும்‌ இல்லாம இங்கிட்டும்‌ இல்லாம 
ரெண்டுங்‌ கெட்டான்‌ பொழப்பு, சோடனதான்‌ 
பெரிய சோடனை. ஒவ்வொருத்தியும்‌ 
சிமிட்டிட்டு அலையறதப்‌ பாத்தா சினிமா நடிகை 
தோத்துப்போவா. 


சொல்லிவிட்டு சரோஜா சலித்துக்‌ 
கொண்டாள்‌. சொருகிய வளையங்களைக்‌ 
காலால்‌ நகட்டிவிட்டு இடுப்பாற்றினாள்‌. 


இங்கயே எவனாவது கெட்னா வெயில்‌ 
படாம வேல பாக்கலாம்‌. சாகும்மட்டும்‌ 
ரெண்டுபேரும்‌ கருமருந்தத்‌ தின்னிட்டு 
சாகவேண்டிதான்‌. நம்ம மிச்சம்‌ வச்சிட்டுப்‌ 
போற மருந்தத்திங்க நம்ம புள்ளைக வரும்‌. 


வேலையை முடித்தவர்கள்‌ 
வளையங்களை அடுக்கி வைத்துவிட்டு 
உப்புச்‌ சோப்பு வாங்க ஓடிப்போய்‌ வரிசையில்‌ 
நின்றார்கள்‌. தினமும்‌ வேலை முடிந்ததும்‌ 
துணிகளுக்குப்‌ போடுகின்ற உப்புச்சோப்பு 
ஒரு துண்டு கிடைக்கும்‌. அதைத்‌ தேய்த்துக்‌ 
குளித்தால்தான்‌ மேல்பூராவும்‌ ஓட்டியிருக்கின்ற 
அலுமினியப்பவுடர்‌, சல்பர்‌, கருமருந்து வாடை 
குறையும்‌. அவர்கள்‌ வரிசையில்‌ இடம்பிடிக்கச்‌ 
சண்டை போட்டார்கள்‌. அதிலேயே சோப்பு 
வாங்கியவர்கள்‌ தூக்குவாளியைத்‌ தூக்கிக்‌ 
கொண்டும்‌ சட்டைதுணிமணிகளைக்‌ கையில்‌ 
பிடித்துக்கொண்டும்‌ குறிஞ்சாக்குளம்‌ 


14-02-2019 17:28:00 | | 


கண்மாய்க்கு ஓடினார்கள்‌. போனவருடம்‌ இதே 
மாதிரிதான்‌ வரிசையில்‌ நின்றான்‌ செல்லையா 
பயல்‌. துடுக்கான பயல்‌. எடுத்தெறிந்து 
பேசுவதில்‌ படுகில்லாடி. அவன்முறை வந்ததும்‌ 
சொன்னான்‌. 


சோப்பு முழுக்கட்டி கொடுக்கலாமில்ல. 
அரைக்கட்டி கைகழுவ மட்டும்தான்‌ 
சரியாப்போகுது. விடிஞ்சு பாத்தா குளிச்ச 
ஓடம்பு மினுங்குது. அலுமினியப்‌ பவுடர்‌ போக 
மாட்டேங்கது. 

சொல்லி வாய்மூடவில்லை. அவன்‌ 
கன்னத்தில்‌ பெரிய கணக்குப்பிள்ளையின்‌ 
ஐந்து விரல்களும்‌ தடம்பதித்திருந்தன. 


ஓஞ்சோலியப்‌ பாருடா நாயி, முழுக்கட்டி, 
அரைக்கட்டி - ஒனக்கு சோப்பும்‌ கெடையாது. 
நிய்‌ நாளையிலிருந்து வேலைக்கு 
வரவேண்டாம்‌. 


சம்பளத்தக்‌ கணக்குப்‌ பாத்துக்‌ கையில 
குடுங்க. இந்த மடம்‌ இல்லாட்டி சந்தமடம்‌. 

நாளைக்கு ங்கொப்பனக்‌ கூட்டிட்டுவந்து 
வாங்கிட்டுப்போ 


வேல செஞ்சது நானு. எங்கப்பனில்ல. 


செல்லையாப்‌ பயல்‌ இப்போது கம்பி 
எண்ணுகிறான்‌. தட்டப்பாறை மைனர்‌ 
ஜெயிலில்‌. கம்பெனியிலிருந்து குளோரேட்‌ 
மூடையைக்‌ களவாண்டு விட்டதாகக்‌ குற்றம்‌. 
அவன்‌ தங்கச்சி இப்போது வேறு கம்பெனிக்கு 
நடக்கிறாள்‌. அவள்‌ இப்போது மருந்து 
களவாணி செல்லையாவின்‌ தங்கச்சியாக 
மாறிப்போய்‌ விட்டாள்‌. 


பிள்ளைகளை ஏற்றிப்போகும்‌ கம்பெனி 
பஸ்‌ வாசலில்‌ வந்து நின்றது. அதன்‌ 
கண்ணாடியில்‌ பட்டவெயில்‌ மஞ்சளாய்‌ 


மின்னியது. குளித்தும்‌ குளியாமலும்‌ வந்த 
சிறுவர்களும்‌ சிறுமிகளும்‌ இடம்பிடிக்கச்‌ 
சண்டை போட்டார்கள்‌.ஆலமரத்தில்‌ அடையும்‌ 
குருவிகளைப்போல ஒரே சலசலப்பு. பஸ்ஸின்‌ 
ஹாரன்‌ பலமாய்‌ ஒலித்தது. 


புறப்படத்‌ தயாராய்‌ நின்ற பஸ்ஸை நோக்கி 


| | 11th Advance Tamil - FINAL.indd 69 


69 


கையைக்‌ காட்டியபடியே 
பேோர்மேன்‌ சங்கரன்‌ 
வேகமாய்‌ ஓடிவந்தார்‌. 
ஜன்னல்களின்‌ வழியே 
எல்லாப்‌ பிள்ளைகளும்‌ 
எட்டிப்பார்த்தார்கள்‌. 
உறுமிய பஸ்‌ 
அ ழடைதியானது. 
குடோன்லருந்து சின்ன மொதலாளி இப்பத்தான்‌ 
போன்‌ பண்ணினாரு. பத்தாயிரம்‌ பாக்கெட்‌ 
அவசரமா வேணுமாம்‌. நாளைக்கிக்‌ காலைல 
லோடு ஏத்தியாகணுமாம்‌. எக்ஸ்போர்ட்‌ 
முடிச்சிட்டுப்‌ போங்க ரொக்கக்‌ காசு. 


ரொக்கக்‌ காசென்றால்‌ வாரக்கடேசியில்‌ 
வாங்கும்‌ சம்பளக்‌ கணக்கோடு சேராது. வேலை 
முடிந்ததும்‌ உடனே கைக்கு வந்துவிடும்‌. ஊர்‌ 
போவதற்காக பஸ்‌ சார்ஜ்‌ கொடுக்கப்படுவதோடு 
ம, காபி, பன்‌, சேவு, பக்கடா, மிக்சர்‌ ஓசியில்‌ 
கிடைக்கும்‌. கொஞ்சம்பேர்‌ இறங்கிக்கொள்ள 
பஸ்‌ புறப்பட்டுப்போனது. 

அவர்கள்‌ பாக்கெட்‌ ரூமிற்குள்‌ வட்டமாய்‌ 
உட்கார்ந்தபோது ஒளித்து வைத்திருந்த 
பெட்ரோமாக்ஸ்‌ லைட்டுகள்‌ பொருத்தப்பட்டன. 
பல கலர்களில்‌ அம்பாரமாய்க்‌ குமித்து 
வைக்கப்பட்டிருந்த வெடிகளைச்‌ சுற்றிலும்‌ 
உட்கார்ந்து எண்ணிஎண்ணிப்‌ பாக்கெட்‌ போடத்‌ 
தொடங்கினார்கள்‌. 


அண்ணாச்சி மொதலாளிட்டச்‌ சொல்லி 
ஒரு டியூப்லைட்‌ போடச்‌ சொல்லலாமில்ல. 
நல்ல வெளிச்சம்‌ தெரியுமில்ல. 


சும்மா வாய வச்சுகிட்டு இருடா. மேனேஜர்‌ 
நூமுக்கே கரண்ட்‌ கிடையாது. சாயங்காலம்‌ 
நாலு மணிக்குமேல வாட்ச்மேன்‌ தவிர வேற 
ஆளே இருக்கக்கூடாதுங்கறாரு இன்ஸ்பெக்டரு. 


யேய்‌... மிக்கேலு, தங்கமாடத்தி உள்ள 
கள்ளி உக்காருங்க. கதவப்பூராவும்‌ சாத்திருவம்‌. 
வெளிச்சம்‌ தெரிஞ்சு வேண்டாதபய எவனாவது 
போன்‌ பண்ணிட்டாப்‌ போச்சு. ஜீப்புக்காரன்‌ 
வந்தா பூட்டி சீல்வச்சுப்புடுவான்‌. அன்னிக்கி 
அன்னிக்கே குடோனுக்குப்‌ போயாகணும்‌. 
இங்க என்னடான்னா லாரிவாடகை குடுக்க 


14-02-2019 17:28:01 | | 


வருத்தப்பட்டுப்‌ பத்துநாள்‌ வெடியும்‌ 
குமிஞ்சுகிடக்கு. இது ஒரே வாடகையாப்‌ 
போகுது. இங்கருந்து குடோனுக்குப்‌ போற 
வாடக மிச்சம்‌. புடுச்சிக்கிட்டா அம்புட்டுதான்‌. 


எண்ணி அடைத்துப்‌ பைகளை மடித்து, 
பின்‌ அடித்து மடித்த பைகள்‌ வரவர 
சங்கரன்‌ கேஸ்பெட்டிக்குள்‌ எண்ணிஎண்ணி 
அடுக்கிக்‌ கொண்டே இருந்தார்‌. அவர்‌ மனசு 
சந்தோசத்தில்‌ கனத்தது. 

அண்ணாச்சி, பின்னு தீர்ந்துபோச்சு. வேற 
பாக்கெட்‌ ஒடங்க. 

எண்ணிமட்டும்‌ வையுங்க. புதுப்பாக்கெட்டு 
ஓடச்சுக்‌ கொண்டாரன்‌. 

போனவேகத்தில்‌ திரும்பி வந்தவரின்‌ 
கையில்‌ பின்னுப்‌ பாக்கெட்டைக்‌ காணோம்‌. 
பதிலுக்கு நாலைந்து மெழுகுவத்திகள்‌ 
இருந்தன. 


பாக்கெட்‌ தீர்ந்து போச்சு. ஸ்டோர்லயும்‌ 


வேற ஸ்டாக்‌ இல்ல. இதப்பொருத்தி தூர 
வச்சுகிட்டு பைய்ய நல்லா மடக்கி, ஒரு குலுக்குக்‌ 
குலுக்கி லேசா வாட்டிட்டா பிளாஸ்டிக்‌ இளவி 
ஒட்டிக்கிரும்‌. இனி ஆயிரம்‌ பாக்கெட்‌ தான்‌ 
வேணும்‌. வெடிகள நல்லாக்‌ குலுக்கிக்கோங்க. 
திரி வெளில நீட்டிட்டிருந்தாப்‌ போச்சு. 


கேஸ்பெட்டிகளின்மேல்‌ பெயிண்டால்‌ 
எழுதுகிறவன்‌ வேகமாய்‌ வந்தான்‌. டப்பென்ற 
சத்தத்தைத்‌ தொடர்ந்து டப்டப்டப்‌ என்ற பெரிய 
சத்தம்‌. புகைமூட்டத்தில்‌ பூட்டிய கதவுகளைத்‌ 
திறக்க முடியவில்லை. வெடிகள்‌ வெடித்த 
சத்தத்தில்‌ அலறல்களும்‌ கூப்பாடுகளும்‌ 
குறைந்து முனங்கல்கள்‌ ஆயின. 


வெந்து கருகி நீத்துப்போன பல உயிர்கள்‌. 
விடிந்தபோது வெடிகளோடு வெடிகளாய்‌ 
எட்டுக்‌ குழந்தை வெடிகள்‌. ஆறு பெரிய 
வெடிகள்‌. மூன்று கிழட்டு வெடிகள்‌ வெடித்துச்‌ 
சிதைந்து கருகியிருந்தன. ஐந்து பொம்பிளை 
வெடிகளைப்‌ பிரித்தறிய அடையாளங்கள்‌ 
ஏதுமில்லை. கருகிய கட்டைகள்‌ அவைகள்‌. 


படைப்பு முகம்‌ 


சோ.தர்மன்‌ (சோ.தர்மராஜ்‌ - 1952): கரிசல்‌ மண்ணின்‌ வேளாண்‌ வாழ்வியலை 
எழுதும்‌ இவரது படைப்புகளில்‌ ஒருக்கப்பட்ட மக்களுக்கான குரல்‌ கூரான அங்கதத்துடன்‌ 


வெளிப்பருகிறது. நகைச்சுவை உணர்வும்‌ இயல்பான கூழல்‌ சித்திரிப்பும்‌ இவரது 
தனித்துவம்‌. தூர்வை, கூகை, சூல்‌ ஆகிய நாவல்களும்‌ ஈரம்‌, சோகவனம்‌, வனகுமரன்‌ ஆகிய சிறுகதைத்‌ 


தொகுப்புகளும்‌ இவரது முக்கியமான படைப்புகள்‌. 


படிப்போம்‌ பகிர்வோம்‌ 


நசுக்கம்‌ கதை உணர்த்தும்‌ பட்டாசுத்‌ தொழிலாளர்களின்‌ வாழ்க்கை நிலையைத்‌ தொகுத்து எழுதுக. 


உங்கள்‌ ஊரில்‌ தொழில்‌ சார்ந்து பாதிப்புக்குள்ளாகும்‌ மக்களின்‌ சிக்கல்களை ஆராய்க. 


தொழிலகங்களில்‌ கடைபிடிக்கவேண்டிய பாதுகாப்பு நடைமுறைகள்‌ என்னென்ன என்பதை 


அறிந்து எழுதுக. 


'நசுக்கம்‌' போன்றே சிறுகதை எழுதுவதற்கான, சிக்கல்‌ நிறைந்த களம்‌ இன்று இல்லை? - 
இக்கூற்றை உடன்பட்டோ மறுத்தோ உங்கள்‌ கருத்தை எழுதுக. 


'நசுக்கம்‌' கதையின்‌ முடிவை நீ விரும்பும்‌ வகையில்‌ மாற்றி எழுதுக. 


வட்டார வழக்கில்‌ உரையாடல்களைக்‌ கொண்டது நசுக்கம்‌' சிறுகதை என்பதற்கு ஐந்து சான்றுகள்‌ 


தந்து கருத்துரை தருக. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 70 


14-02-2019 17:28:01 | | 


அயலகத்‌ தமிழ்‌ எழுத்தாளர்‌ சிறுகதை 


'பேபி' குட்டி 


-கே. பாலமுருகன்‌, மலேசியா 


பெரிய மாமா வந்ததும்‌ அதுவரை வீடு 
கனத்த துயரத்தைக்‌ கெட்டியாகப்‌ பிடித்து 
வைத்திருந்து திமரென்று தளரவிட்டதைப்‌ போல 
உடைந்தது. அப்பா கதறி அழும்போது உடன்‌ 


யாராலும்‌ அழாமல்‌ இருக்க முடியவில்லை. 
இதுவரை எதற்குமே சட்டென அழாத ஒருவர்‌. 
அப்படி அழுது கதறும்போது உடல்‌ சிறுத்துக்‌ 
குழந்தையாகி எல்லோரின்‌ மடியிலும்‌ 
விழுகிறார்‌. 

மாணிக்கம்‌ பக்கத்து வீட்டுக்காரர்‌. 
அப்பாவிற்கு நெருக்கமான ஒரேஆள்‌ அவர்தான்‌. 
அப்பாவிற்குச்‌ சொல்லும்படியாக நண்பர்கள்‌ 
அவ்வளவாக இல்லை. அடுத்தவீட்டில்‌ யார்‌ 
இருக்கிறார்கள்‌ என்பதுகூட அப்பாவிற்குத்‌ 
தெரியாது. 


இரண்டு வயது குழந்தையின்‌ மரணம்‌ 
யாரையும்‌ சமாதானப்படுத்தக்‌ கூடியதல்ல. 
வருவோர்‌ போவோர்‌ அனைவரும்‌ 
புலம்பியபடியே இருந்தனர்‌. ஆகக்‌ 
கடைசியாக ஒரு புலம்பலையே விட்டுப்‌ 
போய்க்கொண்டிருந்தனர்‌. வீட்டில்‌ அவன்‌ 
கடைசிப்‌ பையன்‌. அப்பா எப்படிப்‌ பாட்டிக்குத்‌ 
தாமதமாகப்‌ பிறந்த கடைசிப்‌ பையனோ, 
அதேபோலத்‌ தம்பியும்‌ அப்படித்‌ தான்‌. 
பின்கட்டிலிருந்து முன்வாசலுக்கு ஓடிவரும்‌ 
சிறிய இடைவெளியில்‌ சட்டென முடிந்து விட்ட 
வாழ்க்கை. 

"சாக வேண்டிய வயசாடா இது...? என்ன 
விட்டுட்டுப்‌ போய்ட்டியேடா,”" என அப்பா 
மீண்டும்‌ தரையை ஓங்கியடித்தபடியே அழுதார்‌. 


பேபி குட்டி தலைவிரித்த கோலமாய்‌ 
அப்பொழுதுதான்‌ வெளியில்‌ வந்தாள்‌. சிரிப்பே 
இல்லாத பொக்கை வாய்‌. கண்கள்‌ இரண்டும்‌ 
உள்ளே சொருகிக்‌ கிடந்தன. பேசுவதை உடனே 


| | 11th Advance Tamil - FINAL.indd 71 


புரிந்துகொள்ள முடியாது. ஒரு சொல்லை 
உச்சரிக்கவே நிதானமாக அடுக்குவாள்‌. 
அவளுடன்‌ உரையாடப்‌ பொறுமை 
தேவைப்படும்‌. ஆனால்‌, ஓயாமல்‌ வேலை 
செய்துகொண்டே இருப்பாள்‌. அப்பாவின்‌ 
அம்மா. 


மெலிந்துபோன தேகம்‌. அதன்‌ மேலே 
எப்பொழுதும்‌ தொங்கும்‌ ஒரு கலர்‌ துண்டு. 
வெளுத்தக்‌ கைலி. தாடைவரை நீண்டு 
தொங்கும்‌ காதுகள்‌. ஆனால்‌, தூரத்திலிருந்து 
வருபவர்களையும்‌ பேசுபவர்களையும்‌ 
அவளால்‌ உன்னிப்பாகக்‌ கேட்கவும்‌ பார்க்கவும்‌ 
முடியும்‌. அவள்‌ யாரையும்‌ பொருட்படுத்தியதே 
இல்லை. 


"அடியே பேபி குட்டி... உன்‌ பேரனப்‌ 
பாத்தியா?" என அவள்‌ வயதை ஒத்த மூக்குத்திக்‌ 
கிழவி தூரத்திலிருந்து அரற்றிக்‌ கொண்டே 
ஓடிவந்தாள்‌. 


பேபி குட்டி வீட்டுக்கு வெளியில்‌ வந்து 
ஓரமாய்‌ வைக்கப்பட்ட துடைப்பைக்‌ கட்டையை 
எடுத்து வாசலைப்‌ பெருக்கத்‌ தொடங்கினாள்‌. 
அது பேபி குட்டியின்‌ அன்றாட வேலை. எந்தச்‌ 
சலனமும்‌ இல்லாமல்‌ ஏற்கனவே சுத்தமாக 
இருந்த வாசலைப்‌ பெருக்கினாள்‌. அவளுடைய 
வேலைகளை யாருக்கும்‌ விட்டுக்கொடுக்க 
முடிந்ததில்லை. 


"இந்தக்‌ கெழவிக்கு எத்தன வயசாகுது... 
போய்ச்‌ சேர வேண்டியதெல்லாம்‌ நல்ல 
திடக்காத்தரமா இருக்கு...கடவுளுக்கு என்ன 
கேடு? இந்தச்‌ சின்ன பையனைக்‌ கொண்டு 
போய்ட்டாரு..." வந்தவர்களில்‌ யாரோ 
சொன்னது அங்கிருந்தவர்களின்‌ மெளனத்தைக்‌ 
கலைத்தது. 


14-02-2019 17:28:01 | | 


அவர்களில்‌ சிலர்‌ இப்பொழுது 
பேபி குட்டியை வைத்த கண்‌ வாங்காமல்‌ 
கவனித்தனர்‌. ஒரு சிறு கவனம்‌ திரும்புதல்‌ 
அது. மரணத்திலிருந்து வாழ்வுக்குத்‌ திரும்பும்‌ 
கணம்‌. அதுவரை சோகமாக இருந்தவர்களும்‌ 
இப்பொழுது நிமிர்ந்து உட்கார்ந்தனர்‌. 

"பாரேன்‌...இந்த வயசுலையும்‌ இந்தக்‌ 
கெழவினாலெ நல்லா ஆரோக்கியமா இருக்க 
முடியுது..." 

"ஆமாம்‌....கிழவிக்குத்‌ தொண்ணூறுக்கு 
மேல தாண்டிருச்சி...” 


பேபி குட்டி பெருக்குவதை நிறுத்திவிட்டு 
அங்கே இருந்த நாற்காலிகளை அடுக்கத்‌ 
தொடங்கினாள்‌. ஒவ்வொரு நாற்காலியையும்‌ 
அவளால்‌ இயல்பாகத்‌ தூக்கி நகர்த்த முடிந்தது. 
உடலில்‌ இருந்த முதுமை செயலில்‌ குறைவாகத்‌ 
தென்பட்டது. 


"பாட்டி! அங்க போய்‌ உக்காரு... ஏன்‌ 
தேவையில்லாத வேல செஞ்சிகிட்டு இருக்க?" 
பெரியசாமிக்கு உதவியாக வந்தவர்‌ கத்தினார்‌. 


பேபி குட்டி அதனைக்‌ காதில்‌ வாங்கிக்‌ 
கொள்ளவில்லை. எவ்வளவு சொற்களைக்‌ 
கோத்துத்‌ திரட்டி பேபி குட்டி காதில்‌ 
திணித்தாலும்‌ அது அவளுடைய மூளைக்குப்‌ 


போய்ச்‌ சேராது. அவளுடைய உலகத்தில்‌ 
இயங்கிக்‌ கொண்டே இருப்பாள்‌. ஏற்கெனவே 
அடுக்கப்பட்டிருந்த நாற்காலிகளைத்‌ தூக்கிக்‌ 
கொண்டு போய்‌ வேறு இடத்தில்‌ அத்தனை 
பொறுப்புடன்‌ அடுக்கத்‌ தொடங்கினாள்‌. 


பேபி குட்டியின்‌ உண்மையான பெயர்‌ 
குட்டியம்மாள்‌. ஆனால்‌, அப்பொழுதெல்லாம்‌ 
பெண்‌ குழந்தை பிறந்தால்‌ பேபி என்றும்‌ 
ஆண்‌ குழந்தை பிறந்தால்‌ 'போய்‌' என்றும்‌ 
அடைப்பெயரிட்டு அழைப்பார்கள்‌. அப்படியே 
அழைத்து அழைத்துத்தான்‌ குட்டியம்மாள்‌ பேபி 
குட்டியானாள்‌. 


சுந்தரி அத்தை வந்து சேர்ந்த பிறகு வீடு 
மீண்டும்‌ அலறத்‌ தொடங்கியது. தம்பியை 
எட்டு மாதங்கள்‌ வளர்த்தவள்‌ அவள்தான்‌. 
தேம்பித்தேம்பி அழுததில்‌ திமரென 
மூர்ச்சையுற்று விழுந்தாள்‌. சிறிதுநேரம்‌ 
எல்லோரும்‌ பதறிப்‌ போயினர்‌. தண்ணீரை 


| | 11th Advance Tamil - FINAL.indd 72 


72 


முகத்தில்‌ அடித்து அவளை ஓரமாக உட்கார 
வைத்தார்கள்‌. முகம்‌ தொங்கிப்‌ போய்க்‌ 
கிடந்தது. 


"யப்பா சொந்தக்காரனுங்க எல்லாம்‌ வந்து 
எண்ணெய்‌ வைக்கலாம்‌.” எனப்‌ பெரியசாமி 
சொன்னதும்‌ படுத்திருந்த அத்தை உடனே 
விழித்தெழுந்து தம்பியின்‌ பெட்டியருகே 
ஓடினாள்‌. 


அவள்‌ அச்சமயம்‌ ஓடும்போது ஓர்‌ ஆணாக 
மாறியிருந்தாள்‌. மார்பில்‌ அடித்துக்‌ கொண்டே 
ஓடினாள்‌. அவள்‌ அப்படிச்‌ செய்பவள்‌ அல்ல. 
வீட்டில்‌ மகன்கள்‌ இருந்தாலே சத்தமாகப்‌ 
பேசவோ யாரையும்‌ கத்தி அழைக்கவோ 
விரும்பாதவள்‌. 


"மகேனு மகேனு ஐயாவு வந்துருடா... 
அம்மாவெ விட்டுப்‌ போவாதடா," எனப்‌ 


பெட்டியின்‌ வலப்பக்கத்தில்‌ சரிந்தாள்‌. 

அதுவரை நாற்காலியை அடுக்கிக்‌ 
கொண்டிருந்த பேபி குட்டிக்கு அத்தையின்‌ 
அலறல்‌ கேட்டது. அத்தை பேபி குட்டிக்குச்‌ 
செல்லமகள்‌. பாசமாக வளர்ந்தவள்‌. ஆனால்‌, 
ஒரு காலக்கட்டத்திற்குப்‌ பிறகு பேபி குட்டியை 
அவள்‌ அவ்வளவாகக்‌ கண்டு கொள்ளவில்லை. 
அவ்வப்போது கடமைக்குக்‌ கொஞ்சம்‌ பணம்‌ 
தருவாள்‌. எப்பொழுதாவது பார்த்துவிட்டுப்‌ 
போவாள்‌. அதுவும்‌ பேச்சில்‌ கடுப்பு மட்டுமே 
மிஞ்சும்‌. 


பேபி குட்டி தட்டுத்‌ தடுமாறி அத்தையிடம்‌ 
போனாள்‌. அவள்‌ பெட்டியைக்கூட 


கவனிக்கவில்லை. அமர்ந்திருப்பவர்களையும்‌ 
குரையையும்‌ தட்டித்‌ தடவி அத்தையின்‌ அருகே 
போய்விட்டாள்‌. மெதுவாக அத்தையின்‌ அருகில்‌ 
அமர்ந்துகொண்டு அவளுடைய தலையை 
வருடினாள்‌. விழியோரம்‌ இலேசாகக்‌ கண்ணீர்‌ 
முட்டிக்கொண்டு கிடந்தது. 

"சின்னப்பையன்‌... இன்னும்‌ உலகத்தையே 
பாக்காதவன்‌,' எனப்‌ பேபி குட்டியின்‌ 
பிடியிலிருந்து தன்னை விடுவிக்க முயற்சித்த 
அத்தை மீண்டும்‌ கதறி அழுதாள்‌. பேபி 
குட்டி அத்தையின்‌ கையை விடமறுத்தாள்‌; 
கெட்டியாகப்‌ பிடித்துக்‌ கொண்டாள்‌. அதில்‌ ஒரு 
முரட்டுத்தனம்‌ தெரிந்தது. 


14-02-2019 17:28:01 | | 


"கையெ விடும்மா..." அழுகையினூடாக 
அத்தை பேபி குட்டியின்‌ கைகளை உதறித்‌ 
தள்ளினாள்‌. பேபி குட்டி சற்றுத்‌ தடுமாறி 


கைகளை அத்தையிடமிருந்து எடுத்தாள்‌. 
"குமாரு கெழவியெ கூட்டிட்டுப்‌ போ." 


குமார்‌ தம்பிக்கு மூத்தவன்‌. பேபி 
குட்டியைப்‌ பிடித்து மேலே தூக்கினான்‌. அவள்‌ 
வர மறுத்தவள்போல முரண்டு பிடித்தாள்‌. 


"பாட்டி ஏஞ்சி வாங்க," எனப்‌ பதிலுக்கு 
அவனும்‌ பலமாக இழுத்தான்‌. 


பேபி குட்டி இருபத்து ஐந்து கிலோகூட 
இருக்கமாட்டாள்‌. ஏதோ முனங்கியவாறு 
அவனுடைய இழுப்புக்குப்‌ போனாள்‌. 
குழந்தைகளின்‌ மரணம்‌ அத்தனை இயல்பானது 
அல்ல. ஒரு குழந்தையின்‌ மரணத்திற்குமுன்‌ 
அனைத்து மனங்களும்‌ குழந்தையாகி 
விடுகின்றன. தம்பி இப்பொழுதுதான்‌ 
பெட்டிக்குள்‌ ஒளிந்துகொள்ளச்‌ 
சென்றதைப்போலப்‌ படுத்திருந்தான்‌. அது 
விளையாட்டு. இன்னும்‌ சிறிதுநேரத்தில்‌ அது 
முடிந்துவிடும்‌ என அனைவரின்‌ மனங்களும்‌ 
படபடத்துக்‌ கொண்டிருந்தன. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 73 


73 


"டேய்‌ வீட்டு நிம்மதியையே கொண்டு 
போய்ட்டான்டா,” என மீண்டும்‌ அத்தை 
புலம்பினாள்‌. அவள்‌ குரல்‌ சோர்வுற்றிருந்தது. 

தம்பி ஒரேயொரு சிரிப்பில்‌ அனைத்து 
இறுக்கங்களையும்‌ உடைப்பவன்‌. நம்‌ 
வேலைகளையும்‌ விட்டுவிட்டு உடனே 
கவனிக்கக்கூடிய அலட்டலே இல்லாத 
மெல்லிய சிரிப்பு. குழிவிழும்‌ கன்னங்கள்‌. 
பிஞ்சுக்‌ கைகள்‌. 


பேபி குட்டிக்கும்‌ அவனுக்கும்‌ நடக்கும்‌ 
சண்டைதான்‌ வீட்டிலேயே பிரபலமானவை. 
வீடுமுழுக்க அவனைத்‌ துரத்திக்‌ கொண்டு பேபி 
குட்டி ஓயாமல்‌ ஓடுவாள்‌. அவளிடமிருந்து 
ஒளிந்து கொள்வதே தம்பியின்‌ பெரிய 
தந்திரமாக இருக்கும்‌. பேபி குட்டி கொஞ்சநேரம்‌ 
உறங்கிவிட்டாலும்‌ அவளின்‌ பொக்கை வாயில்‌ 
எதையாவது செருகி விடுவான்‌. அவள்‌ 
திடுதிப்பென்று எழுந்து பார்ப்பாள்‌. 

"நீ என்னிக்காவது என்னைக்‌ 
கொன்னுருவடா!" என அதையும்‌ முழுமையாக 
உச்சரிக்க முடியாமல்‌ பேபி குட்டியின்‌ 
வாய்க்குள்ளேயே கரைந்துவிடும்‌. 


14-02-2019 17:28:01 | | 


பேபி குட்டியைக்‌ குமார்‌ வீட்டின்‌ ஓர்‌ 
ஓரத்தில்‌ உட்கார வைத்துவிட்டு மீண்டும்‌ 
வாசலுக்கு வந்தான்‌. பெட்டியை வாசலில்‌ 
கிடத்தி யிருந்தார்கள்‌. பிண ஊர்தி வந்ததும்‌ 
வீடு மீண்டும்‌ பரபரப்பானது. அவ்வளவாகப்‌ 
பழக்கமில்லாத தூரத்து நண்பர்களும்‌ சொந்த 
வீட்டின்‌ சோகத்தைப்போல உணர்ந்தனர்‌. 


பேபி குட்டி அவ்விடத்தை விட்டு மீண்டும்‌ 
வாசலுக்கு வந்தாள்‌. ஆங்காங்கே சிதறிக்‌ 
கிடந்த சப்பாத்துகளை எடுத்து அடுக்கத்‌ 
தொடங்கினாள்‌. ஒவ்வொரு சப்பாத்தையும்‌ 
குனிந்து எடுத்து அடுக்குவகைச்‌ சிலர்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தனர்‌. 


"அந்தக்‌ கெழவியெ இழுத்துட்டுப்‌ 
போய்க்‌ கட்டி வச்சாத்தான்‌ என்ன?" 
துரைசாமி அப்படிச்‌ சொல்வார்‌ என யாரும்‌ 
எதிர்பார்த்திருக்கமாட்டார்கள்‌. 

துரைசாமி அப்பாவின்‌ முதலாளி. இந்த 
வீட்டில்‌ அதிகம்‌ உரிமையுள்ள மனிதர்‌. எல்லா 
விழாக்காலங்களிலும்‌ இந்த வீட்டில்தான்‌ 
இருப்பார்‌. ஒரு முக்கியமான விருந்தாளி 
என்றே சொல்லலாம்‌. ஒரு வருடத்தில்‌ 
கைவிட்டு எண்ணக்கூடிய அனைத்துப்‌ 
பண்டிகைகளின்போதும்‌ தவறாமல்‌ வந்து தன்‌ 
உறவைப்‌ புதுப்பித்துவிட்டுப்‌ போய்விடுவார்‌. 
அவருக்கு ஐம்பது வயது இருக்கும்‌. எல்லோரும்‌ 
அவருக்குக்‌ கொஞ்சம்‌ அடங்கிப்‌ போவர்‌. 


"டேய்‌ குமாரு பாட்டியெ இழுத்துட்டுப்‌ 
போய்‌ வீட்டுக்குள்ள உடு... சாக வேண்டிய 


படிப்போம்‌ பகிர்வோம்‌ 


வயசுலே... உசுரை வாங்குது..." என அவர்‌ 
சொன்னதும்‌ உடனே குமார்‌ எழுந்து நின்றான்‌. 


எல்லோரும்‌ பேபி குட்டியை அசூயையாகப்‌ 
பார்த்தனர்‌. குமார்‌ மீண்டும்‌ பேபி குட்டியின்‌ 
கையைப்பிடித்து இழுத்துக்‌ கொண்டு 
போனான்‌. பேபி குட்டிக்கு வீட்டில்‌ ஒரு மூலை 
உண்டு. சாமி அறைக்குப்‌ பக்கத்தில்‌ இருக்கும்‌ 
சிறிய இடைவெளி. எல்லா வேலைகளும்‌ 
முடிந்த பிறகு அவள்‌ அங்குத்தான்‌ இருப்பாள்‌. 
வெறுமனே கவனித்துக்‌ கொண்டிருப்பாள்‌. 
எதுவுமே இல்லாத ஒன்றை அவள்‌ கவனித்துக்‌ 
கொண்டே இருப்பாள்‌. அவளால்‌ வெகுநேரம்‌ 
ஓர்‌ இடத்தில்‌ அமரவும்‌ முடியாது. 


"பாட்டி இங்கையே இருங்க... போற 
வரைக்கும்‌ வந்திடாதீங்க, ஒரே தொல்லையா 
இருக்கு," என அதட்டிவிட்டுக்‌ குமார்‌ 
வாசலுக்குப்‌ போனான்‌. 


எல்லாச்‌ சடங்கும்‌ முடிந்த பிறகு 
பெட்டியைத்‌ தூக்கினர்‌. கனத்த மனங்களால்‌ 
அதைப்‌ பார்க்க இயலவில்லை. எல்லோரும்‌ 
வாய்விட்டு அழுதனர்‌. அப்பா சாலையிலேயே 
படுத்துப்‌ புரண்டார்‌. 

வீட்டில்‌ இருந்தவர்கள்‌ எல்லோரும்‌ 
வெளியில்‌ போனதுடன்‌ பேபி குட்டி எழுந்தாள்‌. 
மெதுவாக நடந்து சென்று நாற்காலிக்குப்‌ 
பின்னால்‌ ஒளிந்தாள்‌. பிறகு எழுந்துபோய்‌ 
அறைக்கதவிற்குப்‌ பின்னால்‌ ஒளிந்தாள்‌. 
அவள்‌ வழக்கம்போல வீட்டுக்குள்‌ தம்பியைத்‌ 
துரத்துவதைப்போல ஓடத்‌ தொடங்கினாள்‌. 


படைப்பு முகம்‌ 
கே. பாலமுருகன்‌ (1982): மலேசியத்‌ தமிழ்‌ எழுத்தாளர்‌. தற்கால சமூக வாழ்க்கைச்‌ 
சூழல்களைப்‌ புதிய உத்திகளில்‌ சொல்லி வருபவர்‌. மலேசியத்‌ தமிழிலக்கியச்‌ சூழலில்‌ 
சிறுகதைகள்‌, நாவல்கள்‌, கவிதைகள்‌ மூலம்‌ நன்கு அறியப்பட்டவர்‌. 


'பேபிகுட்டி. கதை வெளிப்பருத்தும்‌ உறவு நிலை உணர்வுகளைத்‌ தொகுத்தெழுதுக. 


இன்றைய சூழலில்‌ முதியோரின்‌ நிலை பற்றிய உன்‌ மதிப்பீரு யாது? 


'பேபிகுட்டி கதையில்‌ அமைந்துள்ள மொழிநடை முறைக்குச்‌ சான்று தந்து விளக்குக. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 74 ஓ 14-02-2019 17:28:01 | | 


அயலகச்‌ சிறுகதை 


பசி 


- தாமரைச்செல்வி, இலங்கை 


சின்ராசு திண்ணையிலிருந்து இறங்கிவந்து 


குசினிக்குள்‌ எட்டிப்‌ பார்த்தான்‌. அம்மாவைக்‌ 
காணவில்லை. காலையில்‌ தேநீருக்காக மூட்டிய 
அடுப்பு இப்போது அணைந்து போயிருந்தது. 
அம்மா சாப்பாடு எதுவும்‌ செய்ததாகத்‌ 
தெரியவில்லை. ஆக, இன்றைக்கும்‌ காலையில்‌ 
குடித்த தேநீருடன்‌ பாடசாலை போக 
வேண்டியதுதான்‌. 


வயிற்றுக்குள்‌ கிர்ரென்ற இரைச்சல்‌...... 


ஏதாவது சாப்பிட முடியும்‌ என்று காத்துக்‌ 
கொண்டிருந்தவனுக்கு நிலைமை புரிந்துபோகப்‌ 
பேசாமல்போய்‌ அரைச்சுவரில்‌ வைத்திருந்த 
புத்தகப்‌ பையை எடுத்துக்‌ தோளில்‌ போட்டுக்‌ 
கொண்டான்‌. 


இந்தப்‌ பத்து வயதில்‌ குடும்பத்தின்‌ 
நிலைமையை நன்றாகத்‌ தெரிந்து கொண்டவன்‌ 
அவன்‌. உழைத்துத்‌ தர, ஆண்‌ துணை இல்லாத 
குடும்பம்‌. மிகவும்‌ சிறிய வயதில்‌ தந்தையின்‌ 
நேசத்தை அனுபவித்தது, கனவு மாதிரி 
இருந்தது. மனத்தின்‌ ஆழத்தில்‌ அந்த அனுபவம்‌ 
இப்போதும்‌ இனிமையாய்ப்‌ பரவியிருந்தது. 


அந்த ஆசியான அப்பா, ஆறு வருஷத்துக்கு 
முன்பு ஆணையிறவிலிருந்து ஏவப்பட்ட 
ஷெல்லுக்குப்‌ பலியானபோது, அழவும்‌ 
தெரியாத பருவத்தில்‌ அவன்‌ இருந்தான்‌. 
அம்மாதான்‌, உழைத்து அவனை வளர்த்துக்‌ 
கொண்டிருக்கிறாள்‌. 


அநேகமான நேரங்களில்‌, அம்மாவை 
அழுத முகத்துடன்‌ அவன்‌ பார்க்க நேரிடுகிறது. 
அம்மா எவ்வளவு பாவம்‌! அதனாலேயே அவன்‌ 
அம்மாவிடம்‌ எதையும்‌ கேட்பதில்லை. 


சின்ராசு புத்தகப்‌ பையுடன்‌ முற்றத்தில்‌ 
நின்று சுற்றும்முற்றும்‌ பார்த்தான்‌. மேலே 


குசினி-சமையலறை 


| | 11th Advance Tamil - FINAL.indd 75 


75 


வானத்தில்‌ ஏதோ இரைச்சல்‌ கேட்பது 
போலிருந்தது. மனம்‌ திடுக்கிட்டுப்‌ போக 
நிமிர்ந்து பார்த்தான்‌. 


பொம்பர்‌ ஏதும்‌ பறக்கிறதா என்று 


கலவரமாய்‌ இருந்தது. பொம்பர்‌ என்றாலே 
மனம்‌ பயத்தில்‌ படபடவென்று அடித்துக்‌ 
கொள்ளும்‌. நல்ல வேளை ... பொம்பர்‌ ஒன்றும்‌ 
பறக்கவில்லை. தூர எங்கேயோ மோட்டார்‌ 
சைக்கிள்‌ இரைகிறது போலும்‌. 


அவன்‌ நிம்மதியுடன்‌ அம்மாவைத்‌ 
தேடினான்‌. 


ய்‌ ட்‌ 1) 0) 
அம்மா.... அம்மோய்‌.... 


கிணற்றடிப்‌ பக்கத்திலிருந்து வந்த 
அம்மாவின்‌ முகம்‌ வாடிப்‌ போயிருந்தது. 


"நான்‌ ஸ்கூலுக்குப்‌ போட்டு வாறன்‌ அம்மா 


"ஓமப்பு. கவனம்‌. பொம்பர்‌ ஏதுவும்‌ வந்தால்‌ 
பள்ளிக்கூடத்துக்க இருக்கிற பங்கருக்குள்ள 
ஓடிப்‌ போய்‌ இருக்க வேணும்‌. என்னப்பன்‌..." 


"நான்‌ பிள்ளைக்கு மத்தியானம்‌ சோறு 
காய்ச்சி வைக்கிறன்‌. வந்தவுடன்‌ சாப்பிடலாம்‌. 
என்ன... அவன்‌ ஏமாற்றத்தை மறைத்துக்‌ 
கொண்டு தலையாட்டினான்‌. 


"பிள்ளைக்குப்‌ பசிக்குதே..." 
அம்மா ஆற்றாமையோடு கேட்டாள்‌. 


"இல்லையம்மா... நான்‌ போயிட்டு 
வாறன்‌." 

அவன்‌ செருப்புப்‌ போடாத கால்களுடன்‌ 
தெருவில்‌ இறங்கி நடந்தான்‌. 

அவனுக்குத்‌ தெரியும்‌. அம்மா தன்னைப்‌ 
போக விட்டுவிட்டு அழுவாள்‌ என்று. 


14-02-2019 17:28:01 | | 


அதற்காகவே தனக்குப்‌ பசி இல்லாதது 
போலவும்‌ முகத்தில்‌ வாட்டம்‌ இல்லாதது 
போலவும்‌ காட்டிக்‌ கொண்டான்‌. 


தெருவில்‌ வேகமாக நடக்க அவனால்‌ 
முடியவில்லை. வயிற்றுக்குள்‌ எதுவோ 
புரண்டது. 


வெறும்‌ வயிறு இரைந்தது. 


இப்போது இரண்டு நாள்களாகக்‌ 
காலையில்‌ எதுவும்‌ சாப்பிடாமல்தான்‌ 
பாடசாலைக்குப்‌ போகிறான்‌. புல்‌ பிடுங்கிற 
வேலை. நாற்று நடவு வேலை முடிந்துவிட்ட 
நேரம்‌. இனி வயல்களில்‌ அறிவு வெட்டு 
வரும்வரை அம்மா வேலைக்குப்‌ போக 
இயலாது. வேலை கிடைக்காது. 


இனி, அறிவு வெட்டு வரும்வரை 
இப்படித்தான்‌. அரை வயிறு, கால்‌ வயிறுமாக 
இருக்க வேண்டும்‌. 


நேற்றாவது பாடசாலைவவிட்டு 
வீட்டுக்கு வந்தபோது, சோறும்‌ சம்பலும்‌ 
இருந்தது. இன்றைக்கு அதுவும்‌ இருக்குமோ 
தெரியவில்லை. பாடசாலையிலிருந்து வீட்டுக்கு 
வந்து சேர மூன்று மணியாகிவிடும்‌. அதுவரை 
இந்தப்‌ பசியை எப்படிப்‌ பொறுத்துக்‌ கொள்வது 
என்று அவனுக்கு யோசனையாக இருந்தது. 


வயிற்றில்‌ இரைச்சலுடன்‌ பாடங்களையும்‌ 
கவனிக்க முடியாது. குறைந்தது இரண்டு 
ஆசிரியர்களிடமாவது இன்றைக்கு அடி வாங்கப்‌ 
போவது நிச்சயம்‌. 


முடிந்தவரை வேகமாக நடந்தான்‌. பாம்புக்‌ 
கமத்துக்‌ கோவிலடி கடந்து நடக்கும்போது 
அவனுடன்‌ படிக்கும்‌ குகன்‌ தன்‌ தமயனின்‌ 
சைக்கிளில்‌ அவனைக்‌ கடந்தான்‌. 


"சின்ராசு! கெதியாய்‌ வாடா. 
நேராமாயிடும்‌." 
குகன்‌ சொல்லிவிட்டுப்‌ போனான்‌. 


எவ்வளவு வேகமாய்‌ நடந்து வந்தும்‌, 
பாடசாலை வாசலை அடைந்த நேரம்‌ 
இரண்டாவது மணியும்‌ அடித்து வாசல்‌ கேற்றும்‌ 
மூடப்பட்டுவிட்டது. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 76 


76 


வெளியே நின்ற பத்துப்‌ பதினைந்து 
மாணவர்களுடன்‌, அவனும்‌ பயத்துடன்‌ நின்று 


கொண்டான்‌. 


அதிபர்‌ வந்து, தாமதமாய்‌ வந்ததுக்குக்‌ 
காரணம்‌ கேட்டு, ஒவ்வொரு அடி அடித்து 
உள்ளேவிட்டார்‌. 


அவன்‌ மெளனமாகத்‌ கன்‌ கையை 
நீட்டினான்‌. 


"ஏன்‌ பிந்தி வந்தனி?" 
அதிபரின்‌ அதட்டலில்‌ கண்‌ விளிம்பில்‌ நீர்‌ 
துளிர்த்தது. 
"ஒரு கட்டை தூரம்‌ நடந்து வாறன்‌ சேர்‌." 


"அப்ப வெள்ளன வெளிக்கிட்டு 
வாறதுதானே... ட 


அம்மா ஏதும்‌ சமைக்கக்கூடுமோ என்று, 
சாப்பிடுவதற்காகப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்த 
காரணக்கைச்‌ சொல்லமுடியவில்லை. பேசமால்‌ 
நின்றான்‌. 
"இனிமேல்‌ கெதியாய்‌ வர வேணும்‌, ஓடு" 


கையில்‌ அடித்த அடி, ஏனோ 
உறைக்கவில்லை. 


"பிரின்சிபல்‌ அடிச்சது நோகுதேடா" 
என்று குகன்‌ கேட்டபோது, இல்லை என்று 
சிரிக்க முயன்றான்‌. 


வகுப்பில்‌ பாடங்களைக்‌ கவனிக்க 
முயற்சி செய்தும்‌ முடியவில்லை. காதை 
அடைத்துக்கொண்டு வந்தது. 


மத்தியானம்‌ இடைவேளை மணி 
அடித்தது. 


அந்த நேரம்‌, அவனைப்‌ பொறுத்தவரை 
மிகவும்‌ தண்டனைக்குரிய நேரம்‌. எல்லாப்‌ 
பிள்கைளும்‌ தாங்கள்‌ கொண்டு வந்திருந்த 
சாப்பாட்டுப்‌ பொதிகளை எடுத்துச்‌ சாப்பிடும்‌ 
நேரம்‌. 


அவன்‌ கடைசி வாங்கில்‌ வேறுபக்கம்‌ 
பார்த்துக்கொண்டு அமர்ந்திருப்பான்‌. 


14-02-2019 17:28:01 | | 


சாப்பாடுகளின்‌ பலவகையான வாசனை வந்து, 
மூக்கை நிறைத்து, அவனது பசி இன்னும்‌ 
கிளறப்படுகின்ற சோதனையான நேரம்‌. 


இன்றும்‌ அவன்‌ கடைசி வாங்கில்‌ வந்து 
அமர்ந்து கொண்டான்‌. குகன்‌ தனது சாப்பாட்டுப்‌ 
பெட்டியுடன்‌ அருகில்‌ வந்து "வாவன்‌ சின்ராசு... 
என்னோட சாப்பிடலாம்‌" என்றான்‌. 


பூ ப்‌ ட ப்‌ ப] யூ 
வேண்டாமடா. எனக்குப்‌ பசிக்கேலை. 


குகன்‌ மற்றவர்களுடன்‌ சாப்பிட முன்‌ 
வாங்கில்‌ போய்‌ அமர்ந்தான்‌. விறாந்தையில்‌ 
சென்று கொண்டிருந்த புவனா ரீச்சர்‌, "ஏன்‌ 
சின்ராசு ... சாப்பாடு கொண்டு வரேலையே..." 
என்று கேட்டார்‌. 


"இல்லை ரீச்சர்‌" என்றபோது, உள்ளே 
அழுகை வந்தது. 


ரீச்சர்‌ போன திசையைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தவன்‌, விறாந்தை ஓரம்‌ ஓடிவந்த 
நாயின்மீது தன்‌ பார்வையைத்‌ திருப்பினான்‌. 


எங்கே நின்றாலும்‌, இந்த நேரத்திற்கு 
வகுப்புகளின்‌ வாசலுக்கு இந்த நாய்‌ வந்து 
விடும்‌. 'வயிறு ஓட்டிய மெலிந்த நாய்‌; அதுவும்‌ 
சாப்பிட்டு எத்தனை நாளாயிற்றோ' என்று 
அவன்‌ கவலையுடன்‌ நினைத்துக்‌ கொண்டான்‌. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 77 


77 


அவன்‌ காலுக்கு அருகில்‌ வந்து நின்று, 
சாப்பிடும்‌ மாணவர்களை உற்றுப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தது அது. 


அப்போது, திமரென்று வானத்தில்‌ 
ஒரு பேரிரைச்சல்‌... அடுத்தடுத்து இரண்டு 
விமானங்கள்‌ வேகமாய்ச்‌ சுற்றி வந்தன. 


"அய்யோ... பிள்ளையள்‌... எல்லாரும்‌ 
பங்கருக்குள்ள ஒடுங்கோ..." புவனா ரீச்சரின்‌ 
குரல்‌ சத்தமாய்க்‌ கேட்டது. 


அவ்வளவுதான்‌. அடுத்த வினாடி 
சூழ்நிலை மாறிப்‌ போனது. மாணவர்கள்‌ பிரித்த 
சாப்பாடுகளை அப்படியே போட்டுவிட்டு ஓடத்‌ 
தொடங்கினார்கள்‌. 


ஓவென்ற அலறலும்‌ அம்மா என்ற 
கதறலுமாகச்‌ சிதறி ஓடினார்கள்‌. 


குண்டு வீச்சு விமானங்களின்‌ ஓசையும்‌ 
இவர்களின்‌ ஓவென்ற கூப்பாடும்‌ சின்ராசுவை 
ஒரு நிமிஷம்‌ திகைக்க வைத்தன. 


ஓடியவர்கள்‌ கைதவற விட்ட சாப்பாட்டுப்‌ 
பொதிகள்‌ சிதறி நிலத்தில்‌ விழுந்ததைப்‌ 
பார்த்ததும்‌, அவன்‌ மனம்‌ பதறியது. அவன்‌ 
காலடியில்‌ விழுந்த பொதி விரிந்துக்‌ கொள்ள 
இடியப்பமும்‌... பொரியலும்‌... 


14-02-2019 172802 | | 


அந்த மெலிந்த நாய்‌, வகுப்பறைக்குள்‌ 
நுழைந்து கீழே விழுந்து கிடந்த உணவை அவசர 
அவசரமாகச்‌ சாப்பிடத்‌ தொடங்கிய நேரம்‌, 


அடுத்த வினாடி, கால்‌ மடித்துக்‌ குனிந்து 
அமர்ந்தபடி, அந்த இடியப்பத்தை எடுத்து 
வாய்க்குள்‌ திணித்துக்‌ கொண்டான்‌. 


சின்ராசு தன்‌ காலில்‌ கீழே இருந்த உணவை 


ஒரு வினாடி தயக்கத்துடன்‌ பார்த்தான்‌. விமானத்தின்‌ இரைச்சலோ... அது 


மிகவும்‌ சமீபமாகக்‌ குத்தி எழும்பிய ஓசையோ 
அவனுக்குக்‌ கேட்கவே இல்லை. 


படைப்பு முகம்‌ 


தாமரைச்செல்வி (1953): போரின்‌ அவலம்‌, போர்ச்சூழல்‌ முதலானவற்றை எதார்த்தமாகச்‌ 
சித்திரிப்பதில்‌ தனி முத்திரை பதித்தவர்‌. இருநூற்றுக்கும்‌ மேற்பட்ட சிறுகதைகள்‌, 
மூன்று குறுநாவல்கள்‌, ஆறு நாவல்கள்‌ என இவரது படைப்பின்‌ பட்டியல்‌ நீள்கிறது. 
இலங்கை அரசின்‌ சாகித்ய விருது பெற்றவர்‌. 


படிப்போம்‌ பகிர்வோம்‌ 


1. "பசி கதையில்‌ வரும்‌ சின்ராசுவின்‌ பாத்திரப்படைப்பை ஆராய்க. 


2. பசி கதை உணர்த்தும்‌ போர்ச்‌ கழலை விளக்குக. 


ஓ 
தெரியுமா? 1987 - முதலில்‌ இரவு வரும்‌ - ஆதவன்‌ சுந்தரம்‌ 
சாகித்திய அகாதெமி பரிசு பெற்ற 1996 - அப்பாவின்‌ சிநேகிதர்‌ - அசோகமித்திரன்‌ 
சிறுகதைகள்‌ . ன்‌ 
2008 - மின்சாரப்‌ பூ - மேலாண்மை பொன்னுச்சாமி 
1970 - அன்பளிப்பு 
- கு. அழகிரிசாமி 2010 - சூடிய பூ சூடற்க - நாஞ்சில்‌ நாடன்‌ 
1979 - சக்தி வைத்தியம்‌ - தி. ஜானகிராமன்‌ 2016 - ஒரு சிறு இசை - வண்ணதாசன்‌ 


சிறுகதை குறித்து எட்கர்‌ ஆலன்‌ போ 


இட அறிவோம்‌ தெளிவோம்‌ 


அமெரிக்க எழுத்தாளரான எட்கர்‌ ஆலன்போவின்‌ கதைகள்‌ சிறுகதையின்‌ 
வடிவ மாதிரிக்கு எருத்துக்காட்ருகளாக அமைந்தவை. சிறுகதை குறித்த அவரின்‌ 
பார்வை... 


"சிறுகதையின்‌ முதல்‌ தொடர்‌, படிப்பவர்‌ கவனத்தை இழுத்துப்‌ 
பிடிக்கவில்லையாயின்‌, அக்கதை பயனற்றது. பயனற்ற ஒரு சொல்கூட கதையில்‌ 
இடம்‌ பெறுதல்‌ கூடாது." 


7s 


| | 11th Advance Tamil - FINAL.indd 78 ஓ 14-02-2019 17:28:02 | | 


இந்தியமொழிச்‌ சிறுகதை 


அஷமஞ்சா பாபுவின்‌ நாய்‌ 


- சத்யஜித்‌ ரே 


ஹஷிமாராவில்‌ உள்ள ஒரு நண்பரின்‌ 
வீட்டிற்குச்‌ செல்லும்போது, அஷமஞ்சா பாபு 
கன்‌ நெடுநாளைய அவாவினைத்‌ தீர்த்துக்‌ 
கொள்வதற்கான சந்தர்ப்பம்‌ அமைந்தது. 
பவானிபூர்‌, மோஹினிமோஹன்‌ சாலையில்‌ 
உள்ள ஒரு சிறிய ஃப்ளாட்டில்தான்‌ 
அஒஷமஞ்சா பாபு குடியிருந்தார்‌. லஜ்பத்‌ 
ராய்‌ தபால்‌ அலுவலகத்தில்‌ குமாஸ்தாவாக 
வேலை, அலுவலகத்திற்குக்‌ கல்கத்தாவின்‌ 
நெரிசலான பஸ்ஸிலோ, ட்ரெய்னிலோ சண்டை 
போடாமல்‌ வீட்டிலிருந்து கால்நடையாகவே 
ஏழு நிமிடத்தில்‌ போய்விடலாம்‌ என்று 
அமைந்தது அவர்‌ அதிர்ஷ்டம்தான்‌. எனவே 
பாபுவின்‌ வாழ்க்கை கவலைகள்‌ இல்லாதது, 
அவரும்‌ 'வாழ்க்கை தனக்கு இவ்வாறு 
அமையாதிருந்தால்‌' என்றெல்லாம்‌ யோசித்து 
அலட்டிக்‌ கொள்கிறவரில்லை. ஆக 
மொத்தத்தில்‌ இருப்பதில்‌ சந்தோஷப்பட்டுக்‌ 
கொள்கிறவர்‌. 


அவரைச்‌ தொந்தரவு செய்து கொண்டிருந்த 
ஒரே விஷயம்‌, ஒரு துணை இல்லாததுதான்‌. 
சில நண்பர்கள்‌ மற்றும்‌ சொந்தக்காரர்களோடு 
வாழ்க்கையைத்‌ தள்ளிக்‌ கொண்டிருக்கும்‌ 
பிரம்மச்சாரியான அவருக்கு, ஒரு நாய்‌, தனக்குத்‌ 
துணையாய்‌ இருந்தால்‌ நன்றாக இருக்கும்‌ 
என்று தோன்றியது. இரண்டுவீடு தள்ளி இருந்த 
தாசில்தார்‌ வளர்ப்பதுபோல, அல்சேஷன்‌ 
போன்ற பெரியவகை நாய்கள்‌ அவருக்குத்‌ 
தேவையில்லை. அவர்‌ ஆசையெல்லாம்‌, 
காலையும்‌ மாலையும்‌ அவர்‌ பின்னால்‌ சுற்றி 
வந்துகொண்டு, அவர்‌ வேலைமுடிந்து வீட்டுக்கு 
வருகையில்‌ வாலை ஆட்டியபடி வரவேற்று, 
அவர்‌ இடும்‌ கட்டளைகளைச்‌ சிரமேற்கொண்டு 
செய்யும்‌ ஏதேனும்‌ ஒரு சிறியவகை நாய்‌. 
பாபுவின்‌ ரகசிய ஆசை என்னவென்றால்‌ 
அவர்‌ தன்‌ நாயிடம்‌ ஆங்கிலத்தில்தான்‌ 


| | 11th Advance Tamil - FINAL.indd 79 


79 


பேசவேண்டும்‌ என்பது. 'ஸ்டாண்ட்‌ அப்‌!', சிட்‌ 
டெளன்‌ , 'ஷேக்‌ ஹேண்ட்ஸ்‌!' - அவருடைய 
இக்கட்டளைகளை அது கேட்டு நடந்தால்‌ 
எவ்வளவு நன்றாக இருக்கும்‌! அஷமஞ்சாபாபு, 
நாய்கள்‌ ஆங்கில இனத்தைச்‌ சேர்ந்தவை என்று 
நம்ப விரும்பினார்‌. ஆம்‌, ஒரு ஆங்கில நாய்‌, 
அதற்கு அவர்‌ எஜமானன்‌. அந்த எண்ணமே 
அவருக்கு ஆனந்தத்தைக்‌ கொடுத்தது. 


மழை தூறலாக விழுந்துகொண்டிருந்த 
ஒருநாளில்‌, ஹஷிமாராவில்‌ உள்ள 
சந்தைக்கு ஆரஞ்சுப்‌ பழங்கள்‌ வாங்கச்‌ 
சென்றிருந்தபோது, சந்தையின்‌ மூலையிலுள்ள 


குட்டையான இலந்தை மரத்தடியில்‌ 
பூட்டானைச்‌ சேர்ந்த ஒருவன்‌ கையில்‌ 
சிகரெட்டோடு அமர்ந்திருந்தான்‌. பக்கத்தில்‌ 
காலணிகள்‌ வைக்கும்‌ அட்டைப்பெட்டியில்‌ 
இருந்து நாய்க்குட்டி ஒன்று எட்டிப்பார்த்துக்‌ 
கொண்டிருந்தது. 

'காலை வணக்கம்‌" என்று ஆங்கிலத்தில்‌ 
சொன்னான்‌, கண்கள்‌ சிரிக்கும்போது கீறலாக 
மாறின. பாபுவும்‌ மறுபடி வணக்கம்‌ சொல்ல 
வேண்டியதாயிற்று. 


'பை டாக்‌? டாக்‌ பை? வெரிகுட்‌ டாக்‌, 
பெட்டியில்‌ இருந்த நாயை எடுத்து தரையில்‌ 
விட்டான்‌, 'வெரி சீப்‌, குட்‌ டாக்‌, ஹேப்பி டாக்‌. 


நாய்க்குட்டி வெளியே வந்ததும்‌ தன்‌ 
உடலில்‌ இருந்த மழைத்துளிகளை உலுக்கி 
உதறிவிட்டு பாபுவைப்‌ பார்த்துத்‌ தன்‌ இரண்டு 
இஞ்ச்‌ வாலை வேகமாக ஆட்டியது. பாபு 
அதனருகில்‌ சென்று குனிந்து தன்‌ கைகளை 
நீட்டியதும்‌ தன்‌ இளஞ்சிவப்பு நாவால்‌ அவர்‌ 
கைகளை நக்கியது, நட்பான நாய்தான்‌. 


ய ல்‌ 5 | 
விலை என்ன? ஹவ்‌ மச்‌? 


14-02-2019 172802 | | 


"டென்‌ ருபீஸ்‌” 


சிறிதுநேர விவாதத்திற்குப்பிறகு 
ஏழு ஐம்பதுக்கு இறங்கிவந்தான்‌. காசைக்‌ 
கொடுத்ததும்‌ பாபு நாய்க்குட்டியை அதே 
பெட்டிக்குள்‌ வைத்து, மழைத்துளி படாமலிருக்க 
மூடி, ஆரஞ்சுப்‌ பழங்களை மறந்து வீட்டை 
நோக்கி நடந்தார்‌. 


கல்கத்தாவுக்கு வந்ததும்‌, அஷமஞ்சா 
பாபுவுக்கு நாய்க்குட்டிக்கு ஒருபெயர்‌ வைக்க 
வேண்டுமென்று தோன்றியது. அது ஒரு 
ஆங்கிலப்‌ பெயராக இருக்கவேண்டுமென்று 
நினைத்தார்‌. ஒருநாள்‌ அந்தக்குட்டியைப்‌ 
பார்த்துக்கொண்டிருக்கும்போது, திடீரென, அது 
பழுப்பு நிறத்தில்‌ இருப்பதால்‌ ப்ரெளனி என்பது 
பொருத்தமான பெயர்‌ என்று அவருக்குத்‌ 


தோன்றியது. பெயரை முடிவு செய்த கணமே, 
அதை நாய்க்குட்டியின்மேல்‌ பரீட்சித்துப்‌ 
பார்த்தார்‌, உடனே அது பிரம்பு முக்காலியில்‌ 
இருந்து தவ்வி, அவர்‌ அருகில்‌ வந்து 
வாலாட்டியது. அஷமஞ்சா பாபு இப்போது, "சிட்‌ 
டவுன்‌." என்றார்‌, உடனே அது பின்னங்காலில்‌ 
உட்கார்ந்து வாயைத்‌ திறந்து சின்னதாகக்‌ 
கொட்டாவி விட்டது. அஷமஞ்சா பாபுவுக்கு, 
ப்ரெளனி நாய்களுக்கான போட்டி ஒன்றில்‌ 
புத்திசாலித்தனத்திற்கான முதல்‌ பரிசைத்‌ 
தட்டிச்செல்வது கண்ணுக்குத்‌ தெரிந்தது. 


அவருடைய வேலைக்காரன்‌ பிபினும்‌ 
நாய்களை விரும்புபவனாக இருந்தது 
அவரின்‌ அதிர்ஷ்டம்‌. அஷமஞ்சா பாபு 
வேலைக்குப்‌ போனதும்‌, ப்ரெளனியைக்‌ 
கவனித்துக்கொள்ளும்‌ பொறுப்பை 
அவனாகவே ஏற்றுக்கொண்டான்‌. 


அந்தச்‌ சம்பவம்‌ நடந்தது 
ஹஷிமாராவிலிருந்து வந்த மூன்றாம்மாதம்‌. 
அதுவொரு சனிக்கிழமை... அஷமஞ்சா 


பாபு அப்போதுதான்‌ வேலையிலிருந்து 
திரும்பிவந்து, பழைய மரநாற்காலி ஒன்றில்‌ 
உட்கார்ந்திருந்தார்‌. கட்டிலையும்‌ பிரம்பு 
முக்காலியையும்‌ தவிர அந்த அறையில்‌ இருந்த 
ஓரே மரச்சாமான்‌ அதுதான்‌: அது திமரென 


| | 11th Advance Tamil - FINAL.indd 80 


80 


அவருக்கடியில்‌ உடைந்து, கைகால்களைப்‌ 
பரப்பியபடி அவரைத்‌ தரைக்கு அனுப்பியது. 
உண்மையில்‌ அவருக்குப்‌ பலமான அடி, 
சொல்லப்போனால்‌ மரக்காலைப்போலத்‌ தன்‌ 
முழங்கையும்‌ இடம்விட்டு நகர்ந்துவிட்டதோ 
என்று நினைக்கும்போது அந்த எதிர்பாராத 
சத்தம்‌ வலியை மறக்கச்‌ செய்துவிட்டது. 


அது படுக்கையிலிருந்து வந்தது. 
ஒரு சிரிப்பொலி அல்லது சரியாகச்‌ 
சொல்லவேண்டுமென்றால்‌ அதுவொரு இளிப்பு, 
அது தோன்றிய இடம்‌ சந்தேகமே இல்லாமல்‌ 
ப்ரெளனி, கட்டிலில்‌ உட்கார்ந்திருந்த அதன்‌ 
உதடுகள்‌ இன்னமும்‌ வளைந்திருந்தன. 


அஷமஞ்சா பாபுவுக்குப்‌ பொதுஅறிவு 
சற்று விசாலமாக இருந்திருந்தால்‌, 
நாய்கள்‌ ஒருபோதும்‌ சிரித்ததில்லை 
என்று தெரிந்திருக்கும்‌. கொஞ்சமேனும்‌ 
கற்பனைவளம்‌ இருந்திருந்தால்‌ இச்சம்பவம்‌ 
அவர்‌ தூக்கத்தைப்‌ பறித்திருக்கும்‌. இரண்டுமே 
அவரிடம்‌ இல்லை என்பதால்‌ அஷமஞ்சா பாபு 
All About Dogs என்ற புத்தகத்தோடு உட்கார்ந்து 
கொண்டிருந்தார்‌. ஒரு மணிநேரம்‌ தேடியும்‌ 
அந்தப்புத்தகத்தில்‌ சிரிக்கும்‌ நாய்‌ பற்றிய தகவல்‌ 
எதுவும்‌ கிடைக்கவில்லை. 

ஆனாலும்‌ ப்ரெளனி சிரித்தது என்பதில்‌ 
சிறிதும்‌ சந்தேகமில்லை. புத்தகத்தை மூடிவிட்டு 
ப்ரெளனியைப்‌ பார்த்தார்‌. அவர்களின்‌ 
கண்கள்‌ சந்தித்துக்கொண்டதும்‌, ப்ரெளனி 
தன்‌ முன்னங்காலை எடுத்துத்‌ தலையணையில்‌ 
வைத்து அவரைப்பார்த்து வாலாட்டியது, 
மூன்றுமாதத்தில்‌ அதன்‌ வால்‌ ஒன்றரை இஞ்ச்‌ 
வளர்ந்துவிட்டது. 


இது நடந்த ஒரு வாரத்திற்குள்‌ இன்னும்‌ 
இரண்டு நிகழ்ச்சிகளில்‌ ப்ரெளனிக்குச்‌ 
சிரிப்பதற்கான சந்தர்ப்பம்‌ வாய்த்தது. 
முதலாவது இரவினில்‌ நடந்தது. ஒன்பதரை 
மணி வாக்கில்‌. அஷமஞ்சா பாபு அப்போதுதான்‌ 
ப்ரெளனி படுப்பதற்காக வெள்ளை 
விரிப்பொன்றைத்‌ தரையில்‌ விரித்திருந்தார்‌. 
ஒரு கரப்பான்பூச்சி எங்கிருந்தோ பறந்து வந்து 
சுவரில்‌ அமர்ந்தது. அஷமஞ்சா பாபு தன்‌ 
செருப்பை எடுத்து அதன்மீது வீசினார்‌. செருப்பு 


14-02-2019 172802 | | 


குறிதவறி மாட்டப்பட்டிருந்த கண்ணாடியில்‌ 
இறங்கி, அதைக்‌ கீழேயனுப்பி நொறுக்கியது. 
இம்முறை ப்ரெளனி சிரித்த சிரிப்பு, அவருடைய 
கண்ணாடி உடைந்ததற்கான இழப்பீட்டைவிட 
அதிகமானது. 


இரண்டாவதுமுறை வந்தது 
பெருஞ்சிரிப்பல்ல, சின்னதாய்‌ ஒரு எக்கலிப்பு. 
எதுவும்‌ நடக்கவில்லையே என்று அஷமஞ்சா 
பாபுவுக்குக்‌ குழப்பமாக இருந்தது. பிறகு ஏன்‌ 
இந்தச்‌ சிரிப்பு? அவரின்‌ வேலையாள்‌ பிபின்‌ 
வந்ததும்‌ அதற்கான விடை தெரிந்துவிட்டது. 
அவரைப்‌ பார்த்ததும்‌ புன்னகையோடு 
"உங்கள்‌ காதுக்குப்‌ பக்கத்தில்‌ ஷேவிங்‌ 
சோப்பு ஒட்டியிருக்கிறது அய்யா”, என்றான்‌. 
கண்ணாடி உடைந்து போனதால்‌ சன்னல்‌ 
கண்ணாடியில்தான்‌ அவர்‌ சவரம்‌ செய்ய 
வேண்டியிருந்தது, கைகளை வைத்துப்பார்த்து 
பிபின்‌ சொன்னது உண்மை என்று 
தெரிந்துகொண்டார்‌. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 81 


81 


அற்பமான விஷயங்களுக்குக்‌ கூட ப்ரெளனி 
சிரிக்கிறது என்பது அஷமஞ்சா பாபுவுக்கு 
ஆச்சரியமாகப்‌ பட்டது. தபால்‌ அலுவலகத்தில்‌ 
அவர்‌ மேசையில்‌ அமர்ந்திருந்தபோது, அவர்‌ 
சிந்தனை மீண்டும்‌ மீண்டும்‌ ப்ரெளனியின்‌ 
முகத்திலிருந்த சிரிப்பிலும்‌ அந்த எக்கலிப்பின்‌ 
ஒலியிலுமே இருந்தது. 


ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில்‌, இந்தச்‌ 
சாதசத்துக்குத்துணையிருக்கும்படி மெளனமாக, 
துர்க்கையை வேண்டிக்கொண்டு, பேராசிரியர்‌ 
சாட்டர்ஜியின்‌ வீட்டுக்குக்‌ கிளம்பினார்‌. 
பேராசிரியர்‌ தான்‌ வாசித்துக்கொண்டிருந்த 
செய்தித்தாளை வைத்துவிட்டு வந்திருப்பவரைக்‌ 
தவனித்தார்‌. 


"உன்‌ முகம்‌ பரிச்சயமானதாகத்‌ தெரிகிறது." 


"நான்‌ இங்கே பக்கத்தில்தான்‌ 
இருக்கிறேன்‌." 


14-02-2019 17:28:00 | | 


"அப்படியா? 

என்ன விஷயம்‌, 
சொல்லு." 
" உங்கள்‌ 
வீட்டில்‌ ஒரு நாயைப்‌ 
பார்த்திருக்கிறேன்‌: 
அதனால்தான்‌. . ." 


"அதனாலென்ன? 
எங்களிடம்‌ இரண்டு இருக்கிறது ஒன்றல்ல." 


"ஓ... . என்னிடமும்‌ ஒன்று இருக்கிறது." 


ய்‌ 4 ன்‌ 0) ்‌. 
உனக்கு என்ன ஊரிலுள்ள நாய்களை 
எண்ணும்‌ வேலையா?" 


அஷமஞ்சா பாபு அந்தக்கேள்வியில்‌ 
இருந்த எள்ளலைக்‌ கவனிக்கவில்லை. "நான்‌ 
தேடிக்கொண்டிருப்பது உங்களிடம்‌ இருக்குமா 
என்று பார்க்கவந்தேன்‌, என்றார்‌. 


ய்‌ ல்‌ ய 
என்ன அது? 


"உங்களிடம்‌ நாய்கள்‌ பற்றிய 
என்சைக்ளோபீடியா இருக்கிறதா?" 


"இல்லை. என்னிடம்‌ இல்லை. அது 
உனக்கெதற்கு?" 


"அதிலே பாருங்கள்‌... என்‌ நாய்‌ 
சிரிக்கிறது. ஆகவே, நாய்கள்‌ இப்படிச்‌ 
சிரிப்பது இயற்கையானதுதானா? என்று 
தெரிந்துகொள்ளவேண்டும்‌. உங்களுடைய 
நாய்கள்‌ சிரிக்கின்றனவா?" 


அறையில்‌ மாட்டியிருந்த கடிகாரம்‌ எட்டு 
அடித்து ஓயும்வரை பேராசிரியர்‌ நிலைகுத்திய 
பார்வையில்‌ அஷமஞ்சா பாபுவைப்‌ பார்த்தார்‌. 
பிறகு "உன்‌ நாய்‌ இரவில்‌ சிரிப்பதுண்டா?" என்று 
கேட்டார்‌. 


"நிச்சயமாக, ஆமாம்‌, இரவிலும்தான்‌." 


"போதைவஸ்துக்கள்‌ எடுத்துக்‌ 
கொள்வாயோ?" 

அஷமஞ்சா பாபு தனக்குள்ள ஒரே 
கெட்டபழக்கம்‌ புகைபிடிப்பதுதான்‌ என்று 
அடங்கிய குரலில்‌ சொன்னார்‌ - நாய்‌ 


| | 11th Advance Tamil - FINAL.indd 82 


62 


வந்ததிலிருந்து அதையும்கூட வாரத்திற்கு 
மூன்று பாக்கெட்டிலிருந்து இரண்டாக்கி 


விட்டதைத்‌ தெரிவித்தார்‌. 


"ஆனாலும்‌ உன்‌ நாய்‌ சிரிக்கிறது 
என்கிறாய்‌?" 


"அது சிரிப்பதை என்‌ கண்களால்‌ பார்த்தும்‌ 
காதால்‌ கேட்டுமிருக்கிறேன்‌." 


"தவனி". பேராசிரியர்‌ சாட்டர்ஜி தன்‌ 
கண்ணாடியைக்‌ கழற்றினார்‌, அதைத்‌ கன்‌ 
கைக்குட்டையால்‌ துடைத்து, மீண்டும்‌ 
மாட்டிக்கொண்டு அஷமஞ்சா பாபுவை 
உன்னிப்பாகப்‌ பார்த்தார்‌. பிறகு வகுப்பில்‌ 
விரிவுரையாற்றும்‌ தொனியில்‌ உணர்ச்சி 
முழக்கமிட்டார்‌: 


"இயற்கையின்‌ அடிப்படை விதிகள்‌ குறித்து 
உனக்கிருக்கும்‌ அறியாமையைக்‌ கண்டு 
வியக்கிறேன்‌. அனைத்து ஜீவராசிகளிலும்‌ 
மனிதனே சிரிக்கத்‌ தெரிந்தவன்‌. ஏன்‌ அப்படி 
இருக்கிறது என்று கேட்காதே, ஏனென்றால்‌ 
எனக்குத்‌ தெரியாது. கடலில்‌ வாழக்கூடிய 
டால்பின்களுக்கு நகைச்சுவை உணர்வு 
உண்டென்று கேள்விப்பட்டிருக்கிறேன்‌. 
டால்பின்கள்‌ மட்டும்‌ ஒரேயொரு விதிவிலக்காக 
இருக்கலாம்‌. மனிதர்கள்‌ ஏன்‌ சிரிக்க வேண்டும்‌ 
என்பதும்தெளிவாகப்புரியவில்லை.எவ்வளவோ 
தத்துவவாதிகள்‌ ஏனென்று மண்டையை 
உடைத்துக்கொண்டு யோசித்திருக்கிறார்கள்‌, 
ஆனால்‌ விடை தெரியவில்லை. உனக்குப்‌ 
புரிகிறதா?" 


அஷமஞ்சா பாபுவுக்குத்‌ தெளிவாகப்‌ 
புரிந்தது: கூடவே அவர்‌ இப்போது அந்த 
இடத்தைக்காலி செய்ய வேண்டும்‌ என்பதும்‌ 
புரிந்தது, ஏனென்றால்‌ பேராசிரியர்‌ மீண்டும்‌ 
செய்திதாளுக்குப்‌ பின்னால்‌ காணாமல்‌ 
போயிருந்தார்‌. 


டாக்டர்‌ சுகோமோய்‌ பெளமிக்‌, நகரத்தில்‌ 
சிறந்த மிருக வைத்தியர்‌. மற்றவர்கள்‌ 
காதுகொடுத்துக்‌ கேட்காததை நிச்சயம்‌ ஒரு 
மிருக வைத்தியர்‌ கேட்பார்‌ என்ற நம்பிக்கையில்‌ 
அஷமஞ்சா பாபு அவரிடம்‌ ப்ரெளனியை 
அழைத்துச்‌ சென்றார்‌. ப்ரெளனி கடந்த நான்கு 


14-02-2019 172804 | | 


மாதத்தில்‌ பதினேழுமுறை சிரித்திருக்கிறது. 
அவர்‌ கவனித்தவரை சிரிக்கும்படியாக 


ஏதாவது சொன்னால்‌ ப்ரெளனி சிரிப்பதில்லை; 
கோமாளித்தனமான நிகழ்வுகளுக்கு மட்டுமே 
சிரிக்கிறது. எனவே, அஷமஞ்சா பாபு, 
ஒருமுறைக்கு இருபது ரூபாய்‌ வாங்கினாலும்‌ 
பரவாயில்லை என அந்த மிருகவைத்தியரைப்‌ 
பார்க்கப்‌ போகிறார்‌. நாயின்‌ தனித்தன்மையான 


குணத்தைச்‌ சொல்லும்முன்பே தோற்றத்தைப்‌ 
பார்த்தவுடன்‌ பெளமிக்கின்‌ புருவம்‌ 
உயர்ந்துவிட்டது. 

நிறையப்‌ 
பார்த்திருக்கிறேன்‌, ஆனால்‌ இதுபோலப்‌ 


"நாட்டுநாய்களை 


பார்த்ததில்லை." என்றார்‌. 


நாயைத்‌ தூக்கி மேசையின்மீது வைத்தார்‌. 
ப்ரெளனி தன்‌ காலடியில்‌ இருந்த பித்தளை 
பேப்பர்‌ வெயிட்டை முகர்ந்து கொண்டிருந்தது. 


"என்ன சாப்பிடக்‌ கொடுப்பீர்கள்‌?" 


"நான்‌ சாப்பிடும்‌ எல்லாமும்‌ சாப்பிடுவான்‌ 
சார்‌, உயர்‌ ஜாதி நாய்‌ இல்லையே!" 

அஷமஞ்சா பாபு தான்‌ அங்குவந்ததற்கான 
உண்மையான காரணத்தைச்‌ சொல்ல 
ஆயத்தமானார்‌. "நான்‌ வந்து என்‌ நாயிடம்‌ ஒரு 


முக்கியத்துவம்‌ இருக்கிறது... அதனால்தான்‌ 


உங்களிடம்‌ கொண்டுவந்தேன்‌." 
"முக்கியத்துவமா?" 
"இந்த நாய்‌ சிரிக்கிறது." 
"சிரிக்கிறதா...?" 


"ஆமாம்‌, சிரிக்கிறது. உங்களையும்‌ 
என்னையும்‌ போல." 


"நம்பமுடியவில்லை! இப்போது 
சிரிக்கவைக்க முடியுமா, நான்‌ பார்க்க 
வேண்டும்‌?" 


அஷமஞ்சா பாபு டாக்டரிடம்‌ ப்ரெளனி 
சிரிக்கச்சொன்னால்சிரிக்காது என்றும்‌ ஏதாவது 


சிரிக்கும்படியான சம்பவம்‌ நடக்கவேண்டும்‌ 
என்று விளக்கினார்‌. அதன்பிறகு டாக்டர்‌ 
பெளமிக்குக்கு, அஷமஞ்சா பாபுவிடம்‌ 


| | 11th Advance Tamil - FINAL.indd 83 


83 


பேசிக்கொண்டிருக்க 
நேரமில்லை. "உன்‌ 
நாய்‌ ஏற்கெனவே 
போதுமான அளவு இ 
விநோதமாயிருக்கிறது; 
அது சிரிக்கிறது என்று 
சொல்லி இன்னும்‌ 
விநேோதமாக்க 
ம வண்ட ரம்‌. ர... 
என்னுடைய இருபத்தியிரண்டு வருட 
அனுபவத்தில்‌ சொல்கிறேன்‌, நாய்கள்‌ அழும்‌, 
பயப்படும்‌, கோபம்‌, வெறுப்பு, நம்பிக்கையின்மை 
மற்றும்‌ பொறாமையை வெளிப்படுத்தும்‌. 
நாய்கள்‌ கனவுகூடக்‌ காணும்‌ ஆனால்‌ 
சிறிக்காது." 


இந்தச்‌ சந்திப்புக்குப்‌ பிறகு, அஷமஞ்சா 
பாபு யாரிடமும்‌ ப்ரெளனியின்‌ சிரிப்புபற்றிப்‌ 
பேசவேண்டாம்‌ என்று முடிவெடுத்துவிட்டார்‌. 
யாருக்கும்‌ இந்த விஷயம்‌ தெரியாமல்‌ 
போனால்தான்‌ என்ன? அவருக்குத்‌ தெரியும்‌. 
ப்ரெளனி அவருடைய நாய்‌, அவரின்‌ 
சொத்து. அவர்களின்‌ தனிப்பட்ட உலகத்தில்‌ 
வெளியாட்களை இழுப்பானேன்‌? 


ஆனால்விஷயங்கள்‌ நம்விருப்பத்திற்கேற்ப 
நடப்பதில்லை. ஒருநாள்‌ ப்ரெளனியின்‌ சிரிப்பு 
வெளியாள்‌ ஒருவருக்குத்‌ தெரிந்துவிட்டது. 


சிலநாட்களாகவே அஷமஞ்சா 
பாபு, ப்ரெளனியை மதியநேரங்களில்‌ 
விக்டோரியா மெமோரியல்‌ அருகே 
நடைக்கு அழைத்துச்செல்லும்‌ பழக்கத்திற்கு 
ஆளாயிருந்தார்‌. ஒரு ஏப்ரல்‌ நாளில்‌, நடையின்‌ 
நடுவே, திமரென்று புயல்காற்று ஆரம்பமானது. 
அஷமஞ்சா பாபு வானத்தைப்‌ பார்த்து, 
வீட்டுக்குத்‌ திரும்புவது பாதுகாப்பானதல்ல, 
எந்தநேரமும்‌ மழை வந்துவிடலாம்‌ என்று 
கணித்தார்‌. எனவே ப்ரெளனியுடன்‌ பளிங்கு 
வளைவோடு கூடிய கருப்புநிறக்‌ குதிரைவீரன்‌ 
சிலையின்‌ கீழ்‌ ஒதுங்குவதற்காக விரைந்தார்‌. 


இதற்கிடையே, மழை பெருந்துளிகளாக 
விழ ஆரம்பித்ததும்‌ மக்கள்‌ ஒதுங்க 
இடம்‌ தேடத்தொடங்கினர்‌. வளைவுக்கு 


14-02-2019 172804 | | 


இருபதடி தள்ளி, 
வெள்ளைச்சட்டையும்‌ 
ட்ரவுசரும்‌ அணிந்த ஒரு 
குண்டான மனிதர்‌ தன்‌ 
குடையை விரித்தபோது 


இருந்தது. அஷமஞ்சா பாபு, நிருபரைத்‌ தனது 
படுக்கையறைக்குள்‌ அழைத்து வந்தார்‌. அந்த 
மரநாற்காலி இப்போது சரிசெய்யப்பட்டுப்‌ புதிய 
கால்‌ பொருத்தப்பட்டிருந்தது. அஷமஞ்சா பாபு 
நிருபரை அதில்‌ அமரும்படி சொல்லிவிட்டுத்‌ 


திமரெனக்‌ காற்றின்‌ 
வேகம்கூடி குடையைத்‌ 
தலைகீழாக்கியது. 


உண்மையைச்‌ சொல்ல 
வேண்டுமென்றால்‌ அஷமஞ்சா பாபு வெடித்துச்‌ 
சிரிக்க இருந்தார்‌, ஆனால்‌, ப்ரெளனி அவரை 
முந்திக்கொண்டு சத்தமாகப்‌ புயல்காற்றின்‌ 
சத்தத்தையும்‌ மீறி வெடிவெடித்ததுபோலச்‌ 
சிரித்தது அந்தப்‌ பரிதாபமான நபருக்கும்‌ 
கேட்டுவிட்டது. அம்மனிதர்‌ குடையை மடிப்பதை 
விட்டுவிட்டு வியப்புடன்‌ ப்ரெளனியைப்‌ பார்க்க 
ஆரம்பித்தார்‌. ப்ரெளனியால்‌ தனது சிரிப்பை 
அடக்கமுடியவில்லை. 


"சிரிக்கும்‌ நாய்‌." 

"ஆமாம்‌, சிரிக்கும்‌ நாய்‌.” என்றார்‌ 
அஷமஞ்சா பாபு. 

"ஆனால்‌, இது எவ்வளவு விநோதமானது." 


தூறல்‌ இப்போது கனமான 
மழையாகிவிட்டிருந்தது. அஷமஞ்சா பாபுவோடு 
மழைக்கு ஒதுங்கியிருந்த அக்கனவான்‌ 


போக்கன் வாலா, பத்தே நிமிடத்தில்‌ 


ப்ரெளனியைப்‌ பற்றி என்னவெல்லாம்‌ உண்டோ 
எல்லாமும்‌ தெரிந்து கொண்டுவிட்டார்‌. 
தான்‌ எப்பேர்ப்பட்ட அதிசயச்‌ சுரங்கத்தை 
வைத்துக்கொண்டிருக்கிறோம்‌ என்று 
அஷமஞ்சா பாபுவுக்கே தெரியவில்லை, இதற்கு 
ஏதாவது செய்யவேண்டும்‌ என்று அவருக்குத்‌ 
தோன்றியது. 


ஆஸ்க்‌ 


சிரிக்கும்நாய்‌ பற்றிய சம்பவத்தைக்‌ 
கேள்விப்பட்டவர்களில்‌ ஸ்டேட்ஸ்மேன்‌ 
பத்திரிக்கையின்‌ உயரதிகாரியும்‌ ஒருவர்‌. 
அஷமஞ்சா பாபுவைப்‌ பேட்டியெடுக்கும்படி 
நிருபரான ரஜத்‌ செளத்ரியை அனுப்பினார்‌. 


ஒரு நிருபர்‌ தன்னைச்‌ சந்திக்க நினைத்ததே 
அஷமஞ்சா பாபுவுக்கு மிகுந்த ஆச்சரியமாய்‌ 


| | 11th Advance Tamil - FINAL.indd 84 


84 


தான்‌ படுக்கையில்‌ அமர்ந்துகொண்டார்‌. 
ப்ரெளனி, சுவரில்‌ ஏறிக்கொண்டிருந்த 
எறும்புகளின்‌ வரிசையொன்றைக்‌ கவனித்துக்‌ 
கொண்டிருந்தது; இப்போது உடனே 
படுக்கையில்‌ தவ்வி அஷமஞ்சா பாபுவுக்கு 
அருகே அமர்ந்து கொண்டது. 


ரஜத்‌ செளத்ரி தனது ரெக்கார்டரின்‌ 
பொத்தானை அழுத்தப்‌ போகும்போது ஒரு 
எச்சரிக்கையை முன்பே கொடுத்துவிடுவது 
நல்லது என்று அஷமஞ்சா பாபுவுக்குத்‌ 
தோன்றியது. எனவே, "அதாவது சார்‌, 
என்னுடைய நாய்‌ முன்பெல்லாம்‌ அடிக்கடி 
சிரித்துக்‌ கொண்டிருந்தது, ஆனால்‌, கடந்த சில 
மாதங்களாகச்‌ சிரிக்கவே இல்லை. ஒருவேளை 
நீங்கள்‌ அது சிரிப்பதைப்‌ பார்க்கவேண்டுமென 
வந்திருந்தால்‌ அது உங்களுக்கு ஏமாற்றமாக 
அமையலாம்‌,” என்றார்‌. 


"அதனாலென்ன, பரவாயில்லை. நான்‌ 
உங்களிடமிருந்து சில விவரங்களைத்‌ 
தெரிந்துகொள்ள வேண்டும்‌ அவ்வளவே. 
ஆரம்பிக்கும்‌ முன்‌, நீங்கள்‌ உங்கள்‌ நாயை 
என்னவென்று கூப்பிடுகிறீர்கள்‌?" 

அஷமஞ்சா பாபு மைக்கின்‌ அருகில்‌ 
செல்வதற்காகக்‌ கழுத்தை நீட்டி, "ப்ரெளனி' 
என்றார்‌. "ப்ரெளனி...' நிருபரின்‌ 
கழுகுக்கண்கள்‌ நாய்‌ தன்‌ பெயரைச்‌ 
சொன்னதும்‌ வாலாட்டுவதைக்‌ கவனித்தன. 


"இவனுக்கு என்ன வயதாகிறது?" 
"பதிமூன்று மாதம்‌." 


"இந்த நாயை 
கண்டெடுத்தீர்கள்‌?" 


௭எ-௭- எங்கே 


அவர்‌ அப்படித்‌ திக்கியது எதிர்பாராத 
விதமாக ப்ரெளனியின்‌ அதிசயமான குணத்தை 
வெளிக்கொண்டு வர உதவியது. அந்தவகையில்‌ 
போக்கன்வாலாவுக்கு அடுத்து ப்ரெளனியின்‌ 


14-02-2019 17:28:05 | | 


மனிதர்களைப்‌ போன்ற சிரிப்பைக்‌ கண்ணால்‌ 
பார்த்த வெளிநபர்‌ ரஜத்‌ செளத்ரிதான்‌. 


அடுத்துவந்த ஞாயிறு காலை, 
ஸ்டேட்ஸ்மேன்‌ பத்திரிகை சிரிக்கும்‌ நாய்‌ 
பற்றியும்‌ அதற்குச்‌ சொந்தமானவரின்‌ 
முகவரியையும்‌ கொடுத்திருந்தது. அஷமஞ்சா 
பாபு ஸ்டேட்ஸ்மேனைப்‌ படிக்கவில்லை.. அவரது 
அண்டை வீட்டுக்காரரான காளிகிருஷ்ண தத்‌, 
மீன்‌ மார்க்கெட்டில்‌ வைத்து அதைப்பற்றிச்‌ 
சொன்னார்‌. 


"நீங்கள்‌ ஒரு நல்ல குணமுள்ள மனிதர்‌," 
என்றார்‌ திரு. தத்‌. "இப்படி ஒரு பொக்கிஷத்தை 
ஒரு வருஷத்திற்கும்‌ மேலாக வீட்டிலேயே 
வைத்திருக்கிறீர்கள்‌, அதைப்பற்றி யாரிடமும்‌ 
மூச்சுக்கூட விடவில்லையே? இன்றைக்குச்‌ 
சாயங்காலம்‌ போல உங்கள்‌ வீட்டுக்கு வந்து 
உங்கள்‌ நாய்க்கு ஒரு ஹலோ சொல்லியே 
ஆகவேண்டும்‌.” அஷமஞ்சா பாபுவின்‌ இதயம்‌ 
கலவரமானது. நிச்சயமாக இதுவொரு 
பிரச்சினையாக ஆகப்போகிறது என்று 
அவருக்குத்‌ தெரிந்தது. திரு.தத்‌ போலவே 
அக்கம்பக்கத்தில்‌ நிறையபேர்‌ ஸ்டேட்ஸ்மேன்‌ 
வாசிப்பவர்கள்தான்‌, எல்லோரும்‌ அவர்‌ 
வீட்டுக்கு வந்து அவரது நாய்க்கு ஹலோ 
சொல்ல விரும்புவார்கள்‌. 


அஒஷமஞ்சா பாபு உடனடியாகச்‌ 
சுதாரித்துக்‌ கொண்டு, அன்றைய நாளை 
வீட்டிலிருந்து தள்ளி இருந்தபடி கழிப்பது 
என்று முடிவு செய்தார்‌. எனவே, ப்ரெளனியைத்‌ 
தனது கக்கத்தில்‌ இடுக்கியபடி, வாழ்வில்‌ 
முதன்முறையாக ஒரு டாக்சியில்‌ ஏறி, 
நேராக பாலிகஞ்ச்‌ ஸ்டேஷனுக்குச்‌ சென்று 
அங்கிருந்து போர்ட்‌ கேனிங்‌ செல்லும்‌ ரயிலில்‌ 
ஏறிக்கொண்டார்‌. பாதிதூரம்‌ சென்றதும்‌ ரயில்‌ 
பால்சிட்‌ என்ற ஸ்டேஷனில்‌ நின்றது. அந்த 
இடம்‌ பார்க்கப்‌ பிடித்திருந்ததால்‌ அஷமஞ்சா 
பாபு அங்கேயே இறங்கிக்‌ கொண்டார்‌. அன்றைய 


நாள்‌ முழுவதையும்‌ அமைதியான மூங்கில்‌ 
தோட்டத்திலும்‌ மாந்தோப்பிலும்‌ கழித்தபின்‌ 
புத்துணர்ச்சியை உணர்ந்தார்‌. ப்ரெளனியும்‌ 
அந்த இடத்தை நன்றாக ரசிப்பது போலிருந்தது. 
அதன்‌ இதழ்க்கடையில்‌ தவழ்ந்த மெல்லிய 
புன்னகை இதற்குமுன்‌ அஷமஞ்சா பாபுவே 


| | 11th Advance Tamil - FINAL.indd 85 


85 


பார்த்திராதது. 
அது வெரு 
மாசற்ற புன்னகை, 
அ ைமைதியின்‌ , இ 
மன நிறைவின்‌ 
புன்னகை. சுற்றியும்‌ 
மரங்கள டர்ந்த 
இது போன்ற 
இடத்தில்‌ இவ்வளவு 
அமைதியான நடத்தையை ஏழு வயது மனிதக்‌ 
குழந்தையிடம்‌ எதிர்பார்க்க முடியாது என்று 
அவருக்குத்‌ தோன்றியது. 


ஆக்‌ 


அஷமஞ்சா பாபு வீட்டிற்குள்‌ 
நுழையும்போது மணி ஏழைத்‌ தாண்டியிருந்தது. 
யாரேனும்‌ அழைத்திருந்தார்களா என்று 
பிபினிடம்‌ கேட்டார்‌. குறைந்தது நாற்பது 
முறை அவரைத்தேடி வந்தவர்களுக்காகக்‌ 
கதவைத்‌ திறக்க வேண்டியிருந்தது 
என்றான்‌. அஷமஞ்சா பாபுவால்‌ தன்னுடைய 


முன்னெச்சரிக்கைக்காகத்‌ தன்னைத்தானே 
பாராட்டிக்கொள்ளாமல்‌ இருக்க முடியவில்லை. 
ஹூவைக்‌ கழற்றியபடி பிபினிடம்‌ ஒரு ம 
கேட்டபோது யாரோ கதவைத்‌ தட்டினார்கள்‌. 
"அடச்‌ சை!" என்று நொந்து கொண்டார்‌ 
அஷமஞ்சா பாபு. கதவைத்‌ திறந்ததும்‌ அவர்‌ 
பார்த்தது ஒரு வெள்ளைக்காரரை. "ராங்‌ 


நம்பர்‌.” என்று சொல்ல நினைத்து, பின்னால்‌ 
நின்றிருந்த பெங்காலிக்காரரைப்‌ பார்த்ததும்‌ 
"யார்‌ வேண்டும்‌?" என்றார்‌. 


"நீங்கள்தான்‌," என்றார்‌ இந்தியச்‌ 
சுற்றுலாத்துறையைச்‌ சேர்ந்த ஷ்யாமோல்‌ 
நேண்டி, "அதாவது, உங்களுக்குப்‌ பின்னால்‌ 
நின்று கொண்டிருக்கும்‌ நாய்‌ உங்களுடையது 
என்றால்‌, இன்றைக்குப்‌ பேப்பரில்‌ எப்படிச்‌ 
சொல்லியிருந்ததோ அப்படியே இருக்கிறது. 
நாங்கள்‌ உள்ளே வரலாமா?" 


அஒஷமஞ்சா பாபு அவர்களைக்‌ 
தனது படுக்கையறைக்குள்‌ வரும்படி 
பெருந்தன்மையோடு அழைக்க 
வேண்டியதாயிற்று. அந்த வெளிநாட்டுக்காரர்‌ 


நாற்காலியில்‌ அமர்ந்து கொண்டார்‌, திரு. 


14-02-2019 17:28:05 | | 


நேண்டி பிரம்பு 
முக்காலியில்‌ 
அமர்ந்துகொள்ள, 
அஷமஞ்சா பாபு 
கன்‌ கட்டிலில்‌ 
அமர்ந்து கொண்டார்‌. 
ப்ரெளனி சற்றே 
அசெளகரியமாகத்‌ 
தென்பட்டது, 
அறையின்‌ வாசற்படிக்கு வெளியிலேயே நின்று 
கொண்டது; அறைக்குள்‌ இரண்டு அந்நியர்கள்‌ 
இருப்பதை அது இதற்குமுன்‌ பார்த்ததில்லை 
என்பதால்‌ இருக்கலாம்‌. 


"ப்ரெளனி! ப்ரெளனி! ப்ரெளனி! ப்ரெளனி!" 
வெளிநாட்டுக்காரர்‌ அறைக்குள்‌ அதை 
வரவைப்பதற்காக அதை நோக்கிக்‌ குனிந்து 
மீண்டும்‌ மீண்டும்‌ கூப்பிட்டுப்‌ பார்த்தார்‌. 
ப்ரெளனி அந்த அந்நியரை உறுத்துப்‌ பார்த்தபடி 
நகராமல்‌ நின்றது. 


யார்‌ இவர்களெல்லாம்‌? என்று 
இயல்பாக அஷமஞ்சா பாபுவுக்குள்‌ எழுந்த 
கேள்விக்கு திரு. நேண்டி பதிலளித்தார்‌. 
அந்த வெளிநாட்டுக்காரர்‌ அமெரிக்காவின்‌ 
குறிப்பிடத்தகுந்த பணக்காரர்‌, இந்தியாவுக்குப்‌ 
பழைய ரோல்ஸ்‌ ராய்ஸ்‌ கார்களை 
வாங்குவதற்காக வந்திருக்கிறார்‌. 


அந்த அமெரிக்கர்‌ இப்போது 
நாற்காலியிலிருந்து எழுந்து குத்துக்காலிட்டு 
அமர்ந்தபடி நாய்க்கு முன்னால்‌ விதவிதமான 
முகச்சேட்டைகளைச்‌ செய்து கொண்டிருந்தார்‌. 


மூன்று நிமிட தோல்விகரமான 
கோமாளித்தனங்களுக்குப்பின்‌ முயற்சியைக்‌ 
கைவிட்டு அஷமஞ்சா பாபுவைப்‌ பார்த்து, 
"இதற்கு உடம்பு ஏதும்‌ சரியில்லையா?" என்றார்‌. 


அஷமஞ்சா பாபு இல்லையெனத்‌ 
தலையசைத்தார்‌. 


"இவன்‌ உண்மையிலேயே சிரிப்பானா?" 
என்றார்‌ அமெரிக்கர்‌. 
அஷமஞ்சா பாபுவுக்கு அமெரிக்கப்‌ 


பேச்சு புரியுமோ புரியாதோ என திரு.நேண்டி 
அவருக்காக மொழிபெயர்த்தார்‌. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 86 


86 


"ப்ரெளனி சிரிக்கும்‌," என்றார்‌ அஷமஞ்சா 
பாபு, "ஆனால்‌, அது வேடிக்கையென்று 
எதையாவது உணர்ந்தால்தான்‌." 


அஷமஞ்சா பாபுவின்‌ பதிலை நேண்டி 
மொழிபெயர்த்துச்‌ சொன்னபோது 
அமெரிக்கரின்‌ முகத்தில்‌ செம்மை படர்ந்தது. 
தெளிவாகத்‌ தெரியாத சூழ்நிலையில்‌, அந்த நாய்‌ 


சிரிக்கக்கூடியது என்ற நிரூபணம்‌ கிடைக்காத 
வரையில்‌ அவர்‌ அந்த நாய்க்காகப்‌ பணத்தை 
வீசியடிக்க விரும்பவில்லை. பின்னால்‌ அவரைத்‌ 
தர்மசங்கடப்படுத்தக்‌ கூடிய எந்தவொரு 
நிலையையும்‌ அவர்‌ உருவாக்கிக்‌ கொள்ளத்‌ 
குயாராக இல்லை. மேலும்‌, தனது வீட்டில்‌ 
சீனத்திலிருந்து பெரு வரை உள்ள அரிதான 
பொருட்களும்‌, லத்தீன்‌ மொழி மட்டுமே 
பேசக்கூடிய கிளியும்‌ வைத்திருக்கிறார்‌. 
"சிரிக்கும்‌ நாயை வாங்குவதற்காக 
என்னுடைய செக்‌ புத்தகத்தைக்‌ கையோடு 
எடுத்து வந்திருக்கிறேன்‌, ஆனால்‌, அது 
உண்மையிலேயே சிரிக்கும்‌ என்ற ஆதாரம்‌ 
கிடைக்கவேண்டும்‌." என்றார்‌. 

பிறகு தான்‌ சொன்னதை நிரூபிக்கும்‌ 
விதமாக தனது பாக்கெட்டிலிருந்து நீலநிற 
செக்‌ புத்தகம்‌ ஒன்றை வெளியிலெடுத்துக்‌ 
காட்டினார்‌. சிட்டி பேங்க்‌ ஆஃப்‌ நியூயார்க்‌ என்று 
அதன்மேல்‌ எழுதியிருந்தது. 

"அதன்பிறகு நீங்கள்‌ காற்றில்‌ மிதப்பீர்கள்‌," 
தூண்டும்‌ விதமாகக்‌ கூறினார்‌ திரு.நேண்டி. 
"அந்த நாயைச்‌ சிரிக்க வைக்கும்‌ விதம்‌ 
உங்களுக்குத்‌ தெரிந்தால்‌ போதும்‌. இந்தக்‌ 
கனவான்‌ 20,000 டாலர்கள்‌ தரத்‌ தயாராக 
இருக்கிறார்‌. அதாவது இரண்டு லட்சம்‌ 
ரூபாய்கள்‌.” 

திரு. நேண்டியின்‌ வார்த்தைகள்‌ அஷமஞ்சா 
பாபுவின்‌ மனதில்‌ உருவாக்கிய சித்திரங்கள்‌, 
அவர்‌ ஒரு விசாலமான குளிரூட்டப்பட்ட 
அறையில்‌ இருக்கிறார்‌, சுழலும்‌ நாற்காலியில்‌ 
அமர்ந்தபடி, கால்கள்‌ மேசைமீது இருக்க, 
ஹசுநோ-ஹானாவின்‌* நறுமணம்‌ அறையை 
நிறைக்கிறது. ஆனால்‌, அடுத்த நொடி இந்தச்‌ 
சித்திரம்‌ திடீரென்று எழுந்த ஒரு ஒலியால்‌ 


14-02-2019 17:28:06 | | 


ஊசியால்‌ குத்தப்பட்ட பலாூன்போல மறைந்தது. 
ப்ரெளனி சிரித்துக்‌ கொண்டிருந்தது. 


அது இதற்குமுன்‌ சிரித்த எந்தச்‌ சிரிப்பையும்‌ 
போல்‌ இல்லை. "ஆமாம்‌ இந்த நாய்‌ சிரிக்கிறது." 


திரு. மூடி முழங்காலிட்டு அமர்ந்தபடி, 
பரவசத்தினால்‌ உண்டான பதட்டத்தோடு 
அந்த அபூர்வமான காட்சியைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தார்‌. செக்‌ புக்‌ மீண்டும்‌ வெளியே 
வந்தது, அதோடு, அவருடைய தங்க பார்க்கர்‌ 
பேனாவும்‌ வந்தது. 


ப்ரெளனி இன்னமும்‌ சிரித்துக்‌ 
கொண்டிருந்தது. அஷமஞ்சா பாபுவுக்கு அதன்‌ 
சிரிப்பிற்கான காரணம்‌ புரியவில்லை, யாரும்‌ 
திக்கவில்லை, யாரும்‌ தடுமாறி விழவில்லை, 
யாருடைய குடையும்‌ காற்றில்‌ திரும்பவில்லை, 
சுவரில்‌ உள்ள எந்தக்‌ கண்ணாடியிலும்‌ செருப்பு 
விழவில்லை. ஆனால்‌ ஏன்‌ ப்ரெளனி சிரிக்கிறது? 


"திரு. மூடி இப்போது தரையிலிருந்து 
எழுந்து நாற்காலியில்‌ அமர்ந்து கொண்டார்‌. 
"அவர்தன்னுடைய பெயரை எப்படி எழுதுகிறார்‌ 
என்று கேள்‌." என்றார்‌. 

திரு.நேண்டி அக்கேள்வியை பெங்காலியில்‌ 
ஒலிபரப்பிய பின்னரும்‌ அஷமஞ்சா பாபு பதில்‌ 
கூறவில்லை, காரணம்‌ இப்போதுதான்‌ அவர்‌ ஓர்‌ 
ஒளியைக்‌ கண்டிருந்தார்‌, அவ்வொளி அவரது 
இதயத்தை வியப்பினால்‌ நிறைத்திருந்தது. 
தன்னுடைய பெயரை எப்படி எழுதவேண்டும்‌ 


என்று சொல்வதற்குப்‌ பதிலாக, பெங்காலியில்‌, 
"அந்தக்‌ கனவானிடம்‌ சொல்லுங்கள்‌. 
உண்மையில்‌ அந்த நாய்‌ ஏன்‌ சிரித்தது என்று 
தெரிந்தால்‌ அவர்‌ தனது செக்‌ புத்தகத்தைத்‌ 
திறந்திருக்க மாட்டார்‌." என்றார்‌. 

வறண்ட குரலில்‌ கூர்மையாக "ஏனென்று 
நீங்கள்‌ சொல்லலாமே?" என்றார்‌ திரு. 
நேண்டி. ப்ரெளனி ஒருவழியாகச்‌ சிரிப்பதை 
நிறுத்தியிருந்தது. அஷமஞ்சா பாபு அதைத்‌ 
தூக்கி, தன்‌ மடியில்‌ வைத்துக்கொண்டு, அதன்‌ 


கண்ணீரைக்‌ துடைத்துவிட்டுச்‌ சொன்னார்‌, 
"என்னுடைய நாய்‌ ஏன்‌ சிரிக்கிறதென்றால்‌, 
இந்தக்‌ கனவான்‌ பணத்தால்‌ எல்லாவற்றையும்‌ 
வாங்கமுடியும்‌ என்று நம்புகிறார்‌." 


87 


ய ஓ ே ஹ T, " 
என்றார்‌ திரு. 
ட ந ண்‌ டி 

"அப்படியென்றால்‌ 
உன்னுடைய நாய்‌ 
ஒரு தத்துவவாதி, 
அப்படித்தானே?" 


ய்‌ ன்‌ ப 
ஆமாம்‌, சார்‌. 


"அதன்‌ அர்த்தம்‌ அந்த நாயை நீ 
விற்கமாட்டாய்‌ என்பதா?" நேண்டியின்‌ முகம்‌ 


இறுகியது. 
"மாட்டேன்‌ சார்‌." 


திரு.மூடியிடம்‌ ஷ்யாமோல்‌ நேண்டி நாயின்‌ 
உரிமையாளருக்கு அதை விற்கும்‌ எண்ணம்‌ 
இல்லை என்று மட்டும்‌ சொன்னார்‌. 


திரு.மூடி செக்‌ புத்தகத்தை மீண்டும்‌ தனது 
பாக்கெட்டில்‌ வைத்துக்கொண்டு, முழங்காலில்‌ 
இருந்த தூசியைத்‌ தட்டிவிட்டு, அறையிலிருந்து 
வெளியேறும்‌ வழியில்‌ தலையை அசைத்தபடி 
கூறினார்‌. "இந்த ஆள்‌ பைத்தியமாகத்தான்‌ 
இருக்கவேண்டும்‌." 


அமெரிக்கரின்‌ கார்‌ சத்தம்‌ தேய்ந்து 
மறைந்தபிறகு அஷமஞ்சா பாபு ப்ரெளனியின்‌ 
கண்களைப்‌ பார்த்தபடி கேட்டார்‌, "நீ ஏன்‌ 
சிரித்தாய்‌ என்பதற்கு நான்‌ சரியான முறையில்‌ 
விளக்கம்‌ கொடுத்தேன்‌ இல்லையா?" 


ப்ரெளனி ஆமோதிப்பாக மெல்லச்‌ சிரித்தது. 


Kx 


* ஜப்பானிய பெர்‌ஃப்யூம்‌. தாமரை மற்றும்‌ 
அல்லி மலர்களிலிருந்து தயாரிக்கப்படும்‌ 
புராதனமான வகை வாசனைத்‌ திரவியம்‌. 

வங்காள மூலமும்‌ ஆங்கில 


மொழியாக்கமும்‌ - சத்யஜித்‌ ரே 


தமிழில்‌ - ஸ்ரீதர்ரங்கராஜ்‌ 


| | 11th Advance Tamil - FINAL.indd 87 ஓ 14-02-2019 17:28:06 | | 


படைப்பு முகம்‌ 


சத்யஜித்‌ ரே (1921-1992): உலகப்‌ புகழ்பெற்ற இந்தியத்‌ திரைப்பட 
இயக்குநர்‌. இவர்‌ படைத்துள்ள சிறுகதைகளும்‌ புதினங்களும்‌ 
புகழ்பெற்றவை. குழந்தைகளுக்கான கற்பனை மற்றும்‌ துப்பறியும்‌ 
கதைகளையும்‌ எழுதியுள்ளார்‌. அறிவியல்‌ புனைகதைகளில்‌ 
இவருடைய பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. 


படிப்போம்‌ பகிர்வோம்‌ 


அசமஞ்சாபாபுவின்‌ நாய்‌ சிறுகதையில்‌ வரும்‌ பின்னோக்கு உத்தியை எழுதுக. 

பிரெளனி நாய்க்குட்டியின்‌ முதல்‌ மூன்று சிரிப்புகளுக்கும்‌ கடைசி சிரிப்பிற்கும்‌ உள்ள 
வேற்றுமையை விளக்குக. 

அசமஞ்சாபாபுவிடம்‌ காசோலையைக்‌ கொடுத்துப்‌ பிரூளனி நாய்க்குட்டியைத்‌ திரு. மூடி பெற்றுச்‌ 
செல்வதாக நினைத்து, கதையை நிறைவு செய்க. 

அசமஞ்சாபாபுவின்‌ பாத்திரப்படைப்பைத்‌ திறனாய்வு செய்க... 

'அசமஞ்சாபாபுவின்‌ நாய்‌' கதையின்‌ கருப்பொருளும்‌ சுவையும்‌ குறையாமல்‌ ஒரு பக்க அளவில்‌ 
சுருக்கி எழுதுக. 

பணத்திற்காக எதையும்‌ செய்யலாமா? உன்‌ முடிவிற்கான காரணங்களை 'அசமஞ்சாபாபுவின்‌ 


நாய்‌' சிறுகதை கொண்டு விளக்குக. 


ரே - இந்திய சினிமாவின்‌ முகம்‌ 


இட அறிவோம்‌ தெளிவோம்‌ 


உலக அளவில்‌ இந்தியத்‌ திரைப்படக்கலை புகழ்பெற “ ்‌ 
காரணமானவர்களில்‌ முக்கியமானவர்‌ சத்யஜித்‌ ரே. திரைப்பட | 
இயக்குநர்‌, எழுத்தாளர்‌, இசையமைப்பாளர்‌, தயாரிப்பாளர்‌ எனப்‌ 
பன்முகம்கொண்ட ரே, தன்‌ திரைச்‌ சாதனைகளுக்காக ஆஸ்கர்‌, 
மகசேசே போன்ற உலகப்புகழ்பெற்ற விருதுகளைப்‌ பெற்றவர்‌. 
இந்தியாவின்‌ மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதும்‌ இவருக்கு 
வழங்கப்பட்டது. 


ug Mune £&N 
ரேயின்‌ முதல்‌ திரைப்படமான 'பதேர்‌ பாஞ்சாலி" (1955) 'பதேர்‌ பாஞ்சாலி யில்‌ ஒரு காட்சி 
உலகளாவிய திரைக்கலை வல்லுநர்களால்‌ வியந்து போற்றப்பட்டது 

.கேன்ஸ்‌ திரைப்பட விழா, சான்‌ஃப்ரான்சிஸ்கோ திரைப்பட விழா உள்ளிட்ட பல உலகப்‌ பட விழாக்களில்‌ 
"பதேர்‌ பாஞ்சாலி'"திரையிடப்பட்ரு விருதுகளைக்‌ குவித்தது. பதேர்‌ பாஞ்சாலிக்குப்‌ பிறகு, தொடர்ந்து 
சிறந்த படங்களை இயக்கினார்‌. அகந்துக்‌, ஷகா புரொஷகா, ஞானவத்ரு, சுகுமார்‌ ராய்‌, காரே பைரே, 
பிக்கூர்‌ டைரி', பாலா, கூப்பி கைன்‌ பாகா பைன்‌, ரவீந்திரநாத்‌ தாகூர்‌, பரஷ்‌ பதர்‌, அபராஜிதோ உள்ளிட்ட 
29 திரைப்படங்களையும்‌ 8 ஆவணப்படங்களையும்‌ இயக்கியுள்ளார்‌. இவர்‌ ஐம்பதுக்கும்‌ மேற்பட்ட 
நூல்களையும்‌ எழுதியுள்ளார்‌. ரே வாழ்ந்த காலத்திலேயே அவரைப்‌ பற்றி 15க்கும்‌ மேற்பட்ட ஆவணப்படங்கள்‌ 
தயாரிக்கப்பட்டன. 


88 


| | 11th Advance Tamil - FINAL.indd 88 ஓ 14-02-2019 17:28:06 | | 


ரப்பர்‌ பந்து 


- எஸ்‌.ராமகிருஷ்ணன்‌ 


மரபான கதைசொல்லலில்‌ நவீனப்‌ புனைகதையின்‌ வடிவத்தை இணைத்துக்‌ குறுகிய வடிவில்‌ 


தரும்‌ முயற்சியே குறுங்கதை. 


சி.எல்‌.பி. பள்ளியின்‌ மைதானத்தில்‌ தனது 
பன்னிரண்டு வயதில்‌ தொலைத்த பந்தைத்‌ 
தேடி, அறுபத்து ஏழாவது வயதில்‌ ஊருக்குச்‌ 
சென்றார்‌ நாராயணன்‌. 


அதைப்பற்றி யாரிடமும்‌ சொல்லவில்லை 
என்ற போதும்‌ மனது அந்தப்‌ பந்தை 
எப்படியாவது கண்டுபிடித்துவிட வேண்டும்‌ 
என்பதில்‌ அக்கறையாக இருந்தது. அந்தப்‌ 
பந்தை அவர்‌ அடித்தபோது மாலை 
நான்கு மணியிருக்கும்‌. ரப்பர்‌ பந்து பறந்து 
வேப்பமரத்தின்‌ பின்னால்‌ போய்‌ விழுந்தது. 
பின்பு அது எவர்‌ கண்ணிலும்‌ படவேயில்லை. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 89 


89 


என்னவாகியிருக்கும்‌. 


யாராவது பந்தை எடுத்திருப்பார்கள்‌. 
அல்லது அருகிலுள்ள கிணற்றினுள்‌ விழுந்து 
கிடந்திருக்கக்கூடும்‌. மரக்கிளையில்‌ சிக்கி 
நின்றிருக்கவும்‌ சாத்தியமுண்டு. அல்லது 
வானில்‌ இருந்து அரூபத்தின்‌ கை ஒன்று 
அந்தப்‌ பந்தைப்‌ பறித்துத்‌ தனதாக்கிக்‌ 
கொண்டிருக்கவேண்டும்‌. 


இந்த நான்கில்‌ அரூபத்தின்‌ கையைத்தான்‌ 
அவர்‌ அதிகம்‌ நம்பினார்‌. 


மைதானத்தில்‌ தன்னுடைய பந்தைத்‌ 


14-02-2019 17:28:06 | | 


தொலைக்காத சிறுவர்கள்‌ யாராவது உலகில்‌ 
இருக்கிறார்களா என்ன? 

அவர்‌ தொலைத்த பந்தின்‌ நிறம்‌, 
அதில்‌ ஒட்டியிருந்த தூசிவரை யாவும்‌ 
நினைவில்‌ அப்படியே இருந்தது. சி.எல்‌.பி. 
மைதானத்தில்‌ புழுதி பறந்து கொண்டிருந்தது. 
அன்று தன்னோடு விளையாடிக்‌ 


கொண்டிருந்தவர்களில்‌ எவரையும்‌ இன்றுவரை 
திரும்பச்‌ சந்திக்கவேயில்லை. 

மைதானம்‌ காலியாகக்‌ கிடந்தது. முன்பு 
பார்த்த மரங்கள்‌ இல்லை. கிணறுகூட 
மூடப்பட்டு, அந்த இடத்தில்‌ கழிப்பறைக்‌ 
கட்டடம்‌ ஒன்றிருந்தது. 


மைதானத்தின்‌ வெற்றிடம்‌ 
விளையாட்டினை நினைவுபடுத்தியது. 

அவர்‌ பந்து விளையாட்டிலிருந்து விடுபட்டு 
நாற்பது வருடங்களுக்கும்‌ மேலாகியிருந்தது. 

திமரெனக்‌ காற்றில்‌ கைவீசி ஒரு பந்தை 
அடித்தார்‌. அது காற்றிலே ஓடி மறைந்தது. 


நீண்ட பெருமூச்சின்‌ நடுவே தூரத்துக்‌ 
காட்சியொன்றைப்‌ பார்த்தார்‌. 

ஊதா நிற யூனிபார்ம்‌ அணிந்த யாரோ 
ஒரு சிறுவன்‌ தொலைந்த பந்தைத்‌ தேடிக்‌ 
கொண்டிருந்தான்‌. 


மிக ஆறுதலாக இருந்தது. அவர்‌ 
சந்தோஷத்துடன்‌ வீடு திரும்பத்‌ தொடங்கினார்‌. 


படைப்பு முகம்‌ 


எஸ்‌. ராமகிருஷ்ணன்‌ (1966): நவீனத்‌ தமிழ்‌ இலக்கியத்தின்‌ பிரபலமான எழுத்தாளரான 
இவர்‌, புதினங்கள்‌, சிறுகதைகள்‌, கட்டுரைகள்‌, நாடகங்கள்‌, குழந்தைகளுக்கான 
ஆக்கங்கள்‌, திரைக்கதை, திரைப்பட உரையாடல்கள்‌ உள்ளிட்ட படைப்புச்‌ செயற்பாருகளில்‌ 


ஈருபட்டு வருவதோடு, தமது உரைகள்‌, பத்திகள்‌ மூலமாகச்‌ சிறந்த இலக்கியங்கள்‌, 
திரைப்படங்கள்‌ ஆகியவற்றை அறிமுகப்பருத்தியும்‌ வருகிறார்‌. இக்கதை 'நகுலன்‌ வீட்டில்‌ யாருமில்லை' 


என்ற தொகுப்பிலிருந்து தரப்பட்டுள்ளது. 


படிப்போம்‌ பகிர்வோம்‌ 


பல ஆண்டுகளுக்குப்‌ பிறகு நீர்‌ படித்த தொடக்கப்‌ பள்ளிக்குச்‌ செல்கிறீர்‌. அப்போது உமக்குத்‌ 


தோன்றும்‌ எண்ண ஓட்டங்களை எழுதுக. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 90 


90 


14-02-2019 172807 | | 


நுண்கதைகள்‌ 
பனித்துளியின்‌ பேச்சு 


- ஹெச்‌.ஜி. ரகல்‌ 


இங்கு நவீனச்‌ தமிழ்க்‌ கதையின்‌ புதிய வடிவமான நுண்கதைகள்‌ தரப்பட்டுள்ளன. 


கவிதை, கதை, நாவலுக்குமான வரையறைகளை அழித்துத்‌ தொடக்கம்‌, நடு, முடிவு 
என்றேதுமில்லா நேரற்ற வரிசை கொண்டவை நுண்கதைகள்‌. இவை வேடிக்கை, விநோதம்‌, 
பகடி, குறியீடு ஆகிய அம்சங்கள்‌ நிறைந்தவை. மேலும்‌, கவித்துவ மொழியையும்‌ மெய்யியல்‌ 
உள்ளடக்கத்தையும்‌ கொண்டவை. 


அதிகாலை வரவேற்று ஒரு கவிதையை 
வாசித்தது. பூவின்‌ இதழ்களிலும்‌ புல்லின்‌ 
நுனியிலும்‌ உட்கார்ந்திருந்த பனித்துளி தன்னில்‌ 
பிரபஞ்சத்தைப்‌ பிரதிபலித்துக்‌ கொண்டிருந்தது. 


குழந்தைகள்‌ விளையாட்டுப்‌ போக்கில்‌ 
ஊதிப்‌ பறத்திவிடும்‌ குமிழியாகவும்‌ அது 
இல்லை. 

இருள்‌ விலகத்‌ தொடங்கியபோது, 
கர்வத்தோடு அருகே வந்த இளவெயில்‌ 
சொன்னது. 


த ள்‌ வடட , துளியாய்‌ இருந்தபோது என்னைத்‌ 
உன்னை நான்‌ சாப்பிடப்‌ போகிறேன்‌. தொர்காவ்‌ செய்தாய்‌. ஆவியாகிக்‌ காற்றில்‌ 
எதுவும்‌ பேசாமல்‌ மவுனம்‌ காத்தது கரைந்துவிட்டேன்‌. இப்போது என்னை நீ என்ன 


பனித்துளி. செய்யமுடியும்‌? 


படைப்பு முகம்‌ 


ஹெச்‌.ஜி. ரசூல்‌ (1959 - 2017): பெண்கள்‌ மீதான ஒருக்குமுறை ( 
சார்ந்த கருத்துகளைத்‌ தமது எழுத்துகளால்‌ தகர்த்தெறிந்தவர்‌ 
இவர்‌. மைலாஞ்சி, பூட்டிய அறை, ஜனகணமன, என்‌ சிறகுகள்‌ 


போன்றவை இவரது புகழ்பெற்ற படைப்புகள்‌. போர்ஹேயின்‌ 
வேதாளம்‌ இவரது நுண்கதைத்‌ தொகுப்பு. 


படிப்போம்‌ பகிர்வோம்‌ 


உமக்குப்‌ பிடித்த கவிதை ஒன்றினை நுண்கதையாக எழுதுக. 


91 


| | 11th Advance Tamil - FINAL.indd 91 ஓ 14-02-2019 17:28:07 | | 


ஒற்றைக்குரல்‌ 


- இளங்கோ கிருஷ்ணன்‌ 


அவன்‌ பாணன்‌. செவியே மனமாய்‌ 
வாழ்ந்து கொண்டிருப்பவன்‌. ஒலியின்‌ 
உதடுகள்‌ பேசும்‌ மர்ம மொழியின்‌ 
வசீகரத்தில்‌ புத்திசொக்கித்‌ திரிபவன்‌. 
திசையெங்கும்‌ ஒரு வானம்பாடியாய்ச்‌ 
சுற்றி அலைபவன்‌. 

அலைதலின்‌ வெம்மையில்‌ 


நாவறள, அவள்‌ வீட்டு வாசலில்‌ போய்‌ 
நின்றான்‌. தாயே தாகமாய்‌ உள்ளது 


சிறிது நீர்‌ கொடுங்கள்‌ என்றவன்‌, அவள்‌ 
உள்ளே செல்லும்‌ போதுதான்‌ அந்த 
வினோதத்தைக்‌ கவனித்தான்‌. 


திரும்பி வந்தவளிடம்‌ "இரண்டு 
கால்களையும்‌ நன்றாகவூன்றித்தானே 
நடக்கிறீர்கள்‌?” என்று கேட்டான்‌. பிறகு, 
அவளின்‌ காற்சிலம்புகளை வாங்கிக்‌ 
காதருகே கொண்டுபோய்‌ ஆட்டியாட்டிச்‌ 
சோதித்தான்‌. 


அவன்‌ செய்கையின்‌ காரணம்‌ 
புரியாதவன்‌ அவை மாணிக்கப்‌ 
பரல்களால்‌ ஆனவை என்றாள்‌. 


அறிவேன்‌ தாயே. இவை மாணிக்க அரிகள்‌ என 
ஜதி சொல்கிறது. ஆனால்‌, இரண்டிற்கும்‌ ஓசை 
வேறுபடுகிறது. இரண்டிலுமுள்ள பரல்களில்‌ ஒன்றே 
ஒன்று மட்டும்‌ ஓசை எழுப்புவதே இல்லை என்று 
ஆச்சர்யப்பட்டவன்‌ அதை அவளிடமே திருப்பித்‌ தர, 
கைநழுவியது. 


அது தரையில்‌ மோதியபோது அந்த நகரம்‌ 
ஒருமுறை நடுங்கியது. 


படைப்பு முகம்‌ 


இளங்கோ கிருஷ்ணன்‌ (1979): காயசண்டிகை, பட்சியின்‌ சரிதம்‌, பஷீருக்கு ஆயிரம்‌ 
வேலைகள்‌ தெரியும்‌ ஆகிய கவிதை நூல்களின்‌ ஆசிரியர்‌. நுண்கதை வடிவத்தைத்‌ 
தமிழில்‌ அறிமுகப்பருத்த முயற்சி செய்பவர்களுள்‌ ஒருவர்‌. 


படிப்போம்‌ பகிர்வோம்‌ 


ஒற்றைக்‌ குரல்‌ நுண்கதை படித்ததும்‌ உன்‌ நினைவில்‌ வருகின்ற தமிழ்‌ இலக்கிய நிகழ்வு பற்றி 


எழுதுக. 


ஒற்றைக்‌ குரல்‌ கதையில்‌ வரும்‌ பாணனின்‌ இயல்புகளை எழுதுக. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 92 


92 


ஓ 14-02-2019 யடி | 


ய) கண்ணாடி 


கடனா "எனவ 4 வை 
பப்பட்‌ 


பொருத்தமானவற்றைத்‌ தேர்ந்தெருத்து எழுதுக. 
ஜெயகாந்தனின்‌ பூ உதிரும்‌' கதையின்படி கீழ்க்காண்பவை எதனோடு 
தொடர்புபடுத்தப்படுகின்றன? 


1. அரும்புமீசை - ௮) சுருட்டுப்புகை 

2. முறுக்குமீசை - ஆ) முதல்‌ உலகப்போர்‌ 

3. நரைத்தமீசை - இ) இரண்டாவது உலகப்போர்‌ 

4. பழுப்பேறியமீசை - ஈ) தளர்ந்த உடல்‌ 

௮) 1-ஆ, 2-இ, 3-ஈ, 4-௮ ஆ) 1-ஆ, 2-௮, 3-ஈ 4-இ 
இ)1-௮, 2-இ, 3- ஈ, 4-ஆ ஈ)1-இ, 2-ஆ, 3-ஈ 4- ௮ 


"உனக்கு ஒரு அப்பா கிடைப்பாருடா கண்ணா - யார்‌? யாரிடம்‌ கூறியது? 
௮) அம்மா கேசவனிடம்‌ ஆ) மரகதம்‌ சோமநாதனிடம்‌ 
இ) பேபிகுட்டி சிறுவனிடம்‌ ஈ) சரோஜா பிரக்கனிடம்‌ 


'நசுக்கம்‌' கதையில்‌, அவள்‌ சல்சல்‌ என்று தட்டி ஆட்டம்‌ போட்டு நடித்துக்‌ காட்டினாள்‌ '. இதில்‌ 
'அவள்‌' என்ற சொல்‌ யாரைக்‌ குறிக்கிறது 


௮) மிக்கேலு ஆ) சுந்தரி இ) தங்க மாடத்தி ஈ) நீலா 


பட்டாசுத்‌ தொழிலாளர்களுக்குச்‌ சம்பளக்‌ கணக்கில்‌ சேராது தனியாக வழங்கப்படும்‌ உடனடித்‌ 
தொகை 


௮) போனஸ்‌ ஆ) ரொக்கக்‌ காசு இ) கூடுதல்‌ ஊதியம்‌ ஈ) ஊக்கத்‌ தொகை 
விளக்கம்‌ கண்டு விடை எழுதுக 


' மரபான கதை சொல்லலில்‌ நவீனப்‌ புனைகதையின்‌ வடிவத்தை இணைத்துக்‌ குறுகிய வடிவில்‌ 
எழுதப்படும்‌ கதை. 


பொருந்தாததைக்‌ கண்டறிக 

௮ ) பேபிகுட்டி- பாட்டி ஆ சுந்தரி -அத்தை 

இ) குமார்‌- பக்கத்து வீட்டுக்காரர்‌ ஈ ) துரைசாமி - அப்பாவின்‌ நண்பர்‌ 
ஹசுநோ ஹானா - என்பது 

௮) மருத்துவரின்‌ பெயர்‌ ஆ) நறுமணப்‌ பொருளின்‌ பெயர்‌ 


இ) ஊரின்‌ பெயர்‌ ஈ பத்திரிகையின்‌ பெயர்‌ 


93 


| | 11th Advance Tamil - FINAL.indd 93 ஓ 14-02-2019 17:28:07 | | 


10. 


11. 


12. 


"உனக்கு என்ன ஊரில்‌ உள்ள நாய்களை எண்ணும்‌ வேலையா?" - யார்‌? யாரிடம்‌ கூறியது? 
௮) அஷமஞ்சா பாபு பிபினிடம்‌ ஆ) நேண்டி அஷமஞ்சாபாபுவிடம்‌ 

இ) நேண்டி மூடியிடம்‌ ஈ) பேராசிரியர்‌ சாட்டர்ஜி அஷமஞ்சாபாபுவிடம்‌ 
விளக்கம்‌ கண்டு விடை எழுதுக 


தொடக்கம்‌, நடு, முடிவு என்று எதுவுமில்லாத நேரற்ற வரிசை கொண்ட இக்கதைகள்‌ வேடிக்கை, 
விநோதம்‌, பகடி, குறியீடு ஆகிய அம்சங்கள்‌ நிறைந்தவை. 


பொருந்தும்‌ இணையைக்‌ கண்டறிக 

௮) ரப்பர்‌ பந்து - ஹெச்‌.ஜி. ரசூல்‌ ஆ) பூ உதிரும்‌ - சோ. தர்மன்‌ 

இ) நசுக்கம்‌ - ஜெயகாந்தன்‌ ஈ) இறுக மூடிய கதவுகள்‌- ஆர்‌. சூடாமணி 
விளக்கம்‌ கண்டு விடை எழுதுக 


பெண்கள்‌ மீதான ஒடுக்குமுறை சார்ந்த கருத்துகளைச்‌ தமது எழுத்துகளால்‌ தகர்த்தெறிந்தவர்‌ 
இவர்‌. மயிலாஞ்சி, பூட்டிய அறை, போன்ற படைப்புகளை எழுதியவர்‌. 


கீழ்க்காணும்‌ தொடர்களைப்‌ படித்து சரியான விடைக்குறிப்பைத்‌ தேர்வு செய்க. 


கூற்று (கூ): மருத்துவமனையில்‌ இருக்கும்‌ தன்‌ பாட்டியைப்‌ பார்க்க தன்‌ மகன்‌ அருணை 
அழைத்துவர வேண்டாம்‌ என்று நீலா கூறினாள்‌. 


காரணம்‌ (கற : மருத்துவமனையில்‌ இருக்கும்‌ பாட்டி ஆக்சிஜன்‌ குழாய்‌ உள்ளிட்ட கருவிகளோடு 
இருப்பதைப்‌ பார்த்து அவன்‌ பயந்துவிடுவான்‌. 


௮) கூற்று சரி, காரணம்‌ தவறு. 
ஆ) கூற்று, காரணம்‌ இரண்டும்‌ சரி. காரணம்‌, கூற்றுக்கான சரியான விளக்கம்‌. 
இ) கூற்று, காரணம்‌ இரண்டும்‌ சரி. ஆனால்‌, காரணம்‌ கூற்றுக்கான சரியான விளக்கமல்ல. 


ஈ) காரணம்‌, கூற்று இரண்டும்‌ தவறு. 


குறுவினா 


1. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 94 ஓ 14-02-2019 17:28:07 | | 


"இது நெஜ யானைதான்‌, நான்தான்‌ இதற்கு முன்னாலே சரியாப்‌ பாக்கலை' -யார்‌? யாரிடம்‌ 
கூறியது? 


பிளாஸ்டிக்‌ யானையின்‌ தோற்றத்தைச்‌ சார்வாகன்‌ எவ்வாறு விவரிக்கிறார்‌? 


எழுத்தாளர்‌ ஜெயகாந்தனுக்கு வழங்கப்பட்ட இந்திய அரசின்‌ மிக உயர்ந்த இலக்கிய விருதுகள்‌ 
யாவை? 


'இறுக மூடிய கதவுகள்‌' கதையில்‌ வரும்‌ செல்லப்பாவின்‌ தோற்றத்தை விளக்குக. 


நசுக்கம்‌ கதையில்‌ பட்டாசுத்‌ தொழிலாளர்கள்‌ வட்டமாய்‌ அமர்ந்து பணிபுரியும்‌ காட்சிக்குச்‌ 
சொல்லப்படும்‌ உவமை யாது? 


நசுக்கம்‌ கதையில்‌ வரும்‌ பட்டாசுத்‌ தொழிற்சாலையின்‌ பாதுகாப்புக்‌ குறைபாடுகளைச்‌ சுட்டுக. 
பேபி குட்டி - பெயர்க்‌ காரணம்‌ தருக. 
94 


பங்கர்‌, பொம்பர்‌ என்பன யாவை? 


பசி என்னும்‌ சிறுகதை எந்த நாட்டின்‌ பின்னணியை உணர்த்துகிறது? 


அஷமஞ்சாபாபுவின்‌ நீண்டநாளைய ஆசை யாது? 


. ப்ரெளனியை நட்பான நாய்‌ என்று அஷமஞ்சாபாபு எண்ணியது ஏன்‌? 


ரப்பர்‌ பந்து கதையில்‌ நாராயணன்‌ தான்‌ படித்த பள்ளிக்கு மீண்டும்‌ சென்றதற்கானக்‌ காரணம்‌ 


என்ன? 


சிறுவினா 


1. 


2. 


3. 


4. 


2 


6. 


ரங்கநாதன்‌ கண்டுபிடித்த புது யானை விளையாட்டைப்‌ பற்றி எழுதுக. 


பெரியசாமியின்‌ தோற்றம்‌ குறித்து ஜெயகாந்தன்‌ எவ்வாறு விளக்குகிறார்‌? 


சோமநாதன்‌ தான்‌ பூச்சூட்டலுக்கு வரமுடியாமைக்கு எழுதிய காரணம்‌ என்ன? 
சோமநாதன்‌ அமைத்த பூந்தோட்டம்‌ பற்றி எழுதுக. 
குழந்தைகளின்‌ உலகம்‌ குறித்து ஆர்‌. சூடாமணி விளக்குவது யாது? 


மாலையில்‌ பணி முடித்த பட்டாசுத்‌ தொழிலாளர்கள்‌, தங்களைச்‌ சுத்தம்‌ செய்துகொள்ளப்‌ படும்‌ 
துயரங்களை எழுதுக. 


நெருவினா 


1. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 95 ஓ 14-02-2019 17:28:07 | | 


பூ உதிரும்‌, யானையின்‌ சாவு' ஆகிய கதைகளில்‌ வரும்‌ தந்தைப்‌ பாத்திரப்‌ படைப்புகளின்‌ 
பண்புநலன்களை ஓப்பிடுக. 


'பேபிகுட்டி கதையில்‌ வரும்‌ பாட்டியின்‌ பேரனுடனான பாவனை விளையாட்டையும்‌, யானையின்‌ 
சாவு' கதையில்‌ வரும்‌ சிறுவனின்‌ யானையுடனான பாவனை விளையாட்டையும்‌ வேறுபடுத்தி 
விளக்குக. 


'இறுகமூடிய கதவுகள்‌ கதையில்‌ வரும்‌ அம்மாவின்‌ தியாகத்தையும்‌, பூ உதிரும்‌' கதையில்‌ வரும்‌ 
கெளரி என்னும்‌ அம்மாவின்‌ தியாகத்தையும்‌ உன்பார்வையில்‌ மதிப்பிடுக. 


நசுக்கம்‌ சிறுகதையில்‌ இடம்பெறும்‌ வட்டார மொழி வழக்குகளைத்‌ தொகுத்து எழுதுக. 


95 


1) 


ன 
இல படிப்போம்‌ பயன்படுத்துவோம்‌ 


கீழ்க்காணும்‌ கதையை உம்‌ கற்பனையில்‌ நிறைவு செய்து, பொருத்தமான தலைப்பினை இடுக 


எதையோ கண்டுபிடித்துவிட்டவள்‌ போல்‌ கணவனை அவசரமாக அழைத்தாள்‌ அமுதா, ஐந்து 
வயது சிறுவனின்‌ அம்மா. 


"ஏங்க ! இங்க வாங்களேன்‌, நம்ம பையன்‌ பின்‌ பக்கம்‌ போய்‌ ட்ரெயினைப்‌ பார்க்கும்‌ போதுதான்‌ 
அப்படி மாறிடுறான்‌. மூஞ்சியைத்‌ தொங்கப்‌ போட்டுக்‌ கிட்டு. மூலையில்‌ போய்‌ உட்கார்ரதுன்னு...' 


கடந்த இரண்டு வாரங்களாகவே தங்கள்‌ மகனிடம்‌ ஏற்பட்டிருக்கும்‌ அந்த மாற்றம்‌ கண்டு 
அவர்கள்‌ மிகுந்த கவலையில்‌ இருந்தனர்‌. ஒரே சோகமாய்‌ முகத்தை வைத்துகொண்டு அறையின்‌ 
மூலையில்‌ உட்கார்ந்து விடுகிறான்‌. 

மருத்துவரிடம்‌ காண்டித்தால்‌, "ஒன்னும்‌ பிரச்சினை இருக்கிற மாதிரி தெரியலையே! கேக்கிறதை 
வாங்கிக்‌ கொடுங்க" என்கிறார்‌. 

இப்போதுதான்‌ அவர்களுக்குத்‌ தெரிகிறது அவன்‌ தொடர்வண்டியைப்‌ பார்ப்பது. வீட்டுக்குப்‌ 
பின்புறம்‌ இருக்கும்‌ தண்டவாளத்தில்‌, காலையில்‌ இரண்டும்‌ மாலையில்‌ இரண்டுமாகப்‌ 
தொடர்வண்டிகள்‌ செல்கின்றன . அதைப்‌ பார்த்தபின்தான்‌ குழந்தை அப்படி ஆகிறான்‌. 
"அதிலென்ன இருக்கிறது? எப்போதும்‌ பார்ப்பதுதானே!" 


மாலை புகைவண்டி போகும்‌ போது இருவரும்‌ மகனைக்‌ கவனித்தனர்‌. 


தொடர்வண்டியில்‌ உள்ளவர்களைப்பார்த்து அச்சிறுவன்‌ கைகளை அசைக்க , வண்டியிலிருந்து 
யாருமே பதிலுக்குக்‌ கையசைக்கவில்லை. 


2) வழங்கப்பட்டுள்ள குறிப்புகளைக்‌ கொண்டு ஒரு பக்க அளவில்‌ சிறுகதை ஒன்றினை எழுதுக 


3) 


பெருநகரம்‌ - அடுக்குமாடிக்‌ குடியிருப்பில்‌ சொந்த வீடு - கணவன்‌ மனைவி - இரண்டு 
குழந்தைகள்‌- காரில்‌ சென்று பெரிய வாணிக வளாகத்தில்‌ பொருட்கள்‌ வாங்குதல்‌ - 
திரும்பும்போது சாலை ஓரத்தில்‌ முதிய பெண்மணி ஒருவர்‌ மயங்கிக்‌ கிடத்தல்‌ - அருகில்‌ 
உள்ளவர்கள்‌ கண்ணீர்‌ தெளித்தல்‌ - நடைபாதையில்‌ முதல்‌ நாளிலிருந்து யாரிடமும்‌ எதையும்‌ 
வாங்கிக்கொள்ள மறுத்துப்‌ பட்டினியாகக்‌ கிடந்தமை - பிள்ளைகளால்‌ புறக்கணிக்கப்பட்டவர்‌ 
என அறிதல்‌ - இவர்கள்‌ வற்புறுத்தி உதவுதல்‌- அடுத்த நாள்‌ தன்‌ சொந்த ஊரில்‌ பல 
ஆண்டுகளாக ஆதரவற்று வாழும்‌ தன்‌ தாய்‌ தந்தையரைப்‌ பார்க்க அவன்‌ கிளம்புதல்‌. . 


ஒரு கதையின்‌ வரிகள்‌ வரிசை மாற்றிக்‌ கொடுக்கப்பட்டுள்ளன. வரிசையைச்‌ சரிசெய்து 
கதையைப்‌ படிக்கவும்‌. 


௮) சிறிது நேரம்‌ படுக்கையிலேயே இருந்துவிட்டு ஒரு முடிவுக்கு வந்தவனாய்‌ எழுந்தான்‌. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 96 ஓ 14-02-2019 17:28:07 | | 


96 


ட... பிங்கி © | ன க | | || 


ஆ) ஒரு கதவை கையால்‌ அழுத்திக்கொண்டு இன்னொரு கதவினை இழுத்துப்பார்த்தான்‌. கதவு 
திறந்து கொண்டது. 

இ) அருணன்‌ காலையில்‌ தூக்கத்திலிருந்து விழித்தவுடன்‌ எழுந்து தன்‌ அறையின்‌ கதவைக்‌ திறக்க 
முயன்றான்‌. 


ஈ) அலைபேசியில்‌ யாரையாவது அழைக்கலாம்‌ என எண்ணியபோது அதுவும்‌ அறைக்குள்‌ இல்லை. 
இரவில்‌ அலைபேசியை வெளியே வைத்துவிட்டான்‌ போலும்‌. 


௨) கதவு திறக்கவில்லை. இழுத்தான்‌. திறக்கவில்லை. தட்டிப்பார்த்தான்‌. யாரும்‌ வரவில்லை. 
வெளிப்பக்கம்‌ தாழிட்டிருக்கிறார்களோ? 


ஊ) அவனுக்கு ஒன்றும்‌ புரியவில்லை. ஏன்‌ இப்படிச்‌ செய்தார்கள்‌? 


4) கொடுக்கப்பட்டுள்ள படத்திற்குப்‌ பொருத்தமான கதை ஒன்றினை எழுதுக 


5) உங்களின்‌ மனம்‌ கவர்ந்த இரண்டு சிறுகதை ஆசிரியர்களைப்‌ பற்றிய செய்திகளைத்‌ திரட்டி 
எழுதி வருக. 


97 


| | 11th Advance Tamil - FINAL.indd 97 ஓ 14-02-2019 17:28:07 | | 


இணையச்செயல்பாரு 


கதை கதையாம்‌ ! சிறு 
கதையாம்‌ ! 


படிகள்‌ 

1.  கொடுக்கப்பட்டிருக்கும்‌ உரலி/ விரைவுக்குறியீட்டைப்‌ பயன்பருத்தி பிபா என்னும்‌ 
இணையப்‌ பக்கத்திற்குச்‌ செல்க. 
திரையின்‌ இடப்பக்கம்‌ சிறுகதை - ஓர்‌ அறிமுகம்‌, சிறுகதை - தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌, 
புதுமைப்பித்தனின்‌ சிறுகதைகள்‌ போன்ற தெரிவுகள்‌ கொடுக்கப்பட்டிருக்கும்‌. அவற்றுள்‌ 
ஒன்றைத்தேர்வு செய்ததும்‌, கீழ்ப்பகுதியில்‌ இருக்கும்‌ பாடஅமைப்பு என்பதைச்‌ சொருக்கி, 
சிறுகதையின்‌ வரலாற்றை அறிக. 
எருத்துக்காட்டாக, சிறுகதை - ஓர்‌ அறிமுகம்‌ என்பதில்‌ உள்ள சிறுகதை இலக்கணம்‌, 
புதினமும்‌ சிறுகதையும்‌, சிறுகதை வரையறை போன்ற உள்தலைப்புகளைப்‌ படிக்கலாம்‌. தன்‌ 
மதிப்பீரு வினாக்களுக்கும்‌ விடையளிக்கலாம்‌. 


செயல்பாட்டின்‌ படிநிலைக்கான படங்கள்‌ : 


கதையியல்‌ இணையப்‌ பக்கத்தின்‌ உரலி 


http://www.tamilvu.org/ta/courses-degree-p101-p1011-html-p10111nd-23794 


B145_11_ADT_T™M 


* படங்கள்‌ அடையாளத்திற்கு மட்ருமே. 


98 


11th Advance Tamil - FINAL.indd 98 ஓ 14-02-2019 17:28:08 | | 


அரங்கவியல்‌ 


சார்ந்த நிகழ்த்துக்கலைகள்‌ அவற்றுக்காக வடிவமைக்கப்பட்ட 
அரங்கங்கள்‌ வழியாகவே வெளிப்படுகின்றன. அத்தகைய கலைகளான 
நாடகக்கலை, பேச்சுக்கலை ஆகியன குறித்து 'அரங்கவியல்‌' பேசுகிறது. 


நாடகக்கலைப்‌ பகுதியில்‌ வழங்கப்பட்டுள்ள நாடக அரங்க 


அமைப்புகள்‌, நாடகக்‌ கூறுகள்‌, கட்டியக்காரன்‌, நாடக ஆளுமைகள்‌ 
குறித்த தகவல்கள்‌ படைப்பாற்றலைத்‌ தூண்டும்‌ வண்ணம்‌ அமைந்துள்ளன. வாசிப்பிற்கும்‌ 
பயிற்சிக்கும்‌ ஏற்ற, நாடக மாதிரி ஒன்று தரப்பட்டுள்ளது. 


பேச்சுக்கலைப்‌ பகுதியில்‌, உலக அளவில்‌ பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திய ஆளுமைகளின்‌ 
உரைகள்‌, பேச்சாளர்களுக்கான பண்புகள்‌, பேச்சின்‌ கூறுகள்‌, பேச்சு நடைகள்‌ ஆகியன 
விளக்கமாகத்‌ தரப்பட்டுள்ளன . பல்வேறு உரை வடிவங்களும்‌ வகைகளும்‌ உரிய பயிற்சிகளுடன்‌ 
வழங்கப்பட்டுள்ளமை பயன்தரத்தக்கன. 


முத்தமிழான இயற்றமிழ்‌, இசைத்தமிழ்‌, நாடகத்தமிழ்‌ னன்‌ | 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ இ 


நாடகக்கலை பற்றிய செய்திகளை அறிந்து கொள்ளுதல்‌. 
நாடகத்தின்‌ வகைமைகளைப்்‌ புரிந்து கொள்ளுதல்‌. 


நாடகக்கலையின்‌ கூறுகளைத்‌ தான்‌ படைக்கும்‌ நாடகங்களில்‌ பயன்படுத்துதல்‌. 


V V ற ர 


சிறுகதைகளையும்‌ வாழ்க்கை நிகழ்வுகளையும்‌ நாடகமாக்கும்‌ திறன்‌ பெறுதல்‌. 


= நரா 


€ நாடகக்கலை கட்‌ த ்‌ 
€ ஒரு ரூபாய்‌ (ஒற்றை நடிகர்‌ நாடகம்‌) 


© [அ] ° ஓ. ௫. ௫. © © ° உ 
தருக்கூத்தில்‌ கட்டியக்காரன்‌ - ஜெயந்தன்‌ 


உ நாடகவியல்‌ ஆளுமைகள்‌ உ பேச்சுக்கலை 


99 


| | 11th Advance Tamil - FINAL.indd 99 ஓ 


14-02-2019 17:28:06 | | 


உரையாடல்‌ 


நாடகக்கலை 


இடம்‌ : வகுப்பறை 


கதை மாந்தர்கள்‌: ஆசிரியர்‌, மாணவ, மாணவியர்‌ 


ஆசிரியர்‌: வணக்கம்‌ மாணவர்களே! 

மாணவர்கள்‌: வணக்கம்‌ அம்மா! 

ஆசிரியர்‌: உங்களில்‌ யாரெல்லாம்‌ நாடகம்‌ 
பார்த்திருக்கிறீர்கள்‌? 

மாணவர்‌: எல்லாரும்‌ நாடகம்‌ 
பார்த்திருக்கிறோம்‌ அம்மா. 

தொலைக்காட்சி இருக்கும்‌ வீடுகள்‌ 
எல்லாவற்றிலும்‌ நாள்கோறும்‌ நாடகங்களைப்‌ 


பார்த்துக்‌ கொண்டுதானே இருக்கிறோம்‌? 


ஆசிரியர்‌ : அப்படியா! நீங்கள்‌ பார்த்த 
நாடகங்களின்‌ பெயரை ஒவ்வொன்றாகச்‌ 
சொல்ல முடியுமா? . 


(மாணவர்கள்‌, சில தொலைக்காட்சித்‌ 
தொடர்களின்‌ பெயர்களைச்‌ சொல்கிறார்கள்‌) 


ஆசிரியர்‌: சரி, அந்தத்‌ தொலைக்காட்சிகளில்‌ 
நீங்கள்‌ காண்பனவற்றை 'நாடகம்‌' என்றுதான்‌ 
சொல்வார்களா? 


மாணவி: இல்லை. நாடகம்‌ என்று 
சொல்லவில்லை: தொடர்‌ என்றுதான்‌ 
சொல்வார்கள்‌. 

ஆசிரியர்‌: அவர்களே தொடர்‌ என்று 
சொல்லும்‌ போது, நீங்கள்‌ மட்டும்‌ நாடகம்‌ 
என்று சொல்லலாமா? 


மாணவி: தினந்தோறும்‌ அவற்றைப்‌ 
பார்ப்பவர்கள்‌ பொதுவாக 'நாடகம்‌' என்றுதான்‌ 


| | 11th Advance Tamil - FINAL.indd 100 


100 


சொல்கின்றனர்‌. அதனால்‌ தான்‌ நானும்‌ நாடகம்‌ 
என்று சொன்னேன்‌. 


அசிரியர்‌: அவர்களுக்கு நாடகங்களின்‌ 
வகைகள்‌, உத்திகள்‌ போன்றவை தெரியாததால்‌ 
தொலைக்காட்சித்‌ தொடர்களை நாடகம்‌ 


என்று சொல்கிறார்கள்‌. அவர்கள்‌ பார்ப்பவை 
நாடகங்கள்‌ அல்ல என்பதை நாடகக்‌ கலையைப்‌ 
பற்றித்‌ தெரிந்து கொண்டபின்‌ நீங்கள்தாம்‌ 
உணரச்செய்ய வேண்டும்‌. 


மாணவர்‌: நாங்கள்‌ நாடகக்‌ கலையை 
அறிந்துகொள்ள ஆர்வமாக இருக்கிறோம்‌ 
அம்மா! எங்களுக்குச்‌ சொல்லித்தாருங்கள்‌. 


அசிரியர்‌: மாணவர்களே! இந்த நூலைப்‌ 
பாருங்கள்‌. என்ன நூல்‌ இது? 


மாணவி: இது நாடக நூல்‌. 
அசிரியர்‌: எப்படிச்‌ சொல்கிறாய்‌? 


மாணவி: அடைப்புக்குறிக்குள்‌ 
காட்சி, இடம்‌, கதைமாந்தர்கள்‌ எல்லாம்‌ 
கொடுத்திருக்கிறார்களே! அப்படி இருப்பது 
நாடகநூல்‌ தானே...! நூலகத்தில்‌ இப்படி 
அச்சிடப்பட்ட நூல்களை நாடகம்‌ என்ற 


பகுதியில்‌ பார்த்திருக்கிறேன்‌. 

ஆசிரியர்‌: ஓ!அப்படியா? உங்களுக்கு 
என்‌ பாராட்டுகள்‌. (நாடகநூலை உயர்த்திக்‌ 
காட்டுகிறார்‌) நூலின்‌ இடப்பக்க ஓரத்தில்‌ ஒருவர்‌ 
மாற்றி ஒருவர்‌ பேசுவதாக இருப்பதுதான்‌ 


14-02-2019 17:28:06 | | 


நாடகநூலின்‌ தனித்த அடையாளம்‌. 
அதற்குப்பெயர்‌ உரையாடல்‌ என்பதாகும்‌. 
உரையாடல்தான்‌ நாடகத்தின்‌ அடிப்படை 
அலகு. இது நாடகம்‌ என்னும்‌ இலக்கிய 
வடிவத்தை உருவாக்குகிறது. 


மாணவி : கதைமாந்தர்கள்‌ தங்களுக்குள்‌ 
பேசுவதுதான்‌ உரையாடலா அம்மா? 


அசிரியர்‌: பொதுவாக உரையாடலுக்கு 
இரண்டுபேர்‌ வேண்டும்‌. இரண்டு 
கதைமாந்தர்களோ, இரண்டுக்கும்‌ 
மேற்பட்டவர்களோ உரையாடுவது உரையாடல்‌. 


மாணவி: உரையாடல்‌ இல்லாமல்‌ நாடகம்‌ 
இருக்காதா? 


ஆசிரியர்‌: பொதுவாக நாடகங்கள்‌ 
உரையாடல்களோடு அமைந்திருக்கும்‌. 
உரையாடல்‌ வேறு வடிவத்திலும்‌ அமையலாம்‌. 
உரையாடல்‌ இல்லாமல்‌ மெளனநாடகங்களும்‌ 
நடைபெறுவதுண்டு. 


ஒருவரே தமக்குள்‌ பேசிக்கொள்வது 
போன்ற பேச்சுமொழியுடன்‌ நாடகம்‌ 
அமையலாம்‌. பேச்சுமொழிக்குப்‌ பதிலாக 
உடல்மொழி வழியாகவும்‌ உரையாடலை 
நாடகம்‌ உருவாக்கிக்கொள்ளும்‌. 


மாணவி: உடல்‌ மொழியா? 


அப்படியென்றால்‌ என்ன அம்மா? 


அசிரியர்‌ : வாயால்‌ பேசுவதை வாய்மொழி 
என்பதுபோல, மற்றவர்களுக்குப்‌ புரிகிற 
உடலசைவுகளும்‌ சைகைகளும்‌ உடல்மொழி 
எனப்படும்‌. 


மாணவர்‌: பேசும்போது உடலை 


அசைப்போமே அதுவா? 


ஆசிரியர்‌: ஆம்‌! பேச்சுமொழிக்கு 
முன்பு சைகையில்தான்‌ மனிதர்கள்‌ 
பேசிக்கொண்டிருந்தார்கள்‌. நாடகத்தில்‌ 
உடல்‌அசைவும்‌ உரையாடலும்‌ 
இணைந்திருக்கும்‌. இப்போது நாடகத்தின்‌ 
புறவடிவத்தைத்‌ தெரிந்து கொள்வோம்‌. 
புறவடிவத்தில்‌ காட்சி என்பது முக்கியமானது. 
காட்சியை நிகழ்வு என்றும்‌ குறிப்பிடலாம்‌. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 101 


101 


உங்கள்‌ கையில்‌ இருக்கும்‌ நூலில்‌ 
காட்சிகள்‌ இருக்கின்றன அல்லவா? 


மாணவர்‌ : காட்சியுடன்‌ அங்கம்‌ என்றொரு 
சொல்லும்‌ இருக்கின்றதே! 


அசிரியர்‌: உரையாடல்‌, காட்சி, அங்கம்‌ 
ஆகிய மூன்றும்‌ இணைந்தது நாடகம்‌. 
இம்மூன்றையும்‌ புறக்கட்டமைப்பின்‌ கூறுகள்‌ 
என்கிறோம்‌. உரையாடல்‌ என்பது சிறிய 
அலகு . உரையாடல்களால்‌ ஆனது காட்சி. 
காட்சிகளால்‌ ஆனது அங்கம்‌. அங்கங்களால்‌ 
ஆனது நாடகம்‌. 


மாணவர்‌: காட்சியை நிகழ்வு என்று 
சொன்னீர்களே அம்மா! 


அசிரியர்‌: ஆமாம்‌, காட்சிதான்‌ நிகழ்வு. 
ஓரிடத்தில்‌ ஒருவர்‌ மற்றொருவரோடோ, 
தமக்குள்ளேயே பேசிக்கொள்ளும்‌ 
உரையாடல்‌, நிகழ்வாக மாறுகிறது. அந்த 
நிகழ்வுதான்‌ நாடகத்தில்‌ காட்சி என்ற 
சொல்லால்‌ குறிக்கப்படுகிறது. 


மாணவர்‌ : காட்சியை எவ்வாறு வரையறை 
செய்வது அம்மா? 


அசிரியர்‌: காட்சியை வரையறை செய்ய, 
களம்‌ அவசியம்‌. நாடகம்‌ நிகழும்‌ சூழலை 
உணர்த்துவது களம்‌. இதனை வெளி என்றும்‌ 
கூறலாம்‌. இந்த நிகழ்வு முடியும்போது ஒரு 
காட்சி முடிந்துவிடுகிறது. அப்படி முடியும்போது, 
அந்நிகழ்வில்‌ பங்கேற்ற அனைவரும்‌ இடம்‌ 
மாறலாம்‌ அல்லது புதிதாக ஒருவர்‌ உள்ளே 
வரலாம்‌. இதனால்‌ ஏற்படும்‌ மாற்றத்தையே 
காட்சி மாற்றம்‌ என்பர்‌. உதாரணமாக 
நாம்‌ பேசிக்கொண்டிருக்கும்போது 
தலைமையாசிரியர்‌ வகுப்பறைக்குள்‌ வந்தால்‌, 
நாம்‌ பேசும்‌ பொருள்‌ மாறும்‌ அல்லவா? 
அப்படிமாறும்‌ நிலைதான்‌ காட்சிமாற்றம்‌. 


மாணவர்‌: காட்சிகளை எவ்வாறு 
அமைப்பது? 


ஆசிரியர்‌: நாடகம்‌ பல காட்சிகளைக்‌ 
கொண்டதாக இருக்கும்‌. 


ஓர்‌ ஓரங்க நாடகத்தில்‌ கதைமாந்தர்‌ ஒருவர்‌ 
உணவகத்திற்குச்‌ செல்வதாகக்‌ கொண்டால்‌, 


14-02-2019 17:28:06 | | 


அதனை நம்‌ கற்பனைக்கு ஏற்ப, சில காட்சிகளாக 
அமைக்கலாம்‌. வீடு ஒரு காட்சி. வீட்டிலிருந்து 
உணவகத்திற்குச்‌ செல்லும்‌ சாலைப்பயணம்‌ 
ஒரு காட்சி. உணவகம்‌ சென்று உணவை 
வாங்கிச்‌ சாப்பிடுவதும்‌ அங்கே புதியவர்‌ 
ஒருவரைச்‌ சந்திப்பதும்‌ மற்றொரு காட்சி. 
அவரோடு முரண்பாடு ஏற்படும்போது 
நாடகம்‌ தொடங்கிவிடுகிறது. இப்படியான 


சில காட்சிகளால்‌ நாடகத்தின்‌ ஓர்‌ அங்கம்‌ 
முழுமையடைகிறது. 


மாணவர்‌: ஒவ்வொரு காட்சியையும்‌ 
இப்படி மாற்றிக்கொண்டிருக்கலாமா? 


அசிரியர்‌: மாற்றலாம்‌.கதைமாந்தர்‌ நுழைவு, 
வெளியேற்றம்‌, களமாற்றம்‌ என்பவை காட்சியை 
மாற்றும்‌. அதனால்‌ காட்சி மாறக்கூடியது. 
ஆனால்‌, ஓரங்கத்திற்குள்‌ இடம்பெறும்‌ 
காட்சிகளுக்குள்‌ ஓர்‌ ஒருங்கிணைவு இருக்க 
வேண்டும்‌. அந்த இணைப்புச்சங்கிலிதான்‌ 
நாடகத்தை உருவாக்குகிறது. 


மாணவர்‌: நாடகத்தின்‌ அங்கம்‌ என்றால்‌ 
என்ன? 


அசிரியர்‌: நாடகத்தின்‌ கதையைப்‌ பிரித்து 
அமைக்கும்‌ பிரிவு அங்கம்‌ எனப்படும்‌. 
பொதுவாக நாடகத்தின்‌ கதையை ஐந்து 
அங்கமாகப்‌ பிரிப்பர்‌. இதனடிப்படையில்‌ ஓர்‌ 


அறிவோம்‌ தெளிவோம்‌ 


நொண்டி நாடகம்‌ 


பதினேழாம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதியில்‌, 
நொண்டி நாடகங்கள்‌ தோன்றின. திருக்கச்சூர்‌ 
நொண்டி நாடகம்‌, பழனி நொண்டி நாடகம்‌, சீதக்‌. 
காதி நொண்டி நாடகம்‌ என்பன அவற்றுள்‌ சில. 
நொண்டி நாடகத்திற்குரிய கதை பெரும்பாலும்‌ 
கீழ்க்காணுமாறு அமைந்திருக்கும்‌. 


'கதை மாந்தன்‌, நெறி தவறிய தீயவனாக வாழ்ந்து, 
தண்டனைக்குட்பட்ரு, கை கால்களை இழக்கிறான்‌. 
பின்னர்‌, தன்‌ செயலுக்கு வருந்தித்‌ தெய்வத்தை 
வேண்டி வழிபட, இழந்த உறுப்புகளை மீண்டும்‌ 
பெறுகிறான்‌ . 


| | 11th Advance Tamil - FINAL.indd 102 


102 


அங்கம்‌ மட்டுமே உள்ள நாடகத்தை ஓரங்க 
நாடகம்‌ என்பர்‌. 


மாணவர்‌: நாடகத்தில்‌ அங்கங்களை 
எவ்வாறு முடிவு செய்வது? 

ஆசிரியர்‌: பல அங்கநாடகம்‌ ஒன்றில்‌, 
தொடக்கத்தை முதல்‌ அங்கத்திலும்‌ 
வளர்நிலையை அடுத்த அங்கத்திலும்‌ முடிவை 
மூன்றாவது அங்கத்திலும்‌ அமைக்கவேண்டும்‌. 
அப்படி அமைப்பதுதான்‌ நல்ல நாடகத்தின்‌ 


வடிவம்‌. பொதுவாக மூவங்கங்களில்‌ முழுமை 
அடையும்‌ நாடகங்களே சிறந்த நாடகங்களாகக்‌ 
கருதப்படுகின்றன. ஒரே அங்கத்திற்குள்‌ 
தொடக்கம்‌, வளர்நிலை, முடிவு என்று 
அமைக்கும்‌ நாடகங்கள்‌ ஓரங்கநாடகங்கள்‌. பல 
அங்கங்களைக்‌ கொண்டும்‌ நாடகங்கள்‌ வளரும்‌. 
ஈரங்கம்‌ என்ற அமைப்பு நாடகத்தில்‌ இல்லை. 
மூன்று அங்கங்களில்‌ முழுமையடையும்‌ 
நாடகங்கள்‌ மூவங்கநாடகங்கள்‌, சிலர்‌ 
ஐந்து அங்கங்கள்வரைகூட நாடகத்தை 
நீட்டிப்பதுண்டு. அவை ஐந்தங்க நாடகங்கள்‌ 
ஆகும்‌. ஐந்து அங்கங்களுக்குமேல்‌ நாடகம்‌ 
வளர்த்தெடுக்கப்‌ படுவதில்லை. 


மாணவி: சிறுகதை, கவிதை 
போன்றவற்றிற்கு உள்ளது போல 


நாடகத்திற்கென்று கட்டமைப்பு உள்ளதா? 


ஆசிரியர்‌: இது நல்ல கேள்வி. இந்தக்‌ 
கேள்வி மூலம்‌ நாம்‌ இதுவரை பார்த்த 
நாடகத்தின்‌ புறக்கட்டமைப்பிலிருந்து 
அகக்கட்டமைப்பை நோக்கி நகர இருக்கிறோம்‌. 
தொடக்கம்‌, மோதல்‌ , வளர்ச்சி , 
உச்சநிலை, வீழ்ச்சி, முடிவு ஆகிய ஆறும்‌ 
அகக்கட்டமைப்புகள்‌. 


மாணவி: நாடகம்‌ குறித்த நேரத்தில்‌ 
ஆரம்பித்தால்‌, அது நாடகத்‌ தொடக்கம்‌. 


சரிதானே? 


ஆசிரியர்‌: இது தொடக்கம்‌ இல்லை. 
கருவையும்‌ பாத்திரங்களையும்‌ 
அறிமுகப்படுத்துவகாகவும்‌ கதைக்கருவுக்குப்‌ 
பொருத்தமான கேள்வியை எழுப்புவதாகவும்‌ 
இருக்கும்‌ நாடகத்தின்‌ முதற்காட்சிதான்‌ 
தொடக்கம்‌. 


14-02-2019 17:28:06 | | 


மாணவர்‌: இவற்றைப்‌ பற்றிச்‌ சற்று 
விளக்கமாகக்‌ கூறுங்கள்‌ அம்மா? 


ஆசிரியர்‌ : நாடகம்‌ என்பது அடிப்படையில்‌ 
ஒரு விளையாட்டுப்போல. எந்தவொரு 
விளையாட்டுக்கும்‌ இரண்டு அணிகள்‌ 
வேண்டுமல்லவா. அதுபோல நாடகத்திற்கு 
இரண்டு அணிகள்‌ வேண்டும்‌. இரண்டு 
அணிகளும்‌ ஒன்றையொன்று வெல்ல 
வேண்டும்‌ என நினைக்க வேண்டும்‌. அந்த 
நினைப்புக்குப்‌ பின்னால்‌ ஒரு கருத்தியல்‌ 
முரண்பாடு இருக்கும்‌. 

மாணவி: கருத்தியலா! அப்படியென்றால்‌? 


ஆசிரியர்‌: ஒவ்வொரு மனிதருக்கும்‌ 
ஒவ்வொரு விடயத்திலும்‌ ஒரு கருத்து 
உண்டு. அவற்றை நேர்மறையான 
கருத்து, எதிர்மறையான கருத்து என 
வகைப்படுத்தலாம்‌. நாடக ஆசிரியர்கள்‌ 
இக்கருத்துகளை நேர்த்தியாக மோதவிட்டு, 
விளையாட்டுப்போல எக்கருத்து எதனால்‌ 
வெல்கிறது எனக்‌ காட்டுகிறார்கள்‌. நாடகக்‌ கதை 
மாந்தர்களிடையே எழும்‌ இந்த முரண்பாடு 
அல்லது மோதல்‌ நாடகத்தின்‌ வளர்ச்சி 


நிலைக்கு அடித்தளமாக அமைகின்றது. அந்த 
மோதல்‌ ஒன்றிரண்டு செயல்களால்‌ வளர்ச்சி 
அடையும்‌. 


மாணவி: வளர்ச்சி எவ்வாறு அமையும்‌ ? 


அசிரியர்‌: நாடகத்தின்‌ கதைக்கருவிற்கு 
ஏற்பக்‌ காட்சிகளும்‌ கதைமாந்தர்களும்‌ 
இணைந்து செயல்படுவதாக நாடகத்தின்‌ 


வளர்ச்சி அமையும்‌. 
வளர்ச்சியைத்‌ தொடர்ந்தே உச்சம்‌ 
அமையும்‌. நாடகத்தின்‌ வளர்ச்சியானது 


ஆர்வத்தொக்கலோடு உச்சத்தை நோக்கிப்‌ 
பயணிக்கும்‌. 


மாணவி: ஆர்வத்தொக்கலா? 


அப்படியென்றால்‌... 


ஆசிரியர்‌: ஆர்வத்தொக்கல்‌ என்பதை 
ஆங்கிலத்தில்‌ சஸ்பென்ஸ்‌ (00௨2௦) என்கிறோம்‌. 
நாடகத்தைப்‌ பார்க்கும்‌ பார்வையாளர்களிடம்‌ 
ஆர்வத்தைத்‌ தூண்டும்‌ ஓர்‌ உத்தியாக 


| | 11th Advance Tamil - FINAL.indd 103 


103 


ஆர்வத்தொக்கலைக்‌ கூறலாம்‌. கதைமாந்தர்‌ 
ஒருவர்‌ இக்கட்டான சூழலில்‌ மாடியின்‌ 
மேலிருந்து கீழேவிழப்போகும்‌ நிலையில்‌, 
பார்வையாளரின்‌ மனம்‌ துடிக்குமே! திருடன்‌ 
பிடிபடுவானா? தப்பிப்பானா? என மனம்‌ 
அலைபாயுமே! இப்படிப்பட்டச்‌ சூழல்களையே, 
ஆர்வத்தொக்கல்‌ என்கிறோம்‌. கவனம்‌ 
சிதறாமல்‌ நாடகத்தைப்‌ பார்ப்பதற்கு இது 
உதவுகிறது. 


மாணவி: ஆர்வத்தொக்கல்‌ என்பதும்‌ 
உச்சம்‌ என்பதும்‌ வேறு வேறா அம்மா ? 


ஆசிரியர்‌: ஆம்‌! இரண்டும்‌ 
வேறுவேறானவை, ஆர்வத்தொக்கல்‌ 
என்பது, உச்சம்‌ நோக்கி ஒரு நாடகத்தின்‌ 
கதையை நகர்த்திச்‌ செல்வதற்கான ஓர்‌ 
உத்தி ஆகும்‌. உச்சம்‌ என்பது, நாடகத்தின்‌ 
இறுதிக்காட்சியமைப்பாகும்‌. ஆர்வத்தொக்கலை 
முடிவுக்குக்கொண்டு வருகின்ற இடமாக 
உச்சம்‌ இருக்கிறது. நாடகத்தில்‌ உச்சத்திற்குப்‌ 
பின்‌ என்ன என்ன வரும்‌ என்று யாரேனும்‌ 


சொல்ல முடியுமா ? 
மாணவி: வீழ்ச்சியும்‌ முடிவும்‌ அம்மா... 


ஆசிரியர்‌: சரியாகச்‌ சொன்னாய்‌! 
ஒரு நாடகத்தின்‌ தொடக்கத்தில்‌ அறிமுகம்‌ 
செய்யப்பட்ட சிக்கல்கள்‌ ஒவ்வொன்றாக 


அவிழ்க்கப்பட்டு, கதையை முடிவு நோக்கிக்‌ 
கொண்டு செல்லும்‌ கட்டமைப்பே வீழ்ச்சி ஆகும்‌. 
ஒரு நாடகத்தின்‌ முடிவு அழுத்தமானதாக, 
பார்வையாளர்‌ மனத்தை விட்டு நீங்காததாக 
இருக்க வேண்டும்‌. முடிவைப்‌ பற்றிய குறிப்புகள்‌ 
நாடகத்தில்‌ ஆங்காங்கே வரலாம்‌. முடிவு 
பார்வையாளர்‌ எதிர்பாராத ஒன்றாக அமைதல்‌ 
வேண்டும்‌. 

மாணவன்‌ : நாடகம்‌ பற்றி நீங்கள்‌ சொன்ன 


கருத்துகள்‌ எல்லாம்‌ அருமை. இவை தவிர 
வேறு என்னவெல்லாம்‌ உள்ளன அம்மா? 


ஆசிரியர்‌: கதைக்கரு, எதிர்நிலை, 
குறிப்புமுரண்‌ போன்றனவும்‌ நாடகத்தில்‌ 
இன்றியமையாதகனவாக உள்ளன. 
நாடகத்தின்‌ உயிர்‌ நிலையாக அமைவது 
கதைக்கரு. ஒரு நாடகம்‌, பார்வையாளனுக்குச்‌ 


14-02-2019 17:28:06 | | 


சொல்ல விரும்பும்‌ கருத்து, அறம்‌, செய்தி 
என்னவென்பதே அந்நாடகத்தின்‌ கருவாகிறது. 
தனிமனிதனின்‌ இயல்பு, பிறரோடும்‌ 
தன்னோடும்‌ மாறுபட்டு நிற்கும்போது, எழும்‌ 
மனநிலை, சமூகம்‌ பற்றிய மதிப்பீடு, அறிவியல்‌, 
பொருளாதார, அரசியல்‌ மாற்றங்கள்‌, 
அகவாழ்வுச்‌ சிக்கல்கள்‌ போன்றவற்றிலிருந்து 
நாடகத்திற்கான கரு தோன்றும்‌. ஒரு நாடகத்தின்‌ 
முடிவில்‌ பார்வையாளன்‌ பெறுகின்ற 
உணர்வின்‌ அடிப்படையில்‌ அந்நாடகத்தினை 
இன்பியல்‌ நாடகம்‌, துன்பியல்‌ நாடகம்‌ என 
வகைப்படுத்தலாம்‌. 


மாணவி: நாடகத்தில்‌ எதிர்நிலை என்றால்‌ 


என்ன அம்மா? 


ஆசிரியர்‌: பார்வையாளரின்‌ மனத்தில்‌ 
சோர்வைநீக்குவதற்கு நாடகங்களில்‌ எதிர்நிலை 
என்னும்‌ உத்தி பயன்படுத்தப்படுகிறது. 
இதனை ஆங்கிலத்தில்‌ காண்ட்ராஸ்ட்‌ 
(contrast) என்பர்‌. ஒரு காட்சி சிரிப்போடு 
அமைந்தால்‌, அடுத்த காட்சியை அழுகையோடு 
அமைப்பர்‌. பாத்திரப்படைப்பிலும்‌ இதனை 
அமைத்துக்காட்டலாம்‌. 
ஒரு கதைமாந்தர்‌ அவசரப்படும்‌ 
நிலையில்‌ இருந்தால்‌, மற்றொரு கதைமாந்தர்‌ 
நிதானத்தன்மை கொண்டவராகக்‌ 
காட்டப்படுவார்‌. இது நாடகத்தின்‌ சுவையைக்‌ 
கூட்டும்‌. 


மாணவர்‌: குறிப்புமுரண்‌ என்றால்‌.... 


ஆசிரியர்‌: நாடகத்தில்‌ இரண்டு 
கதைமாந்தர்கள்‌ உச்சத்தில்‌ தங்களுக்கு 
என்ன நடக்கப்போகிறது? எனத்தெரியாமல்‌ 
இருப்பார்கள்‌. ஆனால்‌ பார்வையாளருக்கு 
நடக்கப்போவது முன்னதாகவே தெரிந்துவிடும்‌. 
இதனையே குறிப்புமுரண்‌ என்பர்‌. நாடக 
ஆசிரியர்கள்‌ குறிப்புமுரணை மிகநுட்பமாகப்‌ 
பயன்படுத்துவார்கள்‌. இதனை நாடகமுரண்‌ 
என்றும்‌ கூறுவர்‌. 

வானொலி நாடகங்களை யாராவது 
கேட்டுள்ளீர்களா? 


மாணவர்‌: வானொலியில்‌ நாடகங்களும்‌ 
ஒலிபரப்புவார்களா அம்மா? 


| | 11th Advance Tamil - FINAL.indd 104 


104 


அசிரியர்‌: ஆமாம்‌! வானொலியிலும்‌ 
நாடகங்கள்‌ ஒலிபரப்பப்படுகின்றன. மேடையில்‌ 
நடிக்கப்படும்‌ நாடகத்திற்கு நடிப்புக்குறிப்புத்‌ 
தேவை. வானொலி நாடகத்திற்கு இது 
தேவையில்லை. ஆனால்‌ நடிப்பையும்‌ 


உடல்மொழியையும்‌ வெளிப்படுத்தும்‌ வகையில்‌ 
அமைந்த ஒலிக்குறிப்பு தேவை. 


மாணவர்‌: வானொலி நாடகங்களைக்‌ 
கேட்க மட்டும்தான்‌ முடியும்‌ அல்லவா? 


அசிரியர்‌: ஆமாம்‌,வானொலி நாடகங்களில்‌ 
உடலசைவு, முகச்சுழிப்பு போன்றவற்றை 
ஒலிக்குறிப்பு மூலமே வெளிப்படுத்த இயலும்‌. 
எனவே, நாடக ஆசிரியர்‌ நாடகத்தினை 
எழுதும்‌ போதே மேற்கண்டவற்றைக்‌ குறிப்பிட 
வேண்டும்‌. மேடை நாடகத்திற்கும்‌ இது 
பொருந்தும்‌. 


மாணவி: கேட்பதற்கான வானொலி 
நாடகங்கள்‌, நடிப்பதற்கான மேடை நாடகங்கள்‌ 
தவிர வேறு நாடக வடிவங்கள்‌ உள்ளனவா 
அம்மா? 


ஆசிரியர்‌: மேடையேற்றும்‌ நோக்கோடு 
மட்டுமே அமைந்த நடிப்பதற்கான நாடகங்கள்‌, 


வாசிக்க மட்டுமே இயலும்‌ படிப்பதற்கான 
நாடகங்கள்‌, மேடையேற்றவும்‌ வாசிக்கவுமான 
நடிப்பதற்கும்‌ படிப்பதற்குமான நாடகங்கள்‌ 
என்று நாடகங்களை வகைமைப்படுத்துவர்‌. 
உங்களில்‌ யாரேனும்‌ மேடை நாடகங்களைப்‌ 
பார்த்துள்ளீர்களா? 


மாணவி: எங்கள்‌ ஊர்த்‌ திருவிழாவில்‌ 
வள்ளித்திருமணம்‌ என்ற நாடகத்தைப்‌ 


பார்த்துள்ளேன்‌ அம்மா. கோவிலுக்கு முன்‌ 
பகுதியில்‌ மேடை அமைத்து நடத்தினார்கள்‌. 


ஆசிரியர்‌: ஆமாம்‌! என்‌ சிறு வயதிலிருந்தே 
நானும்‌ இந்த நாடகத்தினைப்‌ பார்த்துள்ளேன்‌. 
மேடை நாடகங்களில்‌ இன்றியமையாத 
ஒன்றாகக்‌ கருதப்படுவது அவற்றின்‌ 
மேடை அமைப்பாகும்‌. மேடைகளை நாம்‌ 


அரங்கம்‌ என்றும்‌ கூறுவோம்‌. கோவில்‌ 
விழாக்களின்போது தற்காலிக மேடைகளை 
அமைத்து நாடகங்கள்‌ நடத்துவர்‌. 


14-02-2019 17:28:06 | | 


1. ஒருமுக எழினி 


மாணவி: சாலை ஓரங்களில்‌ விழாக்கள்‌, 
சொற்பொழிவுகள்‌ நடைபெறும்போது 
மரச்சட்டத்தாலான மேடைகள்‌ 


அமைந்திருப்பதைப்‌ பார்க்கிறோமே! 


ஆசிரியர்‌: ஆமாம்‌, சரியாகச்‌ 
சொன்னாய்‌! தொடக்க காலங்களில்‌ 
மண்ணைக்‌ குவித்து மேடைகளை அழைத்து 
நாடகங்களை நிகழ்த்தியிருக்கிறார்கள்‌. நம்‌ 
தமிழின்‌ முதல்‌ காப்பியமான சிலப்பதிகாரத்தின்‌ 
அரங்கேற்றுக்காதையில்‌, அரங்குகள்‌ 
அமைய வேண்டியமுறை, அரங்கின்‌ உயரம்‌, 
திரைச்சீலைகளின்‌ வகைகள்‌, தூண்களின்‌ 
நிழலைக்காட்டாது விளக்குகளை அமைக்க 
வேண்டியமுறை குறித்தெல்லாம்‌ சிறப்பாகச்‌ 
சொல்லப்பட்டிருக்கின்றன. 


மாணவி: திரைச்சீலைகளா! 


அப்படியென்றால்‌? 


ஆசிரியர்‌: நாடக அரங்கத்தின்‌ 
முன்பகுதியில்‌ தொங்க விடப்படும்‌ மறைப்புத்‌ 
திரையைத்‌ திரைச்சீலை என்கிறோம்‌. 
அத்திரைச்சீலை காட்சி மாற்றத்தின்போது 
அரங்கிலுள்ள பொருள்களைக்‌ காட்சி 
அமைப்பிற்கு ஏற்ப மாற்றி வைப்பதற்குப்‌ 
பயன்படுகிறது. பார்வையாளர்களுக்குமுன்‌ 
திரைச்சீலைகளைத்‌ தொங்கவைத்துவிட்டு, 
அரங்கில்‌ காட்சிகளை ஏற்பாடு செய்வர்‌. 
இத்திரைச்சீலைகளை மூன்று வகைகளாகச்‌ 
சிலப்பதிகாரம்‌ குறிப்பிடுகிறது. ஒரே பக்கத்தில்‌ 
திரை இழுக்கப்படுகின்ற ஒருமுக எழினி, 
இருபக்கமும்‌ திரையைத்‌ திறக்கின்ற பொருமுக 
எழினி, மேலிருந்து கீழே இறங்குகின்ற 
கரந்துவரல்‌ எழினி எனச்‌ திரைச்சீலைகளில்‌ 


| | 11th Advance Tamil - FINAL.indd 105 


2. பொருமுக எழினி 


105 


3. கரந்துவரல்‌ எழினி 


இருக்கும்‌ வகைகளைப்‌ பற்றிச்‌ சிலப்பதிகாரம்‌ 
கூறுகிறது. இம்மூன்று திரைச்சீலைகளையும்‌ 
பல்வேறு அரங்கங்களில்‌ பயன்படுத்துகிறோம்‌. 
திரைச்சீலைகள்‌ இல்லாத நவீன 
அரங்கங்களையும்‌ பயன்படுத்துகிறோம்‌. 


மாணவர்‌: பல்வேறு அரங்கங்களா? 


ஆம்‌. பல்வேறு அரங்கங்கள்‌ உள்ளன. 
அரங்கத்தில்‌ 
அமரவைக்கின்ற நிலையையும்‌ காட்சிகள்‌ 
நடக்கும்‌ இடத்தையும்‌ கருத்தில்‌ கொண்டு, நாடக 
அரங்கங்களைப்‌ படச்சட்ட அரங்கம்‌, வட்டவடிவ 


பார்வையாளர்களை 


அரங்கம்‌, அரை வட்டவடிவ அரங்கம்‌, சதுர 
அரங்கம்‌, செவ்வக அரங்கம்‌, முக்கோண 
அரங்கம்‌, அண்மை அரங்கம்‌, திறந்தவெளி 
அரங்கம்‌ என வகைப்படுத்தியுள்ளனர்‌. 


மாணவர்‌: படச்சட்ட அரங்கமா? 


ஆசிரியர்‌: படங்களுக்குப்‌ போடும்‌ 
சட்டத்தைப்‌ போன்று அமைந்திருப்பதைப்‌ 
படச்சட்ட அரங்கம்‌ என்பர்‌. இந்த அமைப்பு 
நமக்கு ஆங்கிலேயர்‌ இந்தியாவிற்கு வந்த பிறகு 
அறிமுகமானது. சென்னைக்‌ கன்னிமாரா 
நூலக வளாகத்தில்‌, ஆங்கிலேயேர்‌ காலத்தில்‌ 


கட்டப்பட்ட முன்மேடை அமைப்போடு அமைந்த 
படச்சட்ட அரங்கம்‌ உள்ளது. வட்ட வடிவில்‌ 
பார்வையாளர்கள்‌ அமர்ந்து பார்க்கும்‌ 
அரங்கம்‌ வட்டவடிவ அரங்கம்‌. அரைவட்ட 
அரங்கம்‌ இதில்‌ பாதியாக அமைந்திருக்கும்‌. 
அண்மை அரங்கம்‌ பார்வையாளர்கள்‌ 
நாடகத்தை அருகில்‌ அமர்ந்து பார்ப்பதாக 
இருக்கும்‌. திரையரங்குகள்‌ போன்று செவ்வக 
வடிவில்‌ அமைந்தவை செவ்வக அரங்குகள்‌. 
மேற்கூரையோ அரங்கத்திற்கான தனித்த 


14-02-2019 17:28:00 | | 


வடிவோ இல்லாமல்‌ மக்கள்‌ கூடும்‌ திறந்த 
வெளிகளில்‌ அமைக்கப்படுபவை திறந்தவெளி 
அரங்குகள்‌. 


மாணவர்‌: அரங்கங்களைப்போல 
நடிகர்கள்‌ பற்றியும்‌ கூறுங்கள்‌ அம்மா? 


ஆசிரியர்‌: காட்சிகளில்‌ உணர்ச்சி, 
மகிழ்ச்சி, சோகம்‌, அதிர்ச்சி, ஆறுகல்‌, முயற்சி 
என்று மாறிமாறிக்‌ காட்சிகள்‌ வெளிப்படக்‌ 
கதைமாந்தர்கள்‌ உதவுகிறார்கள்‌. நடிகர்‌, 
நடிகையர்‌, துணைமாந்தர்கள்‌, கட்டியக்காரன்‌ 
எனக்‌ கதைமாந்தர்களை வகைப்படுத்தலாம்‌. 


மாணவி: நாடகத்தில்‌ நடிக்கிற நடிகர்‌, 
நடிகைகள்‌ தெரியும்‌. கட்டியக்காரன்‌ என்கிற 
கதைமாந்தரைப்‌ பற்றிக்‌ கூறுங்கள்‌ அம்மா... 


ஆசிரியர்‌ : நாடகத்தின்‌ கதை மாந்தர்களை 
அறிமுகப்படுத்துதல்‌, நாடகத்தின்‌ இடையிடையே 
மக்களை மகிழ்விக்கும்‌ விதமாக நகைச்சுவை 
ஊட்டுதல்‌, கதை ஓட்டத்திற்கு ஏற்பச்‌ சிறுசிறு 
பாத்திரங்களை ஏற்று நடித்தல்‌, நாடக 
நிகழ்வைகளை ஒருங்கிணைத்துச்‌ செல்லுதல்‌, 
நாடகத்தை முடித்துவைத்தல்‌ என ஒரு 
நாடகத்தின்‌ தொடக்கம்முதல்‌ முடிவுவரை 
கட்டியக்காரனின்‌ பங்களிப்பு இன்றியமையாதது. 


மாணவன்‌: எங்கள்‌ ஊர்‌ திருவிழாவில்‌ 
நடந்த நாடகத்தில்‌ பபூனாக வந்தவர்தான்‌ 
கட்டியக்காரனா? 


ஆசிரியர்‌: ஆம்‌. அவரே கோமாளியாகவும்‌ 
மாறி நகைச்சுவையூட்டக்‌ கூடியவர்‌. அதனால்‌, 
அவரைக்‌ கோமாளி என்றும்‌ பபூன்‌ என்றும்‌ 
சொல்கிறோம்‌. 

மாணவி: கட்டியக்காரன்‌ போல வேறு 


யாரெல்லாம்‌ நாடகம்‌ சிறப்பாக நடைபெறத்‌ 
துணை செய்கிறார்கள்‌? 


ஆசிரியர்‌: நாடகத்தில்‌ நடிக்கக்கூடிய 
நடிகர்‌, நடிகைகள்‌ தமக்கு வழங்கப்பட்ட 
கதாபாத்திரத்தில்‌ பொருந்தி, 
அதற்கேற்பத்‌ தங்களின்‌ நடிப்பாற்றலை 


வெளிப்படுத்தக்‌ கூடியவர்களாக இருத்தல்‌ 
வேண்டும்‌. அவர்களை இயக்கக்கூடிய 
முழுப்பொறுப்பையும்‌ ஏற்பவர்‌ இயக்குநர்‌ 


| | 11th Advance Tamil - FINAL.indd 106 


106 


ஆவார்‌. இயக்குநரை நெறியாளர்‌ எனவும்‌ 
அழைப்பர்‌. அவரே நடிகர்களுக்கு 
உடல்‌, குரல்‌, மனப்பயிற்சிகளை அளித்து, 
அவர்களின்‌ நடை, உடை, பாவனைகளை 
மாற்றச்செய்கிறார்‌. அவர்களோடு இணைந்து 
மேடையில்‌ காட்சிகளை உருவாக்கும்‌ அரங்க 
அமைப்பாளர்‌, நடிகர்களுக்கு உடைகளைத்‌ 
தரும்‌ ஆடைவடிவமைப்பாளர்‌, ஒப்பனையாளர்‌ 
போன்றவர்களும்‌ பணியாற்றுகின்றனர்‌. 
அதோடு இசைச்சேர்க்கை, ஒலி, ஒளியமைப்பு 
போன்ற பணிகளைச்‌ செய்பவர்களும்‌ 
நாடகத்தை மேடைக்குரியதாக ஆக்குவதில்‌ 
பணியாற்றுகின்றனர்‌. இவ்வளவுபேரும்‌ 
சேர்ந்து, பணியாற்றி, உருவாக்கி அளிக்கும்‌ 
நாடகக்கலை தனிநபர்‌ கலையாகக்‌ 
கருதப்படாமல்‌ கூட்டுக்கலையாகக்‌ 
கருதப்படுகிறது என்பதே அதன்‌ சிறப்பு. 


மாணவர்‌: இந்த நாடகக்கலையை 
நாங்களும்‌ கற்றுக்கொள்ளலாமா அம்மா? 


ஆசிரியர்‌: கண்டிப்பாக, நாமும்‌ இதனைக்‌ 
கற்றுக்கொள்ளலாம்‌. பாண்டிச்சேரி 
பல்கலைக்கழகத்தில்‌ நாடகப்பள்ளி இருக்கிறது. 
கஞ்சாவூர்த்‌ தமிழ்ப்பல்கலைக்கழகத்திலும்‌ 
நாடகப்புலம்‌ இருக்கிறது. இவையல்லாமல்‌ 
தனிநபர்கள்‌ தங்களின்‌ ஆர்வத்தால்‌ 
பயிற்சிப்‌ பட்டறைகளை 
நடத்துகிறார்கள்‌. ஒரு மாதம்‌, இரண்டு 
மாதம்‌ என நடக்கும்‌ நாடகப்பட்டறைகளிலும்‌ 
கூத்துப்‌ பட்டறைகளிலும்‌ கலந்து 
கொண்டு, அரங்கவியலை முறையாகக்‌ 


நாடகப்‌ 


கற்றுக்கொள்ளலாம்‌. 


மாணவியர்‌: நமது பள்ளியில்கூட 
இப்பயிற்சிகளுக்கு ஏற்பாடு செய்யலாமா 
அம்மா? 


அசிரியர்‌ : நீங்கள்‌ ஆர்வமாக இருப்பதால்‌ 
உடனடியாகத்‌ தலைமையாசிரியரிடம்‌ சொல்லி, 
நாடகக்கலை வல்லுநர்களை அழைத்து, 
பள்ளியிலேயே நாடகப்பயிற்சிப்பட்டறைகளை 
நடத்த ஏற்பாடு செய்கிறேன்‌. 


மாணவ, மாணவியர்‌: மிக்க மகிழ்ச்சி 
அம்மா! 


(மகிழ்வோடு வகுப்பு நிறைவு பெறுகிறது) 


14-02-2019 17:28:00 | | 


தெருக்கூத்தில்‌ கட்டியக்காரன்‌ 


தெருக்கூத்து - ஓர்‌ அறிமுகம்‌ 
தமிழகத்தின்‌ தொன்மையான 
கலைவடிவங்களுள்‌ ஒன்று, கூத்துக்கலை. 
தெருவில்‌ நடத்தப்படும்‌ கூத்து என்பதால்‌, 
இது தெருக்கூத்து என அழைக்கப்படுகிறது. 
பார்வையாளர்களுக்குக்‌ கதை சொல்லல்‌, 


நடித்தல்‌, ஆடல்‌, பாடல்‌ எனப்‌ பல 
கலைத்தன்மைகள்‌ சேர்ந்த ஒன்றே 
கூத்துக்கலை. தெருக்கூத்தின்‌ வேர்‌, தமிழ்ப்‌ 
பண்பாட்டிலும்‌ ஊடுருவியுள்ளகைக்‌ காணலாம்‌. 
இது பெரும்பாலும்‌. திருவிழாக்களிலும்‌, 
சடங்குசார்ந்த நிகழ்வுகளிலும்‌, 
வழிபாடுகளிலும்‌ நிகழ்த்தப்படுகிறது. மிகுந்த 
துடிப்போடு விளங்கும்‌ இந்தக்‌ கலையில்‌, 
நடிப்புடன்‌ கூடிய வசனம்‌, ஆடல்‌, பாடல்‌ என 
அனைத்தும்‌ உள்ளன. இக்கலை, இரவு ஒன்பது 
மணிக்குத்தொடங்கி, விடியற்காலை வரை 
தொடர்ந்து நடைபெறுவதும்‌ உண்டு. 
தெருக்கூத்துக்‌ கலையானது நாட்டார்‌ 


கதை, சீர்திருத்தக்கதை, விழிப்புணர்வுக்கதை, 
மகாபாரதம்‌, இராமாயணக்‌ கதைகள்‌, 


புராணக்கதைகள்‌, கதைப்பாடல்கள்‌ 
ஆகியவற்றின்‌ உள்ளடக்கத்தைக்‌ கொண்டு 
நிகழ்த்தப்படுகிறது. கூத்து தொடங்கும்முன்‌ 
அரைமணி நேரத்திற்கு மிருதங்கம்‌, ஜால்ரா 
உள்ளிட்ட இசைக்கருவிகள்‌ அனைத்தும்‌ 


ஒரு சேர ஒலிக்கும்‌. இவ்வொலி, ஊராரை 


தெருக்கூத்தில்‌ கட்டியக்காரன்‌ என்னும்‌ 
கதைமாந்தன்‌ 
கட்டியக்காரன்‌ : அண்டம்‌ நருநருங்க, ஆகாசம்‌ 
கிருகிருக்க, கட்டியக்காரன்‌ 
நான்‌ இங்கு வந்தேனே... கட்டி 
ஆள இங்கு வந்தேனே... 
(எனக்‌ கட்டியக்காரன்‌, தெருக்கூத்தின்‌ 
முதல்‌ கதைமாந்தனாகத்‌ தன்னை 
அறிமுகப்பருத்திக்கொண்ரு வருவான்‌.) 


| | 11th Advance Tamil - FINAL.indd 107 


107 


அழைப்பதற்கு உதவியாக இருக்கும்‌. இதனைக்‌ 
களரிகட்டுதல்‌ என்பர்‌. தென்னாற்காடு 
மாவட்டத்தில்‌ இதனைத்‌ தாளக்கட்டு என்பர்‌. 


களரி கட்டுக்குப்‌ பிறகு, பார்வையாளர்கள்‌ 
முன்‌ தோன்றுகிற, குறிப்பிடத்தக்க முதல்‌ 
கதைமாந்தனைக்‌ கட்டியக்காரன்‌ என 


அழைக்கிறோம்‌. 


கட்டியக்காரன்‌, கூத்துக்களில்‌ தன்னை 
அறிமுகப்படுத்துவதுடன்‌ அவையோரை 
ஆயத்தம்‌ செய்தல்‌, கதைமாந்தர்களை 
அறிமுகப்படுத்தல்‌, கதையை விளக்குதல்‌, 
கதைமாந்தர்களுக்கிடையே தொடர்பை 
ஏற்படுத்துதல்‌, கூத்தின்‌ ஒழுங்கமைப்பையும்‌ 
காட்சி நிகழ்வுகளையும்‌ எடுத்துக்கூறல்‌, 
முக்கியத்துவம்‌ மிகுந்த கதைமாந்தர்களுடன்‌ 
உரையாடுதல்‌, விமர்சனம்‌ செய்தல்‌, 


பார்வையாளர்களுடன்‌ ஊடாடுதல்‌ போன்ற 
செயற்பாடுகளைச்‌ செய்யும்‌ கதைமாந்தன்‌ 
ஆவான்‌. 


கூத்தில்‌ இவனது நடிப்பும்‌ பாடலும்‌ 
அனைவரது கவனத்தையும்‌ ஈர்க்கக்கூடியதாக 
அமையும்‌. கட்டியக்காரன்‌, தெருக்கூத்தைக்‌ 
கட்டியாள்பவனாகக்‌ கூத்தின்‌ தொடக்கம்‌ முதல்‌ 
இறுதிவரை இயங்குவான்‌. இவன்‌, கதையின்‌ 
முக்கிய கதை மாந்தர்களையும்‌ அவர்களது 


மன்னர்‌ காவலா! 
கட்டியக்காரன்‌ மன்னா! 
மன்னர்‌ : நான்‌ யாரென்று தெரியுமா? 


கட்டியக்காரன்‌: எனக்குத்‌ தெரியும்‌; ஆனால்‌, 
இங்கு உட்கார்ந்து 
இருக்கிறவர்களுக்குத்‌ 
தெரியாது. 
அதனால, நீங்களே 


சொல்லுங்க. 


14-02-2019 17:28:00 | | 


செயற்பாடுகளையும்‌ மறைமுகமாகக்‌ கேலி 
செய்வான்‌: கேள்விக்கு உட்படுத்துவான்‌. 


தெருக்கூத்தில்‌ கோமாளி, காவலன்‌, மந்திரி, 
தோழி, குறிசொல்பவன்‌ போன்ற பலவகையான 
துணைமாந்தர்‌ வேடமேற்றுக்‌ கட்டியக்காரன்‌ 
இயங்குவான்‌. பெண்‌ பாத்திரமேற்றுப்‌ பேச 
வேண்டியிருந்தால்‌, துண்டைத்‌ தோளில்‌ 
போட்டுக்கொண்டு தோழியாக மாறுவான்‌: 
இடுப்பில்‌ கட்டிக்கொண்டு பணிவுடன்‌ 
பேசினால்‌ காவலாளி: கழுத்தில்‌ மாலை 
போட்டுக்கொண்டால்‌ மந்திரி என்பதுபோலத்‌ 
துணைமாந்தர்‌ பலரின்‌ வேடங்களை ஏற்றுக்‌ 
கதையோட்டத்திற்கு ஏற்ப நடிப்பான்‌. 


கூற்றிலும்‌ 
தன்மையிலும்‌, கூத்துக்குக்‌ கூத்து 
வேறுபாடுகள்‌ இருந்தாலும்‌, கட்டியக்காரனின்‌ 
தோற்றம்‌, பாடும்‌ முறை, கட்டியங்கூறும்‌ வகை 


கட்டியக்காரனின்‌ 


என்பனவற்றில்‌ பெரிய வேறுபாடுகளில்லை. 
கட்டியக்காரன்‌ இப்படி, இவ்வாறு, இந்த 
நேரங்களில்‌ வரவேண்டும்‌ என முறையான 
வரையறைகள்‌ ஏதும்‌ இல்லை. 


இந்த நெகிழ்வுத்தன்மையுடன்‌, 
அக்கூத்தின்‌ கதையோட்டத்தையும்‌ 
கதைமாந்தர்களையும்‌ இறுதிவரை 
கட்டுக்கோப்பாகக்‌ கொண்டுசெல்லும்‌ 
முக்கியத்துவம்‌ வாய்ந்த பொறுப்பாளானாக 
இவன்‌ செயல்படுவான்‌. மேலும்‌, கூத்தின்‌ 
தொடக்கம்முதல்‌ முடிவுவரை எத்தனை நாள்‌ 
கூத்து நடந்தாலும்‌, ஏதேனும்‌ ஓர்‌ உருவத்தில்‌ 
ஆடுபரப்பில்‌ செயல்பட்டுக்கொண்டே 
இருப்பான்‌. கட்டியக்காரன்‌, கூத்து நிகழ்த்தும்‌ 
வாத்தியாருக்கு நிகரானவன்‌ என்பது, கூத்தில்‌ 
அவனுடைய பொறுப்பை எடுத்துக்காட்டுகிறது. 


கட்டியக்காரனின்‌ உடை 


கட்டியக்காரனுடைய உடை, முழுக்கால்‌ 
சட்டையும்‌ பல வண்ணங்கள்‌ கொண்ட மேல்‌ 
சட்டையும்‌ கோமாளித்‌ தொப்பியும்‌ ஆகும்‌. 
மற்றவர்‌ கதைக்கு ஏற்பவும்‌, பாத்திரத்தின்‌ 
தன்மைக்கேற்பவும்‌, உடலோடு ஒட்டிய 
முழுக்கால்‌ சட்டை, அதன்மேல்‌ குட்டைப்‌ 
பாவாடை போன்ற உடையும்‌ அணிவான்‌. 
பாத்திரத்திற்கேற்ற மேல்‌ உடையும்‌ 


| | 11th Advance Tamil - FINAL.indd 108 


108 


கட்டைகளால்‌ ஆன மகுடம்‌, மார்புப்‌ பதக்கம்‌, 
தோளணிகள்‌ (புஜகீர்த்திகள்‌) போன்ற 
அணிகளையும்‌ அணிவான்‌. வண்ணக்‌ 
காகிதங்கள்‌, பாசிமணிகள்‌, கண்ணாடித்‌ 
துண்டுகள்‌ போன்றவற்றால்‌ அணிகலன்கள்‌ 
அழகுபடுத்தப்பட்டிருக்கும்‌. பெண்‌ வேடம்‌ 
புனையும்போது, சேலையும்‌ இரவிக்கையும்‌ 
அணிந்து குறைவான அணிகலன்களையும்‌ 
அணிவான்‌. 


கட்டியக்காரனுக்கு வழங்கும்‌ வேறு 
பெயர்கள்‌ 

கட்டியக்காரன்‌ கோமாளி, காவற்காரன்‌, 
பஃபூன்‌, சபையலங்காரன்‌, விதூஷகன்‌ போன்ற 
பல பெயர்களில்‌ அழைக்கப்படுகிறான்‌. 
கட்டியம்‌ என்றால்‌, அரசன்‌ முன்‌ புகழ்மொழி 
கூறுதல்‌ என்று பொருள்‌. தெருக்கூத்துக்‌ 
கதைமாந்தர்களின்‌ அருமை பெருமைகளைச்‌ 
சொல்லிப்‌ பார்வையாளர்களுக்கு அவர்களை 
அறிமுகப்‌ படுத்துவதாலும்‌ கட்டியக்காரன்‌ 
எனப்‌ பெயர்பெற்றுள்ளான்‌. 


கூத்தில்‌ மிகச்‌ சுதந்தரமாக இயங்கும்‌ 
கதைமாந்தன்‌, கட்டியக்காரன்‌ மட்டுமே. 
பார்வையாளர்கள்‌, இரவு முழுவதும்‌ 
உறங்காமல்‌ விழித்திருப்பதற்காகக்‌ கலகலப்பை 
ஏற்படுத்தியும்‌ அவ்வப்போது நிகழ்கால 
நடப்புகளைச்‌ சொல்லியும்‌ கூத்தைக்‌ 
கொண்டுசெல்வான்‌. 


கட்டியக்காரன்‌, கூத்து நடைபெறும்‌ 
கால அளவுக்கேற்பக்‌ கூத்தை நீட்டுவதற்கோ 
சுருக்குவதற்கேோ ஏற்றார்போல்‌, 
கதைமாந்தர்களை எல்லைக்குள்‌ 
கொண்டுவந்து நிறுத்த வேண்டும்‌. ஒப்பனை 
முடிந்து கதைமாந்தர்‌ மேடைக்கு வரும்வரை 
பார்வையாளர்களோடு நாட்டு நடப்பையும்‌ 


நகைச்சுவையையும்‌ பகிரவேண்டும்‌. 
இத்தனையும்‌ நிறைவேற்றும்‌ கட்டியக்காரன்‌, 
கூத்தின்‌ அனைத்துக்‌ கூறுகளையும்‌ 
தெரிந்தவனாக 
கூத்துக்கலையில்‌ தேர்ந்த கட்டியக்காரன்‌, 


இருக்கவேண்டும்‌. 


பார்வையாளர்களின்‌ குரலாக, மக்களின்‌ 
குரலாக இறுதிவரை இயங்குகிறான்‌. 


14-02-2019 17:28:00 | | 


தெருக்கூத்தில்‌ கட்டியக்காரன்‌ 


பாடும்‌ பாடல்‌ 


வந்தேனே கட்டியக்காரன்‌ 
வெட்டி வேர்‌ மரிக்கொழுந்து 
வீசுதே வாசம்‌ 

வேடிக்கை விநோதமுள்ள 


கட்டியக்காரன்‌ (வந்தேனே) 


பல்லில்‌ முத்து வரிசை 
பளபளன்னவே 
பாங்கியர்‌ இருபுறம்‌ 


சாமரம்‌ வீசவே (வந்தேனே) 


கன்னத்தில்‌ கனத்தமீசை 
கையில்‌ முறுக்கி 
கபுதார்‌ கபுதார்‌ என்று 


கையைக்‌ கொட்டியே (வந்தேனே) 


முறுக்கு மீசை முகத்தில்‌ 

பொறி பறக்க 

அறிக்கை சொல்ல வேண்டியே 

அன்புடன்‌ வந்தேன்‌ (வந்தேனே) 
கோரைப்‌ பல்லும்‌ நீண்ட மூக்கும்‌ 
கோடையிடி போலக்‌ காட்டி 
தேரைப்போல்‌ முதுகுடைய 


தீரன்‌ கட்டியக்காரன்‌ (வந்தேனே) 


செம்பட்டை மயிர்‌ துலங்க 

ஜெகத்தில்‌ உள்ளோர்‌ கலங்க 
வெம்புடன்போலக்‌ கட்டியன்‌ 

வீறுடனே வந்தேன்‌ பாரீர்‌ (வந்தேனே) 


| | 11th Advance Tamil - FINAL.indd 109 


109 


இத்தகைய கூத்துகள்‌ தமிழகத்தின்‌ 
வடபகுதிகளில்‌ நடத்தப்படுகின்றன. 
தமிழகத்தின்‌ தென்பகுதிகளில்‌ இத்தகைய 
கூத்துகளுக்குப்‌ பதிலாக ஸ்பெஷல்‌ நாடகங்கள்‌ 


நடத்தப்படுகின்றன. சங்கரதாச சுவாமிகள்‌ இந்த 
ஸ்பெஷல்‌ நாடக முறையை உருவாக்கினார்‌. 
பின்பு நடிகர்‌ நடிகையர்கள்‌ ஒருவரோடு ஒருவர்‌ 
வெவ்வேறு இடங்களில்‌ மாறி மாறி இணைந்து 
நடிப்பது இந்நாடகத்தின்‌ இயல்புகளுள்‌ 
ஒன்றாகும்‌. 

குறிப்பிட்ட ஊரில்‌ நாடகம்‌ நடத்துவதற்கு 
அவ்வூர்‌ மக்கள்‌ எந்தெந்த நடிகர்களை விரும்பி 
அழைக்கிறார்களேோ அவர்களாக வந்து 
நாடகத்தில்‌ நடிப்பார்கள்‌. நாடகத்திற்கென்று 
தனியாக ஒத்திகை ஏதும்‌ நடைபெறாது. 
கலைஞர்கள்‌, பாடல்களையும்‌ வசனங்களையும்‌ 
சூழ்நிலைக்கேற்ப நிகழ்த்துவார்கள்‌. நடிகர்கள்‌ 
எல்லோருக்கும்‌ எல்லா நாடகங்களும்‌ 
தெரிந்திருந்தால்‌ தான்‌ ஸ்பெஷல்‌ நாடகத்தில்‌ 
நடிக்க முடியும்‌. அவரவர்கள்‌ கற்ற வித்தையின்‌ 
மூலம்‌ ஒருவரை ஒருவர்‌ வெல்லும்‌ 
நோக்கத்தில்‌ நிகழ்ச்சியைப்‌ பேசியும்‌ பாடியும்‌ 
நிகழ்த்துவார்கள்‌. நகர்ப்புறங்களைவிடக்‌ 
கிராமப்புறங்களில்‌ ஸ்பெஷல்‌ நாடகங்களுக்கு 
மிகுந்த செல்வாக்கு உண்டு. 


14-02-2019 17:28:00 | | 


நாடகவியல்‌ ஆளுமைகள்‌ 


சங்கரதாச சுவாமிகள்‌ (1867 - 1922) 


தமிழ்நாடக 
மரபைப்‌ பின்‌ 
பற்றியும்‌ கால 
மாற்றங்களுக்கேற்ப 
நாடகம்‌ படைத்தவர்‌ 
ச௪நங் கு ரது ர ச 
சுவாமிகள்‌. இசையை 
முதன்மைப்படுத்திக்‌ 
கூத்து மரபுகளை 
உள்‌ வங்கி 
நாடகங்களைப்‌ 
படைத்தார்‌. பழங்கதைகளில்‌ குறைவான 
எடுத்துக்கொண்டு 
பாத்திரங்களின்‌ தர்க்கத்திற்கு இடமளித்து 
நாடகங்களை உருவாக்கினார்‌. சிறுவர்களைக்‌ 


நிகழ்ச்சிகளை 


கொண்ட 'பாய்ஸ்‌ கம்பெனி' என்ற பாலர்‌ 
நாடகக்குழுவை இவர்‌ உருவாக்கியது 
குறிப்பிடத்தக்கது. இதைத்‌ தொடர்ந்து பல 
குழுக்கள்‌ உருவாயின. இவரைத்‌ தமிழ்‌ நாடகத்‌ 


தலைமையாசிரியர்‌ என அழைப்பர்‌. 


ஆட்டம்‌, இசை, சிறிதளவு வசனம்‌ 
என்று இருந்த தெருக்கூத்து நாடகங்களின்‌ 
அமைப்பைக்‌ குறைத்து, கற்பனைச்‌ சிறப்பும்‌ 
சந்தநயம்‌ மிக்கதுமான பாடல்களை இவர்‌ 
படைத்தார்‌. நடிகர்கள்‌ விருப்பம்போல்‌ 
வசனங்களைப்‌ பேசிவந்த நிலையை 
மாற்றி வரையறுத்த நாடகப்‌ பிரதிகளை 
உருவாக்கினார்‌. பழந்தமிழ்‌ இலக்கிய 
வரிகளையும்‌ உரையாடலில்‌ பயன்படுத்தினார்‌. 
இவரது நாடகங்களிலும்‌ பாடல்களின்‌ ஆதிக்கம்‌ 
இருந்தது. இவர்‌ பல புராண நாடகங்களையும்‌, 
வரலாற்று நாடகங்களையும்‌ எழுதியிருக்கிறார்‌. 
இசையை, கருநாடக இசைக்‌ கூறுகளை 
முதன்மைப்படுத்தி நாடகங்கள்‌ நிகழ்ந்தன. 
இவர்காலத்தில்‌ படிப்படியாக நகரங்களை 
நோக்கி நாடகங்கள்‌ நகர்ந்தன. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 110 


10 


மதுரகவி பாஸ்கரதாஸ்‌ (1892-1952) 


சுதந்திரப்‌ 
பாராட்ட 
காலகட்டத்தில்‌ இந்திய 
அளவில்‌ புகழ்பெற்றுத்‌ 
திகழ்ந்தவர்‌, தமிழ்‌ 
நாடகக்‌ கலைஞர்‌ 
மதுரகவி பாஸ்கரதாஸ்‌. 
ஆங்கிலேய அரசின்‌ 
அடக்குமுறையை 
எதிர்த்தார்‌. நாடு 
முழுவதும்‌ விடுதலை 
அரசியல்‌ வீறுகொண்ட காலகட்டத்தில்‌ தேசிய 
விடுதலை இயக்கத்தின்‌ மீதும்‌ காந்தியடிகளின்‌ 


அகிம்சைவழிப்‌ போராட்டங்களின்‌ மீதும்‌ 
பற்றுக்கொண்ட இவர்‌, தம்‌ நாடகங்களில்‌ 
பாடல்களின்வழி விடுதலைக்கருத்துகளைப்‌ 
பொதுமக்களிடத்தில்‌ கொண்டுசேர்த்தார்‌. 


ஆங்கிலேய அரசின்‌ அடக்குமுறைச்‌ 
சட்டங்கள்‌ நாடகங்களைக்‌ கட்டுப்படுத்திய 
போது தேசிய விடுதலைக்‌ கருத்துகளை 
நுட்பமாக இணைத்து நாடகப்‌ பாடல்களை 
இயற்றிக்‌ கவி புனைவதில்‌, புதிய முறையை 
உருவாக்கினார்‌. பகத்சிங்‌ தூக்கிலேற்றப்பட்ட 
நிகழ்வு, காந்தியடிகள்‌ பங்கேற்ற வட்டமேசை 
மாநாடு, பஞ்சாப்‌ படுகொலை ஆகிய 
நிகழ்வுகளைக்‌ கொண்டு இவர்‌ இயற்றிய 
நாடகப்‌ பாடல்கள்‌ ஆங்கில அரசால்‌ 
தடைசெய்யப்பட்டன. 


திரைப்படங்கள்‌ அல்லாத அக்கால 
கட்டத்தில்‌ மதுரகவியின்‌ நாடகப்பாடல்களைப்‌ 
புகழ்பெற்ற ஹிஸ்‌ மாஸ்டர்‌ வாய்ஸ்‌ (His Master's 
Voice) இசைத்தட்டு நிறுவனம்‌ கிராமபோன்‌ 
இசைத்தட்டுகளில்‌ பதிவேற்றி உலகம்‌ 
முழுவதும்‌ கொண்டு சென்றது. புகழ்பெற்ற 
இசைக்கலைஞர்களான கே.பி. சுந்தராம்பாள்‌, 


14-02-2019 17:28:00 | | 


கிட்டப்பா, எம்‌. எஸ்‌. சுப்புலட்சுமி போன்றோரும்‌ 
இவரின்‌ நாடகங்களில்‌ பாடி நடித்துள்ளனர்‌. 


பம்மல்‌ சம்பந்தனார்‌ (1873 - 1964) 


'த மி ழ்நாடகத்‌ 
குந்தை' என்றழைக்கப்‌ 


பட்ட பம்மல்‌ 
சம்பந்தனார்‌ நாடக 
அடை மைப்பிலும்‌ 
நடிப்பு முறையிலும்‌ 
மாற்றங்குளை 
ஏற்படுத்தியதன்‌ 

மூலம்‌ தமிம்‌. 
நாடகத்தை மேனாட்டு 
நாடகங்களுக்கு நிகராக மாற்றியவர்‌. புராண, 
வரலாற்று நாடகங்களுடன்‌ மக்களின்‌ 


வாழ்க்கையை ஒட்டிய கதைகளைக்‌ கொண்ட, 
இயல்பான பேச்சு மொழியில்‌ அமைந்த 
சமூக நாடகங்களையும்‌ இவர்‌ நடத்தினார்‌. 
பாடல்கள்‌ மிகுந்திருந்த தமிழ்‌ நாடகங்களில்‌ 


உரையாடல்களை முதன்மைப்‌ படுத்தினார்‌. 


அரிச்சந்திரன்‌ கதையை சந்திரஹரி என்று 
பொய்‌ மட்டுமே பேசுகிற ஒருவனைப்‌ பற்றிய 


கதையாக மாற்றியதன்‌ மூலம்‌ 'எதிர்க்கதை 
நாடகம்‌' என்னும்‌ புதிய வகையையும்‌ 
இவர்‌ உருவாக்கினார்‌. மொழிபெயர்ப்பு 
நாடகங்களையும்‌ இவர்‌ படைத்துள்ளார்‌. இரவு 
முழுவதும்‌ நடைபெற்ற நாடகங்களை மூன்று 
மணி அல்லது நான்கு மணி நேரத்திற்குள்‌ 
முடிக்கும்‌ முறையைக்‌ கொண்டுவந்தார்‌. 


1891இல்‌ இவரால்‌ ஏற்படுத்தப்பட்ட சுகுண 
விலாச சபை, தமிழ்நாட்டில்‌ நிறுவப்பட்ட 
முதல்‌ பயில்முறை நாடகக்‌ குழுவாகும்‌. இவர்‌ 
எழுதிய 94 நாடகங்களும்‌ அச்சு நூல்களாக 
வெளிவந்துள்ளன. அவற்றுள்‌ மனோகரா, 
சபாபதி, சந்திரஹரி, சிறுத்தொண்டர்‌ நாடகம்‌, 
உத்தமபத்தினி போன்றவை குறிப்பிடத்தக்கன. 


நாடகத்தமிழ்‌, நாடகமேடை நினைவுகள்‌, 
பேசும்பட அனுபவங்கள்‌ ஆகியன இவர்‌ 
நாடகம்‌ தொடர்பாக எழுதிய நூல்களாகும்‌. 
'இந்திய நாடக மேடை' என்ற இதழையும்‌ இவர்‌ 
வெளியிட்டார்‌. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 111 


111 


பாலாமணி அம்மையார்‌ 
(19ஆம்‌ நூற்றாண்டின்‌ இறுதி) 
பாலாமணி 
அம்மையார்‌ முதன்‌ 
முதலாக முழுவதும்‌ 
பெண்களே பங்கேற்ற 
'பாலாமணி அம்மாள்‌ 
நாடகக்‌ குழு 
வினைத்‌ தொடங்கி 
நடத்தியவர்‌. இவரின்‌ 
குழுவில்‌ எழுபது 
பெண்கள்‌ இருந்தனர்‌. 'நாடகஅரசி' எனச்‌ 
சிறப்பிக்கப்பட்ட இவரது நாடகங்கள்‌, சமுதாய 
சீர்திருத்தங்களையே உள்ளடக்கங்களாகக்‌ 
கொண்டிருந்தன. நாடக மேடையில்‌ 
பெட்ரோமாக்ஸ்‌ விளக்குகளை முதன்முதலில்‌ 
அறிமுகப்படுத்தியவரும்‌ இவரே. 


பாலாமணி அம்மையார்‌ குறித்து, அவ்வை 
சண்முகம்‌ "எனது நாடக வாழ்க்கை" என்ற 
நூலில்‌ கீழ்க்காணுமாறு எழுதியுள்ளார்‌. 


"கும்பகோணத்தில்‌ இரவு ஒன்பதரை 
மணிக்கு நாடகம்‌ ஆரம்பமாகும்‌. இதற்காகப்‌ 
பார்வையாளர்களை ஏற்றிக்கொண்டு 
மாயவரத்திலிருந்து இரவு எட்டு மணிக்கு ஒரு 
ரயில்‌ கும்பகோணத்திற்கு வரும்‌. அதேபோல 
எட்டரை மணிக்குத்‌ திருச்சியிலிருந்து ஒரு 
ரயில்‌ வரும்‌. அந்த ரயில்கள்‌, கும்பகோணத்தில்‌ 
நின்று விட்டு, இரவு மூன்று மணிக்கு மீண்டும்‌ 
புறப்பட்டு, மாயவரத்துக்கும்‌, திருச்சிக்கும்‌ 
போய்விடும்‌. பாலாமணி நாடகங்களைப்‌ 
பார்க்க ரசிகர்களுக்காக ஆங்கில அரசு 
இத்தகைய சிறப்புத்‌ தொடர்வண்டி விட்டது. 
அத்தொடர்வண்டியை, "பாலாமணி ஸ்பெஷல்‌' 
என்று அழைத்தனர்‌." 
ஆர்‌.எஸ்‌. மனோகர்‌ (1925 - 2006) 


தமிழ்‌ நாடக உலகில்‌ 'நாடகக்‌ காவலர்‌ 
என்று போற்றப்பட்ட நடிகர்‌ ஆர்‌.எஸ்‌.மனோகர்‌ 
ஆவார்‌. கல்லூரி நாடகத்தில்‌ ' மனோகர்‌ 
கதாபாத்திரத்தில்‌ நடித்ததால்‌, அதையே தன்‌ 
பெயராக மாற்றிக்‌ கொண்டவர்‌. இவரின்‌ 
இயற்பெயர்‌ 'ராமசாமி சுப்பிரமணியன்‌' 


14-02-2019 17:28:00 | | 


பல படங்களில்‌ கதாநாயகனாக நடித்தார்‌. 
ஆனாலும்‌, நாடகத்தின்‌ மீதான காதலால்‌ 


'நேஷனல்‌ தியேட்டர்ஸ்‌' நாடக நிறுவனத்தை 


1954இல்‌ தொடங்கினார்‌. 'இன்ப நாள்‌', 'உலகம்‌ 
சிரிக்கிறது' ஆகிய சமூக நாடகங்களை 
அரங்கேற்றினார்‌. பின்னர்‌ பிரம்மாண்ட இதிகாச, 
வரலாற்று நாடகங்களை அரங்கேற்றினார்‌. 
ராவணன்‌, சூரபத்மன்‌ உள்ளிட்ட எதிர்மறைக்‌ 
கதாபாத்திரங்களைக்‌ கொண்ட நாடகங்களைப்‌ 
படைத்தார்‌. சிறப்பான மேடை அமைப்பும்‌, 
தந்திரக்‌ காட்சிகளும்‌ மக்களிடம்‌ பெரும்‌ 
வரவேற்பைப்‌ பெற்றன. 


இவரின்‌ 'இலங்கேஸ்வரன்‌' நாடகம்‌ 
வியக்கத்தக்க அளவில்‌ தயாராகியிருந்தது. 
இலங்கையில்‌ இந்த நாடகத்தைத்‌ தொடர்ந்து 21 
நாள்கள்‌ தொடர்ந்து நடத்துவதற்கான வாய்ப்பு 


தெரியுமா? 
அ ஆண்டன்‌ செகாவ்‌ 
\ (1860-1904) 


ஆண்டன்‌ செகாவ்‌ ரஷ்ய நாட்டைச்‌ 

சேர்ந்த நாடக ஆசிரியர்‌ மற்றும்‌ 
சிறுகதை எழுத்தாளர்‌. இவர்‌ புனைகதை இலக்கிய 
உலகில்‌ தலைசிறந்தவராகக்‌ கருதப்பருகிறார்‌. நாடக 
ஆசிரியராக இருந்து படைத்த, கடல்‌ பறவை (7 கe Seagull), 
அங்கிள்‌ வான்யா (Uncle Vanya), மூன்று சகோதரிகள்‌ 
(T hree Sisters), செர்ரிப்‌ பழத்தோட்டம்‌ (The Cherry Orchard) 
ஆகிய நான்கு செவ்வியல்‌ நாடகங்கள்‌ மற்றும்‌ அவரது 
சிறந்த சிறுகதைகள்‌ ஏனைய எழுத்தாளர்கள்‌ மற்றும்‌ 
விமர்சகர்களிடம்‌ தனி மரியாதையை ஏற்படுத்தின. 


ஹென்ரிக்‌ இப்சன்‌ மற்றும்‌ 
ஆகஸ்ட்‌ ஸ்ட்ரின்ட்பெர்க்‌ ' 
ஆகிய இருவருடனும்‌ 
செகாவ்‌ இணைந்து 
நவீனத்துவத்தைத |." 
மேடைகளில்‌ புகுத்தினார்‌. 
நவீனத்துவத்தைத த 
நாடகங்களில்‌ 
தொடங்கிவைத்ததில்‌ 
இம்மூவரும்‌ முக்கியமானவர்களாகக்‌ 
குறிப்பிடப்படுகின்றனர்‌. மேலும்‌, செகாவின்‌ 
இந்நாடகங்கள்‌ மரபுவழி நடிப்புக்குப்‌ பதிலாக, 
பார்வையாளர்களுக்கு "மனநிலை சார்ந்த அரங்கியல்‌" 
என்னும்‌ நுட்பத்தையும்‌, "நாடகத்தின்‌ உரைகளுக்குள்‌ 
ஆழ்ந்து போகும்‌ நிலையையும்‌" கொடுத்தன. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 112 


112 


தேடி வந்தது. ' 
நாடகத்‌ தைப்‌ 
பார்த்து வியந்த 
மக்கள்‌, இவருக்கு இத 
'இலங்கேஸ்வரன்‌' 


என்ற பட்டத்தைக்‌ .... 
க ரடுத்து 8. 
கவுரவித்தனர்‌. (த்‌. 
இ வ ர து4 { 
நாடகங்களில்‌ இ 
பன்‌ முடற 
மேடையேறிய நாடகம்‌ இது. 'சாணக்கிய 
சபதம்‌', 'சூரபத்மன்‌', 'சிசுபாலன்‌', 'இந்திரஜித்‌', 
'நரகாசுரன்‌', 'சுக்ராச்சாரியார்‌' உள்ளிட்ட 
நாடகங்களும்‌ குறிப்பிடத்தக்கவை. சொன்ன 
நேரத்துக்கு நாடகம்‌ தொடங்கிவிடவேண்டும்‌: 
அனைத்தும்‌ துல்லியமாக இருக்கவேண்டும்‌ 
என்பதில்‌ கவனமாக இருப்பார்‌. ஒவ்வொரு 
நாடகத்துக்கும்‌ 30 நாள்கள்‌ ஒத்திகை பார்ப்பவர்‌. 
இவர்‌ 200-க்கும்‌ மேற்பட்ட திரைப்படங்களிலும்‌ 
நடித்துள்ளார்‌. 


ம்‌ படிப்போம்‌ சுவைப்போம்‌ 


தமிழ்‌ நாடகத்‌ தலைமையாசிரியர்‌ என 
அழைக்கப்பெற்ற திரு. சங்கரதாச சுவாமிகளும்‌, 


கவிராயர்‌ முத்துச்சாமியும்‌ உரையாடிக்‌ 
கொண்டிருந்தனர்‌. அப்போது, கவிராயர்‌, சுவாமிகளை 
நோக்கி, "சங்கரதாச சுவாமிகளே! உம்முடைய 
பாடல்கள்‌ முள்ளும்‌ முரரும்போல்‌ இருக்கின்றன" 
என்றார்‌. அவர்‌ கூறியதனைக்‌ கேட்டவுடன்‌, சங்கரதாச 
சுவாமிகள்‌ சிரித்துக்கொண்டே, "கவிராயர்‌ பாடல்கள்‌ 
கல்லும்கரரும்போல்‌ இருக்கின்றனவே!" என்றாராம்‌. 
இருவருமே புலவர்கள்‌. புலவர்களின்‌ சொல்லாடல்‌, 
அவர்களின்‌ பேச்சிலும்‌ ஊடுருவியுள்ளதைக்‌ 
காணலாம்‌. முள்ளும்‌ முரமும்‌, கல்லும்‌ கரமும்‌ 
என்பன முரட்ருத்தனமான பாடலென்றும்‌ கடினமான 
பாடலென்றும்‌ பொருள்‌ தோன்றும்‌. ஆனால்‌, 
உட்பொருள்‌ அதுவன்று. முள்ளும்‌ முரரும்போல்‌ 
என்றால்‌, பலாச்சுளைபோல்‌ இனிக்கிறது எனவும்‌, 
கல்லும்‌ கரமும்‌ என்றால்‌, கற்கண்டைப்போல்‌ 
இனிக்கிறது எனவும்‌ பொருள்பமும்‌. 


- தமிழ்‌ நாடகத்‌ தலைமையாசிரியர்‌ என்னும்‌ 
நூலிலிருந்து டி. கே. சண்முகம்‌. 


14-02-2019 1728110 | | 


நாடகம்‌ 


ஒரு ரூபாய்‌' 


- ஜெயந்தன்‌ 


(ஒற்றை நடிகர்‌ நாடகம்‌) 


மேடையில்‌ சவுக்குக்‌ கழிகள்‌ ஆங்காங்கே 


நடப்பட்டுள்ளன. அந்தக்‌ கழிகளின்‌ தலைப்பில்‌ 
போதுமான நீளஅகலமுள்ள அட்டைகள்‌ 
அறையப்பட்டுள்ளன. அட்டையில்‌ எழுத்துகள்‌ 
புளோரஸண்ட்‌ மையால்‌ எழுதப்பட்டுள்ளன. 
இந்தக்‌ கழிகள்‌ எல்லாவற்றையும்‌ ஒரு 
நீள வடக்கயிறு இணைத்துக்‌ கொண்டு 
சென்றிருக்கிறது. இந்தக்‌ கயிற்றைப்‌ 
பிடித்துக்‌ கொண்டுதான்‌ நடிகன்‌ 'பேருந்து 
நிலையத்திலிருந்து' 'வீடு' வரை பயணிக்கிறான்‌. 


கயிறு, தரையிலிருந்து சுமார்‌ நான்கடி 
உயரத்தில்‌ இருக்கிறது. மேடையில்‌ மெல்ல 
ஒளி வளரும்போதே, ஒரு 'கனமான' 
ஸ்பாட்லைட்‌, கழிகளில்‌ அறையப்பட்டுள்ள 


அட்டைகளின்‌ மேல்‌ விழுந்து, நகருகிறது. அது 
எல்லா அட்டைகளையும்‌ காட்டி முடிக்கவும்‌, 
மேடையில்‌ ஒளி போதுமான அளவு வளர்ந்து 
நிற்கவும்‌ சரியாக இருக்கிறது. 


கழிகள்‌ 'பேருந்து நிலையம்‌' மற்றும்‌ 'வீடு' 
இரண்டின்‌ முன்‌ மட்டும்‌ நாற்காலிகள்‌ உள்ளன. 
பேருந்து நிலையம்‌ முன்பு உள்ள நாற்காலியில்‌ 
நடிகன்‌ உட்கார்ந்திருக்கிறான்‌. அவன்‌ 


| | 11th Advance Tamil - FINAL.indd 113 


113 


தலைநாட்டி, துடைகளில்‌ முன்கை வைத்து, 
முகவாய்‌ தாங்கி உட்கார்ந்திருக்கிறான்‌. உடை, 
ஒரு சாதாரண பேண்டும்‌ சிலாக்‌ சட்டையும்‌, 
வயது 32 லிருந்து 36 வரை. 


இடையில்‌, பின்னணியில்‌ ஒரு பெரிய 
பேருந்து நிலையத்தின்‌ இரைச்சலும்‌ 
சத்தங்களும்‌ அவை மெல்ல எழுந்து, உரத்து 
பின்‌ மெல்ல அடங்குகின்றன. முகத்தில்‌ சோகம்‌. 
இருந்தாலும்‌, விடுபட்டுத்தானே ஆக வேண்டும்‌? 
என்ற உணர்வுகூட, அவன்‌ மெல்லக்‌ கைகளை 
உதறி, இயல்பு நிலைக்கு வர முயல்கிறான்‌. 


அவன்‌: ரொம்பப்‌ பெரிய விஷயம்‌ 
இல்லதான்‌. ஆனாலும்‌ (இடைவெளி) 


நூத்து அம்பது ரூபா (இடைவெளி) 
பிக்பாக்கெட்‌ ஆயிடுச்சு. எவனோ 
அடிச்சுட்டான்‌. (நேரடியாக அவையைப்‌ 
பார்த்து) இவ்வளவுதானே. ஒரு பிக்பாக்கெட்‌ 
ஆயிட்டதுக்கா என்னமோ கப்பலே கவுந்து 
போயிட்ட மாதிரி உக்காந்து இருந்தே 
அப்படின்னு கேக்கறீங்களா? அது உங்க 
குற்றமில்லதான்‌. அது இயற்கைதான்‌. 


14-02-2019 12௦ | 


பேருந்து நிலையம்‌ 


என்னதான்‌ இருந்தாலும்‌ அடிபடுறது வேற 
ஒருத்தன்‌, இல்லியா? இன்னொருத்தன்‌ பட்ட 
அடிய புரிஞ்சுக்கறது கஷ்டம்தான்‌... நீங்க 
சொல்றமாதிரி கப்பல்‌ கவுந்து போகாம 
இருக்கலாம்‌. ஆனா.... ஆனா ஒரு ரகசியம்‌ 
சொல்றேன்‌. 


ஒரு நகரமே காணாமப்‌ போச்சு ஐயா. 
என்னோட மதுரை மாநகரமே காணாமப்‌ 
போச்சு. கூடல்‌ மாநகரமே காணாமப்‌ போச்சு, 
வெளங்கல, இல்ல? சொல்றேன்‌. அந்தப்‌ பணத்த 
நான்‌ ஒண்ணும்‌ கைக்காவலுக்கு எடுத்துகிட்டு 
வரல. அதுக்குச்‌ சரியான செலவு இருந்தது. 


(அவன்‌ முதலில்‌ தனது சட்டைப்‌ பையில்‌ 
தேடிவிட்டு, பிறகு பேண்ட்‌ பாக்கெட்டிலிருந்து 
ஒரு காகிதத்தை எடுத்து, அந்தக்‌ கழிமேலேயே 
சாய்ந்து கொண்டு படிக்கிறான்‌.) 


Big Bag - பை ஒண்ணு 
பச்சரிசி -1 கிலோ 
குக்கர்‌ கேஸ்கட்‌-1 
பாரக்ஸ்‌ - 1 

டெரிபிளின்‌ மாத்திரை - 5 


வேணுவுக்கும்‌ சாந்திக்கும்‌ அல்வா, 
பக்கடா, 


பச்சப்பழம்‌ - 6 
அம்மாவுக்கு வெற்றிலை, பாக்கு. 


(அந்தக்‌ கடிதத்தை மடித்து மீண்டும்‌ 
சட்டைப்‌ பையில்‌ வைத்தபடி) 


சரி, ஆனா இப்ப பச்சரிசி, மாத்திரை 
எல்லாம்‌ இருக்கட்டும்‌. என்னால 
எங்கம்மாவுக்கு வெத்தலபாக்கு வாங்க 


| | 11th Advance Tamil - FINAL.indd 114 


114 


முடியுமா? அதுகூட வேணாம்‌. நான்‌ திரும்பி 
வீட்டுக்குப்போக டவுன்‌ பஸ்ஸுக்கு ஒரு ரூபா 
வேணுமே, அதுக்குக்‌ கருணை செய்யுமா 
இந்த நகரம்‌? அதோ எதிர்ல, சர்பத்‌ கடையில 
நிக்கிறாரே அதோட முதலாளி, அவருகிட்டப்‌ 
போயி, மெதுவா "சார்‌, ஒரு விஷயம்‌. பர்ஸ்‌ 
பிக்பாக்கெட்‌ ஆயிடுச்சி, வீடு தெப்பக்குளம்‌ 
பக்கம்‌, திரும்பிப்போகப்‌ பஸ்ஸுக்கு ஒருரூபா 
வேணும்‌. கொடுத்தா, நாளைக்கி வர்ரப்ப 
கொடுத்துடுவேன்னு சொன்னா, அவரு என்னா 
சொல்வாரு? ஒண்ணும்‌ சொல்ல வேணாம்‌. 
கொஞ்சம்‌ மேலயும்‌ கீழயும்‌ பாத்துட்டு அப்புறம்‌ 
கட்டக்குரல்ல, "எத்தினி பேரு இப்பிடிக்‌ கெளம்பி 
இருக்கீங்கன்னு" கேட்காம விட்டா பெரிசு, 
இல்லியா? 


என்னா கொடுமைங்க இது. ஒரு 
பிக்பாக்ட்காரனால, ஒருத்தன, அவன்‌ 
ஊருக்குள்ள இருக்கப்பவே, ஊருக்கு வெளியே 
தூக்கி எறிஞ்சுட முடியுமா? 


இது நான்‌ பொறந்த ஊருங்க. எங்க 
ஊரு, எங்க ஊருன்னு ஆயிரம்‌ தடவ சொல்லி 
மார்தட்டுன ஊருங்க. வெளியூர்ல இருக்கப்ப 
யாராவது சொந்த ஊர்‌ எதுன்னு கேட்டா? 
ஊள்ளுக்குள்ள ஒரு பெருமையோட 'மதுரை 
ன்னு சொல்லுவேன்‌. 


இப்ப அந்த ஊருக்கு நடுவுல நிக்கிறப்பவே, 
அதுக்கும்‌ எனக்கும்‌ எந்தச்‌ சம்பந்தமும்‌ 
இல்லே. அது யாரோ, நான்‌ யாரோ ! நீங்க 
உள்ளுக்குள்ள முணுமுணுக்கலாம்‌. 
'என்னய்யா பர்ஸ்‌ போயிட்டா கையில பணம்‌ 
இருக்காது. ஒண்ணும்‌ வாங்க முடியாது. 
ஒண்ணும்‌ செய்ய முடியாது. கஷ்டம்தான்‌. 
ஆனா, அதுக்காக ஒருத்தன்‌ இவ்வளவு 
அலட்டிக்கனுமானு கேக்கலாம்‌. 


சர்பத்‌ கடை 


14-02-2019 17:28:10 | | 


உண்மதான்‌, உண்மதான்‌. ஆனா, என்‌ மனசு 
என்னமோ ஆறலிங்க. என்னால ஜீரணிக்க 
முடியலிங்க. ஒரு மனுஷனையும்‌ அவனோட 
நகரத்தையும்‌ சேத்துக்‌ கட்டியிருக்க சங்கிலி ஒரு 
மணிப்பர்ஸ்தானா? அது போயிட்டா எல்லாம்‌ 
போயிடுமா? என்ன வாழ்க்கை விதி இங்க 
அமல்ல இருக்கு? 


(இப்போது அவன்‌ இரண்டடி முன்னால்‌ 
வந்து அவையிலிருந்து யாரோ பேசுவது 
போலவும்‌ அகைக்‌ கேட்பது போலவும்‌ காது 
கொடுக்கிறான்‌.) 


என்னா சொல்றீங்க? 

தயவு செஞ்சு கொஞ்சம்‌ சத்தமா பேசுங்க. 
சரிங்க, சரிங்க. ம்‌..... சரிங்க, சரிங்க. 
(முடிவாக) சறிங்க. 


நீங்க முதல்‌ வரிசையில இருந்து 
பேசுனதுனால, ஒங்க பேச்சு சபை முழுசுக்கும்‌ 
கேட்டிருக்காது அதனால மொதல்ல, நீங்க 
சொன்னத சபைக்குச்‌ சொல்லிடுறேன்‌. 


(அவன்‌ முற்றிலும்‌ வேறொரு பாணியில்‌ 
பேச ஆரம்பிக்கிறான்‌.) 


மிஸ்டர்‌, சிறுகதையைப்‌ பத்தி சொல்வாங்க: 
முதல்‌ பக்கத்துல ஒரு துப்பாக்கி தொங்குனா, 
நாலாவது பக்கத்துல அது வெடிச்சாகணும்னு. 
அந்த மாதிரி, ஒரு ஒற்றை நடிகன்‌, நடிகை 
நாடகத்துல, முதல்ல ஒரு பேருந்து 
நிலையத்தையும்‌ கடைசியில ஒரு வீட்டையும்‌ 


போர்டு போட்டு காட்டிட்ட பின்னாடி, அதாவது 
இந்த நாடகத்தோட நீளம்‌, இந்த ரெண்டுக்கும்‌ 
இடைப்பட்ட பயணம்னு சொல்லிட்டுப்‌ 


பின்னாடி, அந்தப்‌ பயணத்த, அதாவது நாடகத்த, 
அதாவது ஒரு ஒற்றை நடிகன்‌ நாடகத்த, 
இருபது, இருபத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ள 
முடிச்சாகணும்‌. நீ என்னடானா பெறப்பட்ட 


எடத்துல நின்னே அஞ்சு நிமிஷமா பேசிக்கிட்டு 
இருக்கியே. இப்படியே பத்துப்‌ பதினைந்து 
நிமிஷத்த பாதி தூரத்துக்கே செலவழிச்சுட்டு, 
அப்புறம்‌ நேரம்‌ பத்தாம, வீட்டப்‌ பாத்துக்‌ 
குடுகுடுனு ஓடுவியா? 


| | 11th Advance Tamil - FINAL.indd 115 


115 


(தொண்டையைக்‌ கனைத்துக்‌ 
கொள்கிறான்‌. பிறகு எழுத்து நடையில்‌ 
பேசுகிறான்‌.) 


அவையோர்களே! இப்போது அவர்‌ 
சொல்லியது அனைத்தும்‌ உங்களுக்கும்‌ 
என்னவென்று தெரிந்திருக்கும்‌ என்று 
நினைக்கிறேன்‌. அவர்‌ சொன்னதும்‌ சரிதான்‌. 
அது எனக்கும்‌ தெரிந்த விஷயம்தான்‌. 
ஆனாலும்‌, அதை நான்‌ அவ்வளவு கண்டிப்பாக 
அனுசரிக்காததற்குக்‌ காரணம்‌ இருக்கிறது. ஒரு 
கதையும்‌ கருத்தும்‌ என்று எடுத்துக்‌ கொண்டால்‌ 
அதை இரண்டு வகையில்‌ சொல்ல முடியும்‌. 


ஒன்று: நிகழ்ச்சிகளை வரிசையாகச்‌ 
சொல்லி, கடைசியில்‌ நாம வரவேண்டிய 
முடிவுக்கு, அதாவது கருத்து அடைவுக்கு 
வருவது. 


இரண்டு: முதலிலேயே கருத்தைச்‌ 
சொல்லிவிட்டுப்‌ பிறகு அதை நியாயப்படுத்தக்‌ 
கூடிய நிகழ்ச்சிகளை வரிசையாகச்‌ 
சொல்லிக்கொண்டு போவது. என்னுடைய 
கதை இரண்டாவது வகைகையைச்‌ சேர்ந்தது. 
அதனால்‌, அஸ்திவாரத்தைக்‌ கொஞ்சம்‌ பலமா 
போட்டுவிட்டுத்தான்‌ ஆரம்பிக்க வேண்டும்‌. 
இருந்தாலும்‌, நன்றி ரசிகர்‌ அவர்களே! 
நான்‌ இப்போதே எனது பயணத்தைத்‌ 


தொடங்குகிறேன்‌. 
(மீண்டும்‌ பழையபடி பழைய தொனியில்‌.) 


ஒரு மனுஷனையும்‌ அவனோட 
நகரத்தையும்‌ சேத்துக்‌ கட்டியிருக்க சங்கிலி 
அவனோட பர்ஸ்தானா? அது போயிட்டா 
எல்லாம்‌ போயிடுமா? என்ன வாழ்க்கை விதி 
இங்க அமலில்‌ இருக்கு. சரி, பொதுவான 
மனுஷ ஜாதிமேல வச்ச அக்கறை போதும்‌. 
இப்ப சொந்த கவலைக்கு வர்றேன்‌. கையில்‌ 
காசுமில்லை, கடன்‌ கொடுப்பார்‌ யாருமில்லை. 
வீட்டுக்கே நடராஜா சர்வீஸ்லதான்‌ 
திரும்பணும்‌. வீடு, தெப்பக்குளம்‌, தாமரை 
நகர்‌. அஞ்சு கிலோ மீட்டராச்சும்‌ இருக்காதா? 
நடந்துட முடியாதா? முடியுமா முடியாதாங்குற 
கேள்வியில்ல. முடிஞ்சாகணும்‌. ஓகே. ஆனா 
நேரா விடுவிடுன்னு நடந்துடக்‌ கூடாது. 
எப்பவும்‌ டவுனுக்கு வந்ததும்‌ காச வச்சுக்கிட்டு 


14-02-2019 12௦ | 


நடந்து போற ருட்லயே இப்ப காசு இல்லாம 
நடந்து, இந்த அனுபவம்‌ எப்படியிருக்கும்னு 
பாத்துடனும்‌. சரி நடக்கலாம்‌. 


(அவன்‌ கயிற்றின்‌ ஆரம்பத்தை வலது 
கையில்‌ பிடித்துக்‌ கொள்கிறான்‌. பிறகு 
தேவாலயம்‌ போர்டை நோக்கி மிக மெதுவாக 
நடக்கிறான்‌. இங்கே நடிகன்‌ நடக்காமலே 
நடக்கும்‌ மெளன நாடக (11/1௦) நுட்பத்தைப்‌ 
பயன்படுத்திக்‌ கொள்ளலாம்‌.) 


இந்தத்‌ தேவாலயம்‌ வந்தாச்சு. என்னப்‌ 
பாத்ததும்‌ தேவாலயம்‌ வாசல்ல இருக்க 
பிச்சக்காரங்க எல்லாம்‌ உஷாராயிடுறாங்க. 
தட்டுகள கையில்‌ எடுக்கிறாங்க. அடப்‌ 
பாவிங்களா, இப்ப, என்‌ நெலம உங்க 
நெலமயவிட மோசமப்பா. இப்ப 
ஒங்ககிட்டனாலும்‌ ரெண்டொண்ணு இருக்கும்‌! 


இந்தக்‌ கோயில்‌ வாசல்‌ வரிசையில்‌ 
கூட நான்‌ யாருக்கும்‌ பிச்ச போட்டதில்லை. 
ஒரேயொரு தடவமட்டும்‌, அந்தா, கடைசியில 
உக்காந்திருக்கானே தாடி ஆசாமி, அவனுக்கு 
50 காசு போட்டுட்டேன்‌. அதுல இருந்து அவன்‌ 
புடிச்சுக்கிட்டான்‌. எப்ப என்னப்‌ பாத்தாலும்‌ 
அவன்‌ முகம்‌ மலர்ந்திடும்‌. அதுல நூறு 
பெர்சன்ட்‌ எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பையும்‌, 
முகமலர்ச்சியையும்‌ கெடுக்க விரும்பாமயே, 
அப்புறம்‌ ஒவ்வொரு தடவையும்‌ காசு போட 
ஆரம்பிச்சேன்‌. எனக்குக்கூட ஒரு ஆசை. ஒரு 
தடவ இவனுக்குக்‌ காசு போடாம விட்டு இவன்‌ 
ரியாக்ஷன்‌ எப்படியிருக்கும்னு பார்க்கணும்‌. 
ஆனா போடாம, இருக்க முடியாது. இப்ப ஒரு 
சான்ஸ்‌, இவன்‌ ரியாக்ஷன்‌ எப்படியிருக்கும்னு 
பாத்துடலாமே. 


(அவன்‌ நான்கு அடிகள்‌ நடக்கிறான்‌. பின்‌ 
சட்டென்று திரும்பிக்கீழ்நோக்கிப்‌ பார்க்கிறான்‌. 
பார்த்துத்‌ திகைக்கிறான்‌.) 


ஓ!, இது என்ன பார்வை! நான்தான்‌ 
பிச்சைக்காரன்‌ என்றால்‌, நீ எனக்குமேல 
பிச்சக்காரனா போயிட்டியா? என்று கேட்கும்‌ 
பார்வையா! அதுதான்‌ அந்த அமரத்துவமான 
பொன்‌ மொழியா! இருந்தத விட இப்ப ரெண்டு 
மடங்கு மூணு மடங்கு அதிகமாகத்‌ தெரியுது. 
இப்பக்‌ குடிச்சாகணுமென்னு வருது! இதுதான்‌ 


| | 11th Advance Tamil - FINAL.indd 116 


116 


மனுஷ புத்தி. இல்ல? சில மனுஷ பலவீனங்கள்‌ 
அவன்‌ மண்டைக்குள்ளயே உறஞ்சு கெடக்கு. 
The gone fish was so big — ஓடன முயல்தான்‌ பெரிய 
முயல்‌. 

(அவன்‌ தொடர்ந்து நடக்கிறான்‌.) 


ரெண்டு பக்கமும்‌ கடைகள்‌. வர்த்தக 
நிறுவனங்கள்‌. பகல்லயே, பத்து பன்னென்டு 
டியூப்‌ லைட்‌ போட்டு ஜொலிக்கும்‌ ஜவுளிக்‌ 
கடையில இருந்து செருப்புக்கடை வரையிலும்‌. 
ஆனா இன்னிக்கி எனக்கு எதுவுமே 
சம்பந்தமில்ல. எனக்குக்‌ கொஞ்சம்‌ தமாஸா 
கூட இருக்கு. இன்னைக்கு இவனுக யாராலயும்‌ 
என்னைய ஒண்ணும்‌ அட்ராக்ட்‌ பண்ணிட 
முடியாதாக்கும்‌. மேலக்‌ கோபுர வாசல்‌. இந்த 
வாசல்‌ தெருவும்‌ கீழக்‌ கோபுர வாசல்‌ தெருவும்‌ 
சந்திக்கிற எடத்துல ஒரு நாலஞ்சு பழைய 
புஸ்தகக்‌ கடை. எனக்குப்‌ புதுப்‌ புத்தகங்கள்‌ 


பிரியம்தான்‌. ஆனா, பழைய புஸ்தகம்னா கேரி. 


ஆனா, இப்ப பயம்‌. இந்தப்‌ பழைய புத்தகக்‌ 
கடையும்‌ அந்தப்‌ பாரதி புத்தக நிலையம்‌ மாதிரி 
ஏதாவது ஏடாகூடமா கேட்டு வச்சா? மெதுவா 
நழுவுறேன்‌. 


கீழக்கோபுர வாசல்‌ இன்னம்‌ நூறு 
நூத்தம்பது அடியிருக்கும்‌. அய்யோ போச்சுடா! 
திண்டுக்கல்‌ செல்வராஜு மாமா! செல்வராஜ்‌ 
மாமா அடுத்தவன்‌ பாக்கெட்ல கை வைக்கிற 
65-வது கலைய அய்யம்‌ திரிபுற அறிஞ்சவரு. 
'தெரிந்தவன்‌ என்று ஒருவன்‌ கண்ணில்‌ படுவது 
என்பதே தனக்குச்‌ செலவு செய்வதற்காக' 


என்ற கொள்கையுடையவர்‌. "வா! வா! வா! 
பாத்து எவ்வளவு நாளாச்சு. மொதல்ல டிபன்‌ 
வாங்கிக்குடு." இது பாலபாடம்‌. முடிஞ்சா 
ஒரு வேட்டி சட்டை கூட வாங்கிடுவாரு. 


கீழக்கோபுர வாசல்‌ 


14-02-2019 12௦ | 


இந்தப்‌ பிக்பாக்கெட்‌ விவகாரம்‌ எல்லாம்‌ 
அவருக்கு அத்துப்படி. எனக்கு இத்தனை 
வருஷத்துக்குப்‌ பின்னாடி இப்பதான்‌ ஒரு தடவ 
நடந்திருக்கு. இனி வாழ்நாள்‌ பூரா நடக்காதுனு 
நெனைக்கிறேன்‌. ஏன்னா, இனிமே பர்ஸ்‌ 
வச்சுக்கவே போறதில்ல. ஆனால்‌, செல்வராஜ்‌ 
மாமாவுக்கு எத்தினியோ தடவ பிக்பாக்கெட்‌ 
போயிருக்கு. எவன்‌ கிட்டயாவது திண்டுக்கல்‌ 
போக டிக்கட்டுக்குப்‌ பணம்‌ கறக்கணும்னா 
இவருக்குப்‌ பிக்பாக்கெட்‌ ஆயிடும்‌! 


இப்பநான்‌ இவருகிட்ட உண்மையைச்‌ 
சொன்னா, என்னாடா? மாப்ள நம்ம வழியிலயே 
வர்றானானுதான்‌ நெனப்பாரு. அதோட 
இவருகிட்ட இன்னொரு நல்ல குணம்‌. எவ்வளவு 
செலவு வச்சாலும்‌ யாராச்சும்‌ அகப்பட்டா, 
என்னப்பா ஒரு காப்பி வாங்கிக்‌ குடுக்க அப்படிப்‌ 
பேய்முழி முழிக்கிறான்னு சொல்லக்‌ கூடியவர்‌. 
(பதற்றத்துடன்‌) ஆக எப்படியும்‌ இவருகிட்ட 
இருந்து தப்பிச்சாகணும்‌. நான்‌ சட்டுன்னு 
ரைட்ல அருணா ஜவுளிக்கடையப்‌ பார்த்து 
நடக்குறேன்‌. 


(அவன்‌ கயிற்றை விட்டுவிட்டு நடு - முன்‌ 
மேடைக்கு வருகிறான்‌.) 


அங்க ஜவுளிக்கடை ஓரம்‌, 'எதெடுத்தாலும்‌ 
பத்து ரூபா முன்னால வந்து நின்னுக்கிறேன்‌. 
உடனே என்னோட ஊனக்கண்‌ போயி, 
ஞானக்கண்‌ திறந்துடுது. 


(அவன்‌ ஒரு மாதிரி உடம்பைக்‌ குறுக்கிக்‌ 
கொள்ளக்‌ கண்கள்‌ மட்டும்‌ திசை மாறுகின்றன) 


மாமா ரோட்டு நடுவுல வர்ராரு. பத்தடி, 
15 அடி, 30 அடி, இப்ப சரியா என்‌ முதுகுக்குப்‌ 
பின்னாடி போய்க்கிட்டு இருக்காரு. 10, 20, 
30, 40, 50 அடி, மாமா போயே போயிட்டாரு. 
போயிட்டாருனு தெரிஞ்சு தலையைத்‌ திருப்பிப்‌ 
பாக்குறேன்‌. என்‌ கண்கள்‌ ஞானக்கண்‌ 
இல்ல. பூனக்கண்ணுனு அப்பதான்‌ தெரியுது. 
மாமாவும்‌ ரெண்டு பேர்‌ தள்ளி, 'எதெடுத்தாலும்‌ 
பத்து ரூபா பாத்துக்கிட்டு இருக்காரு. நான்‌ 
நைசா நழுவுறேன்‌. 


(மீண்டும்‌ பழைய இடத்திற்குச்‌ சென்று 
கயிற்றைப்‌ பிடித்துக்‌ கொள்கிறான்‌. நடக்கிறான்‌.) 


| | 11th Advance Tamil - FINAL.indd 117 


17 


ஞாபகம்‌ வருது. எங்க வீட்டுப்‌ பக்கத்துல 
ஒரு குடிசை. அதுல ரெண்டு சிறுசுகளோட 
லெட்சுமி. 
வயசுப்‌ பையன்‌ பள்ளிக்கூடத்துல சுற்றுலா 
போறாங்கனு 10 ரூபா கேட்டப்ப சொல்றா 'அட 
போடா, நான்‌ ஒரு ரூவாயக்‌ கண்டு ஒரு வாரம்‌ 
ஆவுது தெரியுமா?' அவன்‌ கிட்ட சொன்னது 
மட்டுமில்ல, மறுநாள்‌ எங்க வீட்டுக்கும்‌ வந்து, 


ஒரு நாளு அவளோட 10 


கண்‌ கலங்க அதச்‌ சொல்லிட்டுத்தான்‌ 10 ரூபா 
கடன்‌ வாங்கிட்டுப்‌ போனா. ஒரு ரூபாய்‌ இல்லாம 
ஒரு வாரமா ஒருத்தி - ரெண்டு பிள்ளைகளோட ! 
அப்பக்கூட அது எனக்குப்‌ பெருசா ஒரைக்கல. 
இப்பதான்‌ அதோட முழு கனம்‌ தெரியுது. 


(அவன்‌ 'கீழமாசி' வருகிறான்‌) 


கீழமாசி வீதி வந்தாச்சு. இங்க இருந்துதான்‌ 
வழக்கமா தெப்பக்குளம்‌ பஸ்‌ ஏறுறது. இப்ப, 
இன்னிக்கு இங்க இருந்துதான்‌ எக்ஸ்ட்ரா 
நடை. விளக்குத்தூண்‌ தாண்டி, கீழ வெளிவீதி 
போயி, அப்புறம்‌ அங்க இருந்து நேரா நடையைக்‌ 
கட்டணும்‌. கீழவெளி வீதி வந்தாச்சு. மாலை 
மங்கிட்ட நேரம்‌. பஸ்‌ ஸ்டாண்டுல கொஞ்சம்‌ 
பேரு நின்னுகிட்டு இருக்காங்க. ஒரு யோசன. 
யாராச்சும்‌ தெரிஞ்சவங்க இருக்காங்களானு 
பாக்கலாமே. இருந்தா பேசிக்கிட்டு இருந்துட்டு, 
பஸ்‌ வந்ததும்‌ எனக்கும்‌ டிக்கட்‌ வாங்கிடுங்கனு 
சிம்பிளா சொல்லிட்டு ஏறிடலாமே. ஆனா 
அப்படி தெரிஞ்சவங்கதான்‌ யாரையும்‌ 
காணாம்‌. அப்ப ஒரு நிகழ்வு. பஸ்சுக்கு 
நின்ன பெரியவர்‌ ஒருத்தர்‌ திடீர்னு மயக்கம்‌ 
போட்டு விழுந்துடுறாரு. கூட இருந்த ஒரு 
சின்னப்பெண்‌ அய்யோ தாத்தா, தாத்தானு 
கத்துறா. ஒரே பரபரப்பு. ரெண்டு பேரு அவரத்‌ 
தூக்கி உக்கார வைக்கிறாங்க. ஒரு அம்மா 
என்னப்‌ பாத்து; ஒரு சோடா வாங்கியாங்களேனு 
கெஞ்சற மாதிரி சொல்ல, என்னையறியாம 
நான்‌ ஓடுறேன்‌. கடை பக்கத்துலதான்‌. 


சோடா கடை 


14-02-2019 12௦ | 


சொன்னதும்‌, கடைக்காரன்‌ ஒரு சோடாவ 
கொடுக்குறான்‌. கொண்ணாந்து தொடுத்ததும்‌ 
பெரியவர்‌ முகத்துல தெளிக்கிறாங்க. 
அவருக்குப்‌ பிரக்ஞை வர்ரதுக்கு முன்னால 
எனக்கு வந்துடுது. அடடா! அந்தச்சோடா 
பாட்டிலுக்கும்‌ காசுக்கும்‌ நாமதான பொறுப்பு. 
அதுக்கு எங்க போறது? பெரிய வெக்கக்கேடா 
இல்ல போயிடும்‌. அப்பதான்‌ என்‌ 
மண்டைக்குள்ளயும்‌ ஒரு கிரிமினல்‌ செக்ஷன்‌ 
இருந்தது புரிஞ்சது. அந்தக்‌ கூட்டத்தையும்‌, 
இருட்டையும்‌ பயன்படுத்திக்கிட்டு, மெல்ல 
நடையைக்‌ கட்டிட்டேன்‌. (மெல்லச்‌ சிரிக்கிறான்‌) 
இருந்தாலும்‌ நூறு இருநூறு அடி வரையிலும்‌ 
பயம்தான்‌; கடைக்காரன்‌ இல்லாட்டி யாராவது, 
சோடா வாங்கியாந்தது நீங்கதானேனு 
கூப்பிடுட்டா? 
(மீண்டும்‌ நடக்கிறான்‌) 
தினமணி டாக்கீஸ்‌ வந்தாச்சு, 
குருவிக்காரன்‌ சாலை சந்திப்பு வந்தாச்சு, 
இன்னம்‌ ரெண்டு பர்லாங்கு நடக்கணும்‌. 
கை, கால்‌ அசந்து வருது. (அவன்‌ நடையில்‌ 
களைப்பும்‌ தளர்ச்சியும்‌) இனிமே கட்டடங்கள்‌ 
கூட அவ்வளவு கிடையாது. ஆடிக்காத்து வேற. 
இந்தா, அதுவும்‌ அது பங்குக்கு என்னையப்‌ பதம்‌ 
பாக்க வந்துருச்சு போல இருக்கே. 
(காற்றின்‌ பெரிய இரைச்சல்‌ 
கேட்கிறது. அவன்‌ காற்றையும்‌, கண்ணில்‌ 
விழும்‌ தூசியையும்‌ சமாளிக்க முடியாமல்‌ 
தடுமாறுகிறான்‌. பிறகு காற்று மெல்ல அடங்கப்‌ 
பெருமூச்சு விடுகிறான்‌; நடக்கிறான்‌) 
ஒரு வழியாக வீட்டுப்‌ பக்கம்‌ வந்தாச்சு, 
அந்தா வீடு. 
(அவன்‌ நின்று கண்கள்‌ விரியப்‌ பார்க்கிறான்‌) 
அதென்ன வீட்டு முன்னால்‌ அவ்வளவு 
கூட்டம்‌? என்ன நடந்திருக்கும்‌? யாருக்கும்‌ 
ஓடம்பு சரியில்லயா? ஏதோ ரெண்டு போலீஸ்‌ 
தொப்பி கூடத்‌ தெரியுது. 
(வேகமாக நடந்து வீட்டருகில்‌ வருகிறான்‌) 
யாரோ சொல்றாங்க, "என்னாது அந்தா 
அங்க வர்றது அவரு மாதிரியில்ல தெரியுது" 
திமர்னு கூட்டம்‌ பூரா என்‌ பக்கம்‌ திரும்புது. 
என்‌ மனைவி அழுது அடிச்சுக்கிட்டு ஓடி வர்றா. 
பின்னால என்‌ அம்மா. பிள்ளைங்க. விஜி என்‌ 
மேல விழுந்து, கட்டிப்‌ பிடிச்சு அழுகுறா. 
எனக்கு ஒண்ணும்‌ வெளங்கல. என்னா 
என்னானு கேக்குறேன்‌. அம்மாதான்‌ 
"அட அய்யா, நீ பஸ்ல அடிபட்டி செத்துப்‌ 


| | 11th Advance Tamil - FINAL.indd 118 


118 


போயிட்டேனு சொல்லிட்டாங்க அய்யா"னு, 
சொல்லிட்டு அழுவுறாங்க. 

விஷயம்‌ இதுதான்‌, என்‌ பர்ஸ அடிச்சுட்டுப்‌ 
போனவன்‌ ஏதோ ஒரு பஸ்ல அடிபட்டுச்‌ செத்துப்‌ 
போயிருக்கான்‌. அவன்‌ கிட்ட என்னோட 
பர்ஸ்‌. அதுல என்‌ விலாசம்‌. தகவல்‌ கொடுக்க 
போலீஸ்‌ என்‌ வீட்டுக்கு வந்தாச்சு. 

(அவன்‌ அங்குள்ள நாற்காலியில்‌ 
உட்காருகிறான்‌. சிறிது நேரம்‌ எடுத்துக்‌ 
கொள்கிறான்‌.) 

எல்லாரும்‌ போயாச்சு. வீடும்‌ நார்மல்‌ 
ஆயிடுச்சு. பிள்ளைங்க, விஜி, அம்மா 
எல்லாரும்‌ படுத்தாச்சு. எனக்குத்தான்‌ தூக்கம்‌ 
வரல. நடந்தது எல்லாம்‌ வந்து, வந்து போவுது. 
ஆனா, இது அடிக்கடி வருது. லெட்சுமி 
சொன்னது. "அட போடா, ஒரு ரூவாயக்‌ கண்டு 
வாரம்‌ ஒண்ணாச்சு' 

(அவன்‌ நாற்காலியில்‌ எவ்வளவு கால்‌ நீட்டிச்‌ 
சாய முடியமோ அவ்வளவு சாய்ந்து தலையைப்‌ 
பின்புறமாகப்‌ போடுகிறான்‌. மெல்ல மேடையில்‌ 
ஒளி குறைய, திரையும்‌ இறங்குகிறது.) 


ஜெயந்தன்‌ (1937 - 2010) 

ஜெயந்தன்‌ என்னும்‌ 
புனைப்‌ பயர்‌ 
உக ட ண்ட வர்‌ 
பெ.கிருஷ்ணன்‌. இவர்‌, 
திருச்சி மாவட்டம்‌ 
மணப்பாறையையச்‌ 
சேர்ந்தவர்‌. இவரது 
நினைக்கப்படும்‌ என்ற 
நாடகம்‌ இலக்கியச்‌ சிந்தனை பரிசு பெற்றது. 
'சிறகை விரி, வானம்‌ உனது' என்னும்‌ 
இவரது வானொலி நாடகம்‌, அகில இந்திய 
வானொலியில்‌ முதல்‌ பரிசு பெற்றது. இவர்‌, 
'சிந்தனைக்கூடல்‌' என்னும்‌ அமைப்பைத்‌ 
தொடங்கி, இளைஞர்களுக்கு எழுத்துப்‌ 
பயிற்சியையும்‌ பேச்சுப்‌ பயிற்சியையும்‌ அளித்தவர்‌. 


14-02-2019 17:28:11 | | 


கட்டுரை 


பேச்சுக்கலை 


'வாயுள்ள பிள்ளைதான்‌ பிழைக்கும்‌' என்று 
சொல்லக்‌ கேட்டிருப்போம்‌. பேச்சின்‌ மூலம்‌ 
எண்ண ஓட்டங்களையும்‌ உணர்வுகளையும்‌ 
வெளிப்படுத்த முடியும்‌. தனிமனிதனின்‌ 
தேவைக்கு மட்டுமல்லாமல்‌ சமூகத்தின்‌ 
தேவைக்கும்‌ பேச்சுக்கலை அவசியமாகும்‌. 
கருத்து வெளிப்பாட்டிற்கான பேச்சுமொழி, 
கலை வடிவமாக உருப்பெற்றுச்‌ சமூகத்தின்‌ 
மிக இன்றியமையாத அடையாளமாகவும்‌ 
ஆளுமைக்‌ திறனாகவும்‌ வளர்ந்திருக்கிறது. 
இதன்‌ காரணமாகவே 


ஆர்த்தசபை நூற்றொருவர்‌ ஆயிரத்து ஒன்றாம்‌ புலவர்‌ 
வார்த்தை பதினாயிரத்து ஒருவர்‌ 
என்று ஒளவையார்‌ பாடியுள்ளார்‌. கற்றறிந்த 
அறிஞர்கள்‌ கூடியிருக்கும்‌ உயர்ந்த சபைகளில்‌ 
அமரும்‌ தகுதி, நூறுபேரில்‌ ஒருவருக்கே 
கிடைக்கும்‌. ஆயிரம்‌ பேரில்‌ ஒருவரே கவிஞராகத்‌ 
திகழ்வார்‌. ஆனால்‌, பத்தாயிரம்‌ பேரில்‌ ஒருவரே 
சிறந்த பேச்சாளராகத்‌ திகழ்வார்‌ என்று 
ஒளவையார்‌ வலியுறுத்தியுள்ளார்‌. இத்தகைய 
ஆற்றல்வாய்ந்தது பேச்சுக்கலை. 
பேச்சுக்கலையின்‌ ஆற்றல்‌ 

பேச்சு, தனிமனிதனுக்குப்‌ பயன்படுகிறது. 
பேச்சுக்கலை, தனிமனிதனுக்கும்‌ 
சமூகத்திற்கும்‌ பயன்படுகிறது. அது, மக்களின்‌ 
வாழ்க்கை முறைகளையும்‌ நாகரிகத்தையும்‌ 
பண்பாட்டையும்‌ கலாச்சாரத்தையும்‌ 
பேணிப்பாதுகாக்கிறது. ஒழுங்குபடுத்தப்பட்ட 
சமுதாயத்தை வடிவமைக்க உதவுவது 
பேச்சுக்கலை ஆகும்‌. உலகின்‌ மிகச்சிறந்த 
தலைவர்கள்‌ தங்கள்‌ பேச்சாற்றலால்‌ 
சமூகத்தில்‌, அரசியலில்‌ மிகப்பெரிய 
மாற்றங்களைச்‌ செய்திருக்கிறார்கள்‌. 


மன்னர்‌ ஆட்சியை, ஏகாதிபத்திய ஆட்சியை, 
அந்நியர்‌ ஆட்சியை, கொடுங்கோல்‌ ஆட்சியை, 
முடியாட்சியை வீழ்த்தி மக்களாட்சியை 


| | 11th Advance Tamil - FINAL.indd 119 


19 


மலரச்செய்த ஆற்றல்‌ உடைய கலை 


ய்‌ ட. ட யூ ப்‌ 
பேச்சுக்கலை ஆகும்‌. 


மக்களாட்சி, தேசியம்‌, பொதுவுடைமை, 
சமத்துவம்‌, சகோதரத்துவம்‌, சுதந்திரம்‌, 
விழிப்புணர்வு முதலான பண்புகள்‌ ஒரு நாட்டில்‌ 
வளர்வதற்குத்‌ துணையாக இருப்பது மனிதனின்‌ 
தனித்திறமை வாய்ந்த பேச்சுக்கலையாகும்‌. 


அமெரிக்கக்‌ குடியரசுத்‌ தலைவராக இருந்த 
உட்ரோ வில்சனிடம்‌ நண்பர்‌ ஒருவர்‌, " நீங்கள்‌ 
கால்மணி நேரம்‌ சொற்பொழிவாற்ற எத்தனை 
நாள்கள்‌ தயார்‌ செய்வீர்கள்‌?" என்று கேட்டார்‌. 
அதற்கு அவர்‌, "இரண்டு வாரம்‌" என்றாராம்‌. 
பிறகு, "ஒரு மணி நேரம்‌ பேச ஒரு வாரம்‌" 
என்றாராம்‌. பிறகு, "இரண்டு மணி நேரம்‌ பேச 
வேண்டும்‌ என்றால்‌, எத்தனை நாள்‌ தயார்‌ 


செய்வீர்கள்‌?" என்று கேட்டதற்கு "இப்போதே 
பேசுகிறேன்‌" என்றாராம்‌. 


பேச்சும்‌ பேச்சுக்கலையும்‌ 


எண்ணத்தை வெளிப்படுத்த சைகை 
பயன்பட்டது. அழுகை, சிரிப்பு, அச்சம்‌ 
முதலான உணர்ச்சிகளை வெளிப்படுத்த 
இயல்பாக எழுந்த ஒலிக்குறிப்புகள்‌ ஒருவரின்‌ 
எண்ணத்தையும்‌ உணர்வையும்‌ தெரிவித்தன. 
இனக்குழுக்களாக வாழ்ந்த மனிதச்‌ சமூகம்‌ பல 
நூற்றாண்டுகளாக ஒலியைக்‌ கும்‌ தேவைக்குப்‌ 


14-02-2019 17:28:11 | | 


பயன்படுத்தி வந்தது. அதன்‌ பக்குவப்பட்ட 
வடிவமாகப்‌ பேச்சுமொழி விளங்குகிறது. 


அன்றாடம்‌ பேசுவது பேச்சு. அது மக்களை 
ஈர்க்கும்‌ கலையாவது பேச்சுக்கலை. பேச்சில்‌ 
உணர்ந்ததை உணர்ந்தவாறு தெரிவித்தால்‌ 
போதுமானது: ஆனால்‌, மேடைப்பேச்சிலோ 


உணர்ந்ததனை, உணர்த்தும்‌ வகையிலும்‌ 
தெரிவித்தல்‌ வேண்டும்‌. மனிதர்களின்‌ 
ஐம்புலன்களுக்கும்‌ பணிகள்‌ இருக்கின்றன. 
ஐம்புலன்களின்‌ இயல்பான பணிகள்‌ திறன்‌ 
படைத்தாக மாறும்போது கலைசார்ந்ததாகச்‌ 
செழிப்படைகின்றன. நாக்கு, சுவைத்தல்‌ என்கிற 
பணியைச்‌ செய்கிறது: பேசுவதற்கும்‌ உதவுகிறது. 


அன்றாடத்தேவைக்கான பேச்சு இன்னும்‌ 
கலைத்தன்மை சேர்ந்து பேச்சுக்கலையாகிறது. 
பேச்சில்‌ அழகு, ஒழுங்கமைவு மற்றும்‌ 
திறன்கள்‌ இணையும்போது, அது கலை 
ஆகிறது. பேச்சு, கலைவடிவம்‌ பெறுவதே 
பேச்சுக்கலையாகும்‌. பேசுபவரின்‌ திறன்‌, 
மொழியின்‌ திறன்‌ இரண்டும்‌ பேச்சுக்கலையின்‌ 
அடிப்படைகளாகும்‌. பேசுபவரின்‌ ஒலிப்பு, 
பேச்சின்‌ ஏற்ற இறக்கம்‌, குரல்வளம்‌ ஆகியவை 
பேசுபவரின்‌ திறனாகும்‌. அடுக்குமொழி, 
மரபுத்தொடர்‌, கவிதை, பாட்டு, உரையாடல்‌ 
ஆகியன மொழியின்‌ வளங்களாகும்‌. இவை 
சிறப்பாகப்‌ பேசுவதற்கும்‌ பேச்சானது, கலை 
வடிவம்‌ பெறுவதற்கும்‌ உதவுகின்றன. பேச்சும்‌ 
மேடைப்பேச்சும்‌ வெவ்வேறானவை. 


பேச்சாளரின்‌ பண்புகள்‌ 


கருத்துத்தெளிவு, சுருக்கம்‌, தன்கருத்தில்‌ 
என்றும்‌ உறுகி, நூல்வழிக்‌ கற்றது மட்டுமன்றித்‌ 
தன்சுயசிந்தனைக்‌ கருத்துகளை முன்வைத்தல்‌, 
கேட்பவர்களுக்குப்‌ புரியும்‌ எளிய மொழிநடை, 
நகைச்சுவை உணர்வு, அவையறிந்து பேசுதல்‌, 
நேரமறிந்து பேசுதல்‌, உண்மையை மட்டுமே 
பேசுதல்‌, சாதி, மக, மொழி, இன, தூண்டல்களும்‌ 
வேறுபாடுகளும்‌ இன்றிப்‌ பேசுதல்‌, பிறரது 
கருத்துகளை ஏற்கும்‌ மனப்பான்மை, பிறரது 
நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல்‌, தமக்கு 
ஒதுக்கப்பட்ட நேரத்திற்குள்‌ பேசி முடித்தல்‌ 
போன்றவை பேச்சாளரின்‌ தலைசிறந்த 


பண்புகளாகும்‌. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 120 


120 


ய்‌ உர அறிவோம்‌ தெளிவோம்‌ 


"மனிதனுக்கு உள்ள திறமைகளில்‌ மிகுந்த 
போற்றுதலுக்குரியது பேச்சாற்றல்‌. அதைச்சரியாகக்‌ 
கைவரப்‌ பெற்றவர்கள்‌ அரசனைவிட அதிகாரம்‌ 
பெற்றவர்கள்‌. அந்தக்‌ கலையைக்கற்றவர்கள்‌ 
இந்த உலகில்‌ விருதலை பெற்ற ஆற்றலாக 
இயங்கக்கூடியவர்கள்‌" 


- வின்ஸ்டன்‌ சர்ச்சில்‌ 


குரலும்‌ மொழியும்‌ 
குரல்வளம்‌ சிறப்பாக இருந்தால்‌ பேச்சின்‌ 
நடைநலமும்‌ சிறக்கும்‌. 


: ஒரே குரலில்‌ சீராகப்‌ பேசுவது 
பார்வையாளருக்கு விரைவில்‌ சலிப்பை 


ஏற்படுத்திவிடும்‌. 


உ பேசும்‌ கருத்திற்கு ஏற்ற உணர்ச்சியை 
வெளிப்படுத்துவதாகப்‌ பேச்சின்‌ வெளிப்பாடு 
இருக்க வேண்டும்‌. மிகை உணர்ச்சி 
வெளிப்பாடுகளோ, உணர்ச்சியற்ற பேச்சோ 
இரண்டுமே தவிர்க்கப்பட வேண்டியவை. 


* உச்சரிப்பில்‌ தெளிவும்‌ பேச்சில்‌ உரிய 
ஏற்ற இறக்கமும்‌ அமைந்திருத்தல்‌ அவசியம்‌. 


* பேசும்‌ மொழியைப்‌ பிழையில்லாமல்‌ 
ஒலிக்கப்‌ பழகிக்கொள்ள வேண்டும்‌. பிழையான 
ஒலிப்பு, பேச்சையும்‌ பேச்சாளரையும்‌ 
நகைப்புக்குள்ளாக்கிவிடும்‌. 


உச்சரிப்புப்‌ பிழையின்மை, மொழியழகு, 
சொற்குற்றம்‌ இன்மை, சொல்லாட்சித்‌ திறமை 
ஆகியனவற்றையும்‌ கருத்தில்‌ கொள்ளுதல்‌ 
வேண்டும்‌. 
பேச்சாளருக்கான தகுதிகள்‌ 

* பேசும்‌ இடம்‌, பங்கேற்பவர்கள்‌ 
எண்ணிக்கை, பேச வேண்டிய கருத்து 
என்பனவற்றில்‌ கவனத்தோடு இருக்க 
வேண்டும்‌. 

* பேச்சை ஆரம்பிக்கும்‌ முன்னர்‌ நம்‌ 
சிந்தனையில்‌ சரியெனப்‌ பட்டவற்றை நன்றாகச்‌ 
சிந்தித்துப்‌ பேசவேண்டும்‌. 


14-02-2019 17:28:11 | | 


அவையை உயிரோட்டமுள்ளதாகவும்‌ 
சுறுசுறுப்பானதாகவும்‌ வைத்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌. 


. பொருத்தமான கேள்விகளையும்‌ 
பதில்களையும்‌ முன்வைத்தல்‌, பொருத்தமான 
நிகழ்வுகளையும்‌ கதைகளையும்‌ தம்‌ பேச்சில்‌ 
கூறுதல்‌ நல்லது. 


* பேசும்‌ கருத்துகளை ஒழுங்குபடுத்திக்‌ 
கொண்டு தொடக்கம்முதல்‌ இறுதிவரை 
பேச்சின்‌ அமைப்பை ஒரே சீராகப்‌ பேணுதல்‌ 
வேண்டும்‌. 


* ஒரு கருத்தைத்‌ திரும்பத்‌ திரும்பச்‌ 
சொல்லிச்‌ சலிப்படையச்‌ செய்யக்கூடாது. 


* பேச்சை முடிக்கும்போது நாம்‌ இதுவரை 
பேசிய பேச்சின்‌ சுருக்கத்தைச்‌ சொல்லி 
முடிப்பது சிறப்பு. 


உ பேசும்போது தேவையற்ற 
மெய்ப்பாடுகளையும்‌ உடல்‌ அசைவுகளையும்‌ 
தவிர்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 

“பேச்சில்‌ 'போலச்செய்தல்‌' என்பதைத்‌ 


தவிர்த்துத்‌ தனக்கெனத்‌ தனித்துவமான ஒரு 
நடையை ஏற்படுத்திக்கொள்ள வேண்டும்‌. 


்‌ படிப்போம்‌ சுவைப்போம்‌ 


அமெரிக்காவில்‌ நிறவெறிக்கு  . 
எதிராகக்‌ கிளர்ந்தெழுந்து 
தம்‌ உரைகள்‌ மூலம்‌ 
சமத்துவத்தை எருத்துரைத்த | 4 
மார்ட்டின்‌ லூதர்‌ கிங்‌ (Mஅாtin 


Luther king) சிறந்த பேச்சாளர்‌. : 
கறுப்பின மக்களுக்கு 
அதிகாரத்தில்‌ பங்கு வேண்ரும்‌ என்ற அவரின்‌ 
போராட்டங்கள்‌ அவரின்‌ சிறந்த உரைகள்‌ மூலமே 
மக்களைச்‌ சென்றடைந்தன. 1963 ஆம்‌ ஆண்மு 
ஆற்றிய 'எனக்கொரு கனவு உள்ளது' (l HAVE 
A DREAM) என்ற உரை மிகச்சிறந்த உரையாக 
இன்றளவும்‌ போற்றப்பருகின்றது. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 121 


121 


* குறித்த நேரத்தில்‌ பேச்சை ஆரம்பிக்கவும்‌ 
முடிக்கவுமான பயிற்சியில்‌ தேர்ந்தவராக 
இருத்தல்‌ வேண்டும்‌. 

* பேசும்போது நம்முடைய பார்வையை 
அவையோர்‌ அனைவரின்‌ பக்கமும்‌ செலுத்த 
வேண்டும்‌. 

௨ பள்ளி, கல்லூரிகளில்‌ நடைபெறும்‌ 
பேச்சுப்‌ போட்டிகள்‌, ஊரில்‌ நடக்கும்‌ 
நிகழ்ச்சிகள்‌ போன்றவற்றில்‌ கலந்துகொண்டு, 
மேடையில்‌ அச்சம்‌, கூச்சமின்றிப்‌ பேசுவதற்குப்‌ 
பழக வேண்டும்‌. 
பேச்சின்‌ முக்கூறுகள்‌ 

முறைப்படுத்தப்பட்ட உழைப்பும்‌, 
சிறந்த திட்டமிடலும்‌ ஒருவரின்‌ வெற்றிக்கு 
அணி செய்கின்றன. பேசும்‌ பொருளை 
ஒழுங்குமுறைக்குக்‌ கொண்டுவந்து 
தொடக்கம்‌, இடைப்பகுதி, முடிவு எனப்பகுத்துப்‌ 
பேசுவதையே பேச்சின்‌ கூறுகள்‌ என்கிறோம்‌. 
இதனை எடுத்தல்‌, தொடுத்தல்‌, முடித்தல்‌ 
எனவும்‌ கூறலாம்‌. 


எடுத்தல்‌ 

பேச்சைத்‌ தொடங்குவது எடுப்பு. தொடக்கம்‌ 
நன்றாக இராவிட்டால்‌ கேட்பவர்களுக்குப்‌ 
பேச்சினைக்‌ குறித்த நல்லெண்ணம்‌ 
தோன்றாது. சுருக்கமான முன்னுரையுடன்‌ 
தொடங்க வேண்டும்‌. தடங்கலின்றிப்‌ பேச்சைத்‌ 
தொடங்குவதே நல்ல அடித்தளமாகும்‌. 
அவையோருக்கு வணக்கம்‌ கூறி, சிறிய 
அறிமுகத்துடன்‌ தொடங்க வேண்டும்‌. 
அறிஞர்களின்‌ மேற்கோள்கள்‌, கவிதைவரிகள்‌, 
ஆர்வத்தை ஏற்படுத்தும்‌ செய்திகளோடு 
தொடங்கலாம்‌. கேட்பவர்களுக்கு ஆர்வம்‌ 


ஏற்பட வேண்டும்‌ என்பதை மனத்திற்கொள்ள 
வேண்டும்‌. 
தொடுத்தல்‌ 

தொடக்கவுரைக்குப்‌ பிறகு, பொருளை 
விரித்துப்‌ பேசும்முறை தொடுத்தல்‌ எனப்படும்‌. 
சொல்ல வேண்டிய கருத்தைச்‌ சுருக்கமாகவும்‌ 
தெளிவாகவும்‌ எடுத்துரைக்க வேண்டும்‌. சிலர்‌ 
பேசும்போது, என்ன தலைப்பில்‌ பேச வந்தோம்‌ 
என்பதையே மறந்து பேசிக்கொண்டிருப்பர்‌. 


14-02-2019 17:28:11 | | 


பேச்சு நன்றாக இல்லாவிட்டால்‌ கேட்போரின்‌ 
கவனம்‌ சிதறிவிடும்‌. பேச்சு கேட்பவர்களைக்‌ 
கவர வேண்டும்‌. பேச்சின்‌ அடிப்படை, 
தெளிவாகப்‌ பேசுதலாகும்‌. ஆகையால்‌ 
சொல்‌ தெளிவும்‌ கருத்துத்‌ தெளிவும்‌ மிக 
முக்கியமானவை. கருத்து, சுருக்கமாக 
இருக்கும்போது தான்‌ பேச்சு சுவைக்கும்‌. 


நாம்‌ பேசும்‌ பேச்சு, எளிமையான 
சொற்களைக்‌ கொண்டதாகவும்‌ 
பார்வையாளர்களின்‌ ஆர்வம்‌ குறையாமல்‌ 
கருத்தைக்கொண்டு சேர்ப்பதாகவும்‌ அமைதல்‌ 
வேண்டும்‌. மேலும்‌ அது, கருத்தாழம்‌ 
உடையதாகவும்‌ தெளிவுடையதாகவும்‌ கருத்து 
விளக்கமுடையதாகவும்‌ அமையுமாயின்‌ 
வெற்றியடையும்‌. 


எண்ணங்களைச்‌ சொல்லும்‌ முறையால்‌ 
அழகுபடுத்துவதே அணி எனப்படும்‌. 
கேட்போர்‌ சுவைக்கத்தக்க உவமைகள்‌, 
எடுத்துக்காட்டுகள்‌, சொல்லாட்சிகள்‌, பல்வேறு 
நடைகள்‌, சிறுசிறு கதைகள்‌ முதலியன 
அமையப்‌ பேசுவதே சிறந்த பேச்சாகும்‌. 


உணர்ச்சி உள்ள பேச்சே உயிருள்ள 
பேச்சாகும்‌. பேச்சாளர்‌, தம்‌ உணர்ச்சிப்‌ 
பெருக்கில்‌ பேசக்கூடாது. கேட்போரின்‌ 
உள்ளத்தில்‌ தாம்விரும்பும்‌ உணர்ச்சியை 
ஏற்படுத்தும்‌ வகையில்‌ பேசுதல்‌ வேண்டும்‌. 
முடித்தல்‌ 

பேச்சை முடிக்கும்போதுதான்‌, பேச்சாளர்‌ 
தமது கருத்தை வலியுறுத்தவும்‌ கேட்போர்‌ 
மனத்தில்‌ பதியுமாறு சுருக்கிக்‌ கூறவும்‌ 
கூடும்‌. பேச்சின்‌ சுருக்கத்தைக்‌ கூறி முடித்தல்‌, 


உணர்ச்சியைத்‌ தூண்டும்‌ முறையில்‌ 
முடித்தல்‌, பாராட்டி முடித்தல்‌, பொருத்தமான 
கவிதையைக்கூறி முடித்தல்‌, அறிஞர்களின்‌ 
கருத்தைக்கூறி முடித்தல்‌ என முடிக்கும்‌ 
முறைகள்‌ பல உள்ளன. சிறந்த பேச்சாளர்‌ 
எப்படி முடித்தாலும்‌ அது அழகாகவே இருக்கும்‌. 


வடிவங்களும்‌ வகைகளும்‌ 

பட்டிமன்றம்‌, வழக்காடுமன்றம்‌, சிறப்புரை, 
வரவேற்புரை, தொகுப்புரை, தலைமையுரை, 
ஏற்புரை, நன்றியுரை, சொற்பொழிவு, 


| | 11th Advance Tamil - FINAL.indd 122 


122 


நகைச்சுவை மேடை, தொலைக்காட்சி 
விவாதமேடை, வானொலிஉரை, அரசியல்‌ 
பேச்சு, தொலைக்காட்சிஉரை எனப்‌ 
பலவகைகளையும்‌ பல வடிவங்களையும்‌ 
பேச்சுக்கலை கொண்டுள்ளது. 
இலக்கியங்களில்‌ பட்டிமன்றம்‌ 

தற்காலத்தில்‌ 'பட்டிமன்றம்‌' என்று 
அழைக்கப்படுவது,முன்பு பட்டி மண்டபம்‌ என்று 
அழைக்கப்பட்டது. பட்டிமண்டபம்‌ என்ற சொல்‌ 
சிலப்பதிகாரம்‌, மணிமேகலை, திருவாசகம்‌, 
கம்பராமாயணம்‌ முதலான நூல்களில்‌ 
காணப்படுகிறது. சிலப்பதிகாரத்தில்‌, "வேந்தன்‌ 
பகைப்புறத்துக்‌ கொடுத்த பட்டிமண்டபம்‌" 
(5-102) எனவும்‌ மணிமேகலையில்‌ 
"பட்டிமண்டபத்துப்‌ பாங்கு அறிந்து 
ஏற்றுமின்‌' (1 -16) எனவும்‌ குறிக்கப்பட்டுள்ளது. 
திருவாசகத்தில்‌ "பட்டிமண்டபம்‌ ஏற்றினை" 
(சதகம்‌ -41) என்றும்‌ சொல்லப்பட்டிருக்கிறது. 
"பன்னஅரும்‌ கலைதெரி பட்டிமண்டபம்‌' எனக்‌ 
கம்பராமாயணத்திலும்‌ வருகிறது. இதனால்‌ 
கலைகளை ஆராயும்‌ இடமே பட்டிமண்டபம்‌ 
என்பது புலனாகிறது. 


தற்காலத்தில்‌ 
பட்டிமன்றத்திற்கும்‌ வழக்காடுமன்றத்திற்கும்‌ 
உள்ள வேற்றுமைகள்‌ பின்வருமாறு: 


நடைடபெபறும்‌ 


மேடைப்பேச்சு நடை 


பொதுவாக மேடைப்பேச்சில்‌ கடின நடை, 
எளிய நடை, இலக்கிய நடை, அடுக்குமொழி 
நடை, கொச்சை நடை என ஐவகை நடைகள்‌ 
உள்ளன. 


பேச்சுக்கலையும்‌ ஆளுமைகளும்‌ 


ஒரு பேச்சு எந்த மேடையில்‌ 
நிகழ்த்தப்படுகிறதோ அந்த இடத்திற்கு 
மட்டுமே பொருத்தமாக இருந்தால்‌, அது 
நல்ல பேச்சாக மட்டுமே இருக்கும்‌. காலத்தை 
வென்று நிற்கும்‌ சொற்பொழிவாக உயர 
முடியாது. எல்லா மக்களுக்கும்‌ எல்லாக்‌ 
காலத்துக்கும்‌ ஏற்றுக்‌ கொள்ளும்படியான 
உண்மைகளை உள்ளடக்கி, இலக்கிய நயங்கள்‌ 
மிளிர அமைக்கப்பட்ட உரைகளே தலையாய 
சொற்பொழிவுகளாக நிலைத்து நிற்கின்றன. 


14-02-2019 17:28:11 | | 


* நருவரும்‌ இருதரப்பிலும்‌ மூன்றுபேர்‌ என்னும்‌ 
எண்ணிக்கையில்‌ கருத்துகளை முன்வைப்பர்‌. 
இந்த எண்ணிக்கை நேரத்திற்கும்‌ சூழலுக்கும்‌ 
தக்கவாறு மாறலாம்‌. 

1 பேசுபவரை நடுவர்‌ மட்ருமே குறுக்கிட்ரு, 
கருத்தைச்சொல்ல முடியும்‌. 


* ஒரு தலைப்பில்‌ மூவர்‌ கருத்துகளை முன்வைப்பர்‌. 


* இரு அணியின்‌ கருத்துகளையும்‌ கேட்டபின்‌ 
அவற்றுள்‌ ஏதேனும்‌ ஓர்‌ அணிக்கு ஏற்புடைய 
தீர்ப்பை வழங்கலாம்‌. 


* நடுவர்‌ இருதரப்பு கருத்துகளையும்‌ விடுத்துத்‌ 


* நருவரை நீதியரசர்‌ என்போம்‌. வழக்குத்‌ 
தொருப்பவர்‌, மறுப்பவர்‌ என மூவரைக்‌ கொண்மு 
வழக்காமுவர்‌. 


* நருவரும்‌ வழக்கை மறுப்பவரும்‌ வழக்குத்‌ 
தொடுப்பவரைக்‌ குறுக்கீரு செய்யலாம்‌. 


* ஒருவரே மூன்று நிலைகளில்‌ வழக்கை 
முன்வைப்பர்‌. 


* நருவர்‌ நீதியரசராக இருப்பதால்‌ முன்னுரையோ 
அடித்தளமோ கூறமாட்டார்‌. 


* வாதிருகின்ற இருவரின்‌ கருத்துகளின்‌ 


தன்கருத்தைத்‌ தீர்ப்பாகக்‌ கூறலாம்‌. 


விவேகானந்தரின்‌ சிகாகோ 
சொற்பொழிவு 


விவேகானந்தர்‌ அமெரிக்காவின்‌ சிகாகோ 
நகரில்‌ செப்டம்பர்‌ 11, 1893 அன்று நடைபெற்ற 
உலகச்‌ சமய மாநாட்டுக்‌ கூட்டத்தில்‌ ஆற்றிய 


சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகள்‌... 
அமெரிக்கச்‌ சகோதர சகோதரிகளே! 


இன்‌ பமும்‌ 
இதமும்‌ கனிந்த 
உங்கள்‌ வரவேற்புக்கு 
மறுமொழி கூற, 
இப்போது உங்கள்‌ 
முன்‌ நிற்கிறேன்‌. என்‌ 
இதயத்தில்‌ மகிழ்ச்சி 
பொங்குகிறது. 
அதனை வெளியிட 
வார்த்தைகள்‌ 
இல்லை. உலகத்தின்‌ 
மிகப்‌ பழமைவாய்ந்த துறவியர்‌ பரம்பரையின்‌ 
பெயரால்‌ உங்களுக்கு நன்றி கூறுகிறேன்‌. 


அனைத்துச்‌ சமயங்களின்‌ அன்னையின்‌ 
பெயரால்‌ நன்றி கூறுகிறேன்‌. பல்வேறு 


இனங்களையும்‌ பிரிவுகளையும்‌ சார்ந்த 
கோடிக்கணக்கானவர்களின்‌ பெயரால்‌ நன்றி 
கூறுகிறேன்‌. இந்த மேடையில்‌ அமர்ந்துள்ள 
பேச்சாளர்களுள்‌ சிலர்‌ கீழ்த்திசை 


| | 11th Advance Tamil - FINAL.indd 123 


123 


அடிப்படையில்‌ தீர்ப்பு வழங்குவார்‌. 


நாடுகளிலிருந்து வந்துள்ள பிரதிநிதிகளைப்‌ 
பற்றிக்‌ குறிப்பிடும்போது, 'வேற்றுச்‌ சமய 
நெறிகளை வெறுக்காக பண்பினைப்‌ பல 
நாடுகளுக்கு எடுத்துச்‌ சென்ற பெருமை 
இவர்களைத்தான்‌ சாரும்‌ என்று உங்களுக்குக்‌ 
கூறினார்கள்‌'. அவர்களுக்கும்‌ என்‌ நன்றி. பிற 
சமயக்கொள்கைகளை வெறுக்காமல்‌ மதித்தல்‌, 
அவற்றை எதிர்ப்பின்றி ஏற்றுக்கொள்ளுதல்‌ 
ஆகிய இரு பண்புகளை உலகத்திற்குப்‌ புகட்டிய 
சமயத்தைச்‌ சார்ந்தவன்‌ நான்‌, என்பதில்‌ 
பெருமையடைகிறேன்‌. எதையும்‌ வெறுக்காமல்‌ 
மதிக்கவேண்டும்‌ என்னும்‌ கொள்கைகளை 
நாங்கள்‌ நம்புவதோடு, எல்லாச்‌ சமயங்களும்‌ 
உண்மை என்று ஒப்புக்‌ கொள்ளவும்‌ 
செய்கிறோம்‌. 


என்‌ அருமைச்‌ சகோதரர்களே! பிள்ளைப்‌ 


பருவத்திலிருந்தே நான்‌ பாடிப்‌ பயின்று 
வருவதும்‌ கோடிக்கணக்கான மக்கள்‌ 
இன்றளவும்‌ நாள்தோறும்‌ தொடர்ந்து பாடி 
வருவதுமான பாடலின்‌ ஒருசில வரிகளை 
இங்கு உங்கள்முன்‌ குறிப்பிட விரும்புகிறேன்‌. 


எங்கெங்கோ தோன்றுகின்ற ஓடையெல்லாம்‌ 
இறுதியிலே கடலில்‌ சென்று 
சங்கமாம்‌ பான்மையினைப்‌ போன்றுலகோர்‌ 


பின்பற்றும்‌ தன்மை யாலே 


14-02-2019 17:28:11 | | 


துங்கமிகு நெறிபலவாய்‌ நேராயும்‌ 

வளைவாயும்‌ தோன்றி னாலும்‌ 
அங்கவைதாம்‌ எம்பெரும! ஈற்றில்‌ உனை 

அடைகின்ற ஆறே யன்றோ! 

இதுவரை நடந்துள்ள மாநாடுகளில்‌ 

மிகமிகச்‌ சிறந்ததாகக்‌ கருதக்கூடிய இந்தப்‌ 
பேரவை கீதையில்‌ உபதேசிக்கப்பட்டுள்ள 
பின்வரும்‌ அற்புதமான ஓர்‌ உண்மையை 
உலகத்திற்குப்‌ பிரகடனம்‌ செய்துள்ளது 
என்பதைக்‌ குறிப்பிட விரும்புகிறேன்‌. 


யார்‌ எந்த வழியாக என்னிடம்‌ வர 
முயன்றாலும்‌ நான்‌ அவர்களை அடைகிறேன்‌. 
ஒவ்வொருவரும்‌ ஒவ்வொரு வழிகளில்‌ என்னை 
அடைய முயல்கிறார்கள்‌. அவை எல்லாம்‌ 
இறுதியில்‌ என்னையே அடைகின்றன. 


பிரிவினைவாதம்‌, அளவுக்கு மீறிய 
சமயப்பற்று இவற்றால்‌ உண்டான சமயவெறி, 
இவை இந்த அழகிய உலகை நெடுநாளாக 
இறுகப்‌ பற்றியுள்ளன. அவை இந்தப்‌ பூமியை 
நிரப்பியுள்ளன. உலகை இரத்தவெள்ளத்தில்‌ 
மீண்டும்‌ மீண்டும்‌ மூழ்கடித்து, நாகரிகத்தை 
அழித்து, எத்தனையோ நாடுகளை 
நிலைகுலையச்‌ செய்துவிட்டன. இந்தக்‌ கொடிய 


அரக்கத்தனமான செயல்கள்‌ இல்லாதிருந்தால்‌ 
மனித சமுதாயம்‌ இன்றிருப்பதைவிட 
பலமடங்கு உயர்நிலை எய்தியிருக்கும்‌. 
அவற்றிற்கு அழிவுகாலம்‌ வந்துவிட்டது. 
இன்று காலையில்‌ இந்தப்‌ பேரவையின்‌ 
ஆரம்பத்தைக்‌ குறிப்பிட முழங்கிய மணி, 
சமயவெறிகளுக்கும்‌ வாளாலும்‌ பேனாவாலும்‌ 
நடைபெறுகின்ற கொடுமைகளுக்கும்‌ ஒரே 
குறிக்கோளை அடையப்‌ பல்வேறு வழிகளில்‌ 
சென்று கொண்டிருக்கும்‌ மக்களிடையே 
நிலவும்‌ இரக்கமற்ற உணர்ச்சிகளுக்கும்‌ சாவு 
மணியாகும்‌ என்று நான்‌ திடமாக நம்புகிறேன்‌. 
ஆபிரகாம்‌ லிங்கனின்‌ கெட்டிஸ்பர்க்‌ 
உரை 

கெட்டிஸ்பர்க்கில்‌ 1863 நவம்பர்‌ 19ஆம்‌ 
நாள்‌ நடைபெற்ற நினைவுச்சின்னம்‌ திறப்பு 
விழாவில்‌ கலந்து கொண்டு லிங்கன்‌ நிகழ்த்திய 
உணர்ச்சிமிகு உரை... 


| | 11th Advance Tamil - FINAL.indd 124 


124 


"எண்பத்தேழு 
ஆண்டுகளுக்கு முன்பு . 
நமது முன்னோர்‌ 
இந்தக்‌ கண்டத்தில்‌ 
சுதந்திரத்தை 
மனத்திற்கொண்டும்‌ - 


எல்லா மனிதர்களும்‌ 
சமமானவர்கள்‌ 
என்ற எண்ணத்திற்கு 
அர்ப்பணித்தும்‌ ஒரு 
புதிய நாட்டை உருவாக்கினர்‌. 

அப்படி உருவாக்கப்பட்ட, அர்ப்பணிக்கப்‌ 
பிற கத கி ஒருதேசம்‌ நீண்டகாலம்‌ 
நிலைபெற்றிருக்குமா என்று பரிசோதனை 
செய்யுமொரு பெரும்‌ உள்நாட்டுப்‌ போரில்‌ நாம்‌ 
குற்போது ஈடுபட்டிருக்கிறோம்‌. அந்தப்போரின்‌ 
களத்திற்கு நாம்‌ கொண்டு வரப்பட்டிருக்கிறோம்‌. 
இந்தத்தேசம்‌ வாழ்வதற்காகத்‌ தங்களுடைய 
இன்னுயிரைத்‌ தந்தவர்கள்‌ இறுதிஓய்வு 
கொள்வதற்காக இந்தக்களத்தின்‌ 
ஒருபகுதி மண்ணை அர்ப்பணிப்பதற்காக 
வந்திருக்கிறோம்‌. நாம்‌ இதைச்‌ செய்வது 
பொருத்தமானதும்‌ முறையானதுமாகும்‌. 


ஆனால்‌, ஒரு விரிவான பொருளில்‌ 
பார்த்தால்‌ நாம்‌ இந்த மண்ணை வெறுமனே 
அர்ப்பணிக்க முடியாது: புனிதப்படுத்திவிட 
முடியாது. போரில்‌ வீர மரணம்‌ அடைந்த, 
உயிரோடு இருக்கிற மாவீரர்கள்‌, நாம்‌ நமது 
அற்ப அதிகாரத்தை வலுப்படுத்துவதற்கோ 
குறைப்பதற்கோ முன்னதாகவே தம்‌ 


போராட்டத்தின்மூலம்‌ இந்த மண்ணைப்‌ 
புனிதப்படுத்தி விட்டார்கள்‌. நாம்‌ இங்கே என்ன 
சொல்கிறோம்‌? என்பதை உலகம்‌ கவனத்தில்‌ 
கொள்ளவோ நீண்ட காலம்‌ நினைவில்‌ 
வைத்திருக்கவோ செய்யாது. ஆனால்‌, அது 
அவர்களின்‌ வீரச்செயலை ஒருநாளும்‌ 
மறக்காது. 


அவ்வீரர்களின்‌ முற்றுப்பெறாத பணிகளை, 
வாழ்ந்துகொண்டிருக்கும்‌ நாம்தான்‌ 
அர்ப்பணிப்புடன்‌ முன்னெடுத்துச்‌ செல்ல 
வேண்டும்‌. இங்கே நாம்‌ கெளரவப்படுத்திய 
வீரர்கள்‌ எந்த நோக்கங்களுக்காகத்‌ 


தம்‌ அர்ப்பணிப்பை முழுஅளவில்‌ 


14-02-2019 17:28:11 | | 


வழங்கினார்களோ, அந்நோக்கங்களை 
நிறைவேற்றும்‌ மாபெரும்‌ பொறுப்பு 
நம்‌ முன்னால்‌ உள்ளது. அவர்களின்‌ 
உயிர்த்தியாகம்‌ வீணாகிவிடாமல்‌ அவர்தம்‌ 
நோக்கங்களை நாம்‌ முன்னெடுக்கவேண்டும்‌. 
அப்போதுதான்‌ கடவுளின்‌ பெயரால்‌ 
அமைக்கப்படுகிற சுதந்திரமான, மக்களால்‌, 
மக்களுக்காக உருவாக்கப்படுகிற மக்களின்‌ 
அரசை இந்தப்‌ பூமியிலிருந்து அழித்தொழிக்க 
முடியாது." 

திரு. வி. கலியாணசுந்தரனார்‌ 


'திரு.வி.கலியாண 
சுந்தரனாரின்‌ 
உரை மேடையில்‌ 
மெல்லிய பூங்காற்றாக 
வீசியது. அவர்‌ 
உரையில்‌ அதிர்வோ 
ஆர்ப்பாட்டமமோ 
இருக்காது. 
எளிபைமைய௱ான 
கருத்துப்‌ பொழிவில்‌ 
எழில்‌ சேர்ப்பார்‌. கருத்துகளைத்‌ தெள்ளிய 
நீரோடைபோலக்‌ கேட்போர்‌ இதயங்களில்‌ 
பாயச்‌ செய்வார்‌." 


திரு.வி.க. குமிழ்‌ மாணாக்கர்‌ மாநாட்டில்‌ 
07.08.1923 இல்‌ ஆற்றிய தலைமையுரையில்‌ 
தமது பேச்சை முடிக்குமிடத்தில்‌ 


"சகோதரிகளே! சகோதரர்களே! இன்னும்‌ 
உங்கள்‌ அரிய காலத்தைக்‌ கொள்ளை 
இடுவதற்கு என்‌ மனம்‌ எழவில்லை. இதுகாறும்‌ 
பொறுமையுடன்‌ என்‌ புன்மொழிகளைச்‌ 
செவிமெடுத்த உங்களுக்கு எனது 
நன்றியறிதலான வணக்கம்‌ உரியதாகுக. 


வருங்கால உலகம்‌ உங்களை 
எதிர்நோக்கி நிற்கிறது. அதற்கு முதலாவது 
உடலை ஓம்பிக்‌ கல்வி பயின்று, விஞ்ஞானக்‌ 


கலைகளில்‌ ஊக்கம்‌ செலுத்துங்கள்‌; நாட்டுக்‌ 


காவியங்களுடன்‌ உறவுகொண்டு, அவற்றின்‌ 
இயற்கை அமிழ்தை உண்ணுங்கள்‌; உங்களை 
நன்முறையில்‌ பயன்படுத்த தமிழ்த்தாய்‌ 
உங்கள்‌ முகத்தை நோக்கிய வண்ணமாய்‌ 
இருக்கிறாள்‌. அவளைப்‌ பற்றியுள்ள பீடிகைகள்‌ 


| | 11th Advance Tamil - FINAL.indd 125 


125 


எல்லாவற்றையும்‌ தொலைக்க எழுங்கள்‌! 
எழுங்கள்‌! இளம்பரிதிகளே! சாதிவேற்றுமை, 
பெண்ணடிமை, தீண்டாமை முதலிய கட்டுகள்‌ 
இரிந்து ஓட தமிழ்க்கதிர்‌ பரப்பி எழுங்கள்‌! 
எழுங்கள்‌!" என எழுச்சியுடன்‌ நிறைவு 
செய்துள்ளார்‌. இவர்‌, பேச்சின்‌ தொடக்கமாக 
இருந்தாலும்‌ முடிவாக இருந்தாலும்‌ தம்‌ 
கருத்தை மக்களிடம்‌ கொண்டு செல்லும்‌ 
நோக்கத்தில்‌ வெற்றியடைந்துள்ளார்‌. இவரைத்‌ 
'தமிழ்த்தென்றல்‌' எனவும்‌ அழைப்பர்‌. 
பெரியாரின்‌ இயல்பான பேச்சு 


தமிழக வரலாற்றில்‌ பல ஆண்டுகளாகச்‌ 
சிந்தனை இன்றி உழன்ற மக்களைச்‌ சிந்திக்க 
வைத்து, பகுத்தறிவுடன்வாழ வழிகாட்டிய 
தலைவர்‌ தந்தை பெரியார்‌. ஏதென்ஸ்‌ நகரில்‌ 
சாக்ரமஸ்‌ எப்படி வீதி விதியாகச்‌ சென்று, 
இளைஞர்களைத்தம்கருத்துகள்‌ மூலம்‌சிந்திக்க 
வைத்தாரோ, அதே போன்று மிகப்பெரிய 
சிந்தனை எழுச்சியைத்‌ தமிழ்நாட்டு வீதிகளில்‌ 


ஏற்படுத்தியவர்‌ தந்தை பெரியார்‌. அவர்‌ பேச்சில்‌ 
இலக்கிய நயம்‌ இருந்ததில்லை, இயல்பான 
பேச்சுத்தமிழில்தான்‌ உரையாற்றுவார்‌. 
ஆனால்‌, அந்த இயல்பான பேச்சுத்தமிழ்‌ 
மக்களைச்‌ சிந்திக்க வைத்தது. தமிழ்நாட்டில்‌ 
அவர்‌ ஏற்படுத்திய தாக்கம்‌, அவர்‌ உருவாக்கிய 
இயக்கம்‌ அறிஞர்களை, தலைவர்களை, சிறந்த 
பேச்சாளர்களை மக்களுக்கு அடையாளம்‌ 
காட்டியது. அவர்களுள்‌ முதன்மையானவர்‌ 
அமெரிக்காவின்‌ யேல்‌ பல்கலைக்கழகத்தால்‌ 
'அறிஞர்‌' எனப்‌ பட்டமளித்துச்‌ சிறப்பிக்கப்பட்ட 
பேரறிஞர்‌ அண்ணா. 


அண்ணாவின்‌ அருக்குமொழி 


அண்ணா பேசும்போது உலக வரலாறும்‌, 
உவமைகளும்‌ அவரின்‌ உரையில்‌ தவமும்‌. 
அவரின்‌ மிகப்பெரிய சிறப்பு, ஒரு நாளில்‌ 
இருவேறு கூட்டத்தில்‌ பேசினாலும்‌ கூறிய 
கருத்துகளை மீண்டும்‌ கூறமாட்டார்‌; 
அதே உவமைகள்‌ இருக்காது. மடைதிறந்த 
வெள்ளம்போல உரையாற்றும்‌ ஆற்றல்‌ 
பெற்றவர்‌. சென்னைக்‌ கன்னிமாரா நூலகத்தில்‌ 
அவர்‌ கைபடாத நூல்கள்‌ இல்லை என்னும்‌ 
அளவிற்குச்‌ சிறந்த வாசிப்பாளர்‌. அந்த 


14-02-2019 17:28:11 | | 


வாசிப்புதான்‌ அவரின்‌ தனித்துவமான 
உரைகளுக்குக்‌ காரணம்‌. 


காந்தியடிகள்‌ மறைவுக்கு அண்ணா 
ஆற்றிய உரை 


"ஆகாயத்‌ தாமரையைப்‌ பறித்துக்‌ 
கொடுக்கும்‌ அற்புதம்‌ அவர்‌ காட்டினாரில்லை. 
ஆனால்‌, ஊமைகளாக இருந்து வந்த மக்களைப்‌ 
பேச வைத்தார்‌. உரிமை முழக்கமிடச்‌ 
செய்தார்‌. ஆயுதம்‌ தாங்கியவர்‌ எதிரில்‌ 
சாகப்‌ பயப்படாதாரின்‌ ஓர்‌ அணிவகுப்பை 
நிறுத்திக்காட்டினார்‌. சிட்டுக்‌ குருவிகளுக்கு 
வல்லூற்றை எதிர்த்திடும்‌ ஆற்றல்‌ ஏற்படச்‌ 
செய்தார்‌. இந்தியா என்றோர்‌ நாடுண்டு. அங்கு 
ஏலம்‌, கிராம்பு பெறுவதுண்டு. பொன்னும்‌ 


பொருளும்‌ மிக உண்டு. போக்கறியாதார்‌ 
நிரம்ப உண்டு என்ற அளவில்பதினாறாம்‌ 
நூற்றாண்டிலே உலகம்‌ அறிந்திருக்கிறது. 
பிறகு படிப்படியாக இந்தியா பிரிட்டிஷ்‌ 
பிடியிலே சிக்கிவிட்டது. அப்போது இந்தியா 
என்றோர்‌ நாடுண்டு, அது ஆங்கிலேயர்க்கு 
நல்ல வேட்டைக்காடு என்று உலகம்‌ இழித்தும்‌ 
பழித்தும்‌ பேசிக்கொண்டது. விடிவெள்ளி 
தோன்றுவது போலக்‌ திலகர்‌ காலத்திலே 
விடுதலைக்கு முயற்சி செய்யப்பட்டது என்ற 
போதிலும்‌, காந்தியடிகள்‌ காங்கிரசுக்குள்‌ 
புகுந்த பிறகே, இந்தியா என்றோர்‌ நாடுண்டு, 
அங்கு விழிப்பும்‌ எழுச்சியும்‌ மிகஉண்டு என்று 
அறிந்துகொள்ள முடிந்தது. காந்தியடிகளின்‌ 
புகழொளி மூலமே, உலகம்‌ இந்தியாவைக்‌ 
கண்டுவந்தது. தன்னலமற்ற, விளைவு பற்றிய 
கவலையற்ற போராட்ட மனோபாவத்தை 
நாட்டிலே காந்தியடிகளால்தான்‌ 
உண்டாக்க முடிந்தது. அவருடைய 
உருவமோ உடலமைப்போ பேச்சோ 
நடவடிக்கையோ இராணுவ மனப்பான்மையை 
ஏற்படுத்தக்கூடிய விதமாக இல்லை. 
ஆனால்‌, அவரால்‌ இராணுவங்களையும்‌ 
எதிர்த்து நிற்கக்கூடிய வீர உணர்ச்சியை 
இலட்சக்கணக்கானவர்களிடத்தில்‌ உண்டாக்க 
முடிந்தது. 

இவ்வாறு, தம்முடைய மேடைப்பேச்சின்‌ 
மூலம்‌ மக்களைப்‌ பெரிதும்‌ ஈர்த்தவர்‌ 
பேரறிஞர்‌ அண்ணா. தமிழனுக்கு நாடக 


| | 11th Advance Tamil - FINAL.indd 126 


126 


அரங்குகளும்‌ திரைப்படக்‌ கொட்டகைகளும்‌ 
பொழுதுபோக்குகளாக இருந்த காலகட்டத்தில்‌ 
புத்தொளி வெளிச்சமாக அண்ணாவின்‌ 
மேடைப்பேச்சு மலரத்தொடங்கியது. 


குன்றக்குடி அடிகளார்‌ 


குன்றக்குடி அடிகளார்‌ ஓர்‌ ஆன்மீகவாதி. 
அறிவு பற்றிய பரந்த 
நோக்கினை ஆழ்மனச்‌ 
சிந்தளையேயோரடு 
அவரது பேச்சாற்றல்‌ 
பதியச்செய்கிறது. 


"மக்களாகப்‌ 
பிறந்தோர்‌, இயற்கை 
வழங்கிய அறிவு 
வாயில்களைப்‌ பயன்படுத்தி, மக்களுக்குரிய 
தகுதியினைப்‌ பெறுதல்‌ வேண்டும்‌. 
வாழ்க்கையின்‌ இலட்சியமே மக்களை 
அறிவு நலமுடையராக்குதலும்‌ பண்பு 
நலமுடையோராக்குதலுமே. இவ்விரண்டு 
குறிக்கோளும்‌ இன்று அடையத்தக்க வழியில்‌ 
மக்களுடைய வாழ்க்கை நடைமுறை இல்லை. 
ஆறு அறிவுடையவன்‌ மனிதன்‌; அறிவு ஒரு 
கருவி; அறிவுடையவன்‌ எல்லாம்‌ உடையவன்‌; 
அவன்‌ ஆவது அறிவான்‌. செய்திகளைச்‌ 
சேகரிப்பதுதான்‌ அறிவா? நூலறிவு அறிவின்‌ 
அளவுகோலா? வாழ்கின்றாய்‌ வாழாதநெஞ்சமே' 
என்பார்‌ மாணிக்கவாசகர்‌ அறிவார்ந்த 
ஆள்வினையோடு வாழ்தல்‌ வேண்டும்‌. 
1. வாழ்வதன்வழி முதல்‌ அறிவு பெறுகிறான்‌. 
2. செய்யும்‌ தொழிலின்‌ மூலம்‌ இரண்டாம்‌ 
நிலை அறிவு பெறுகிறான்‌. 3. தான்வாமும்‌ 
காலத்தின்‌ சூழ்நிலைத்தாக்கத்திலிருந்து 
காத்துக்கொள்வதன்‌ மூலம்‌ மூன்றாம்‌ அறிவு 
பெறுகிறான்‌. 4. நல்ல நூல்களைத்‌ தேர்ந்து 


கற்பதன்வழி நான்காவது அறிவு பெறுகிறான்‌. 


பட்டறிவு நூல்களைப்‌ படிப்பது நம்‌ காலத்தை 
மிச்சப்படுத்தும்‌. 5. கலந்து கேட்டுப்‌ பேசிப்‌ பழகி, 
அதன்‌ வழி பெறும்‌ அறிவு ஐந்தாம்‌ நிலையாகும்‌. 
6. இயற்கை இயக்கத்தின்‌ மூலம்‌ பெறும்‌ அறிவு 
ஆறாவது அறிவாம்‌. உடல்‌ மனநலத்தைக்‌ 
கெடுத்து இயக்க ஆற்றலைக்‌ குறைப்பது 
கிரணம்‌ எனும்‌ உண்மையையும்‌ ஓசோன்‌ 
சார்ந்து சுறுசுறுப்பையும்‌ உயிரியக்கத்தையும்‌ 


14-02-2019 17:28:11 | | 


மிகுதிப்படுத்தும்‌ என்பதையும்‌ அறியும்‌ அறிவே 
ஆறாவது அறிவாகும்‌. 

நம்‌ நாட்டில்‌ பேசுகின்ற திறன்‌ நிறைய 
வளர்ந்துள்ளது. இதை வைத்துக்கொண்டு 
அவனுக்கு நிறைய தெரிந்திருப்பதாக 
எண்ணுகிறோம்‌.அறிவு ஒரு கருவியே. இதனைச்‌ 


செயற்பாட்டுக்குத்தான்‌ பயன்படுத்த வேண்டும்‌. 
தான்‌ கற்ற கருத்தைச்‌ செயல்படுத்துவதில்தான்‌ 
அறிவின்‌ திறன்‌ இருக்கிறது ". 


என்‌.எஸ்‌. கிருஷ்ணன்‌ 


திரைப்படத்தில்‌ 
நகைச்சுவை குறித்த 
கலைவாணர்‌ என்‌. 
எஸ்‌. கிருஷ்ணன்‌ பேச்சு 
கலைலத்துறையின்‌ 
முக்கியத்துவத்தைக்‌ 
கூ று கிறது. 
மக கவை கலந்து ந்‌ 
உயர்ந்த கருத்தைக்‌ 
கூறும்‌ திறத்தினைக்‌ கலைவாணர்‌ உரை 
வெளிப்படுத்துகிறது. 


"தற்போது சில படங்களில்‌ வரும்‌ 
வில்லன்களைப்‌ பார்த்தால்கூட எனக்குக்‌ 
கோபம்‌ வருவதில்லை. காமெடியன்களைப்‌ 


படிப்போம்‌ சுவைப்போம்‌ 


பேச்சாற்றலின்‌ வலிமை 


பிரிட்டன்‌ நாட்டு முதன்மை அமைச்சராய்‌ இருந்தவர்‌ 
டிஸ்ரேலி. அவர்‌, பொதுக்கூட்டங்களில்‌ பேசிப்‌ 
பழக்கமில்லாதவர்‌. முதன்முதலில்‌, அவையினர்‌ முன்‌ 
பேசுவதற்காக அவர்‌ எழுந்தபோது, உடல்‌ நடுங்கியது; நா 
குழறியது; பேச முடியாமல்‌, உடல்‌ வியர்த்து, அமைதியாக 
உட்கார்ந்துவிட்டார்‌. அதனால்‌, அவையினரின்‌ 


எளனப்பார்வைக்கு ஆளானார்‌. இருந்தபோதிலும்‌, அவர்‌ 
கூட்டத்தினரைப்‌ பார்த்து, "நான்‌ எனது பேச்சின்மூலம்‌ 
வெற்றி பெறுவேன்‌. என்‌ பேச்சைக்‌ கேட்பதற்காகவே 
நீங்கள்‌ எல்லாரும்‌ காத்துக்கொண்டு இருப்பீர்கள்‌" 
எனச்‌ சூளுரைத்தார்‌. 


நாளடைவில்‌, மிகச்‌ சிறந்த பேச்சாளாராக மாறினார்‌. 
ஒரு கருத்தைச்‌ சார்ந்து, ஒட்டியும்‌ வெட்டியும்‌ பேசும்‌ 
அவருடைய பேச்சு, அனைவரையும்‌ கவர்ந்தது. 
உலகத்தின்‌ மிகச்‌ சிறந்த பேச்சாளர்களுள்‌ ஒருவராக 
மதிக்கப்பட்டார்‌. இருமுறை பிரிட்டன்‌ நாட்டின்‌ முதன்மை 
அமைச்சராகப்‌ பதவியேற்றார்‌. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 127 


127 


பார்த்தால்‌ அவ்வளவு கோபம்‌ வருகிறது. 
தலையை மொட்டை அடித்துக்‌ கொண்டு, வந்து 
நின்று தாறுமாறாகத்‌ தாளத்தைக்‌ காலுக்குள்‌ 
போட்டு மிதித்து ஆடுகிறார்கள்‌. பயங்கரமாக 
மீசை வைத்துக்கொண்டு குழந்தைகளைப்‌ 


பயங்காட்டுகிறார்கள்‌. வாழைப்‌ பழத்தோலில்‌ 
கால்‌ வைத்து வழுக்கி விழுகிறார்கள்‌. 
அத்துடனாவது விடுகிறார்களா? இல்லை. 
விழுமுன்‌ அழுகிறார்கள்‌. அழுது முடிக்குமுன்‌ 
சிரிக்கிறார்கள்‌. வட்ட மேஜை மாநாட்டுக்கு 
மகாத்மா காந்தி போயிருக்கும்‌ போது, 
"இந்த வெறும்‌ வேஷ்டியுடன்‌, இப்படியேவா, 
மன்னரைப்‌ பார்க்கப்‌ போகிறீர்கள்‌? 
நல்ல ஆடைகள்‌ அணிந்து கொள்ள 
வேண்டாவா?" என்று அங்குள்ள ஒருவர்‌ 
கேட்டாராம்‌. அதற்கு அவர்‌ என்ன சொன்னார்‌? 
சிரித்துக்கொண்டே,” நான்‌ என்ன செய்வேன்‌? 
எனக்குள்ளதையெல்லாம்‌ சேர்த்துத்தான்‌, 
உங்கள்‌ மன்னர்‌ அணிந்திருக்கிறாரே என்று 
கேட்டுவிட்டாராம்‌. கேள்வி கேட்டவருக்கு 
நாணமாகி விட்டதாம்‌! 


காந்தியின்‌ ஒரே பதிலில்‌, மன்னரின்‌ 
ஆதிக்கமும்‌ காந்தியின்‌ நகைச்சுவையும்‌ 
நல்லறிவும்‌ எவ்வளவு தெளிவாகத்‌ தெரிகிறது 
பார்த்தீர்களா? இந்த நூற்றாண்டுக்கு, 
குறிப்பாக இந்த வருஷங்களுக்கு, இத்தகைய 
நகைச்சுவைகள்தாம்‌ தேவை! காமெடியனின்‌ 
பொறுப்பு சாதாரணமானதல்ல! இவன்‌ உலகின்‌ 
தாய்‌! உலகம்‌ அவன்‌ குழந்தை! குழந்தையின்‌ 
மகிழ்விற்காகத்‌ தாய்‌ போடும்‌ ஆட்டத்தில்‌ 


எவ்வளவு அன்பும்‌ அர்த்த புஷ்டியான 
அறிவும்‌ இருக்க வேண்டுமோ, அவ்வளவும்‌ 
காமெடியனின்‌ செயல்களில்‌ இருக்க வேண்டும்‌ 
என்பதே என்‌ ஆசை, இலட்சியம்‌! "என்று 
பேசுகிறார்‌. 


கலைலைத்துறைகள்‌ சமூகப்‌ 
பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும்‌. 
ஆன்மீகப்‌ பொழிவாக இருப்பினும்‌ 
நகைச்சுவைப்பொழிவாக இருப்பினும்‌ அரசியல்‌ 
பொழிவாக இருப்பினும்‌ சொல்லவரும்‌ 
கருத்தை மக்கள்‌ மனத்தில்‌ ஆழமாகப்‌ பதிவு 
செய்தல்‌ பேச்சுக்கலையின்‌ இன்றியமையாத்‌ 
தன்மையாகும்‌. 


14-02-2019 172812 | | 


பேச்சுப்‌ போட்டிகளில்‌ வெல்வதற்கு 
மேற்கொள்ள வேண்டியவை. 


௨ மாணவர்கள்‌ நூலகம்‌ சென்று முதலில்‌ 
சிறிய வடிவிலான நூல்களை வாசித்தல்‌ 
வேண்டும்‌. 

. தமிழகத்‌ தலைவர்கள்‌, தேசியத்‌ 
தலைவர்கள்‌, துறைசார்‌ அறிஞர்கள்‌ 
ஆகியோரின்‌ வாழ்க்கை வரலாற்று நூல்களை 
வாசிக்க வேண்டும்‌. 


. இந்நூல்களைப்‌ படிக்கின்றபோது 
நல்ல கருத்துகள்‌, நல்ல கவிதைகளைக்‌ 
குறிப்பெடுப்பதைப்‌ பழக்கமாக்கிக்‌ கொள்ள 
வேண்டும்‌. 


* குறிப்புகளைப்‌ பொருத்தமான 
தலைப்புகளின்கீழ்க்‌ கொண்டுவந்து, 
பேசுகிறபோது பயன்படுத்திக்‌ கொள்ள 
வேண்டும்‌ 

* இணையத்தில்‌ வெளிவருகின்ற பல்வேறு 
இளைஞர்களின்‌ தன்னம்பிக்கையூட்டும்‌ 
பேச்சுகளைக்‌ கேட்டு, இனிய கருத்துகளைக்‌ 


உங்கள்‌ ஊரில்‌ நடைபெறும்‌ தொடர்‌ 
சொற்பொழிவுகள்‌, பட்டிமன்றங்கள்‌, 
வழக்காடுமன்றங்கள்‌ ஆகியவற்றைக்‌ கேட்டு 
நற்கருத்துகளை மனத்தில்‌ நிறுத்திக்‌ கொள்ள 
வேண்டும்‌. 

பேச்சுக்கலை கல்லான மனத்தையும்‌ 
கரையச்‌ செய்யும்‌; இளகிய மனத்திற்கும்‌ 
இரும்பின்‌ வலிமையேற்றும்‌: ஒடுக்கப்பட்ட 
மக்களின்‌ ஒடுங்கிய குரலையும்‌ ஓங்கிச்‌ 
சங்கொலியென முழங்கச்‌ செய்யும்‌: 
வீரத்தீயை மூட்டிவிடும்‌. பெருந்திரள்‌ 
மக்களைத்‌ தன்வயப்படுத்தும்‌ அதிசயக்கருவி. 
இத்தகைய பேச்சுக்கலை உலகை உள்ளத்துள்‌ 
உள்வாங்குகிறது. அறிவுத்தேனைத்‌ 


தேடித்தேடிக்‌ கலந்து, தான்‌உள்்‌ வாங்கிய 
உலகிற்குச்சுவை கூட்டுகிறது. இவற்றோடு 
தற்சிந்தனை என்னும்‌ நறுமணத்தைச்‌ 
சேர்க்கிறது. 

உலகையே தன்னுடைய ஒலிகளுக்குள்‌ 
சுழலவைத்துக்‌ கேட்போரையும்‌ சிறந்த 
ஆளுமைகளாக மாற்றுகிறது. இத்தகு 
பேச்சுக்கலை நம்மிடம்‌ வளர்ந்தால்‌ நாளைய 


குறித்துக்கொள்ள வேண்டும்‌. உலகு நம்‌ கையில்தான்‌. 
[ம [J [ம 

கலைச்சொற்கள்‌ 
Act - அங்கம்‌ Exposition தொடக்கம்‌ 
Action செயல்‌/ நடிப்பு Irresolution முடிவின்மை 
Appropriateness பொருத்தப்பாடு Motivation தூண்டுதல்‌ உணர்ச்சி 
Catastrophe விளைவு அல்லது முடிவு Pace வேகம்‌ 
Cause and Effect காரணகாரியம்‌ Parallellism இணைக்கதை 
Character பாத்திரம்‌ Plot கதைக்கோப்பு 
Climax உச்சம்‌ Plot Structure கதையமைப்பு 
Comedy play இன்பவியல்‌ நாடகம்‌ Resolution சிக்கலின்‌ தீர்வு 
Complication சிக்கல்‌ Rise and fall ஏற்றஇறக்கம்‌ 
Conflict முரண்‌ Rising Action வளர்ச்சி 
Contrast எதிர்கதை Setting பின்னணி 
Crisis சிக்கல்‌ Soliloquies தனிமொழி 
Dialogue உரையாடல்‌ Stage Directions மேடைநெறிக்குறிப்புகள்‌ 
Discussion ஆய்வு Story கதை 
Dramatic Irony நாடக முரண்‌ Techniques உத்திகள்‌ 
Economy உரையாடல்‌ சிக்கனம்‌ Tragedy துன்பவியல்‌ நாடகம்‌ 
Falling Action வீழ்ச்சி Tragicomedy துன்பவியல்‌ நகைச்சுவை 
Imitation போலச்செய்தல்‌ Turning point திருப்புமுனை 
Introduction அறிமுகம்‌ 


128 


| | 11th Advance Tamil - FINAL.indd 128 ஓ 14-02-2019 17:28:12 | | 


டட கண்ணாடி 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெருத்து எழுதுக. 


1. 


in 
° 


நாடகத்தின்‌ அடிப்படை அலகு 

௮) களம்‌ ஆ) அங்கம்‌ இ)காட்சி ஈ) உரையாடல்‌ 

நாடகத்தின்‌ உயிர்நிலையாக அமைவது 

௮) தொடக்கம்‌ ஆ) உச்சம்‌ இ) கதைக்கரு ஈ) முடிவு 

அரங்குகள்‌ அமையவேண்டியமுறை பற்றிக்‌ கூறும்‌ சிலப்பதிகாரத்தின்‌ காதை 

௮) விழாவறைக்‌ காதை அ) வழக்குரைக்‌ காதை 

இ) அரங்கேற்றுக்‌ காதை ஈ) அடைக்கலக்‌ காதை 

பாலாமணி ஸ்பெசல்‌ என்று அழைக்கப்பட்டது. 

அ) பெண்கள்‌ நாடகம்‌ ஆ) தொடர்வண்டி இ)புராண நாடகம்‌ ஈ) ஸ்பெசல்‌ நாடகம்‌ 


பாய்ஸ்‌ கம்பெனி என்னும்‌ நாடகக்குழுவை உருவாக்கியவர்‌ 


அ) பம்மல்‌ சம்பந்தனார்‌ ஆ) சங்கரதாச சுவாமிகள்‌ 

இ) மதுரகவி பாஸ்கரதாஸ்‌ ஈ) ஆர்‌.எஸ்‌.மனோகர்‌ 
பொருத்துக. 

1. சங்கரதாச சுவாமிகள்‌ - ௮) நாடக அரசி 

2. பம்மல்‌ சம்பந்தனார்‌ - ஆ) தமிழ்‌ நாடகத்‌ தலைமையாசிரியர்‌ 
3. ஆர்‌.எஸ்‌.மனோகர்‌ - இ) நாடகக்‌ காவலர்‌ 

4. பாலாமணி - ஈ) தமிழ்‌ நாடகத்‌ தந்தை 

அ) 1-ஆ, 2-இ, 9-௬, 4-௮ ஆ) 1-அ, 2-ஈ, 3-அ, 4-ஈ 
இ) 1-ஆ, 2-ஈ, 3-இ, 4-௮ ஈ) 1-இ, 2-அ, 3-ஆ, 4-ஈ 


கீழ்காண்பனவற்றுள்‌ சரியான கூற்றுகளைக்‌ கண்டறிக. 

1. வட்ட வடிவில்‌ பார்வையாளர்கள்‌ அமர்ந்து பார்க்கும்‌ அரங்கம்‌ வட்டவடிவ அரங்கம்‌. 
2. படங்களுக்குப்‌ போடும்‌ சட்டத்தைப்‌ போன்று அமைந்திருப்பது படச்சட்ட அரங்கம்‌. 

3. பார்வையாளர்களின்‌ வீடுகளுக்கு அருகில்‌ அமைந்திருப்பது அண்மை அரங்கம்‌. 

4. திரையரங்குகள்‌ போன்ற வடிவத்தில்‌ அமைந்தவை திறந்தவெளி அரங்குகள்‌. 


அ]1மற்றும்‌3சரி ஆ 1மற்றும்‌2சரி இ) அனைத்தும்‌ சரி ஈ)3 மற்றும்‌ 4 சரி 


129 


| | 11th Advance Tamil - FINAL.indd 129 ஓ 


ர பப்‌ 
gCOFCH 


14-02-2019 172812 | | 


8. 


12. 


சரியான கூற்றைத்‌ தேர்ந்தெடுக்க 


1. பாலாமணி அம்மையாரின்‌ நாடகங்கள்‌ சமூகச்சீர்கிருத்தங்களை உள்ளடக்கங்களாகக்‌ 
கொண்டிருந்தன. 


2. பம்மல்‌ சம்பந்தனார்‌ எதிர்க்கதை நாடகம்‌ என்னும்‌ புதிய வகைமையை உருவாக்கினார்‌. 


3. நேஷனல்‌ தியேட்டர்ஸ்‌ என்னும்‌ நாடக நிறுவனத்தைச்‌ சங்கரதாச சுவாமிகள்‌ நிறுவினார்‌. 


4. ஆண்டன்‌ செகாவ்‌ அமெரிக்க நாட்டைச்‌ சார்ந்த நாடக ஆசிரியர்‌. 


அ) 1,3 சரி ஆ) 1,2 சரி இ) 3, 4 சரி ஈ) அனைத்தும்‌ சரி 


"ஆயிரம்‌ பேரில்‌ ஒருவரே கவிஞர்‌, பத்தாயிரம்‌ பேரில்‌ ஒருவரே பேச்சாளர்‌ என்று கூறியவர்‌ 


மக்களாட்சியை மலரச்‌ செய்த ஆற்றல்‌ உடைய கலையாக அறியப்படுவது 


முழுவதும்‌ பெண்களைக்‌ கொண்ட நாடகக்குழுவை நடத்தியவர்‌ 


களரி கட்டுக்குப்‌ பிறகு தோன்றுகின்ற முதல்‌ கதை மாந்தனை இவ்வாறு அழைப்போம்‌ ----- ன்‌ 


குறுவினா 


1. 


2. 


3. 


4. 


பூ 
ப்‌ 


9. 


10. 


நாடகத்தில்‌ அங்கம்‌ என்றால்‌ என்ன? 


நாடகத்தின்‌ புறக்கட்டமைப்பின்‌ கூறுகள்‌ எத்தனை? அவை யாவை? 


எவையெல்லாம்‌ நாடகத்தின்‌ கருவாகின்றன? 
குறிப்பு முரண்‌ என்பது யாது? 
ஆர்‌.எஸ்‌. மனோகர்‌ அவர்களின்‌ நாடகங்களுள்‌ எவையேனும்‌ நான்கனைக்‌ குறிப்பிடுக. 


தெருக்கூத்து என்றால்‌ என்ன? 


களரி கட்டுதல்‌ என்றால்‌ என்ன? 
சிறந்த பேச்சாளராக வளர நீவிர்‌ கையாளவேண்டிய உத்திகள்‌ இரண்டனைக்‌ கூறுக. 
மேடைப்பேச்சில்‌ குறிப்பிடப்படும்‌ ஐவகை நடைகள்‌ யாவை? 


பேச்சுக்கலையின்‌ வடிவங்களுள்‌ எவையேனும்‌ நான்கனைக்‌ குறிப்பிடுக. 


சிறுவினா 


1. 


2. 


3. 


4. 


பூ 
) 


| | 11th Advance Tamil - FINAL.indd 130 ஓ 14-02-2019 17:28:12 | | 


களம்‌ - வரையறை செய்க. 

ஆர்வத்தொக்கல்‌, உச்சம்‌ -வேறுபடுத்துக. 

சிலப்பதிகாரம்‌ குறிப்பிடும்‌ மூவகை எழினிகள்‌ யாவை? 
நாடகத்தின்‌ அகக்கட்டமைப்புகள்‌ குறித்து எழுதுக. 
பேச்சாளரின்‌ பண்புகளுள்‌ ஏவையேனும்‌ நான்கினைக்‌ கூறுக. 


பேச்சுக்கலையில்‌ குரலும்‌ மொழியும்‌ பற்றி விவாதிக்க. 


130 


7. 


8. 


9. 


கட்டியக்காரனுக்கு வழங்கும்‌ வேறு பெயர்களைக்‌ குறிப்பிடுக. 
சங்கரதாச சுவாமிகள்‌ - குறிப்பு வரைக. 


எதிர்க்கதை நாடகம்‌ பற்றி எழுதுக. 


10. மதுரகவி பாஸ்கரதாஸ்‌ விடுதலைக்‌ கருத்துகளை மக்களிடம்‌ எவ்வாறு கொண்டு சேர்த்தார்‌? 


நெருவினா 


I. 
உ 
த்‌ 
4. 
ட 
6. 
தி 


8. 


1. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 131 ஓ 14-02-2019 17:28:12 | | 


நாடகத்தில்‌ அங்கங்களை எவ்வாறு முடிவு செய்வாய்‌? 
நாடகக்கலை ஒரு கூட்டுக்கலை என்பதை நிறுவுக. 

பம்மல்‌ சம்பந்தனாரின்‌ நாடகப்‌ பணிகள்‌ குறித்து விளக்குக. 
கூத்தில்‌ கட்டியக்காரனின்‌ பன்முகப்பட்ட பங்களிப்பை விவரி. 
பேச்சின்‌ முக்கூறுகள்‌ யாவை? விளக்குக. 

பட்டிமன்றம்‌, வழக்காடு மன்றம்‌ - வேறுபடுத்துக. 


உம்‌ பாடப்பகுதியில்‌ கொடுக்கப்பட்டுள்ள ஆளுமைகளுள்‌ இருவர்‌ பேச்சினைத்‌ திறனாய்வு செய்க. 


பேச்சாளருக்கான தகுதிகளாக நீவிர்‌ கருதுவனவற்றைத்‌ தொகுத்தெழுதுக. 


ETA 
இ” படிப்போம்‌ பயன்படுத்துவோம்‌ 


பேசுந்திறனை வளர்த்துக்கொள்ள ஒலித்துப்‌ பழகுக. 


நா நெகிழ்பயிற்சி : ஒரே மாதிரியான சொற்கள்‌ அல்லது ஒலிகளைப்‌ பலமுறை கூறுவது 
சாரைப்பாம்பு சரசரவென தரையின்‌ மீது ஊர்ந்தது 

உள்ளத்திலே கள்ளமில்லா வெள்ளை மனங்கொண்ட பிள்ளை 

கொக்கு நெட்ட கொக்கு, நெட்ட கொக்கு இட்ட, முட்ட கட்ட முட்ட 

யார்‌ தைத்த சட்டை தாத்தா தைத்த சட்டை 


நா பிறழ்பயிற்சி: ஒரே ஒலியுடைய சொற்களைக்கொண்டு, அடுத்தடுத்து வரும்‌ தொடர்களை 
ஒலித்தல்‌ 


கடலோரத்தில்‌ அலை உருளுது புரளுது குத்தளிக்குது தாளம்‌ போடுது 
ஓடுற நரியில ஒரு நரி கிழநரி மேலேழு ஓலை கீழேழு ஓலை 
சின்ன சின்ன கண்ணனே சிரித்துவரும்‌ மன்னனே 
வெண்மையான வெண்ணெய்யைத்‌ தின்னத்‌ தின்னத்‌ தருவாயே 


131 


ட... பிங்கி © | ன க | | [| 


2. கொடுக்கப்பட்டுள்ள விழாவின்‌ நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்றவாறு தொகுப்புரை எழுதுக. 
எனக்கல்ல !! உனக்காக !! 
பள்ளிக்கல்வி இயக்ககம்‌, சென்னை. 
நாட்டுநலப்பணித்‌ திட்டம்‌ 
அரசு மேல்நிலைப்பள்ளி 
சிறப்புமுகாம்‌ - தொடக்க விழா 


நாள்‌: 26.9.2018 இடம்‌: பள்ளிக்கலையரங்கம்‌ 
ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி 


நிகழ்ச்சி நிரல்‌ 


முகாமைத்‌ தொடங்கி வைத்துச்‌ றெப்புரையாற்றுபவர்‌ | முதன்மைக்கல்வி அலுவலர்‌ 
தொகுப்புரை: நாட்டுநலப்பணித்‌ திட்ட மாணவி 


3. கட்டங்களில்‌ மறைந்துள்ள விடைகளைக்‌ கண்டு வட்டமிடுக. 

ஈ) சில காட்சிகளால்‌ ஆனது 

உ) முத்தமிழுள்‌ மூன்றாம்‌ தமிழ்‌ 

ஊ) அடுக்குமொழியில்‌ உரையாற்றுவதில்‌ 
வல்லவர்‌ 

௭) நகைச்சுவை கலந்து உயர்ந்த கருத்தைக்‌ 
கூறுபவர்‌ 

ஏ) சாக்ரமசைப்‌ போல்‌, தம்‌ பேச்சால்‌ 
இளைஞர்களைச்‌ சிந்திக்க வைத்தவர்‌ 


னை 1 ஹ்‌: அகரம்‌ அக்கரன்‌ தலைத்‌ கலர 


அ) காட்சியை வரையறை செய்வது நிகழ்ந்த இடம்‌ 
ஆ) உரையாடல்களால்‌ ஆனது ஓ) விவேகானந்தரின்‌ புகழ்பெற்ற உரை 
இ) 887157 என்பதன்‌ தமிழாக்கம்‌ நிகழ்ந்த இடம்‌ 


4. உங்களைக்‌ கவர்ந்த விடுதலைப்‌ போராட்ட நிகழ்வொன்றை, ஓரங்க நாடகமாக எழுதி வருக. 


பு 


நீவிர்‌ விரும்பிய கதைமாந்தர்‌ (இலக்கியம்‌, நாடகம்‌, திரைப்படம்‌) பேசுவது போல மெய்ப்பாடுகள்‌ 
பொருந்த வகுப்பில்‌ பேசிக்காட்டுக . 
6. உங்கள்‌ வகுப்பிலுள்ளோருடன்‌ குழுவாக இணைந்து, நாடகம்‌ ஒன்றை நிகழ்த்திக்‌ காட்டுக. 
7. உங்கள்‌ பள்ளியில்‌ நடைபெற்ற ஆண்டு விழா அல்லது இலக்கிய மன்ற விழாவுக்கான 

தொகுப்புரை மாதிரி ஒன்றைத்‌ தயாரித்து வருக. 
8. உங்கள்‌ ஊர்த்‌ திருவிழாக்களிலோ வேறு இடங்களிலோ நீங்கள்‌ கண்ட மேடை நாடகங்கள்‌ பற்றி 
எழுதி வருக. 

132 


| | 11th Advance Tamil - FINAL.indd 132 ஓ 14-02-2019 17:28:12 | | 


இலக்கணவியல்‌ 


உலகில்‌ வாழும்‌ உயிரினங்களுள்‌ மக்களினம்‌ ஒன்றேமொழியாளுமை 
பெற்று விளங்குகிறது. தம்‌ கருத்தைத்‌ திறம்பட உணர்த்தும்‌ பேச்சுத்திறன்‌ 
பெற்றுள்ளமை, அவவினத்திற்குப்‌ பெருமை சேர்க்கும்‌ செயலாகும்‌. 
மக்கள்தம்‌ பயன்பாட்டால்‌, நெடுங்காலம்‌ நின்று நிலவும்‌ மொழிக்குரிய 
இலக்கணம்‌, சீரியமுறையில்‌ வகுக்கப்பட்டமை மொழியின்‌ சிறப்பை 
உணர்த்துகிறது. 


இப்பாடப்பகுதி, இலக்கண நூல்களின்‌ வகைமைகளை விளக்குகிறது; மொழிக்கு வளம்‌ 
சேர்க்கும்‌ தொடரமைப்புகளை, நடைமுறை எடுத்துக்காட்டுகளுடன்‌ தெளிவுபடுத்துகிறது; 
சொற்களஞ்சியப்‌ பெருக்கத்திற்கு உதவும்‌ அகராதிகளைப்பற்றி எடுத்துரைக்கிறது: நம்‌ சமூக 
வாழ்விலும்‌ தனி வாழ்விலும்‌ நம்மோடு பின்னிப்‌ பிணைந்துள்ள மொழிபெயர்ப்பு குறித்தும்‌ 
விளக்குகிறது. 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ இ 


மொழியின்‌ கட்டமைப்பில்‌, இலக்கணத்தின்‌ தேவையை உணர்தல்‌. 
*... இலக்கணம்‌ தோன்றிய சூழல்‌, காலந்தோறும்‌ ஏற்பட்ட மாற்றம்‌, வளர்ச்சிநிலை 
ஆகியவற்றைப்‌ புரிந்துகொள்ளுதல்‌. 


இலக்கண நூல்களின்‌ வகைமையை அறிதல்‌. 


தற்கால வழக்கில்‌ இலக்கணத்தின்‌ பயன்பாடு அறிந்து, மொழியைச்‌ சிறப்பாகக்‌ 
கையாளுதல்‌. 


= நாராக 


இலக்கண வரலாறு 
தொடரியல்‌ 


அகராதிக்‌ கலை 


மொழிபெயர்ப்புக்‌ கலை 


133 


| | 11th Advance Tamil - FINAL.indd 133 ஓ 14-02-2019 17:28:12 | | 


இலக்கணத்தின்‌ இன்றியமையாமை 


ஒரு மொழிக்கு ஒழுங்கையும்‌ 
சீர்மையையும்‌ தருவது இலக்கணம்‌. அஃது, 
ஒரு மொழியின்‌ பல்வேறு கூறுகளை 
எடுத்துரைக்கிறது; மொழியின்‌ இயக்கத்தைப்‌ 
பல விதிகளாகப்‌ பாகுபடுத்திக்காட்டுகிறது. 


இலக்கணம்‌, பழங்காலந்தொட்டே நம்‌ 
தமிழ்மொழியின்‌ அமைப்பையும்‌ இலக்கிய 
மரபையும்‌ போற்றிப்‌ பாதுகாத்து வந்துள்ளது. 
அதுமட்டுமின்றி, காலந்தோறும்‌ மொழியில்‌ 
ஏற்படும்‌ மாற்றங்களை உள்வாங்கவும்‌ 


அவற்றை எதிர்கொள்ளவும்‌ செய்வதில்‌ 
இலக்கணத்தின்‌ பங்கு இன்றியமையாததாக 
உள்ளது. 


நாம்‌, தமிழில்‌ திருத்தமாகப்‌ பேசுவதற்கும்‌ 
படிப்பதற்கும்‌ பிழையின்றி எழுதுவதற்கும்‌ 
அதன்‌ இலக்கணத்தை நன்கு கற்றுக்கொள்ளல்‌ 
வேண்டும்‌. ஆழ்ந்த இலக்கண அறிவு 
பெற்றிருந்தால்தான்‌, இலக்கியத்தின்‌ பல 
நுட்பமான கருத்துகளைக்‌ கூர்ந்து, உணர்ந்து 
சுவைக்க முடியும்‌. ஆகவே, இலக்கணம்‌ என்பது, 


ஒரு மொழியின்‌ கண்ணாகும்‌. 
இலக்கண நூல்களின்‌ தோற்றம்‌ 
இலக்கியங்களின்‌ எண்ணிக்கை 
பெருகத்‌ தொடங்கியபோது, மொழியின்‌ 
பொதுத்தன்மைகளைத்‌ தொகுத்துப்‌ பிறருக்கு 
உணர்த்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. 
இலக்கண நூல்‌ எழுத விழைந்தவர்கள்‌, தாம்‌ 
வாழ்ந்த காலத்திலும்‌ அதற்கு முன்பும்‌ உள்ள 
மொழி வழக்கு அனைத்தையும்‌ அறிந்து, 
வகைப்படுத்திக்கூற முயற்சி மேற்கொண்டனர்‌. 
இஃது, இலக்கணத்‌ தோற்றத்திற்கு 
அடிப்படையாக அமைந்தது. 


தொல்காப்பியப்‌ பாயிரத்தில்‌, முந்து 
நூல்‌ கண்டு முறைப்பட எண்ணி எனக்‌ 


| | 11th Advance Tamil - FINAL.indd 134 


கட்ருரை 


134 


இலக்கண வரலாறு 


கூறப்பட்டுள்ளமையும்‌ நூலினுள்‌ 
என்ப, என்மனார்‌ புலவர்‌, மொழிப, 
மொழிமனார்‌ எனக்‌ குறிப்பிட்டுள்ளமையும்‌ 
தொல்காப்பியத்திற்குமுன்‌ இலக்கண நூல்கள்‌ 
இருந்தன என்பதை உறுதி செய்கின்றன. 
எனவே, பல நூல்கள்‌ எழுதப்பட்ட பின்னர்‌, 
நூல்களின்‌ பண்பு நுவலும்‌ இலக்கணங்களும்‌ 
எழுதப்பட்டன. இலக்கணத்‌ தோற்றம்‌, 
இலக்கியத்தை மட்டும்‌ அடிப்படையாகக்‌ 
கொள்ளாமல்‌, வழக்குமொழியின்‌ வாழ்வையும்‌ 
வளத்தையும்‌ போற்றுவதாகவும்‌ அமைந்தது. 
இதனால்தான்‌, தொல்காப்பியச்‌ சிறப்புப்‌ 
பாயிரம்‌, வழக்கும்‌ செய்யுளும்‌ ஆயிரு முதலின்‌ 
எழுத்தும்‌ சொல்லும்‌ பொருளும்‌ நாடித்‌ 
தொல்காப்பியம்‌ தொகுக்கப்‌ பெற்றது' என 
எடுத்துரைக்கின்றது. இலக்கியங்கள்‌ தோன்றிய 
பின்பே இலக்கணங்கள்‌ தோன்றுகின்றன 
என்பதனை உணர்த்தும்வகையில்‌, 


எள்ளினின்‌ றெண்ணெய்‌ எடுபமுவது போல 
இலக்கியத்‌ திணின்றும்‌ எருபடுவது இலக்கணம்‌ 
என்னும்‌ பழைய வழக்குத்தொடரும்‌ உள்ளது. 
இலக்கண நூல்களின்‌ வளர்ச்சி 

தமிழில்‌ இலக்கணநூல்கள்‌ செய்யுள்‌ 
வடிவத்தையும்‌ உரைநடை வடிவத்தையும்‌ 
கொண்டுள்ளன. பழந்தமிழ்‌ இலக்கண 
நூலான தொல்காப்பியம்‌, செய்யுள்‌ வடிவில்‌ 
இயற்றப்பெற்ற நூல்‌. தொல்காப்பியத்தைப்‌ 
பின்பற்றிப்‌ பல நூல்கள்‌ செய்யுள்‌ வடிவில்‌ 
எழுதப்பட்டுள்ளன. அவை, தொல்காப்பியத்தில்‌ 
அமைந்துள்ள இயல்களை அடியொற்றித்‌ 
தனித்தனிப்‌ பகுதி இலக்கணநூலாகத்‌ 
தோன்றியுள்ளன. 


தொல்காப்பிய எழுத்து, சொல்‌ ஆகிய 
அதிகாரங்களை அடிப்படையாகக்கொண்டு, 
நன்னூல்‌, நேமிநாதம்‌ ஆகிய இலக்கண நூல்கள்‌ 


14-02-2019 172812 | | 


தோன்றின. சொல்லதிகாரம்‌ மட்டும்‌ அமைந்த 
இலக்கண நூல்கள்‌ பிரயோக விவேகம்‌, 
இலக்கணக்கொத்து என்பனவாகும்‌. 


பொருளதிகாரத்தில்‌ இடம்பெற்றுள்ள 
இயல்களுள்‌ அகத்திணையியல்‌ சார்ந்து 
இறையனாரகப்பொருள்‌, நம்பியகப்பொருள்‌, 
களவியல்‌ காரிகை, மாறன்‌ அகப்பொருள்‌ 
முதலிய இலக்கண நூல்கள்‌ தோன்றின. 


தொல்காப்பியப்‌ புறத்திணையியல்‌ சார்ந்து, 
புறப்பொருள்‌ வெண்பாமாலை, பன்னிரு 
படலம்‌ ஆகிய இலக்கண நூல்கள்‌ தோன்றின. 
செய்யுளியல்‌ சார்ந்து யாப்பருங்கலம்‌, 
முதலிய 
யாப்பிலக்கண நூல்களும்‌ உவமவியல்‌ சார்ந்து 


யாப்பருங்கலக்காரிகை 


தண்டியலங்காரம்‌, மாறனலங்காரம்‌ முதலிய 
அணியிலக்கண நூல்களும்‌ எழுதப்பட்டன. 
இவற்றுள்‌ சில இலக்கண நூல்கள்‌, 
தொல்காப்பிய மரபை மட்டுமல்லாமல்‌, 
வடமொழி இலக்கண மரபுகளைத்‌ தமிழுக்குள்‌ 
கொண்டுவரவும்‌ முயன்றுள்ளன. 
பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டிற்குப்‌ 
பின்னர்‌, உரைநடை வடிவில்‌ இலக்கண 
நூல்கள்‌ 
சுருக்கம்‌, இலக்கணச்‌ சுருக்க வினாவிடை 
உரைவடிவில்‌ 


எழுதப்பட்டன. இலக்கணச்‌ 


முதலான நூல்கள்‌ 
அமைந்தவை. கால்டுவெல்லின்‌ 'திராவிட 
மொழிகளின்‌ ஒப்பிலக்கணம்‌' என்னும்‌ நூல்‌, 
குமிழின்‌ தனிச்சிறப்புகளைத்‌ தமிழறியாத 
மேனாட்டினருக்கும்‌ எடுத்துக்காட்டி, 
விளக்கியுள்ளது. 


இனி, இவ்விலக்கண நூல்கள்பற்றித்‌ 
தனித்தனியாகச்‌ சில குறிப்புகளைப்‌ 
பின்வருமாறு காணலாம்‌. 


தொல்காப்பியம்‌ 


தொல்காப்பியம்‌, ஐந்திலக்கணம்‌ கொண்டு 
விளங்குகிறது. எழுத்து, சொல்‌, பொருள்‌ ஆகிய 
அதிகாரங்கள்‌ உள்ளன. ஒவ்வோர்‌ அதிகாரமும்‌ 
ஒன்பது இயலாகப்‌ பகுக்கப்பட்டுள்ளது. 
இந்நூல்‌, எழுத்துகளாலும்‌ சொற்களாலும்‌ 
உருவாக்கப்படும்‌ செய்யுளுக்கும்‌ அதில்‌ 
இடம்பெறும்‌ பொருளுக்கும்‌ இலக்கண 
வரையறைகளைத்‌ தந்துள்ளது. 


தொல்காப்பியப்‌ பொருளதிகாரம்‌, 
பழந்தமிழரின்‌ நாகரிகத்தையும்‌ அவர்தம்‌ 
வாழ்வியல்‌ நடைமுறைகளையும்‌ 
எடுத்தியம்புகிறது. இவ்வதிகாரத்தில்‌ 
அமைந்துள்ள இயல்களிலிருந்து 
இயற்கை, சுற்றுப்புறச்சூழல்‌, அக்கால 
மக்களின்‌ அகவுணர்வுகள்‌, பண்பாட்டுப்‌ 
பழக்கவழக்கங்கள்‌ ஆகியவற்றை அறிந்து 
கொள்ளமுடிகிறது. போர்‌ நெறிகள்‌ குறித்த 
செய்திகளைப்‌ புறப்பொருள்‌ பற்றிய இயலிலும்‌ 
அன்பின்‌ ஐந்திணை அவற்றின்‌ முதல்‌, ௧௬, 
உரிப்பொருள்‌ ஆகியவற்றை அகப்பொருள்‌ 
பற்றிய இயல்களிலும்‌ அறியமுடிகிறது. 

இந்நூலுக்கு இளம்பூரணர்‌, சேனாவரையர்‌, 
நச்சினார்க்கினியர்‌, பேராசிரியர்‌ முதலானோர்‌ 
உரை எழுதியுள்ளனர்‌. 


எழுத்ததிகாரம்‌ பொருளதிகாரம்‌ 


i. நூல்‌ மரபு 
2 மொழி மரபு 


கிளவியாக்கம்‌ 


அகத்திணையியல்‌ 


வேற்றுமை மயங்கியல்‌ 


ட உ [ரூமில்‌ ட 


புள்ளி மயங்கியல்‌ 


உ (குற்றியலுகரப்புணரியல்‌ 


| | 11th Advance Tamil - FINAL.indd 135 


135 


14-02-2019 172812 | | 


இறையனார்‌ அகப்பொருள்‌ 


இறையனார்‌ என்பவரால்‌ 
இயற்றப்பட்டதாகக்‌ கருதப்படும்‌ இந்நூல்‌, 
அகப்பொருள்‌ சார்ந்தது: களவியல்‌ என்ற 
பெயராலும்‌ வழங்கப்படுகிறது. இறையனார்‌ 
அகப்பொருள்‌, அகம்‌ என்பதனைக்‌ களவு, கற்பு 
என்று இரண்டாகப்‌ பிரிக்கிறது. இந்நூலுக்கான 
மூலம்‌, நமக்குக்‌ கிடைக்கவில்லை: எனினும்‌, 
நூலுக்குரிய முழுமையான உரைப்பகுதி 
கிடைத்துள்ளது. இறையனாரகப்‌ பொருள்‌ 
உரையே தமிழில்‌ தோன்றிய முதல்‌ உரை நூல்‌ 
என்பர்‌. 

புறப்பொருள்‌ வெண்பாமாலை 


புறப்பொருளைப்பற்றி வெண்பா யாப்பில்‌ 
கூறும்‌ நூல்‌ புறப்பொருள்‌ வெண்பா மாலை. 
இது புறப்பொருளுக்குரிய இலக்கணத்தையும்‌ 
இலக்கியத்தையும்‌ தன்னகத்தே 
கொண்டுள்ளது. இதனை இயற்றியவர்‌ 
ஐயனாரிதனார்‌. போர்‌ பற்றிய செய்திகளை 
இந்நூலில்‌ அறியமுடிகிறது. 


வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, 


புறத்திணைகளின்‌ 


தொல்காப்பியம்‌, 
எண்ணிக்கையை 7 எனக்‌ குறிப்பிட, புறப்பொருள்‌ 
வெண்பாமாலை 12 எனக்‌ குறிப்பிடுகிறது. இதன்‌ 


அடிப்படையிலேயே புறநானூற்றுக்குத்‌ திணை, 
துறை வகுக்கப்பட்ருள்ளன. 


நொச்சி, உழிஞை, தும்பை, வாகை, பாடாண்‌, 
பொதுவியல்‌, கைக்கிளை, பெருந்திணை ஆகிய 
பன்னிரு திணைகளின்‌ இலக்கணத்தைத்‌ 
துறைவகையோடு புறப்பொருள்‌ 
வெண்பாமாலை விளக்குகின்றது. 
யாப்பருங்கலக்காரிகை 

கற்பாருக்கு 
உறுதுணையாக அமைவது யாப்பருங்கலக்‌ 
காரிகை. காரிகை என்பதற்குப்‌ பெண்‌ எனவும்‌ 
பொருள்‌ உண்டு. இந்நூலை அமிர்தசாகரர்‌ 
இயற்றினார்‌. இந்நூலுள்‌ உறுப்பியல்‌, 
செய்யுளியல்‌, ஒழிபியல்‌ என்னும்‌ இயல்கள்‌ 
அமைந்துள்ளன. 


யாப்பிலக்கணம்‌ 


'தாரிகை கற்றுக்‌ கவிபாடுவதினும்‌ பேரிகை 
கொட்டிப்‌ பிழைப்பது மேல்‌' என்னும்‌ கூற்று, 


புறப்பொருள்‌ வெண்பாமாலை குறிப்பிடும்‌ திணைகள்‌ 


து ல 


பகை நாட்டின்மீது போர்‌ 
தொடுத்தல்‌ 


பகைவரை எதிர்த்துப்‌ 
போரிடுதல்‌ 


பகைவர்‌, மதிலைச்‌ சுற்றி| பெருந்திணை 


| | 11th Advance Tamil - FINAL.indd 136 


பகை மன்னர்‌ இருவரும்‌ 
போரிடுதல்‌ 


ஒருவனுடைய கல்வி, புகழ்‌, 


பாடாண்‌ 
வீரம்‌, செல்வம்‌ முதலியவற்றைப்‌ 
போற்றுதல்‌ 


வெட்சிமுதல்‌ பாடாண்வரை 


பொதுவியல்‌ 
உள்ள புறத்திணைகளுக்குப்‌ 
பொதுவானவற்றையும்‌ அவற்றுள்‌ 
கூறப்படாதனவற்றையும்‌ கூறுதல்‌ 


பொருந்தாக்‌ காமம்‌ 


6 


14-02-2019 172819 | | 


யாப்பருங்கலக்‌ காரிகையின்‌ பெருமையையும்‌ 
அதன்‌ யாப்பைக்‌ கற்பதின்‌ கடினத்தையும்‌ 
உணர்த்தும்‌. இந்நூலாசிரியர்‌, யாப்பருங்கலம்‌ 
என்னும்‌ மற்றோர்‌ இலக்கண நூலையும்‌ 
படைத்துள்ளார்‌. இந்நூலுக்கு உரை எழுதியவர்‌ 
குணசாகரர்‌. 
வீரசோழியம்‌ 

தொல்காப்பியத்திற்குப்‌ பின்னர்‌, 
ஐந்திலக்கண அமைப்பிலமைந்த நூல்‌, 
வீரசோழியம்‌. இந்நூல்‌, ஐந்து அதிகாரத்தையும்‌ 
பத்துப்‌ படலத்தையும்‌ கொண்டுள்ளது. அதன்‌ 
ஆசிரியர்‌ புத்தமித்திரர்‌. இந்நூல்‌ வடமொழி, 
தமிழ்மொழி ஆகிய இரண்டுக்கும்‌ இலக்கணம்‌ 
கூற முற்படுகிறது. 


தண்டியலங்காரம்‌ 

தமிழில்‌ அணியிலக்கணம்‌ கூறும்‌ 
நூல்களுள்‌ தண்டியலங்காரம்‌ முதல்‌ நூலாகும்‌. 
தண்டி என்பவரால்‌ வடமொழியிலுள்ள 
காவ்யதர்சம்‌ என்னும்‌ நூலைத்தழுவி, இந்நூல்‌ 


தண்டியலங்காரம்‌ 


மூலமும்‌ உரையும்‌ 


இவ்வுரை 
மதுரைத்‌ தமிழ்ச்சங்க த்தின்‌ அக்சிரொசனாதிபதியும்‌ 
பாலைவனத்தம்‌ ஜமிக்தாருமாகவிருந்த 
ராஜராஜ ஸ்ரீமார்‌ 


இராமநாதபுரம்‌ 
பொ. பாண்டித்துரைத்‌ தேவரவர்கள்‌ 


விரும்பியவாறு 


யாழ்ப்பாணத்துச்‌ சுன்னாகம்‌ 
௮. குமாரசுவாமிப்புலவர்‌ 


பு துக்கிய த 


இவை 
சுன்னாகம்‌ 
கு. அம்பலவாணபிள்ளையால்‌ 
பதிப்பிக்கப்பட்டன 


1926 


137 


எழுதப்பெற்றது. இந்நூல்‌ பொதுவணியியல்‌, 
பொருளணியியல்‌, சொல்லணியியல்‌ என்னும்‌ 
இயல்களையும்‌, 125 நூற்பாக்களையும்‌ 
கொண்டுள்ளது. பொதுவணியியலில்‌ 
செய்யுள்‌ வகை, அதன்‌ இலக்கணம்‌ ஆகியவை 
சொல்லப்பட்டுள்ளன. பொருளணியியலில்‌, 
தன்மையணி முதல்‌ பாவிகவணி 
வரை 35 அணிகளின்‌ இலக்கணமும்‌ 
கூறப்பட்டுள்ளன. சொல்லணியியலில்‌ 
மடக்கின்‌ வகைகள்‌, அவற்றின்‌ இலக்கணம்‌, 
சித்திரகவிகளின்‌ இலக்கணம்‌, வழு, 
வழுவமைதி ஆகியவை சொல்லப்பட்டுள்ளன. 
பெருங்காப்பியத்தின்‌ இலக்கணமும்‌ இந்நூலுள்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நூலுக்குப்‌ 
பின்னர்‌, சந்திராலோகம்‌, குவலாயனந்தம்‌, 
மாறனலங்காரம்‌ போன்ற அணியிலக்கண 
நூல்கள்‌ தோன்றியுள்ளன. 


நேமிநாதம்‌ 

எழுத்துக்கும்‌ சொல்லுக்கும்‌ இலக்கணம்‌ 
கூறும்‌ மற்றொரு நூல்‌ நேமிநாதம்‌. இந்நூல்‌, 
தொல்காப்பிய எழுத்திலக்கணத்தையும்‌ 


சொல்லிலக்கணத்தையும்‌ சுருக்கமாகக்‌ 
கூறுவதனால்‌ 'சின்னூல்‌' 
அழைக்கப்படுகிறது. 


என்று 
வெண்பாவால்‌ 
அமைந்த நேமிநாதம்‌ நூலைக்‌ கற்றபின்னரே, 


தொல்காப்பியத்தைக்‌ கற்கும்‌ நடைமுறை 
இருந்தமை இந்நூலின்‌ சிறப்பைப்‌ புலப்படுத்தும்‌. 


ட ந அறிவோம்‌ தெளிவோம்‌ 


பழையன கழிதலும்‌ புதியன புகுதலும்‌ 


௩. அவன்‌, இவன்‌, உவன்‌ என்பனவற்றுள்‌ 


உவன்‌ என்னும்‌ சுட்ருப்பெயர்‌ இன்று வழக்கில்‌ 
இல்லை. 

* நறுமணம்‌ என்னும்‌ பொருளைக்‌ குறித்த 
'நாற்றம்‌' என்னும்‌ சொல்‌, இன்று விரும்பத்‌ 
தகாத மணத்தைக்‌ குறிக்கிறது. 


உ தமிழில்‌ மொழிமுதல்‌ வாரா எழுத்துகளுள்‌ ல, 
ர ஆகியன இன்று பலருடைய பெயர்களின்‌ 
முதலெழுத்துகளாய்‌ உள்ளன 


| | 11th Advance Tamil - FINAL.indd 137 ஓ 14-02-2019 17:28:13 | | 


இதனை எழுகியவர்‌ குணவீரபண்டிதர்‌ ஆவார்‌. 
இவர்‌, 'வச்சணந்தி மாலை' என்றழைக்கப்படும்‌ 
வெண்பாப்‌ 

இயற்றியுள்ளார்‌. 


பாட்டியல்‌ நூலையும்‌ 


நன்னூல்‌ 

தொல்காப்பியத்திற்கு அடுத்ததாக 
மிகுதியாகப்‌ பயன்பாட்டிலிருக்கும்‌ 
இலக்கண நூல்‌, நன்னூல்‌. தொல்காப்பியம்‌, 
தெளிவும்‌ எளிமையும்‌ கொண்டு விளங்க, 
நன்னூல்‌ செறிவும்‌ சுருக்கமும்கொண்டு 
விளங்குகிறது. நன்னூலில்‌ எழுத்ததிகாரமும்‌, 
சொல்லதிகாரமும்‌ உள்ளன. இந்நூலுள்‌ 
அமைந்துள்ள பொதுப்‌ பாயிரம்‌ (முகவுரை) 
நல்ல நூலுக்குரிய இலக்கணம்‌, பத்து அழகு, 
பத்துக்குற்றம்‌, நல்லாசிரியர்‌, ஆசிரியர்‌ 
ஆகாதவர்‌ ஆகியோரது இலக்கணம்‌, நல்ல 


மாணாக்கர்‌, மாணாக்கர்‌ ஆகாதவரின்‌ 
இயல்புகள்‌, பாடங்கற்பிக்கும்‌ முறை, 
கற்கும்‌ முறை ஆகியன குறித்து விரிவாகக்‌ 
கூறியுள்ளது. தொல்காப்பியத்தின்‌ பாயிர 
உரை மேற்கோள்கள்‌, இந்நூலில்‌ இலக்கணச்‌ 
சூத்திரங்களாகத்‌ தொகுக்கப்பட்டுள்ளன. 


நன்னூலின்‌ எழுத்ததிகாரத்திலுள்ள 
பதவியல்‌, தொல்காப்பியத்தின்‌ வளர்நிலையாக 
அமைந்துள்ளது. இவ்வியல்‌, சொற்களின்‌ 


நி A அறிவோம்‌ தெளிவோம்‌ 


தமிழில்‌ சொற்கள்‌ அல்லது தொடர்களை 
இணைக்க உம்‌ என்னும்‌ இடைச்சொல்‌ வரும்‌. 


ஆனால்‌, ஆங்கில மொழியில்‌ பயன்பருத்தப்பரும்‌ 
a என்னும்‌ சொல்லாட்சிக்கேற்ப, 'மற்றும்‌' 
என்னும்‌ சொல்லைப்‌ பயன்பருத்துகின்றனர்‌. 
(எ.கா.) 


'பேரறிஞர்‌ அண்ணா, தமிழ்‌ மற்றும்‌ ஆங்கிலத்தில்‌ 
புலமை பெற்றவர்‌'. 


இவ்வாறு கூறுவது, ஆங்கிலமொழியின்‌ தாக்கமே. 
இத்தொடரைப்‌ 'பேரறிஞர்‌ அண்ணா, தமிழிலும்‌ 
ஆங்கிலத்திலும்‌ புலமை பெற்றவர்‌ . என 
எழுதுவதே ஏற்புடையது. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 138 


138 


கட்டமைப்பைத்‌ தெளிவாக விளக்குகிறது: பகுதி, 
விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம்‌ 
எனச்‌ சொற்களைப்‌ பகுத்து விளக்குகிறது. 


இந்நூலின்‌ சொல்லதிகாரத்தில்‌ இறுதியாக 
இடம்பெற்றுள்ள, 


பழையன கழிதலும்‌ புதியன புகுதலும்‌ 

வழுவல கால வகையி னானே 
என்னும்‌ நூற்பா, வழக்கிழந்த இலக்கணக்‌ 
கருத்துகளை நீக்குவதும்‌ புதிய வழக்குகள்‌ 
சிலவற்றை ஏற்றுக்கொள்வதும்‌ தவறல்ல; 
காலந்தோறும்‌ ஏற்படும்‌ மாற்றத்திற்குட்பட்டதே 
இலக்கணம்‌ எனக்கூறிஅமைகிறது. இந்நூலுக்கு 
மயிலைநாதர்‌, சங்கர நமச்சிவாயர்‌, சிவஞான 
முனிவர்‌, ஆறுமுக நாவலர்‌ முதலானோர்‌ உரை 
கண்டுள்ளனர்‌. 


நம்பியகப்பொருள்‌ 

நம்பி என்பவரால்‌ இயற்றப்பெற்ற 
இந்நூல்‌ அகப்பொருள்‌ சார்ந்தது. இந்நூல்‌ 
அகத்திணையியல்‌, களவியல்‌, வரைவியல்‌, 
கற்பியல்‌, ஒழிபியல்‌ என ஐந்தியலாகப்‌ 
பகுக்கப்பட்டுள்ளது. தொல்காப்பியம்‌, 
அகப்பொருள்‌ இலக்கணத்தைத்‌ கதை 
மாந்தர்களின்‌ கூற்றுவகையாகக்‌ கூற, 
நம்பியகப்பொருள்‌ அகப்பொருள்‌ 
இலக்கணத்தைத்‌ துறைவகையாக விளக்கிக்‌ 
கூறுகிறது. அகஇலக்கிய நூல்களுக்கு இதன்‌ 
அடிப்படையிலேயே துறை வகுக்கப்பட்டுள்ளது. 


இலக்கண விளக்கம்‌ 


இந்நூல்‌ எழுத்து, சொல்‌, பொருள்‌ 
என மூவதிகாரமாகப்‌ பகுக்கப்பட்டு, 
ஐந்திலக்கணமும்‌ கூறுகிறது. 
தொல்காப்பியத்தைப்‌ பின்பற்றி விரிவாக 
எழுதப்பட்டிருப்பதால்‌ இந்நூலைக்‌ 
'குட்டித்தொல்காப்பியம்‌' என்றும்‌ அழைப்பர்‌. 
இந்நூலை இயற்றியவர்‌ வைத்தியநாத தேசிகர்‌ 
ஆவார்‌. 


தொன்னூல்‌ விளக்கம்‌ 


இத்தாலி சேர்ந்த 
வீரமாமுனிவரால்‌ தமிழில்‌ எழுதப்பட்ட 
இலக்கணநூல்‌ தொன்னூல்‌ விளக்கம்‌. இந்நூல்‌ 


நாட்டைச்‌ 


14-02-2019 172819 | | 


எழுத்து, சொல்‌, பொருள்‌, யாப்பு, அணி 
என்னும்‌ ஐந்திலக்கணத்தை உடையதாகும்‌. 
இந்நூலாசிரியர்‌, தம்நூலில்‌ நன்னூல்‌ 
கருத்துகளையே பெரும்பான்மையாக 
எடுத்தாண்டுள்ளார்‌. 
பாட்டியல்‌ நூல்கள்‌ 
சிற்றிலக்கியங்களின்‌ அமைப்பு 
முதலானவற்றை விளக்க, பாட்டியல்‌ 
நூல்கள்‌ தோன்றின. பாட்டியல்‌ நூல்களுள்‌ 
முதன்மையானதாகக்‌ கருதப்பெறுவது 'பன்னிரு 
பாட்டியல்‌'. இஃது எழுத்தியல்‌, சொல்லியல்‌, 
இனவியல்‌ என மூவியலாக அமைந்துள்ளது. 
'வச்சணந்தி மாலை' என்னும்‌ வெண்பாப்‌ 
பாட்டியல்‌, நவநீதப்‌ பாட்டியல்‌, சிதம்பரப்‌ 


பாட்டியல்‌, இலக்கண விளக்கப்‌ பாட்டியல்‌ 
என்பன, பாட்டியல்‌ நூல்களுள்‌ சிலவாகும்‌. 
மொழிவளம்‌ காக்கும்‌ இலக்கணங்கள்‌ 
இற்றைக்காலத்தில்‌ செய்யுள்‌ 
வடிவில்‌ இலக்கண நூல்கள்‌ 
இயற்றப்பெறவில்லையாயினும்‌ உரைநடை 
வடிவில்‌ எழுதப்பட்டு வருகின்றன. 
காலந்தோறும்‌ இலக்கியங்கள்‌ புதுப்புது 
வடிவங்களில்‌ மாற்றம்‌ பெறும்போது, 
அவற்றிற்கான இலக்கணங்களும்‌ தோன்றக்‌ 
தொடங்கியுள்ளன. ஆகவே, இலக்கணத்தின்‌ 
இன்றியமையாமையை உணர்ந்து, 
தமிழ்மொழியை வளம்பெறச்‌ செய்வது நம்‌ 


கடமையாகும்‌. 


தொல்காப்பியத்திலிருந்து தோன்றிய சில இலக்கண நூல்கள்‌ 
139 


| | 11th Advance Tamil - FINAL.indd 139 ஓ 14-02-2019 17:28:13 | | 


ட... பிங்கி © | ன க |! [| 


13] கண்ணாடி 


பொருத்தமான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 140 ஓ 14-02-2019 17:28:13 | | 


குட்டித்தொல்காப்பியம்‌ என அழைக்கப்படும்‌ நூல்‌----------- ள்‌ 

௮) நன்னூல்‌ அ) தொன்னூல்‌ விளக்கம்‌ இ) இலக்கண விளக்கம்‌ நேமிநாதம்‌ 
கண்டியலங்காரம்‌ - தண்டி ; இறையனார்‌ அகப்பொருள்‌ - இறையனார்‌ 
நம்பியகப்பொருள்‌ - நம்பி; வீரசோழியம்‌ - ? 

௮) வீரசோழர்‌ ஆ) குணவீரபண்டிதர்‌ இ) புத்தமித்திரர்‌ ஈ) வீரமாமுனிவர்‌ 


'காரிகை கற்றுக்‌ கவிபாடுவதினும்‌ பேரிகை கொட்டிப்‌ பிழைப்பது மேல்‌'- இத்தொடர்‌ 
உணர்த்துவது 


௮) கவிதை எழுதுவது எளிது ஆ) கவிதை எழுதுவது அரிது 


இ) கவிதை எழுதக்‌ காரிகைத்‌ தேவையில்லை ஈ) பேரிகை கொட்டினால்‌ பிழைக்கலாம்‌ 
அகப்பொருள்‌ சாராத நூலைக்‌ தேர்க. 

அ) களவியல்‌ காரிகை ஆ) பன்னிரு படலம்‌ 

இ) நம்பியகப்பொருள்‌ ஈ) இறையனார்‌ களவியல்‌ 
தொல்காப்பியம்‌ கற்பதற்கு முன்னர்‌, பயிற்சி பெற வேண்டிய நூரல்‌------ ்‌ 

௮) நன்னூல்‌ ஆ) நேமிநாதம்‌ இ) இலக்கண விளக்கம்‌ ஈ) வீரசோழியம்‌ 
சரியாகப்‌ பொருந்தியுள்ள விடைக்குறிப்பைத்‌ தேர்க. 


பலகைவரிடமிருந்து 
மதிலைகச்‌ காத்தல்‌ 


பகைவரின்‌ மதிலை 
வளைத்தல்‌ 


பகைவரின்‌ ஆநிரை 


கவர்தல்‌ 1 2 3 4 
2 3 1 4 
பகைவரிடமிருந்து ஆநிரை 1 ச 4 
மீட்டல்‌ 4 1 2 3 
3 4 2 1 


140 


குறுவினா 


1. 


2s 


3. 


ஒரு மொழிக்கு இலக்கணம்‌ ஏன்‌ தேவை? 

'சின்னூல்‌' என்றழைக்கப்படும்‌ நூல்‌ எது? ஏன்‌? 

இறையனாரகப்பொருள்‌ - குறிப்பு வரைக. 

'பழையன கழிதலும்‌ புதியன புகுதலும்‌'- இத்தொடர்‌, இன்றைய நடைமுறை இலக்கணத்திற்குப்‌ 
பொருந்தியிருப்பதற்குச்‌ சான்று தருக. 

வழுவற்ற தொடரைக்‌ கண்டறிக. 

௮) தந்தையர்‌ தமது பிள்ளைகளை வழிநடத்துவர்‌. 


ஆ) தந்தையர்‌ தனது பிள்ளைகளை வழிநடத்துவர்‌. 
இ) தந்தையர்‌ தம்‌ பிள்ளைகளை வழிநடத்துவர்‌. 
ஈ) தந்தையர்‌ தன்‌ பிள்ளைகளை வழிநடத்துவர்‌. 


சிறுவினா 


1. 


தொல்காப்பியப்‌ புறத்திணையியல்‌ சார்ந்து, தனிநூலாகப்‌ பிற்காலத்தில்‌ வளர்ந்த இலக்கண 
நூல்கள்‌ யாவை? அவை குறித்து எழுதுக. 
அணியிலக்கணம்‌ தோற்றம்‌ பெற்றதில்‌, தொல்காப்பியத்தின்‌ பங்கு யாது? 


நன்னூல்‌ - குறிப்பு வரைக. 
"நான்‌ நாளை வருகிறேன்‌" என உங்கள்‌ நண்பர்‌ கூறுகிறார்‌. அவர்‌ பேசிய தொடரில்‌ 


இலக்கணப்பிழை உள்ளதா? ஆம்‌ எனில்‌, அதனை விளக்கிக்‌ கூறுக. 


தொழிற்றுறை, தொழிற்துறை, தொழில்துறை - இவற்றுள்‌ புணர்ச்சிவிதிப்படி அமைந்த 
சொற்றொடர்‌ எது? ஏன்‌? அதற்கான இலக்கணம்‌ தருக. 


நெருவினா 


1. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 141 ஓ 14-02-2019 17:28:13 | | 


மொழிக்கு அரணாக அமைவது இலக்கணம்‌ - இக்கூற்றை நடைமுறைப்‌ பேச்சு 
வழக்குகள்கொண்டு விளக்குக. 

தொல்காப்பிய இயல்களின்‌ வளர்ச்சியாகத்‌ தோன்றிய பிற்கால இலக்கண நூல்கள்‌ குறித்துக்‌ 
கட்டுரை எழுதுக. 


141 


தொடரியல்‌ 


தொடரியல்‌ - ஓர்‌ அறிமுகம்‌ 

சொற்கள்‌ தொடர்ந்து நின்று பொருள்‌ 
தருவது தொடர்‌. தொடரமைப்பு, அதன்‌ 
பயன்பாடு ஆகியவற்றை ஆராய்வது தொடரியல்‌. 
தொடரியலின்‌ சிறப்பு, ஒரு மொழியின்‌ 
வளத்தைக்‌ காண உதவுகிறது. ஒரு மொழியில்‌ 
சொற்களும்‌ அவற்றின்‌ பொருள்களும்‌ 
காலந்தோறும்‌ சிறிது வேறுபடக்‌ காணலாம்‌. 
ஆனால்‌, சொற்றொடர்‌ அமைப்பில்‌ பெரும்‌ 
மாறுதல்‌ ஏற்படுவதில்லை. அவ்வாறு மாறுதல்‌ 
ஏற்படினும்‌, அம்மொழியின்‌ அடிப்படை 
இயல்புக்கு மாறாக அமைவதில்லை. ஆதலால்‌, 
சொற்றொடர்‌ அமைப்பு ஒன்றே அம்மொழியின்‌ 
தனிச்சிறப்புகளை உணர்த்த வல்லதாய்‌ 
உள்ளது. 


தொல்காப்பியம்‌ காட்டும்‌ தொடரமைப்புகள்‌ 


நாம்‌ பிறரிடம்‌ பேசும்போது, 
தொடர்களாகத்தான்‌ பேசுகிறோம்‌. நாம்‌ 
பயன்படுத்தும்‌ தொடர்களில்‌ இயல்பாகவே 
இலக்கணக்கூறுகள்‌ அமைந்துள்ளன. 
அவற்றைச்‌ தொல்காப்பியம்‌ சில நூற்பாக்களில்‌ 
சுட்டிக்காட்டியுள்ளது. அத்தகைய 
தொடரமைப்புகள்‌, பின்வரும்‌ தலைப்புகளில்‌ 
கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றை 
விளக்குவதற்கான எடுத்துக்காட்டுகள்‌, 
இலக்கியத்திலிருந்தும்‌ நடைமுறை 
வழக்கிலிருந்தும்‌ எடுத்தாளப்பட்டுள்ளன. 


தொடரில்‌ சொற்கள்‌ அமைந்துவரும்‌ நிலை 


* ஒரு சொல்‌ அல்லது தொடர்‌ அடுக்கி 
வருதல்‌ 
° ௬ தொடரை அடிப்படையாகக்கொண்டு 
சருகலும்‌ விரித்தலும்‌ 
தொடரில்‌ முன்‌ பின்‌ மாற்றம்‌ 
ஒரு தொடரை இரு வகையாக விளக்குதல்‌ 


... இலக்கணக்கூறு நோக்கில்‌ மாற்றம்‌ - 
தோன்றா எழுவாய்‌ 


.. தொடரமைப்பில்‌ ஆகுபெயர்‌ 
தொடரில்‌ சொற்கள்‌ அமைந்துவரும்‌ நிலை 
கண்ணன்‌ வந்தான்‌: அவன்‌ கடிதம்‌ 
கொண்டு வந்தான்‌. 
இங்குக்‌ கண்ணன்‌ என்பது, இயற்பெயர்‌: 
அவன்‌ என்பது, சுட்டுப்பெயர்‌. இவ்வாறு 
இயற்பெயரையுடைய ஒரு தொடரும்‌, 
அதற்குரிய சுட்டுப்பெயரையுடைய மற்றொரு 
தொடரும்‌ வரும்போது, அவை, அடுத்தடுத்து 
வருதல்‌ வேண்டுமெனத்‌ தொல்காப்பியம்‌ 
குறிப்பிடுகிறது. 


திணை- பால்‌ - எண்‌ - தொடர்ப்‌ 
பொருத்தம்‌ 

ஒரு தொடரிலுள்ள எழுவாய்‌, அதன்‌ 
பயனிலையோடு திணை, பால்‌, எண்‌ 
ஆகியவற்றில்‌ ஒத்திருத்தல்‌ வேண்டும்‌. 
அவ்வாறு வருவது, தொடர்ப்‌ பொருத்தம்‌ 
ஆகும்‌. இதனைக்‌ கீழ்க்காணும்‌ பட்டியல்வழிப்‌ 


புரிந்துகொள்ளலாம்‌. 


... திணை-பால்‌- எண்‌ - தொடர்ப்பொருத்தம்‌ 


பவன்‌ | சனை | பக்‌ | எண்‌ 


மக்கள்‌ மகிழ்ந்தனர்‌ 
மான்‌ துள்ளியோடியது 
மலர்கள்‌ மலர்ந்தன 


142 


| | 11th Advance Tamil - FINAL.indd 142 ஓ 14-02-2019 17:28:13 | | 


மேற்கண்ட தொடர்களில்‌, எழுவாய்ப்‌ 
பெயரின்திணை- பால்‌, வினைமுற்றின்‌ திணை- 
பால்‌ ஆகியன ஒத்திருக்கின்றன. இவைபோன்று 
தொடர்கள்‌ அமைதல்‌ வேண்டும்‌. தம்‌ மரபில்‌ 
மயங்கி வருதல்‌ கூடாது. இதனை, 
வினையில்‌ தோன்றும்‌ பாலறி கிளவியும்‌ 
பெயரில்‌ தோன்றும்‌ பாலறி கிளவியும்‌ 
மயங்கல்‌ கூடா தம்மர பினவே' 
(தொல்‌. சொல்‌. கிளவி. 11) 
எனத்‌ தொல்காப்பியம்‌ குறிப்பிடுகிறது. 
சில தொடர்களில்‌, இருதிணைக்குரிய 
எழுவாய்விரவிவரும்போது, அத்தொடருக்குரிய 
பயனிலை எத்திணைக்குரிய முடிவு 
பெறும்‌ என்பதில்‌ தடுமாற்றம்‌ ஏற்படலாம்‌. 


கீழ்க்காணும்‌ தொடரைக்‌ காணுங்கள்‌. சரியான 
வினைமுற்றைத்‌ தேர்ந்தெடுங்கள்‌. 


மன்னனும்‌ நால்வகைப்‌ படைகளும்‌ 
விரைவாக முன்னேறிச்‌ 


(சென்றார்கள்‌ / சென்றன) 


விடை காண முடிந்ததா? இத்தொடரில்‌, 
உயர்திணை எழுவாயும்‌ அஃறிணை 
எழுவாயும்‌ கலந்து வந்து ஒரு முடிவினைக்‌ 
கொள்ளும்போது, அவை சிறப்பை நோக்கினால்‌ 
உயர்திணையிலும்‌, இழிவை நோக்கினால்‌ 
அஃறிணையிலும்‌ முடியும்‌. ஆகவே, இத்தொடர்‌ 
சிறப்பு நோக்கி மன்னனும்‌ நால்வகைப்‌ 


இந்தச்‌ சேவல்‌ எத்தனை முட்டை போடும்‌? 
(வினா வழு) 


"உன்‌ பெயர்‌ என்ன எனக்‌ கேட்டால்‌, 
"உடல்நலம்‌ இல்லை" என விடையளிப்பது 


(விடை வழு) 


| | 11th Advance Tamil - FINAL.indd 143 


143 


படைகளும்‌ விரைவாக முன்னேறிச்‌ 
சென்றார்கள்‌ என உயர்திணை முடிவு பெறும்‌. 
மேலும்‌ சில தொடர்கள்‌: 


மூர்க்கனும்‌ முதலையும்‌ கொண்டது விடா. 
(இழிவு நோக்கி அஃறிணை முடிபு) 


இடையனும்‌ ஆடுகளும்‌ மாடுகளும்‌ 
கோழிகளும்‌ சென்றன. (அஃறிணை எழுவாய்‌ 
மிகுதி) 


அசிரியர்கள்‌, மாணாக்கர்கள்‌, கல்வி 
அலுவலர்‌, தலைமையாசிரியர்‌, நூல்கள்‌ 
இப்பள்ளியில்‌ இருக்கிறார்கள்‌. (உயர்திணை 
எழுவாய்‌ மிகுதி) 


எனவேதான்‌, திணை - பால்‌ - எண்‌ 
ஆகியவற்றிற்கேற்பத்‌ தொடர்ப்‌ பொருத்தம்‌ 


அமைவது மிகவும்‌ இன்றியமையாததாக 
உள்ளது. 


வழுநிலை 

ஒரு தொடரில்‌ திணை, பால்‌, எண்‌, இடம்‌, 
காலம்‌ ஆகியவற்றுள்‌ ஏதேனும்‌ ஒன்று 
மாறுபட்டு, முன்நின்ற சொல்லுக்கு ஏற்றவாறு 
அமையாமல்‌ இலக்கணக்‌ குற்றம்‌ தோன்ற 
வருவது வழுநிலை. வினா, விடை, மரபு ஆகியன 
இடம்பெறும்‌ தொடரிலும்‌ வழு தோன்றும்‌. 
எழுத்து, சொல்‌, பொருள்‌, யாப்பு, அணி ஆகியன 


இடம்பெறும்‌ தொடரில்‌ வழு வருமிடங்களும்‌ 
உள்ளன. 


வழு - குற்றம்‌ / பிழை 


அவன்‌ வந்தான்‌ (திணை வழாநிலை) 


இந்தக்‌ கோழி எத்தனை முட்டை போடும்‌? 
(வினா வழாநிலை) 


உன்‌ பெயர்‌ என்ன? 
என்‌ பெயர்‌ மாசிலாமணி (விடை 


மரபு வ ராநிலை) 


14-02-2019 1728114 | | 


வழாநிலை 


மணிமாலா பாடினாள்‌ என்னும்‌ தொடரில்‌ 
இலக்கணக்‌ குற்றமில்லை. இது வழாநிலைத்‌ 
தொடராகும்‌. 'மணிமாலா' என்னும்‌ 
உயர்திணைப்‌ பெண்பாற்‌ பெயர்‌, 'ஆடினாள்‌' 
என்னும்‌ உயர்திணைப்‌ பெண்பாற்‌ விகுதியைப்‌ 
பெற்று முடிந்துள்ளது. ஆகவே, நம்‌ முன்னோர்‌ 
எச்சொல்லை எப்பொருளால்‌ குறித்தனரோ, 
அச்சொல்லை அப்பொருளிலேயே 
தொன்றுதொட்டு வழு இல்லாமல்‌ கூறுவதே 
வழாநிலை. (இலக்கணக்‌ குற்றமில்லாத நிலை) 


வழுவமைதி 

பசுவைப்‌ பார்த்து, "என்‌ அம்மை 
வந்தாள்‌" எனக்‌ கூறுவது உண்டு. பசு என்பது, 
அஃறிணையாயினும்‌, அன்பு மிகுதியால்‌ 
உயர்திணைக்குரிய பெயரைப்‌ பெற்றுள்ளது. 
இத்தொடர்‌, இலக்கணக்‌ குற்றமுடையதாயினும்‌ 
சான்றோரால்‌ ஏற்றுக்கொள்ளப்‌ பெற்றமையால்‌ 
வழுவமைதி ஆயிற்று. இலட்சுமி எனப்‌ பசுவைப்‌ 
பெயரிட்டு அழைப்பது, ஆண்‌ குழந்தையைப்‌ 
பெண்‌ குழந்தையைக்‌ குறிக்கும்‌ சொல்லாலும்‌ 
(வாடி கண்ணே) பெண்‌ குழந்தையை ஆண்‌ 
குழந்தையைக்‌ குறிக்கும்‌ சொல்லாலும்‌ 
(வாடா செல்லம்‌) கூறுவனவெல்லாம்‌ 
வழுவமைதிகளே. இன்றைய நடைமுறைப்‌ 
பேச்சில்‌, இளைஞர்களும்‌ இளம்பெண்களும்‌ 


தங்களுக்குள்‌ எதிர்பாலினரைக்‌ குறிக்கும்‌ 
சொற்களைப்‌ பயன்படுத்துவதனைக்‌ காணலாம்‌. 
ஆகவே மொழி என்பது, இலக்கண வரம்புக்கு 
உட்பட்டதாயினும்‌ சிலபோது விதிமீறல்‌, 
வரம்பு மீறல்‌ ஆகியன ஏற்படுகின்றன. 
அவை ஏற்படுவதற்கான காரணங்களைக்‌ 
கண்டறிந்து, அவற்றை ஏற்றுக்கொள்‌ வதற்கு 
இலக்கண நூலார்‌ வகுத்ததே வழுவமைதியாம்‌. 
காவிரி பொங்கி வருகிறாள்‌ - இத்தொடர்‌ 
வழுவமைதியா? காரணம்‌ கூறுக. 


வழு வருமிடங்கள்‌ 


எழுத்து வழு - திருகுறள்‌ (ஒற்று மிகுத்து 
எழுதாமை.) 


சொல்‌ வழு - நான்‌ சிரித்தான்‌ (நான்‌ 
சிரித்தேன்‌ என எழுதாமை) 


பொருள்‌ வழு - கடற்கரையை உடைய 
வெற்பனே (நெய்தல்‌ நிலத்திற்குரிய 
தலைவனைக்‌ குறிக்காமல்‌, குறிஞ்சி நிலத்‌ 
தலைவனைக்‌ குறித்தது). 


யாப்பு வழு - 'வரிவளைக்கைத்‌ 
திருநுதலாள்‌. . . (வெண்பாவில்‌ கலித்தளை 
மயங்குதல்‌ காய்முன்‌ நிரை) 

அணி வழு - 'இலங்கு வளை அன்ன 


நலங்கேழ்‌ ஆம்பல்‌ . . . (வெள்ளாம்பல்‌ 


திணை வழுவமைதி (உயர்திணையை 
அஃறிணையாக்குகல்‌) 


மரம்‌ போல்வர்‌ மக்கட்‌ பண்பு இல்லாதவர்‌ 


நரியார்‌ வந்தார்‌, கிளியார்‌ பேசினார்‌ 


என்‌? சிந்திக்க. 


திணை வழுவமைதி (அஃறிணையை 
உயர்திணையாக்குதல்‌) 


சிறுமியாக இருந்தபோது, நான்‌ மணல்‌ வீடு[கால வழுவமைதி (இறந்தகாலத்திற்கு 
கட்டுவது இந்தக்‌ கடற்கரைதான்‌. எதிர்காலம்‌ வருதல்‌) 


வேல்விழி நினைத்தால்‌, ஓட்டப்போட்டியில்‌ | இட வழுவமைதி (வேல்விழி என்னும்‌ பெண்‌, 
முதற்பரிசுதான்‌. 


இவ்வழி அவீவூருக்குப்‌ போகும்‌ 


| | 11th Advance Tamil - FINAL.indd 144 


நான்‌ நினைத்தால்‌ எனத்‌ தன்மையில்‌ கூறாமல்‌ 


படர்க்கையில்‌ கூறுதல்‌.) 


மரபு வழுவமைதி (இயங்காத பொருளை 
இயங்குவதாய்க்‌ கூறுதல்‌.) வழி - நடந்து 
செல்லும்‌ பாதை 


144 


14-02-2019 1728114 | | 


பூவைச்‌ சங்குக்கு உவமையாகக்‌ கூறுதல்‌ 
பொருத்தமில்லாதது.) 


ஒரு சொல்‌ அல்லது தொடர்‌ அருக்கி வரும்‌ 
முறை 

அடுக்கு என்பது, மீண்டும்‌ மீண்டும்‌ 
வருவதை அடிப்படையாகக்‌ கொண்டது. அது 
சொல்‌ நிலையிலும்‌ தொடர்‌ நிலையிலும்‌ 
அமைந்து வரும்‌. 


1. சொல்‌ நிலையில்‌ அருக்குமுறை 


ஒரு சொல்‌ அடுக்கி வருவதற்கு 
எடுத்துக்காட்டாக, 


ஏஏ இஃதொத்தன்‌ - இசைநிறை 
என்ன என்ன - அசைநிலை 


வருக வருக - பொருளொடு புணர்தல்‌ 
ஆகியவற்றைக்‌ கூறலாம்‌. 

இசைநிறை, செய்யுளில்‌ வரும்‌ எனக்‌ 
குறிப்பிட்டாலும்‌, பேச்சு வழக்கிலும்‌ 
வருமென்பதை மறுத்தல்‌ இயலாது. 


எ.கா. போ, போ என்‌ கண்முன்‌ நில்லாதே, 


இசைநிறை அசைநிலை பொருளொமு 
புணர்தலென்‌(று) 
அவைமூன்‌ றுஎன்ப ஒருசொல்‌ அருக்கே' 

(தொல்‌. சொல்‌.எச்சம்‌. 411) 
என்னும்‌ நூற்பாவின்வழி, சொல்‌ அடுக்கி 
வருவதை அறியலாம்‌. 

2. தொடர்‌ நிலையில்‌ அருக்குமுறை 
தொடர்‌ நிலையில்‌, வினையெச்சங்கள்‌, 
வினைமுற்றுகள்‌, வேற்றுமையுருபுகள்‌ ஆகியன 
அடுக்கி வரும்‌. 
௮) வினையெச்சங்கள்‌ அடுக்கி வருதல்‌ 
ஒரு தொடரில்‌ பல வினையெச்சங்கள்‌ 
அடுக்கி வருவதும்‌ உண்டு. 
எ.கா. நான்‌ ஊருக்குச்‌ சென்று, 
பெற்றோரைப்‌ பார்த்து, அவர்களுடன்‌ 
உரையாடி, அறுசுவை உணவு உண்டு, எனது 
கல்லூரி விடுதிக்குத்‌ திரும்பி வந்தேன்‌. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 145 


145 


பன்முறை யானும்‌ வினையெஞ்சு கிளவி 
சொன்முறை முடியாது அருக்குந வரினும்‌ 
முன்னது முடிய முடியுமன்‌ பொருளே 

(தொல்‌. சொல்‌. வினை. 233) 


ஆ) வினைமுற்றுகள்‌ அரக்கி வருதல்‌ 


ஒருதொடரில்‌ பல வினைமுற்றுகள்‌ அடுக்கி 
வந்தாலும்‌ அவை ஒரு பெயரைக்கொண்டு 
முடிதல்‌ வேண்டுமெனத்‌ தொல்காப்பியம்‌ 
கூறுகிறது. 


எ.கா. வந்தாள்‌, பார்த்தாள்‌, மகிழ்ந்தாள்‌ 
மலர்க்கொடி. 


அவைதாம்‌ 
தத்தம்‌ கிளவி அழுக்குந வரினும்‌ 


எத்திறத்‌ தானும்‌ பெயர்முடி பினவே 
(தொல்‌. சொல்‌. எச்சம்‌. 429) 


இ) வேற்றுமையுருபுகள்‌ அமுக்கி வருதல்‌ 

ஒரு தொடரில்‌ பல உருபுகள்‌ அடுக்கி 
வந்தாலும்‌, பொருள்‌ உணர்த்தும்வகையில்‌, 
முடிக்கும்‌ சொல்லால்‌ அமையும்‌. 


எ.கா. பூனைக்குக்‌ கிண்ணத்தில்‌ பாலை 
ஊற்றி வைத்தான்‌. 


இத்தொடரில்‌ முறையே நான்காம்‌, ஏழாம்‌, 
இரண்டாம்‌ வேற்றுமையுருபுகள்‌ வந்துள்ளன. 


ஈ) அடை, சினை, முதல்‌ அருக்கி வருதல்‌ 
- வண்ணச்‌ சினைச்‌ சொல்‌ 


செங்கால்‌ நாரை இத்தொடர்‌, செம்மை 
* கால்‌ * நாரை எனப்‌ பிரியும்‌. இத்தொடரில்‌, 
அடையைக்‌ (பண்பைக்‌) குறிக்கும்‌ 
செம்மை என்னும்‌ சொல்‌ முதலிலும்‌, 
சினையைக்‌ (உறுப்பைக்‌) குறிக்கும்‌ சொல்‌ 
இரண்டாவதாகவும்‌, முதலைக்‌ (எழுவாயைக்‌) 
குறிக்கும்‌ சொல்‌ மூன்றாவதாகவும்‌ வந்துள்ளன. 
கரிகால்‌ வளவன்‌, செங்கண்‌ செழியன்‌, மைவிழி 
மாதவி எனப்‌ பெயர்கள்‌ அமைந்துள்ளமையைக்‌ 
காணலாம்‌. பேச்சுவழக்கில்‌ அழுமூஞ்சிப்பாப்பா, 
சுருட்டைத்தலப்‌ பையன்‌ என வருவனவும்‌ 
வண்ணச்‌ சினைச்‌ சொற்களே. இவ்வாறு அடை, 
சினை, முதல்‌ ஆகியன மயங்காது முறையாக 
அடுக்கி வருவதனை, 


14-02-2019 1728114 | | 


அடைசினை முதலைன முறைமூன்றும்‌ மயங்காமை 
நடைபெற்‌ றியலும்‌ வண்ணச்‌ சினைச்சசொல்‌' 


(தொல்‌. சொல்‌.கிளவி. 26) 
எனத்‌ தொல்காப்பியம்‌ குறிப்பிடுகிறது. 


ஒரு தொடரை அடிப்படையாகக்கொண்டு 
இடைச்செருகலும்‌ விரித்தலும்‌ 

ஒரு தொடரில்‌ பெயரெச்ச, 
வினையெச்சங்கள்‌, தாம்‌ முடிக்கும்‌ 
சொல்லுக்குமுன்‌ இடையில்‌ வேறு சொற்களும்‌ 
வரலாம்‌. இவ்வாறு வரும்சொல்லை இடைநிலை 
எனத்‌ தொல்காப்பியர்‌ குறித்துள்ளார்‌. 
மொழியியலார்‌, இடைச்செருகல்‌ எனக்‌ 
குறிப்பிடுகின்றனர்‌. 


1. பெயரெச்சத்‌ தொடரில்‌ இடைநிலையாக 
(செருகலாக) வரும்‌ சொல்‌ 


ஆடிய மயில்‌ - ஆடிய அழகான மயில்‌ 
(அழகான என்பது இடைச்செருகல்‌) 

கிடைத்த நூல்‌ - கிடைத்த அரிய நூல்‌ 
(அரிய என்பது இடைச்செருகல்‌) 


2. வினையெயச்சக்‌ தொடரில்‌ 
இடைநிலையாக (செருகலாக) வரும்‌ சொல்‌ 


படித்துக்‌ கூறினான்‌. - படித்துப்‌ பொருள்‌ 
கூறினான்‌. (பொருள்‌ என்பது இடைச்செருகல்‌) 


உழுது வந்தான்‌. - உழுது ஏரோடு 
வந்தான்‌. (ஏரோடு என்பது இடைச்செருகல்‌) 

இக்கருத்தைப்‌ பின்வரும்‌ நூற்பா 
குறிப்பிடுகிறது. 


டீ ௫ அறிவோம்‌ தெளிவோம்‌ 


தத்தம்‌ எச்சமொடு சிவணும்‌ குறிப்பின்‌ 
எச்சொல்‌ ஆயினும்‌ இடைநிலை வரையார்‌ ' 


(தொல்‌. சொல்‌.வினை. 237) 
(சிவணும்‌ - பொருந்தும்‌, வரையார்‌ - நீக்கார்‌.) 


'அறத்தை அரசன்‌ விரும்பினான்‌ எனவும்‌ 
'உண்டது பசித்த யானை எனவும்‌ வரும்‌ 
தொடர்களில்‌, முறையே வேற்றுமையுருபும்‌ 
முற்றுவினையும்‌ அமைந்துள்ளன. அரசன்‌, 
பசித்த என்னும்‌ பிற சொற்கள்‌ அவற்றோடு 
பொருந்தி வந்துள்ளன. இவ்வாறு பிற சொற்கள்‌ 


நிற்றலை 'இடைப்பிறவரல்‌' என்பர்‌. இதனை, 


உருபு முற்று ஈரெச்சம்‌ கொள்ளும்‌ 
பெயர்வினை இடைப்பிற வரலுமாம்‌ ஏற்பன 


என நன்னூல்‌ குறிப்பிடுகிறது. 


இடைச்செருகலாக வந்த சொற்கள்‌, 
பின்னாளில்‌ பெயரடை, வினையடைகளாகக்‌ 
தொடர்களில்‌ அமைந்தன. சிலபோது, 
அடைகளாகப்பொருந்திவரும்சிலதொடர்களில்‌, 
பொருள்‌ மயக்கம்‌ ஏற்படவும்‌ வாய்ப்புள்ளது. 
எடுத்துக்காட்டாகப்‌ புதிய மாணாக்கர்‌ விடுதி 
என்னும்‌ தொடரில்‌, மாணாக்கர்‌ என்னும்‌ சொல்‌ 
இடைச்செருகலாக வரும்போது, மாணாக்கர்‌ 
புதியவரா, விடுதி புதியதா என்பதில்‌ பொருள்‌ 
மயக்கம்‌ ஏற்படுகிறது. 


புதிய மாணாக்கர்‌ எனப்‌ பொருள்‌ 
கொள்ளும்போது, மாணாக்கர்தாம்‌ புதியவர்‌. 
புதிய என்னும்‌ அடைமொழி, மாணாக்கருக்குத்‌ 
தாம்‌ பொருந்தியுள்ளது. புதிய விடுதி எனப்‌ 
பொருள்‌ கொள்ளும்போது, விடுதிதான்‌ புதியது. 


தொகைநிலையும்‌ தொகா நிலையும்‌ 


சொற்கள்‌ தொடர்ந்துநின்று, பொருள்‌ தருவது தொடர்‌. இருசொல்லுக்கு இடையே எதேனும்‌ ஓர்‌ உருபு 
மறைந்து வருவது, தொகைநிலைத்‌ தொடர்‌. வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை, அன்மொழி 
என அறுவகைத்‌ தொகைகள்‌ உள்ளன. (தொகை - தொக்கி வருதல்‌/ மறைந்து வருதல்‌) 


தொகைநிலைக்கு எதிர்மறை தொகாநிலை. இரு சொல்லுக்கிடையே உருபு/ சொல்‌ மறையாது வருவது. 


தொகாநிலைத்‌ தொடர்கள்‌ ஒன்பது உள்ளன. அவை: எழுவாய்த்தொடர்‌, வினைமுற்றுத்தொடர்‌, பெயரெச்சத்‌ 


தொடர்‌, வினையெச்சத்‌ தொடர்‌, விளித்தொடர்‌, வேற்றுமைத்‌ தொகாநிலைத்‌ தொடர்‌, இடைச்சொல்‌ தொடர்‌, 


உரிச்சொல்‌ தொடர்‌, அருக்குத்‌ தொடர்‌ என்பன. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 146 


14-02-2019 1728114 | | 


புதிய என்னும்‌ அடைமொழி, விடுதிக்குத்தான்‌ 
பொருந்தியுள்ளது. ஆகவே, இவ்வாறு 
வரும்‌ தொடர்களைக்‌ கண்டறிந்து, பொருள்‌ 
மயக்கமின்றி எழுதுதல்‌ வேண்டும்‌. 


பெயரடையும்‌ வினையடையும்‌ அமைந்த 
தொடர்கள்‌ 


பெயரைச்‌ சிறப்பித்து வருவது, பெயரடை. 
வினையைச்‌ சிறப்பித்து வருவது, வினையடை. 


நாம்‌ பேசும்போது, இவைபோன்ற 
தொடர்களை மிகுதியாகப்‌ பயன்படுத்துகிறோம்‌. 
ஒரு நாள்‌ முழுவதும்‌, நீங்கள்‌ பேசிய 
தொடர்களில்‌ இடம்பெற்ற பெயரடை, 
வினையடைகளைப்‌ பட்டியலிட்டுப்‌ 
பாருங்கள்‌. நாம்‌ இத்தனை சொற்களைப்‌ 
பயன்படுத்தினோமா! என வியப்படைவீர்கள்‌. 


ஒரு தொடரை இருவகையாக விளக்குதல்‌ 


குறிப்பிட்ட ஒரு தொடரை இருவகையாக 
விளக்குவது குறித்தும்‌ தொல்காப்பியர்‌, சில 


நூற்பாக்களில்‌ கூறியுள்ளார்‌. 


(௭.கா.) புலி கொல்‌ யானை. இத்தொடர்‌ 
இருவகையில்‌ பொருள்‌ மாற்றமுடையதாக 
அமையும்‌. புலியைக்‌ கொன்ற யானை எனவும்‌ 


புலியால்‌ கொல்லப்பட்ட யானை எனவும்‌ இரு 
மாறுபட்ட பொருளைத்‌ தருகின்றது. இங்கு 
வினைமுதல்‌ மாறுவதற்கேற்ப, வினை வடிவம்‌ 
மாறுகிறது. இதனைத்‌, 


தருமாறு தொழிற்பெயர்க்கு இரண்டும்‌ மூன்றும்‌ 
கடிநிலை இலவே பொருள்வயி னான - 
(தொல்‌. சொல்‌. வேற்‌. மயங்கியல்‌ 95) 

என்னும்‌ நூற்பா விளக்குகிறது. ஆகவே, 
தொடரில்‌ பொருள்‌ மயக்கம்‌ தோன்றாத 
வகையில்‌ ஏற்புடைய வேற்றுமையுருபுகளைப்‌ 
பயன்படுத்துதல்‌ வேண்டும்‌. 
தொடரில்‌ முன்‌ பின்‌ மாற்றம்‌ 

ஒரு தொடரில்‌ வேற்றுமையுருபு முன்‌ 
பின்னாக வரும்‌. அதாவது, தொடரின்‌ 
இடையிலும்‌ வரும்‌, இறுதியிலும்‌ வரும்‌. 

எ.கா. உழுதான்‌ வயலை (தொடரின்‌ 
இறுதியில்‌ ஐ உருபு வந்தது) 

கணினியை இயக்கினான்‌ (தொடரின்‌ 
இடையில்‌ ஐ உருபு வந்தது) 

தமிழில்‌ தொடரியலைவிட உருபனியல்‌ 
கட்டமைப்புடன்‌ விளங்குகிறது. தொடரியல்‌ 
அமைப்பு, நெகிழ்வுத்‌ தன்மை கொண்டுள்ளது. 


பெயரடையும்‌ வினையடையும்‌ அமைந்த தொடர்கள்‌ 


குதிரை ஓடியது 
வெள்ளைக்‌ குதிரை 


வெள்ளைக்‌ குதிரை ஓடியது 


= பெயர்‌ * வினை 


= பெயரடை * பெயர்‌ 


பெயரடை * பெயர்‌ * வினை 


வெள்ளைக்‌ குதிரை விரைவாக ஓடியது = பெயரடைச்‌ பெயர்‌ * வினையடை*வினை 


த 


| | 11th Advance Tamil - FINAL.indd 147 


14-02-2019 1728114 | | 


எடுத்துக்காட்டாக, 


வைகறைச்செல்வி பாடம்‌ படித்தாள்‌ 
என்னும்‌ தொடரைக்‌ காண்போம்‌. 


வைகறைச்செல்வி படித்தாள்‌ பாடம்‌ 
படித்தாள்‌ வைகறைச்செல்வி பாடம்‌ 
படித்தாள்‌ பாடம்‌ வைகறைச்செல்வி 
பாடம்‌ வைகறைச்செல்வி படித்தாள்‌ 
பாடம்‌ படித்தாள்‌ வைகறைச்செல்வி 


மேற்கண்ட தொடர்‌ நெகிழ்வுத்‌ 
தன்மைகொண்டுள்ளதனை அறியலாம்‌. 
இதுபோலச்‌ சில தொடர்களில்‌ எழுவாய்‌, 
செயப்படுபொருள்‌, பயனிலை ஆகியவற்றை 
இடம்‌ மாற்றியமைத்தாலும்‌ பொருள்‌ மயக்கம்‌ 
ஏற்படாது. 


ஆங்கிலத்தில்‌ தொடரியல்‌ அமைப்பு, 
நெகிழ்வுத்தன்மை கொண்டதன்று. 
அம்மொழியில்‌, ஒரு தொடரிலுள்ள எழுவாய்‌, 
பயனிலை, செயப்படுபொருள்‌ ஆகியவற்றை 
இடம்‌ மாற்றினால்‌, பொருளும்‌ மாறுபடும்‌. 
(எ.கா.) The cat killed the rat. 


தமிழில்‌, உருபனியல்‌ அமைப்புடைய 
தொடரில்‌, சொற்கள்‌ இடம்‌ மாறினால்‌, பொருள்‌ 
மயக்கம்‌ ஏற்படும்‌. எடுத்துக்காட்டாக, 


பொன்மணி பாடலைப்‌ பாடினாள்‌ என்னும்‌ 
தொடரைக்‌ காண்போம்‌. 


பொன்மணி ஐ பாடல்‌ பாடினாள்‌ 
(வேற்றுமையுருபு ஐ இடம்‌ மாறியுள்ளது) 


என்று மாற்றியமைத்தால்‌, பொருள்‌ 


மயக்கம்‌ ஏற்படுகிறது. ஆகவே, தொடரியல்‌ 

அமைப்பைவிட உருபனியல்‌ அமைப்பு, 

கட்டமைப்பு உடையது என உணரலாம்‌. 
இலக்கணக்கூறு நோக்கில்‌ மாற்றம்‌ - 
தோன்றா எழுவாய்‌ 

இலக்கணக்கூற்றின்‌ அடிப்படையிலும்‌ 
தொடரில்‌ மாற்றம்‌ ஏற்படும்‌. எடுத்துக்காட்டாகத்‌ 
திண்ணை மெழுகிற்று என்னும்‌ தொடரைக்‌ 


| | 11th Advance Tamil - FINAL.indd 148 


148 


ஒலியனியல்‌ 


குறிப்பிட்ட ஒரு மொழியில்‌ உள்ள பேச்சு ஒலிகளைக்‌ 
குறிப்பது ஒலியனியல்‌. ஒரு மொழியில்‌ பொருள்‌ 
வேறுபாட்டை உணர்த்தக்கூடிய மிகச்சிறிய 
ஒலிக்கூறே ஒலியன்‌. எ.கா. பட்டம்‌ - சட்டம்‌ 
இச்சொற்களில்‌ முதலில்‌ அமைந்துள்ள பகரமும்‌ 
சகரமும்‌ (ப்‌, ச) பொருளை வேறுபருத்துகின்றன. 
இவை ஒலியன்கள்‌. 


உருபனியல்‌ 


ஒரு மொழியில்‌ பொருள்‌ உணர்த்தும்‌ மிகச்சிறிய 
கூறு உருபன்‌. இதனைப்‌ பகுக்க முடியாது. 
ஒலியனை அடையாளம்‌ காண்பதற்கு இரு 
ஒலிகள்‌ ஒன்றிலிருந்து மற்றொன்று வேறுபரும்‌ 
தன்மை மட்ரும்‌ போதுமானது. உருபன்களை 
அடையாளம்‌ காண வேண்டுமானால்‌, அதன்‌ 
வடிவமும்‌ அதுஉணர்த்தும்‌ பொருளும்‌ தேவை. 


கூறலாம்‌. இத்தொடரில்‌ எழுவாய்‌ 
இல்லை. ஆயினும்‌, இத்தொடரிலுள்ள 
செயப்படுபொருளே (திண்ணை) எழுவாயாக 
வந்துள்ளது. 

உண்மையில்‌, நான்‌ திண்ணையை 
மெழுகினேன்‌ என்பதே சொல்லப்பட வேண்டிய 
தொடர்‌. ஆனால்‌, திண்ணை மெழுகிற்று 
எனக்‌ கூறும்போது, நான்‌ என்னும்‌ எழுவாய்‌ 
வெளிப்படையாக இல்லை. எழுவாய்‌ மறைந்து 
வருவதனால்‌, அதனைத்‌ தோன்றா எழுவாய்‌ 
எனக்‌ குறிப்பர்‌. 


மேலும்‌, திண்ணை மெமுகப்பட்டது 
எனச்‌ செயப்பாட்டு வினைத்தொடராக 
அமையும்போது, திண்ணை என்பது, 
எழுவாயாக அமைகிறது. ஆகவே. செயப்பாட்டு 
வினை இல்லாமலே செயப்படுபொருள்‌, 
எழுவாயாக வரும்‌ என்பதைத்‌ திண்ணை 
மெழுகிற்று என்னும்‌ தொடர்‌ விளக்குகிறது. 


மேலும்‌ சில எடுத்துக்காட்டுகள்‌ 
பின்வருமாறு: 


முள்‌ குத்திற்று, வாள்‌ வெட்டிற்று, 
எழுதுகோல்‌ எழுதிற்று, கல்‌ தடுக்கிற்று 
ஆகியனவற்றைக்‌ கூறலாம்‌. இக்கருத்தைச்‌ 


14-02-2019 1728114 | | 


'செயப்பரு பொருளைச்‌ செய்தது போலத்‌ 
தொழிற்படக்‌ கிளத்தலும்‌ வழக்கியன்‌ மரபே 
(தொல்‌. சொல்‌. வினை 246) 


என்னும்‌ நூற்பா விளக்குகிறது. இதன்‌ 
வாயிலாகத்‌ தொல்காப்பியர்‌, தொடரில்‌ 
ஏற்படும்‌ மாற்றங்களை இலக்கணக்‌ கூற்றின்‌ 
அடிப்படையில்‌ விளக்க முடியும்‌ என்று 
கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. 


ஆங்கிலத்தில்‌ இதுபோலத்‌ தொடர்‌ 
வருவதுண்டு. 


Peter opened the door. (With Subject) 
The door was opened. (Without Subject) 
தோன்றாச்‌ செயப்பருபொருள்‌ 


ஒரு தொடரில்‌ செயப்படுபொருள்‌ 
வெளிப்படையாகத்‌ தெரியாமல்‌ இருக்கலாம்‌. 
அவ்வாறு மறைந்து வருவது தோன்றாச்‌ 
செயப்படுபொருள்‌. நான்‌ படித்தேன்‌ என்னும்‌ 
தொடரில்‌, பாடம்‌ என்னும்‌ செயப்படுபொருள்‌ 
வெளிப்படையாகத்‌ தோன்றவில்லை. நான்‌ 
ஆடினேன்‌ என்னும்‌ தொடரிலும்‌ நடனம்‌ 
என்னும்‌ செயப்படுபொருள்‌ வெளிப்படையாகத்‌ 
தோன்றவில்லை. இத்தொடர்களில்‌ படித்தேன்‌, 


ஆடினேன்‌ என்னும்‌ வினைமுற்றுகளே 
செயப்படுபொருளை உணர்த்திவிடுகின்றன. 


உருபனியலை அடையாளங்காணல்‌ 


முருகனுக்குத்‌ தந்தான்‌, பசித்தவர்க்கு 
உணவளித்தான்‌ என்னும்‌ தொடர்களில்‌ கு 
என்னும்‌ வேற்றுமையுருபு கொடைப்பொருளையே 
குறிக்கிறது. இவ்வுருபை மேலும்‌ பகுக்க முடியாது. 
கு என்னும்‌ உருபை முருகன்‌, பசித்தவர்‌ ஆகிய 
சொற்களிலிருந்து பிறித்தாலும்‌, பெயர்ச்சொற்கள்‌ 
பொருளைத்‌ தருகின்றன. ஆனால்‌, கொக்கு, சுக்கு 
ஆகிய சொற்களிலுள்ள கு என்பதைப்‌ பிரிக்க 
முடியாது. பிறித்தால்‌ கொக்‌, சுக்‌ என்பன பொருள்‌ 
தரா. ஆகவே, 


முருகனுக்கு - கு என்பது ஓர்‌ உருபன்‌. 


கொக்கு - கு என்பது உருபன்‌ அன்று. அது 
சொல்லின்‌ உறுப்பே. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 149 


149 


தோன்றாப்‌ பயனிலை 


ஒருதொடரில்‌ பயனிலை வெளிப்படையாக 
வரவில்லையெனில்‌, அதனைக்‌ தோன்றாப்‌ 


பயனிலை என்பர்‌. 
எனக்குப்‌ பசி (இருக்கிறது) 


எங்கள்‌ வீட்டிற்கு அருகில்‌ ஒரு கோவில்‌ 
(இருக்கிறது) 
என்னும்‌ தொடர்களில்‌, இருக்கிறது 
என்னும்‌ பயனிலை வெளிப்படையாகத்‌ 
தோன்றவில்லை. இவ்வினைமுற்று, தோன்றாப்‌ 
பயனிலையாகும்‌. 
முக்காலத்துக்கும்‌ பொருத்தமுடைய 
வினைமுற்று 
முக்காலத்தும்‌ இருக்கும்‌ ஒரு பொருளை 
விளக்கும்போது, அத்தொடரின்‌ வினைமுற்று, 
செய்யும்‌ என்னும்‌ வாய்பாட்டில்‌ அமைதல்‌ 
வேண்டும்‌ என வினையியலில்‌ தொல்காப்பியர்‌ 
குறிப்பிட்டுள்ளார்‌. எடுத்துக்காட்டாக, 
நீர்‌ குளிரும்‌ 
மலை நிற்கும்‌ 
ஞாயிறு தோன்றும்‌ 
ஐப்பசி மாதத்தில்‌ அடைமழை பெய்யும்‌ 
நூலகம்‌ காலை ஒன்பது மணிக்குத்‌ 
திறக்கும்‌ 
ஆகிய தொடர்களைக்‌ கூறலாம்‌. 
இவையனைத்தும்‌ செய்யும்‌ என்னும்‌ 
வாய்பாட்டால்‌ அமைந்துள்ளன. இதுபோல்‌ 
ஆங்கிலத்திலும்‌ உண்டு. (௪.தா.) The Sun rises 
in the east. 
முந்நிலைக்‌ காலமும்‌ தோன்றும்‌ இயற்கை 
எம்முறைச்‌ சொல்லு நிகழும்‌ காலத்து 
மெய்ந்நிலைப்‌ பொதுச்சொல்‌ கிளத்தல்‌ வேண்டும்‌ 
(தொல்‌.வினை. 240) 
தெரிநிலை வினைமுற்று 
வினைமுற்றுச்‌ சொற்கள்‌ தெரிநிலை, 


குறிப்பு என இருவகைப்படும்‌. ஒரு செயலைத்‌ 
தெளிவாகத்‌ தெரிவிக்கும்‌ வினை, தெரிநிலை 


14-02-2019 1728114 | | 


வினைமுற்று. இவ்வினைமுற்றின்‌ விகுதியானது 
திணை, பால்‌, எண்‌, இடம்‌ ஆகியவற்றையும்‌ 
உணர்த்துகிறது. எடுத்துக்காட்டாக, நடந்தான்‌ 
என்னும்‌ வினைமுற்றில்‌ உயர்திணை(திணை), 


ஆண்பால்‌ (பால்‌), ஒருமை(எண்‌), 


படர்க்கை(இடம்‌) ஆகியன உள்ளன. இஃது, 
இறந்தகாலத்தையும்‌ குறிக்கிறது; செய்பவன்‌, 
கருவி, காலம்‌, நிலம்‌, செயல்‌, செய்பொருள்‌ 
ஆகிய ஆறனையும்‌ வெளிப்படையாக 
உணர்த்துகிறது. 

எழுதினாள்‌ -இவ்வினைமுற்று மேற்கூறிய 
ஆறனையும்‌ வெளிப்படுத்துகிறதா ? கண்டறிக. 
குறிப்பு வினைமுற்று 

செயல்‌ செய்பவரை வெளிப்படையாகக்‌ 


காட்டிச்‌ செயலையும்‌ காலத்தையும்‌ குறிப்பாகத்‌ 
தெரிவித்து நிற்கும்‌ வினைச்சொல்லே குறிப்பு 


வினைமுற்று. பொருள்‌, இடம்‌, காலம்‌, சினை, 
குணம்‌, தொழில்‌ ஆகிய அறுவகைப்‌ பெயரின்‌ 
அடியாகக்‌ குறிப்புவினை தோன்றும்‌. இவன்‌ 
பொன்னன்‌ என்பது, பொன்னை உடையவனாக 
இருந்தான்‌, இருக்கிறான்‌, இருப்பான்‌ எனப்‌ 
பொருளுணர்த்திச்‌ செயலையும்‌ காலத்தையும்‌ 
குறிப்பாகவும்‌ செயல்‌ செய்பவனை 
வெளிப்படையாகவும்‌ கூறுகிறது. 
தொடரமைப்பில்‌ ஆகுபெயர்‌ 

நாம்‌ பேசும்போது, இயல்பாகவே 
நம்மையறியாமல்‌ இலக்கணக்கூறுகளைப்‌ 
பயன்படுத்திப்‌ பேசுகிறோம்‌. எடுத்துக்காட்டாக 
ஆகுபெயரைக்‌ கூறலாம்‌. கீழ்க்காணும்‌ 
உரையாடல்களைப்‌ படித்துப்பாருங்கள்‌. 
அவற்றுள்‌ ஆகுபெயர்‌ இடம்பெற்றுள்ளதனை 
அறிந்துகொள்வீர்கள்‌. 


(வீட்டில்‌...) 


அம்மா: கண்ணா, பள்ளிக்கு 


நேரமாகவில்லையா? 

கண்ணன்‌ : அம்மா, இன்று பள்ளிக்கு 
விடுமுறை. 

(பேருந்து நிறுத்தத்தில்‌. . .) 

ஒருவர்‌ : ஐயா, 47 சென்றுவிட்டதா? 


| | 11th Advance Tamil - FINAL.indd 150 


150 


மற்றொருவர்‌ : இன்னும்‌ வரவில்லை. 
(பேருந்தில்‌. . .) 


நடத்துநர்‌: காந்தி மண்டபம்‌ யாரு? 
இறங்குங்க. 


(அலுவலகத்தில்‌. . .) 


மேலாளர்‌ : அந்த நீலச்சட்டை இன்னும்‌ 
வரவில்லையா? 


(பள்ளியில்‌... .) 


முகிலன்‌: மதி, பாரதியாரைப்‌ 
படித்துவிட்டாயா? 


மதியழகன்‌ : ஓ! படித்துவிட்டேனே! 


மேற்கண்ட உரையாடல்களில்‌, பள்ளிக்கு 
விடுமுறை என்பது, பள்ளியைக்‌ குறிக்காமல்‌, 
அங்குப்‌ படிக்கும்‌ மாணாக்கருக்கு விடுமுறை 
என்பதனைக்‌ குறிக்கிறது. இஃது, இட வாகுபெயர்‌. 
இதுபோலவே மற்ற தொடர்களிலுள்ள 
ஆகுபெயர்களையும்‌ கண்டறியுங்கள்‌. 


ஆகுபெயர்‌ என்பது, ஒரு பொருளின்‌ 
இயற்பெயர்‌, அதனைக்‌ குறிக்காமல்‌ அதனொடு 
தொடர்புடைய மற்றொரு பொருளுக்கு 
ஆகி வருவதாகும்‌. ஆகுபெயர்‌ குறித்தும்‌ 
அதன்‌ வகைகள்‌ குறித்தும்‌ ஏற்கெனவே 
படித்திருக்கிறீர்கள்‌. அவற்றை நினைவு 
கூருங்கள்‌. 

தமிழில்‌ ஆகுபெயர்‌, தொடரியல்‌ 
இலக்கணத்துடன்‌ தொடர்புடையதாக 
உள்ளது. பெயர்கள்‌ தொடரிலிருந்து 
வருவிக்கப்படுவதனால்‌, அவற்றை வேற்றுமை 
மயங்கியலில்‌ தொல்காப்பியர்‌ அமைத்துள்ளார்‌. 
பலவகைத்‌ தொடர்கள்‌ 

இன்றைய வழக்கில்‌, நாம்‌ பேச்சிலும்‌ 
எழுத்திலும்‌ பலவகைத்‌ தொடர்களைப்‌ 
பயன்படுத்துகிறோம்‌. செய்தித்தொடர்‌, 
வினாத்தொடர்‌, கட்டளைத்தொடர்‌, உணர்ச்சித்‌ 
தொடர்‌ ஆகியன நாம்‌ படிக்கும்‌ நாளிதழ்‌, 
வார, மாத இதழ்கள்‌, விளம்பரம்‌, அறிவிப்பு 
ஆகியவற்றிலும்‌ இடம்பெறுகின்றன. அவற்றைப்‌ 
படித்துப்‌ பார்ப்பதுடன்‌ இருந்துவிடாமல்‌, 


14-02-2019 1728114 | | 


அவற்றின்‌ தொடரமைப்பை அறிந்துகொள்ளவும்‌, பிழை கண்டறிந்து திருத்தவும்‌ தெரிந்துகொள்ளுதல்‌ 
வேண்டும்‌. 


தொடர்‌ வகையும்‌ தொடரமைப்பும்‌ 


தொடர்கள்‌, கருத்தை வெளிப்படுத்தும்‌ வகையில்‌ நால்வகையாக அமைந்து வருவதனை 
ஏற்கெனவே படித்திருப்பீர்கள்‌. அவற்றை மீண்டும்‌ நினைவுகூர்வோமா? 


தொடர்வகைகளுக்குச்‌ சில எடுத்துக்காட்டுகளைக்‌ கீழ்க்காணும்‌ அட்டவணையில்‌ காணலாம்‌. 
தொடர்‌ வகை 


சசசசச்ர்்ச்ரா 


செய்தித்‌ தொடர்‌ வினாத்‌ தொடர்‌ விழைவுத்‌ தொடர்‌ உணர்ச்சித்‌ தொடர்‌ 


என்‌ தந்தை தமிழாசிரியராகப்‌ பணிபுரிந்தார்‌. 
'ஆனந்தயாழை மீட்டுகிறாய்‌' என்னும்‌ பாடலைப்‌ பாடிய கவிஞர்‌ யார்‌? 


விழைவுத்தொடர்‌ | மழை வருவதற்குமுன்‌ வீட்டுக்குச்‌ செல்க. (கட்டளை) 
நீடுழி வாழ்வாயாக! (வாழ்த்துதல்‌) 
வாய்மையையும்‌ நேர்மையையும்‌ பின்பற்றாதவர்கள்‌ ஒழிக. (வைதல்‌) 
வயிறார உணவிடுக. (வேண்டுதல்‌) 
உணர்ச்சித்தொடர்‌ | ஐ! எவ்வளவு பெரிய யானை! (வியப்பு) 
அந்தோ! தாவரங்கள்‌ நீரின்றி வாடுகின்றனவே! (துன்பம்‌/அவலம்‌) 
தலைவா, வருக! வருக! உன்‌ வரவு நல்வரவாகுக! (மகிழ்ச்சி) 
தொடரமைப்புகள்‌ தொடர்நிலைத்‌ தொடர்‌ 
தொடரமைப்புகளுள்‌ சிலவற்றைத்‌ நான்‌ நன்றாகப்‌ பொருளுணர்ந்து 
தனிநிலை, தொடர்நிலை, கலவைத்‌ தொடர்கள்‌ படித்தேன்‌; அதனால்‌, தேர்வில்‌ முதலிடம்‌ 
என ஆங்கில இலக்கண அமைப்பையொரற்றிக்‌ பெற்றேன்‌. (ஒரே எழுவாய்‌, பல பயனிலைகள்‌) 


கூறுகின்றனர்‌. அத்தகைய அமைப்புடைய 
தொடர்கள்‌, பெரும்பான்மையாகக்‌ கதை, 
கட்டுரைகளில்‌ இடம்பெறுகின்றன. 


நான்‌ என்பது எழுவாய்‌. படித்தேன்‌, 
பெற்றேன்‌ என்பன பயனிலைகள்‌. அதனால்‌ 
என்பது, இணைப்புச்சொல்‌. 


தனிநிலைத்‌ தொடர்‌ , ள்‌ கத 
இவ்வாறு, ஒன்றுக்கும்‌ மேற்பட்ட 


கண்மணி நாளிதழ்‌ படிக்கிறாள்‌. தொடர்கள்‌, அதனால்‌, ஆகையால்‌, ஏனெனில்‌, 

(ஓர்‌ எழுவாய்‌, ஒரு பயனிலை) ஏனென்றால்‌ முதலான இணைப்புச்‌ சொற்களால்‌ 

கண்மணி நாளிதழையும்‌, வளவன்‌ இணைக்கப்பட்டு வருவதும்‌, ஓர்‌ எழுவாய்‌, 
வார இதழையும்‌, முருகன்‌ மாத இதழையும்‌ பல பயனிலைகளைக்கொண்டு முடிவதும்‌ 
படிக்கின்றனர்‌. தொடர்நிலைச்‌ தொடர்களாகும்‌. 


(பல எழுவாய்கள்‌, ஒரே பயனிலை) 


151 


| | 11th Advance Tamil - FINAL.indd 151 ஓ 14-02-2019 17:28:14 | | 


© டவ ன |! [0 


கலவைத்தொடர்‌ 

தமிழில்‌ பிழையின்றி எழுத 
வேண்டுமெனில்‌, நல்ல தமிழ்நூல்களைப்‌ 
படிக்க வேண்டும்‌ என்னும்‌ தொடரில்‌, நல்ல 
குமிழ்நூல்களைப்‌ படிக்க வேண்டும்‌ என்பது, 
முதன்மைத்‌ தொடர்‌. தமிழில்‌ பிழையின்றி 
எழுத வேண்டுமெனில்‌ என்பது, சார்புத்‌ 
தொடர்‌. இவ்வாறு, பல தொடர்கள்‌ கலந்து 
ஒரே தொடராக வருவது கலவைக்‌ தொடராகும்‌. 


ஒரு தொடரை மற்றொரு தொடராக 
மாற்றுதல்‌ 


ஒரு தொடரை மற்றொரு தொடராக 
மாற்றும்‌ பயிற்சியைக்‌ கீழ்வகுப்புகளிலேயே 
மேற்கொண்டுள்ளோம்‌. அவ்வாறு மாற்றம்‌ 
பெறும்‌ தொடர்களை வினை மாற்றம்‌, கூற்று 
மாற்றம்‌, ஒரு தொடரைப்‌ பல்வகையாக 
மாற்றுதல்‌ எனப்‌ பகுத்துக்‌ காணலாம்‌. 
வினை மாற்றம்‌ 

ஒரு தொடரை மற்றொரு தொடராக 
மாற்றும்போது, பெயர்ச்சொற்கள்‌ மாற்றம்‌ 
அடைவதில்லை. வினைச்சொற்களே மாற்றம்‌ 
அடைகின்றன. 


செய்வினை - செயப்பாட்டு வினை 


பூங்குழலி யாழ்‌ மீட்டினாள்‌ - 
செய்வினைத்தொடர்‌ 


யாழ்‌ பூங்குழலியால்‌ மீட்டப்பட்டது - 
செயப்பாட்டு வினைத்‌ தொடர்‌ 


தன்வினை - பிறவினை 

தமிழழகன்‌ கல்வி கற்றான்‌ - தன்வினை 
தமிழழகன்‌ கல்வி கற்பித்தான்‌ - பிறவினை 
உடன்பாட்டு வினை- எதிர்மறை வினை 


கலைச்செல்வி நேற்று வந்தாள்‌ - 
உடன்பாட்டு வினை 


கலைச்செல்வி நேற்று வந்திலள்‌ - 
எதிர்மறை வினை 


இன்றைய வழக்கில்‌, இறந்த காலத்திலும்‌ 
நிகழ்காலத்திலும்‌ தொடர்களில்‌ எதிர்மறைப்‌ 


| | 11th Advance Tamil - FINAL.indd 152 


152 


பொருளை உணர்த்த இல்லை என்னும்‌ 
சொல்‌ பயன்படுகிறது. எதிர்காலத்தில்‌ 
எதிர்மறைப்பொருளை உணர்த்த ஆ என்னும்‌ 
எதிர்மறை இடைநிலையுடன்‌ சேர்ந்த மாட்டா 
மாட்டு * ஆ) மாட்டாள்‌ என்னும்‌ சொல்‌ 
வருகிறது. 


இளமுருகன்‌ நேற்று வரவில்லை 
(இறந்தகாலம்‌) 

விண்ணரசி இன்று வரவில்லை 
(நிகழ்காலம்‌) 


இனியன்‌ நாளை வரமாட்டான்‌ 
(எதிர்காலம்‌) 

அல்ல என்னும்‌ 
ஐம்பால்மூவிடத்துக்கும்‌ முக்காலத்திலும்‌ 
எதிர்மறைப்‌ பொருளில்‌ வருகிறது. 


சொல்லும்‌ 


நான்‌ அல்ல, நீ அல்ல, நாங்கள்‌ அல்ல, 
நீங்கள்‌ அல்ல. 


அவன்‌ அல்ல, அவள்‌ அல்ல, அவர்‌ அல்ல, 
அது அல்ல, அவை அல்ல. 


(நான்‌ அல்லேன்‌: நீ அல்லை; நாங்கள்‌ 
அல்லேம்‌ என்பன இலக்கண வழக்கு.) 
கூற்று மாற்றம்‌ 


ஒருவர்‌ கூறியதனையே கூற்று 
என்கிறோம்‌. 


* நேர்க்கூற்று - அயற்கூற்று 


ஒருவர்‌ பேசுவது, நேர்க்கூற்று எனவும்‌, 
அவர்‌ பேசியதனைப்‌ பிறர்‌ வாங்கி (எடுத்துக்‌ 
கூறுவது அயற்கூற்று எனவும்‌ கூறுவர்‌. 


"தேன்மொழி, நூலைக்‌ கொடு" என்று, 
வளவன்‌ கேட்டான்‌. - நேர்க்கூற்று 
நூலைத்‌ தனக்குக்‌ கொடுக்குமாறு 
தேன்மொழியை வளவன்‌ கேட்டான்‌. 
- அயற்கூற்று 
ஒரு தொடரைப்‌ பலவகைத்‌ தொடர்களாக 
மாற்றுதல்‌ 


ஒரு தொடரைப்‌ பலவகையாகவும்‌ 
மாற்றலாம்‌. எடுத்துக்காட்டாக, கதிரவன்‌ 


14-02-2019 1728115 | | 


ஓவியம்‌ வரைந்தான்‌ என்னும்‌ தொடரை 
வெவ்வேறு தொடராக மாற்றிப்‌ பார்ப்போம்‌. 


கதிரவன்‌ ஓவியம்‌ வரைந்தான்‌ - 
செய்தித்தொடர்‌ (உடன்பாடு) 


கதிரவன்‌ ஓவியம்‌ வரைந்திலன்‌ - 
செய்தித்தொடர்‌ (எதிர்மறை) 


கதிரவன்‌ ஓவியம்‌ வரைந்தானா - 
வினாத்தொடர்‌ 


கதிரவா, ஓவியம்‌ வரை - கட்டளைத்தொடர்‌ 


கதிரவா, என்னே! உன்‌ ஓவியத்தின்‌ அழகு! 
- உணர்ச்சித்தொடர்‌ 


என மாற்றியமைக்கலாம்‌. மேலும்‌, 
அத்தொடரை ஓவியம்‌ கதிரவனால்‌ 
வரையப்பட்டது எனச்‌ செயப்பாட்டு 
வினைத்தொடராகவும்‌, கதிரவன்‌ ஓவியம்‌ 
வரைவித்தான்‌ எனப்‌ பிறவினைத்‌ தொடராகவும்‌ 
மாற்றலாம்‌. 
மொழிநடை 

கற்போர்‌ உள்ளம்‌ கவரும்வகையில்‌ 
எழுதுவதே மொழிநடையாகும்‌. 
மொழிநடை என்பது, தொடர்களில்‌ உள்ள 
அமைப்பொழுங்கைக்‌ குறிப்பது எனலாம்‌. 
கட்டுரைகளையும்‌ நூல்களையும்‌ படைக்கும்‌ 
படைப்பாளர்கள்‌, தமக்கெனக்‌ குறிப்பிட்ட 
ஒரு மொழிநடையைப்‌ பின்பற்றுகின்றனர்‌. 
அவர்களின்‌ படைப்புகளில்‌, தொடர்கள்‌ 
இன்றியமையாத இடத்தைப்‌ பெறுகின்றன. 


தெரியுமா? 


உருவாக்க இயலும்‌. 


இனிய நடை, எளிய நடை, தனித்தமிழ்‌ 
நடை, இலக்கிய நடை, மணிப்பிரவாள நடை, 
அடுக்குமொழி நடை, வினாவிடை நடை என்பன 
சில மொழிநடைகளாகும்‌. 


வினாவிடை நடை 


கைபுனைந்தியற்றா ஓரழகே அழியா அழகெனப்பரும்‌. 
கைபுனைந்தியற்றும்‌ அழகு அழியுந்தன்மையது. 
கைபுனைந்தியற்றாக்‌ கவின்பெறு வனப்பு என்றார்‌ 
நக்கீரனாரும்‌. கையால்‌ செய்யப்படுவது செயற்கை. 
கையால்‌ செய்யப்படாதது இயற்கை. மலையும்‌ 
ஆறும்‌ காரும்‌ கடலும்‌ எவர்‌ கையால்‌ ஆக்கப்பட்டன? 
அவை எக்கருவிகளால்‌ செய்யப்பட்டன? ஞாயிறும்‌ 
திங்களும்‌ விண்மீன்களும்‌ எவரால்‌ செய்யப்பட்டன? 
புனலுக்குத்‌ தண்மை ஈந்தவர்‌ எவர்‌? நெருப்புக்கு 
வெம்மையூட்டினவர்‌ எவர்‌? இயல்பாக அரும்பிய 
இவற்றின்‌ அழகே கைபுனைந்தியற்றாக்‌ கவின்பெறு 
வனப்பாகும்‌. மற்றையது போலி. -முருகன்‌ அல்லது 
அழகு, திரு. வி. கலியாண சுந்தரனார்‌ 


இவ்வுரைப்பகுதியில்‌ வினா கேட்டு, 
அதற்கு விடை கூறுவது போன்ற தொடர்கள்‌ 
அமைந்துள்ளன. பண்டைய இலக்கண 
உரைநூல்களில்‌, இவ்வினா விடை நடையைப்‌ 
பெரிதும்‌ காணலாம்‌. இதற்குத்‌ தடைவிடை நடை 
என்றும்‌ பெயர்‌. (தாமே தடைகளை எழுப்பி, 
விடை கூறும்‌ நடை). இவ்வுரைப்பகுதியின்‌ 
மொழிநடைச்‌ சிறப்பைப்‌ பட்டியலிடுவோமா! 


* சிறுசிறு தொடர்களாக அமைந்துள்ளன. 


* வினாத்தொடர்கள்‌ இடம்பெற்றுள்ளன. 


ஒரு வேர்ச்சொல்லிலிருந்து, எண்ணற்ற சொல்‌ வடிவங்களை/சொல்லாக்கங்களை 


எ.கா. படி என்னும்‌ வேர்ச்சொல்லிலிருந்து . . . 


படித்த படித்து படித்தல்‌ 
படிக்கிறேன்‌ படித்தேன்‌ படிப்பேன்‌ 
படிக்கிறோம்‌ படித்தோம்‌ படிப்போம்‌ 
படிக்கிறாய்‌ படித்தாய்‌ படிப்பாய்‌ 


மேலும்‌, பல சொல்‌ வடிவங்களைக்‌ காண இந்த வலைத்தளத்தைப்‌ பார்வையிருங்கள்‌. 


www. tamilvu.org (தமிழ்‌ இணையக்‌ கல்விக்கழகம்‌) 


| | 11th Advance Tamil - FINAL.indd 153 


14-02-2019 1728115 | | 


* அழகு, கவின்‌, வனப்பு என ஒரு பொருள்‌ 
தரும்‌ பல சொற்கள்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளன. 


* இயற்கை - செயற்கை, புனல்‌ - நெருப்பு, 
ஞாயிறு - திங்கள்‌, தண்மை - வெம்மை என 
எதிர்ச்சொற்கள்‌ இடம்பெற்றுள்ளன. 

* காரிருள்‌ நீழல்‌, தேன்‌ பூங்கா வனம்‌, 
வான்‌ பரந்த பொழில்‌, கான்‌ பரந்த தூறு என 
அடைமொழிகள்‌ வந்துள்ளன. 


* மலையும்‌ ஆறும்‌ காடும்‌ கடலும்‌, 
ஞாயிறும்‌ திங்களும்‌ விண்மீன்களும்‌ என 
எண்ணும்மைகள்‌ அமைந்துள்ளன. 


.. 'கைபுனைந்தியற்றாக்‌ கவின்பெறு 
வனப்பு' என்னும்‌ அழகிய தொடர்‌ உள்ளது. 


இவ்வாறு, இவ்வுரைப்பகுதியின்‌ 
நடைச்சிறப்பை உய்த்துணரலாம்‌. ஆகவே, 
நாம்‌ பலவகை மொழிநடை களையும்‌ 
அறிந்துகொள்ள வேண்டுமானால்‌, அறிஞர்‌ 
பலர்‌ எழுதியுள்ள பல நூல்களையும்‌ படித்தல்‌ 
வேண்டும்‌. 
தொடரியலுக்கு வளஞ்சேர்க்கும்‌ விகுதிகள்‌ 

தொல்காப்பியர்‌ காலத்திற்குப்‌ பின்னர்‌, 
காலந்தோறும்‌ மொழியில்‌ ஏற்பட்ட மாற்றங்கள்‌ 
தொடர்களிலும்‌ இடம்பெறத்‌ தொடங்கின. 
எடுத்துக்காட்டாகச்‌ சங்கம்‌ மருவிய காலத்தில்‌ 
ஆளர்‌, காரர்‌ ஆகிய ஆக்கப்பெயர்‌ விகுதிகள்‌ 
சேர்ந்து, புதிய சொற்கள்‌ உருவாகின. 


ட. படிப்போம்‌ சுவைப்போம்‌ 


மணிப்பிரவாள நடை 


மணியும்‌ பவளமும்‌ கலந்ததுபோல்‌ 
வடசொற்களையும்‌ தமிழ்ச்சொற்களையும்‌ கலந்து 
எழுதும்‌ நடை. இடைக்காலத்தில்‌ இந்நடை 
செல்வாக்குப்‌ பெற்றிருந்தது. பல்லவர்‌ காலத்தில்‌ 
எழுதப்பட்ட ஸ்ரீபுராணம்‌, சத்திய சிந்தாமணி 
முதலிய நூல்கள்‌ இந்நடையில்‌ அமைந்திருந்தன. 


(காவலாளர்‌ - மணிமேகலை ), (கஞ்சக்காரர்‌ 
- சிலம்பு ). 


பல்லவர்‌,சோழர்‌, நாயக்கர்காலங்களிலும்‌ 
மொழியில்‌ மாற்றங்கள்‌ ஏற்பட்டன. நாயக்கர்‌ 
காலத்தில்‌ பயன்படுத்தப்பட்ட காரன்‌, காரி, சாலி 
ஆகிய ஆக்கப்பெயர்‌ விகுதிகள்‌, இக்காலத்‌ 
தொடர்களிலும்‌ மிகுதியாகப்‌ பயன்படுகின்றன. 
இவை வடமொழியோடு ஒப்புமையாக்கப்பட்ட 
விகுதிகளாகும்‌. எடுத்துக்காட்டாகப்‌ பால்காரன்‌, 
வீட்டுக்காரி, வண்டிக்காரர்‌, புத்திசாலி, பலசாலி, 
பொறுமைசாலி, திறமைசாலி, மேலாளர்‌, 
விற்பனையாளர்‌, உரிமையாளர்‌, கல்வியாளர்‌, 
சிந்தனையாளர்‌ ஆகியவற்றைக்‌ கூறலாம்‌. 


தொடர்களையும்‌ அவற்றிற்குரிய இலக்கண 
விதிகளையும்‌ அறிந்துகொள்வது மட்டுமன்றிப்‌ 
பலவகைத்‌ தொடர்களைப்‌ பயன்படுத்திப்‌ 
பிழையின்றிப்‌ பேசவும்‌ எழுதவும்‌ செய்வோம்‌. 
மொழியின்‌ தொடரியல்‌ அமைப்பைப்‌ 
போற்றுவோம்‌. 


திருக்குறளில்‌ தொடரமைப்புக்‌ கூறுகள்‌ 


தோன்றா எழுவாய்‌ தோன்றாச்‌ செயப்படுபொருள்‌ தோன்றாப்‌ பயனிலை 


இருள்நீங்கி இன்பம்‌ பயக்கும்‌ மருள்நீங்கி | சென்ற இடத்தால்‌ செலவிடா தீதொரிஇ | கெருப்பதூஉம்‌ கெட்டார்க்குச்‌ சர்வாய்மற்றாங்கே 


மாசறு காட்சி யவர்க்கு 


குறள்‌. 352 


நன்றின்பால்‌ உய்ப்பது அறிவு' 


எருப்பதாஉம்‌ எல்லாம்‌ மழை' 
குறள்‌. 422 குறள்‌ .15 


| | 11th Advance Tamil - FINAL.indd 154 ஓ 


எது இன்பம்‌ பயக்கும்‌? என்னும்‌ | எதை உய்ப்பது அறிவு? என்னும்‌ | கெடுக்க வல்லதும்‌ மழை, காக்க 
வினாவுக்கு, மாசறு காட்சியவர்க்கு | வினாவுக்கு, மனத்தை உய்ப்பது | வல்லதும்‌ மழை. இங்கு வல்லது 
அக்காட்சி இன்பம்‌ பயக்கும்‌. | அறிவு என விடை வரும்‌. இங்கு, | என்பது, தோன்றாப்‌ பயனிலை. 
இங்குக்‌ காட்சி என்பது, தோன்றா | மனம்‌ என்பது, தோன்றாச்‌ | நாம்தான்‌ அச்சொல்லை வருவித்துக்‌ 


எழுவாய்‌. செயப்படுபொருள்‌. கொள்ளல்‌ வேண்டும்‌. 


154 


14-02-2019 1728115 | | 


EE © 


13] கண்ணாம்‌ 


பொருத்தமான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. 


சிலம்பரசன்‌ அரசுப்‌ பள்ளியில்‌ படிக்கிறான்‌. அவன்‌ தம்பியும்‌ அதே பள்ளியில்‌ படிக்கிறான்‌- 
இத்தொடரமைப்பு 


௮) இயற்பெயர்‌ 4+ இயற்பெயர்‌ ஆ) இயற்பெயர்‌ - சுட்டுப்பெயர்‌ 

இ) சுட்டுப்பெயர்‌ 4 இயற்பெயர்‌ ஈ) சுட்டுப்பெயர்‌ - சுட்டுப்பெயர்‌ 

செழியன்‌ காலை எழுந்து, நூல்‌ படித்து, உணவு உண்டு, பள்ளிக்குச்‌ சென்றான்‌ - இத்தொடரில்‌ 
அடுக்கி வந்திருப்பது 

௮) வினையெச்சங்கள்‌ ஆ) வினைமுற்றுகள்‌ இ) பெயரெச்சங்கள்‌ ஈ) வேற்றுமையுருபுகள்‌ 
வண்ணச்‌ சினைச்சொல்லைக்‌ குறிக்காத தொடர்‌----------__ 

அ) செங்கால்‌ நூரை ஆ) கரிகால்‌ வளவன்‌ இ) அழகிய மரம்‌ ஈ) பைந்தண்டுத்‌ தாமரை 


பாடும்‌ குயில்‌ - இப்பெயரெச்சக்‌ தொடரில்‌ இடையில்‌ வருவதற்குப்‌ பொருத்தமான சொல்லைத்‌ 
தேர்ந்தெடுக்க. 


௮) கரிய ஆ) சிவந்த இ) மெல்லிய ஈ) வெள்ளை 


குறுவினா 


1. 


2. 


6. 


தொடரில்‌, வேற்றுமையுருபுகள்‌ அடுக்கி வருவதற்கு எடுத்துக்காட்டுகள்‌ தருக. 


மான்‌ மேய்ந்தது - இத்தொடரில்‌, இரு சொல்லுக்கிடையே வேறு பல சொற்களை இணைத்துத்‌ 
தொடர்களை உருவாக்குக. 


எழுவாய்‌, பயனிலை, செயப்படுபொருள்‌ ஆகிய மூன்றும்‌ அடைமொழியுடன்‌ வருமாறு 
தொடர்களை அமைத்துக்காட்டுக. 


குழந்தை சிரித்தது - இத்தொடரைச்‌ செயப்பாட்டு வினைத்‌ தொடராக மாற்ற இயலுமா? காரணம்‌ 
கூறுக. 


பறவைகள்‌ தம்கூட்டை நோக்கிப்‌ பறந்து சென்றது - இத்தொடரில்‌ அமைந்துள்ள பிழையைக்‌ 
கண்டறிந்து, திருத்துக. இதுகுறித்துக்‌ தொல்காப்பியம்‌ விளக்குவகைக்‌ குறிப்பிடுக. 


வழுநிலை என்றால்‌ என்ன? எடுத்துக்காட்டு தருக. 


சிறுவினா 


1. 
2. 


3. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 155 ஓ 14-02-2019 17:28:15 | | 


தொடர்ப்‌ பொருத்தம்‌ அமைந்து வருவதனை எடுத்துக்காட்டுடன்‌ விளக்குக. 
செயப்படுபொருளே எழுவாயாக வரும்‌ என்பதைத்‌ தொல்காப்பியம்வழி விளக்குக. 


நாம்‌ பேசும்போது, இயல்பாகவே ஆகுபெயரைப்‌ பயன்படுத்துகிறோம்‌ என்பதனை நடைமுறை 
எடுத்துக்காட்டுடன்‌ விளக்குக. 


155 


ப 
° 


ஏதேனும்‌ ஒரு செய்தித்தொடரை உருவாக்குக. அத்தொடரை வெவ்வேறு தொடர்களாக 
மாற்றியமைத்துக்காட்டுக. 

கீழ்க்காணும்‌ உரைப்பகுதியின்‌ மொழிநடைச்‌ சிறப்பை விளக்குக. 

"சிறைச்சாலையில்‌ செக்கிழுத்த துயரத்தை மாற்றியது என்‌ செந்தமிழன்றோ! கைத்‌ தோலுரியக்‌ 
கல்லுடைக்கும்போது என்‌ கண்ணீரை மாற்றியது கன்னித்‌ தமிழன்றோ! சிறைக்கோட்டத்தில்‌ 
வேலை ஒழிந்த வேளையில்‌ தொல்காப்பியத்தைப்‌ படித்துப்‌ படித்து என்‌ தொல்லையெல்லாம்‌ 
மறந்தேன்‌. வள்ளுவர்‌ குறள்‌ படித்து உள்ளம்‌ தழைக்தேன்‌". 


நெருவினாக்கள்‌ 


1. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 156 ஓ 14-02-2019 17:28:15 | | 


அண்மையில்‌, நீங்கள்‌ கேட்ட உரையாடலில்‌ இடம்பெற்ற தொடர்களின்‌ தொடரமைப்புகளை 
ஆராய்ந்து எழுதுக. 


சொல்‌ நிலையிலும்‌, தொடர்‌ நிலையிலும்‌ சொற்கள்‌ அடுக்கி வருவதனை நடைமுறை 
எடுத்துக்காட்டுகளோடு விளக்குக. 


வழுநிலை, வழாநிலை, வழுவமைதி ஆகியவற்றுக்கு நடைமுறை எடுத்துக்காட்டுகள்‌ தந்து 
விளக்குக. 


படிப்போம்‌ சுவைப்போம்‌ 


விருந்தொன்றில்‌ கலந்துகொண்ட அனைவருக்கும்‌ பழம்பால்‌ வழங்கப்பட்டது. அங்கிருந்த புலவர்‌, 
மற்றொருவரிடம்‌, "பண்புத்தாகையா? உம்மைத்தொகையா?" என்று வினவினார்‌. இவர்‌, புலவர்‌ 
கூறியதன்‌ பொருள்‌ புரியாமல்‌ விழித்தார்‌. "என்ன ஐயா, விளங்கவில்லையா? 


பழம்பால்‌ என்று கூறினால்‌, பண்புத்தொகை. (பழைமை - பால்‌). அதாவது, பழைய பால்‌ 


பழம்‌ பால்‌ என்று கூறினால்‌, உம்மைத்தொகை. (பழம்‌ * பால்‌) அதாவது, பழமும்‌ பாலும்‌. புரிந்ததா" என்று 
புலவர்‌ விளக்கினார்‌. அவரின்‌ சிலேடை நயத்தைக்‌ கேட்ரு, இவர்‌ வியப்பில்‌ ஆழ்ந்தார்‌. 


(பால்‌ பழம்‌ எனக்‌ கூறினால்‌, உம்மைத்தொகை மட்ருமே வரும்‌.) 


௮ தபா யதி ஒரு சொல்‌ இரு பொருள்‌ 


பெரும்புலவர்‌ ஒருவர்‌ விருந்துண்ணச்‌ சென்றார்‌. விருந்து முடிந்ததும்‌, அவர்‌ பருகுவதற்குப்‌ பால்‌ 
வழங்கப்பட்டது. அந்தப்‌ பாலில்‌ ஒரு சிற்றெறும்பு கிடந்தது. அதனைக்‌ கண்டதும்‌ அவர்‌, "பாற்கடலில்‌ 
சீனிவாசன்‌ பள்ளி கொள்கிறான்‌" என்றார்‌. அவர்‌ கூறியதன்‌ பொருள்‌ விளங்காமல்‌, அருகிலிருந்தவர்கள்‌ 
வியப்புடன்‌ நோக்கினர்‌. அதற்கு அப்பெரும்புலவர்‌, 'சீனி (சருக்கரை) யின்‌ வாசத்தை அறிவது எறும்புதானே! 
அதனால்‌, எறும்பைச்‌ சீனிவாசன்‌ என்று கூறலாமல்லவா! இந்தப்‌ பாலில்‌ எறும்பு இருப்பதைப்‌ பாருங்கள்‌. 
அதைச்‌ சுட்டவே, "பாற்கடலில்‌ சீனிவாசன்‌ பள்ளி கொள்கிறான்‌ என்று கூறினேன்‌" என விளக்கம்‌ தந்தார்‌. 


பாற்கடலில்‌ சீனிவாசன்‌ - இருபொருள்‌ 
உ திருப்பாற்கடலில்‌ பள்ளி கொண்ருள்ள இறைவன்‌ 


* சீனியின்‌ வாசம்‌ அறியும்‌ எறும்பு 


156 


உரையாடல்‌ 


அகராதிக்‌ கலை 


கற்பனை உரையாடல்‌ 


இடம்‌: சரசுவதி மகால்‌ நூலகம்‌, தஞ்சாவூர்‌ 


உரையாருவோர்‌: அமுதா, அந்தோணி, அப்துல்லா இவர்களுடன்‌ அகராதி 


அகராதி: மாணாக்கர்களே! என்ன 
தேடுகிறீர்கள்‌? 


அமுதா: எங்கிருந்து வருகிறது குரல்‌? 
(அமுதா, அந்தோணி, அப்துல்லா ஆகிய 
மூவரும்‌ சுற்றும்முற்றும்‌ பார்க்கின்றனர்‌) . 

அகராதி: நான்தான்‌ அகராதி பேசுகிறேன்‌. 
உங்களுக்கு என்ன வேண்டும்‌? 


அந்தோணி: ஓ! பேசும்‌ அகராதியா, மிக்க 
மகிழ்ச்சி. எங்களுக்குக்‌ 'குவலயம்‌' என்னும்‌ 
சொல்லுக்குப்‌ பொருள்‌ வேண்டும்‌. 


அகராதி: குவலயம்‌ என்றால்‌ உலகம்‌. 
வையம்‌,ஞாலம்‌, புவி, புவனம்‌, அகிலம்‌, அண்டம்‌, 
பார்‌, தரணி, பூமி ஆகிய சொற்களும்‌ உலகம்‌ 
என்னும்‌ பொருளைத்தான்‌ குறிக்கின்றன. 


அப்துல்லா: அப்படியா! வியப்பாக 
உள்ளதே! உலகம்‌ என்பதற்கு இத்தனை 
சொற்கள்‌ இருக்கின்றனவா! அகராதியே! 
உன்னைப்பற்றித்‌ தெரிந்துகொள்ள ஆவலாக 
உள்ளோம்‌. உன்‌ தோற்றம்‌ குறித்துச்‌ 
சொல்வாயா? 


அகராதி: ஓ! சொல்வேனே! அகரம்‌, ஆதி 
என்னும்‌ இரு சொற்களின்‌ சேர்க்கையே நான்‌. 
ஆதி என்பதற்கு முதல்‌ என்னும்‌ பொருளும்‌ 
உண்டு. ஒரு மொழியிலுள்ள எல்லாச்‌ 
சொற்களையும்‌ அகர வரிசையில்‌ அமையும்படி 
தொகுத்து விளக்கும்‌ நூல்தான்‌ நான்‌. என்னை 
அகரமுதலி எனவும்‌ கூறுவர்‌. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 157 


157 


அமுதா: அதராதியே! அயல்நாட்டவர்தாம்‌ 
உன்னைத்‌ தமிழுக்கு அறிமுகம்‌ செய்தனரா? 


அகராதி: இல்லை! இல்லை! தமிழில்‌ 
சொல்லுக்குச்‌ சொல்‌ பொருள்‌ விளக்கம்‌ 
செய்யும்முறை தொல்காப்பியர்‌ காலத்திலேயே 
தொடங்கிவிட்டது. தொல்காப்பியர்‌, உரியியலில்‌ 
பல சொற்களுக்குப்‌ பொருள்‌ விளக்கம்‌ 
தந்துள்ளார்‌ என்பது உங்களுக்குத்‌ தெரியுமா? 


அந்தோணி: அப்படியா! எங்களுக்குத்‌ 
தெரியாகே. சரி, இதற்கு ஓர்‌ எடுத்துக்காட்டைச்‌ 
சொல்லேன்‌. 


அகராதி: மாணாக்கர்‌ கேளே ! 
தொல்காப்பியர்‌, 


'செழுமை வளனும்‌ கொழுப்பும்‌ ஆகும்‌ ' 


என்ற நூற்பா மூலம்‌ எளிதாகப்‌ பொருள்‌ 
விளக்கம்‌ தருகிறார்‌. அஃதாவது, செழுமை 
என்பது, வளமையையும்‌ கொழுப்பு என்னும்‌ 
பண்பையும்‌ குறித்து வரும்‌. மற்றோர்‌ 
எடுத்துக்காட்டும்‌ கூறுகிறேன்‌. கேளுங்கள்‌. 
'ஐ வியப்பாகும்‌' என்பது ஒரு நூற்பா. 


குழந்தைகள்‌ வியப்பிற்குரிய 
பொருளைக்‌ கண்டால்‌ 'ஐ'யென ஒலி 
எழுப்புவது இயற்கையல்லவா? இந்த 
உரிச்சொல்லுக்குத்தான்‌ தொல்காப்பியர்‌ 
பொருள்‌ விளக்கம்‌ தருகிறார்‌. 


அப்துல்லா: ஓ! அப்படியென்றால்‌, 
தொல்காப்பியர்‌ காலத்திலேயே சொல்லுக்குப்‌ 


14-02-2019 1728115 | | 


பொருள்‌ காணும்செயல்பாடு தொடங்கிவிட்டது. 
சரி, அகராதி என்ற சொல்‌ தமிழில்‌ எப்பொழுது 
பயன்பாட்டிற்கு வந்தது? 


அகராதி: தமிழில்‌ முதன்முதலாக அகராதி 
என்ற சொல்லைப்‌ பயன்படுத்திய நூல்‌, 1594இல்‌ 
எழுதப்பட்ட 'அகராதி நிகண்டு' என்னும்‌ 
நூலாகும்‌. இதன்‌ ஆசிரியர்‌ சிதம்பரத்தில்‌ 
வாழ்ந்த இரேவணச்சித்தர்‌ ஆவார்‌. 


அமுதா: அப்படியா! ஆனால்‌, 'நிகண்டு' 
என்று கூறினாயே? அந்தச்‌ சொல்லுக்குப்‌ 
பொருள்‌ என்ன? 


அகராதி: சொல்கிறேன்‌. 'நிகண்டு' 
என்பது, வடசொல்‌. இச்சொல்லுக்குத்‌ 
தமிழில்‌ சொற்றொகை, தொகுப்பு அகராதி, 
தொகையகராதி, தமிழ்ப்பா அகராதி, தொகுதி, 
கூட்டம்‌ எனப்‌ பல பொருள்களுள்ளன. 
நிகண்டுகள்‌, தமிழிலுள்ள சொற்களைப்‌ 
பல்வேறு பகுப்புகளுக்குட்படுத்தி, 
அவற்றிற்குரிய பொருளைப்‌ பாடல்‌ வடிவில்‌ 
குந்தன. முதலில்‌ தோன்றிய நிகண்டு சேந்தன்‌ 
திவாகரம்‌. நிகண்டு நூல்களுள்‌ சிறந்ததாகச்‌ 
சூடாமணி நிகண்டைக்‌ கூறுவர்‌. 


அமுதா: நிகண்டு என்றால்‌ என்னவென்று 


ந்‌ அறிவோம்‌ தெளிவோம்‌ 


புரிந்துகொண்டோம்‌. ஆனால்‌, எனக்கோர்‌ 
ஐயம்‌. தமிழிலுள்ள சொற்களைப்‌ பல்வேறு 
பகுப்புகளுக்கு உட்படுத்துதல்‌ என்று 
கூறினாயே, அப்படி என்றால்‌ என்ன? 
அகராதி: சொல்கிறேன்‌. தெய்வம்‌, 
மக்கள்‌, விலங்கு, மரம்‌, இடம்‌ முதலான 
பன்னிரு பெயர்த்தொகுதியில்‌, தமிழிலுள்ள 
சொற்கள்‌ வகைப்படுத்தப்பட்டிருக்கும்‌. 


எடுத்துக்காட்டாகச்‌ சூடாமணி நிகண்டில்‌, 
விலங்குகளின்‌ இளமைப்பெயரை அறிய 
விரும்பினால்‌, முதலில்‌ விலங்கின்‌ 
பெயர்த்தொகுதியைக்‌ காண வேண்டும்‌. 
பின்னர்‌, விலங்கின்‌ பிள்ளைமரபு என்னும்‌ 
கலைப்பில்‌ இடம்பெற்றிருக்கும்‌ பல்வேறு 
விலங்குகளுக்குரிய இளமைப்பெயர்களைக்‌ 
காணலாம்‌. பறழ்‌, பிள்ளை, குட்டி, 
குழவி, பார்ப்பு, குருளை, கன்று, மறி, 
போதகம்‌ என்பனவெல்லாம்‌ விலங்கின்‌ 
இளமைப்பெயர்களே. அதுமட்டுமன்று, 
அப்பெயர்களுக்குரிய விலங்குகள்‌ எவையெவை 
என்பதும்‌ கொடுக்கப்பட்டிருக்கும்‌. 


அந்தோணி: அடடே! இதுபோன்று 
ஒரு சொல்லுக்குரிய பல பெயரையும்‌ 
அறிந்துகொண்டால்‌, எங்கள்‌ பேச்சிலும்‌ 


சிறுவர்க்கான அகராதிகள்‌ 


ஆட்சிமொழி அவாதிகள்‌ 


| | 11th Advance Tamil - FINAL.indd 158 


158 


வட்டாரவழக்கு அகராதிகள்‌ அலுவலகப்‌ பயன்பாட்டுச்‌ சொல்‌ அகராதிகள்‌ 


14-02-2019 1728115 | | 


எழுத்திலும்‌ பல சொற்களைப்‌ 
பயன்படுத்துவோம்‌, அல்லவா? 


அகராதி: உண்மைதான்‌. சரியாகச்‌ 
சொன்னீர்கள்‌. உங்கள்‌ சொற்களஞ்சியத்தைப்‌ 
பெருக்கிக்கொள்ள இதுவே சிறந்த வழி. 


அப்துல்லா: அப்படியே செய்வோம்‌. 
அண்மையில்‌ பள்ளி சார்பாக எங்களைப்‌ 
புத்தகக்‌ கண்காட்சிக்கு அழைத்துச்‌ சென்றனர்‌. 
அங்குச்‌ சதுரகராதி என்னும்‌ பெயருடைய ஒரு 
நூலைப்‌ பார்த்தோம்‌. அதுவும்‌ அகராதிதானோ? 


அகராதி: ஆம்‌. 
இந்தச்‌ சதுரகராதியை 
உருவாக்கியவர்‌ 


வீரமாமுனிவர்‌. 
இவர்‌, இத்தாலி 
நாட்டைச்‌ சேர்ந்தவர்‌. 
இவரது இயற்பெயர்‌ 
கான்ஸ்டன்டின்‌ (| 
ஜோசப்‌ பெஸ்கி. இவர்‌ 
சதுரகராதியினை 
1732ஆம்‌ ஆண்டு 
தொகுத்தார்‌. 'சதூர்‌' என்பதற்கு நான்கு என்பது 
பொருள்‌. இந்நூலுள்‌ பெயர்‌, பொருள்‌, தொகை, 
தொடை என்னும்‌ வரிசைமுறையில்‌ நான்காகப்‌ 


வீ ரமாமுனிவர்‌ 


பகுத்துச்‌ சொற்களுக்குப்‌ பொருள்‌ விளக்கம்‌ 
தந்துள்ளார்‌. 

அமுதா: வீரமாமுனிவரைப்போல 
அயல்நாட்டவர்‌ வேறு யாரேனும்‌ இப்பணியில்‌ 
ஈடுபட்டனரா? 


அகராதி: ஆம்‌. வீரமாமுனிவரைப்‌ 
பின்பற்றி ஐரோப்பியர்‌ பலர்தமிழ்‌ அகராதிகளை 
உருவாக்கியுள்ளனர்‌. அவர்களுள்‌ பெப்ரீசியஸ்‌, 
இராட்லர்‌, வின்சுலோ, பெர்சிவல்‌, ஜியு. போப்‌ 
ஆகியோர்‌ குறிப்பிடத்தக்கவர்கள்‌. 


அந்தோணி: இவர்கள்‌ மட்டும்தான்‌ 
அகராதியை உருவாக்கினார்களா? 


அகராதி: இல்லை, இல்லை. நான்‌ 
அப்படிக்‌ கூறவில்லை. அயல்நாட்டவர்‌ 
மட்டுமல்ல, தமிழர்களும்‌ அகராதிகளைத்‌ 


தொகுத்துள்ளனர்‌. சென்னைப்‌ 


| | 11th Advance Tamil - FINAL.indd 159 


159 


ரிழ்‌ வளர்ச்சிக்‌ கழகம்‌ 


சென்னை 


ட்‌. 


மூனைவர்‌ வி.ப.கா. சுந்தரம்‌ 


ல்‌ பாரதிதாசன்‌ பல்கலைக்கழகம்‌ 
ல்கலைப்‌ பேரூர்‌, திரூச்சிராப்பன்னி 4 


பல்கலைக்கழகத்தாரால்‌ வெளியிடப்பெற்ற 
தமிழ்ப்பேரகராதி (தமிழ்‌ லெக்ஸிகன்‌) 
குறிப்பிடத்தக்கதாகும்‌. இவ்வகராதியில்‌, 
சொல்லுக்கான விளக்கங்கள்‌ ஏழு கூறுகளாகக்‌ 
கொடுக்கப்பட்டுள்ளன. 


அப்துல்லா: அப்படியா? அவை 
என்னென்ன? 


அகராதி: சொல்கிறேன்‌. அவை, 7, 
சொல்‌ 2. சொல்லின்‌ ஆங்கில ஒலிபெயர்ப்பு 
3. இலக்கணப்‌ பாகுபாடு 4. சொல்லின்‌ 
தோற்றம்‌ 5. இனச்சொற்கள்‌ ஈ. தமிழிலும்‌, 
ஆங்கிலத்திலும்‌ சொல்லுக்குரிய பொருள்‌ 
7. சொற்பொருளுக்கேற்ற இலக்கிய 
மேற்கோள்கள்‌ என அமைந்திருக்கும்‌. 
ஏழாவதாகக்‌ கொடுக்கப்பட்டுள்ள மேற்கோள்‌ 
வாயிலாக, அந்தச்சொல்‌ எந்தெந்த 
இலக்கியத்தில்‌ என்னென்ன பொருள்களில்‌ 
வந்துள்ளது என அறிந்துகொள்ளச்‌ செய்வதும்‌ 
இவ்வகராதியின்‌ சிறப்பு. 


அந்தோணி: ஒரே சமயத்தில்‌ 
பல விவரங்களை அறிந்துகொள்ளலாம்‌ 
போலிருக்கிறதே! அந்த அகராதியைப்‌ பார்க்க 


விரும்புகிறோம்‌. 


அகராதி: இந்த நூலகத்திலும்‌ 
காணலாம்‌. இது, ஆறு தொகுதிகளாக 
வெளியிடப்பெற்றுள்ளது. 


அப்துல்லா: அகராதிகளையும்‌ 
நிகண்டுகளையும்‌ தெரிந்துகொண்டோம்‌. 
இவையன்றி நாங்கள்‌ பயன்படுத்துவதற்கு 
வேறு பார்வை நூல்கள்‌ உள்ளனவா? 


14-02-2019 1728115 | | 


ட தெரியுமா? 

\ அகராதிகள்‌ 

சதுரகராதி - வீரமாமுனிவர்‌ 

தமிழ்‌ - ஆங்கில அகராதி - பெப்ரீஷியஸ்‌ 
பட அகராதி - இராமநாதன்‌ 
குமிழ்ச்சொற்பிறப்பியல்‌ ஒப்பியல்‌ 
அகராதி- ஞானப்பிரகாச அடிகள்‌ 


திராவிடச்‌ சொற்பிறப்பியல்‌ அகராதி - 
பரோ, எமினோ 


பழமொழி அகராதி - பெர்சிவல்‌ 


அகராதி: ஏன்‌ இல்லை? கலைக்‌ 
களஞ்சியங்கள்‌ உள்ளனவே. 


அமுதா: கலைக்களஞ்சியங்களா? அப்படி 
என்றால்‌ என்ன? 


அகராதி: 'செய்திகளைத்‌ தொகுத்துத்‌ தரும்‌ 
பார்வை நூல்களைத்தான்‌ கலைக்களஞ்சியம்‌' 


என்கிறோம்‌. அறிஞர்கள்‌, புலவர்கள்‌, 
தலைவர்கள்‌ ஆகியோர்தம்‌ வரலாறுகள்‌, 
தாவரங்கள்‌, விலங்குகள்‌ பற்றிய செய்திகள்‌, 
புகழ்பெற்ற இடங்கள்‌, பொருள்கள்‌, நிகழ்ச்சிகள்‌ 
தொடர்பான விவரங்கள்‌ ஆகிய அனைத்துச்‌ 
செய்திகளையும்‌ உங்களுக்குத்‌ தொகுத்துத்‌ 
குரக்கூடிய நூல்கள்‌ கலைக்களஞ்சியங்களே. 


அமுதா: எங்கள்‌ அறிவியல்‌ ஆசிரியர்‌, 
அறிவியல்‌ கலைக்களஞ்சியம்‌ என்ற 
நூலைப்பற்றிக்‌ கூறியிருப்பது எனக்கு 
நினைவுக்கு வருகிறது. 


அகராதி: ஆம்‌. நான்‌ ஏற்கெனவே 
கூறியதுபோல அறிவியல்‌ தொடர்பான 
செய்திகளையெயல்லாம்‌ அந்தக்‌ 
கலைக்களஞ்சியத்தில்‌ நீங்கள்‌ அறிந்து 
கொள்ளலாம்‌. தமிழிலும்‌ 'அடிதான 
சிந்தாமணி' என்ற கலைக்களஞ்சியம்‌ உள்ளதே, 
உங்களுக்குத்‌ தெரியுமா? இந்நூலில்‌ புலவர்கள்‌, 
பழம்பெரு இலக்கியங்கள்‌, இலக்கியக்‌ 
கதைமாந்தர்கள்‌, கோவில்கள்‌ ஆகியன பற்றிய 
விவரங்களும்‌ செய்திகளும்‌ நிறைந்துள்ளன. 


அமுதா: தற்காலத்தில்‌ கணினி பல 
துறைகளிலும்‌ தடம்‌ பதித்துள்ளது. அந்த 
வகையில்‌ கணினிச்‌ துறையில்‌ அகராதியின்‌ 
பங்கு குறித்து அறிய விரும்புகிறோம்‌. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 160 


160 


நிகண்டுகள்‌ 

திவாகரம்‌ - திவாகரர்‌ 

பிங்கல நிகண்டு - பிங்கலர்‌ 

சூடாமணி நிகண்டு - மண்டல புருடர்‌ 
அகராதி நிகண்டு - சிதம்பர ரேவன சித்தர்‌ 
கயாதர நிகண்டு - கயாதரர்‌ 

உரிச்சொல்‌ நிகண்டு - காங்கேயர்‌ 


அகராதி: தமிழில்‌ இன்று வெளிவந்துள்ள 
கணிப்பொறி மென்பொருள்கள்‌ தம்முள்‌ 
அகராதியினையும்‌ கொண்டுள்ளன. 
கணினியில்‌ தட்டச்சு செய்யும்போது, சரியான 
சொற்களுக்கான பரிந்துரைகளை இத்தகு 
அகராதிகள்‌ தருகின்றன. 


அமுதா: அகராதியே! இக்கால மக்களும்‌ 
பண்டைய இலக்கிய இலக்கணங்களின்‌ 
சொல்வளம்‌, பொருளாழம்‌ போன்றவற்றைத்‌ 
தெளிவாக அறிந்து, சுவைத்து, மகிழத்‌ துணை 
செய்வன அகரமுதலிகளே என்பதனை நன்கு 
உணர்ந்து கொண்டோம்‌. 

அறிவியல்‌ வளர்ச்சி எத்துணை விரைவாக 
இருந்தாலும்‌ ஒரு மொழியின்‌ உயிர்‌, அதனைப்‌ 
பேசும்‌ மக்களிடத்தில்தான்‌ உள்ளது 
என்பதையும்‌ நன்றாகத்‌ தெரிந்து கொண்டோம்‌. 


மேலும்‌, தாய்மொழியில்‌ நிறைய 
சொற்களைத்‌ தெரிந்து வைத்திருப்போர்க்குக்‌ 
கல்விப்பயிற்சி மிகவும்‌ எளிமையானதாக 


அமையும்‌ என்பதையும்‌ புரிந்து கொண்டோம்‌. 


அந்தோணி: அதுமட்டுமா? ஒரு மொழியின்‌ 
சொல்வளங்காட்டும்‌ கண்ணாடியே அகராதி 
என்பதையும்‌ உணர்ந்துகொண்டோம்‌. 


அப்துல்லா: நாங்கள்‌ ஒரு சொல்லுக்கான 
பொருளைத்தான்‌ தேடி வந்தோம்‌. ஆனால்‌, 
ஒரு கட்டுரை எழுதுவதற்குரிய முழுமையான 
செய்திகளைப்‌ பெற்றுள்ளோம்‌. அகராதியே! 
உன்னுடன்‌ கலந்துரையாடியதை எண்ணி, 
நாங்கள்‌ மிகவும்‌ மகிழ்கிறோம்‌. நன்றி வணக்கம்‌. 


அகராதி: நானும்‌ மகிழ்கிறேன்‌. நன்றி. 
மீண்டும்‌ சந்திப்போம்‌. 


14-02-2019 172816 | | 


ட... பிங்கி © | இ க |! [| 


13] கண்ணாடி 


பொருத்தமான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 
1. சரசுவதி மகால்‌ நூலகம்‌ அமைந்துள்ள இடம்‌--------- ள்‌ 
௮) சென்னை ஆ) திருச்சி இ) தஞ்சாவூர்‌ ஈ) மதுரை 
2. நிகண்டு என்பதன்‌ பொருளைத்‌ தராத சொல்‌-------- ம்‌ 
௮) தொகுப்பு அகராதி ஆ) தொகையகராதி 
இ) தமிழ்ப்பா அகராதி ஈ) இணைய அகராதி 
3. பிள்ளை என்னும்‌ இளமைப்பெயர்‌ கொண்ட விலங்கு------_ ட்‌ 
௮) முயல்‌ ஆ) அணில்‌ இ) எலி ஈ) குதிரை 
4. நிலவு என்னும்‌ பொருள்‌ தராத சொல்‌--------- . 
அ) சந்திரன்‌ ஆ) மதி இ) திங்கள்‌ ஈ) ஞாயிறு 
5. சதுரகராதியின்‌ சொற்பொருள்‌ விளக்க வரிசைமுறை 
௮) பெயர்‌, பொருள்‌, தொகை, தொடை ஆ) பெயர்‌, தொடை, தொகை, பொருள்‌ 
இ) பெயர்‌, பொருள்‌, தொடை, தொகை ஈ) பெயர்‌, தொகை, தொடை, பொருள்‌ 
இ குறுவினா 
1. அகராதி - பெயர்க்காரணம்‌ தருக. 
2. குவலயம்‌ என்னும்‌ பொருள்‌ தரும்‌ பல சொற்கள்‌ யாவை? 
3. கீழ்க்காணும்‌ சொற்களை அகரவரிசையில்‌ எழுதுக. 
இயற்கை, இன்பம்‌, இல்லுறை, இந்திரவிழா, இளவேனில்‌, இருதிணை, இசைத்தமிழ்‌ 
4. பல்துறை அகராதிகளுள்‌ நான்கனைக்‌ குறிப்பிடுக. 
5. தொல்காப்பியர்‌ காலத்திலேயே சொல்லுக்குச்‌ சொல்‌ பொருள்‌ விளக்கம்‌ கூறும்‌ முறை 
இருந்தமைக்குச்‌ சான்று தருக. 
சிறுவினா 
1. நிகண்டு நூல்களின்‌ அமைப்பை விளக்குக. 
2. கலைக்களஞ்சியம்‌ என்றால்‌ என்ன? விளக்குக. 


3. சதுரகராதி - குறிப்பு வரைக. 


4. தமிழ்ப்பேரகராதியில்‌ சொற்பொருள்‌ விளக்கம்‌ எவ்வாறு அமைந்துள்ளது? 

5. அபிதான சிந்தாமணி - குறிப்பு வரைக. 

நெருவினா 

1. ஒரு மொழியின்‌ சொல்வளம்‌ காட்டும்‌ கண்ணாடியே அகராதி' - இக்கூற்றை மெய்ப்பிக்க. 


2. கணினித்துறையில்‌ அகராதியின்‌ பங்கு குறித்து எழுதுக. 


161 


| | 11th Advance Tamil - FINAL.indd 161 ஓ 14-02-2019 17:28:16 | | 


உரையாடல்‌ 


மொழிபெயர்ப்புக்‌ கலை 


வானொலி ஒலிபரப்பு 


கல்வி நிகழ்ச்சி - நேர்காணல்‌ 


பங்கேற்பாளர்கள்‌ : நேர்காணல்‌ நிகழ்த்துபவர்‌, ஆசிரியர்‌ கவின்மலர்‌, மாணாக்கர்‌ 


நேர்காணல்‌ நிகழ்த்துபவர்‌: வணக்கம்‌, 
அம்மா. வானொலிக்‌ கல்வி நிகழ்ச்சிக்காக 
வருகைதரும்‌ உங்களைப்‌ பள்ளி மாணாக்கர்கள்‌ 
சார்பில்‌ வரவேற்கிறோம்‌. பல்துறையிலும்‌ 
வேலைவாய்ப்பு அளிக்கின்ற மொழிபெயர்ப்புக்‌ 
கலையைப்பற்றி இன்று உரையாட 
உள்ளோம்‌. உங்களுடன்‌ மாணாக்கர்களும்‌ 
தொடர்புகொண்டு பேசுவர்‌. 


ஆசிரியர்‌: அனைவருக்கும்‌ வணக்கம்‌. 
இந்நிகழ்ச்சி வாயிலாக, உங்களையெல்லாம்‌ 
சந்திப்பதில்‌ மிக்க மகிழ்ச்சி. 'பிறமொழிச்‌ 
சாத்திரங்களைத்‌ தமிழ்மொழியில்‌ பெயர்த்தல்‌ 
வேண்டும்‌' என்னும்‌ பாரதியாரின்‌ பாடலுடன்‌ 
இந்நிகழ்ச்சியைத்‌ தொடங்கலாமா? 
மொழிபெயர்ப்பு என்பது, ஓர்‌ அரிய கலை. அதன்‌ 
நுட்பங்களை உணர்ந்து மொழிபெயர்ப்பதில்‌ 
நாம்‌ கவனம்‌ செலுத்த வேண்டும்‌. 


நே. கா. நி: மொழிபெயர்ப்பு என்றால்‌ 
என்ன? விளக்கமாகக்‌ கூறுங்கள்‌. 


ஆசிரியர்‌: ஒரு மொழியில்‌ 
இருக்கின்ற செய்தியை வேறு மொழிக்கு 
மாற்றுவது மொழிபெயர்ப்பு. அவ்வாறு 
மொழிபெயர்க்கும்போது, முதல்மொழிக்கு 
நிகரான செய்தி, இரண்டாவது மொழியிலும்‌ 
இடம்பெற வேண்டும்‌. 


நே. கா. நி: முதல்‌ மொழி என்று எதனைக்‌ 
குறிப்பிடுகிறீர்கள்‌? 


ஆசிரியர்‌: சொல்கிறேன்‌. ஒரு பாடலை 


மொழிபெயர்க்க வேண்டுமெனில்‌, 


| | 11th Advance Tamil - FINAL.indd 162 


162 


அப்பாடல்‌ இடம்பெற்றுள்ள மொழிதான்‌ 
முதல்மொழி. அதனை மூலமொழியெனவும்‌ 
தருமொழியெனவும்‌ கூறலாம்‌. அந்தப்பாடலை 
எந்த மொழிக்கு மொழிபெயர்க்கப்‌ 
போகிறோமோ அஃது இரண்டாவது மொழி. 
இதனைப்‌ பெறுமொழியெனவும்‌ இலக்கு 
மொழியெனவும்‌ சொல்லலாம்‌. 


நே. கா. நி: நிகரான செய்தி என்று 
சொன்னீர்களே, கொஞ்சம்‌ விளக்குங்கள்‌. 


ஆசிரியர்‌: நிகர்‌ என்பதற்கு நேரான அல்லது 
ஒப்பான என்று பொருள்‌. நிகரான செய்தி 
என்பது, தருமொழியில்‌ இருக்கின்ற சொல்‌ 
அல்லது தொடருக்கு ஒப்பாகப்‌ பெறுமொழியில்‌ 
இருக்கின்ற சொல்‌ அல்லது தொடர்‌ என்று 
பொருள்‌. 


நே. கா. நி: அப்படியா, ஓர்‌ எடுத்துக்‌ 
காட்டுடன்‌ விளக்குங்கள்‌. 


ஆசிரியர்‌: தமிழ்‌ தெரிந்த ஒருவரை நோக்கி, 
"ஐயா, உட்காருங்கள்‌" என்று சொன்னால்‌ 
உட்காருவார்‌. ஆனால்‌, ஆங்கிலம்‌ மட்டும்‌ 
தெரிந்தவர்‌ பொருள்‌ புரியாமல்‌ விழிப்பார்‌. 
அவருக்கு அருகிலிருப்பவர்‌, ‘please take your 
9221' என்று மொழிபெயர்த்துச்‌ சொன்னால்‌ 
புரிந்துகொள்வார்‌. 


உட்காருங்கள்‌ என்று சொல்வதும்‌ 
‘please take your seat என்று சொல்வதும்‌ ஒரே 
பயனைத்தான்‌ கொடுக்கும்‌. அதனால்‌, இவ்விரு 
தொடரும்‌ ஒன்றுக்கொன்று நிகர்‌ (82/20. 


14-02-2019 172816 | | 


நே. கா. நி: மாணாக்கர்களுக்குப்‌ புரியும்படி 
விளக்கினீர்கள்‌. இதோ, மாணாக்கர்‌ ஒருவர்‌ 
நம்முடன்‌ தொடர்பு கொள்ள வருகிறார்‌. 


மாணாக்கர்‌: வணக்கம்‌ அம்மா. என்‌ 
பெயர்‌ நளன்‌. நான்‌, அரசுப்‌ பள்ளிக்கூடத்தில்‌ 
படிக்கிறேன்‌. '772121/00" என்னும்‌ சொல்‌ எந்த 
மொழியிலிருந்து வந்தது? 


ஆசிரியர்‌ : 712821271௦ என்னும்‌ சொல்‌, 
இலத்தீன்‌ சொல்லிலிருந்து வந்தது. அதற்குக்‌ 
'கொண்டு சொல்லுதல்‌' என்று பொருள்‌. 
தருமொழியில்‌ இருக்கின்ற பொருளை 


அதற்கு இணையான பெறுமொழியில்‌ 
உரைப்பது என்றும்‌ சொல்லலாம்‌. அவ்வாறு 
செய்யும்போது, செய்தியைக்‌ கூட்டவோ 
குறைக்கவோ கூடாது. பொருள்‌ மாறாமல்‌ 
இருக்கவேண்டும்‌. மொழிபெயர்க்கும்‌ செயலில்‌ 
தழுவல்‌, சுருக்கம்‌, மொழியாக்கம்‌, நேர்‌ 
மொழிபெயர்ப்பு என நான்கு வகையுண்டு. 

நே. கா. நி: அவற்றைப்பற்றி விளக்கமாகக்‌ 
கூறுங்கள்‌. 

ஆசிரியர்‌ : தழுவல்‌ என்பது, நேரடியாக 
மொழிபெயர்க்காமல்‌, மூலமொழிச்செய்தியைப்‌ 
புரிந்துகொண்டு தழுவி எழுதுவதாகும்‌. 
எடுத்துக்காட்டாக, வால்மீகி இராமாயணத்தைத்‌ 
தழுவித்‌ தமிழ்ப்‌ பண்பாட்டுக்கு ஏற்றாற்போல்‌ 


ந அறிவோம்‌ தெளிவோம்‌ 


தொல்காப்பியர்‌ கூறும்‌ மொழிபெயர்ப்பு 
விதி 


தொகுத்தல்‌ விரித்தல்‌ தொகைவிரி மொழிபெயர்த்து 


அதர்ப்படை யாத்தலோரு அனைமர பினவே 

- தொல்‌. பொருள்‌. மரபு 652 
வடசொற்‌ கிளவி வடவெழுத்து ஒரீஇ 
எழுத்தொடு புணர்ந்த சொல்லா கும்மே 


- தொல்‌. சொல்‌. எச்சம்‌ 401 


சிதைந்தன வரினும்‌ இயைந்தன வரையார்‌ 


- தொல்‌. சொல்‌. எச்சம்‌ 402 


| | 11th Advance Tamil - FINAL.indd 163 


163 


கம்பர்‌ எழுதிய இராமாயணத்தைச்‌ 
சொல்லலாம்‌. சருக்கம்‌ என்பது, படைப்பைச்‌ 
சுருக்கி அறிமுகப்படுத்தும்‌ நிலை. இதில்‌ 
பொருத்தப்பாடு, கருத்துச்‌ சிதையாமை, கோவை 
ஆகியனவற்றை அடிப்படையாகக்கொண்டு, 
கொஞ்சம்‌ கட்டுப்பாடின்றி எழுதலாம்‌. 
ஒரு கவிதையைக்‌ கவிதையாகவும்‌ 
உரைநடையாகவும்‌ மொழிபெயர்ப்பது 
மொழியாக்கம்‌. மூலமொழிச்‌ செய்தியிலிருந்து 
சிறிதும்‌ வழுவாமல்‌ மொழிபெயர்ப்பது, நேரடி 
மொழிபெயர்ப்பு. 


நே. கா. நி: தமிழில்‌ மொழிபெயர்ப்பைப்‌ 
பற்றிய குறிப்பு ஏதேனும்‌ உள்ளதா ? 


ஆசிரியர்‌ : உண்டு. பழந்தமிழ்‌ நூலான 
தொல்காப்பியம்‌, மொழிபெயர்ப்புபற்றி 
விளக்கியுள்ளது. இதில்‌ தொல்காப்பியர்‌, 
மரபுநிலையறிந்து, அந்த மொழிவழக்குக்கு 
ஏற்றாற்போல்‌ மொழிபெயர்க்க வேண்டுமெனக்‌ 
குறிப்பிட்டுள்ளார்‌. 


நே.கா.நி: தொல்காப்பியர்‌, எந்த 
மொழியிலிருந்து மொழிபெயர்க்க விதி 


கூறியுள்ளார்‌? 


ஆசிரியர்‌ : வடமொழிச்‌ சொற்களைத்‌ 
தமிழில்‌ பயன்படுத்த வேண்டிய சூழலில்‌, 
வடமொழியிலிருக்கின்ற சிறப்பெழுத்துகளை 
நீக்கிவிட்டுத்‌ தமிழ்‌ எழுத்திலேயே 
எழுதவேண்டுமென்றும்‌, வடசொல்லின்‌ 
வடிவம்‌ சிதைந்தாலும்‌ வடமொழிச்‌ 
சொல்லாகவே கருத வேண்டுமென்றும்‌ 
கூறியுள்ளார்‌. எடுத்துக்காட்டாக, 'வருஷம்‌' 
என்பது, வடமொழிச்சொல்‌. இதற்கு 
நேரடியான தமிழ்ச்சொல்‌ 'ஆண்டு'. ஆனால்‌, 
அந்த வடசொல்லையே தமிழில்‌ பயன்படுத்த 
வேண்டுமென்றால்‌, அந்த மொழியின்‌ 
சிறப்பெழுத்தான 'ஷ' என்னும்‌ வடமொழி 
எழுத்தை நீக்கி, 'ட' என்னும்‌ தமிழ்‌ எழுத்தைச்‌ 
சேர்த்து, வருடம்‌ என எழுதவேண்டுமெனக்‌ 
கூறுகிறார்‌. 


நே.கா.நி: வடமொழியிலிருந்து 
மொழிபெயர்க்க, மாணாக்கர்க்கு ஒரு சொல்‌ 
கொடுங்களேன்‌. 


14-02-2019 1728116 | | 


ஆசிரியர்‌: பிரசங்கம்‌, பிரச்சாரம்‌ ஆகிய 
வடமொழிச்‌ சொல்லுக்குச்‌ சரியான தமிழ்ச்‌ 
சொல்‌ சொல்லுங்கள்‌. 


நே.கா.நி: அம்மா, மாணாக்கர்‌ விடை 
தேடுவார்கள்‌. நாம்‌ தொடர்ந்துபேசலாம்‌. 
மொழிபெயர்ப்பு எப்படி இருக்க வேண்டுமென 
நினைக்கிறீர்கள்‌? 


ஆசிரியர்‌: மொழிபெயர்ப்பில்‌ பொருள்‌ 
பொருத்தப்பாடுதான்‌ முதன்மையானது. 
அதனால்‌, மூலமொழியின்‌ செய்தியைப்‌ 
புரிந்துகொண்டுதான்‌ மொழிபெயர்க்க 
வேண்டும்‌. 


நே.கா.நி: ஓர்‌ எடுத்துக்காட்டு 
சொல்லுங்களேன்‌. 


ஆசிரியர்‌: சில இடங்களில்‌ அழகுக்காகப்‌ 
புற்றரை (புல்‌ தரை) வளர்க்திருப்பார்கள்‌. அங்கு, 
ஓர்‌ அறிவிப்புப்‌ பலகையும்‌ வைத்திருப்பார்கள்‌. 
அதில்‌, 'Keep off the Grass என ஆங்கிலத்திலும்‌, 
'புல்தரைமேல்‌ நடக்காதீர்கள்‌ எனத்‌ தமிழிலும்‌ 
எழுதப்பட்டு இருக்கும்‌. 

நே.கா.நி: ஆமாம்‌. நான்கூடப்‌ 
பார்த்திருக்கிறேன்‌. 

அசிரியர்‌: புல்தரைமேல்‌ நடக்காதீர்கள்‌ 
என்றால்‌, புல்தரைக்கு உள்ளே நடக்க 
வேண்டுமெனப்‌ பொருளாகிவிடும்‌, அல்லவா? 
புல்தரையில்‌ நடக்காதீர்கள்‌ என்பதுதான்‌ 
சரியான மொழிபெயர்ப்பு. 


நே. கா. நி: புரிகிறது, அம்மா. இதோ, 
மீண்டும்‌ மாணாக்கர்‌ ஒருவர்‌ நம்முடன்‌ 
தொடர்புகொள்ள வருகிறார்‌. 


மாணாக்கர்‌: வணக்கம்‌, அம்மா. என்‌ 
பெயர்‌ அமுதன்‌. வடசொற்களுக்குரிய 
தமிழ்ச்சொற்கள்‌ கேட்மர்களே, பிரசங்கம்‌ 
என்பது, சொற்பொழிவு: பிரச்சாரம்‌ என்பது, 
பரப்புரை. நான்‌ சொன்னது சரியா? 


ஆசிரியர்‌: சரியாகச்‌ சொன்னீர்கள்‌ 
தம்பி. சரியான புரிதலோட மொழி 
பெயர்த்திருக்கிறீர்கள்‌. மேலும்‌, இவைபோன்ற 
வடசொற்களுக்கு இணையானதமிழ்ச்சொற்கள்‌ 
அறிய, பேராசிரியர்‌ நீலாம்பிகை அம்மையாரின்‌ 


| | 11th Advance Tamil - FINAL.indd 164 


164 


தெரியுமா? 


wf மொழிபெயர்ப்பில்‌ மரபின்‌ 
ih இன்றியமையாமை 


த 


s செந்தமிழ்‌ மொழியில்‌ பெருமதிப்புக்‌ 


கொண்டு, அதனை ஐயந்திரிபறக்‌ 
கற்று, இலக்கண இலக்கிய நூல்களை ஆக்கியவர்‌ 
இத்தாலி நாட்டைச்‌ சேர்ந்த வீரமாமுனிவர்‌ ஆவார்‌. 
அவர்‌ தமிழைக்‌ கற்கத்தொடங்கிய காலத்தில்‌, 
அதன்‌ மரபு தெரியாது "கோழி தன்‌ குட்டிகளைக்‌ 
காப்பதுபோல்‌'" என்று தம்‌ சொற்பொழிவில்‌ கூற, 
கோவில்‌ வழிபாட்டிற்காகக்‌ கூடியிருந்த அத்தனை 
பேரும்‌ சிரித்தனர்‌. வீரமாமுனிவர்‌, சிரிப்பின்‌ 
காரணத்தைக்‌ கேட்டறிந்தார்‌. தாம்‌ செய்த பிழையை 
உணர்ந்தார்‌; தமிழை நன்கு கற்றார்‌; தமிழில்‌ 
புலமை பெற்றார்‌; தமிழ்‌ மரபைப்‌ போற்றினார்‌. 
( கோழி தன்‌ குஞ்சுகளைக்‌ காப்பதுபோல்‌ i என்பதே 
மரபு.) 


'வடசொல்‌ தமிழ்‌ அகரவரிசைச்‌ சுருக்கம்‌, 
என்னும்‌ நூல்‌ உங்களுக்கு மிகவும்‌ பயன்படும்‌. 

நே. கா. நி: மாணாக்கர்களே, நூற்பெயரைக்‌ 
குறித்துக்‌ கொள்ளுங்கள்‌. 
சொல்லுக்குச்‌ சொல்‌ மொழிபெயர்க்கக்‌ கூடாது 


அம்மா! 


என்று சொல்கிறார்களே, ஏன்‌? 


ஆசிரியர்‌: நல்ல வினா கேட்மர்கள்‌. 
எடுத்துக்காட்டுடன்‌ சொன்னால்‌ எளிதாகப்‌ 
புரியும்‌. 'Fish Seed’ என்னும்‌ ஆங்கிலச்‌ 
சொற்றொடரைத்‌ தமிழில்‌ சொல்லுக்குச்‌ 
சொல்‌ மொழிபெயர்த்தால்‌ என்ன ஆகும்‌ 
என்று பார்ப்போமா? Fh என்றால்‌ மீன்‌. 5200 
என்றால்‌ விதை. அதனை மீன்‌ விதை என்று 
சொல்லலாமா? 


நே. கா. நி: நீங்களே சொல்லுங்களேன்‌. 


ஆசிரியர்‌: மீன்‌ விதையை வாங்கிக்‌ 
குழிபறித்து நட்டால்‌ மீன்‌ மரமா முளைக்கும்‌? 
சொல்லுக்குச்‌ சொல்‌ மொழிபெயர்த்தால்‌ 
எவ்வளவு இடர்ப்பாடு ஏற்படுகிறது எனப்‌ 
பார்த்தீர்களா? அதனால்‌, மொழிக்கான 
மரபைத்‌ தெரிந்துகொண்டு, மொழிபெயர்க்க 
வேண்டியது இன்றியமையாதது. அந்த ஆங்கிலச்‌ 
சொற்றொடரைத்‌ தமிழில்‌ 'மீன்குஞ்சு' என்று 


14-02-2019 172816 | | 


மொழிபெயர்ப்பதுதான்‌ சரியாக இருக்கும்‌. 
இன்னொரு தொடரைச்‌ சொல்கிறேன்‌. 


நே. கா. நி: சொல்லுங்கம்மா. மொழி 
பெயர்ப்பதில்‌ கவனம்‌ தேவை என்பதை 
மாணாக்கர்‌ புரிந்துகொள்வார்கள்‌ . 


ஆசிரியர்‌: 'High court bench என்றொரு 
தொடர்‌ இருக்கிறது. அதனை '[ஷ்ர்‌ C௦மாt' என்றால்‌ 
உயர்நீதிமன்றம்‌, 'bசஊ என்றால்‌ இருக்கை 
எனச்‌ சொல்லுக்குச்‌ சொல்‌ மொழிபெயர்த்து, 
உயர்நீதிமன்ற இருக்கை எனச்‌ சொல்லலாமா? 


நே. கா. நி: இல்லை, உயர்நீதிமன்ற அமர்வு 
என்றுதான்‌ மொழிபெயர்க்க வேண்டும்‌. 
அம்மா, நான்‌ சொன்னது சரிதானே? 


ஆசிரியர்‌: சரியாச்‌ சொன்னீர்கள்‌. அதனால்‌, 
மொழிபெயர்ப்பாளருக்குத்‌ துறைவாரியான 
கலைச்சொல்‌ தெரிந்திருக்க வேண்டும்‌ என்பது 
புரிகிறதல்லவா? 


நே. கா. நி: நன்றாகப்‌ புரிகிறதம்மா. 
மாணாக்கர்களுக்கு, ஆங்கிலத்திலிருந்து 
தமிழில்‌ மொழிபெயர்க்க ஒரு தொடர்‌ 
கொடுங்கள்‌. 


ஆசிரியர்‌: 'Trained staff, ‘Training 
Staff. இத்தொடர்களை மொழிபெயர்க்கச்‌ 
சொல்வோம்‌. 

நே. கா. நி: மாணாக்கர்‌ விடை தேடட்டும்‌. 
நாம்தொடர்ந்துபேசலாம்‌.பண்பாடுதொடர்பான 
சொற்களை மொழிபெயர்ப்பதனைப்‌ பற்றிச்‌ 
சொல்லுங்களேன்‌. 


தெரியுமா? 
மொழிபெயர்ப்பு வகைகள்‌ 


பத்திரிகை மொழிபெயர்ப்பு 


விளம்பர மொழிபெயர்ப்பு 
வானொலி மொழிபெயர்ப்பு 
கணிப்பொறி மொழிபெயர்ப்பு 
இலக்கிய மொழிபெயர்ப்பு 


அறிவியல்‌ மொழிபெயர்ப்பு 


| | 11th Advance Tamil - FINAL.indd 165 


165 


ஆசிரியர்‌: பண்பாட்டுச்‌ சொற்களை 
ஒலிபெயர்ப்பு செய்தாலே போதும்‌. தாலி 
(12/0, கோலம்‌ (௦/2) முதலான சொற்களைச்‌ 
சொல்லலாம்‌. இவைபோன்ற சொற்களை 
மொழிபெயர்ப்புக்குள்‌ விளக்கினால்‌ 
பொருளோட்டத்துக்குத்‌ தடையாக இருக்கும்‌. 
அதனால்‌, கதையோட்டத்தில்‌ தனியாக 
விளக்கவேண்டும்‌. 


நே. கா. நி: அதனைப்பற்றி விளக்கமாகச்‌ 
சொல்லுங்களேன்‌. 


ஆசிரியர்‌: ஆங்கிலத்தில '/௦55கார என்று 
சொல்வார்கள்‌. தமிழில்‌ 'அருஞ்சொல்‌ 
அகரமுதலி என்று சொல்லலாம்‌. 'K௦lam' 
என்னும்‌ சொல்லை ஆங்கிலத்தில்‌ 


"kolam — A simple and sometimes elaborate 
pattern drawn in front of the house with white powder 
of rice flour — a symbol of auspiciousness . என்று 
சொல்லவேண்டும்‌. 


நே.கா.நி:மாணாக்கர்‌ கேட்டுக்‌ 
கொண்டிருக்கிறார்கள்‌. அதனைத்‌ தமிழிலும்‌ 
சொல்லுங்களேன்‌. 


ஆசிரியர்‌: கோலம்‌ என்பது, தமிழ்ப்‌ 
பண்பாடு சார்ந்தது. இதனை வீட்டுக்குமுன்‌ 
வாசலில்‌ அழகுக்காக வரைவர்‌. இது 
சிக்கல்‌ கோலமா, பூக்கோலமா என்பதை 
நாம்தான்‌ விளக்கவேண்டும்‌. அரிசிமாவில்‌ 
வரைவதாகவும்‌ எறும்புமாதிரியான 
உயிரினங்களுக்கு உணவு தருவதாகவும்‌ 
விளக்கலாம்‌. 


நே. கா. நி: ஓ! அப்படியா! நன்கு புரியும்படி 
சொன்னீர்கள்‌. இதோ, மாணாக்கர்‌ ஒருவர்‌ 
தொடர்புகொள்ள வருகிறார்‌. 


மாணாக்கர்‌: வணக்கம்‌, அம்மா. என்‌ 
பெயர்‌ இளம்பிறை. நீங்கள்‌ மொழிபெயர்க்கச்‌ 
சொன்ன சொற்களைச்‌ சொல்கிறேன்‌. "Trained 
81217 என்றால்‌ பயிற்சி பெற்ற அலுவலர்‌. Training 
8taff என்றால்‌ பயிற்சி தரும்‌ அலுவலர்‌. நான்‌ 
சொன்னது சரியா எனச்‌ சொல்லுங்கள்‌. 


ஆசிரியர்‌: சரியாகத்தான்‌ சொல்லி 
இருக்கிறீர்கள்‌. வாழ்த்துகள்‌. 


14-02-2019 172816 | | 


புறநானூற்றில்‌ இடம்பெற்றுள்ள கணியன்‌ பூங்குன்றனாரின்‌ பாடலும்‌ அதற்குரிய 


மொழிபெயர்ப்பு உரையும்‌ 
'யாதும்‌ ஊரே; யாவரும்‌ கேளிர்‌, 
தீதும்‌ நன்றும்‌ பிறர்தர வாரா, 
நோதலும்‌ தணிதலும்‌ அவற்றோ ரன்ன, 
சாதலும்‌ புதுவது அன்றே; வாழ்தல்‌ 
இனிதுஎன மகிழ்ந்தன்றும்‌ இலமே முனிவின்‌ 
இன்னாது என்றலும்‌ இலமே; மின்னொரு 
வானம்‌ தண்துளி தலைஇ ஆனாது 
கல்பொருது இரங்கும்‌ மல்லல்பேர்‌ யாற்று 
நீர்வழிப்‌ பரூஉம்‌ புணைபோல்‌ ஆருயிர்‌ 
முறை வழிப்‌ பரூஉம்‌ என்பது திறவோர்‌ 
காட்சியின்‌ தெளிந்தனம்‌, ஆதலின்‌ மாட்சியின்‌ 
பெரியோரை வியத்தலும்‌ இலமே; 
சிறியோரை இகழ்தல்‌ அதனினும்‌ இலமே' 
- கணியன்‌ பூங்குன்றனார்‌, புறம்‌. 192 
நே. கா. நி: அம்மா, நாம்‌ தொடர்ந்து 
பேசலாம்‌. உறவுமுறைச்‌ சொற்களை 
மொழிபெயர்க்கும்போது உண்டாகும்‌ 
சிக்கலைப்பற்றிக்‌ கொஞ்சம்‌ சொல்லுங்களேன்‌. 
ஆசிரியர்‌: நம்‌ தாயுடன்‌ பிறந்த ஆணைத்‌ 
'தாய்மாமன்‌' எனவும்‌, தந்தையுடன்‌ பிறந்த 
ஆணைச்‌ சித்தப்பா, 'பெரியப்பா எனவும்‌ 
சொல்கிறோம்‌. உறவுநிலையைச்‌ சொல்ல, 
தமிழில்‌ இவைபோன்று பல சொற்கள்‌ 
உள்ளன. ஆனால்‌, இச்சொற்களையெல்லாம்‌ 
குறிக்க, ஆங்கிலத்தில்‌ ஈச என்று ஒரு சொல்‌ 
மட்டுந்தான்‌ இருக்கிறது. அதனால்‌, உறவுமுறைச்‌ 
சொல்லை மொழிபெயர்க்கும்போது கவனம்‌ 
தேவை. 


நே. கா. நி: ஒருவருடைய பெயரை 
மொழிபெயர்க்கலாமா? 


ஆசிரியர்‌: சொல்கிறேன்‌. எடுத்துக்‌ 
காட்டாக, '5iா.Frannci5 Day என்னும்‌ பெயரைச்‌ 
'சர்‌. பிரான்சிஸ்‌ நாள்‌' என மொழிபெயர்க்கக்‌ 
கூடாது. ஒலிபெயர்ப்பு செய்யவேண்டும்‌. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 166 


166 


To us all towns are one, all men are our kin. 
ச்‌. ப ச்‌. ச்‌. ச. ச்‌. 
Life s good comes not from others gift, nor ill, likewise. 
ச்‌ ச்‌ ச்‌. ப 
Pains and relief from pains are one 8 own. 


Death's no new thing, nor our bosoms thrill when joyous 
life seems like a Luxion's draught nor in hate condemn 
it ill. 

We seem this precious life of ours a ferry raft, borne 
on the waters of a mighty mountain stream and fight 
the boulders, mourning in vain, as laws ordain floating 
serves the raft. 


Thus have we seen in vision of the wise we wonder not 

at greatness of the Great, still less despise us men of 
low state. 

- Rao Saheb K. Kothandapani, 

Controller of Emigration (Rtd., ) Madras. 


'Ramdeo sing என்னும்‌ பெயரை ராம்த்யோசிங்‌' 
என மொழிபெயர்க்காமல்‌ 'ராம்தேவ்சிங்‌' 
என மொழிபெயர்க்க வேண்டும்‌. கம்பர்கூட 
'லக்ஷ்மன்‌ என்ற பெயரை இலக்குவன்‌ என்று 
ஒலிபெயர்ப்பு செய்துள்ளார்‌. 


நே. கா. நி: ஒலிபெயர்ப்பு என்று 
சொல்கிறீர்களே, அதனைப்பற்றிக்‌ கொஞ்சம்‌ 
சொல்லுங்களேன்‌. 


ஆசிரியர்‌: ஊர்ப்‌ பெயர்‌, கண்டுபிடிப்பு, 
உறவுச்‌ சொற்கள்‌ முதலியவற்றையெல்லாம்‌ 
ஒலிபெயர்ப்புத்தான்‌ செய்யவேண்டும்‌. புதிதாகக்‌ 
கண்டுபிடிக்கும்‌ அறிவியல்‌ கருவிகளையும்‌ 
சொற்களையும்‌ உடனுக்குடன்‌ மொழிபெயர்க்க 
முடியாதபோது, ஒலிபெயர்ப்பு செய்யலாம்‌. 


நே. கா. நி: மாணாக்கர்களே! குறித்து 
வைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. அம்மா, 
திருவள்ளுவர்‌ பற்றி மொழிபெயர்க்க ஒரு 
தொடர்‌ கொடுங்களேன்‌. 


ஆசிரியர்‌: 'திருவள்ளுவர்‌ சிறந்த 
கவிஞர்‌. அவர்‌ எழுதிய திருக்குறள்‌ மிகவும்‌ 


14-02-2019 172816 | | 


புகழ்பெற்றது'. இந்த வரிகளை ஆங்கிலத்துக்கு 
மாற்றச்‌ சொல்வோம்‌. 


நே. கா. நி: மொழிபெயர்ப்பில்‌ 
கலைச்சொல்லாக்கச்‌ சிக்கலைப்பற்றிச்‌ 
சொல்லுங்கள்‌. 


ஆசிரியர்‌: கிரேக்க மொழியில்‌ 
அறிஸ்டாட்டில்‌ எழுதிய நூல்‌ ‘POETICS’. 
இதனைத்‌ தமிழில்‌, 'கவிதையியல்‌' 
எனப்‌ பேராசிரியர்‌ ௮.௮. மணவாளன்‌ 
மொழிபெயர்த்துள்ளார்‌. அவர்‌, கிரேக்கக்‌ 
கலைச்சொற்கள்‌ மிகவும்‌ பழையனவாக 
இருந்தாலும்‌, மிகவும்‌ ஆழமானவை எனவும்‌ 
அதற்கு ஏற்ற வடிவம்‌ தமிழில்‌ இல்லை 
எனவும்‌ கூறியுள்ளார்‌. கிரேக்கத்தில்‌ கதை 
மாந்தர்களையும்‌ அவர்களின்‌ பண்புகளையும்‌ 
'Ethos என்ற ஒரு சொல்லே குறிக்கிறது. 
ஆங்கிலத்திலும்‌ 'Chகாacter என்னும்‌ ஒரு 
சொல்‌, இரண்டையும்‌ குறிக்கிறது. ஆனால்‌, 
தமிழில்‌ கதைமாந்தர்‌ வேறு; ககைமாந்தர்களின்‌ 
பண்புகள்‌ வேறு. இதில்‌ எந்தத்‌ தடுமாற்றமும்‌ 
வரக்‌ கூடாது. 


மாணாக்கர்‌: வணக்கம்‌, அம்மா. என்‌ பெயர்‌ 
கவி. திருவள்ளுவரைப்பற்றிக்‌ கேட்டீர்கள்‌ 
அல்லவா? அதற்கான மொழிபெயர்ப்பு இதோ, 
'Thirukural, written by the great poet thiruvalluvar, is 


very famous. 


ஆசிரியர்‌: நன்றாகச்‌ சொன்னீர்கள்‌. 
திருக்குறள்‌, உலக மொழிகள்‌ பலவற்றிலும்‌ 
மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஜி.யூ. 
போப்‌, ஆங்கிலத்தில்‌ திருக்குறளை 
மொழிபெயர்த்ததுபோல, பலர்‌ 


தெரியுமா? 


உமர்கய்யாம்‌ பாடல்கள்‌ பாரசீகப்‌ புலவரால்‌ எழுதப்பட்டவை. அவற்றை எட்வர்ரு 
வூ 


மொழிபெயர்த்துள்ளனர்‌. மத்திய 
செம்மொழி நிறுவனம்‌ சார்பில்‌, 
பதினெட்டுப்பேபர்‌ ஆங்கிலத்தில்‌ 
சுருக்கமாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள்‌. 
செல்பேசியில்கூட ஆங்கிலத்தில்‌ 
திருக்குறளைப்‌ படிக்கும்‌ வகையில்‌ 
வெளியிட்டிருக்கிறார்கள்‌. டாக்டர்‌ கார்ல்‌ 
கிரெளல்‌ என்பார்‌, திருக்குறளைச்‌ செருமானிய 
மொழியில்‌ மொழிபெயர்த்துள்ளார்‌. 
திருக்குறளை மாண்டரின்‌ (சீன) மொழியில்‌ 
மொழிபெயர்ப்பதற்குத்‌ தைவானைச்‌ சேர்ந்த 
கவிஞர்‌ யூஸி என்பவருக்கு, 77.4 இலட்சத்தைத்‌ 
தமிழக அரசு வழங்கியுள்ளது. 


நே. கா. நி: மரபுத்தொடர்‌ மொழிபெயர்ப்புப்‌ 
பற்றிக்‌ கொஞ்சம்‌ சொல்லுங்களேன்‌. 

ஆசிரியர்‌: 'கம்பி நீட்டினான்‌ என்பது, 
தமிழில்‌ வழங்கும்‌ ஒரு மரபுத்தொடர்‌. இதனை 
மொழிபெயர்க்கும்போது, 'நengthened the rod’ 
என்று மொழிபெயர்த்தால்‌, ஆங்கிலத்தில்‌ 
படிப்பவர்களுக்குப்‌ புரியாது. இதனை 'He boted 
ம என்றுதான்‌ மொழிபெயர்க்க வேண்டும்‌. 
$e! 4 £at' என்னும்‌ ஆங்கில மரபுத்தொடரை 
'எலியை மோந்து பார்‌ என எழுதக்கூடாது. 
அதன்‌ பொருள்‌, 'ஐயமுற்றான்‌' என்பதுதான்‌. 
அதனால்‌, அந்தந்த மொழியில்‌ மரபுத்தொடர்‌ 
உணர்த்தும்‌ பொருளைப்‌ புரிந்துகொண்டு 
மொழிபெயர்த்தல்‌ வேண்டும்‌. 


நே.கா.நி: மரபுத்தொடரை எப்படி 
மொழிபெயர்ப்பது என்று சொன்னீர்கள்‌. 
பழமொழிகளை மொழிபெயர்ப்பதுபற்றியும்‌ 
சொல்லுங்களேன்‌. 


பிற்செரால்மு என்பவர்‌ ஆங்கிலத்தில்‌ மொழிபெயர்த்துள்ளார்‌. அவற்றைக்‌ கவிமணி, தமிழில்‌ 


N மொழிபெயர்த்துள்ளார்‌. 
ட 


சுந்தர ராமசாமி தமிழில்‌ எழுதிய 'ஒரு புளியமரத்தின்‌ கதை: என்னும்‌ நாவலை Black went 


பா்‌ என்பவர்‌ ஆங்கிலத்தில்‌ மொழிபெயர்த்துள்ளார்‌. 


சூத்திரகரின்‌ 'மிருச்ச கடிகம்‌' என்ற வடமொழி நாடக நூலை ' மண்ணியல்‌ சிறுதேர்‌' எனப்‌ பண்டிதமணி 


மு.கதிரேசனார்‌ மொழிபெயர்த்துள்ளார்‌. 


167 


| | 11th Advance Tamil - FINAL.indd 167 ஓ 14-02-2019 17:28:16 | | 


ஆசிரியர்‌: பழமொழியை மொழி 
பெயர்க்கும்போது, மொழிபெயர்க்கும்‌ 
மொழியிலிருக்கின்ற ஒத்த வடிவத்தைத்‌ 
தேடி எடுக்கவேண்டும்‌. 'பட்ட காலிலே படும்‌, 
கெட்ட குடியே கெடும்‌'என்ற பழமொழியை 
நேரடியாக மொழிபெயர்த்தால்‌ 'The same leg will 
be repeatedly injured’ என்று தவறான பொருளைத்‌ 
தந்துவிடும்‌. அதனால்‌, தமிழில்‌ என்ன 
பொருளைத்‌ தருகிறதோ, அதே பொருளில்‌ 
ஆங்கிலத்திலும்‌ '5௦rrows never come in single’ என 
மொழிபெயர்க்கலாம்‌. 


நே. கா. நி: அப்படியென்றால்‌, நேரடியாக 
மொழிபெயர்ப்பதுபோலப்‌ பழமொழி 
இல்லையா? 


ஆசிரியர்‌: இருக்கிறது. 'எரிகிற 
கொள்ளியில்‌ எண்ணெய்‌ ஊற்றினாற்போல'்‌ 
என்பதற்கு நேரடிப்‌ பொருளாக "Adding fuel to 
the fire என்று எழுதலாம்‌. 


நே. கா. நி: பழமொழியை மொழி 
பெயர்க்கும்போது, எதிர்கொள்ளக்கூடிய 
சிக்கலைப்பற்றிச்‌ சொல்லுங்கள்‌. 


ஆசிரியர்‌: பொதுமக்கள்‌, வழக்கத்தில்‌ 
பயன்படுத்துகின்ற சொல்லாக இருக்க 
வேண்டும்‌. படித்தவுடன்‌ எளிதாகப்‌ பொருள்‌ 
புரிதல்‌ வேண்டும்‌. முதலில்‌ மொழிபெயர்த்த 
சொல்‌, பொருந்தவில்லையெனில்‌, திரும்பத்‌ 
திரும்பச்‌ சொற்களை மாற்ற வேண்டியதாக 
இருக்கும்‌. 

நே. கா. நி: மொழிபெயர்ப்புச்‌ சிக்கல்‌ என 
எவற்றையெல்லாம்‌ சொல்லலாம்‌? 


வெளிவரும்‌ இதழ்‌, திசை எட்ரும்‌ 


அதன்‌ ஆசிரியர்‌ குறிஞ்சி வேலன்‌. 


இணைய இதழ்‌ ஸ்l.thinnai.co௱ தமிழ்‌, தெலுங்கு 
மலையாளம்‌, கன்னடம்‌, இந்தி, ஆங்கிலம்‌ ஆகி 
ஆறு மொழிகளில்‌ வெளிவருகிறது. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 168 


ஆசிரியர்‌: மொழியின்‌ தனித்‌ தன்மை, 
தொடரமைப்பு மாறுபாடு, பண்பாட்டு 
இடைவெளி, உறவுமுறைச்‌ சிக்கல்‌, மரியாதை 
வழக்கு, இடக்கரடக்கல்‌, மொழியியல்‌ 
சிக்கல்கள்‌, ஒருபொருட்‌ பன்மொழி, பொருள்‌ 
மயக்கம்‌ இவையெல்லாம்‌ மொழிபெயர்ப்புச்‌ 
சிக்கலுக்குக்‌ காரணமாக அமையும்‌. 


நே.கா.நி:தமிழிலக்கியங்களை 
வேற்றுமொழி இலக்கியத்தோடு ஒப்பிட்டு 
மொழிபெயர்த்திருக்கிறார்களா? 


ஆசிரியர்‌: இலக்கியங்கள்‌ வாயிலாக 
அவற்றைப்‌ படைத்த கவிஞர்களைக்கூட 
ஒப்பிட்டிருக்கிறார்கள்‌. கம்பனுடன்‌ 
மில்டனையும்‌, பாரதிதாசனுடன்‌ 
வோர்ட்ஸ்வொர்த்தையும்‌ பேராசிரியர்‌ ௮. 
அ. மணவாளன்‌ ஒப்பிட்டுள்ளார்‌. அவை 112 
Heroism in Milton and kambar, The Exordium of 
Ramayanam and Milton's Paradise, Wordsworth and 
Bharathidasan என்ற பெயரில்‌ வெளிவந்துள்ளன. 
'பாரதிதாசன்‌ - கார்ல்சாண்ட்பர்க்‌ ஓர்‌ 
ஒப்பாய்வு' என்ற நூலை முனைவர்‌ சண்முக. 
செல்வகணபதி எழுதியுள்ளார்‌. 


பண்டைய தமிழ்ப்‌ பாடல்களைக்‌ 
கிரேக்கம்‌ உட்பட பல்வேறு நாட்டு வீர 
உணர்ச்சிக்‌ கவிதைகளுடன்‌ ஒப்பிட்டு அறிஞர்‌ 
க. கைலாசபதி 'Tamil Heroic Poetry என்ற 
ஆய்வுநூலை எழுதியுள்ளார்‌. இதனை 
கு. வெ. பாலசுப்பிரமணியன்‌ 'தமிழ்‌ வீரநிலைக்‌ 
கவிதை' என மொழிபெயர்த்துள்ளார்‌. 


நே. கா. நி: அறிவியல்‌ செய்திகளை எப்படி 
மொழிபெயர்க்கலாம்‌? 


ஆசிரியர்‌: உலக அளவில்‌, அறிவியல்‌ 
குறியீடுகளைப்‌ பயன்படுத்துவதில்‌ 
பொதுத்தன்மைகள்‌ உள்ளன. அறிவியலில்‌ 
ஒவ்வொரு தனிமத்தையும்‌ அதனுடைய 
இலத்தீன்‌ பெயரின்‌ முதலெழுத்து 
அல்லது முதலெழுத்துடன்‌ அடுத்துவரும்‌ 
எழுத்தையும்கொண்டு எழுதவேண்டும்‌. 
Hydrogen என்பதை 1] என்று குறிப்பிட 
வேண்டும்‌. கணிதத்தில்‌ ஈ என்ற குறியீட்டை 
அப்படியே குறிப்பிட வேண்டும்‌. வேதிச்‌ 


14-02-2019 172817 | | 


சமன்பாடுகளைக்‌ குறிப்பிட 502, 720 முதலான 
வாய்பாடுகள்‌, ரோமன்‌ எழுத்தில்‌ எப்படி 
உள்ளதோ, அப்படியே தமிழிலும்‌ பயன்படுத்த 
வேண்டும்‌. தமிழில்‌, புதிய சொல்லாக்க 
முயற்சியில்‌ முன்னொட்டு, பின்னொட்டுகளை 
இணைத்துக்‌ கலைச்சொல்‌ உருவாக்குவது 
நடைமுறையில்‌ உள்ளது. Mee என்பதை 
'மானி' என மொழிபெயர்த்துப்‌ பின்னொட்டாக 
வைத்து ' 812070௦௦4௦ — மின்மானி', 'Lactometer - 
பால்மானி', 'Thermometer - வெப்பமானி எனப்‌ 
புதிய கலைச்சொற்கள்‌ உருவாக்கப்பட்டுள்ளன. 


நே. கா. நி: மொழி வளர்ச்சிக்கு இந்த 
மொழிபெயர்ப்பு எப்படிப்‌ பயன்படுகிறது எனச்‌ 
சொல்லுங்கள்‌. 

ஆசிரியர்‌: வேற்றுமொழியில்‌ காணப்படும்‌ 
கருத்துவளர்ச்சி, நம்‌ மொழியிலும்‌ ஏற்படும்‌. 
ஒரு நாட்டின்‌ பண்பாட்டைப்‌ புரிந்துகொள்ள 
முடியும்‌. நம்‌ இலக்கியத்தைப்‌ பிறநாட்டு 
இலக்கியத்துடன்‌ ஒப்பிட்டு ஆராயலாம்‌. 
வணிக வளர்ச்சிக்கும்‌ பெருந்துணையாக 
இருக்கும்‌. ஒரு நாட்டில்‌ கண்டுபிடித்த 
அறிவியல்‌ செய்தி, மற்ற நாட்டுக்கும்‌ 
பரவும்‌. புகழ்பெற்ற நூல்களைப்பற்றியும்‌, 
நூலாசிரியர்களைப்பற்றியும்‌ தெரிந்துகொண்டு, 
பிறமொழி இலக்கியங்களின்‌ மொழிபெயர்ப்பு 
நூல்களைப்‌ படிக்க விரும்பலாம்‌. தொழில்நுட்ப 


வளர்ச்சிக்குக்கூட மொழிபெயர்ப்பு உதவுகிறது. 


நே.கா.நி: மொழிபெயர்ப்பினால்‌ 
இவ்வளவு நன்மைகளா? வியப்பாக 
உள்ளது. இன்று பலதுறைகளிலும்‌ 
கணினியின்‌ பயன்பாட்டைக்‌ காண்கிறோம்‌. 
மொழிபெயர்ப்பில்‌, கணினியின்‌ பங்கு என்ன? 


ஆசிரியர்‌: பக்கஅளவு மிகுந்த 
நூல்களை மொழிபெயர்க்க, நமக்குப்‌ பல 
நாள்கள்‌ ஆகின்றன. ஆனால்‌, கணினி மிக 
விரைவாக மொழிபெயர்த்துவிடுகிறது. 
ஆயினும்‌, அஃது ஓரளவு சிறிய அல்லது சில 
பிழைகளுடன்‌ மொழிபெயர்க்கிறது. அங்கு, 
மொழிபெயர்ப்பாளரின்‌ பங்கு தேவைப்படுகிறது. 
தஞ்சைத்‌ தமிழ்ப்பல்கலைக்‌ கழகத்தில்‌ 
கணினிவழி மொழிபெயர்ப்பு செய்கிறார்கள்‌. 
இயந்திர மொழிபெயர்ப்பு (machine translation), 


| | 11th Advance Tamil - FINAL.indd 169 


169 


மாந்தர்‌ - கணினி உரையாடல்‌ ஆகியவற்றைத்‌ 
தமிழில்‌ நிகழ்த்தமுடியும்‌. 'இயற்கைமொழிப்‌ 
பகுப்பாய்வு' (Natural Language Processing) என்‌ னும்‌ 
தொழில்நுட்பம்‌ செயல்படும்போது, கணினியே 
மூளையாக இருந்து செயல்படும்‌. 


நே. கா. நி: திறன்பேசியில்‌ பயன்படும்‌ 
தமிழ்‌ மொழிபெயர்ப்புச்‌ செயலியைப்பற்றிக்‌ 
கொஞ்சம்‌ சொல்லுங்கள்‌. 


ஆசிரியர்‌: நாம்‌ பேசுகின்ற பேச்சைக்‌ 
கணினிக்குப்‌ புரியும்படி உள்ளீடாக மாற்றிக்‌ 
கூகுளில்‌ இணையவழி மொழிபெயர்ப்பு 
செய்யும்முறை உள்ளது. திறன்பேசியில்கூட 
மொழிபெயர்க்கும்முறை வந்துவிட்டது. 
மைக்ரோ சாப்ட்‌ நிறுவனத்தினர்‌, தமிழ்‌ 
மொழிபெயர்ப்புச்‌ செயலி ஒன்றை உருவாக்கி 
உள்ளனர்‌. இது, வேற்றுமொழியில்‌ 
பேசுபவர்களின்‌ பேச்சைத்‌ தமிழ்‌ எழுத்துகளில்‌ 
தரும்‌. தொடரைத்‌ தந்தால்‌, அதற்குரிய 
தமிழ்ச்சொல்லைக்‌ கொடுக்கும்‌. இந்தச்செயலி, 
அறுபது மொழிகளுக்கு இத்தகைய வாய்ப்பை 
வழங்குகிறது. குறிப்பிட்ட தொடரைப்‌ பதிவு 
செய்து, எந்த மொழியில்‌ மாற்றவேண்டுமெனப்‌ 
பதிவு செய்கிறோமோ அந்த மொழிக்கு மாற்றித்‌ 
தரும்‌.தற்போது, மிகஎளியசிறு வரியை மட்டுமே 
மொழிபெயர்க்கிறது. காரணம்‌, தமிழின்‌ 
இலக்கண அமைப்பும்‌ சொற்களஞ்சியமும்தான்‌. 
இந்த மென்பொருளைத்‌ திறன்பேசியிலும்‌, 
கணினியிலும்‌ நிறுவலாம்‌. 


நே. கா. நி: மொழிபெயர்ப்புபற்றி அரிய 
பல செய்திகளை எடுத்துக்காட்டுகளுடன்‌ 
விரிவாகவும்‌ விளக்கமாகவும்‌ சொன்னீர்கள்‌, 
இந்நிகழ்ச்சி, மாணாக்கர்க்கு 
நல்ல பயனைத்‌ தரும்‌ என்று உறுதியாகக்‌ 


அம்மா. 


கூறலாம்‌. எங்களுடன்‌ கருத்துகளைப்‌ 
பகிர்ந்துகொண்ட உங்களுக்கும்‌ நிகழ்ச்சியில்‌ 
பங்குகொண்ட மாணாக்கர்க்கும்‌ எங்கள்‌ 
வானவில்‌ பண்பலையின்‌ சார்பாக நன்றியைத்‌ 
தெரிவித்துக்கொள்கிறோம்‌. 


ஆசிரியர்‌: இந்நிகழ்ச்சியில்‌ நானும்‌ 
பங்கேற்றதனைக்‌ குறித்து மகிழ்கிறேன்‌. 


மிக்க நன்றி. 


14-02-2019 172817 | | 


கலைச்சொற்கள்‌ 


தொடரியல்‌ 

Active Voice - செய்வினை 

Adjective - பெயரடை 

Adverb - வினையடை 

Affirmative Sentence - உடன்பாட்டுத்‌ தொடர்‌ 

Analysis of Sentence - தொடரைப்‌ பகுத்தல்‌ 

Complex Sentence - கலவைத்‌ தொடர்‌ 

Compound Sentence - கூட்டுத்தொடர்‌ 

Concord of Agreement - இசைவு 

Conjunctions - இணைப்புச்‌ சொற்கள்‌ 

Direct Speech - நேர்க்கூற்று 

Exclamatory Sentence - உணர்ச்சித்‌ தொடர்‌ 

Idiomatic Phrases - மரபுத்தொடர்‌ சொற்றெடர்கள்‌ 

Indirect Speech - அயற்கூற்று 

Interchange of Active and Passive  - செய்வினை - செயப்பாட்டுவினை மாற்றம்‌ 
௫ Interrogative Sentence - வினாத்‌ தொடர்‌ ௫ 

Intransitive Verb - செயப்படுபொருள்‌ குன்றிய வினை 

Main Clause - முதன்மைச்‌ தொடர்‌ 

Negative Sentence - எதிர்மறைத்‌ தொடர்‌ 

Object - செயப்படுபொருள்‌ 

Order of Words - சொல்முறை 

Passive Voice - செயப்பாட்டுவினை 

Plural - பன்மை 

Predicate - பயனிலை 

Prefix - முன்னொட்டுச்‌ சொல்‌ 

Punctuation - நிறுத்தக்குறி 

Sentence - தொடர்‌ 

Simple Sentence - தனித்தொடர்‌ 

Singular - ஒருமை 

Subject - எழுவாய்‌ 

Subordinate Clause - சார்புத்‌ தொடர்‌ 

Suffix - பின்னொட்டுச்‌ சொல்‌ 

Syntax - தொடரியல்‌ 

Synthesis of Sentence - தொடரைச்‌ சேர்த்தல்‌ 


170 


| | 11th Advance Tamil - FINAL.indd 170 ஓ 14-02-2019 17:28:17 | | 


The sequence of Tenses 


Thesaurus 


Transformation of Sentence 


Transitive verb 


மொழிபெயர்ப்புக்‌ கலை 


Analysis 
Communication 
Component 

Concept 

Correlation 
Correspondence 
Decoding 

Dialect 

Efficiency 

Equivalent Expressions 
Generative grammar 
Ideology 

Idioms 

Image 

Perception 
Pragmatic model 
Pragmatic translation 
Process 

Proverb 

Reference Books 
Relativity 

Semantic relationship 
Significance 

Signified 


Signifier 


Socio-relational patterns 


Source books 
Structuralism 
Surface Level 
Syntactical elements 
Target Language 
Technique 


Traditional model 


| | 11th Advance Tamil - FINAL.indd 171 


- காலமுடிபு 
- தொகைச்சொல்‌ நிகண்டு 


- தொடர்‌ மாற்றம்‌ 


- செயப்படுபொருள்‌ குன்றா வினை 


பகுப்பாய்வு 
தொடர்பாடல்‌ 
கூறுபாடு 
எண்ணக்கரு 
இணைபு 
ஒத்தியைபு 
குறியவிழ்ப்பு 
கிளைமொழி 
வினைக்திறம்‌ 
சமவலு மொழிவுகள்‌ 
பிறப்பாக்க இலக்கணம்‌ 
கருத்தியல்‌ 
மரபுத்தொடர்கள்‌ 
படிமம்‌ 
புலக்காட்சி 
பயன்வழி மாதிரியுரு 
பயன்வழி மொழிபெயர்ப்பு 
நிகழ்முறை 
பழமொழி 
பார்வை நூல்கள்‌ 
தொடர்பியல்‌ 
சொற்பொருள்‌ உறவு 
பொருண்மை 
குறிபடுபொருள்‌ 
குறிப்பான்‌ 
சமுக உறவுக்கோலம்‌ 
மூல நூல்‌/ வளநூல்‌ 
அமைப்பியம்‌ 
மேற்பரப்பு மட்டம்‌ 
தொடர்‌ இலக்கணக்‌ கூறுகள்‌ 
இலக்குமொழி 
நுண்முறை 
மரபுவழி மாதிரியுரு 
171 


14-02-2019 172817 | | 


பொருத்தமான விடையைத்‌ தேர்ந்தெருத்து எழுதுக. 
1 


ஏ) கண்ணாடி 


வு 


பட்புசா% 


'டிரான்ஸ்லேசியோ (Tஈகா[2(10) என்னும்‌ சொல்‌ இடம்பெற்றுள்ள மொழி 


௮) தமிழ்‌ ஆ) இலத்தீன்‌ இ) ஆங்கிலம்‌ ஈ) பிரெஞ்சு 
2. கம்பராமாயணம்‌, கீழ்க்காணும்‌ மொழிபெயர்ப்பு வகைகளுள்‌ ஒன்றைச்‌ சார்ந்தது. அஃது எது? 
௮) நேரடி மொழிபெயர்ப்பு ஆ) சுருக்கம்‌ இ) மொழியாக்கம்‌ ஈ) தழுவல்‌ 
3. மொழியாக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக அமையாத பெயரைத்‌ தேர்ந்தெடுக்க. 
௮) சுவாமி வேதாசலம்‌ - மறைமலையடிகள்‌ 
ஆ) சூரிய நாராயண சாஸ்திரி - பரிதிமாற்‌ கலைஞர்‌ 
இ) தைரியநாதன்‌ - வீரமாமுனிவர்‌ 
ஈ) கனக. சுப்புரத்தினம்‌ - பாரதிதாசன்‌ 
4. சரியான மொழிபெயர்ப்புத்‌ தொடரைத்‌ தேர்ந்தெடுக்க. 
அ) Where do you stand in your family? - நீ உன்‌ குடும்பத்தில்‌ எங்கே நிற்கிறாய்‌? 
ஆ) He is a man. - அவன்‌ ஒரு மனிதனாக இருக்கிறான்‌ 
இ) Please lend me your ears. - அருள்கூர்ந்து உங்கள்‌ செவிகளைக்‌ கொடுங்கள்‌ 
FF) The Professor teaches Tamil. - பேராசிரியர்‌ தமிழ்‌ கற்பிக்கிறார்‌ 
5. சரியாகப்‌ பொருந்தியுள்ள விடைக்குறிப்பைத்‌ தேர்க. 
௮) பகுப்பாய்வு - 1. Image 
ஆ) படிமம்‌ - 2. Efficiency 
இ) வினைத்திறன்‌ - 3. Idioms 
ஈ) மரபுத்தொடர்கள்‌ - 4. Analysis 
அ ஆ இ PF 
ls எழி 1 2 4 
2. 4 1 2 ன்‌ 
அல ரீ 2 4 3 
4. 1 2 3 4 
குறுவினா 
1. மொழிபெயர்ப்பு என்றால்‌ என்ன? சான்று தருக. 
2. சொல்லுக்குச்‌ சொல்‌ மொழிபெயர்க்கக்‌ கூடாது என்பதைச்‌ சான்றுடன்‌ விளக்குக. 
3. கீழ்க்காணும்‌ வடசொற்களுக்குரிய தமிழ்ச்சொற்களை எழுதுக. 
சங்கீதம்‌, கமலம்‌, சர்வகலாசாலை, சிநேகம்‌, மிருதங்கம்‌ 
4. தமிழில்‌ மொழிபெயர்ப்புக்கெனத்‌ தோன்றிய இதழ்‌ ஒன்றைக்‌ கூறுக. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 172 ஓ 14-02-2019 17:28:17 | | 


172 


ட... பிங்கி © | ன க |! [| 


சிறுவினா 


1. 


2. 


பழமொழியை மொழிபெயர்க்கும்போது ஏற்படும்‌ சிக்கல்கள்‌ யாவை? 
மொழிபெயர்ப்பாளருக்குத்‌ துறைவாரியான கலைச்சொற்கள்‌ தெரிதல்‌ வேண்டும்‌ - இக்கூற்றைச்‌ 
சான்றுடன்‌ விளக்குக. 
கீழ்க்காணும்‌ சொற்களின்‌ கலைச்சொல்லாக்க வடிவம்‌ தருக. 
( Tele- தொலை; Mono- ஒற்றை/ தனி) 
அ) Tele = vision ஆ) Tele - scope இ) Tele - film FF) Tele — phone 
௨) Tele - pathy ஊ) Mono - cycle ஏ) Mono - acting ஏ) Mono - logue 
ஐ) Mono - syllable ஒ) Mono - rail 
ஒலிபெயர்ப்பு - சிறு குறிப்பு வரைக. 
கீழ்க்காணும்‌ கவிதை வரிகளை ஆங்கிலத்தில்‌ மொழிபெயர்த்திடுக. 

என்டா தம்பி, தயக்கம்‌, எழுவாய்‌ 

பழங்கதை பேசிப்‌ பயனிலை புதிதாய்ச்‌ 

செயப்பரு பொருளைச்‌ சிந்தையில்‌ நிறுத்து 

நன்மையை நாடு நாடு உன்‌ நாட்டை 

உண்மையைத்‌ தழுவுநீ உன்னைத்‌ திருத்திப்‌ 

பிறரைக்‌ திருத்து பேணு பொதுநலம்‌ 

சுயநலம்‌ தனைச்சும்‌ நினைஷவச்‌ சுத்தம்செய்‌ 

சிறுமையை நீக்கு சிந்திக்கப்‌ பழகு 

மூலையில்‌ கிடந்து முடங்கியது போதும்‌ 

வெளியே புறப்பமு விழிகளைத்‌ திறந்தே 

- மீரா கவிதைகள்‌ 


நெருவினா 


1. 


2. 


1. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 173 ஓ 14-02-2019 17:28:17 | | 


மொழிபெயர்ப்பில்‌ ஏற்படும்‌ சிக்கல்களைச்‌ சான்றுகளுடன்‌ விளக்குக. 
மொழிவளர்ச்சிக்கு, மொழிபெயர்ப்பு எவ்வாறு பயன்படுகிறது? விளக்குக. 


ET 
திட்‌ படித்துப்‌ பயன்படுத்துவோம்‌ 


கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு சொல்லையும்‌ பயன்படுத்திப்‌ பெயரெச்சம்‌, வினையெச்சம்‌, 


வினைமுற்றுத்‌ தொடர்கள்‌ உருவாக்குக. 

எ.கா. அழகு 

மயில்‌ அழகான பறவை. (பெயரெச்சம்‌) 

தாமரை அழகாகப்‌ பூத்திருந்தது. (வினையெச்சம்‌) 

மல்லிகைப்‌ பூ அழகானது. (வினைமுற்று) 

௮. இனிமை ஆ. மகிழ்ச்சி இ. உயர்வு ஈ. மென்மை ௨, சுறுசுறுப்பு 


173 


2. கீழ்க்காணும்‌ குறிப்புகளைப்‌ பயன்படுத்திக்‌ கட்டங்களை நிரப்புக. 


இடமிருந்து வலம்‌ 

1. மயில்‌ கூவியது என்பது --------- வழு. (3) 

5. ஒருவர்‌, முன்னிரண்டடி பாட, அடுத்தவர்‌ 
பின்னிரண்டடி பாடிப்‌ பாடலை நிறைவு 
செய்வர்‌. அவர்களை ---------- ப்‌ 
புலவர்கள்‌ என்றழைப்பர்‌. (4) 

6. பள்ளி செல்ல விரும்பு; பாடம்‌ வெல்லக்‌ 
கரும்பு- இப்பாடலில்‌ ஈற்றில்‌ அமைந்துள்ள 


நயம்‌------ (3) 
13. குளிர்ச்சியைக்‌ குறிக்கும்‌ வேறு சொல்‌--- வலமிருந்து இடம்‌ 
லல (a) i . i 
3. செம்மை என்பது --------_ வண்ணம்‌. (4) 
மேலிருந்துகீழ்‌ 11. நகைச்சுவையாகப்‌ பேசுபவர்களைக்‌ 
2. அவள்‌ கலகலவென நகைத்தாள்‌. கலகல குறிக்கும்‌; ஆனால்‌, தமிழ்ச்சொல்லன்று. 
என்பது-------- (8) (5) 
4. உடலில்‌ காயம்‌ ஏற்பட்டவருக்கு 12. நகரம்‌ என்னும்‌ சொல்லுக்கு எதிர்ச்சொல்‌ 
உடனடியாகச்‌ செய்வது------------- (5) (4) 
ஓ 5. காஞ்சி அணிந்து வந்தாள்‌ என்பது ---- கீழிருந்துமேல்‌ 
ஆகுபெயர்‌. (2) 9. பொறாமைகொள்ளுதலின்தீமையைப்பற்றி 
7. மரம்‌, செடி, கொடிகளைக்‌ குறிக்கும்‌ ஒரே வள்ளுவர்‌ கூறும்‌ அதிகாரம்‌------- (6) 
ட்‌ வலை () 14. கவிஞரைக்‌ குறிக்கும்‌ வேறு சொல்‌. (5) 
8. நாவல்‌ என்பதற்குப்‌--------- என்று . , ட்‌ ட்டு . ்‌ 
ட 5 15. நிலப்பகுதியைக்‌ குறிக்கும்‌ சொல்‌. இடம்‌ 


மாறியுள்ளது. (4) 
10. சொல்லுக்குப்‌ பொருள்‌ காண உதவும்‌ 


நூல்‌-------- . (4) 


3. கீழ்க்காணும்‌ இரு படத்திற்கும்‌ உரிய சொற்களை இணைத்தால்‌, தொகைநிலைத்‌ தொடர்கள்‌ 


கிடைக்கும்‌. அவற்றைக்‌ கண்டறிக. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 174 ஓ 14-02-2019 17:28:17 | | 


கீழ்க்காணும்‌ தொடர்களில்‌ எந்தப்‌ பகுதியில்‌ பிழை உள்ளது எனச்‌ சுட்டிக்காட்டுக. காரணம்‌ 
அறிந்து சரியான விடையையும்‌ தருக. 


(எ.கா.) ஒவ்வொரு வீடுகளிலும்‌ மரக்கன்று நடுதல்‌ நன்று 


ஷூ 
A 


பகுதி - 2 இல்‌ பிழை உள்ளது. ஒவ்வொரு என்பது, ஒருமையைக்‌ குறிக்கும்‌. எனவே, அது சுட்ரும்‌ 


பெயர்ச்சொல்லும்‌ (வீமுகள்‌) ஒருமையிலேயே வருதல்‌ வேண்டும்‌. ஆகவே, ஒவ்வொரு வீட்டிலும்‌ 
மரக்கன்று நடுதல்‌ நன்று என்பதே சரியானது. 


௮) தாயைக்‌ கண்டதும்‌ குழந்தைக்குத்தான்‌ எத்தனை மகிழ்ச்சி 
இ. 4 ர துதஹ  “: து 
ஆ) கண்ணன்‌ ஓட்டப்போட்டியில்‌ வெற்றி பெற முயற்சித்தான்‌ 

ட்ட டு ரூ த த 
இ) மாதவி மணிகளைக்‌ கோர்த்து மாலை யாக்கினாள்‌ 
Ee ௮. i . ள்‌ i 2 5 கு 
ஈ) எனக்கு இலக்கணம்‌ சொல்லிக்‌ கொடுத்தது மெய்யம்மை 
இர த... 5 p 
உ) எனது தாய்‌ எனது வீட்டிற்கு வந்தாள்‌ 
; த 7 ட 


175 


| | 11th Advance Tamil - FINAL.indd 175 ஓ 


14-02-2019 172817 | | 


© டவ ன |! [0 


5. கீழ்க்காணும்‌ உரைப்பகுதியைப்‌ படித்துப்‌ பொருளுணர்ந்து தமிழில்‌ மொழிபெயர்த்திடுக. 


(i) We have been preparing a good drama program since last week. It will be completed by the end of next 
week. This program will be approved by our Headmaster surely. Then we will play the same in front of the 


audience during our Annual day celebration. 


(ii) Last year the Independence day was celebrated in our school in a grand manner. T he retired District collector 
சீ 
presided over the function. He delivered a good speech on the duty of every Indian. All the audience were 


enchanted by his speech. 


(1) கீழ்க்காணும்‌ தமிழ்‌ மரபுத்தொடருக்கேற்ற ஆங்கில மரபுத்தொடர்களை எழுதுக 


பசுத்தோல்‌ போர்க்கியபலி | முகலைத்‌ கண்ணீர்‌ 


செயல்திட்டம்‌ 
1. உங்கள்‌ இருப்பிடத்திற்கு அருகிலுள்ள ஏதேனும்‌ ஒரு தொழிலகம்‌ தொடர்பான சொற்களைத்‌ 
திரட்டி, அதராதி உருவாக்குக. 


2. உங்கள்‌ பாடநூலில்‌, ஏதேனும்‌ ஓர்‌ இயலைச்‌ தேர்ந்தெடுத்து, அதனுள்‌ இடம்பெற்றுள்ள புதிய 
சொல்லாக்கங்களையும்‌, தொடரமைப்புகளையும்‌ தொகுத்து அட்டவணைப்படுத்துக. 


ட அறிவோம்‌ தெளிவோம்‌ 


| 


ஒரு சொல்லைப்‌ பார்த்தவுடன்‌ அது, தமிழ்ச்சொல்‌ அல்லது வடசொல்‌ என்று கூற இயலுமா? 
வடசொல்‌ என்பதைக்‌ கண்டறிய, இதோ சில குறிப்புகள்‌ 

உ தமிழ்‌ எழுத்துகளின்‌ வடிவம்‌ இல்லாச்‌ சொற்கள்‌. (௭.கா.) புஷ்பம்‌ 

உ தமிழில்‌ மொழிமுதல்‌ வாரா எழுத்துகளில்‌ தொடங்குவன. (ரம்யா, லட்ரு) 

உ தமிழில்‌ மொழி இறுதியில்‌ வாராச்‌ சொற்கள்‌ (௭.கா.) வீரேந்திரநாத்‌ 

உ தமிழில்‌ வேற்றுநிலை மெய்ம்மயக்கத்திற்கு உட்படாத எழுத்துகள்‌ தொடர்ந்து வருவன. ( பக்தி) 
உ தனிக்குற்றெழுத்தை அடுத்து, ரகர ஒற்று அமைந்திருப்பன. (௭.கா.) தர்மம்‌, நிர்வாகம்‌ 


உ எதிர்ப்பாருளை உணர்த்தவரும்‌ முன்னொட்ருடன்‌ கூடிய வடசொற்கள்‌. (௭.கா.) நீதி - அநீதி, 
நியாயம்‌ - அநியாயம்‌ 


உ அழுத்தமாக ஒலிக்கக்‌ கூடிய சொற்கள்‌. (எ.கா.) பாவனை 


வேர்ச்சொல்‌ அல்லது காரணப்பெயர்‌ இன்றி அமையும்‌ சொற்கள்‌ போன்று வருவனவெல்லாம்‌ 
வடசொற்களே. 


176 


| | 11th Advance Tamil - FINAL.indd 176 ஓ 14-02-2019 17:28:18 | | 


இணையச்செயல்பாரு 


தொடரியல்‌ மற்றும்‌ பொருண்மையியல்‌ 


இலக்கியங்கள்‌ வழி 
இலக்கணம்‌ அறிவோம்‌ ! 


படிகள்‌ 


1) 


கொடுக்கப்பட்டிருக்கும்‌ உரலி / விரைவுக்குறியீட்டைப்‌ பயன்படுத்தி 19ஈரி/ப என்னும்‌ 
இணைபயப்பக்கம்‌ செல்க . 


திரையில்‌ தோன்றும்‌ விரிதரவு என்பதைத்‌ தேர்வு செய்தவுடன்‌, தொடரியல்‌ மற்றும்‌ 
பொருண்மையியல்‌ என்னும்‌ தெரிவுகள்‌ கொடுக்கப்பட்டிருக்கும்‌. 


எழுவாய்‌, பயனிலை, செயப்பருபொருள்‌ ஆகியவற்றைத்‌ தெரிந்துகொள்ள, தொடரியலையும்‌ 
உணர்பொருள்‌, உவமை-உருவகம்‌, ஒருபொருள்‌ பன்மொழி ஆகியவற்றைத்‌ 
தெரிந்துகொள்ள, பொருண்மையியலையும்‌ தேர்வு செய்க. 

எருத்துக்காட்டாக, உவமை-உருவகம்‌ அறிவதற்கு நூல்‌ ஒன்றைத்‌ தேர்வுசெய்து, பாடல்‌ 
எண்ணை உள்ளீடு செய்வதன்மூலம்‌, அப்பாடலுக்குரிய உவமை-உருவகம்‌ அறிந்து 
கொள்ளலாம்‌. 


செயல்பாட்டின்‌ படிநிலைக்கான படங்கள்‌ : 


தொடரியல்‌ மற்றும்‌ பொருண்மையியல்‌ இணையப்‌ பக்கத்தின்‌ உரலி: 


http://www.tamilvu.org 


ர்‌ ப: 


ட்‌ 
B145_11_ADT_T™M 


* படங்கள்‌ அடையாளத்திற்கு மட்ருமே. 


177 


11th Advance Tamil - FINAL.indd 177 ஓ 


14-02-2019 172819 | | 


இணையச்செயல்பாரு 


தமிழ்‌ மின்‌ அகராதி 


படிகள்‌ 

1.  கொருக்கப்பட்டிருக்கும்‌ உரலி/ விரைவுக்குறியீட்டைப்‌ பயன்படுத்தி tamillexicon' 
என்னும்‌ இணையப்‌ பக்கத்திற்குச்‌ செல்க. 
இப்போது திரையில்‌ தோன்றும்‌ தேருபெட்டியில்‌ ஆங்கிலச்‌ சொல்லை உள்ளீடு செய்து, 
அதற்கிணையான தமிழ்ச்சொற்களை அறிக. 


எருத்துக்காட்டாக,1ல4௦0' என்னும்‌ சொல்லை உள்ளீடு செய்து சொற்களஞ்சியம்‌, பேரகராதி, 
அகராதி போன்ற தமிழ்ச்சொற்களை அறிக. 


செயல்பாட்டின்‌ படிநிலைக்கான படங்கள்‌ : 


தமிழ்‌ மின்‌ அகராதி இணையப்‌ பக்கத்தின்‌ உரலி 


www.tamillexicon.com/?s=website&act=findout 


a 


% 
B145_11_ADT_T™M 


* படங்கள்‌ அடையாளத்திற்கு மட்ருமே. 


178 


11th Advance Tamil - FINAL.indd 178 ஓ 


14-02-2019 17:28:21 | | 


ஊடகவியல்‌ 
இதழியல்‌ 


உலகின்‌ பல்வேறு இடங்களில்‌ நடைபெறும்‌ அன்றாட நிகழ்வுகளை 
மக்களுக்குக்‌ கொண்டு செல்லும்‌ தொடர்புச்‌ சாதனமே ஊடகம்‌ . 
ஊடகத்தை அச்சு, காட்சி, கேள்வி மற்றும்‌ இணையவழி ஊடகங்களாக | 


வகைப்படுத்தலாம்‌. 


இப்பாடப்‌ பகுதியில்‌ அச்சு ஊடகமான இதழ்கள்‌ சமுதாயத்திற்கு | 
ஆற்றிவரும்‌ பணிகள்‌, இதழ்களின்‌ மொழிநடை, அதன்‌ வகைகள்‌, 
இதழியல்‌ சார்ந்த செய்திகள்‌, மெய்ப்புத்‌ திருத்தக்‌ குறியீடுகள்‌, சிறந்த இதழியல்‌ ஆளுமைகள்‌ 
குறித்த தகவல்கள்‌, ஊடகத்துறையில்‌ பணியாற்ற விழைவோர்க்கான வழிகாட்டுதல்கள்‌, 
ஆகியவை அமைந்துள்ளன. 


© கற்றல்‌ நோக்கங்கள்‌ இ 


இதழியலின்‌ தோற்றம்‌, வளர்ச்சி ஆகியவற்றை அறிந்து கொள்ளுதல்‌. 
> சமூக மேம்பாட்டிற்கு இதழ்களின்‌ பங்களிப்பைப்‌ புரிந்து கொள்ளுதல்‌. 
> இதழ்களில்‌ பயன்படுத்தப்படும்‌ மொழிநடையை அறிந்து, தம்‌ படைப்புகளில்‌ 
பயன்படுத்துதல்‌. 
நிகழ்வுகளைச்‌ செய்தியாக்கவும்‌ கையெழுத்து இதழ்‌ உருவாக்கவும்‌ திறன்‌ பெறுதல்‌. 
*. ஊடகவியல்‌ துறையின்‌ தமிழ்‌ ஆளுமைகளைத்‌ தெரிந்துகொள்ளுதல்‌. 


= நாரா 


€ இதழ்களின்‌ அமைப்பு முறை 
€ தமிழ்‌ இதழ்கள்‌ - ஒரு சந்திப்பு 
€ சமுதாய முன்னேற்றத்தில்‌ இதழ்கள்‌ 


€ ஊடகவியலில்‌ தமிழ்‌ ஆளுமைகள்‌ 


179 


| | 11th Advance Tamil - FINAL.indd 179 ஓ 14-02-2019 17:28:21 | | 


ஊடகம்‌ 


உலகின்‌ பல்வேறு இடங்களில்‌ 
நாள்தோறும்‌ நடைபெறும்‌ நிகழ்வுகளை 


மக்களுக்குக்‌ கொண்டுசெல்ல உதவும்‌ 
கருவிகளே ஊடகங்கள்‌. இவற்றை அச்சு, 
காட்சி, கேட்பு, இணையவழி ஊடகங்கள்‌ என 
வகைப்படுத்தலாம்‌. செய்திப்‌ பதிவுகளையும்‌ 
படங்களையும்‌ உள்ளடக்கிய இதழ்களே அச்சு 
ஊடகங்கள்‌. நிகழ்வுகளைக்‌ காணொளிகளாக 
ஒளிபரப்பும்‌ தொலைக்காட்சி, காட்சி 
ஊடகம்‌. நிகழ்வுகளை உரை வடிவங்களாக 
ஒலிபரப்பும்‌ வானொலி, கேட்பு ஊடகம்‌. 
இன்றைய அறிவியல்‌ வளர்ச்சியினால்‌ அச்சு, 
காட்சி, கேட்பு ஆகிய ஊடகப்பதிவுகளை 
இணையவழி ஊடகம்‌ ஒருங்கிணைக்கிறது . 
இவை அனைத்தின்‌ வழியாகவும்‌ செய்திகள்‌ 
மக்களைச்‌ சென்றடைகின்றன. 
இதழ்கள்‌ 
நாட்டின்‌ சமூக, அரசியல்‌, பொருளாதார 
வளர்ச்சியிலும்‌ முன்னேற்றத்திலும்‌ இதழ்கள்‌ 
ஆற்றிவரும்‌ பங்கு அளப்பரியது. இதனால்‌ 
பாரதிதாசனும்‌, 
காறிருள்‌ அகத்தில்‌ நல்ல 
கதிராளி நீகான்‌! இந்தப்‌ 
பாரிடைத்‌ துயில்வோர்‌ கண்ணில்‌ 
பாய்ந்திமும்‌ எழுச்சி நீதான்‌ 
ஊரினை நாட்டை இந்த 
உலகினை ஒன்று சேர்க்கப்‌ 
பேரறி வாளர்‌ நெஞ்சில்‌ 
பிறந்த பத்திரிகைப்‌ பெண்ணே! 
என்று இதழ்களின்‌ பெருமையைப்‌ பாடுகிறார்‌. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 180 


கட்ருரை 


180 


இதழ்களின்‌ அமைப்புமுறை 


இதழ்களின்‌ வகைகள்‌ 


நாள்‌ தோறும்‌ வெளியாகும்‌ 
செய்தித்தாள்களை நாளிதழ்கள்‌ எனவும்‌ 
காலமுறைப்படி வெளியாகும்‌ இதழ்களைப்‌ 
பருவ இதழ்கள்‌ எனவும்‌ வகைப்படுத்தலாம்‌. 
பருவ இதழ்கள்‌ வாரம்‌, வாரமிருமுறை, மாதம்‌, 
மாதமிருமுறை, காலாண்டு, அரையாண்டு, 
ஆண்டு எனக்‌ கால இடைவெளியை 
வரையறுத்துக்கொண்டு வெளிவருகின்றன. 


நாளிதழ்கள்‌ 


நாளிதழ்கள்‌, நாள்தோறும்‌ காலை 
இதம்‌, மாலை இதழ்‌ என இருவகையாக 
வெளிவருகின்றன. அவை, உலகெங்கும்‌ நிகழும்‌ 
நிகழ்ச்சிகளை நாள்தோறும்‌ மக்களிடம்‌ 
கொண்டு சேர்க்கின்றன. நாளிதழ்களை 
உருவாக்குவதில்‌ செய்தியாளர்கள்‌, 
இதழாசிரியர்கள்‌, பதிப்பாளர்கள்‌, 
முகவர்கள்‌ ஆகியோர்‌ இன்றியமையாப்‌ 
பணியாற்றுகின்றனர்‌. 
பருவ இதழ்கள்‌ 

பருவ இதழ்கள்‌, நாட்டு நடப்புகளை 
விவரித்து எழுதுகின்றன. இவை பல்வேறு 
துறை சார்ந்த பருவ இதழ்களாக உள்ளன. 
எடுத்துக்காட்டாக இலக்கிய இதழ்கள்‌, 
அறிவியல்‌ இதழ்கள்‌, வேளாண்‌ இதழ்கள்‌, கலை 
இதழ்கள்‌, சிறுவர்‌ இதழ்கள்‌, மகளிர்‌ இதழ்கள்‌, 
சமய இதழ்கள்‌, சோதிட இதழ்கள்‌, அரசியல்‌ 
இதழ்கள்‌, கல்வி இதழ்கள்‌ ஆகியவற்றைச்‌ 
சுட்டலாம்‌. 


செய்தித்திரட்ரும்‌ வெளியீரும்‌ 


செய்திகளைத்‌ திரட்டுபவர்கள்‌, 
செய்தியாளர்கள்‌. இவர்களை நிருபர்கள்‌ 
எனவும்‌ அழைக்கின்றனர்‌. இவர்கள்‌ 


14-02-2019 17:28:21 | | 


தங்கள்‌ பகுதிசார்ந்த அரசு செயல்பாடுகள்‌, 
மக்களின்‌ தேவைகள்‌, குறைகள்‌, விபத்து, 
சமூக நிகழ்வுகள்‌, வானிலை அறிக்கைகள்‌, 
அறிவியல்சார்‌ நிகழ்வுகள்‌, அறிவிப்புகள்‌, 
குற்றங்கள்‌ எனப்‌ பல செய்திகளைத்‌ திரட்டித்‌ 
தங்களுடைய அலுவலகத்திற்கு உடனுக்குடன்‌ 
அனுப்பி வைப்பர்‌. செய்தியாளரால்‌ 


திரட்டப்பட்ட செய்திகள்‌, செய்திப்‌ பிரிவுக்கு 
அனுப்பப்பட்டு, முதன்மைப்‌ பதிப்பாசிரியராலும்‌ 
ஆசிரியர்‌ குழுவாலும்‌ செம்மைப்படுத்தப்பட்டு 
வெளியிடப்படுகின்றன. 


மாவட்ட ஆட்சியர்‌ அலுவலகம்‌, மக்கள்‌ 
செய்தித்தொடர்பு அலுவலகம்‌, நீதிமன்றங்கள்‌, 
மருத்துவமனைகள்‌, காவல்‌ நிலையங்கள்‌ 
ஆகியவை முதன்மைச்‌ செய்திக்‌ களங்களாகக்‌ 
கருதப்படுகின்றன. செய்தியாளர்கள்‌, செய்தி 
திரட்டுவதற்காக எல்லா இடங்களிலும்‌ 
பம்பரமாய்ச்‌ சுழல்வார்கள்‌. எனவேதான்‌, புகை 
நுழையமுடியாத இடத்திலும்‌ செய்தியாளர்கள்‌ 
நுழைந்துவிடுவர்‌ என்னும்‌ சொல்‌ வழக்கு 
ஏற்பட்டது. 


இதழ்‌ உருவாக்கம்‌ 


இதழாசிரியர்கள்‌, செய்திகளின்‌ முதன்மை 
கருதி எந்தச்‌ செய்தியை எந்தப்‌ பக்கத்தில்‌ 
வெளியிடுவது என்று முடிவு செய்து இதழை 
வடிவமைப்பர்‌. இதழ்‌ சிறப்பான முறையிலும்‌ 
குறித்த நேரத்திலும்‌ வெளிவர வேண்டுமெனில்‌ 
மாதிரித்‌ திட்ட வரைவினை உருவாக்குவர்‌. 
இந்த மாதிரித்‌ திட்ட வரைவைச்‌ செய்தியின்‌ 
கட்டமைப்பு முறை என்பர்‌. செய்தியின்‌ மதிப்பை 
உயர்த்துவதில்‌ இக்கட்டமைப்பு முறைசிறப்பான 
இடத்தைப்‌ பெறுகிறது. படிப்பவர்களின்‌ 
உள்ளங்களைக்‌ கவரும்வண்ணம்‌ இதழ்‌ 
கட்டமைப்பு இருத்தல்‌ வேண்டும்‌. ஒரு 
செய்தியின்‌ வலிமையான கட்டமைப்பை நான்கு 
காரணிகள்‌ உறுதிசெய்கின்றன. அவையாவன: 


டி டல அறிவோம்‌ தெளிவோம்‌ 


1. செய்தி எழுதுவதற்குக்‌ கிடைக்கும்‌ நேரம்‌. 

2. செய்தியின்‌ உருவ அமைப்பு. 

3. செய்தித்தாளில்‌ அவற்றை 
வெளியிடுவதற்குக்‌ கிடைக்கும்‌ இடம்‌. 

4. செய்தி எழுதுபவரின்‌ திறமை . 


செய்தியின்‌ பகுதிகள்‌ 

செய்தித்தாளில்‌ வெளிவருகின்ற ஒரு 
செய்தி தலைப்பு, முகப்பு, செய்தி விளக்கம்‌ 
ஆகிய மூன்று பகுதிகளைக்கொண்டு 
அமைகிறது. 
1. தலைப்பு 

செய்தியின்‌ தலைப்பு, பெரிய எழுத்துகளில்‌ 
அச்சிடப்பட்டிருக்கும்‌. இது படிப்பவர்களைக்‌ 
கவர்ந்திழுக்கும்‌ வகையிலும்‌, படித்தவுடன்‌ 
செய்தியை உணரும்‌ வகையிலும்‌ இருக்கும்‌. 
தலைப்புகள்‌ ஒரு செய்தித்தாளுக்கு வடிவ 
அமைப்பையும்‌ அழகையும்‌ கொடுக்கின்றன. 


தமிழ்நாடு மின்‌ வாரிய 
இணையதளம்‌ புதுப்பிப்பு 


ஓ தகவல்களை விரைவாகப்‌ பெற முடியும்‌ 


தலைப்பின்‌ நோக்கம்‌ 


"இதழ்களை, அவற்றில்‌ இடம்பெறும்‌ 
தலைப்புகளே துல்லியமாகக்‌ கணிக்கின்றன ' 
என்று ஆலன்‌ ஹோம்‌ கோம்ப்‌ கூறுகிறார்‌. 
செய்தித்‌ தலைப்பைச்‌ செய்தித்‌ தாளின்‌ பலகணி 
என்பர்‌. செய்தியின்‌ சிறப்புத்தன்மைகளைக்‌ 
கூறுதல்‌, இன்றியமையாமையை உணர்த்துதல்‌, 
படிப்பவர்களைக்‌ கவர்தல்‌, விற்பனையை 
உயர்த்துதல்‌ ஆகியவை தலைப்பின்‌ 
நோக்கங்களாகும்‌. 


மக்களாட்சியின்‌ நான்காவது தூண்‌ 


| | 11th Advance Tamil - FINAL.indd 181 ஓ 


'ஊடகம்‌ மக்களாட்சியின்‌ நான்காவது தூண்‌' என அழைக்கப்பருகின்றது. முதல்‌ தூணாக அரசு நிருவாகமும்‌ 
இரண்டாவது தூணாகப்‌ பாராளுமன்றமும்‌ சட்டமன்றமும்‌ மூன்றாவது தூணாக நீதிமன்றமும்‌ நான்காவது 
தூணாக ஊடகமும்‌ குறிப்பிடப்பருகின்றன. மக்களின்‌ அடிப்படை உரிமையான கருத்துரிமையைக்‌ காத்தல்‌, 
சமூகக்‌ குற்றங்களை எதிர்த்தல்‌, அரசுக்கு வழிகாட்டுதல்‌, ஆலோசனைகளை வழங்குதல்‌ போன்ற செய்திகளை 
வழங்குவதால்‌ ஊடகம்‌ நான்காவது தூணாகக்‌ கருதப்பருகிறது. 


181 


14-02-2019 17:28:21 | | 


தலைப்பின்‌ வகைகள்‌ 
1. கூம்புத்‌ தலைப்பு 
கோபுர அமைப்பில்‌ முதல்‌ வரி 
சிறியதாகவும்‌ தொடரும்‌ வரிகள்‌ அதனைவிட 
நீளமானவையாகவும்‌ இருக்கும்‌. 
2. தலைகீழ்க்‌ கூம்புத்தலைப்பு 


தலைகீழ்க்கோபுரம்போல இருக்கும்‌. 


3. இடப்பக்கம்‌ தள்ளிய தலைப்பு 
இடப்பக்கம்‌ தள்ளியதாகத்‌ தலைப்பு 
இருக்கும்‌. 
4. வலப்பக்கம்‌ தள்ளிய தலைப்பு 
வலப்பக்கம்‌ தள்ளியதாகத்‌ தலைப்பு 
இருக்கும்‌. 
5. உருக்குத்‌ தலைப்பு 
உடுக்கையின்‌ உருவம்போலத்‌ தலைப்பு 
இருக்கும்‌. 
இவ்வாறு பலவகையான தலைப்பு 
வடிவங்கள்‌ செய்தித்தாளில்‌ இடம்பெறும்‌. 
2. முகப்பு 


தலைப்பைத்‌ தொடர்ந்து இடம்பெறுவது 
முகப்பு. இதில்‌ ஒரு செய்தியின்‌ முதன்மையான 
உள்ளடக்கம்‌ ஓரிரு சொற்றொடர்களில்‌ 
அமையும்‌. 
முகப்பின்‌ தன்மை 

செய்தியின்‌ முகப்புப்‌ பகுதி, சுருக்கமாகவும்‌ 
தெளிவாகவும்‌ எளிமையாகவும்‌ இருத்தல்‌ 
வேண்டும்‌. இது செய்திக்கு உயிரோட்டம்‌ 
தருகிறது; படிப்பவர்களின்‌ ஆவலையும்‌ 
தூண்டுகிறது. 


இநதிய அஞ்சல்‌ துறை 
இணையத்தள வங்கி சேவை 


* நாடு முழுவதுமமாச மாதத்தில அமலபடுத்த முடிவு 


தமிழ்‌ 
ஊடகங்களில்‌ 


பணியாற்ற ஆசையா? 


தமிழ்‌ ஊடகங்களில்‌ 
பணியாற்ற 


ஆசை 


ஊடகங்களில்‌ பணியாற்ற 


ஆசையா? 


ஊடகங்களில்‌ பணியாற்ற 


ஆசையா? 


கணித்தமிழ்‌ வழியாகக்‌ 


கன்னித்தமிழ்‌ 


பெருமையைக்‌ காப்போம்‌ 


செய்தி விளக்கப்பகுதி 


செய்தியின்‌ தலைப்பையும்‌ முகப்பையும்‌ 
எழுதிய பிறகு, செய்தியின்‌ விளக்கப்பகுதியை 
எழுத வேண்டும்‌. செய்திகள்‌ தொடக்கம்‌, இடை, 
இறுதி என்று மூன்று நிலைகளில்‌ அமைதல்‌ 
வேண்டும்‌. 

செய்தியின்‌ விளக்கப்பகுதியை 
எழுதுவதற்குமுன்னால்‌ மூன்று குறிப்புகளைக்‌ 
கவனத்தில்‌ கொள்ளவேவண்டும்‌. 
முதலாவதாகச்‌ செய்தியை முழுமையாகப்‌ 
படித்து, படிப்பவர்களுக்கு எவை தேவை 
என்பதைத்‌ தீர்மானித்துக்கொள்ள வேண்டும்‌. 
இரண்டாவதாக செய்திக்குத்‌ தேவையான 
எல்லா விவரங்களும்‌ இருக்கின்றனவா 
என்பதைக்‌ கவனிக்க வேண்டும்‌. மூன்றாவதாகச்‌ 
செய்தியை எவ்வளவு விரைவாகக்‌ கூற 
முடியுமோ அவ்வளவு விரைவாகக்‌ கூற 
வேண்டும்‌. 


182 


| | 11th Advance Tamil - FINAL.indd 182 ஓ 14-02-2019 17:28:21 | | 


செய்தியின்‌ விளக்கப்பகுதி, செய்தியைப்‌ 
பொருள்‌ மயக்கமின்றி உணர்த்துவதாகவும்‌ 
புதுமையாகவும்‌ சுவையூட்டுவதாகவும்‌ 
விறுவிறுப்பாகவும்‌ அமைவதன்‌ மூலம்‌ 
செய்தியின்‌ மதிப்பு கூடுகிறது. 
பக்க அமைப்புமுறை 

செய்தித்தாளில்‌ இடம்பெற வேண்டிய 
செய்திகள்‌, எந்தெந்தப்‌ பக்கத்தில்‌ எந்தெந்த 
இடத்தில்‌ எப்படி அமைய வேண்டுமெனத்‌ 
தீர்மானிப்பது, பக்க வடிவமைப்பு. 


செய்தித்தாளின்‌ அனைத்துப்‌ பக்கங்களும்‌ 
மிகவும்‌ இன்றியமையாதவையாக 
இருப்பினும்‌, முதற்பக்கம்‌ சிறப்பானதாகவும்‌ 
பொலிவுடையதாகவும்‌ அமைந்திருக்கும்‌. 
முதற்பக்கத்தில்‌ முதன்மையான அரசியல்‌ 
செய்திகள்‌, உள்ளத்தை உருக வைக்கும்‌ 
நிகழ்வுகள்‌, வண்ணப்படங்கள்‌ போன்றவை 
இடம்பெற்றுப்‌ படிக்கும்‌ ஆவலைத்‌ 
தூண்டும்‌ விதமாக அமைந்திருக்கும்‌. 
செய்தித்தாளை அச்சிடுவதற்கு முன்புவரை 
கிடைக்கக்கூடிய (கடைசி நேரச்‌ செய்திகள்‌) 
இன்றியமையாத செய்திகள்‌, முதற்பக்கத்தில்‌ 


வடிவமைக்கப்பட்டிருக்கும்‌. மற்ற பக்கங்கள்‌ 
முன்பே முழுமையாக முடிக்கப்பட்டிருக்கும்‌. 
செய்திகளை வழங்குவதன்‌ அடிப்படையில்‌ 
செய்தித்தாள்‌ மூவகைப்‌ பக்க அமைப்பைக்‌ 
கொண்டுள்ளது. 


1. சமநிலைப்‌ பக்க அமைப்பு 


முறையான ஓர்‌ அமைப்பில்‌ செய்திகள்‌, 
படங்கள்‌, கேலிச்சித்திரங்கள்‌, துணுக்குகள்‌, 
விளம்பரங்கள்‌ ஆகியவற்றை ஒரே சீராக 
அமைப்பது. 


2. மாறுபட்ட பக்க அமைப்பு 


ஒரு பக்கத்தைச்‌ சமநிலையில்‌ 
அமைக்கின்றபொழுதே இடையிடையே 
மாறுபட்ட முறைகளில்‌ செய்திகளையும்‌ 
படங்களையும்‌ அமைப்பது. 


3. கலப்புநிலைப்‌ பக்க அமைப்பு 


சமநிலைப்‌ பக்க அமைப்பிலிருந்து 
முற்றிலும்‌ மாறுபட்டதாக அமைப்பது கலப்பு 
நிலைப்‌ பக்க அமைப்பு. இதில்‌, செய்திகள்‌ 
மற்றும்‌ உள்ளடக்கங்கள்‌ இடம்பெறும்‌ 
பக்கங்கள்‌ ஒவ்வொரு நாளும்‌ மாறுபடலாம்‌. 


சமநிலைப்பக்க அமைப்பு 


1 தலையங்கம்‌ 
2, கட்டுரை 
3. வாசகா கடிதம 


ட்‌ இந்தியர்கள்‌ அழியாத தமழ்‌ மொழி 


மதம்‌, மனங்களை இணைக்கும்‌ பாகம்‌ ! 


NTE 
Lali பன 


1. வணிகபபகுதி 


3:8௪ இச்சை விதம்‌ 
|] 


| | 11th Advance Tamil - FINAL.indd 183 


14-02-2019 172822 | | 


பக்க அமைப்பின்‌ நோக்கங்கள்‌ 

படிப்பவர்களைக்‌ கவர்தல்‌, செய்தியின்‌ 
இன்றியமையாமையைக்‌ காட்டுதல்‌, படிப்பதற்கு 
ஏற்றவாறு அமைத்தல்‌, சுவை கூட்டுதல்‌, 
இதமை இனம்‌ காட்டுதல்‌, விரும்புவதைப்‌ 
படிக்கச்‌ செய்தல்‌, பயனை மதிப்பிட 
உதவுதல்‌, மிகுதியான செய்திகளைப்‌ படிக்க 
வாய்ப்பளித்தல்‌ முதலியன பக்க அமைப்பின்‌ 
நோக்கங்களாகும்‌. 


பத்தி அமைப்பு 


இதழ்களில்‌ பத்திகள்‌ ஐந்து செ.மீ. 
நீளத்திற்கு மிகாமல்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. ஒரு 
பத்திக்கும்‌ இன்னொரு பத்திக்கும்‌ தொடர்பு 
இருக்கவேண்டும்‌. இரண்டு பத்திக்குமிடையே 
தொடர்பு விட்டுப்போகுமிடத்தில்‌ துணைத்‌ 
தலைப்பிட்டு இணைப்பை ஏற்படுத்த வேண்டும்‌. 


படங்கள்‌ 

நாளிதழ்‌ வனப்பையும்‌ செய்தி மதிப்பையும்‌ 
கூட்டுவனவாகப்‌ படங்கள்‌ உள்ளன. ஆயிரம்‌ 
சொற்களால்‌ சொல்ல முடியாதவற்றை 
ஒரு படம்‌ உணர்த்திவிடுகிறது. கற்றோர்‌, 
எழுத்தறிவற்றோர்‌, முதியோர்‌, சிறுவர்கள்‌ 
ஆகிய அனைத்துத்‌ தரப்பினரும்‌ பார்த்துச்‌ 
செய்திகளைப்‌ புரிந்துகொள்ளப்‌ படங்கள்‌ 
உதவுகின்றன. 


இதழ்களின்‌ மொழிநடை 


ஓர்‌ இதழுக்குச்‌ சிறப்பு சேர்ப்பனவற்றுள்‌ 
முதன்மையானது, அதனுடைய மொழி 


நீடு 


நடையாகும்‌. சிறப்பான மொழிநடை மக்களை 
வெகுவாக ஈர்க்கிறது. நாம்‌ மற்றவர்களோடு 
பேசுவதற்குப்‌ பயன்படுத்துவது பேச்சுத்‌ 
தமிழாகும்‌. விளம்பரத்திற்காகக்‌ கையாளும்‌ 
தமிழ்‌, அழகாகவும்‌ செறிவாகவும்‌ இருக்கும்‌. 
மேடை ஏறி முழங்கும்‌ பேச்சாளர்கள்‌ சிலர்‌, 
பயன்படுத்தும்‌ நடை இலக்கிய நயத்துடன்‌ 
இருக்கும்‌. 


மொழிநடை பொருளுக்கேற்பவும்‌ 
வேறுபடுகிறது. பெரும்புலவர்கள்‌ எழுதுகின்ற 
இலக்கியக்‌ கட்டுரைகள்‌ சொற்செறிவுடன்‌ 
அமைந்திருக்கும்‌. இதழ்களில்‌ இடம்பெறும்‌ 
புனைகதைகளில்‌, அணி சேர்க்கும்‌ 
அடைமொழிகளும்‌ உவமைகளும்‌ 
கையாளப்படும்‌. சிறுகதைகளில்‌ சொற்கள்‌ 
சிக்கனமாகப்‌ பயன்படுத்தப்படும்‌. இதுபோலவே 
படிக்கத்தெரிந்தவர்கள்‌ அனைவரும்‌ எளிதாகப்‌ 
படித்துப்‌ புரிந்துகொள்ளும்‌ வகையில்‌ 
இதழ்களில்‌ மொழிநடை அமைந்திருக்கும்‌. 


தலையங்க மொழிநடை 


நாளிதழ்‌, பருவ இதழ்களில்‌ தலையங்கம்‌ 
முதன்மையான இடத்தைப்‌ பெறுகின்றது. 
நடைமுறையில்‌, தலையங்கம்‌ இதழின்‌ தரத்தை 
உயர்த்துகின்றது. தலையங்கம்‌, செய்தித்தாளின்‌ 
சமூகப்‌ பார்வையையும்‌ நிலைப்பாட்டையும்‌ 
வெளிப்படுத்துவதாக அமைகின்றது. 


தலையங்கத்தின்‌ இயல்புகள்‌ 


தலையங்கம்‌, ஓர்‌ இதழின்‌ கருத்துக்‌ 
கண்ணாடி ஆகும்‌. இதனை எழுதும்‌ 


டப பி திரு.வி.க. வின்‌ தமிழுணர்வு 


ர்‌ 'தேசப்பிதா காந்திஜி' யை முதன்முதலில்‌ காந்தியடிகள்‌ என்று குறிப்பிட்டு இதழ்களில்‌ திரு.வி.க 
எழுதினார்‌. சிலப்பதிகாரத்தில்‌ வரும்‌ கெளந்தியடிகளைப்‌ படிக்கும்போது காந்தியை, காந்தியடிகள்‌ 
என்று குறிப்பிட வேண்டுமென்று தோன்றியதாகத்‌ தமது நவசக்தி இதழில்‌ எழுதியுள்ளார்‌. 


2. அன்னிபெசண்ட்‌ அவர்களை 'அன்னை வசந்தை' என்றே அவர்‌ எழுதினார்‌. 


5. 'வல்லரசு' என்ற புதிய அரசியல்‌ பதத்தை முதன்முதலில்‌ அவர்‌ உருவாக்கினார்‌. 


4. சட்டசபையில்‌ ஆங்கிலமே பேசப்பட்டு வந்த நிலையில்‌ சேலத்தைச்‌ சேர்ந்த பி.வி. நரசிம்மன்‌ என்பவர்‌ 
முதன்முதலில்‌ தமிழில்‌ பேசியதை எந்த இதழும்‌ வெளியிடாத நிலையில்‌ தமது தேசபக்தன்‌ இதழில்‌ 


வெளியிட்டார்‌. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 184 


184 


14-02-2019 172822 | | 


ஆசிரியர்‌, தம்‌ பொறுப்பினை உணர்ந்து 
எழுதவேண்டும்‌. எதனைப்‌ பற்றித்‌ 
தலையங்கம்‌ எழுதினாலும்‌ தரவுகளைத்‌ 
திரட்டிவைத்துக்கொண்டு நடுநிலையோடு 
எழுதுதல்‌ வேண்டும்‌. கட்டுரையைப்போல்‌ 
விரிவாக இல்லாமல்‌ சுவையாகவும்‌ 
சிந்தனையைத்‌ தூண்டுவதாகவும்‌ அமைவது, 
தலையங்கத்திற்குச்‌ சிறப்பைத்‌ தரும்‌. சிறந்த 
தலையங்கங்கள்‌ பொருளுக்கேற்பத்‌ தெளிவான 
நடையில்‌, வலுவான கருத்துகளைக்கொண்டு 
அமைந்திருக்கும்‌. ஒரு கொள்கை / கருத்தின்‌ 
மீதான செய்தித்‌ தாளின்‌ நிலைப்பாட்டை இதன்‌ 
மூலம்‌ அறியலாம்‌. 


இடம்பெறும்‌ பிற செய்திகள்‌ 


இதழ்கள்‌, நடப்புச்செய்திகளை 
வெளியிடுவதோடு அல்லாமல்‌ கருத்துப்படம்‌, 
நூல்‌ மதிப்புரை, வாசகர்‌ கடிதம்‌, விளம்பரம்‌ 
முதலிய பகுதிகளுக்கெனக்‌ குறிப்பிட்ட 
பக்கங்களில்‌ இடங்களை ஒதுக்கி அவை 
தொடர்பான செய்திகளை வெளியிடுகின்றன. 
நூல்‌ மதிப்புரை 

நூல்‌ மதிப்புரை என்பது, ஒரு 
நூலைப்பற்றிய திறனாய்வாகும்‌. இது 
நாளிதழ்களில்‌, ஒரு வாரத்தின்‌ குறிப்பிட்ட 
நாளில்‌ வெளியிடப்படுகிறது. இப்பகுதியில்‌ 
புது நூல்களின்‌ வரவு குறித்த அறிமுகங்கள்‌ 
இடம்பெறும்‌. சிறப்பான உள்ளடக்கங்கள்‌ 
கொண்ட நூல்கள்‌ குறித்து மதிப்புரைகள்‌ 
எழுதப்படும்‌. நூலின்‌ விலை, கிடைக்குமிடம்‌ 
ஆகிய விவரங்களும்‌ இப்பகுதியில்‌ 
குறிப்பிடப்பட்டிருக்கும்‌. 
வாசகர்‌ கடிதம்‌ 


வாசகர்கடிதம்‌ என்ற பகுதி, படிப்பவர்களின்‌ 
பின்னூட்டங்களைப்‌ பதிவு செய்யும்‌ ஒரு களமாக 
விளங்குகிறது. செய்திகள்‌, பிற படைப்புகள்‌ 
ஆகியவை வாசகர்களிடையே ஏற்படுத்தியுள்ள 
தாக்கங்கள்‌ அல்லது மறுப்புகள்‌ இப்பகுதியில்‌ 
வெளியிடப்படுகின்றன. வாசகர்‌ கடிதம்‌, 
அடுத்தடுத்து வரும்‌ செய்திகளைச்‌ 
செம்மைப்படுத்திக்கொள்ள இதழ்களுக்கு 
உதவுகிறது. மேலும்‌, இப்பகுதி தீவிரமான 
அரசியல்‌, சமூகச்‌ சிக்கல்‌ ஆகியவற்றைக்‌ 


| | 11th Advance Tamil - FINAL.indd 185 


185 


குறித்துக்‌ கலந்துரையாடும்‌ திறந்த 
மேடையாகவும்‌ விளங்குகிறது. 


விளம்பரம்‌ 


எந்த இதழைப்‌ புரட்டினாலும்‌ அதன்‌ 
விற்பனை அளவிற்கும்‌ புகழுக்கும்‌ ஏற்ப 
விளம்பரங்கள்‌ வெளியிடப்பட்டிருப்பதைக்‌ 
காணலாம்‌. விளம்பரம்‌ என்பது, படங்கள்‌ 
மற்றும்‌ கவர்ச்சியான வாசகங்களைப்‌ 
பயன்படுத்திப்‌ பொருள்களை வாங்க மக்களைத்‌ 
தூண்டும்‌ முறையாகும்‌. இதழ்களில்‌ பல 
வகையான விளம்பரங்கள்‌ வெளிவருகின்றன. 


வணிக விளம்பரம்‌, நிறுவன விளம்பரம்‌, 
அறிவிப்பு விளம்பரம்‌, தொழில்‌ விளம்பரம்‌, 
அரசு விளம்பரம்‌, பங்குச்சந்தை விளம்பரம்‌ 
போன்ற விளம்பரங்களை நாளிதழ்களில்‌ 
காணலாம்‌. 


இணைப்பு இதழ்கள்‌ 


தற்காலத்தில்‌ ஒவ்வொரு நாளிதழும்‌ 
வாரத்தின்‌ ஏழு நாளிலும்‌ ஒவ்வொரு 
வகையான இணைப்பிதழை வழங்குகின்றன. 
எடுத்துக்காட்டாக சிறுவர்‌ இதழ்‌, அறிவியல்‌ 
இதழ்‌, மருத்துவ இதம்‌, கல்வி இதழ்‌, பெண்கள்‌ 
இதழ்‌, தொழில்‌ இதழ்‌, வணிக இதழ்‌, 
விளையாட்டு இகழ்‌, இளைஞர்‌ இதழ்‌, சோதிட 
இதழ்‌, சமய இதழ்‌, வேலைவாய்ப்பு இதழ்‌ 
முதலியவற்றைக்‌ கூறலாம்‌. 


பருவ இதழ்களின்‌ அமைப்பு 


பருவ இதழ்களில்‌ அறிஞர்களின்‌ 
நேர்காணல்கள்‌, நடப்பு நிகழ்வுகள்‌, 
கட்டுரைகள்‌, தொடர்கள்‌, சிறுகதைகள்‌, 
கவிதைகள்‌, உடல்நலம்‌, வேளாண்மை, 
வேலைவாய்ப்பு மற்றும்‌ திரைப்படச்‌ செய்திகள்‌ 
போன்றவை படிப்பவர்களின்‌ மனத்தைக்‌ 


உங்கள்‌ பார்வைக்குச்‌ சில மின்னிதழ்கள்‌ 


நிலாச்சாரல்‌ http://www.nilacharal.com/ 
சொல்வனம்‌ http://solvanam.com/ 
வல்லினம்‌ http://vallinam.com.my/version2/ 


தமிழோவியம்‌ https://www.tamiloviam.com/ 


14-02-2019 172822 | | 


அறிவோம்‌ தெளிவோம்‌ இதழியல்‌ - சில முதன்மைகள்‌ 


1. இந்திய இதழியலின்‌ தந்தை -ஜேம்ஸ்‌ அகஸ்ட்டஸ்‌ ஹிக்கி 


2. இந்தியாவில்‌ முதன்‌ முதலில்‌ தொடங்கப்பட்ட இதழ்‌ பெங்கால்‌ கெஜட்‌ (1780) 


(கல்கத்தா ஜெனால்‌ அட்வைசர்‌) 


3. தமிழ்நாட்டில்‌ வெளிவந்த முதல்‌ நாளிதழ்‌ - மதராஸ்‌ மெயில்‌ (1868) 


4. தமிழ்நாட்டில்‌ வெளிவந்த முதல்‌ தமிழ்‌ நாளிதழ்‌ - சுதேசமித்திரன்‌ (1882) 


கவரும்வகையில்‌ வண்ணப்படங்களுடன்‌ 
அமைந்திருக்கும்‌. 
அட்டைப்படம்‌ 

பருவ இதழ்களில்‌ அட்டைப்படங்களே 
இதழ்களின்‌ வாயில்கள்‌ எனலாம்‌. 
அட்டைப்பகுதி, படிப்பவர்‌ மனங்களைச்‌ 
கவரும்வகையில்‌ அமைதல்‌ வேண்டும்‌. 
இதழின்‌ உள்ளடக்கச்‌ செய்தியைத்‌ 
தலைப்பாகக்கொண்டு, வண்ணப்படங்களுடன்‌ 
அட்டைப்பகுதி அமைந்திருக்கும்‌. 


ட 


இணைய இதழ்கள்‌ 


இன்று, மக்களிடையே செய்தியை 
விரைவாகக்‌ கொண்டுசேர்க்கும்‌ ஊடகமாக 
இணையத்தளம்‌ செயல்பட்டு வருகின்றது. 
நவீன உலகில்‌ அன்றாடச்‌ செயல்பாடுகளில்‌ 
தவிர்க்க முடியாத தேவையாக இணையம்‌ 
உள்ளது. இணையத்தில்‌ வெளியிடப்படும்‌ 
இதழ்கள்‌, கணினி வழியாகவோ திறன்பேசி 


| | 11th Advance Tamil - FINAL.indd 186 


186 


வழியாகவோ மிக எளிதாக வாசகர்களைச்‌ 
சென்றடையும்‌ வலிமை வாய்ந்தவை. அச்சு 
இதழ்களைவிட இணைய இதழ்களின்‌ பரவல்‌ 
உலகளாவியது. முழுவதும்‌ மின்பக்கங்ளைக்‌ 
கொண்ட மின்னிதழ்கள்‌, இணையத்தில்‌ 
வெளியிடப்படுகின்றன. 
இணையத்தில்‌ அச்சிதழ்கள்‌ 

அச்சில்‌ வெளிவரும்‌ பெரும்பாலான 
நாளிதழ்கள்‌ மற்றும்‌ பருவ இதழ்கள்‌ 
இணையத்திலும்‌ உடனுக்குடன்‌ பதிவேற்றம்‌ 
செய்யப்படுகின்றன. அவற்றில்‌ எந்த ஓர்‌ 
இதழையும்‌ காலவாரியாக நாம்‌ பதிவிறக்கம்‌ 
செய்து படிக்கலாம்‌. பெரும்பாலான வெளியீட்டு 
நிறுவனங்கள்‌ இவற்றைக்‌ கட்டணமின்றி 
வழங்குகின்றன. சில நிறுவனங்கள்‌, 
கட்டணங்களைப்‌ பெற்றுக்கொண்டு 
மின்னிதழ்களை வழங்குகின்றன. 


இதழ்களின்‌ பெருக்கமும்‌ தேவையும்‌ 


தொடக்கக்‌ காலத்தில்‌ குறைவான 
இதழ்களே வெளிவந்தன. தற்போது 


நாளுக்குநாள்‌ படிப்பவர்களின்‌ எண்ணிக்கை 
பெருகிவருகின்றது. எனவே, அவர்களின்‌ 
தேவைக்கேற்ப இதழ்கள்‌ வெளிவருகின்றன. 
ஒவ்வோர்‌ இதமும்‌ வாசகர்களை மனநிறைவு 
அடையச்‌ செய்ய முயல்கின்றன. இதழ்கள்‌ 
படிப்போரின்‌ ஆர்வத்தைத்‌ தூண்டும்‌ வகையில்‌ 
வடிவமைக்கப்பட்டு வெளிவருகின்றன. 
மேலும்‌, நடுநிலையோடு செய்திகளை 
வெளியிடுகின்றன; 
நாட்டுநடப்புகளை அறியவைத்து, 
அறிவாற்றலை மேம்படுத்துகின்றன; சமூக 


மக்களிடையே 


மாற்றங்களுக்கு அடித்தளமாகவும்‌ உள்ளன. 


14-02-2019 172822 | | 


| 


இணைப்பு 
அச்சுப்படிகளில்‌ பிழை திருத்துதல்‌ 
இதழ்களை அச்சிடுவதற்குத்‌ தயாரிக்கப்படும்‌ அச்சுப்படிகளில்‌ மெய்ப்புத்திருத்தும்‌ முறைகள்‌ 
அவற்றிற்குரிய குறியீடுகளுடன்‌ இங்கே தரப்பட்டுள்ளன. இக்குறியீடுகள்‌, இதழ்‌ உருவாக்கத்தில்‌ 


மட்டுமில்லாமல்‌ அனைத்துவகை அச்சுப்படிகளில்‌ பிழை நீக்கம்‌ செய்யவும்‌ பயன்படுகின்றன. 


ஐவகையான அச்சுப்படித்‌ திருத்தக்குறியீருகள்‌ 


4. இணைக்க வேண்டியவை 


இல ட்‌ 
எழுத்தையோ நீக்குக 

Stet ஏற்கெனவே உள்ளதுபோலவே 
இருக்கட்டும்‌ 
சொல்லையோ எழுத்தையோ 
இந்த இடத்தில்‌ சேர்த்துக்கொள்க 


எழுத்துகளை மாற்றுக 
சரிசெய்க 

தொடங்குக 
தக்குறியீருகள்‌ 


கால்புள்ளியைச்‌ சேர்க்கவும்‌ 
அரைப்புள்ளியைச்‌ சேர்க்கவும்‌ 


கீழே தள்ளவும்‌ 


சொல்லைப்‌ பிரித்துத்தரவும்‌ 


ஒற்றை மேற்கோள்குறியீடு இடுக 
இரட்டை மேற்கோள்‌ குறியீடு 
இடுக 

பெரிய எழுத்தில்‌ உள்ளதைச்‌ 
சிறிய எழுத்தில்‌ மாற்றுக 

பெரிய எழுத்தில்‌ மாற்றுக 


தடித்த எழுத்தில்‌ மாற்றுக 


// 


2. 


டப] 
a 


முற்றுப்புள்ளி இடவும்‌ 
கேள்வி அடையாளம்‌ இடவும்‌ 


வியப்புக்குறியைச்‌ சேர்த்துக்‌ 
கொள்ளவும்‌ 


1/ 


Caps 


bol 


£2 
[ட (ஸு 


ரண்டு புள்ளிகளைச்‌ சேர்க்கவும்‌ 


சொற்கள்‌, எழுத்துகளை மாற்றுக 
இடவும்‌ சிறிய எழுத்தில்‌ அச்சிடுக 
3. இடைவெளி தரவேண்டியவை 


~~ சொற்களை அல்லது எழுத்துகளை அச்சுப்பிழைத்‌ திருத்துவோர்‌ 
னி இடைவெளியின்றிச்‌ சேர்க்க அச்சுப்படியில்‌ பிழையுள்ள இடத்தில்‌ ஒரு 
இடு ரலி. வரி மற்றும்‌ சாய்ந்த கோடிட்டு (/) அடித்தல்‌ வேண்டும்‌. 


trs 


|| 
1A 
|| 
|| 
|] 
ந்தி 


ணை! 
உ 
ன்‌ ய 


வலப்பக்க, இடப்பக்க ஓரங்களில்‌ அச்சுப்பிழைத்‌ 


சொற்களுக்கிடையில்‌ இடைவெளி 


தருக திருத்தக்குறியீடுகளை எழுதி, என்ன திருத்தம்‌ 


என்பதைக்‌ குறிப்பிடவேண்டும்‌. 


187 


| | 11th Advance Tamil - FINAL.indd 187 ஓ 14-02-2019 17:28:22 | | 


உரையாடல்‌ 


தமிழ்‌ இதழ்கள்‌ - ஒரு சந்திப்பு 


ஊரே விழாக்கோலம்‌ பூண்டிருந்தது. 
வழியெங்கும்‌ வண்ணத்‌ தோரணங்களும்‌ 
விதவிதமான கோலங்களும்‌ மனத்தை 
மகிழ்வித்தன. கவின்‌, கடைத்தெரு வழியாகச்‌ 
சென்றுகொண்டிருக்கிறான்‌. அப்போது 
பக்கத்து ஊரில்‌ வசிக்கும்‌ சிற்றப்பா மகள்‌ 
கவிமதி எதிரே வருகிறாள்‌ இருவரும்‌ சந்தித்து 
உரையாடுகின்றனர்‌. 


கவின்‌: கவிமதி! யாரைத்‌ தேடுகிறாய்‌? 
கவிமதி: கவின்‌ 


காணவந்தேன்‌. உங்கள்‌ ஊரில்‌ திருவிழாவா? 


உன்னைத்தான்‌ 


கவின்‌: ஆம்‌, புத்தகத்‌ திருவிழா. 


கவிமதி: என்ன! புத்தகத்‌ திருவிழாவா? 
உங்கள்‌ ஊரில்‌ புத்தகத்‌ திருவிழா நடப்பதை 
நினைத்தால்‌ மிகவும்‌ பெருமையாக இருக்கிறது. 


கவின்‌: சரி, வா, வீட்டிற்குச்‌ செல்வோம்‌. 
எங்கள்‌ வீட்டில்‌ உன்னைக்‌ கண்டால்‌ 
அனைவரும்‌ மகிழ்வர்‌. 


(இருவரும்‌ பேசியபடி கடைத்தெருவழியே 
நடந்துசெல்கின்றனர்‌. அப்போது யாரோ 
அழைப்பதுபோல்‌ தோன்றியது. இருவரும்‌ 
அழைப்பு வந்த திசையினை நோக்கித்‌ 
திரும்பினர்‌. அழைத்தது எதிரே இருந்த 
புத்தகக்கடையில்‌ மிடுக்குடன்‌ அச்சின்‌ 
வாசனையோடு, புத்தம்‌ புதியதாகப்‌ படபடத்துக்‌ 
கொண்டிருந்தது ஒரு நாளிதழ்‌. அது யாரும்‌ 
எதிர்பாராத நேரத்தில்‌ சட்டெனப்‌ பேசத்‌ 
தொடங்கியது) 


நாளிதழ்‌: நண்பர்களே! இங்கு வாருங்கள்‌. 


கவின்‌: என்ன! எங்களை அழைத்தது நீயா? 
எதற்காக அழைத்தாய்‌ நாளிதழே? 


நாளிதழ்‌: நானும்‌ பல நாளாக உங்களின்‌ 
நட்பிற்காகக்‌ காத்திருக்கிறேன்‌. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 188 


188 


நீங்கள்தாம்‌ என்னுடன்‌ பேசாமலும்‌ 
என்னைப்‌ புரட்டாமலும்‌ உங்கள்‌ போக்கில்‌ 
சென்று கொண்டிருக்கிறீர்கள்‌. 


கவிமதி: நாங்கள்‌ ஏன்‌ உன்னுடன்‌ பேச 
வேண்டும்‌? 


நாளிதழ்‌: அன்றாடம்‌ நடைபெறும்‌ 
நாட்டுநடப்புகளை உங்களுடன்‌ 
பகிர்ந்துகொள்ள நினைக்கிறேன்‌. என்‌ வரிகளை 
நீங்கள்‌ மேலிருந்து கீழாய்‌ வாசித்தால்‌ நான்‌ 
உங்களைக்‌ கீழிருந்து மேலாய்‌ உயர்த்துவேன்‌ 
தெரியுமா? இதனால்‌ நமக்குள்‌ நல்ல நட்பு 
மலர்வதுடன்‌ உங்கள்‌ அறிவாற்றலும்‌ வளரும்‌. 


கவிமதி: எப்படி? 


நாளிதழ்‌: என்னை வாசித்தால்‌ நீங்கள்‌ 
திறம்படச்‌ சிந்திப்பீர்கள்‌. உலகின்‌ பல 
இடங்களில்‌ நடைபெறும்‌ நிகழ்வுகள்‌, 
அறிவியல்‌ செய்திகள்‌, பொருளியல்‌ செய்திகள்‌, 
விளையாட்டுச்‌ செய்திகள்‌, திரைப்படச்‌ 
செய்திகள்‌, கருத்துப்படங்கள்‌, கல்விச்‌ 
செய்திகள்‌ முதலானவற்றை என்னிடமிருந்து 
உங்களால்‌ பெற இயலும்‌. 


கவின்‌: எங்கள்‌ ஆசிரியர்‌ சொல்‌ 
விளையாட்டு ஒன்றை உருவாக்கி 
வரும்படி என்னிடம்‌ கூறினார்‌. அதற்கான 
வழிமுறையினை உன்னால்‌ கூற இயலுமா? 

நாளிதழ்‌: சொல்‌ விளையாட்டிற்கான 
வழிமுறையினை இணைப்பு இதழாய்‌ 
வெளிவரும்‌ என்‌ மகளாகிய சிறுவர்‌ இதழில்‌ 
பார்த்துத்‌ தெரிந்து கொள்ளலாமே! 

கவிமதி: சிறுவர்‌ இதழில்‌ வேறு 
என்னவெல்லாம்‌ தெரிந்துகொள்ளலாம்‌ ? 


நாளிதழ்‌: சிறுவர்‌ இதழில்‌ 
சிறுவர்களுக்கான நன்னெறிக்‌ கதைகள்‌, 


14-02-2019 172822 | | 


ஓவியம்‌ வரைதல்‌, வண்ணம்‌ தீட்டுதல்‌, 
கணிதப்புதிர்கள்‌, புதிர்‌ விளையாட்டுகள்‌, 
விடுகதைகள்‌ போன்றவற்றை அறியலாம்‌. 
மேலும்‌, இவற்றில்‌ போட்டிகள்‌ நடத்திப்‌ 
பரிசுகளும்‌ வழங்கப்படுகின்றன. 


(அப்போது, சிறுவர்‌ இதழ்‌ குறுக்கிட்டுப்‌ 
பேசத்‌ தொடங்குகிறது.) 


சிறுவர்‌ இதழ்‌: அம்மா! இன்னும்‌ 
சிலவற்றை மறந்துவிட்மர்கள்‌. அறிவியல்‌ 
விந்தைகள்‌, குழந்தைப்‌ படைப்புகள்‌, 
பிறந்தநாள்‌ வாழ்த்துகள்‌ ஆகியவற்றையும்‌ 
நான்‌ கொண்டிருக்கிறேன்‌. 


கவின்‌: அப்படியா? தங்களுடன்‌ 
பிறந்தவர்கள்‌ யாரேனும்‌ உள்ளனரா? 


சிறுவர்‌ இதழ்‌: ஆம்‌, எங்கு நோக்கினும்‌ 
இதழ்த்‌ தம்பிகளும்‌ தங்கைகளும்தான்‌! 
இளைஞர்‌ இதழ்‌, மகளிர்‌ இதழ்‌, மருத்துவ 
இதழ்‌, ஆன்மீக இதழ்‌, சோதிட இதழ்‌ முதலான 
உடன்பிறந்தவர்கள்‌ பலரும்‌ எனக்கு உண்டு. 


(அப்போது, எங்கிருந்தோ சிரிப்பொலி 
கேட்கிறது) 


கவிமதி: யார்‌ இப்படிச்‌ சிரிப்பது? 


நாளிதழ்‌: அது வேறுயாருமில்லை, 
எங்கள்‌ வீட்டில்‌ செல்லமாய்‌ வளரும்‌ கேலிச்‌ 
சித்திரம்தான்‌. யாரையாவது விளையாட்டாகப்‌ 
படம்‌ வரைந்து நகைக்கச்செய்வதே அதன்‌ 
வேலையாய்ப்‌ போய்விட்டது. 


கவின்‌: உள்ளே வேறு யாரெல்லாம்‌ 
உள்ளார்கள்‌? 


நாளிதழ்‌: உள்ளே கருத்துப்படம்‌, 
கதைப்படம்‌, செய்திப்படம்‌, துணுக்குச்செய்தி 
போன்ற செல்லப்‌ பிள்ளைகள்‌ பலரும்‌ 
இருக்கின்றனர்‌. காலை நாளிதழ்‌, மாலை 
நாளிதழ்‌ என ஒரு நாளில்‌ இருமுறை 
வெளிவருகிறோம்‌. 


கவின்‌: எதற்காக ஒரு நாளைக்கு இரண்டு 
முறை? 


நாளிதழ்‌: நாம்‌ தகவல்‌ யுகத்தில்‌ 


| | 11th Advance Tamil - FINAL.indd 189 


189 


வாழ்கிறோம்‌. அவ்வப்போது நடைபெறும்‌ 
செய்திகளை உடனுக்குடன்‌ கொண்டு 
சேர்ப்பதற்காக நான்‌ ஒரு நாளைக்கு இரண்டு 
முறை வெளிவருகிறேன்‌. 


கவின்‌: உங்கள்‌ வீட்டில்‌ விருந்தினர்‌ பலர்‌ 
வந்திருக்கிறார்கள்போல்‌ தோன்றுகிறதே! 


நாளிதழ்‌: ஆம்‌, புத்தகத்‌ திருவிழா என்று 
கேள்விப்பட்டு என்னுடைய தோழி பருவ 
இதழ்‌, தன்‌ குழந்தைகளுடன்‌ வந்திருக்கின்றாள்‌. 
உங்களுடன்‌ பேச ஆசைப்படுகிறாள்‌. 


கவிமதி: நாங்களும்தான்‌. 
பருவ இதழ்‌: வணக்கம்‌, நண்பர்களே! 


இருவரும்‌: வணக்கம்‌ பருவ இதழே! 
உன்னைப்பற்றித்‌ தெரிந்துகொள்ள நாங்கள்‌ 
மிகவும்‌ ஆவலாக உள்ளோம்‌. 


பருவ இதழ்‌: நான்‌ இலக்கியம்‌, 
விளையாட்டு, மகளிர்‌ மேன்மை, சிறுவர்‌ நலன்‌, 
இளைஞர்‌ நலன்‌, தன்னம்பிக்கை, மருத்துவம்‌, 
வேளாண்மை, வாணிகம்‌, வேலைவாய்ப்பு, 
புலனாய்வு, ஆராய்ச்சி, தொழில்நுட்பம்‌, 
திரைப்படம்‌ போன்ற செய்திகளைக்‌ தாங்கித்‌ 
தனித்தனி இதழ்களாக வெளிவருகிறேன்‌. 


கவிமதி: இலக்கிய இதழாய்‌ எங்களுக்குக்‌ 
கூற ஏதேனும்‌ செய்தி உள்ளதா ? 


பருவ இதழ்‌: இலக்கியத்தோடு எனக்கு 
நெருக்கமான தொடர்பு உண்டு. சமகாலப்‌ 
படைப்பிலக்கியங்கள்‌, படைப்பாளிகளின்‌ 
நவீன இலக்கியக்‌ 
கோட்பாட்டுக்கட்டுரைகள்‌,சமூக,பொருளாதார, 
அரசியல்‌ எதிர்வினைகள்‌, இளம்‌ படைப்பாளர்‌ 
அறிமுகம்‌ போன்றவற்றை இலக்கிய இதழான 
என்னுள்‌ காணலாம்‌. கதை, கவிதை, கட்டுரை 
போன்றனவும்‌ எனக்குள்‌ இடம்பெறும்‌. 


நேர்காணல்கள்‌, 


கவின்‌: எனக்கு விளையாட்டு மிகவும்‌ 
பிடிக்கும்‌. 

பருவ இதழ்‌: நீங்கள்‌ என்ன கூற 
வருகிறீர்கள்‌ என்று எனக்குத்‌ தெரிகிறது. 
விளையாட்டு பற்றிய செய்திகள்தானே? 
உலகக்‌ கோப்பைப்‌ போட்டிகள்‌, விளையாட்டு 


14-02-2019 172822 | | 


வீரர்களின்‌ நேர்காணல்கள்‌ என விளையாட்டுச்‌ 
செய்திகளுக்கென விளையாட்டு இதழாக நான்‌ 
வெளிவருகிறேன்‌. அதில்‌ உங்களுக்கு ஏற்படும்‌ 
ஐயங்களுக்கான விடைகளைப்‌ பெறலாம்‌. 


கவிமதி: என்‌ தாயாருக்கு அடிக்கடி 
உடல்‌ நலமில்லாமல்‌ போகிறது. அவர்களின்‌ 
உடல்நலத்திற்கான வழிகாட்டுதல்களைத்‌ 
குங்களால்‌ கூற இயலுமா? 


பருவ இதழ்‌: வந்தபின்‌ வருந்துவதைவிட, 
வருமுன்‌ காப்பதுதானே சிறந்தது. நலவாழ்வு 
தரும்‌ விழிப்புணர்வுக்‌ கருத்துகளோடு 
நான்‌ மருத்துவ இதழாக வெளிவருகிறேன்‌: 
உடல்நலம்‌ சார்ந்த இயற்கையான மருத்துவக்‌ 
குறிப்புகளையும்‌ மருத்துவர்களின்‌ 
ஆலோசனைகளையும்‌ வழங்குகிறேன்‌: 
உடல்நலம்‌ குறித்த கட்டுரைகளையும்‌ 
உளவியல்‌ தொடர்பான வினாவிடைகளையும்‌ 
தாங்கி வெளிவருகிறேன்‌. இச்செய்திகள்‌ 
உங்கள்‌ தாயாருக்கு மிகவும்‌ பயனுள்ளதாக 
இருக்கும்‌. 

கவிமதி: வேறு என்னென்ன செய்திகளை 
உன்னிடமிருந்து நாங்கள்‌ கற்றுக்கொள்ள 
இயலும்‌? 


பருவ இதழ்‌: தொழில்‌ முனைவோருக்கான 
கல்வித்‌ தகுதிகள்‌, வழிகாட்டுதல்கள்‌, 
முதலீடுகள்‌, அதற்கான அரசு மானியத்தொகை 


உலகச்‌ செய்தி நிறுவனங்கள்‌ 


_ 


அமெரிக்க அசோசியேட்டட்‌ பிரஸ்‌ (A.௪) 
இராய்ட்டர்‌ நிறுவனம்‌ ( Reuter) 

எஜென்சி பிரான்ஸ்‌ பிரஸ்‌ (A.F.P) 
யுனைடெட்‌ பிரஸ்‌ இன்டர்நேஷனல்‌ ( ப...) 


a £௰N 


டாஸ்‌ செய்தி நிறுவனம்‌ (1 955) 


இந்தியச்‌ செய்தி நிறுவனங்கள்‌ 
பொது நிறுவனம்‌ 
ம அசோசியேட்டட்‌ பிரஸ்‌ ஆப்‌ இந்தியா (&..) 


| | 11th Advance Tamil - FINAL.indd 190 


பற்றிய செய்திகளுடன்‌ தொழில்‌ இதழாக 
வெளிவருகின்றேன்‌. வேளாண்மைக்கான 
அரசுத்திட்டங்கள்‌, பங்குச்சந்தை முதலீடுகள்‌, 
மேலாண்மைச்‌ சிந்தனைகள்‌, விளம்பர 
உத்திகள்‌, வரிவிதிப்பு தொடர்பான 
ஆலோசனைகளோடு வாணிக இதழாகவும்‌ 
வெளிவருகிறேன்‌. 


கவின்‌: அப்படியா! சரி. நான்‌ சிறந்த ஓர்‌ 
ஆய்வாளராக வர விரும்புகிறேன்‌. அதற்கு நீ 
வழிகாட்டுவாயா? 


பருவஇதழ்‌: ஓ!புதியகண்டுபிடிப்புகளையும்‌ 
ஆராய்ச்சிக்‌ கட்டுரைகளையும்‌ கொண்டு 
ஆராய்ச்சி இதழாக வெளிவருகின்றேனே, 
அதுமட்டுமா? உங்களைப்‌ போன்ற 
இளைஞர்களுக்குத்‌ தன்னம்பிக்கையைக்‌ 
கொடுக்கும்‌ வகையில்‌ கட்டுரைகள்‌, கதைகள்‌, 
கவிதைகள்‌, சாதனை படைத்த ஆளுமைகள்‌ 
பற்றிய செய்திகளைக்‌ தாங்கித்‌ தன்னம்பிக்கை 
இதழ்களாகவும்‌ வெளிவருகிறேன்‌. 


கவிமதி: புதிய தொழில்‌ நுட்பங்களைப்பற்றி, 
உன்னிடம்‌ தெரிந்துகொள்ள இயலுமா? 


பருவ இதழ்‌: ஓ! தெரிந்துகொள்ளலாமே! 
கணினித்‌ தொழில்நுட்பத்திற்கெனத்‌ தனி 
இதழாகவே வெளிவருகிறேன்‌. அதுமட்டுமின்றி 
மென்பொருள்‌, இயந்திரங்கள்‌, வாகனங்கள்‌, 


வேளாண்மை முதலான தொழில்நுட்பம்‌ 


ட இட்டபடி செய்தி நிறுவனங்கள்‌ 


பிரஸ்‌ டிரஸ்ட்‌ ஆப்‌ இந்தியா (*.1.) 
யுனைடெட்‌ பிரஸ்‌ ஆப்‌ இந்தியா (ப.ஒ.।) 
யுனைடெட்‌ நியூஸ்‌ ஆப்‌ இந்தியா (ப.14.) 
பிரி பிரஸ்‌ ஆப்‌ இந்தியா (F.P.!) 


ததை அ 


தனியார்‌ நிறுவனங்கள்‌ 

il குளோப்‌ நியூஸ்‌ ஏஜென்சி (Globe News 
Agency) 
ஓரியண்ட்‌ பிரஸ்‌ (0௪ Press) 


டைம்ஸ்‌ ஆப்‌ இந்தியா (Times of India) 


ன 


இந்தியன்‌ எக்ஸ்பிரஸ்‌ (Indian Express) 


14-02-2019 172820 | | 


பற்றிய செய்திகளையும்‌ என்னைப்‌ படித்துத்‌ 
தெரிந்துகொள்ளலாம்‌. இத்துடன்‌ திரைப்படத்‌ 
தொழில்நுட்பம்‌ பற்றியும்‌, திரைப்படக்‌ 
கலை பற்றியும்‌ கூறுவதற்காகத்‌ திரைப்பட 
இதழ்களாகவும்‌ வெளிவருகிறேன்‌. 


கவின்‌: இவை எல்லாவற்றையும்‌ நாங்கள்‌ 
எப்படித்‌ தெரிந்து கொள்வது? 


பருவ இதழ்‌: இவை எல்லாவற்றையும்‌ 
தெரிந்துகொள்ள வேண்டுமானால்‌, நீங்கள்‌ 
என்‌ பிள்ளைகளான வார இதழ்‌, மாத இகழ்‌, 
ஆண்டிதழ்களோடு நட்பு கொண்டு அவர்களை 
அவ்வப்போது படித்துவர வேண்டும்‌. இதோ, 
எனது இளைய மகள்‌ வார இதழ்‌ வந்துவிட்டாள்‌. 
அவளுடன்‌ சற்று உரையாடுங்கள்‌. 


கவிமதி: வணக்கம்‌ தோழி! 


வார இதழ்‌: வணக்கம்‌. நண்பர்களே! 
உங்களின்‌ நட்பு கிடைத்ததில்‌ நான்‌ மிகவும்‌ 


மகிழ்கிறேன்‌. நமது நட்பு தொடர என்னைப்‌ 
பற்றிய சில செய்திகளை உங்களுடன்‌ 
பகிர்ந்துகொள்ள விரும்புகிறேன்‌. 


கவிமதி: சொல்லுங்கள்‌, தெரிந்து 
கொள்கிறோம்‌. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 191 


191 


வார இதழ்‌: நான்‌ வாரம்‌ ஒரு முறை 
இதழாகவும்‌, வாரம்‌ இரு முறை இதழாகவும்‌ 
வாரம்‌ மும்முறைஇதழாகவும்வெளிவருகிறேன்‌. 
அரசியல்‌, தொழில்‌, கல்வி, மகளிர்‌, இளைஞர்‌, 
மருத்துவம்‌, திரைப்படம்‌ சார்ந்த தனித்தனி 
இதழ்களாகவும்‌ வருகின்றேன்‌. 


கவிமதி: எதற்காக இத்தனை இதழ்களாக 
வெளிவருகின்நீர்கள்‌? 

வார இதழ்‌: மக்களனைவரும்‌ அவரவர்‌ 
விருப்பத்திற்கேற்பச்‌ செய்திகளைத்‌ தேடிப்‌ 
படிக்கின்றனர்‌. எனவே, அவரவர்‌ விருப்பத்திற்கு 


ஏற்பத்‌ தனித்தனி இதழ்களாக வெளிவருகிறேன்‌. 


கவின்‌: உங்களுடன்‌ வந்துள்ள 
மற்ற உடன்பிறந்தவர்களைப்‌ பற்றியும்‌ 
அறிந்துகொள்ள ஆசைப்படுகிறோம்‌. 


வாரஇதழ்‌: கட்டாயமாக நீங்கள்‌ 
தெரிந்துகொள்ள வேண்டும்‌. முதலில்‌, 
என்‌ உடன்பிறந்தவளான மாத இதழை 
அழைக்கிறேன்‌. 

மாத இதழ்‌: வணக்கம்‌. நண்பர்களே! 


இருவர்‌: வணக்கம்‌. மாத இதழாரே! 
நீங்கள்‌ மாதம்‌ ஒருமுறை வருவதாக அறிந்தேன்‌. 


14-02-2019 172820 | | 


மாத இதழ்‌: மாதம்‌ ஒருமுறை மட்டுமல்ல, 
மாதம்‌ இரு முறையாகவும்‌ வெளிவருகிறேன்‌. 

கவிமதி: நீங்கள்‌ 
செய்திகளைத்‌ தருவீர்கள்‌? 


என்னென்ன 


மாத இதழ்‌: நான்‌, ஒருமாதத்தில்‌ நடைபெற்ற 
நிகழ்வுகளைத்‌ தாங்கி வெளிவருகிறேன்‌. 
மருத்துவம்‌, வேளாண்மை, தொழில்‌, 
விளையாட்டு, வாணிகம்‌, வேலைவாய்ப்பு, 
திரைப்படம்‌ போன்ற பல செய்திகளுடன்‌ 
சிறுகதை, கட்டுரை, தொடர்கதை 
போன்றவற்றையும்‌ கொண்டு வெளிவருகிறேன்‌. 
என்‌ மற்றொரு தோழியான ஆண்டு இதழ்‌ 
உங்களிடம்‌ பேச விருப்பப்படுகிறாள்‌. 


கவிமதி: பேசச்சொல்லுங்கள்‌. நாங்களும்‌ 
கேட்க ஆவலாக இருக்கிறோம்‌. 


ஆண்டு இதழ்‌: நண்பர்களே! வணக்கம்‌. 
ஆண்டிற்கு ஒரு முறை வெளியாவதால்‌ என்னை 
ஆண்டு இகம்‌ என்று அழைக்கின்றனர்‌. நான்‌, 
ஓர்‌ ஆண்டு முழுவதும்‌ நடைபெறும்‌ உலகச்‌ 
செய்திகளைத்‌ தொகுத்து மொத்தமாகத்‌ 
தந்திடுவேன்‌. மேலும்‌, போட்டித்‌ தேர்விற்குத்‌ 
தேவையான பொதுஅறிவு தொடர்பான 
செய்திகளையும்‌ வெளியிடுவேன்‌. எனவே, 
என்னை எல்லாரும்‌ விரும்பிப்‌ படிப்பர்‌. மேலும்‌, 
காலாண்டிற்கு ஒருமுறை காலாண்டிதமும்‌, 
அரையாண்டிற்கு ஒருமுறை அரையாண்டிதமும்‌ 
என்னைப்போலவே வெளிவருகின்றன. 


கவிமதி: உங்களுக்குள்‌ செய்திகளின்‌ 
தன்மைஅடிப்படையில்‌ ஏதேனும்‌ வேறுபாடுகள்‌ 
உண்டா? 


இதழ்கள்‌: உண்டு. பொருள்‌ நிறைந்த 
தகவல்களைக்கொண்டு புலமைமிக்கவர்கள்‌ 
மட்டும்‌ படிக்கும்‌ இதழ்களைச்‌' செவ்வியல்‌ 
இதழ்கள்‌ என்றும்‌, அனைத்து மக்களும்‌ 
எளிதாகப்‌ படிக்கக்‌ கூடிய இதழ்களை 'மக்கள்‌ 
இதழ்கள்‌' என்றும்‌ அழைப்பர்‌. 

கவின்‌: வேறு ஏதேனும்‌ புதிய செய்திகள்‌ 
இருந்தால்‌ கூறுங்கள்‌? 


இதழ்கள்‌: எங்களுடைய குழந்தைகளான 
இணைய இதழ்கள்‌ பற்றியும்‌ நீங்கள்‌ 
தெரிந்துகொள்ள வேண்டும்‌. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 192 


192 


கவின்‌: இணைய இதழ்களா? அவை 
என்ன செய்கின்றன? அவர்களை நாங்கள்‌ 
எப்படிச்‌ சந்திப்பது? 

ஆண்டு இதழ்‌: கவலை வேண்டாம்‌. 
எங்களையாவது பார்ப்பதற்கு நீங்கள்‌ எங்கள்‌ 
இருப்பிடம்‌ தேடி வருதல்‌ வேண்டும்‌. ஆனால்‌, 
நீங்கள்‌ இணைய இணைப்பைப்‌ பெற்றிருந்தால்‌ 
எங்கள்‌ குழந்தைகளான மின்னிதழ்களை 
உங்கள்‌ இல்லத்திற்கே வரவழைக்கலாம்‌. 
அவை உடனுக்குடன்‌ செய்திகளை உங்களுக்குக்‌ 
கொண்டு வந்துசேர்க்கின்றன. 


கவிமதி: மிகவும்‌ வியப்பாக உள்ளதே! 
இதுவரை உங்களின்‌ பெருமை தெரியாமல்‌ 
நாங்கள்‌ உங்களைப்‌ படிக்காமல்‌ 
இருந்துவிட்டோம்‌. இனி, நாங்கள்‌ உங்களின்‌ 
நண்பர்கள்‌. எங்களின்‌ அறிவு வளர்ச்சிக்கும்‌, 
சமூக முன்னேற்றத்திற்கும்‌ தேவையான 
கருத்துகளை உங்களிடமிருந்து பெறக்‌ 
காத்திருக்கின்றோம்‌. 


இதழ்கள்‌: மிக்க மகிழ்ச்சி! உங்களின்‌ 
ஆர்வம்‌ எங்களை வியக்க வைக்கிறது. உங்களின்‌ 
முன்னேற்றத்திற்காகவும்‌, பயனுள்ள முறையில்‌ 
நேரத்தைச்‌ செலவிடவும்‌ பல செய்திகளை 
உங்களுக்கு வழங்கவும்‌ காத்திருக்கின்றோம்‌. 
மேலும்‌, உங்களின்‌ படைப்புகளை வெளியிடவும்‌ 
காத்திருக்கின்றோம்‌. கட்டுரைகள்‌, கவிதைகள்‌, 
ஓவியங்கள்‌ போன்ற உங்களின்‌ படைப்புகளை 
எங்களுக்கு அனுப்பி வையுங்கள்‌. அவற்றுள்‌ 
சிறந்த படைப்புகள்‌, இதழ்களில்‌ வெளிவரும்‌. 
அவற்றிற்குப்‌ பரிசுகளும்‌ வழங்கப்படுகின்றன. 

கவின்‌: மிக்க நன்றி. உங்கள்‌ அனைவரையும்‌ 
சந்தித்ததில்‌ மிக்க மகிழ்ச்சி. கல்வித்‌ திருவிழா 
நாளன்று நல்லறிவைப்‌ பருகிய நிறைவுடன்‌ 


செல்கின்றோம்‌. படிப்பதில்‌ உள்ள இன்பம்‌ 
இப்பொழுது புரிகின்றது. நேரம்‌ போனதே 
தெரியவில்லை. புத்தகத்‌ திருவிழாவிற்கான 
ஏற்பாடுகளைச்‌ செய்யவேண்டும்‌. வீட்டில்‌ 
அம்மா தேடுவார்கள்‌. நாங்கள்‌ செல்கிறோம்‌. 
மீண்டும்‌ சந்திப்போம்‌. 


14-02-2019 172820 | | 


கட்டுரை 


சமுதாய முன்னேற்றத்தில்‌ இதழ்கள்‌ 


நாடோடிகளாக வாழ்ந்த மனிதஇனம்‌ 
படிப்படியாக நாகரிக வளர்ச்சி பெற்று வாழ 
முற்பட்டது. அவர்களுக்குள்ளே செய்திப்‌ 
பரிமாற்றங்கள்‌ தேவைப்பட்டன. இதுவே மொழி 
தோன்றுவதற்கு முதன்மைக்‌ காரணமாக 
அமைந்தது. தீப்பந்தங்களை எரித்தும்‌, பறை 
அறிவித்தும்‌ ஓர்‌ இடத்தில்‌ நிகழும்‌ செய்திகளை 
மற்றவர்களுக்கு அறிவித்தனர்‌. மேலும்‌, 
ஆட்களை அனுப்பியும்‌ புறாக்களின்‌ கால்களில்‌ 
ஓலைகளைக்‌ கட்டியும்‌ செய்திகளைத்‌ 
தெரிவித்தனர்‌. 


இதழ்களின்‌ தோற்றம்‌ 


செய்தியை மக்களுக்கு அறிவிக்கும்‌ ஒரு 
முறையினை ஜுலியஸ்‌ சீசர்‌ பொ.ஆ.மு. 60 இல்‌ 


அறிமுகப்படுத்தினார்‌. அவர்‌ தினசரி செய்தி 
(Acta Diurna) என்ற பெயரில்‌ கற்பலகைகள்‌ 
மற்றும்‌ செப்புக்‌ தகடுகளில்‌ அரசுச்செய்திகளை 
எழுதிப்‌ பொதுமக்களின்‌ பார்வைக்கு வைத்தார்‌. 
எனவே, அவர்‌ "இதழியலின்‌ தந்தை என 
அழைக்கப்படுகிறார்‌. இந்தியாவில்‌ அசோகரின்‌ 
கல்வெட்டுகளை இதழ்களின்‌ முன்னோடியாகக்‌ 
கொள்ளலாம்‌. 
அச்சு இதழ்கள்‌ 

சீனர்களால்‌ காகிதம்‌ கண்டுபிடிக்கப்பட்ட 
பின்பு அச்சுக்கலை தோன்றி வளர ஆரம்பித்தது. 
இதழ்களின்‌ வளர்ச்சிக்கு அச்சுக்கலை 
பெருந்துணை புரிந்தது. பொ.ஆ. 1450இல்‌ 
ஜோஹன்னஸ்‌ கூடன்பர்க்‌ (1௦/2௭ Gutenberg 


செய்திப்‌ பரிமாற்றத்தின்‌ வளர்ச்சி நிலைகள்‌ 


முரசறைந்து செய்தி அறிவித்தல்‌ 


| | 11th Advance Tamil - FINAL.indd 193 


193 


பொது இடங்களில்‌ செய்தியை எழுதி வைத்தல்‌ 


14-02-2019 172820 | | 


1398-1468) என்ற ஜெர்மானியர்‌ முதன்முதலில்‌ 
அச்சுப்பொறியினைக்‌ கண்டுபிடித்தார்‌. 
இதனால்‌, அச்சிட்ட இதழ்கள்‌ நம்‌ கரங்களில்‌ 
தவழ்ந்து, சமுதாயம்‌ பல மாற்றங்களைப்‌ பெறக்‌ 


காரணமாக அமைந்தது. 


இந்தியாவில்‌ இதழ்கள்‌ 


1780-ஆம்‌ ஆண்டு ஜனவரித்‌ திங்கள்‌ 
29ஆம்‌ நாள்‌ பெங்கால்‌ கெஜட்‌ (Bengal Gazette 
or Calcutta General Advertiser) என்ற முதல்‌ 
இந்தியச்‌ செய்தித்தாளை ஜேம்ஸ்‌ அகஸ்டஸ்‌ 
ஹிக்கி வெளியிட்டார்‌. 
சன்‌ பனையில்‌ 
1785 அக்டோபர்‌ 
12-இல்‌ முதன்‌ 
முதலாக ரிச்சர்டு 
ஜான்சன்‌ (Richard 
Johnson) என்பவர்‌ 
"மெட்ராஸ்‌ கூரியர்‌" 
(Madras Courier) என்ற 
ஆங்கில வார இதழை 
வெளியிட்டார்‌. 


ஜேம்ஸ்‌ அகஸ்டஸ்‌ ஹிக்கி 


தமிழ்‌ இதழ்கள்‌ 

தமிழ்மொழியில்‌ முதன்முதலில்‌ 
வெளிவந்த நாளிதழ்‌ எது என்பது பற்றித்‌ 
திட்டவட்டமாகத்‌ தெரியவில்லை. 1856- 
இல்‌ பெர்சிவல்‌ பாதிரியார்‌ சென்னையில்‌ 
தொடங்கிய "தினவர்த்தமானி' தமிழில்‌ 
வெளிவந்த முதல்‌ வார இதழாகும்‌. இந்த 
இதழ்‌ செய்திகளோடு கலை, இலக்கியம்‌, 
அறிவியல்‌ சார்ந்த கட்டுரைகளையும்‌ கொண்டு 


வெளிவந்தது. 1870-இல்‌ கல்வித்துறையின்‌ 


| | 11th Advance Tamil - FINAL.indd 194 


194 


ஆதரவில்‌ "ஜனவிநோதினி' என்ற தமிழ்‌ மாத 
இதழ்‌ வெளிவந்தது. கல்வி வளர்ச்சியே இதன்‌ 
தலையாய குறிக்கோளாக இருந்தது. 


விருதலைப்‌ போராட்டத்தில்‌ தமிழ்‌ 
இதழ்கள்‌ 

1882இல்‌ ஜி.சுப்பிரமணியம்‌ என்பவரால்‌ 
வார இதழாகத்‌ தொடங்கப்பெற்ற 
"சுதேசமித்திரன்‌" 1889-இல்‌ நாளிதழாக 
மாறியது. 1904-இல்‌ மகாகவி பாரதியார்‌ 
சுதேசமித்திரனில்‌ துணையாசிரியராகச்‌ 
சேர்ந்தார்‌. தமிழக மக்களின்‌ துயில்‌ நீக்க, 
புரட்சிகரமான கருத்துகளாலும்‌ சுவைமிகு 
உரைநடையாலும்‌ சுதேசமித்திரன்‌ 
புதுப்பொலிவோடும்‌ வலுவோடும்‌ 
வெளிவந்தது. 


மகாகவி பாரதியார்‌, 1907-இல்‌ "இந்தியா" 
என்ற தமிழ்‌ மாத இதழையும்‌, "பால பாரதம்‌” 
என்ற ஆங்கில வார இதழையும்‌ தொடங்கினார்‌. 
இதன்மூலம்‌ நாட்டு மக்களிடையே விடுதலை 
உணர்வை வளர்த்தார்‌. 1917-இல்‌ திரு.வி.க. 
அவர்கள்‌ "தேசபக்தன்‌" என்னும்‌ நாளிதழைத்‌ 


தொடங்கினார்‌. சுதேசமித்திரனுக்குப்‌ பிறகு 
தமிழ்‌ மண்ணில்‌ விடுதலை வேட்கையின்‌ 
வித்தாய்‌ விளங்கிய இதழ்‌ இதுவே. இதைத்‌ 
தொடர்ந்து நவசக்தி, திராவிடன்‌, தமிழ்நாடு, 
ஜெயபாரதி, சுதந்திரச்சங்கு, ஜனசக்தி போன்ற 
இதழ்களும்‌ தோன்றி மக்களிடையே விடுதலை 


வேட்கையை ஏற்படுத்தின. 
விருதலைப்‌ போரில்‌ தேசிய இதழ்கள்‌ 


இந்தியா, 
அடிமைப்பட்டிருந்தபோது மக்களிடையே 
விழிப்புணர்வை ஏற்படுத்தவும்‌ மக்களை ஒன்று 
திரட்டி ஆங்கிலேயரிடமிருந்து இந்தியாவை 
மீட்டெடுக்கவும்‌ போராட்டம்‌ செய்த 
தலைவர்களுக்கு இதழ்கள்‌ உறுதுணையாக 
இருந்தன. திலகரின்‌ "கேசரி" அரவிந்தரின்‌ 
"வந்தே மாதரம்‌" சுவாமி விவேகானந்தரின்‌ 


ஆங்கிலேயர்களுக்கு 


"சகோதரர்‌" போன்ற இதழ்கள்‌ உரிமை 

வேண்டித்‌ தொடர்ந்து குரல்‌ கொடுத்தன. 
அதன்‌ பின்‌, அண்ணல்‌ காந்தியடிகளின்‌ 

சுதந்திரப்‌ போராட்டங்கள்‌ பல புரட்சிகரமான 


14-02-2019 172820 | | 


மாற்றங்களை ஏற்படுத்தின. அண்ணலின்‌ 
அரசியல்‌ நுழைவு, இதழ்களின்‌ வளர்ச்சியில்‌ 
இன்றியமையாத இடத்தைப்‌ பெற்றது. அவர்‌ 
தென்‌ ஆப்பிரிக்காவில்‌ "இந்தியன்‌ ஒபினியன்‌" 
இதழையும்‌ நம்‌ நாட்டில்‌ "யங்‌ இந்தியா, 
"ஹரிஜன்‌" , "நவஜீவன்‌" ஆகிய இதழ்களையும்‌ 
அறத்தோடும்‌ தரத்தோடும்‌ நடத்தி வந்தார்‌. 


1942இல்‌ "வெள்ளையனே வெளியேறு” 
இயக்கத்திற்குப்‌ பின்னர்‌, பெரும்பாலான 
இதழ்கள்‌ தேசிய இயக்கத்தோடு 
ஒன்றிணைந்தன. இந்திய மக்களிடையே 
விடுதலை வேட்கையை வளர்த்தன. இதன்‌ 
விளைவாக, நாட்டு மக்கள்‌ அந்நியர்களை 
நாட்டைவிட்டு விரட்டும்‌ முயற்சியில்‌ பல 
போராட்டங்களை நடத்தி விடுதலை பெற்றனர்‌. 


விருதலை இந்தியாவில்‌ இதழ்கள்‌ 
விடுபட்ட 


பறவையைப்போல, இந்திய மக்களின்‌ 


சிறையிலிருந்து 


இதயங்களும்‌ சிறகடித்துப்‌ பறக்கத்‌ தொடங்கின. 
இதயங்கள்‌ மட்டுமல்ல, இதழ்களும்‌ கருத்துச்‌ 
சுதந்திரம்‌ பெற்றன. அடிமை இந்தியாவில்‌ 
ஆங்கில ஆட்சியின்‌ அடக்குமுறையை எதிர்த்துச்‌ 


சில இதழ்களே வெளிவந்தன. விடுதலைக்குப்‌ 
பின்‌ எண்ணற்ற இதழ்கள்‌ தோன்றிச்‌ 
சுதந்திரமாகச்‌ செயல்படத்‌ தொடங்கின. 


இதழ்கள்‌ நாட்டுநடப்புகளையும்‌ அறிவுசார்‌ 
செய்திகளையும்‌ அரசின்‌ செயல்பாடுகளையும்‌ 
மக்களுக்குத்‌ தெரியப்படுத்தும்‌ நோக்கோடு 
வெளிவருகின்றன. சமுதாயத்தில்‌ 
நடக்கும்‌ சீர்கேடுகளைக்‌ கண்டறிந்து 


வெளியிடுவதன்மூலம்‌ சமுதாயத்தை 
நெறிப்படுத்த அவை துணைபுரிகின்றன. 
சமுதாயத்தின்‌ பல எதிர்ப்புகளைத்‌ தாண்டி 
நடுநிலையோடு செய்திகளை வெளியிட்டு, 
நாட்டு மக்களின்‌ வளமான வாழ்விற்கான 
அடித்தளத்தை அமைப்பதில்‌ இதழ்களின்‌ பணி 
இன்றியமையாகததாகும்‌. 
சமுதாய முன்னேற்றத்தில்‌ இதழ்களின்‌ 
பங்கு 

மக்கள்‌ ஒன்றாய்க்‌ கூடி வாழும்‌ அமைப்பே 
சமூகம்‌ ஆகும்‌. அது மொழி, இன, அரசியல்‌ 


| | 11th Advance Tamil - FINAL.indd 195 


195 


தொடர்புகளினால்‌ ஒருங்கிணைக்கப்படுகிறது. 
அத்தகைய சமூகத்தின்‌ எண்ணங்களையும்‌ 
எதிரொளிக்கும்‌ 
கண்ணாடியாய்‌ இதழ்கள்‌ விளங்குகின்றன. 
இதழ்கள்‌ அடிமையாய்‌ இருக்கும்‌ நாடுகளின்‌ 
விடுதலைக்கு வித்திடுவதுடன்‌, விடுதலை 
பெற்ற நாடுகளுக்கு மக்களாட்சிக்‌ காவலனாகத்‌ 
திகழ்கின்றன. மேலும்‌, சமுதாயத்தில்‌ நிகழும்‌ 
குற்றங்களையும்‌, ஊழல்களையும்‌ அச்சமின்றி 


எழுச்சிகளையும்‌ 


எடுத்துரைத்து மக்களிடையே விழிப்புணர்வை 
ஏற்படுத்துவதில்‌ இதழ்கள்‌ பெருந்தொண்டு 
ஆற்றுகின்றன. 


மொழி வளர்ச்சியில்‌ இதழ்கள்‌ 
துமிழ்மொழியின்வளர்ச்சியில்‌, இதழ்களின்‌ 
பங்கு அளப்பரியது. எழுத்துருவாக்கம்‌, 
புதுமையாக்கம்‌, கலைச்சொல்‌ படைத்தல்‌ 
போன்றவற்றிற்கு இதழ்கள்‌ பெருந்துணை 
புரிகின்றன. தொடக்கக்கால இதழ்களில்‌ 
பிறமொழி கலந்தே எழுதிவந்தனர்‌. பின்னர்‌ 
வந்த இலக்கிய இதழ்களும்‌ தனித்தமிழ்‌ 
இயக்க இதழ்களும்‌ பிறமொழிக்‌ கலப்பின்றி 
வெளிவந்தன. தமிழ்‌ இதழியலில்‌ மிகப்‌ 


பெரிய மாற்றங்களை உருவாக்கிய பெருமை 


திரு.வி.கலியாண சுந்தரனாரையே சாரும்‌. 
அவரின்‌ இதழ்களில்‌ கலப்பில்லாச்‌ செந்தமிழ்‌, 
சிறப்போடு வளர்ந்து வந்தது. புதுப்புதுத்‌ தமிழ்ச்‌ 
சொற்கள்‌ உலா வந்தன. தமிழ்‌ உரைநடை 
வரலாற்றில்‌ அவரது நடை குறிப்பிடத்தக்க 
ஒன்றாகத்‌ திகழ்ந்தது. 


தனித்தமிழ்‌ இயக்க இதழ்கள்‌ தமிழ்‌ 
வளர்ச்சிக்கு உதவியுள்ளன. மறைமலை 
அடிகளின்‌ அறிவுக்கடல்‌, சி.பா.ஆதித்தனாரின்‌ 
'தமிழன்‌', 'தமிழ்க்கொடி' பாரதிதாசனின்‌ 
'குயில்‌' பெருஞ்சித்திரனாரின்‌ 'தென்மொழி', 
'தமிழ்ச்சிட்டு' போன்றவை தமிழ்‌ மொழி 
வளர்ச்சிக்குப்‌ பெருந்தொண்டாற்றிய 
இதழ்களாகும்‌. 


தமிழில்‌ எழுத்துச்‌ சீர்திருத்தத்தோடு 
வெளிவந்த பெரியாரின்‌ விடுதலை, 'குடியரசு' 
ஆகிய இதழ்கள்‌ தமிழ்மொழி வளர்ச்சியில்‌ 
முக்கிய பங்காற்றின. 


14-02-2019 172820 | | 


பண்பாட்டு வளர்ச்சியில்‌ இதழ்களின்‌ பங்கு 

பண்பாட்டை உருவாக்குவதிலும்‌ இதழ்கள்‌ 
ஆற்றல்‌ வாய்ந்தனவாக உள்ளன. வ.வே.சு- 
வின்‌ பாலபாரதம்‌ என்னும்‌ இதழ்‌ விடுதலை 
உணர்வை உண்டாக்கியது. பாரதியாரின்‌ 
'இந்தியா' இதழில்‌ விடுதலை உணர்வு, 
சமூகச்சீர்திருத்தம்‌, பண்பாடு ஆகியன 
வலியுறுத்தப்பட்டன. மணிக்கொடி இதழ்‌ 
சமூகச்‌ சீர்திருத்தம்‌, தமிழ்‌ மொழி மேம்பாடு 
ஆகியவற்றை வெளியிடுவதையே தன்‌ 
குறிக்கோளாகக்‌ கொண்டு விளங்கியது. சுதந்திரச்‌ 
சங்கு, ஜெயபாரதம்‌, லோகோபகாரி போன்ற 
இதழ்கள்‌ பண்பாட்டுப்‌ பாதுகாப்பு, தமிழ்‌ 
மறுமலர்ச்சி ஆகியவற்றிற்காகப்‌ பாடுபட்டன. 
கல்வி மறுமலர்ச்சி 

ஒரு நாட்டின்‌ அறிவு வளத்தை 
உறுதிசெய்வது அந்நாட்டில்‌ வழங்கப்படும்‌ 
கல்வியே. அக்கல்வியை வளர்ப்பதற்காகத்‌ 
தமிழ்க்கல்வி (1897), முதியோர்கல்வி 
(1951), கல்விக்கதிர்‌ (1969) போன்ற 
இதழ்கள்‌ தொடர்ந்து பாடுபட்டுவந்தன. 


ர அறிவோம்‌ தெளிவோம்‌ 


மருத்துவத்திற்காக ஆயுர்வேத பாஸ்கரன்‌, 
ஆரோக்கியம்‌, மூலிகை மணி, மூலிகை ரகசியம்‌ 
முதலான இதழ்கள்‌ வெளிவந்தன. தற்போது 
வார மாத இதழ்களிலும்‌ நோய்கள்‌ பற்றியும்‌, 
நோய்க்கான மருத்துவம்‌ பற்றியும்‌, மருத்துவக்‌ 
குறிப்புகளும்‌ கட்டுரைகளும்‌ வெளிவருகின்றன. 


அறிவியல்‌ முன்னேற்றம்‌ 
ஓவ்வொரு நாளும்‌ புதிய புதிய அறிவியல்‌ 


கண்டுபிடிப்புகள்‌ தோன்றிய வண்ணம்‌ உள்ளன. 
இத்தகைய புதிய கண்டுபிடிப்புகளையும்‌ 
ஆராய்ச்சிகளையும்‌ அறிவியல்‌ இதழ்கள்‌ 
உடனுக்குடன்‌ வெளியிடுகின்றன. எதையும்‌ 
ஏன்‌? எப்படி? எதற்கு? என்னும்‌ வினாக்களுக்கு 
விடை கிடைத்தால்‌ மட்டுமே ஏற்றுக்கொள்ளும்‌ 
அறிவியல்‌ பார்வையை இவ்விதழ்கள்‌ 
வளர்க்கின்றன. 


தமிழில்‌ புகழ்பெற்ற அறிவியல்‌ இதழான 
'கலைக்கதிர்‌' 1948முதல்‌ தொடர்ந்து 
வெளிவந்துகொண்டிருக்கிறது. அறிவியல்‌ 
ஆய்வுகள்‌ குறித்து நுட்பமாகவும்‌ விரிவாகவும்‌ 
அமைந்த கட்டுரைகளை அவ்விதழ்‌ 


பேரரசர்‌ அசோகர்‌ பொ. ஆ. மு. 262இல்‌ 


மக்களுக்கு வெளியிட்ட அரசு செய்தி 


'பிரியமான மன்னர்‌ பியாதசி இவ்வாறு சொல்கிறார்‌: 


'இதற்குமுன்‌ அரசாங்க வேலைகளைச்‌ சரியாகக்‌ 
கவனிக்க முடியாமலும்‌, சரியான நேரத்தில்‌ சரியான 
தகவல்களைப்‌ பெற முடியாத நிலையும்‌ இருந்து வந்தது. 
அதனால்‌, இந்தப்‌ புதிய ஆணை பிறப்பிக்கப்பருகிறது. 
மாமன்னராகிய நான்‌ எந்த நேரத்திலும்‌, உணவு 
சாப்பிட்ருக்கொண்மு இருந்தாலும்‌, தேரில்‌ பயணம்‌ 
செய்துகொண்டு இருந்தாலும்‌, வேறு எந்த இடத்தில்‌ எப்படி 
இருந்தாலும்‌, அரசாங்க அலுவலர்கள்‌ மூலம்‌ மக்களின்‌ 
பிரச்னைகள்‌ தொடர்பான தகவல்கள்‌ உடனுக்குடன்‌ 
எனக்கு அனுப்பப்பட வேண்டும்‌. கொடை மற்றும்‌ நலத்‌ 
திட்டப்‌ பொது அறிவிப்புகள்‌ தொடர்பாக நான்‌ வாய்‌ 
வார்த்தைகளாகப்‌ பிறப்பித்து இருக்கும்‌ ஆணைகள்‌ 
தொடர்பாக யாருக்காவது ஏதேனும்‌ கருத்து வேறுபாரு 
ஏற்பட்டால்‌, அது தொடர்பான தகவல்கள்‌ உடனடியாக 
மன்னராகிய என்னிடம்‌ வந்து சேரவேண்டும்‌. இது 
என்னுடைய ஆணை. வேலையைக்‌ கவனமாகச்‌ 
செய்வதிலும்‌ அதற்காகக்‌ கமுமையாக உழைப்பதிலும்‌ 


196 


| | 11th Advance Tamil - FINAL.indd 196 ஓ 


ரது TE 
றம 


போதும்‌ என ஒரு நாளும்‌ நான்‌ திருப்தி அடைவது 
இல்லை. மக்கள்‌ அனைவரது நலத்தையும்‌ 
பேணுவதை என்னுடைய கடமையாக 
நினைக்கிறேன்‌. அதைச்‌ சிறப்பாகச்‌ செய்ய 
நான்‌ கரும்‌ முயற்சியை மேற்கொள்ள வேண்டி 
யிருக்கிறது, ஆகவே, வேலைகளைத்‌ தாமத 
மின்றி உடனே முடிக்க வேண்டும்‌. மக்களின்‌ 
நலத்தை முன்னெருப்பதைவிட முக்கியமான 
வேலை ஏதும்‌ இல்லை. இது தர்ம ஆணை. 


14-02-2019 172820 | | 


வெளியிடுகிறது. 'துளிர்‌' என்னும்‌ அறிவியல்‌ 
இதழ்சிறுவர்களிடையே௮அறிவியல்‌ஆர்வத்கைத்‌ 
தூண்டும்‌ வகையில்‌ செய்திகளையும்‌, 
செயல்பாடுகளையும்‌ வெளியிட்டு வருகிறது. 
'கம்ப்யூட்டர்‌ உலகம்‌', 'தமிழ்‌ கம்ப்யூட்டர்‌ 
போன்ற கணினி இதழ்கள்‌ கணினி அறிவை 
மக்களிடையே ஏற்படுத்தும்‌ நோக்கில்‌ பல 
புதிய தொழில்நுட்பச்‌ செய்திகளைத்‌ தாங்கி 
வெளிவருகின்றன. 


வேளாண்மை 


மனிதர்‌ உட்பட அனைத்து உயிரிகளும்‌ 
வேளாண்மையை நம்பியே உயிர்‌ 
வாழ்கின்றன. அப்படிப்பட்ட வேளாண்மைத்‌ 
துறையில்‌ ஏற்படும்‌ மாற்றங்களை மக்கள்‌ 
தெரிந்துகொள்வது மிகவும்‌ தேவையான 
ஒன்றாகும்‌. பெரும்பாலும்‌ வேளாண்மைத்‌ 
தொழில்‌ செய்வோர்‌ கிராமங்களில்‌ 
வாழ்கின்றனர்‌. அவர்கள்‌ புரிந்துகொள்ளும்‌ 
எளிய நடையில்‌ வேளாண்மை இதழ்கள்‌ 
வெளிவருகின்றன. உற்பத்தியைப்‌ பெருக்குதல்‌, 
பயிர்ப்‌ பாதுகாப்பு பற்றிய கட்டுரைகள்‌ 
இவ்விதழ்களில்‌ வெளிவருகின்றன. 
பெண்ணுரிமை 

பெண்கல்வியும்‌, கைம்பெண்‌ மறுமணமும்‌ 
மறுக்கப்பட்ட காலத்தில்‌ பெண்களுக்காக 
இதழ்கள்‌ பெரிதும்‌ போராடின. இராஜாராம்‌ 
மோகன்ராய்‌ 'சம்பத்‌ கெளமுதி என்ற இதழில்‌ 
பெண்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகள்‌ 
குறித்து வன்மையாகக்‌ கண்டித்து எழுதினார்‌. 
குறிப்பாகப்‌ பெண்கள்‌ உடன்கட்டை ஏறுவதைத்‌ 
தீவிரமாக எதிர்த்தார்‌. இவரின்‌ முயற்சியால்‌ 
1829-இல்‌ வில்லியம்‌ பெண்டிங்‌ பிரபு 


ந] அறிவோம்‌ தெளிவோம்‌ 


(சல 
ஆ ண்‌ நட | ட dr 
உடன்கட்டை ஏறும்‌ வழக்கத்தை நீக்கினார்‌. 
தற்போது அனைத்துத்‌ துறைகளிலும்‌ 


பெண்களுக்குச்‌ சமஉரிமை வழங்கக்‌ கோரி 
இதழ்கள்‌ வெளிவருகின்றன. மேலும்‌, 
பெண்களுக்கென்றே இதழ்கள்‌ வெளிவருவதும்‌ 
குறிப்பிடத்தக்கது. 


குழந்தை நலம்‌ 

வளமான நாடு, நலமுடன்‌ வளரும்‌ 
குழந்தைகளாலேயே உருவாகும்‌. எனவே, 
குழந்தைகளின்‌ அறிவு வளர்ச்சியை 
மேம்படுத்தும்‌ நோக்கில்‌ சிறுவர்‌ இதழ்கள்‌ 
பல வெளிவருகின்றன. அவற்றில்‌ வெளியாகும்‌ 
படக்கதைகள்‌, விடுகதைகள்‌, குழந்தைகளின்‌ 
ஓவியங்கள்‌ ஆகியன அவர்களின்‌ 
படைப்பாற்றலை ஊக்குவிக்கின்றன. 


இவ்வாறு அன்றாட நிகழ்வுகளின்‌ 
பதிவுகள்‌, அறிஞர்களின்‌ படைப்புகள்‌, கல்வி, 
வேலைவாய்ப்பு, அரசியல்‌ செயல்பாடுகள்‌, 
தொழில்‌, பொருளாதார வளர்ச்சி நிலைகள்‌, 
சுகாதாரம்‌, சட்டம்‌ ஒழுங்கு பாதுகாப்பு 
நடைமுறைகள்‌ முதலிய அனைத்து வாழ்வியல்‌ 
கூறுகளையும்‌ வெளியிடுவதன்‌ மூலம்‌ 
சமூக முன்னேற்றத்திற்கான மிகச்சிறந்த 
காரணிகளாக இதழ்கள்‌ விளங்குகின்றன. 


தமிழ்ச்‌ சிற்றிதழ்கள்‌ 


ஒரு குறிப்பிட்ட குழுவிலிருந்து குறிப்பிட்ட வாசகர்களை நோக்கி வலிமையான சமூக நோக்கங்களோரு 


வெளியிடப்படும்‌ இதழ்களே சிற்றிதழ்கள்‌. இவை மாத, காலாண்டு, அரையாண்டு மற்றும்‌ ஆண்டு இதழ்களாக 


வெளிவருகின்றன. தமிழ்‌ இலக்கியப்போக்கில்‌ மாற்றங்களைச்‌ சிற்றிதழ்களே ஏற்பருத்தியுள்ளன. ஒரு வணிக 


இதழ்‌, தனக்குச்‌ சார்பான நிலையில்‌ அமைந்த பொழுதுபோக்கு எழுத்துகளை மட்ரும்‌ வெளியிரும்‌ நிலையில்‌ 


சிற்றிதழ்கள்‌, மக்களின்‌ வாழ்வியல்‌ பதிவுகளைத்‌ தாங்கி வரும்‌ சமூக மாற்றத்திற்கான கருத்தாயுதங்களாகத்‌ 


திகழ்கின்றன. தமிழின்‌ புகழ்பெற்ற சிற்றிதழ்களுள்‌ சில... மணிக்கொடி, கிராம ஊழியன்‌, கலாமோகினி, எழுத்து, 


கசடதபற, ழ, வானம்பாடி, இலக்கிய வட்டம்‌, சூறாவளி, சலங்கை, கலைமகள்‌, சுபமங்களா, கணையாழி, நிகழ்‌. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 197 


14-02-2019 172824 | | 


ஊடகவியலில்‌ தமிழ்‌ ஆளுமைகள்‌ 


பாரதியார்‌ (1882-1921) 
கருத்துப்படம்‌ 

தமிழ்‌ இலக்கியத்தின்‌ பல்வேறு துறைகளில்‌ 
புதுமைகளைத்‌ தொடங்கி வைத்த பாரதியார்‌, 
இதழியலிலும்‌ புத்தெழுச்சியை உருவாக்கிய 
பெருமைக்குரியவர்‌. 
கருத்துப்படம்‌ 

அன்றாடம்‌ நடைபெறும்‌ அரசியல்‌ சமூக 
நிகழ்வுகள்‌ மீதான எள்ளலும்‌ நகைச்சுவையும்‌ 
நிறைந்த திறனாய்வுக்‌ கருத்தின்‌ வரைகோட்டு 
ஓவியமேகருத்துப்படம்‌. கருத்துப்படம்‌ என்பதும்‌ 
ஒரு தலையங்கமாகவே கருதப்படுகின்றது. 
பல சொற்கள்‌ வெளிப்படுத்துவதை ஒரு 
கருத்துப்படம்‌ சில கோடுகளின்வழி எளிதில்‌ 
உணர்த்திவிடுகின்றது. ஆங்கிலத்தில்‌ 
'கார்ட்டூன்‌' (081000) என்று அழைக்கப்படும்‌ 
இது தமிழில்‌ கருத்துப்படம்‌, விகடசித்திரம்‌, 
வேடிக்கைசித்திரம்‌, கேலிச்சித்திரம்‌, 
விளக்கப்படம்‌, கூடார்த்த படம்‌ எனப்‌ 
பல்வேறு பெயர்களில்‌ அழைக்கப்படுகின்றது. 
இதனைப்‌ பாரதியார்‌ 'விகடசித்திரம்‌' என்று 
குறிப்பிடுகிறார்‌. 
இந்தியாவில்‌ கருத்துப்படம்‌ 

1850 ஆம்‌ ஆண்டு முதல்‌ தில்லியிலிருந்து 
வெளியான, 'தில்லி ஸ்கெட்ச்‌ புக்‌ (Delhi 
Sketch Book), என்ற இதழ்தான்‌ இந்தியாவில்‌ 
முதன்முதலில்‌ கருத்துப்படங்களை வெளியிட்ட 
இதழாகும்‌. வங்காளத்திலிருந்து வெளியான 
அமிர்த பஜார்‌ பத்திரிகா, தில்லியிலிருந்து 
வெளியான “இந்தியன்‌ பஞ்ச்‌, 'அவத்‌ 
பஞ்ச்‌ ஆகிய இதழ்களும்‌ தொடக்க கால 
கருத்துப்படங்களுக்காக அறியப்படுகின்றன. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 198 


198 


பாரதியின்‌ கருத்துப்படம்‌ 


தமிழில்‌ முதன்முதலில்‌ கருத்துப்படத்தை 
வெளியிட்டது பாரதி நடத்திய 'இந்தியா' 
(1907) இதழே ஆகும்‌. இதனைப்‌ பாரதி, "புதிய 
அபிவிருத்தி என்ற கட்டுரையில்‌ (13.3.1909) 
"தமிழ்நாட்டு வர்த்தமானப்‌ பத்திரிகைகளிலே 
நமது பத்திரிகையொன்றுதான்‌ 
விகடசித்திரங்கள்‌ பதிப்பித்து வருவதென்ற 
விஷயம்‌ நேயர்களுக்குத்‌ தெரிந்திருக்கும்‌ 
என்று குறிப்பிடுகின்றார்‌. மேலும்‌, அவர்‌ 
"அடுத்த வாரம்முதல்‌ தலைப்பக்கத்தில்‌ உள்ள 
ஒரு சித்திரம்‌ மட்டுமே அன்றி, பக்கத்துக்குப்‌ 
பக்கம்‌ உள்ள முக்கியமான வர்த்தமானங்களை 
விளக்குவதன்‌ பொருட்டு ஆங்காங்குச்‌ சிறிய 
படங்களும்‌ சித்திரங்களும்‌ போடுவதாக 
உத்தேசம்‌" என்றும்‌ குறிப்பிடுகிறார்‌. 


14-02-2019 172824 | | 


கருத்துப்படங்களின்‌ வழியாகச்‌ செய்திகளை 
எளிமையாகக்‌ கொண்டுசெல்ல முடியும்‌ என்று 
பாரதி நம்பினார்‌. 


மார்ட்டின்‌ லூதர்கிங்‌, தமது புரட்சிக்‌ 
கருத்துகளை ஜெர்மனியில்‌ பரப்புவதற்குக்‌ 
கருத்துப்படங்கள்‌ அடங்கிய துண்டுப்‌ 
பிரசுரங்களைப்‌ பயன்படுத்தினார்‌. 
அதேபோன்று, பாரதியும்‌ தமது 
கருத்துப்படங்கள்வழி அன்றைய அரசியல்‌, 
சமூகச்‌ சூழல்களையும்‌ சுட்டிக்காட்டி 
விடுதலைப்‌ போராட்டத்தில்‌ மக்கள்‌ 
பங்குபெறவேண்டும்‌ என்கிற உணர்வினை 
ஏற்படுத்தினார்‌.இக்கருத்துப்படங்களுக்காகவும்‌, 
கட்டுரைகளுக்காகவும்‌ 'இந்தியா' இதழுக்கு 
ஆங்கிலேய அரசு தடை விதித்ததிலிருந்து அவை 


மக்களிடையே ஏற்படுத்திய விழிப்புணர்வினை 
நம்மால்‌ புரிந்துகொள்ளமுடிகிறது. 


எவள்‌ ளையைரின்‌ சுரண்டலை 
வெளிக்காட்டிய படங்கள்‌ 

ஆங்கிலேயர்கள்‌ ஆண்டுக்கு 45 கோடி 
ரூபாய்க்கும்‌ குறையாமல்‌ இந்தியாவிலிருந்து 
உறிஞ்சிவிடுகிறார்கள்‌ என்பதைக்‌ குறிக்கும்‌ 
வகையில்‌ சித்திரம்‌ ஒன்றையும்‌ (இந்தியா 
இதழ்‌ - 8.9.1906). இந்தியர்களை எலும்பும்‌ 
தோலுமாகவும்‌ வெள்ளையர்களைச்‌ 
செல்வச்செழிப்புடனும்‌ அமைத்து, இந்தியாவின்‌ 
நிலையை விளக்கியிருந்தார்‌. 


பர 


அயா 


9081-6-8 


டத்தில்‌ தக்லொச்திலுள்ள அல்‌இலயர்கள்‌ ॥ வருஃ9ச்இிர்கு 45 சோடி ரூபாய்சனை 
உறி. இசைச்‌ செல்வாய்‌ விவரிக்ச த. இக்தமா போச்சா தத்நிலிருர்து 
பார்த்து இந்தியர்கள்‌ சம்‌ கண்ணீர்‌ வீட்டழுெர்கள்‌, டியோ பாலம்‌ ! 


சுதந்திர விடியல்‌ 

எங்கு உரிமை மறுக்கப்படுகின்றதோ 
அங்குப்‌ புரட்சி எழும்‌ என்ற கருத்திற்கேற்ப 
ஆங்கிலேயர்களின்‌ அடக்குமுறைகளால்‌ 


| | 11th Advance Tamil - FINAL.indd 199 


இந்தியாவில்‌ விடுதலை உணர்வு 
மேலோங்கியது. கடுமையான சட்டங்கள்‌ என்ற 
கோழி, குப்பைமேட்டிலிருந்து கூவுகின்றது. 
இக்கோழியின்‌ குரலைக்‌ கேட்டவுனே சுதந்திர 
சூரியன்‌ உதிப்பது போன்ற (19.12.1908) சித்திரம்‌ 
வரைந்தார்‌. இவ்வாறு சித்திரங்களின்வழி, 
மக்களுக்குச்‌ சுதந்திர உணர்வை ஊட்டினார்‌. 


ஈச்சட்டக்சள்‌!! என்ற சோழி ௫ப்பைமேட்டிலேதிச்‌ கூவு. 


அஎரர்சன்‌ (தரர்‌ ௩ ச்சட்போசிததென்று செரிர்துகொ 


ரர்‌ காணத 


பொருளாதாரம்‌ சார்ந்த படங்கள்‌ 


பாரதியார்‌ ஒரு பன்முக ஆளுமைத்‌ தன்மை 
கொண்டவர்‌. அவருடைய பொருளாதார அறிவு 
வியக்கத்தக்கது. 'பஞ்சம்‌' என்ற தலைப்பில்‌ 
சித்திரம்‌ வரைந்து, அதில்‌ பஞ்சத்திற்குக்‌ 
காரணம்‌ பருவநிலை மாற்றம்‌ இல்லை. 
இந்திய உற்பத்திப்‌ பொருள்கள்‌ அனைத்தையும்‌ 
வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதுதான்‌ 
என்பதைத்‌ தெளிவாக உணர்த்தியுள்ளார்‌. 


ஆங்கிலேய அரசின்‌ வரிவிதிப்புச்‌ சார்ந்து 
30.03.1907-இல்‌ இந்திய யானையும்‌ ஸர்க்கார்ப்‌ 
பாகனும்‌' என்னும்‌ தலைப்பில்‌ வெளியான 
கருத்துப்படம்‌ மக்களிடையே பெரிதும்‌ 
பேசப்பட்டது. அமைதியும்‌, பலமும்‌ கொண்ட 
இந்தியா என்ற யானையின்மீது சுங்கவரி, 
நிலவரி, தொழில்வரி, வருமான வரி முதலிய 
சுமக்க முடியாத வரிச்சுமைகளை ஏற்றி, 
அதன்‌ கழுத்தின்மீது அமர்ந்து ஜான்‌ புல்‌ துரை 
(ஆங்கிலேய அரசு) சவாரி செய்வதுபோல 


14-02-2019 172824 | | 


இக்கருத்துப்படம்‌ அமைந்துள்ளது. இதில்‌ 
சிறு வரிச்சலுகையாக உப்பு மூட்டையைத்‌ 
தூக்கி எறிந்துவிட்டுப்‌ பெரிய சுமையைக்‌ 
குறைத்துவிட்டதாக ஆங்கில அரசு 
மகிழ்வதாகவும்‌, யானை தன்‌ மனத்திலே என்ன 
எண்ணம்‌ வைத்திருக்கிறதோ யார்‌ அறிவார்‌? 
என்ற வினாவையும்‌ பாரதி படவிளக்கத்தில்‌ 
குறிப்பிட்டு எழுதியுள்ளமை அவரது நுட்பமான 
வெளிப்பாட்டு உத்தியைக்‌ காட்டுகிறது. 


படம்‌ 33 ௬ 29-1-1909 


வதி 'மரதரனம்‌ கொடுக்‌?) சபா ! ஆனால்‌ சோத்தைத்தான்‌ பு மளில்கொம.. பாய்லர்‌, 


பாரதியின்‌ கருத்துப்படங்கள்‌ ௯ 93 


ngLS lewsg உட pra 


ம ப்பாப்ப்டா SUL 
. 


அக்கை கன்‌ 


© ning 


1, 
109-000 


[a] 


நற * முராத்‌ ஒழுகுயா. 


சுதேசி ஒளிக்கு அஞ்சும்‌ ஆந்தைகள்‌ 
மிதவாதிகளை எள்ளி நகையாடுதல்‌ 

போலவும்‌, ஆங்கிலேய அரசை விமர்சிப்பது 

போலவும்‌ கருத்துப்படங்கள்‌ அமைந்திருந்தன. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 200 


© | ன க | | || 


நாடு விரைந்து சுதந்திரம்‌ அடைய 
போராடியவர்களுக்கு முட்டுக்கட்டை போட்‌! 
மிதவாதிகளைப்‌ பாரதி தயக்கமின்றி எதிர்த்து 
எழுதினார்‌. சித்திரம்‌ ஒன்றில்‌ அவர்களைச்‌ 
'சுதேசி ஒளிக்கு அஞ்சும்‌ ஆந்தைகள்‌' என்று 
பழித்தார்‌. இவர்களை நிதானக்‌ கட்சியினர்‌, 
பழைய கட்சியினர்‌ என்று அழைத்தார்‌. 
அத்துடன்‌ உலக அரசியல்‌ நிகழ்வுகளைக்‌ 
கூறியும்‌ மிதவாதிகளை விமர்சித்தார்‌. 
"கொட்டினால்‌ தேள்‌ கொட்டாவிட்டால்‌ 
பிள்ளைப்பூச்சி' (23.3.1907) என்று அமெரிக்கா, 
ஜப்பான்‌ நாடுகளின்‌ அரசியல்‌ சூழ்ச்சிகளைப்‌ 


படம்‌ பிடித்துக்காட்டியுள்ளார்‌. 


புதுவை 100 அம்டேயர்சி 17௨ லண cE உ இ: 2: 
7 "தேய ஒனிச்கு அம்சம்‌ ஆத்தைகள்‌: 


சென்னப்பட்டணத் துக்‌ கன்வென்ஷன்‌ காங்ரெண்‌ சத்‌.இரவின ச்சத்ரைம்‌ காண்க, 


சுதேசிக்‌ கப்பலின்‌ கருத்துப்படம்‌ 

பாரதியின்‌ கருத்துப்படங்களில்‌ 
தமிழகத்தைக்‌ குறித்த படங்கள்‌ மிகவும்‌ குறைவு. 
இதற்குக்‌ காரணம்‌, பாரதியின்‌ கனவு தேசியமே. 
ஆனால்‌, சுதேசிக்கப்பலின்‌ தேவையை உணர்ந்து 
நான்கு படங்களை வரைந்துள்ளார்‌. இதில்‌ 
மூன்று படங்கள்‌ சுதேசிக்கப்பலுக்கு உதவுவது 
நமது கடமை என்பதனை வலியுறுத்தும்‌ 
விதமாக அமைந்துள்ளது. ஒன்றில்‌ பாரதமாதா 
தம்‌ மக்களிடம்‌ "இதற்கு உதவுங்கள்‌" என்று 
கூறுவதாக அமைத்திருக்கின்றது. 


200 


ஓ 14-02-2019 172824 | | 


தரத்துக்கு, சுதேசிக்‌ கப்பல்‌. 


அகச்சஞண்டாகும்‌, இஅகாம்க, 


ள்‌ அததாச்சு! 
*னக்சள்‌ _ததாள்சு (சத்திரகீனக்ாத்தைக்‌ காண்க 


பாரதியின்‌ கருத்துப்படக்‌ கனவு 
முழுவதும்‌ கேலிச்சித்திரம்‌ அடங்கிய 

இதழையும்‌ வெளியிடும்‌ எண்ணம்‌ பாரதிக்கு 

இருந்தது. மேலும்‌, 'இந்தியா' இதழில்‌ முதல்‌ 


ட அறிவோம்‌ தெளிவோம்‌ 


ட] 


பக்கச்‌ சித்திரம்‌ மட்டுமல்லாது ஒவ்வொரு 
பக்கத்திலும்‌ உள்ள முதன்மை நிகழ்வுகளை 
விளக்கும்‌ பொருட்டும்‌ சித்திரம்‌ வரைவதற்குத்‌ 
தாம்‌ எண்ணியுள்ளதாகவும்‌ பாரதி கூறுகிறார்‌. 
(இந்தியா இதழ்‌- 13.3.1909). 
கருத்துப்படத்தின்‌ வெற்றி 

கருத்துப்பட வடிவத்தினை இவ்வளவு 
வெற்றிகரமாகப்‌ பயன்படுத்திக்‌ காட்டியவர்‌ 
பாரதியே. கருத்துப்படங்களுக்காகவே 
'இந்தியா இதழினை அனைவரும்‌ விரும்பிப்‌ 
படித்தனர்‌. பாரதியின்‌ கருத்துப்படங்களைப்‌ 
பற்றிப்‌ பாரதிதாசன்‌ எழுதும்போது, "அந்தச்‌ 
சித்திரம்தான்‌ முதலில்‌ என்னை அவர்தம்‌ 
பரிவாரங்களின்‌ பக்கமாக இழுத்தது. அந்தச்‌ 
சித்திரம்தான்‌ என்னை இன்னாரென்று 
எனக்குக்‌ கூறிற்று என்று கூறுவதிலிருந்து, 
பாரதியின்‌ கருத்துப்படத்திற்குக்‌ கிடைத்த 
வெற்றியினை நாம்‌ அறியலாம்‌. 


இந்திய அளவிலான இதழியல்‌ படிப்புகளை வழங்கும்‌ கல்வி நிறுவனங்களுள்‌ சில..... 


1. வெகுமக்கள்‌ தொடர்புக்கான இந்திய நிறுவனம்‌, புது தில்லி. (nian Institute of Mass Communication. 


New Delhi.) 


2. இதழியல்‌ மற்றும்‌ நவீன ஊடகங்களுக்கான இந்திய நிறுவனம்‌, பெங்களூரு (nian Institute of 


Journalism and News Media, Bangalore.) 


3. முதுரா தகவல்‌ தொடர்பு நிறுவனம்‌, அகமதாபாத்‌ (Mப்பாa Institute of Communications, Ahamadabad.) 
4. ஆசிய இதழியல்‌ கல்லூரி, சென்னை. (Asian College of Journalism, Chennai.) 
5. சிம்பியோசிஸ்‌ தகவல்‌ தொடர்பு நிறுவனம்‌, புனே. (Symbiosis Institute of Mass Communication. 


Pune.) 


6. சேவியர்‌ தகவல்‌ தொடர்பு நிறுவனம்‌, மும்பை (Xavier Institute of Communication, Mumbai.) 
7. எ.ஜெ. கித்வாய்‌ மக்கள்‌ தொடர்பு ஆராய்ச்சி, ஜமியா, புதுதில்லி. (AJ Kidwai Mass Communication 


Research, Jamia, New Delhi.) 


8. மனோரம்மா தகவல்‌ தொடர்புப்‌ பள்ளி, கோட்டயம்‌, கேரளா. (Manoramma School of Communication, 


Kottayam, Kerala) 


௨. இந்தியத்‌ திரைப்படம்‌ மற்றும்‌ தொலைக்காட்சி நிறுவனம்‌, புனே. 


(Film and Television Institute of India, Pune.) 


10. டைம்ஸ்‌ இதழியல்‌ பள்ளி, புதுதில்லி. (11௨5 School of Journalism, New Delhi.) 


11. திரைப்படக்‌ கல்லூரி, அடையாறு, சென்னை. 


12. அண்ணா பல்கலைக்‌ கழகம்‌, சென்னை ( ஊடக அறிவியல்‌ துறை) 
13. மனோன்மணியம்‌ சுந்தரனார்‌ பல்கலைக்‌ கழகம்‌, திருநெல்வேலி. 
14. ஸ்யாம்‌ இந்திய அரசு நிறுவனம்‌ (இணையவழிக்‌ கல்வி) 


| | 11th Advance Tamil - FINAL.indd 201 


14-02-2019 172824 | | 


பெரியார்‌ (1879 - 1973) 
எழுத்துச்‌ சீர்திருத்தம்‌ 
பெரியாரின்‌ வாழ்க்கை, சமுதாயச்‌ 
சீர்திருத்தத்திற்கான வரலாறாகும்‌. சமயமற்ற, 
சாதிபேதமற்ற ஒரு சமத்துவச்‌ சமுதாயமாக 
நாடு திகழவேண்டும்‌ என்பதே பெரியாரின்‌ 
குறிக்கோளாக இருந்தது. 


அவரது குறிக்கோள்களை நிறைவேற்ற, 
ஆட்சியில்‌ பங்கேற்காமல்‌ ஆட்சியாளர்களை 
இயக்கிய ஆளுமையாகத்‌ திகழ்ந்தார்‌. 
அவரின்‌ கொள்கைகளை மக்களிடையே 
கொண்டுசேர்க்கப்‌ பயன்பட்ட கருவிகள்‌ 
இரண்டு; ஒன்று மேடைப்பேச்சு; மற்றொன்று 
எழுத்து. மேடைப்பேச்சு, அவரது நேரிடையான 
களப்பணிக்கு உதவியது. எழுத்து, அவரது 
கொள்கைகளை மிகப்பெரிய வீச்சில்‌ 
மக்களிடையே கொண்டு சென்றது. தமது 
எழுத்துகளை வெளியிடத்‌ தாமே இதழ்களைப்‌ 
பொறுப்பேற்று நடத்தியதன்மூலம்‌, அவர்‌ 
ஒரு புரட்சிகரமான இதழாளராகவும்‌ 
அறியப்படுகிறார்‌. 


தமிழகத்தில்‌ இதழ்களின்‌ தாக்கத்தால்‌ 
மக்களையும்‌, தலைவர்களையும்‌ 
ஒருங்கிணைத்ததில்‌ பெரியாருடைய 
இதழ்ப்பணி முதன்மையானது. எதனையும்‌ ஏன்‌? 
எதற்கு? எப்படி? என்று ஆய்வுக்கு உட்படுத்தும்‌ 
பகுத்தறிவை மக்களிடம்‌ வளர்ப்பதையே ஓர்‌ 


இதழாளராக, பெரியார்‌ தமது நோக்கமாகக்‌ 
கொண்டிருந்தார்‌. 


பெரியாரும்‌ இதழ்ப்பணியும்‌ 


பெரியார்‌, நாட்டின்‌ சமூக, அரசியல்‌, 
பொருளாதாரக்‌ கொள்கைகளைப்பற்றி மிக 
விரிவான பரப்புரைகளை மேற்கொண்டார்‌. 
அவரின்‌ சுயமரியாதை, 
பெண்ணுரிமை, வகுப்புரிமை போன்ற 
பரப்புரைகளை வெளியிட எந்த இதழும்‌ 
முன்வரவில்லை. எனவே, தெளிவும்‌ திட்பமும்‌ 


சமதருமம்‌, 


உடைய நோக்கத்தினை மக்களிடையே 
கொண்டுசெல்லவேண்டும்‌ என்று விரும்பிய 
பெரியார்‌ நாளிதழ்‌ ஒன்றைத்‌ தொடங்க 
எண்ணினார்‌. 1922இல்‌ கோயம்புத்தூர்‌ 


சிறையில்‌ தம்‌ நண்பர்‌ தங்கப்பெருமாளோடு 
இருக்கும்போது, 'குடி அரசு என்னும்‌ 
பத்திரிகையைத்‌ தொடங்க முடிவு செய்தார்‌. 
அதன்படி 02.05.1925 முதல்‌ 'குடி அரசு வார 
இதழைத்‌ தொடங்கினார்‌. 


1935இல்‌ நீதிக்கட்சிக்காக, வாரம்‌ 
இருமுறை ஏடாகத்‌ தென்னிந்திய நலஉரிமைச்‌ 
சங்கத்தாரால்‌ தொடங்கப்பட்ட 'விடுதலை', 
சிறிதுகாலம்‌ கழித்து, பெரியாரின்‌ பொறுப்பிற்கு 
வந்தது. பின்னர்‌, அது நாளிதழாக மாற்றம்‌ 
பெற்றது. பெரியார்‌ பல்வேறு இதழ்களில்‌ 
பணியாற்றினாலும்‌ 'குடி அரசு' இதமும்‌, 


கனவான 
( “மத்தரந்தில்‌ எணக்கு நம்பிக்கையில்லை தட்‌ நவவி 
ஜபந்இனால்‌ மழை பேவ்ஸிக்க இயலாது? என உ 
்‌ இருகாரு நல்லி விட்டிகி ஆதா சண்டே தேர்தலில்‌ 
செதில்‌ கணு 3 


ல்‌ நல்‌ 


1211 1 


be 


i 


202 


| | 11th Advance Tamil - FINAL.indd 202 ஓ 14-02-2019 17:28:25 | | 


'விடுதலை' இதமுமே அவரின்‌ முழுமையான 
மனக்கருத்தை வெளிப்படுத்தின. 


தாம்‌ பகுத்தறிந்து கண்டதைப்‌ பிறருக்குச்‌ 
சொல்லுதல்‌, இதழ்களின்‌ மூலம்‌ கொள்கையை 
விளக்கி ஒத்த கருத்துடைய மக்களை 
ஒருங்கிணைத்தல்‌ ஆகியவற்றின்‌ அடிப்படையில்‌ 
குடி அரசு, விடுதலை இதழ்களில்‌ எழுதி 
வந்தார்‌. மேலும்‌ புரட்சி, பகுத்தறிவு, ரிவோல்ட்‌ 
(ஆங்கிலம்‌) ஆகிய இதழ்களையும்‌ நடத்தினார்‌. 


பெரியார்‌ குடி அரசு, விடுதலை ஆகிய 
இதழ்களில்‌ பெண்‌ விடுதலை, இந்தியச்‌ சமூக 
அமைப்பு, அதில்‌ பிற்படுத்தப்பட்டோரின்‌ நிலை, 
சுயமரியாதையோடு கூடிய அரசியல்‌ சுதந்திரம்‌, 


பக்த குட நக 
R. No, M. 2041 றட ARASU” தளிப்பிரதி விலை ஒரு அணா 


முடிக 


சுப்௦ககுள்‌ வரியா ர அவதார எல ள்‌ வெளிவரும்‌. 


மெய்ப்பொருள்‌ தில்‌ சின ந. செ. 8டத்சாராி. 
கத்லி அ ட்‌ ப தம்‌ 
மானை 13, ஈரோடு வெருதான்யனு கததி மீ 5௯, (80-11-1938). { ad 1 


" தமிழ்‌ நாட த்‌ ன்ற ல்‌ 


rd 
ல 


௫௪ கட்டர்கிதகு. 


ல்‌ | 118114 
ப] i 


81% 
பி 
814 


| ra 
so EE 
El 


2 
பி i iit 


"நான்‌ சாதாரணமாக ஒரு வெறும்‌ 
பேச்சாளியல்ல அல்லது விஷயங்களை 
எல்லாம்‌ படித்து அறிந்து மக்களுக்கு எடுத்துச்‌ 
சொல்லும்படியான படிப்பாளியும்‌ அல்ல 
நான்‌ ஒரு கருத்தாளி. உலகத்தைப்‌ பார்த்து, 
எப்படி நடந்தால்‌ அவர்களுக்கும்‌, நாட்ருக்கும்‌ 
நல்லது என்று நான்‌ சொந்தமாகக்‌ கொண்ட 
கருத்தினைக்‌ கூறிவருபவன்‌ " என்றும்‌ 


"என்னைப்‌ பொருத்த வரையிலும்‌, நான்‌ என்றும்‌ 


கட்சிக்காரனாக இல்லை. எப்பொழுதும்‌ நான்‌ 
ஒரு கொள்கைக்காரனாகவே இருந்தேன்‌" 
என்றும்‌ தனது விருதலை இதழில்‌ பெரியார்‌ 
எழுதியுள்ளார்‌. இதிலிருந்து அவர்‌ மக்களிடம்‌ 
தாம்‌ சிந்தித்த கருத்துகளை அவர்களின்‌ நலம்‌ 
சார்ந்து கூறுபவர்‌ என்பது நமக்குப்‌ புலனாகிறது. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 203 


203 


சமயம்‌ சார்ந்த கருத்தாடல்கள்‌, பொருளியல்‌ 
கொள்கை போன்றவற்றை எழுதியதன்‌ 
மூலம்‌ மிகச்சிறந்த எழுத்தாளராகவும்‌ 
அறியப்படுகிறார்‌. 
பெரியாரின்‌ எழுத்துச்‌ சீர்திருத்தம்‌ 
உலகில்‌ நடைமுறையில்‌ உள்ள 
பெரும்பாலான மொழிகள்‌ ஓசை, குறியீடு, 
வடிவம்‌, எழுத்துகள்‌ குறைப்பு, தேவையான 
எழுத்துகள்‌ சேர்ப்பு ஆகிய செயல்களால்‌ 
தொடர்ந்து மாறுதல்‌ அடைந்துகொண்டே 


இருக்கின்றன. வளர்ந்து வரும்‌ நவீன 
காலகட்டத்தின்‌ தேவைக்கேற்பத்‌ தமிழ்‌ 
மொழியில்‌ குறிப்பாக, அதன்‌ எழுத்துருக்களில்‌ 
மாற்றங்கள்‌ தேவை என்று பெரியார்‌ கருதினார்‌. 


தமிழைக்‌ கற்போர்‌ மற்றும்‌ 
பயன்படுத்துவோர்க்கு எளிமையாகவும்‌ சுமை 
இல்லாமலும்‌ எழுத்துருக்கள்‌ இருக்கவேண்டும்‌. 
மேலும்‌ தமிழை விரைவாகவும்‌ வடிவ 
ஒழுங்கோடும்‌ அச்சிடுவதற்கு எழுத்துருக்களில்‌ 
மாற்றம்‌ செய்ய வேண்டிய தேவையை அவர்‌ 
வலியுறுத்தினார்‌. 


பெரியாரின்‌ எழுத்துச்‌ சீர்திருத்தப்‌ 
பரிந்துரை 

உயிர்மெய்‌ எழுத்துகளான 18 
எழுத்துகளிலும்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ உள்ள 
இ-கரம்‌, ஈ-காரம்‌, உ-கரம்‌, ஊ-காரம்‌ 
ஆகிய நான்கு ஓசைகள்‌ கலந்த எழுத்துகள்‌ 
தனித்தனி வடிவத்தில்‌ அதாவது கி, கீ கு, கூ 
என்றமைந்த முறையில்‌ தனித்தனியாக (18 ௩4) 
72 எழுத்துருக்களாக இருந்து வருகின்றன. 


இந்தத்‌ தனித்தனி வடிவங்கள்‌ 
தேவையில்லை அனைத்து உயிர்மெய்‌ 
எழுத்துகளுடனும்‌ ஆ-காரம்‌, ஏ-காரம்‌ ஆகிய 
ஓசைகளுக்கு £, ே ஆகிய குறியீடுகளைச்‌ 
சேர்த்து கா, கே என்று ஆக்கிக்கொள்வதுபோல 


கி, கீ கு, கூ ஆகிய ஓசைகளுக்கும்‌ நாம்‌ 
தனிப்பட்ட ஒரு குறியீட்டைச்‌ சேர்த்துக்கொள்ள 
முடியும்‌. 

எழுத்துக்காட்டாக ஐ, ஷ ஸ போன்ற 
வடமொழி எழுத்துகளோடு உ -கர, ஊ-கார 
ஓசைகளுக்கு கு, கூ போன்ற குனி எழுத்துகள்‌ 


14-02-2019 172825 | | 


இல்லாமல்‌ உ-கரத்துக்கு * என்ற குறியையும்‌ 
ஊ-காரத்துக்கு? என்ற குறியையும்‌ பயன்படுத்தி 
ஜு, ஜூ, ஷு, ஷூ, ஸு, ஸூ, ஹு, ஹூ என்றவாறு 
ஏற்படுத்தியிருக்கிறார்கள்‌. 


அதுபோல்‌ தமிழ்‌ எழுத்துகளிலும்‌ கி, கீ, 
கு, கூ போன்றவற்றோடு *,-9 என்ற குறிகளைச்‌ 
சேர்த்தால்‌ அச்சில்‌ 72 தனி எழுத்துகள்‌ 
தேவையில்லை என்பதோடு தமிழ்‌ கற்கும்‌ 
மாணவர்களுக்கும்‌ சுமை குறையும்‌ என்று 
பெரியார்‌ கூறியுள்ளார்‌. 
பெரியார்‌ நடைமுறைப்படுத்திய எழுத்துரு 
மாற்றம்‌ 

பெரியார்தாம்‌ நடத்திய பகுத்தறிவு இதழில்‌ 
(30.12.1934) தாம்‌ மேற்கொள்ளப்போகும்‌ 


ணை - அணை 


ட -. (சலதச மணத்‌ 
டை 1 கே [சன்ளோட - கள்ளோட 
ட க ட SE CET | 


ட ௭. | ௭ CET 
ட உ எ LE, | 
ட ட | சே [சந்ரட - ச்சோ 
ண னை காண அனை [எனா ட்ட ன்‌ 
டக. CET 
ட ஷு | செ [என்ட - என்னொடு 


னோ னோ என்னோடு - என்னோடு 


எழுத்துரு மாற்றங்கள்‌ குறித்து அறிவித்தார்‌. 
அதற்கு அடுத்த இதழிலிருந்து அட்டவணையில்‌ 
உள்ளபடி எழுத்துருக்களை மாற்றம்‌ செய்து 
பதிப்பித்தார்‌. 


டி.எஸ்‌.சொக்கலிங்கம்‌ (1899 - 1966) 


தலையங்கம்‌ 


1934இல்‌ தினமணி நாளிதழ்‌ 
தொடங்கப்பட்டபோதுஅதன்‌ முகல்‌ ஆசிரியராகப்‌ 
பொறுப்பேற்றவர்‌ டி.எஸ்‌.சொக்கலிங்கம்‌. இவர்‌, 
தமது தலையங்களுக்காகவும்‌, கட்டுரைகள்‌ 
மற்றும்‌ கருத்துப்படங்களுக்காகவும்‌ 
அறியப்படுகிறார்‌. நாளிதழ்கள்‌ என்பவை 
வீடு வீடாகச்‌ சென்று விற்கும்‌ பொருளாக 
இல்லாமல்‌ மக்கள்‌ முந்திச்‌ சென்று வாங்கும்‌ 
தன்மையுடையதாக இருத்தல்‌ வேண்டும்‌ என்று 
கருதினார்‌. 
இதழாளராகவும்‌ எழுத்தாளராகவும்‌ 


விளங்க ஆங்கிலத்திலும்‌ தமிழிலும்‌ 
புலமையுடையவராய்‌ இருத்தல்‌ வேண்டும்‌ 


என்ற கருத்தாக்கத்தை உடைத்தார்‌. மக்கள்‌ 


செய்யவேண்டியதைத்‌ தலையங்கம்‌ மூலம்‌ 
உணர்த்தும்‌ ஆற்றல்‌ இவரின்‌ எழுத்துகளில்‌ 
இருந்தது. 

மக்களாட்சி உரிமைகளைக்‌ காக்கும்‌ 
இதழியல்‌ பணியில்‌ வருமானம்‌ குறைவாக 
இருந்தாலும்‌ அதில்‌ மகிழ்ச்சி கண்டார்‌. காந்தி, 
தினமணி, தினசரி, ஜனயுகம்‌, நவசக்தி போன்ற 
இதழ்களில்‌ பணியாற்றினார்‌. தம்‌ நாளிதழ்‌ 


வளர வேண்டும்‌ என்பதைவிட மக்களைப்‌ 


| | 11th Advance Tamil - FINAL.indd 204 


பாதிக்கும்‌ சிக்கல்கள்‌ தீரவேண்டும்‌ என்பதே 
இவரின்‌ முதன்மை நோக்கமாக இருந்தது. 


1934ஆம்‌ ஆண்டு 'காந்தி' இதழில்‌ பீகார்‌ 
நிலநடுக்கத்தையொட்டி, சர்க்கார்‌ எங்கே?' என்ற 
தலைப்பில்‌ தலையங்கம்‌ எழுதினார்‌. இதனால்‌, 
ஆங்கிலேய அரசு இவர்‌ மீதும்‌ இவ்விதழின்‌ 
மீதும்‌ தேசத்துரோகக்‌ குற்றம்சாட்டி வழக்கு 
தொடர்ந்தது. இவ்வழக்கில்‌ முன்பிணை 
(முன்ஜாமின்‌) வழங்கப்படாததால்‌ சென்னை 
உயர்நீதிமன்றத்தில்‌ அவர்‌ மேல்முறையீடு 
செய்து வெற்றி பெற்றார்‌. இவர்‌ தினசரி 
என்ற நாளிதழில்‌ 'ராஜபாட்டை' என்ற 


204 


14-02-2019 172825 | | 


தலைப்பில்‌ எழுதிய அரசியல்‌ சிந்தனைக்‌ 
கட்டுரைகளும்‌, 'ஊதல்‌, உண்ணல்‌, உறிஞ்சல்‌' 
என்ற தலைப்பில்‌ தொடர்ச்சியாக எழுதிவந்த 
எழுத்தோவியங்களும்‌ பரவலான வரவேற்பைப்‌ 
பெற்றன. 


லியோ டால்ஸ்டாயின்‌ புகழ்பெற்ற 
'போரும்‌ அமைதியும்‌' நாவலைத்‌ தமிழில்‌ 
மொழிபெயர்த்தார்‌. இதழாளர்களுக்குப்‌ 
பயன்படும்‌ வகையில்‌ ஆங்கில - 
தமிழ்‌ அகராதியை உருவாக்கினார்‌. 
விடுதலை போராட்டக்‌ காலத்தில்‌ டி.எஸ்‌. 
சொக்கலிங்கத்தின்‌ தலையங்கங்களும்‌, 
கட்டுரைகளும்‌ வீறுமிக்க வகையில்‌ அமைந்து 
மக்களிடையே விடுதலைவேட்கையைத்‌ 
தூண்டின. தமது தலையங்கங்களுக்காகத்‌ 
தினமணி புகழ்பெற்றிருப்பதற்கு மூலகாரணமாக 
அமைந்தவர்‌ டி.எஸ்‌.சொக்கலிங்கம்‌ என்றால்‌ 
மிகையாகாது. 


ஆங்கிலலேய அரசைப்‌ 
பணியவைத்தவர்‌ 


குற்றாலம்‌ அருவியில்‌ 
வெள்ளையரைச்‌ தவிர வேறு யாரும்‌ 
குறிப்பிட்ட நேரத்தில்‌ குளிக்கக்கூடாது 
என்ற அறிவிப்புப்‌ பலகையைத்‌ 
தொங்கவிட்டிருந்தார்கள்‌. அந்தப்‌ 
பலகையை எடுக்க வேண்டுமென்று 
சொக்கலிங்கம்‌ அறப்போர்‌ நடத்தினார்‌. 
இருபதே வயது நிறைந்திருந்த டி.எஸ்‌. 
சி.யின்‌ அறப்போராட்டத்துக்கு மக்கள்‌ 
ஆதரவு வலுத்தது. நாடெங்கும்‌ இந்த 
அறப்போராட்டச்‌ செய்தி பரவியது. 
"தேச பக்தன்‌" நாளிதழ்‌, இளைஞர்‌ 
சொக்கலிங்கத்தின்‌ போராட்டத்தை 
ஆதரித்து எழுதியது. இக்கிளர்ச்சிக்கு 
ஆங்கிலேய அரசு பணிந்தது. உடனே அந்த 
அறிவிப்புப்‌ பலகை அகற்றப்பட்டது. 


சி.பா. ஆதித்தனார்‌ (1905 - 1981) 
மொழிநடை 


ஒரு செய்தித்தாள்‌ என்பது, மெத்தப்‌ 
படித்தவர்களுக்கு மட்டுமல்லாது சாதாரண 
வாசகனுக்கும்‌ சென்று சேர வேண்டுமென்றால்‌ 
அது எளிய மொழிநடையில்‌ இருக்கவேண்டியது 
இன்றியமையாததாகும்‌. பேச்சுத்தமிழைக்‌ 
கொச்சை நீக்கி, மக்களின்‌ மொழியில்‌ 
எழுதவேண்டும்‌ என்பது, ஆதித்தனார்‌ தமது 
நாளிதழ்களுக்காக ஏற்படுத்திய பொன்விதி. 


ஜவஹர்லால்‌ நேருவின்‌ வியப்பு 


1951-52இல்‌ இந்தியாவில்‌ முதல்‌ பொதுத்‌ 
தேர்தல்‌ நடைபெற்றபோது தினத்தந்தி நாளிதழ்‌ 
3 இலட்சத்திற்கும்‌ மேலாக விற்பனையானது. 
பத்திரிகைப்‌ பதிவாளரின்‌ அறிக்கையில்‌ இந்த 
விவரங்களைப்‌ படித்த நேரு வியப்படைந்து, 
'தமிழ்‌ ஒரு மாநில மொழி, அப்படியிருந்தும்‌ 
இந்தியப்‌ பத்திரிகைகளைவிடத்‌ தமிழ்ப்‌ 
பத்திரிகைகள்‌ அதிகம்‌ விற்பனையாகின்றன . 


இதற்குக்‌ காரணம்‌ என்ன என்று 
அலுவலர்களிடம்‌ விசாரித்தார்‌. "தினத்தந்தி, 
ராணி ஆகிய சி.பா. ஆதித்தனாரின்‌ இதழ்கள்‌ 


அனைவராலும்‌ புரிந்துகொள்ளக்கூடிய 


| | 11th Advance Tamil - FINAL.indd 205 


205 


பேச்சுத்‌ தமிழில்‌ நடத்தப்படுகின்றன. ஆகவே 
அவை அதிகமாக விற்பனை ஆகின்றன என்று 
நேருவிடம்‌ தெரிவித்தார்கள்‌. 


அதன்பின்‌ நடந்த பத்திரிகை 
ஆசிரியர்கள்‌ மாநாட்டில்‌ இதுபற்றி நேரு 
குறிப்பிடும்போது, "தமிழ்ப்‌ பத்திரிகைகள்‌ 
எளிய நடையில்‌ எழுதப்படுவதால்‌ அதிகமாக 
விற்பனையாகின்றன. இந்தியப்‌ பத்திரிகைகள்‌ 


கடினமான இலக்கியநடையைக்கையாள்வதால்‌ 
குறைவாக விற்பனையாகின்றன. அவர்கள்‌ 
எழுதுவதை என்னால்கூடப்‌ புரிந்துகொள்ள 
முடிவதில்லை. அவர்கள்‌ கடின நடையைக்‌ 


14-02-2019 172825 | | 


படிப்போம்‌ சுவைப்போம்‌ 


சி.பா. ஆதித்தனாரின்‌ பத்திரிகை எழுத்தாளர்‌ கையேட்டிலிருந்து ... 


கள்ள ரூபாய்‌ நோட்ருச்‌ செய்தியை எழுதும்போது 'கத்தை கத்தையாக நோட்ரு அச்சடிப்பு' என்றும்‌ 
அரசாங்கம்‌ நோட்ரு அச்சடிக்கும்போது 'கோடிக்கணக்கில்‌ ரூபாய்நோட்ரு அச்சடிப்பு' என்றும்‌ சொல்லவேண்டும்‌. 


மாவட்டத்‌ தலைநகரங்களில்‌ உள்ள தலைமை ஆஸ்பத்திரியைப்‌ 'பெரிய ஆஸ்பத்திரி' என்று எழுதவேண்டும்‌. 


மாஜி மந்திரி சேலம்‌ ஜில்லாவுக்கு வருகை தந்தபோது இந்தப்‌ பிரச்சினை சீக்கிரமே விவாதிக்கப்பரும்‌ 


என்றும்‌ ஹர்த்தால்‌ அனுஷ்டிக்கக்கூடாது என்றும்‌, பாரபட்சமற்ற லெவி உத்தியோகஸ்தர்களுக்குப்‌ போலிஸ்‌ 


பந்தோபஸ்து அளிக்கப்பரும்‌ என்றும்‌ சொன்னார்‌. 


மேலே குறிப்பிட்டிருக்கும்‌ தொடரை ஆதித்தனாரின்‌ கையேட்டின்படி திருத்தினால்‌, 'முன்னாள்‌ 
அமைச்சர்‌ சேலம்‌ மாவட்டத்திற்கு வந்தார்‌, இந்தச்‌ சிக்கல்‌ விரைவில்‌ தீர்ந்துவிடும்‌, கடையடைப்பு கூடாது. 


ஒருதலையாக இல்லாமல்‌ கொள்முதல்‌ அதிகாரிகளுக்குக்‌ காவல்‌ பாதுகாப்புத்‌ தரப்பரும்‌.' இவ்வாறு அவர்‌ 


சொன்னார்‌ என்று மாறும்‌. 
செய்வினையில்‌ எழுத வேண்டும்‌. 


'காரால்‌ மோதப்பட்ரு கிழவி சாவு' - தவறு 


'கார்‌ மோதி கிழவி சாவு' - சரி 


ஒரு வாக்கியத்தை எந்த இடத்தில்‌ நிறுத்திப்‌ படித்தாலும்‌ தவறான பொருள்‌ கொடுக்கும்படி எழுதக்கூடாது. 


'உணவு அமைச்சர்‌ மண்டையைப்‌ பிளக்கும்‌ வெயிலில்‌ துறைமுகத்தைச்‌ சுற்றிப்‌ பார்த்தார்‌.' - தவறு 


'மண்டையைப்‌ பிளக்கும்‌ வெயிலில்‌ உணவு அமைச்சர்‌ துறைமுகத்தைச்‌ சுற்றிப்‌ பார்த்தார்‌.' - சரி 


தலைப்பில்‌ கூடியவரை ஒரே கதாநாயகன்‌ அல்லது நாயகிதான்‌ இருக்கவேண்டும்‌. சுப்பிரமணியம்‌ 


மனைவி மகளுடன்‌ அமெரிக்கா போவதற்குப்‌ பதிலாக சுப்பிரமணியம்‌ அமெரிக்கா போகிறார்‌. மனைவியையும்‌ 


அழைத்துச்‌ செல்கிறார்‌ என்று இரண்டாகப்‌ பிரிப்பது நல்லது. 


கைவிட்டு எளிய நடையைப்‌ பின்பற்றி 
எழுதவேண்டும்‌" என்றார்‌. இதன்பிறகு, 
இந்திய நாளிதழ்கள்‌ சி.பா.ஆதித்தனாரின்‌ 
மொழிநடையைப்‌ பின்பற்ற ஆரம்பித்தன. 


ஆதித்தனாரின்‌ எழுத்துநடை பற்றி 
எழுத்தாளர்‌ சுஜாதா 

செய்தித்தாள்‌ வாசித்தல்‌ என்பது, நன்கு 
படித்தவர்களுக்கான செயல்‌ என்கிற காலம்மாறிச்‌ 
சற்றே தமிழ்‌ தெரிந்தவர்களும்‌ படிக்குமாறு 
தமிழை எளிமைப்படுத்தி, கொஞ்சம்‌ பரபரப்புச்‌ 
சேர்த்து, குழப்பம்‌ இல்லாத வகையில்‌ 
செய்தியைத்‌ தரும்‌ உத்தியைத்‌ தமிழ்நாட்டில்‌ 
முதலில்‌ கொண்டுவந்தவர்‌ ஆதித்தனார்‌. அவர்‌, 
எழுத்துநடை குறித்துப்‌ பத்திரிகை எழுத்தாளர்‌ 
கையேடு என்ற பெயரில்‌ ஒரு வழிகாட்டி 
நூலை வெளியிட்டிருக்கிறார்‌. பேச்சுத்தமிழைக்‌ 


கொச்சை நீக்கி எழுது என்பதே இக்கையேட்டின்‌ 


| | 11th Advance Tamil - FINAL.indd 206 


பொன்விகி. 'நான்மாடக்கூடலை நண்ணினோம்‌' 
என்று சொல்வதற்குப்‌ பதில்‌ ' மதுரைக்குப்‌ 
போனோம்‌ என்று சொல்லவேண்டும்‌. புரிகிற 
தமிழில்‌ மட்டும்‌ எழுதினால்‌ போதாது, பேசுகிற 
தமிழில்‌ எழுதவேண்டும்‌. 

ஆதித்தனார்‌ எழுத்துக்கூட்டிப்‌ 
படிப்பவர்களையும்‌ மனத்தில்‌ வைத்துத்தான்‌ 
இதழ்‌ நடத்தினார்‌. ஆகவேதான்‌, 
கலைச்சொற்களைத்‌ தவிர்த்துப்‌ 


பேச்சுமொழிச்சொற்களை மிகுதியாகப்‌ 
பயன்படுத்தினார்‌. "செந்தமிழில்‌ எழுதுவது 
பெருமையாகக்‌ கருதப்படுகிறது. அவ்வாறு 
நாளிதழில்‌ எழுதினால்‌ அது பலருக்குப்‌ 
புரியாது. பேச்சுத்தமிழையே எழுதவேண்டும்‌. 
இதுவே தமிழ்‌ உரைநடை வளர்ச்சிக்கு ஒரு 
நாளிதழ்‌ செய்யவேண்டிய தொண்டு ' என்று 
ஆதித்தனார்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 


206 


14-02-2019 172825 | | 


பயிற்சியற்ற வாசகர்களின்‌ படிப்பறிவை 
வளர்ப்பதைத்‌ தம்‌ நோக்கமாகக்‌ கொண்ட அவர்‌, 
தமது தினத்தந்தி நாளிதழின்‌ மொழிநடையை 
அவர்களுக்கு ஏற்றாற்போல்‌ எளிமையாக 
அமைத்துக்கொண்டார்‌. இவ்வாறு தமது 


மொழிநடையால்‌ பாமரரையும்‌ நாளிதழ்‌ 
படிக்கவைத்தன்‌ மூலம்‌ ஆதித்தனார்‌ இந்தியப்‌ 
பத்திரிகை ஆசிரியர்களுக்கு வழிகாட்டியாகக்‌ 
திகழ்கிறார்‌. 


ஏ.என்‌. சிவராமன்‌ (1904 - 2001) 


அறிவியல்‌ கட்ருரைகள்‌ 


தினமணி நாளிதழின்‌ ஆசிரியரான 
ஏ.என்‌. சிவராமன்‌ தமது அறிவியல்‌ 
மற்றும்‌ தொழில்நுட்பக்‌ கட்டுரைகளுக்காக 
அறியப்படுகிறார்‌. இவர்‌, தொடக்கக்‌ கல்வியைத்‌ 
திருநெல்வேலியில்‌ பயின்றார்‌. தமது 
பதினேழாவது வயதில்‌ காந்தியின்‌ அழைப்பினை 
ஏற்று ஒத்துழையாமை இயக்கத்தில்‌ பங்கேற்றுச்‌ 
சிறைத்தண்டனையைப்‌ பெற்றார்‌. இதனால்‌, 
இவரது கல்லூரிப்‌ படிப்பு இடையிலேயே 
தடைப்பட்டது. பின்‌ காங்கிரஸ்‌ கட்சியில்‌ 
இணைந்து தொண்டாற்றினார்‌. பின்னர்‌ சிறிது 
காலம்‌ ஆசிரியராகப்‌ பணியாற்றிய போது 
வரலாறு, அரசியல்‌, தத்துவம்‌, பொருளாதாரம்‌ 
ஆகிய துறைகளின்‌ நூல்களைக்‌ கற்றுத்‌ 
தேர்ந்தார்‌. இக்காலகட்டத்தில்‌ அவர்‌ 
வாசித்துச்‌ சேர்த்த அறிவே, அவர்‌ சிறந்த 
பத்திரிகையாசிரியராக விளங்க அடித்தளமாக 
அமைந்தது. ஒரு நாளில்‌ எட்டு மணி நேரத்தை 
வாசிப்புக்காகச்‌ செலவிடுவதைத்‌ தமது 


வழக்கமாகக்‌ கொண்டிருந்தார்‌. 


1988ஆம்‌ ஆண்டு, இவர்‌ தமது சிறந்த 
இதழியல்‌ பணிகளுக்காகக்‌ 'கோயங்கோ 
விருது பெற்றார்‌. இவர்‌ பிரெஞ்சு, சமஸ்கிருதம்‌, 
உருது உள்ளிட்ட பதினேழு மொழிகளை 
அறிந்திருந்தார்‌ என்பது வியப்புக்குரிய 
செய்தியாகும்‌. 


டி.எஸ்‌.சொக்கலிங்கம்‌ நடத்திய 'காந்தி' 
இதழில்‌ ஒரு பத்திரிகையாளராகத்‌ தம்‌ 
பணியைத்‌ தொடங்கிய ஏ.என்‌.சிவராமன்‌, 
பின்‌ அதிலிருந்து விலகி வேதாரண்யத்தில்‌ 
இராஜாஜி தலைமையில்‌ நடைபெற்ற உப்புச்‌ 
சத்தியாக்கிரகப்‌ போராட்டத்தில்‌ பங்கேற்றார்‌. 
1934 இல்‌ டி.எஸ்‌.சொக்கலிங்கம்‌ தினமணி 


| | 11th Advance Tamil - FINAL.indd 207 


ஆசிரியராகப்‌ பொறுப்பேற்றவுடன்‌ சிவராமன்‌ 
அதில்‌ துணையாசிரியராக இணைந்தார்‌. 


சொக்கலிங்கம்‌ மறைவுக்குப்‌ பின்னர்த்‌ 
தினமணியின்‌ ஆசிரியராகப்‌ பொறுப்பேற்ற 
சிவராமன்‌ 1987 வரை பணியாற்றினார்‌. ஒரு 
செய்தித்தாளின்‌ பணியென்பது, செய்திகளை 
ஆதாரப்பூர்வமாகவும்‌ துல்லியமாகவும்‌ 
வழங்குவது மட்டுமன்று; ஒரு நாட்டின்‌ 
ஜனநாயகத்‌ தன்மையிலும்‌ வளர்ச்சியிலும்‌ 
வாசகர்களைப்‌ பங்கேற்கச்‌ செய்வதுமாகும்‌ 
என்று ஏ.என்‌. சிவராமன்‌ கருதினார்‌. 


விண்வெளி, அறிவியல்‌, அரசியல்‌ 
தத்துவங்கள்‌, தேர்தல்‌ சீர்திருத்தம்‌, 
வேளாண்மை மற்றும்‌ நீர்ப்பாசனத்‌ 
தொழில்நுட்பங்கள்‌, கலாச்சாரப்பதிவுகள்‌ 
ஆகியவற்றை எளிய தமிழில்‌ மக்களிடையே 
கொண்டு சேர்த்த பெருமைக்குரியவர்‌ 
ஏ.என்‌. சிவராமன்‌. 


207 


14-02-2019 172825 | | 


ஜி. கஸ்தூரி (1924 - 2012) 
தொழில்நுட்பம்‌, வணிக உத்தி 


திரு. ஜி.கஸ்தூரி தி ஹிந்து ஆங்கில 
நாளிதழில்‌ 1965 முதல்‌ 1991 வரை 
ஆசிரியராகப்‌ பணியாற்றியவர்‌. அவர்‌, 
செய்தித்தாள்‌ விநியோகத்தில்‌ மேற்கொண்ட 
புதுமையான முயற்சிகளுக்காகவும்‌, அச்சுத்‌ 
தொழில்நுட்பத்தில்‌ கையாண்ட நவீன 
முறைகளுக்காகவும்‌ பத்திரிகை உலகில்‌ 
போற்றப்படுகிறார்‌. 


இந்தியாவில்‌ தொலைக்காட்சி 
பயன்பாட்டிற்கு வந்தபோது அதனைச்‌ 


செய்தித்தாளுக்கான போட்டியாகக்‌ 
கருதினார்‌. செய்தித்தாள்கள்‌ அதனை ஈடு 
செய்யும்‌ வகையில்‌ செய்திகளை வழங்குவதில்‌ 
மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும்‌; 
பல்வேறு ஆதாரங்களில்‌ இருந்து வெவ்வேறு 
வடிவங்களில்‌ செய்திகளை வழங்க வேண்டும்‌ 
என்ற அடிப்படையில்‌ அவர்‌ செயல்பட்டார்‌. 


மக்கள்‌ செய்திகளின்‌ உள்ளடக்கத்தின்‌ 
மீது நம்பிக்கை வைக்க வேண்டும்‌. அந்த 
நம்பகத்தன்மையே ஒரு நாளிதழின்‌ மிகப்பெரும்‌ 
சொத்து எனக்‌ கருதினார்‌. தென்னகம்‌ 
முழுமைக்கும்‌ விரைவாக அதிகாலையிலேயே 
நாளிதழ்கள்‌ கிடைக்கும்பொருட்டு, 
முதன்முதலில்‌ விமானச்சேவையைப்‌ 
பயன்படுத்தியது அவரது குறிப்பிடத்தக்க 
சாதனையாகும்‌. 


செய்திகளை விரைந்து சேகரிக்க மாவட்ட , 
மாநிலக்‌ தலைநகரங்களில்‌ முதன்மைச்‌ செய்தி 
அலுவலர்களை (57477 CORRESPONDENT) 
நியமித்ததுஅவரதுபுதுமையானமுயற்சியாகும்‌. 
1977இல்‌ அவர்‌ தி ஹிந்து நாளிதழில்‌ 
அறிமுகப்படுத்திய OUTLOOK, SPECIAL REPORT, 
OPEN PAGE ஆகிய பகுதிகள்‌ வாசகர்களிடையே 
மிகுந்த வரவேற்பைப்‌ பெற்றன. 


நாளிதழின்‌ அச்சமைப்பில்‌ நவீனத்‌ 
தொழில்நுட்பங்களைப்‌ பயன்படுத்துவதில்‌ 
முன்னோடி ஜி.கஸ்தூரி. சென்னைத்‌ தலைமை 
அலுவலகத்தில்‌ வடிவைமைக்கப்பட்ட தி ஹிந்து 
நாளிதழின்‌ பக்கங்களைத்‌ தொலைநகல்‌ மூலம்‌ 


| | 11th Advance Tamil - FINAL.indd 208 


பரிமாற்றம்‌ செய்து, 
(Facsimile Transmission 
System) பல்வேறு 
நகரங்களில்‌ அச்சிட்டு 
வெளியிடுகிற 
முறையை முதலில்‌ 
தொடங்கியவர்‌ இவரே. 
ஆசியாவிலேயே 
முதன்முறையாகச்‌ 
செயல்படுத்தப்பட்ட 
இம்முறையினால்‌ 
செய்தித்தாள்‌ விநியோகத்தின்‌ அடுத்தகட்ட 
வளர்ச்சியினைச்‌ சாத்தியப்படுத்தினார்‌. 
இம்முறையிலான முதல்‌ வெளியூர்ப்‌ பதிப்பு 
1969இல்‌ கோயம்புத்தூரிலிருந்து வெளிவந்தது. 


1980இல்‌ உலோக எழுத்துருக்களைக்‌ 
கோத்து அச்சிடும்‌ முறையிலிருந்து தட்டச்சு 
செய்து பக்கங்களைத்‌ தயார்‌ செய்யும்‌ முறைக்கு 
மாறியபோதும்‌ பின்னர்‌, ஒளியச்சுக்‌ கோவைக்கு 
மாறியபோதும்‌ அவர்‌ ஏற்கெனவே பணிபுரிந்து 
கொண்டிருக்கும்‌ எந்தவொரு ஊழியரையும்‌ 
மாற்றவில்லை. மாறாக அவர்களுக்கு 
நவீனத்‌ தொழில்நுட்பத்தில்‌ போதுமான 
அளவில்‌ பயிற்சியளித்துத்‌ தொடர்ந்து 
பணியாற்ற வாய்ப்பளித்தார்‌. 1990இலிருந்து 
மின்னணுப்பக்கங்களாகப்‌ பரிமாற்றம்‌ 


செய்யப்படுகிறது தி ஹிந்து நாளிதழ்‌. 


வண்ண அச்சுமுறை நடைமுறைக்கு 
வந்தபோது வண்ணப்படங்களுக்காகவே தி 
ஹிந்து நாளிதழும்‌ அதன்‌ குழும இதழ்களும்‌ 
புகழ்பெற்றன. நேர்த்தியான புகைப்படக்‌ 
கலைஞன்‌ ஒருவனின்‌ கைவண்ணத்தில்‌ 
உருவாகும்‌ ஒரு வண்ணப்படம்‌ அதே 
தரத்துடன்‌ நாளிதழில்‌ வெளியாகும்போதும்‌ 


அமையவேண்டும்‌ என்பதில்‌ உறுதியாக 
இருந்தார்‌. கஸ்தூரி, தமது தொலைநோக்குமிக்க 
வாணிக மேலாண்மையாலும்‌, காலத்திற்கேற்ற 
நவீனத்‌ தொழில்நுட்ப உத்திகளைப்‌ 
பயன்படுத்தியதிலும்‌ தேசிய அளவில்‌ நாளிதழ்‌ 
ஆசிரியர்களின்‌ முன்னோடியாகத்‌ திகழ்ந்தார்‌. 


208 


14-02-2019 172825 | | 


வை.மு. கோதைநாயகி (1901 - 1960) 


மகளிர்‌ இதழ்‌ 


வை.மு. கோதைநாயகி. 1925இல்‌ 
"ஜகன்மோகினி" என்னும்‌ நாவல்‌ இதழினை 
அதன்‌ பதிப்பாளராகவும்‌ ஆசிரியராகவும்‌ 
இருந்து நடத்தியவர்‌. முதலில்‌ மாத நாவலாக 
வெளிவந்துகொண்டிருந்த "ஜகன்மோகினி ' 
1937-இல்‌ மகளிருக்கான இதழாகத்‌ தன்னை 
மாற்றிக்கொண்டது. பண்டிதத்‌ தமிழில்‌ ஏனைய 
பத்திரிகைகள்‌ வெளிவந்து கொண்டிருந்த 
நிலையில்‌ எளிய நடையில்‌ பாமரரும்‌ 
படித்தறியும்‌ வகையில்‌ இவர்‌ எழுதியதும்‌ 
ஜகன்மோகினியின்‌ வெற்றிக்கு ஒரு முக்கிய 


காரணம்‌. 


தமிழ்‌ இதழியல்‌ வரலாற்றில்‌ 
முதன்முறையாக ஒரு பெண்‌ஆசிரியர்‌ 
பொறுப்பேற்று நடத்திய 'ஜகன்மோகினி' 
இதழ்‌ வெள்ளிவிழா கொண்டாடியது ஒரு 


சாதனையாகும்‌. இன்றைய மகளிர்‌ இதழ்களின்‌ 
தவிர்க்க முடியாத தன்மையாக விளங்கும்‌ 
சமையல்‌, கோலம்‌, அழகுக்‌ குறிப்பு, சோதிடம்‌ 
போன்றவை அன்றைய ஜகன்மோகினியில்‌ 
இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 


"ஜகன்மோகினி யின்‌ துணைவெளியீடாக 
நந்தவனம்‌ என்ற இதழையும்‌ வெளியிட்டு, 
அதன்மூலம்‌ நூற்றைம்பதுக்கும்‌ 


படிப்போம்‌ சுவைப்போம்‌ 


மேற்பட்ட எழுத்தாளர்களை வை.மு.கோ. 
அறிமுகப்படுத்தினார்‌. 


35 ஆண்டுகள்‌ பத்திரிகை ஆசிரியராகப்‌ 
பணியாற்றிய கோதைநாயகி பள்ளிப்படிப்பு 
இல்லாதவர்‌. இவர்‌எழுகியுள்ள 115நாவல்களில்‌ 
'அனாதைப்பெண்‌', 'தயாநிதி' போன்றவை 
திரைப்படங்களாக வெளிவந்துள்ளன. 
எழுத்தாளர்‌, பத்திரிகையாளர்‌, தேசியவாதி, 
இசைக்கலைஞர்‌, திரைப்படத்‌ தணிக்கைக்குழு 
உறுப்பினர்‌ என்று பன்முகத்தன்மை 
கொண்டிருந்த வை.மு.கோ. மிகச்சிறந்த 
இதழாளர்‌ என்பதோடு பின்னாட்களில்‌ 
உருவான பெண்‌ இதழாளர்களுக்குச்‌ சிறந்த 
வழிகாட்டியாகவும்‌ விளங்கினார்‌ . 


வை. மு. கோதைநாயகி, தம்‌ வீட்டருகே உள்ளே சிறுவர்‌ சிறுமிகளுக்குக்‌ கதை சொல்வது 


வழக்கம்‌. அவர்‌ கதையில்‌, கற்பனைவளம்‌ நிறைந்திருக்கும்‌. அக்கதைகளைக்‌ கேட்டு, அனைவரும்‌ 


வியப்படைவர்‌. அவருடைய தோழி, டி. சி. பட்டம்மாள்‌ என்பவரும்‌ கதை சொல்லச்‌ சொல்வார்‌. 


ட. ப ட்‌ உ. . . ட. உ. ர LJ ௫. ௫. உ. 
வை. மு. கோவின்‌ கற்பனைக்‌ கதைகளைக்‌ கேட்ட பட்டம்மாள்‌, நீ நன்றாகக்‌ கதை சொல்கிறாய்‌, 


ஏன்‌ கதை எழுதக்கூடாது?' எனக்கேட்டு, அவரைக்‌ கதை எழுகச்‌ தூண்டினார்‌. எழுதப்‌ படிக்கத்‌ 
தெரியாத வை. மு. கோ. தன்னால்‌ எப்படி எழுத முடியும்‌? என வருத்தமுற்றார்‌. அவரின்‌ முகக்‌ 
குறிப்பை உணர்ந்த பட்டம்மாள்‌, 'நீ சொல்லச்‌ சொல்ல நான்‌ எழுதுகிறேன்‌' என்று கூறி, அவருக்கு 


ஊக்கமூட்டினார்‌. வை. மு. கோவின்‌ முதல்‌ படைப்பு, 'இந்திர மோகனா என்னும்‌ நாடகமாகும்‌. 


பின்னர்‌, எழுதவும்‌ படிக்கவும்‌ கற்றுக்கொண்டு படைப்புகளை வெளியிடத்‌ தொடங்கினார்‌. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 209 


209 


14-02-2019 172826 | | 


பிறமொழிச்சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொற்கள்‌ 


நிருபர்‌ 
வாசகர்‌ 
பத்திரிகை 
ஆச்சர்யம்‌ 
விஞ்ஞானம்‌ 
சித்திரம்‌ 
சந்ததி 
உத்தேசம்‌ 
அபிவிருத்தி 


Art Editor 


Anchor 


Beat Reporter 


Bit News 
Bureau 
Caricature 
Cartoon 
Composing 
Copy 

Copy Editor 
Crime News 
Editor 
Editorial 
Fake News 
Filler 
Graphics 
Green Proof 
Headlines 
Hot News 
Illustration 
Impression 
Interview 
Interviewee 


Interviewer 


| | 11th Advance Tamil - FINAL.indd 210 


- செய்தியாளர்‌ தேசம்‌ - நாரு 
- படிப்பவர்‌ விமர்சனம்‌ - திறனாய்வு 
- இதழ்‌ சுதந்திரம்‌ - விருதலை 
- வியப்பு பரிவாரங்கள்‌ - உறவினர்கள்‌ 
- அறிவியல்‌ வசூல்‌ - தண்டல்‌ 
- ஓவியம்‌ ஜாமின்‌ - பிணை 
- வழித்தோன்றல்‌ பிரசுரித்தல்‌ - வெளியிருதல்‌ 
- கருதுகை தீர்மானம்‌ - முடிவு 
- மிகுவளர்ச்சி 
கலைச்சொற்கள்‌ 
- கலைப்பகுதி ஆசிரியர்‌ Journalism - இதழியல்‌ 
- நெறியாளர்‌ Journalist - இதழாளர்‌ 
- செய்திக்கள நிருபர்‌ Little Magazines _ சிற்றிதழ்கள்‌ 
- துணுக்குச்‌ செய்திகள்‌ Local news - உள்ளூர்ச்‌ செய்திகள்‌ 


- செய்தி நிறுவனம்‌ 

- கேலிச்சித்திரம்‌ 

- கருத்துப்படம்‌ 

- அச்சுக்கோத்தல்‌ 

- படி 

- எழுத்துப்படி திருத்துநர்‌ 
- குற்றச்‌ செய்திகள்‌ 

- ஆசிரியர்‌ 

- தலையங்கம்‌ 

- பொய்யான செய்தி 

- துண்டுச்‌ செய்திகள்‌ 

- வரைபடங்கள்‌ 

- திருத்தப்படாத அச்சுப்படி 
- தலைப்புச்‌ செய்தி 

- அண்மைச்செய்தி 

- விளக்கப்படம்‌ 

- அச்சுப்பதிப்பு 

- நேர்காணல்‌ 

- நேர்காணல்‌ தருபவர்‌ 

- நேர்காணல்‌ நிகழ்த்துபவர்‌ 


Magazine - இதழ்‌ 

Mass communication  - செய்தித்‌ தொடர்பு 
Mass Media - மக்கள்‌ தொடர்புச்‌ சாதனம்‌ 
News agencies - செய்தி நிறுவனங்கள்‌ 
- செய்தித்தாள்‌ 

- செய்திப்பிரிவு 


- பக்க வடிவமைப்பு 


News Paper 
News Services 
Page Layout 
Part-time reporter - பகுதிநேரச்‌ செய்தியாளர்‌ 
Periodicals - பருவ இதழ்கள்‌ 
Press Conference - செய்தியாளர்‌ கூட்டம்‌ 
Print - அச்சு 

Printed form - அச்சிட்ட படிவம்‌ 
Proof - மெய்ப்புத்‌ திருத்தப்படி 
Proof Reader - மெய்ப்புத்‌ திருத்துநர்‌ 


Publisher - வெளியிருபவர்‌, பதிப்பாளர்‌. 
Revised edtion - திருத்தப்பதிப்பு 

Re-edition - மறுபதிப்பு 

Reporter - செய்தியாளர்‌ 

Review - மதிப்புரை 


14-02-2019 172826 | | 


13] கண்ணாம்‌ 


விளக்கம்‌ கண்ரு விடை தருக. 


டார "பாணமை 
DEY J 


1. மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை வெளிவரும்‌ இதழ்‌ 


2. செய்தித்தாளின்‌ ஒரு பக்கத்தில்‌ எவை, எந்த இடத்தில்‌ எப்படி அமைய வேண்டும்‌ ? எனத்‌ 
தீர்மானிப்பது 


3. உடுக்கின்‌ உருவம்போல அமையும்‌ தலைப்பு இது 


4. பொருத்துக. 
உள்ளடக்கம்‌ 


1. கல்வி வளர்ச்சி 


இதழின்‌ பெயர்‌ 


- ௮) சம்பாரத்‌ கெளமதி 


2. மருத்துவம்‌ - அ) கலைக்கதிர்‌ 
3. பெண்‌ உரிமைகள்‌ - இ) மூலிகை மணி 
4. அறிவியல்‌ - ஈ) ஜனவிநோதினி 


அ) 1-அ 2-இ 3-ஈ 4-ஆ 


இ) 1-ஈ 2-இ 3-அ 4-ஆ 


ஆ) 1-ஆ 2-ஈ 3-இ 4-அ 
ஈ) 1-இ 2-அ 3-அ 4-ஆ 


© . 
5. பொருத்துக. 
இதழின்‌ பெயர்‌ ஆசிரியர்‌ 
1. ரிவோல்ட்‌ - ௮, ஜேம்ஸ்‌ அகஸ்டஸ்‌ ஹிக்கி 
2. மெட்ராஸ்‌ கூரியர்‌ - ஆ. பெரியார்‌ 
3. பெங்கால்‌ கெசட்‌ - இ. காந்தி 


4. யங்‌ இந்தியா 


௮) 1-௮ 2-இ 3-ஆ 4-ஈ 


இ) 1-ஆ 2-ஈ 3-அ 4-இ 


- ஈ. ரிச்சர்டு ஜான்சன்‌ 


ஆ) 1-இ 2-ஈ 3-ஆ 4-௮ 


ஈ) 1-ஆ 2-௮ 3-ஈ 4-இ 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


6. தமிழ்நாட்டில்‌ முதலில்‌ வெளிவந்த நாளிதழ்‌ எது? 


௮) மதராஸ்‌ மெயில்‌ ஆ) சுதேச மித்திரன்‌ 


இ) இந்தியா ஈ)சக்ரவர்த்தினி 


7. மக்களாட்சியின்‌ நான்காவது தூண்‌ என்று அழைக்கப்படுவது எது? 


௮) காவல்‌ துறை 


ஆ) நிதித்துறை 


இ) அரசு நிருவாகம்‌ ஈ) ஊடகம்‌ 


8. பாரதியார்‌, கருத்துப்படங்களை எவ்வாறு அழைத்தார்‌? 


அ) கேலிச்சித்திரம்‌ 


ஆ) விளக்கப்படம்‌ 


இ) விகடசித்திரம்‌ 


ஈ) கூடார்த்த படம்‌ 


9. "இதழ்களை அவற்றில்‌ இடம்பெறும்‌ தலைப்புகளே கணிக்கின்றன' என்றவர்‌ 


| | 11th Advance Tamil - FINAL.indd 211 


211 


ஓ 14-02-2019 172826 | | 


ட... பிங்கி © டவ க |! [| 


௮) ஆலன்‌ ஹோம்‌ கோம்ப்‌ ஆ) சி.பா. அதித்தனார்‌ 
இ) அகஸ்டஸ்‌ ஹிக்கி ஈ) ஏ.என்‌.சிவராமன்‌ 
10. கீழ்க்காணும்‌ இதழ்களுள்‌ விடுதலைப்‌ போராட்ட காலத்தில்‌ வெளிவராதது எது? 
௮) சுதேசமித்திரன்‌ ஆ) தேசபக்தன்‌ இ) இந்தியா ஈ) அரும்பு 
11. இந்தியாவில்‌ முகன்‌ முதலில்‌ கருத்துப்படம்‌ வெளியிட்ட இதழ்‌ 
௮) இந்தியா ஆ) மதராஸ்‌ மெயில்‌ 
இ) தில்லி ஸ்கெட்ச்‌ புக்‌ ஈ) அமிர்தபஜார்‌ பத்திரிகா 
12. பொருந்தாத இணையைத்‌ தேர்ந்தெடுக்க. 
௮) இந்தியா - கருத்துப்படம்‌ ஆ) விடுதலை - எழுத்துச்‌ சீர்திருத்தம்‌ 


இ) தேசபக்தன்‌ - விடுதலை வேட்கை ஈ) தினத்தந்தி - கடின நடை 
13. பொருந்தும்‌ இணையைக்‌ கண்டறிந்து எழுதுக. 
௮) பெரியார்‌ - தொழில்நுட்பம்‌ ஆ) ஏ.என்‌.சிவராமன்‌ - அறிவியல்‌ கட்டுரை 
இ) ஜி.கஸ்தூரி- தலையங்கம்‌ ஈ) டி.எஸ்‌.சொக்கலிங்கம்‌ - பொன்விதி 
14. பொருந்தாததனைக்‌ கண்டறிக. 
அ) இந்தியா ஆ) பால பாரதி இ) தேசபக்தன்‌ ஈ) விஜயா 
15. கூற்று : பெரியார்‌ குடி அரசு என்னும்‌ வார இதழைத்‌ தொடங்கினார்‌. 
காரணம்‌ : தம்‌ கொள்கைகளை மக்களிடம்‌ கொண்டு செல்ல விரும்பினார்‌. 
௮) கூற்று சரி, காரணம்‌ தவறு ஆ) கூற்று, காரணம்‌ இரண்டும்‌ சரி 
இ) கூற்று, காரணம்‌ இரண்டும்‌ தவறு ஈ) கூற்று தவறு, காரணம்‌ சரி 


16. கூற்று: தலையங்கம்‌ ஓர்‌ இதழின்‌ கருத்துக்கண்ணாடி ஆகும்‌. 


காரணம்‌: அன்றைய நாளிதழின்‌ செய்திகளைத்‌ தொகுத்து வழங்குகிறது. 

௮) கூற்று சரி, காரணம்‌ தவறு ஆ) கூற்று, காரணம்‌ இரண்டும்‌ சரி 

இ) கூற்று, காரணம்‌ இரண்டும்‌ தவறு ஈ) கூற்று தவறு, காரணம்‌ சரி 
கோடிட்ட இடத்தை நிரப்புக. 


17. ஜெர்மனியில்‌ புரட்சிக்‌ கருத்துகளைப்‌ பரப்புவதற்குக்‌ கருத்துப்படங்கள்‌ அடங்கிய துண்டுப்‌ 
பிரசுரங்களைப்‌ பயன்படுத்தியவர்‌ 


18. ஆசியாவிலேயே முதல்முறையாக நாளிதழின்‌ பக்கங்களைத்‌ தொலைநகல்‌ மூலம்‌ பரிமாற்றம்‌ 
செய்து வெளியூர்ப்‌ பதிப்புகளை ஆரம்பித்தவர்‌ ----------_- 


19. சரியான கூற்றுகளைக்‌ கண்டறிக. 


௮) பெருஞ்சித்தரனாரின்‌ தென்மொழி, தமிழ்ச்சிட்டு ஆகிய இதழ்கள்‌ தமிழ்மொழி வளர்ச்சிக்குப்‌ 
பெருந்தொண்டாற்றின. 


ஆ) பாரதியாரின்‌ 'பால பாரதம்‌' என்னும்‌ இகழ்‌ விடுதலை உணர்வைத்‌ தூண்டியது. 


212 


| | 11th Advance Tamil - FINAL.indd 212 ஓ 14-02-2019 17:28:26 | | 


ட... பிங்கி © 


20. 


இ) துளிர்‌ என்னும்‌ இதழ்‌ பொழுதுபோக்குத்‌ தன்மை கொண்டது. 

PF) தமிழ்க்‌ கல்வி, கல்விக்‌ கதிர்‌ போன்ற இதழ்கள்‌ கல்வி மறுமலர்ச்சிக்காகப்‌ பாடுபட்ட 
இதழ்கள்‌. 

௮) ௮ மற்றும்‌ ஆ சரி ஆ) அ மற்றும்‌ ஈ சரி 

இ) ஆமற்றும்‌ ஈ சரி ஈ) அமற்றும்‌ இசரி 

நாளிதழ்கள்‌, காலை மாலை என இருவேளையும்‌ வெளிவருதற்கான காரணம்‌. 

௮) அவ்வப்போது நடைபெறும்‌ செய்தியை மக்கள்‌ உடனுக்குடன்‌ அறிய 

ஆ) மக்களைப்‌ பதற்றத்திலேயே வைத்திருக்க. 

இ) வியாபாரத்தைப்‌ பெருக்க. 

ஈ) அனைத்து மக்களும்‌ செய்திகளை அறிந்துகொள்ள. 


ஆ) ௮ சரி ஆ) ௮, இ சரி இ) நான்கும்‌ சரி ஈ) நான்கும்‌ தவறு 


குறுவினா 


— 
. 


10. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 213 ஓ 14-02-2019 17:28:26 | | 


ஊடகத்தின்‌ வகைகளைக்‌ கூறுக. 
மக்களாட்சியின்‌ நான்கு தூண்கள்‌ யாவை? 
இன்றியமையாத செய்திக்‌ களங்கள்‌ யாவை? 


நாளைமுதல்‌ காலையில்‌ நூற்றாண்டுவிழாக்‌ கொண்டாட்டம்‌ ஆரம்பம்‌. இச்செய்தியைத்‌ 
தெளிவுபடத்‌ திருத்தி எழுதுக. 


4, = ஆகிய இரண்டு குறிகளும்‌ மெய்ப்புத்‌ திருத்துதலில்‌ எவற்றைக்‌ குறிக்கின்றன? 


கீழ்க்காணும்‌ கருத்துப்படங்களுக்குப்‌ பொருத்தமான வாசகத்தை உருவாக்குக. 


தலைகழ்க்‌ கூம்புத்‌ தலைப்பு என்பது யாது? 
சமநிலைப்‌ பக்க அமைப்பைச்‌ சுட்டுக. 
கருத்துப்படத்திற்கான வேறு பெயர்களை எழுதுக. 


ஆதித்தனார்‌ இதழாளர்களுக்குக்‌ கூறும்‌ பொன்விதி யாது? 


213 


ட... பிங்கி © டவ ன |! | 


சிறுவினா 

1. தலையங்கம்‌ - குறிப்பு வரைக. 

2. இதழ்‌ உருவாக்கம்‌ குறித்து எழுதுக. 

3. பருவ இதழ்களை வரையறுக்க. 

4. கொடுக்கப்பட்ட பகுதியை எளிய நடையில்‌ மாற்றி அமைக்க. 


இஞ்ஞாலத்தில்‌ மிகப்பழைமையான நிலப்பகுதியென்று தமிழ்வரலாற்றால்‌ அறியப்பட்டதும்‌, 
நிலநூல்‌, கடல்நூல்‌, உயிர்நூல்‌ ஆராய்ச்சியாளரால்‌ உய்த்துணரப்பட்டதும்‌ மாந்தன்‌ 
பிறந்தகமென்று மாந்தனூலாராற்‌ கண்டுபிடிக்கப்பட்டதும்‌ தெற்கே இந்து மாவாரியில்‌ மூழ்கிப்‌ 
போன குமரிக்கண்டம்‌ ஆகும்‌. 


5. 'பஞ்சம்‌' என்ற தலைப்பில்‌ அமைந்த கருத்துப்படம்‌ மூலம்‌ பாரதி விளக்கும்‌ செய்தி யாது? 

6. இந்தியப்‌ பத்திரிகைகளுக்கு நேரு கூறிய அறிவுரை யாது? 

7. தமிழ்‌ எழுத்துருக்களில்‌ மாற்றம்‌ தேவை என்பதற்குப்‌ பெரியார்‌ கூறிய காரணங்கள்‌ யாவை? 

8. தலையங்கத்தின்‌ இயல்புகளைக்‌ கூறுக. 

9. மொழி வளர்ச்சிக்குப்‌ பணியாற்றிய இதழ்களைக்‌ குறிப்பிடுக. 

10. நாளிதழ்கள்‌ மக்களை விரைவாகச்‌ சென்றடைய ஜி.கஸ்தூரி பயன்படுத்திய உத்திகள்‌ மூன்றனை 
எழுதுக. 

நெருவினா 

1. செய்தித்தாளின்‌ மூன்று வகை பக்க அமைப்புகளை விளக்குக. 

2. சுதந்தரப்‌ போராட்டத்திற்குத்‌ தமிழ்‌ இதழ்களின்‌ பங்கினை விவரிக்க. 

3. இதழ்களின்‌ உருவாக்கம்‌ குறித்து விவரிக்க. 

4. இதழ்களுடன்‌ ஒரு சந்திப்பு' பகுதியிலிருந்து இதழ்கள்‌ குறித்த செய்திகளைத்‌ தொகுத்து எழுதுக. 


5. பருவ இதழ்களிலிருந்து நாளிதழ்களை வேறுபடுத்திக்‌ காட்டுக. 
6. சமுதாய முன்னேற்றத்திற்கு இதழ்களின்‌ பங்கினைத்‌ தொகுத்து எழுதுக. 


7. ஆதித்தனாரின்‌ எழுத்துநடை பற்றிச்‌ சுஜாதா கூறும்‌ செய்திகளைத்‌ தொகுத்து எழுதுக. 


8. பெரியாரின்‌ எழுத்துச்‌ சீர்திருத்தம்‌ குறித்து விவரிக்க. 


9. செய்தித்தாளில்‌ வெளியிடுவதற்குக்‌ கீழ்க்காணும்‌ குறிப்புகளைப்‌ பயன்படுத்தி, ஒரு விளம்பரம்‌ 
உருவாக்குக. 


1. மென்பொருள்‌ நிறுவனம்‌ - சென்னை உட்பட நான்கு மாவட்டத்தில்‌ பல்வேறு 


பணிகளுக்கு வேலைவாய்ப்பு - தகுதி, பணியனுபவம்‌ ஆகியவற்றிற்கேற்ற ஊதியம்‌ 


214 


| | 11th Advance Tamil - FINAL.indd 214 ஓ 14-02-2019 17:28:26 | | 


மாதிரி மெய்ப்புத்‌ திருத்தம்‌ 


மொழி த என்றால்‌ என்ன என்ற வினாவிற்கு றிந்த கருத்துதீகளையும்‌ 2 / தர்‌ / 
உணர்ந்த உணர்ச்சிகளையும்‌ பிறருக்கு எடுத்துக்கூற உதவுகின்ற ஒரு்கருவி 2 


என்பதே விடையாகும்‌ அம்மொழியைப்‌ பேசுகின்றீமக்களது 
கொள்கைகளையுமிகோள்களையும்‌ எடூத்தியம்புவது இலக்கியமாகும்‌. 


இவற்றினை வைத்து நோக்கும்போது இலக்கியம்‌ இலக்கியம்‌ என்பது pt / | 
த்‌ 


pe ஒரு சமுு£தாயத்தின்‌ நிலைக்‌ கண்ணாடி என்ற உண்மை சக்ர 


புறியவரும்‌. 
(இதனாலேயே இலக்கியங்கள்‌ என்பவை வாழ்க்கையின்‌ எதிரொலிகள்‌ ; ; / 
௮. சமுதாயத்தின்‌ வளர்ச்சியை “காட்டும்‌ மைஷ்ழிற்கள்‌, மனித ஐ / ்‌்‌ / 
இலட்சியத்தின்‌ உயிர்நாடி என்றெல்லாம்‌ குறிப்பிட்‌ ப்படுகிறது ஃ 


பின்வரும்‌ செய்தியில்‌ உள்ள பிழைகளை அச்சுப்படித்‌ திருத்தக்‌ குறியீடுகளைப்‌ பயன்படுத்தித்‌ 
திருத்துக. 

புவனேஸ்வர்‌ ஹாக்கி எங்களுடைய தேசிய விளையாட்டு என்பதை, பெல்ஜியம்‌ அணிக்கு இந்திய 
ஹாக்கி அணி நிரூபித்துக்‌ காட்டியது. ஹாக்கி விளையாட்டு உலக லீக்‌ பைனல்‌ சின்காலிருதியில்‌ 
நேற்று இந்தியவீரர்கள்‌ காட்டிய ஆக்ரோஷம்‌, அற்ப்பணிப்பு ராணுவவீரர்களிடம்‌ மட்டுமே 
பார்க்க முடியும்‌. மைதாணத்தையும்‌, எதிரணியையும்‌ உறையவைத்தது நமதுஅணியின்‌ ஆட்டம்‌ 


இந்த ஆண்டின்‌ சிரந்த ஆட்டமாக அமைந்துள்ளது. ஹாக்கி உலக லீக்பைனல்ஸ்‌ போட்டிகள்‌ 
ஒடிசாவின்‌ புவனேஸ்வரில்‌ நடக்கிறது. உலக தரவரிசையில்முதல்‌ 8 இடங்களில்‌ உள்ளஅணிகள்‌ 
பங்கேற்கும்‌ இந்தப்‌ போட்டியில்‌, போட்டியை நடத்தும்நாடு என்ற அடிப்படையில்‌ இந்தியா 
பங்கேற்றுள்ளது 

பிறமொழிச்‌ சொற்களை நீக்கி எழுதுக. 


நிருபர்கள்‌ தங்கள்‌ பகுதிகளில்‌ தினந்தோறும்‌ நடைபெறும்‌ சம்பவங்களைச்‌ சேகரித்துத்‌ தங்களது 


பத்திரிகை அலுவலகத்திற்கு அனுப்பி வைப்பர்‌. சம்பவங்களோடு சித்திரங்கள்‌, விஞ்ஞான 
செய்திகள்‌, சர்க்கார்‌ திட்டங்கள்‌ போன்றவைகளும்‌ பத்திரிகையில்‌ இடம்பெறும்‌. எடிட்டர்‌ 
அச்செய்திகளை அவற்றின்‌ முக்கியத்துவத்தின்‌ அடிப்படையில்‌ எந்த நியூசை எந்தப்‌ பேஜில்‌ 
பிரசுரிப்பது என்று தீர்மானிப்பார்‌. பிறகு அச்சடிக்கப்பட்ட பத்திரிகைகளை வினியோகஸ்தர்கள்‌ 
ஒவ்வொரு பகுதிக்கும்‌ கொண்டு சென்று விற்பனையாளர்கள்‌ மூலம்‌ வாசகர்களுக்குக்‌ கொண்டு 
செல்வர்‌. 


215 


| | 11th Advance Tamil - FINAL.indd 215 ஓ 14-02-2019 17:28:26 | | 


சந்திப்பிழைகளை நீக்கி எழுதுக. 


தயிர்‌ தோய்க்கப்பட்டப்‌ பாலில்‌ இரண்டுத்‌ தவளைகள்‌ தவறி விழுந்து விட்டன. அவைகளுக்கு 
பாத்திரத்தை விட்டு வெளியே வர தெரியவில்லை. முதல்‌ தவளை இதிலிருந்து நான்‌ எப்படித்‌ 
தப்பிக்கப்‌ போகிறேன்‌ அவ்வளவுகான்‌ என்‌ கதை முடிந்தது என்று புலம்பியது. அதன்‌ கால்கள்‌ 
சக்தி இழந்தன. சற்று நேரத்திற்கெல்லாம்‌ அது பாலில்‌ மூழ்கி இறந்துப்போனது. இரண்டாவது 
குவளையோ, தன்னம்பிக்கையோடு சோர்வில்லாமல்‌ கால்களால்‌ உதைத்துக்‌ கொண்டே 
இருந்தது. இதனால்‌ பால்‌ நன்றாகக்‌ கடையப்பட்ட நிலையை அடைந்தது. வெண்ணெய்‌ திரண்டு 
மேலே மிதக்க தொடங்கியது. சற்று நேரத்தில்‌ அந்தத்‌ தவளை மிதந்த வெண்ணெயின்‌ மீதேறி 
நலமாக அமர்ந்து பிறகு ஒரே தாவலில்‌ பாத்திரத்தை விட்டு வெளியேக்‌ குதித்துத்‌ தப்பித்தது. 


செயல்திட்டம்‌ 


1. 


2. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 216 ஓ 14-02-2019 17:28:26 | | 


நீங்கள்‌ படித்த ஏதேனும்‌ ஓர்‌ இதழுக்கு வாசகர்‌ கடிதம்‌ எழுதுக. 
உங்கள்‌ படைப்புகளை நாள்‌, வார, மாத இதழ்களுக்கு எழுதி அனுப்புக. 


உங்கள்‌ ஊரில்‌ நடைபெற்ற விளையாட்டு விழா நிகழ்வுகளைச்‌ செய்தித்தாளுக்கு அனுப்பும்‌ 
வகையில்‌ ஒரு செய்தியாக எழுதி வருக. 


கருத்துச்‌ சித்திரத்திற்கான உங்கள்‌ எண்ணங்களை ஓவியமாகவோ, வரைவதற்கான 
குறிப்புகளாகவோ தருக. 


வகுப்புத்‌ தோழர்களுடன்‌ இணைந்து கையெழுத்துப்‌ பிரதி ஒன்றைக்‌ தயாரிக்க. 


மாதிரி கையெழுத்து இதழ்‌ 


216 


கணித்தமிழியல்‌ 


ப்‌ பாணனை "கண 
ADNUKY 


இன்றைய சூழலில்‌ கணினியில்‌ தமிழின்‌ பயன்பாடு 
குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தைப்‌ பெற்றுள்ளது. ஐந்திணைகளோடு 
விண்ணும்‌ விண்சார்ந்த இணையமும்‌ இன்று ஆறாம்‌ திணையாக 
உருவெடுத்துள்ளது. இன்று தமிழில்‌ இணைய வெளித்‌ தொழில்நுட்பம்‌ 
சிறப்பாகக்‌ கையாளப்படுகிறது. 


இப்பாடப்பகுதியில்‌ இணையம்‌ குறித்த செய்திகள்‌, ஓலைச்சுவடி 
முதல்‌ மின்னூல்‌ வரையிலான தமிழ்‌ நூல்களின்‌ வளர்ச்சிப்‌ போக்குகள்‌, தமிழ்‌ உள்ளீட்டுத்‌ 
தொழில்நுட்பங்கள்‌, வலைப்பூவினை உருவாக்கிப்‌ பயன்படுத்துதல்‌ ஆகியன பொருத்தமான 
செயல்முறைகளுடன்‌ விளக்கப்பட்டுள்ளன. அவை இணையம்‌ கற்போருக்கான 
வழிகாட்டுகல்களாக அமைந்துள்ளன. 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ 
தததி 9ம்‌ தேய்க்க [௫ 


இணையத்தின்‌ தோற்றம்‌, வரலாறு இணையத்தில்‌ தமிழின்‌ வளர்ச்சிப்‌ போக்கு 
ஆகியவற்றை அறிந்து கொள்ளுதல்‌ 


> தமிழ்‌ இலக்கியங்கள்‌ ஓலைச்சுவடிகளில்‌ தொடங்கி அச்சு நூல்கள்‌ வழியாக 
மின்னூல்களாக இணையம்‌ ஏறிய வரலாற்றைப்‌ புரிந்து கொள்ளுதல்‌. 


*.. கணினி, இணையத்தில்‌ தமிழை உள்ளீடு செய்யும்‌ பல்வேறு தொழில்‌ நுட்பங்கள்‌, 
தமிழ்ச்‌ சொற்செயலிகளைக்‌ கற்று நடைமுறை வாழ்வில்‌ பயன்படுத்துதல்‌ 


*... மின்னஞ்சல்‌ கணக்கைத்‌ தொடங்கவும்‌, வலைப்பூ மற்றும்‌ சமூக ஊடகங்களில்‌ தம்‌ 
படைப்புகளைப்‌ பதிவேற்றவும்‌ திறன்‌ பெறுதல்‌. 


= WT 


இணையக்களம்‌ - இணையம்‌ கற்போம்‌ உலகை அறிவோம்‌ 
இலக்கியக்களம்‌ - பனையோலைப்‌ பாட்டனும்‌ மின்னூல்‌ பேரனும்‌ 


உள்ளீட்ருக்களம்‌ - தமிழ்‌ உள்ளீட்ருத்‌ தொழில்நுட்பம்‌ 


செயற்களம்‌ - இணைய ஊடகம்‌ - உருவாக்கமும்‌ பயன்பாடும்‌ 


217 


| | 11th Advance Tamil - FINAL.indd 217 ஓ 14-02-2019 17:28:26 | | 


சூழலில்‌ அனைத்து 


இன்றைய 
நடைமுறைகளிலும்‌ கணினியின்‌ பயன்பாடு 
தவிர்க்க இயலாத அளவிற்குப்‌ பெருகியுள்ளது. 
அலுவலகப்பணிகள்‌ மட்டுமன்றி அன்றாடப்‌ 


பணிகள்‌ பெரும்பாலும்‌ கணினி சார்ந்தே 
உள்ளன. 


கணினியில்‌ தமிழின்‌ பயன்பாடு 
குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தைப்‌ 
பெற்றுள்ளது. தமிழைப்‌ பயன்படுத்துவோரால்‌ 
இன்று இணையத்‌ தொழில்‌ நுட்பம்‌ சிறப்பாகக்‌ 
கையாளப்படுகிறது. இணையத்தின்‌ பரப்பும்‌ 
வீச்சும்‌ அதன்‌ தகவல்‌ புரட்சியும்‌ பயன்பாட்டுச்‌ 
சிறப்பும்‌ அளவில்லாதவை. 
இணையம்‌ 


இணையம்‌ என்பது, உலக அளவில்‌ 
பல கணினி வலை அமைப்புகளின்‌ 
கூட்டிணைப்பான பெரும்‌ வலையமைப்பாகும்‌. 
இது உலகம்‌ முழுவதும்‌ உள்ள கணினிகளை 
இணைத்து, அவற்றில்‌ உள்ள தகவல்களைப்‌ 
பரிமாறிக்கொள்ள உதவுகிறது. 


இணைய வரலாறு 


அமெரிக்க இராணுவம்‌ தனது 
கட்டளைகளையும்‌ தகவல்களையும்‌ பிற 
நாடுகள்‌ அறியாவண்ணம்‌ பாதுகாக்கவும்‌, 
பரிமாறிக்‌ கொள்ளவும்‌ எண்ணியது. 
அதற்காகச்‌ சார்லஸ்‌ ஹெர்ஸ்‌ ஃபீல்டு என்பவரை 
இயக்குநராகக்‌ கொண்டு 1957இல்‌ ஆர்பா நெட்‌ 
(ARPA — Advanced Research Projects agency Network) 
என்ற அமைப்பை ஏற்படுத்தியது. 


இவ்வமைப்பு எம்ஜடி (MIT- 
Massachuseits Institute of Technology) என்ற கல்வி 
நிறுவனத்துடன்‌ இணைந்து, புவிப்‌ பரப்பில்‌ 
பிரிந்துகிடக்கும்‌ கணினிகளை இணைத்தது. 
அதன்‌ அடிப்படையில்‌ தகவல்களைப்‌ 


பரிமாறிக்கொள்ளதக்‌ தேவையான 


| | 11th Advance Tamil - FINAL.indd 218 


இணையக்களம்‌ 


218 


1. இணையம்‌ கற்போம்‌ உலகை அறிவோம்‌ 


தொழில்நுட்பம்‌ குறித்து ஆராய்ந்தது. 
ஆய்வின்‌ முடிவில்‌ தகவல்‌ பரிமாற்றத்திற்காக 
1966இல்‌ தரவு மாற்றத்‌ தொழில்நுட்பம்‌ 
ஒன்றைக்‌ கண்டறிந்தது. இத்தொழில்நுட்பம்‌ 
இராணுவத்திற்கு மட்டுமல்லாது பல்கலைக்‌ 
கழகங்களுக்கும்‌ பயன்படுத்தப்பட்டது. 


1969இல்‌ அதிகாரப்பூர்வமாகச்‌ செயல்படத்‌ 
தொடங்கிய ஆர்பா நெட்‌, 1971இல்‌ ஹார்வர்டு 
பல்கலைக்கழகம்‌, நாஸா உள்ளிட்ட 15 
இடங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. அதன்பின்‌ 
1974இல்‌ வின்டர்ன்‌ செர்ப்‌, பார்ப்‌ கான்‌ ஆகியோர்‌ 
விரைவான செய்திப்‌ பரிமாற்றத்திற்கான 
தொழில்நுட்பத்தைக்‌ கண்டறிந்தனர்‌. 


1982இல்‌ தகவல்‌ பரிமாற்றத்‌ 
தொழில்நுட்பத்துடன்‌ செய்திப்‌ பரிமாற்றத்‌ 
தொழில்நுட்பம்‌ (701), இணைய நெறிமுறை 
(12) என்னும்‌ இரு நெறிமுறைகளை 
உருவாக்கினர்‌. 1982இல்‌ ஓர்‌ அறைக்குள்‌ 
இருக்கும்‌ கணினிகளை ஈதர்நெட்‌ என்னும்‌ 


வலை இடைமுக அட்டைகளைப்‌ பயன்படுத்தி 
இணைத்தனர்‌. இவ்விணைப்பிற்குக்‌ குறும்பரப்பு 
வலைப்பின்னல்‌ என்று பெயர்‌. 


அதன்பின்‌ இத்தகைய குறும்பரப்பு 
வலைப்பின்னல்கள்‌ இணைக்கப்பட்டு அகன்ற 
பரப்புவலைப்பின்னல்களாக உருவாக்கப்பட்டன. 
இத்தொழில்நுட்ப வளர்ச்சியைத்‌ தொடர்ந்து 
1991இல்‌ டிம்‌ பெர்னர்ஸ்‌ லீ என்பவரால்‌ அகன்ற 
பரப்பு வலைப்‌ பின்னல்கள்‌ இணைக்கப்பட, 


அது உலகளாவிய வலையமைப்பாக (ஸு) 
உருவெடுத்தது. அதனால்‌, இன்று இணையப்‌ 
பயன்பாடு எளிதாகியுள்ளது. 


இணையச்‌ செயல்பாரு 

டிம்‌ பெர்ன்ர்ஸ்‌ லீ உலகளாவிய 
வலையமைப்பினை மூன்று நுட்பங்களின்‌ 
உதவியைக்‌ கொண்டு உருவாக்கினார்‌. அவை: 


14-02-2019 172827 | | 


1. மீஉரைக்‌ குறிப்பு மொழி 
(HTML - Hypertext Markup Language) 
2. மீஉரைப்‌ பரிமாற்ற நெறிமுறை 
(HTTP — HyperText Transfer Protocol) 
3. சீரான வள இடங்காட்டிகள்‌ 
(URLs — Uniform Resource Locators) 
1. மீஉரைக்‌ குறிப்பு மொழி 


இணையத்தில்‌, ஓரிடத்திலிருந்து மற்றோர்‌ 
இடத்திற்குச்‌ செல்ல, குறிப்புகள்‌ எழுதப்‌ 
பயன்படும்‌ நுட்பமே மீஉரைக்‌ குறிப்பு மொழி. 


இது, தகவலின்‌ தலைப்பாகவும்‌ தகவல்‌ 
பகுதியாகவும்‌ பிரிக்கப்பட்டிருக்கும்‌. 


2. மீஉரைப்‌ பரிமாற்ற நெறிமுறை 


இணையத்தளத்தில்‌ தகவலைப்‌ 
பெறுவதற்கான நெறிமுறைக்கு "புரொட்டக்கால்‌" 
என்று பெயர்‌. ஓர்‌ இணையத்தளத்தில்‌ 
தகவல்கள்‌ எந்தெந்த இடங்களில்‌ 
எவையெவை இருக்க வேண்டும்‌ என்பதை 
இந்நெறிமுறைகளைக்கொண்டு முன்பே 
தீர்மானிக்க இயலும்‌. 


3. சீரான வள இடங்காட்டிகள்‌ 


இணையத்தில்‌ உள்ள தகவல்களைப்‌ 
பெறுவதற்கான முகவரியே சீரான வள 
இடங்காட்டிகள்‌ ஆகும்‌. இவற்றைப்‌ 
பயன்படுத்தியே இணைய உலவிகள்‌ 
தகவல்களைக்‌ கண்டறிந்து கேட்பவர்க்கு 
விரைந்து வழங்குகின்றன. 


இணைய முகவரி 


இணையத்தில்‌ ஒவ்வொரு தளத்திற்கும்‌ 
ஒரு முகவரி உண்டு. இது நான்கு பகுதிகளை 
உடையதாக இருக்கும்‌. இவை சொற்களின்‌ 
தொகுப்பாக உள்ளதால்‌ எளிதாக நினைவுகூர 
முடிகிறது. எ.கா: http//www.tamilvu.org 


இதன்‌ முதற்பகுதி மீஉரைப்‌ பரிமாற்ற 
நெறிமுறையையும்‌ (10) இரண்டாம்‌ பகுதி 
உலகளாவியவலை(ஈ்)என்பதையும்மூன்றாம்‌ 
பகுதி இணையத்தளத்தின்‌ பெயரையும்‌ (வரம) 
இறுதிப்பகுதி இணையத்தின்‌ தன்மையையும்‌ 
(௦9) குறிக்கின்றன. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 219 


219 


இணைய நிருவாகம்‌ 


இணையத்திற்கெனத்‌ தனி நிருவாக 
அமைப்பு ஏதுமில்லை. இணையக்‌ கூட்டமைப்பு 
என்பது, பல நிறுவனங்கள்‌ பங்கு வகிக்கும்‌ 
ஒரு நிறுவனம்‌. இது தகவல்களைத்‌ திறம்படப்‌ 
பரிமாற்றம்‌ செய்வதை உறுதி செய்வதற்கான 
நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. 


ஐகான்‌ என்னும்‌ நிறுவனம்‌, இணைய 
முகவரிப்‌ பதிவை நிருவகிக்கிறது. ஒரே முகவரி 
இருவருக்குக்‌ கொடுக்கப்படாமல்‌ இருப்பதை 
இது உறுதி செய்கிறது. 


இணைய இணைப்பு 


இணைய இணைப்பினைப்‌ பெற 
தேவையானவை 


1. கணினி/ திறன்பேசி 
2. தொலைபேசி - திறன்பேசி இணைப்பு 
3. இணையக்கணக்கு 
4. இணக்கி/அருகலை 


கணினி அல்லது திறன்பேசியுடன்‌ 
இணையத்தை இணைக்க, இணைப்பு வழங்கும்‌ 
நிறுவனத்தின்‌ மூலம்‌ கணக்கைப்‌ பெற்றுப்‌ 
பயன்படுத்தலாம்‌. இணையத்தைப்‌ பயன்படுத்த 
விரிவான தொழில்நுட்ப அறிவோ, ஆங்கிலப்‌ 
புலமையோ தேவையில்லை. சில அடிப்படைச்‌ 
செயல்களைத்தெரிந்துகொண்டால்‌ போதும்‌:நம்‌ 
மொழியிலேயே எளிதாகப்‌ பயன்படுத்தலாம்‌. 


இணையத்தளம்‌ 


இணையத்தைப்‌ பல்லூடகப்‌ பகுதி 
எனலாம்‌. இதில்‌ உலகத்தின்‌ பல 
சேவையகங்கள்‌ இணைந்துள்ளன. இவை 
உரை, ஒலி. படங்கள்‌, நகரும்‌ படங்கள்‌ முதலான 
பல்லூடகத்‌ தகவல்களைச்‌ சேமித்து வைத்து, 
கேட்போருக்குத்‌ தருகின்றன. இதில்‌ பலகோடிப்‌ 


பக்கங்கள்‌ உள்ளன. இவை இணையப்‌ 
பக்கங்கள்‌ என்று அழைக்கப்படுகின்றன. 
ஒன்றுக்கொன்று தொடர்புடைய 
பல இணையப்‌ பக்கங்கள்‌ ஒன்றாகத்‌ 
தொகுக்கப்பட்டு, ஒரு சேவையகத்தில்‌ 


14-02-2019 172827 | | 


வைக்கப்பட்டிருக்கும்‌. அது இணையத்தளம்‌ 
எனப்படும்‌. தேடுபொறிகள்‌, நிதி 
தகவல்கள்‌, கல்வி, ஆராய்ச்சி, விளையாட்டு, 
பொழுதுபோக்கு, இணைய அங்காடி போன்ற 
பல்வேறு வசதிகளை இவை வழங்குகின்றன. 


உலவி 


இணையத்தில்‌ உள்ள பக்கங்களைப்‌ 
பார்ப்பது உலவுதல்‌ எனப்படும்‌. இதற்கு 
உலவி என்னும்‌ மென்பொருள்‌ உதவுகிறது. 
இது செய்தித்தளங்களிலிருந்து பக்கங்களைப்‌ 
பெற்று, அவற்றைத்‌ திரையில்‌ காட்டுகின்றது. 


இணையத்தளங்களின்‌ வகைகள்‌ 


1. நிலையான இணையத்தளம்‌ 


இது நிலையான தகவல்களைக்‌ கொண்ட 
இணையத்களம்‌. இதில்‌ உள்ள தகவல்கள்‌ 
அடிக்கடி மாற்றப்படுவதில்லை. தளம்‌ 
புதுப்பிக்கப்படும்போது மட்டுமே தகவல்கள்‌ 
மாற்றப்படுகின்றன. 


2. தனியர்‌ இணையத்தளம்‌ 


கனியர்‌ சிலர்‌ தங்களது சொந்தத்‌ 
தகவல்களையும்‌ தமக்கு விருப்பமான 
துறைகளைப்பற்றியும்‌ வெளியிடும்‌ தளம்‌. 


கூகுள்‌ குரோம்‌, இன்டெர்நெட்‌ 
எக்ஸ்புளோரர்‌,சஃபாரி,ஓபரா,எபிக்‌,மோசில்லா 
பயர்பாக்ஸ்‌, பிங்‌ என்பவை உலவிகளுள்‌ சில. 
தேவையான வலைத்தளத்தின்‌ முகவரியை 
ஓர்‌ உலவியின்‌ முகவரிப்‌ பெட்டியில்‌ இட்டு, 
அத்தளத்தைப்‌ பெறலாம்‌. 
தேடுபொறி 

இணையத்திலும்‌ கணினியிலும்‌ நமக்குத்‌ 
தேவையானவற்றைக்‌ தேடித்தரும்‌ செயலைச்‌ 
செய்கின்ற ஒரு கணினி நிரலே தேடுபொறி. 


அது உலகமெங்கும்‌ நிறுவப்பட்டுள்ள 


வழங்கிகளுக்குச்‌ சென்று, அவற்றில்‌ 
சேமித்து வைக்கப்பட்டுள்ள தரவுகளில்‌ 
நாம்‌ கொடுத்துள்ள குறிப்பின்படி நமக்குத்‌ 
தேவையான இணையத்தளங்களின்‌ 
பட்டியல்களைத்‌ தொகுத்துச்‌ தரும்‌. 
இணையமுகவரி ஏதும்‌ இ 
தெரியாதபோது தேடுபொறியில்‌ நமக்கு இ: 
வேண்டிய தரவைக்‌ குறிக்கக்கூடிய 
சொற்களை இட்டு அவை குறித்த 
செய்திகளைப்‌ பெறலாம்‌. 


கூகுள்‌, அல்டாவிஸ்டா, யாகூ, 
பிங்‌, பாய்டு, அலெக்ஸா, லைகோஸ்‌, 
ஆஸ்க்ஜீவ்ஸ்‌, எம்‌ எஸ்‌ என்‌ 
போன்றவையும்‌ குழந்தைகளுக்கெனச்‌ 
சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட 
கிடில்‌ தேடுபொறியும்‌ பரவலாகப்‌ 
பயன்படுத்தப்பட்டு வரும்‌ 
தேடுபொறிகளாகும்‌. 


8016 ABOUTUS 


வழக்கமாக ஒருவரின்‌ குடும்பம்‌, நண்பர்கள்‌, 
குறிப்பிட்ட பயனர்கள்‌, வாசகர்கள்‌ 
ஆகியோரை மட்டும்‌ நோக்கித்‌ தகவல்களை 
அளிக்கும்‌ இத்தளம்‌, பெரும்பாலும்‌ 
தனிப்பட்ட ஆளுமைகளின்‌ உணர்வுகளை 
வெளிப்படுத்துவதாக அமையும்‌. 


3. நிறுவன இணையத்தளம்‌ 


ஒரு நிறுவனத்தின்‌ மதிப்பை நன்முறையில்‌ 
உயர்த்துவதே இதன்‌ நோக்கமாகும்‌. 
நிறுவனத்தைப்பற்றி மட்டும்‌ கூறாமல்‌ 


அதன்‌ இலக்குகளையும்‌ தொலைநோக்குப்‌ 
பார்வையையும்‌ இத்தளம்‌ வெளிப்படுத்தும்‌. 


TAMIL NADU TEXTBOOK AND EDUCATIONAL SERVICES CORPORATION 


CONTACT TEXTBOOKS PRICE LIST SCHOOLS LOGIN 


TEXTBOOKS FOR TERM ॥ {STANDARD | TO IX) AVAILABLE FROM 19-SEP-2017 
TEXTBOOKS FOR 10TH,12TH AND CBSE AVAILABLE FROM 14-APRIL-2017 


TEXTBOOKS FOR 11TH STANDARD AVAILABLE FROM 26-MAY-2017 


TAMIL NADU TEXTBOOK AND EDUCATIONAL SERVICES CORPORATION 


Govt. of Tamil Nadu 


220 


| | 11th Advance Tamil - FINAL.indd 220 ஓ 14-02-2019 17:28:27 | | 


4. தகவல்‌ களஞ்சிய இணையத்தளம்‌ 


குறிப்பிட்ட ஒரு துறைகுறித்த மிக 
விரிவான தகவல்களை வழங்கும்‌ தளம்‌. 
இம்மாதிரியான தளங்கள்‌ தம்‌ தகவல்களைப்‌ 
பெரும்பாலும்‌ வாணிக நோக்கத்திற்காகப்‌ 
பயன்படுத்துகின்றன. 


5. இயங்கு இணையத்தளம்‌ 


இத்தளத்தில்‌ பயனர்களின்‌ பங்கேற்புக்கும்‌ 
செயல்பாடுகளுக்கும்‌ ஏற்ப அடிக்கடி தகவல்கள்‌ 
தொடர்ந்து மாற்றம்‌ பெறும்‌. இவ்வகைத்‌ 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழகம்‌ 
Tamil Nadu State Transport Corporation Ltd. 
(A GOVERNMENT OF TAMILNADU UNDERTAKING) 


Home | About Us | Types of Service: 


A Operator Login Types of Services 


About Us | T 
ட ண ஓ Deluxe Buses © Ultra Deluxe Buses 
Information 


© Air Condition Buses © Volvo Buses 
| 


Types 


Special Service: பணம 


| Toll Free Number 
1800-419-4287 


s | Information | Counter Address | FAQs | Contact Us 


Terms & Conditions 
Compatible Browsers 
Browser Settings 


Rules & Regulations சீ ்‌ 
ஸ்‌ ஜை 
்‌ 
சட 
Ci ices 


2 அறிவோம்‌ தெளிவோம்‌ 


ட] 


மத்திய நிறுவனம்‌, இந்திய 
அரசின்‌ மனிதவள மேம்பாட்ரு 


பபப 
CLASMICAL 
TAMIL 


நிறம்‌ 


செம்மொழித்‌ தமிழாய்வு ரி படட செம்மொழித்‌ தமிழாய்வு மத்திய நிறுவனம்‌ ந... 


அமைச்சகத்தின்கீழ்‌ இயங்கும்‌ 
ஒரு தன்னாட்சி ஆய்வு 


தளங்கள்‌ பயனர்‌ பங்கேற்பு வசதிக்கேற்ப 
வடிவமைக்கப்பட்டிருக்கும்‌. 


6. மின்‌ வணிக இணையத்தளம்‌ 


பயனர்‌ ஒருவர்‌ பொருளை அல்லது ஒரு 
சேவையை இணையவழிப்‌ (01/8௦) பணம்‌ 
செலுத்திப்‌ பெற்றுக்கொள்ள இத்தளம்‌ 
உதவுகிறது. 


7. இணைய அடிப்படையிலான 
செயல்பாருகளின்‌ தளம்‌ 


இத்தளம்‌ இணைய வங்கிச்‌ 
சேவை, இயங்கலைத்‌ தேர்வுகள்‌, 
இணையவழிக்கூட்டங்கள்‌ முதலான பல்வேறு 
செயல்பாடுகளைச்‌ செய்ய உதவுகிறது. 
மேலும்‌ எழுத்துச்‌ சரிபார்ப்பான்‌, படத்திருத்தி, 
கோப்புமாற்றி போன்ற கருவிச்சேவைகளையும்‌ 


TT) நாற ODS. 


8. விளையாட்ரு இணையத்தளம்‌ 


இணைய விளையாட்டுகளுக்கான 
அளப்பரிய வசதிகளை இத்தளம்‌ வழங்குகிறது. 


௨. மின்கற்றல்‌ இணையத்தளம்‌ 


பல இணையத்தளங்கள்‌, கல்வி மற்றும்‌ 
பயிற்சிகளை வழங்குகின்றன. சில தளங்கள்‌ 


ரு பட்டப்படிப்புகளையும்‌ வழங்குகின்றன. 


CENTRAL INSTITJTE OF CLASSICAL TAMIL - CHENNAI 


வெளிமீடுகள்‌ தகவல்கள்‌ இணையவழி ஆண்டு அறிக்கை! தொடர்புக்கு 


நிறுவனம்‌. உலக அளவில்‌ செம்மொழித்‌ தமிழுக்கென்று நிறுவப்பெற்றுள்ள உயராய்வுமையம்‌ ஆகும்‌. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 221 ஓ 


இந்நிறுவனம்‌ தமிழ்ச்‌ செவ்விலக்கியங்களைப்‌ படித்து இன்புறவும்‌ தனிப்பயிற்சி மூலம்‌ தெளிவு பெறவும்‌ 
இணையவழிச்‌ செம்மொழித்தமிழ்‌ (Classical Tami Online) என்னும்‌ மின்கற்றல்‌ (6-௨) முறையைத்‌ 
தொடங்கியுள்ளது. இதில்‌ இணைய வகுப்பு உரைகளாகக்‌ (Virtual Class Room Speeches) காணொலிக்‌ 
காட்சிகளும்‌ உள்ளன. கற்றவற்றைச்‌ சரிபார்த்து விடைகளைக்‌ கண்டறியும்‌ முறையில்‌ தன்மதிப்பீட்ருத்‌ 
தேர்வுகளும்‌ அமைந்துள்ளன. செம்மொழித்‌ தமிழ்‌இலக்கியங்களைப்‌ பற்றிக்‌ கல்வி பெறுவதற்கும்‌ இணையவழி 
மின்னூல்களைப்‌ பெறுவதற்கும்‌ இந்நிறுவனத்தின்‌ இணையத்தளத்தைப்‌ பயன்படுத்திக்கொள்ளலாம்‌. 


221 


14-02-2019 172827 | | 


மின்‌ கற்றல்‌ ரல்‌ ரர 
அதற்கான பின்னூட்டமும்‌ உடனுக்குடன்‌ 


வழங்கப்படுவதால்‌ மாணவர்கள்‌ தங்களது 
கற்றல்‌ அடைவினை உடனே தெரிந்துகொண்டு 
மேம்படுத்திக்கொள்ள முடியும்‌. 


10. இணையத்தளத்‌ தொகுப்பு 


பல்வேறு இணையத்தளங்களின்‌ 
தொகுப்பை இணையத்தளத்‌ தொகுப்பு 
எனலாம்‌. ஒன்றோடொன்று தொடர்புடைய 
துறை சார்ந்த பல்வேறு தகவல்களையும்‌ 


தகவல்‌ மூலங்களையும்‌ இவ்வகையான 
தொகுப்புகளிலிருந்து பெறலாம்‌. 


இணையத்தில்‌ தமிழ்‌ 

தமிழர்கள்‌ தங்கள்‌ வாழிடங்களை 
ஐந்திணைகளாக வரையறுத்தனர்‌. இன்று 
விண்ணும்‌ விண்சார்ந்த இணையமும்‌ 
ஆறாம்‌ திணையாக உருவெடுத்துள்ளது. 
தன்‌ வளத்தால்‌ வாழும்‌ செம்மொழியான 
தமிழ்‌, காலத்திற்கேற்பத்‌ தன்னைத்‌ 
தகவமைத்துக்‌ கொள்ளும்‌ தன்மையால்‌ இன்று 


இணையத்திலும்‌ கோலோச்சுகிறது. 


Tamil 99 க்கி Layout 


Unicode - ( TAU ) 
|| த“ இ சிவ! 
+ 
4 கு A | 
பஸ E R Top Y ௦ 
8. அ ந, டன 
ம ATTA 
ட்ட 1 இ! த ள்‌ 3] ப] ௭ 
ழீ ப 21/21 


இணையத்தில்‌ ஏறிய முதல்‌ இந்திய 
மொழி 

1995இல்‌ சிங்கப்பூரில்‌ தொடங்கப்பட்ட 
மலாய்‌, ஆங்கிலம்‌, மாண்டரின்‌, தமிழ்‌ ஆகிய 
நான்கு தேசிய மொழிக்‌ கவிதைகளுக்கான 
வலைத்தளத்தில்‌ முதலில்‌ அரங்கேறியது தமிழ்‌. 

சிங்கப்பூர்‌ நாவ்யாங்‌ பல்கலைக்கழகப்‌ 
பேராசிரியர்‌ நா. கோவிந்தசாமி சீனக்கணினி 
வல்லுநர்களோடு இணைந்து 'தமிழ்நெட்‌' என்ற 
எழுத்துருவினை உருவாக்கி, இணையத்தில்‌ 
தமிழ்‌ இடம்பெறக்‌ காரணமாய்‌ இருந்தார்‌. 
அவரால்தான்‌ இணையத்தில்‌ ஏறிய முதல்‌ 
இந்திய மொழி என்ற பெருமை தமிழுக்குக்‌ 
கிடைத்தது. 


தமிழ்‌ இணையத்தின்‌ வளர்ச்சி 

1996இன்‌ இறுதியில்‌ உலகெங்கும்‌ 
உள்ள தமிழ்‌ ஆர்வலர்கள்‌ பலரும்‌ தமிழ்‌ 
எழுத்துருக்களை உருவாக்கிப்‌ பயன்படுத்தத்‌ 
தொடங்கினர்‌. 


இணையத்தில்‌ தமிழ்த்‌ தகவல்‌ 


பரிமாற்றத்திற்கான முதல்‌ உலக மாநாடு 
1997ஆம்‌ ஆண்டு தமிழ்நெட்‌ 97' என்ற பெயரில்‌ 


சிங்கப்பூரில்‌ நடைபெற்றது. அதில்‌ தமிழ்‌ 
எழுத்துரு குறித்துக்‌ கணித்தமிழ்‌ ஆர்வலர்களும்‌ 
அறிஞர்களும்‌ கலந்துரையாடினர்‌. 1999இல்‌ 
நடைபெற்ற இரண்டாவது கணினி மாநாட்டில்‌ 


கணித்தமிழ்ச்‌ சங்கம்‌ உருவானது. 
அவ்வாண்டில்‌ தமிழ்நாடு அரசு அமைத்த 

உயர்மட்டக்‌ குழுவின்‌ ஆய்விற்குப்பின்‌, 'தமிழ்‌ 

99 விசைப்பலகை உருவாக்கப்பட்டது. பல்வேறு 


By: ன 


ஒருங்குறி விசைப்‌ பலகை 


| | 11th Advance Tamil - FINAL.indd 222 


222 


14-02-2019 172827 | | 


சோதனைகளுக்குப்பின்‌, தமிழக அரசு அதனை 
ஏற்று அரசாணை வெளியிட்டது. 

பின்னர்‌ 'ஒருங்குறிக்‌ கூட்டமைப்பு' உலக 
அளவில்‌ அனைத்து மொழிகளுக்கும்‌ 'ஒருங்குறி' 
என்னும்‌ எழுத்துருக்‌ குறியேற்ற முறையை 
உருவாக்கியது. அவ்வமைப்பில்‌ தமிழக அரசு 


தமிழ்மொழிக்கான உறுப்பினராகத்‌ தன்னை 
இணைத்துக்‌ கொண்டது. 
தமிழ்‌ ஒருங்குறிக்‌ குறியேற்ற முறையில்‌ 


இருந்த குறைகளைக்‌ களைய, அரசுடன்‌ தமிழ்‌ 
இணையக்‌ கல்விக்‌ கழகமும்‌ கணித்தமிழ்ச்‌ 


சங்கமும்‌ இணைந்து, முயற்சிகளை 
மேற்கொண்டன. அதன்‌ விளைவாகத்தான்‌ 
இன்று இணையத்தில்‌ தமிழை எளிதாகப்‌ 
பயன்படுத்த முடிகிறது. 


இணையத்தில்‌ தமிழின்‌ பயன்பாட்டைச்‌ 
செழுமைப்படுத்தவும்‌ தமிழரின்‌ தொன்மை, 
மரபு, பண்பாட்டுச்‌ செல்வங்களை உலகிற்கு 
வழங்கவும்‌ அரசும்‌ தன்னார்வ நிறுவனங்களும்‌ 
பல்வேறு திட்டங்களை உருவாக்கிச்‌ 
செயல்படுத்துகின்றன. அவற்றுள்‌ தமிழ்‌ 
இணையக்‌ கல்விக்கழகம்‌, மதுரைத்திட்டம்‌, 
தமிழ்‌ விக்கிப்பீடியா போன்றவை 
குறிப்பிடத்தக்கவை. 
தமிழ்‌ இணையக்‌ கல்விக்கழகம்‌ 

தமிழ்‌ இணையக்‌ கல்விக்கழகம்‌ 2001ஆம்‌ 
ஆண்டு பிப்ரவரி 17இல்‌ நிறுவப்பட்டது. 
இந்தியாவில்‌ இணையம்‌ வழியே கல்வி 
வளங்களையும்‌ வாய்ப்புகளையும்‌ வழங்க 
நிறுவப்பட்ட முதல்‌ 
அமைப்பாக இது 
விளங்குகிறது. 
1999ஆம்‌ ஆண்டு 
ந டைடடெபெற்ற 
இரண்டாம்‌ 
தமிழ்‌ இணைய 
மாநாட்டின்‌ 
நிறைவு விழாவில்‌ 
இதற்கான அறிவிப்பு 
வெளியிடப்பட்டது. | £ல்விக்கழகத்தளத்திற்குச்‌ 
முழுநேர இயக்குநர்‌ சசல்ல இதனைத்‌ 
ஒரு வ ரின்‌ 


திறன்பேசியால்‌ வருடவும்‌. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 223 


பொறுப்பில்‌ செயற்படும்‌ இது, தமிழ்‌ 
இணையக்‌ கல்விக்கழக ஆட்சிக்குழுவால்‌ வழி 
நடத்தப்படுகிறது. 


இணையக்‌ கல்விக்கழகம்‌ பின்வரும்‌ 
குறிக்கோள்களை அடைவதற்கான 
திட்டங்களுடன்‌ செயல்படுகிறது. 


 உலகளாவியதமிழ்ச்சமுதாயத்தினர்க்கும்‌ 
தமிழியலில்‌ ஈடுபாடுள்ள மற்றையோர்க்கும்‌ 
தமிழ்மொழி, இலக்கியம்‌, பண்பாடு பற்றிய 
கல்விச்‌ சாதனங்களை உருவாக்கி இணையம்‌ 
வழியாக அளித்தல்‌. 


உலகெங்கும்‌ வாழும்‌ தமிழர்கட்கு, 
அவர்களின்‌ தேவைக்கேற்பப்‌ பாடத்‌ 
திட்டங்களை உருவாக்கி அளித்தல்‌: அவர்கள்‌ 
தங்கள்‌ பாரம்பரியத்தோடு தொடர்புகொண்டு 
வாழத்‌ துணைபுரிதல்‌. 


உலகின்‌ பல நாடுகளில்‌ வாழும்‌ 
தமிழர்கள்‌ உருவாக்கும்‌ கல்வியறிவுச்‌ 
சாதனங்களைத்‌ தொகுத்து, அவற்றைத்‌ 
தமிழ்‌ மக்களுக்கு வழங்கும்‌ முயற்சிகளைத்‌ 
தொடர்ந்து மேற்கொள்ளுதல்‌. 


* தமிழ்மொழி, இலக்கியம்‌, பண்பாடு 


தொடர்பான பாடத்‌ திட்டங்களை வகுத்தல்‌. 


* மொழியறிவுக்காகவோ, சான்றிதழ்‌, 
பட்டயம்‌, பட்டம்‌ பெறுவதற்காகவோ 
கற்போருக்கு வாய்ப்பளித்தல்‌. 

* தகுதிக்கு ஏற்பத்‌ தஞ்சைத்‌ தமிழ்ப்‌ 
பல்கலைக்கழகம்‌ வழியாகச்‌ சான்றிதழ்‌/ 
பட்டயம்‌/பட்டம்‌ வழங்க ஏற்பாடு செய்தல்‌. 

மேலும்‌ ஐம்பது இலட்சம்‌ 
பக்கங்களுக்குமேல்‌ பதிவேற்றம்‌ செய்யப்பட்ட 


223 


14-02-2019 172827 | | 


மின்நூலகம்‌, கணித்தமிழ்‌ ஆய்வுகள்‌, 
மென்பொருள்‌, செயலிகள்‌ உருவாக்கம்‌, 
கணித்தமிழ்ப்‌ பேரவை முதலியன இதன்‌ 
செயல்பாடுகளில்‌ குறிப்பிடத்தக்கன. 


மதுரைத்திட்டம்‌ 

மதுரைத்திட்டம்‌ எவ்வித அரசு, தனியார்‌ 
உதவியோ, வாணிக நோக்கமோ இன்றி 
நடைபெறுகின்ற ஒரு தன்னார்வ முயற்சி. 
1998ஆம்‌ ஆண்டு தமிழர்‌ திருநாள்‌ அன்று 
தொடங்கப்பட்ட இத்திட்டம்‌, இன்றும்‌ 
தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது. உலகில்‌ 
வெவ்வேறு நாடுகளில்‌ வாழும்‌ முந்நூற்றுக்கும்‌ 
மேற்பட்ட தமிழர்களும்‌ தமிழார்வலர்களும்‌ 
ஒன்றுகூடி இத்திட்டத்தைச்‌ செயலாக்கம்‌ 
செய்து வருகின்றனர்‌. 


Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


அதற்கென உலகின்‌ பல நாடுகளில்‌ 
வாழ்ந்துவரும்‌ தமிழர்கள்‌, கூட்டு முயற்சியாக 
அவரவர்‌ தங்களுக்குக்‌ கிடைக்கும்‌ நேரங்களில்‌ 
தமிழ்‌ இலக்கியங்களைக்‌ கணினியில்‌ 
உள்ளிட்டு, பிழை திருத்தி மின்பதிப்புகளாகத்‌ 


தயாரிக்கின்றனர்‌. பின்னர்‌ இவற்றை மதுரைத்‌ 
திட்டத்தில்‌ பதிவேற்றம்‌ செய்கின்றனர்‌. தமிழ்‌ 


இலக்கியங்களை மின்நூல்களாகப்‌ பாதுகாத்துப்‌ 
பகிர்ந்து கொள்வதில்‌ விருப்பமுள்ள 
அனைவரும்‌ இத்திட்டத்தில்‌ பங்கு பெறலாம்‌. 
தமிழ்‌ விக்கிப்பீடியா 

கட்டற்ற பன்மொழிக்‌ களஞ்சியத்‌ 
திட்டமான விக்கிப்பீடியாவின்‌ ஒரு பகுதியே 
தமிழ்‌ விக்கிப்பீடியா. அமெரிக்காவைத்‌ 
தலைமையிடமாகக்‌ கொண்ட விக்கிமீடியா 
அறக்கட்டளை எனப்படும்‌ வாணிக 
நோக்கற்ற அமைப்பு இதனை நிருவகித்து 
வருகிறது. உலகெங்கும்‌ உருவாகும்‌ தமிழின்‌ 
அறிவுத்தொகுப்பைத்‌ திரட்டி, கட்டணமின்றியும்‌, 
காப்புரிமைகள்‌ போன்ற கட்டுப்பாடுகள்‌ 
இன்றியும்‌ அனைவருக்கும்‌ வழங்குவதே 
இத்திட்டத்தின்‌ தலையாய நோக்கமாகும்‌. 


இன்றைய நவீன வாழ்வில்‌ பல்துறைச்‌ 
செயல்பாடுகளுடன்‌ நாம்‌ பொருத்தமுற 
வாழ்வதற்கு, இணையம்‌ சார்ந்து 
செயல்படவேண்டியுள்ளது. மேலும்‌, 
இணையத்தில்‌ தமிழ்மொழியின்‌ அனைத்துப்‌ 
பயன்பாடுகளையும்‌ புரிந்துகொண்டு, 
நடைமுறைப்படுத்திவாழ்வையும்மொழியையும்‌ 
மேம்படுத்துதல்‌ நம்‌ கடமையாகும்‌. 


& புகுபதிகை செய்யப்படவில்லை இந்த ஐபி க்கான பேச்சு பங்களிப்புக்கள்‌ புதிய கணக்கை உருவாக்கவும்‌ உள்நுழை 


ண 
£0 ்‌ ம முதற்‌ பக்கம்‌ உரையாடல்‌ படிக்கவும்‌ மூலத்தைப்‌ பார்‌ வரலாற்றைக்‌ காட்டவும்‌ தேடு Qa 
பு. 
்‌ oe விக்கிப்பீடியர்களுக்கான கட்டுரைப்‌ போட்டி! [நீக்குக] 
விக்கிப்பீடியா ED இணையத்‌ தமிழ்‌ வாசகர்களுக்காக கட்டுரைகளை மேம்படுத்துங்கள்‌. (a) 
ணன்‌ பரிசுகளை வெல்லுங்கள்‌! 

) பக்கம்‌ . . . ச த 2 ம்‌ 
ப்‌ தமிழ்‌ விக்கிப்பீடியாவிற்கு வருக, தமிழ்‌ அறிவியல்‌ புவியியல்‌ 
மாற்றங்கள்‌ பண்பாடு & கணிதம்‌ உ சமூகம்‌ 
உதவி கோருக யாவராலும்‌ தொகுக்கப்படக்‌ கூடிய ஒரு கட்டற்ற கலைக்களஞ்சியம்‌. , வரலாறு . தொழில்நுட்பம்‌ . வலைவாசல்கள்‌ 
புதிய கட்டுரை தமிழ்க்‌ கட்டுரைகள்‌: 1,15,816 
எழுதுக 
க்‌ முதற்பக்கக்‌ கட்டுரைகள்‌ செய்திகளில்‌ 2 
தொவது ஒரு 
கட்டுரை கொழுப்பு அமிலம்‌ (சற்‌ ௫௦௦) என்பது ௦ * 21வது பொதுநலவாய 
தமிழில்‌ எழுத நிறைவுற்ற அல்லது நிறைவுறாத, த ரளி விளையாட்டுக்களில்‌, 

வ ய்‌ நீளமான, கிளைக்காத, கொழுப்பார்ந்த தமிழகத்தைச்‌ சேர்ந்த இந்திய 
சென்ற மாதப்‌ பின்‌ தொடரியைக்‌ கொண்ட கார்பாக்சிலிக்‌ பளுதூக்குனர்‌ சதீஷ்‌ சிவலிங்கம்‌ 
புள்ளிவிவரம்‌ அமிலமாகும்‌. இயற்கையில்‌ காணப்படும்‌ கொழுப்பு தங்கப்பதக்கம்‌ வென்றார்‌. 
VELSEES உ ஐக்கிய இராச்சியத்தைச்‌ சேர்ந்த 


தல்‌ இருபத்ச்‌ 


உதவி 


| | 11th Advance Tamil - FINAL.indd 224 


அமிலங்கள்‌ இரட்டைப்‌ படை எண்ணிக்கையில்‌ நாலு 


இயற்பியலறிஞர்‌ ஸ்டீபன்‌ 


224 


14-02-2019 172827 | | 


இலக்கியக்களம்‌ 


2. பனையோலைப்‌ பாட்டனும்‌ 
மின்னூல்‌ பேரனும்‌ 


ஒரு கற்பனை உரையாடல்‌ 


அந்த அழகிய மலைநாடு, உயர்ந்து 
அடுக்கடுக்காய்ப்‌ பரந்து கிடந்த மலைகளின்‌ 
ஊடாக அமைந்திருந்தது. வானோக்கி வளர்ந்து 
கிடந்தன அடர்ந்த மரங்கள்‌. மரங்களின்‌ 
உச்சியிலிருந்த இடைவெளித்‌ துளைகள்‌ 


வழியாக ஞாயிறு வெள்ளிமழையாகத்‌ தன்‌ 
கதிர்களைச்‌ சொரிந்து கொண்டிருந்தது. 
மலைக்காடெங்கும்‌ மகிழ்வூட்டும்‌ பச்சை 
வெளிச்சம்‌. 


செடிகளின்‌ சிரிப்பாய்‌ எங்கெங்கும்‌ பூத்துக்‌ 
கிடந்த பூக்கூட்டம்‌ அந்த மலைநாட்டுக்கு 
வருவோரை வரவேற்பதுபோல்‌ இருந்தது. 
ஆங்காங்கே கீழிறங்கும்‌ அருவிகள்‌ மலைகளின்‌ 
மேனிகளில்‌ நீளமான வெள்ளிக்‌ கம்பளங்களை 
விரித்ததுபோல்‌ காணப்பட்டன. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 225 


225 


அந்நாட்டின்‌ அரண்மனைக்குச்‌ செல்லும்‌ 
ராஜபாதை எங்கும்‌ வாழையும்‌ கழுகும்‌ 
கட்டப்பட்டு, கரும்புச்‌ சரங்களாலும்‌ காய்கனித்‌ 
தோரணங்களாலும்‌ அழகுபடுத்தப்பட்டிருந்தன. 
மலைநாட்டுத்‌ தலைவனான மன்னனின்‌ 
பிறந்தநாள்‌ கொண்டாட்டத்தின்‌ ஒரு 
பகுதியாகத்தான்‌ அவை அமைக்கப்‌ பட்டிருந்தன. 


மலைப்பாதை எங்கும்‌ மக்கள்‌ 
அணியணியாய்ச்‌ திரளத்‌ தொடங்கியிருந்தனர்‌. 
மக்கள்‌ ஆவலுடன்‌ எதிர்பார்த்தது போலவே 
அக்குழுவினர்‌ வரத்தொடங்கினர்‌. பாணர்‌, 
பாடினியர்‌, விறலியர்‌ குழுவினராய்ப்‌ 
பறை, முழவு, துடி, போன்ற கருவிகளை 
யாழின்‌ இராகத்திற்கேற்ப இசைத்தவாறு 
ராஜபாதையைக்‌ கடந்து அரண்மனைக்குள்‌ 
நுழைந்தனர்‌. மன்னன்‌ பெருமகிழ்வோடு பொன்‌ 


14-02-2019 172826 | | 


இருக்கையிலிருந்து 
இறங்கி, அவர்களை 
நோக்கி இருகைகளை 
[நீட்டி வரவேற்றான்‌. 


அவையின்‌ நடு 
மண்டபத்தில்‌ கூடிய 
அக்கலைக்கூட்டம்‌ மலைநாட்டு மன்னனின்‌ 
பெருமைகளைப்‌ பலவாறாகப்‌ புகழ்ந்து, பாடியும்‌ 
ஆடியும்‌ போற்றினர்‌. அவையில்‌ பாணர்‌ 
பாடும்‌ பாடல்களைக்‌ 'கேட்டுச்சொல்லிகள்‌' 


சொல்லச்‌ சொல்ல, ஓலைச்‌ சுவடிகளோடும்‌ 
எழுத்தாணிகளோடும்‌ அமர்ந்திருந்த சுவடி 
எழுதும்‌ 'கற்று எழுதிகள்‌' அதைக்‌ கேட்டு 
எழுதினார்கள்‌. 


அதற்கு முன்திங்களில்தான்‌ அந்த 
ஓலைச்சுவடிகள்‌ தேர்ந்த பனை ஓலைகளில்‌ 
இருந்து நறுக்கப்பட்டிருந்தன. பின்‌ பெரிய 
பானைகளில்‌ கொகித்த மூலிகை நீரில்‌ அவித்துப்‌ 
பதப்படுத்தப்பட்டிருந்தன. எழுதுவதற்கான 
மைக்குழம்பு சிலவகைத்‌ தாவரச்‌ சாறுகளில்‌ 
இருந்து தயாரிக்கப்பட்டிருந்தது. 

அன்றும்‌ அடுத்தடுத்த நாள்களிலும்‌ அந்த 
மலைநாட்டிலும்‌ பிறநாடுகளிலும்‌ வாழ்ந்து 
வந்த பெரும்புலவர்கள்‌ மன்னனின்‌ அவைக்கு 
வந்து அவனது வீரம்‌, கொடைத்‌ தன்மையினை 


மெச்சி, பலவாறாகப்‌ பாடல்கள்‌ புனைந்தனர்‌. 
அவற்றை ஓலைச்சுவடிகளில்‌ பதிவாக்கி 
மன்னனுக்கு அளித்தனர்‌. 


இவ்வாறான ஓலைச்சுவடிகளில்தான்‌ நம்‌ 
பழந்தமிழ்‌ இலக்கியங்களான எட்டுத்தொகை, 
பத்துப்பாட்டு, பதினெண்‌ கீழ்க்கணக்கு நூல்கள்‌, 
பெருங்காப்பியங்கள்‌, சிறுகாப்பியங்கள்‌, 
சிற்றிலக்கியங்கள்‌ போன்றவை 
எழுத்தாணிகொண்டு எழுதப்‌ பட்டன. 


2 


கடலலை வந்து வந்து கரையேறி, 
விளையாடிக்‌ கொண்டிருந்த தரங்கம்பாடியில்‌ 


| | 11th Advance Tamil - FINAL.indd 226 


அன்றொரு தொடக்க விழா. அங்குச்‌ சீகன்‌ 
பால்கு என்பவரால்‌ ஓர்‌ அச்சு இயந்திரம்‌ 
நிறுவப்பட்டிருந்தது. அந்த அச்சுக்கூடத்தில்‌ 
தொழிலாளர்கள்‌ அடுக்கி வைக்கப்பட்டிருந்த 
மரப்பெட்டிகளைத்‌ திறந்தார்கள்‌. அப்பெட்டிகள்‌, 
கப்பல்மூலம்‌ ஜெர்மனி நாட்டிலிருந்து 
வந்திருந்தன. 


உலோகத்தால்‌ செய்யப்பட்ட தமிழ்‌ 
எழுத்துருக்கள்‌ பெட்டிகள்‌ முழுவதும்‌ 
இருந்தன. அவற்றைப்‌ பயன்படுத்தி 
அச்சுக்கோக்கும்‌ பணியை ஆரம்பித்தார்கள்‌. 
அச்சு இயந்திரம்‌ இயக்கப்பட்டு, கோக்கப்பட்ட 
பக்கங்கள்‌ தாள்களில்‌ அச்சிடப்பட்டன. 


அதற்கு முன்பே கொல்லத்தில்‌, ஹென்ரிக்‌ 
ணென்ரிக்சு என்பவரால்‌ எழுதப்பட்ட தம்பிரான்‌ 
வணக்கம்‌' என்னும்‌ நூல்‌ அச்சிடப்பட்டது. 
தமிழில்‌ அச்சிடப்பட்ட முதல்‌ நூலாக இந்நூல்‌ 
கருதப்படுகிறது. இந்திய மொழிகளில்‌ முதலில்‌ 
அச்சேறிய மொழி தமிழ்‌ என்ற பெருமையைத்‌ 
தந்தது இந்நூலே ஆகும்‌. 

அதன்பின்னர்‌ ஏற்பட்ட ஒரு 
தேக்கநிலைக்குப்‌ பிறகு தரங்கம்பாடியில்‌ 
அமைக்கப்பட்ட அச்சுக்கூடம்‌ தமிழ்ச்‌ 
சான்றோர்களுக்கும்‌ பொதுமக்களுக்கும்‌ 
மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. பல தமிழ்‌ நூல்கள்‌ 


அச்சேறத்‌ தொடங்கின. 


அதைத்தொடர்ந்து, பல்வேறு 
காலகட்டங்களில்‌ ஓலைச்சுவடிகளில்‌ இருந்த 
தமிழ்‌ இலக்கண இலக்கிய நூல்கள்‌ அறிஞர்‌ 
பெருமக்களால்‌ பதிப்பிக்கப்பட்டன. 


3 


கணினி அறை என்ற வாசகம்‌ தாங்கிய 
அந்தக்‌ குளிரூட்டப்பட்ட அறைக்குள்‌ 
இளைஞர்கள்‌ விசைப்பலகையைப்‌ 
பயன்படுத்தித்‌ தமிழ்‌ எழுத்துருக்களின்‌ மூலம்‌ 
கணினித்‌ திரையில்‌ தமிழ்க்‌ கட்டுரைகளைத்‌ 
தட்டச்சு செய்து கொண்டிருந்தார்கள்‌. 
அறையின்‌ சுவரில்‌ 1980ஆம்‌ ஆண்டின்‌ 
நாட்காட்டி தொங்கிக்கொண்டிருந்தது. 


அனைத்துப்‌ பக்கங்களையும்‌ தட்டச்சு 
செய்து சேமித்தபின்‌, அதை ஒன்றாகத்‌ 


226 


14-02-2019 172826 | | 


தொகுத்து அச்சிட்டு நூலாக வடிவமைத்துக்‌ 
கொண்டு தமது பல்வேறு தேவைகளுக்குப்‌ 
பயன்படுத்தினார்கள்‌. 

கோடையும்‌ வசந்தமும்‌ மழையும்‌ 
குளிருமாய்ப்‌ பருவங்கள்‌ வந்துவந்து போய்க்‌ 
கொண்டிருந்தன. தொண்ணூறுகளின்‌ வனப்பும்‌ 


வளமும்‌ நிரம்பிய கணினிகளில்‌ இளைஞர்கள்‌ 
இணையத்தளங்கள்‌ வழியே தமிழில்‌ உலகம்‌ 
முழுவதும்தமதுகருத்தாடல்களை நிகழ்த்தினர்‌. 


அந்த நகரத்தின்‌ தெருக்களில்‌ புதிதாய்த்‌ 
தோன்றியிருந்தன இணைய மையங்கள்‌. 


பலகைகளால்‌ பிரிக்கப்பட்டு வரிசையாக 
அமைக்கப்பட்டிருந்த சிறுசிறு அறைகளுக்குள்‌ 
கணினிகள்‌ ஒளிர்ந்து கொண்டிருந்தன. 


அவற்றில்‌ மாணவர்களும்‌ ஆர்வலர்களும்‌ 
உலாவி மூலம்‌ வாசித்துக்‌ கொண்டிருந்தனர்‌. 


முதல்‌ அறையில்‌ இருந்த இளைஞன்‌ 
அமெரிக்காவின்‌ லாஸ்‌ஏஞ்சல்ஸ்‌ நகரத்தின்‌ 
ஓர்‌ அறையில்‌ கணினிமுன்‌ அமர்ந்திருந்த 
தனது நண்பனோடு மின்வரிகளில்‌ 
உரையாடிக்கொண்டிருந்தான்‌. அமெரிக்க 
நண்பனின்‌ கோரிக்கைக்கு ஏற்பக்‌ குறுந்தொகை 
மின்னூலினைச்‌ சிப்பம்‌ செய்து, மின்னஞ்சல்‌ 
வழியாக அனுப்பினான்‌. 


சிப்பத்தைப்‌ பெற்ற அமெரிக்க நண்பன்‌ 
அடுத்த சில மணித்துளிகளில்‌ கனடா, 
ஆஸ்திரேலியா, நார்வே ஆகிய நாடுகளில்‌ 
வசிக்கும்‌ தன்‌ நண்பர்களுடன்‌ பகிர்ந்து 
கொண்டான்‌. 


4 


தமிழகத்தின்‌ முதன்மையான 
நூலகங்களுள்‌ ஒன்றான அண்ணா நூற்றாண்டு 
நூலகம்‌. ஒரு கணினித்‌ திரையில்‌ மின்னூல்‌ 
ஒன்று விரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதன்‌ 
பக்கங்களின்மீது சொடுக்க சொடுக்க ஒவ்வொரு 
பக்கமாகப்‌ புரளத்‌ தொடங்குகிறது. 


அதன்‌ எதிரே பார்வை படும்படியான ஒரு 
கோணத்தில்‌ உள்ள ஓர்‌ அழகிய கண்ணாடிப்‌ 
பேழைக்குள்‌ பழந்தமிழ்‌ இலக்கியம்‌ 
ஒன்றின்‌ ஓலைச்சுவடி பாதுகாப்பாய்‌ 
வைக்கப்பட்டிருக்கிறது. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 227 


அங்கு வரும்‌ 
பார்வையாளர்களும்‌ 
வாசகர்களும்‌ அதை 
மிகுந்த மரியாதையுடனும்‌ 
பெருமிதத்துடனும்‌ 
பார்த்துச்‌ செல்கின்றனர்‌. 
அக்காட்சியைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருக்கும்‌ 
மின்னூலுக்கு நாளுக்கு நாள்‌ ஓர்‌ 
ஆசை வளர்ந்துகொண்டே வருகிறது. 
ஓலைச்சுவடியுடன்‌ ஒருநாள்‌ மனம்விட்டு 
உரையாடவேண்டும்‌ என்பதே அதன்‌ அவா. 


அதேபோல்‌ கணினித்திரையில்‌ அழகாய்ப்‌ 
பக்கம்பக்கமாய்ப்‌ புரண்டு கொண்டிருக்கும்‌ 
மின்னூலோடு பேசிட வேண்டுமென்பதும்‌ 
ஓலைச்‌ சுவடியின்‌ அடிமன விருப்பம்‌. 
நூலகப்‌ பராமரிப்பாளர்‌ ஒருநாள்‌ 
கண்ணாடிப்பேழையைக்‌ கணினி அருகில்‌ 
மாற்றி வைத்தபோது, இருவரின்‌ விருப்பமும்‌ 
நிறைவேறியது. 


மின்னூலும்‌ ஓலைச்சுவடியும்‌ உரையாடத்‌ 
தொடங்கின 


மின்னூல்‌: ஆ... என்‌ அன்புக்குரிய 
ஓலைச்சுவடி அண்ணா... உங்களுக்கு என்‌ 
பணிவான வணக்கம்‌. 


ஓலைச்சுவடி: வணக்கம்‌ மின்னூல்‌ 
கும்பி. ஆனால்‌ ஒன்று... நான்‌ உன்னைத்‌ 
தம்பி என்றழைக்கலாம்‌. நீ என்னை அண்ணா 
என்று அழைக்கலாகாது. ஒருவேளை நானுன்‌ 
பாட்டனுக்கு முப்பாட்டனாகக்‌ கூட இருப்பேன்‌. 


மின்னூல்‌: அடேயப்பா... உங்களுக்கு 
அவ்வளவு வயதாகிவிட்டதா? 


ஓலைச்சுவடி: ஆம்‌... சில ஆயிரம்‌ 
வருடங்கள்‌. 


மின்னூல்‌: அவ்வளவு காலமாகவா நீங்கள்‌ 
பாதுகாப்பாக இருக்கிறீர்கள்‌? 


ஓலைச்சுவடி: பாதுகாப்பாக 
ஆக்கியிருக்கிறார்கள்‌. அறிஞர்கள்‌ பலர்‌ 
என்னைப்‌ பலமுறை படியெடுத்துப்‌ 
பாதுகாத்திருக்கிறார்கள்‌. ஒரு முதியவர்‌ 


227 


14-02-2019 172826 | | 


வயதில்‌ 
என்னைக்‌ காப்பாற்றி 


தள்ளாத 


வைத்துள்ளார்‌. உனக்கு 
அவரைத்‌ தெரியுமா? 


மின்னூல்‌: தெரியும்‌ 
முப்பாட்டனாரே! 
தமிழ்த்தாத்தா உ.வே.சாமிநாதர்‌ தானே அவர்‌. 


ஓலைச்சுவடி: மிக நல்லது தம்பி. நன்றாகத்‌ 
தெரிந்து வைத்திருக்கிறாய்‌. அவர்‌ எங்களைப்‌ 
பாதுகாக்க எவ்வளவு துன்பப்பட்டுள்ளார்‌ 
தெரியுமா? 
மதச்‌ 
டவ 


மின்னூல்‌: சொல்லுங்கள்‌ முப்பாட்டனாரே. 


ஓலைச்சுவடி: ஈரோடு மாவட்டம்‌ 
கொடுமுடியின்‌ காவிரிக்‌ கரையில்‌ உள்ள 
ஒரு வீட்டில்‌ பழந்தமிழ்‌ இலக்கியச்‌ சுவடிகள்‌ 
இருப்பதை அறிந்து அவர்களிடம்‌ கேட்டபோது, 
ஆற்றில்‌ ஆடிப்பெருக்கன்று ஓலைச்சுவடிகளை 
விட்டுவிடுதலே அறம்‌ என்று கூறித்‌ தர மறுத்து 
விட்டனர்‌. பார்த்தார்‌ உ.வே.சா. அவ்வாறு 
அவர்கள்‌ ஆற்றில்‌ போடும்போது, அடுத்த 
படித்துறையில்‌ அதிகாலைக்குளிரில்‌ காவிரியில்‌ 
இறங்கி, தமது முதிய உடல்‌ தாளாது நடுங்க, 
அச்சுவடிகளைச்‌ சேகரித்துப்‌ பதிப்பித்தார்‌. 


உ.வே.சா. பதிப்பித்த மணிமேகலை நூலின்‌ சுவடி 
மின்னூல்‌: கண்கலங்குகிறது பாட்டனாரே! 


ஓலைச்சுவடி: ஆமாம்‌ தம்பி. அவர்தான்‌ 
சங்க இலக்கியங்களான எட்டுத்தொகை, 
பத்துப்பாட்டு, சிலப்பதிகாரம்‌, மணிமேகலை, 
சீவகசிந்தாமணி போன்ற பல நூல்களையும்‌ 
சிற்றிலக்கியங்களையும்பதிப்பித்துப்பாதுகாத்தார்‌. 


அவர்‌ மட்டுமல்லர்‌. சி.வை.தாமோதரனாரும்‌ 
பண்டைக்காலத்‌ தமிழ்‌ நூல்களை மீட்டெடுத்துப்‌ 
பதிப்பித்துப்‌ பாதுகாத்தார்‌. 


்‌ டி 2 [்‌ 8 
மின்னூல்‌: சி.வை.தாமோதரனார்‌ பதிப்பித்த 
நூல்களைச்‌ சொல்லுங்கள்‌ பாட்டனாரே. 


ஓலைச்சுவடி: இவர்‌ கலித்தொகை, 
இறையனார்‌ அகப்பொருள்‌, சூளாமணி, 
நீதிநெறி விளக்கம்‌, வீரசோழியம்‌, 
திருத்தணிகைப்புராணம்‌, தொல்காப்பியத்தின்‌ 
எழுத்து, சொல்‌, பொருளதிகாரங்களுக்கான 
உரைகளைத்‌ தேடிப்‌ பதிப்பித்துள்ளார்‌. 
அந்தப்‌ பெரியவர்களுக்கு நாம்‌ எக்காலத்தும்‌ 
நன்றியோடு இருக்க வேண்டும்‌. சரி தம்பி. 
உன்னைப்‌ பார்த்தால்‌ எனக்குப்‌ பெருமையாக 
இருக்கிறது. உன்னைப்‌ பற்றிச்‌ சொல்வாயா? 


மின்னூல்‌: நிச்சயமாகச்‌ சொல்வேன்‌ 


பாட்டனாரே. உங்களைத்‌ தேடித்தேடிப்‌ 
பாதுகாத்து அச்சுநூல்களாக்கினார்கள்‌ 


[3 அறிவோம்‌ தெளிவோம்‌ 


கணித்தமிழ்ப்‌ பேரவை 


தமிழ்‌ இணையக்‌ கல்விக்கழகத்தின்‌ பரப்புரை 
அமைப்பே கணித்தமிழ்ப்‌ பேரவை. இஃது, 
இணையத்தில்‌ தமிழின்‌ பங்களிப்பை 
வளப்பருத்துதல்‌, கணித்தமிழ்‌ பயன்பாட்டு 
மென்பொருள்களை உருவாக்கம்‌ செய்ய 
ஊக்குவித்தல்‌, கணிப்பொறியில்‌ தமிழ்‌ உள்ளீட்ருப்‌ 
பயிற்சியினை ஆசிரியர்கள்‌, மாணவர்கள்‌, 
கணிப்பொறி ஆர்வலர்களுக்கு வழங்குதல்‌. 
தமிழ்‌ மென்பொருள்‌, குறுஞ்செயலி உருவாக்கம்‌, 
கோடை கால முகாம்‌, கலைக்களஞ்சிய 
உருவாக்கம்‌ ஆகியனவற்றை இலக்குகளாகக்‌ 
கொண்டு செயல்பட்டு வருகிறது. 


228 


| | 11th Advance Tamil - FINAL.indd 228 ஓ 14-02-2019 17:28:28 | | 


அல்லவா! அதுபோல 2001ஆம்‌ ஆண்டு 
தமிழகத்தில்‌ பழந்தமிழ்‌ நூல்களை 
மின்னூலாக்கி வெளியிட்டனர்‌. 


உங்களைக்‌ தேடி அலைந்து 
சேகரித்தார்கள்‌. எங்களை ஓர்‌ இடத்தில்‌ 
அமர்ந்து கொண்டு தேடுகிறார்கள்‌. ஒருமுறை 
என்னைத்‌ தரவேற்றம்‌ செய்தால்‌ போதும்‌. 
உலகமே என்னைப்‌ படிக்கும்‌ வாய்ப்பு 


ஏற்பட்டுவிடுகிறது. 


ஓலைச்சுவடி: அடேயப்பா! எண்ண 
எண்ண எனக்கு வியப்பாய்‌ இருக்கிறது தம்பி. 
அது எப்படி கணினியில்‌ இருக்கும்‌ உன்னை 
உலகமெங்கும்‌ படிக்க முடிகிறது?. 


மின்னூல்‌: கணினிகள்‌ ஆங்காங்கே 
உள்ள வழங்கிகளின்‌ வழியாக இணையத்தால்‌ 
இணைக்கப்பட்டுள்ளன. தகவல்களைப்‌ பரிமாற 
விண்வெளியில்‌ தகவல்‌ தொடர்பு செயற்கைக்‌ 
கோள்கள்‌ இயங்கி வருகின்றன. 


ஓலைச்சுவடி: ஓ! விண்வெளியில்‌ 
செயற்கைக்‌ கோள்கள்‌ இயங்குகின்றனவா? 
அது எப்படி? 


€ “CQ wmtediamcn 


பப VIDEOS SOFTWARES TAMLEBOOKS 


மின்னூல்‌ 

நமது அறிவியல்‌ 
அறிஞர்கள்‌ பலதுறைச்‌ 
செயல்பாடுகளுக்காக 
விண்‌ வெளியில்‌ 
செயற்கைக்‌ கோள்களை 
இயங்கச்‌ செய்துள்ளனர்‌. 
எவ்வாறு நீர்நிலைகளிலுள்ள நீரை மேகம்‌ 
வாங்கி மழையாகப்‌ பொழிகிறதோ அதுபோலக்‌ 
தகவல்‌ கொடர்புச்‌ செயற்கைக்கோள்‌ 
வழங்கிகளிலிடமிருந்து மின்‌ சைகைகளைப்‌ 
பெற்று, வாங்கிகளுக்கு அனுப்புவதால்‌ 
என்னைப்‌ படிக்க முடிகிறது. 


ஓலைச்சுவடி : ஓ சிறப்பு! 


மின்னூல்‌: அது மட்டுமன்று பாட்டனாரே. 
என்னை உருவாக்கத்‌ தொடங்கியவுடன்‌ 
இன்னொரு பயனுள்ள வசதியும்‌ மக்களுக்குக்‌ 
கிடைத்தது. அதுதான்‌ மின்நூலகங்கள்‌. 
பல்லாயிரக்‌ கணக்கான நூல்களை ஓர்‌ 
இடத்தில்‌ அமர்ந்தபடி கணினியிலோ அல்லது 
திறன்பேசியிலோ மிக எளிதாக எடுத்து 
வாசிக்கலாம்‌. 


mons 


ர PDF மின்னூல்கள்‌. Tamil Ebooks * - 


(மின்னூல்‌ தொடர்‌ - 04) 


oy Fahim}, - 


8418 அப்ப 


மீட்டுத்‌ தந்த 
க்ல்விஉ சீமை! 


இட டிரம்‌ 
குதி 


i ர பயம 


TRL வ்‌ ஙா 


| | 11th Advance Tamil - FINAL.indd 229 


மெக்காலே ண 


ளா PUA 


SOQAL 


iow is on Facebook 


FACEBOOK 


MITT Te vis ne 
ப 
தி 1) 


14-02-2019 172826 | | 


ஓலைலச்சுவடி: 
அ இ ஸன த்‌ து 


மின்னூல்களையும்‌ 
வாசிக்கக்‌ கட்டணங்கள்‌ 
ஏதும்‌ உண்டா? எவ்வளவு 
பொற்காசுகள்‌ செலுத்த 
வேண்டும்‌ தம்பி? 


மின்னூல்‌: (சிரித்துக்‌ கொண்டே...) 
பாட்டனாரே! தமிழ்‌ இணையக்‌ கல்விக்கழகம்‌ 
ஐம்பது இலட்சம்‌ பக்கங்களுக்கும்‌ மேலாகக்‌ 
கொண்ட தமிழ்‌ நூல்களை இணையத்தில்‌ 
பதிவேற்றியுள்ளது. அவற்றைக்‌ கட்டணம்‌ 
ஏதுமின்றி நாம்‌ வாசிக்கலாம்‌. வேறுசில 
இணையத்தளங்களில்‌ கிடைக்கும்‌ சில 
மின்னூல்களுக்காக நாம்‌ கட்டணம்‌ செலுத்த 
வேண்டியிருக்கும்‌. அச்சுநூல்‌ விலையை 
ஒப்பிட்டுப்‌ பார்த்தால்‌ மின்னூலுக்கானக்‌ 
கட்டணம்‌ மிகமிகக்‌ குறைவாகவே இருக்கும்‌. 


ஓலைச்சுவடி: அதாவது ஒரு சிறிய 
கணினியின்முன்‌ அமர்ந்துகொண்டு 
அனைத்துத்துறை நூல்களையும்‌ வாசிக்க முடியும்‌ 
என்பது எவ்வளவு பெரிய வாய்ப்பு தம்பி. இந்த 
அளவுக்கு முன்னேறியிருப்பதை அறியும்போது, 
மிகவும்‌ பெருமையாய்‌ இருக்கிறது. 


மின்னூல்‌: இன்னும்‌ குறிப்பிட்டுச்‌ 
சொன்னால்‌ காகிதமில்லாப்‌ புத்தகங்கள்‌ 
என்ற நிலையை நோக்கி, விரைவாகப்‌ போய்க்‌ 
கொண்டிருக்கிறோம்‌ நாங்கள்‌. 


(அப்போது மின்னூல்‌ பேசிக்‌ 
கொண்டிருக்கும்‌ கணினியை நோக்கி 
இரண்டு இளைஞர்கள்‌ வந்தமர்கிறார்கள்‌. 
உடனே, சுவடியும்‌ மின்னூலும்‌ தங்கள்‌ 
பேச்சை நிறுத்திக்கொள்ள, இளைஞர்கள்‌ 
பேசிக்கொள்கின்றனர்‌.) 


அமுதன்‌: நமது மின்னூலின்‌ 
வடிவமைப்பைத்‌ தொடங்கி விட்டாயா? 


எழிலன்‌: பக்கங்களையெல்லாம்‌ 
சரிபார்த்துத்‌ தொகுத்துவிட்டேன்‌. அதைச்‌ 
சிறப்பாக வடிவமைக்க நல்லதொரு 


வார்ப்புருவைத்‌ தேடிக்‌ கொண்டிருக்கிறேன்‌. 


தெரியுமா? 


இயற்கை மொழியாய்வு - 
Natural language Processing 


மனித மூளையைப்‌ போன்றே 

கணினிக்கு இயற்கை மொழி 
அறிவைப்‌ பெறவைத்து ஒரு மொழியிலுள்ள 
மொழிக்கூறுகளை எளிமையாகப்‌ புரிந்து 
கொள்ளவும்‌ அம்மொழிக்‌ கூறுகளைச்செயற்கையாக 
உருவாக்கவும்‌ செயலாற்றவைக்கும்‌ முயற்சியே 
இயற்கை மொழியாய்வு (Natural Language 
Processing) ஆகும்‌. மனிதருக்கு இணையாகப்‌ 
படிப்பதற்கும்‌ எழுதுவதற்கும்‌ பேசுவதற்கும்‌ 
கணினியியல்‌ மாதிரிகளை (Computational Models) 
உருவாக்குவதே இதன்‌ முதன்மை நோக்கம்‌. 


அமுதன்‌ : இது தமிழ்‌ இலக்கிய நூல்தானே! 
அதை ஓலைச்சுவடி வடிவ வார்ப்புருவில்‌ 
வைத்தால்‌ சிறப்பாக இருக்குமே. 

எழிலன்‌ : (கணினியில்‌ தேடிக்கொண்டே...) 
ஓ... நிச்சயமாக. இதோ ஓலைச்சுவடி 
மாதிரியில்‌ ஒரு வார்ப்புரு இருக்கிறதே! 


அமுதன்‌ : நல்லது. அதையே வை. 


அவன்‌ ஓலைச்சுவடி வார்ப்புருவில்‌ 
மின்னூலின்‌ பக்கங்களை வைத்து, அந்த 
நூலை வடிவமைத்தான்‌. சிறிது நேரத்தில்‌ 
ஓலைச்சுவடிகளைப்‌ புரட்டுவது போன்ற 
வடிவமைப்பில்‌ 
மின்னூலின்‌ பக்கங்கள்‌ 
விரிந்துகொண்டிருந்தன. 
அலைப்பார்த்து, 
சுவடியும்‌ மின்னூலும்‌ 
புன்ன பகைத்துக்‌ 
கொண்டன. 


230 


| | 11th Advance Tamil - FINAL.indd 230 ஓ 14-02-2019 17:28:28 | | 


உள்ளீட்டுக்களம்‌ 


3. தமிழ்‌ உள்ளீட்டுத்‌ தொழில்நுட்பம்‌ 


தமிழைக்‌ கணினிக்குக்‌ கொண்டுசெல்லும்‌ 
பொருட்டுப்‌ பல பயன்பாட்டு உள்ளீட்டுக்‌ 
கருவிகளும்‌ மென்பொருள்களும்‌ 
உருவாக்கப்பட்டுள்ளன. அவற்றைப்‌ 
பயன்படுத்தித்‌ தமிழை உள்ளீடு செய்வதற்குக்‌ 
கீழ்க்காணும்‌ தொழில்நுட்பங்கள்‌ 
அடிப்படையாய்‌ அமைகின்றன. 


1. எழுத்துரு (௦10) 


[ட] 


. குறியேற்றம்‌ (ஆncoding) 
3. விசைப்பலகை (Keyboard) 


4. தட்டச்சு இடைமுகச்‌ செயலி (Interface 
Tool) 


எழுத்துரு 

ஆதிகாலத்தில்‌ கையால்‌ எழுத்துகளை 
எழுதிய மனிதன்‌ அச்சுப்பொறி வந்தபிறகு 
அச்சிலும்‌ தட்டச்சிலும்‌ பதிக்கப்படும்‌ 
எழுத்துகளுக்குரிய உருக்களை வடித்தான்‌. 
கணினியில்‌ எழுத்துகளை உள்ளீடு செய்ய 
எழுத்து வரிவடிவங்கள்‌ உருவாக்கப்பட்டன. 
இவ்வாறு வடிக்கப்பட்டு உருவாக்கப்படும்‌ ஒரு 
மொழியின்‌ எழுத்து வரிவடிவம்‌ 'எழுத்துரு' 
(Font) எனப்படும்‌. 


குறியேற்றம்‌ 

உருவாக்கப்பட்ட எழுத்துருக்களைக்‌ 
கணினியில்‌ பயன்படுத்த வேண்டுமானால்‌, 
அம்மொழியின்‌ ஒவ்வோர்‌ எழுத்துக்கும்‌ 
ஒவ்வோர்‌ எண்ம மதிப்பைக்‌ கொடுக்க 
வேண்டும்‌. ஏனெனில்‌, கணினி 0,1 ஆகிய 
இரும (Binary) எண்களைத்தான்‌ புரிந்து 
கொள்ளும்‌. இவ்வாறு எழுத்துகளுக்கு எண்ம 
மதிப்பை வழங்குதலே 'குறியேற்றம்‌' (Encodinஓ) 
எனப்படுகிறது. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 231 


231 


விசைப்பலகை 


விசைப்பலகை அல்லது தட்டச்சுப்பலகை 
கணினியில்‌ தகவல்களை உள்ளீடு செய்ய 
உதவும்‌ ஓர்‌ உள்ளீட்டுக்‌ கருவியாகும்‌. 
விசைப்பலகை எழுத்துகள்‌, எண்கள்‌, 
குறிகள்‌, கட்டளைகள்‌ ஆகிய விசைகளைக்‌ 
கொண்டிருக்கும்‌. தேவைக்கேற்ப இந்த 
விசைகளைத்‌ தட்டுவதன்மூலம்‌ கணினிக்குக்‌ 
கட்டளைகளையும்‌ உள்ளீடுகளையும்‌ 


வழங்கலாம்‌. 


pe 3 FF fe 1 FP 
ஆ | ௬ஈ |.-ஊ।] :ஐ | :ஏ [ள்‌ ன|டிண]சிஞ 


4 ல. அதி G H J K "HL 
-அ௮॥:இ £௭] க] படம] த 
ல்‌ Cc Vv N Mi < > 
ஒளி ஓ - ஒருவ ௩6௦4 உர ல்‌ ன்‌ /ழ 


தட்டச்சு இடைமுகச்‌ செயலி 


குற்போது கணினியில்‌ எளிமையாகத்‌ 
தமிழைத்‌ தட்டச்சு செய்ய, பல இடைமுகச்‌ 
செயலிகள்‌ பயன்பாட்டில்‌ உள்ளன. ரோமன்‌ 
விசைப்பலகை கொண்டு இடைமுகச்‌ 
செயலிகள்‌ வழியாகத்‌ தமிழ்‌ எழுத்துகளை 
நாம்‌ உள்ளீடு செய்யலாம்‌. அவற்றுள்‌ சில 
இடைமுகச்‌ செயலிகளைக்‌ கீழ்க்காணும்‌ 
இணையத்தளங்களிலிருந்து தரவிறக்கம்‌ செய்து 
பயன்படுத்தலாம்‌. ஆங்கிலம்‌ தெரிந்தால்தான்‌ 
கணினியைப்‌ பயன்படுத்த முடியும்‌ என்ற 
நிலையை இந்த இடைமுகச்‌ செயலிகள்‌ 
மாற்றியுள்ளன. 


உள்ளீட்டில்‌ புதிய முறைகள்‌ 
நாம்‌ தட்டச்சு செய்யாமலே தமிழ்‌ 
எழுத்துகளை உள்ளீடு செய்யும்‌ தொழில்‌ 


நுட்பம்‌ வளர்ந்து வருகிறது. அதன்‌ முறைகள்‌ 
சிலவற்றைக்‌ காண்போம்‌. 


14-02-2019 172826 | | 


தட்டச்சு இடைமுகச்‌ செயலிகள்‌ 


WRITER 


குறள்‌ தமிழ்ச்செயலி 


கூகுள்‌ உள்ளீட்டுக்‌ கருவி 000216 


Input Tools 


0 


தமிழ்‌ விசை 


| | 11th Advance Tamil - FINAL.indd 232 


இணைய முகவரி 
(Operating 
System) 


bttp://software.nhm.in/ products/writer 


bttp://thamizha.com 


bttp://www.kuralsoff.com/kural-tamil- 


software.htm] 


http://azhagi.com 


விண்டோஸ்‌, 
ஆண்ட்ராய்டு, 
ஐபோன்‌ 


www.Keyman.com/tamil/ 


விண்டோஸ்‌, 
ஆண்ட்ராய்டு 


https://www.google.co.in/inputtools/ 


www.Sellinam.com 


http://play.google.com/store/apps/ | ஆண்ட்ராய்டு 


details?id=com.tamil.visai&hl=en 


http://play.google.com/store/apps/ | ஆண்ட்ராய்டு 


details?id=and.mms.ezhuthani 


232 


இயங்குதளம்‌ 


14-02-2019 17:28:20 | | 


கையெழுத்து உணரி (Handwritten 
Recognition) 


கையெழுத்து உணரி என்பது நம்‌ 
கையெழுத்தை மின்வரிகளாக மாற்றும்‌ 
தொழில்நுட்பமாகும்‌. இந்த மென்பொருளைக்‌ 
கொண்டு கையால்‌ எழுதினால்‌ அவற்றை 
உடனடியாக மின்வரிகளாகப்‌ (Digital text) 
பெறமுடியும்‌. 


இவ்வசதியைப்‌ பயன்படுத்த 
விசைப்பலகைக்குப்‌ பதிலாக உங்கள்‌ 
விரல்களைக்‌ கொண்டோ எழுதுகுச்சி 
கொண்டோ சுட்டியை அழுத்திப்‌ பிடித்து 
எழுதும்‌ முறையிலோ நேரடியாகத்‌ திரையில்‌ 
எழுதலாம்‌. கணினி, செல்பேசி ஆகியவற்றில்‌ 
வழங்கும்‌ கையெழுத்து உணரி சிறப்பாகச்‌ 
செயல்படுகிறது. தட்டச்சுச்‌ செய்யத்‌ 
தெரியாதவர்களும்‌ கணினியை எளிதாகப்‌ 
பயன்படுத்த இம்மென்பொருள்‌ உதவுகின்றது. 


ஒளி வழி எழுத்தறிவான்‌ (0ptical 
Character Recognizer) 

வருடியால்‌ நகலெடுக்கப்பட்ட 
தட்டச்சு, கையெழுத்து ஆவணங்களையும்‌ 
புகைப்படத்திலுள்ளவரிஆவணங்களையும்‌ஒளி 
வழி எழுத்தறிவான்‌ மூலமாக மின்வரிகளாக 
மாற்றலாம்‌. கூகுள்‌ வழங்கும்‌ ஒளி வழி 
எழுத்தறிவான்‌ சிறப்பாகச்‌ செயல்படுகிறது. 
மின்னூல்‌ ஆக்கத்திற்கும்‌ கையெழுத்துப்‌ 
படிகளை மின்வரிகளாக மாற்றுவதற்கும்‌ 
இம்மென்பொருள்‌ உதவுகின்றது. 


தெரியுமா? 


வைரஸ்‌ தாக்குதலும்‌ 
பாதுகாப்பும்‌ 


1. இணையத்திலிருந்து நம்பிக்கைக்குரிய 
நிறுவனங்கள்‌ வழங்கும்‌ மென்பொருள்களையே 
பயன்பருத்தவேண்டும்‌. 


2. களவு நகல்‌ மென்6பாருள்களைப்‌ 
பயன்பருத்தக்கூடாது. (Pirated Softwares) 


| | 11th Advance Tamil - FINAL.indd 233 


பேச்சுரை மாற்றி (8066௦ Recognizer) 
இந்த மென்பொருள்‌ தமிழில்‌ நாம்‌ 
பேசுவதை மின்‌எழுத்துகளாக மாற்றித்‌ தரும்‌. 
கூகுள்‌ நிறுவனம்‌ இந்தக்‌ குரல்வழி உள்ளிடும்‌ 
வசதியை ஜி போர்டு என்னும்‌ செயலி மூலம்‌ 
வழங்குகிறது. யாருடைய பேச்சையும்‌ எழுத்து 
வடிவமாக்க இம்மென்பொருள்‌ உதவுகின்றது. 


தமிழ்ச்‌ சொற்செயலி (Tamil Word 
Processor) 


தமிழ்மொழியைக்‌ கணினியில்‌ உள்ளீடு 
செய்யும்போது ஏற்படும்‌ சொற்பிழை, 
எழுத்துப்பிழை, சந்திப்பிழை, இலக்கணப்பிழை 
போன்றவற்றைக்‌ கணினி புரிந்துகொண்டு, 
அவற்றில்‌ உள்ள பிழைகளைச்‌ சரிசெய்து 
தருவதற்கான மென்பொருளையே தமிழ்‌ 
சொற்செயலி என்கிறோம்‌. மென்தமிழ்‌, 
பொன்மொழி போன்ற சொற்செயலிகள்‌ 
இதற்குப்‌ பயன்படுகின்றன. 


கணினியில்‌ தமிழ்மொழியையத்‌ 
தவறில்லாமல்‌ பயன்படுத்துவதற்கு 
உதவும்‌ மென்பொருள்கள்‌ இப்பகுதியில்‌ 
அறிமுகப்படுத்தப்படுகின்றன. 


சொற்பிழை திருத்தி (spell checker) 


தட்டச்சில்‌ ஒரு சொல்லை உள்ளிட்டவுடன்‌ 
அதில்‌ ஏதேனும்‌ எழுத்துப்‌ பிழை இருந்தால்‌ 
அதைச்‌ சுட்டிக்காட்டுவதோடு அதற்குச்‌ 
சரியான பரிந்துரையைக்‌ கொடுப்பதும்‌ தமிழ்ச்‌ 
சொற்பிழை திருத்தியின்‌ பணியாகும்‌. 


3. உரிமம்பெற்றமுறையானமென்பொருள்களையே 
பயன்பருத்தவேண்டும்‌ (Original - Licenced) 


4. நண்பர்கள்‌ தரும்‌ விரலிகளை (Pendrive) வைரஸ்‌ 
பரிசோதனை செய்யாமல்‌ பயன்பருத்தக்கூடாது. 


5. இணையவழி வங்கிக்கணக்கு மற்றும்‌ கடன்‌ 
அட்டை பயன்பருத்துவோர்‌ கடவுச்சொல்லை 
உள்ளீரு செய்யும்முன்பு, அது சரியான 
இணையத்தளம்தானா என்பதை உறுதி 
செய்துகொள்ளவேண்டும்‌. 


233 


14-02-2019 17:28:29 | | 


இலமை இளமை இதை இவை 


சந்திப்பிழை திருத்தி (880 Checker) 
குட்டச்சு செய்யும்போது இரண்டு 
சொற்களுக்கு இடையில்‌ ஏற்படும்‌ சந்திப்‌ 
பிழைகளைச்‌ சரிசெய்யும்‌ மென்பொருளுக்குச்‌ 
சந்திப்பிழை திருத்தி என்று பெயர்‌. இது 
விடுபட்ட ஒற்றுகளை இடுவதுடன்‌, தவறாக 
இடப்பட்ட ஒற்றுகளையும்‌ சரிசெய்யும்‌. 
செய்கிறோம்‌.பேச்சுத்‌ | "தமிழில்‌. செய்யும்‌ “தவறுகளை 
யாரும்‌ கண்டு கொள்வதில்லை. ஆனால்‌ எழுதும்போது 
நாம்‌ செய்யும்‌ தவறுகள்‌, பளிச்சென்று 
தெரிகின்றன.அவற்றைக்‌ களைந்து நல்ல தமிழில்‌ 


எல்லோரும்‌ என்த வடம்‌. என்பதே | இந்த. கேர்ல்‌ ப்பூவின்‌ 


2011/11/61-80_07 


பாலன்‌ 


சரி | பல கலைகள்‌ பயின்றான்‌. 

63 [பிழை | ஆயிரத்தி தொனாயிரத்தி_எண்பத்தி 

ஆயிரத்துத்‌ - தொள்ளாயிரத்து 

எண்பத்து ஒன்பது. 

64 பிழை | காயிக்கு. வெள்ளி கவசம்‌ 
அணிவித்தனர்‌. 


சாமிக்கு ்‌ வெள்ளிக்கவசம்‌ [252 
அணிவித்தனர்‌. 


65 பிழை [பாலை 3 ட கன்று தமிழ்‌ 


பாலை நன்றாய்க்‌ குடிக்குது 


தமிழ்ச்‌ சொல்‌ சுட்டி (Native Word 
Suggestion) 


கணினியில்‌ தமிழைப்‌ பயன்படுத்தும்போது 
தமிழ்ச்‌ சொற்களுடன்‌ பிறமொழிச்‌ சொற்கள்‌ 
கலந்து அப்படியே பயன்படுத்தப்படுகின்றன. 
இவற்றை நீக்கித்‌ தனித்தமிழில்‌ எழுதுவதற்குத்‌ 
துணை செய்யும்‌ வகையில்‌ பிறமொழிச்‌ 
சொற்களைக்‌ கண்டறிந்து, அவற்றிற்கு 
இணையான தமிழ்ச்சொற்களை மாற்றித்தரும்‌ 
மென்பொருள்‌ தமிழ்ச்சொல்‌ சுட்டி என்பதாகும்‌. 


இலக்கணப்பிழை திருத்தி (ரேவ௱கா 
Checker) 

கணினியில்‌ தமிழைப்‌ பயன்படுத்தும்போது 
ஏற்படும்‌ ஒருமை-பன்மை மயக்கம்‌, 


| | 11th Advance Tamil - FINAL.indd 234 


உயர்திணை-அஃறிணை மயக்கம்‌, சொற்றொடர்‌ 
பிழை போன்றவற்றைக்‌ கண்டறிந்து, திருத்தித்‌ 
தருவதை இலக்கணப்பிழைதிருத்தி என்கிறோம்‌. 


மின்‌ அகராதி (ஒ-Dictionary) 


மின்னணு அகராதி என்பது எண்ம 
வடிவத்தில்‌ தரவுகளைக்‌ கொண்ட 
அகராதியாகும்‌. பல்வேறுபட்ட மின்னணு 
சாதனங்களின்‌ மூலம்‌ இவ்வகராதிகளை நாம்‌ 
அணுகலாம்‌. கணினிகள்‌, திறன்பேசிகள்‌, 
இணையப்பயன்பாடுகள்‌, நிறுவப்பட்ட 
மென்பொருள்கள்‌, திறன்பேசிச்செயலிகள்‌, 
இணையச்செயலிகள்‌ உள்ளிட்ட பல்வேறு 
வடிவங்களில்‌ மின்னணு அகராதிகள்‌ 
கிடைக்கின்றன. 


இதில்‌ சென்னைப்‌ பல்கலைக்கழகப்‌ 
பேரகராதி, ஆங்கிலம்‌ - தமிழ்‌ அகராதி, தமிழ்‌ 
- தமிழ்‌ அகரமுதலி, பால்ஸ்‌ அகராதி, தமிழ்‌ 
இணையக்‌ கல்விக்கழகத்தின்‌ ஒலிப்புடன்‌ கூடிய 
மின்‌ அகராதி, சங்க இலக்கிய அகராதி, காலக்‌ 
குறிப்பு அகராதி, செந்தமிழ்ச்‌ சொற்பிறப்பியல்‌ 
பேரகரமுதலி ஆகியனவும்‌ இடம்‌ பெற்றுள்ளன. 


இயந்திர மொழிபெயர்ப்பு (Machine 
Translation) 


ஒரு செய்தியை ஒரு மொழியிலிருந்து 
மற்றொரு மொழிக்கு மென்பொருள்மூலம்‌ 
மொழியெயர்க்கும்‌ முறை இயந்திர 
மொழிபெயர்ப்பாகும்‌. கூகுள்‌ மொழிபெயர்ப்பி 
என்ற இணையவழி மொழிபெயர்ப்பு 
மென்பொருள்‌ தமிழுக்கும்‌ பிற மொழிகளுக்கும்‌ 
பயன்பட்டு வருகின்றது. 


வேறு மொழியில்‌ வடிவமைக்கப்பட்ட 
ஓர்‌ இணையத்தளத்தின்‌ உள்ளடக்கத்தை 
அம்மொழி தெரியாதவர்கூட தமக்குத்‌ தெரிந்த 
மொழியின்‌ மூலம்‌ மொழிபெயர்த்துப்‌ பார்க்க 
முடிகிறது. 


மேற்கண்ட மென்பொருள்கள்‌ மூலம்‌ 
கணினி மற்றும்‌ திறன்பேசி ஆகியவற்றில்‌ 
பல்வேறு தமிழ்‌ உள்ளீட்டுச்‌ செயல்பாடுகளை 
விரைவாகவும்‌ செம்மையாகவும்‌ நம்மால்‌ 
செய்யமுடியும்‌. 


234 


14-02-2019 17:28:29 | | 


செயற்களம்‌ 


4. இணைய ஊடகம்‌ - உருவாக்கமும்‌ பயன்பாரும்‌ 


இன்றைய இணையவெளியில்‌ 
மின்னஞ்சல்‌, வலைப்பூ, இணைய இதழ்கள்‌, 
முகநூல்‌, கீச்சகம்‌, புலனம்‌, இசுகை போன்ற 
எண்ணற்ற தகவல்‌ பரிமாற்ற ஊடகங்கள்‌ 
மக்கள்‌ பயன்பாட்டிற்கெனக்‌ கிடைக்கின்றன. 
அவற்றைப்‌ பயன்படுத்திக்‌ கல்வி, சமூகம்‌ 
சார்ந்த செயல்பாடுகளில்‌ நாம்‌ ஆக்கப்பூர்வமாக 
ஈடுபடலாம்‌. 
மின்னஞ்சல்‌ 

கணினிகளுக்கிடையே இணையத்தின்‌ 
வாயிலாகச்‌ செய்யப்படும்‌ தகவல்‌ பரிமாற்றமே 
மின்னஞ்சல்‌ சேவையாகும்‌. இணையத்தில்‌ 
மின்னணுத்‌ தொடர்புக்‌ கருவிகளைக்கொண்டு 
செய்திகள்‌, படங்கள்‌, காணொலிகள்‌, 
கோப்புகள்‌ முதலானவற்றைச்‌ சிலநொடிகளில்‌ 
பரிமாறிக்‌ கொள்ளலாம்‌. கூகுள்‌, யாகூ, 
ரெடிஃப்மெயில்‌, வேர்டுபிரஸ்‌ போன்ற 
உலகின்‌ பெரும்பான்மையான மின்னஞ்சல்‌ 
நிறுவனங்கள்‌ இச்சேவையைக்‌ கட்டணமின்றி 
வழங்குகின்றன. 

இத்தகைய நிறுவனங்கள்‌ ஏதாவது 
ஒன்றில்‌ நாம்‌ மின்னஞ்சல்‌ பயனர்‌ கணக்கைத்‌ 
தொடங்கவேண்டும்‌. அதற்கான படிவத்தில்‌ 
நம்‌ விவரங்களைப்‌ பதிவு செய்ய வேண்டும்‌. 
அதன்‌ மூலம்‌ மின்னஞ்சல்‌ முகவரி ஒன்றையும்‌ 

Google 


Create your Google Account 


அப அ : இஃ Ye 


ake it all with you Confirm your passwor rd 


நா 


Your current email address 


| | 11th Advance Tamil - FINAL.indd 235 


கடவுச்சொல்‌ ஒன்றையும்‌ நாம்‌ பெறலாம்‌. 
குற்போது பல இணையத்தளங்கள்‌ பயனரின்‌ 
நம்பகத்‌ தன்மையை மின்னஞ்சல்‌ முகவரியைக்‌ 
கொண்டே உறுதி செய்கின்றன. இதனால்‌ 
இணையத்தின்‌ சேவையை முழுமையாகப்‌ 
பயன்படுத்த மின்னஞ்சல்‌ முகவரி 
தேவைப்படுகிறது. 


வலைப்பூ (Blogspot) 


இணையவெளியில்‌ வழங்கப்படும்‌ 

நமக்கான கட்டணமில்லா ஊடகக்களமே 
வலைப்பூ. ஒரு குறிப்பிட்ட தனிநபரோ குழுவோ 
தாம்‌ விரும்பும்‌ வகையில்‌ செய்திகளைத்‌ திரட்டி, 
படைப்புகளைத்‌ தாமே எழுகி, பிறவகைகளில்‌ 
சேகரித்துப்‌ பதிவு செய்யும்‌ ஊடகமே வலைப்பூ. 
இதில்‌ ஒலிஒளி வசதிகளைப்‌ பயன்படுத்துவது 
கூடுதல்‌ சிறப்பு. 

படைப்பாற்றல்மிக்க ஒருவருக்குத்‌ 
கணிக்கைக்‌ கட்டுப்பாடுகள்‌ ஏதுமின்றி 
வழங்கப்படும்‌ முழுச்சுதந்திர வெளியாக 
இது அமைகிறது. இவ் வசதியினை கூகுள்‌, 
யாகூ, ரெடிஃப்‌ மெயில்‌, எம்‌ எஸ்‌ என்‌ போன்ற 
நிறுவனங்கள்‌ தம்‌ பயனருக்கு வழங்குகின்றன. 
வலைப்பூ உருவாக்குவோம்‌ 

நமக்கான வலைப்பூவினை கூகுளில்‌ 

எப்படி எளிமையாக உருவாக்கிப்‌ 
பயன்படுத்துவது என்பதைக்‌ காண்போம்‌. 

படி- 1 முதலில்‌ கூகுளில்‌ ஒரு மின்னஞ்சல்‌ 
கணக்கைத்தொடங்குக. மின்னஞ்சல்‌ கணக்கைத்‌ 
தொடங்கியவுடன்‌ வலைப்பூ வசதிக்குச்‌ செல்க. 


இ Blogger . ள்நுழைக. 
EE: உள்நுழை: 


எண்ணங்களை உங்களுக்குரிய பாணியில்‌ 
தனித்துவமாக வெளிப்படுத்தவும்‌ 


தனித்துவம்‌ வாய்ந்த அழகான வலைப்பதிவை உருவாக்கலாம்‌. எளிதாகவும்‌ 


இலவசமாகவும்‌ உருவாக்கலாம்‌. 


235 


14-02-2019 17:28:29 | | 


ட... பிங்கி 


படி-2 சென்றவுடன்‌ "புதிய வலைப்பதிவை 
உருவாக்குக” என்ற பக்கம்‌ வரும்‌. 


வலைப்பதிவுகள்‌ பட்டியல்‌ ;) ஒரு புதிய 
வலைப்பதிவை உருவாக்கு 


தலைப்பு 
முகவரி 
பிறகு ஒரு தனிப்பயன்‌ டொமைனையும்‌ நீங்கள்‌ சேர்க்கலாம்‌ 
தீம்‌ வலக 
. | ணா | ச - 
> 
Contempo சோஹோ எம்போரியோ 


படி-3 அதில்‌ உமது வலைப்பூவிற்கான 
பெயரையும்‌ வலைப்பூ முகவரியையும்‌ தட்டச்சு 
செய்து, "வலைப்பதிவை உருவாக்கு” என்பதைச்‌ 
சொடுக்கவும்‌. 


வலைப்பதிவுகள்‌ பட்டியல்‌ ; ஒரு புதிய 
வலைப்பதிவை உருவாக்கு 


நலைப்பு நித்தம்‌ 


(முகவரி ஆராரோ 022520100௱. 


இந்த வலலப்பறிவ முமவரி உர்பது 


நம்‌ . 
பண்ட ்‌ ட ப 
ம க roms 


Contempo சோதேறா எர்போரியோ 
ஜு: அனை 

ஷீ: 
குறிப்பி த்தக்கது சாதாரணம்‌ 


வரக்‌ பல கிர்கனல உ லான, உங்கள்‌ வலைப்பதிவை பின்னா 
கணிப்பயனாக்கிககொள்ளலாம்‌ 


ல 


படி-4 வலைப்பதிவை உருவாக்குஎன்பகைச்‌ 
சொடுக்கியவுடன்‌ நமக்கான வலைப்பதிவின்‌ 
முகப்புத்‌ தோற்றம்‌ கிடைத்துவிடும்‌. 


படி-5 இப்போது நமது வலைப்பக்கத்தில்‌ 


வலப்பக்க மூலையில்‌ உள்ள வடிவமைப்பு 
என்பதைச்‌ சொடுக்கி, புதிய இடுகைக்கான 
பக்கத்திற்கு வரவேண்டும்‌. 


11th Advance Tamil - FINAL.indd 236 


236 


[2] 8௦99௭ | எல்லா இடுகைகள்‌ 
கணித்தமிழ்‌ - ஏ. 9௦௦ஜ கணித்தமிழ்‌ ஆகப்‌ பயன்படுத்து. அனைத்து லேபிள்களும்‌ - 
வலைப்பதிவைக்‌ காட்டு 
| இடுகைகள்‌ * - வெளியிடு வரைவாகமீட்மை ஐ 

அனைத்தும்‌ 

ட ம்‌ இடுகைகள்‌ ஏதுமில்லை. புதிய இடுகையை உருவாக்குக 

புள்ளிவிவரங்கள்‌ ்‌ 
கருத்துகள்‌ 
விளம்பரங்கள்‌ 
பக்கங்கள்‌ 
தளவமைப்பு 
தீம்‌ 


படி-6 புதிய இடுகையை உருவாக்குக 
என்பதைச்‌ சொடுக்கினால்‌, புதிய இடுகைக்கான 
பக்கம்‌ பின்வருமாறு வரும்‌. 


GB Blogger £0௦00 
கணித்தமிழ்‌ : இடுகை 4. கணித்தமிழ்‌ ஆக இடுகையிடுகிறார்கள்‌ | வெளியிடு | சேமி முன்னோட்டம்‌ மூடு 
எழுது ட * இடுகை அமைப்புகள்‌ 

ஸு ரீ ரு இயல்பான இ 7 முன ஆஃ சி. இணைய வழ ௪-5 E= 66K 

gan 


படி-7 அதில்‌ நமது படைப்பைத்‌ தட்டச்சு 
செய்ய வேண்டும்‌. 


GB Blogger ட) 
கணித்தமிழ்‌ : இடுகை 4. கணித்தமிழ்‌ ஆக இடுகையிடுகறரகள்‌ [வ] மி முன்னோட்டம்‌ மூடு 
எழுது பாட * இடுகை அமைப்புகள்‌ 
இணைப்பு வய 1 ௪-௨ 


கிறப்புத்தமிழ்‌. மேல்நிலை முதலாம்‌ ஆண்டு 
வாழ்த்துகள்‌ 


| கருத்துத்‌ தெரிவி 


படி-8 வெளியிடு 


சொடுக்கினால்‌ படைப்புடன்‌ கூடிய 


என்பதைச்‌ 


வலைப்பக்கம்‌ கிடைத்துவிடும்‌. 


ஏப்ர 


சிறப்புத்தமிழ்‌- மேல்நிலை முதலாம்‌ ஆண்டு 
வாழ்த்துகள்‌ 


படி-9 படைப்பைப்‌ படிப்பவர்‌ அதுபற்றிய 
பின்னூட்டம்‌ இட்டால்‌ அது பின்வருமாறு 
வெளிப்படும்‌. 


14-02-2019 17:28:29 | | 


கணித்தமிழ்‌ 


கிறய்புத்தமிழ்‌. மேல்நிலை முதலாம்‌ அண்டு 


வாழ்த்துகள்‌ 


ஓஒ சிறப்புத்தமிழ்‌ 


தங்களின்‌ வாழ்த்துகளுக்கு 
நன்றியும்‌ வணக்கமும்‌ 


இப்போது நாம்‌ எளிய முறையில்‌ ஒரு 
வலைப்பூவினை உருவாக்கி, வெற்றிகரமாக 
நமது படைப்பை வெளியிட்டிருக்கிறோம்‌. 
வலைப்பூ உருவாக்கும்‌ நுட்பங்கள்‌ 

1. மேற்கண்ட வலைப்பூ உருவாக்கம்‌ 
ஓர்‌ எளிய வழிமுறையே. அதன்‌ விரிவான 
செயல்பாடுகளைப்‌ பயன்பாட்டின்வழி அறிவது 
வலைப்பூவைச்‌ சிறப்பாக அமைக்க உதவும்‌. 

2. வலைப்பூவில்‌ நம்மைப்பற்றிய 
விவரங்கள்‌, ஒளிப்படம்‌, ஒலிக்கோப்பு, 
போன்றவற்றைச்‌ சேர்க்க முடியும்‌. 

3. வலைப்பூவிற்கான பெயரையும்‌ வலைப்பூ 
முகவரியையும்‌ இதுவரையாரும்பயன்படுத்தாத 


ஸ்‌ 


ட] 


அறிவோம்‌ தெளிவோம்‌ 


வலைப்பூ திரட்டிகள்‌ 
1. திரட்டி.இன்‌ (நttp://www.thiratti.in) 
2. வலைப்பூக்கள்‌ ( http://www.valaipookkal. 
com) 
3. தமிழ்மணம்‌ (: http://www.tamilmanam.net) 
4. திரட்டி.காம்‌ ( http://www.thiratti.com) 
5. தகவல்‌ இன்போ (http://www.thakaval.info/ 
blogs) 
. தேன்கூடு (:http://www.thenkoodu.com) 
. தமிழ்வெளி (http://www.tamilveli.com) 


. சங்கமம்‌ (ttp://tamil.blogkut.com) 


09 (98 4 (9) 


. தமிழ்பாரதி (http://www.thamizhbharathi.com 


| | 11th Advance Tamil - FINAL.indd 237 


ஒன்றாக, புதுமையானதாகத்‌ தேர்வு செய்வதும்‌ 
நலம்‌.அது நம்‌ வலைப்பூவினைத்‌ தேடுபொறியில்‌ 
தேடுவோருக்கு எளிதாகக்‌ கிடைக்கச்‌ செய்யும்‌ 
உத்தி. 

வலைப்பூவினைப்‌ பயன்படுத்தும்‌ முறை 


1. நமது படைப்புகளை வெளியிட்டு, 
அதை உலகளாவிய வாசகர்களை வாசிக்கச்‌ 
செய்யலாம்‌. 


2. வலைப்பூக்களைத்‌ தொகுத்து வாசகர்‌ 
பார்வைக்குத்‌ தரும்‌, திரட்டிகளில்‌ நம்‌ 
வலைப்பூவை இணைப்பதன்மூலம்‌ வாசகர்‌ 
எண்ணிக்கையினை அதிகரிக்கலாம்‌. 


3. வலைப்பூவின்‌ தளவமைப்பினைப்‌ 
பயன்படுத்தி, நமக்குத்‌ தேவையான 
பொருண்மைகளில்‌ பக்கங்களை உருவாக்க 
இயலும்‌. 

4. நாம்‌ வெளியிடும்‌ படைப்புகளைக்‌ 
கால, பொருள்‌ அடிப்படையில்‌ தலைப்பிட்டுச்‌ 
சேமித்து வைக்கலாம்‌. 


5. வகுப்பறைக்கெனத்‌ தனி வலைப்பூவினை 
உருவாக்கி, மாணவர்களின்‌ பாடம்‌ சார்ந்த 
செயல்‌ திட்டங்களைப்‌ பதிவேற்றலாம்‌. 
மற்ற மாணவர்கள்‌ பின்னூட்டம்‌ இடலாம்‌. 
ஆசிரியர்கள்‌ செயல்‌ திட்டங்களை 
மதிப்பிடலாம்‌. 


6. பள்ளிக்கெனத்‌ தனி வலைப்பூவினை 
உருவாக்கி, வகுப்பறை வலைப்பூக்களை 
இணைக்கலாம்‌. அதில்‌ சிறந்த பள்ளிச்‌ 
செயல்பாடுகள்‌ அனைத்தையும்‌ பலர்‌ அறியவும்‌ 
மதிப்பிடவும்‌ வழங்கலாம்‌. பள்ளி ஆண்டு 
மலர்களை வெளியிடலாம்‌. 


7. நம்‌ படைப்புகளுக்கு உடனுக்குடன்‌ 
கிடைக்கும்‌ பின்னூட்டம்‌ இதன்‌ சிறப்பு. 
அவ்வகையில்‌ நாம்‌ எவற்றை வெளியிடலாம்‌ 
என்பதில்‌ சுதந்தரமும்‌ கட்டுப்பாடும்‌ நம்கையில்‌ 
உள்ளது என்பதைக்‌ கவனத்தில்‌ கொள்ள 
வேண்டும்‌. 
வலைப்பூவில்‌ எழுதுதல்‌ 

நம்‌ அனுபவங்கள்‌, எதிர்‌ கொள்ளும்‌ 
சவால்கள்‌, ஏற்படும்‌ பிரச்சினைகள்‌ குறித்து 


237 


14-02-2019 17:28:29 | | 


நாம்‌ எதிர்வினையாற்ற வேண்டியுள்ளது. 
அதன்‌ அடிப்படையில்‌ சமூக அக்கறையோடு 
கருத்துகளை உலகோடு பகிர்ந்துகொள்ள 
வலைப்பூ மிகச்சிறந்த படைப்புக்‌ களமாக 
விளங்குகிறது. 


அச்சில்‌ வெளியாகும்‌ நாளிதழ்‌, வார, 
மாத இதழ்கள்‌ குறிப்பிட்ட ஒரு நிறுவனம்‌ 
சார்ந்த கருத்தாக்கங்களோடு படைப்புகளை 
வெளியிடுகின்றன . அவை பெரும்பாலும்‌ 
வாசகர்களுக்கான பொழுதுபோக்குப்‌ 
படைப்புகளைத்‌ தாங்கி வருபவை. அவற்றில்‌ 
நமது சொந்தக்கருத்துகளுக்கு ஏற்பப்‌ 
படைப்புகளை எழுதுவது சாத்தியமில்லை. 


ஆனால்‌, வலைப்பூ நாம்‌ நமக்காகவே 
உருவாக்கிக்‌ கொள்ளும்‌ களம்‌. அதில்‌ 
கட்டற்ற சுதந்தரத்தோடு நமது கருத்துகளை 
வலிமையாக வைக்கலாம்‌; உலக அளவிலான 


அறிவோம்‌ தெளிவோம்‌ 


மூருல்‌ (Moodle) 


மூருல்‌ என்பது Modular Object-Oriented 
Dynamic Learning Environment என்ற 
ஆங்கிலத்‌ தொடரின்‌ சுருக்கமாகும்‌. 1999ஆம்‌ 
ஆண்டிலிருந்து மெல்ல வளர்ந்து வரும்‌ 
மூருல்‌ தற்போது உலகின்‌ 100 மொழிகளில்‌ 
செயலாற்றி வருகிறது. கற்கும்‌ மாணவர்களை 
மனத்தில்‌ கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த 
மென்‌ பொருள்‌ இணையவழிக்‌ கல்விக்குப்‌ 
பெரிதும்‌ பயன்பருகிறது. ஆசிரியர்கள்‌ திறம்படச்‌ 
செயல்பட மூருல்‌ உதவுகிறது. மூருல்‌ ஒரு திறவூற்று 
மென்பொருள்‌ என்பதால்‌, இதை அனைவரும்‌ 
கட்டணமின்றிப்‌ பயன்படுத்தலாம்‌. இதனை 
எருத்து மாற்றங்களையும்‌ செய்து கொள்ளலாம்‌. 
மூருலின்‌ முக்கியக்‌ கூறுகளான மாணவ மன்றம்‌ 
(Forum) கலந்துரையாடல்‌ (Cha!) விக்கி (Wk) 
வலைப்பூ (81௦0) ஆகியவற்றைத்‌ தேவைக்கேற்பப்‌ 
பயன்படுத்தவும்‌ தேவையில்லை என்றால்‌ 
மூடிவைக்கவும்‌ முடியும்‌. எல்லா வகையான 
விளக்கக்‌ குறிப்புகள்‌, தரவுகள்‌ ஆகியவை 
மிகவும்‌ பாதுகாப்பாக இருக்கும்‌ வகையில்‌ மூருல்‌ 
செயலாற்றுகிறது. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 238 


வாசகர்களின்‌ பின்னூட்டங்களை உடனுக்குடன்‌ 
பெறலாம்‌. 


வலைப்பூவில்‌, ஒரு குறிப்பிட்ட பொருளில்‌ 
எதிர்பாராத தெறிப்பான முடிவோடு 
எழுதப்படும்‌ சிறுகதை, பரந்த தளத்தில்‌ 
ஒரு மையப்பொருளை விரித்து, வாழ்வியல்‌ 
உண்மைகளைக்‌ கண்டடைய முயலும்‌ புதினம்‌, 


கதைமாந்தர்களின்‌ உரையாடல்களாக, 
காட்சிகளாக அமையும்‌ நாடகம்‌ ஆகியவற்றை 
நாம்‌ பதிவேற்றலாம்‌. 


நடப்புக்கால அரசியல்‌, சமூகம்‌, அறிவியல்‌, 
கலை நிகழ்வுகள்‌, இலக்கியத்‌ திறனாய்வுகள்‌ 
போன்றவற்றை மையப்படுத்தி அமையும்‌ 
கட்டுரைகள்‌ வாசகர்களை மிகவும்‌ ஈர்க்கும்‌. 


நேர்காணல்கள்‌, மொழியெயர்ப்பு 
ஆகியவற்றோடு, முத்திரை வாசகங்கள்‌, 
நகைச்சுவைத்‌ தெறிப்புகளை எழுதலாம்‌. 


முகநூல்‌, புலனம்‌, கீச்சகம்‌ முதலான சமூக 
ஊடகங்களில்‌ நாம்‌ அஞ்சல்‌ செய்யும்‌ அல்லது 
பகிரும்‌ நிலைத்‌ தகவல்கள்‌, ஒளிப்படங்கள்‌ 
போன்றவை சமூகப்பயணம்‌, கல்விப்‌ பயணம்‌ 
கொண்டவையாக அமையவேண்டும்‌. வெறும்‌ 
மேலோட்டமான பொழுதுபோக்குச்‌ செயல்கள்‌ 
அவ்வூடகத்தின்‌ வலிமையைக்‌ குறைக்கும்‌. நம்‌ 
நேரத்தையும்‌ வீணாக்கும்‌. 
விக்கிப்பீடியாவில்‌ எழுதுதல்‌ 

தமிழ்‌ விக்கிப்பீடியாவில்‌ நம்‌ பயனர்‌ 
கணக்கின்வழியே சென்று கட்டுரைகளை 
எழுதலாம்‌. அதில்‌ எழுதும்போது ஒரு கட்டற்ற 
ககவல்‌ கலைக்களஞ்சியம்‌ அது என்பதை 
மனத்தில்‌ கொள்ளவேண்டும்‌. 


அதில்‌ புனைவு இலக்கியங்கள்‌, தனிப்பட்ட 
ஆளுமைகள்‌ குறித்த கட்டுரைகள்‌, திறனாய்வுக்‌ 
கட்டுரைகள்‌ போன்றவற்றை எழுதமுடியாது. 
தகவல்‌ கட்டுரைகளை எழுதவோ, ஏற்கெனவே 


உள்ள கட்டுரைகளைச்‌ சான்றுகளின்‌ 
அடிப்படையில்‌ திருத்தவோ முடியும்‌. 


இணைய இதழ்களில்‌ படைப்புகள்‌ 


இணைய இதழ்‌ என்பது இணையத்தில்‌ 
மட்டும்‌ வெளிவரும்‌ இதழாகும்‌. இது முழுக்க 


238 


14-02-2019 17:28:29 | | 


முழுக்க இணைய வாசகர்களை மட்டுமே 
சென்றடைந்தாலும்‌ இன்று அச்சிதழ்களும்‌ 
வலைப்பூவில்‌, இணைய இதழ்களில்‌ 
வெளியானவற்றை மீள்பதிவு செய்கின்றன. 
அவ்வகையில்‌ இணைய இதழ்கள்‌ இன்று சிறந்த 
ஊடகமாக வளர்ந்து வருகின்றன. 


அச்சிதழ்களுக்கு நம்‌ படைப்புகளை 
அனுப்பும்போது, அவை ஒதுக்கப்படுவதும்‌ 
தணிக்கைக்கு உட்படுவதும்‌ நடக்கும்‌. ஆனால்‌ 
இணைய இதழ்‌ நல்ல படைப்பாளிக்குக்‌ கட்டற்ற 
சுதந்திரத்தைத்‌ தருகிறது. 


இணைய இதழ்களில்‌ நம்‌ பயனர்‌ கணக்கின்‌ 
வழியே சென்று, நமது படைப்புகளைத்‌ 
பதிவேற்றம்‌ செய்யலாம்‌. ஆசிரியர்‌ குழுவினர்‌ 
அவற்றைத்‌ தேர்வு செய்து வெளியிடுவர்‌. 


சில இணைய இதழ்கள்‌ அவற்றின்‌ 
மின்னஞ்சல்‌ முகவரி வழியாகப்‌ 
படைப்புகளைப்‌ பெற்று, பின்னர்ச்‌ தேர்வுசெய்து, 
வெளியிடுகின்றன. இந்த இதழ்களின்‌ 
உள்ளடக்கத்தினை நன்கு புரிந்துகொண்டு, 
நம்‌ படைப்பை அனுப்புதல்‌ நலம்‌. நம்‌ 
வலைப்பூவினையே நாம்‌ இணைய இதழாகவும்‌ 
மாற்ற முடியும்‌. அதில்‌ படைப்புகளை இதழ்‌ 
வடிவில்‌ பதிவிட்டு வார, மாத காலமுறைப்படி 
வெளியிடலாம்‌. 


பள்ளிகளில்‌ 
உருவாக்கப்படும்‌ கையெழுத்து இதழ்களின்‌ 
படைப்புகளை இணைய இதழாகச்‌ தொடங்கிப்‌ 


மாணவர்களால்‌ 


பதிவேற்றலாம்‌. பள்ளி ஆசிரியர்களிடமும்‌ 
படைடப்புத்தளத்தில்‌ இயங்கும்‌ 
ஆளுமைகளிடமும்‌ படைப்புகளைப்‌ பெற்று 
வெளியிடலாம்‌. 


இணைய இதழ்கள்‌ இன்று உலகளாவிய 
வாசகர்களால்‌ வாசிக்கப்படுகின்றன. தமிழில்‌ 
வெளியாகும்‌ சில மின்னிதழ்களைப்‌ பற்றிக்‌ 
கீழே காண்போம்‌. 


திண்ணை: இது வணிக இதழ்கள்‌ 
வெளியிடாத ஆழமான உரத்த சிந்தனையுள்ள 
கட்டுரைகளை வெளியிட்டு வருகிறது. 
ஒவ்வொரு துறைசார்ந்த வல்லுநர்களின்‌ 


பார்வைகளை விரிவாகப்‌ பதிவு செய்கிறது. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 239 


239 


தமிழ்‌ இலக்கிய இலக்கணங்கள்‌ தொடர்பாக 
இதுவரை வெளிவந்துள்ள ஆய்வுகள்‌, அவை 
வெளியாகியுள்ள நூல்கள்‌ குறித்துத்‌ தொகுத்துத்‌ 
தருகிறது. உலகிலுள்ள தமிழ்ச்சங்கங்கள்‌ 
பற்றிய தகவல்களையும்‌ தமிழ்மொழியைக்‌ 
கற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகள்‌ 
பற்றியும்‌ இவ்விதம்‌ விரிவாகத்‌ தருகிறது. 


பதிவுகள்‌: இந்தியப்‌ பல்கலைக்‌ கழக 
மானியக்குழுவால்‌ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆய்வு 
இதழ்களின்‌ பட்டியலில்‌ 'பதிவுகள்‌' மின்னிதழ்‌ 
உள்ளது. தனி நபர்கள்‌, நிறுவனங்களின்‌ 
நிகழ்வுகள்‌ தொடர்பான செய்திகளும்‌ 
இவ்விதழில்‌ வெளியிடப்படுகின்றன. 


கீற்று: இணைய இதழ்களுக்கு என்றே 
கிடைத்த கட்டற்ற வெளிப்பாட்டுச்‌ சுதந்திரத்தை 
மிகக்‌ கூரான வகையில்‌ வெளிப்படுத்துவதில்‌ 
இவ்விதழ்‌ சிறந்து விளங்குகிறது. அன்றாட 
நிகழ்வு, மற்றும்‌ பிரச்சினைகளை விவாதிக்கும்‌ 
முனைப்பான கட்டுரைகளைத்‌ தருகிறது. 


வார்ப்பு: தமிழ்க்கவிதைகள்‌, கவிதைத்‌ 
திறனாய்வுகள்‌, தமிழ்க்‌ கவிஞர்தம்‌ 
நேர்காணல்கள்‌ என முழுவதும்‌ 
கவிதைகளுக்காகவே வெளியிடப்படும்‌ இதழ்‌ 
இது. கவிதைகள்‌ குறித்த ஆழமான புரிதலுக்கு 
இவ்விதழ்‌ உதவுகிறது. 


சொல்வனம்‌: நவீன இலக்கியத்‌ தளத்தில்‌ 
மிகுந்த செவ்வியல்தன்மையோடு படைப்புகளை 
மாதமிருமுறை இவ்விதம்‌ வெளியிடுகிறது. 
அரசியல்‌, சமூகம்‌, இந்தியத்‌ தத்துவத்துடன்‌ 
உலக இலக்கியங்களையும்‌ செம்மையாய்‌ 
வழங்குகிறது. 


முத்துக்கமலம்‌: ஒரு பொழுதுபோக்கு 
இதழுக்குரிய பொதுவான தகவல்களுடன்‌ 
வெளிவருகிறது இவ்விதம்‌. மின்புத்தகங்கள்‌, 
வலைப்பூக்கள்‌ தொடர்பான தகவல்களைத்‌ 
தருகின்றது. இதுவும்‌ இந்தியப்‌ பல்கலைக்‌ கழக 
மானியக்குழுவால்‌ ஏற்பளிக்கப்பட்ட இதழ்‌. 


ஊடறு: பெண்களுக்காகப்‌ பெண்களே 
நடத்தும்‌ இதழ்‌. அதிகார வெளியினை 
ஊடறுக்கும்‌ பெண்களின்‌ குரல்‌ என்ற முத்திரை 
வரிகளோடு பெண்‌ வாழ்வியலின்‌ அனைத்துக்‌ 
கூறுகளின்‌ ஊடாகப்‌ பதிவுகளைத்‌ தரும்‌ இதழ்‌. 


14-02-2019 17:28:00 | | 


வல்லமை: பொதுவாசகர்களைக்‌ கவரும்‌ 
வண்ணம்‌ பல்வேறு வகைமைகளிலும்‌ 
வாசிப்புச்‌ சுவையோடு படைப்புகளைத்‌ தரும்‌ 
இதழ்‌. இதுவும்‌ இந்தியப்‌ பல்கலைக்‌ கழக 
மானியக்குழுவால்‌ ஏற்பளிக்கப்பட்ட இதம்‌. 

இதுபோன்ற பல்வேறு மின்னிதழ்களும்‌ 
இணைய வாசகர்களை நோக்கித்‌ தமது 


பங்களிப்பைச்‌ செய்துவருகின்றன. அவற்றில்‌ 
கல்விப்பயன்‌ சார்ந்த இணைய இதழ்களை 
வாசித்து நாம்‌ பயனடையலாம்‌. 


சமூக ஊடகங்கள்‌ 


சமூக ஊடகங்கள்‌ நட்புக்கெனத்‌ 
தொடங்கிய நிலைமாறி, இன்று பொது 
நோக்கத்திற்காக இணைந்து செயலாற்றும்‌ 
களங்களாக உயர்ந்துள்ளன. அவை 
அவசரக்‌ காலங்களில்‌ மக்களை விரைவாக 
ஒருங்கிணைக்கக்கூடிய வலிமையான 
கருவிகளாக உள்ளன. அவற்றுள்‌ முகநூல்‌, 
புலனம்‌, கீச்சகம்‌ போன்றவை குறிப்பிடத்‌ 
தக்கவை. 


முகநூல்‌ (Facebook) 


இணையத்தில்‌ 
உலகளாவிய நண்பர்கள்‌ 
குழுவை உருவாக்கித்‌ 
தம்முடைய தகவல்கள்‌, 
காணொலிகள்‌, 
புகைப்படங்கள்‌ 
போன்றவற்றைப்பகிர்ந்து 


கொள்ளும்‌ சமூக 

ஊடகமே முகநூல்‌. இதில்‌ விருப்பங்களையும்‌ 
பின்னூட்டங்களையும்‌ உடனுக்குடன்‌ 
பெறமுடியும்‌. இதில்‌ மாணவர்‌ குழுக்களை 
அமைத்து, கல்விச்‌ செயல்பாடுகளையும்‌ 
நடைமுறைப்படுத்தலாம்‌. தமிழ்‌ அறிஞர்களை 
மாணவர்களுடன்‌ கலந்துரையாட வைக்கலாம்‌. 
தமிழ்‌ மொழி, கலை, இலக்கியம்‌ சார்ந்த 
நண்பர்கள்‌ குழுக்களுடன்‌ இணைந்து 
நம்முடைய கருத்துகளைப்‌ பகிரலாம்‌. 

கீச்சகம்‌ (Twitter) 


செல்பேசியில்‌ குறுந்தகவல்‌ 
அனுப்புவதுபோல்‌ இணையத்தின்வழி 
குறுந்தகவல்‌ அனுப்பப்‌ பயன்படும்‌ சமூக 


| | 11th Advance Tamil - FINAL.indd 240 


ஊடகமே கீச்சகம்‌. இதில்‌ சொற்கள்‌, படங்கள்‌, 
சிறுகாணொளிகளைப்‌ பதிவிடலாம்‌. நம்மை 
யார்‌ பின்தொடர்கிறார்கள்‌, நாம்‌ யாரைப்‌ 
பின்தொடர்கிறோம்‌ என்ற அடிப்படையில்‌ 
கீச்சகம்‌ அமைகிறது. 


கீ ச்‌ ச கக்‌ 
குறும்பதிவுகளைக்‌ 
கற்றல்‌, கற்பித்தல்‌ 
செயல்பாடுகளுக்குப்‌ 
பயன்படுத்தலாம்‌. 
ஆசிரியர்களிடம்‌ 
ம ரண வர்‌ கள்‌ 


ஐயங்களைத்‌ தெளிவுபடுத்திக்‌ கொள்ளலாம்‌. 
வகுப்புவாரியாகக்‌ குழுக்களை அமைத்து 
விவாதிக்கலாம்‌. காலவரையறைக்கு 
அப்பாற்பட்ட வகுப்பறைச்‌ சூழலைக்‌ கீச்சகம்‌ 
உருவாக்குவது குறிப்பிடத்தக்கது. 


புலனம்‌/கட்செவி (Whatsapp) 


திறன்பேசியில்‌ 
தனிப்பட்ட முறையிலும்‌ 
நண்பர்கள்‌ குழுக்களை 
உருவாக்கியும்‌ 
தங்களுக்குள்‌ தகவல்கள்‌, 
காணொலிகள்‌, புகைப்‌ 
படங்கள்‌ போன்ற WhatsApp 
வற்றைப்‌ பகிர்ந்து 
கொள்ளும்‌ சமூக ஊடகச்‌ செயலியே புலனம்‌. 
இன்று பெருமளவில்‌ எளிதாகத்‌ தகவல்‌ 
பரிமாறிக்‌ கொள்ளப்‌ பயன்படும்‌ ஊடகமாக 
இது விளங்குகிறது. கல்வி நிறுவனங்கள்‌ 
பாடவாரியாகக்‌ குழுக்கள்‌ அமைத்துக்‌ கல்விச்‌ 
செயல்பாடுகளுக்குப்‌ பயன்படுத்தலாம்‌. 


இசுகை (Skype) 


உ ல தி ன்‌ 
எந்தவோர்‌ இடத்தில்‌ 
உள்ளவருடனும்‌ 
இணையத்தின்வழிக்‌ 
கட்டணமின்றிப்‌ 
பார்க்கவும்‌ பேசவும்‌ 
வழிசெய்யும்‌ ஊடகமே 
இசுகை. இதில்‌ ஒருவர்‌ மற்றொருவருடனோ, 
பலருடனோ சொற்கள்‌, ஒலி, காணொலி 


240 


14-02-2019 17:28:00 | | 


வழியாகத்‌ தொடர்பு கொள்ளலாம்‌. மின்னஞ்சல்‌, 
முகநூல்‌, கீச்சகம்‌ போன்று இதற்கும்‌ கணக்குத்‌ 
தொடங்கவேண்டும்‌. 

இசுகையிலுள்ள காணொலி வசதியைப்‌ 
பயன்படுத்தி, ஆசிரியர்களின்‌ வகுப்பறைக்‌ 
கற்பித்தலைப்‌ பல்வேறு இடங்களில்‌ உள்ள 
மாணவர்குழுக்கள்‌ பார்த்து, உரையாடிப்‌ 
பயனடையலாம்‌. 
இணையயப்பாதுகாப்பு 


அனைத்துத்‌ துறைகளிலும்‌ தவிர்க்க 


இயலாத வலிமையான சாதனமாக இணையம்‌ 
இன்று விளங்குகிறது. இக்காலக்கட்டத்தில்‌ 
இணையத்தை ஆக்கப்‌ பூர்வமாகவும்‌ 
பாதுகாப்பாகவும்‌ பயன்படுத்த வேண்டியது 
இன்றியமையாதது. இணையத்தைப்‌ 
பாதுகாப்பாகப்‌ பயன்படுத்த, பின்வரும்‌ 
வழிகாட்டல்களைப்‌ பின்பற்றலாம்‌. 


இணையம்‌ சார்ந்த அனைத்துப்‌ 
பரிமாற்றங்களையும்‌ நமக்கான தனிப்பட்ட 
கணினி, திறன்பேசி ஆகியவற்றின்‌ மூலம்‌ 
மேற்கொள்ளுதல்‌ நலம்‌. 


நமது அனைத்துப்‌ பயனர்‌ கணக்குகளின்‌ 
கடவுச்சொற்களை யாருடனும்‌ பகிர்ந்து 
கொள்ளக்கூடாது. 


பாதுகாப்பற்ற இணையத்தளங்களில்‌ 
பதிவேற்றவோ, பதிவிறக்கவோ கூடாது. 


அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களிட மிருந்து 
வரும்‌ தகவல்களைத்‌ தவிர, பிறவற்றைக்‌ 
மிகக்கவனமாகக்‌ கையாளவேண்டும்‌. 


இணையத்தை முடக்குதல்‌, தகவல்களைத்‌ 
திருடுதல்‌ போன்ற இணையக்குற்றங்கள்‌ 
தொடர்பான விழிப்புணர்வு பெற வேண்டியது 
மிகவும்‌ தேவை. 


கணினி, திறன்பேசி ஆகியவற்றை நாம்‌ 
தொடர்ந்து பயன்படுத்தும்போது குறிப்பிட்ட 
கால இடைவெளியில்‌ கண்களுக்கு ஓய்வு 
கொடுக்க வேண்டும்‌. 


நம்பகமற்ற தகவல்களைப்‌ பெறும்போது 
விழிப்புணர்வுடன்‌ இருக்கவேண்டும்‌. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 241 


241 


அறிவோம்‌ தெளிவோம்‌ 


திறவூற்றும்‌ கட்டற்ற மென்பொருளும்‌ 
(Open Source and Free Software) 


மென்பொருள்‌ உருவாக்கத்தின்‌ போது 
எழுதிய நிரல்களையும்‌ (1௦085) உருவாக்க 
முறையினையும்‌ சேர்த்து அனைவருக்கும்‌ 
தெறியும்‌ வகையிலும்‌ பலரும்‌ ஒரு மென்பொருளை 
மேம்பருத்துவதற்கு ஏற்ற வகையிலும்‌ கட்டணமின்றி 
வழங்குவதற்குத்‌ திறவூற்று அல்லது திறமூல 
மென்பொருள்‌ (Open Source Software) என்று 
பெயர்‌.கட்டற்ற மென்பொருள்‌ (Free Software) 
என்பது, எந்தவிதமான கட்ருப்பாருகளும்‌ இல்லாமல்‌ 
பயன்படுத்த, நகலெருக்க, கற்க, மாற்றம்‌ செய்ய, 
மறுவிநியோகம்‌ செய்ய உதவும்‌ மென்பொருளாகும்‌. 
மென்பொருள்களுக்கான கட்ருப்பாருகளிலிருந்து 
விருதலையுறுதலே இதன்‌ அடிப்படைக்‌ 
கருத்துருவாகும்‌. திறவூற்று மென்பொருளை நாம்‌ 
மேம்பருத்திப்‌ புதிய மென்பொருளாக வெளியிட 
முடியாது. ஆனால்‌ கட்டற்ற மென்பொருள்களை 
நாம்‌ மேம்பருத்திப்‌ புதியதொரு மென்பொருளாக 
வெளியிடலாம்‌. 


கணினி, திறன்பேசி ஆகியவற்றில்‌ 
உள்ள விளையாட்டு, பொழுதுபோக்கு 
சார்ந்த பகுதிகளைப்‌ புத்துணர்ச்சிக்காக 
மட்டுமே பயன்படுத்த வேண்டும்‌. அவற்றில்‌ 
தொடர்ச்சியாக ஈடுபடுவது நமது உடல்‌, 
மனநலதச்தையும்‌ செயல்திறனையும்‌ பாதிக்கும்‌. 


மேற்கண்டவற்றை மனத்திற்கொண்டு 
இணைய வெளியை ஆக்கப்பூர்வமாகப்‌ 
பயன்படுத்தி, நவீன அறிவியல்‌ வாழ்வோடு 
நம்மைத்‌ தகவமைத்துக்‌ கொண்டு, வெற்றி 
பெறுவோம்‌. 


தெரியுமா? 


கணினித்தமிழ்‌ விருதுகள்‌ 


சிறந்த தமிழ்‌ மென்பொருளை 
உருவாக்கும்‌ நிறுவனம்‌/ 
உருவாக்குபவர்க்குத்‌ தமிழக 
அரசின்‌ தமிழ்‌ வளர்ச்சித்‌ துறையால்‌ 'முதலமைச்சர்‌ 
கணினித்தமிழ்‌ விருது! வழங்கப்படுகிறது 


14-02-2019 17:28:00 | | 


AltaVista 
ARPANET 

Ask Jeeves 

Bing 

Browser 

Browsing 

Client 

Corporate Website 
Cyber Crime 

Digital 

Dynamic Website 
E Commerce Website 
E Learning Website 
Encoding 

Epic 

Ethernet Card 
Facebook 

Font 

Gaming Website 
Google 

Google Chrome 
Hand Written Recognition 
History of Internet 


Host Computer 


HTML - Hypertext Markup Language 
HTTP — HyperText Transfer Protocol 


Interface Tool 

Internet 

Internet explorer 

Internet Protocal — IP 

ISP - Internet Service Provider 
ISP Account 

Keyboard 

LAN — Local Area Network 


| | 11th Advance Tamil - FINAL.indd 242 


கலைச்சொற்கள்‌ 


அல்டாவிஸ்டா 

ஆர்பாநெட்‌ 

ஆஸ்க்ஜீவ்ஸ்‌ 

பிங்‌ 

உலவி 

உலவுதல்‌ 

வாங்கி 

நிறுவன இணையத்தளம்‌ 
இணையக்குற்றம்‌ 

எண்மம்‌ 

இயங்கு இணையத்தளம்‌ 
மின்‌ வணிக இணையத்தளம்‌ 
மின்கற்றல்‌ இணையத்தளம்‌ 
குறியேற்றம்‌ 

எபிக்‌ 

ஈதர்நெட்‌ 

முகநூல்‌ 

எழுத்துரு 

விளையாட்டு இணையத்தளம்‌ 
கூகுள்‌ 

கூகுள்‌ குரோம்‌ 

கையெழுத்து உணரி 
இணைய வரலாறு 

கணினிச்‌ சேவையகம்‌ 
மீஉரைக்‌ குறிப்பு மொழி 
மீஉரைப்‌ பரிமாற்ற நெறிமுறை 
இடைமுகச்செயலி 
இணையம்‌ 

இன்டெர்நெட்‌ எக்ஸ்புளோரர்‌ 
இணைய நெறிமுறை 
இணைப்பு வழங்கும்‌ நிறுவனம்‌ 
இணையக்‌ கணக்கு 
விசைப்பலகை 


குறும்பரப்பு வலைப்பின்னல்‌ 


242 


14-02-2019 17:28:00 | | 


Lycos 

Modem 

Mozilla Firefox 

MSN 

Network Interface 

Opera 

Operating System 

Optical Character Recognizer 
Password 

Personal Website 

Pocket Switching Technology 
Safari 

Scanner 

Search engines 

Server 

Skype 

Speech Recognizer 

Static Website 

TCP Transmission Control Program 
Text to Speech 

Twitter 

Typing Interface Tool 
Unicode 

URLs — Uniform Resource Locators 
Username 

WAN - Wide Area Network 
Web Directories 

Web Portal 

Web pages 

Website 

WhatsApp 

WIFI 

Word Processor 

World Wide Web - WWW 
Yahoo 

Zip File 


லைகோஸ்‌ 

இணக்கி 

மோசில்லா பயர்பாக்ஸ்‌ 
எம்‌எஸ்‌என்‌ 

இடைமுக அட்டை 

ஓபரா 

இயங்குதளம்‌ 

ஒளி வழி எழுத்தறிவான்‌ 
கடவுச்சொல்‌ 

தனியாள்‌ இணையத்தளம்‌ 
தரவு மாற்றத்‌ தொழில்நுட்பம்‌ 
சஃபாரி 

வருடி 

தேருபொறி 

வழங்கி 

இசுகை 

பேச்சுரை மாற்றி 

நிலை இணையத்தளம்‌ 
செய்திப்பரிமாற்றத்‌ தொழில்நுட்பம்‌ 
எழுத்து - பேச்சு மாற்றி 
கீச்சகம்‌ 

தட்டச்சு இடைமுகச்‌ செயலி 
ஒருங்குறி 

சீரான வள இடங்காட்டிகள்‌ 
பயனர்‌ பெயர்‌ 

அகன்ற பரப்பு வலைப்பின்னல்‌ 
தகவல்‌ களஞ்சிய இணையத்தளம்‌ 
இணையத்தளத்‌ தொகுப்பு 
வலைப்பக்கங்கள்‌ 
வலைத்தளம்‌ / இணையத்தளம்‌ 
புலனம்‌/கட்செவி 

அருகலை 
சொல்லாளர்‌/சொற்செயலி 
உலகளாவிய வலை 

யாகூ 


சிப்பம்‌/குறுக்கக்கோப்பு 


243 


| | 11th Advance Tamil - FINAL.indd 243 ஓ 14-02-2019 17:28:30 | | 


விளக்கம்‌ கண்ரு விடை தருக 


1. 


4. 


3. 


13] கண்ணாடி 


இது இணையத்தில்‌ நமக்குத்‌ தேவையானவற்றைத்‌ தேடித்தரும்‌ செயலைச்‌ செய்கிறது. 


தமிழில்‌ அச்சிடப்பட்ட முதல்நூலாகக்‌ கருதப்படும்‌ நூல்‌ இது. 


கணினியில்‌ எழுத்துகளை உள்ளீடு செய்யும்‌ வரிவடிவங்கள்‌ இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. 


இவை கணினியில்‌ எளிமையாகத்‌ தமிழைச்‌ தட்டச்சு செய்யப்‌ பயன்படுகின்றன. 


இந்தியாவில்‌ முதன்‌ முதலாக அச்சில்‌ ஏறிய மொழி என்று இதனைச்சொல்வர்‌ 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக 


6. 


10. 


பத்துப்பாட்டினைப்‌ பதிப்பித்தவர்‌ 

௮) உ.வே. சாமிநாதர்‌ ஆ) சி.வை. தாமோதரனார்‌ 

இ) ஆறுமுகநாவலர்‌ ஈ) வ.உ. சிதம்பரனார்‌ 

கையெழுத்தை மின்வரிகளாக மாற்றித்தரும்‌ செயலி 

௮) விசைப்பலகை ஆ கையெழுத்து உணரி இ) சொற்செயலி ஈ) பேச்சுரை மாற்றி 


வலைப்பூவினை உருவாக்க நாம்‌ முதலில்‌ தொடங்க வேண்டியது 


௮) மின்னஞ்சல்‌ கணக்கு ஆ) பயனர்‌ கணக்கு இ) முகநூல்‌ கணக்கு ஈ) வலைப்பூ கணக்கு 
இணையவெளியில்‌ வழங்கப்படும்‌ நமக்கான கட்டணமில்லா ஊடகக்களம்‌. 

௮) புலனம்‌ ஆ) மின்னஞ்சல்‌ இ) முகநூல்‌ ஈ) வலைப்பூ 

இந்தியப்‌ பல்கலைக்கழக மானியக்குழுவினால்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்பட்ட இணைய இகம்‌ 


௮) திண்ணை ஆ) பதிவுகள்‌ இ) வார்ப்பு ஈ) கீற்று 


பொருந்தாத இணையைக்‌ கண்டறிக 


11. 


12. 


௮) தேடுபொறி - உலவி ஆ) தரவிறக்கம்‌ - தரவேற்றம்‌ 

இ) வருடி - தரவு ஈ) இணக்கி - அருகலை 

௮) எழுத்துரு - ஒருங்குறி ஆ) மோசில்லா-பிங்‌ 

இ) தமிழ்நெட்‌ 97 - தமிழ்‌ 99 ஈ) விக்கிப்பிடியா- விக்கிமீடியா 
244 


| | 11th Advance Tamil - FINAL.indd 244 ஓ 


14-02-2019 17:28:00 | | 


ட... பிங்கி © 


சரியா? தவறா? 


13. 


14. 


பின்வரும்‌ கூற்றுகளில்‌ சரியானவற்றைச்‌ சுட்டுக. 
இணைய நிருவாகம்‌, 


1. இணையத்திற்கெனத்‌ தனி நிருவாக அமைப்பு ஏதும்‌ இல்லை. 


2. இணையக்‌ கூட்டமைப்பு என்பது, பல நிறுவனங்கள்‌ பங்கு வகிக்கும்‌ ஒரு நிறுவனம்‌. 
3. கூகுள்‌ என்னும்‌ நிறுவனம்‌, இணைய முகவரிப்‌ பதிவை நிருவகிக்கிறது. 

4. கூகுள்‌, ஒரே முகவரி இருவருக்குக்‌ கொடுக்கப்படாமல்‌ இருப்பதை உறுதி செய்கிறது. 
௮) 1,2 ஆ) 2, 3 இ) 3, 4 ஈ) 1, 4 


பின்வரும்‌ கூற்றுகளில்‌ தவறானவற்றைச்‌ சுட்டுக. 


கையெழுத்து உணரி, 


1. நம்‌ கையெழுத்தை மின்வரிகளாக மாற்றும்‌ தொழில்நுட்பமாகும்‌. 


2. இதில்‌ கையால்‌ எழுதினால்‌ அவற்றை உடனடியாக மின்வரி (/2112/ (௦1) களாகப்‌ 
பெறமுடியும்‌. 


3. கணினி, செல்பேசியில்‌ கூகுள்‌ வழங்கும்‌ கையெழுத்து உள்ளீடு சிறப்பாகச்‌ 
செயல்படவில்லை. 


4. தட்டச்சுச்‌ செய்யத்‌ தெரிந்தவர்கள்‌ கணினியை எளிதாகப்‌ பயன்படுத்த இம்மென்பொருள்‌ 
உதவுகின்றது. 


௮) 1,2 ஆ) 2, 3 இ) 3, 4 ஈ) 1,4 


கூற்றும்‌ காரணமும்‌ 


15. 


16. 


சரியான விடையைக்‌ கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து தேர்வு செய்க. 


கூற்று (கூ) : எழுத்துருக்களைக்‌ கணினியில்‌ பயன்படுத்த வேண்டுமானால்‌, அம்மொழியின்‌ 
ஒவ்வோர்‌ எழுத்துக்கும்‌ ஒவ்வோர்‌ எண்ம மதிப்பைக்‌ கொடுக்க வேண்டும்‌. 


காரணம்‌ (கா) : கணினி 0,1 ஆகிய இரும (8௨) எண்களைத்தான்‌ புரிந்து கொள்ளும்‌. 

௮) கூற்று சரி, காரணம்‌ தவறு. 

ஆ) காரணம்‌, கூற்று இரண்டும்‌ தவறு. 

இ) கூற்று, காரணம்‌ இரண்டும்‌ சரி. ஆனால்‌, காரணம்‌ கூற்றுக்கான சரியான விளக்கமல்ல. 
ஈ) கூற்று, காரணம்‌ இரண்டும்‌ சரி. காரணம்‌, கூற்றுக்கான சரியான விளக்கம்‌. 

சரியான விடையைக்‌ கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து தேர்வு செய்க. 


கூற்று (கூ) : உ.வே.சா அவர்கள்‌ அரிதின்முயன்று தமிழ்‌ இலக்கியங்களின்‌ ஓலைச்சுவடிகளைச்‌ 
சேகரித்தார்‌. 


245 


| | 11th Advance Tamil - FINAL.indd 245 ஓ 14-02-2019 17:28:00 | | 


காரணம்‌ (கா) : அவற்றைக்‌ கொண்டு சுவடிச்சாலை அமைக்க விரும்பினார்‌. 


௮) கூற்று, காரணம்‌ இரண்டும்‌ சரி. ஆனால்‌, காரணம்‌ கூற்றுக்கான சரியான விளக்கமல்ல. 


ஆ) கூற்று சரி, காரணம்‌ தவறு. 


இ) காரணம்‌, கூற்று இரண்டும்‌ தவறு. 


ஈ) கூற்று, காரணம்‌ இரண்டும்‌ சரி. காரணம்‌, கூற்றுக்கான சரியான விளக்கம்‌. 


பொருத்துக 


17. 


18. 


கோடிட்ட இடத்தை நிரப்புக 
19. இணையத்தில்‌ தமிழ்‌ இடம்பெறக்‌ காரணமாய்‌ இருந்தவர்‌ 


1. இணையக்குற்றம்‌ 


2. இடைமுகச்செயலி 


3. இசுகை 

4. அருகலை 

அ) 1-ஈ ஆ) 2-இ 
ஆ) 1-இ ஆ) 2-ஈ 
இ) 1-௮ ஆ) 2-ஆ 
ஈ) 1-ஆ ஆ) 2-இ 
1. எழுத்துரு 

2. குறியேற்றம்‌ 


3. விசைப்பலகை 


4. தமிழ்ச்‌ சொற்செயலி 


அ) 1-ஈ ஆ) 2-இ 
ஆ) 1-இ ஆ) 2-ஈ 

இ) 1-௮ ஆ) 2-ஆ 
ஈ) 1-ஆ ஆ) 2-இ 


- . Skype 
- ஆ. WIFI 


- இ. Interface Tool 


- ௬, Cyber Crime 
இ)3-௮ ஈ) 4-ஆ 
இ)3-௮ ஈ) 4-ஆ 
இ)3-இ ௪) 4-ஈ 
இ) 3-ஈ ஈ) 4-ஆ 


- ௮, உள்ளீட்டுக்கருவி 


- ஆ. மென்தமிழ்‌ 


- இ. எழுத்து வரிவடிவம்‌ 


- ஈ. எண்ம மதிப்பு 


இ)3-௮ ஈ) 4-ஆ 
இ) 3-௮ ஈ) 4-ஆ 
இ)3-இ PF) 4-௭ 
இ) 3- ௭ ௭) 4-ஆ 


20. இந்தியாவில்‌ இணையவழியே கல்வி வளங்களையும்‌ வாய்ப்புகளையும்‌ வழங்க நிறுவப்பட்ட 


முதல்‌ அமைப்பாக விளங்குவது 


குறுவினா 


1. 


2. 


3. 


இணையம்‌ என்றால்‌ என்ன? 


ஆர்பா நெட்‌ (4RPANET) உருவாக்கப்‌ பட்டதன்‌ நோக்கம்‌ யாது? 


சீரான வள இடங்காட்டி என்பது யாது? 


| | 11th Advance Tamil - FINAL.indd 246 


246 


14-02-2019 17:28:00 | | 


9. 


10. 


இணைய முகவரி எவ்வாறு அமையும்‌? 

உ.வே.சா பதிப்பித்த நூல்களைப்‌ பட்டியலிடுக. 

சி.வை.தாமோதரனார்‌ பதிப்பித்த நூல்கள்‌ யாவை? 

எவையேனும்‌ நான்கு தட்டச்சு இடைமுகச்‌ செயலிகளைக்‌ குறிப்பிடுக. 
பேச்சுரை மாற்றி நமக்கு எவ்வாறு உதவுகிறது? 

இணையத்தில்‌ கிடைக்கும்‌ மின்‌ அகராதிகளுள்‌ நான்கினைச்‌ சுட்டுக. 


மின்னஞ்சல்‌ சேவை என்பது யாது? 


சிறுவினா 


1. 


2. 


3. 


9. 


10. 


இணையத்தின்‌ தோற்றம்‌ குறித்து எழுதுக. 


குறும்பரப்பு வலைப்பின்னல்‌ என்பதை விளக்குக. 

இணைய இணைப்பைப்‌ பெறச்‌ செய்யவேண்டியவை யாவை? 

இணையம்‌ எவ்வாறு இயங்குகிறது? 

வேறுபடுத்துக: உலவி - தேடுபொறி. 

மதுரைத்திட்டம்‌ பற்றி எழுதுக. 

உலகளாவிய வலைப்பின்னல்‌-வரையறு. 

சொற்பிழைதிருத்தி, இலக்கணப்‌ பிழைதிருத்தி ஆகியவை நமக்கு எவ்வகையில்‌ உதவுகின்றன? 
எந்திர மொழிபெயர்ப்பு குறித்து விவரி. 


வலைப்பூ உருவாக்கத்தில்‌ உள்ள நுட்பங்களைத்‌ தருக 


நெருவினா 


1. 


2. 


3. 


10. 


| | 11th Advance Tamil - FINAL.indd 247 ஓ 14-02-2019 17:28:30 | | 


இணையத்தளங்களின்‌ வகைமைகளை விளக்குக. 
இணையத்தில்‌ தமிழ்‌ இடம்பெற்ற விதத்தினை விவரி. 


தமிழ்‌ இணையக்‌ கல்விக்கழகத்தின்‌ தோற்றத்தையும்‌ குறிக்கோளையும்‌ எழுதுக. 


இடைமுகச்செயலிகளின்‌ பட்டியலைக்‌ தருக. 

உமக்கான வலைப்பூவை உருவாக்க நீவிர்‌ பின்பற்றவேண்டிய படிநிலைகள்‌ யாவை? 
இணைய இதழ்களின்‌ தன்மையும்‌ போக்கும்‌ குறித்து எழுதுக. 

தமிழ்‌ உள்ளீட்டுத்‌ தொழில்நுட்பம்‌ குறித்து விளக்குக. 

முகநூல்‌, புலனம்‌, கீச்சகம்‌ குறித்து எழுதுக. 

இணையத்தை நீவிர்‌ எவ்வாறு பாதுகாப்பாகப்‌ பயன்படுத்துவீர்‌? 


அன்றாட வாழ்வில்‌ இணையப்‌ பயன்பாடு குறித்து உம்‌ தோழன்‌/ தோழிக்கு அனுப்புவதற்காக 
மின்னஞ்சல்‌ ஒன்றை உருவாக்குக. 


247 


ET 
இல படிப்போம்‌ பயன்படுத்துவோம்‌ 


1. ஏதேனும்‌ ஓர்‌ இடைமுகச்‌ செயலியைப்‌ பயன்படுத்திக்‌ கீழ்க்காணும்‌ உரைப்பகுதியை உன்‌ 
ஆசிரியரின்‌ துணையோடு கணினியில்‌ பிழையில்லாமல்‌ தட்டச்சு செய்து பழகுக. 


"பொல்லாக்‌ கடலே! தென்னவனுக்‌ குரிய எத்தனை ஊர்களைத்‌ தின்றுவிட்டாய்‌! எத்தனை 
ஆறுகளைக்‌ குடித்து விட்டாய்‌! எத்தனை மலைகளை விழுங்கி விட்டாய்‌! பழங்காலத்தில்‌ பஃறுளி 
(பல்துளி) என்ற ஆறு பாண்டியனுக்கு உரியதாயிருந்ததென்று தமிழ்க்‌ கவிதை கூறுகின்றதே! 
அந்த ஆற்றின்‌ அழகைச்‌ சங்கப்‌ புலவராகிய நெட்டிமையார்‌ பாடினாரே! அந்த ஆறெங்கே? 
அதன்‌ பரந்த மணல்‌ எங்கே? அவ்‌ வாற்றைக்‌ கொள்ளை கொண்ட உன்‌ கொடுமையை அறிந்து, 
கண்ணீர்‌ வடித்தானே எங்கள்‌ பாண்டியன்‌! அன்று அவன்‌ அமுத குரல்‌, இன்றும்‌ உன்‌ காற்றின்‌ 
வழி வந்து என்‌ காதில்‌ விழுகின்றதே! இம்மட்டோ உன்‌ கொடுமை? எங்கள்‌ பழந்தமிழ்‌ நாட்டின்‌ 
தென்னெல்லையாகத்‌ திகழ்ந்த குமரியாற்றையும்‌ குடித்து விட்டாயே! 'தமிழகத்தின்‌ வடக்கு எல்லை 
திருவேங்கடம்‌, தெற்கு எல்லை குமரியாறு' என்று பனம்பாரனார்‌ பாடினாரே! அக்‌ குமரியாறு எங்கே? 
'தமிழ்‌ கூறும்‌ நல்லுலகத்தின்‌' எல்லையாக நின்ற அந்த ஆற்றையும்‌ கொள்ளை கொண்டு எங்கள்‌ 
வரம்பழித்து விட்டாயே! பஃறுளி யாற்றுக்கும்‌ குமரி யாற்றுக்கும்‌ இடையே அமைந்த நாடு நகரங்கள்‌ 
எல்லாம்‌, இருந்த இடந்‌ தெரியாமல்‌ உன்‌ கொடு மையால்‌ கரைந்து ஒழிந்தனவே! அந்‌ நிலப்பரப்பில்‌, 
அடுக்கடுக்காக உயர்ந்து ஓங்கி நின்ற குமரி என்னும்‌ பெருமலையும்‌ உன்‌ பாழும்‌ வயிற்றில்‌ பட்டு 
ஒழிந்ததே! ஐயோ! நீ எங்கள்‌ மண்ணைக்கடித்தாய்‌; ஆற்றைக்‌ குடித்தாய்‌; மலையை முடித்தாய்‌ இப்படி 
எல்லாவற்றையும்‌ வாரி எடுத்து வயிற்றில்‌ அடக்கும்‌ உன்னை 'வாரி' என்று அழைப்பது சாலவும்‌ 

இ பொருந்தும்‌! நீ வாரி உண்டாய்‌! நீங்காத வசையே கொண்டாய்‌. உன்‌ கொடுமையால்‌ தமிழ்‌ நாடு இ 
குறுகிற்று; என்‌ உள்ளம்‌ உருகிற்று. 


2. கையெழுத்து உணரியைப்‌ பயன்படுத்திக்‌ கொடுக்கப்பட்ட தொடர்களை உள்ளீடு செய்க. 


௮) இணையத்தளங்களைத்‌ தகுந்த முன்னெச்சரிக்கையோடு பயன்படுத்த வேண்டும்‌. 


ஆ) இணையத்தளங்களில்‌ தனிப்பட்ட தகவல்கள்‌, ஒளிப்படங்கள்‌ போன்றவற்றைப்‌ பதிவேற்றம்‌ 
செய்வதைத்‌ தவிர்க்க வேண்டும்‌. 

இ) பரிசு விழுந்துள்ளது எனப்‌ போலியாக வரும்‌ மின்னஞ்சல்களை நம்பி ஏமாறக்கூடாது. 

ஈ) தொடர்ச்சியாக நெடுநேரம்‌ கணினியைப்‌ பார்ப்பதைத்‌ தவிர்க்க வேண்டும்‌. 


3. கீழ்க்காணும்‌ தொடர்களுக்குரிய விடைகள்‌ கட்டங்களில்‌ மறைந்துள்ளன. அவற்றைக்‌ கண்டறிந்து, 
வட்டமிடுக. 


௮) உலக அளவில்‌ பல கணினி வலை அமைப்புகளின்‌ கூட்டிணைப்பான பெரும்‌ வலையமைப்பு. 
ஆ) இணைய முகவரிப்பதிவை நிருவகிக்கும்‌ அமைப்பின்‌ பெயர்‌. 

இ) இணையத்தில்‌ இணைப்பைப்‌ பெற இது தேவை. 

ஈ) இஃது ஓர்‌ உலவி. 

உ) இணையத்தில்‌ முதன்முதலில்‌ ஏறிய இந்திய மொழி. 


ஊ) உ.வே.சா. ஓலைச்சுவடியிலிருந்து பதிப்பித்த நூல்களுள்‌ ஒன்று. 
௭) தமிழைக்‌ கணினியில்‌ உள்ளீடு செய்ய உதவும்‌ ஓர்‌ உள்ளீட்டுக்‌ கருவி. 
248 


| | 11th Advance Tamil - FINAL.indd 248 ஓ 14-02-2019 17:28:30 | | 


ஏ) நாம்‌ பேசுவதை மின்னெழுத்துகளாக மாற்றித்‌ தருவது. 
ஐ இணையவெளியில்‌ நமக்காக வழங்கப்படும்‌ கட்டணமில்லா ஊடகக்களம்‌. 


ஒ) சமூக ஊடகங்களுள்‌ ஒன்று. 


(க 


[5 |>[-[e [ele [ [= [5 


FZ 


உங்களுக்கான வலைப்பூவை உருவாக்கிவிட்மர்களா? அதில்‌, உடல்நலம்‌ என்னும்‌ தலைப்பில்‌ 
கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளைப்‌ பதிவேற்றம்‌ செய்யுங்கள்‌. பதிவேற்றம்‌ செய்வதற்குமுன்‌ 
அவற்றிலுள்ள மயங்கொலிப்‌ பிழைகளை நீக்க மறந்துவிடாதீர்கள்‌. 


அ) மாளை வேலைகளில்‌ கடர்க்கறையில்‌ உளாவி வருதல்‌ நண்று. 

ஆ) நால்தோறும்‌ மேற்கொல்லும்‌ உடர்பயிர்ச்சி, நம்‌ உடளை நோய்‌ அனுகாமல்‌ காக்கும்‌. 

இ) நம்‌ உடளும்‌ மணமும்‌ தூய்மையானால்‌, நம்‌ சொள்ளும்‌ செயளும்‌ தூய்மையாகும்‌. 

ஈ) நோயின்றி வாள விறும்பினால்‌, விடிவதர்க்குமுண்‌ எலுந்து குழிர்ந்த நீரில்‌ குழிக்க வேன்டும்‌. 
௨) நண்கு பசித்த பிண்ணறே உனவு உன்னுதல்‌, உடள்‌ நளத்தைக்‌ காக்கும்‌. 


மின்‌ அகராதியைப்‌ பயன்படுத்திக்‌ கீழ்க்காணும்‌ சொற்களுக்குப்‌ பொருளறிந்து வருக. 


அ) Access ஆ) Adaptor இ) Back up Fr) Blogger உ) chat 
ஊ) Chips ௭) Design ஏ) Desktop ஐ) Encoding ஒ) Encyclopedia 
படைப்பாற்றல்‌ 


௮) மின்னஞ்சலும்‌ கடிதமும்‌ கற்பனையாகப்‌ பேசுவதுபோல்‌ ஓர்‌ உரையாடல்‌ எழுதுக. 


ஆ) வலைப்பூ ஒன்றைத்‌ தொடங்கி உம்‌ படைப்புகளைப்‌ பதிவேற்றம்‌ செய்து பழகுக. 


செயல்திட்டம்‌ 

௮) தமிழ்‌ விக்கிப்பீடியாவில்‌ கணக்கினைத்‌ தொடங்கி உங்கள்‌ கட்டுரைகளைப்‌ பதிவேற்றம்‌ 
செய்க. 

ஆ) உம்‌ பள்ளிக்கான வலைப்பூவின்‌ முகப்பினை வடிவமைக்க. 


249 


| | 11th Advance Tamil - FINAL.indd 249 ஓ 14-02-2019 17:28:30 | | 


© | ன க ||! [| 


இணையச்செயல்பாரு 


சுவடிக்காட்சியகம்‌ 


சுவடிகளைப்‌ புரட்டிப்‌ 
பார்ப்போமா ! 


படிகள்‌ 

1. கொருக்கப்பட்டிருக்கும்‌ உரலி / விரைவுக்குறியீட்டைப்‌ பயன்பருத்தி ஸப என்னும்‌ 
இணையயப்பக்கத்திற்குச்‌ செல்க. 
நூலகம்‌ என்னும்‌ தெரிவுக்குள்‌ கொருக்கப்பட்டிருக்கும்‌ சுவடிக்காட்சியகத்துள்‌ 
செல்க. அதிலுள்ள அறிமுகவுரையைச்‌ சொடுக்கிச்‌ சுவடிகள்‌ குறித்த விவரங்களை அறிக. 


இலக்கணம்‌, சங்க இலக்கியம்‌, காப்பியங்கள்‌, சமய இலக்கியங்கள்‌ முதலான தெரிவுகளுள்‌ 
ஒன்றைத்‌ தேர்வுசெய்து, அவற்றின்‌ ஓலைச்‌ சுவடிகளைப்‌ பார்க்க. 


எடுத்துக்காட்டாக, இலக்கணத்தைத்‌ தேர்வுசெய்து, அதில்‌ தொல்காப்பியம்‌ என்பதைச்‌ சொடுக்கி, 
அதன்‌ ஓலைச்சுவடிகளைப்‌ பார்வையிடலாம்‌. 


செயல்பாட்டின்‌ படிநிலைக்கான படங்கள்‌ : 


சுவடிக்காட்சியகம்‌ இணையப்‌ பக்கத்தின்‌ உரலி 


http://www.tamilvu.org/ta/library-suvadi-html-suvdOswf-162081 


B145_11_ADT_T™M 


* படங்கள்‌ அடையாளத்திற்கு மட்ருமே. 


250 


11th Advance Tamil - FINAL.indd 250 ஓ 


14-02-2019 17:28:30 | | 


| | | | ஓ 


பார்வை நூல்கள்‌ 


1. கவிதையியல்‌ 
வ. எண்‌ பார்வை நூல்கள்‌ 


1 நவீன கவிதை (கருத்தரங்கக்‌ கட்ருரைகள்‌) 


2 கசடதபற இதழ்‌ தொகுப்பு 
3 மணிக்கொடி இதழ்‌ தொகுப்பு 
4 ஈரோமு தமிழன்பன்‌ கவிதைகள்‌ (தொகுதி - 4) 


a 


புதுக்கவிதை இலக்கணம்‌ 


2. கதையியல்‌ 
வ. எண்‌ பார்வை நூல்கள்‌ 
1 கதையியல்‌ 
படைப்புக்கலை 
நவீனத்‌ தமிழிலக்கிய அறிமுகம்‌ 
எழுதும்‌ கலை 
தமிழில்‌ முதல்‌ சிறுகதை 
நகுலன்‌ வீட்டில்‌ யாருமில்லை 


போர்ஹேயின்‌ வேதாளம்‌ 


w NN வ oO 090 x ம 1 


சார்வாகன்‌ கதைகள்‌ 


3. அரங்கவியல்‌ 
வ. எண்‌ பார்வை நூல்கள்‌ 
1 நாடகக்‌ கலை 
அரங்க ஆட்டம்‌ 
தமிழ்‌ நாடகம்‌ - நேற்று இன்று நாளை 
பேசும்‌ கலை 


மேடையில்‌ பேசலாம்‌ வாருங்கள்‌ 


உ J ~ pa ம 9 


ஊருக்கு நல்லது சொல்வேன்‌ 


251 


| | 11th Advance Tamil - FINAL.indd 251 ஓ 


நூலாசிரியர்கள்‌ 
முனைவர்‌ து. சீனிச்சாமி, 
சா. கந்தசாமி, 
சிட்டி(பப.கோ.சுந்தாராஜன்‌) 
அசோகமித்திரன்‌ 

ப. முத்துக்குமாரசாமி 

வ. ஜெயதேவன்‌, 


முனைவர்‌ இரா. இராசேந்திரன்‌ (தேவிரா) 


நூலாசிரியர்கள்‌ 
பூரணச்சந்திரன்‌ 

மு. சுதந்திரமுத்து 
ஜெயமோகன்‌ 
ஜெயமோகன்‌ 

மாலன்‌ 

எஸ்‌. ராமகிருஷ்ணன்‌ 
எச்‌. ஜி. ரசூல்‌ 


சார்வாகன்‌ 


நூலாசிரியர்கள்‌ 

ஒளவை டி. கே. சண்முகம்‌ 
அஸ்வகோஷ்‌ 

முனைவர்‌ மு. பகவதி 

கு. ஞானசம்பந்தன்‌ 
அறந்தை நாராயணன்‌ 


தமிழருவி மணியன்‌ 


14-02-2019 172830 | | 


ட... பிங்கி © 


4. இலக்கணவியல்‌ 


வ. எண்‌ 


1 


உ உல 02 


பார்வை நூல்கள்‌ 

இலக்கண வரலாறு 

தொல்காப்பியத்‌ தொடரியல்‌ 

இலக்கணத்தில்‌ தொடரியல்‌ கற்பிக்கும்‌ முறைகள்‌ 
தமிழ்மொழி வரலாறு 

தமிழ்‌ அகராதியியல்‌ வளர்ச்சி வரலாறு 
மொழிபெயர்ப்பு நுட்பம்‌ - ஒர்‌ அறிமுகம்‌ 


5. ஊடகவியல்‌ 


வ. எண்‌ 


1 


உம்‌ உல 10 


பார்வை நூல்கள்‌ 

இதழியல்‌ கலை 

தமிழ்‌ இதழ்களின்‌ கட்டமைப்புக்‌ கூறுகள்‌ 
இதழியல்‌ நுணுக்கங்கள்‌ 

பத்திரிகைகளின்‌ வகைகளும்‌ வேறுபாருகளும்‌ 
எல்லாம்‌ தரும்‌ இதழியல்‌ 


பாரதியின்‌ கருத்துப்படங்கள்‌ 


6. கணித்தமிழியல்‌ 


வ. எண்‌ 


1 


% ம0 


| | 11th Advance Tamil - FINAL.indd 252 


பார்வை நூல்கள்‌ 

கணினித்‌ தமிழ்‌ 

தமிழும்‌ கணினியும்‌ 

இணையம்‌ கற்போம்‌ 

NCERT 12 ஆம்‌ வகுப்புப்‌ பாடநூல்‌ 
Graphic Design for interactive media 
chap-12 page 135 

சிங்கப்பூர்‌ தமிழ்மொழிப்‌ பாடத்திட்டம்‌ 
2012, 2014 பல்கலைக்‌ கழகப்‌ புகுநிலை 


252 


நூலாசிரியர்கள்‌ 

புலவர்‌ இரா. இளங்குமரன்‌ 
செ. வை. சண்முகம்‌ 

கி. நாச்சிமுத்து 

டாக்டர்‌. சு. சக்திவேல்‌ 

வ. ஜெயதேவன்‌ 


இ. முருகையன்‌ 


நூலாசிரியர்கள்‌ 

முனைவர்‌ மா. பா. குருசாமி 
முனைவர்‌ நா. வேலம்மாள்‌ 
முனைவர்‌ ஸ்ரீ. குமார்‌ 
லேனா தமிழ்வாணன்‌ 

மா. லெனின்‌ 


ஆ. இரா. வேங்கடாசலபதி 


நூலாசிரியர்கள்‌ 


இல. சுந்தரம்‌ 
ராதா செல்லப்பன்‌ 
மு. இளங்கோவன்‌ 


NCERT 


துரையரசன்‌ 


14-02-2019 17:28:30 | | 


| | 11th Advance Tamil - FINAL.indd 253 


www.tamilvu.org 
eluthu.com 

keetru.com 
azhiyasudargal.blogspot.in 
malaigal.com 
sirukathaigal.com 
azhiyasudargal.blogspot.in 
malaigal.com 

www. eegaral.net 
sekarsgz.blogspot.in 
www.tamilheritage.org 
ncert.nic.in/textbook 
www.textbookcor p.tn.nic.in 
tawikipedia.org 
www.projectmadurai.org 
www. eegaral.net 
http://www.kattaikkuttu.org 
http://ramasamyezhuthukal.in 
http://siragu.com 


253 


14-02-2019 17:28:30 | | 


மேல்நிலை முதலாம்‌ ஆண்டு - சிறப்புத்‌ தமிழ்‌ 


ஆலோசனைக்‌ குழு 

முனைவர்‌ இ. சுந்தரமூர்த்தி, மேனாள்‌ துணைவேந்தர்‌, 

தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, தஞ்சாவூர்‌. 

முனைவர்‌ சி. சுப்பிரமணியன்‌, மேனாள்‌ துணைவேந்தர்‌, 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, தஞ்சாவூர்‌. 

முனைவர்‌ கி. நாச்சிமுத்து, மேனாள்‌ பேராசிரியர்‌, 

தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம்‌, திருவாரூர்‌. 

முனைவர்‌ வீ. அரசு, மேனாள்‌ பேராசிரியர்‌ மற்றும்‌ துறைத்தலைவர்‌, 
சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌, சென்னை. 


மேலாய்வாளர்‌ குழு 

கவிஞர்‌ ஈரோடூ தமிழன்பன்‌, 

மேனாள்‌ பேராசிரியர்‌, புதுக்கல்லூரி, சென்னை. 
முனைவர்‌ து. சீனிச்சாமி, 

மேனாள்‌ பேராசிரியர்‌, தமிழ்‌ இலக்கியத்துறை, 
தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, தஞ்சாவூர்‌. 

முனைவர்‌ சு. பாலசுப்ரமணியன்‌ (பாரதி பாலன்‌), 
பேராசிரியர்‌ மற்றும்‌ தலைவர்‌, தமிழியல்‌ மற்றும்‌ 
பண்பாட்டுப்‌ புலம்‌, தமிழ்நாடு திறந்தநிலைப்‌ 
பல்கலைக்கழகம்‌, சென்னை. 

முனைவர்‌ மு. சுதந்திரமுத்து, 

மேனாள்‌ இணைப்பேராசிரியர்‌, 

மாநிலக்‌ கல்லூரி, சென்னை. 


பாடநூல்‌ வல்லுநர்‌ குழு 

முனைவர்‌ அ. ராமசாமி, பேராசிரியர்‌ மற்றும்‌ 

தமிழியல்‌ துறைத்தலைவர்‌, 

மனோன்மணியம்‌ சுந்தரனார்‌ பல்கலைக்கழகம்‌, திருநெல்வேலி. 
முனைவர்‌ ச. உதயசூரியன்‌, , துறைத்தலைவர்‌, 

அயல்நாட்டுத்‌ தமிழ்க்கல்வித்துறை, தமிழ்ப்பல்கலைக்கழகம்‌, தஞ்சாவூர்‌. 
முனைவர்‌ ௪. மகாதேவன்‌, பேராசிரியர்‌, 


தமிழ்த்துறைத்தலைவர்‌, சதக்கத்துல்லா அப்பா கல்லூரி, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி. 


முனைவர்‌ வ. தனலட்சுமி, துணை இயக்குநர்‌, 
தமிழ்‌ இணையக்‌ கல்விக்கழகம்‌, சென்னை. 


முனைவர்‌ க.பலராமன்‌, , உதவிப்‌ பேராசிரியர்‌, 

தமிழ்த்துறை, அரசினர்‌ ஆடவர்‌ கலைக்கல்லூரி, நந்தனம்‌, சென்னை. 
முனைவர்‌ ப. தாமரைக்கண்ணன்‌, 

இணைப்பேராசிரியர்‌, மாநிலக்கல்லூரி, சென்னை. 


முனைவர்‌ ப. வேல்முருகன்‌, , தமிழ்த்துறைத்தலைவர்‌, 
தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம்‌, திருவாரூர்‌. 


கலை மற்றும்‌ வடிவமைப்புக்‌ குழு 


வரைபடம்‌ 


௧.த. காந்திராஜன்‌, ஆய்வு வளமையர்‌ 
தமிழ்‌ இணையக்‌ கல்விக்கழகம்‌, சென்னை. 


ச. கெளதம்‌, ஈன்னை. 

சு.வெ. கோகுலகிருஷ்ணன்‌, சென்னை. 

கா. தனஸ்‌ தீபக்‌ ராஜன்‌, அரசு கவின்கலைக்‌ கல்லூரி, சென்னை. 
வேல்முருகன்‌ இராதாகிருஷ்ணன்‌, ; அரசு கவின்கலைக்‌ கல்லூரி, சென்னை. 
பிரமோத்‌ பாலு, அரசு கவின்கலைக்‌ கல்லூரி, சென்னை. 

கா. நலன்‌ நான்சி ராஜன்‌, அரசு கவின்கலைக்‌ கல்லூரி, சென்னை. 
நன்றி 

ஓவியர்கள்‌ 

ட்ராட்ஸ்கி மருது 

இளையராஜா 

வரைகலை & வடிவமைப்பு 

பழையவலம்‌ பா. இராமநாதன்‌, ஈன்னை. 


In-House - QC 

கோபு ராசுவேல்‌, ஈன்னை. 
மனோகர்‌ இராதாகிருஷ்ணன்‌ 
ஜெரால்டு வில்சன்‌, மதன்ராஜ்‌ 
அட்டை வடிவமைப்பு 

கதிர்‌ ஆறுமுகம்‌ 


ஒருங்கிணைப்பு 
ரமேஷ்‌ முனிசாமி 


ஆக்கம்‌ 


பாடநூல்‌ உருவாக்கக்‌ குழு 

பா. மலர்விழி, விரிவுரையாளர்‌, 

மாவட்ட ஆசிரியர்‌ கல்வி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌, 

திருவூர்‌, திருவள்ளூர்‌. 

சி. பன்னீர்செல்வம்‌, கல்வி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்‌, 
அனைவருக்கும்‌ இடைநிலைக்‌ கல்வித்திட்டம்‌, புதுக்கோட்டை. 
இல. சீனிவாசன்‌, முதுகலை ஆசிரியர்‌ 

மஜ்ஹருல்‌ உலும்‌ மேல்நிலைப்பள்ளி, ஆம்பூர்‌, வேலூர்‌. 

வே. நஞ்சகுமார்‌, முதுகலை ஆசிரியர்‌, 

அரசு மேல்நிலைப்பள்ளி, சூசூவாடி, கிருஷ்ணகிரி. 

முனைவர்‌ ௪. விஜயலட்சுமி, முதுகலை ஆசிரியர்‌, 

அரசு முஸ்லீம்‌ மேல்நிலைப்பள்ளி, சென்னை. 

கோ. சிவகுமார்‌, முதுகலை ஆசிரியர்‌ 

அரசு மேல்நிலைப்பள்ளி, ஓந்தாம்பட்டி, மணப்பாறை, திருச்சி 

சி. சந்திரன்‌, முதுகலை ஆசிரியர்‌ 

அரசு மேல்நிலைப்பள்ளி, வரகூர்‌, நாமக்கல்‌. 

லி. அலங்காரராஜ்‌, முதுகலை ஆசிரியர்‌ 

தூய சவேரியர்‌ மேல்நிலைப்பள்ளி, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி. 
முனைவர்‌ தி. அமலோர்‌, பட்டதாரி ஆசிரியர்‌, 

சவராயலு நாயகர்‌ அரசு பெண்கள்‌ உயர்நிலைப்பள்ளி, புதுச்சேரி. 
நா. மெய்யம்மை, முதுகலை ஆசிரியர்‌ 

சிதம்பரம்‌ மகளிர்‌ மேல்நிலைப்பள்ளி, கோட்டையூர்‌, சிவகங்கை. 
முனைவர்‌ சு. துரைக்குமரன்‌, , பட்டதாரி ஆசிரியர்‌, 

அரசு மேல்நிலைப்‌ பள்ளி, காவிரி நகர்‌, புதுக்கோட்டை. 

௧. அம்சகோபால்‌ முருகன்‌, முதுகலை ஆசிரியர்‌ 
ஸ்ரீவாகீசுவரி மெட்ரிக்‌ மேல்நிலைப்பள்ளி, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர்‌. 
சபா. சிலம்பரசன்‌, முதுகலை ஆசிரியர்‌, 

அரசு மேல்நிலைப்‌ பள்ளி, பெரம்பலூர்‌. 


வல்லுநர்‌ & ஒருங்கிணைப்பாளர்‌ 


முனைவர்‌ நா. அருள்முருகன்‌, துணை இயக்குநர்‌, 
தமிழ்நாடு பாடநூல்‌ மற்றும்‌ கல்வியியல்‌ பணிகள்‌ கழகம்‌, சென்னை. 


ஒருங்கிணைப்பு 
ந. இராமலிங்கம்‌, உதவிப்‌ பேராசிரியர்‌, 
மாநிலக்‌ கல்வியியல்‌ ஆராய்ச்சி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌, சென்னை. 


பணிவாய்ப்பு வழிகாட்டல்‌ 
முனைவர்‌ தே. சங்கர சரவணன்‌, துணை இயக்குநர்‌, 
தமிழ்நாடு பாடநூல்‌ மற்றும்‌ கல்வியியல்‌ பணிகள்‌ கழகம்‌, சென்னை. 


கணினித்‌ தொழில்நுட்பம்‌ 
இரா.இரவிக்குமார்‌, விரிவுரையாளர்‌, 
மாவட்ட ஆசிரியர்‌ கல்வி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌, சென்னை. 


த. ரேவதி, பட்டதாரி ஆசிரியர்‌, 
ந.உ.நி.ப. இராஜகோபாலபுரம்‌, புதுக்கோட்டை. 


ஒருங்கிணைப்பு உதவி 

இரா. கீதாராணி, பட்டதாரி ஆசிரியர்‌, 

ஊ. ஓ. ந. நி. பள்ளி, பெரிய வேட்டுவபாளையம்‌, பெருந்துறை , ஈரோடு. 

நூலக வளம்‌ 

இரா. ஜெயந்தி, நூலகர்‌, 

மாநிலக்‌ கல்வியியல்‌ ஆராய்ச்சி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌, சென்னை. 

தட்டச்சர்‌ 

௮. கணேஷ்‌ தட்டச்சர்‌, மாவட்ட ஆசிரியர்‌ கல்வி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌, குமுளூர்‌, 
திருச்சி மாவட்டம்‌. 


விரைவுக்‌ குறியீடு மேலாண்மைக்‌ குழு 
R. ஜெகன்நாதன்‌ 

இடைநிலை ஆசிரியர்‌ 

ஊராட்சி ஒன்றிய நடூநிலைப்‌ பள்ளி, 

கணேசபுரம்‌, போளூர்‌, திருவண்ணாமலை மாவட்டம்‌. 
JF. பால்‌ எட்வின்‌ ராய்‌ 

பட்டதாரி ஆசிரியர்‌, 

ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்‌ பள்ளி, 

ராசிப்பட்டி, சேலம்‌. 

ம. முருகேசன்‌ 

பட்டதாரி ஆசிரியர்‌, 

ஊ.ஒ.ந.நி. பள்ளி, பெத்த வேளாண்‌ கோட்டகம்‌, 
முத்துப்பேட்டை, திருவாரூர்‌. 


இந்நூல்‌ 80 ஜி.எஸ்‌.எம்‌ எலிகண்ட்‌ மேப்லித்தோ தாளில்‌ அச்சிடப்பட்டுள்ளது 
ஆப்செட்‌ முறையில்‌ அச்சிட்டோர்‌: 


| | 11th Advance Tamil_Ack_Ackno.indd 245 14-02-2019 17:35:35 | | 


_ ணா | । ஓ ப ன | | ப। 


தமிழ்நாடு அரசு 


மேல்நிலை இரண்டாம்‌ ஆண்டு 


சிறப்புத்‌ தமிழ்‌ 


தமிழ்நாடு அரசு விலையில்லாப்‌ பாடநூல்‌ வழங்கும்‌ திட்டத்தின்கீழ்‌ வெளியிடப்பட்டது 
பள்ளிக்‌ கல்வித்துறை 
தீண்டாமை மனித நேயமற்ற செயலும்‌ பெருங்குற்றமும்‌ ஆகும்‌ 


| | XII Std - Advance Tamil Introduction Pages.indd 1 ஓ 04-04-2020 15033 | | 


தமிழ்நாடூ அரசு 
முதல்‌ பதிப்பு - 2019 
திருத்திய பதிப்பு - 2020 


(புதிய பாடத்திட்டத்தின்கீழ்‌ 
வெளியிடப்பட்ட நூல்‌) 


விற்பனைக்கு அன்று 


பாடநூல்‌ உருவாக்கமும்‌ 
தொகுப்பும்‌ 


மாநிலக்‌ கல்வியியல்‌ ஆராய்ச்சி மற்றும்‌ 
பயிற்சி நிறுவனம்‌ 
© SCERT 2019 


நூல்‌ அச்சாக்கம்‌ 


தமிழ்நாடு பாடநூல்‌ மற்றும்‌ 
கல்வியியல்‌ பணிகள்‌ கழகம்‌ 


www.textbooksonline.tn.nic.in 


| | XII Std - Advance Tamil Introduction Pages.indd 2 


II 


04-04-2020 150% | | 


TT) ௫ நாண ற 


உலகின்‌ தலைசிறந்த செவ்வியல்‌ மொழியான தமிழின்‌ படைப்புக்கலைகளையும்‌ 
நவீன கணித்‌ தமிழையும்‌ இன்றைய இளம்தலைமுறையினருக்கு அறிமுகப்பருத்தி, 
அவர்தம்‌ படைப்பார்வத்தைத்‌ தூண்டும்‌ கருவியாக இப்பாடநூல்‌ 


நுழையும்முன்‌ 
பாடப்பகுதி குறித்த அறிமுகம்‌ 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ 


பாடப்பகுதியின்‌ 
இணையச்‌ செயல்பாருகள்‌ இன்றியமையாத 
காலத்தின்‌ பாய்ச்சலுக்கு குறிக்கோள்களின்‌ பட்டியல்‌ 


ஈருகொருக்கும்‌ தொழில்நுட்பம்‌ 


அறிவோம்‌ தெளிவோம்‌ 


பாடப்பொருள்‌ சார்ந்த புதிய 
செய்திகளைப்‌ பற்றிய விளக்கம்‌ 


அறிவு விளக்கேற்றும்‌ 
ஆசிரியர்களுக்கும்‌ 
ஆற்றலின்‌ சுடர்களாம்‌ 


படிப்போம்‌ பயன்படுத்துவோம்‌ 
மேல்நிலைக்‌ கல்விக்கான உயர்நிலைத்‌ 


திறன்களை, வெளிப்படுத்தும்‌ மாணவாரகளுக்கும்‌ 


சிறப்புத்தமிழ்ப்‌ பெட்டகம்‌ படிப்போம்‌ சுவைப்போம்‌ 
பாடப்பொருள்‌ சார்ந்து 
சுவையான செய்திகள்‌ 
கண்ணாடி 


பாடப்பொருள்சார்ந்து, தம்‌ 
உள்ளம்‌ உணர்ந்தவற்றைத்‌ தெரியுமா? 
பட்டன காடரும்‌ ்‌ ள்‌ அரிய செய்திகள்‌ அடங்கிய 
பயிற்சிக்களம்‌ , படைப்பு முகம்‌ f கருத்துக்கோவை 
இலக்கியப்‌ படைப்பாளிகள்‌ 
குறித்த அறிமுகம்‌ 


பாடநூலில்‌ உள்ள விரைவுக்‌ குறியீட்டைப்‌ (0 0௦06) பயன்படுத்துவோம்‌! எப்படி? 


Mz [எ] ° உங்கள்‌ திறன்‌ பேசியில்‌ கூகுள்‌ ஷ51006 கொண்டு DIKSHA செயலியைப்‌ பதிவிறக்கம்‌ செய்து நிறுவிக்‌ கொள்க. 


ட்‌ 


செயலியைத்‌ திறந்தவுடன்‌, ஸ்கேன்‌ செய்யும்‌ பொத்தானை அழுத்திப்‌ பாடநூலில்‌ உள்ள விரைவுக்‌ குறியீடுகளை ஸ்கேன்‌ செய்யவும்‌. 


திரையில்‌ தோன்றும்‌ கேமராவைப்‌ பாடநூலின்‌ ர 0௦06 அருகில்‌ கொண்டு செல்லவும்‌. 


OR GUIDE 


ஸ்கேன்‌ செய்வதன்‌ மூலம்‌. அந்த ர 6006 உடன்‌ இணைக்கப்பட்ருள்ள மின்‌ பாடப்‌ பகுதிகளைப்‌ பயன்படுத்தலாம்‌. 


[11 


| | XII Std - Advance Tamil Introduction Pages.indd 3 ஓ 04-04-2020 150926 | | 


சிறப்புத்தமிழ்‌ 


நேஷனல்‌ லா ஸ்கூல்‌ ஆஃப்‌ இந்தியா யுனிவர்சிட்டி 
National Law School of India University - NLSIU 
உ பெங்களூருவில்‌ உள்ள நேஷனல்‌ லா ஸ்கூல்‌ ஆஃப்‌ இந்தியா யுனிவர்சிட்டி. 


உ இந்திய பார்‌ கவுன்சில்‌, கர்நாடக பார்‌ கவுன்சில்‌, பெங்களூரு பல்கலைக்‌ கழகம்‌, 
கர்நாடக அரசு ஆகியவற்றின்‌ முயற்சியால்‌ 1987ஆம்‌ ஆண்டில்‌ தொடங்கப்பட்ட சட்டக்‌ கல்வி நிறுவனம்‌. 


உ இந்தக்‌ கல்வி நிறுவனத்தின்‌ வேந்தர்‌, உச்சநீதிமன்றத்‌ தலைமை நீதிபதி. இந்திய பார்‌ கவுன்சலின்‌ 
தலைவர்தான்‌, இக்கல்வி நிலையத்தின்‌ பொதுக்‌ கவுன்சில்‌ தலைவர்‌. 


உ இங்குப்‌ படிக்கும்‌ மாணவர்களுக்கு, ஆக்ஸ்போர்ரு, கேம்பிரிட்ஜ்‌, ஹார்வர்மு, யேல்‌, கொலம்பியா, மிச்சிகன்‌ 
போன்ற புகழ்பெற்ற வெளிநாட்டுப்‌ பல்கலைக்‌ கழகங்களில்‌ படிக்க வாய்ப்பு உண்டு. 


உ படித்து முடித்த மாணவர்களுள்‌ பலர்‌ உயர்நீதிமன்றங்களிலும்‌ உச்ச நீதிமன்றத்திலும்‌ 
வழக்கறிஞர்களாகப்‌ பணிபுரிகிறார்கள்‌. 


உ ஐந்து ஆண்டு ஒருங்கிணைந்த இளநிலை சட்டப்படிப்பில்‌ மேல்நிலைக்‌ கல்வி முடித்த மாணவர்கள்‌ 
சேரலாம்‌. கிளாட்‌ (டே&7) நுழைவுத்‌ தேர்வு மூலம்‌ மாணவர்கள்‌ சேர்க்கப்பருகிறார்கள்‌. 


உ விவரங்களுக்கு: www.nls.ac.in 


ஐ.ஐ.டி.டி.எம்‌. 


Indian Institute of Tourism and Travel Management - IITTM 


உ சுற்றுலாத்‌ துறையில்‌ ஆர்வம்‌ கொண்ட மாணவர்களுக்காக, மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சகத்தின்‌ கீழ்‌ 
இயங்கும்‌ இந்தியன்‌ இன்ஸ்டிட்யூட்‌ ஆஃப்‌ ரூரிஸம்‌ அண்ட்‌ டிராவல்‌ மேனேஜ்மெண்ட்‌ 
(Indian Institute of Tourism and Travel Management - IITTM) கல்வி நிலையங்கள்‌ குவாலியர்‌, 
புதுதில்லி, புவனேஸ்வரம்‌, கோவா, நெல்லூர்‌ ஆகிய மையங்களில்‌ செயல்பட்டு வருகின்றன. 

உ இங்கு பி.பி.ஏ. (1௦பா/5௱ கா 18௮) மூன்று ஆண்டு படிப்பில்‌, மேல்நிலைக்‌ கல்வி முடித்த மாணவர்கள்‌ சேரலாம்‌. 


உ இப்படிப்பில்‌ சேர விரும்பும்‌ மாணவர்கள்‌, நுழைவுத்‌ தேர்வை (போப - IITTM Admission Test - IIAT) 
எழுத வேண்டும்‌. இந்திரா காந்தி நேஷனல்‌ டிரைபல்‌ யுனிவர்சிட்டியுடன்‌ 
(Indira Gandhi National Tribal University) இணைந்து இந்த நுழைவுத்‌ தேர்வு நடத்தப்பருகிறது. 

உ இத்தேர்வில்‌ தகுதிபெறும்‌ மாணவர்களுக்குக்‌ குழு விவாதமும்‌ நேர்காணலும்‌ இருக்கும்‌. 


உ இந்தக்‌ கல்வி நிலையத்தில்‌ ரூரிஸம்‌ மற்றும்‌ டிராவல்‌ மேனேஜ்மெண்ட்‌ 
(Tourism and Travel Management) தொடர்பான எம்பிஏ படிப்பும்‌ உள்ளது. 


உ விவரங்களுக்கு : ww.iittm.ac.in 


அரசு திரைப்படக்‌ கல்லூரி 


M.G.R. Government Film and Television Institute 


உ சென்னையில்‌ 1945ஆம்‌ ஆண்டில்‌ அடையாறு திரைப்படக்‌ கல்லூரி தொடங்கப்பட்டது. 
1959இல்‌, இன்ஸ்டிட்யூட்‌ ஆஃப்‌ ஃபிலிம்‌ டெக்னாலஜி என்று பெயர்‌ மாறியது. 


உ 2006ஆம்‌ ஆண்டில்‌ எம்‌.ஜி.ஆர்‌ அரசு திரைப்பட மற்றும்‌ தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனமாகப்‌ 
பெயர்‌ மாற்றப்பட்டது. 


உ தமிழ்நாரு திரைப்படக்‌ கல்லூரியில்‌ ஒளிப்பதிவு(Cinematography), டிஜிட்டல்‌ இன்டர்மீடியட்‌ (Digital Intermediate), 
ஒலிப்பதிவு (Aப்௦ஏரaphy), திரைக்கதை மற்றும்‌ இயக்கம்‌ (Screen Play Writing and Direction), 
ஃபிலிம்‌ படத்தொகுப்பு ((-॥௱ Editiஏ), அசைஷூட்டல்‌ மற்றும்‌ காட்சி நுட்பங்கள்‌ (Animation and Visual Effects) 
ஆகிய பாடப்பிரிவுகளில்‌ நான்கு ஆண்டு இளநிலைப்‌ பட்டப்படிப்புகளைப்‌ படிக்கலாம்‌. 


உ இங்குப்‌ படிக்கும்‌ மாணவர்களுக்குத்‌ தமிழ்நாரு இசை மற்றும்‌ கவின்கலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
பட்டங்களை வழங்கும்‌. 


உ விவரங்களுக்கு : ww.tn.gov.in.wwWw.tNmfau.ac.in 


IV 


| | XII Std - Advance Tamil Introduction Pages.indd 4 ஓ 04-04-2020 150340 | | 


பணிவாய்ப்புகள்‌ 


ஆசிய இதழியல்‌ கல்லூரி (Asian College of Journalism) 


தொலைக்காட்சி (Television), அச்சு ஊடகம்‌ (Prர!), புதிய ஊடகம்‌ (ew Media) வானொலி (௩801௦) ஆகிய பிரிவுகளில்‌ 
10 மாத முதுகலைப்‌ பட்டயப்‌ படிப்புகள்‌ த த 
முப்பருவப்‌ பயிற்சி 
முதல்‌ பருவம்‌ 
தமிழ்‌ / ஆங்கில வழி இதழியல்‌ மாணவர்களுக்கான பொது வகுப்புகள்‌ ஒளிபரப்பு, இணையம்‌, அச்சு ஊடகங்கள்‌ குறித்த 
அடிப்படைக்‌ கல்வி 
இரண்டாம்‌ பருவம்‌ மற்றும்‌ மூன்றாம்‌ பருவம்‌ 
ஆங்கிலம்‌/தமிழ்‌ உள்ளிட்ட பலமொழி மாணவர்களுக்கு அவர்கள்‌ தெரிவு செய்யும்‌ மொழியில்‌ கற்பிக்கப்பரும்‌ 
பின்வரும்‌ 16 விருப்பப்பாடங்களில்‌ எவையேனும்‌ மூன்று பாடங்களைத்‌ தெரிவு செய்து கற்கலாம்‌. 


யு 


. ஒளி இதழியல்‌ (Photo Journalism) 

. திரைப்படம்‌ (Cinema) 

. விளையாட்ரு (80015) 

. அரசியல்‌ (Politics) 

. கலை & பண்பாரு (Art and Culture) 

. அடையாளங்கள்‌ (entities) 

. பன்னாட்மு நிகழ்வுகள்‌ (|nternational issues) 


. வணிகம்‌ (Business) 


oo ௮4.0 00 ௩0௦ 43 


. பாலினப்‌ படிப்புகள்‌ (Gender Studies) 
10. சுற்றுச்சூழலியல்‌ (Ecology) 

11. குடியுரிமை (Citizenship) 

12. நலவாழ்வு (Health) 

13. அறிவியல்‌ (Science) 

14. நகர படிப்புகள்‌ (Urban Studies) 

15. பொருளாதாரம்‌ (Economics) 


சிறப்புகள்‌ 


சார்க்‌ நாருகளைச்‌ சேர்ந்த மாணவர்கள்‌, இதழியல்‌ கற்பதற்கென இக்கல்லூரி உருவாக்கப்பட்டது. இந்தக்‌ கல்லூரியில்‌ (A C.]) 
பயிலும்‌ மாணவர்களுள்‌ சிறப்பிடம்‌ பெறும்‌ மாணவர்கள்‌, ஐக்கிய அரசில்‌ (United Kingdom) உள்ள கார்டிஃப்‌ பல்கலைக்‌ 
கழகத்தில்‌ (Cardiff University, Wales) ஓர்‌ ஆய்வறிக்கை (015561511௦) ஒப்படைத்து அந்தப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ வழங்கும்‌ 
முதுகலை இதழியல்‌ (M.A.-J௦பாரalis/) பட்டத்தைப்‌ பெறலாம்‌. 


சேர்க்கை முறை - மூன்று நிலை 


முதல்‌ நிலை - விண்ணப்ப பரிசீலனை 

இரண்டாம்‌ நிலை - ஆங்கில அறிவுக்கான தேர்வு 
பொது அறிவு 
கட்டுரைத்‌ தாள்‌ 


மூன்றாம்‌ நிலை - நேர்முகத்‌ தேர்வு (சென்னையில்‌ நடைபெறும்‌) 


படிப்புதவித்‌ தொகை 

சார்க்‌ நாருகளைச்‌ சார்ந்த மாணவர்களுக்கு வழங்கப்பரும்‌ AF - மதன்‌ ஜித்சிங்‌ படிப்புதவித்‌ தொகை திட்டத்தின்கீழ்‌ 
10 மாதங்கள்‌ வழங்கப்பரும்‌ படிப்புதவித்‌ தொகை பின்வரும்‌ நிதிடதவிகளை உள்ளடக்கியது. 

1 . கல்விக்கட்டணம்‌ 

2. தனது சொந்த சார்க்‌ நாட்டுக்கான விமானக்‌ கட்டணம்‌ 

3. தங்கும்‌ செலவுகள்‌ 

4 , உணவுச்‌ செலவுகள்‌ 

5. கைச்‌ செலவுகள்‌ 
ஐக்கிய அரசின்‌ (UK) வேல்ஸ்‌ நகரிலுள்ள பல்கலைக்‌ கழகம்‌ இந்த முதுகலைப்‌ பட்டத்தை அங்கீகரித்துள்ளது. 


உ விவரங்களுக்கு : ww.asianmedia.org 


V 


| | XII Std - Advance Tamil Introduction Pages.indd 5 ஓ 


04-04-2020 150340 | | 


சிறப்புத்தமிழால்‌ ண சிறக்கும்‌ திறன்கள்‌ 


உ சங்க இலக்கியக்‌ கவிதைகளின்‌ செவ்வியல்‌ தன்மையைப்‌ போற்றும்‌ திறன்‌ 

உ அறவியல்‌ கவிதைகள்‌ உணர்த்தும்‌ நன்னெறி சார்ந்த கருத்துகளைத்‌ தம்‌ வாழ்வில்‌ கடைப்பிடிக்கும்‌ திறன்‌ 
உ தமிழ்க்‌ காப்பியங்களின்‌ அமைப்பையும்‌ சிறப்பையும்‌ அறிந்து பெருமிதம்‌ கொள்ளும்‌ திறன்‌ 

உ சிற்றிலக்கியங்கள்‌ வாயிலாகத்‌ தமிழ்ப்‌ பண்பாட்டைத்‌ தெரிந்துகொள்ளும்‌ திறன்‌ 


உ வாழ்வியல்‌ நிகழ்வுகளின்‌ தொகுப்புகளாகப்‌ புதினங்கள்‌ அமைந்துள்ளதை அறிந்துகொள்ளும்‌ திறன்‌ 

உ பல்வேறு கருப்பொருள்‌ அடிப்படையில்‌ புதினங்கள்‌ உருவாவதைப்‌ புரிந்துகொள்ளும்‌ திறன்‌ 

உ புதினம்‌ எழுதும்‌ கலையைப்‌ புரிந்துகொண்டு, தம்‌ படைப்பாற்றலை வெளிப்படுத்தும்‌ திறன்‌ 

உ புதினம்‌ எழுதுதலின்‌ உத்திகளை அறிந்துகொண்டு, தாம்‌ படிக்கும்‌ புதினத்தில்‌ பொருத்திப்பார்க்கும்‌ திறன்‌ 

உ விருதுபெற்ற தமிழ்ப்‌ புதினங்கள்‌, பிறமொழிப்‌ புதினங்கள்‌ ஆகியவற்றின்‌ நுட்பங்களை உணர்ந்து 
போற்றும்‌ திறன்‌ 


உ நாடகப்‌ பயிற்சிப்‌ பட்டறைகளில்‌ கலந்துகொண்டு, நடிப்பாற்றலை வெளிப்படுத்தும்‌ திறன்‌ 

உ சிறந்த, கலைப்படைப்புமிக்க திரைப்படங்களை அடையாளம்‌ காணும்‌ திறன்‌ 

உ திரைப்படக்கலையின்‌ நுட்பங்களைப்‌ புரிந்துகொள்ளும்‌ திறன்‌ 

உ நாடகத்‌ தொடர்கள்‌, திரைப்படங்கள்‌ ஆகியவற்றின்‌ கலைநுட்பக்‌ கூறுகளை ஆராய்ந்தறியும்‌ திறன்‌ 
உ நாட்டார்‌ அரங்கக்‌ கலை வாயிலாகத்‌ தமிழர்‌ பண்பாட்டை அறியும்‌ திறன்‌ 


இலக்கணவியல்‌ 


இ உ தமிழ்‌, ஆங்கிலம்‌ - தொடரமைப்புகளின்‌ கட்டமைப்புகளைப்‌ புரிந்துகொள்ளும்‌ திறன்‌ இ 
உ தமிழ்‌, ஆங்கிலத்‌ தொடரமைப்புகளை ஓப்பிரும்‌ திறன்‌ 
* நடைமுறை வழக்கில்‌, சொற்கள்‌ உணர்த்தும்‌ பொாருண்மையை உணரும்‌ திறன்‌ 
உ சொற்பொருள்‌ மாற்றம்‌ நிகழ்வதற்கான சூழல்களை அறிந்துகொள்ளும்‌ திறன்‌ 
உ மொழியின்‌ மூலகாரணமாய்‌ அமையும்‌ வேர்ச்சொற்களை அறிந்துகொள்ளும்‌ திறன்‌ 
உ வேர்ச்சொல்‌ அகராதியின்‌ இன்றியமையாமையைப்‌ புரிந்துகொள்ளும்‌ திறன்‌ 
உ கதை, கவிதை, கட்ருரை, நாடகம்‌ முதலான இலக்கிய வடிவங்களைத்‌ திறனாய்வு செய்யும்‌ திறன்‌ 
உ உலக இலக்கியங்களைத்‌ திறனாய்வு நோக்கில்‌ விரும்பிப்‌ படிக்கும்‌ திறன்‌ 


உ மின்னணு ஊடகங்களின்‌ வகைகளை அறிந்துகொள்ளும்‌ திறன்‌ 

உ மின்னணு ஊடகங்களில்‌ வெளியாகும்‌ நிகழ்ச்சிகளுள்‌ பயன்தரத்தக்க நிகழ்ச்சிகளைப்‌ பார்க்கும்‌ திறன்‌ 
உ வானொலி, தொலைக்காட்சி முதலிய ஊடகங்களின்‌ உள்கட்டமைப்பைப்‌ புரிந்துகொள்ளும்‌ திறன்‌ 

உ மின்னணு ஊடகங்களில்‌ ஒளிபரப்புவதற்கு ஏற்றவகையில்‌, நாடகம்‌, கதை படைப்புகளை வெளியிடும்‌ திறன்‌ 
உ ஊடகங்களுக்குச்‌ சட்டங்களின்‌ பங்களிப்பை அறிந்துகொள்ளும்‌ திறன்‌ 

உ மின்னணு ஊடக ஆளுமைகளைத்‌ தெரிந்துகொள்ளும்‌ திறன்‌ 


உ கணினித்‌ தொழில்நுட்பத்தில்‌ இயற்கைமொழிச்‌ செயலாக்கம்‌ குறித்துப்‌ புரிந்துகொள்ளும்‌ திறன்‌ 

உ இயற்கைமொழிச்‌ செயலாக்கத்தின்வழியாகப்‌ பயன்பருத்தப்படும்‌ தொழில்நுட்பக்கருவிகளை 
அறிந்துகொள்ளும்‌ திறன்‌ 

உ புதிய தொழில்நுட்பங்கள்மூலம்‌ பல வகையான செயலிகளைத்‌ திறன்பேசியில்‌ பயன்பருத்தி, அறிவை 
மேம்பருத்தும்‌ திறன்‌ 

உ மென்பொருள்களைக்கொண்டு, மின்னூல்‌ உருவாக்கும்‌ திறன்‌ 

உ மின்னூல்‌ உருவாக்கத்‌ தெரிந்துகொண்டு, வேலைவாய்ப்பைப்‌ பெறும்‌ திறன்‌ 


VI 


| | XII Std - Advance Tamil Introduction Pages.indd 6 ஓ 04-04-2020 120940 | | 


இயல்‌ பொருண்மை 


1 கவிதையியல்‌ 
2 கதையியல்‌ 
3 அரங்கவியல்‌ 
ஓ 
4 இலக்கணவியல்‌ 
5 ஊடகவியல்‌ 


6 கணித்தமிழியல்‌ 


LDEIG 8 


மின்‌ நூல்‌ 


| | XII Std - Advance Tamil Introduction Pages.indd 7 


ஓ 


பொருளடக்கம்‌ 
பாடத்தலைப்புகள்‌ 
கவிதையியல்‌ -. ... 650௭0 லல்லி க்க இலக இலரி இல்மல 2 
செவ்வியல்‌ இலக்கியங்கள்‌ ............................... 5 
அறவியல்‌ இலக்கியங்கள்‌................................ 14 
IAAT: a எத்கள விவ வப்கற்பறில்‌ அ 20 
சமய இலக்கியங்கள்‌ . .............. ட... 29 
சிற்றிலக்கியங்கள்‌ ........... 2.22. பயப்பட 34 
புனைகதை இலக்கியம்‌ - ஓர்‌ அறிமுகம்‌.................. 48 
புதினம்‌ எழுதும்‌ கலை ..... 000 52 
1 1 ப தத்தக்க க க்கக்‌ தத வர க கள கற கன கக தக்க 
க: படம பன்ற இணி தமம்‌ தம்ம க வமா வகால்‌ எதன்‌ நலனி அயனி நலன்‌ தனத்த 59 
பபால இட.” ட. 
ப அன்னக்‌ அப க ர கக க ன க கக்‌ 86 
புதினம்‌ பி பதத த த க க ததக கண்கள க்க கக்க 
ர GD soot io Boe மலடி ட்ட ப வலக படவ 94 
அவின்‌: கண்ட எலிக்கறி ல்க ச்சு வலம்‌ எல்டத 98 
இந்திய மொழிப்‌ புதினம்‌. ........... 000 
ட்ட ததக கை அ ககக க க கக டக 1௦5 
உக மொழிப்‌ புதினம்‌ ........................... ப 
புரந்த உக்க ளகக க த த கல க க்‌ அக்க கடக கடக 11௦ 
நவீன நாடக வரனாறு.................................. 122 
தமிழ்த்திரைப்பட வரலாறு .............................. 131 
திரைக்கலை நுட்பங்கள்‌ ....................2 22 138 
இலக்கியமும்‌ திரைப்படமும்‌ ............................ 147 
நாட்டார்‌ அரங்கக்‌ கலைகள்‌. ............................ 153 
தமிழ்‌, ஆங்கிலம்‌ - தொடரமைப்பு ஒப்பீரு. . .... ........... 166 
பொருண்மையும்‌ சொற்பொருள்‌ மாற்றமும்‌ ............... 176 
வேர்ச்சொல்‌ ஆய்வு - ஓர்‌ அறிமுகம்‌ ...................... 183 
துறுணயவு. அல்லலை ளக களை கதத வத்த வ கவட கல்லில்‌ 188 
மின்னணு ஊடகங்கள்‌..................4 2/2 வடட 206 
வானொலி மற்றும்‌ தொலைக்காட்சி - உள்கட்டமைப்பு. . . .216 
ஊடகவியல்‌ சட்டங்கள்‌ ................................ 222 
மின்னணு ஊடக ஆளுமைகள்‌ ........................ 228 
தொழில்நுட்பக்களம்‌ - செல்பேசியும்‌ செயலிகளும்‌. ...... 244 
மொழிநுட்பக்களம்‌ - மொழித்தொழில்நுட்பக்‌ கருவிகள்‌. . . . .249 
இலக்கியக்களம்‌ -தீரா............................ 255 
செயற்களம்‌ - மின்னூல்‌ உருவாக்கம்‌ ................. 264 


க BP ரல ப்‌ தல்லி 
மதிப்பீடு இணைய வளங்கள்‌ 


VII 


ஜூன்‌ 


ஜூலை 


ஆகஸ்ட்‌ 


அக்டோபர்‌ 


நவம்பர்‌ 


நவம்பர்‌ 
டிசம்பர்‌ 


04-04-2020 150340 | | 


VIII 


| | XII Std - Advance Tamil Introduction Pages.indd 8 ஓ 04-04-2020 150340 | | 


ஒன்று கவிதையியல்‌ 


௮ பண்டைய கால மக்களின்‌ தொன்மை, நாகரிகம்‌, பண்பாடு, 
| அம்மக்கள்‌ பேசிய மொழியின்‌ சிறப்பு முதலானவற்றைத்‌ தெளிவுற 
நிர விளக்கி நிற்கும்‌ காலப்படிமங்களாக அமைபவை அம்மொழியின்‌ 


ந்‌ வைன 


| 
இலக்கியங்களே. ஈராயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்பே உலகுபோற்றும்‌ 
இ | உயர்ந்த வாழ்வியல்‌ நெறிகளோடு வாழ்ந்தவர்கள்‌ தமிழர்கள்‌ என்ற 
| உண்மையைப்‌ பறைசாற்றி நிற்பன சங்க இலக்கியங்கள்‌. 


அச்சங்க இலக்கியங்களின்‌ செவ்வியல்‌ தன்மை, அறக்கவிதைகளின்‌ இயல்பு, 
காப்பியங்களின்‌ வகைமை, பக்தி இலக்கியத்தின்‌ சால்பு, சிற்றிலக்கிய பெருமை முதலானவற்றை 
விளக்கி இவ்வியல்‌ அமைகிறது. இவ்வியலைக்‌ கற்பதன்‌ மூலம்‌ தமிழ்க்‌ கவிதைகளின்‌ 
உலகளாவிய தன்மை, பாடுபொருள்‌, வடிவ ஒழுங்கு, பாவகைகள்‌, இலக்கிய வகைமைகள்‌ 
முதலானவற்றை அறிந்துகொள்ளலாம்‌ 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ இ 

சங்க இலக்கியங்களின்‌ செவ்வியல்‌ தன்மையைஅறிந்து கொள்ளுதல்‌. 
சமய இலக்கியங்களின்‌ பாடுபொருள்களைப்‌ புரிந்து கொள்ளுதல்‌. 
காப்பிய இலக்கணத்தையும்‌ காப்பிய வகைகளையும்‌ அறிந்துகொள்ளுதல்‌. 


சிற்றிலக்கிய வகைமைகளைத்‌ தெரிந்து கொள்ளுதல்‌. 


ர ரு ர ர 


அறவியல்‌ இலக்கியங்கள்‌ கூறும்‌ கருத்துகளை நடைமுறை வாழ்வில்‌ 
பயன்படுத்துதல்‌. 

> கவிதையியல்‌ இன்னதென்பதை அறிந்து உலகச்செவ்வியல்‌ இலக்கியங்களோடு 
ஒப்பிடுதல்‌. 


*... இலக்கிய வகைமைகளைக்‌ கண்டறியும்‌ திறன்‌ பெறுதல்‌. 


= எனகு 


ஈ கவிதையியல்‌ ஈ காப்பியங்கள்‌ 
ஈ செவ்வியல்‌ இலக்கியங்கள்‌ ஈ சமய இலக்கியங்கள்‌ 


ஈ அறவியல்‌ இலக்கியங்கள்‌ ஈ சிற்றிலக்கியங்கள்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 1 ஓ 04-04-2020 15:03:47 | | 


கவிதை, கதை, நாடகம்‌, கட்டுரை என்ற 
நான்கும்‌ இலக்கிய வடிவங்களாக உள்ளன. 
இவ்வடிவங்களுக்குள்‌ பல வகைகள்‌ 
இருக்கின்றன. இவ்விலக்கியவடிவங்கள்‌ 
எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன, 
அவற்றிற்குள்ளிருக்கும்‌ வகைகள்‌ 
எவ்வாறு வேறுபடுகின்றன எனப்‌ பேசுவது 
இலக்கியவியல்‌ படிப்பு. 


படைப்பாளன்‌ தன்‌ கருத்துகளை 
உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும்‌ வடிவம்‌ 
கவிதை. பேசுபவர்‌, எதிர்‌ வினையாற்றுபவர்‌ 
ஆகிய இருவருக்குமான உரையாடல்‌ 
வடிவம்‌ நாடகம்‌. படைப்பாளரே அனைத்துப்‌ 
பாத்திரங்களையும்‌ இயங்கச்‌ செய்யும்‌ வடிவம்‌ 
கதை. படைப்பாளன்‌ தன்‌ கருத்துகளை 
முன்னிலைப்படுத்தி எழுதும்‌ வடிவம்‌ 
கட்டுரை. இவ்வாறு கவிதை, நாடகம்‌, கதை, 
கட்டுரை என்பனவற்றை இலக்கியவியல்‌ 
வகைப்படுத்துகிறது. 


இலக்கியவியல்‌ பற்றிய பேச்சு என்பது 
தமிழில்‌ செய்யுளாகவே தொடங்குகிறது. 
தொல்காப்பியச்‌ செய்யுளியல்‌ கவிதையின்‌ 
வடிவம்‌, உள்ளடக்கம்‌, வெளிப்பாட்டு முறை 
என அனைத்துக்‌ கூறுகளையும்‌ விளக்குகிறது. 


தமிழின்‌ தொல்லிலக்கணமான 
தொல்காப்பியம்‌ மூன்று அதிகாரங்களில்‌ 
ஐவகை இலக்கணங்களைக்‌ கூறுகிறது. 
எழுத்ததிகாரத்தில்‌ எழுத்துகளின்‌ ஒலி மற்றும்‌ 
வரிவடிவங்களின்‌ தோற்றம்‌, வகை, அளவு, 
எழுத்துகள்‌ சொல்லாக மாறுதல்‌, சொற்கள்‌ 
புணர்தல்‌ போன்றவை விளக்கப்படுகின்றன. 
சொல்லதிகாரத்தில்‌ சொற்களின்‌ வகை, 
உருபுகள்‌, சொற்கள்‌ இணைந்து தொடராக 
மாறுதல்‌ போன்றவை விளக்கப்படுகின்றன. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 2 


கவிதையியல்‌ 


தம்பா 


இவை பெரும்பாலும்‌ நேர்ப்பொருளைத்‌ 
தரக்கூடிய பேச்சு மொழிக்கும்‌ எழுத்து 
மொழிக்கும்‌ உரியன. 


பொருளதிகாரம்‌ நேர்ப்பொருள்‌ தரும்‌ 
சொற்றொடர்‌ பற்றிப்‌ பேசாமல்‌ புனைவாக 
உருவாக்கப்படும்‌ சொற்றொடர்களின்‌ 
மொழியையும்‌ அதன்‌ பொருளையும்‌ 
பேசுகின்றது. தொல்காப்பியர்‌ காலத்தில்‌ 
புனைவாக உருவாக்கப்படும்‌ மொழி, பா- 
ஆகவும்‌, பாடல்‌-ஆகவும்‌, பாட்டு - ஆகவும்‌ 
அறியப்பட்டன. பா, பாடல்‌, பாட்டு ஆகியவை 
எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும்‌? 
அதற்குள்ளே இடம்பெற வேண்டிய கூறுகள்‌ 
எவை? அக்கூறுகளின்‌ வழியாகக்‌ கிடைக்கும்‌ 
நுட்பங்கள்‌ என்ன? என்பதையெல்லாம்‌ 
பொருளதிகாரம்‌ விரிவாக விளக்குகிறது. 
இவையே பின்னர்‌ பாவியல்‌ எனவும்‌, 
கவிதையியல்‌ எனவும்‌ வரையறுக்கப்பட்டன. 


செய்யுளியலில்‌ ஒரு பாவின்‌ உறுப்புகள்‌ 34 
என வரையறை செய்துள்ள தொல்காப்பியம்‌ 
அடிகளின்‌ அளவு, அடிவரையறை, 
உண்டாக்கப்படும்‌ ஒலியளவுபோன்றவற்றையும்‌ 
விரிவாகப்‌ பேசுகின்றது. அவற்றைப்‌ பாக்களின்‌ 
புறவடிவம்‌ எனக்‌ கொள்ளலாம்‌. புறவடிவத்தில்‌ 
உள்ள வேறுபாடுகளின்‌ அடிப்படையில்‌ பாக்கள்‌ 
வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா 
என வகைப்படுத்தப்படுவதை இவ்வியல்‌ வழி 
அறிகிறோம்‌. இப்புறவடிவங்களின்‌ வழியாக 
உருவாக்கப்படும்‌ இலக்கிய வகைகளின்‌ 
வடிவங்களை, 


பாட்டு உரை நூலே வாய்மொழி பிசியே 
அங்கதம்‌ முது சொல்லொடு அவ்வேழ்‌ நிலத்தும்‌ 


வண்புகழ்‌ மூவர்தண்‌ பொழில்‌ வரைப்பின்‌ 


04-04-2020 150347 | | 


நாற்போர்‌ எல்லை அகத்தவர்‌ வழங்கும்‌ 
யாப்பின்‌ வழியது என்மனார்‌ புலவர்‌ 

- தொல்‌. செய்யுளியல்‌ 1336 
என்ற நூற்பாவின்‌ வழியாக அறியலாம்‌. 
பாக்களின்‌ புறவடிவத்தைச்‌ செய்யுளியலில்‌ 
கூறிய தொல்காப்பியர்‌, அதன்‌ 
உள்ளடக்கத்தைப்‌ பொருளதிகாரத்தின்‌ 
முதல்‌ ஐந்து இயல்களில்‌ கூறியுள்ளார்‌. 
கவிதையை எப்படி உருவாக்குவது? எப்படி 
வாசிப்பது? என்பதற்கான விரிவான பதில்‌ 
தொல்காப்பியத்தில்‌ கிடைக்கிறது. 


பொருளதிகாரம்‌ 


தொல்காப்பியர்‌ போன்றே உலக 
அளவில்‌ இலக்கிய வாசிப்பிற்கு வழிகாட்டும்‌ 
நூலான கவிதையியலை (1௦௦/௦) எழுதியவர்‌ 
அறிஸ்டாட்டில்‌. நாடகத்தை எவ்வாறு 
வாசிக்கலாம்‌? நாடக உருவாக்கம்‌ எவ்வாறு 
இருக்கவேண்டும்‌ என்பதை இந்நூலில்‌ 
விளக்கியுள்ளார்‌. 

ஒரு பாவில்‌ அல்லது கவிதையில்‌ மூன்று 

கூறுகள்‌ இடம்பெறுதல்‌ சிறப்பு. அவை 
முதற்பொருள்‌, கருப்பொருள்‌, உரிப்பொருள்‌ 
என்பன. இம்மூன்றில்‌ உரிப்பொருள்‌ 
முக்கியமானது என்பதை வலியுறுத்த, 
முதல்‌ ௧௬ உரிப்பொருள்‌ என்ற மூன்றே 
நுவலுங்காலை முறை சிறந்தன்வே 
பாடலுள்‌ பயின்றவை நாடும்‌ காலை 


- அகத்திணையியல்‌ 3 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 3 


என்ற நூற்பாவைத்‌ தொல்காப்பியர்‌ 
எழுதியுள்ளார்‌. 


கன்‌ மனத்திற்குள்‌ தோன்றும்‌ 
அகநிலைப்பட்ட புணர்தல்‌, இருத்தல்‌, 
இரங்கல்‌, ஊடல்‌, பிரிதல்‌, ஒருதலைக்காமம்‌, 
பொருந்தாக்காமம்‌ ஆகிய உணர்வுகளை 
உரிப்பொருளாகக்‌ கொண்டு அகக்கவிதைகள்‌ 
எழுதப்படுகின்றன. இவற்றை அகத்திணைகள்‌ 
எனவும்‌ இதற்கு மாறாக புறவாழ்க்கை குறித்து 
எழுதப்படுவனவற்றைப்‌ புறக்கவிதைகள்‌ 


எனவும்‌ தொல்காப்பியர்‌ வரையறுத்துள்ளார்‌. 


முதற்பொருள்‌ என்பது நிலமும்‌ பொழுதும்‌ 
(Space and Tine). இலக்கிய உருவாக்கத்தை 
நாடகத்தின்‌ வழியாக விளக்கும்‌ அரிஸ்டாட்டில்‌ 
இவ்விரண்டையும்‌ மையப்படுத்துகிறார்‌. 
பாத்திரங்களையும்‌ அவற்றின்‌ செயல்களையும்‌ 
முதற்பொருளை மையப்படுத்தியே 
அமைத்துள்ளார்‌. காலம்‌, இடம்‌, பாத்திரங்கள்‌ 
ஆகிய மூவோர்மைகள்‌ (Tree unities) 
இலக்கியத்தின்‌ அடிப்படைக்‌ கூறுகள்‌ என்பது 
அரிஸ்டாட்டிலின்‌ வரையறை. இம்மூன்றிற்கும்‌ 
இடையேயுள்ள வினையோர்மைகள்‌ பற்றிய 
இக்கோட்பாடே உலக இலக்கியத்தின்‌ 
அடிப்படை. இவர்‌ கூறிய பாத்திர முரண்‌ சார்ந்த 
தொடக்கம்‌, சிக்கல்‌, வளர்ச்சி, உச்சநிலை, 
வீழ்ச்சி, முடிவு என அமையும்‌ நாடக வடிவம்‌ 
சிறந்த நாடக வடிவமாக உலகம்‌ முழுவதும்‌ 
போற்றப்படுகிறது. 


அரிஸ்டாட்டில்‌ 


04-04-2020 150347 | | 


வடிவம்‌ பற்றிய விரிவான கருத்துகளைச்‌ 
சொல்லும்‌ தொல்காப்பியரும்‌ அறிஸ்டாட்டிலும்‌ 
உள்ளடக்கத்தைப்‌ பற்றி விரிவாகப்‌ பேசவில்லை. 
ஒவ்வொரு மனிதனின்‌ வெளிப்பாடும்‌ 
புரிதலும்‌ வெவ்வேறாக இருக்கும்‌ என்பதால்‌ 
உள்ளடக்கத்தை வரையறை செய்யும்‌ 
முயற்சியை இருவருமே செய்யவில்லை. 
தொல்காப்பியரின்‌ கவிதையியல்‌ தந்துள்ள 
மரபைப்‌ பின்பற்றித்‌ தமிழில்‌ ஒவ்வொரு 
காலகட்டத்திலும்‌ கவிதைகள்‌ எழுதப்பட்டன. 


தமிழ்ச்‌ செவ்வியல்‌ கவிதைகளில்‌, 
புறக்கவிதைகளின்‌ தொடர்ச்சியாக அறவியல்‌ 
கவிதைகளை வாசிக்கலாம்‌: விளக்கம்‌ கூறலாம்‌. 
அதேபோல அகக்கவிதைகளின்‌ வளர்ச்சியாகத்‌ 
தமிழில்‌ தோன்றிய பக்திக்கவிதை வடிவத்தைச்‌ 
சொல்லலாம்‌. புற இலக்கியத்தில்‌ கவிஞர்‌, 
கேட்பவர்‌ தம்‌ எதிரே இருப்பதாக 
நினைத்துக்கொண்டு தம்‌ கருத்துகளைக்‌ 
கூறுகிறார்‌. கணியன்பூங்குன்றனாரின்‌ 'யாதும்‌ 
ஊரே யாவரும்‌ கேளிர்‌' என்ற கவிதையின்‌ 
மூலம்‌ இதனை அறியலாம்‌. அந்நோக்கத்தின்‌ 
அடிப்படையிலேயே திருக்குறள்‌, நாலடியார்‌, 


க இ அறிவோம்‌ தெளிவோம்‌ 
| 


பழமொழிநானூறு, இன்னாநாற்பது, இனியவை 
நாற்பது, திரிகடுகம்‌, சிறுபஞ்சமூலம்‌ போன்ற 
நூல்களும்‌ அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. 


அகக்கவிதைகளில்‌ தலைவியோ, 
தலைவனோ தனது காதலை ஏற்கும்படி 
சொல்லும்‌ நோக்கம்‌ வெளிப்படும்‌. ஆனால்‌, 
பக்திக்கவிதைகளில்‌ தனது வேண்டுதலை ஏற்று 
அருள்‌ புரியும்படி, இரக்கம்‌ கொள்ளும்படி 
கெஞ்சும்‌, இரங்கும்‌ மொழிப்‌ பயன்பாடுகள்‌ 
வடிவம்‌ கொள்வதைக்‌ காணலாம்‌. 


பக்திக்கவிதைகளை அடுத்து அரசர்களின்‌ 
அல்லது கடவுளின்‌ பெருமைகளைப்‌ 
பாடும்‌ சிற்றிலக்கிய வடிவங்களைத்‌ தமிழ்‌ 
இலக்கியப்பரப்பில்‌ நாம்‌ காணலாம்‌. அவற்றின்‌ 
வடிவங்கள்‌ கூட, புறக்கவிதை வடிவங்களான 
பாடாண்திணை மற்றும்‌ காஞ்சித்திணைப்‌ 
பாடல்‌ வடிவங்களைக்‌ கொண்டிருக்கின்றன. 
எனவே தொல்காப்பியக்‌ கவிதை மரபு 
பிற்காலக்கவிகைகளின்‌ மரபாகவும்‌ இருந்தது 
என்பதைப்‌ புரிந்துகொள்வது முதன்மையான 
இலக்கியவியல்‌ அறிவாகும்‌. 


தொல்காப்பியம்‌ கூறும்‌ செய்யுள்‌ உறுப்புகள்‌ -34 


வ னை ணை ட்டன ட்ட கை 
அணை ட னை CEL 
ணா அணா ணட கணை 


ந ண டட ன உட. ண ணை 
ட ன்‌ உட கன உட கனக ணை 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 4 


04-04-2020 150347 | | 


செவ்வியல்‌ இலக்கியங்கள்‌ 


செவ்வியல்‌ அறிமுகம்‌ 


உலகளவில்‌ 'செவ்வியல்‌' என்ற 
பொருளில்‌ 'கிளாசிசம்‌' (பரம) என்ற 
சொல்‌ பயன்படுத்தப்படுகிறது. இதன்‌ 
மூலச்சொல்லாக 'கிளாசிகஸ்‌' (01895/005) 
என்ற இலத்தீன்‌ சொல்‌ உள்ளது. தமிழில்‌ 
செவ்வியல்‌ என்பதன்‌ மூலச்சொல்‌ 'செம்மை' 
என்பதாகும்‌. செம்மை, இயல்‌ என்ற இரு 
சொற்கள்‌ இணைந்து செவ்வியல்‌ என்ற 
சொல்‌ உருவானது. செம்மை என்பதற்குச்‌ 
செப்பம்‌, செவ்வை, செவ்வி, நற்சீரடைதல்‌, 
ஒழுங்குபடுத்துதல்‌, பண்படுத்துதல்‌ 
என்றெல்லாம்‌ பொருள்கொள்ளலாம்‌. 


தொன்மை, பிறமொழித்தாக்கமின்மை, 
தூய்மை, தனித்தன்மை, இலக்கிய வளம்‌, 
இலக்கணச்‌ சிறப்பு, பொதுமைப்பண்பு, நடுவு 
நிலைமை, பண்பாடு, பட்டறிவு வெளிப்பாடு, 
உயர்சிந்தனை வெளிப்பாடு, மொழிக்கோட்பாடு 
போன்ற தகுதிக்‌ கோட்பாடுகளைச்‌ 
செவ்வியலுக்கான தன்மைகளாக அறிஞர்கள்‌ 
வரையறுத்துள்ளனர்‌. 
செவ்வியல்‌ இலக்கியங்கள்‌ 

பழைமையும்‌ இலக்கிய இலக்கணப்‌ 
பாரம்பரியமும்‌ உள்ள மொழிகளே செவ்வியல்‌ 
மொழிகள்‌. செவ்வியல்‌ இலக்கியங்களைப்‌ 
பெற்றிருக்கும்‌ பழைமையான மொழிகளைச்‌ 
செவ்வியல்‌ மொழிகள்‌ என்று கூறலாம்‌. 


ஒருமொழி நிலைத்து நிற்பதற்கு அதன்‌ 
பழைமையும்‌ வளமையும்‌ மட்டும்‌ போதாது. 


அம்மொழி பேச்சு மொழியாக, எழுத்து 


எழுத்து உருவான பின்னரே ஒரு மொழி 
முழுமை அடைகிறது. அதன்‌ பின்னரே அது 
வளர்ந்து செழுமையுற்றுச்‌ செவ்வியல்‌ 
இலக்கியங்களைப்‌ படைக்கும்‌ திறன்‌ 
பெறுகிறது. செவ்வியல்‌ இலக்கியங்களைப்‌ 
படைக்க இன்றியமையாதது, எழுத்து வடிவமே. 
அவற்றோடு அரசியல்‌, பொருளாதாரம்‌, 
வணிகம்‌, தொழில்‌, கலை, பண்பாடு ஆகிய 
பல துறைகளிலும்‌ உயர்‌ வளர்ச்சியை 
எட்டிய சமூகத்திலிருந்துதான்‌ செவ்வியல்‌ 
இலக்கியங்கள்‌ தோன்றுகின்றன என்பது 
சான்றோர்‌ கூற்று. தமிழ்‌, சீனம்‌, சமஸ்கிருதம்‌, 
இலத்தீன்‌, ஹீப்ரு, கிரேக்கம்‌ போன்ற செவ்வியல்‌ 
மொழிகள்‌ அனைத்தும்‌ எழுத்து வடிவத்தைப்‌ 
பெற்ற பின்னரே செவ்வியல்‌ இலக்கியங்களை 
உருவாக்கின. 


செவ்வியல்‌ இலக்கியங்களின்‌ காலகட்டம்‌ 


கிரேக்க மொழியின்‌ செவ்வியல்‌ இலக்கியக்‌ 
காலகட்டம்‌ என்பது கி.மு. (பொ.ஆ.மு.) 
3ஆம்‌ நூற்றாண்டு முதல்‌ 4ஆம்‌ நூற்றாண்டு 
வரையாகும்‌. இலத்தீன்‌ மொழியின்‌ செவ்வியல்‌ 
இலக்கியக்‌ காலகட்டம்‌ என்பது கி.மு.(பொ.ஆ.மு.) 
7ஆம்‌ நுற்றாண்டு முதல்‌ கி.பி. (பொ.ஆ.) 2ஆம்‌ 
நூற்றாண்டு வரையிலான கால கட்டமாகும்‌. 


சீன மொழியின்‌ செவ்வியல்‌ இலக்கிய 
காலகட்டம்‌ என்பது கி.மு. 8ஆம்‌ நுற்றாண்டு 
முதல்‌ கி.பி. 3ஆம்‌ நூற்றாண்டு வரையிலான 
காலகட்டமாகும்‌. சமஸ்கிருத மொழியின்‌ 
செவ்வியல்‌ இலக்கியக்‌ காலகட்டம்‌ என்பது 
கி.மு. 4ஆம்‌ நுற்றாண்டு முதல்‌ கி.பி. 8ஆம்‌ 
நூற்றாண்டு வரையிலான காலமாகும்‌. 


மொழியாக, ஆட்சி மொழியாக, நீதிமன்ற 
மொழியாக, பயிற்று மொழியாக நிலை 
பெற்றிடல்‌ வேண்டும்‌. இலக்கிய வளம்‌, 
இலக்கண அரண்‌, மிகுந்த சொல்வளம்‌, 
வரலாற்றுப்‌ பின்னணி, தனித்தியங்கும்‌ மாண்பு, 
காலத்திற்கேற்ற புதுமை எனப்‌ பல வகைகளிலும்‌ 
சிறப்புப்‌ பெற்றிருத்தல்‌ வேண்டும்‌. தமிழுக்கு 
இவை அனைத்தும்‌ பொருந்தும்‌. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 5 


தமிழ்ச்‌ செவ்வியல்‌ இலக்கியங்கள்‌ 

உலக மொழியியல்‌ அறிஞர்கள்‌ 
சங்ககால இலக்கியங்களைச்‌ செவ்வியல்‌ 
இலக்கியங்களாக ஏற்றுக்கொண்டுள்ளனர்‌. 
சங்க இலக்கியங்களின்‌ காலம்‌ கி.மு ஷம்‌ 
நூற்றாண்டு முதல்‌ கி.பி. 2 ஆம்‌ நூற்றாண்டு 
வரை என்பர்‌. சங்கச்‌ செவ்வியல்‌ காலத்‌ தமிழ்ச்‌ 


04-04-2020 150347 | | 


சமூகம்‌, பல துறைகளிலும்‌ உயர்‌ வளர்ச்சி 
அடைந்த ஒரு சமூகமாக இருந்துள்ளது. 
இக்காரணங்களால்‌ தமிழில்‌ உலகளாவிய உயர்‌ 
மனித விழுமியங்களைக்‌ கொண்ட செவ்வியல்‌ 
இலக்கியங்களைப்‌ படைத்திருக்க இயலும்‌. 


தனித்தன்மை, தூயநிலை, செப்பமான 
ஒழுங்கு, சிறப்பான பொருள்‌ புலப்பாடு 
எனப்‌ போற்றத்தகுந்த பண்புகள்‌ எல்லாம்‌ 
நிறைந்திருந்ததால்‌ தமிழைச்‌ செந்தமிழ்‌ 


என்றும்‌ தமிழ்‌ இலக்கியங்களைச்‌ செவ்வியல்‌ 
இலக்கியங்கள்‌ என்றும்‌ அழைத்தனர்‌. 
சங்க இலக்கியம்‌ 

தமிழின்‌ செவ்வியல்‌ தன்மைக்குச்‌ 
சான்றாக சங்க இலக்கியங்கள்‌ திகழ்கின்றன. 
பாட்டும்‌ தொகையுமான பதினெட்டு நூல்களும்‌ 
சங்க இலக்கியங்கள்‌ என அறியப்படுகின்றன. 
பாட்டு என்பது பத்துப்பாட்டையும்‌, தொகை 
என்பது எட்டுத்தொகையையும்‌ குறிக்கும்‌. 
இவற்றைப்‌ பதினெண்மேற்கணக்கு நூல்கள்‌ 


என்பர்‌. இவை தமிழ்மக்களின்‌ அக மற்றும்‌ புற 
வாழ்வியல்‌ கூறுகளை அறிய உதவுகின்றன. 


சங்கப்பாடல்களின்‌ எண்ணிக்கை 2381. 
இவற்றுள்‌ அகத்திணைப்பாடல்கள்‌ 1862. 
புறத்திணைப்பாடல்கள்‌ 519. சங்கப்புலவர்‌ 
எண்ணிக்கை 473. பெண்பாற்புலவர்களின்‌ 
எண்ணிக்கை 49. இவர்களுள்‌ 'யாதும்‌ ஊரே 
யாவரும்‌ கேளிர்‌ என்னும்‌ ஒரே பாடலால்‌ 
உலப்புகழ்‌ பெற்ற கணியன்‌ பூங்குன்றனாரும்‌ 
உண்டு; 235 பாடல்களைப்‌ பாடி முதலிடத்தைப்‌ 
பெறும்‌ கபிலரும்‌ உண்டு. அரசர்‌, வணிகர்‌, 
மருத்துவர்‌, கணியர்‌ போன்று சமூகத்தின்‌ 
பல்வேறு அங்கத்தினரும்‌ நல்லிசைப்புலவராய்‌ 
விளங்கினர்‌. பெண்பாற்‌ புலவர்களும்‌ 
தனிச்சிறப்புப்‌ பெற்றிருந்தனர்‌. இயற்பெயரன்றி, 
பாடலில்‌ இடம்பெற்ற தொடர்களால்‌ பெயர்‌ 
பெற்ற கவிஞர்களும்‌ உண்டு. சங்ககாலப்‌ 
புலவர்களைச்‌ 'சான்றோர்‌' எனச்சுட்டுவது 
தமிழ்‌ மரபு. 


சங்க இலக்கியம்‌ 


தாவா 


எட்டுத்தொகை 


| 


அகம்‌ புறம்‌ அகம்‌, புறம்‌ 
கட்டப்‌ பக்கு பலபல 
குறுந்தொகை புறநானூறு 
ஐங்குறுநூறு 
கலித்தொகை 
அகநானூறு 


பழந்தமிழர்‌ வாழ்வியல்‌ 


உலகின்‌ மிகப்பழைமையான 


செவ்வியல்மொழி இலக்கியங்களின்‌ 


| | 12th ADVNCE!| Tamil - Chap 1&2.indd 6 


பத்துப்பாட்டு 


| 


அகம்‌ புறம்‌ 


| | 


குறிஞ்சிப்பாட்டு திருமுருகாற்றுப்படை 
பொருநராற்றுப்படை 
சிறுபாணாற்றுப்படை 
பெரும்பாணாற்றுப்படை 
மலைபடுகடாம்‌ (கூத்தராற்‌ 
றுப்படை) 

மதுரைக்காஞ்சி 


முல்லைப்பாட்டு 
பட்டினப்பாலை 
நெடுநல்‌ வாடை 


தொன்மைக்கும்‌ செறிவிற்கும்‌ சற்றும்‌ 
குறைவில்லாத வளமுடையவை சங்க 
இலக்கியங்கள்‌. பாடுபொருளாலும்‌ 
இலக்கிய வகைமையாலும்‌ திணை, துறை 


04-04-2020 150347 | | 


அமைப்புகளாலும்‌ சங்கத்‌ தமிழ்க்‌ கவிதைகள்‌ 


மேலோங்கி நிற்கின்றன. பழந்தமிழர்‌, 
அகவாழ்விலும்‌ புறவாழ்விலும்‌, ஓர்‌ 
ஒழுங்குமுறைக்குட்பட்டு வாழ்ந்தனர்‌ என்பதைச்‌ 
சங்கப்பாடல்கள்‌ தெளிவுறுத்துகின்றன. 


சங்ககாலச்‌ சமுதாயம்‌ இயற்கை சார்ந்த 
சமுதாயமாக விளங்கியது. காடுகள்‌, 
மலைகள்‌, கழனிகள்‌, கடற்கரைப்‌ பகுதிகள்‌ 
மக்கள்‌ வாழிடங்களாக இருந்தன. இதனால்‌, 
சங்ககாலத்தில்‌ திணைநிலைச்சமூகம்‌ 
நிலைபெற்றிருந்ததை அறியலாம்‌. 


சங்க இலக்கியங்கள்‌ பொதுமைச்சிறப்பும்‌ 
புதுமைச்சிறப்பும்‌ மிக்கவை. பொருட்சிறப்பும்‌, 
கருத்துச்‌ செறிவும்‌, சொல்லினிமையும்‌ 
வாய்ந்தவை. இவை அகத்திணை, புறத்திணை 
எனப்‌ பகுக்கப்பெற்று, பெரும்பாலும்‌ காதல்‌, 
வீரம்‌ குறித்துப்‌ பேசின. இருப்பினும்‌ 
இயற்கை, பிரிவாற்றாமை, விருந்தோம்பல்‌, 
கொடை, அரசியல்‌, கையறுநிலை, வணிகம்‌, 
வேளாண்மை,விளையாட்டு போன்றவற்றையும்‌ 
புலப்படுத்தத்‌ தவறவில்லை. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 7 


இயற்கை 


மானிட வாழ்வே சங்க இலக்கியத்தின்‌ 
மையம்‌. இயற்கை அதற்குப்‌ பின்னணியாக 
இடம்பெறுகின்றது. சங்க அகப்புறப்‌ பாடல்கள்‌ 
இயற்கைக்‌ காட்சிகளை வருணனையாக, 
உள்ளுறையாக மனித வாழ்வியலோடு 
இணைத்துப்‌ பாடுகின்றன. ஐம்புலன்களுக்கும்‌ 
விருந்தாக அமையும்‌ இயற்கையை மக்களின்‌ 
காதல்‌,வீரம்‌ இன்னபிறவாழ்வியல்கூறுகளோடு 
இணைத்துப்‌ பாடுவது சங்க இலக்கிய மரபு. 
எனவே சங்க இலக்கியக்‌ காலத்தை 'இயற்கை 
நெறிக்காலம்‌' எனலாம்‌. 
பைந்தினை யுணங்கல்‌ செம்பூழ்‌ கவரும்‌ 
வன்புல நாடற்‌ றரீஇய வலனேர்‌ 
பங்க ணீிருவிசும்‌ பதிர வேறாடு 
பெய்றொ டங்கின்றே வானங்‌ 
காண்குவம்‌ வம்மோ பூங்க ணோயே 


- ஐங்குறுநூறு 
அசிரியர்‌: பேயனார்‌ 


திணை: முல்லை 


கூற்று: தோழி கூற்று 


04-04-2020 150347 | | 


பாடல்‌ பொருள்‌: காய்ந்துகொண்டிருக்கும்‌ 
பசிய தினையைச்‌ செம்பூழ்ப்‌ பறவைகள்‌ 
கவர்ந்து செல்லும்‌ கடினமான நிலப்பகுதியைக்‌ 
கொண்ட நாட்டினை உடையவன்‌ நம்‌ 
தலைவன்‌. அவனை நம்மிடம்‌ கொண்டுவந்து 
சேர்ப்பதற்காக, வலப்பக்கமாய்‌ உயர்ந்து 
அழகிய பரப்பைக்‌ கொண்ட பெரிய வானம்‌ 
அதிரும்படியாக, மேகங்கள்‌ இடியுடன்‌ 
மழையைத்‌ தொடங்கிவிட்டன. ஆதலால்‌, 
பூப்போன்ற அழகிய கண்ணை உடையவளே, 
காண்போம்‌! வா! எனத்‌ தோழி தலைவியை 
அழைக்கிறாள்‌. 
காதல்‌ 

பண்டைத்‌ தமிழ்மக்களின்‌ 
அன்புள்ளத்தோடு கலந்த ஓர்‌ அகவுறுப்பாகவே 
புறவியற்கை விளங்கிற்று. அவ்வியற்கை, 
பழந்தமிழ்‌ மக்களின்‌ எண்ணங்களிலும்‌ 
உணர்ச்சிகளிலும்‌ தாக்கத்தை ஏற்படுத்தியதை 
அகத்திணைப்‌ பாடல்களில்‌ காணலாம்‌. 
ஒவ்வோர்‌ அகத்துறையும்‌ இயற்கையோடு 
உறவுடையது. 


நிலம்‌ தொட்டு புகாஅர்‌ வானம்‌ றார்‌ 
விலங்கு இரு முந்நீர்‌ காவின்‌ செல்லார்‌ 
நாட்டின்‌ நாட்டின்‌ ஊரின்‌ ஊரின்‌ 
குடிமுறை குடிமுறை தேரின்‌ 
கெடுநரும்‌ உளரோ நம்‌ காதலோரே 
- குறுந்தொகை 

ஆசிரியர்‌ : வெள்ளிவீதியார்‌ 

திணை : பாலை 

கூற்று : தோழி கூற்று 


பாடல்‌ பொருள்‌: நிலத்தைத்‌ தோண்டி 


அதனுள்‌ புகமாட்டார்‌; வானத்தில்‌ ஏறமாட்டார்‌; 
குறுக்கிடும்‌ பெரிய கடலில்‌ காலால்‌ நடந்து 
செல்லார்‌; நாடுகள்தோறும்‌, ஊர்கள்தோறும்‌ 
குடிமுறைகள்்‌ தோறும்‌ தேடிப்பார்த்தால்‌ 
காணாமற்போவாரோ நம்‌ காதலர்‌. ஆகையால்‌ 
வருந்தாதே எனச்‌ தோழி தலைவியிடம்‌ 
கூறுகிறாள்‌. 


பிரிவாற்றாமை 


பழந்தமிழர்‌, திருமணத்திற்கு முந்தைய 
காதல்‌ வாழ்வை, 'களவொழுக்கம்‌' என்றும்‌, 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 8 


திருமணத்திற்குப்‌ பிறகு அவர்களின்‌ 
இல்லற வாழ்வை, 'கற்பொழுக்கமென்றும்‌' 
போற்றியுள்ளனர்‌. களவொழுக்கத்தின்‌ 
போது, தலைவனைப்‌ பிரிந்த தலைவி 
பிரிவாற்றாமையால்‌ வருந்தியிருப்பாள்‌. 
அவளின்‌ பிரிவுத்துயரத்தைப்‌ போக்கும்‌ 
மருந்தாகப்‌ பாங்கி விளங்குகிறாள்‌. தலைவிக்குப்‌ 
பாங்கி போல தலைவனுக்குப்‌ பாங்கன்‌ 
இருப்பான்‌. 
யானே ஈண்டையேனே என்‌ நலனே 
எனல்‌ காவலர்‌ கவண்‌ ஒலி வெரீஇக்‌ 
கான யானை கை விடு பசும்‌ கழை 
மீன்‌ எறி தூண்டிவின்‌ நிவக்கும்‌ 
கானக நாடனொடு ஆண்டு ஒழிந்தன்றே! 
- குறுந்தொகை 

அசிரியர்‌ : மீனெறிதூண்டிலார்‌ 

திணை : பாலை 

கூற்று : தலைவி கூற்று 

பாடல்‌ பொருள்‌: வினைமேற்சென்ற 
தலைவனின்‌ பிரிவாற்றாத தலைவி, "காட்டு 
யானையானது தான்‌ வளைத்த மூங்கிலைத்‌ 
தினைப்புனம்‌ காக்கும்‌ காவலர்களின்‌ கவண்‌ 
ஒலிக்குப்‌ பயந்து விட்டுவிடுகின்றது. அந்த 
மூங்கிலானது தூண்டில்‌ போட்டு மீன்‌ 
பிடிப்பவன்‌, மீன்‌ சிக்கியவுடன்‌ தூண்டிலை 
விரைந்து மேலே தூக்கினாற்போலச்‌ 
சட்டென்று மேலே போகின்றது. இத்தகைய 
காட்சியையுடைய மலைநாடனொடு நான்‌ நட்பு 
கொண்டதால்‌ இன்று நலிவடைகிறேன்‌. அவன்‌ 


என்னை வரையாது காலம்‌ தாழ்த்துவதால்‌, 


04-04-2020 15034 | | 


இங்கு நானும்‌ என்னுடைய நலன்‌ அங்குமாக 
இருக்கும்‌ நிலை நேர்ந்துவிட்டது" எனத்‌ 
தன்தோழியிடம்‌ கூறுவதாக அமைந்த 
மீனெறிதூண்டிலாரின்‌ குறுந்தொகைப்‌ 
பாடல்வழி களவு வாழ்வின்‌ பிரிவாற்றாமையை 
உணரலாம்‌. 


விளையாட்டு 


தொல்காப்பியர்‌ கூறும்‌ உவகை என்னும்‌ 
மெய்ப்பாடு தோன்றுவதற்குரிய நால்‌ 
வகைக்‌ களங்களுள்‌ ஒன்று விளையாட்டு. 
இதிலிருந்து மன மகிழ்ச்சியை விளைவிக்கும்‌ 
ஒரு செயலே விளையாட்டு எனக்‌ கருதலாம்‌. 
விளையாட்டுகளில்‌ ஈடுபடாமல்‌ வீட்டினுள்ளே 
இருந்தால்‌ உடல்நலமும்‌ மனநலமும்‌ கெடும்‌. 
வீட்டினுள்ளே அடைந்துகிடப்பது அறமன்று 
என்பதை நற்றிணைப்‌ பாடல்‌ உணர்த்துகிறது. 


விளையாடு ஆயமொடு ஓரை ஆடாது 
இளையோர்‌ இல்விடத்து இற்செறிந்‌ திருத்தல்‌ 
அறனும்‌ அன்றே ஆக்கமும்‌ தேய்ம்‌ என 


குறுநுரை சுமந்து நறுமலர்‌ உந்தி 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 9 


பொங்கி வரு புது நீர்‌ நெஞ்சு உண ஆடுகம்‌ 
வல்விதின்‌ வணங்கிச்‌ சொல்லுநர்ப்‌ பெறினே 
செல்க என விடுநள்மன்கொல்லோ எல்‌ உமிழ்ந்து 
உரவு உரும்‌ உரறும்‌ அரை இருள்‌ நடு நாள்‌ 
கொடி நுடங்கு இலங்கின மின்னி 
ஆடு மழை இறுத்தன்று அவர்‌ கோடு உயர்‌ குன்றே. 
- நற்றிணை 

ஆசிரியர்‌: பிரான்சாத்தனார்‌ 

திணை: குறிஞ்சி 

கூற்று: தோழி கூற்று. 

பாடல்பொருள்‌: தலைவனின்‌ உச்சி 
குன்றில்‌ ஒளியை உமிழ்ந்து வலிய இடி 
முழங்கும்‌ பாதி இரவாகிய நடுயாமத்தில்‌, 
கொடிபோல்‌ வளைந்தனவாய்‌ விளங்கும்‌ 
மின்னலோடு அசைகின்ற மேகங்கள்‌ 
தங்கியிருத்தலின்‌, அம்மலையிலிருந்து 
புதுநீர்‌ பொங்கிப்‌ பெருகி வரும்‌. அந்நீரில்‌ 
விளையாட்டுத்‌ தோழியருடன்‌ ஓரை என்னும்‌ 
ஆட்டத்தை ஆடாமல்‌ இளமங்கையர்‌ தமது 


04-04-2020 150348 | | 


அறிவோம்‌ தெளிவோம்‌ 


ஓரையாடூதல்‌: ஓரை என்பது சங்ககால இளம்‌ 
மகளிர்‌ விளையாடிய விளையாட்டுகளில்‌ 
ஒன்றாகும்‌. ஓரை என்றால்‌ 'ஒலி எழுப்புதல்‌' என்று 
பொருள்‌. இது ஆரவாரம்‌ எழுமாறு ஆடப்படூம்‌ 
ஆட்டங்களைக்‌ குறித்ததாகக்‌ கொள்ளலாம்‌. கடலலை 
பாயும்‌ மணலிலும்‌, ஆற்று மணலிலும்‌, சேற்று 
நிலத்திலும்‌, முற்றத்தில்‌ பரப்பப்பட்ட மணலிலும்‌ 
இது விளையாடப்பட்டதைச்‌ சங்கப்பாடல்கள்‌ 
தெரிவிக்கின்றன. 


வீடுகளில்‌ அடைந்துகிடத்தல்‌ அறநெறி ஆகாது. 
வீட்டின்‌ செல்வமும்‌ குன்றும்‌. அதனால்‌ 
சிறிய நுரைகளைச்‌ சுமந்துகொண்டு நறிய 
மலர்களை வீசிக்கொண்டு பொங்கி வருகின்ற 
புதுநீரில்‌ மனம்‌ மகிழ ஆடுவோம்‌. இதனை 
விரைந்து சென்று அன்னையிடம்‌ சொன்னால்‌ 
செல்லுங்கள்‌ என்று அனுப்பிவிடுவாளோ? 
இவ்வாறு தோழியானவள்‌, தலைவி 
இற்செறிக்கப்பட்டதைத்‌ தலைவனுக்கு 
உணர்த்துகிறாள்‌. 

கொடை 


சங்ககாலத்தில்‌, பொருள்‌ 
உடையவர்கள்‌ அதன்‌ தேவைகருதி வேண்டி 
வருவோருக்குப்‌ பயன்‌ கருதாது வாரி வழங்கும்‌ 
கொடைத்தன்மையுடையோராய்‌ விளங்கினர்‌. 
இரப்போர்க்கு வரையாது கொடுப்பதே 
பிறவிப்பயனாகக்‌ கருதி வாழ்ந்தனர்‌. 
சங்கக்கவிதைகள்‌ வழி இக்கொடைப்பாங்கு 
சிறந்து விளங்கிய பான்மையை நாம்‌ 
அறியலாம்‌. பொருநராற்றுப்படையில்‌ கரிகால்‌ 
பெருவளத்தானின்‌ கொடைச்சிறப்பைக்‌ 
கூறவந்த முடத்தாமக்கண்ணியார்‌ பின்வரும்‌ 
பாடல்வழிப்‌ புலப்படுத்துகிறார்‌. 
ஈற்றா விருப்பிற்‌ போற்றுபு நோக்கிநும்‌ 
கையது கேளா அளவை ஒய்யெனப்‌ 
பாசி வேரின்‌ மாசொடு குறைந்த 
துன்னற்‌ சிதாஅர்‌ நீக்கித்‌ தூய 
கொட்டைக்‌ கரைய பட்டுடை நல்கிப்‌ 
பெறலருங்‌ கலகத்திற்‌ பெட்டாங்‌ குண்கெனப்‌ 


பூக்கமழ்‌ தேறல்‌ வாக்குபு தரத்தர 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 10 


1௦ 


வைகல்‌ வைகல்‌ கைகவி பருகி 
எறியகைந்‌ தன்ன வேடில்‌ தாமரை 
சுரியிரும்‌ பித்தை பொலியச்‌ சூட்டி. 
நூலின்‌ வலவா நுணங்கரில்‌ மாலை 
வாலொளி முத்தமொடு பாடினி யணியக்‌ 
கோட்டிற்‌ செய்த கொடுஞ்சி நெடுந்தேர்‌ 
ஊட்டுளை துயல்வர வோரி நுடங்க 
பால்புரை புரவி நால்குடன்‌ பூட்டிக்‌ 
காலி னேழடிப்‌ பின்சென்று கோவின்‌ 
தாறுகளைந்‌ தேறைன்‌ றேற்றி வீறுபெறு 
பேரியாழ்‌ முறையுழிக்‌ கழிப்பி நீர்வாய்த்‌ 
தண்பணை தழீஇய தளரா விருக்கை 
நன்பல்‌ லூர நாட்டொடு நன்பல்‌. 
வெரூஉப்பறை நுவலும்‌ பரூஉப்பெருந்‌ தடக்கை 
வெருவரு செலவின்‌ வெகுளி வேழம்‌ 
துரவிடைத்‌ தங்கலோ விலனே வரவிடைப்‌ 
பெற்றவை பிறர்பிறர்க்‌ கார்த்தித்‌ தெற்றெனச்‌ 
செலவுகடைக்‌ கூட்டுதி ராயிற்‌ பலபுலந்து 
நில்லா வுலகத்து நிலைமை தூக்கிச்‌ 
செல்கென விடுக்குவ னல்லன்‌ 
- பொருநராற்றுப்படை 

பாடல்பொருள்‌: பொருநர்களே! கரிகால்‌ 
பெருவளத்தானை நீங்கள்‌ நாடிச்சென்றால்‌ பசு 
தன்‌ கன்றை அன்போடு அரவணைத்தல்‌ போல, 
உங்களை விரும்பிப்‌ போற்றுவான்‌. நீங்கள்‌ 
கைதொழுவதற்கு முன்பாகவே பட்டாலான 
புத்தாடை தந்து மாற்றிக்‌ கொள்ளச்‌ செய்வான்‌. 
நீங்கள்‌ புத்தாடை புனைந்தபின்‌ கிண்ணத்தில்‌ 


தேறல்‌ ஊற்றி வேண்டிய அளவு பருகத்‌ 
குருவான்‌. பின்னர்‌ விருதாக உங்கள்‌ தலையில்‌ 
பொன்னாலான தாமரையைச்‌ சூட்டுவான்‌. 
அரில்மாலையையும்‌, முத்துமாலையையும்‌ 
பாடினி அணியத்‌ தருவான்‌. 


வெண்குதிரைகள்‌ நான்கு பூட்டிய தேர்மேல்‌ 
அனுப்பி வைப்பான்‌. ஏழடி பின்‌ சென்று நின்று 
ஏறுங்கள்‌ என்பான்‌. ஏறியபின்‌ பேரியாழை 
மீட்டச்‌ சொல்லிக்‌ கேட்பான்‌. அதற்குப்‌ 
பரிசிலாக வளம்‌ மிக்க ஊர்‌ கொண்ட நாட்டுப்‌ 
பகுதியைத்‌ தருவான்‌. கரிகாலன்‌, குதிரையை 
ஓட்டும்‌ தேரோட்டியின்‌ கையில்‌ நுனியில்‌ 
முள்‌ பொருத்தப்பட்டிருக்கும்‌ தாற்றுக்கோல்‌ 
இல்லாமல்‌ செய்வான்‌. இது அவன்‌ விலங்குகள்‌ 


04-04-2020 15034 | | 


மாட்டும்‌ கொண்டிருந்த கருணையைப்‌ 
புலப்படுத்துகிறது. அவன்‌ பரிசிலாகத்‌ தரும்‌ 
யானைகள்‌ சிறந்தவை. எனினும்‌ பகை கண்டால்‌ 
வெகுள்பவை. 

இவை கரிகால்‌ வளவன்‌ தந்த பரிசில்‌ 
என்று பிறர்க்குச்‌ சொன்னமைக்காகக்‌ 
கடிந்துகொள்வான்‌. இந்த உலகம்‌ 
நிலையில்லாதது என்னும்‌ உண்மை நிலையைச்‌ 
சீர்தூக்கிப்‌ பார்த்துச்‌ 'செல்லுங்கள்‌' என 
அனுப்பிவைக்கவும்‌ மாட்டான்‌. அவனிடமே 
இருக்கக்கூடாதா என ஏங்குவான்‌. 


அரசியல்‌ 


இயற்கை அல்லது செயற்கைக்‌ 
காரணங்களால்‌ மக்களுக்குத்‌ தீங்கு நேரினும்‌ 


மன்னனே அதற்குப்‌ பொறுப்பேற்றான்‌. 
தன்‌ குடிகளையும்‌ படைகளையும்‌ காத்து 
நிற்க வேண்டியது அரசனது கடமை. தன்‌ 
குடிகளைக்‌ காக்கத்‌ தவறும்‌ மன்னனை 
உலகம்‌ பழிக்கும்‌ என்று புலவர்கள்‌ நேரடியாக 
மன்னனுக்கு அறிவுறுத்திய காட்சிகளைச்‌ சங்க 
இலக்கியங்களில்‌ காணமுடிகிறது. 
யாண்டுபல வாக நரையில ஆகுதல்‌ 
யாங்கு ஆகியர்‌ எனவினவுகிர்‌ ஆயின்‌ 
மாண்டஎன்‌ மனைவியொடு மக்களும்‌ நிரம்பினர்‌ 
யான்கண்‌ டனையர்‌என்‌ இளையரும்‌ வேந்தனும்‌ 
அல்லவை செய்யான்‌ காக்கும்‌ அதன்கலை 
ஆன்றுஅவிந்து அடங்கிய கொள்கைச்‌ 
சான்றோர்‌ பலர்யான்‌ வாழும்‌ ஊரே. 
- புறநானூறு 

ஆசிரியர்‌: பிசிராந்தையார்‌ 

திணை: பொதுவியல்‌ 

துறை: பொருண்மொழிக்‌ காஞ்சி 

பாடல்பொருள்‌: "தங்களுக்கு இவ்வளவு 
வயதாகியும்‌ தாங்கள்‌ எப்படி நரையில்லாமல்‌ 
இருக்கிறீர்கள்‌?" என்று கேட்பீரானால்‌, 
சொல்கிறேன்‌. "நற்குணத்தளாகிய என்‌ 
மனைவியோடு, என்னுடைய மக்களும்‌ 
அறிவு நிரம்பப்‌ பெற்றவர்கள்‌. என்னிடம்‌ பணி 
புரிபவர்களும்‌ நான்‌ நினைப்பதையே தாங்களும்‌ 
நினைத்துச்‌ செயல்களைச்‌ செய்து முடிப்பர்‌. என்‌ 
வேந்தன்‌ முறையல்லாதவற்றைச்‌ செய்யாமல்‌ 
நாட்டைக்‌ காப்பவனாக விளங்குகின்றான்‌. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 11 


11 


நான்‌ வாழும்‌ ஊரில்‌, மாட்சிமைக்குரிய 
நற்குணங்களும்‌ நல்லொழுக்கங்களும்‌ 
நிறைந்து ஐம்புலன்களையும்‌ வென்று, 
பணிவோடும்‌ சிறந்த கொள்கைகளோடும்‌ 
வாழும்‌ சான்றோர்கள்‌ பலர்‌ உள்ளனர்‌. 
ஆதலால்‌ எனக்கு நரை தோன்றவில்லை 
யானும்‌ முதுமையடையாதவனாய்‌ உள்ளேன்‌" 
என்று பிசிராந்தையார்‌ கூறுகின்றார்‌. 
கையறுநிலை 

தும்‌ மன்னன்‌ இறந்ததற்குக்‌ குடிமக்களும்‌ 
சான்றோரும்‌ வீரர்களும்‌ வருந்திப்‌ பாடுவது 
கையறுநிலை என்னும்‌ துறையாகும்‌. 
எந்த இழப்பையும்‌ எண்ணி வருந்துவது 
கையறுநிலைத்‌ துறைக்குரியது. 


இளையோர்‌ சூடார்‌ வளையோர்‌ கொய்யார்‌ 
நல்யாழ்‌ மருப்பின்‌ மெல்ல வாங்கிப்‌ 
பாணன்‌ சூடான்‌ பாடினி அணியாள்‌ 
ஆண்மை தோன்ற ஆடவர்க்‌ கடந்த 
வல்வேற்‌ சாத்தன்‌ மாய்ந்த பின்றை 
முல்லையும்‌ பூதீதியோ ஒல்லையூர்‌ நாட்டே 
- புறநானூறு 

ஆசிரியர்‌: குடவாயிற்‌ கீரத்தனார்‌ 

திணை: பொதுவியல்‌ 

துறை: கையறுநிலை 

பாடல்‌ பொருள்‌: ஒல்லையூர்‌ நாட்டை 
ஆண்ட அரசன்‌ பெருஞ்சாத்தன்‌. அவன்‌ இறந்த 
பின்னர்‌ அந்நாட்டில்‌ பூத்துக்கிடந்த முல்லைப்‌ 
பூவை யாருமே சூடவில்லையாம்‌. இளைய 
வீரர்‌ சூடவில்லை. வளையல்‌ அணிந்த மகளிர்‌ 
சூடுவதற்காகப்‌ பறிக்கவில்லை. பாணர்‌ தம்‌ 
வளைந்த யாழைப்பயன்படுத்திக்‌ கீழே இழுத்துப்‌ 
பறித்துத்‌ தலையில்‌ சூட்டிக்கொள்ளவில்லை. 
பாடினியும்‌ அணிந்துகொள்ளவில்லை. அப்படி 
இருக்கும்போது, முல்லைப்பூவே! ஒல்லையூர்‌ 
நாட்டில்‌ எதற்காகப்‌ பூக்கிறாய்‌? 
வணிகம்‌ 

சங்கத்தமிழ்க்‌ கவிதைகள்‌ பழந்தமிழர்தம்‌ 
வணிகச்சிறப்பைப்‌ பறைசாற்றி நிற்கின்றன. 
தமிழர்‌ கடல்கடந்து, அயல்நாடுகளிலும்‌ 
வணிகம்‌ செய்தனர்‌ என்ற செய்திகளைச்‌ 
சங்கப்பாடல்கள்வழி அறிகின்றோம்‌. 


04-04-2020 15034 | | 


பழந்தமிழர்‌ வணிகத்தை உள்நாட்டு 
வணிகம்‌, அயல்நாட்டு வணிகம்‌ என 
வகைப்படுத்தினர்‌. உள்நாட்டு வணிகம்‌ 
பெரும்பாலும்‌ நிலம்‌ சார்ந்த பொருள்களையும்‌ 
தொழில்களையும்‌ அடிப்படையாகக்‌ 
கொண்டிருந்தது. அயல்நாட்டு வணிகம்‌ 
இயற்கைப்‌ பொருள்கள்‌, கைவினைப்‌ 
பொருள்கள்‌ மற்றும்‌ பருத்தி, பட்டாலான 
ஆடைகளை அடிப்படையாகக்‌ கொண்டு 
நடைபெற்றது. பண்டங்களை மாற்றுதலும்‌ 
காசுகளைப்‌ பயன்படுத்துதலும்‌ வணிகத்தின்‌ 
அடிப்படையாக விளங்கின. அக்காலத்தில்‌ 
இருந்த அங்காடிகள்‌ நாளங்காடி, அல்லாங்காடி 
என வகைப்படுத்தப்பட்டிருந்தன. எவ்வகை 
வணிகமாயினும்‌ பழந்தமிழ்‌ வணிகர்கள்‌ 
நெறிபிறழாது, துலாக்கோல்போல்‌ நடுவுநிலை 
நின்று வணிகம்‌ செய்து வந்தனர்‌ என்பதைப்‌ 
பட்டினப்பாலை வழியே கடியலூர்‌ 
உருத்திரங்கண்ணனார்‌ உணர்த்தும்‌ விதத்தைக்‌ 
காணலாம்‌. 
நெடு நுகத்துப்‌ பகல்‌ போல 
நடுவு நின்ற நல்‌ நெஞ்சினோர்‌ 
வடு அஞ்சி வாய்‌ மொழிந்து 
துமவும்‌ பிறவும்‌ ஒப்ப நாடி 
கொள்வதூஉம்‌ மிகை கொளாது கொடுப்பதூஉம்‌ 
குறை கொடாது 
பல்‌ பண்டம்‌ பகர்ந்து வீசும்‌ 
தொல்‌ கொண்டி துவன்று இருக்கை... 
- பட்டினப்பாலை 


பாடல்‌ பொருள்‌: நீண்ட நுகத்தடியில்‌ 


தைத்த பகலாணி போல, நடுவுநிலையென்னும்‌ 


குணம்‌ நிலைபெற்ற நல்ல நெஞ்சினராய்‌ 
ஆர 3 = டை அணி 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 12 


12 


வணிகர்கள்‌ இருந்தனர்‌. தம்‌ குடிக்குப்‌ 
பழிச்சொல்‌ வருமென அஞ்சி, பொய்மை 
தவிர்த்து வாய்மையுடையோராய்‌ இருந்தனர்‌. 
கும்முடையவற்றையும்‌ பிறருடையவற்றையும்‌ 
ஒன்றாக எண்ணினர்‌. தாம்‌ கொள்வனவற்றை 
மிகையாகக்‌ கொள்ளாமல்‌, கொடுப்பனவற்றைக்‌ 
குறைவாகக்‌ கொடுக்காமல்‌, பல 
பண்டங்களையும்‌ விலைசொல்லிக்‌ கொடுக்கும்‌, 
பழந்தொழிலால்‌ வரும்‌ உணவினைக்‌ 
கொள்ளும்‌,நெருங்கின குடியிருப்புகள்‌ கொண்ட 
பட்டினமாக விளங்கியது காவிரிப்பூம்பட்டினம்‌. 
வேளாண்மை 

பழந்தமிழர்‌ இயற்கைச்சூழல்‌, பருவகாலம்‌ 


ஆகியவற்றிற்கு ஏற்ப நிலத்தை நன்கு உழவு 
செய்யும்‌ பாங்கு, விதைகளைத்‌ தேர்வு செய்வதில்‌ 


உள்ள அனுபவம்‌, பயிர்நுட்ப அறிவு, நீர்ப்பாசன 
நுட்பம்‌, வேளாண்மைக்‌ காவல்‌ பணி எனத்‌ 
திணைகளின்‌ அடிப்படையில்‌ வேளாண்மையை 
முறைப்படுத்தி அதன்‌ முழுப்‌ பயனையும்‌ 
தெரிந்து வைத்திருந்தனர்‌. சங்கப்பாடல்கள்வழி 
தமிழர்தம்‌ வேளாண்மை நுட்பத்தை அறிந்து 
இன்புறலாம்‌. 


குடிநிறை வல்சிச்‌ செஞ்சால்‌ உழவர்‌ 
நடைநவில்‌ பெரும்பகடு புதவில்‌ பூட்டி 
பிடிவாய்‌ அன்ன மடிவாய்‌ நாஞ்சில்‌ 
உடுப்பு முகமுழுக்‌ கொழு மூழ்க ஊன்றித்‌ 
தொடுப்பு எறிந்துஉழுத துளர்படு தடவை 
அரிபுகு பொழுதின்‌ இரியல்‌ போகி 
வண்ணக்‌ கடம்பின்‌ நறுமலர்‌ அன்ன 
வளர்‌இளம்‌ பிள்ளை தழீஇ குறுங்கால்‌ 
கறை அணற்‌ குறும்பூழ்‌ கட்சி சேக்கும்‌ 
வன்புலம்‌ இறந்த பின்றை 
- பெரும்பாணாற்றுப்படை 

பாடல்‌ பொருள்‌: செம்மையான உழவு 
செய்கின்ற மருதநில உழவர்களின்‌ வீட்டில்‌ 
உணவுப்பொருள்கள்‌ நிறைந்திருக்கும்‌. 
உழவில்‌ பழக்கிய எருதுகளை ஏரில்‌ பூட்டி 
யானையின்‌ வாயை ஒத்த கலப்பையின்‌ கொழு 
நிலத்தில்‌ அழுந்துமாறு பலமுறை உழுது 
பயிரிடுவர்‌. மீண்டும்‌ உழுது களையெடுத்த 
புன்செய்‌ நிலத்தில்‌ அறுவடை காலத்தின்‌ போது 


04-04-2020 15034 | | 


அவர்கள்‌ ஒலி எழுப்புவர்‌. அவ்வொலிக்கு 
அஞ்சி நடுங்கும்‌ வெண்மையான கடம்ப 
மலர்களை ஒத்த வளரும்‌ இளைய குஞ்சுகளைக்‌ 
கூட்டிக்‌ கொண்டு, சிறிய கால்களையும்‌, கரிய 
கழுத்துகளையும்‌ கொண்ட காடைப்பறவைகள்‌ 
பாதுகாப்பான இடம்நோக்கிச்‌ செல்லும்‌. 
இப்பாடல்‌ சங்கத்தமிழர்‌ வேளாண்நுட்பத்தை 
அறிந்திருந்ததைப்‌ பறைசாற்றுகிறது. 

வீரம்‌ 


சங்க காலத்தில்‌ வீரம்‌ முதன்மையாகப்‌ 
போற்றப்பெற்றது. ஆடவரும்‌, மகளிரும்‌ 


இயற்கையிலேயே மறப்பண்பு மிக்கவராய்‌ 
விளங்கியதால்‌ எண்ணற்ற போர்கள்‌ 
நடைபெற்றன. சமுதாயத்தைப்‌ பாதுகாக்கும்‌ 
பொறுப்பு அரசனுக்கு இருந்தது. தன்‌ 
நாட்டுமக்களின்‌ வாழ்க்கை வளமாக 
அமைவதற்குப்‌ பிறநாட்டுடன்‌ போர்‌ 


மேற்கொண்டான்‌. போரில்‌ புறமுதுகிடுதல்‌ 
பெரும்பழியாகக்‌ கருதப்பட்டது. போரில்‌ 
விழுப்புண்பட்டுஉயிர்விடுவதைப்பெருமையாகக்‌ 
கருதினர்‌. புறப்புண்‌ பெற்றவர்கள்‌ வடக்கிருந்து 
உயிர்நீத்தலைப்‌ புகழெனக்‌ கருதினர்‌. இவ்வாறு 
வடக்கிருந்து உயிர்‌ நீத்தலைச்‌ சிறந்த வீரமாக 
வெண்ணிக்குயத்தியார்‌ பாடுவது இங்கு 
நோக்கத்தக்கது. 

நளியிரு முந்நீர்‌ நாவாய்‌ ஓட்டி 

வளிதொழில்‌ ஆண்ட உரவோன்‌ மருக 

களிஇயல்‌ யானைக்‌ கரிகால்‌ வளவ 


சென்று அமர்க்கடந்த நின்‌ஆற்றல்‌ தோன்ற 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 13 


13 


வென்றோய்‌ நின்னினும்‌ நல்லன்‌ அன்றே 


கலிகொள்‌ யாணர்‌ வெண்ணிப்‌ பறந்தலை 
மிகப்‌ புகழ்‌ உலகம்‌ எய்திப்‌ 
புறப்புண்‌ நாணி வடக்கிருந்‌ தோனே. 


- புறநானூறு 
ஆசிரியர்‌: வெண்ணிக்குயத்தியார்‌ 


திணை: வாகை. 
துறை: அரசவாகை. 


பாடல்‌ பொருள்‌: களிநடை போடும்‌ 
யானைமேல்‌ தோன்றும்‌ கரிகால்‌ வளவ! 
கடலில்‌ நாவாய்‌ ஓட்டிக்‌ காற்றையே ஆண்ட 
வலிமையாளர்‌ வழி வந்தவன்‌ நீ. போரில்‌ 
வென்றாய்‌, அதனால்‌ நீ நல்லவன்‌. எனினும்‌ 
வெண்ணிப்பறந்தலைப்‌ போரில்‌ உன்‌ 
வலிமைமிக்கத்‌ தாக்குதலால்‌ புறப்புண்பட்டு 
அதற்காக நாணி அப்போர்க்‌ களத்திலேயே 
வடக்கிருந்து உயிர்‌ துறந்த பெருஞ்சேரலாதன்‌ 
உன்னைக்காட்டிலும்‌ நல்லவன்‌ அல்லனோ? 

சங்க இலக்கியப்‌ பாடல்கள்‌ தம்‌ 
பாடுபொருள்களாலும்‌, திணை, துறை, மரபு 
முதலியவற்றாலும்‌ சிறப்புற்று விளங்குகின்றன. 
ஜந்திணையொழுக்கம்‌,இயற்கையைப்போற்றும்‌ 
பாங்கு, மனிதநெறி கூறும்‌ பான்மை போன்றன 
தமிழிலக்கியங்களில்‌ விரவியுள்ளன. உவமை, 
உருவகம்‌, உள்ளுறை, இறைச்சி உள்ளிட்ட 
உத்திகளைச்‌ சங்கப்புலவர்கள்‌ கையாண்டுள்ள 
விதமும்‌ போற்றத்தக்கது. நம்மொழியின்கண்‌ 
அமைந்த செவ்வியல்‌ கவிதைகளை ஆழ, 
அகலக்கற்று இன்புறுவோம்‌. 


04-04-2020 150349 | | 


அறவியல்‌ இலக்கியங்கள்‌ 


மனிதன்தனக்கெனவரையறுத்துக்கொண்ட 
ஒழுக்கமுறைகளின்‌ தொகுதியே அறம்‌. 
உலகிற்கு அறம்‌ கூறும்‌ நோக்கோடு எழுந்த 


இலக்கியங்களை அறவிலக்கியங்கள்‌ என்றும்‌ 
அறங்கூர்‌ கவிதைகளை அறக்கவிதைகள்‌ 
என்றும்‌ குறிப்பிடுவர்‌. 

'அறம்‌' என்ற சொல்லை அறு4அம்‌ 
எனப்பிரித்துத்‌ தீமையை அறுப்பது, நீக்குவது 
என்றும்‌ அறுதி செய்வது, கடமைகளை 
வரையறுப்பது என்றும்‌ பொருள்‌ கொள்வர்‌. 


பொதுவாகச்‌ சான்றோர்‌ விலக்கியன 
ஓழித்தலும்‌: விதித்தன செய்தலும்‌ அறம்‌ 
எனப்பெறும்‌. 


அறநூல்களைச்‌ சிறந்த இலக்கியங்களின்‌ 
வரிசையில்‌ வைத்துப்‌ பாராட்டுவது தமிழின்‌ 
மரபு. கி.பி.3-ஆம்‌ நூற்றாண்டு முதல்‌ 
கி.பி. 6-ஆம்‌ நூற்றாண்டு வரை அறம்‌ 
வலியுறுத்தும்‌ நீதிநூல்கள்‌ தமிழில்‌ பலவிதமான 
வடிவங்களிலும்‌ வெளிப்பாட்டு முறைகளிலும்‌ 
எழுதப்பெற்றுள்ளன. காதலும்‌ வீரமும்‌ சங்க 
காலத்தில்‌ போற்றப்பட்டதைப்போலவே அறமும்‌ 
நீதியும்‌ சங்கம்‌ மருவிய காலத்தில்‌ பெரிதும்‌ 
போற்றப்பட்டன. 

சங்கம்‌ மருவிய காலத்தில்‌ இயற்றப்பட்ட 
பதினெட்டு நூல்கள்‌ பதினெண்‌ கீழ்க்கணக்கு 
நூல்கள்‌ என வழங்கப்படுகின்றன. 
நாலடி நான்மணி நானாற்ப தைந்திணைமுப்‌ 
பால்கடுகம்‌ கோவை பழமொழி - மாமூலம்‌ 
இன்னிலைய காஞ்சியோ டேலாதி என்பவே 
கைந்நிலைய வாம்‌ கீழ்க்கணக்கு 
என்னும்‌ பழம்பாடல்‌ இப்பதினெட்டு நூல்களின்‌ 
பெயர்களைப்‌ பட்டியலிடுகிறது. இந்நூல்களை 
அறம்‌, அகம்‌, புறம்‌ என வகைப்படுத்துவர்‌ . அறம்‌ 
பதினொன்று, அகம்‌ ஆறு, புறம்‌ ஒன்று எனத்‌ 
தொகுக்கப்பட்டுள்ளன. இவற்றுள்‌ அறம்‌ பற்றிய 
நூல்கள்‌ மிகுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 14 


14 


தமிழ்‌ இலக்கியங்கள்‌ முழுவதுமே அற 
இலக்கியங்கள்‌ எனலாம்‌. சங்க இலக்கியம்‌, 
காப்பியங்கள்‌, அறநூல்கள்‌, சிற்றிலக்கியங்கள்‌, 
புராணங்கள்‌ என்றெல்லாம்‌ பல பிரிவுகள்‌ 
இருப்பினும்‌, அவற்றின்‌ பாடுபொருளின்‌ மையம்‌ 
ஏதோ ஓர்‌ அறமாகவே இருக்கிறது. தமிழ்‌ 
அறநூல்கள்‌ அதன்‌ இலக்கியச்சுவைக்காகவும்‌ 
போற்றப்படுகின்றன. பிற இலக்கியங்களின்கண்‌ 
அமைந்த இலக்கியச்சுவை, சொல்லழகு, 
இசைக்கட்டு, பாவமைப்பு போன்றன தமிழ்‌ 
அறவிலக்கியங்களிலும்‌ மிளிரக்காணலாம்‌. 
அறவியல்‌ கவிதைகள்‌, எக்காலத்திற்கும்‌ ஏற்ற 
அறக்கருத்துகளைக்‌ கொண்டிலங்குவதை, 
அக்கவிதைகளைக்‌ கற்பதன்‌ மூலம்‌ அறியலாம்‌. 


பதினெண்கீழ்க்கணக்கு நூல்களில்‌ 
அமைந்த அறநூல்கள்‌, பிற்காலத்தில்‌ தோன்றிய 
அறநூல்கள்‌ எனத்‌ தமிழின்கண்‌ அமைந்த 
அறநூல்களை இருபிரிவாகப்‌ பிரிக்கலாம்‌. 


[a - அறிவோம்‌ தெளிவோம்‌ 


பதினெண்கீழ்க்கணக்கு நூல்களுள்‌ புறப்பொருள்‌ 
சார்ந்த ஒரே நூல்‌ களவழி நாற்பது. களத்தை 
ஏர்க்களம்‌, போர்க்களம்‌ என்று இருவகைப்படுத்துவர்‌. 
நெல்‌ முதலானவற்றை அடித்துத்‌ தூற்றும்‌ 
களத்தைப்‌ பாடுவது ஏர்க்களம்‌. பகைவரை 


அழிக்கும்‌ போர்க்களத்தைப்‌ பாடுவது போர்க்களம்‌. 
போர்க்களத்தைப்‌ பாடும்‌ நூலே களவழி நாற்பது. 


கழுமலத்தில்‌ நடைபெற்ற போரில்‌ சோழன்‌ 
கோச்செங்கணான்‌, சேரன்‌ கணைக்கால்‌ 
இரும்பொறையை வென்று சிறையிலிட்டதால்‌, 
அவனை மீட்க பொய்கையார்‌ பாடியதே இந்நூல்‌. 


யானைப்‌ போர்‌ பற்றிக்‌ குறிப்பிடப்படுவதால்‌ பரணி 
என்ற சிற்றிலக்கிய வகை தோற்றம்‌ பெறுவதற்கு 
இந்நூலே காரணம்‌ என்பர்‌. இதிலுள்ள ஒவ்வொரு 
பாடலின்‌ இறுதி சொல்லும்‌ 'அட்டக்களத்து' என்று 
முடிவது இதன்‌ சிறப்பு. 


04-04-2020 150349 | | 


பதினெண்கீழ்க்கணக்கில்‌ உள்ள அறநூல்கள்‌ 


க்‌ ர்‌ 


வலை ணை | எ | எ 


பதினெண்‌ கீழ்க்கணக்கு நூல்களுள்‌ 
இடம்பெற்றுள்ள அறநூல்கள்‌ ஒவ்வொன்றும்‌ 
ஒவ்வொரு தன்மையென. மணிமுடியாக 
விளங்கும்‌ திருக்குறள்‌ உலகம்‌ போற்றும்‌ 
பொதுமறை. இஃது அறம்‌, பொருள்‌, 
இன்பம்‌ என்னும்‌ முப்பொருண்மைகளை 
உடையது. விவிலியத்திற்கு அடுத்தபடியாக 
உலகின்‌ பெரும்பான்மையான மொழிகளில்‌ 
மொழிபெயர்க்கப்பட்ட பெருமையுடையது. 
இந்நூலை இயற்றிய திருவள்ளுவரின்‌ 
முழு வரலாறு கிடைக்கவில்லை. எனினும்‌ 
இவர்‌ பிறந்த ஆண்டு கி.மு.31 எனக்‌ 
கொண்டு திருவள்ளுவர்‌ ஆண்டு (தி.பி.) 
கணக்கிடப்படுகின்றது. 


கூடாவொழுக்கம்‌ 


வஞ்சமனம்‌ கொண்டு உலகத்தாரை 
ஏமாற்றி வாழ்வு நடத்துவது பொய்‌ஒழுக்கமாம்‌. 
இதைக்‌ கூடாவொழுக்கம்‌ என வள்ளுவர்‌ 
குறிக்கிறார்‌. ஒழுக்கமுடைமை என்ற 
அதிகாரம்‌ வகுத்து மாந்தர்‌ ஒழுகுமுறைகளை 
முன்பு அறிவுறுத்திய வள்ளுவர்‌ இங்குக்‌ 
கூடாவொழுக்கம்‌ எனத்‌ தனியே பேசுகிறார்‌. 


1. வஞ்ச மனத்தான்‌ படிற்றொழுக்கம்‌ பூதங்கள்‌ 
ஐந்தும்‌ அகத்தே நகும்‌. 

2. வானுயர்‌ தோற்றம்‌ எவன்செய்யும்‌ தன்னெஞ்சம்‌ 
தான்‌ அறி குற்றப்‌ படின்‌. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 15 


3. வலியில்‌ நிலைமையான்‌ வல்லுருவம்‌ பெற்றம்‌ 
புலியின்தோல்‌ போர்த்துமேய்ந்‌ தற்று. 

4. தவமறைந்து அல்லவை செய்தல்‌ புதல்மறைந்து 
வேட்டுவன்‌ புள்சிமிழ்த்‌ தற்று. 

5. புற்றற்றேம்‌ என்பார்‌ படிற்றொழுக்கம்‌ எற்றெற்றென்று 
ஏதம்‌ பலனுந்‌ தரும்‌. 

6. நெஞ்சின்‌ துறவார்‌ துறந்தார்போல்‌ வஞ்சித்து 
வாழ்வாரின்‌ வன்கணார்‌ இல்‌. 

7. புறங்குன்றிக்‌ கண்டனைய ரேனும்‌ அகங்குன்றி 
மூக்கிற்‌ கரியார்‌ உடைத்து. 

8. மனத்தது மாசாக மாண்டார்‌ நீராடி 
மறைந்தொழுகு மாந்தர்‌ பலர்‌. 

9. கணைகொடிது யாழ்கோடு செவ்விதுஆங்‌ கன்ன 
வினைபடு பாலால்‌ கொளல்‌. 

10. மழித்தலும்‌ நீட்டலும்‌ வேண்டா உலகம்‌ 
பழித்தது ஒழித்து விடின்‌. 


- அதிகாரம்‌ 28 


04-04-2020 150349 | | 


இவ்வதிகாரம்‌ பொதுவாகப்‌ பிறரை 
ஏமாற்றி வாழும்‌ அனைவரையும்‌ பற்றியது 
என்றாலும்‌ போலித்துறவியரை மனத்தில்‌ 
கொண்டே வரையப்பட்டவை என்பதை எளிகில்‌ 
உணரமுடிகிறது. 


இருநானூறு 

திருக்குறளுக்கு அடுத்த நிலையில்‌ 
வைத்து எண்ணத்தக்கது நாலடியார்‌ ஆகும்‌. 
நாலடி, நாலடி நானூறு, வேளாண்வேதம்‌ 
என்று வெவ்வேறு பெயர்களாலும்‌ இந்நூல்‌ 
சுட்டப்படுகின்றது. சமணமுனிவர்களால்‌ 
பாடப்பட்ட 400 வெண்பாக்களின்‌ தொகுப்பே 
இந்நால்‌. இதனைத்‌ தொகுத்தவர்‌ பதுமனார்‌. 
இந்நூலைப்‌ போன்றே 400 வெண்பாக்களால்‌ 
ஆனது பழமொழி நானூறு. ஒவ்வொரு 
பாடலின்‌ இறுதியிலும்‌ ஒரு பழமொழி 
அமையப்‌ பாடப்பட்டிருப்பதால்‌ இந்நூல்‌ 
இப்பெயர்‌ பெற்றது. இந்நூலை இயற்றியவர்‌ 
முன்றுறையரையனார்‌. 


வாழ்க்கையின்‌ எல்லா இன்னல்களுக்கும்‌ 
காரணமான அறியாமையாகிய மயக்கத்தைத்‌ 
தீர்ப்பது கல்வி. இக்கருத்தை விளக்கும்‌ 
நாலடியார்‌ பாடல்‌ நோக்கத்தக்கது. 
இம்மை பயக்குமால்‌ ஈயக்‌ குறைவின்றால்‌ 
தம்மை விளக்குமால்‌ தாமுளராக்‌ கேடின்றால்‌ 
எம்மை உலகத்தும்‌ யாம்காணேம்‌ கல்விபோல்‌ 
மம்மர்‌ அறுக்கும்‌ மருந்து. 
- நாலடியார்‌ 
கல்வியின்‌ சிறப்பை விளக்குவதாக 
அமைந்த இச்செய்யுளில்‌ உவமையோ பிற 
இலக்கியச்‌ சிறப்புகளோ அமையாவிட்டாலும்‌, 
கூறுவதைச்‌ செறிவாக, சிறப்பாகச்‌ சொல்லும்‌ 
கன்மை அமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. 
தனக்கு உதவி செய்தவர்களுக்குத்‌ தீங்கு 
செய்வது தனக்கே தீங்கு செய்துகொள்வதற்கு 
ஒப்பாகும்‌ என்ற கருத்தை பழமொழி நானூற்றுப்‌ 
பாடலொன்று கூறுகிறது. 
நாடி நமரென்று நன்கு புரந்தாரைக்‌ 
கேடு பிறரோடு சூழ்தல்‌ கிளர்மணி 
நீடுகல்‌ வெற்ப நினைப்பின்றித்‌ தாமிருந்த 
கோடு குறைத்து விடல்‌. 
- பழமாழி நானூறு 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 16 


16 


தமக்கு உதவியவர்களுக்கு அவரின்‌ 
பகைவரோடு சேர்ந்து தீங்கிழைப்பது, ஒருவன்‌ 
உணர்வின்றித்‌ தான்‌ தங்கியிருந்த கிளையின்‌ 
அடியை வெட்டி வீழ்த்தி உயிர்விடுதலைப்‌ 
போன்றதாகும்‌. 


மும்மருந்து 

பதினெண்‌ கீழ்க்கணக்கு நூல்களுள்‌ 
மருந்துப்‌ பெயர்கள்‌ கொண்ட அறநூல்கள்‌ 
மூன்று. அதில்‌ முதலாவதாக அமைந்த நூல்‌ 
திரிகடுகம்‌. சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 
மூன்றும்‌ கலந்த மருந்து உடல்நோயைத்‌ தீர்ப்பது 
போல, இந்நூலின்‌ ஒவ்வொரு செய்யுளிலும்‌ 
உள்ள மூன்று கருத்துகள்‌ உள்ளத்து நோயைத்‌ 
தீர்ப்பதால்‌ இந்நூல்‌ திரிகடுகம்‌ எனப்‌ பெயர்‌ 
பெற்றது. 100 வெண்பாக்களைக்‌ கொண்ட 
இந்நூலின்‌ ஆசிரியர்‌ நல்லாதனார்‌. 


இரண்டாவதாக அமைந்த நூல்‌ 
சிறுபஞ்சமூலம்‌. கண்டங்கத்திரி, 
சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, 
நெருஞ்சி ஆகிய ஐந்தின்‌ வேர்கள்‌ கலந்த மருந்து 
உடலை வவலுப்படுத்துவதுபோல, இந்நூலின்‌ 
ஓவ்வொரு செய்யுளிலும்‌ அமைந்த ஐந்து 
கருத்துகள்‌ வாழ்வுக்கு வலிமை சேர்ப்பதால்‌ 
இந்நூல்‌ சிறுபஞ்சமூலம்‌ எனப்‌ பெயர்‌ பெற்றது. 
102 வெண்பாக்களைக்‌ கொண்ட இந்நூலின்‌ 
அசிரியர்‌ காரியாசான்‌. 


மூன்றாவதாக அமைந்தது ஏலாதி. ஏலம்‌, 
இலவங்கப்பட்டை, நாககேசரம்‌, மிளகு, திப்பிலி, 


04-04-2020 150349 | | 


திரிகடுகம்‌ 
சுக்கு 
மிளகு 
திப்பிலி 
மருந்துப்‌ 
பொருள்கள்‌ 
எலம்‌ 
[4] சி 
ட்‌ வல்‌ இலவங்கம்‌ 
கண்டங்கத்திரி ள்‌ 
ச்‌ ன நாககேசுரம்‌ 
ட திப்பிலி 
சிறுமல்லி > 
பெருமல்லி ரத 
௫ மிளகு 
சிறுபஞ்சமூலம்‌ எலாதி 


சுக்கு ஆகிய ஆறும்‌ கலந்த மருந்து உடலுக்குறுதி 
சேர்ப்பதுபோல,செய்யுள்தோறும்‌ உள்ளத்திற்கு 
உறுதி சேர்க்கும்‌ ஆறு கருத்துகளைக்‌ 
கொண்டதால்‌ இந்நூல்‌ ஏலாதி எனப்பெயர்‌ 


பெற்றது. 80 வெண்பாக்களைக்‌ கொண்ட 
இந்நூலை இயற்றியவர்‌ கணிமேதாவியார்‌. 


மக்களைக்‌ காப்பது அரசனின்‌ கடமை. 
மன்னன்‌ எவ்வழியோ மக்கள்‌ அவ்வழி 
என்பது ஆன்றோர்‌ வாக்கு. சிறுபஞ்சமூலம்‌ 
அரசனின்‌ இயல்புகளை விவரிக்கும்‌ விதம்‌ 
இங்கு நோக்கத்தக்கது. 
பொருள்போக மஞ்சாமை பொன்றுங்காற்‌ போர்த்த 
அருள்போகா வாரறமென்‌ றைந்தும்‌ இருள்தீரக்‌ 
கூறப்படும்‌ குணத்தான்‌ கூர்வேல்வல்‌ வேந்தனால்‌ 
கேறப்படும்‌ குணத்தி னான்‌ 

- சிறுபஞ்சமூலம்‌ 

பொருள்‌, இன்பம்‌, இடுக்கண்‌ வந்த 
காலத்து அஞ்சாமை, பிறிதோர்‌ உயிரின்‌ 
துன்பங்கண்டு இரங்குதல்‌, நிலையான 
அறம்‌ ஆகிய ஐந்தும்‌ உடையவன்‌ நல்ல 
அரசனாகச்‌ செயலாற்றுவதற்குரிய 
குகுதியுடையவனாகிறான்‌. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 17 


17 


நானாற்பது 

நானாற்பது என்று அழைக்கப்படும்‌ 
நான்கு நூல்களாவன இன்னா நாற்பது, 
இனியவை நாற்பது, கார்‌ நாற்பது, களவழி 
நாற்பது. இவற்றுள்‌ முறையே முதலிரண்டும்‌ 
அறநூல்கள்‌. கார்‌ நாற்பது அகநூல்‌. களவழி 
நாற்பது புறநூல்‌. 


இன்னது துன்பம்‌ தரும்‌ என்று கூறும்‌ 40 
வெண்பாக்களால்‌ ஆன நூல்‌ இன்னா நாற்பது. 
இந்நூலின்‌ ஆசிரியர்‌ கபிலர்‌. இன்னதுஇன்னது 
இன்பம்‌ பயக்கும்‌ என 40 வெண்பாக்களைக்‌ 
கொண்டு பூதஞ்சேந்தனாரால்‌ பாடப்பட்ட நூல்‌ 
இனியவை நாற்பது. 


வாழ்விற்கு இன்பம்‌ பயப்பன இவைஇவை 
என இனியவை தாற்பது பட்டியலிடுகிறது. 
இன்னது செய்யாதே என்பதை விட இசைச்செய்‌ 
என நெறிப்படுத்தும்‌ பாங்கு இந்நூலின்‌ சிறப்பு. 
கற்றார்முன்‌ கல்வி உரைத்தல்‌ மிகஇனிதே 
மிக்காரைச்‌ சேர்தல்‌ மிகமாண முன்இனிதே 
எள்துணை யானும்‌ இரவாது தான்‌ஈதல்‌ 
எத்துணையும்‌ ஆற்ற இனிது. 

- இனியவை நூற்பது 

கற்றறிந்தவர்‌ முன்‌ தான்‌ கற்ற கல்வியைச்‌ 
சொல்வது மிக இனியது. அறிவால்‌ மேம்பட்ட 
கல்வியாளரைச்‌ சேர்ந்து பொருந்தியிருப்பது 
மிகப்‌ பெருமையுடன்‌ முற்றிலும்‌ இனியது. 
எள்ளளவாவது, தான்‌ பிறரிடம்‌ இரவாமல்‌ 
தன்‌ பொருளைப்‌ பிறர்க்குத்‌ கொடுத்து உதவுவது 
எல்லா விதத்திலும்‌ மிக இனியது. 


மணிமொழிக்கோவை 


பதினெண்‌ கீழ்க்கணக்கு நூல்களான 
நான்மணிக்கடிகை, முதுமொழிக்காஞ்சி, 
ஆசாரக்கோவை ஆகிய மூன்றையும்‌ 
மணிமொழிக்கோவை என்பர்‌. நான்கு மணிகள்‌ 
பதிக்கப்பெற்ற கடிகை என்னும்‌ அணிகலன்‌ 
போல ஒவ்வொரு செய்யுளிலும்‌ நான்கு அரிய 
கருத்துகளைக்‌ கொண்டுள்ளதால்‌ இந்நூல்‌ 
நான்மணிக்கடிகை எனப்‌ பெயர்‌ பெற்றது. 
இந்நூல்‌ 104 வெண்பாக்களைக்‌ கொண்டு 
விளம்பிநாகனாரால்‌ இயற்றப்பெற்றது. 


04-04-2020 150349 | | 


பல மணிகளைக்‌ கோவையாகக்‌ கொண்டு 
அமைவது மகளிர்‌ அணியும்‌ காஞ்சி என்னும்‌ 
அணிகலன்‌. அதுபோல பல முதுமொழிகளைக்‌ 
கோவையாகக்‌ கொண்ட 100 வெண்பாக்களை 
உடைய நூல்‌ முதுமொழிக்காஞ்சி. இதன்‌ 
ஆசிரியர்‌ புலத்துறை முற்றிய கூடலூர்கிழார்‌. 

ஆசாரமாகிய ஒழுக்க விதிகளைக்‌ 
கோவையாகக்‌ கொண்டு 100 வெண்பாக்களால்‌ 
அன நூல்‌ ஆசாரக்கோவை. இதன்‌ ஆசிரியர்‌ 
பெருவாயின்‌ முள்ளியார்‌. 

நிலையாமை என்னும்‌ கருத்தை 
அறவிலக்கியங்களும்‌ குறிப்பிடுகின்றன. 
நிலையில்லாப்‌ பொருளைத்‌ தேடியலையும்‌ 
மனித வாழ்வைப்‌ பொருளற்றது என்கிறது 
நான்மணிக்கடிகை. 
கள்வம்‌ என்பார்க்கும்‌ துயில்‌இல்லை காதலி மாட்டு 
உள்ளம்‌ வைப்பார்க்கும்‌ துயில்‌இல்லை ஒண்பொருள்‌ 
செய்வம்‌ என்பார்க்கும்‌ துயில்‌இல்லை அப்பொருள்‌ 
தாப்பார்க்கும்‌ இல்லை துயில்‌ 

- நான்மணிக்கடிகை 

கள்வர்களுக்கும்‌ தூக்கம்‌ இல்லை. 
தலைவியை விரும்பும்‌ தலைமகனுக்கும்‌ 
தூக்கம்‌ இல்லை. செல்வத்தை ஈட்டுபவனுக்கும்‌ 
தூக்கம்‌ இல்லை. அச்செல்வத்தைத்‌ திருடு 
போகாது காப்பவனுக்கும்‌ தூக்கம்‌ இல்லை. 
எனவே நிலையில்லாப்‌ பொருள்களின்கண்‌ 
நாட்டம்‌ கொள்ளாமல்‌ மெய்ப்பொருளைத்‌ 
தேடியடைவதே மனிதவாழ்வின்‌ நோக்கமாகும்‌. 


அறவிலக்கியங்கள்‌ பொதுவாகத்‌ தனிமனித 
ஒழுக்கங்களை வலியுறுத்தி அமைகின்றன. 
அவ்வாறமைந்த ஆசாரக்கோவைப்‌ 
பாடலொன்று இங்கு நோக்கத்தக்கது. 
வைகறை யாமம்‌ துயிலெழுந்து தான்செய்யும்‌ 
நல்லறமு மொண்பொருளுஞ்‌ சிந்தித்து வாய்வதின்‌ 
தந்தையும்‌ தாயுந்‌ தொழுதெழுக என்பதே 
முந்தையோர்‌ கண்ட முறை. 
- ஆசாரக்‌ கோவை 
அதிகாலையில்‌ துயிலெழுந்து, தான்‌ 
அன்று செய்யும்‌ நல்லறத்தையும்‌ செயலையும்‌ 
ஆராய்ந்து சிந்தித்து, பின்னர்த்‌ தந்தையையும்‌ 
தாயையும்‌ தொழுது அச்செயலைச்‌ செய்யத்‌ 
தொடங்குக என்று சொல்லப்படும்‌ ஒழுக்கம்‌, 
அறிவுடைய சான்றோர்‌ சொல்லிய முறையாம்‌. 
பிற்கால நீதிநூல்கள்‌ 
பதினெண்கீழ்க்கணக்கு நூல்களுக்குப்‌ 
பின்‌ தோன்றிய அறநூல்கள்‌ தனிமனித 
அறத்தையும்‌, சமூக அறத்தையும்‌ பேசின. 
முற்கால நீதிநூல்கள்‌ கூறும்‌ அறக்கருத்துகளின்‌ 
தொகுப்பாகப்‌ பிற்கால நீதிநூல்கள்‌ 
அமைந்துள்ளன. மக்கள்‌ நல்வாழ்வுக்கேற்ற 
நூற்றுக்கும்‌ மேற்பட்ட அறங்களை வகுத்தும்‌ 
தொகுத்தும்‌ எளிய மொழிநடையில்‌ 
வழங்குகின்றன. 


இருப்பு, அறிவு, விழுமியம்‌, காரணம்‌, 
மனம்‌, மொழி தொடர்பான சிக்கல்களைப்‌ 


வியர்‌ [| ஸ்வம்‌ ] ஆசிரியர்‌ 


RT ES 7 EC 
[வைகி | ௭ ]பதியஆத்திகவ. [சாதியார்‌ 


18 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 18 ஓ 04-04-2020 15:03:49 | | 


பற்றி ஆராய்வதே மெய்யியல்‌. மெய்யியல்‌ 
குறித்த ஆழமானதொரு பார்வையினை 
அறநிலைக்கவிதைகள்‌ வெளிப்படுத்தி 
நிற்கின்றன. 
ஆண்டாண்டு தோறும்‌ அழுது புரண்டாலும்‌ 
மாண்டார்‌ வருவரோ மாநிலத்தீர்‌ - வேண்டா! 
நமக்கும்‌ அதுவழியே! நாம்போம்‌ அளவும்‌ 
எமக்கென்‌? என்‌(று) இட்டு உண்டு இரும்‌ 
- நல்வழி 

பல ஆண்டுகள்‌ அழுதாலும்‌ இறந்தவர்‌ 
திரும்ப இந்தப்‌ பூமிக்கு வருவதில்லை, பல 
முயற்சி செய்தாலும்‌ இறப்பைத்‌ தள்ளிப்‌ 
போடலாமே தவிர தவிர்க்க முடியாது. இறப்பு 
உறுதியாக இறுதியில்‌ வரும்‌. ஆதலால்‌, 
தமக்கெனச்‌ சேர்த்து வைக்காமல்‌ முடிந்தவரை 
பிறருக்குக்‌ கொடுத்து வாழ வேண்டும்‌ . 


பதினைந்தாம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்த 
கபிலர்‌ என்னும்‌ புலவரால்‌ இயற்றப்பட்ட 
நூல்‌ கபிலர்‌ அகவல்‌. இந்நூல்‌ கூறும்‌ நீதி 
எக்காலத்திற்கும்‌ பொருத்தமுடையதாக 
உள்ளது. 


ஒன்றே செய்யவும்‌ வேண்டும்‌ ஒன்றும்‌ 
நன்றே செய்யவும்‌ வேண்டும்‌ நன்றும்‌ 
இன்றே செய்யவும்‌ வேண்டும்‌ இன்றும்‌ 
இன்னே செய்யவும்‌ வேண்டும்‌ 
- கபிலர்‌ அகவல்‌ 

நாம்‌ செய்யும்‌ செயல்‌ நல்லதாக இருக்க 
வேண்டும்‌. அச்செயலை அன்றே அப்பொழுதே 
செய்து முடிக்க வேண்டும்‌. 


பிற்கால அறநூல்கள்‌ பெரும்பாலும்‌ 
சுருங்கச்சொல்லி விளங்கவைப்பவை. 
அவ்வகையில்‌ ஓரடிப்‌ பாக்கள்‌ என்னும்‌ 
வகையிலமைமந்த அறவிலக்கியங்கள்‌ 
பல தோன்றின. சிறுவர்களுக்கு நீதி 
களைப்‌ பயிற்றுவிக்க இவை பெரிதும்‌ 
பயன்படுத்தப்படுகின்றன. 


அதிவீரராமபாண்டியர்‌ இயற்றிய 
நறுந்தொகை, அறக்கருத்துகளை 
எடுத்துரைக்கும்‌ ஓரடிப்‌ பாக்களால்‌ ஆன நூல்‌. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 19 


19 


எழுத்தறி வித்தவ னிறைவ னாகும்‌ 
கல்விக்‌ கழகு கசடற மொழிதல்‌ 
நாளுங்‌ கிழமையும்‌ நலிந்தோர்க்‌ கில்லை 
கேளுங்‌ கிளையுங்‌ கெட்டோர்க்‌ கில்லை 

- நறுந்தொகை 
போன்ற ஓரடிப்‌ பாக்கள்‌ வடிவ எளிமையும்‌ 
பொருளினிமையும்‌ கொண்டு விளங்குவதை 
அறியலாம்‌. 


ஓழுக்கமுடையவர்களின்‌ உயர்வும்‌ 
ஒழுக்கத்துடன்‌ வாழாதோர்‌ எய்தும்‌ 
இழிவும்‌ விவேகசிந்தாமணியில்‌ நயம்படக்‌ 
கூறப்பட்டுள்ளது. 


ஆசாரஞ்‌ செய்வா ராகி லறிவோடு புகழு முண்டாம்‌ 

ஆசாரம்‌ நன்மை யானா லவனியிற்‌ றேவ ராவார்‌ 
ஆசாரஞ்‌ செய்யா ராகி லறிலவாடு புகழு மற்றுப்‌ 
பேசார்போற்‌ பேச்சு மாகிப்‌ பிணியொடு நரகில்‌ 

வீழ்வார்‌ 

- விவேகசிந்தாமணி 

ஒழுக்கத்துடன்‌ வாழ்பவர்‌ அறிவும்‌ 

புகழும்‌ பெறுவர்‌. தாம்‌ செய்யும்‌ நன்மைகளால்‌ 

தேவருக்கு ஒப்பாகக்‌ கருதப்படுவர்‌. 

ஒழுக்கமில்லாதவர்‌ நரகத்தை அடைவர்‌ 

என்பதை இப்பாடல்வழி அறியலாம்‌. 


இளம்வயதே கற்பதற்கு ஏற்ற வயது 
என்பதைக்‌ கூற விழைந்த வேதநாயகர்‌, 


வளையிள மரந்தனை நிமிர்த்தல்‌ வாய்க்கும்பொன்‌ 
இளகிய பொழுதணி யியற்றிய லாகுதல்‌ 
வளமுறு கேள்விநூன்‌ மாண்பு நற்குணம்‌ 
இளமையி லன்றிமூப்‌ பெய்தின்‌ எய்துமோ 
- நீதிநூல்‌ 

என்ற நீதிநூலின்‌ பாடல்வழி மரத்தின்‌ 
வளைவை இளமையில்‌ நிமிர்த்தலும்‌ பொன்‌ 
இளகியிருக்கும்போதே நகை செய்தலும்‌ 
போல, இளவயதில்தான்‌ நூற்கல்வியையும்‌ 
மாண்பையும்‌ நற்குணங்களையும்‌ பயிற்றுவிக்க 
முடியும்‌ என்கிறார்‌. 

பதினெண்கீழ்க்கணக்கு நூல்களில்‌ 
அமைந்த அறநூல்கள்‌ கூறும்‌ 
அறக்கருத்துகளின்‌ தொகுப்பாகவே பிற்கால 


அறநூல்கள்‌ அமைந்திருந்ததை அந்நூல்களில்‌ 
அமைந்த பாடல்கள்‌ உணர்த்தி நிற்கின்றன. 


04-04-2020 150349 | | 


காப்பியங்கள்‌ 


கி.பி.12ஆம்‌ நூற்றாண்டில்‌ தோன்றிய 
'தண்டியலங்காரம்‌' காப்பியத்திற்கு இலக்கணம்‌ 
வகுத்துள்ளது. 'பெருங்காப்பிய நிலை 
பேசுங்காலை' எனத்‌ தொடங்கும்‌ நூற்பா 
காப்பிய இலக்கணக்கைக்‌ கூறுகிறது. 


பெருங்காப்பிய நிலை பேசுங்காலை 

வாழ்த்து வணக்கம்‌ வருபொருள்‌ இவற்றில்‌ ஒன்று 

ஏற்புடைத்தாகி முன்வர இயன்று 

நாற்பொருள்‌ பயக்கும்‌ நடைநெறிச்‌ தாகித்‌ 

தன்னிகர்‌ இல்லாத்‌ தலைவனை உடைத்தாய்‌ 

மலை கடல்‌ நாடு வளநகர்‌ பருவம்‌ 

இருசுடர்த்‌ தோற்றமென்‌ றினையன புனைந்து 

நன்மணம்‌ புணர்தல்‌ பொன்முடி கவித்தல்‌ .... 
இதன்படி பெருங்காப்பியத்தில்‌ 

இயற்கையை வாழ்த்துதல்‌, தெய்வத்தினை 


வணங்குதல்‌, உரைக்கும்‌ பொருள்‌ உணர்த்தல்‌ 
என்னும்‌ மூன்றினுள்‌ ஒன்று முதலில்‌ 
வரவேண்டும்‌. அறம்‌, பொருள்‌, இன்பம்‌, 
வீடு என்னும்‌ நான்கு பொருள்களைப்‌ 
பெருங்காப்பியம்‌ வலியுறுத்திப்‌ பாட 
வேண்டும்‌. இந்நான்கினுள்‌ ஒன்றோ, பலவோ 
குறைந்து வருவதைத்‌ தண்டியாசிரியர்‌ 
சிறுகாப்பியமென்று கூறுகிறார்‌. 


பெருங்காப்பியங்கள்‌, எதையும்‌ 
குறைவின்றிச்‌ செய்துமுடிக்கும்‌ வலிமை 
வாய்ந்த தன்னிகர்‌ இல்லாத்‌ தலைவனைப்‌ 
பெற்று அமைதல்‌ வேண்டும்‌. காப்பியம்‌ 
எழுந்த சூழல்‌ சார்ந்து மலை, கடல்‌, நாடு, நகர்‌ 
முதலானவற்றின்‌ வருணனைகள்‌ இடம்பெற 
வேண்டும்‌. பின்னர்‌ அந்தந்த நிலத்து மக்களின்‌ 
வாழ்வியல்‌, சடங்குகள்‌, விளையாட்டுகள்‌, 
தூது, பயணம்‌, போர்‌, வெற்றி போன்ற 
செய்திகளைக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌. 
எண்வகை மெய்ப்பாடுகளைக்‌ கூறும்‌ வகையில்‌ 
இதன்‌ உள்ளடக்கம்‌ அமைதல்‌ வேண்டும்‌. 
காப்பியத்தின்‌ பெரும்பிரிவிற்குக்‌ காண்டம்‌, 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 20 


20 


யூ 


இலம்பகம்‌, பருவம்‌ எனவும்‌ உட்பிரிவிற்குச்‌ 
சருக்கம்‌, காதை, படலம்‌ எனவும்‌ பெயரிடுவர்‌. 


கண்டியலங்காரத்திற்கு முன்பே 
தமிழில்‌ இத்தன்மையுடைய இலக்கியங்கள்‌ 
தோன்றி வளர்ந்துள்ளன. இவை காப்பிய 
இலக்கணத்தோடு பெரும்பாலும்‌ பொருந்தியும்‌ 
சிறுபான்மை மாறுபட்டும்‌ அமைந்துள்ளன. 
அவை கொடர்நிலைச்செய்யுள்‌ என 
அமைக்கப்பட்டன. அவற்றில்‌ காப்பியச்சுவை 
சற்றும்‌ குறையாமல்‌ அமைந்திருப்பது சிறப்பு. 


ஐம்பெருங்காப்பியங்கள்‌ 

சிலப்பதிகாரம்‌, மணிமேகலை, 
சீவகசிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி 
ஆகிய ஐந்தும்‌ ஐம்பெருங்காப்பியங்கள்‌. 
இவற்றில்‌ சிலப்பதிகாரம்‌, மணிமேகலை 
இரண்டும்‌ சங்கம்‌ மருவிய கால இலக்கியங்கள்‌. 
பின்னர்‌ வரும்‌ மூன்றும்‌ சோழர்‌ காலத்தைச்‌ 
சார்ந்தவை. அவற்றுள்‌ குண்டலகேசியும்‌ 
வளையாபதியும்‌ காலவெள்ளத்தில்‌ அழிந்து 
போன காப்பியங்கள்‌ ஆகும்‌. 


சிலப்பதிகாரம்‌ 


தமிழில்‌ தோன்றிய முதல்‌ பெருங்காப்பியம்‌ 
சிலப்பதிகாரம்‌. இக்காப்பியம்‌ நெஞ்சை 
அள்ளும்‌ சுவையுடையது. சிலம்பால்‌ உருவான 
நிகழ்வுகளையும்‌ வரலாற்றையும்‌ கூறுவதால்‌ 
சிலப்பதிகாரம்‌ எனப்பெயர்‌ பெற்றது. 
உரையிடையிட்ட பாட்டுடைச்‌ செய்யுள்‌ என்று 
இந்நூல்‌ அறியப்படுகிறது. இக்காப்பியத்தைப்‌ 
படைத்த இளங்கோவடிகள்‌ சமண சமயம்‌ 
சார்ந்தவர்‌. கி.பி. 2-ஆம்‌ நூற்றாண்டைச்‌ சார்ந்த 
இளங்கோவடிகளைச்‌ சேரன்‌ செங்குட்டுவனின்‌ 
தம்பி என்பர்‌. 


இந்நூல்‌ புகார்க்காண்டம்‌, 
மதுரைக்காண்டம்‌, வஞ்சிக்காண்டம்‌ என்ற 


6. ட்‌ ட்‌ பூ யூ ௪. ௪. ட்‌ . 
மூன்று காண்டங்களையும்‌, மங்கல வாழ்த்துப்‌ 


04-04-2020 150349 | | 


பாடல்‌" தொடங்கி "வரந்தரு காதை" ஈறாக 
முப்பது காதைகளையும்‌ உடையது. 


அரைசியல்‌ பிழைத்தோர்க்கு அறம்கூற்று ஆவதூஉம்‌ 
உரைசால்‌ பத்தினியை உயர்ந்தோர்‌ எத்தலும்‌ 
ஊழ்வினை உருத்துவந்து ஊட்டும்‌ என்பதூஉம்‌ 
என்னும்‌ முப்பெரும்‌ உண்மைகளை இந்நூல்‌ 
கூறுகிறது. 
காப்பியச்‌ சுருக்கம்‌ 

பூம்புகாரில்‌ மாசாத்துவான்‌ மகனாகிய 
கோவலனுக்கும்‌ மாநாய்கன்‌ மகளாகிய 
கண்ணகிக்கும்‌ திருமணம்‌ நடைபெறுகிறது. 
சில ஆண்டுகள்‌ இனிமையாக இல்லறத்தை 
நடத்துகின்றனர்‌. இந்நிலையில்‌ ஆடல்‌, பாடல்‌, 
அழகு என்ற மூன்றிலும்‌ குறைவுபடாத 
மாதவி என்ற பெண்‌ கோவலன்‌ வாழ்வில்‌ 
குறுக்கிடுகிறாள்‌. அவளுடன்‌ சில காலம்‌ 
வாழ்ந்த கோவலன்‌ ஊழ்வினையால்‌ அவளைப்‌ 
பிரிந்து விடுகிறான்‌. 


கற்புக்கடம்பூண்ட தெய்வமாகிய மனைவி 
கண்ணகியை அடைந்த கோவலன்‌, அவள்‌ 
காற்சிலம்புகளை மூலதனமாகக்‌ கொண்டு 
இழந்த செல்வத்தை மீண்டும்‌ திரட்ட 
மதுரைமாநகர்‌ செல்கிறான்‌. கண்ணகியும்‌ 
உடன்செல்கிறாள்‌. ஊழ்வினை தொடர்கிறது! 
மதுரையில்‌ கள்வன்‌ எனக்‌ களங்கம்‌ 
கற்பிக்கப்பட்டுக்கோவலன்கொல்லப்படுகிறான்‌. 
கதிரவனையும்‌ தன்‌ கற்புத்திறத்தால்‌ பேசவைத்த 
கண்ணகியால்‌, மதுரை மாநகர்‌ தீப்பிடித்து 


எரிகிறது. அதன்பின்‌ சேரநாடு நோக்கிச்‌ சென்ற 
கண்ணகி, தெய்வமாக்கப்படுகிறாள்‌. 

காப்பிய நாயகியான கண்ணகியே 
இக்காப்பியத்தில்‌ முதன்மைப்‌ 
படுத்தப்படுகிறாள்‌. அவளை அறிமுகம்‌ 
செய்யவந்த இளங்கோவடிகள்‌, 
போதிலார்‌ திருவினாள்‌ புகழுடை வடிவென்றும்‌ 
தீதிலா வடமீனின்‌ திறமிவள்‌ திறமென்றும்‌ 
மாதரார்‌ தொழுதேத்த வயங்கிய பெருங்குணத்துக்‌ 
காதலாள்‌ பெயர்மன்னுங்‌ கண்ணகியென்‌ 

பாள்மன்னோ 


-என்று பாடுகிறார்‌. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 21 


21 


காப்பியச்‌ சிறப்புகள்‌ 

குடிமக்கள்‌ காப்பியம்‌, முத்தமிழ்க்‌ 
காப்பியம்‌, நாடகக்‌ காப்பியம்‌, தேசியகாப்பியம்‌ 
முதலான சிறப்புப்பெயர்களால்‌ இந்நூல்‌ 
அமைக்கப்படுகிறது. அரங்க அமைப்பு 
முறைகள்‌ பற்றிய செய்திகள்‌ இந்நூலில்‌ 
இடம்பெற்றுள்ளன. பூம்புகார்‌, மதுரை, 
வஞ்சிமாநகர்‌ பற்றிய வரலாற்றுச்‌ 
செய்திகளையும்‌, அக்காலச்‌ சமுதாய அமைப்பு, 
ஆடல்‌ வகைகள்‌, இசைக்‌ கருவிகள்‌, கல்வி, 
வணிகம்‌ பற்றிய குறிப்புகளையும்‌, மூவேந்தர்‌ 
ஆட்சிமுறை பற்றிய செய்திகளையும்‌ கூறுகிறது. 
ஆகவே தமிழர்க்குக்‌ கிடைத்த அரிய காப்பியக்‌ 
கருவூலமாகச்‌ சிலம்பைக்‌ கருதலாம்‌. 


மணிமேகலை 


பெளத்தசமயக்‌ காப்பியமாகத்‌ திகழும்‌ 
மணிமேகலை கோவலனுக்கும்‌, மாதவிக்கும்‌ 
பிறந்த மகளாகிய மணிமேகலையின்‌ 
வரலாற்றைக்‌ கூறுகிறது. இதன்‌ ஆசிரியர்‌ 
மதுரைக்‌ கூலவாணிகன்‌ சீத்தலைச்‌ சாத்தனார்‌. 
இவரும்‌ இளங்கோவடிகள்‌ காலத்தைச்‌ 
சேர்ந்தவரே. மணிமேகலையில்‌ விழாவறை 
காதை முதல்‌ பவத்திறம்‌ அறுகெனப்‌ பாவை 
நோற்ற காதை ஈறாக முப்பது காதைகள்‌ 


04-04-2020 150350 | | 


உள்ளன. ஆனால்‌, சிலப்பதிகாரத்திலுள்ளது 


போல்‌ காண்டம்‌ என்னும்‌ பெரும்பிரிவுகள்‌ 
இல்லை. மணிமேகலை இளங்கோவடிகள்‌ 
முன்பாகவும்‌, சிலப்பதிகாரம்‌ சீத்தலைச்‌ 
சாத்தனார்‌ முன்பாகவும்‌ அரங்கேற்றப்பட்டதாகக்‌ 
கூறுவர்‌. கதைக்களம்‌, பாத்திரங்கள்‌, 
கருத்துகள்‌ இரண்டிலும்‌ தொடர்வதால்‌ 
சிலப்பதிகாரத்தையும்‌ மணிமேகலையையும்‌ 
இரட்டைக்காப்பியம்‌ என்பர்‌. இந்நூல்‌ 
மணிமேகலை துறவு என்றும்‌ 
அழைக்கப்படுகிறது. 
காப்பியச்‌ சுருக்கம்‌ 

கோவலனுக்கும்‌ மாதவிக்கும்‌ பிறந்த 
பெண்‌ மணிமேகலை. தனக்கு நேர்ந்த கதி 
தன்‌ மகளுக்கும்‌ ஏற்பட்டுவிடக்‌ கூடாது 
என்பதற்காக அவளையும்‌ தன்னைப்போலவே 
பெளத்தத்‌ துறவியாக்கி இருந்தாள்‌ மாதவி. 


இந்திரவிழா காணவந்த மணிமேகலா தெய்வம்‌ 
மணிமேகலையைத்‌ தூக்கிக்‌ கொண்டு சென்று, 
மணிபல்லவத்தீவில்‌ சேர்க்கிறது. அங்கு 
தோன்றிய புத்த பீடிகையைத்‌ தொழுது, தன்‌ 
பழம்பிறப்பு பற்றி அறிகிறாள்‌ மணிமேகலை. 
வான்வழியே பறத்தல்‌, பசியாதிருத்தல்‌, 


தன்‌ உருவை மாற்றிக்கொள்ளுதல்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 22 


22 


ஆகியவற்றிற்கான மந்திரங்களையும்‌, அள்ள 
அள்ளக்‌ குறையாது அமுதுசுரக்கும்‌ அமுத 
சுரபியையும்‌ பெறுகிறாள்‌. பூம்புகாருக்குத்‌ 
திரும்பிய மணிமேகலை அறத்தொண்டு 
ஆற்றுகிறாள்‌. 
சிறைக்கோட்டம்‌ அறக்கோட்டமாகிறது. 
மணிமேகலை மீது விருப்பம்‌ கொண்ட 


மணிமேகலையால்‌ 


உதயகுமரன்‌, காயசண்டிகையின்‌ 
உருவத்திலிருந்த மணிமேகலையைப்‌ 
பின்தொடர்கிறான்‌. தன்‌ மனைவியைப்‌ 
பின்தொடர்வதாகக்‌ கருதிய காயசண்டிகையின்‌ 
கணவன்‌ உதயகுமரனைக்‌ கொன்றுவிடுகிறான்‌. 
இதனால்‌ சிறைக்கோட்டத்தில்‌ வைக்கப்பட்ட 
மணிமேகலை தன்‌ அறச்செயல்களால்‌ 
விடுதலை அடைகிறாள்‌. பின்னர்‌ வஞ்சிமாநகர்‌ 
வந்து கண்ணகி கோட்டத்தில்‌ கண்ணகியை 
வணங்குகிறாள்‌. அறம்பல பகர்ந்து பிற 
சமயத்தவரோடு வாதிட்டு வென்று இறுதியில்‌ 
தவம்‌ செய்து வீடுபேறு அடைகிறாள்‌. 


பசியாகிய கொடிய நோய்‌, 


குடிபிறப்பு அழிக்கும்‌ விழுப்பம்‌ கொல்லும்‌ 

பிடித்த கல்விப்‌ பெரும்புணை விடூஉம்‌ 

நூணணி களையும்‌ மாணெழில்‌ சிதைக்கும்‌ 
என்றும்‌, வறுமையில்‌ உழலும்‌ மக்களுக்கு 
உணவு வழங்குவோரின்‌ சிறப்பை, 

மண்திணி ஞாலத்து வாழ்வோர்க்கு எல்லாம்‌ 

உண்டி கொடுத்தோர்‌ உயிர்கொடுத்‌ தோரே 


என்றும்‌ மணிமேகலைக்‌ காப்பியம்‌ கூறுகிறது. 
காப்பியச்‌ சிறப்புகள்‌ 


மணிமேகலையில்‌ இயற்கைக்‌ காட்சிகளும்‌, 
வருணனைகளும்‌ அமைந்துள்ளன. 
கதைத்தலைவியால்‌ பெயர்‌ பெற்றது 
இந்நூல்‌. பரத்தையொழிப்பு, மதுவொழிப்பு, 
சிறையொழிப்பு என்னும்‌ கருத்துகளைக்‌ கூறும்‌ 
சமுதாய சீர்திருத்தக்காப்பியமாக இந்நூல்‌ 
விளங்குகிறது. 


சீவக சிந்தாமணி 


தமிழில்‌ விருத்தாப்பாவால்‌ இயன்ற முதல்‌ 
காப்பியம்‌ சீவகசிந்தாமணி. வடமொழியில்‌ 
எழுதப்பட்ட கத்திய சிந்தாமணியின்‌ தழுவலே 


04-04-2020 150950 | | 


இந்நூல்‌ என்பர்‌. சமணசமயக்‌ காப்பியமாகத்‌ 
திகழும்‌ இந்நூல்‌ கி.பி.7-ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
திருத்தக்கத்தேவரால்‌ இயற்றப்பட்டது. 
திருத்தக்கத்தேவரை தமிழ்க்‌ கவிஞர்களுள்‌ 
அரசன்‌ என்று வீரமாமுனிவர்‌ போற்றுகிறார்‌. 


சீவகசிந்தாமணி செந்தமிழ்க்‌ காப்பியங்களுள்‌ 
சிறந்தது மட்டுமன்று, உலக மகாகாவியங்களில்‌ 
ஒன்றாகும்‌ என்று ஜி.யு.போப்‌ பாராட்டுகின்றார்‌. 


சீவகசிந்தாமணி நாமகள்‌ இலம்பகம்‌ 
முதல்‌ முக்தி இலம்பகம்‌ வரை பதின்மூன்று 
இலம்பகங்களையும்‌, 3145: பாடல்களையும்‌ 
கொண்டது. காப்பிய இலக்கணம்‌ முழுமையும்‌ 
பொருந்தும்‌ இந்நூல்‌ அறம்‌, பொருள்‌, இன்பம்‌, 
வீடு என்ற நான்கு உறுதிப்‌ பொருள்களையும்‌ 
பேசுகிறது. 


காப்பியச்‌ சுருக்கம்‌ 

ஏமாங்கத நாட்டின்‌ தலைநகர்‌ 
இராசமாபுரம்‌. இந்நாட்டை ஆண்ட மன்னன்‌ 
சச்சந்தன்‌. தன்‌ மனைவி விசயையோடு 
அரண்மனை அந்தப்புரத்திலே தங்கியிருக்க, 


நாட்டைக்‌ கவனித்து வந்த அமைச்சன்‌ 
கட்டியங்காரன்‌ ஏற்ற நேரத்தில்‌ அரசனைக்‌ 
கொன்று ஆட்சியைப்‌ பிடித்துக்‌ கொண்டான்‌. 
மயில்பொறி ஒன்றின்‌ மூலம்‌ தப்பிய விசயை, 
இராசமாபுரத்தின்‌ இடுகாட்டில்‌ சீவகனைப்‌ 
பெற்றெடுக்கிறாள்‌. சீவகன்‌ பிறந்தபோது 
அவன்‌ தாய்‌ விசயை சிந்தாமணியே என 
அழைத்தாள்‌. அக்குழந்தை தும்மியபொழுது 
'சீவ' என்ற வாழ்த்தொலி கேட்டது. அதனால்‌ 
அவன்‌ சீவகன்‌ என்று அழைக்கப்பட்டான்‌. 
சீவகனின்‌ வரலாற்றைக்‌ கூறும்‌ நூலாதலின்‌ 
'சீவகசிந்தாமணி' எனப்பெயர்‌ பெற்றது. 
கந்துகடன்‌ என்ற வணிகன்‌ சீவகனை எடுத்து 
வளர்க்கிறான்‌. அச்சணந்தி என்ற ஆசிரியர்‌ 
சீவகனுக்குப்‌ பல்வேறு கலைகளையும்‌ 
கற்பிக்கிறார்‌. தன்னிகரில்லாத்‌ தலைவனாக 
விளங்கும்‌ சீவகன்‌ தன்‌ ஆற்றலால்‌ பல்வேறு 
வீரச்‌ செயல்களைப்‌ புரிந்து, கட்டியங்காரனைப்‌ 
போரில்‌ வீழ்த்தி மீண்டும்‌ தன்‌ நாட்டைப்‌ 
பெறுகிறான்‌. காந்தருவதத்தை, குணமாலை, 
பதுமை, கேமசரி, கனகமாலை, விமலை, 
சுரமஞ்சரி, இலக்கணை ஆகிய எட்டுப்‌ 
பெண்களை மணப்பதனால்‌, இந்நூல்‌ மணநூல்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 23 


23 


என்றும்‌ அழைக்கப்படுகிறது. இறுதியில்‌ அவன்‌ 
துறவறம்‌ பூண்டு முக்தி அடைகிறான்‌. 


நாமகள்‌ இலம்பகத்தில்‌ வரும்‌ நாட்டுச்‌ 
சிறப்பில்‌, திருத்தக்கதேவர்‌ ஏமாங்கத நாட்டின்‌ 
சிறப்பைப்‌ பின்வருமாறு பாடுகிறார்‌. 


சிந்துப்‌ பொடிகளுஞ்‌ செம்பொற்‌ சுண்ணமுஞ்‌ 
சந்தன நீரொடு கலந்து தையலார்‌ 
பந்தொடு சிவிறியிற்‌ சிதறப்‌ பார்மிசை 
யிந்திர வில்லெனக்‌ கிடந்த வீதியே 
என்று சோழநாட்டின்‌ வளமையைக்‌ 
கற்பனையில்‌ கண்டு கவி இயற்றுகிறார்‌. 


காப்பியச்‌ சிறப்புகள்‌ 


காப்பியங்களில்‌ நாட்டுவளம்‌, நகர்வளம்‌ 
பாடுவதில்‌ புதியமரபை ஏற்படுத்திக்‌ கொடுத்த 
காப்பியம்‌ சீவகசிந்தாமணி. இயற்கைக்‌ 
காட்சிகள்‌, அவை பற்றிய வருணனை, 
போர்முறைகள்‌, தமிழர்தம்‌ பழக்க வழக்கங்கள்‌, 
உவமை நயங்கள்‌, அரசியல்‌ சூழ்ச்சிகள்‌, 
சமணக்கொள்கை விளக்கங்கள்‌ பற்றி 
பேசுகிறது சிந்தாமணிக்‌ காப்பியம்‌. 

குண்டலகேசி 

அழிந்துபோன தமிழ்க்‌ காப்பியங்களுள்‌ 
ஒன்று குண்டலகேசி. இது பெளத்த சமய நூல்‌. 
நாதகுத்தனார்‌ என்ற புலவரால்‌ இயற்றப்பட்டது. 
புறத்திரட்டில்‌ குண்டலகேசியின்‌ பாடல்களாகப்‌ 
பத்தொன்பது செய்யுள்களும்‌, நீலகேசி 
உரையில்‌ 180 பாக்களும்‌ இன்று கிடைக்கின்றன. 
இவற்றைக்‌ கொண்டும்‌, வேறு சில குறிப்புகள்‌ 
மூலமும்‌ குண்டலகேசியின்‌ கதையமைப்பை 
அறியமுடிகிறது. 


காப்பியச்சுருக்கம்‌ 


இராசகிருகம்‌ என்ற நகரைத்‌ தலைநகராகக்‌ 
கொண்டு ஆண்ட அரசனுக்கு அமைச்சன்‌ 
ஒருவன்‌ இருந்தான்‌. அமைச்சனின்‌ மகள்‌ 
பத்திரை திருட்டுக்‌ குற்றத்திற்காகத்‌ தண்டனை 
பெற்றஒருவனைவிரும்பி மணக்கிறாள்‌.கள்வன்‌ 


நல்லவனாக மாறி இல்லறம்‌ நடத்துகிறான்‌. 
ஒருநாள்‌ பத்திரை தன்‌ கணவனை "நீ கள்வன்‌ 


தானே என்று கூறிவிடுகிறாள்‌. மனைவியின்‌ 
சொல்‌ கேட்டு மனம்‌ வருந்தியஅவன்‌ மலையிலே 


04-04-2020 150950 | | 


உள்ள தெய்வத்தை வழிபட்டு வருவோம்‌ என்று 
வஞ்சகத்துடன்‌ அமைக்கின்றான்‌. மலையின்‌ 
உச்சியை அடைந்ததும்‌ பத்திரையைக்‌ 
கொல்லப்போவதாகக்‌ கூறுகின்றான்‌. உங்களை 
ஒருமுறை சுற்றி வணங்கியபின்‌ என்னைக்‌ 
கொன்றுவிடுங்கள்‌ என்று கணவனிடம்‌ 
வேண்டுகிறாள்‌. "தற்கொல்லியை முற்கொல்க' 
என்பதை உணர்ந்து அவனைச்‌ சுற்றி 
வருகையில்‌ பின்புறமாக மலையுச்சியிலிருந்து 
அவனைக்‌ கீழே தள்ளிக்‌ கொல்கிறாள்‌. 
வாழ்க்கையில்‌ வெறுப்புற்ற பத்திரை ஒரு சமணப்‌ 
பள்ளியை அடைந்து துறவறம்‌ ஏற்கிறாள்‌. 
பின்னர்‌ சாரிபுத்தரிடம்‌ வாதத்தில்‌ தோற்றுப்‌ 
புத்தசமயத்தைத்‌ தழுவுகிறாள்‌. 


மெய்யுணர்வுடையோர்‌ எது நிகழ்ந்தாலும்‌ 
எல்லாம்‌ ஊழின்‌ செயல்‌ என்று கருதி 
அமைசியாய்‌ இருப்பர்‌. 

மறிப மறியும்‌ மலிர்ப மலிரும்‌ 

பெறுப பெரும்‌ பெற்றுஇழப்ப இழக்கும்‌ 

அறிவது அறிவார்‌ அழுங்கார்‌ உவவார்‌ 

உறுவதும்‌ உறும்‌ என்று உரைப்பது நன்று 

செல்வம்‌ வரும்போது மகிழ்வதுமில்லை. 
வறுமையுற்றபோது வருந்துவதுமில்லை 
என்னும்‌ நெறியை இப்பாடல்‌ உணர்த்துகிறது. 

வளையாபதி 

ஐம்பெரும்‌ காப்பியங்களுள்‌ இறுதியாக 
வைத்து எண்ணப்படுவது வளையாபதி. 
இந்நூல்‌ முழுமையும்‌ இன்று கிடைக்கவில்லை. 
சமணசமயத்கைச்‌ சார்ந்த இந்நூலின்‌ ஆசிரியர்‌ 


பெயரும்‌ தெரியவில்லை. புறத்திரட்டுத்தொகை 
நூலில்‌ வளையாபதியின்‌ பாடல்களாக 
அறுபத்தாறு செய்யுள்கள்‌ காணப்படுகின்றன. 
விருத்தப்‌ பாக்களாக அமைந்த வளையாபதிப்‌ 
பாடல்கள்‌ கள்ளாமை, கொல்லாமை, 
பொய்யாமை, இளமை நிலையாமை ஆகியன 
குறித்துப்‌ பேசுகின்றன. 
காப்பியச்‌ சுருக்கம்‌ 

நவகோடி நாராயணன்‌ ஒரு வைர வணிகன்‌. 
அவன்‌ தன்‌ குலத்தில்‌ ஒரு பெண்ணையும்‌, 
வேறு குலத்தில்‌ ஒரு பெண்ணையும்‌ திருமணம்‌ 
செய்கிறான்‌. இதனால்‌ அவனைக்‌ குலத்தை 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 24 


24 


விட்டுத்‌ தள்ளி வைத்துவிடுகின்றனர்‌. 
துன்பமுற்ற நாராயணன்‌, வேறு வழியின்றித்‌ 
தான்‌ மணம்புரிந்த வேறு குலத்துப்‌ பெண்ணைத்‌ 
குள்ளி வைத்து விடுகிறான்‌. அவளோ, 


தனக்கு மறுவாழ்வு அளிக்கும்படி காளியை 
வேண்டுகிறாள்‌. காளியின்‌ அருளால்‌ அவளுக்கு 
ஓர்‌ ஆண்‌ குழந்தை பிறக்கிறது. அக்குழந்தை 
வளர்ந்து பெரியவனாகிப்‌ புகார்‌ நகர்‌ வணிகர்‌ 


அவையில்‌ 'தன்‌ தந்தை நாராயணனே என்று 
நிறுவுகிறான்‌. காளிதேவியும்‌ சாட்சி கூறி 
அதனை மெய்ப்பிக்கிறது. இதனால்‌ குடும்பம்‌ 
ஒன்றுசேர, அனைவரும்‌ மகிழ்ச்சியாக 
வாழ்கின்றனர்‌ 
இன்மை யிளிவா முடைமை யுயிர்க்கச்சம்‌ 
மன்னல்‌ சிறிதாய்‌ மயக்கம்‌ பெரிதாகிப்‌ 
புன்மை யுறுக்கும்‌ புரையில்‌ பொருளைத்‌ 
துன்னா தொழிந்தார்‌ துறவோ விழுமிதே. 
எந்நிலையிலும்‌ மாந்தர்கள்‌ கீழ்மையைத்‌ 
தருகின்ற பொய்ப்பொருளைப்‌ பற்றாது, 
சான்றோர்‌ மொழிந்த துறவொழுக்கத்தைப்‌ 
பின்பற்றுவதே சிறப்புடையது என்பதை 
இப்பாடல்‌ உணர்த்துகின்றது. 


ஐஞ்சிறு காப்பியங்கள்‌ 

அறம்‌ பொருள்‌ இன்பம்‌ வீடு ஆகிய நான்கு 
உறுதிப்பொருள்களுள்‌ ஒன்றோ சிலவோ 
குறைந்து, பெருங்காப்பிய இலக்கணத்திற்கு 
மாறுபட்டு வருவது சிறுகாப்பியமாகும்‌. 
உதயணகுமார காவியம்‌, நாககுமார காவியம்‌, 
யசோதர காவியம்‌, சூளாமணி, நீலகேசி 
என்பவை ஐஞ்சிறு காப்பியங்களாகும்‌. 
இவ்வைந்தும்‌ சமண சமயக்‌ காப்பியங்களாகும்‌. 


உதயணகுமார காவியம்‌ 


உதயணகுமார காவியம்‌ ஐஞ்சிறு 
காப்பியங்களுள்‌ ஒன்றாகும்‌. இந்நூலில்‌ ஆறு 
காண்டங்கள்‌ உள்ளன. இக்காப்பியத்தின்‌ 
முதற்பகுதி உதயணன்‌ வரலாற்றையும்‌, 
பிற்பகுதி அவனது மகனாகிய நரவாகனனது 
வரலாற்றையும்‌ கூறுகிறது. இக்காப்பியத்தில்‌ 
மொத்தம்‌ 367 பாடல்கள்‌ உள்ளன. இந்நூல்‌ 


பெருங்கதை என்னும்‌ காப்பியத்திலிருந்து 
வேறுபட்டது. இதன்‌ ஆசிரியர்‌ பெயர்‌ 


04-04-2020 150950 | | 


தெரியவில்லை. 

இந்நூலின்கண்‌ அமைந்த 'விருத்தப்பா' 
அமைப்பு பல இடங்களில்‌ நயமுடன்‌ 
அமைந்திருப்பதைக்‌ காண முடிகிறது. 

சிந்து கங்கை நீர்‌ சேர்ந்து வளம்படும்‌ 

அந்த மாகும்‌ அவந்தி நன்னாட்டினுள்‌ 

இந்து சூடிய விஞ்சி வளநகர்‌ 

உந்து மாளிகை யுஞ்சயினிப்‌ பதி. 

இப்பாடல்‌ உஞ்சையினி நாட்டின்‌ 
வளத்தையும்‌ 
எடுத்தியம்புகிறது. 


பெருமையையும்‌ 


நாககுமாரகாவியம்‌ 


நாககுமார காவியம்‌ அல்லது நாகபஞ்சமி 
கதை எனப்படும்‌ இந்நூல்‌, தமிழில்‌ தோன்றிய 
சிறு காப்பியங்களில்‌ ஒன்றாகும்‌. இதை 
எழுதியவர்‌ யாரெனத்‌ தெரியவில்லை. 170 
விருத்தப்பாக்களால்‌ ஆன இந்நூல்‌ ஐந்து 
சருக்கங்களாகப்‌ பிரிக்கப்பட்டுள்ளது. இது 
சமணசமயக்‌ கொள்கைகளை விளக்க 
முற்படுகிறது. இளமைக்‌ காலத்தில்‌ இன்பம்‌ 
துய்ப்பதிலேயே தனது காலத்தைக்‌ கழித்த 
நாககுமாரன்‌ தனது இறுதிக்‌ காலத்தில்‌ 
வாழ்வின்‌ நிலையாமையை உணர்ந்து துறவு 
மேற்கொள்வதே இக்கதை. 


பிறவிச்‌ சூழலில்‌ இருந்து விடுபட்டு முக்தி 
பெறுவதற்குத்‌ துறவின்‌ இன்றியமையாமை 
பற்றி இக்கதை பேசுகிறது. 


திங்கள்‌ முந்நான்கு யோகந்‌ தீவினை யரிய நிற்பர்‌ 
அங்கபூ வாதி நூலு எரிப்பறத்‌ தெளிந்த நெஞ்சிற்‌ 
தங்கிய கருணை யார்ந்த தவமுனி யவர்கள்‌ 
சொன்ன 
பொங்குநற்‌ கவிக்க டறான்‌ புகுந்துநீர்த்‌ தெழுந்த 
தன்றே. 
தீவினைகள்‌ நீங்கித்‌ தம்‌ நெஞ்சத்தில்‌ 
கருணை உள்ளவர்களாகத்‌ தவமுனிவர்கள்‌ 


விளங்குவர்‌ என்பதை இப்பாடல்‌ உணர்த்துகிறது. 
யசோதர காவியம்‌ 


இந்நூல்‌ யசோதரன்‌ என்ற மன்னனின்‌ 
வாழ்க்கை வரலாற்றைவிவரிக்கிறது. இந்நூலின்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 25 


25 


அசிரியர்‌ பெயர்‌ தெரியவில்லை. இது ஐந்து 
சருக்கங்களையும்‌ 320 பாடல்களையும்‌ 
கொண்டது. அபயருசி என்பான்‌ ஒளதய நாட்டு 
மன்னன்‌ மாரிதத்தனுக்குத்‌ தம்‌ பழம்பிறப்பு 
வரலாறு உணர்த்திச்‌ சமண நெறிப்படுத்தியதே 
இக்காப்பியக்‌ ககை. 


அபயருசி கூறும்‌ அறவுரையின்‌ பயனைக்‌ 
கீழ்வரும்‌ பாடல்‌ உணர்த்துகிறது. 
பிறந்தவர்‌ முயற்சி யாலே பெறுபய னடைவ ரல்லா 
லிறந்தவர்‌ பிறந்த தில்லை யிருவினை தானு 
மில்லென 
றறைந்தவ ரறிவி லாமை யதுவிடுத்‌ தறந றிக்கட்‌ 
சிறந்தன முயலப்‌ பண்ணுஷ்‌ செப்புமிப்‌ பொருண்மை 
- யசோதர காவியம்‌ 
அபயருசி கூறும்‌ அறவுரையின்படி 
வாழ்பவர்‌ அதன்‌ பயனாக வீடுபேற்றை அடைவர்‌ 
என்பது இதன்‌ பொருள்‌. 
சூளாமணி 
பெருங்காப்பியத்திற்கு இணையாகப்‌ 
போற்றப்படுகின்ற சூளாமணியை இயற்றியவர்‌ 
தோலாமொழித்தேவர்‌. இந்நூல்‌ பன்னிரண்டு 


காண்டங்களையும்‌, 2131 விருத்தப்பாக்களையும்‌ 


04-04-2020 15082 | | 


உடையது. திவிட்டன்‌, விசயன்‌ ஆகிய 
இருமன்னர்களைப்‌ பற்றிய வரலாற்றைக்‌ 
கூறும்‌ சூளாமணி ஒரு சமணநூல்‌. திவிட்டனின்‌ 
தந்தை பயாபதி மன்னன்‌ "உயர்ந்து உலகின்‌ 
முடிக்கோர்‌ சூளாமணியானான்‌" என்பதனால்‌ 
இந்நூலுக்குச்‌ சூளாமணி எனப்‌ பெயர்‌ 
வழங்கிற்று என்பர்‌. 

இந்நூல்‌ ஊழ்வினைக்‌ கோட்பாட்டை 
வலியுறுத்துகிறது. மனித வாழ்வில்‌ உயர்நிலை 
பெற்றால்தான்‌ சூளாமணியாகச்‌ திகழமுடியும்‌ 
எனச்‌ கூறுகின்றது. 


ஆனைதுரப்ப அரவு உறை ஆழ்குழி 

நானவிர்‌ பற்றுபு நாலு மொருவனோர்‌ 

தேனின்‌ அழிதுளி நக்குந்‌ திறத்தது 

மானுயர்‌ இன்பம்‌ மதித்தனை கொள்நீ 

உலக வாழ்வின்‌ இயல்பு எத்தகையது 
என்பதை இப்பாடல்வழி அறியலாம்‌. 


நீலகேசி 


சமணநாலான நீலகேசி குண்டலகேசிக்கு 
மறுப்புநாூலாக இயற்றப்பட்டது. தமிழில்‌ 
தோன்றிய முதல்‌ தருக்க நூல்‌ இதுவெனக்‌ 
கூறலாம்‌. இதனை நீலகேசித்‌ திரட்டு என்றும்‌ 
அழைப்பர்‌. பத்துச்‌ சருக்கங்களையும்‌, 895 
விருத்தப்பாக்களையும்‌ கொண்டுள்ளது. 


பாஞ்சால நாட்டில்‌ நடக்கும்‌ உயிர்க்கொலையை, 
முனிச்சந்திரர்‌ என்ற சமண முனிவர்‌ தம்‌ தவ 
வலிமையால்‌ தடுத்தார்‌. அவர்‌ தவத்தைப்‌ 


பழையனூர்‌ நீலி அரசிபோல்‌ வேடமிட்டு 
வந்து கலைக்க முயற்சிக்கிறது. ஆனால்‌ 
அம்முயற்சியில்‌ தோற்ற அவள்‌, அவருக்கே 
மனைவியாகிறாள்‌. பின்னர்‌ சமண சமயத்தின்‌ 
உயிர்க்‌ கொள்கையாகிய கொல்லாமையை 
உலகெங்கும்‌ பரப்புவதோடு, சமயத்‌ 
தலைவர்கள்‌ பலரையும்‌ வாதில்‌ வென்று 
சமணச்‌ தலைவியாகிறாள்‌. 


தெய்வங்களுக்கு உயிர்ப்பலி இடுதல்‌ 
தீமையே என்பதை நீலகேசி எடுத்துரைக்கிறது. 
இறைவன்‌ அருளிய அறநெறியில்‌ ஐயுறல்‌ 
கூடாது; பேராசை தவிர்க்க வேண்டும்‌; 
மெய்த்துறவோரை மதித்தல்‌ வேண்டும்‌: நட்பு, 
புகழ்‌ இவற்றால்‌ மயங்குதல்‌ கூடாது; பிறர்‌ 


குற்றங்களை அகற்ற வேண்டும்‌; முறை தவறி 
நடப்பாரைத்‌ திருத்த வேண்டும்‌; யாவரிடமும்‌ 
மெய்யான அன்பு செலுத்த வேண்டும்‌; 
மாந்தர்தம்‌ அறியாமை போக்க வேண்டும்‌ 
என்று பல உலக நீதிகளை இந்த நூல்‌ 
எடுத்துரைக்கிறது. 

ஆடுவார்‌ காண்பா ரவரருகே தான்சென்று 
கதோடுவார்ந்‌ தாலொப்பச்‌ சொல்விரிப்பான்‌ போற்பாவம்‌ 
கூடுவார்‌ கூடாதார்‌ கொன்றார்தின்‌ றாரென்னும்‌ 


சேடனார்க்‌ காண்டுநா மென்றுதான்‌ சென்றாளே 


பிறகாப்பியங்கள்‌ 
பெருங்கதை 


வடஇந்தியப்‌ பகுதிகளைக்‌ களமாகக்‌ 
கொண்டு தமிழ்ச்‌ சாயலோடு படைக்கப்பெற்ற 
முதல்‌ தமிழ்க்‌ காப்பியம்‌ பெருங்கதை. 
இக்காப்பியத்தை இயற்றியவர்‌ கொங்குவேளிர்‌. 
உதயணன்‌ என்னும்‌ காவியத்‌ தலைவனின்‌ 
வாழ்க்கையை விவரித்துச்‌ செல்கிறது இந்நூல்‌. 
இதற்குக்‌ கொங்குவேள்‌ மாக்கதை, உதயணன்‌ 
கதை என்ற வேறு பெயர்களும்‌ உள்ளன. 


குணாட்டியர்‌ என்பவர்‌ பிருகத்கதா எனும்‌ 
நூலைப்‌ பைசாச மொழியில்‌ இயற்றினார்‌. 
இக்காப்பியமே பெருங்கதையின்‌ மூல 
நூலாகக்‌ கருதப்படுகிறது. பெருங்கதை 
சமண சமயக்காப்பியமாகும்‌. இந்நூல்‌ ஆறு 
காண்டங்களை உடையது. 


உதயணன்‌ செல்லும்‌ வழியிலுள்ள 


நருமதை என்னும்‌ பேராற்றின்‌ எழில்‌ இங்கு 
அழகாகக்‌ காட்டப்படுகின்றது. 


கல்லுட்‌ பிறந்த கழுவாக்‌ கதிர்மணி 

மண்ணுட்‌ பிறந்த மாசறு பசும்பொன்‌ 

வேயுட்‌ பிறந்த வாய்கதிர்‌ முத்தம்‌ 

வெதிரிற்‌ பிறந்த பொதியவி ழருநெல்‌ 

மருப்பினுட்‌ பிறந்த மண்ணா முத்தம்‌ 

வரையிற்‌ பிறந்த வயிரமொடு வரன்றி 

நருமது என்னும்‌ ஆறானது 
ஒளிபொருந்திய மணி, பொன்‌, முத்து, நெல்‌, 
வைரம்‌ என அனைத்தையும்‌ தன்னுள்‌ கொண்ட 
வளமுடையது என்பதை இப்பாடல்‌ நிறுவுகிறது. 


26 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 26 ஓ 04-04-2020 15:03:52 | | 


காப்பியச்சுருக்கம்‌ 
உதயணனின்‌ தாய்‌ கருவுற்று 
இருந்தபோது, சரபம்‌ என்னும்‌ ஒரு பறவை 
அரண்மனையில்‌ இருந்து அவளைத்‌ தூக்கிச்‌ 
சென்று விபுலாசலம்‌ என்னும்‌ இடத்தில்‌ 
போட்டுவிட்டுச்‌ செல்கிறது. அங்கே உதயணன்‌ 
பிறக்கிறான்‌. இதிலிருந்து, உதயணனின்‌ 


வீரதீரச்‌ செயல்கள்‌, அரசனாதல்‌, பல 
பெண்களை மணத்தல்‌, துறவு பூணுதல்‌ 
வரையானகதையைக்கூறுகிறது இக்காப்பியம்‌. 
ஆசிரியப்பாவின்‌ நேர்த்தியான வடிவமைப்பில்‌ 
பல கருத்துகளைச்‌ செம்மையாக ஆசிரியர்‌ 
பேசியுள்ளார்‌. நுணுக்கமான கலைத்‌ 
திறன்கள்‌ விளக்கப்பட்டிருப்பது போல 
ஆட்சித்‌ திறனுக்கு அவசியமான கருத்துகளும்‌ 
கூறப்பட்டிருப்பது இந்நூலின்‌ சிறப்பு. 


கம்பராமாயணம்‌ 

தமிழில்‌ தொடர்ச்சியாகச்‌ செல்வாக்கு 
பெற்று விளங்கும்‌ காப்பியங்களுள்‌ ஒன்றாகத்‌ 
திகழ்வது கம்பராமாயணம்‌. இது கம்பரால்‌ 
இயற்றப்பட்டது. வடமொழியில்‌ வான்மீகி 
இயற்றிய இராமாயணத்தைத்‌ தழுவி 
எழுதப்பட்டது இந்நூல்‌. வழி நூலாயினும்‌ 
கம்பர்‌ தமக்கே உரிய நடையில்‌ கருப்பொருள்‌ 
சிதையாமல்‌ இயற்றியுள்ளார்‌. கம்பர்‌ 
தாம்‌ இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர்‌ 
இராமாவதாரம்‌. இராமனின்‌ வரலாற்றைக்‌ 
கூறும்‌ நூலாதலின்‌ இராமாயணம்‌ 
எனப்பட்டது. இதன்‌ காலம்‌ கி.பி.12-ஆம்‌ 
நூற்றாண்டு. 


கம்பராமாயணம்‌ பெருங்காப்பியத்திற்குரிய 
இலக்கணங்களை முழுமையாகப்‌ பெற்றது. 
சொற்சுவையும்‌ பொருட்சுவையும்‌ 
கொண்டு தமிழ்ப்பண்பாட்டோடு இயைந்து 
விளங்குவது. கம்பராமாயணம்‌ பாலகாண்டம்‌, 
அயோத்தியா காண்டம்‌, ஆரண்ய காண்டம்‌, 
கிட்கிந்தா காண்டம்‌, சுந்தர காண்டம்‌, யுத்த 
காண்டம்‌ என்னும்‌ ஆறு காண்டங்களையும்‌, 
118 படலங்களையும்‌ உள்ளடக்கியது. 
இக்காப்பியத்தின்‌ ஏழாவது காண்டமாக 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 27 


27 


விளங்கும்‌ உத்தர காண்டத்தை எழுதியவர்‌ 
கம்பரின்‌ சமகாலத்தவராகிய ஒட்டக்கூத்தர்‌. 


இந்நூலின்‌ சிறப்பு கருதியும்‌ திருக்குறளின்‌ 
பெருமை கருதியும்‌ இவ்விரு நூல்களையும்‌ 
"தமிழுக்குக்‌ கதி" (கம்பராமாயணம்‌, 
திருக்குறள்‌) என்று திருமணம்‌ செல்வ 
கேசவராயர்‌ கூறியுள்ளார்‌. 


காப்பியச்சுருக்கம்‌ 
அயோத்தி நகரத்து அரசனான 


தசரதனுக்கு இராமன்‌, பரதன்‌, இலக்குவன்‌, 
சத்ருக்கனன்‌ ஆகிய நான்கு பிள்ளைகள்‌ 


பிறப்பதும்‌, இராமன்‌ வில்லை வளைத்துச்‌ 
சீதையை மணம்‌ முடிப்பதும்‌ பால காண்டத்தில்‌ 
கூறப்படுகிறது. 


கைகேயி கேட்ட இரண்டு வரங்களால்‌ 
இராமன்‌ காடடைவது அயோத்தியா 
காண்டத்திலும்‌, இராவணன்‌ சீதையைக்‌ 
கவர்ந்து செல்வது ஆரணிய காண்டத்திலும்‌, 
சீதையைத்‌ தேடிச்‌ செல்லும்‌ இராமன்‌ 
வாலியைக்‌ கொன்று சுக்ரீவன்‌, அனுமன்‌ 
நட்பைப்‌ பெறுவது கிட்கிந்தா காண்டத்திலும்‌, 
இராமனைப்‌ பிரிந்த சீதையின்‌ நிலை, 
அனுமனின்‌ ஆற்றல்‌ ஆகியன சுந்தர 
காண்டத்திலும்‌ இராவணனை அழித்து 
சீதையை மீட்பது யுத்த காண்டத்திலும்‌ 
விளக்கப்படுகின்றன. 
இறைவனின்‌ தன்மையினைக்‌ கம்பர்‌ கூற 
வந்த விடத்து, 
சாணினும்‌ உளன்‌ ஓர்தன்மை அணுவினைச்‌ 
சதகூறு இட்ட 
கோணினும்‌ உளன்‌ மாமேருக்‌ குன்றினும்‌ 
உளன்‌ இந்நின்ற 
தூணினும்‌ உளன்‌ நீசொன்ன சொல்லினும்‌ 
உளன்‌ இத்தன்மை 
காணுதி விரைவின்‌ என்றான்‌ நன்றெனக்‌ 
கனகன்‌ சொன்னான்‌ 
என்னும்‌ பாடல்‌ வழியாக, இறைவன்‌ 
உலகிலுள்ள எல்லாப்‌ பொருள்களிலும்‌ 
நீக்கமற நிறைந்திருப்பதாகக்‌ கூறுகின்றார்‌. 


04-04-2020 150952 | | 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 28 ஓ 04-04-2020 15:03:52 | | 


பெரியபுராணம்‌ பெருமையால்‌ தம்மை ஒப்பார்‌ பேணலால்‌ எம்மைப்‌ 
பெரியபுராணம்‌ எனப்படும்‌ அசைய 
திருத்தொண்டர்‌ புராணம்‌ பெருங்காப்பிய ஒருமையால்‌ உலகை வெல்வார்‌ ஊனமேல்‌ ஒன்றும்‌ 
இலக்கணங்கள்‌ பொருந்தியும்‌ சில இல்லார்‌ 
நெகிழ்ச்சிகளை உள்வாங்கியும்‌ இயற்றப்பெற்ற அருமையாம்‌ நிலையில்‌ நின்றார்‌ அன்பினால்‌ 
சைவக்‌ காப்பியமாகும்‌. இன்பம்‌ ஆர்வார்‌ 


இருமையும்‌ கடந்து நின்றார்‌ இவரைநீ அடைவாய்‌ 


சுந்தரர்‌ எழுதிய 'திருத்தொண்டத்தொகை , 
என்று 


நம்பியாண்டார்‌ நம்பி எழுதிய 'திருத்தொண்டர்‌ 
திருவந்தாதி' ஆகிய நூல்களை முதல்‌ நூலாகக்‌ 
கொண்டு இந்நூல்‌ இயற்றப்பட்டது. 


என்ற பாடல்வழியே இறைவனின்‌ 
மெய்யன்பினைப்‌ பெற்றவர்கள்‌ இம்மை 
மறுமைகளைக்‌ கடந்து இனிய நிலையைப்‌ 
இது 63 அடியார்‌ பெருமக்களை பெறுவார்கள்‌ எனக்‌ கூறுகிறார்‌. 

மையமாகக்‌ கொண்டு திகழ்கின்றது. இந்நூல்‌ ்‌ டம்‌ 
பெரும்‌ பிரிவாக இரண்டு காண்டங்களையும்‌, பதக்‌ அன்று 
உட்பிரிவாக 13 சருக்கங்களையும்‌ உடையது. சுந்தரரைக்‌ காப்பியத்‌ தலைவராகக்‌ 
இது சைவத்திருமுறைகளுள்‌ பன்னிரண்டாம்‌ கொண்டு இந்நூல்‌ அமைகின்றது. சுந்தரரின்‌ 
திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. சிறப்பு, சைவ அடியார்களின்‌ சிறப்பு, 
இந்நூலின்‌ ஆசிரியர்‌ சேக்கிழார்‌. இவரின்‌ 
இயற்பெயர்‌ அருண்மொழித்‌ தேவர்‌. 


சிவபெருமானின்‌ அருள்திறம்‌, அடியார்களின்‌ 
வரலாறு, அவர்கள்‌ கடைப்பிடித்த தொண்டு 
நெறி, இறைவன்‌ அவர்களை ஆட்கொண்ட 

ஆண்‌ பெண்‌ வேறுபாடின்றிப்‌ பல விதம்‌, அடியார்கள்‌ இறைவனை வழிபட்டு 
இனங்களையும்‌, தொழில்‌ பிரிவுகளையும்‌ முக்தி பெற்ற தன்மை ஆகியன இந்நூல்‌ 
சார்ந்த சிவனடியார்களைப்‌ பற்றிய நூலாக முழுதும்‌ எடுத்துக்‌ கூறப்படுவதால்‌ சேக்கிழார்‌ 
அமைந்துள்ளதால்‌ இந்நூலைத்‌ தேசிய இந்நூலிற்குத்‌ திருத்தொண்டர்‌ மாக்கதை 
இலக்கியம்‌ என்று சான்றோர்கள்‌ பாராட்டுவர்‌. எனப்‌ பெயரிட்டார்‌. செயற்கரிய செயல்‌ புரிந்த 


அடியார்களின்‌ சிறப்பினை உரைப்பதால்‌ 
இதனைச்‌ சான்றோர்கள்‌ பெரியர்‌ புராணம்‌ 
என்று கூற, காலப்‌ போக்கில்‌ இந்நூல்‌ 


அடியவர்களின்‌ பெருமையைக்‌ கூற 
கருதிய சேக்கிழார்‌, 


பெரியபுராணம்‌ என்று வழங்கப்பட்டது. 


இருபதாம்‌ நூற்றாண்டுக்‌ காப்பியங்கள்‌ 


| ல அறிவோம்‌ தெளிவோம்‌ 


பழங்காப்பிய மரபைப்‌ பின்பற்றிய காப்பியங்களும்‌, புதுக்கவிதை போன்ற புதிய மரபைப்‌ பின்பற்றிய 
காப்பியங்களும்‌ இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ படைக்கப்பட்டன. 


பாரதியின்‌ பாஞ்சாலி சபதம்‌, குயில்பாட்டு, பாரதிதாசனின்‌ பாண்டியன்‌ பரிசு, புரட்சிக்கவி, வீரத்தாய்‌ போன்றன 
இவ்வகையில்‌ அடங்குவன. கவிமணி தேசிக விநாயகம்‌ எழுதிய மருமக்கள்வழி மான்மியம்‌, கண்ணதாசனின்‌ 
ஆட்டனத்தி ஆதிமந்தி, இயேசு காவியம்‌, மாங்கனி, முடியரசனின்‌ பூங்கொடி, வீரகாவியம்‌, கவியோகி 
சுத்தானந்த பாரதியின்‌ பாரதசக்தி மகாகாவியம்‌, சாலை இளந்திரையனின்‌ சிலம்பின்‌ சிறுநகை, புலவர்‌ 
குழந்தையின்‌ இராவண காவியம்‌ போன்ற காப்பியங்கள்‌ பழங்காப்பிய மரபைப்‌ பின்பற்றிப்‌ படைக்கப்பட்டவை. 
யாப்பு வடிவத்தை உடைத்து வளர்த்தெடுக்கப்பட்ட புதுக்கவிதைகளிலும்‌ காப்பியங்கள்‌ தற்காலத்தில்‌ 
படைக்கப்படுகின்றன. பாரதியின்‌ வாழ்க்கை வரலாற்றைப்‌ புதுக்கவிதை வடிவில்‌ கவிராஜன்‌ கதை என்னும்‌ 
பெயரில்‌ காப்பியமாகப்‌ படைத்துள்ளார்‌ வைரமுத்து. கவிஞர்‌ வாலி இராமயணத்தை அவதார புருஷன்‌ என்ற 
பெயரிலும்‌, மகாபாரதத்தைப்‌ பாண்டவர்‌ பூமி என்ற பெயரிலும்‌ புதுக்கவிதை வடிவில்‌ காப்பியமாக்கியுள்ளார்‌. 


28 


சமய இலக்கியங்கள்‌ 


பக்திமை - விளக்கம்‌ 


கடவுளை வணங்குதல்‌, கடவுளிடம்‌ தன்னை 
அர்ப்பணித்தல்‌ என்னும்‌ பொருளில்‌ இன்று 
'பத்தி' என்னும்‌ சொல்‌ பயன்படுத்தப்படுகிறது. 
கடவுளின்‌ மீதுமனிதன்கொண்ட நம்பிக்கையைப்‌ 
பத்தி என்பர்‌. பக்தியால்‌ அன்பு பெருகி உயிர்‌ 
தூய நிலையை அடைகிறது. கடவுளின்‌ மீது 
மனிதன்‌ கொண்டுள்ள எல்லைகடந்த அன்பே 
'பக்தி' என்ற பொருளில்‌ தமிழிலக்கியங்களில்‌ 
மிகுதியும்‌ கையாளப்படுகின்றது. 
பக்தி இலக்கியங்களின்‌ தோற்றம்‌ 

பக்தி இலக்கிய காலத்தில்‌ இயற்றமிழ்ப்‌ 
பாடல்கள்‌ பண்ணோடு இயைந்து இசைத்‌ 
தமிழ்ப்பாடல்களாக மாறின. கற்றோர்‌ நாவில்‌ 
மட்டும்‌ நடனமாடிய தமிழ்‌, கல்லாதார்‌ 
நெஞ்சிலும்‌ களிநடனம்‌ புரிந்தது. வடமொழிச்‌ 
சொற்களும்‌ தமிழுடன்‌ இணைந்து புதிய மரபு 
தோன்றியது. சொல்‌ வளமும்‌ உணர்ச்சிப்‌ 
பெருக்கும்‌, இசை இனிமையும்‌ சேர்ந்து 
தமிழ்‌ இலக்கியம்‌ புது மெருகு பெற்றது. இந்த 
எழுச்சிக்கு ஆதரவளித்த பல்லவர்‌ ஆட்சிக்காலம்‌ 


பக்தி இலக்கியத்தின்‌ மறுமலர்ச்சிக்காலம்‌ 
எனப்படுகிறது. பக்தி இயக்கத்தால்‌ தமிழகத்தில்‌ 
தமிழுக்கு மீண்டும்‌ புதுப்பொலிவு ஏற்பட்டது. 
இக்காலத்தில்‌ எழுந்த பக்தி 
இலக்கியங்கள்‌ தனித்தனிப்‌ பாடல்களாகவும்‌ 


பிரபந்தங்களாகவும்‌ வெளிப்பட்டன. 


சங்க இலக்கியத்தில்‌ மாந்தரின்‌ காதல்‌ 
வாழ்வு கற்பனை கலந்த பாடல்களாகப்‌ 
பாடப்பட்டது. பின்னர்‌ இந்நிலை மாறி, 
தெய்வத்தின்மீது கொண்ட காதலைப்‌ பாடும்‌ 
பாடல்களாக வளர்ச்சிபெற்றன. அரசர்களின்‌ 
வீரம்‌ மற்றும்‌ கொடைகளைப்‌ பாடிய பாடல்கள்‌, 
கடவுளின்‌ திருவிளையாடல்களையும்‌ 
அருட்செயல்களையும்‌ பாடும்‌ பாடல்களாக 
மாறின. கற்பனைக்‌ காதலுக்குப்‌ பின்னணியாக 
இயற்கைச்‌ சூழல்‌ வருணிக்கப்பட்டது போலவே 
கடவுளிடம்‌ செலுத்தும்‌ பக்திக்குப்‌ பின்னணியாகக்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 29 


29 


கோவில்‌ தலங்களைச்‌ சூழ்ந்த ஊர்களின்‌ 
இயற்கையழகைப்‌ பாடும்‌ நிலை உருவானது. 


தமிழகத்தில்‌ பக்திநெறி 

சங்க காலத்திலும்‌ அதற்குப்‌ பின்னரும்‌ 
இயற்கையை முன்நிறுத்திய வழிபாட்டு 
முறைகளும்‌ (பராய்க்கடன்‌, வெறியாட்டு 
போன்ற சடங்குகள்‌) நம்பிக்கைகளும்‌ இருந்தன. 
அக்காலகட்டத்தில்‌ வைதிக நெறியும்‌, இதனை 
மறுத்த சமண பெளத்த நெறிகளும்‌ தமிழகத்தில்‌ 
பரவின. 


சமண பெளத்த சமயங்கள்‌, "உயிர்‌, 
உடம்பு, பொருள்‌, இளமை ஆகியன நிலையாக 
நில்லாமல்‌ மறைந்துவிடக்‌ கூடியன; இவற்றை 
உணர்ந்து அறத்தைச்‌ செய்பவனாக மனிதன்‌ 
மாறவேண்டும்‌” என்று வலியுறுத்தின. சமயப்‌ 
பெரியோர்‌ அருளுணர்வுடையோராகவும்‌ 
பண்பாடு மிக்கவராகவும்‌ இருந்தனர்‌. 


மேலும்‌, "பிறவா நிலையை அடைவதற்குத்‌ 
துறவறமேசிறந்த வழி" என்ற அறவியல்‌ கருத்து 
நிலவியது. உலகில்‌ உள்ள நிலையில்லாத 
இன்பங்களை ஒதுக்கி, நிலையான வீடுபேற்றை 


நாடுவதே கடமை என்று கருதும்‌ நிலை 
உருவானது. 


இச்சூழலில்‌, நாயன்மார்களும்‌ 
ஆழ்வார்களும்‌ தோன்றி "உலக இன்பங்களைத்‌ 
துய்த்தவாறே இறைவனிடத்தில்‌ பக்தி 
செலுத்தலாம்‌; இறைவன்‌ அன்பின்‌ வடிவானவன்‌; 


அன்பு ஒன்றே அவனை அடையும்‌ வழி” என 
இல்லறத்திற்கும்‌ முதன்மை கொடுத்தனர்‌. 
ஊர்கள்‌ தோறும்‌ கோவில்களுக்குச்‌ சென்று 
இசைப்பாடல்களால்‌ மனமுருக இறைவனைப்‌ 
பாடிப்‌ பரவினர்‌. அப்பாடல்கள்‌, கற்றவர்களோடு 
மற்றவர்களும்‌ கூடிப்‌ பாடுமாறு எளிய 
இனிய தமிழில்‌ இருந்தன. இறைவனை, 
ஆண்டான்‌, தந்தை, தோழன்‌, நாயகன்‌ என பல 
பரிமாணங்களில்கண்டு போற்றினர்‌. இவற்றையே 
தாச, சற்புத்திர, சக, ஞான மார்க்கங்கள்‌ என்று 


குறிப்பிடுகின்றனர்‌. 


04-04-2020 150382 | | 


திருநாவுக்கரசர்‌, குலசேகராழ்வார்‌, 
தொண்டரடிப்‌ பொடியாழ்வார்‌ போன்றோர்‌ 
அடிமை நெறியையும்‌, திருஞானசம்பந்தர்‌ 
பிள்ளைமை நெறியையும்‌, 


சுந்தரர்‌, திருமழிசையாழ்வார்‌ போன்றோர்‌ 
தோழமை நெறியையும்‌, மாணிக்கவாசகர்‌, 
திருமங்கையாழ்வார்‌ போன்றோர்‌ நாயகன்‌ 
நாயகி நெறியையும்‌ பின்பற்றினர்‌. பெரியாழ்வார்‌ 
இறைவனைக்‌ குழந்தையாகக்‌ கருதித்‌ தாலாட்டுப்‌ 
பாடல்கள்‌ பல பாடியுள்ளார்‌. அவர்தம்‌ வளர்ப்பு 
மகளான ஆண்டாள்‌ இறைவனையே தன்‌ 
தலைவனாகப்‌ பாவித்து வாழ்ந்தாள்‌. 


சிவனைத்‌ தலைவனாகக்‌ கொண்ட 27 
அடியார்கள்‌ பாடிய பதிகங்கள்‌ பன்னிரு 
திருமுறைகள்‌ என்றும்‌, திருமாலைத்‌ 
தலைவனாகக்‌ கொண்ட 12 ஆழ்வார்கள்‌ 
பாடிய பாசுரங்கள்‌ நாலாயிரத்‌ திவ்யபிரபந்தம்‌ 


என்றும்‌ அழைக்கப்பட்டன. 


அறிவோம்‌ தெளிவோம்‌ 


(= 


முகலாயப்‌ படையெடுப்பின்‌ காரணமாகத்‌ 
தமிழகத்தில்‌ இசுலாம்‌ பரவியது. இசுலாமியக்‌ 
கவிஞர்கள்‌ தமிழ்மரபினைப்‌ பின்பற்றி 
இறைவனையும்‌, இறைவனின்‌ திருத்தூதரான 
நபிகள்‌ நாயகத்தையும்‌ போற்றிப்‌ பரவினர்‌. 
இசுலாமியப்‌ பாடல்கள்‌ மொழிபெயர்ப்புப்‌ 
பாடல்களாகவும்‌, நேரடிப்‌ பாடல்களாகவும்‌ 
இருவகைகளில்‌ பாடப்பெற்றன. 


பதினைந்தாம்‌ நூற்றாண்டின்‌ இறுதியில்‌ 
மேலைநாட்டவர்‌ பெருமளவில்‌ தமிழகத்திற்கு 
வருகைபுரிந்தனர்‌. அவர்களுள்‌ கிறித்துவ 
மதபோதகர்களும்‌ அடங்குவர்‌. அவர்கள்‌, 
பன்மொழிப்‌ புலமையும்‌ பல்துறை அறிவும்‌ 
மிக்க தமிழ்மக்களிடம்‌ இரண்டறக்கலந்து 
தமிழைக்‌ கற்றனர்‌. தமிழின்வழி தங்கள்‌ 
சமயக்‌ கருத்துகளைப்‌ பரப்பினர்‌. இதன்‌ 
விளைவாக கிறித்துவ இலக்கியங்களும்‌ 
தமிழில்‌ பல்கிப்பெருகின. 


பன்னிரு திருமுறைகள்‌ 


திருமுறைகள்‌ நூல்கள்‌ ஆசிரியர்கள்‌ 
முதல்‌ திருமுறை 
இரண்டாம்‌ திருமுறை தேவாரம்‌ திருஞான சம்பந்தர்‌ 
மூன்றாம்‌ திருமுறை 
நான்காம்‌ திருமுறை 
ஐந்தாம்‌ திருமுறை தேவாரம்‌ திருநாவுக்கரசர்‌ 
ஆறாம்‌ திருமுறை 
ஏழாம்‌ திருமுறை தேவாரம்‌ சுந்தரர்‌ 
எட்டாம்‌ திருமுறை ட மாணிக்கவாசகர்‌ 
ல்‌ ்‌ திருவிசைப்பா, திருமாளிகைத்தேவர்‌ 
ஒன்பதாம்‌ திருமுறை திருப்பல்லாண்டு உள்ளிட்ட ஒன்பது பேர்‌ 
பத்தாம்‌ திருமுறை திருமந்திரம்‌ திருமூலர்‌ 
4 : A 5 காரைக்காலம்மையார்‌ 
பதினோராம்‌ திருமுறை 40 நூல்களின்‌ தொகுப்பு i ரு 
2 A ; திருத்தொண்டர்‌ புராணம்‌ 
பன்னிரண்டாம்‌ திருமுறை ம ாடார்டட சேக்கிழார்‌ 


30 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 30 ஓ 04-04-2020 15:03:52 | | 


சைவம்‌ 


திருநாவுக்கரசர்‌ சிவபெருமானிடம்‌, 
இப்பிறப்பு மட்டுமல்லாமல்‌ எப்பிறப்பிலும்‌ 
உனக்கு நான்‌ அடிமை; நின்‌ திருநாமமே எனது 
படைக்கலம்‌ எனக்‌ குறிப்பிடுவதைப்‌ பின்வரும்‌ 
பாடலால்‌ அறியலாம்‌. 


படைக்கல மாகவுன்‌ நாமத்‌ தெழுத்தஞ்சுஎன்‌ 
நாவிற்கொண்டேன்‌; 

இடைக்கல மல்லேன்‌; எழுபிறப்பும்‌ உனக்காட்‌ 
செய்கின்றேன்‌; 

துடைக்கினும்‌ போகேன்‌; தொழுது வணங்கித்‌ 
தூநீறணிந்துன்‌ 

அடைக்கலங்‌ கண்டாய்‌ அணிதில்லைச்‌ சிற்றம்‌ 
பலத்தூனே! 
பாடல்‌ பொருள்‌: அழகிய தில்லை 
நகரிலுள்ள சிற்றம்பலத்தில்‌ உள்ள 
பெருமானே! என்னை அறிவிலார்‌ செய்கின்ற 


தந்தை எனப்போற்றிப்பரவும்‌ அடியவர்களுக்கு 
எவ்வளவு கொடிய துயரம்‌ வரினும்‌ அதை 
உடனே மாற்றிவிடுவானும்‌ அவ்விறைவனே, 


வைணவம்‌ 


நாராயணனாகிய திருமாலின்‌ பெயரை 
அன்போடு உச்சரிப்பதால்‌ அடியவர்கள்‌ எய்தும்‌ 
நன்மையை பூதத்தாழ்வார்‌ பின்வரும்‌ பாடலால்‌ 
உணர்த்துகிறார்‌. 
ஞானத்தால்‌ நன்குணர்ந்து நாரணன்றன்‌ நாமங்கள்‌ 
தானத்தால்‌ மற்றவன்‌ பேர்‌ சாற்றினால்‌ - வானக்‌ 
துணியமர ராக்குவிக்கு ம.ஃதன்றே நாங்கள்‌ 
ப்ணரியமரர்‌ கோமான்‌ பரிசு. 

பாடல்‌ பொருள்‌: ஞானத்தால்‌ நன்றாக 
உணர்ந்து திருமாலின்‌ திருப்பெயர்களை அன்பின்‌ 
உச்சியில்‌ நின்று சொன்னால்‌, தேவருலகிற்கு 
அணியாகவுள்ள இறைவனோடு என்றும்‌ 
உடன்‌ உறைபவர்கள்‌ போலே நம்மை இறைவன்‌ 


தீங்குகளிலிருந்து பாதுகாக்கும்‌ படைக்கருவியாக 
உன்‌ திருநாமமாகிய திருவைந்‌ தெழுத்தினை 
அடியேன்‌ நாவினில்‌ நீங்காது கொண்டுள்ளேன்‌. 
ஒருபோதும்‌ உனக்கு அடிமைத்‌ தொண்டு 
செய்தலைத்‌ தவிர்ந்தேன்‌ அல்லேன்‌. எடுக்கும்‌ 


பிறவிகள்‌ எதுவாக இருந்தாலும்‌ அதற்கேற்ப 


உனக்கு அடிமைத்‌ தொண்டு செய்கிறேன்‌. 
அடியேனை நீ விலக்கினாலும்‌ அடியேன்‌ 
உன்னை விட்டுப்‌ பிரியேன்‌. எப்பொழுதும்‌ 
உன்னை மனத்தால்‌ தொழுது உடலால்‌ வணங்கித்‌ 
திருநீறு அணிந்து உன்னால்‌ காக்கப்படவேண்டிய 
பொருளாக அடியேன்‌ இருக்கிறேன்‌. 


குன்னைச்சரணடைந்த அடியவர்களைக்‌ 
காத்தருளும்‌ தயாளனாக இறைவன்‌ 
விளங்குவதை அற்புதத்திருவந்தாதியில்‌ 
காரைக்காலம்மையார்‌ எடுத்துக்கூறுகிறார்‌. 


இறைவனே எவ்வயிரும்‌ தோற்றுவிப்பான்‌ தோற்றி 
இறைவனே ஈண்டு இறக்கம்‌ செய்வான்‌ - 
இறைவனே 

எந்தாய்‌ என இரங்கும்‌ எங்கள்மேல்‌ வெந்துயரம்‌ 
வந்தால்‌ அதுமாற்று வான்‌. 

பாடல்‌ பொருள்‌: இறைவனே எவ்வுயிரையும்‌ 
தோற்றுவிப்பவன்‌. உயிர்களைக்‌ காத்து 
அருள்பவனும்‌ அவனே. இறைவனையே தன்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 31 


31 


அக்குவான்‌. 


ஆண்டாள்‌ அருளிச்செய்த நாச்சியார்‌ 
திருமொழிப்‌ பாசுரங்களைப்‌ பாடும்‌ அடியவர்கள்‌ 
துன்பம்‌ நீங்கப்பெறுவர்‌ என்பதைக்‌ கீழ்வரும்‌ 
பாடல்‌ கூறுகிறது. 


அல்லல்‌ விளைத்த பெருமானை ஆயர்‌ பாடிக்‌ 
கணிவிளக்கை 
வில்லி புதுவை நகர்நம்பி விட்டு சித்தன்‌ 
வியன்கோதை 
வில்லைத்‌ தொலைத்த புருவத்தாள்‌ வேட்கை யுற்று 
மிகவிரும்பும்‌ 
சொல்லைக்‌ துதிக்க வல்லார்கள்‌ துன்பக்‌ கடலுள்‌ 
துவளாரே 
பாடல்‌ பொருள்‌: வில்லிபுத்தூர்‌ நகர்‌ நம்பி 
விஷ்ணு சித்தன்‌ என்ற பெரியாழ்வாரின்‌ மகள்‌ 
கோதை. வில்‌ போன்ற அழகிய புருவத்தை 
உடையவள்‌. கொடியவர்களுக்குத்‌ துன்பம்‌ 
விளைவித்த பெருமானை, ஆயர்பாடிக்கு அழகான 
விளக்காகத்‌ திகழும்‌ கண்ணனைப்‌ புகழ்ந்து 
இவள்‌ பாடிய பாசுரங்களைப்‌ பாடிப்பரவுவோர்‌ 
துன்பமாகியக்‌ கடலுள்‌ மூழ்கித்‌ துவள 
மாட்டார்கள்‌. 


04-04-2020 150952 | | 


அறிவோம்‌ தெளிவோம்‌ 


பன்னிரு ஆழ்வார்கள்‌ 


திருமங்கையாழ்வார்‌ 


கள ஆழ்வார்கள்‌ நூல்கள்‌ 
1 பொய்கையாழ்வார்‌ முதல்‌ திருவந்தாதி 
2. | பூதத்தாழ்வார்‌ இரண்டாம்‌ திருவந்தாதி 
3. பேயாழ்வார்‌ மூன்றாம்‌ திருவந்தாதி 
4 திருமழிசையாழ்வார்‌ நான்காம்‌ திருவந்தாதி, திருச்சந்த விருத்தம்‌ 
்‌்‌ நம்மாழ்வார்‌ ரட்ட. ர த்க்‌ பெரிய திருவந்தாதி, 
6. | குலசேகராழ்வார்‌ பெருமாள்‌ திருமொழி 
7: [| தொண்டரடிப்‌ பொடியாழ்வார்‌ | திருமலை, திருப்பள்ளியெழுச்சி 
8 பெரியாழ்வார்‌ திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார்‌ திருமொழி 
9 ஆண்டாள்‌ நாச்சியார்‌ திருமொழி, திருப்பாவை 
10. | திருப்பாணாழ்வார்‌ திருப்பதிகம்‌ 
100 பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம்‌, 


திருநெடுந்தாண்டகம்‌, திருவெழு கூற்றிருக்கை, 
சிறிய திருமடல்‌, பெரிய திருமடல்‌ 


12. | மதுரகவியாழ்வார்‌ 


திருப்பதிகம்‌ 


சமணம்‌ 


அனைத்துவிதமான சிறந்த குணங்களைச்‌ 
செல்வமெனக்‌ கொண்டு, மூவுலகும்‌ போற்ற 
அழிவற்ற இன்பம்‌ நல்கும்‌ தேவாதி தேவனின்‌ 
திருவடியைப்‌ போற்றுவோம்‌ என்று சமண 
சமயக்‌ காப்பியமான சீவகசிந்தாமணியில்‌ 
திருத்தக்கத்தேவர்‌ குறிப்பிடுகிறார்‌. 


மூவா முதலா உலகம்‌ஒரு மூன்றும்‌ ஏத்தத்‌ 
தாவாத இன்பம்‌ தலை யாயது தன்னின்‌ எய்தி 
ஓவாது நின்ற குணத்தொண்ணிதிச்‌ செல்வனென்ப 
தேவாதி தேவன்‌ அவன்‌ சேவடி சேர்தும்‌ அன்றே! 

பாடல்‌ பொருள்‌: மூன்று உலகமும்‌ 
ஏத்தும்‌ தன்மையன்‌; பேரின்ப வடிவினன்‌; 
உயர்‌ குணங்கள்‌ அனைத்தும்‌ தாங்கியவன்‌; 
தேவர்களுக்கு எல்லாம்‌ முதன்மையானவன்‌; 
அவன்‌ திருவடிகளை வணங்கிப்‌ 
போற்றுவோமாக. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 32 


பெளத்தம்‌ 
மணிமேகலை, பெளத்த சமயக்‌ 
கருத்துகளைப்‌ பரப்பும்‌ சிறந்ததோர்‌ நூலாக 
விளங்குகிறது. இது காமம்‌, வெகுளி, மயக்கம்‌, 
என்னும்‌ மூன்று குற்றங்களையும்‌ நீக்கும்‌ 
தூய அறிவுமிக்க நூலை அருளிய புத்தரைப்‌ 
போற்றுகிறது. 


முரணாத்‌ திருவற மூர்த்தியை மொழிவோன்‌ 
அறிவு வறிதா உயிர்நிறை காலத்து 
முடிதயங்கு அமரர்‌ முறைமுறை இரப்புத்‌ 
துடித லோகம்‌ ஒழியக்‌ தோன்றிப்‌ 

போதி மூலம்‌ பொருந்தி இருந்து 

மாரனை வென்று வீரன்‌ ஆகிக்‌ 

குற்றம்‌ மூன்றும்‌ முற்ற அறுக்கும்‌ 

வாமன்‌ வாய்மை ஏமக்‌ கட்டுரை 

இறந்த காலத்து எண்ணில்புத்‌ துரகளும்‌ 
சிறந்துஅருள்‌ கூர்ந்து திருவாய்‌ மொழிந்தது 


04-04-2020 150382 | | 


பாடல்‌ பொருள்‌: நல்லறிவின்றி மக்கள்‌ 
பூமியில்‌ நிரம்பியிருந்த காலத்தில்‌: தேவர்கள்‌ 
புத்தரை வணங்கி நிலவுலகில்‌ தோன்றி அறங்கூற 
வேண்டுமென வேண்டினர்‌. புத்தர்‌ துடித 
லோகத்தை விட்டு நீங்கி மண்ணுலகில்‌ தோன்றி: 
புத்த கயை யென்னுமிடத்தே அரசமரத்தினடியில்‌ 
எழுந்தருளினார்‌. மாரனென்னும்‌ தேவனை 


வென்றதனால்‌ வீரனாக விளங்கியவர்‌, மூவகைக்‌ 
குற்றங்களையும்‌ முழுமையாக ஒழிப்பவர்‌ 
புத்த தேவன்‌. அவர்‌ மெய்ம்மை நிறைந்ததும்‌ 
உயிர்கட்குப்‌ பாதுகாப்பாக எடுத்தோதியதும்‌; 
உயிர்கள்‌ பால்‌ மிக்க அருள்‌ பூண்டு: மறவாது 
நிலைபெற வற்புறுத்தப்பட்டதுமாகிய அறம்‌ 
ஈண்டு யான்‌ கூறலுறுவது என முன்பின்‌ 
மாறுபாடில்லாக அறங்களின்‌ வடிவாகிய 
புத்ததேவன்‌ வரலாற்றினைச்‌ சுருங்கக்‌ 
கூறலுற்றார்‌ அறவணன்‌. 


இசுலாம்‌ 


சீறாப்புராணத்தில்‌ உமறுப்புலவர்‌ முகம்மது 
நபிகளின்‌ அருளில்‌ ஆட்பட்டுப்‌ பக்திமை தோன்ற 
வியந்து போற்றுகின்றார்‌. 


திருவினுந்‌ திருவாய்ப்‌ பொருளினும்‌ பொருளாய்த்‌ 
தெளிவினுந்‌ தெளிவதாய்ச்‌ சிறந்த 

மருவினு மருவா யணுவினுக்‌ கணுவாய்‌ 
மதித்திடாப்‌ பேரொளி யனைத்தும்‌ 

பொருவினும்‌ பொருவா வடிவினும்‌ வடிவாய்ப்‌ 
பூதலத்‌ துறைந்த பல்‌ லுயிரின்‌ 

கருவினுங்‌ கருவாய்ப்‌ பெருந்தலம்‌ புரந்த 


Ee eA அறிவோம்‌ தெளிவோம்‌ 


சமயங்களின்‌ பொதுநீதி 


நிலத்தின்‌ கடினத்தன்மையை இளக்கி நெகிழச்செய்து 
பயன்படு பொருள்களின்‌ விளைவுக்குத்‌ தகுதியாக்குவது 
உழவு. சுவையுடையனவாக, ஆனால்‌ ஒன்றோடொன்று 
மாறுபட்ட சுவையுடையனவாகிய பொருள்களைச்‌ 
சுவைத்தற்குரிய சுவையுடையனவாக ஆக்குவது 
சமைத்தல்‌. மனித உள்ளங்களை இன்ப அன்பின்‌ 
விளைநிலமாகத்‌ தகுதிப்படுத்திப்‌ பக்குவப்படுத்தும்‌ 
தத்துவத்திற்கு, வாழ்க்கை முறைக்குச்‌ சமயம்‌ 
என்பது பெயர்‌. மனித வாழ்க்கையைச்‌ சமைத்துப்‌ 
பக்குவப்படுத்துவதே சமயத்தின்‌ நோக்கம்‌. 


- குன்றக்குடி அடிகளார்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 33 


33 


கருத்தனைப்‌ பொருத்துதல்‌ கருத்தே. 

பாடல்‌ பொருள்‌: மேன்மையிலும்‌, 
மேன்மையாய்‌, உண்மையிலும்‌ உண்மையாய்‌, 
அறிவிலும்‌ அறிவாய்ச்‌, சிறப்பினையுடைய 
நறுமணத்தினும்‌ நறுமணமாய்‌, அணுவுக்கும்‌ 
அணுவாய்க்‌, கணிக்கக்‌ கூடாத பெரிய பிரகாச 
முழுவதும்‌ ஒப்பிலும்‌ ஒப்பாய்‌ உருவிலும்‌ 
உருவாய்ப்‌ பூமியினிடத்துத்‌ தங்கியபல ஜீவ 
ராசிகளின்‌ கருவிலுங்கருவாய்ப்‌ பெரிய உலகத்தை 


ஆட்சி செய்கின்ற அல்லாவை இருதயத்தின்கண்‌ 
பொருந்தச்‌ செய்வது கருத்தாகும்‌. 
கிறித்துவம்‌ 

இயேசு பெருமான்‌ மனிதகுலத்தின்‌ 
உயர்வுக்காக உயிர்‌ நீத்த திருச்சிலுவை, கிறித்தவ 
நம்பிக்கைக்கு அடிப்படையாக விளங்குகிறது. 
சிலுவையில்‌ அறையப்பட்டபோதும்‌ பகைவர்க்கு 
அருளிய இயேசுவே உலக இரட்சகர்‌: இதற்கு 
வேறு சான்றுகள்‌ வேண்டுமோ? என அன்பு 
மேலிடும்‌ இரட்சணிய யாத்திரிகப்‌ பாடல்‌ வழியே 
எச்‌.ஏ.கிருட்டிணப்பிள்ளை வினவுகிறார்‌. 


கீண்டிருப்பு முளையுடலைக்‌ கிழித்துருவி 
வதைப்புண்டு 
மாண்டுபடும்‌ போதிவர்க்கு மன்னியுமென்‌ 
றுரைத்தமொழி 
ஈண்டிவரே உலகினுக்கோர்‌ இரட்சகன்‌ 
றெடுத்துரைக்கும்‌. 
வேண்டுமோ இனிச்சான்றும்‌ இதைவிடுத்து 
வேறொன்றே? 
பாடல்‌ பொருள்‌: இரும்பு ஆணிகளால்‌ 
உடலைத்‌ துன்புறுத்தி சிதைத்தபோதும்‌, 
"இச்செயலைச்‌ செய்தோரை மன்னித்தருளும்‌ 


ஆண்டவரே என வேண்டிய இயேசுவே உலகைக்‌ 
காக்க வந்த பெருமானாவார்‌. பகைவர்க்கும்‌ 
அருளிய இவ்வுயிரிரக்கப்‌ பண்பு ஒன்றே இவர்‌ 
இவ்வுலகைக்‌ காக்க வந்தவர்‌ என்பதற்கு 
இதைவிட வேறு சான்று வேண்டுமோ? 


தமிழில்‌ தோன்றிய சமய இலக்கியங்கள்‌ 
பலவாயினும்‌ அவற்றின்‌ நோக்கம்‌, மனித 
மனங்களைப்‌ பகுவப்படுத்தி அன்பின்‌ வழி 
செலுத்துதலே ஆகும்‌. 


04-04-2020 150382 | | 


சிற்றிலக்கியங்கள்‌ 


சிற்றிலக்கியங்கள்‌ - ஒர்‌ அறிமுகம்‌ 

தமிழ்‌ இலக்கியங்கள்‌ பேரிலக்கியம்‌, 
சிற்றிலக்கியம்‌ என இரு வகைப்படும்‌. 
பாட்டுடைத்‌ தலைவனின்‌ வாழ்வில்‌, 
சிறுகூறினை மட்டும்‌ எடுத்துக்கொண்டு 
அறம்‌, பொருள்‌, இன்பம்‌, வீடுபேறு என்னும்‌ 
நான்கு உறுதிப்பொருள்களுள்‌ ஒன்று 
அமையப்பாடுவது சிற்றிலக்கியம்‌. இது 
தொண்ணுற்றாறு வகைப்படும்‌. அவற்றுள்‌, 
அந்தாதி, கலம்பகம்‌, பரணி, கோவை, சதகம்‌, 
பிள்ளைத்தமிழ்‌, பள்ளு, குறவஞ்சி, உலா, தூது 
ஆகியன பெரும்பாலும்‌ வழக்கில்‌ உள்ளன. 


வகையும்‌ தொகையும்‌ 


சிற்றிலக்கியங்களின்‌ இலக்கணத்தையும்‌ 
எண்ணிக்கையையும்‌ பாட்டியல்‌ நூல்கள்‌ 
கூறுகின்றன. ஒவ்வொரு பாட்டியல்‌ நூலும்‌ 
சிற்றிலக்கியங்களின்‌ எண்ணிக்கையைக்‌ 
கூறுமிடத்து வேறுபடுகின்றன. இருப்பினும்‌ 
பிரபந்த மரபியல்‌, பிரபந்தத்‌ தீபிகை, சதுரகராதி, 
தொன்னூல்‌ விளக்கம்‌ ஆகியன 9௦ எனக்‌ 
குறிப்பிடுகின்றன. 


அந்தாதி 


ஒரு பாடலின்‌ இறுதி எழுத்தோ, அசையோ, 
சீரோ, அடியோ அடுத்த பாடலின்‌ அல்லது 


அடுத்த அடியின்‌ தொடக்கமாகக்‌ கொண்டு 
பாடப்படுவது அந்தாதி. (அந்தம்‌4ஆதி; 
அந்தம்‌-இறுதி: ஆதி- தொடக்கம்‌) இது 
"சொற்றொடர்நிலை' எனப்‌ பெயர்பெறும்‌. 


அருணகிரி அந்தாதி 
செப்பரிய ஞானச்‌ செழுஞ்சுட ரே சோணகிரி 
அப்பனே நன்னூல்‌ அறிந்தாலும்‌ - இப்புவியில்‌ 
கொண்டகுரு வைப்பொருளாக்‌ கொள்ளார்‌ 
பயனேது? 


கண்டவெல்லாம்‌ வீணிலே கற்று. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 34 


34 


கற்றதனால்‌ தொல்லைவினைக்‌ கட்டறுமோ? 

நல்லகுலம்‌ 
பெற்றதனால்‌ போமோ பிறவிநோய்‌ - உற்றகடல்‌ 
நஞ்சுகந்து கொண்டருணை நாதரடித்‌ தாமரையை 
நெஞ்சுகந்து கொள்ளா நெறி. 

(மேற்கண்ட இரு பாடல்களில்‌, முதல்‌ 
பாடலின்‌ இறுதிச்‌ (அந்தம்‌) சீராகிய கற்று 
என்பது, அடுத்த பாடலின்‌ முதல்‌ (ஆதி) சீராக 
அமைந்து அந்தாதித்‌ தொடையாக வந்துள்ளது) 


பாடல்‌ விளக்கம்‌: உலகில்‌ நல்ல பல 
நூல்களைத்‌ தெளிவாகக்‌ கற்றுத்‌ தேர்ந்தாலும்‌, 
தனக்குக்‌ கிடைத்த குருநாதரை மதியாதவருக்கு 
யாதொருபயனுமில்லை.ஈட்டியசெல்வங்களும்‌, 
துய்த்த இன்பங்களும்‌ எவ்விதப்‌ பயனுமின்றி 


வீணே கெட்டழியும்‌. எனவே, சொல்லுதற்கு 
அரிய அறிவுப்பொருளாகவும்‌ சுடராகவும்‌ 
குந்தையாகவும்‌ விளங்கும்‌ அருணகிரியில்‌ 
(திருவண்ணாமலை) கோவில்‌ கொண்டுள்ள 
அண்ணாமலை அண்ணலைக்‌ குருவாகப்‌ 
போற்றி வாழ்வாயாக! 


இறைவன்‌ பாற்கடலில்‌ எழுந்த 
நஞ்சினைத்‌ தனது கண்டத்தில்‌ அடக்கிய 
கருணையாளன்‌. அவனது திருவடியாகிய 
அருளை நெறியாகக்கொண்டு வாழ வேண்டும்‌. 
அவ்வாறில்லாமல்‌, எவ்வளவுதான்‌ கற்றாலும்‌, 
நல்ல குலத்திலே பிறந்தாலும்‌ வினைகள்‌ 
நீங்கிவிடுமா? இல்லையே! 


கலம்பகம்‌ 


அம்மானை, கார்‌, ஊசல்‌, கைக்கிளை, 
புயவகுப்பு முதலான பதினெட்டு உறுப்புகள்‌ 
அமையப்‌ பாடப்படுவது கலம்பகம்‌ (கலம்‌ 
- பன்னிரண்டு; பகம்‌ - ஆறு). அவற்றுள்‌ 
'அம்மானை என்பது மகளிர்‌ விளையாடும்‌ 
விளையாட்டுகளில்‌ ஒன்று. பாட்டுடைத்‌ 
தலைவனின்‌ புகழை ஒரு பெண்‌ புகழ்ந்து பாட, 
மற்றொரு பெண்‌ அது தொடர்பான ஒரு வினா 


04-04-2020 150382 | | 


கேட்டு, மூன்றாம்‌ பெண்‌ ஒரு கருத்தைக்‌ கூறி 
அதை முடிப்பது அம்மானை. 


திருக்காவலூர்க்‌ கலம்பகம்‌ 
சீர்த்ததிருக்‌ காவல்நல்லூர்த்‌ தேவஅணங்கு 
தாள்கமலம்‌ 
நீர்த்ததிருத்‌ திங்கள்மேல்‌ நின்றனகாண்‌ அம்மானை 
நீர்த்ததிருத்‌ திங்கள்மேல்‌ நின்றனஎன்று ஆம்‌ஆகில்‌ 
ஆர்த்ததிரு வண்டுஉவப்ப ஆங்குஅலரா அம்மானை 
போர்த்ததிருச்‌ சோதிஇன்புஅப்‌ போதுஅலரும்‌ 
அம்மானை 


பாடல்‌ விளக்கம்‌ : 
முதல்‌ பெண்‌ கூறுவது: 


பெருமைமிக்க செல்வமுடைய 
திருக்காவலூரின்‌ தெய்வப்பெண்‌ அடைக்கல 
அன்னை. அவள்‌ திருவடிகளாகிய தாமரை 
மலர்கள்‌ குளிர்ந்த நிலவின்மீது பொருந்தி 
உள்ள அதிசயத்தைப்பார்‌. 

இரண்டாம்‌ பெண்‌ வினாவுதல்‌: 

"நிலவில்‌ அன்னையின்‌ தாமரை 
போன்ற திருவடி பொருந்தி உள்ளது" என நீ 
கூறுகின்றாய்‌. அது உண்மை. ஆனால்‌ நிலவு 
உள்ள இடத்தில்‌ தாமரை மலர்கள்‌ மலருமா? 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 35 


35 


மூன்றாம்‌ பெண்‌ முடித்தல்‌: 


அன்னையின்‌ அருளாகிய," கதிரவன்‌ 
நிகர்த்த சோதியின்‌ இன்பத்தில்‌ தாமரைகள்‌ 
மலர்வது இயல்புதானே" என்று முடிக்கின்றாள்‌. 

பரணி 

போரில்‌ ஆயிரம்‌ யானைகளைக்‌ கொன்று 
வெற்றிபெறும்‌ வீரனின்மேல்‌ பாடப்படுவது 
பரணி. போரில்தோற்ற அரசனது நாட்டின்‌ 
பெயரால்‌ இந்நூல்‌ வழங்கப்பெறும்‌. 
தக்கயாகப்பரணி 
சிரமும்‌ சிரமும்‌ செறிந்தன 
சாரமும்‌ சரமும்‌ தறிப்பவே 


கனமும்‌ கனமும்‌ கனைத்தன 


சினமும்‌ சினமும்‌ சிறக்கவே 


கடையும்‌ கடையும்‌ கவித்தன 


தொடையும்‌ தொடையும்‌ துரப்பவே 


தாரும்‌ தாரும்‌ தழைத்தன 
தேரும்‌ தேரும்‌ திளைப்பவே 


தோலும்‌ தோலும்‌ துவைத்தன 
கோலும்‌ கோலும்‌ குளிப்பவே! 


04-04-2020 150354 | | 


பாடல்‌ விளக்கம்‌: வீரபத்திரர்‌ - தக்கன்‌ 
படைகளுக்கிடையே போர்‌ நிகழ்கிறது. 
வீரபத்திரருக்கு உதவியாகப்‌ பூதகணங்களும்‌ 
தக்கனுக்கு உதவியாகத்‌ தேவர்களும்‌ 
துணைநின்று போர்‌ புரிகின்றனர்‌. போரில்‌ 
அம்புகளும்‌ எதிர்‌ அம்புகளும்‌ மேலே 
விழுவதால்வீரர்களின்கலைகள்‌ எல்லாம்‌ மழை 
கொட்டுவது போல வீழ்ந்தன. வீரபத்திரரின்‌ 
பூதகணங்கள்‌ மேகங்களைப்போல்‌ கோபம்‌ 
மிகுந்து ஒலி எழுப்பின. காலாட்படையும்‌ 
காலாட்படையும்‌ மோதிக்கொண்டன. தேர்ப்‌ 
படையும்‌ தேர்ப்படையும்‌ மோதிக்‌ கொண்டன. 


ஈட்டியும்‌, ஈட்டியும்‌ மிகுதியாகப்‌ 
பாய்ந்ததால்‌ தலைகள்‌ செறிந்தன. மேகக்‌ 
கூட்டங்கள்‌ ஒன்றுசேர்வது போல்‌ வீரர்களின்‌ 
சினம்‌ ஒன்றுசேர்ந்தது. நீர்த்திவலைகள்‌ 
ஒன்றுசேரும்போது எழும்‌ ஓசைபோல்‌ 
அம்புகள்‌ ஒன்றோடொன்று மோதி ஒலி 


எழுப்பின. காலாட்படையும்‌ தேர்ப்படையும்‌ 
யானைப்படையும்‌ மோதிக்கொள்கின்றன. 


கோவை 


அகப்பொருளுக்குரிய துறைகள்‌ 
பலவற்றை 400 கட்டளைக்‌ கலித்துறையால்‌ 
சங்கிலித்தொடர்‌ போலப்‌ பாடப்பட்டது 
கோவையாகும்‌. கடவுளரையோ அரசரையோ 
படைத்தலைவரையோ வள்ளல்களையோ 
பாட்டுடைத்‌ தலைவராகக்‌ கொண்டு 
பாடப்படுவது. தஞ்சாவூரில்‌ பிறந்த 
சந்திரவாணன்‌, பாண்டிவள நாட்டைச்சார்ந்த 
குலசேகர பாண்டியனின்‌ அமைச்சராக 
விளங்கினான்‌. இவன்‌ புலவர்களைப்‌ 
புரக்கும்‌ வள்ளலாக விளங்கினமையால்‌ 
பொய்யாமொழிப்புலவர்‌ இவன்‌ பெயரில்‌ 
தஞ்சைவாணன்‌ கோவையை எழுதினார்‌. 


தஞ்சைவாணன்‌ கோவை 
புயலே சுமந்து பிறையே அணிந்து பொருவிலுடன்‌ 
கயலே மணந்த கமலம்‌ மலர்ந்துஒரு கற்பகத்தின்‌ 
அயலே பசும்பொற்‌ கொடிநின்றதால்‌ வெள்ளை 
அன்னம்செந்நெல்‌ 
வயலே தடம்பொய்கை சூழ்தஞ்சை வாணன்‌ 
மலையத்திலே 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 36 


36 


பொதியமலையில்‌ 
வெள்ளைநிற அன்னப்பறவைகளும்‌ செந்நெல்‌ 


பாடல்‌ விளக்கம்‌ : 


வயல்களும்‌ பெரிய குளங்களும்‌ சூழ்ந்துள்ளன. 
அம்‌ மலையின்‌ பக்கத்தில்‌ மிக அழகான 
பொற்கொடி ஒன்று நிற்பதைக்‌ கண்ட தலைவன்‌ 
தனக்குள்‌ பேசிக்கொள்கிறான்‌. "இப்பொற்கொடி 
கரிய மேகத்தைச்‌ சுமந்துகொண்டும்‌, 
பிறைநிலவைக்‌ கொண்டும்‌, போரிடும்‌ வளைந்த 
இரு விற்களைக்‌ கொண்டும்‌, தாமரை மலரில்‌ 
மீன்களைக்‌ கொண்டும்‌, கற்பக மரத்தின்‌ 
பக்கத்திலே நிற்கிறதே!" இங்குத்‌ தலைவியின்‌ 
கூந்தல்‌ மேகமாகவும்‌, நெற்றி பிறையாகவும்‌, 
புருவம்‌ வில்லாகவும்‌, கண்‌ கயலாகவும்‌, 
முகம்‌ தாமரையாகவும்‌, முழுத்தோற்றம்‌ 
பொற்கொடியாகவும்‌ முற்றும்‌ உருவகப்படுத்தி 
இருப்பது உணரத்தக்கது. இப்பாடல்‌ காட்சி 


என்னும்‌ துறையில்‌ அமைந்ததாகும்‌. 
சதகம்‌ 
தமிழ்‌ இலக்கியத்தில்‌ சொல்லப்படும்‌ 
அகப்பொருள்‌ அல்லது புறப்பொருள்‌ 
ஆகியவற்றில்‌ ஏதாவது ஒன்றை 
அடிப்படையாகக்‌ கொண்டு நூறு பாடல்களால்‌ 
பாடப்படுவதே சதகம்‌ என்பது பாட்டியல்‌ 
நூல்களில்‌ சொல்லப்படும்‌ இலக்கணம்‌. சதம்‌ 
என்பது நூறு எனப்‌ பொருள்படும்‌. நூறு 
பாடல்களைக்‌ கொண்ட சிற்றிலக்கியம்‌ சதகம்‌ 
எனப்பட்டது. 
அறப்பளீசுர சதகம்‌ 
வைதாலும்‌ ஓர்‌ கொடுமை செய்தாலுமோ சீறி 
மாறா திகழ்ந்தாலுமோ 
மனது சற்றாகிலும்‌ கோணாது நாணாது 
மாதா பிதா எனக்குப்‌ 
பொய்யாமல்‌ நீயென்று கனிவொடும்‌ பணிவிடை 
புரிந்து பொருள்‌ உடல்‌ ஆவியும்‌ 
புனித உன்‌ தனதெனத்‌ தத்தம்‌ செய்து இரவு பகல்‌ 
போற்றி மலரடியில்‌ வீழ்ந்து 
மெய்யாகவே பரவி உபதேசம்‌ அது பெற 
விரும்புவோர்‌ நற்சீடராம்‌ 
பாடல்‌ விளக்கம்‌: மாணவனின்‌ 
நன்மைகருதித்‌ திட்டினும்‌, ஏதேனும்‌ 


04-04-2020 150354 | | 


கொடுமை யிழைக்கினும்‌, மாறாமற்‌ 
சினந்து இழிவுபடுத்தினும்‌, சிறிதும்‌ 
மனங்கோணாமலும்‌ வெட்கப்படாமலும்‌, 
உண்மையாக எனக்கு அன்னையும்‌ தந்தையும்‌ 
நீயேயென்று கூறி, ஆசிரியனுக்கு மனங்கனிந்து 
வழிபாடு செய்து, பொருளும்‌ உடலும்‌ உயிரும்‌ 
உன்னுடையவை என்று கூறி, இரவும்‌ பகலும்‌ 
விடாமல்‌ வணங்கி, ஆசிரியனின்‌ மலர்போன்ற 
திருவடிகளில்‌ உண்மையாகவே புகழ்ந்துகூறி, 
அறிவுபெற விழைவோர்‌ நல்ல மாணாக்கராவர்‌, 
அவர்களுக்கு வினையின்‌ வேர்‌ கெடும்படி 
அருள்செய்வது சிறந்த ஆசிரியரது 
கடமையாகும்‌. 
பிள்ளைத்தமிழ்‌ 

கடவுளரையோ அரசரையோ பிறரையோ 
குழந்தையாகக்‌ கருதி அவர்தம்‌ குழந்தைப்‌ 
பருவத்தைப்‌ பத்துப்பருவங்களாகப்‌ பகுத்துப்‌ 
பருவத்திற்குப்‌ பத்து ஆசிரிய விருத்தங்களாகப்‌ 
பாடுவது பிள்ளைத்தமிழ்‌ இலக்கியமாகும்‌. 
இது ஆண்பாற்‌ பிள்ளைத்தமிழ்‌, பெண்பாற்‌ 
பிள்ளைத்தமிழ்‌ என இருவகைப்படும்‌. காப்பு, 
செங்கீரை, தால்‌, சப்பாணி, முத்தம்‌, வருகை, 
அம்புலி, சிற்றில்‌, சிறுதேர்‌, சிறுபறை ஆகிய 
பத்துப்‌ பருவங்களை அமைத்துப்‌ பாடுவது 


ஆண்பாற்‌ பிள்ளைத்தமிழ்‌ என்றும்‌, முதல்‌ 
ஏழு பருவங்களோடு இறுதியில்‌ உள்ள 
மூன்று பருவங்களுக்குப்‌ பதிலாக அம்மானை, 
நீராடல்‌, ஊசல்‌ ஆகிய பருவங்கள்‌ அமைத்துப்‌ 
பாடுவது பெண்பாற்‌ பிள்ளைத்தமிழ்‌ என்றும்‌ 
குறிப்பிடுவர்‌. 

நமக்குப்‌ பாடமாக அமைந்துள்ள பகுதி 
செங்கீரைப்‌ பருவத்தில்‌ அமைந்ததொரு 
பாடலாகும்‌. செங்கீரை, பிள்ளைத்தமிழில்‌ 
இரண்டாவது பருவமாகும்‌. பொருள்‌ புரிந்து 
கொள்ளமுடியாத வகையில்‌ குழந்தை ங்க ங்க 
என்று ஓசை எழுப்பக்‌ கேட்டுத்‌ தாய்‌ மகிழும்‌ 
பருவமாகும்‌. தொட்டில்‌ பிள்ளை தலையை 
உயர்த்திக்‌ கையை ஊன்றி உடம்பை அசைத்து 
ஆடுதலைச்‌ செங்கீரைப்பருவம்‌ என்பர்‌. 


பாவேந்தர்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


வடிவமை காதினில்‌ குண்டலகேசி 
வயங்கொளி கொண்டாட 


வார்ந்த எழிற்கரம்‌ ஏந்திய ஆடக 
வளையாபதி ஆடத்‌ 
துடியிடை கையினில்‌ ஒரு பிடி என்று 
துவண்டு துவண்டாடும்‌ 
துறவற மேகலை ஒரு புறமாகவும்‌ 
தூய சிலம்பாடும்‌ 
அடிமலர்‌ கண்டொரு மாமயி லானவன்‌ 
ஆடுக செங்கீரை 
அஞ்சுகமாம்‌ தமிழ்‌ கொஞ்ச மகிழ்ந்தவன்‌ 
ஆடுக செங்கீரை 
பாடலின்‌ விளக்கம்‌: தமிழ்மொழியைப்‌ 
அம்மொழியில்‌ 
அமைந்த நூல்களின்‌ பெயர்களைப்‌ 
பெயர்‌ஒப்புமைகொண்டு அப்பெண்ணின்‌ 


பெண்ணாகவும்‌, 


அணிகலன்களாகவும்‌ உருவகப்படுத்தி, 
தமிழ்ப்பெண்‌ ஆடிய அழகைக்‌ கண்டு 
மனத்தைப்‌ பறிகொடுத்து மயில்போலக்‌ 
களித்து, பாக்களைப்‌ பாடிய புரட்சிக்கவிஞராம்‌ 
குழந்தையே! நீ, செங்கீரையாடி அருள்வாயாக. 
பள்ளு 
சிற்றிலக்கிய வகைகளில்‌ எளிமையும்‌ 
இனிமையும்‌ வாய்ந்த ஓர்‌ இலக்கியம்‌ பள்ளு 
இலக்கியம்‌ ஆகும்‌. உழவுத்‌ தொழில்‌ செய்யும்‌ 
மக்களின்‌ வாழ்க்கையைப்‌ பாடும்‌ இலக்கியம்‌ 
பள்ளு இலக்கியம்‌ எனப்படும்‌. 
முக்கூடற்பள்ளு 
சோதி மாமணி வீதி நெருக்கும்‌ 
சுரும்பு பாடி 
இரும்பும்‌ உருக்கும்‌ 
சாதி நால்வளம்‌ நீதி பெருக்கும்‌ 
தடத்து வாளை குடத்தை நெருக்கும்‌ 
போதில்‌ மேய்ந்து இளமேதி செருக்கும்‌ 
புனம்‌ எல்லாம்‌ அந்தண்‌ 
மலர்‌ விண்டு இருக்கும்‌ 


பாடல்‌ விளக்கம்‌ 


ஒளி வீசும்‌ சிறந்த மணிவகைகள்‌ 
பதித்த மாளிகைகளை உடையன வீதிகள்‌. 
வீதிகளின்‌ நெருக்கம்‌ அதிகமாக இருக்கும்‌. 
மலர்ச்‌ சோலைகளில்‌ திரியும்‌ வண்டு 


37 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 37 ஓ 04-04-2020 15:03:54 | | 


இனங்கள்‌ தம்‌ ரீங்காரப்‌ பண்ணினைப்‌ பாடும்‌. 


அப்பாடல்‌ இரும்பு உள்ளங்களையும்‌ உருகச்‌ 


செய்துவிடும்‌. நால்வகை வருணத்து மக்களும்‌ 
தம்‌ வேற்றுமையை மறந்து ஒன்றுபட்டு நீதியைப்‌ 


பெருக்குவர்‌. 


1, அகப்பொருள்கோவை 
2. அங்கமாலை 

3. அட்டமங்கலம்‌ 

4. அநுராகமாலை 

5. அரசன்‌ விருத்தம்‌ 

6. அலங்கார பஞ்சகம்‌ 

7. ஆற்றுப்படை 

8. இணைமணி மாலை 
9. இயன்மொழி வாழ்த்து 
10. இரட்டை மணிமாலை 
11. இருபா இருபஃது 

12. உலா 

13. உலாமடல்‌ 

14. உழத்திப்பாட்டு 

15. உழிஞைமா 

16. உற்பவ மாலை 

17. ஊசல்‌ 

18. ஊர்‌ நேரிசை 

19. ஊர்‌ வெண்பா 

20. ஊரின்னிசை 


21. எண்‌ செய்யுள்‌ 


| 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 38 


நீர்‌ நிலைகளில்‌ உள்ள வாளை மீன்கள்‌ 
நீர்‌ முகப்பார்‌ குடங்களில்‌ புகும்‌. புகுந்து 
குடத்தை நெருக்கும்‌. இளம்‌ எருமை மாடானது 
கழனிகளிலே உள்ள நீர்ப்பூக்களை மேயும்‌: 


அதில்‌ உள்ள மதுவை உட்கொண்டு செருக்கித்‌ 
திரியும்‌. மேட்டு நிலங்களில்‌ எல்லாம்‌ குளிர்ந்த 
மலர்கள்‌ இகழ்‌ விரித்து மலர்ந்திருக்கும்‌. 


சிற்றிலக்கிய வகைகள்‌ 


38 


22 


23. 


24. 


டு. 


26. 


214 


28. 


2. 


30. 


31 


32. 


33. 


34. 


Slo). 


36. 


37. 


38. 


CIS). 


40. 


41. 


42. 


எழு கூற்றிருக்கை 
ஐந்திணைச்‌ செய்யுள்‌ 
ஒருபா ஒருபஃது 
ஒலியல்‌ அந்தாதி 
கடிகை வெண்பா 
கடைநிலை 
கண்படை நிலை 
கலம்பகம்‌. 

காஞ்சி மாலை 
காப்பியம்‌ 

காப்பு மாலை 
குழமகன்‌ 
குறத்திப்பாட்டு 
கேசாதி பாதம்‌ 
கைக்கிளை 
கையறுநிலை 
சதகம்‌ 

சாதகம்‌ 

சின்னப்‌ பூ 
செருக்கள வஞ்சி 


செவியறிவுறுஉ 


04-04-2020 150354 | | 


43. 


44. 


45. 


46. 


47. 


48. 


49. 


50. 


ழ்‌ 


52: 


53. 


54. 


குலு 


56. 


7 


58. 


ஜு. 


60. 


61. 


62. 


63. 


64. 


65: 


66. 


இ 


68. 


6S: 


தசாங்கத்தயல்‌ 
தசாங்கப்பத்து 
தண்டக மாலை 
தாண்டகம்‌ 
தாரகை மாலை 
தானை மாலை 
தும்பை மாலை 
துயிலெடைநிலை 
தூது 
தொகைநிலைச்‌ செய்யுள்‌ 
நயனப்பத்து 
நவமணி மாலை 
நாம மாலை 
நாற்பது 
நான்மணி மாலை 
நூற்றந்தாதி 
நொச்சிமாலை 
பதிகம்‌ 
பதிற்றந்தாதி 
பயோதரப்பத்து 
பரணி 

பல்சந்த மாலை 
பவனிக்காதல்‌ 
பன்மணி மாலை 
பாதாதி கேசம்‌ 
பிள்ளைக்கவி (பிள்ளைத்தமிழ்‌) 


புகழ்ச்சி மாலை 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 39 


39 


(40) 


740 


72. 


73. 


74. 


175 


76. 


776 


11S: 


179 


80. 


81. 


22. 


83. 


84. 


SS: 


86. 


87. 


88. 


89. 


90. 


91. 


2. 


93. 


94. 


25: 


96. 


புறநிலை 

புறநிலை வாழ்த்து 
பெயர்‌ நேரிசை 
பெயர்‌ இன்னிசை 
பெருங்காப்பியம்‌ 
பெருமகிழ்ச்சிமாலை 
பெருமங்கலம்‌ 
போர்க்கெழு வஞ்சி 
மங்கல வள்ளை 
மணிமாலை 
முதுகாஞ்சி 
மும்மணிக்கோவை 
மும்மணிமாலை 
மெய்க்கீர்த்தி மாலை 
வசந்த மாலை 
வரலாற்று வஞ்சி 
வருக்கக்‌ கோவை 
வருக்க மாலை 
வளமடல்‌ - மடலேறுதல்‌ 
வாகை மாலை 
வாதோரண மஞ்சரி 
வாயுறை வாழ்த்து 
விருத்த இலக்கணம்‌ 
விளக்கு நிலை 

வீர வெட்சி மாலை 
வெற்றிக்‌ கரந்தை மஞ்சரி 


வேனில்‌ மாலை 


04-04-2020 150354 | | 


Abstract 
Aesthetics 
Alienation 
Ambiguity 
Antithesis 
Archaism 
Avant-garde 
Axiology 
Axiom 

Ballad 

Base 
Colloquialism 
Dialectics 
Empiricism 
Etymology 
Existence 
Existentialism 
Fable 
Fantasy 
Folklore 
Generalization 
Hierarchy 
Hyperbole 
lcon 

Image 
Imagism 
Irony 

Langue 
Literariness 


Logo centrism 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 40 


கலைச்சொற்கள்‌ 
அருவம்‌ Lyric 
அழகியல்‌ Lyricism 
அந்நியமாதல்‌ Meta language 
பொருள்மயக்கம்‌ Modernity 
முரண்கருத்து Motif 
வழக்கொழி சொல்‌ Mysticism 
புத்திலக்கியம்‌ Myth 
விழுமியவியல்‌ Narratalogy 
விழுமியம்‌ Narration 
கதைப்பாடல்‌ Oral tradition 
அடித்தளம்‌ Paradox 
வட்டார வழக்கு Parody 
முரணியக்கம்‌ Parole 
அனுபவ வாதம்‌ Phenomenon 
சொற்பிறப்பியல்‌ Poetics 
இருப்பு Realism 
இருத்தலியம்‌ Renaissance 
நீதிக்கதை Rhetorics 
மிகுபுனைவு Romanticism 
நாட்டாரியல்‌ Satire 
பொதுமைப்பாடூ Sentiment 
அடுக்கதிகாரம்‌ Sociology 
மிகை நவிற்சி Structure 
படிமை Stylistics 
படிமம்‌ Subjective 
படிமவியல்‌ Symbol 
முரண்நகை Text 
அகமொழி Theology 
இலக்கியத்தன்மை Transcendentalism - 
சொல்மையவாதம்‌ Versification 


40 


பா 
பாவியல்பு 
மேநிலைமொழி 
நவீனத்தன்மை 
மூலக்கருத்து 
நுண்‌ இறைவாதம்‌ 
தொன்மம்‌ 
மொழிபியல்‌ 
மொழிபு 
வாய்மொழிமரபு 
முரண்பாடு 

பகடி 

புறமொழி 
இயற்காட்சி 
கவிதையியல்‌ 
நடப்பியல்‌ 
புதுமலர்ச்சிக்காலம்‌ 
அணியியல்‌ 
கற்பனாவாதம்‌ 
அங்கதம்‌ 
மிகையுணர்ச்சி 
சமூகவியல்‌ 
அமைப்பு 
நடையியல்‌ 
அகவயம்‌ 

குறியீடு 

பனுவல்‌ 
இறையியல்‌ 

மீ இறையியல்‌ 


செய்யுளாக்கம்‌ 


04-04-2020 150354 | | 


13] கண்ணாடி 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. 


சரியான தொடரைக்‌ கண்டறிக. 

௮) கவிதையில்‌ முதற்பொருள்‌ இன்றியமையாதது. 

அ) கவிதையில்‌ மையப்பொருள்‌ இன்றியமையாதது. 

இ) கவிதையில்‌ உரிப்பொருள்‌ இன்றியமையாதது. 

ஈ) கவிதையில்‌ கருப்பொருள்‌ இன்றியமையாதது. 

இலக்கிய உருவாக்கத்தை இதன்‌ வழியாக அரிஸ்டாட்டில்‌ விளக்குகிறார்‌ 

௮) காப்பியம்‌ ஆ) நாடகம்‌ இ) இலக்கணம்‌ ஈ) இசைவடிவம்‌ 
சரியான கூற்றைக்‌ காண்க. 

1. படைப்பாளன்‌ கருத்துகளை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும்‌ வடிவம்‌ கவிதை. 
2. பேசுபவர்‌, எதிர்‌ வினையாற்றுபருக்கான உரையாடல்‌ வடிவம்‌ நாடகம்‌. 
3. படைப்பாளரே அனைத்துப்‌ பாத்திரங்களையும்‌ இயங்கச்‌ செய்யும்‌ வடிவம்‌ கதை. 
4. படைப்பாளன்‌ தன்கருத்துகளை முன்னிலைப்படுத்தி எழுதும்‌ வடிவம்‌ கட்டுரை. 
அ) 7, 4 சரி ஆ) 1,3 சரி இ) 2,3,4சரி ஈ) அனைத்தும்‌ சரி. 

தமிழின்‌ செவ்வியல்‌ தன்மைக்குச்‌ சான்றாக விளங்குபவை 
௮) இடைக்கால இலக்கியங்கள்‌ ஆ) பக்தி இலக்கியங்கள்‌ 
இ) சங்க இலக்கியங்கள்‌ ஈ) இக்கால இலக்கியங்கள்‌ 
பழந்தமிழர்‌ 


1. திருமணத்திற்கு முந்தைய காதல்‌ வாழ்வைக்‌ கற்பொழுக்கம்‌ என்றனர்‌ 


2. திருமணத்திற்கு முந்தைய காதல்‌ வாழ்வைக்‌ களவொழுக்கம்‌ என்றனர்‌ 


3. திருமணத்திற்குப்‌ பிறகான இல்லற வாழ்வைக்‌ கற்பொழுக்கம்‌ என்றனர்‌ 
4. திருமணத்திற்குப்‌ பிறகான இல்லற வாழ்வைக்‌ களவொழுக்கம்‌ என்றனர்‌. 
௮) 7, 2 சரி ஆ) 2, 3 சரி இ), 3 சரி ஈ) 1,4 சரி 
கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில்‌ சரியான கூற்றுகளைக்‌ கண்டறிக. 
1) மனிதன்‌ தனக்கென வரையறுத்துக்‌ கொண்ட ஒழுக்க முறைகளின்‌ தொகுதியே அறம்‌. 
2) சான்றோர்‌ விலக்கியன ஒழித்தல்‌ அறம்‌. 


3) தீமையை நீக்குவது அல்லது அறுப்பது அறம்‌. 
4) சான்றோர்‌ விதித்தன செய்தல்‌ அறம்‌. 


அ) 1,2,3 சரி ஆ) 2,3,4 சரி இ) 1,2,4 சரி ஈ) அனைத்தும்‌ சரி 


41 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 41 ஓ 


04-04-2020 150354 | | 


10. 


11. 


12. 


13. 


14. 


உவகை என்ற மெய்ப்பாடு தோன்றுவதற்குரிய களமாகத்‌ தொல்காப்பியர்‌ கூறுவது 


௮) பெருமை ஆ) புதுமை இ) கொடை ஈ) விளையாட்டு 
கும்‌ மன்னன்‌ மறைவிற்காகக்‌ குடிமக்கள்‌ வருந்திப்பாடுவதாக அமைந்த துறை 

௮) கையறுநிலை ஆ) செவியறிவுறூஉ 

இ) பொருண்மொழிக்காஞ்சி ஈ) இயன்மொழி 


'தாமிருந்த கோடு குறைத்து விடல்‌ - இப்பழமொழியின்‌ பொருள்‌ 
அ) தன்‌ வீட்டிலுள்ள சுற்றத்தாரை வெளியேற்றிவிடுதல்‌. 


ஆ) தான்‌ தங்கியிருக்கும்‌ வீட்டின்‌ உயரத்தைக்‌ குறைத்தல்‌. 


இ) தான்‌ தங்கியிருக்கும்‌ கிளையை வெட்டி தானும்‌ வீழ்ந்து உயிர்‌ விடல்‌. 
ஈ) தன்‌ எதிரிகளைக்‌ குறைத்து மதிப்பிடல்‌. 
பொருந்தாத இணையக்கண்டறிக 


அ) இன்னாநாற்பது - கபிலர்‌ 

ஆ) இனியவை நாற்பது - பூதஞ்சேந்தனார்‌ 

இ) ஆசாரக்கோவை  - பெருவாயின்‌ முள்ளியார்‌ 
ஈ) சிறுபஞ்சமூலம்‌ - கூடலூர்‌ கிழார்‌ 


கூற்று  : குடிமக்கள்‌ காப்பியம்‌ என்று சிலப்பதிகாரம்‌ அழைக்கப்படுகிறது. 
காரணம்‌ : குடிமக்கள்‌ ஆட்சியை இக்காப்பியம்‌ வலியுறுத்துகிறது. 

௮) கூற்று காரணம்‌ இரண்டும்‌ சரி. காரணம்‌ கூற்றுக்கான சரியான விளக்கமல்ல. 
ஆ) கூற்று தவறு காரணம்‌ சரி. காரணம்‌ கூற்றுக்கான சரியான விளக்கம்‌. 

இ) கூற்று சரி காரணம்‌ தவறு. காரணம்‌ கூற்றுக்கான சரியான விளக்கமல்ல. 


ஈ) கூற்று, காரணம்‌ இரண்டும்‌ தவறு. காரணம்‌ கூற்றுக்கான சரியான விளக்கம்‌. 


பன்னிரு திருமுறைகளை _ நாயன்மார்‌ பாடியுள்ளனர்‌. 

௮) 63 ஆ) 87 இ) 72 Fr) 27 

பொருத்துக. 

1. சம்பந்தர்‌ - ௮) தோழமை நெறி 

2. குலசேகராழ்வார்‌ - ஆ) பிள்ளைமை நெறி 

3. சுந்தரர்‌ - இ) அடிமை நெறி 

4. திருமங்கையாழ்வார்‌ - ஈ) நாயகன்‌ நாயகி நெறி 
1)1-ஆ,2-௮,3-ஈ௱ஈ4-இ )1-ஆ,2-இ,3-௮அ,4-ஈ 
1) 7-இ,2-௮,3-ஆ,ச-ஈ )1-அ,2-ஆ,3-இ,4-௭ஈ 
சொற்றொடர்நிலை என்பது ______ 

அ) பரணி ஆ) கலம்பகம்‌ இ) அந்தாதி ஈ) தூது 


42 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 42 ஓ 


04-04-2020 150354 | | 


15. திருக்காவலூர்க்‌ கலம்பகத்தை இயற்றியவர்‌ __ 


௮) குமரகுருபரர்‌ ஆ) புகழேந்திப்புலவர்‌ இ) வீரமாமுனிவர்‌ ஈ) ஒட்டக்கூத்தர்‌ 
குறுவினா 
1. முதற்பொருள்‌ என்பவை யாவை? 
2. அரிஸ்டாட்டில்‌ வரையறை செய்யும்‌ மூவோர்மைகள்‌ எவை? 
3. கையறுநிலை என்பது யாது? 
4. பழந்தமிழர்‌ வாணிகத்தை எவ்வாறு வகைப்படுத்தினர்‌? 
5. கூடாவொழுக்கம்‌ என்றால்‌ என்ன? 
6. சிறுபஞ்சமூலம்‌ குறிப்பிடும்‌ மூலிகைகள்‌ யாவை? 


8. 


9. 


மணிமொழிக்கோவை என்பதில்‌ அமைந்த நூல்கள்‌ யாவை? 
காப்பியத்தின்‌ பெரும்பிரிவும்‌ உட்பிரிவும்‌ எவ்வாறு பெயரிடப்பட்டன? 
முக்குற்றங்கள்‌ எனப்‌ பெளத்தம்‌ குறிப்பிடுவன யாவை? 


10. சிற்றிலக்கியங்களின்‌ வகைகளுள்‌ எவையேனும்‌ நான்கினை எழுதுக. 


சிறுவினா 


i; 
2 
ஓ ப 
4. 


3. 


தொல்காப்பியர்‌ குறிப்பிடும்‌ உரிப்பொருள்கள்‌ ஏழனைக்‌ குறிப்பிடுக. 

ஓரையாடுகல்‌ - குறிப்பு வரைக. 

அன்றாட செயல்களை எவ்வாறு தொடங்கவேண்டும்‌ என ஆசாரக்கோவைப்‌ பாடல்‌ கூறுகிறது? 
ஒழுக்கமுடையோரும்‌ இல்லாதாரும்‌ எய்தும்‌ நிலையாக விவேகசிந்தாமணி கூறுவன யாவை? 
கலம்பகம்‌ - சிறு குறிப்பு ௧௬௧. 


நெடுவினா 


1. 


2. 


3. 


ப 
பு 


— 
. 


தமிழ்க்கவிதையின்‌ போக்குகள்‌ குறித்து விவரி. 
சங்ககால வணிகம்‌ சிறந்திருந்தது என்பதை பட்டினப்பாலை வழி நின்று விளக்குக. 
புறப்புண்‌ நாணி வடக்கிருந்தோனே - இடஞ்சுட்டி விளக்குக. 


நபிகள்‌ நாயகத்தின்‌ பெருமையை உமறுப்புலவர்‌ எவ்வாறு விளக்குகிறார்‌? 


இரட்சகர்‌ எனப்போற்றப்படுபவர்‌ யார்‌? இரட்சணிய யாத்திரிக வழிநின்று எழுதுக. 


௪1 
BE படிப்போம்‌ பயன்படுத்துவோம்‌ 


கீழ்க்காணும்‌ கதையைக்‌ கவிதையாக்குக. 


கவரி வீசிய காவலன்‌ 


இரும்பொறையின்‌ அரண்மனை. மணங்கமமும்‌ மென்மலர்‌ பரப்பிய முரசுகட்டில்‌ இருக்குமிடம்‌. 


புலவர்‌ மோசிகீரனார்‌, இரும்பொறையைக்‌ காண நெடுந்தொலைவிலிருந்து வந்தார்‌. நடந்த களைப்பு. 


முரசு கட்டிலைக்‌ கண்டார்‌. அது, மனிதர்‌ உறங்கும்‌ கட்டிலாகவே அவருக்குத்‌ தோன்றியது. புலவர்‌ 
கட்டிலில்‌ அமர்ந்தார்‌, அயர்வு நீங்கப்‌ படுத்தார்‌. உறங்கிவிட்டார்‌. 


43 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 43 ஓ 04-04-2020 15:03:54 | | 


ஓ 


முரசை நீராட்ட எடுத்துச்சென்ற வீரர்‌ திரும்பி வந்தனர்‌. முரசுகட்டிலில்‌ யாரோ உறங்குவதனைக்‌ 
கண்டனர்‌. என்ன ஆணவம்‌? பதறியவாறு அரசனிடம்‌ ஓடினர்‌. செய்தியைக்‌ கூறினர்‌. அவன்‌ உடல்‌ 
கூறுபடும்‌ என்பதை அறியானோ? என்று ஓடி வந்தான்‌ அரசன்‌. ஆனால்‌, கட்டிலருகே வந்ததும்‌ , 
அவன்‌ கை வாளை நழுவவிட்டது. விரைந்து அருகிலிருந்த மயிற்பீலியை எடுத்துக்‌ கட்டிலில்‌ உறங்கிய 


புலவர்க்கு விசிறினான்‌. 


வீரர்கள்‌ செய்வதறியாது திரு, திரு வென்று விழித்தனர்‌. புலவர்க்கு உறக்கங்‌ கலைந்தது. அரசன்‌ 
இரும்பொறை தனக்கு மயிற்பீலி கொண்டு விசிறுவதைக்‌ கண்டார்‌. நீராட்டப்‌ பெற்ற முரசம்‌ தரையில்‌ 
கிடந்தது. புலவர்‌ துள்ளி எழுந்து, அரசன்‌ கைகளைப்‌ பற்றிக்‌ கொண்டு பதறினார்‌. அவர்‌ கண்களில்‌ 


நீர்‌ நிறைந்தது. 


அரசே, முரசு கட்டிலில்‌ படுத்ததற்காகவே என்‌ உடலைக்‌ கூறுபடுத்தலாம்‌. அது செய்யாது 


மயிற்பீலி கொண்டு விசிறுகின்றாயே! நான்‌ தமிழ்ப்‌ புலவன்‌ என்ற காரணத்தில்தானோ? 


2. கீழ்க்காணும்‌ கட்டங்களில்‌ இருபத்திரண்டு உவமைத்தொடர்கள்‌ உள்ளன. உங்களுக்காக 
இரண்டு உவமைகள்‌ வண்ணத்தில்‌ காட்டப்பட்டுள்ளன. மற்ற உவமைகளைக்‌ கண்டறிந்து 


வட்டமிடுக. 


3. அந்தாதி போன்று அமைந்துவரும்‌ நூற்பெயர்களைக்‌ கண்டறிந்து கட்டத்தில்‌ எழுதுக. 


ஹையாதி | 
சீவகசிந்தாமணி | 
யாப்புங்லக்கிகை த | 
தண்‌ை த | 


ட கை ணை! 
ஷி சு 
ர அதக கணை 
நர வ எண கை! 
மோகக்‌ சு 


44 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 44 ஓ 


04-04-2020 150354 | | 


4. இலக்கியங்களில்‌ பல பொருள்‌ தரும்‌ ஒரு சொல்‌ இடம்பெற்றிருப்பதைப்‌ பார்த்திருப்பீர்கள்‌. 
அதுபோன்ற சொற்கள்‌ கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இங்கு, அவை என்ன பொருள்‌ தருகின்றன 


என்பதை எடுத்து எழுதுங்கள்‌. 


எ.கா. பாயா வேங்கை - வேங்கை என்னும்‌ சொல்‌, புலியையும்‌ குறிக்கும்‌; மரத்தையும்‌ குறிக்கும்‌. 


பாய்வது வேங்கைப்புலி. ஆகவே, இங்குப்‌ பாயாதது வேங்கை மரம்‌. 
I 
2. 
3. 
4. 
5. 
6. 
fis 
8. 


9. 


பூவா மரை 
அமராப்‌ பலகை 
இமையா நாட்டம்‌ 
பறவாக்‌ கொக்கு 
நூலாக்‌ கலிங்கம்‌ 
தின்னா வேழம்‌ 
அசையா மா 
உண்ணாக்‌ கலம்‌ 


ஒளிராத்‌ திங்கள்‌ 


10. அணியா நகை 


இ 5. ஒரு சொல்லில்‌ விடை வருமாறு இரு வேறு தொடர்கள்‌ எழுதுக. 


ன 


செயல்திட்டம்‌ 


பூக்கள்‌ சேர்ந்த ஆரம்‌ 
பொழுது சாயும்‌ நேரம்‌ 


முயலாமை 


பெருங்காயம்‌ 


1. உங்கள்‌ பகுதி நூலகத்தில்‌ உள்ள கவிதை நூல்களைப்‌ பட்டியலிட்டு வருக. 


2. உன்‌ மனம்‌ கவர்ந்த நிகழ்வென்றை கவிதையாக எழுதி வருக. 


3. உங்கள்‌ ஊரில்‌ வழக்கில்‌ உள்ள பழமொழிகளைத்‌ திரட்டி வருக. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 45 


45 


யூ 


04-04-2020 150354 | | 


இந்தச்‌ செயல்பாடுகள்மூலம்‌ 
சங்க இலக்கிய நூல்கள்‌ 
அனைத்தும்‌ அறியலாம்‌. 
படிகள்‌ 
1. கீழ்க்காணும்‌ உரலி விரைவுக்‌ குறியீட்டைப்‌ பயன்படுத்தி, இச்செயல்பாட்டிற்கான இணையப்‌ 
பக்கத்திற்குச்‌ செல்க. 
அந்தப்‌ பக்கத்தில்‌, மேலே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில்‌ ஆய்வு மற்றும்‌ உருவாக்கம்‌ என்ற 
இடத்தைத்‌ தேர்வு செய்க. 
அதன்பின்‌ சொல்‌ இலக்கணம்‌ பொருளுடன்‌ தமிழ்‌ இலக்கியங்கள்‌ என்பதனைத்‌ தேர்வு செய்க. 
தமிழ்‌ இலக்கிய நூல்கள்‌ பலவற்றைத்‌ தேர்ந்தெடுக்கும்‌ வகையில்‌, ஒரு பக்கம்‌ திறக்கும்‌. அதில்‌ 
தேவையான இலக்கிய நூல்களைத்‌ தேர்தெடுத்துப்‌ பார்க்கலாம்‌. 


செயல்பாட்டின்‌ படிநிலைக்கான படங்கள்‌ : 


கக்வித்திட்டங்கள்‌ | நாகம்‌. கணித்தமிழ்‌ | ஆய்வமற்றும உருக்கம்‌ ுகணணால்றுல்படை 


நனக தனைக்‌ [லதனை [சமக 


கலலிததிட்டங்கள்‌ நூலாம்‌ கணரிததமிழ்‌  ஆம்வுமறறுட உருகத்‌ தகககாறறுயடை 


[கனக தகாாம்னனைக்‌ தத்‌ [மகள வலக மொரு விழ கைகள்‌ 
_ கலெக்‌ ்க்‌ ல்வோன்டெ்தலகலி அலத (லைம்‌ காகித ம்பா கி கெல வைல 


a 
a 1 

க சொல்‌, இலக்கணம்‌, பொருளுடன்‌ தமிழ்‌ இலக்கியங்கள்‌ 
தல Tamil Literatures with Word Grammar and Meaning 
தனைய 
ல்‌ 


அல்‌ நேரம்‌ பதி தர்ஷிம்‌எ பம்‌ தரம்‌” ணு 


சங்க இலக்கியங்கள்‌ இணையப்‌ பக்கத்தின்‌ உரலி : 


http://www.tamilvu.or: 


* படங்கள்‌ அடையாளத்திற்கு மட்டுமே. 


46 


12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 46 ஓ 


04-04-2020 150355 | | 


௦61754 2. 


தமிழ்‌ இலக்கியங்கள்‌ தொடக்ககாலத்தில்‌ கவிதை வடிவங்களாகவே 
வெளிப்பட்டன. அக்காலகட்டத்தில்‌ குறிப்பிட்ட செயல்‌ அல்லது 
நிகழ்வைக்‌ கதையாக்கிப்‌ பேசும்‌ வழக்கம்‌ இருந்தது. பேச்சு வழக்கில்‌ 
இருந்த கதைகள்‌ எழுத்தாகப்‌ பதிவு செய்யப்படவில்லை. பதிவு 
செய்யப்பட்டபோதும்‌ அவை செய்யுள்‌ வடிவிலேயே இருந்தன. பேச்சு 
மொழியிலும்‌ உரைநடையிலும்‌ இலக்கியங்களைப்‌ படைக்கலாம்‌ 
என்னும்‌ நிலை ஐரோப்பியர்களின்‌ வருகைக்குப்பின்‌ தோன்றியது. 


அவர்களின்‌ நடையை உள்வாங்கித்‌ தமிழில்‌ புனைகதைகள்‌ படைக்கப்பட்டன. 


இப்பாடப்பகுதியில்‌ தமிழ்ப்புதினங்களின்‌ தோற்றம்‌, வளர்ச்சி குறித்து விளக்கப்பட்டுள்ளது. 
மாணவர்களிடையே புதினம்‌ எழுதும்‌ ஆர்வத்தைத்‌ தூண்டும்‌ வகையில்‌ அதன்‌ அமைப்புமுறை, 
வடிவம்‌, உத்திகள்‌ போன்ற கூறுகள்‌ இடம்பெற்றுள்ளன. மேலும்‌, இப்பகுதியில்‌ மாணவருக்கு 
மிகச்சிறந்த வாசிப்பனுபவத்தை ஏற்படுத்தும்‌ புதினம்‌, குறும்புதினம்‌, சிறந்த புதினங்கள்‌ 

. சிலவற்றின்‌ பகுதிகள்‌, இந்தியமொழிப்‌ புதினம்‌, உலகமொழிப்‌ புதினம்‌ ஆகியன தரப்பட்டுள்ளன. 


இ இ 
TTT நி 


தமிழ்ப்‌ புதினத்தின்‌ தோற்றம்‌, வரலாறு, இன்றைய வளர்ச்சிப்போக்கு ஆகியவற்றை 
அறிந்து கொள்ளுதல்‌. 


> புதினத்தின்‌ வடிவம்‌, கதைப்பின்னல்‌ மற்றும்‌ எழுதும்முறை ஆகியவற்றைப்‌ புரிந்து 
கொள்ளுதல்‌. 


> பல்வேறு பொருண்மைகளில்‌ அமைந்த புதினங்களை வாசித்தல்‌. 
> புதினங்களை எழுதுதல்‌, திறனாய்வு செய்தல்‌ ஆகிய திறன்களைப்‌ பெறுதல்‌. 


- கர 


புனைகதை இலக்கியம்‌ ஓர்‌ அறிமுகம்‌ புத்தம்‌ வீடு - ஹெப்சிபா ஜேசுதாசன்‌ 


சாயாவனம்‌ - சா. கந்தசாமி 


செம்மீன்‌ - தகழி சிவசங்கரன்‌ 


ப 

ஈ புதினம்‌ எழுதும்‌ கலை 
ஈ கல்மரம்‌ - ஜி. திலகவதி 
இ 


மாறுதல்‌ - அசோகமித்திரன்‌ தாய்‌ - மார்க்ஸிம்‌ கார்க்கி 


47 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 47 ஓ 04-04-2020 15:03:55 | | 


தமிழ்‌ உரைநடை இலக்கியம்‌ சார்ந்த 
கோட்பாடுகள்‌ தொல்காப்பியர்‌ காலம்‌ 
முதலாகவே இருந்து வந்துள்ளன. பாட்டிடை 
வைத்த குறிப்பு, உரையிடையிட்ட பாட்டுடைச்‌ 
செய்யுள்‌, உரை வகை என உரைநடை சார்ந்த 


எண்ணங்களைத்‌ தமிழிலக்கிய வரலாற்றின்‌ 
காலந்தோறும்‌ கண்டுகொள்ள முடிகிறது. 
எனினும்‌, மேலை இலக்கியங்களின்‌ 
தொடர்புக்குப்‌ பின்தான்‌ தமிழில்‌ முழுமையான 
உரைநடை இலக்கியங்கள்‌ தோன்றியுள்ளன. 


மேலை நாட்டினர்‌ உருவாக்கிய 
உரைநடை வகையிலான புதினங்களின்‌ 
தாக்குறவு தமிழிலும்‌ காணப்பட்டது. 
ஐரோப்பியர்கள்‌ தங்களின்‌ தொடக்கக்‌ 
காலப்‌ புதினங்களுக்கு சரித்திரம்‌ என்னும்‌ 
சொல்லாட்சிகளைப்‌ பயன்படுத்தியது 
போலவே தமிழ்ப்‌ படைப்பாளிகளும்‌, வரலாறு 
என்ற சொல்லாட்சியைக்‌ கையாண்டுள்ளனர்‌. 
புனைகதை வகையில்‌ புதினமும்‌ ஒன்று. 
இம்மேனாட்டுத்‌ தாக்கம்‌ நமது தொடக்ககாலப்‌ 
புதினங்களையும்‌ ஆட்கொண்டது. இவ்வாறு 
தமிழில்‌ தோன்றிய தொடக்கக்‌ கால 
முயற்சிகள்‌ தனிநபர்‌ சார்ந்த வரலாற்று 
இலக்கியமாக அல்லது அத்தனிநபர்‌ 


சமூகத்தோடு கொண்ட உறவுகளைப்‌ பேசும்‌ 
இலக்கியமாகப்‌ புதினங்கள்‌ அமைந்தன. 


ன ட அறிவோம்‌ தெளிவோம்‌ 


தமிழ்ப்‌ புதின வகைக்கான பாரதியாரின்‌ 


பங்களிப்பாக அவரின்‌ சந்திரிகையின்‌ கதை 
(1920) அமைகிறது. முற்றுப்பெறாமலேயே 
முதல்பாகத்துடன்‌ முடிந்துவிடுகிற இப்புதினம்‌ 
பாரதியின்‌ இறுதிக்கால நூலாக அறியப்படுகிறது. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 48 


48 


புனைகதை இலக்கியம்‌ - ஓர்‌ அறிமுகம்‌ 


தமிழ்ப்‌ புதினங்களின்‌ தோற்றம்‌ 


தமிழின்‌ முதல்‌ புதினமான பிரதாப 
முதலியார்‌ சரித்திரத்தை (1879) மாயூரம்‌ 
வேதநாயகர்‌ எழுதினார்‌. இப்புதினம்‌ 
ஒரு பொதுவான கதைசொல்லும்‌ பாங்கில்‌ 
சுவையான நிகழ்வுகளைக்‌ கோத்து 
எழுதப்பட்டது. அதன்பின்‌ ராஜமய்யரால்‌ 
எழுதப்பட்ட கமலாம்பாள்‌ சரித்திரமும்‌ (1896) 
அ.மாதவையாவால்‌ எழுதப்பட்ட பத்மாவதி 
சரித்திரமும்‌ (1898) தமிழின்‌ தொடக்ககாலப்‌ 
புதினங்களாக அறியப்படுகின்றன. 


அ. மாதவையா எழுதிய முத்து 
மீனாட்சி என்னும்‌ புதினம்‌ சமூக சீர்திருத்தப்‌ 
புதினங்களுக்குத்‌ தொடக்கப்‌ புள்ளியாக 
அமைந்ததுஎனலாம்‌.வடுவூர்துரைசாமி, ஆரணி 
குப்புசாமி, ஜே.ஆர்‌.ரங்கராஜு முதலியோரின்‌ 
புதினங்கள்‌ அக்கால வாசகர்களால்‌ விரும்பிப்‌ 
படிக்கப்பட்டன. வை.மு.கோதைநாயகி அம்மாள்‌ 
பெண்களுக்கான புதினங்களை எழுதினார்‌. 


தமிழ்ப்‌ புதின இலக்கிய வளர்ச்சியில்‌ 
பெரியதொரு திருப்புமுனையை ஏற்படுத்தியவர்‌ 
கல்கி. அன்று நிகழ்ந்து வந்த இந்திய தேசிய 
எழுச்சி, தமிழ்க்‌ கலாச்சார மறுமலர்ச்சி, 
சமூக சீர்கிருத்த நோக்கு ஆகியவற்றைத்‌ தம்‌ 
படைப்புகளில்‌ இணைத்துக்‌ கொண்டார்‌. நாட்டு 


விடுதலை உணர்வை மையமாகக்‌ கொண்ட 
தியாகபூமி, அலை ஓசை, கள்வனின்‌ காதலி, 
மகுடபதி, பொய்மான்‌ கரடு ஆகியன கல்கியின்‌ 
சமூகப்‌ புதினங்களில்‌ குறிப்பிடத்தக்கவை. 
வரலாற்றுப்‌ புதினங்கள்‌ 

வரலாற்று நிகழ்வுகளை அடிப்படையாகக்‌ 
கொண்டு புனையப்படும்‌ புதினங்கள்‌ 
வரலாற்றுப்‌ புதினங்கள்‌ ஆகும்‌. வரலாற்றின்‌ 


முக்கிய நிகழ்வுகளையும்‌ முக்கிய வரலாற்று 
நாயகர்களையும்‌ மையப்படுத்திக்‌ கற்பனைப்‌ 


04-04-2020 150355 | | 


பாத்திரங்களோடு புனையப்படுபவை 
இப்புதினங்கள்‌. கல்கியின்‌ பார்த்திபன்‌ கனவு, 
சிவகாமியின்‌ சபதம்‌, பொன்னியின்‌ செல்வன்‌ 
ஆகிய புனைவுகள்‌ இவ்வகையில்‌ அமைந்தவை. 


சாண்டில்யனின்‌ ராஜதிலகம்‌, கலைஞர்‌ 
கருணாநிதியின்‌ ரோமாபுரிப்‌ பாண்டியன்‌, 
கண்ணதாசனின்‌ சேரமான்‌ காதலி 
போன்றவை சிறந்த வரலாற்றுப்‌ புனைவுகளாக 
அறியப்படுகின்றன. 


இலட்சியவாதப்‌ புதினங்கள்‌ 


சமூக சீர்திருத்தக்‌ கருத்துகளையும்‌ 
இலட்சியவாதத்தையும்‌ முதன்மையாகக்‌ 
கொண்டு இலட்சியவாதப்‌ புதினங்கள்‌ 
எழுதப்பட்டன. காந்திய இலட்சியங்களை 
முன்னிலைப்படுத்தி தமிழில்‌ புதினங்கள்‌ 
எழுதிய முன்னோடி காசி. வேங்கடரமணி. 
அவருடைய தேச பக்தன்‌ கந்தன்‌, முருகன்‌ 


ஓர்‌ உழவன்‌ ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. 
இவ்வகைப்‌ புதினங்களை எழுதியவர்களில்‌ 
குறிப்பிடத்தக்கவராக மு.வரதராசனாரும்‌ 
அறியப்படுகிறார்‌. இவரது அகல்‌ விளக்கு, 
கள்ளோ? காவியமோ”, கரித்துண்டு, நெஞ்சில்‌ 
ஒரு முள்‌ போன்றவை இலட்சியவாதத்தை 
அடிப்படையாகக்‌ கொண்டு எழுதப்பெற்றவை. 
சித்திரப்பாவை புதினத்திற்காக 
ஞானபீட விருது (1975) பெற்ற அகிலன்‌ 
புதினங்கள்‌ இலட்சியவாதத்தைப்‌ பேசின. 
இலட்சியவாதிகளான நாயக, நாயகிகளின்‌ 
சித்திரிப்புகளை நா.பார்த்தசாரதியின்‌ 
படைப்புகளில்‌ காணலாம்‌. 


நவீனப்‌ புதினங்கள்‌ 


புதினத்திற்கான மரபார்ந்த 
கட்டமைப்புகளைத்‌ தகர்த்து, இயல்புவாதம்‌ 
பேசுவன நவீனப்‌ புதினங்கள்‌. நடைமுறை 
வாழ்வில்‌ மக்கள்‌ அன்றாடம்‌ எதிர்கொள்ளும்‌ 
அக மற்றும்‌ புற வாழ்வுச்‌ சிக்கல்களை 
இயல்பான மொழியில்‌ இப்புதினங்கள்‌ 
பேசுகின்றன. இவ்வகைப்‌ புதினங்கள்‌ மக்களின்‌ 
வாழிடங்களைப்‌ பின்னணியாகக்‌ கொண்டு 
எதார்த்தத்‌ தன்மையோடு படைக்கப்பட்டவை. 
இயல்பான சித்திரிப்புகளின்‌ மூலம்‌ கிராமத்து 
வாழ்க்கையைக்‌ கூறும்‌ புதினங்களைத்‌ தந்தவர்‌ 


| | 12th ADVNCE!| Tamil - Chap 1&2.indd 49 


49 


ஆர்‌.ஷண்முகசுந்தரம்‌. இவரது நாகம்மாள்‌, 
பூவும்‌ பிஞ்சும்‌, அழியாக்கோலங்கள்‌ 
போன்றவை குறிப்பிடத்தக்கன. உளவியல்‌ 
அடிப்படையிலான மனவோட்டங்களை எம்‌. 
வி.வெங்கட்ராமின்‌ புனைவுகள்‌ பேசுகின்றன. 


முற்போக்குப்‌ புதினங்கள்‌ 


பொதுவுடைமைச்‌ சமூக விடுதலை 
நோக்கத்தைத்‌ தங்கள்‌ இலக்காகக்‌ 


கொண்ட படைப்பு முற்போக்கு இலக்கியம்‌ 
என்றழைக்கப்படுகிறது. பொதுவுடைமைப்‌ 
பேசும்‌ ரஷ்ய இலக்கியங்கள்‌ போன்ற 
மேலைநாட்டு இலக்கியங்களின்‌ வருகையால்‌ 
தமிழிலும்‌ இவ்வகை இலக்கியங்கள்‌ தோன்றின. 
இப்பொருண்மையை உள்ளடக்கமாகக்‌ 
கொண்டு படைக்கப்பட்ட புதினங்களை 
முற்போக்குப்‌ புதினங்கள்‌ எனலாம்‌. 


தமிழில்‌ முற்போக்குப்‌ புதினங்களை 
முதலில்‌ தந்தவர்‌ தொ.மு.சி.ரகுநாதன்‌. 
அவர்‌ எழுதிய பஞ்சும்‌ பசியும்‌ என்ற புதினம்‌ 
பஞ்சாலைத்‌ தொழிலாளர்களின்‌ போராட்ட 
வாழ்வைப்‌ பற்றிப்‌ பேசுகிறது. முற்போக்குச்‌ 
சிந்தனையாளரான ஜெயகாந்தனின்‌ 
ஒரு மனிதன்‌ ஒரு வீடு ஒரு உலகம்‌, சில 
நேரங்களில்‌ சில மனிதர்கள்‌, கங்கை எங்கே 
போகிறாள்‌, சுந்தரகாண்டம்‌, ஒரு நடிகை 
நாடகம்‌ பார்க்கிறாள்‌ போன்ற புதினங்கள்‌ 
குறிப்பிடத்தகுந்தவை. 


வட்டார வழக்குப்‌ புதினங்கள்‌ 


வட்டாரப்‌ புதினம்‌ என்பது, குறிப்பிட்ட 
ஒரு பகுதியைக்‌ களமாகக்கொண்டு, 
அப்பகுதியில்‌ வாழும்‌ மக்களின்‌ வாழ்க்கையை 
எடுத்துக்காட்டும்‌ குறிக்கோளுடன்‌ 
எழுதப்படுவதாகும்‌. இப்புதினங்கள்‌, தாம்‌ 
எழுதப்படும்‌ வட்டாரத்தின்‌ மொழியிலேயே 
அமைந்திருப்பது சிறப்பு. வட்டாரப்‌ புதினங்கள்‌ 
தமிழகத்தின்‌ பல்வேறு வட்டாரங்களை 
மையமாகக்‌ கொண்டு எழுதப்பட்டவை. 


கொங்கு வட்டாரம்‌, கரிசல்‌ வட்டாரம்‌, 
நாஞ்சில்‌ வட்டாரம்‌, நெல்லை வட்டாரம்‌, முகவை 
வட்டாரம்‌, மதுரை வட்டாரம்‌, தஞ்சை வட்டாரம்‌ 
எனத்‌ தமிழக வட்டாரங்களை வகைப்படுத்தலாம்‌. 


04-04-2020 15035 | | 


வட்டாரப்‌ புதினம்‌ எழுதும்‌ வழக்கை ஆர்‌. 
சண்முக சுந்தரம்‌ தோற்றுவித்தார்‌. அவரின்‌ 


நாகம்மாள்‌, அறுவடை, கி.ராஜநாராயணனின்‌ 
கோபல்ல கிராமம்‌, பெருமாள்முருகனின்‌ 
ஏறுவெயில, சோலை சுந்தர பெருமாளின்‌ 
செந்நெல்‌, சுப்ரபாரதிமணியனின்‌ சாயத்திரை 
போன்ற புதினங்கள்‌ வட்டாரப்‌ புதினங்களாக 
அறியப்படுகின்றன. 
விளிம்புநிலை வாழ்வியல்‌ புதினங்கள்‌ 
வாழ்க்கை அனுபவங்கள்‌ தந்த 
நேரடியான வலிகளையும்‌ தங்கள்‌ மீதான 
ஒடுக்குமுறைகளையும்‌ அவற்றிலிருந்து 
மீளத்துடிக்கும்‌ உணர்வுகளையும்‌ பதிவு 
செய்பவை விளிம்புநிலை வாழ்வியல்‌ 
படைப்புகள்‌. விளிம்புநிலை மாந்தர்களின்‌ 
உரிமைகளைப்‌ பேசும்‌ புதினங்கள்‌ தமிழில்‌ 
பெருவாரியாகத்‌ தோன்றியுள்ளன. 


பாமா எழுதிய கருக்கு, சங்கதி, வன்மம்‌ 
போன்றவை விளிம்புநிலைப்‌ படைப்புகளில்‌ 
முக்கியமானவை. நுட்பமான, நம்பகமான 
கதாபாத்திர வார்ப்போடு விளிம்புநிலை பற்றி 
இமையத்தின்‌ படைப்புகள்‌ பேசுகின்றன. 
'கோவேறு கழுதைகள்‌' இவரது முதல்‌ படைப்பு. 
செடல்‌, ஆறுமுகம்‌, எங்கதெ, செல்லாத பணம்‌ 
ஆகியன இவரது முக்கியமான புதினங்கள்‌. 


சிவகாமியின்‌ ஆனந்தாயி, பழையன 
கழிதலும்‌, சோ.தர்மனின்‌ கூகை, தூர்வை, ஸ்ரீதர 
கணேசனின்‌ உப்புவயல்‌, அழகியபெரியவனின்‌ 
தகப்பன்கொடி போன்ற புதினங்கள்‌ 
விளிம்புநிலை வாழ்வியலைப்‌ பேசுவன. 


பெரும்‌ வாசகப்‌ பரப்பு - பொழுதுபோக்கு 


தமிழில்‌ வேடிக்கை, விளையாட்டு, குற்றம்‌, 
மர்மம்‌, காதல்‌ ஆகியவை கலந்த வாசிப்புச்‌ 
சுவைமிக்க படைப்புகள்‌ பெருமளவில்‌ 
விற்பனையான இதழ்களில்‌ வெளிவந்தன. 
இவ்வகைப்‌ படைப்புகளைத்‌ தந்ததில்‌ 
புகழ்பெற்றவராக சுஜாதா விளங்குகிறார்‌. 
சுஜாதாவின்‌ புனைவு நடை மிக நவீனமானது. 
என்‌ இனிய இயந்திரா, மீண்டும்‌ ஜூனோ 
போன்ற அறிவியல்‌ புனைவுப்‌ புதினங்களும்‌ 
கரையெல்லாம்‌ செண்பகப்பூ, கனவுத்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 50 


5௦ 


தொழிற்சாலை, ரத்தம்‌ ஒரே நிறம்‌ போன்ற 
புதினங்களும்‌ குறிப்பிடத்தக்கவை. 


மனச்சலனங்களையும்‌ உறவுச்‌ 
சிக்கல்களையும்‌ மையமாகக்‌ கொண்ட 
படைப்புகளை எழுதியவர்‌ பாலகுமாரன்‌. 
ராஜராஜசோழனைப்‌ பற்றி இவர்‌ எழுதிய 
உடையார்‌ என்னும்‌ வரலாற்றுப்‌ புதினம்‌ 
இலக்கிய முக்கியத்துவம்‌ வாய்ந்தது. 


பெரும்‌ வாசகப்பரப்பு- இலக்கியத்தன்மை 


விஷ்ணுபுரம்‌, பின்தொடரும்‌ நிழலின்‌ குரல்‌, 
காடு, ரப்பர்‌, ஏழாம்‌ உலகம்‌, கொற்றவை போன்ற 
படைப்புகளின்‌ மூலம்‌ புதின இலக்கியத்தின்‌ 
பன்முகத்‌ தன்மையை வெளிக்கொணர்ந்தவர்‌ 
ஜெயமோகன்‌. மகாபாரதத்தை அடிப்படையாகக்‌ 
கொண்ட 'உபபாண்டவம்‌', மதுரை மாவட்ட 
குற்றப்பரம்பரைப்‌ பற்றிப்‌ பேசும்‌ 'நெடுங்குருதி' 
போன்றவை எஸ்‌. ராமகிருஷ்ணனின்‌ 
முக்கியமான புதினங்கள்‌. இவரது சஞ்சாரம்‌ 
புதினம்‌ 2018ஆம்‌ ஆண்டுக்கான சாகித்ய 
அகாதெமி விருது பெற்றது. 


பெருமாள்முருகனின்‌ நிழல்முற்றம்‌, 
கூளமாதாரி, மாதொருபாகன்‌ ஆகிய படைப்புகள்‌ 
முக்கியமானவை. இவர்களோடு பாவண்ணன்‌, 
தமிழவன்‌, ஜோ டி குரூஸ்‌ போன்றோரின்‌ 
படைப்புகள்‌ இலக்கியத்தன்மை வாய்ந்த பெரும்‌ 
வாசகப்பரப்பினைக்‌ கொண்டவை. 


பின்நவீனத்துவ புதினங்கள்‌ 


கோணங்கியின்‌ பாழி, பிதிரா போன்றவை 
புதின இலக்கியத்தின்‌ நவீன போக்குகளுக்காக 
அறியப்பட்டவை. சாருநிவேதிதாவின்‌ 
எக்ஸ்டென்ஸியலிசமும்‌ பேன்சி பனியனும்‌, 
ஜீரோ டிகிரி ஆகிய படைப்புகள்‌ இத்தன்மை 
வாய்ந்தவை. பிரேம்‌,ரமேஷ்‌ எழுதியஎரிக்கப்பட்ட 
பிரதிகளும்‌ புதைக்கப்பட்ட மனிதர்களும்‌, 
சொல்‌ என்றொரு சொல்‌ போன்ற புதினங்கள்‌ 
பின்நவீனத்துவ சொல்முறையைக்‌ கொண்டவை. 
எம்‌.யுவன்‌ எழுதிய குள்ளச்சித்தன்‌ சரித்திரம்‌, 
பகடையாட்டம்‌ எழுதிய ஆகிய புதினங்களில்‌ 
பின்நவீனத்துவ நுட்பங்களைக்‌ காணலாம்‌. 
எம்‌.ஜி.சுரேஷ்‌ புதினங்களும்‌ பின்நவீனத்துவ 
வரிசையில்‌ சேரும்‌. 


04-04-2020 15035 | | 


சு.வேணுகோபாலன்‌, கண்மணி 
குணசேகரன்‌, முருகவேள்‌, உமா மகேஸ்வரி, 
சல்மா, லக்ஷ்மி சரவணக்குமார்‌, வினாயகமுருகன்‌, 
கரன்‌ கார்க்கி, சரவணன்‌, சந்திரன்‌ போன்றோர்‌ 
அண்மைக்காலத்தில்‌ புதின முயற்சிகளை 
மேற்கொண்டிருக்கும்‌ இளம்‌ எழுத்தாளர்கள்‌. 


இவ்வாறாகத்‌ தமிழின்‌ காவிய மரபின்‌ 
தளத்திலிருந்து கதை சொல்லிப்‌ போகும்‌ 


உரைநடைப்‌ பதிவாகவும்‌ தமிழுக்கு வந்த 
மேலை மொழிப்‌ புதினங்களின்‌ தாக்கத்தாலும்‌ 


IC 


படிப்போம்‌ சுவைப்போம்‌ 


தமிழில்‌ புதின எழுத்துகள்‌ தொடங்கின. 
இக்காலத்தில்‌ தமிழர்‌ வாழ்வின்‌ அனைத்துப்‌ 
பண்பாட்டுக்கூறுகளின்‌ ஊடாகத்‌ தமிழ்ப்‌ 
புதினங்கள்‌ செழும்‌ படைப்புகளாக வெளிவந்து 
கொண்டிருக்கின்றன. நவீன வாழ்வின்‌ 
விரைவுமிகுந்த இக்காலக்கட்டத்திலும்‌ 
ஆயிரமாயிரம்‌ பக்கங்களில்‌ வெளிவந்து 
கொண்டிருக்கும்பெரும்புதினங்களும்‌ அவற்றிற்கு 
உள்ளவாசகரர்ப்பும்தமிழ்ப்படைப்புலகைஅடுத்த 
கட்டத்திற்கு இட்டுச்‌ செல்வதாக அமைந்துள்ளன. 


சாகித்திய அகாதெமி விருது பெற்ற 


புதினங்கள்‌ 
ஆண்டு நூல்‌ ஆசிரியர்‌ 
1 1956 அலை ஓசை கல்கி 
2 1961 அகல்‌ விளக்கு மு. வரதராசன்‌ 
3 1963 வேங்கையின்‌ மைந்தன்‌ அகிலன்‌ 
4 1971 சமுதாய வீதி நா. பார்த்தசாரதி 
5 1972 சில நேரங்களில்‌ சில மனிதர்கள்‌ ஜெயகாந்தன்‌ 
6 1973 வேருக்கு நீர்‌ ராஜம்‌ கிருஷ்ணன்‌ 
2 1977 குருதிப்‌ புனல்‌ இந்திரா பார்த்தசாரதி 
8 1980 சேரமான்‌ காதலி கண்ணதாசன்‌ 
9 1984 ஒரு காவிரியைப்‌ போல லக்ஷ்மி 
10 1990 வேரில்‌ பழுத்த பலா சு. சமுத்திரம்‌ 
11 1991 கோபல்லபுரத்து மக்கள்‌ கி. ராஜநாராயணன்‌ 
12 1992 குற்றாலக்‌ குறிஞ்சி கோவி. மணிசேகரன்‌ 
13 1993 காதுகள்‌ எம்‌.வி. வெங்கட்ராம்‌ 
14 1994 புதிய தரிசனங்கள்‌ பொன்னீலன்‌ 
1 1995 வானம்‌ வசப்படும்‌ பிரபஞ்சன்‌ 
16 1997 சாய்வு நாற்காலி தோப்பில்‌ முகமது மீரான்‌ 
17 1998 விசாரணைக்‌ கமிஷன்‌ சா. கந்தசாமி 
18 2001 சுதந்திர தாகம்‌ சி.சு. செல்லப்பா 
19 2003 கள்ளிக்காட்டு இதிகாசம்‌ வைரமுத்து 
20 2005 கல்மரம்‌ ஜி. திலகவதி 
இர்‌ 2007 இலையுதிர்‌ காலம்‌ நீல பத்மநாபன்‌ 
22 2011 காவல்‌ கோட்டம்‌ சு. வெங்கடேசன்‌ 
23 2012 தோல்‌ டி. செல்வராஜ்‌ 
24 2013 கொற்கை ஜோ டி குரூஸ்‌ 
25 2014 அஞ்ஞாடி பூமணி 
26 2015 இலக்கியச்சுவடுகள்‌ ஆ. மாதவன்‌ 
ர 2018 சஞ்சாரம்‌ எஸ்‌. ராமகிருஷ்ணன்‌ 
28 2019 சூல்‌ சோ. தர்மன்‌ 


| | 12th ADVNCE!| Tamil - Chap 1&2.indd 51 


51 


04-04-2020 15035 | | 


புதினம்‌ எழுதும்‌ கலை 


புனைகதை இலக்கியம்‌ எழுதப்படும்‌ 
வடிவம்‌, விவாதிக்கப்படும்‌ மையப்பொருள்‌ 
சார்ந்து சிறுகதை, புதினம்‌ எனப்‌ பிரித்துப்‌ 
பேசப்படுகின்றது. உரைநடையில்‌ 
இலக்கியம்‌ எழுதப்படுவதற்கு முன்பிருந்த 
கனிக்கவிதைகளே சிறுகதைகளாகவும்‌, கதை 
தழுவிய காப்பியங்களே புதினங்களாகவும்‌ 


மாற்றம்‌ பெற்றன என்றொரு பார்வை உண்டு. 


புதினம்‌ என்பது, முழுமையான வாழ்வுப்‌ 
போக்கை அனைத்து அறங்களோடும்‌ 
சொல்லவந்த வடிவம்‌. அதனால்‌, ஒரு 
புதினம்‌ நிகமும்‌ களத்தின்‌ அனைத்துக்‌ 
கூறுகளுக்குள்ளும்‌ சூழல்களுக்குள்ளும்‌ 
கால இடைவெளிகளுக்குள்ளும்‌ ஒரு புதின 
ஆசிரியன்‌ தனது படைப்போட்டத்தை நிகழ்த்த 


ஒழுங்கும்‌ ஒழுங்கின்மையும்‌ எனச்‌ 
சொல்லலாம்‌. புதினம்‌ வாழ்வின்‌ ஒரு 
துளியை ஒரு புள்ளியை ஒரு தரப்பை மட்டும்‌ 
சொல்லவந்த வடிவம்‌ அன்று. அது, அதன்‌ 
கருவைச்‌ சார்ந்த அனைத்தையும்‌ வாசகர்கள்‌ 
முன்‌ தொகுத்து முன்வைக்க முனைகிறது. 
அதன்மூலம்‌ வாசகர்கள்‌ அனைத்தையும்‌ 
தமக்குள்‌ கண்டு ஆராய்ந்து, தம்‌ நோக்கை 
உருவாக்கிக்‌ கொள்ள வழிவகுக்கிறது. 


புதினமமன்னும்‌ புனைகதையின்‌ 
கூறுகள்‌ 

நமது மொழியைப்‌ பயன்படுத்திப்‌ புதின 
ஆசிரியர்‌ எழுதிய நூலொன்று அச்சிடப்பெற்று 
புதினம்‌ என்னும்‌ வகைப்பாட்டுக்குரியதாக 
நமக்குக்‌ கிடைக்கிறது. அந்த முழுமையான 


வேண்டியுள்ளது. சிறுகதை என்பது ஒரு 
மனநிலையை ஒரு சம்பவத்தை என வாழ்வின்‌ 
ஒரு புள்ளியை மட்டும்‌ சொல்லவந்த வடிவம்‌. 
வாழ்வின்‌ விரிந்துசெல்லும்‌ பரப்புகளை 
விரித்தும்‌ தொகுத்தும்‌ சொல்லி ஒரு 
முழுமையான பார்வையை வாசகனுக்குத்‌ 
தரும்‌ வடிவம்‌ புதினம்‌. 
உள்ளடக்கமும்‌ வடிவமும்‌ 

ஒரு புதினத்தின்‌ உள்ளடக்கம்‌ எத்தளத்தில்‌ 
வேண்டுமானலும்‌ இருக்கலாம்‌. வாழ்வியல்‌ 
பிரச்சினைகளை ஆராயும்‌ களங்களாக, இன 
வரைவியல்‌ பதிவுகளாக,தத்துவதரிசனங்களாக, 
இலக்கிய மறு உருவாக்கங்களாக, வரலாற்றுப்‌ 
பதிவுகளின்‌ படைப்பாக்கங்களாக அமையலாம்‌. 
பொதுவாகப்‌ புதினத்தின்‌ உள்ளடக்கங்கள்‌ அறம்‌ 
பேசுதல்‌, உழைப்பைப்‌ பேசுதல்‌, உளவியலைப்‌ 
பேசுதல்‌, வட்டாரம்‌ பேசுதல்‌, இடப்பெயர்வு 
பேசுதல்‌, உறவு சிக்கல்‌ முரண்களைப்‌ பேசுதல்‌ 
என அமைகின்றன. 


ஒரு புதினத்தின்‌ உள்ளடக்கத்தை 
வலிமையாய்‌ வெளிப்படுத்துவதில்‌ அதன்‌ 
வடிவத்தின்‌ பங்கு மிகவும்‌ இன்றியமையாதது. 
வடிவம்‌ என்பது சொல்லப்படும்‌ முறையின்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 52 


52 


நூலுக்குள்‌ கண்ணுக்குத்‌ தெரியும்‌ கூறுகளும்‌ 
கண்ணால்‌ பார்த்துப்‌ புரிந்துகொள்ள முடியாத 
கூறுகளும்‌ இருக்கின்றன. சில புதினங்கள்‌ 
பாகங்களாகப்‌ பிரிக்கப்பட்டுத்‌ தரப்படுகின்றன. 
சில புதினங்கள்‌ எண்ணிடப்பெற்ற 
இயல்களாகத்‌ தரப்படுகின்றன. சில புதினங்கள்‌ 
எண்ணிடப்படாமல்‌ நிறுத்தக்குறிகள்‌ வழியாகப்‌ 
பிரிப்படையாளத்தைக்‌ காட்டித்‌ தரப்படுகின்றன. 
இவையெல்லாம்‌ கண்ணுக்குப்‌ புலப்படும்‌ 
கூறுகள்‌. இவையல்லாமல்‌ புனைகதையைத்‌ 
தாம்‌ முன்வைக்க நினைத்த விவாதப்பொருளை 


நேரடியாகச்‌ சொல்லாமல்‌ புனைகதைத்‌ 
தன்மைகொண்டு எழுத்தாளர்‌ அதற்கொரு 
வடிவம்‌ கொடுக்கிறார்‌. அவற்றைப்‌ புனைகதைக்‌ 
கலைத்திறன்‌ எனச்‌ சொல்கின்றனர்‌. 
முதன்மையான புனைககைக்‌ கலைக்கூறுகளை 
அறிந்துகொள்வகின்‌ மூலம்‌ நாமும்‌ புனைகதை 
ஆசிரியர்களாக ஆகமுடியும்‌. அக்கூறுகளாவன: 

1. கதைப்பின்னல்‌ 

2. கதைமாந்தர்கள்‌ 

3. சொல்முறை உத்திகள்‌ 

4. மொழிப்பயன்பாடு 

3. பேசுபொருள்‌ 

6. பேசுபொருளுக்கான கால, இடத்தேர்வுகள்‌. 


04-04-2020 15035 | | 


கதைப்பின்னல்‌ 
ஒரு புதினம்‌ அதன்‌ வாசிப்பின்‌ பயனாக 
வாசகனுக்கு ஓர்‌ ஒட்டுமொத்தப்‌ பார்வையை 
அளிக்கவேண்டும்‌. அத்தன்மையோடு 
விரித்தும்‌ தொகுத்தும்‌ சொல்லப்படுவதே 


கதைப்பின்னலாகும்‌. 

1. நேரடிக்‌ கதைப்பின்னல்‌ 
ஆற்றொழுக்குப்‌ போன்ற 

கதையோட்டத்துடன்‌ நிகழ்வுகளை அடுக்கி, 


விரித்தும்‌ தொகுத்தும்‌ சொல்லுதல்‌ நேரடிக்‌ 
கதைப்பின்னல்‌. 


2. செறிவுக்‌ கதைப்பின்னல்‌ 


இன்றைய புதின வடிவத்தில்‌, நவீனத்துவ 
மொழியின்‌ இறுக்கமும்‌ எவ்வரிசையிலேனும்‌ 


அமைந்த கதையோட்டமும்‌ கொண்டு, 
புதினத்தின்‌ மையம்‌ இதுதான்‌ என்று 
அடையாளப்படுத்தாத முறையில்‌ 
சொல்லப்படுவது செறிவுக்‌ கதைப்பின்னல்‌. 


கதைமாந்தர்கள்‌ 

புதினத்திற்குள்‌ உருவாக்கப்படும்‌ 
மனிதர்களைக்‌ கதைமாந்தர்கள்‌ என்பர்‌. 
கதைமாந்தர்களுடன்‌ பயணிப்பதே வாசக 
மனத்தின்‌ விருப்பமாக இருக்கிறது. 
கதைமாந்தர்களை உயிர்ப்புடன்‌ படைத்துச்‌ 
செல்வது புதினத்தின்‌ முதன்மையான தேவை. 
புதினத்திற்குள்‌ அதன்‌ பரப்பு முழுவதும்‌ வந்து 
முதன்மையானவர்களாக அடையாளம்‌ 
காணப்படும்‌ மாந்தர்களை முதன்மை 


மாந்தர்கள்‌ எனவும்‌, சில நிகழ்வுகளில்‌ 
இடம்பெற்று முதன்மை மாந்தர்களோடு 
தொடர்புடைய மாந்தர்களைத்‌ துணைமை 
மாந்தர்கள்‌ எனவும்‌ அழைப்பர்‌. 

புதினத்தில்‌ கதைமாந்தர்‌ அறிமுகமாகும்‌ 
இடத்திலேயே அவரைப்பற்றிய தன்மையை 
வாசகர்‌ மனத்தில்‌ தெளிவாக ஏற்படுத்திவிட 
வேண்டும்‌. 

உறுதியான ஒரு கதைமாந்தர்‌ அடையும்‌ 
மாற்றமே (வளர்ச்சி/வீழ்ச்சி) புதினத்திற்கு 
இலக்கியத்தன்மையைத்‌ தருகிறது. 

பொதுவாகக்‌ கதைமாந்தர்கள்‌ 


கதாசிரியனின்‌ வாழ்வியல்‌ மதிப்பீடுகளின்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 53 


53 


வடிவங்களே. அந்த மதிப்பீடுகளின்‌ 
மோதல்களே புதினத்தின்‌ உச்சத்தைத்‌ 
தீர்மானிக்கின்றன. 


கதைமாந்தரது தோற்றத்தை, அவரை 
அறிமுகப்படுத்தும்‌ இடத்தில்‌ முழுமையாகச்‌ 
சொல்லிக்‌ கொண்டிருக்க வேண்டியதில்லை. 


கதையின்‌ போக்கில்‌ அது தானாகவே 
வெளிப்படும்‌ வகையில்‌ அமைவது சிறப்பு. 


மொழிப்பயன்பாடூ 


ஒரு புதினம்‌ அதன்‌ கதைக்கரு, சூழல்‌, 
காலம்‌, கதைக்களம்‌ ஆகியவற்றுக்குப்‌ 
பொருந்தும்படியான மொழிநடையில்‌ அமைதல்‌ 
நலம்‌. நடை என்பது ஓர்‌ எழுத்தாளனின்‌ 
தனிப்பட்ட திறன்‌ அடிப்படையிலான 
விளைவு. அது அவனது படைப்பாளுமையை 
நிர்ணயிக்கும்‌ அளவீடாகவும்‌ விளங்குகிறது. 


படைப்பாளன்‌ தனக்கேயுரிய சொற்கள்‌, 
சொல்லாட்சிகளைப்‌ பயன்படுத்தலாம்‌. அது 
அவனது படைப்பு மனத்தின்‌ வெளிப்பாடு. 
ஆனால்‌, தன்‌ நடை குறித்த விழிப்புணர்வு 
ஒரு படைப்பாளனுக்கு இருக்கவேண்டும்‌. 
இல்லையெனில்‌, தொடர்ந்து வரும்‌ 
ஒரே மாதிரியான சொல்லாட்சிகள்‌ 
புதினத்தின்‌ கலைத்தன்மையைக்‌ குறைத்து, 
சலிப்புக்குள்ளாக்கிவிடும்‌. 

“ புதினத்தில்‌ வெறுமனே தகவல்களாக 
அளித்துச்‌ செல்வதும்‌ அதன்‌ போக்கைப்‌ 
பலவீனப்படுத்திவிடும்‌. ஓர்‌ அறையைப்பற்றி 
எழுதவேண்டுமென்றால்‌, அதன்‌ 
பொதுத்தன்மை, தனித்தன்மை இரண்டையும்‌ 
சுருங்கக்‌ குறிப்பிட்டால்‌ போதும்‌. 


சொல்முறை உத்தி 


புனைகதை யாரால்‌ சொல்லப்படுகிறது? 
எந்த வரிசையில்‌ சொல்லப்படுகிறது? 
சொல்வதற்குப்‌ பயன்படும்‌ மொழிக்கூறுகள்‌ 
எவையெனத்‌ திட்டமிடுவதே சொல்முறை 
உத்தியாகும்‌. எழுத்தாளர்‌ ஒரு பாத்திரம்‌ 
தானே சொல்வது போல எழுதலாம்‌. அம்முறை 
தன்மைக்‌ கூற்று முறையாகும்‌. அதேபோல்‌ 
உடனிருக்கும்‌ இன்னொரு பாத்திரம்‌ கூறுவதாக 


அமைவது முன்னிலைக்‌ கூற்று முறையாகும்‌. 


04-04-2020 15035 | | 


யார்‌ சொல்வது என்று தெரியாத நிலையில்‌ 


கதையை நகர்த்திச்‌ செல்லும்‌ முறை படர்க்கைக்‌ 
கூற்று முறையாகும்‌. 


சொல்பவர்‌ ஒவ்வொரு நிகழ்வையும்‌ 
வரிசையாகச்‌ சொல்லும்‌ போது நேரடிக்‌ 
கூற்றாகவும்‌ வரிசை மாறாக்கூற்று 
முறையாகவும்‌ அமையும்‌. அதையே காலம்‌ 
மற்றும்‌ இடங்களை மாற்றிச்‌ சொல்லும்போது 
வரிசையற்ற கூற்றுமுறைக்‌ கதைசொல்லலாக 


மாறிவிடும்‌. 


இயல்பான வரிசையில்‌ கதை சொல்லும்‌ 
முறை 

கதை நிகழும்‌ வரிசையிலேயே சொல்லிச்‌ 
செல்லும்‌ முறை. 

இணையாகப்‌ பிரித்துச்‌ சொல்லும்‌ முறை 

இரண்டு களங்களில்‌ நிகழும்‌ கதையைச்‌ 


சொல்ல நேரும்‌ போது இரண்டையும்‌ 
மாறிமாறித்‌ தனித்தனிப்‌ பகுதிகளாகச்‌ 


சொல்லிச்‌ செல்வது இணையாகப்‌ பிரித்துச்‌ 
சொல்லும்‌ முறையாகும்‌. இம்முறையில்‌ 
குறிப்பிட்ட அளவு கதை வளர்ச்சிக்குப்‌ பிறகு 
தேவைப்படும்‌ இடத்தில்‌ இரண்டு பகுதிகளும்‌ 
ஒன்றுசேர்ந்து இயங்கலாம்‌. 

நனவோடை முறை 


ஒரு கதாபாத்திரம்‌ தனது எண்ண 
ஓட்டங்களாகக்‌ கதை நிகழ்வுகளை நினைத்துப்‌ 
பார்க்கும்‌ வடிவத்தில்‌ கதைப்பகுதி அமைவது 
நனவோடை முறை. 


பின்னோக்கும்‌ முன்னோக்கும்‌ 
தற்போதைய கதை நிகழ்வுக்குக்‌ 
காரணமான, கடந்த கால நிகழ்வுகளை 
இடையில்‌ காட்டி மீண்டும்‌ தற்போதைய 
நடப்புக்கு வந்துவிடுவது பின்னோக்கு முறை. 


கதையின்‌ போக்கில்‌ எதிர்காலக்‌ 
கற்பனைகள்‌ விவரிக்கப்படுவதே முன்னோக்கு 
முறை. பாத்திரங்களின்‌ இலட்சியங்களை, 
கனவுநிலைகளைக்‌ காட்ட இம்முறை 
பயன்படுகிறது. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 54 


54 


காட்சித்‌ துணுக்கு முறை 
கடந்தகால நிகழ்வுகளை அல்லது 
நினைவுகளை விரைவாகப்‌ புகைப்படப்‌ 
பிரதிகளை அடுக்கிக்‌ காட்டுவதுபோல, 
விரைவாகக்‌ காட்சித்துணுக்குகளாகச்‌ 
சொல்லிச்‌ செல்லும்‌ முறை. 
இடையில்‌ பிரித்துச்‌ சொல்லும்‌ முறை 
கதையைச்‌ சொல்லிச்‌ செல்லும்போது, 
அதன்‌ ஒரு புள்ளியில்‌ உட்சென்று மற்றொரு 
துணைநிகழ்வைச்‌ சுருங்கச்‌ சொல்லி, மீண்டும்‌ 
கதைக்கு வருவது. 


மொழிப்பயன்பாட்டு அடிப்படையிலும்‌ 
சொல்முறை உத்திகள்‌ மாறுபடுவதுண்டு. 
அதிலும்‌ மூன்று நிலைகள்‌ உள்ளன 


1. பொதுமொழியில்‌ சொல்லும்‌ முறை 


அனைத்துப்‌ பகுதிகளிலும்‌ 
பயன்படுத்தப்படுகிற பொதுமொழியில்‌ கதை 
சொல்லும்‌ முறை. இஃது எழுத்து வழக்கிலும்‌ 
பேச்சு வழக்கிலும்‌ அமையலாம்‌. 


2. வட்டார மொழியில்‌ சொல்லும்‌ முறை 


அந்தந்த நிலம்‌ சார்ந்து நிலவும்‌ 
வட்டாரத்தின்‌ பேச்சுவழக்கில்‌ கதையைச்‌ 
சொல்லிச்‌ செல்லுதல்‌. 


3. பொது மற்றும்‌ வட்டார மொழியில்‌ 
சொல்லும்‌ முறை 


கதாசிரியர்‌ கதையின்‌ விவரிப்பைப்‌ 
பொதுவான மொழியிலும்‌ கதைநிகழ்வை 
வட்டார வழக்கிலும்‌ கலந்து சொல்லுதல்‌ 


உரையாடல்‌ 


ஒருபுகினத்தின்நிகழ்வுகளை உரையாடலே 
நகர்த்திச்‌ செல்கிறது. பாத்திரங்களின்‌ 
மனநிலை, உணர்ச்சி, உள்நோக்கம்‌ 
ஆகியவற்றை வெளிக்கொணர்வது 
உரையாடலின்‌ பணியாகும்‌. பாத்திரங்கள்‌ 
அவை பேசுகின்ற பேச்சின்‌ மூலம்‌ 
தம்மை அடையாளப்படுத்துகின்றன. 
உரையாடலின்‌ அமைப்பே ஒரு புதினத்தைக்‌ 
கலைப்படைப்பாக்குகிறது எனலாம்‌. 


04-04-2020 15035 | | 


| ்‌ புஜ ்‌்‌ ட இதுனு 


எ எந்தக்‌ கதைமாந்தர்‌ பேசினால்‌ நம்பகத்தன்மையையும்‌. காலச்சூழலின்‌ 
கதையின்‌ தொடர்பும்‌ விளைவும்‌ சிறப்பாக உண்மைத்தன்மையையும்‌ உருவாக்கும்போது 
அமையுமோ அந்தக்‌ கதைமாந்தர்‌ மட்டும்‌ புனைகதை சிறப்படைகிறது. ஒருவரது 
பேசினால்‌ போதும்‌. புனைகதை குறிப்பிட்ட கால எல்லைக்கு 


& நிகழிடம்‌, காலம்‌ போன்ற சூழல்கள்‌ 
உரையாடலில்‌ இடம்பெற வேண்டியதில்லை. 
ஆசிரியர்‌ விவரிப்பிலேயே உணர்த்தி விடலாம்‌. 


உட்பட்டது என்றாலும்‌, வாசக மனத்தில்‌ காலம்‌ 
முன்னும்‌ பின்னுமாக நகர்ந்து எல்லைகளைக்‌ 
கடந்து விரியுமானால்‌ அது படைப்புக்குக்‌ 
கலைத்தன்மையை வழங்கிவிடும்‌. 


செறிவான உரையாடலே புதினத்தைச்‌ இக்கூறுகளின்‌ ஓர்மையைக்‌ கற்றுத்தேறிய 


சிறப்பாக்கும்‌. சாதாரணமான, சாரமற்ற ஒருவரே சிறந்த புனைகதைகளை உருவாக்க 
பேச்சுகளைப்‌ புதினத்தில்‌ எழுதக்கூடாது. முடியும்‌. தமிழில்‌ சிறந்த புனைகதைகளை 
அது புதினத்தை நீர்த்துப்போகச்செய்யும்‌. எழுதிய எழுத்தாளர்கள்‌ முறைப்படி 


நிகழ்விடமும்‌ காலமும்‌ 


இவற்றைக்‌ கல்விப்புலத்தின்‌ வழியாகப்‌ 
படித்துத்‌ தேர்ந்தவர்கள்‌ இல்லை 


புதினக்கலை நடந்துமுடிந்த அல்லது என்றாலும்‌ தங்கள்‌ முன்னோடிகளையும்‌ 


நடந்துகொண்டிருக்கிற வாழ்வியல்‌ பிறமொழி எழுத்தாளர்களையும்‌ 
நிகழ்வுகளை எழுத்தில்‌ நிகழ்த்திக்‌ 


வாசித்து உள்வாங்கியதின்‌ வழியாகவே 


காட்டுகிறது. அதற்காகப்‌ புனைகதை புனைகதை இலக்கியத்தில்‌ சிறந்தவர்களாக 


ஆசிரியர்கள்‌ கதைக்களம்‌ ஒன்றையும்‌ நிகழும்‌ விளங்குகின்றனர்‌. 
காலச்சூழலையும்‌ உருவாக்கித்‌ தருகிறார்கள்‌. 
தனது எழுத்து முறை மூலம்‌ நிகழ்விடங்களின்‌ 


படிப்போம்‌ சுவைப்போம்‌ 


'நாவெலா' என்னும்‌ இத்தாலிய மொழிச்‌ சொல்லிருந்து, 'நாவல்‌' என்னும்‌ ஆங்கிலச்சொல்‌ பிறந்தது. 
இச்சொல்‌ புதுமை என்னும்‌ பொருளுடையது. இதனால்‌, நாவலைப்‌ 'புதினம்‌' என்றழைத்தனர்‌. உண்மை 


நிகழ்ச்சிகளையும்‌ செயல்களையும்‌ கூறியதுடன்‌, கற்பனை மாந்தரையும்‌ நிகழ்ச்சிகளையும்‌ படைத்துப்‌ 
புனைந்து கூறியமையால்‌ புதினம்‌, 'புனைகதை' என்னும்‌ பெயரும்‌ பெற்றது. தற்காலத்தில்‌ கவிதையின்‌ 


கற்பனை அழகுகளையும்‌ உணர்ச்சி வெளிப்பாடுகளையும்‌ உரைநடை மூலம்‌ தருகின்ற சிறந்ததொரு 
கலைவடிவமாகப்‌ புதினம்‌ திகழ்கிறது. 


குறும்புதினங்கள்‌ சிறுகதையின்‌ போக்கிலிருந்து சற்று மாறுபட்டவை. இதன்‌ கதைப்பின்னல்‌ நீண்ட 
வரலாறு போல்‌ அமையாமல்‌ சிறுகதை போல்‌ அமைந்திருக்கும்‌. இவ்வகைப்‌ புதினங்கள்‌, புதினங்களாகவும்‌ 
இல்லாமல்‌ சிறுகதைகள்‌ போலவும்‌ இல்லாமல்‌ அமையும்‌ ஒருவகை புனைகதை இலக்கியம்‌ என பிரெஞ்சு 
திறனாய்வாளர்கள்‌ குறிப்பிடுகின்றனர்‌. புதினத்திலிருந்து அளவால்‌ சுருங்கியதாக இருந்தாலும்‌ இது 
புதினத்தின்‌ ஒரு பிரிவாகும்‌. 

புதின இலக்கியங்களிலிருந்து குறும்புதினங்கள்‌ வேறுபடுவதற்கு அடிப்படைக்‌ காரணமாகக்‌ கதைக்கரு 
வெளிப்படுத்தும்‌ முறை அமைகின்றது. கதை, நிகழ்ச்சியை நோக்கி அமைந்தால்‌ அதனைக்‌ குறும்புதினம்‌ 
என்றும்‌, நிகழ்ச்சிக்கு அப்பால்‌ கதைக்கரு அமைந்தால்‌ அதனைப்‌ புதினம்‌ என்றும்‌ கூறலாம்‌. எனவே, 
சிறுகதையிலிருந்து மாற்றம்‌ பெற்ற புனைகதை வடிவமே குறும்புதின இலக்கியம்‌. 


55 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 55 ஓ 


04-04-2020 15035 | | 


ஓ 


13] கண்ணாடி 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. 


தமிழின்‌ முதல்‌ புதினமாக அறியப்படுவது 


அ) கமலாம்பாள்‌ சரித்திரம்‌ ஆ) பத்மாவதி சரித்திரம்‌ 


இ) பிரதாப முதலியார்‌ சரித்திரம்‌ ஈ ) ராஜசேகர சரித்திரம்‌ 


வாழ்வியல்‌ நிகழ்வுகளின்‌ தொகுப்புப்‌ பார்வையாக உரைநடையில்‌ எழுதப்படுவது 
௮) சிறுகதை ஆ) நாடகம்‌ இ) புதினம்‌ ஈ) கட்டுரை 


கீழ்க்காண்பனவற்றுள்‌ சாகித்ய அகாதெமி விருது பெறாத புதினம்‌ 
௮) வானம்‌ வசப்படும்‌ ஆ) காவல்கோட்டம்‌ 


இ) சஞ்சாரம்‌ ஈ) ரத்தம்‌ ஒரே நிறம்‌ 


பொருந்தாத இணையைக்‌ கண்டறிக. 


௮) ஆர்‌. ஷண்முகசுந்தரம்‌ - நாகம்மாள்‌ 

ஆ) பாமா - ஆனந்தாயி 

இ) ௮. மாதவையா ன்‌ பத்மாவதி 

இ) பாரதியார்‌ - சந்திரிகை 

பொருத்துக. 

எழுத்தாளர்‌ = புதினம்‌ 

௮) பெருமாள்முருகன்‌ - 1) வேருக்கு நீர்‌ 

ஆ) டி. செல்வராஜ்‌ - 2) கூகை 

இ) சோ. தர்மன்‌ - 3) தோல்‌ 

ஈ) ராஜம்‌ கிருஷ்ணன்‌ - 4) நிழல்‌ முற்றம்‌ 

அ) ௮-3,ஆ-4 இ- 1,ஈ-2 ஆ௮-4ஆ-3,இ-2,ஈ-1 
இ)௮அ-1,ஆ-4இ-3,ஈ-2 ஈ)அ-2,ஆ-1இ-4௱ஈ-3 
பொருத்துக. 

௮) இலட்சியவாதப்‌ புதினம்‌ த 1) பஞ்சும்‌ பசியும்‌ 

அ) வரலாற்றுப்‌ புதினம்‌ - 2) அறுவடை 

இ) முற்போக்குப்‌ புதினம்‌ - 3) அகல்‌ விளக்கு 

ஈ) வட்டாரவழக்குப்‌ புதினம்‌ - 4) பொன்னியின்‌ செல்வன்‌ 


56 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 56 ஓ 


04-04-2020 15035 | | 


10. 


௮) ௮-3ஆ-4இ-1,௱ஈ-2 ஆ௮-4ஆ-3,இ-2,ஈ-1 


இனத ௩௮-௪இ.-ட ௪-2 ஈ)அ-2,ஆ-3,இ-4௱ஈ-1 


பின்வரும்‌ கூற்றுகளில்‌ தவறானவற்றைச்‌ சுட்டுக. 


௮) கதை தழுவிய காப்பியங்களே புதினங்களாக மாற்றம்‌ பெற்றன. 

ஆ) முதன்மையான புனைகதை கலைக்கூறுகளுள்‌ ஒன்று, கதைப்பின்னல்‌. 

இ) வரலாற்று நிகழ்வுகளை அடிப்படையாகக்கொண்டு எழுதப்படுபவை, இலட்சியவாதப்‌ 
புதினங்கள்‌. 

ஈ) வாழ்வின்‌ பல்வேறு இயல்புகளையும்‌ சிக்கல்களையும்‌ விரித்துச்‌ சொல்வதற்குப்‌ புதினம்‌ 
ஏற்ற வடிவமன்று. 

௮) 2, 3 தவறானவை ஆ) 3, 4 தவறானவை 


இ) 1, 2 தவறானவை ஈ) 1,4 தவறானவை 


பின்வரும்‌ கூற்றுகளில்‌ சரியானவற்றைக்‌ தேர்ந்தெடுக்க. 


௮) கதாபாத்திரம்‌, தனது எண்ண ஓட்டங்களாகக்‌ கதைநிகழ்வுகளை நினைத்துப்‌ பார்க்கும்‌ 
வடிவத்தில்‌ கதை அமைவது, நனவோடை முறை 


ஆ) புதினம்‌, வாழ்வின்‌ ஒரு துளியை, ஒரு புள்ளியை, ஒரு தரப்பை மட்டும்‌ சொல்ல வந்த வடிவம்‌. 


இ) உறுதியான கதைமாந்தர்‌ அடையும்‌ மாற்றமே, புதினத்திற்கு நாடகத்‌ தன்மையைத்‌ தருகிறது. 


ஈ) ஒரு புதினம்‌, அதன்‌ வாசிப்பின்‌ பயனாக வாசகனுக்கு ஓர்‌ ஒட்டுமொத்த பார்வையை அளிக்க 
வேண்டுவதில்லை. 
அ) 2, 3 சரியானவை ஆ) 3, 4 சரியானவை 


இ) 1, 3 சரியானவை ஈ ) 1, 4 சரியானவை 


எழுத்தாளனின்‌ படைப்பாளுமையை நிருணயிக்கும்‌ அளவீடு 


௮) மொழிநடை ஆ) கதைப்பின்னல்‌ இ) உள்ளடக்கம்‌ ஈ) உரையாடல்‌ 


கதையின்‌ போக்கில்‌ எதிர்காலக்‌ கற்பனைகள்‌ விவரிக்கப்படுவது 
௮) முன்னோக்கு முறை ஆ) பின்னோக்கு முறை 


இ) நனவோடை முறை ஈ) காட்சித்துணுக்கு முறை 


குறுவினா 


1. 


2 


3. 


பிரதாப முதலியார்‌ சரித்திரம்‌ குறிப்பு வரைக. 
கல்கியின்‌ சமூகப்‌ புதினங்களைக்‌ குறிப்பிடுக. 


விளிம்புநிலைமாந்தர்‌ விடுதலை நோக்கில்‌ எழுதியோரில்‌ நால்வரைக்‌ குறிப்பிடுக. 


57 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 57 ஓ 04-04-2020 15:03:56 | | 


4. முதன்மையான புனைகதை கலைக்கூறுகள்‌ யாவை? 

5. சாகித்ய அகாதெமி விருது பெற்ற புதினங்களுள்‌ எவையேனும்‌ நான்கனைக்‌ குறிப்பிடுக. 
சிறுவினா 

1. கதைப்பின்னல்‌ - வரையறு 

2. புதினத்தில்‌ உரையாடலின்‌ பங்கினை விளக்குக. 

3. கதை நிகழ்விடமும்‌ காலமும்‌ குறித்து நீவிர்‌ அறிவன யாவை? 

4. இணையாகப்‌ பிரித்துச்‌ சொல்லும்‌ முறை என்பது யாது? 

5. புதினம்‌ எழுதுதலில்‌ பின்னோக்கு முன்னோக்கு உத்திகள்‌ குறித்து எழுதுக. 
6. கதை மாந்தர்கள்‌ - குறிப்பு வரைக. 

நெடுவினா 

1. புதினங்களில்‌ நவீனம்‌ - தற்காலம்‌ குறித்து விவரித்து எழுதுக. 

2. புதினம்‌ எழுதும்‌ உத்திகளை வகைப்படுத்துக. 


58 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 58 இ 


04-04-2020 150387 | | 


கட்டடத்‌ தொழிலாளர்களின்‌ அசலான வாழ்க்கையை அவர்களுடனே தங்கி இருந்து 
களஆய்வின்‌ மூலம்‌ ஆசிரியரால்‌ எழுதப்பட்டது இப்புதினம்‌. வீடு என்ற சொல்லுக்குப்‌ 
பின்னால்‌, நமக்குள்‌ அலையலையாய்‌ எழும்புகிற நினைவுகளில்‌ ஓரிடத்தில்கூட கட்டடத்‌ 
தொழிலாளர்கள்‌ வருவதில்லை. அவர்களது வாழ்க்கைப்பாடுகளையும்‌ அவர்களின்‌ மீதான 
உழைப்புச்‌ சுரண்டலையும்‌ அவர்களுக்குக்‌ கிடைக்க வேண்டிய உரிமைகளையும்‌ இப்புகினத்தில்‌ 
தன்னார்வத்‌ தொண்டராக வரும்‌ சுசீலா கதாபாத்திரத்தின்‌ வழியாகத்‌ திலகவதி பேசுகிறார்‌. 
இந்நாவலுக்கு 2005ஆம்‌ ஆண்டு சாகித்திய அகாதெமி விருது வழங்கப்பட்டது. 


'காசு வச்சுக்கிறியாம்மா?' தூக்கம்‌ 
கலையாத குரலில்‌ கேட்டபடியே பாயில்‌ புரண்டு 
படுத்தான்‌ காசி. சுள்ளென்று அடித்த வெயில்‌ 
அவன்‌ முகத்தில்‌ உறைத்தது. அழுக்கிலும்‌ 
எண்ணெய்ப்‌ பிசுக்கிலும்‌ முடமுடத்துப்‌ 
போயிருந்த தலையணையின்‌ கீழ்‌ முகத்தைப்‌ 
புதைத்துக்‌ கொண்டான்‌. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 59 


59 


காசியின்‌ தங்கை காவேரி அந்தச்‌ 
சிறிய குடிசையின்‌ மூலையடுப்பின்‌ எதிரே 
உட்கார்ந்திருந்தாள்‌. சற்று முன்னர்தான்‌ 
வீடு வந்து சேர்ந்த அம்மா ஆதிலட்சுமி 
வேலைசெய்கிற வீட்டிலிருந்து எடுத்துக்‌ 
கொண்டு வந்திருந்த பழைய சோற்றையும்‌ 
குழம்பு, காய்கறிகளையும்‌ வீட்டுப்‌ 
பாத்திரங்களுக்கு மாற்றிக்‌ கொண்டிருந்தாள்‌. 


04-04-2020 150387 | | 


'எந்திரிப்பா... இன்னிக்கு ஒரு எட்டுப்போய்‌ 
அந்தக்‌ கன்னீமா பொண்ணைப்‌ பாத்துட்டு வா. 
வாயும்‌ வயிறுமாக்கிறா மவ. நெனைச்சாப்பில 
நாம்ப போறதுக்கு உண்டா? வரதுக்கு உண்டா? 
வர சொல்ல எல்லாம்‌ வண்டி நிறைய சீர்‌ 
கொண்டாரணும்பா சம்பந்தியம்மா. நீன்னா 
இப்படியே ஏதோ வேலையா வந்தேன்னு ஒரே 
வார்த்தையிலே முடிச்சிக்கலாம்‌...' 


'ஆமா! இவரு அப்படியே பக்கம்‌ பக்கமா 
வேலை பார்த்துக்கினே இருக்கிறா பாரு. 
அத்தொட்டு அவங்க இவரு சொன்னதும்‌ 
சடக்குன்னு நம்பிக்குவாங்க...' போவியா. 

விருட்டென்று எழுந்து பாயில்‌ உட்கார்ந்த 
காசி, 'ஹக்‌... தூ... அடி செருப்பாலே...' 
என்று காவேரியை அடிப்பதுபோல கையை 
ஓங்கினான்‌. 

அவள்‌ சிரித்துக்‌ கொண்டே, அவன்‌ 
கைவீச்சுக்கு அகப்படாதவாறு சுவர்‌ ஓரமாக 
நகர்ந்து கொண்டாள்‌. 

"அதானே? என்னத்துக்குடி அவனை 
எளக்காரம்‌ பண்றே? அவன்‌ பக்கம்‌ பக்கமா 
வேலை பாக்காமதான்‌ நாம்ப ஆளாயிட்டமா? 
உனுக்கு என்ன தெரியும்‌? ஜல்லி போடறேன்னு 
சாரத்து மேலே ஏறி மூணாவது மாடியிலேர்ந்து 
உங்கப்பன்‌ வுளுந்து உசிரை விட்டுச்சே அப்போ 
உனுக்கு நாலு வயசு... ம்‌... பேச்சுக்குப்‌ பேச்சு 
எம்மவனை நல்லாப்‌ படிக்க வச்சி டாக்டர்‌ 
வேலைக்கு அனுப்பப்‌ போறம்‌ பாருன்னு 
சொல்லும்‌. கடைசியிலே அந்த மவன்‌ பத்து 
வயசில இருந்து ஒஓழைக்க வேண்டியதாப்‌ 
போச்சு". ஆதிலட்சுமி குடிசையின்‌ 
கிழக்குப்‌ பார்த்த சுவரில்‌ வட்டமாய்ப்‌ 
பூசியிருந்த மஞ்சளையும்‌ அதன்‌ நடுவே 
மூன்று பட்டைகளாக ஓடியிருந்த குங்குமக்‌ 
கீற்றினையும்‌ பார்த்தாள்‌. அதிலிருந்து ஒரு முழ 
அளவுக்கு மேலே சுவரிலே அடிக்கப்பட்டிருந்த 
மர ஸ்டாண்டில்‌ வரிசையாக வைக்கப்பட்டிருந்த 
சாமி படங்களையும்‌ ஒரு முழ நீளத்துக்குக்‌ 
கீழே தரையில்‌ சுவரில்‌ சார்த்தினாற்போல 
வைக்கப்பட்டிருந்த படங்களையும்‌ பார்த்து 
நியாயம்‌ கேட்பவளைப்போல இரண்டு 
கைகளையும்‌ விரித்து ஆகாயத்தை நோக்கி 
உயர்த்தினாள்‌. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 60 


6௦ 


'இன்னிக்காவது எதுனா வேலை 
கிடைக்குமா உனுக்கு?' ஆதிலட்சுமியின்‌ 
குரலில்‌ கவலை தெரிந்தது. காசி மீண்டும்‌ 
விட்டத்தைப்‌ பார்த்தான்‌. 
'நான்‌ என்ன கவர்மெண்ட்‌ 
உத்தியோகத்திலா இருக்கிறேன்‌. இல்லே 
நாலு எழுத்து எழுதப்படிக்கத்தான்‌ தெரியுமா? 
நான்‌ படிச்ச நாலாங்கிளாஸ்‌ படிப்புக்கு என்ன 
உத்தியோகம்‌ காத்தினுக்கிது? என்னை மாதிரி 


ஆளுங்களுக்கு டக்குனு கிடைக்கிற வேலை 
கொல்லு வேலைதான்‌. நீ என்னடான்னா 
அந்த வேலைக்குப்‌ போகவே கூடாதுங்கிற. 
கையடிச்சு சத்தியம்‌ வாங்காத கொறையா 
மனுசனைப்‌ போட்டு நெருக்கற...' 


'ஏம்மா! எத்தனையோ பேரு கட்டட 
வேலைக்குப்‌ போறாங்க. எல்லாருக்குமேவா 
அப்பாவுக்கு ஆனது மாதிரி ஆகிடும்‌? 
ரோட்டிலே நடந்து போய்க்கிட்டிருக்கறவங்க 
மேல கூடத்தான்‌ சமயத்துலே வண்டி 
ஏறிடுது. அதுக்காக யாருமே ரோட்டில நடந்து 
போகாமலேயேவா இருக்கிறாங்க?' 


'சரி..சரி.. போதும்‌... ரொம்ப 
வெவரமானவளாட்டம்‌ பேசிக்கிட்டிருக்காம 
போய்‌ வேலையப்பாரு. கட்டட வேலையாம்‌ 
கட்டட வேலை. ஒனுக்கு ரொம்பச்‌ தெரியுமா? 
கையிலே நகம்‌ மொளச்ச நாளையிலிருந்து 
அதுல இருக்கிற நல்லது கெட்டதைப்‌ 
பார்த்தவ நானு. கெங்காதரன்‌ மேஸ்திரின்னு 
அம்பது ஆளவச்சு காண்ட்ராக்ட்ட எடுத்து 
தொழில்‌ நடத்துனாரு எங்க அப்பாரு. அங்க 
வேலைக்கு வந்து கல்தச்சரா இருந்தவருதான்‌ 
உங்கப்பா. அப்பறம்‌ என்னென்னமோ 
ஆச்சு. நானு வீட்டைப்‌ பகைச்சுக்கினு 
உங்கப்பனைக்‌ கட்டிக்கினேன்‌. நானும்‌ அவர்‌ 
கூடவே சித்தாள்‌ வேலைக்கும்‌ போனேன்‌. 
போனதனாலகான்‌ அந்தக்‌ கண்றாவியக்‌ 
கண்ணாலயும்‌ பார்த்தேன்‌. அதுக்கப்பறம்‌ 
கட்டட வேலை நடக்கிறதப்‌ பார்த்தாக்கூட 
அடிவவுறு கலங்குது...' ஆதிலட்சுமியின்‌ குரல்‌ 
தழுதழுத்தது. 

'அதுக்கில்லம்மா. உங்கப்பாவை நீயி 
கெங்காதர மேஸ்திரின்னு எத்தினி பெருமையா 
சொல்லிக்கிற. அதுமாதிரி அண்ணனையும்‌ 


04-04-2020 150358 | | 


காசி மேஸ்திரின்னு நாலு பேரு சொன்னா 
எத்தினி கெளவுறதையா இருக்கும்‌?...' 
"இருக்கும்‌. இருக்கும்‌. அது சரி நீ 
என்னா நீ நாலு நாளைக்கு வேலைக்குப்‌ 
போனா போன சுருக்குல மேஸ்திரிப்‌ 
பட்டம்‌ வந்துடும்னா நெனச்சிக்கினே? 
வருஷக்கணக்கா எல்ப்பரா இருந்து, 
பெரியாளாயி, கொத்தனாரு கையிலே தாஜா 
பண்ணி, அவரை அப்பான்னு, அண்ணான்னு 
கெஞ்சி கைக்காசைப்‌ போட்டு அவருக்குக்‌ 
காப்பின்னும்‌ பீடின்னும்‌ நாஷ்டான்னும்‌ 
வாங்கிக்‌ குடுத்து அவங்க பீடி புடிச்சிக்கினு 
நிக்க சொல்ல கொல்லுருவை எடுத்து 
கொஞ்சம்‌ கொஞ்சமா வேல பழகி அரைக்‌ 
கொத்தனாராயி முழுக்கொத்தனாராயி 
அப்பாலே தானே மேஸ்திரியாவணும்‌...?" 


ம்‌... காசு எதுனாக்கீதாம்மா?" 
ஆதிலட்சுமியை நோக்கி உயர்ந்தது காசியின்‌ 
குரல்‌" 


ஆகிலட்சுமி இடுப்பில்‌ செருகியிருந்த 
சேலை நுனியில்‌ இருந்த முடிச்சை அவிழ்த்து 
அவன்‌ கையில்‌ சில்லரையை வைத்தாள்‌. 


"அய்யோ... அய்யோ... மூணு 
ரூவா... அப்படின்னா பன்னண்டு இட்லி... 
எம்மாடி..." காவேரி விளையாட்டாய்க்‌ 
கூவினாள்‌. எங்களுக்கெல்லாம்‌ பழயது. 
இவருக்கு மட்டும்‌ சுடச்சுட இட்லி" 
செல்லமாய்ச்‌ சிணுங்கினாள்‌. 

"சீ! களுதை! வாயை மூடு," என்று 
மகளை அதட்டியவள்‌ நீ புறப்படு ராசா. வவுறு 
ரொம்பத்‌ தின்னுட்டுப்‌ போ. வடைகறி இருந்தா 
வாங்கிக்க. துட்டுப்‌ பத்தலேன்னா இட்லிக்கார 
சின்னத்தாயக்காளைக்‌ கணக்கு வச்சுக்கச்‌ 
சொல்லு." மகனை வழியனுப்ப வாசலுக்கு 
வந்தவள்‌, 'அப்பிடியே சாயங்காலமா 
கொஞ்சூண்டு பூவும்‌ மிக்சரும்‌ வாங்கினு போய்‌ 
குடுத்துட்டு அந்தக்‌ கன்னீம்மா பொண்ணைப்‌ 
பார்த்துட்டு வா” என்றாள்‌. 

அந்த வார்த்தைகளைக்‌ கேட்டதும்‌ 
சற்றே தயங்கிய காசி, எதையோ சொல்ல 
வந்து சொல்லாமல்‌ விழுங்கியவனாய்‌ 
வீட்டைவிட்டுக்‌ கிளம்பினான்‌. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 61 


61 


2 


குத்துக்காலிட்டு அமர்ந்தபடி பாவாடையை 
முழங்கால்களுக்கு இடையே செருகிய 
நிலையில்‌ பாத்திரங்களைத்‌ துலக்கிக்‌ 
கொண்டிருந்த காவேரியின்‌ கால்கொலுசு 
ஈரம்பட்டு புதுமல்லிகையாக நிறம்‌ காட்டியது. 
வீட்டில்‌ இருந்த மற்ற நகைகளைப்போல, 
அதுவும்‌ எப்போதோ அடகுக்குப்‌ போயிருக்க 
வேண்டிய பொருள்தான்‌. ஆனால்‌, காவேரி 
தானாவே சிறுகச்‌ சிறுகச்‌ சம்பாதித்துச்‌ சேர்த்து 
வைத்திருந்தகாசில்‌ ஆசை ஆசையாகவாங்கியது 
என்பதால்‌ அதைக்‌ கேட்க ஆதிலட்சுமிக்கு மனசு 
வருவதில்லை. இன்னைக்கோ...? 


'தாவேறரி நவுந்துக்கோ... நான்‌ 
வெளக்கிறேன்‌'. 


பு ட பு 
அட! ஏம்மா?... 


அதிலட்சுமியின்‌ பார்வை தன்‌ கால்‌ 
கொலுசுகளில்‌ படிந்து நிற்பதைக்‌ கவனித்தாள்‌ 
காவேரி.தண்ணீரில்‌ வெறுத்த பாதங்களின்மேல்‌ 
அவளுடைய தேமாங்கொழுந்து நிறத்துக்கு 
அந்த வெள்ளிக்‌ கொலுசு எவ்வளவு பாந்தமாக 
இருக்கிறது என்று எண்ணியது ஆகிலட்சு மியின்‌ 
மனம்‌. 


எப்படியும்‌ கைக்குக்‌ காசு வரும்‌. கட்டாயமா 
மீட்டுடலாம்‌. நீ போய்‌ பாப்பாக்கடையிலே 
கொலுசை வச்சி நூத்தியம்பது ரூபா 
வாங்கிட்டு வா. நூத்தியெழுவத்தஞ்சி ரூபா 
கேளு. அப்பத்தான்‌ நூத்தியம்பது ரூபா நிக்கும்‌. 
"காவேரி மறுத்துப்‌ பேசிவிடப்‌ போகிறாள்‌ என்று 
அஞ்சியவள்‌ போல ஆகிலட்சுமி தொடர்ந்தாள்‌. 


வர்ரப்ப அப்படியே உன்கால்‌ புண்ணுக்கு 
சைபால்‌ வாங்கியாந்துடு . 

காவேரி கால்களைத்‌ தரையில்‌ உதைத்துக்‌ 
கொண்டாள்‌. போம்மா! நான்‌ என்‌ கொலுசைத்‌ 
தரமாட்டேன்‌. நீ இப்படித்தான்‌ காசு வரும்‌ 
வருமுன்னு சொல்லி எல்லாத்தையும்‌ அடவுக்‌ 
கடையிலே கொண்டுபோய்‌ வச்சிடுவே. 
ம்க்கும்‌..." 

'இல்லடி என்‌ தங்கமே! இந்த வாட்டி 
நிச்சியமாக வர்ர வாரத்திலே என்‌ 
தலையை அடமானம்‌ போட்டாவது வாங்கித்‌ 


04-04-2020 150358 | | 


தந்துர்ரேன்‌. என்னான்னு கேளு நாளை 
மறுநாளு உங்கண்ணன்‌ கண்ணாலம்‌ பேச 
சிந்தாதிரிப்பேட்டையிலேருந்து ஆளை 
இட்டாரேன்னு இட்லி விக்கிற சின்னத்தாயக்கா 
சொல்லிங்குது. அவங்க வர சொல்ல சர்க்கரை, 
கிருஷ்ணாயில்னு நாலும்‌ நெறக்க இருந்தாத்தான்‌ 
சட்னு எத ஒண்ணும்‌ செய்யலாம்‌. சொம்புல 
சாக்ரின்‌ மயை வாங்கியாந்து தந்தா நல்லாவா 
இருக்கும்‌? பொண்ணப்பெத்தஆளுவேறஎங்கியோ 
இங்கிலீஷ்காரன்‌ கம்பெனியிலே நாப்பது வருசமா 
வேல பாக்குதாம்‌. அந்தப்‌ பொண்ணுகூட 
எட்டாங்கிளாசோ, பத்தாங்கிளாசோ 
படிச்சிங்குதாம்‌, அதுக்குத்‌ தக்கனையா நாம்ப 
நடந்துக்குனா தானே மருவாகி... ?' மகளைக்‌ 
கெஞ்சினாள்‌ ஆதிலட்சுமி. 

'அப்ப நீ உன்‌ மூக்குத்தியைக்‌ கொண்டும்‌ 
போய்‌ வையி... மகள்‌ சொல்வதைக்‌ கேட்ட 
பிறகுதான்‌ தான்‌ போட்டுக்‌ கொண்டிருந்த 
மூக்குத்தியும்‌ தங்கம்தான்‌ என்ற பிரக்ஞை வரப்‌ 
பெற்றவளாக ஆதிலட்சுமி அதைத்‌ தொட்டுப்‌ 
பார்த்துக்‌ கொண்டாள்‌. யாரும்‌ அதைச்‌ தங்கமாக 


யூகித்துவிட முடியாத அளவில்‌ எண்ணெய்‌ 
இறங்கி, அழுக்கு மூடி, கறுப்பு ஏறிப்போய்‌ அது 
இருந்தது. 'சொன்னாக்‌ கேளு புள்ள இதை 
வித்தாக்கூட நூறு ரூபாய்க்குமேல தேறாது . 


'எல்லாம்‌ தேறும்‌, நீ கழட்டிக்‌ குடு. நான்‌ 
போய்‌ வாங்கியாறேன்‌'. 


'யாருடி இத்தனூண்டுப்‌ பொட்டுக்கு 
நூத்தம்பது தருவான்‌ . 

'எல்லாம்‌ தருவான்‌. நான்‌ டெய்லி போய்‌ ம 
வாங்கியார்ரனே அந்தக்‌ கடையிலே புரோட்டா 
போடுதில்ல ஒரு ஆளு. அந்த ஆளு என்கிட்டே 
நெறய தடவை சொல்லிருக்கு. 'காவேரி' உனுக்கு 
என்னா கஸ்டம்னாலும்‌ என்கிட்ட வா. நானு 
உனுக்கு என்னா வேணுண்ணாலும்‌ தர்ரேன்னு. 
உனக்காக என்னா வேணுண்ணாலும்‌ 
செய்யறேன்னு... ்‌ காவேரி கொலுசு 
திருகாணியைச்‌ சரிபார்த்துக்‌ கொண்டாள்‌. மம்‌... 
தருவான்‌. தருவான்‌. தொடைப்பக்‌ கட்டையை 
எடுத்துக்கினேன்னா தெரியும்‌ அவன்‌ தர்ரதும்‌ 
நான்‌ தர்ரதும்‌. இன்னா வோணும்னாலும்‌ 
தருவாராமா. இவுரு பெரியமைசூரு மகாராஜா... 
இந்தா, நீ ஒண்ணும்‌ ஒங்கொலுசைத்‌ தர 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 62 


62 


வேணா. நீயே போட்டுக்க. நான்‌ போயி 
சின்னத்தாயக்கா கையிலே சொல்லி, வார 
வட்டிக்கே வாங்கிக்கறேன்‌. ஒண்ணு சொல்லிப்‌ 
புடறேன்‌ கேட்டுக்க. இன்னமே நீ அந்தக்‌ 
கடைப்‌ பக்கமே போவக்‌ கூடாது. போனாலும்‌ 
அந்த புரோட்டாக்கார ராசுகோலு கையிலே 
பேசக்கூடாது. உங்கண்ணன்‌ காதுல இந்தப்‌ 
பேச்சு வுளுந்தா கொலையேவுமும்‌ ஆமா... 


ஆதிலட்சுமி சுவர்‌ மாடத்தின்மேல்‌ 
மாட்டியிருந்த கையகலக்‌ கண்ணாடியைப்‌ 
பார்த்து கலைந்து கிடந்த தலையை அமுக்கி 
விட்டுக்கொண்டாள்‌. மாடப்பிறையில்‌ இருந்த 
சிறிய டப்பாவுக்குள்‌ ஆட்காட்டி விரலைத்‌ 
தோய்த்து சின்னதாக விபூதிக்கீற்றை 
இட்டுக்கொண்டாள்‌. 

காவேரி, எதிர்‌ எதிராக இரண்டு 
தட்டுகளை வைத்து தனக்கும்‌ தாயாருக்குமாகப்‌ 
பரிமாறினாள்‌. குனிந்து குழம்பைப்‌ போட்டுப்‌ 
பிசைந்து ஒரு வாய்‌ உண்ணத்‌ தலைநிமிர்ந்த 
ஆகிலட்சுமியின்‌ கண்கள்‌ கேள்வியாய்ச்‌ 


சுருங்கின. ஒருக்களித்துக்‌ கிடந்த கதவைத்‌ 
திறந்து கொண்டு குடிசைக்குள்‌ நுழைந்தாள்‌ 
கன்னியம்மாள்‌. எவர்துணையும்‌ இல்லாமல்‌ 
பொசுக்கும்‌ வெயிலில்‌ திமரென்று வந்திருக்கும்‌ 
கர்ப்பஸ்திரீயான மகளைப்‌ பார்த்துப்‌ 
பொறிகலங்கிப்‌ போனாள்‌ அவள்‌. 


3 


கையில்‌ இருந்த உணவுக்‌ கவளத்தைத்‌ 
தட்டில்‌ உதறிவிட்டு கன்னியம்மாளின்‌ 
அருகேபோய்‌ உட்கார்ந்தாள்‌ ஆதிலட்சுமி. 
உட்காருவதற்குக்கூட தெம்பு இல்லாதவளாக 
உட்கார்ந்த நிலையிலேயே சுருண்டாற்‌ போல 
தரையில்‌ சரிந்தாள்‌ கன்னியம்மாள்‌. 


'ஒரே மயக்கமாக்கீது என்று அவள்‌ வாய்‌ 
முணுமுணுத்தது. 


சொர சொரத்துக்‌ காய்ந்து கருத்துப்போன 
கன்‌ இடது கைவிரல்களால்‌ தாய்மையின்‌ 
கனிவெல்லாம்‌ மேன்மையெல்லாம்‌ தேக்கித்‌ 
குரையில்‌ கிடந்த மகளின்‌ மெலிந்த உடலையும்‌ 
நெற்றியையும்‌ ஆதரவாகத்‌ தடவிக்‌ கொடுத்தது 
அதிலட்சுமியின்‌ கை. 


04-04-2020 150358 | | 


கண்களை மூடித்‌ தரையில்‌ படுத்திருக்கும்‌ 
கன்னியம்மாளின்‌ தலைமாட்டில்‌ அமர்ந்தாள்‌ 
காவேரி. 'எக்கா... இந்தா கண்ணை முளி. 
தலையைத்‌ தூக்கு, ஒரு வா தண்ணி குடி. 
குடிக்கா சரியாப்பூடும்‌'. 


மூடிய கண்களைத்‌ திறக்காமலே 


வேண்டாமென்று தலைலை அசைத்தாள்‌ 
கன்னியம்மா. 


'வாந்தி வரும்‌' 
ஒருவாய்த்‌ தண்ணீர்‌ உள்ளே 
இறங்கினாலும்‌ உடனே வாந்தி வந்து 
விடக்கூடும்‌ என்று அவள்‌ பயந்தது தெரிந்தது. 
'போம்மா! போ! காவேரி... ரெண்டு பேரும்‌ 
சாப்பிடுங்க. சோத்தில எதுனா உளுந்திடப்‌ 
போவுது. 
'உனுக்கும்‌ ஒரு தட்டு போடட்டுமா ௮க்கா?' 
'இப்ப வாணாண்டி வரசொல்லவே 
கொட்டிக்கினுதான்‌ வந்தேன்‌. 


12th கடய ப்‌ Tamil - Chap 1&2.indd 63 


63 


| 


ய 


ஆ 


'சரி! அப்புறம்‌ என்னாச்சி, வேலை 
வெஷயமா எதுனா உருப்படியா நடந்துச்சா? 
மாமா, நகையை மூட்டு உங்கையிலே 
கொண்டாந்து குடுத்துடிச்சா இதற்கென்ன 
சொல்கிறாய்‌ என்று கேட்டாள்‌ காவேரி. 


'என்னாத்தை வச்சி நகையை மூட்டுக்‌ 
கொடுக்கறது? இது சோறு துண்ண வூட்டுக்கு 
வர்ரநேரம்‌ போவ மிச்ச நேரமெல்லாம்‌ கட்டுக்கு 
வெட்டுக்கு சிக்காம சிநேகிதக்காரனுக்களோட 
செட்டு சேர்த்துக்குனு திரியுது. கேட்டா மட்டும்‌ 
கோவம்‌ பொத்துக்குனு வந்துடுது. இல்லாட்டி 
நமக்கு புரியாதமாதிரி எதுனா சொல்லி வாயை 
அடைச்சுப்புடுது'. 


'அதெப்படி அடைச்சுப்புடுவான்‌. கேக்கற 
வெதத்துல எசவு பார்த்துக்‌ கேட்கணும்‌. 
அதுக்கெல்லாம்‌ ஒரு சாமர்த்தியம்‌ வேணும்‌' 
ஆதிலட்சுமி சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு 
கன்னியம்மாளைப்‌ பார்த்தாள்‌. 'சரி, 
நீங்கள்ளாம்‌ ரொம்ப சாமர்த்தியக்காரங்க... 
போதுமா? சலிச்சுப்போய்‌ வூட்டுக்கு வந்தவளை 
வந்ததும்‌ வராதுமா கொக்கி போட்டு மடக்கி 


04-04-2020 15035 | | 


மடக்கிக்‌ கேள்வி கேக்கறீங்க. கட்டிக்‌ 
குடுக்கறதுக்கு மின்னாடி மாப்பிள்ள எப்பிடி, 
மாமியா எப்பிடி மக்க மனுச எப்பிடின்னு 
நாலையும்‌ வெசாரிச்சிங்க வேண்டிதுகானே. 
எனுக்கு கண்ணாலம்‌ கட்டி வைங்கன்னு நானா 


வந்து உங்ககிட்டே கேட்டேன்‌? ஊர்ல தெருவுல 
இருக்கறவங்க கேக்கற வெறுங்கேள்விக்குப்‌ 
பயந்துக்குனு என்னைப்‌ பாழுங்கெணத்துல 
தள்ளிப்புட்டீங்க?' கன்னியம்மாளின்‌ கண்கள்‌ 
நிறைந்தன. குரல்‌ தளும்பியது. 
ஆதிலட்சுமிக்குத்‌ தட்டில்‌ இருந்த சாப்பாடு 
இறங்கவில்லை. மகளின்‌ கஷ்டம்‌ நெஞ்சைப்‌ 
பிழிந்தது. பக்கத்தில்‌ இருந்த செம்பை எடுத்துக்‌ 
கை கழுவினாள்‌. கன்னியம்மாளை ஆதரவாகத்‌ 
தன்மேல்‌ சாய்த்துக்‌ கொண்டாள்‌. அதற்காகவே 
காத்திருந்தவள்‌ மாதிரி கன்னியம்மாள்‌ 
பெரியதாகத்‌ தேம்பித்‌ தேம்பி அழுதாள்‌. 


4 
சின்னத்தாயின்‌ குரல்‌ கேட்டு வாசலுக்கு 
வந்தால்‌ ஆதிலட்சுமி. 
"நீயாக்கா? வா... நம்ம கன்னீம்மா 
புள்ளத்தாய்ச்சியா இருக்குதில்லே. 


டாக்டர்கிட்டே காமிச்சுப்‌ போலாம்னு 
வந்துச்சாம்‌. அப்படியே நம்பளை எல்லாம்‌ 
பார்த்துட்டுப்‌ போகலாமுன்னு வந்துங்குது'". 
'பார்த்தியா, பார்த்தியா... அந்தப்புள்ள 
பாவாடை கட்டத்தெரியாத காலத்துலே இருந்து 
என்‌ மடியில கெடந்து, வளர்ந்தது. என்‌ கிட்டயே 


நீ அத்தைப்‌ பத்திப்‌ பொய்சொல்றே. அது 
மூஞ்சியும்‌ தலையும்‌ இருக்கற இருப்பும்‌... அது 
சும்மா விடுவிடுன்னு நடந்து வந்த சுருக்கும்‌... 
யம்மா... நான்‌ கேக்கலடி ஆத்தா. உங்க வீட்டு 


நாயம்‌ எனக்கென்னாத்துக்கு...' சின்னத்தாயி 
மோவாயில்‌ விரல்களை ஊன்றிக்‌ கொண்டாள்‌. 


'சரி அத்தை... நீ கோவிச்சுக்காதே... 
வா... நான்‌ உள்ளது உள்ளபடி சொல்றேன்‌' 
சின்னத்தாயின்‌ கையைப்‌ பிடித்து குடிசைக்குள்‌ 
இழுத்தாள்‌ காவேரி. 


ஆதிலட்சுமி சின்னத்தாயின்‌ 
சின்னக்கோபத்தைச்‌ சமாதானப்படுத்தினாள்‌. 


அதுவரை தன்‌ அக்கா அவளுடைய மாமியார்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 64 


64 


வீட்டில்‌ அனுபவித்த சங்கடங்களையும்‌ 
கொடுமைகளையும்‌ விவரமாக சின்னத்தாயிடம்‌ 
எடுத்துச்‌ சொன்னாள்‌ காவேரி. 


தயங்கினாற்போல அமர்ந்திருந்த 
ஆதிலட்சுமியைக்‌ கிளப்பினாள்‌ காவேரி. 
சின்னத்தாயியைப்‌ பார்த்து 'என்ன அத்தை 
அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கப்‌ 
போறீங்களா? ஜாலிதான்‌. அப்ப இன்னிக்கு 
அருமையான டிபன்‌ காபி எல்லாம்‌ 
கெடைக்கும்‌. புறப்படுங்க சீக்கிரம்‌. பொண்ணு 
அலங்காரமெல்லாம்‌ பண்ணிக்கிட்டு 
காத்துட்டிருக்குமில்லே.' 


சின்னத்தாயி சுருக்குப்பையிலிருந்து 
இன்னொரு வாடி வதங்கிய வெற்றிலை எடுத்து 
குட்டி நீவி வாய்க்குள்‌ திணித்துக்‌ கொண்டாள்‌. 
'கேட்டுக்கோ. ஓயாம சினிமாவும்‌ டி.வியும்‌ 
பார்த்து புத்தி போற போக்கை. பொண்ணை 


சிங்காரிச்சு அனுப்பு. நாங்க பாக்கறோமுன்னு 
நம்மளவங்ககிட்டே வாயைத்‌ தொறந்து கேட்டுட 
முடியுமா? ஏன்‌ உங்கக்கா கல்யாணம்‌ எப்படி 
நடந்துச்சி?அதை எப்படி பொண்ணு பார்த்தாங்க? 
அது தண்ணி புடிக்க தெருக்குழாயாண்டே 
போனப்ப எங்க வூட்டாண்டே நின்னுதானே 
பார்த்தாங்க...' அதே மாதிரித்‌ தான்‌ நாம்பளும்‌ 
பண்ணனும்‌. சந்தையிலே ஆடு, மாடு, கோழி 


வாங்கறாப்பலயா பொண்ணை நிக்கவச்சுப்‌ 
்‌ Hi ॥ 
பாக்கறது. கேவலமில்ல அது... 


சின்னத்தாயி கன்னியம்மாளின்‌ அருகே 
உட்கார்ந்து ஆதரவாக அவள்‌ கையைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டு தைரியம்‌ சொன்னாள்‌. ஆதிலட்சுமி 
மூலையில்‌ வைத்திருந்த டிரங்குப்பெட்டிக்குள்‌ 
இருந்த அந்துருண்டை மணக்கும்‌ சேலையை 
எடுத்து மாற்றிக்‌ கொண்டாள்‌. இருவரும்‌ 
புறப்பட்டார்கள்‌. 

[அ] 


சுசீலா அந்தப்‌ பகுதியில்‌ வசிக்க வந்தபோது 
அந்தக்‌ குடிசைவாசிகள்‌ எல்லோரும்‌ அவளை 
எத்தனை சந்தேகத்தோடு பார்த்தார்கள்‌? 
என்னமாதிரி பேசிக்கொண்டார்கள்‌? பெரிய 
படிப்புப்‌ படித்த அவள்‌ ஏன்‌ கைநிறைய 
சம்பாதிக்கிற வேலைக்குப்‌ போகாமல்‌ இங்கே 


04-04-2020 150359 | | 


வந்தாள்‌? வசதியான குடும்பத்தில்‌ பிறந்த 
அவள்‌ அமுக்கும்‌ வறுமையும்‌ கூடாரம்‌ 
போட்டுத்‌ தங்கியிருக்கும்‌ அந்தக்‌ குடிசைப்‌ 
பகுதிக்கு ஏன்‌ வந்தாள்‌? இவள்‌ ஏதாவது ஒரு 
புதிய மதத்துக்குக்‌ தங்களை மாற்ற வந்தவளா? 
எதாவது ஒரு புதியகட்சியின்‌ ஏஜெண்டா? 
இப்படி... இப்படி... இப்படி... 


எல்லாத்‌ திரைகளும்‌ மெல்ல விலகின. 
வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு உயிரைப்‌ 
பலிவாங்கும்‌ தரைக்கிணறு ஒன்று அந்தப்‌ 
பகுதியில்‌ இருந்தது. பெரும்பாலும்‌ கட்டடத்‌ 
தொழிலாளர்களே வசிக்கிற அந்த இடத்தில்‌ 
அந்தக்‌ கிணற்றைச்‌ சுற்றி ஒரு சுற்றுச்சுவர்‌ 
எழுப்பப்‌ படாமல்‌ இருந்ததே அதற்குக்‌ காரணம்‌. 
சுசீலா சொல்லிப்‌ பார்த்தாள்‌. வீட்டுவாசலில்‌ 


உண்டியல்‌ கட்டிப்‌ போட்டாள்‌. ஒவ்வொரு 
குடிசைக்குள்ளும்‌ போய்‌ சொல்லிப்‌ பார்த்தாள்‌. 
"கல்லும்‌ மண்ணும்தான்‌ நாங்கள்‌ புழங்குகிற 
பொருட்கள்‌. காசு இல்லை” என்று அந்தப்பகுதி 
மக்கள்‌ சொல்லாமல்‌ சொன்னார்கள்‌. 
அவர்கள்‌ வேலைக்குப்போன பெரிய இடத்துக்‌ 
காண்டிராக்டர்களை சுசீலா சந்தித்தாள்‌. 
கொஞ்சம்‌ கல்லும்‌ கொஞ்சம்‌ சிமெண்டும்‌ 
தருவது அவர்களுக்குத்‌ தொல்லையாக 
இல்லை. வேலை முடிந்து திரும்பும்போது ஐந்து 
செங்கல்லும்‌ பத்து செங்கல்லும்‌ அரைப்பை 
சிமெண்டுமாக கொண்டுவந்து சேர்த்ததில்‌ 
சுமக்கிற சிரமமும்‌ தெரியவில்லை. கொஞ்சம்‌ 
கொஞ்சமாகச்‌ சேர்த்த கட்டடப்‌ பொருட்களைச்‌ 
சேமிக்கிற கிடங்கானது சுசீலாவின்‌ வீடு. 
மின்சக்தி வயப்பட்ட இரும்புத்துண்டு 
காந்தமாவது போல கட்டடத்‌ தொழிலாளர்‌ 
பிரச்னைகளைக்‌ குறித்து ஆய்வுசெய்யப்‌ 
போன சுசீலா அவர்களில்‌ ஒருத்தியாகவே 
மாறிப்போனாள்‌. என்னவிசித்திரம்‌? பொதுவாக 
தொழிலாளர்களால்‌ செய்யப்படும்‌ பொருட்கள்‌ 
விற்பனைக்குப்‌ போகும்‌. தொழிலாளர்கள்‌ 
தங்களுக்கு என நியமிக்கப்பட்ட அதே இடத்தில்‌ 
இருந்து உழைப்பார்கள்‌. இந்தத்‌ தொழிலிலோ 
செய்யப்பட்ட பொருட்கள்‌ நிலைப்பட்டு 
நிற்க தொழிலாளர்கள்‌ இடம்பெயர்ந்து 
கொண்டே இருந்தார்கள்‌. சிற்பியும்‌ 
ஓவியனும்‌ எழுத்தாளனும்‌ விஞ்ஞானியும்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 65 


65 


போல எத்தனையோ பேர்‌ தாங்கள்‌ செய்த 
பொருட்களால்‌ தங்கள்‌ பெயர்‌ விளங்க 
நின்றபோது இந்த ஒரே தொழிலில்‌ மட்டும்தான்‌ 
உண்டாக்கியவர்களின்‌ நினைவு இல்லாமலே 


போனது. உயர்ந்து நிற்கிற எந்தக்‌ கட்டடமும்‌ 
கன்‌ இருப்புக்கு முதல்‌ போட்டவன்‌ பெயரைச்‌ 
சொன்னதேயல்லாமல்‌ உண்டாக்கியவனின்‌ 
பெயரைச்‌ சொல்லவே இல்லையே! இந்தப்‌ 
புதுமைகள்‌ சுசீலாவை ஈர்த்தன. அவர்களின்‌ 
பிரச்னைகளை அவர்களோடு பகிர்ந்து 


கொள்வதிலும்‌ அவற்றைத்‌ தீர்ப்பதில்‌ 
பங்கெடுத்துக்‌ கொள்வதிலும்‌ தனக்கு ஒரு 
மனிதக்கடமை இருக்கிறது என்று அவளுக்குப்‌ 
பட்டது. 


'ஒருவேளை நீங்க என்னமோ ஒண்ணு 
சொன்னீங்களே அதை எளுதி முடிச்சி 
மேலிடத்திற்கு அனுப்பிச்சிருந்தா அவுங்க 
எங்க கஸ்டம்‌ தெரிஞ்சு எதுனா குடுத்தாலும்‌ 
குடுத்திருப்பாங்க' என்று ஒரு தடவை பக்கிரி 
சொன்னான்‌. சுசீலாவுக்கும்‌ கோபம்‌ வரும்‌ 
என்று அந்தப்பகுதி மக்கள்‌ அன்றுதான்‌ 


தெரிந்து கொண்டார்கள்‌. 

"எதுனா 
குடுத்திடுப்பாங்களா? என்ன பக்கிரி இது... 
எதோ பாவப்பட்டுப்‌ போடற பிச்சையைச்‌ 
சொல்றாப்பல சொல்றீங்க. இங்க பாருங்க... 


சுசீலா சொன்னாள்‌ 


சுதந்திரம்‌ வாங்கிட்டோம்னு சொல்றோம்‌. 
சுதந்திரமான இந்த நாட்டிலே சோம்பித்திரியாம 
உழைக்கறது நம்ப கடமை. உமைச்சவனுக்கு 
கெடைக்க வேண்டியதை கேட்டு வாங்கறது 
நம்ப உரிமை. அதுக்கு மேலேயும்‌ போய்‌ 
உழைச்சவனுக்கு மேலான ஊதியத்தையும்‌ 
நல்ல உழைப்பாளியை ஊக்கப்படுத்தறதுக்கு 
சலுகைகளையும்‌ பரிசுகளையும்‌ கொடுக்க 
வேண்டியது ஜனநாயக நாட்டிலே ஒரு 
அரசாங்கத்துக்குப்‌ பெருமை. 


நாள்முழுவதும்‌ தேடியும்‌ வேலை 
கிடைக்காமல்‌ திண்ணையில்‌ விழுந்து கிடந்த 
காசிக்கும்‌ அதே குடிசைக்குள்‌ கண்ணீர்‌ 
விட்டுக்‌ கொண்டிருந்த கன்னியம்மாளுக்கும்‌ 
அதைக்‌ கண்டு கவலைப்பட்டுக்‌ கொண்டிருந்த 
காவேரிக்கும்‌ ஏதோ ஒரு விதத்தில்‌ எல்லாம்‌ 
நல்லபடி நடக்கும்‌ என்ற நம்பிக்கையை 


04-04-2020 15035 | | 


ஏற்படுத்திக்‌ கொண்டிருந்தவள்‌ சுசீலா. 
ஒரு ஜீவியத்தை நியாயப்படுத்த இது 
போதாதா? போதும்‌ என்றாலும்‌ அவர்களின்‌ 
நம்பிக்கைகளை நடப்பாக்கிக்‌ காட்டுவது 
சுசீலாவுக்கு மட்டும்‌ அத்தனை எளிதாக 
இயலக்கூடியதா? வாழ்க்கை, பதில்‌ இல்லாத 
பல கேள்விகளில்‌ மையங்கொண்டு சுழன்றது. 


ஏண்டா! பாவி! குடிகுடிக்கற நேரமாடா 
இது? நான்‌ பெத்த புள்ளயாட்டம்‌ யோக்கியசாலி 
இல்லேன்னு பொண்ணு வீட்ல இப்பத்தானேடா 
சொல்லிட்டு வர்ரேன்‌. அய்யோ... எந்தலை 
எயுத்தே... என்று தலையில்‌ பட்பட்டென்று 
அடித்துக்கொண்டாள்‌. 

அதுவரை அமைதியாக இருந்த 
சின்னத்தாயி ஆதிலட்சுமியின்‌ கைகளைப்‌ 
பற்றிக்‌ கொண்டாள்‌. 

"வுடும்மா... அத... நீ போயி வந்த 
வெஷயம்‌ என்னாச்சி. தம்பிக்குப்‌ பொண்ணைப்‌ 
பார்த்தியா? அதச்சொல்லு" என்றாள்‌ 
கன்னியம்மா. சுவரில்‌ சாய்ந்து கொண்டாள்‌ 
ஆதிலட்சுமி. 

"பொண்ணைப்‌ பார்த்தோம்‌ கன்னி. 
மெட்ராஸ்காரப்‌ பொண்ணு. பத்தாங்கிளாஸ்‌ 
வரைக்கும்‌ படிச்சிங்குது. பளிச்சின்னு 
ஷ்டைலா நல்லாதான்‌ கீது. அண்ணங்காரன்‌ 
ஆட்டோ வச்சிங்கிறான்‌. தம்பிக்காரன்‌ 
படிக்கிறாப்பலக்கிது. அவங்கம்மாக்காரிகிட்ட 
சித்தநேரம்‌ பேசிட்டு 
ஜாக்கெட்டைக்கூட 
போட்டுங்கிது அந்தம்மா. அப்பன்‌ டூட்டிமேல 


வந்தோம்‌. 
சலவைபண்ணி 


போயிட்டாரு. அந்தம்மா புடி குடிக்காமத்தான்‌ 
பேசிச்சுது. ஞாயம்தானே? பாக்கலாம்‌. 
அவன்‌ தலை எயுத்து எப்படிக்கிதோ" என்று 
சின்னத்தாயி விவரம்‌ சொன்னாள்‌. 


ஆமா... இந்தச்‌ சீமான இப்ப வந்து 
பாக்கணும்‌ பொண்ணு வூட்டுக்காரங்க' 
காவேரி மெல்ல முனகினாள்‌. 

"அந்தப்‌ புள்ளைய நெலையா ஒரு 
தொழிலு ஒரு எடமுன்னு வேலக்கிப்‌ போவ 
வுட்டாத்தானேனு சொல்லிக்கினுந்தேன்‌". 
சின்னத்தாயி ஆதிலட்சுமியின்‌ முகத்தை 
ஏறிட்டு நோக்கினாள்‌. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 66 


66 


6 


காசியின்‌ திருமணம்‌ சட்டென்று 
கூடிவந்தது. ஆட்டோக்கார மாரிமுத்துவிடம்‌ 
அவன்‌ காண்டிராக்ட்‌ வேலை செய்வதாகச்‌ 
சொல்லப்பட்டதைக்‌ கேள்வி கேட்காமல்‌ 
நம்பினார்கள்‌ ராகினி வீட்டார்‌. ராகினி 
ஆம்‌. அதுதான்‌ காசிக்கு மனைவியாக 
வரப்போகிறவளின்‌ பெயர்‌. 


காசி மனசுக்குள்ளேயும்‌ வெளியிலும்‌ 
திரைகானமும்‌ ஒலியும்‌ ஒளியுமாக ஓயாமல்‌ 
பொங்கித்‌ ததும்பினான்‌. ராகினியின்‌ அம்மா 
சொன்னபடி குடிசையின்‌ ஒரு மூலையில்‌ 
சாணிபோட்டு வழித்த மூங்கில்‌ தட்டிகள்‌ 
இரண்டைக்கட்டி ஒரு சிறிய அறையைத்‌ 
தோற்றுவித்தான்‌. 

திருமணம்‌ முடிந்து 'மொய்‌' வழங்கல்‌ 
தொடங்கியது. கல்யாணத்துக்கு என்று 
வாங்கிய கடனில்‌ ஏதாவது ஒரு பகுதியை 


அடைப்பதற்காவது இந்த மொய்‌ தேறுமோ 
என்ற கணக்கில்‌ ஆதிலட்சுமி மனம்‌ 
குடிகொண்டிருந்தது. 

ராகினி 
உருவாக்கப்பட்ட அந்த அறைக்குள்‌ நுழைந்து 
ஒரு ராணுவவீரன்போல நடந்து வந்து 
அவனருகே உட்கார்ந்தாள்‌. 


அவர்களுக்கென்று 


"இங்க பாருங்க. ஒரு மாசத்துக்கு 
உங்களுக்கு எவ்வளவு வருமானம்‌ கெடைக்கும்‌" 
என்று கேட்டாள்‌ ராகினி. காசியின்‌ மனசுக்குள்‌ 
அதுவரை கேட்டுக்கொண்டிருந்த பாட்டு 
சட்டென்று நின்று போனது. 

7 


ராகினி அந்த வீட்டுக்கு வந்த பின்னர்‌ பல 
மாற்றங்கள்‌ உண்டாயின. மூங்கில்‌ தட்டிகள்‌ 
இரண்டைக்‌ கட்டி அமைக்கப்பட்டிருந்த 
தனியறையை இப்போது கொஞ்சம்‌ 
விசாலமாக்கிவிட்டாள்‌. கதவுத்‌ திரையை மாற்றி 
கொஞ்சம்‌ வலுவான துணியினால்‌ மறைப்பு 
ஏற்படுத்தி விட்டாள்‌. 

"ம்‌... இப்பப்‌ பாருங்க. கதவு வச்சாப்பல' 
என்று காசியிடம்‌ அவள்‌ திருப்தியோடு 
சொன்னாள்‌. புது சிம்னி விளக்கு மாட்னதும்‌ 


04-04-2020 15035 | | 


ரூம்‌ அளகா இருக்குதில்ல' என்று சிலாகித்தாள்‌. 
உடனே 'ஒருசின்னக் கட்டிலு வாங்கிப்போடணும்‌. 
பழக்கமில்லாததினாலே வெறும்‌ பாயில்‌ 
படுத்தா எனக்கு உடம்பு நோவுது என்று ஒரு 
கட்டளைபோல அவள்‌ பேசியதைக்‌ கேட்டதும்‌ 
காசியின்‌ முகம்‌ சட்டென்று சுருங்கிப்‌ போயிற்று. 


அவளை ஏறிட்டுப்‌ பார்க்க முடியாத 
கூச்சத்துடன்‌ கால்‌ நகத்தை சுரண்டிக்‌ 
கொண்டே மெளனமாக உட்கார்ந்திருந்தான்‌. 
அவன்‌ அதுவரை அனுபவித்திராக கவலையும்‌ 
இனம்‌ புரியாத அவமான உணர்ச்சியும்‌ 
நாசித்துவாரத்தைக்‌ குறுகுறுக்க வைக்கிற 
பார்த்தீனியச்‌ செடியாக அவன்‌ மனதினுள்‌ 
படர்ந்தது. 


ஒருவாரம்‌ கழித்து ராகினியின்‌ தாய்‌ 
வேலம்மாள்‌ மகள்‌ குடித்தனம்‌ பண்ணுவதைப்‌ 
பார்க்க அவர்கள்‌ வீட்டிற்கு வந்திருந்தாள்‌. 
கூடவே துணிப்பையில்‌ அதிரசம்‌, 
கைமுறுக்கு, கடலை உருண்டை, கொஞ்சம்‌ 
கமலாப்பழங்களும்‌ வந்தன. 


'அதிரசம்‌ எடுத்துக்கம்மா. உனக்கு 
உசிராச்சேன்னு பண்ணி எடுத்தாந்தேன்‌'. 
ராகினியின்‌ முகத்தில்‌ குழந்தையின்‌ பரவசம்‌ 
பூவின்‌ இதழ்களாக அவிழ்ந்தது. கண்களில்‌ 
ஆர்வம்‌ கனிந்தது. அதிரசத்தைப்‌ பிட்டு வாயில்‌ 


போட்டாள்‌. "ம்‌... பிரமாதம்‌... அப்பாடா... இப்பிடி 
ருசிருசியாய்ச்‌ சாப்பிட்டு எத்தினி நாளாச்சு" 
என்று தன்னை மறந்த ஆனந்தப்‌ பரவசத்தில்‌ 
சொன்னாள்‌. ராகினியின்‌ வார்த்தைகள்‌ 
தூண்டில்‌ முள்ளாக வேலம்மாளின்‌ 
காதுகளைத்‌ துளைத்து நெஞ்சுக்குள்‌ 
குடிபுகுந்தன. திகைப்புற்றவளாக ராகினியின்‌ 


பொய்ச்சிரிப்பை உடைத்துக்‌ கொண்டு உள்ளே 
போகிறவளாக உற்றுப்‌ பார்த்தாள்‌. 

'ஒண்ணுமில்லவுடும்மா... என்று தட்டிக்‌ 
கழிக்க முனைந்த ராகினியை கீழ்க்கண்ணால்‌ 
பார்த்தபடி பெருமூச்சு விட்டாள்‌. அவள்‌ 
மனசுக்குள்‌ சுரீரிட்டு எதுவோ எரிந்தாற்போல 
இருந்தது. "அவசரப்பட்டு இந்தக்‌ கல்யாணத்தை 
நடத்தி வைத்துவிட்டோமோ?" 

"எங்கே அவங்கள்ளாம்‌?” வேலம்மாள்‌ 
நான்கு திசைகளிலும்‌ பார்வையை ஓட்டினாள்‌. 


| | 12th ADVNCE!| Tamil - Chap 1&2.indd 67 


67 


பேச்சற்ற ராகினியின்‌ கண்களில்‌ துயரம்‌ 
குழிதோண்டிக்குடியிருந்ததைக்கண்டுகொண்ட 
வேலம்மாவின்‌ மனத்தை கவலை தன்‌ கூரிய 
நகங்களால்‌ கிழித்தது. செல்லமாக வளர்த்த 
பெண்ணுக்கு நெஞ்சுக்குள்‌ அடிவிழுந்து 
ஊமைக்காயம்‌ பட்டிருப்பதை அந்தத்‌ தாயுள்ளம்‌ 
சுலபமாக அறிந்து கொண்டது. 


செம்பை எடுத்துக்கொண்டு ஓட்டமும்‌ 
நடையுமாகக்‌ காப்பிக்கடைக்குப்‌ புறப்பட்டாள்‌ 


ராகினி. 
8 


"சிந்தாதிரிப்பேட்டையில்‌ இருந்து இந்தக்‌ 
கொளுத்தற வெயில்லே வருவானேன்‌? வந்த 
வேகத்திலே ஓடுவானேன்‌. நாங்கள்ளாம்‌ 
மனுசளாப்‌ படலியா உங்கம்மாவுக்கு? இருந்து 
கலந்துக்கினு போவாத... ம்‌..." கோபமும்‌ 
சலிப்புமாகக்‌ காசி பேச்சும்‌ முணுமுணுப்புமாக 
ஏதோ சொன்னான்‌. 


"என்ன சொன்னீங்க?... இருந்து... 
கலந்துக்கறதா? யாரோட... எங்கம்மா 
வர்றாகன்னு மரியாதையா வூடு தங்கி 
'வாங்க... இருங்கன்னு உங்க வூட்டுச்சனமும்‌ 
நீங்களும்‌ நடந்துக்கிட்டீங்க பாருங்க... 
அதுக்காக நாலுநாள்‌ தங்கிப்‌ போவாதது தப்பாப்‌ 


போயிடிச்சி இல்லியா” 
"அப்ப என்ன சமையல்‌ பண்ண?" 
"தண்ணி சோறுதான்‌" 


"எப்பப்‌ பாரு தண்ணிசோறு. இல்லன்னா 
பழைய சாம்பாரு... சீ... நாக்கே செத்துப்போச்சு" 


"வகைவகையாப்‌ பண்ணிச்‌ சாப்பிட 
யாருக்கு ஆசையில்ல? துட்டு வேணுமே” 


எகத்தாளமாய்ப்‌ புன்னகை செய்தாள்‌ 
ராகினி. "எங்க அண்ணனைப்‌ பாருங்க. பதினாறு 
வயசுலே சம்பாதிக்கப்‌ போனான்‌... இன்னைக்கு 
வரைக்கும்‌ அங்க ஒரே கதைதான்‌. உங்கம்மா 
ஒருத்தரு ஒழைச்சு நாம்பநாலுபேரும்‌ சாப்பிட்டா 
வாயைத்‌ திறந்து இதுவேணும்‌ அதுவேணும்னு 
கேட்க முடியுமா? இந்த வீட்டில ஒரு மொடக்குத்‌ 
தண்ணி குடிக்கறதுகூட கேவலம்தான்‌" 
ராகினியின்‌ வார்த்தைகள்‌ சாட்டைகளாக பளீர்‌ 


பளீரென அவன்‌ இதயத்தில்‌ அறைந்தன. 


04-04-2020 15035 | | 


"நல்லா யோசனை பண்ணிப்‌ பாருங்க. 
கல்யாணமாகி இத்தனை நாளாச்சு... உங்க 
வரும்படியிலே எனக்கு என்ன வாங்கிக்‌ 
கொடுத்திருக்கீங்க... ஒரு மொழம்‌ பூவு 
வாங்கணும்னாக்கூட உங்கம்மா கையைத்‌ 
தானே எதிர்பார்க்கிறீங்க" என்றாள்‌. அவள்‌ 
சொன்ன வார்த்தைகள்‌ மனத்துக்குள்‌ 
ஈட்டிகளாகச்‌ செருக அவன்‌ குமைந்தான்‌. 

'கோவிச்சுக்காதீங்க, நான்‌ சொல்றதைக்‌ 
கேளுங்க... இனிமே நீங்க சம்பாதிக்கணும்‌. 
தினமும்‌ வேலைக்குப்‌ போகணும்‌. அங்கியும்‌ 
இங்கியும்‌ போறதும்‌ சும்மா சுத்தறதும்‌ வேல 
எதுவும்‌ கெடைக்கலன்னு திரும்பி வர்றதுமா 
இப்படியே இன்னும்‌ எத்தினி நாளைக்கு 
இருக்கப்‌ போறீங்க?' நிறுத்திவிட்டு அவனைப்‌ 
பார்த்தாள்‌ ராகினி. 


"நாளைக்குக்‌ காத்தால எங்கண்ணன்‌ 
வருவான்‌. அவன்கூடப்‌ போங்க. எங்கேயோ 
அவன்‌ உங்களுக்கு வேல ஏற்பாடு 
பண்ணியிருக்கிறான்‌ '. காசி, மெளனமாய்‌ 
நின்றான்‌. 

9 

ராகினியின்‌ அண்ணன்‌ துரை எவ்வளவோ 
வற்புறுத்திய பிறகுதான்‌ காசி அதற்கு 
சம்மதித்தான்‌. பொறுமையான வார்த்தைகளால்‌ 
காசியின்‌ பிடிவாதத்தை துரை மெல்ல மெல்ல 
வென்றான்‌. 

"எடுத்த எடுப்பிலே ஆயிரத்து ஐந்நூறு 
துர்றதா சொல்லியிருக்காங்க. இது வாட்ச்மேன்‌ 
வேலைக்கு மட்டும்‌ தர்ற சம்பளம்‌. பில்டிங்‌ 
வேலை ஆரம்பமானதும்‌ எதுனா வேற கட்டட 
வேலையும்‌ பார்க்கலாம்‌. அதுல எப்படியும்‌ 
நானுறு ஐநூறு நிக்கும்‌. 

்‌ம்‌...' என்று தயங்கித்‌ தயங்கி இழுத்தான்‌ 
தாசி. 


"பேசாம அண்ணன்‌ செய்ற வேலய 
ஒத்துக்குங்க. எதோ என்‌ தலைவிதி இப்படி 
ஆச்சின்னு விதியை நொந்துக்கிட்டு நானும்‌ 
அங்கயே எதுனா கெடைக்கிற வேலய 
செய்யறேன்‌" என்றாள்‌ ராகினி. 


பூ 4. LJ LJ பூ 
என்னது? என்ன சொன்னே? ஏம்மா 
அதுக்காகவா உன்னைக்‌ கண்ணுக்குள்ள 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 68 


68 


வச்சு வளர்த்தோம்‌?" துரையின்‌ குரல்‌ 
அதட்டியது. 

வாழ்க்கையைப்‌ பற்றி அவள்‌ என்னென்ன 
கனவுகள்‌ கண்டாள்‌. இளமையும்‌ துடிப்பும்‌ 
மின்ன கைநிறையச்‌ சம்பாதிக்கிற, அவளையே 
சுற்றிச்‌ சுற்றி வருகிற, அவளுடைய 
விருப்பங்களை துருவித்‌ துருவிக்‌ கேட்டு 
உடனுக்குடன்‌ நிறைவேற்றி வைக்கிற ஒருவனை 
அவள்‌ மானசீகமாக மனத்துக்குள்‌ குடி 
வைத்திருந்தாள்‌. ஆனால்‌... இப்போது... அவள்‌ 
கண்கள்‌ பனித்தன. கண்கலங்கிய ராகினியைப்‌ 
பார்த்த துரைக்கு மனசு வலித்தது. 

துரையுடன்‌ போன காசி சுற்றிலும்‌ 
உயரமான சுவர்‌ எழுந்து நின்ற அந்த 
விசாலமான நிலத்தைப்‌ பார்த்ததும்திடுக்கிட்டுப்‌ 


போனான்‌. 'இவ்வளவு பெரிய நிலம்‌ முழுக்கவா 
வீடுகட்டப்‌ போறாங்க' என்று ஆச்சர்யத்துடன்‌ 
கேட்டான்‌. திமரென்று நினைத்துக்‌ கொண்டவன்‌ 
போல, 'இங்க எத்தினி பேரு வேலை செய்ய 
வருவாங்க' என்றான்‌. 

"ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேரு வருவாங்க” 
என்று சொல்லிக்‌ கொண்டே துரை வெளியே 
பார்த்தான்‌. தூரத்தில்‌ வந்த காரை அடையாளம்‌ 
கண்டு பெரிய இரும்புக்‌ கேட்டைத்‌ திறந்தான்‌. 
திறந்த சில கணங்களில்‌ பெரிய படகுக்கார்‌ 
புழுதியைக்‌ கிளப்பிக்‌ கொண்டு அந்தக்‌ 
கட்டடத்துக்குள்‌ நுழைந்தது. 

துரை, காசியை காரில்‌ வந்தவனுக்கு 
அறிமுகப்படுத்தினான்‌. வந்தவனுக்கு வயது 
நாற்பது இருக்கும்‌. வாட்டசாட்டமாக இருந்தான்‌. 
கறுப்புக்‌ கண்ணாடியின்‌ அதீதக்‌ கருமையால்‌ 
அவன்‌ யாரைப்‌ பார்த்துப்‌ பேசுகிறான்‌ என்பதைத்‌ 
தெரிந்து கொள்ளமுடியவில்லை. 


'ஷெட்டெல்லாம்‌ ஒரே வாரத்துல 
ரெடியாயிடும்‌. நாளைக்கு நல்லநாள்‌. 
கிணறுவெட்டத்‌ தொடங்கிடுவாங்க. நீதான்‌ 
புதுவாட்ச்மேனா...? தண்ணி, கிண்ணி 
போடுவியா?" என்று காசியைப்‌ பார்த்துக்‌ 
கேட்டான்‌ ஓணர்‌ ஆர்‌.ஆர்‌.எம்‌. 

துரை அவசரமாகக்‌ குறுக்கிட்டான்‌. 
"இல்லீங்க அவர்கிட்ட எந்தக்‌ கெட்ட பழக்கமும்‌ 
இல்லீங்க" என்றான்‌. 


04-04-2020 15035 | | 


ஆர்‌.ஆர்‌.எம்மின்‌ முகம்‌ சிவந்தது. 
கரகரத்த குரலில்‌" வாட்ச்மேனைத்‌ தானேய்யா 
நான்‌ கேட்டேன்‌?" என்றான்‌. துரை வாயை 
மூடிக்கொண்டு காசியைப்‌ பார்த்தான்‌. 
காசி மெல்லிய குரலில்‌ "என்கிட்ட அந்தப்‌ 
பழக்கமெல்லாம்‌ இல்லீங்க..." என்றான்‌. 

"அப்படி எதுனா இருந்தா இப்பவே நீ 
போயிடலாம்‌. ஆமா உனக்குக்‌ கல்யாணம்‌ 
ஆயிடிச்சா? என்றான்‌. 'ஆயிடிச்சு சார்‌' என்றான்‌ 
காசி துரையைப்‌ பார்த்தபடியே. 

'குழந்தைங்க இருக்குதா?' 

'இல்லீங்க' என்றான்‌ காசி. 

'ரொம்ப நல்லது. பிளாட்ஸ்‌ கட்டி 
முடியறவரை அதெல்லாம்‌ இல்லாம 
இருக்கறதே நல்லது. இப்பத்திக்கு ஒண்ணும்‌ 
வேணாம்‌' என்றவர்‌, 'இஷ்டமாயிருந்தா 
ஓம்‌ பொண்டாட்டியைக்கூட நீ இங்கேயே 
அழைச்சுக்கிட்டு வந்துடலாம்‌. ஆனா ஒரு 
நிமிஷம்கூட இந்தக்‌ காம்பவுண்டுக்கு வெளியே 
போய்‌ நீ நிக்கக்கூடாது என்ன?' என்றார்‌ 
அதட்டும்‌ குரலில்‌. சரிங்க என்றுகாசி தலையை 
அசைக்கான்‌. 


ஆகிலட்சுமி நிம்மதியாகப்‌ பெருமூச்சு 
விட்டாள்‌. அந்தப்‌ பெரிய காம்பவுண்டின்‌ 
இடப்புற மூலையில்‌ காசியின்‌ 'ஷெட்‌'. அது 
ஒரு தனி அறை, ஹால்‌, சமையலறை என்று 
பிரிக்கப்பட்டிருந்தது. ராகினியின்‌ முகத்திலும்‌ 
வார்த்தைகளிலும்‌ சந்தோசமும்‌ பரவசமும்‌ 
சரஞ்சரமாகத்‌ தொடுத்த பிச்சிப்‌ பூவாக 
மணந்தது. 


ஓணர்‌ ஒருநாள்‌ காம்பவுண்டுக்குள்‌ 
நுழைந்தபோது புத்தகமும்‌ கையுமாக ராகினி 
எதையோ ஆழ்ந்து படித்துக்‌ கொண்டிருந்தாள்‌. 
அதைப்‌ பார்த்தபோது அவர்‌ வியப்போடு நீ 


படிச்சிருக்கியா?' என்று கேட்டார்‌. 'ஆமா 
சார்‌. டென்த்‌ வரைக்கும்‌ படிச்சிருக்கேன்‌... 
நிஜமாகவா?' சற்றே அளவுக்கு மீறிய வியப்பு 
ஆர்‌.ஆர்‌.எம்மின்‌ குரலில்‌ கேட்டது. அது 
உள்ளேயிருந்த ஆதிலட்சுமியின்‌ காதிலும்‌ 
விழுந்தது. 

"இந்தக்‌ கட்டடக்‌ கன்ஸ்ட்ரக்ஷன்‌ 


விவரங்களை எழுத இந்தக்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 69 


69 


காம்பவுண்டுக்குள்ளே ஒரு கணக்குப்பிள்ளை 
தேவைப்படுது, டென்த்‌ படிப்பு இதுக்கெல்லாம்‌ 
போதும்‌. நம்பிக்கையான ஆளா இருக்கணும்‌. 
நல்ல ஆளா கெடைக்கணுமேன்னு 
நெனச்சிக்கிட்டே இருந்தேன்‌. பார்த்தா நீ 
இங்கியே இருக்கறே. என்ன சொல்றே? மாசம்‌ 
ரெண்டாயிரம்‌ ரூபாய்‌ தந்துடறேன்‌. உன்னால 
முடியும்னு நெனக்கறேன்‌. உனக்கு இஷ்டம்‌ 
தானே" என்று அவன்‌ கேட்டான்‌. 
"இஷ்டம்தான்‌ சார்‌" என்றாள்‌ ராகினி. 
"சார்‌! இது நீங்க எங்களுக்குச்‌ செய்யற பெரிய 
உதவி. இதை நான்‌ உசுரு உள்ளவரைக்கும்‌ 
மறக்கமாட்டேன்‌. ரொம்ப தாங்க்ஸ்‌ சார்‌' 
'சார்‌... இப்படி வாங்க' என்று ஆர்‌.ஆர்‌. 
எம்மை ஒதுக்குப்புறமாக அழைத்துக்கொண்டு 
போன மேனேஜர்‌ விச்சு "என்ன சார்‌... எதுக்கு 
இவங்களுக்கு எடுத்ததும்‌ இவ்வளவு சம்பளம்‌ 
தர ஒத்துக்கறீங்க. யோசனை பண்ணுங்க" 
என்றான்‌. "ம்‌... எல்லாம்‌ யோசித்துத்தான்‌ 
செய்யறேன்‌ விச்சு. பிசினஸ்மேன்‌ நான்‌. 
ஆதாயம்‌ இல்லாம எதுலயும்‌ காலை 
விடமாட்டேன்‌. திருட்டுப்புரட்டு இல்லாததுங்க. 
இந்த செட்‌ ஆளுங்க நம்ப கட்டட வேலைக்கு 
என்னென்னிக்கும்‌ உதவியா இருக்கறாப்பல 
வளைச்சுப்‌ போட்டம்னா நமக்குத்தான்‌ லாபம்‌. 
ஆயிரம்‌ வைக்கவேண்டிய இடத்துல நூறு 
வச்சாலேயே இதுங்க பூரிச்சுப்‌ போயிடும்‌. 
பாரேன்‌ நாளா வட்டத்திலே இவங்களால 
ரொம்ப செளரியமிருக்கப்‌ போகுது. வெவரம்‌ 
இல்லாத கூட்டம்‌. பத்துரூபா தந்தாலே மகிழ்ந்து 
போயிடுங்க. பார்த்துக்கிட்டேயிரு..." 


அவன்‌ போன 


அங்கிருந்து 
பின்பும்‌ வெகுநேரமாக வெளியிலேயே 
உட்கார்ந்திருந்தாள்‌ ராகினி. ஆதிலட்சுமி அவள்‌ 


அருகில்‌ வந்து நான்‌ புறப்படறேம்மா?, எனக்கு 


நீ ஒரு ஒத்தாசை பண்ணனும்‌ தாயி என்றாள்‌. 


'என்ன விஷயம்‌?' ராகினியின்‌ பார்வை 
ஆதிலட்சுமியைத்‌ தொட்டது. "நீதான்‌ 
பாத்தியே கன்னீம்மா வூட்டுக்காரனை, 


எப்பிடி எலும்பும்‌ தோலுமா பூட்டான்‌, வுடாம 
காய்ச்சல்‌ அடிச்சிக்கினே இருக்குதாம்‌. 
குர்மாஸ்பத்திரியிலே சேத்துங்கறாங்க. 
கன்னீம்மாவுக்கு தலைப்பிரசவமா 


04-04-2020 15035 | | 


வேறக்கிது. நாம்பளே வச்சிருந்து நல்லபடி 
பார்த்துடலாம்னா எல்லாம்‌ செலவுதான்‌. 
அதனாலகான்‌ சொல்றேன்‌ மொதலாளி 
கையில சொல்லி காவேரிக்கும்‌ இங்கியே ஒரு 
வேலை ஏற்பாடு செஞ்சுப்புடு ராகினி" என்றாள்‌ 
ஆகிலட்சுமி கெஞ்சும்‌ குரலில்‌. 
10 

முந்திய தினத்தில்‌ ஆர்‌.ஆர்‌.எம்‌ 
அந்தக்‌ கணக்குப்‌ புத்தகத்தில்‌ அவள்‌ 
எழுதியிருந்தவற்றைப்‌ பார்த்துவிட்டு 
சொன்ன வார்த்தைகள்‌ இப்போதும்‌ காதோடு 
கேட்டுக்‌ கொண்டிருந்தன. "ரொம்ப நல்லா 
எழுதியிருக்கியே குட்‌. நீட்டா இருக்கு. நான்‌ 
நெனச்சதவிட கெட்டிக்காரியா இருக்கியே. 
நல்லபடி வேலை பாரு... வேற எதாவது கஷ்டம்‌ 


இருந்தா சொல்லு. கூச்சப்பட வேண்டியதே 
இல்லை”. 

விடியற்காலையில்‌ லாரியில்‌ வந்திறங்கிய 
கம்பிக்‌ கட்டுகளை முதல்‌ ஷெட்டில்‌ அடுக்கி 
வைத்து விட்டு, ஸ்டூலில்‌ உட்கார்ந்து எதையோ 
யோசித்துக்‌ கொண்டிருந்த ராகினியை 
எரிச்சலோடு பார்த்துத்‌ தொண்டையைச்‌ 
செருமினான்‌ காசி. 


ராகினி சாதாரணமாக அவனைப்‌ 
பார்த்தாள்‌. 'என்ன வேணும்‌... சொல்லுங்க'. 

்‌ம்‌... ம வேணும்‌ 

"முதல்ல கம்பி வாங்கியாந்த ரசீதைக்‌ 
கொடுங்க... கணக்கிலே எழுகிடலாம்‌..." 


நறநறவெனப்‌ பற்களைக்‌ கடித்தபடி 
மடியில்‌ இருந்த ரசீதை எடுத்து ராகினியின்‌ 


முன்னால்‌ இருந்த மேசையில்‌ போட்டான்‌ 
காசி. "சீ...சீ... எதுக்கு இப்படி இந்த ரசீதைக்‌ 
கசக்கி வச்சிருக்கீங்க. இப்படிப்‌ போய்ப்‌ 
பண்ணுவாங்களா யாராவது?" காசிக்கு எரிச்சல்‌ 
தாங்க முடியவில்லை. 

"மயும்‌ வேண்டாம்‌ ஒரு மண்ணும்‌ 
வேண்டாம்‌. நான்‌ போறேன்‌. வெறுப்போடு 
சொல்லி கிடுகிடு வென்று வளர்ந்து 
கொண்டிருக்கிற சுவரைப்‌ பார்த்தபடி நடந்தான்‌. 


"இந்தாப்பா வாட்ச்மேன்‌. ஒருவாய்த்‌ 
தண்ணி குடுக்கறியா?" என்று தளர்ந்த குரலில்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 70 


சய 


பொன்னம்மா அவனைக்‌ கேட்டாள்‌. டின்னில்‌ 
கண்ணீரை மொண்டு பொன்னம்மாவுக்குக்‌ 
கொடுத்தான்‌. பின்னர்‌ தானும்‌ குடித்தான்‌. 
கண்ணீர்‌ கல்கண்டாக இனித்து உடலுக்குத்‌ 
தெம்பூட்டியது. 


திமரென்று மரகதம்‌ வீலென்று கத்தினாள்‌. 
மரகதம்‌ செங்கற்களைத் தூக்கிக்‌ கொண்டு நின்ற 
இடத்துக்கு பங்கஜமும்‌ உண்ணாமலையும்‌ 
பதற்றத்தோடு ஓடி வந்தார்கள்‌. 

கொத்தனார்‌ குப்பு கெட்ட வார்த்தைகளால்‌ 
திட்டியபடி அங்கு வந்து சேர்ந்தார்‌. 

"என்ன ஆயிடுச்சி, இப்படி எல்லாரும்‌ 
கூட்டமா கூடிக்கினீங்க..." 


கருந்தேளு போட்ருச்சிங்க. பாவம்‌ புள்ள. 
போனமாசந்தான்‌ சடங்காச்சி" கவலையோடு 
சொன்னாள்‌ சரோஜா. 


இவை எல்லாவற்றையும்‌ உட்கார்ந்து 
பார்த்துக்‌ கொண்டிருந்த ராகினி, தொலைவில்‌ 
கேட்டஹார்ன்‌ சத்தத்தில்‌ திடுக்கிட்டாள்‌. "ஓணர்‌ 
வர்றாரு..." காசி விடுவிடுவென்று ஓடிப்போய்க்‌ 
கேட்டைத்‌ திறந்தான்‌. ஓணர்‌ ஆத்திரத்தோடு 
இறங்கினான்‌. கொத்துவேலைக்காரர்கள்‌ 
எல்லோரும்‌ மாயமாக மறைந்தார்கள்‌. 


அப்படி ஷணத்தில்‌ கரையாவிட்டால்‌ 
வேலை கெட்டுவிட்டதென்று ஆர்‌.ஆர்‌.எம்‌ 
எப்படிப்‌ பயங்கரமாகக்‌ கோபிப்பான்‌ என்று 
அவர்களுக்குத்‌ தெரியும்‌. தேள்கடிக்கு 
அனுதாபம்‌ கொள்கிற மனிதத்தன்மையை ஆர்‌. 
ஆர்‌.எம்‌ புரிந்துகொள்ளமாட்டான்‌ என்பதை 


அவர்கள்‌ தங்கள்‌ அனுபவத்தில்‌ நன்றாகவே 
தெரிந்து கொண்டிருந்தார்கள்‌. 
11 


சாரத்தடிகளையும்‌ பலகைகளையும்‌ 
நீளமான கம்பிகளையும்‌ லாரியிலிருந்து 
கூலியாட்கள்‌ இறக்குவதைப்‌ பார்த்துக்கொண்டு 
நின்றாள்‌ ராகினி. அவற்றை இரண்டாவது 
ஷெட்டில்‌ காசி, ராமு, கிட்டா எல்லோருமாக 
இறக்கி அடுக்கிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 

லாரி கிளீனர்‌ சண்முகம்‌ ரசீதை 
ராகினியிடம்கொடுத்துவிட்டுஅங்குமிங்குமாகப்‌ 
பார்த்தவாறு கிசுகிசுத்தான்‌. 


04-04-2020 15035 | | 


"நம்ப காண்டிராக்டரும்‌ கடைக்காரனும்‌ 
சேர்ந்து கோல்மால்‌ பண்ணி, மட்டமான 
கம்பியை இங்கே தள்றாங்க. இந்த கம்பி 
வெலைகூடக்‌ கம்மிதான்‌. இங்கயும்‌ 
உள்ளாளுங்க இருக்கறாங்க..." 


அப்போது ஓணர்‌ ஆர்‌.ஆர்‌.எம்‌. காரிலிருந்து 
புன்னகையோடு இறங்கினான்‌. ராகினி 
வணக்கம்‌ சொன்னாள்‌. வணக்கம்‌ என்று 
முணுமுணுத்தபடி கை சற்றே ஆசிர்வதிப்பது 
மாதிரி உயர்த்தி "சிமெண்ட்‌ லாரிக்காரன்‌ 
வந்தானா?" என்றபோது கம்பி லாரி டிரைவர்‌ 
கருப்பையா வந்தார்‌. 

"வரல... கம்பியும்‌ சாரமும்‌ மட்டும்தான்‌ 
வந்திருக்குது" என்றவள்‌ லாரி டிரைவரைக்‌ 
"கொஞ்சம்‌ நில்லுங்க..." என்றாள்‌. 

"என்னம்மா... ராகினி... என்ன விஷயம்‌?" 
என்றான்‌ ஆர்‌.ஆர்‌.எம்‌. 
இந்தக்‌ 
கம்பிங்கள்ளாம்‌ சரியா இருக்கான்னு நீங்க 


"ஒண்ணுமில்லசார்‌... 


கொஞ்சம்‌ பாருங்க..." 

அவள்‌ பேச்சை முடிப்பதற்குள்‌ சிமெண்ட்‌ 
லாரிபயங்கர சத்தத்துடன்‌ அங்கே வந்து நின்றது. 
"ரசீதை வாங்கிக்கம்மா' என்றவன்‌ காசியின்‌ 
பக்கம்‌ திரும்பி "காசி, சிமெண்ட்‌ மூட்டைங்களை 
எண்ணிக்க..." என்று கட்டளையிட்டுவிட்டு, 
"கருப்பையா நீ கொஞ்சம்‌ நில்லு" என்று கனத்த 


குரலில்‌ சொன்னான்‌ ஆர்‌.ஆர்‌.எம்‌. 


லாரியிலிருந்து இறக்கிய மூட்டையொன்று 
தோளில்‌ சுமக்கமுடியாமல்‌ சட்டென்று 
சரிந்தான்‌ கிட்டா. விழுந்த மூட்டையின்‌ 
வாய்பிளந்து சிமெண்ட்‌ சிந்தியது. நிலத்தியல்‌ 


சிந்திய சாம்பலும்‌ மண்ணும்‌ கலந்த பொடியை 
அள்ளி, "இதைப்‌ பாருங்க சார்‌" என்றபடி 
ஆர்‌.ஆர்‌.எம்மிடம்‌ அந்தக்‌ கலவையைக்‌ 
கொடுத்தாள்‌ ராகினி. 


அவன்‌ முகம்‌ சிவந்தது. கோபத்தால்‌ 
உடம்பு ஆடிற்று. பற்களை நறநறவெனக்‌ 
கடித்தான்‌. "திருட்டுப்‌ பொறுக்கிங்க. 
யாரைடா ஏமாத்தறீங்க?" என்று கத்தினான்‌. 
"எங்கிட்டியாடா உங்க சாமர்த்தியத்தைக்‌ 
காட்டறீங்க... இந்த ஆர்‌.ஆர்‌.எம்‌ யாருன்னு 
காட்டறேன்‌. ஒவ்வொருத்தனையும்‌ 


| | 12th ADVNCE!| Tamil - Chap 1&2.indd 71 


71 


கம்பி எண்ண வக்கிறனா இல்லியான்னு 
பாருங்க'என்றாவாறே, "காசீ" என்று 
சத்தம்போட்டு அழைத்தான்‌. 

"ஒருதளம்‌ கட்டி முடிச்சாச்சி. இங்கே 
நடக்கிற மோசடியை நீ கண்டுபிடிக்காம 
இருந்திருக்கறே..." என்று உரத்துக்‌ கத்திவிட்டு 
பளீரென்று காசியின்‌ கன்னத்தில்‌ அறைந்தான்‌. 


ராகினி திகைத்துப்‌ போய்‌ நின்றாள்‌. 
வார்த்தைகள்‌ வரவில்லை. ஆர்‌.ஆர்‌.எம்மை 
வெறுப்புடன்‌ பார்த்தாள்‌. யாரோ செய்த 
தவறுக்குத்‌ தன்‌ அப்பாவிக்‌ கணவன்‌ பழியும்‌ 
குண்டனையும்‌ சுமக்கும்படி ஆனது அவளுக்குத்‌ 
தாங்கமுடியாத வேதனையை ஏற்படுத்தியது. 
12 


தன்மகன்‌ காசியின்மீது கட்டடத்தின்‌ ஓணர்‌ 
கைநீட்டிய சம்பவத்தைப்‌ பற்றிக்‌ கன்னியம்மாள்‌ 
சொன்னதைக்‌ கேட்டு, வெந்து நீரான 
ஆதிலட்சுமியின்‌ தாயுள்ளம்‌ அனல்மூச்சைக்‌ 
கக்கியது. அவள்‌ கண்களில்‌ இதயத்தின்‌ பாரம்‌ 
கசிந்தது. தன்‌ மகனுக்கு நேர்ந்த அவமானத்தைத்‌ 
தாளாத அவள்‌ நெஞ்சம்‌ வேதனையால்‌ 
கனத்தது. சின்னப்பிள்ளையாக இருக்கும்போது, 


காசிசெய்த குறும்புகளுக்காகக்கூட அவள்‌ 
அவனைக்‌ கைநீட்டி அடித்ததில்லை. 
ஆகிலட்சுமி வீட்டு வாசலில்‌ சிறுசும்‌ 
பெரிசுமாகப்‌ பத்துப்பதினைந்து கட்டடத்‌ 
தொழிலாளர்கள்‌ நின்று கொண்டிருந்தார்கள்‌. 
"கொல்லு வேலைக்காரங்கள்னாவே 


என்னுமோ அடிமைங்க மாதிரி ஆயிடிச்சி" 
என்று அலுத்துக்‌ கொண்ட சங்கரன்‌, 
"என்‌ தம்பிகூடத்தான்‌ மில்லுலே வேல 
செய்யறான்‌. இப்பிடித்‌ துடியா எவனாவது 
கை நீட்டிருவானுங்களா? என்னுமோ 
சங்கம்ங்கிறான்‌. எந்தம்பிகூட அதுல மெம்பரு. 
இத்தினிக்கும்‌ அவன்‌ அங்க வேலச்கிச்‌ சேர்ந்து 
ஆறுமாசந்தான்‌ ஆவுது. வேலைக்குத்‌ தக்க 
கூலி, அனுபவத்துக்குத்‌ தக்க புரமோஷன்‌ 


இல்லேன்னாலும்‌ மானம்‌ மருவாதி 
கெடாதுங்கறான்‌. நம்பளுக்கும்‌ அப்பிடி சங்கம்‌ 
இருந்திச்சின்னா இப்பேர்ப்பட்ட அநியாயம்‌ 
அக்கிருமம்‌ நடக்கறப்ப தட்டிக்‌ கேக்கலாம்‌" 
என்றான்‌. 


04-04-2020 150359 | | 


தன்மனதில்‌ உருவங்கொள்ளாதிருந்தஏதோ 
ஒரு விஷயத்தை சங்கரன்‌ விளக்கமாக எடுத்துச்‌ 
சொல்லிவிட்டதில்‌ தெளிவுகொண்டாள்‌ 
அகிலாண்டம்‌. 


"படிச்சவங்களுக்குத்தான்‌ வெவரமா 
சங்கம்லாம்‌ வைக்கத்தெரியும்‌. எதுனாச்சும்‌ 
உருப்படியாப்‌ பண்ணமுடியும்‌. படிச்சவுங்க 
என்னாத்துக்கு கொல்லு வேலைக்கு 
வரப்போறாங்க" என்று சங்கரன்‌ ஏங்கியபடி 
பெருமூச்சு விட்டான்‌. 


"அய்ய... என்னா இது, எல்லாரும்‌ இங்க 

ட்‌ . உ. யூ ட. ட. . LJ 

வந்திட்டாங்க என்று குழம்பிப்போனவளாகக்‌ 
கன்னியம்மா சங்கரனைப்‌ பார்த்தாள்‌. 


"நாந்தாம்மா சொன்னேன்‌. எல்லோருக்கும்‌ 
இது பக்கம்‌ அதுக்கோசரந்தான்‌" என்றான்‌ 
சங்கரன்‌. 


"தப்புப்பண்ணா தண்டனை தரட்டும்‌. 
வேண்டாங்கலை. ஆனா, எடுத்த எடுப்பில 
தொழிலாளி மேல கைய நீட்டறது அவங்கள 
வாய்க்கு வந்தமாதிரி திட்டறதுங்கறதெல்லாம்‌ 
மோசமான சமாச்சாரம்‌. இதை இப்படியே 


விட்டுரக்கூடாது. இப்படியேவிட்டுரவே கூடாது" 
கணீரென்ற குரலில்‌ சங்கரன்‌ பேசினான்‌. 


"அவுங்ககிட்டே பணபலம்‌ கீது. 
எதுனாச்சும்‌ பண்ணுவாங்க. எப்பிடியும்‌ 
பொழைச்சுக்குவாங்க. நம்பளைப்‌ போல 
ஏழைங்க என்னா பண்ண முடியும்‌? 
என்னாத்தையும்‌ பொறுத்துக்கினுதான்‌ 
போவணும்‌" என்றான்‌ மணி. 


"இன்னாடா பெரீய்ய பணக்காரனுங்க' 
மீனாட்சிக்‌ கிழவி கோபத்துடன்‌ கொதித்தாள்‌. 
பணக்காரனுங்களா இருந்தா எதை வேணா 
பண்ணிப்புடுவானுங்களா? ரோட்டோரமா 
கடந்துச்சே பொணம்‌ இவுங்ககிட்ட கீற 
பணத்துனாலே அத எழுப்பிட முடியுமா? 
மனுசாளு இல்லாம என்னாடா செய்யும்‌ 
பணம்‌?" 


சுண்ணாம்புக்‌ கலவை ஏறி ஏறி தோலுரிந்து 
கறையாய்த்‌ தெரியும்‌ பாதங்களையே பார்த்துக்‌ 


கொண்டிருந்த பாப்பாத்திக்கு, மீனாட்சிக்‌ கிழவி 
சொன்னது சரியென்று பட்டது. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 72 


72 


"எங்க அந்த காசிப்பையன்‌' என்று 
விசாரித்தாள்‌ சின்னம்மா. 

"வருவான்‌... எல்லாரும்‌ வந்துடுவாங்க" 
என்று உறுதியும்‌ தைரியமுமாக அகிலாண்டம்‌ 


அஞ்சாறு பேரு 
வர்ராப்பலக்கீது' என்று சொன்ன 


ழ்‌ [்‌ பூ 
சொன்னாள்‌. அதா... 


கன்னியம்மாளின்‌ குரலில்‌ சோகம்‌ கரைந்து 
பெருமிதம்‌ லேசாக எட்டிப்‌ பார்த்தது. 
புதிய விடியல்‌ உக்கிரங்கொண்டு வளர்ந்து 
கொண்டிருந்தது. 


கார்‌ உள்ளே வந்தது. காரிலிருந்து 
இறங்கிய ஆர்‌.ஆர்‌.எம்‌ எதிரே நின்ற காசியைப்‌ 
புன்னகையோடு பார்த்தான்‌. கருப்புக்‌ 
கண்ணாடியைக்‌ கடந்து வந்து அளந்தது 
ஆர்‌.ஆர்‌.எம்மின்‌ பார்வை. அவனைப்‌ 
போன்றவர்களுக்குத்தான்‌ இந்தத்‌ தந்திரங்கள்‌ 
கைவந்த கலையாயிற்றே. அப்பாவிகளைப்போல 
உள்ளத்தை, உணர்ச்சிகளை வெளியில்‌ 
காட்டாமல்‌ இருப்பதும்‌ முடிந்தால்‌ 
உள்ளேயிருக்கிற எண்ணத்துக்கு முற்றிலும்‌ 
மாறான தோற்றத்தைக்‌ காட்டுவதும்தானே 
அவனைப்‌ போன்றவர்கள்‌ பழக்கம்‌. 


"தாசி... இந்தப்‌ பையைப்‌ பிடி..." பெரிய 
பை ஒன்றை அவன்‌ கைகளுக்குள்‌ திணித்தான்‌. 
ராகினி திகைப்புடன்‌ பார்த்தாள்‌. "என்னா 
காசி... உனக்கும்‌ உன்‌ சம்சாரத்துக்கும்‌ புது 
டிரெஸ்‌ வாங்கிட்டு வந்தேன்‌. கொஞ்சம்‌ பழம்‌, 
பலகாரம்லாம்‌ இருக்குது. வேறொன்றும்‌ 
இல்லை. சும்மா கொண்டுபோய்‌ உள்ளாற 
வையி... ஆர்‌.ஆர்‌.எம்‌ உரிமையோடு 
கண்டிக்கும்‌ வகையில்‌ ஒரு செல்ல அதட்டல்‌ 
போட்டான்‌. காசி வீட்டுக்குள்‌ போனான்‌. 


"என்னமோ ஆத்திரத்தில அப்பிடிப்‌ 
பண்ணிட்டேன்‌. யாரு மன்னிக்காட்டியும்‌ நீ 
என்னை மன்னிச்சுடணும்‌... காசிக்கு ஒரு 
அண்ணன்‌ இருந்தா அவனைக்‌ கண்டிக்க 
மாட்டானா? அந்தமாதிரி நெனச்சுக்க...' 

ஆர்‌.ஆர்‌.எம்மின்‌ வார்த்தைகளைக்‌ கேட்டு 
ராகினி திகைத்துப்‌ போனாள்‌. "அய்யய்யோ... 
பெரிய வார்த்தைங்கள்ளாம்‌ சொல்லாதீங்க சார்‌' 


என்னா செய்யறது ராகி, எம்மனசு கேக்க 
மாட்டேங்குதே' ராகினி ஒரு நொடி தாமதித்து 


04-04-2020 15035 | | 


"இன்னிக்கு... யாரும்‌" என்று சொல்லி 
நிறுத்தினாள்‌. 


"வேலைக்கு யாரும்‌ வரலேன்னு தானே 
சொல்லவந்தே" ராகினி பதில்‌ பேசாமல்‌ 
மெளனமாக நின்றாள்‌. "என்னம்மா... 
டல்லாயிருக்கிறே. ரெண்டு பேரும்‌ சண்டை 
போட்டீங்களா?" அவளுடைய கண்கள்‌ 
கலங்கின. பார்த்துக்க. இதான்‌ நான்‌ அப்பவே 
சொன்னது. இப்பிடித்தான்‌ ஆகும்‌. உனக்குப்‌ 
படிப்பு இருக்குது. எல்லா வெவரமும்‌ புரியுது. 
அவனுக்கு என்னா புரியும்‌... சொல்லு... 
எதுக்கு சண்டை போட்மங்க? இங்கே வேலையே 
நாம பாக்கவேணாம்‌ கெளம்புன்னிருப்பான்‌. 
கெடச்ச வேலையைத்‌ தொலைச்சிட்டு என்னா 
பண்றதுன்னு நீ பதிலுக்குக்‌ கத்தியிருப்பே. நான்‌ 
சொல்றது கரெக்ட்‌ தானே?" 


அதுவரையில்‌ அப்படி நினைக்காத 
ராகினிக்கும்‌ காசிக்கும்‌ சட்டென்று 
வேலையில்லாமல்‌ வறுமையோடு போராடும்‌ 
வாழ்வின்‌ அலைச்சல்‌ நினைவுக்கு வர மனசு 
அலைக்கழிப்புக்காளானது. மனம்‌ முழுக்க 
நிறைந்திருந்த கசப்பும்‌ கோபமும்‌ இந்தத்‌ 
திகிலில்‌ கரையத்‌ தொடங்கியது. புத்தம்புதிய 
பத்துரூபாய்த்‌ தாள்கள்‌ ஐந்தை எடுத்து 
நீட்டினான்‌ ஆர்‌.ஆர்‌.எம்‌. 


"வச்சுக்க... டிபனுக்கு... செலவுக்கு ஆவும்‌. 
ஆமாம்‌ மொதல்ல காசி சாப்பிடட்டும்‌. அப்புறம்‌ 
எல்லா ஒர்க்கர்ஸையும்‌ அவன்தான்‌ போய்க்‌ 
கூட்டியாரணும்‌. "அய்யோ அவரா... அவரு 
போவாரா...” ராகினி கீச்சிட்டாள்‌. 


"தபாரு ராகி! நீ சொன்னா காசி கேப்பான்‌. 
உறுதியான குரலில்‌ அழுத்தம்‌ திருத்தமாய்ச்‌ 
சொல்லியபடி அவளைப்‌ பார்த்தான்‌ ஆர்‌.ஆர்‌. 
எம்‌. "நீ கட்டாயப்படுத்தி அவனுக்கு உறைக்கற 
மாதிரி சொன்னா அவன்‌ நிச்சயம்‌ கேப்பான்‌. 
நீ கெட்டிக்காரி. புத்திசாலி. படிச்சவ. எப்பிடி 
சொல்லணுமோ அப்படி சொல்லி அவனை 
அனுப்பிவை'. காசி இருந்த திசையைப்‌ 
பார்த்துக்கொண்டே மெளனமாக நின்றாள்‌ நாகினி. 


13 


மழை லேசாகத்‌ தூறிக்கொண்டிருந்தது. 
ஆகாயத்தில்‌ கூட்டம்‌ கூட்டமாகக்‌ கருமுகில்கள்‌ 


| | 12th ADVNCE!| Tamil - Chap 1&2.indd 73 


73 


குவிந்து நெருங்கிக்‌ கிடந்தன. இருட்படலம்‌ 
வானத்தை வேகவேகமாய்‌ ஆக்கிரமித்துக்‌ 
கொண்டிருந்தது. ராகினி காசியைப்‌ பார்த்தாள்‌. 
"மத்தவேலையாளுங்களை நான்‌ எந்த 
மூஞ்சியோட பார்த்துப்‌ பேசறது?" அவளும்‌ 
சங்கடப்பட்டுப்‌ போனவளாக அவன்‌ முகத்தில்‌ 
பதிந்திருந்த பார்வையைத்‌ தரைக்குத்‌ 
தாழ்த்தினான்‌. 

"என்னியப்பத்தி அவங்க என்னா 
நெனச்சிக்குவாங்க" சொல்லியவாறு 
எழுந்தான்‌ காசி. "அந்த ரோஷமெல்லாம்‌ 
சரிதான்‌. ஆனா எல்லாருக்கும்‌ வயிறுன்னு 
ஒண்ணு இருக்குதில்ல. அந்த மனுசனுந்தான்‌ 
இவ்வளவுக்கு எறங்கி வந்து வாயைத்‌ தொறந்து 
மன்னிப்புக்‌ கேக்காத குறையா பேசிட்டுப்‌ 


போறாரு. காரியம்‌ பெரிசா வீரியம்‌ பெரிசா?" 


"வேற எங்காவது போகலாம்‌. 
கூலிவேலதானே? எங்கியாவது போய்‌ செஞ்சி 
மானத்தோட பொளைக்கலாம்‌. எனக்கு 
இங்கே பிடிக்கலை..." ராகினி அலட்சியமாகச்‌ 
சிரித்தாள்‌. 

"சர்த்தான்‌ ரொம்ப நல்லாயிருக்குது. எங்கே 
போனாலும்‌ நம்மைப்‌ போல வசதியில்லாதவங்க 
அவமானப்பட வேண்டியதாத்தான்‌ இருக்கும்‌... 
போற புது எடத்திலேயும்‌ இங்கே கெடைக்கற 
மரியாதை கூட கெடைக்குமோ கெடைக்காதோ? 
இது உங்களுக்குப்‌ பொருத்தமான வேலை. 
மத்தபடி வேற வேலையைத்‌ தேடறதுன்னா 
அப்படி உங்களுக்கு உருப்படியா என்னா 
வேலை தெரியும்‌...?" 


"குத்தியா காட்டறே?" காசி அவளை 
எரிச்சலோடு பார்த்தான்‌. "நாலுபேருக்கு 
முன்னால்‌ நான்‌ அசிங்கப்பட்டது உனக்கு 
உறைக்கலியா?" அந்தக்‌ கேள்விக்கு அவளால்‌ 
பதில்‌ சொல்ல முடியவில்லை. ஆர்‌.ஆர்‌. 
எம்மின்‌ எண்ணப்படி பேசவேண்டி வந்ததில்‌ 
அவளுக்குத்தன்னைப்‌ பற்றித்‌ தனக்குள்ளாகவே 
குலைகுனிவாகத்தான்‌ இருந்தது. 

ராகினியின்‌ கண்கள்‌ பனித்தன. 
பெற்றவர்கள்‌ தன்னைப்‌ பாழும்‌ கிணற்றில்‌ 
தன்னைப்‌ பாழுங்கிணற்றில்‌ தள்ளிவிட்டு 
விட்டதைப்போல உணர்ந்தாள்‌. ராகினிக்கு 


04-04-2020 150400 | | 


விம்மி விம்மி அழவேண்டும்‌ போல்‌ இருந்தது. 
எழுந்து உள்ளேபோய்‌ முழங்காலில்‌ முகம்‌ 
புதைத்து உடல்‌ குலுங்க விம்மினாள்‌. 
ராகினியின்‌ பக்கத்தில்‌ உட்கார்ந்து 
பரிவோடு அவள்‌ தோளில்‌ கையை வைத்தான்‌. 
அவனை நிமிர்ந்து பார்த்த ராகினி, "இங்க வேல 


பாக்கணும்னு எனக்கு மட்டும்‌ ஆசையின்னா 
நெனைக்கறீங்க? வேற வழியில்லையே..." 
அவள்‌ மீண்டும்‌ அழ ஆரம்பித்தாள்‌. "சரி 
சரிம்மா... அழாதே. தலையை வலிக்கப்‌ 
போகுது... நான்‌ போய்‌ டிபன்‌ வாங்கியாரட்டா". 
"மழை... கனமா வந்துடப்போகுது. எதுக்கும்‌ 
குடையைக்‌ கொண்டு போங்க..." ஓடிப்‌ போய்‌ 
குடையை எடுத்துவந்து விரித்து அவன்‌ கையில்‌ 
திணித்தாள்‌. 


டிபன்‌ வாங்கிக்கொண்டு திரும்பிய காசி, 
ராகினியோடு ஆதிலட்சுமி, கன்னியம்மா, 
சங்கரன்‌, அகிலாண்டம்‌ ஆகியோர்‌ பேசிக்‌ 
கொண்டிருப்பதைக்‌ கண்டதும்‌ ஆச்சர்யப்பட்டுப்‌ 
போனான்‌. மற்ற தொழிலாளர்களை 
எதிர்கொள்வது தனக்குத்‌ தர்மசங்கடமாக 
இருக்கும்‌ என்பதைப்‌ புரிந்துகொண்டு 
ராகினியே வீடுவரை போய்‌ அவர்களை 
அழைத்து வந்திருக்கிறாள்‌ என்று அவனுக்குத்‌ 
தோன்றியது. எப்படித்தான்‌ அவர்கள்‌ மனதை 
மாற்றினாளோ என்று வியந்து போனான்‌. 


ஆனாலும்‌ அதை வெளியே காட்டாமல்‌, 
"அதானே பார்த்தேன்‌ என்னாடா இது இப்பிடி 
காலமில்லாத காலத்திலேஇப்படிப்‌ பேய்மழை 
புடிச்சிக்கிச்சேன்னு' என்றான்‌ சகஜ பாவத்தில்‌. 
வெளியே பலமாக இடி இடித்தது. 

பிளாஸ்கை அவனிடமிருந்து வாங்கி 
டம்ளரில்‌ காப்பியை ஊற்றி முதலில்‌ 
ஆதிலட்சுமியிடம்‌ கொடுத்தாள்‌ ராகினி. 
காப்பியைக்‌ குடித்தவாறே, "காசி, ராக்கு எல்லாம்‌ 
சொல்லிச்சி" என்றாள்‌. காசி வியப்புடன்‌ 
ராகினியை வியப்புடன்‌ பார்த்தான்‌. 


"ஓணர்தான்‌ தான்‌ பண்ண தப்பை 
உணர்ந்து மனசுக்குள்ளே ஃபீல்‌ பண்ணி 
ராகினிக்கிட்டே சொல்லிட்டாருல்ல, அப்புறம்‌ 
என்ன?" என்றான்‌ சங்கரன்‌. காசியின்‌ நெற்றி 
சுருங்கிற்று. "வேணுமின்னா எங்கையிலவே 
சொல்றேன்னாராமே. அதான்‌ பெரிய 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 74 


74 


மனுசன்றது. சரி வுடு. என்னாவோ நடக்கக்‌ 
கூடாதது நடந்து போயிடிச்சு..." 


"வேலை செய்யாவிட்டாலும்‌ 
இன்னிக்கு சம்பளம்‌ போட்டுத்தரேன்னு 
சொல்லிங்கறாராமே... உங்கையில ரொம்ப 
மருவாதியா பேசனாராமே..." என்றாள்‌ குரலில்‌ 


திருப்தியோடு அகிலாண்டம்‌. 


"இன்னாடா கம்னு குந்திங்கறே”" 
ஆகிலட்சுமிஅவனை உலுக்கினாள்‌. சட்டென்று, 
அவன்‌, "ஆமாம்மா, ரொம்ப மருவாதியா 
பேசனாரு, அன்னிக்கு என்னமோ அப்படி 


ஆயிரிச்சி" 


"அப்ப, என்னா பண்றது இப்ப?" 
கன்னியம்மாள்‌ ஆர்வத்துடன்‌ கேட்டாள்‌. " 
நாளையிலிருந்து வேலைக்கு ஒழுங்கா 
முறையா வந்துட வேண்டியதுதான்‌" என்றான்‌ 
சங்கரன்‌. சங்கரனின்‌ வார்த்தைகளை ஒரு 
தீர்ப்பைப்போல ஏற்றுக்கொண்ட அனைவரும்‌ 
கலைந்து போனார்கள்‌. 


14 


கொலுத்துக்‌ கரண்டியும்‌ மட்டப்பலகையும்‌ 
இரண்டாவது தளத்திலிருந்து சட்டென்று 
கீழே விழுந்ததும்‌ அஞ்சலை திகைத்துப்போய்‌ 
விட்டாள்‌. கீழே இருந்து சிமெண்டும்‌ சரளைக்‌ 
கற்களும்‌ நிறைந்த தலைச்சுமையுடன்‌ சாரத்தின்‌ 
மேல்‌ ஏறி வந்துகொண்டிருந்த கம்சலையின்‌ 
கால்மீது கொலுத்துக்‌ கரண்டி சளாரென்று 
விழுந்தது. விழுந்த வேகத்தில்‌ ரத்தம்‌ பீரிட்டது. 
இரண்டு விரல்கள்‌ தனியாகத்‌ தொங்கின. 
அறுந்து தொங்கும்‌ சதையும்‌ பெருகும்‌ ரத்தமும்‌ 
தரையை நனைத்தன. கம்சலை துடித்துப்‌ 


போனாள்‌. தலையிலிருந்த சட்டி நிலத்தில்‌ 
விழ தடுமாறிச்‌ சரிந்தாள்‌. காசி கீழ்த்தளத்திற்கு 
ஓடிவந்தான்‌. 


எங்கோ போய்விட்டுத்‌ திரும்பி வந்து 
கொண்டிருந்தனர்‌ காவேரியும்‌ ராகினியும்‌. 
பதற்றத்தோடு வந்த காசியைப்‌ பார்த்து என்ன? 


என்ன ஆச்சு? சொல்லுங்க... என்றாள்‌ ராகினி. 


நடந்ததை ஒற்றை வரியில்‌ விவரித்துவிட்டு காசி 
கண்ணீர்‌ எடுப்பதற்காக ஓடினான்‌. காவேரி 
ராகினியைப்‌ பார்த்தாள்‌. ராகினி பதற்றத்தை 


04-04-2020 150400 | | 


வெளியே காட்டிக்‌ கொள்ளாமல்‌ சீனிவாசனைப்‌ 
பார்த்து "சீனி, ஓடிப்போய்‌ தெரு முனையில்‌ 
இருந்து எதுனா ஆட்டோ கூட்டிக்கினு வாயேன்‌" 
என்றாள்‌. "சரி. மத்தவங்க போய்‌ அவங்கவங்க 
வேலையைப்‌ பாருங்க" என்றாள்‌. அஞ்சலை 
அவளை எரிச்சலோடு பார்த்தாள்‌. 


"ஆட்டோ வந்திரிச்சி..." என்றபடி சீனி 
ஓடிவந்தான்‌. "கம்சலை கூட தொணைக்கு யாரு 
போறது" என்ற ராகினியிடம்‌ " நானும்‌ அன்னம்‌ 
அக்காவும்‌ போதும்‌" என்றாள்‌ அஞ்சலை. 
"யாருன்னா ஆம்பளையாளுங்க கூட போனாப்‌ 
பரவாயில்லை" என்று தனம்‌ கேட்டதற்கு, "நான்‌ 
வரட்டுமா” என்று ராகினியைப்‌ பார்த்தவாறே 
காசி கேட்டான்‌. "ஆட்டோகாரனுக்குத்‌ துட்டு 
சரிபண்ணனுமே' என்றவாறு முடித்தாள்‌ 
அஞ்சலை. 


ஆட்டோவுக்கு எவ்வளவு துட்டாகும்‌? 
என்ற காவேரியிடம்‌, "இருபது ரூபா கேப்பாங்க, 
அப்பறமா மருந்து மாத்திரைன்னு சீட்டு 
எழுதிக்‌ குடுப்பாங்க. அத்த வாங்கணும்‌ ள்‌ 
என்றாள்‌ அஞ்சலை. "சரி... அப்பக்‌ கிளம்புங்க... 
எங்கிட்டக்‌ கொஞ்சம்‌ துட்டுக்கீது நான்‌ தர்றேன்‌" 
என்றாள்‌ காவேரி. காசிக்குப்‌ பெருமையாக 
இருந்தது காவேரியின்‌ குணத்தை நினைத்து. 


"கம்சலைக்கு ஓணர்‌ எதுனா உதவி 
பண்ணுவாரா அண்ணி?" 


"நமக்கு என்னா தெரியும்‌" 


"இல்ல... வேலை பண்ணிக்கினு 
இருக்கசொல்லதானே கம்சலைக்கு வெரலு 
போச்சு. ஞாயமாப்‌ பார்த்தா அவர்‌ உதவி 
பண்ணியாவணும்‌ தானே?" 


"அப்பிடி கண்டிசனா சொல்லிட முடியுமா? 
அவராப்‌ பாத்து பெரிய மனசு பண்ணி அய்யோ 
பாவம்னு நெனச்சா உண்டு. அவ்வளவுதான்‌... " 


"நீங்க படிச்சவுங்க. வெவரம்‌ தெரிஞ்சவுங்க. 
ஓணர்கிட்ட எடுத்துச்‌ சொல்லி ஞாயமா 
கம்சலைக்கு என்ன பண்ணணுமோ அதை 
நாம்பதான்‌ பண்ணணும்‌. அந்தப்பொண்ணு 
பாவமில்லை. நீங்க சொன்னா ஓணர்‌ 
கேட்பாருங்கறாங்க" காவேரியின்‌ 
பார்வை மேல்தளத்தில்‌ வேலைசெய்யும்‌ 


| | 12th ADVNCE!| Tamil - Chap 1&2.indd 75 


75 


தொழிலாளர்களைத்‌ தொட்டுவிட்டு மீண்டும்‌ 
ராகினியின்மேல்‌ படர்ந்தது. 


"இவங்க நம்பளைப்போல ஏழைப்பட்ட 
ஜனங்க, அண்ணி நம்பளாலதான்‌ இவங்க 
கஷ்டத்தைப்‌ புரிஞ்சுக்க முடியும்‌. நாமதான்‌ 
இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும்‌..." 
சொல்லிக்‌ கொண்டிருக்கும்‌ போதே விம்மலும்‌ 
கதறலுமாக ஓடிவந்தாள்‌ கம்சலையின்‌ தாய்‌ 
பங்கஜம்‌. வெளியே ஆர்‌.ஆர்‌.எம்மின்‌ படகுக்கார்‌ 
வந்து நின்றது. 

15 


"யாரும்மா நீ? இப்ப என்னத்துக்கு ஓயாம 
அழுவறே. நிறுத்தும்மா உன்‌ அழுகையை" 
என்றார்‌ ஆர்‌.ஆர்‌.எம்‌. "இந்தம்மா இங்கியா 
வேலை செய்யறாங்க? எனக்குப்‌ புரியலியே. 
இதென்ன இது? கொலுத்துக்கரண்டி 
மட்டப்பலகையெல்லாம்‌ இப்படி விழுந்து 
கெடக்குது என்ன... என்ன அச்சு? ராகினி 
மெதுவாக நடந்தவற்றைச்‌ சொன்னாள்‌. 


சரி... அதெல்லாம்‌ இருக்கட்டும்‌. 
வேலையப்பாக்காம இப்ப காசி எங்கே 
போய்ட்டான்‌?" ராகினியின்‌ முகம்‌ சிறுத்தது, 
எவ்வளவுதான்‌ கட்டுப்பாட்டுடன்‌ அவள்‌ 
மனதை இறுக்கி வைத்திருந்தாலும்‌ ஒரு கொடிய 
விபத்து நடந்திருக்கிற இடத்தில்‌ ஆர்‌.ஆர்‌.எம்‌ 
காயம்பட்டவளை முழுமையாகப்‌ புறக்கணித்து 


மனிதாபிமானமில்லாமல்‌ பேசியது அவளைப்‌ 
பாதித்தது. 

"அவருகூட ஆஸ்பத்திரிக்குத்தான்‌ 
போயிருக்கறாரு...” 

"என்னா அநியாயம்‌? வேலைக்கு 
வந்தவங்கள்ள பாதிப்பேரா ஆஸ்பிட்டலுக்குப்‌ 
போறது? ராகினி நீயும்‌ வாயத்தொறந்து 
ஒண்ணும்‌ சொல்லாம இருந்தியா? நான்‌ என்ன 
கள்ளநோட்டா அச்சடிக்கிறேன்‌? உழைச்சு 
சம்பாரிச்ச காசைத்தானே இவங்களுக்கு 
கூலின்னு அழுதுதொலைக்கிறேன்‌. இப்படிப்‌ 
பண்றாங்களே...?" என்று சலித்துக்‌ கொண்ட 
அவன்‌ காது கொடுத்துக்‌ கேட்க முடியாத 
வசைமொழிகளைப்‌ பொழியத்‌ தொடங்கினான்‌. 


காவேரி அப்போதுதான்‌ அந்த இடத்துக்கு 
வந்தாள்‌. அவன்‌ பேச்சு காதில்‌ விழுந்து அவள்‌ 


04-04-2020 150400 | | 


மனதில்‌ எரிச்சலை ஏற்படுத்தியது. அவன்‌ 
அலட்சியமாக அவளைப்‌ பொருட்படுத்தாமல்‌ 
வெறுமையாகப்‌ பார்த்தபடி நின்றான்‌. 
"யாரும்மா நீ?' காவேரி வாயைத்‌ திறப்பதற்குள்‌ 


முந்திக்கொண்டு ராகினி, "என்‌ நாத்தனாருங்க 
காவேரின்னு... படிச்சிங்கிது... " என்றாள்‌. 

"தம்சலையோட கால்வெரலுங்க 
இரண்டும்‌ துண்டாப்‌ போயிட்டதுங்க. ரெத்தம்‌ 
நிறைய கொட்டிருச்சுங்க... உங்க கட்டடத்துல 
வேலை பாத்துக்கிட்டிருக்கிறப்பதானே 
அவளுக்கு இப்பிடி ஆயிருக்குது?" காவேரி 
வாயைத்திறந்தாள்‌. 

"சரி... அதுக்கு நான்‌ என்னாம்மா 
பண்றது? நீ என்னமோ படிச்சவள்னு ராகினி 
சொல்லுது. நீ என்னடான்னா கொஞ்சம்கூட 
அறிவில்லாமப்‌ பேசறியே" என்று காவேரியைப்‌ 
பார்த்துக்‌ கேட்டான்‌ ஆர்‌.ஆர்‌.எம்‌. கொஞ்சம்‌ 
அளவுக்கு மேலேயே வார்த்தைகளைக்‌ 
கொட்டிவிட்டோமோ என்ற குறுகுறுப்பும்‌ 
தொழிலாளர்கள்‌ வேலையை நிறுத்தித்‌ 
தொல்லை தந்து விடுவார்களோ என்ற 
எண்ணமும்‌ அவனுக்குள்‌ மேலோங்கியது. 

"ஏழைப்பட்டவங்க கம்சலையை நம்பி 
இருக்கிற குடும்பம்‌. நீங்க அவங்களுக்கு 
உதவணும்‌. அதுதான்‌ ஞாயம்‌." 


"சரி அவ்வளவுதானே... 
செஞ்சுட்டாப்போச்சு ..." காவேரி திகைத்துப்‌ 
போனாள்‌. இதைப்‌ புடிம்மா. கம்சலைதானே 
ஒம்பொண்ணு பேரு. "அந்தக்‌ கம்சலை ஒடம்பு 
சொஸ்தமானதும்‌ வேலைக்கு அனுப்பு போ..." 
பங்கஜம்‌ அவன்‌ நீட்டிய ரூபாய்‌ நோட்டுகளை 
இரு கைகளையும்‌ நீட்டி வாங்கிக்‌ கொண்டாள்‌. 
கண்களைக்‌ துடைத்தபடி, மகராசனா 
இருக்கணும்‌" என்றாள்‌. 

"தாசி. நம்ப கட்டட வேலை ரொம்ப 
ஸ்லோவா இருக்குதுப்பா. வேற ஒரு 
கட்டடவேல வேற தொடங்கவேண்டியதா 
இருக்கு. புதுசா கட்டடம்‌ கட்டறப்ப நிறைய 
கணக்கு வழக்கெல்லாம்‌ வரும்‌. ராகினிக்கு 
இப்பவே கைநிறைய மூச்சு முட்டற வேல... 
புதுசா ஒரு ஆளப்‌ போட்டுக்கலாம்மான்னு 
பாக்கறேன்‌" என்றான்‌ ஆர்‌.ஆர்‌.எம்‌. காசி 
திடுக்கிட்டவன்போல ராகினியைப்‌ பார்த்தான்‌. 


| | 12th ADVNCE!| Tamil - Chap 1&2.indd 76 


76 


"நம்ப காவேரியைப்‌ பாத்தா அந்த 
வேலைக்குப்‌ பொருத்தமானவளா 
இருப்பான்னுதான்‌ எனக்குப்‌ படுது. நீங்க 
ரெண்டுபேரும்‌ என்ன சொல்றீங்க?" 
காவேரியின்‌ மனத்தில்‌ சந்தோசம்‌ பெருகியது. 
தனக்கும்‌ ஒரு வேலை கிடைத்துவிட்டது. 
இனிமேல்‌ தான்‌ யாருக்கும்‌ பாரமாக இருக்க 
வேண்டியதில்லை என நினைத்தாள்‌. "காவேரி 
உனக்கு இஷ்டம்தானே?' என்றான்‌ ஆர்‌.ஆர்‌. 
எம்‌. காவேரி தன்னிச்சையாகத்‌ தலையை 
அசைத்தாள்‌. அவன்‌ கிளம்பிப்‌ போனான்‌. 


ராகினியின்‌ மனம்‌ ஒரு நிலையில்‌ இல்லை. 
என்னவென்று புரியாத சங்கடம்‌ இதயத்தைப்‌ 
பிசைந்தது. ஆர்‌.ஆர்‌.எம்மின்‌ சுயநலம்‌, 
வேலை நடந்தால்‌ போதும்‌. வேலையைச்‌ 
செய்து கொண்டிருக்கிற மனிதர்கள்‌ 
எக்கேடு கெட்டால்‌ என்ன என்று எண்ணும்‌ 
போக்கு, பத்தையும்‌ நூறையும்‌ கொடுத்து 
ஏழைகள்‌ வாயை அடைப்பது, ஏய்ப்பது என்ற 


அவ்வளவையும்‌ நினைத்து அப்படிப்பட்டவன்‌ 
குரும்‌ வேலையை சந்தோசமாகக்‌ காவேரியைப்‌ 
போன்ற ஒருத்தியும்‌ ஏற்றுக்‌ கொள்ளவேண்டிய 
வறுமையும்‌ நெருக்கடியும்‌ அவளை 
வேதனையில்‌ ஆழ்த்தின. தொண்டையில்‌ 
நிற்கும்‌ அந்தக்‌ கசப்பை அவள்‌ வெளியிடவும்‌ 
முடியாது. வெளியிட்டாலும்‌ குடும்பத்தார்‌ 
அதைச்‌ சரியாகப்‌ புரிந்து கொள்வது கஷ்டம்‌. 
மொத்தத்தில்‌ எதையோ இழந்து போன 
குழப்பத்தில்‌ ஆழ்ந்து போனது அவள்மனம்‌. 
கணக்கெழுதும்‌ போது அடிக்கடி தடுமாறினாள்‌. 
விரலைக்‌ கடித்துக்‌ கொண்டாள்‌. 


அப்போது யாரோ மூன்றுபேர்‌ உள்ளே 
வந்தார்கள்‌. காசி அவர்களைப்‌ பார்த்தான்‌. 
"யாருங்க வேணும்‌?" "நாங்க கொத்தனாருங்க. 
அய்யா இங்க வரச்சொன்னாரு. புதுசாக்‌ 
கட்டடம்‌ கட்டணும்‌, அஸ்திவாரம்‌ போடணும்னு 
சொன்னாரு. மழை ஆரம்பிக்கிறதுக்குள்ள 
கட்டட வேலையை முடிச்சிக்கணுமின்னு 
அய்யா சொல்றாரு. அதனால வெளியூர்ல 
இருந்தே வேலைக்கு ஆளுங்களை 
அழைச்சார்ரோம்‌." "அவங்கள்ளாம்‌ எங்க 
தங்குவாங்க..." என்ற சிட்டிபாபுவிடம்‌, "நாலு 
குடிசையைப்‌ போட்டுக்கனா போச்சு. ஆறேழு 


04-04-2020 150400 | | 


குடும்பங்க அப்படியே குடும்பம்‌ குடும்பமா 
வாரவங்கதானே. அது என்னான்னா அப்படி 
வந்தாதான்‌ ராப்பகலா வேல செய்யலாம்‌... 
நமக்கும்‌ பணச்செலவு அதிகமாவாது'" 
என்றான்‌ வந்தவன்‌. தாய்‌ ஆதிலட்சுமி வருவது 
காசியின்‌ கண்களில்‌ பட்டது. காசிக்குச்‌ 
சந்தோஷமாயிருந்தது. 
16 


சட்டென்று வாடிய ராகினியின்‌ 
முகத்தைக்கண்டு ஆதிலட்சுமி "என்னம்மா... 
என்னாச்சு?" என்று கேட்டாள்‌. "ஒத்தைத்‌ 
தலைவலியால்‌ கஷ்டப்படறா... சோர்ந்து 
போயிருக்கா..." என்றான்‌ காசி. ஆர்‌.ஆர்‌. 
எம்முக்காக கணவனுக்கும்‌ குடும்பத்தாருக்கும்‌ 
தெரியாமல்‌ மனசில்‌ பூட்டி வைத்திருக்கிற 
ரகசியத்தின்‌ பாரம்தான்‌ அவளுடைய 
தலைவலிக்குக்‌ காரணம்‌ என்று சொல்ல 
மாட்டாதவளாகத்‌ திணறினாள்‌ ராகினி. 

இரண்டு நாட்களுக்குள்‌ அந்தக்‌ 
கட்டடத்தின்‌ பின்னால்‌ தெரியும்‌ பொட்டலுக்குள்‌ 
ஆறு குடிசைகள்‌ கட்டப்பட்டுவிட்டன. ஆறு 
குடிசைகளுக்குள்ளும்‌ ஆறு குடும்பங்கள்‌. 
எப்போது பார்த்தாலும்‌ சத்தமாக 
இருந்தது. புதிய கட்டடத்திற்கான கணக்கு 
வழக்குகளைப்‌ பார்க்கிற வேலை காவேரியிடம்‌ 


ஒப்படைக்கப்பட்டது. புதிய கட்டடத்தின்‌ 
வேலைப்‌ பொறுப்பு முழுவதும்‌ வீராசாமியின்‌ 
வசமே விடப்பட்டிருந்தது. 


"நல்லா வேலை பார்க்கிறாங்க நம்ம 
ஆளுங்க" என்று ஆர்‌.ஆர்‌.எம்மிடம்‌ சந்தோசம்‌ 
பொங்கச்‌ சொன்னார்‌ வீராசாமி. அவன்‌ 
முகத்தில்‌ எந்தவித மாற்றமுமில்லாமல்‌ 
"என்னவோ கொஞ்சம்‌ பரவாயில்ல” என்றான்‌. 


தொழிலாளிகள்‌ எவ்வளவுதான்‌ மாடாக 
உழைத்தாலும்‌ அவர்களைப்‌ பாராட்டி ஒரு 
வார்த்தையும்‌ சொல்லக்கூடாது. இருபது 
ஆண்டுகளாக அந்தத்‌ தத்துவத்தையே 
இம்மியும்‌ பிசகாமல்‌ அவன்‌ கடைப்பிடித்து 
வருகிறான்‌. "முடியறாப்ல இருக்கற 
அந்தக்‌ கட்டடத்துக்குத்தான்‌ வேலைக்கு 
ஆளு சரியா அமையல. காலைல 


கட்டடத்துக்கிட்டே வந்து சேரவே ஒம்பது 
மணி ஆயிடுது. உள்ளூர்க்காரங்க. அதப்‌ 


| | 12th ADVNCE!| Tamil - Chap 1&2.indd 77 


77 


பாக்கிறப்ப அவங்களுக்கு இவங்க கொஞ்சம்‌ 
பரவாயில்லதான்‌" பணிவோடு ஆர்‌.ஆர்‌. 
எம்மைப்‌ பார்த்தார்‌ வீராசாமி. 


"எங்க பார்த்தாலும்‌ கட்டட வேலைங்க 
நடந்தபடியே இருக்குது. சில சமயங்களிலே 
கொத்து வேலைக்காரங்களுக்கோ 
சித்தாளுங்களுக்கோ ஒண்ணு ரெண்டு 
ஆக்ஸிடென்ட்கூட நடந்திடலாம்‌. எதுவுமே 
நம்ம கையில இல்ல" 


"ஆமாங்க" என்றார்‌ வீராசாமி. 
"ஏதோ எதிர்பாராத விதமா கட்டடம்‌ கட்ற 
தொழிலாளிங்களுக்கு எதுனா ஆகித்‌ 
தொலைச்சிடுது. கவனமா இருக்கவேண்டியது 
அவங்க பொறுப்பு. அதை விட்டுட்டு பராக்கா 
இருந்து கையைக்‌ காலை ஓடச்சுக்கிட்டு 
ரெண்டாயிரம்‌ கொடு அஞ்சாயிரம்‌ கொடுன்னு 
கேட்டா எனக்கது பிடிக்காது" பரபரப்புடன்‌ வந்து 
விழுந்தன ஆர்‌.ஆர்‌.எம்மின்‌ வார்த்தைகள்‌. 

"அதில்ல... 
வர்றவங்க எல்லாமே ஏழைப்பட்டவங்க. 


கட்டட வேலைக்கு 


அன்னாடம்‌ சம்பாதிச்சு அன்னாடம்‌ வவுத்த 
ரொப்பிக்கிறவங்க. திமர்னு ஏதுனா ஆயிட்டா 
என்னா பண்ணுவாங்க. அப்பிடி ஆயிடக்கூடாது. 
ஆயிட்டாக்கூட எதுனாச்சும்‌ நூறு இருநூறு 
கொடுத்தாகணும்னு நெனைக்கறேன்‌” 


ஆயிரக்கணக்கில்‌ எதிர்பார்க்காமல்‌ இந்தக்‌ 
குறைந்த தொகையை வீராச்சாமி சொன்னாரே 
என்ற ஆறுதலோடு மனதிற்குள்‌ பெருமூச்சு 
விட்டபடி "சரி அப்படியே பண்ணிடுவோம்‌. 
புண்ணியமாவது சேரட்டும்‌" என்றான்‌. 

17 


கம்சலையைக்‌ கண்டதும்‌ ராகினி 
திடுக்கிட்டுப்போய்‌ விட்டாள்‌. அக்குளில்‌ 
ஒரு கட்டையை வைத்துத்‌ தாங்கியபடி 
எக்கி எக்கி நடந்துவந்த அவளுடைய 
உருவமே மாறிப்போயிருந்தது. இளைத்துக்‌ 
குச்சியாகியிருந்தாள்‌. ராகினியைக்‌ 
கண்டதும்தான்‌ தாமதம்‌. அவள்‌ விக்கிவிக்கி 
அழ ஆரம்பித்து விட்டாள்‌. 


"நான்‌ என்ன பண்ணப்போறேனோ 
தெரியலை. வலி தாங்க முடியலை. உசிரு 
போகுது. அப்பப்ப ஜுரம்வேற வந்துடுது. 


04-04-2020 150400 | | 


எதுக்கோசரம்‌ பொளைச்சிருக்கணும்‌. செத்துப்‌ 
போயிரலாம்னுகூட தோணுது" என்றவளைச்‌ 
"சாப்பிட்டியா என்றாள்‌ ராகினி. 


அக்கா நான்‌ இங்க வந்தது ஒரு வேளை 
சாப்பாட்டுக்கில்லக்கா... ஒரு வேலை போட்டுக்‌ 
கொடுங்க" என்றவளிடம்‌ ராகினி, "உன்‌ உடம்பு 
இருக்கற நெலைமைல உன்னால என்ன 
வேலை பண்ணமுடியும்‌ கம்சலை? காயம்‌ 
ஆறணுமே' என்றாள்‌. 

"அது ஆறும்னு எனக்குத்‌ தோணலை. 
காஞ்சனாவுக்கும்‌ விரல்ல இப்படித்தான்‌ 
வந்திச்சி. ரெண்டு வருசத்திலே போயிட்டா. 
என்னமோ நான்‌ இருக்கறவரை அம்மா 
கண்கலங்காம இருக்க நான்‌ ஏதாவது 
பண்ணணும்க்கா. எல்லாவற்றையும்‌ பின்னால்‌ 
நின்று கேட்ட காவேரி ராகினியைப்‌ பார்த்துக்‌ 
கேட்டாள்‌, "கம்சலைக்கு முதலாளி ஏதாவது 
ஒத்தாசை பண்ணமாட்டாரா?" ராகினி 
வெறுமையாகச்‌ சிரித்தாள்‌. காவேரிக்கு 
ஆர்‌.ஆர்‌.எம்மின்‌ பாணி பிடிபட இன்னும்‌ 
கொஞ்சநாளாகும்‌ என்று நினைத்துக்‌ 


கொண்டாள்‌. 


18 


ராகினி திடுக்கிட்டு விழித்தெழுந்தாள்‌. 
வெளியே குழந்தைகள்‌ வீறிடும்‌ குரலும்‌ 
பெரியவர்களின்‌ பரபரப்புச்‌ சத்தமும்‌ மழையின்‌ 
பேரிரைச்சலுடன்‌ கலந்து குழம்பியது கேட்டது. 
மழை காற்றோடு கூடி சுழன்று சுழன்று 
அடித்தது. அடர்ந்த திரையாக இருள்‌ எங்கும்‌ 
மூடிக்கவிழ்ந்தது. இடி பெருத்த சத்தத்துடன்‌ 
தரை இறங்கியது. எங்கோ விழுந்தது. 
மின்னல்‌ வெளிச்சத்தில்‌ எதிரேயிருந்த 
கட்டடத்தில்‌ நனைந்த கோற்றத்துடன்‌ நிற்கிற 
வேலையாட்கள்‌ ராகினியின்‌ பார்வையில்‌ 
பட்டனர்‌. ரோட்டின்‌ ஓரத்தில்‌ இருந்த மரம்‌ 
சடசடவென்று முறிந்து விழுந்த சத்தம்‌ கேட்டது. 
காற்று மூர்க்கங்கொண்டு ஜன்னலை மூடியது. 


ராகினிக்குத்‌ தூக்கமே வரவில்லை. 
சே! என்ன வாழ்க்கை... யாருக்கும்‌ 
அமைமதியில்லாமல்‌.. யாருக்கும்‌ 
மகிழ்ச்சியில்லாமல்‌. துரையண்ணனின்‌ 


ஆட்டோ விபத்தில்‌ நொறுங்கிவிட்டது. சே... 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 78 


78 


சே... மனம்‌ வெறுமையாக அலுப்படைந்து 
சோர்ந்தது. அவள்‌ கண்களிலிருந்து 
அவளையறியாமலேகண்ணீர்பெருகிவழிந்தது. 
அவளை எல்லோரும்‌ ஏமாற்றிவிட்டதாக 
நினைத்தாள்‌. அப்பா, அம்மா, புருஷன்‌ என்று 
யாருமே அவளை மனுசியாக நடத்தவில்லை. 
அவளை மதித்துப்‌ பேசியதில்லை. அவரவர்‌ 
சுயநலமே அவரவர்க்குப்‌ பெரிது. அவள்‌ பலி. 
நினைவுகளுக்கிடையே ஆர்‌.ஆர்‌.எம்‌ வந்தான்‌. 
ஏதோ ஒரு வேலை. இருக்க இடம்‌. கைநிறைய 
சம்பளம்‌ என்று சிறிது நம்பிக்கை அளித்த 
மனிதன்‌. தன்னைப்‌ பாராட்டி உற்சாகமூட்டிய 
ஆள்‌. இப்படித்தான்‌ ராகினி அவனை 
நினைத்திருந்தாள்‌. ஆனால்‌, நாளாக நாளாக 
அதுவும்‌ பொய்யாக, நடிப்பாக, பாசாங்காக, 
சுயநலமாக இருந்ததை அவள்‌ உணர்ந்தாள்‌. 
மனம்‌ கசந்தது. 

சில தினங்களுக்கு முன்னால்‌ ஒருநாள்‌ 
தன்னிடம்‌ மிகுந்த பவ்யமாகவும்‌ அன்பாகவும்‌ 
அக்கறையாகவும்‌ பேசி மூன்று சூட்கேஸ்களைப்‌ 
பத்திரமாக வைத்திருந்து தரும்படியும்‌ வேறு 
எவருக்கும்‌ அது தெரியக்கூடாது என்றும்‌ 
யார்வந்து கேட்டாலும்‌ இது அவனுடையது 
என்று சொல்லக்கூடாது என்றும்‌ 
முப்பாத்தம்மன்‌ பேரிலும்‌ காசியின்‌ பேரிலும்‌ 
சத்தியம்‌ வாங்கியதும்‌... 

வேறொரு மாலைப்பொழுதில்‌ மூன்று 
நான்குபேர்‌ ஒரு காரில்‌ வந்து அவளிடம்‌ ஆர்‌. 
ஆர்‌.எம்மைப்‌ பற்றி விசாரித்ததும்‌ கட்டட 
பகுதிகளைப்‌ பார்த்துவிட்டு அவன்‌ எப்போது 
கடைசியாக அங்கே வந்தான்‌ என்றெல்லாம்‌ 
துருவித்‌ துருவிக்‌ கேட்டதும்‌ “ஒரு வாரத்துக்கு 
மேல ஆச்சு" என்று அவள்‌ பொய்‌ சொன்னதும்‌ 
அவளுடைய பொய்யில்‌ காசி திகைத்துப்போய்‌ 
நின்றதும்‌... 

அந்தக்‌ கனத்த சூட்கேஸ்களைக்‌ 
காசிக்குக்கூடத்‌ தெரியாமல்‌ அவள்‌ 
வீட்டுப்பரணில்‌ மறைத்து வைக்க அவள்பட்ட 
பாடும்‌ ஒருவாரம்‌ கழித்து அவன்‌ கேட்டதும்‌ 
திருப்பிக்‌ கொடுத்ததும்‌... எப்படியெல்லாம்‌ 
ஒவ்வொருத்தரும்‌ அவர்கள்‌ வசதிக்கு அவளைப்‌ 
பயன்படுத்திக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌ என்ற 
நினைவில்‌ அவள்‌ மனம்‌ குறுகுறுத்தது. 


04-04-2020 150400 | | 


ஆனால்‌ அந்த சூட்கேசுக்குள்‌ என்ன 
வைத்திருந்தீர்கள்‌ என்று அவனிடம்‌ அவள்‌ 
ஒருநாள்‌ கூடக்‌ கேட்டதில்லை. அவனேதான்‌ 
சொன்னான்‌. "அது நிறைய பணமும்‌ தங்கமும்‌ 
வச்சிருந்தேன்‌ ராகினி" அவள்‌ தன்‌ திகைப்பை 
மனசுக்குள்‌ அடக்கிக்‌ கொண்டாள்‌. "ஆனாலும்‌ 
நீ ரொம்பக்‌ கெட்டிக்காரி...யாருக்கும்‌ 
தெரியாம ரகசியத்தைக்‌ காப்பாத்திட்டே' 
என்றான்‌ஆர்‌.ஆர்‌.எம்‌. ஒரு தினுசாக சிரித்தபடி. 
"புத்திசாலிதான்‌... அப்படியுள்ளவங்க எதையும்‌ 
துணிஞ்சு செஞ்சுடுவாங்க. இருந்தாலும்‌ ஒரு 
விதத்துல ஆபத்தானவங்க... அவங்ககிட்ட 
ஜாக்கிரதையாத்தான்‌ இருக்கணும்‌. 

அவளுக்கு எரிச்சல்‌ ஏற்படுத்தும்‌ 
நினைப்புடனும்‌ உன்னைவிட்டால்‌எத்தனையோ 
பேர்‌ என்று காட்டவுமே அவன்‌ காவேரியை 
அங்கே வேலைக்குச்‌ சேர்த்துக்‌ கொண்டானோ 
என்றுகூட அவள்‌ அடிக்கடி நினைத்துக்‌ 
கொள்வாள்‌. அப்படியும்‌ இருக்கலாம்‌. 
தவிரவும்‌ பொம்பளைங்களுக்குத்‌ தில்லு 
முல்லு பண்ணத்‌ தெரியாது. கால்‌ சம்பளம்‌ 
குந்துவிட்டு ரெண்டாள்‌ வேலை வாங்கலாம்‌ 
என்ற அயோக்கியத்தனமான முதலாளி 
மனோபாவமும்‌ காரணமாக இருக்கும்‌ என்று 
சுசீலா சொல்வதும்‌ நினைவுக்கு வர ராகினியின்‌ 
மனம்‌ கசப்பில்‌ மூழ்கியது. 


19 

மழை மீண்டும்‌ மூர்க்கமாகப்‌ பெய்யத்‌ 
தொடங்கியது. "ஏய்யா சாரக்கொம்பெல்லாம்‌ 
வெள்ளத்துல அடிச்சிக்கிட்டு போகுது. 
நீங்கள்ளாம்‌ செளகர்யமா நிக்குறீங்க... 
இறங்குங்க... எல்லாத்தையும்‌ ஒழுங்கு 
பண்ணுங்க" என்றவன்‌ சட்டென்று காசியைப்‌ 
பார்த்து "ஏம்பா ஸ்டோர்ரூம்‌ பக்கம்‌ போனியா? 
நெலமை எப்படி இருக்குது பாத்தியா? 
காவேரி இன்னும்‌ வரலியா? பொறுப்பில்லா 
பொண்ணு "என்றான்‌ ஆர்‌.ஆர்‌.எம்‌. 

"எல்லாப்‌ பொருளும்‌ உள்ளே 
சாக்ரதையாயிருக்குதுங்க” தன்‌ கட்டட 
வேலையைக்‌ கெடுத்து வைத்திருக்கிற 


மழைமேல்‌ வந்த ஆத்திரத்தை எங்கே 
தன்மேல்‌ கொட்டிவிடுவானே என்ற 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 79 


79 


அச்சத்தில்‌ காசி ஒடுங்கியது ராகினியை 
வேதனைக்குள்ளாக்கியது. 


தலையைச்‌ சொரிந்து கொண்டே 
அங்கே வந்த ரங்கன்‌ கையை நீட்டிக்‌ 
காட்டினான்‌. கட்டடத்தின்‌ பின்வெளியில்‌ 
அந்தத்தொழிலாளர்கள்‌ இருந்த குடிசைகள்‌ 
எல்லாம்‌ வெள்ளத்தில்‌ அமிழ்ந்து குலைந்து 
போயிருந்தன. "உள்ளே போக முடியல... 
காப்பித்தண்ணிகூட குடிக்கல... நாங்க ராவுக்கு 
எங்க தங்கறது...?" ரங்கன்‌ குரலில்‌ கண்ணீர்‌ 
தளும்பியது. 

"ஏய்யா இப்ப அதுவா பெரிசாப்‌ 
போயிடுச்சி... கேடுகெட்ட மழைவந்து 
வேலையக்‌ கெடுக்குது. எவ்வளவு லட்சம்‌ 
வேஸ்ட்‌. மினிஸ்டர்‌ கொடுத்த தேதில கட்டடம்‌ 
தொறந்தாவனும்‌. பூசுன சிமிண்ட்‌ பூராவும்‌ 
கரைஞ்சு வழியுது. சாரக்கொம்பெல்லாம்‌ மறுக்க 
ரெடிபண்ணியாவனும்‌ உங்களுக்கெல்லாம்‌ 
காப்பி கேக்குது காப்பி...த்தூ” என்றபடி 
நிலத்தில்‌ இறங்கிக்‌ கட்டடத்தின்‌ பக்கமாகப்‌ 
போனான்‌. 

ஆர்‌.ஆர்‌.எம்மின்‌ முகம்‌ சட்டென்று 
இறுகியது. சே... ஒரு கட்டடத்தைக்‌ 
கட்டி முடிப்பதற்குள்‌ எத்தனை 
தொல்லைகளை அனுபவிக்க வேண்டியதாக 
இருக்கிறது. இவங்களை அனுசரித்துப்‌ 
போகவேண்டியதாகவும்‌ இருக்கிறது என 
நினைத்தபடி தனது டிரைவரைக்‌ கூப்பிட்டான்‌. 


"பார்‌ சீனு... காசியோட இங்கே 
இருக்கிற வேலையாளுங்கள நம்ப மேட்டுக்‌ 
கொட்டாய்க்குக்‌ கூட்டிக்கிட்டுப்‌ போ. 
ரங்கனைவிட்டு எல்லாத்துக்கும்‌ சுக்குமல்லிக்‌ 
காபி தரச்‌ சொல்லு. ஒவ்வொருத்தரா கெளம்பி 
பக்கம்‌ பக்கம்‌ போயிரக்கூடாது. ஒரே இடமா 
கமுக்கமா இருக்கட்டும்‌" என்றவன்‌ காசியை 
நோக்கி "காசி உனக்கு ஒண்ணு சொல்றேன்‌. 
வேலை குடுக்கற முதலாளி மழைக்கும்‌ 
பசிக்கும்‌ ஏற்பாடு பண்ணனும்னு நீங்கள்ளாம்‌ 
நெனக்கறீங்க பாருங்க. அது ரொம்பத்‌ தப்பு. 
இவங்க ஏதோ மழையையும்‌ வெள்ளத்தையும்‌ 
கண்ணாலயே காணாதவங்கறாப்பல 
பேசறியே... நீ கொஞ்சம்‌ ஸ்டிரிக்டா 
இருக்கணும்பா... இவங்களுக்குக்‌ கொஞ்சம்‌ 


04-04-2020 150400 | | 


இடம்‌ குடுத்தா தலைமேலயே ஏறிடுவாங்க. 
சரி...சரி... முதல்ல கட்டடத்கைச்‌ சுத்தம்பண்ற 
வழியைப்‌ பாரு' என்றான்‌. 


பிறகு எதையோ நினைத்துக்‌ 
கொண்டவனாக, 'ராகினி' என்று கூப்பிட்டு 
"ஆளுக்குப்‌ பத்து ரூபாவாக இவங்க கையில 
குடுத்துடு. வேலையாகணும்‌. மத்தியானத்துக்கு 
மேலயாவது வேலையைத்‌ தொடங்கணும்‌. 
இவங்க இன்னிக்கே பாதிநாள்‌ வேல 
செஞ்சதாத்தான்‌ கணக்கு வக்கணும்‌. 


புரிஞ்சுதா? இன்னொரு விஷயம்‌ ராகினி. 
என்கிட்ட வேலை செய்யறவங்க எனக்கு 
விசுவாசமா இருக்கறதுதான்‌ பிடிக்கும்‌. உன்‌ 
புருஷன்கிட்டே சொல்லு. அவன்‌ என்னைப்‌ 
பற்றித்தான்‌ யோசிக்கணும்‌. சம்பளம்‌ தர்றவன்‌ 
நான்‌ தானே... சொல்லிவை அவன்கிட்டே... ' 
சட்டென்று காருக்குள்‌ உட்கார்ந்து கொண்டான்‌ 
ஆர்‌.ஆர்‌.எம்‌. 


20 


அத்தனை காலையில்‌ தங்கள்‌ குடிசைக்கு 
வந்த சுசீலாவைக்‌ கண்டதும்‌ காவேரிக்கு 
சந்தோஷம்‌ பொங்கிற்று. மழையும்‌ வெள்ளமும்‌ 
ஆர்‌.ஆர்‌.எம்மின்‌ சாக்கடை வார்த்தைகளும்‌ 
தொல்லைக்குள்ளாக்கி இருக்கிற அந்தத்‌ 
தருணத்தில்‌ இருந்தே அங்கிருக்கும்‌ 
தொழிலாளர்களுக்கு அவள்‌ வருகை ஆறுதலும்‌ 
நம்பிக்கையும்‌ தரும்‌ என்ற எண்ணம்‌ ஏற்பட்டது 
காவேரிக்கு. 

சுசீலாவின்‌ குரல்‌ துயரத்தில்‌ கனத்தது. 

"இந்தக்‌ கட்டட வேலைக்காரங்களோட 
பொழப்பு கரணம்‌ தப்பினா மரணம்னு இருக்கு. 
மத்தபடி எத்தனை வேதனை. எவ்வளவு 
தொல்லை. நேருக்குநேராப்‌ பாக்கறவ தானே 
நீ... மத்தவங்களோட வாழ்க்கையிலே கஷ்டம்‌ 
வந்து போகும்‌. இவங்களுக்கோ வாழ்க்கையே 
கஷ்டமாத்‌ தானே போய்க்கிட்டிருக்குது. 
அவங்க கண்ணை நாம்பதான்‌ திறக்கணும்‌. 
உதிரியா இருக்கறதாலே கேட்பாரற்றுக்‌ 
கெடக்கற இந்தக்‌ கட்டட வேலைக்காரங்களுக்கு 
ஒத்துமையா இருக்கறதோட பலத்தை நாம்ப 
உணர்த்தணும்‌. அவங்களை ஒரு அமைப்பா 


மாத்தணும்‌. நீ வேலை பாக்கற எடத்தில 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 80 


80 


இருக்கறவங்களைக்கூட அந்த அமைப்பிலே 
சேர்த்து சக்தியுள்ள சங்கமா மாத்தணும்‌" 
என்றதைக்‌ கேட்ட காவேரி "நான்‌ பண்றேன்‌..." 
என்றாள்‌. 

காவேரியின்‌ கையை நன்றியுடன்‌ தொட்ட 
சுசீலா "இது அவ்வளவு சுலபமான விஷயமில்ல. 
சங்கத்துல சேர்ந்தா வேலைக்கு ஏதாவது 
ஆயிடுமோன்னு கொத்துவேலக்காரங்க 
பயப்படுறாங்க. அதனாலே சங்கத்துல சேர்ரதுக்கு 
அவங்ககிட்ட சம்மதம்‌ வாங்கறதே ரொம்ப 
கஷ்டமா இருக்குது. அவங்களுக்கு வேலை தர்ற 
கட்டடத்துக்காரங்களும்‌ அவங்க சங்கத்துல 
சேர்ரதை விரும்பறதில்ல... "என்றாள்‌. 

மனிதர்‌ நோகப்‌ பார்க்கும்‌ மனிதரைக்‌ 
கண்டு மனிதர்‌ ரெளத்ரம்‌ கொள்ளாவிட்டால்‌ 
மனிதம்‌ எப்படித்‌ தழைக்கும்‌? அநியாயம்‌ 
எங்கே நடந்தாலும்‌ தட்டிக்‌ கேட்கிற 


ஆன்ம தைரியமும்‌ தார்மீகப்‌ பொறுப்பும்‌ 
கொண்டவளாக சுசீலா இருந்தது காவேரிக்குப்‌ 
பிடித்திருந்தது. சுசீலாவிடம்‌ "சங்கத்திலெ 
சேர்ரதால தொழிலாளருங்களுக்கெல்லாம்‌ 
அப்படியென்ன பெரிசா நன்மை ஏற்பட்டுடப்‌ 
போகுது..." என்றாள்‌ காவேரி. 


"உதிரியாக்‌ கிடக்கிறதுனால்‌ பலமிழந்து 
போயிருக்காங்க. அவங்க பலம்‌ அவங்களுக்குத்‌ 
தெரியலை. தங்களுடைய சோதனைகளுக்கு 
என்ன காரணம்‌? யாரால... அந்த சோதனைகள்‌ 
என்பதெல்லாம்‌ அவங்களுக்குத்‌ தெரியலை. 
இ.எஸ்‌.ஐ, கிராஜுட்டி, பிராவிடண்ட்‌ பண்ட்‌ 
என்பன தொழிலாளர்‌ நலச்‌ சட்டங்கள்‌. 
இ.எஸ்‌.ஐ திட்டத்தின்‌ மூலம்‌ மருத்துவ வசகி, 
நோயுற்ற நாட்களுக்கான அரைச்சம்பளம்‌, 
விபத்துக்காலத்தில்‌ முழுச்சம்பளம்‌, பிரசவகால 
ஊதியம்‌, ஊனம்‌ அல்லது இறப்புக்கு நிவாரணம்‌ 
தந்தாகணும்‌" காவேரிக்கு ஆச்சர்யமாக 
இருந்தது. சுசீலா லேசாகப்‌ புன்னகைத்தாள்‌. 


காவேரியின்‌ மனக்கண்ணில்‌ ஆர்‌. 
ஆர்‌.எம்மின்‌ காம்பவுண்டில்‌ உள்ள 
தொழிலாளர்கள்‌ தென்பட்டார்கள்‌. "நான்‌ 
சொன்னதுபோல்‌ ஊர்வலம்‌, மாநாட்டுக்கு உங்க 
காம்பவுண்டில்‌ உள்ள தொழிலாளர்களை 
நீ கூட்டிட்டு வரணும்‌" என்ற சுசீலாவின்‌ 
பேச்சுக்கு, "நிச்சயமாக" என்றாள்‌ காவேரி. 


04-04-2020 150400 | | 


இருவரும்‌ கிளம்பி ஆர்‌.ஆர்‌.எம்மின்‌ 
காம்பவுண்டுக்குள்‌ நுழைகையில்‌ கேட்ட 
ஆராயியின்‌ அவலக்குரல்‌ அவர்களைத்‌ 
திகைக்க வைத்தது. வலிப்பு வந்த 
பாஞ்சாலி காலை விலுக்விலுக்கென்று 
உதைத்துக்‌ கொண்டு ஆராயியின்‌ மடியில்‌ 
அலங்கோலமாகக்‌ கிடந்தாள்‌. சுற்றி 
நின்றவர்களைச்‌ சுசீலா நிதானமாகப்‌ 
பார்த்தாள்‌. காசியிடம்‌ திரும்பி "ஆட்டோ 
கூட்டிட்டு வாங்க சார்‌ என்றாள்‌ அழுத்தமாக. 

21 

காம்பவுண்டுக்குள்‌ ஆட்டோ வந்து 
நின்றது. பாஞ்சாலி அசைவற்றுக்‌ கிடந்தாள்‌. 
வாயிலிருந்து ரத்தம்‌ லேசாகக்‌ கசிந்து 
கொண்டிருந்தது. ஆராயி கன்னத்திலும்‌ 
நெற்றியிலும்‌ கைவைத்துப்பார்த்துத்‌ 
திடுக்கிட்டவளாக "ஒடம்பு நெருப்பாட்டம்‌ 
காயிது..." என்றாள்‌. 

அவளை ஆட்டோவில்‌ ஏற்றிக்கொண்டு 
திருப்பத்தைத்‌ தாண்டுவதற்குள்‌ ஆர்‌.ஆர்‌. 
எம்மின்‌ கார்‌ உள்ளே வந்து நின்றது. 


காரிலிருந்து இறங்கியவன்‌ "என்னய்யா 
எல்லாரும்‌ என்ன பண்ணிக்கிட்டிருக்கிறீங்க... 
என்ன ஆச்சு?" என்றான்‌. "பாஞ்சாலின்னு 
ஒரு சின்னப்பொண்ணு வலிப்பு 
வந்திரிச்சு. ஆஸ்பத்திரிக்கு எடுத்துக்கினு 
போயிருக்கறாங்க..." என்றான்‌ காசி. 

"என்னய்யா இது எழவு எப்பப்பாத்தாலும்‌ 
இதே கருமமா? இது வேல நடக்கற எடமா... 
இல்லேன்னாதர்மசத்திரமா?எப்பவாவதுநான்‌ 
வர்ற வேளையில்‌ அவங்கவங்க வேலையை 
பார்த்துகிட்டு இருந்திருக்கிறீங்களாய்யா? 
எங்கய்யா உந்தங்கச்சிக்காரி..." என்ற ஆர்‌. 
ஆர்‌.எம்மிடம்‌ "அவளும்‌ பாஞ்சாலியோட 
போயிருக்கிறாள்‌ என்றான்‌ காசி 
தயக்கத்துடன்‌. 

"தோபாரு ராகினி இனிமே அவங்க 
வேலை பார்க்கத்‌ தேவையில்ல திமிர்‌ 
புடுச்சவ! இனிமே அந்தப்‌ பொண்ணு 
வேலக்கி வேணா... சொல்லிடு அவகிட்ட... 
எல்லாத்தையும்‌ பழையபடி நீயே பாத்துக்க. 
ஆமா, மேஸ்திரி எங்கே?" என்று கேட்டான்‌. 


| | 12th ADVNCE!| Tamil - Chap 1&2.indd 81 


81 


"மேஸ்திரிக்கு மூணுநாளா ஜுரம்‌. ஆனா 
அதோடவே வேலபாத்தாரு. காலையில்‌ ரொம்ப 
முடியலேன்னு குடிசையில படுத்துட்டாரு' 
பற்களைக்‌ கடித்துக்கொண்டான்‌. "இன்னிக்கி 
யாரும்‌ வேல செய்ய வேண்டியதில்லை. 
சம்பளமும்‌ தர வேண்டியதில்லை..." 
அவனுடைய கை முட்டிகள்‌ இறுகின. 


அங்கு வந்த வீராசாமி தைரியத்தை 
வரவழைத்துக்‌ கொண்டு "இன்னிக்கு 
செவ்வாய்க்‌ கெளமைங்க. இன்னும்‌ போனவாரச்‌ 
சம்பளமே கைக்குக்‌ கிடைக்கலை. ரொம்பக்‌ 
கஷ்டமாயிருக்குது..." என்றான்‌. "போய்யா 
வாயை மூடிக்கிட்டு..." வெறுப்போடு கத்தினான்‌ 
ஆர்‌.ஆர்‌.எம்‌. " மனச்சாட்சிக்கு விரோதமில்லாம 
வேலையைப்‌ பாருங்க. அப்புறமா மத்ததைப்‌ 
பேசலாம்‌...” என்றபடி சட்டென்று அங்கிருந்து 
புறப்பட்டான்‌. எல்லோரும்‌ திகைத்துப்‌ போய்‌ 
நின்றார்கள்‌. 

"சே! ஈவு எரக்கமில்லாத ஆம்பளை...” 
என்றாள்‌ ஆராயி வெறுப்புடன்‌. "சாப்பாட்டுக்கு 
இப்ப நாங்கள்ளாம்‌ என்னக்கா பண்றது?" 
ராகினியைப்‌ பார்த்து பரிதாபமாகக்‌ கேட்டான்‌ 
ரங்கன்‌. வழக்கத்துக்கு மாறாக முகம்‌ 
வாடியிருந்த ராகினி மெல்லச்‌ சொன்னாள்‌ 
"எங்கிட்ட கொஞ்சம்‌ பணம்‌ இருக்குது தர்றேன்‌". 
"நம்ப கஷ்டம்‌ தெரிஞ்ச பொண்ணு நீ, நல்லா 
இருக்கணும்மா' என்றாள்‌ ஆராயி. 

அவளை வினோதமாகப்‌ பார்த்தபடி 
"முதலாளி எதுனா சொல்ல மாட்டாரா?” என்ற 
காசியிடம்‌ "அவங்களும்‌ வாயும்‌ வவுறும்‌ 
உள்ள மனுஷருங்கதான்‌. அவங்க காத்தையா 
திம்பாங்க” என்றாள்‌ ஏளனமாக. மேலும்‌ 
"சாவறதுக்கு ஒரு நிமிஷம்‌ வரையில்‌ இவங்க 
ஓழைச்சாக வேண்டியிருக்குது. இவங்ககிட்ட 
என்ன இருக்குது? வீடா வாசலா? துணிமணியா? 
ஒண்ணுமில்ல. கொஞ்சநாள்‌ பழக்கத்துலே 
நான்‌ ஒரு விஷயத்தைப்‌ புரிஞ்சிக்கிட்டங்க. 
இவங்க மனசுல கள்ளங்கவுடு இல்ல. 
வேஷமில்ல. ஏமாத்து இல்ல. சந்தர்ப்பத்துக்குத்‌ 
தகுந்தாப்பல யார்கிட்டவும்‌ பழகறதில்ல. 


மனுஷனை மனுஷன்‌ உதாசீனம்‌ பண்றதைவிட 
மோசம்‌ வேற ஒண்ணுமில்ல... ஆனா, 
வசதி உள்ளவங்களுக்கு இதெல்லாம்‌ 


04-04-2020 150400 | | 


தண்ணிபட்டபாடு...' காசிக்கு அவள்‌ ஏன்‌ 
இப்படிச்‌ சொல்கிறாள்‌ என்று விளங்கவில்லை. 
ஆனால்‌, அதில்‌ இருந்த உண்மை உறைத்தது. 


22 


மருத்துவம டையிலிருந்த 
பார்த்து விட்டு, 
காவேரியிடம்‌ ஆர்‌.ஆர்‌.எம்‌. பேசி விட்டுப்‌ 
போனவற்றை ராகினி தெரிவித்தாள்‌. 
அதைக்கேட்ட காவேரி 'இது நான்‌ எதிர்பார்த்த 


கன்னியம்மாளைப்‌ 


ஒண்ணுதான்‌ இவங்கெல்லாம்‌ தங்களுடைய 
நன்மையை நாம்ப பாதுகாக்கிற வரைக்கும்தான்‌ 
நம்பளைத்‌ தங்கக்கூட வைச்சிருப்பாங்க. அப்பிடி 
இல்லேன்னா இரக்கமேயில்லாம நம்மைக்‌ 
கடாசி எறிஞ்சிடுவாங்க' வார்த்தைகளற்றுப்‌ 
பார்த்தாள்‌ ராகினி. 


"சுசீலாக்காகூடப்‌ பேசினேன்‌. கட்டடத்‌ 
தொழிலாளர்‌ சங்கத்துக்கு என்னைக்‌ 
கூட்டிப்‌ போறதாச்‌ சொன்னாங்க. 
நாங்கெல்லாம்‌ சேரணும்னும்‌ சொல்றாங்க. 
பெண்கள்‌ னா கடைசிவரை சித்தாள்‌ 
வேலைக்குத்தான்‌ லாயக்கானவங்கன்னு 
நெனச்சுக்கிட்டிருக்கோம்‌. ஆனா விஷயம்‌ 
அப்படியில்லை. பெண்கள்‌ கொத்தனாராக்கூட 
ஆவலாமாம்‌...” "அப்படியா" என்னவோ 
சொல்வதற்கு வாயெடுத்தாள்‌ ராகினி. 

"சங்கத்துல பொண்ணுங்களுக்குக்‌ 
கொத்தனார்‌ வேலைக்கு டிரெயினிங்‌ 
கொடுக்கிறாங்க. பத்து மாசத்துக்கு இப்படிச்‌ 
சொல்லிக்‌ கொடுப்பாங்களாம்‌. அப்புறம்‌ எந்தப்‌ 
பொண்ணாலும்‌ கொத்தனாரா ஆயிடலாம்னு 
அவங்க அடிச்சுச்‌ சொல்றாங்க" சட்டென்று 
சொன்னாள்‌ ராகினி, "அப்படின்னா சுசீலாவை 
நானும்‌ பாத்து இதைப்பத்திப்‌ பேசணும்‌” 
அவளது ஆர்வம்‌ காவேரிக்கு வியப்பையும்‌ 
சந்தோஷத்தையும்‌ கொடுத்தது. 

மாலை சுசீலாவை அவர்கள்‌ 
சந்தித்தபோது, "போன அஞ்சு வருஷமாவே 
பொண்ணுங்களுக்குக்‌ கொத்தனார்‌ டிரெயினிங்‌ 
கொடுக்கறாங்க. பத்துமாசப்‌ பயிற்சி. இந்தப்‌ 
பத்து மாசத்துக்கும்‌ பணம்‌ தர்றாங்க. அது 
டில்லியிலிருந்து வருது. தொழிலாளர்‌ 
நன்மைக்குன்னே இருக்குற டிபார்ட்மென்டு 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 82 


82 


அதைப்‌ பண்ணுது" என்றாள்‌ சுசீலா. 
"டிரெயினிங்கப்பத்தி கொஞ்சம்‌ சொல்லுங்க" 
என்றாள்‌ ராகினி ஆர்வத்தோடு. 
காவேரியைப்‌ போல்‌ சுசீலாவுக்கும்‌ 
இப்போது ராகினி ஆச்சரியமானாள்‌. 
இந்தப்‌ பெண்ணின்‌ இருதய அந்தரங்கத்தை 


இத்தனைக்‌ காலம்‌ உணராமலிருந்ததற்காக 
சுசீலாவுக்கு வருத்தம்‌ உண்டாயிற்று. கண்களில்‌ 
வாத்ஸல்யம்‌ பொங்க ராகினியைப்‌ பார்த்தாள்‌. 


"என்ன சுசீலா அப்படிப்‌ பாக்கறிங்க. 
சிடுசிடுங்கிற ராகினியான்னு இருக்குதா? என்ன 
பண்ணச்‌ சொல்றீங்க? எதுக்கும்‌ பயந்து சாகிற 
என்‌ வீட்டுக்காரரைப்‌ பார்க்கிற பொழுதெல்லாம்‌ 
எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஒரு 
மனுஷன்‌ இன்னொரு மனுஷனுக்கு எதுக்காகப்‌ 
பயப்படணும்‌? அது மாதிரியான வாழ்க்கையே 
வேணாம்னு தோணுது. உங்க பேச்சைக்‌ 
கேட்கிறப்ப சுதந்திரமா ஒரு தொழிலைச்‌ 
செய்யணும்‌. ஏம்‌ நாம்பளே ஒரு கொத்தனாராக 
ஆகக்‌ கூடாதுன்னு தோணுது" தன்னைப்‌ போல்‌ 


உணர்வு கொண்ட இன்னொருவரை எதிர்பாராத 
விதமாகச்‌ சந்தித்தால்‌ உண்டாகிற ஆனந்த 
வாஞ்சை பொங்க ராகினியின்‌ கைகளைப்‌ பற்றிக்‌ 
கொண்டாள்‌ சுசீலா. 


23 
ஆர்‌.ஆர்‌.எம்மின்‌ முகம்‌ விம்மிச்‌ 
சிவந்திருந்தது. ஆத்திரத்தில்‌ கைகள்‌ இறுகின. 
வாய்க்குள்ளே கெட்டவார்த்தைகள்‌ தோன்றித்‌ 
தோன்றி உருவழிந்தன. காறித்துப்பினான்‌. 
"நன்றி கெட்ட பொறுக்கிப்‌ பசங்க" காசியின்‌ 


நெஞ்சில்‌ அந்த வார்த்தைகள்‌ கத்தியின்‌ 
கூர்முனைகளாய்‌ இறங்கின. ஆராயி நிமிர்ந்து 
பார்த்தவாறே "ஏழைங்க சொன்ன சொல்லை 
மீற மாட்டாங்க. உசிரைக்‌ கொடுத்தும்‌ 
காப்பாத்துவாங்க' என்றாள்‌. 

"இந்தக்‌ கட்டடம்‌ கட்டி முடிஞ்சதும்‌ 
நம்மளைவிட்டுடுங்க சாமி. ராகினி இங்கே இனி 
ஒருநாள்‌ கூட வேலை செய்ய முடியாதுன்னு 
சொல்லிட்டா. அதுதான்‌ குடிசையைக்‌ காலி 
பண்றேன்‌... ஆராயி ராகினியின்‌ வீட்டைப்‌ 
பார்த்தவாறு நின்றாள்‌. 


04-04-2020 150400 | | 


"காசி நான்‌ உங்களுக்கு என்ன 
குறைவச்சம்பா சொல்லு என்ற ஆர்‌. 
ஆர்‌. எம்மிடம்‌ "அவங்கெல்லாம்‌ 
கட்டடத்தொழிலாளர்‌ ஊர்வலத்துக்கும்‌ 
மாநாட்டுக்கும்‌ போகணும்னு கேட்டாங்க. நீங்க 
ஒத்துக்கலை... அதான்‌..." என்றான்‌ காசி. 
அதைப்பத்தி 
எனக்கொண்ணும்‌ தடையில்லை. ஆனா 
இதெல்லாம்‌ வேஸ்ட்டுப்பா... எதுக்குப்பா 


ய்‌ ட ட 
நீங்க போங்க... 


தொழிலாளர்களுக்குப்‌ பாலிடிக்ஸ்‌. மாநாடு, 
ஊர்வலம்‌, தடியடி, மோதல்‌, போலீஸ்‌ கைது... 
இதெல்லாம்‌ நமக்கு அவசியம்தானா... நாம 
தொழிலாளிங்க... செய்யற தொழில்தாம்பா 
நமக்குத்‌ தெய்வம்‌... சரிசரி... ராகினியை 
வரச்சொல்லு... நான்‌ அவகூட பேசணும்‌. 
தைமாசம்‌ கிருகப்பிரவேசம்‌ வைக்கத்‌ 
தீர்மானிச்சிருக்கு. எங்கே வேணுமோ போங்க. 
ஆனா வேலையைச்‌ செஞ்சு முடிச்சிட்டுப்‌ 
போங்க...” அவன்‌ குரலில்‌ தளர்ச்சி தெரிந்தது. 


காவேரியுடன்‌ வந்த ராகினி மெளனமாகப்‌ 
பார்த்தவன்‌ "ராகினி, ஏம்மா இப்படி 
ஆயிட்டே" என்றான்‌. "இவங்க நியாயமாகச்‌ 
சொன்னதைத்தான்‌ நான்‌ உங்ககிட்ட 
சொன்னேன்‌. நீங்க ஒத்துக்கல. அதுக்கு மேல 
நான்‌ என்ன செய்யமுடியும்‌, சொல்லுங்க... 
மேஸ்திரிக்கு ஜுரம்‌. கஞ்சிக்குக்கூட 
பணமில்லாம அவஸ்தைப்படறாரு. 
என்னைக்தான்‌ கேட்கிறாங்க. என்ன பதில்‌ 
சொல்றதுன்னே எனக்குத்‌ தெரியல. அவங்க 
சொல்றதை நீங்க கேட்கமாட்டேங்கிறீங்க. 
அப்புறம்‌ நான்‌ என்ன செய்யிறது? அவங்க 
கேட்கறதைச்‌ செய்யுங்க" சலிப்போடு 
சொன்னாள்‌ ராகினி. 


"அப்போ நீ?" என்றவனிடம்‌ "எனக்குப்‌ 
பதிலா வேற யாரையாவது பார்த்துக்குங்க..." 
சட்டென்று அவன்‌ முகம்‌ சுருங்கிற்று. மேஸ்திரி 
முனகிக்கொண்டே அங்கு வந்தார்‌. "மேஸ்திரி 
எப்படி இருக்கிறீங்க?" குரலில்‌ இரக்கம்‌ 
இழையக்‌ கேட்டான்‌. மேஸ்திரி கைகளைக்‌ 
கூப்பினான்‌. "உடம்புக்குச்‌ சுத்தமா முடியல. 
ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோறுதண்ணி 
இல்லாம என்ன பண்ண முடியும்‌? கேட்டுக்‌ 
கேட்டுத்‌ தொண்டைத்தண்ணி வத்திப்போச்சு. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 83 


83 


அப்புறம்தான்‌ எங்காளுங்க இந்த முடிவுக்கு 
வந்தாங்க." 

"எல்லாரும்‌ அவங்கவங்க வேலையைப்‌ 
பாருங்க. காசி இதோ பாரு... இதில்‌ 
சம்பளப்பாக்கி, ரெண்டுவார 'அட்வான்ஸ்‌' 
எல்லாம்‌ இருக்கு... எடுத்துக்க. இதுக்கு 
மேலயும்‌ ஏதாவது பண்றதுன்னா அது 
உங்க இஷ்டம்‌, நான்‌ நாளைக்கு வர்றேன்‌. 
பெரிய கவர்‌ ஒன்றை அவனது கையிலே 
சட்டென்று கொடுத்துவிட்டு அங்கிருந்த காரை 
நோக்கி வேகமாகச்‌ சென்றான்‌ ஆர்‌.ஆர்‌.எம்‌. 
எல்லோரும்‌ திகைத்துப்‌ போய்‌ நின்றனர்‌. 


"முதலாளிங்க, பணக்காரங்க எல்லாருமே 
இப்படித்தான்‌ பண்ணுவாங்க. நாம்ப அவங்க 
காலைப்‌ பிடிச்சோமுன்னா நம்ம தோளில ஏறி 
உட்கார்ந்துக்குவாங்க. நம்ம உறுதியா நின்னு 
கேள்வி கேட்டா நம்ம வழிக்கு வந்திடுவாங்க. 
ஆனா, அது தற்காலிகமாகத்தான்‌. அவங்க 
வேலை ஆவற வரைதான்‌. அவங்க குணம்‌ 
அப்படித்தான்‌ இருக்கும்‌" என்றாள்‌ சுசீலா 
காசியைப்‌ பார்த்து. 


இனி ஒருநிமிடம்கூட அங்கிருக்கப்‌ 
பிடிக்கவில்லையென்ற ராகினியிடம்‌, 
சுசீலா தெளிவாகச்‌ சொன்னாள்‌. 
"தொழிலாளர்களுக்கு நாம்ப தனியா 
இல்லைங்கற உறுதி இவங்களுக்கு 
வரணும்னா, நீ அருகே இருந்துதான்‌ 
ஆகணும்‌..." ராகினி மெளனமாக நின்றாள்‌. 


எப்படியிருந்த ராகினி எப்படி 
மாறிவிட்டாள்‌? உறுதி, தன்‌ மக்களிடம்‌ பரிவு, 
சலுகைகளுக்குத்‌ தளராத துணிவு இந்தக்‌ 
குணாம்சத்தை அவளிடம்‌ உருவாக்கிய 
தொழிலாளர்களையும்‌ நிர்பந்தங்களையும்‌ 
திரும்பத்திரும்பக்‌ காவேரி இரவுமுழுவதும்‌ 
யோசித்தாள்‌. 

நீலவானப்‌ பின்னணியில்‌ ஓங்கி வளர்ந்து 
வெள்ளை பூசிக்கொண்டிருக்கும்‌ அந்த 
தொடர்மாடி வீடுகள்‌ இரண்டையும்‌ ஆனந்தம்‌ 
பொங்கப்‌ பார்த்தாள்‌ ராகினி. எவ்வளவு 
வேகமாக ஓடிப்போய்விட்டது காலம்‌. வீச்சான 
காட்டாற்றைப்போல தாவிப்‌ போய்‌ வியக்க 
வைக்கிற காலம்‌. நேற்றுப்போல இருக்கிறது. 


04-04-2020 150400 | | 


"என்ன ராகி, அப்படி பார்த்திட்டே 
நிக்கிறே..." என்ற சுசீலாவிடம்‌ "மனுஷன்‌ 
மகத்தானவன்னு சொன்னீங்களே. அது 
சத்தியமான வார்த்தை. அரை வயிறும்‌ 
கால்‌ வயிறுமாயிருந்து வெய்யிலையும்‌ 
மழையையும்‌ பனியையும்‌ தாங்கி இந்த 
ஜனங்கள்‌ எப்பேர்ப்பட்ட வேலையை செய்து 
முடிச்சிருக்கிறாங்க..." ராகினியின்‌ குரல்‌ 
குளும்பிற்று. 

ஆர்‌.ஆர்‌.எம்‌ மூணாவது பிளாட்ஸ்‌ 
கட்டணும்னா நம்மளைத்‌ தேடி வருவாரா?" 
என்றாள்‌ காவேரி மெதுவாக. "நமக்குக்‌ கையும்‌ 
காலும்‌ மனசில இருக்கிற துணிச்சலும்தான்‌ 
சொத்து. பயப்படாதே, நம்மளை விட்டுட்டு 
வேற ஆளுங்களை அவரு கொண்டாந்தாலும்‌ 
அவங்களையும்‌ சங்கத்தில சேர்த்திடலாம்‌" 
காவேரியின்‌ முகம்‌ பளீரென்று மலர்ந்தது. 


"ஆமா... தொழிலாளருங்க தங்களுடைய 
பலத்தை உணர்ந்துட்டா, பாதி பிரச்னை 
தீர்ந்திடும்‌" என்றாள்‌ சுசீலா நம்பிக்கையான 
குரலில்‌. 


24 


இன்று, அந்தத்‌ தொடர்‌ மாடியின்‌ முதல்‌ 
அடுக்கிலுள்ள முதல்‌ வீட்டில்‌ பால்காய்ச்சி 
கிரகப்பிரவேஷம்‌ செய்து வைக்கிறான்‌ 
ஆர்‌.ஆர்‌.எம்‌. அந்தப்‌ பகுதியிலுள்ள 
எம்‌.பி, வக்கீல்கள்‌, காவல்‌ துறையினர்‌, 
சினிமாக்காரர்கள்‌ என்று பலதரப்பட்டோரும்‌ 
அங்கே வந்திருக்கிறார்கள்‌. அந்தத்‌ தொடர்‌ 
மாடிக்கு வெளியே மக்கள்‌ கும்பல்‌ கும்பலாக 
நின்று கொண்டிருந்தார்கள்‌. 

வேலையாள்‌ மாவிலைக்‌ கொத்துடன்‌ 
அவசர அவசரமாக மேலே போவதை 
வெறுமையாகப்‌ பார்த்துக்‌ கொண்டு நின்றாள்‌ 
ராகினி. அவளையறியாமலேயே பெருமூச்சுக்‌ 
கிளம்பியது. சொல்லி வைத்தாற்போல, 
புதிய கட்டடத்தின்‌ முன்னே வரிசையாகக்‌ 
காய்ந்து, கருத்து ஒட்டடைக்‌ கம்புகளாக 
நின்றார்கள்‌ அந்தக்‌ கட்டடத்தை உருவாக்கிய 
தொழிலாளர்கள்‌. 


ய்‌ fi ° ‘ ப்‌ ப 
நம்மையெல்லாம்‌ மாடிக்குக்‌ 


. [I LI யூ ப ப்‌ ட்‌ 
கூப்பிடமாட்டாங்களா? ஆர்வம்‌ பொங்கியது 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 84 


84 


காவேரியைப்‌ பார்த்துக்‌ கேட்ட பதினாறு 
வயதான சின்னமணியின்‌ குரலில்‌. 


"நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. அப்புறம்‌ 
எதுக்கு அவங்க நம்மைக்‌ கவனிக்கப்‌ 
போறாங்க?" கனத்த குரலில்‌ சொன்னாள்‌ 
பங்கஜம்‌. அவளுடைய வார்த்தைகள்‌ குப்பனின்‌ 
காதுகளில்‌ செங்கல்லாய்‌ அறைந்தன. 
இடுங்கிய கண்களில்‌ துயரமும்‌ விசனமும்‌ 
தொனிக்க பங்கஜத்தைப்‌ பார்த்தான்‌. 


"என்னக்கா சொல்றே நீ?" 


"ஓணர்‌ அப்படித்தான்‌ தாத்தாகிட்ட 
சொன்னாரு. புது பில்டிங்கோட அஸ்திவார 
வேலை அடுத்த மாசமே ஆரம்பிச்சிடுமாம்‌. 
இப்போ உள்ளவங்க யாரையுமே அந்த 
வேலைக்குச்‌ சேர்க்கமாட்டாராம்‌' வேதனை 
தொனிக்கச்‌ சொன்னாள்‌ பங்கஜம்‌. அங்கு 
நின்றவர்களின்‌ சுருங்கிய முகங்களில்‌ சோகம்‌ 
நிறைந்தது. "யாரப்பா மேஸ்திரி" என்றான்‌ 
மேலேயிருந்து வந்த ஒருவன்‌. 

அவசர அவசரமாக "நான்‌ தானுங்க" 
என்றவர்‌ புன்னகையுடன்‌ முன்னே வந்தார்‌ 
மேஸ்திரி. "மேலே வாய்யா..." என்றவாறு 
அவன்‌ போனான்‌. "அப்புறம்‌ நம்மைக்‌ 
கூப்பிடுவாங்களா...?" சின்னமணி கண்கள்‌ 
படபடக்கச்‌ கேட்டாள்‌. 


சோர்வு நிறைந்த முகத்தோடு காசியும்‌ 


மேஸ்திரியும்‌ வர, அவர்களது முகக்குறியைப்‌ 
பார்த்த காவேரியின்‌ மனம்‌ திக்கென்றது. 


"ஏதோ விருந்து சாப்பாட்டுக்குக்‌ 
கூப்பிட்டாங்கன்னாங்க. யாரும்‌ நம்பளை 
வான்னுகூட சொல்றாப்பல இல்லியே... 
"என்றாள்‌ தயங்கிய குரலில்‌ சின்னமணி. 
"ஆமா... எனக்கும்‌ பசிக்குது" சுமதியின்‌ 
பிஞ்சுக்குரல்‌ கசங்கி ஒலித்தது. "நம்பளை 
யாருமே கண்டுக்கல... நான்‌ கணக்கெல்லாம்‌ 
முடிச்சு வைச்சிருக்கேன்‌..." ராகினியை 
வெறுமையாகப்‌ பார்த்தாள்‌ காவேரி. 


"மேஸ்திரி தாத்தா உங்கள எதுக்கு ஓணர்‌ 
மேலேவரச்‌ சொல்லிக்‌ கூப்பிட்டாங்க" 

"அதாம்மா... சும்மா எங்கையில ஐம்பது 
ரூபா குடுத்தாங்க...? 


04-04-2020 150400 | | 


"சாஸ்திரத்துக்குக்‌ கணக்குத்‌ 
தீர்க்கறாங்களா... ம்‌..." என்றாள்‌ காவேரி. 
"தாத்தா தாகமாயிருக்கு" சின்னமணி 
கண்களைக்‌ கசக்கினாள்‌. "காசி, மாட்டேன்னு 
சொல்லாம எல்லாருக்கும்‌ ஏதாவது குடிக்க 
சொல்லுப்பா” ஆர்‌.ஆர்‌.எம்‌ தந்த கசங்கிய 
ஒற்றை ஐம்பது ரூபாயைக்‌ கொடுத்தார்‌. 

கட்டடத்‌ தொழிலாளர்‌ சங்கத்தில்‌ 
எல்லாருடைய அங்கத்துவப்‌ படிவங்களையும்‌ 
நிரப்பிக்‌ கொடுத்துவிட்டு, வெளியே வந்த 
ராகினியின்‌ முகத்தில்‌ பெருமிதம்‌ தெரிந்தது. 
அங்கே முகம்‌ மலர வந்தனர்‌ சுசீலாவும்‌ 
காவேரியும்‌. 


"தாவேரிக்கும்‌ ராகினிக்கும்‌ மேஸ்திரி 
டிரெயினிங்குக்கு இடம்‌ கிடைச்சிருக்குது..." 
என்ற சுசீலாவைக்‌ கண்கள்‌ மலரப்‌ பார்த்தாள்‌ 


ராகினி. 


"அப்பநம்பளுக்குத்‌ குரவேண்டிய சம்பளப்‌ 
பாக்கியை நியாயமாகக்‌ கொடுத்தனுப்பற 
உத்தேசம்‌ ஆர்‌.ஆர்‌.எம்முக்கு இல்ல... 
அப்படித்தானே?" ஆத்திரத்தைக்‌ கக்கினாள்‌ 
ராகினி. "ஆனா, உழைப்பை ஒருத்தன்‌ 
சுரண்டறதை நாம்ப அனுமதிக்கவே கூடாது. 
நம்ப உரிமைங்களை நாம்ப போராடித்தான்‌ 
அடைஞ்சாவணும்‌. நாளைக்கு நமக்கு 
வேலை தரமாட்டாங்களோன்னு பயந்து 
பயந்து இன்னிக்குக்‌ கெடைக்க வேண்டிய 
சம்பளத்தை வுட்டுடக்‌ கூடாது தாத்தா... ' 
என்றாள்‌ காவேரி. 

"நமக்குப்‌ பாக்கிப்‌ பணம்‌ தந்து கணக்கை 
முடிச்சதுக்கு அப்புறமாத்தான்‌ ஆர்‌.ஆர்‌. 


எம்‌ தன்னோட அடுத்த வேலையைத்‌ 
தொடங்க முடியும்னு யூனியன்‌ மூலமா 
கடிதம்‌ அனுப்புவாங்க. அப்படியே விரல்‌ 
நசுங்கிப்‌ போன கம்சலைக்கும்‌ நஷ்டஈடு 
கேட்டிருக்கோம்‌. ஆர்‌.ஆர்‌.எம்‌ நம்ம 
கோரிக்கைக்குக்‌ கட்டுப்படலேன்னா 
நாம்ப எல்லாரும்‌ அவனுக்குப்‌ பாடம்‌ 
கத்துக்கொடுக்க முடியும்‌" என்றாள்‌ சுசீலா 
உறுதி நிறைந்த குரலில்‌. "எப்படி" சட்டென்று 
கேட்டாள்‌ காவேரி. 

"ஒற்றுமைப்பட்ட தொழிலாளி 
வர்க்கத்தைவிட உலகத்தில்‌ பலமானது 
எதுவுமே இல்லை.ஜீவாசொல்லியிருக்கிறார்‌... 
'கோடிக்கால்‌ பூதமடா தொழிலாளி கோபத்தின்‌ 
ரூபமடா...' இது சாவில்லாத வார்த்தை!" 
என்றாள்‌ சுசீலா. காவேரியும்‌ மற்றவர்களும்‌ 
அந்த வார்த்தைகளில்‌ பொதிந்திருந்த 
சொல்லுக்கடங்காத மந்திரசக்தி மெல்ல 
மெல்லத்‌ தங்கள்‌ ரத்தநாளத்தினுள்‌ நிறைவது 
போல உணரத்‌ தலைப்பட்டனர்‌. அதே 
தருணத்தில்‌ கன்னியம்மாள்‌ பிரசவித்தாள்‌. 
ஒரு புதிய தலைமுறை இந்தப்‌ பூமியைத்‌ 
தொட்டு புதிய காற்றைச்‌ சுவாசித்தது. அதன்‌ 
அமுகை விடியலின்‌ கீதமாகவே ஒலித்தது. 


சங்கரன்‌ பிஞ்சுக்‌ குழந்தையை ஆவலுடன்‌ 

அள்ளி அணைத்துச்‌ சீராட்டத்‌ தொடங்கினான்‌. 

அருகில்‌ நின்ற ஆகிலட்சுமியும்‌ காவேரியும்‌ 

காசியும்‌ ராகினியும்‌ சுசீலாவும்‌ நிறைந்து 
போனார்கள்‌. 

(கல்மரம்‌ புதினத்தின்‌ சுருக்கப்பட்ட 

வடிவம்‌) 


படைப்பு முகம்‌ 


ஜி. திலகவதி (1951): தமிழகக்‌ காவல்துறையின்‌ முதல்‌ பெண்‌ தலைமை இயக்குநராகப்‌ 
பணியாற்றிய இவர்‌, தமிழின்‌ சிறந்த எழுத்தாளராகவும்‌ அறியப்படுகிறார்‌. பெண்கள்‌ 
சமூகத்தின்‌ பலதளங்களில்‌ எதிர்கொள்ளும்‌ அடக்குமுறைகளைப்‌ பிரதிபலிப்பவை இவரது 


படைப்புகள்‌. இவர்‌ சிறுகதைகள்‌, குறும்புதினங்கள்‌, புதினங்கள்‌, கவிதைகள்‌, கட்டுரைகள்‌, 
மொழிபெயர்ப்புகள்‌ என 60க்கும்‌ மேற்பட்ட படைப்புகளைப்‌ படைத்துள்ளார்‌. ஒரு பதிப்பாளராகவும்‌ விளங்கி, 
சிறந்த உலக இலக்கியங்களைத்‌ தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர்‌. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 85 


85 


04-04-2020 15:04:01 | | 


குறும்புதினம்‌ [_[.] 


மாறுதல்‌ 


- அசோகமித்திரன்‌ 


கதை முகம்‌ 


இயல்பான வாழ்வில்‌ ஏற்படும்‌ சிறுசிறு பிரச்னைகளால்‌ பதற்றமும்‌ அவநம்பிக்கையும்‌ 


கொண்டு, அதன்‌ விளைவாக மன அழுத்தத்திற்கு ஆளாகி, ஒரு கட்டத்தில்‌ மனநோயாளியாகவே 


ஆகிப்போகும்‌ ஒரு பெண்ணின்‌ கதை. வாழ்வின்‌ சிறுசிறு பிரச்னைகளை நேர்மறையாக 
எதிர்கொள்ளவேண்டும்‌. அத்தகைய மனப்பாங்கே நாம்‌ கற்பிதமாக எண்ணிக்கொள்ளும்‌ 


எதிர்மறையான விளைவுகளை மாற்றப்‌ போதுமானது என்பதைச்‌ சம்பவங்களின்‌ வாயிலாக 
இக்குறும்புதினத்தில்‌ காட்டுகிறார்‌ அசோகமித்திரன்‌. 


"நிம்மி!" பங்கஜம்‌ கூப்பிட்டது வீடு 
முழுக்கக்‌ கேட்டது. சமையலறையிலிருந்து 
அம்மா சுருக்கமாகப்‌ பதில்‌ சொன்னாள்‌: "அவ 


குளிச்சிண்டிருக்கா." 


பங்கஜம்‌ தன்‌ கணவரின்‌ மேஜை டிராயரை 
முழுவேகத்துடன்‌ மூடினாள்‌. மேஜை விளிம்பில்‌ 
தொத்திக்‌ கொண்டிருந்த மைப்புட்டி புரண்டது. 
அது கீழே விழுவதற்குள்‌ சட்டென்று கைநீட்டி 
அதைப்பிடித்து நிறுத்தினாள்‌. அதற்காகக்‌ 
காத்திருந்தது போல அவளது நாடித்துடிப்பு 
சீறிக்கொண்டு உயர்ந்தது. பங்கஜம்‌ கண்களை 


மூடினாள்‌. ஒருகணம்‌ அந்த அறையே அசைந்து 
அசைந்து சுழல்வது போலிருந்தது. 


பங்கஜம்‌ மேஜையைப்‌ பிடித்தவண்ணம்‌ 
எழுந்து நின்றாள்‌. இனி இந்தப்‌ படபடப்பு 
அடங்குவதற்கு அரைமணி நேரமாவது ஆகும்‌. 
அம்மா கீரை நறுக்கிக்‌ கொண்டிருந்தாள்‌. 
அவள்‌ ஒரு பூகம்பத்தை எதிர்பார்த்திருப்பது 
பங்கஜத்துக்குத்‌ தெரிந்தது. அவள்‌ அம்மா 
பக்கத்தில்‌ போய்‌ நின்று கொண்டாள்‌. அவளால்‌ 
இயன்ற அளவு அமைதியான குரலில்‌ "இந்த 
நிம்மி ஏம்மா இப்படி இருக்கா?” என்று 
கேட்டாள்‌. நல்லவேளையாக அம்மா பதிலேதும்‌ 
தரவில்லை. இன்னும்‌ கவனமாகக்‌ கீரையை 


நறுக்கினாள்‌. 


"அம்மா..." இப்போது அம்மா தலையை 
நிமிர்த்திப்‌ பார்த்தாள்‌. பங்கஜம்‌ அவள்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 86 


86 


பக்கத்தில்‌ உட்கார்ந்தாள்‌. "அம்மா, நிம்மியை 
அவருடைய டிராயரைக்‌ குடைய வேண்டாம்னு 
சொல்லேம்மா” 


"நிம்மிதான்‌ குடைஞ்சிருக்காளா?" 


"இல்லேன்னா வேறு யாரும்மா அவர்‌ 
டிராயரைத்‌ திறக்கப்போறா? இன்னிக்குக்‌ 
காத்தாலேகூட எல்லாத்தையும்‌ ஒழுங்காஅடுக்கி 
வைச்சிட்டுப்‌ போயிருக்கார்‌. அதுக்குள்ளே இவ 
கலைச்சுப்‌ போட்டிருக்காளே 


"அவ எதுக்குக்‌ கலைச்சுப்‌ போடப்போறா?" 


பங்கஜம்‌ ஒருகணம்‌ தயங்கினாள்‌. பிறகு 
மெதுவாக, "அவசில்லறைஎடுக்கிறா!' என்றாள்‌. 
அம்மா கீரை நறுக்குவது ஒருகணம்‌ நின்றது. 
அவள்‌ மறுபடியும்‌ நறுக்கத்‌ தொடங்கியபோது 
ஒரு சொட்டுக்‌ கண்ணீர்‌ நறுக்கிய கீரைமீது 
விழுந்தது. 


பங்கஜம்‌ அம்மாவின்‌ தோளைப்‌ 
பிடித்துக்‌ கொண்டாள்‌. "அழவிடறதுக்கா 
அப்பா போனப்புறம்‌ உங்களை இங்கே 
கொண்டுவந்து வைச்சிண்டிருக்கேன்‌?" 
சிறிது நேரம்‌ கீரைநறுக்கும்‌ சப்தம்‌ மட்டும்‌ 
வந்து கொண்டிருந்தது. நிம்மி குளித்துவிட்டு 
வந்தாள்‌. அம்மாவையும்‌ பங்கஜத்தையும்‌ ஒரு 
பார்வையில்‌ பார்த்துவிட்டு முன்னறைக்குச்‌ 
சென்றாள்‌. பங்கஜம்‌ அம்மாவின்‌ காதோரமாகச்‌ 
சொன்னாள்‌: "அம்மா நான்‌ அவளைப்போய்‌ 


04-04-2020 15:04:01 | | 


விசாரிக்கிறேன்‌. இப்படியே விட்டா நம்ம 
எல்லோருக்குமே அப்புறம்‌ ரொம்ப கஷ்டமாப்‌ 
போயிடும்‌. நீ மட்டும்‌ அழாதேம்மா. நானா 
ஒண்ணும்‌ பண்ணிடமாட்டேன்‌." 


பங்கஜம்‌ எழுந்து முன்னறைக்குச்‌ 
சென்றாள்‌. நிம்மி பாவாடையையும்‌ 
கொண்டு 
கண்ணாடிமுன்‌ நின்று கொண்டிருந்தாள்‌. 
பங்கஜம்‌ மிக நிதானமாக "நிம்மி, இன்னிக்கு 
அவர்‌ டிராயரை எதுக்குத்‌ திறந்தே?" என்று 
கேட்டாள்‌. நிம்மி பதிலே பேசாமல்‌ நின்றாள்‌. 


சட்டையையும்‌ உடுத்திக்‌ 


"ஏன்டி மறுபடியும்‌ மறுபடியும்‌ அவர்‌ 
டிராயரைத்‌ திறந்து காசு எடுக்கறே?" 

"நான்‌ ஒண்ணும்‌ திருடலே' 

"உன்னை யாரு திருடின்னு சொன்னா? 
யாருக்கும்‌ தெரியாம அவர்‌ டிராயரை என்‌ 
திறக்கறே?" 


"நானொண்ணும்‌ திறக்கலே" 


"திறக்காம அவர்‌ டிராயர்ல இருக்கிற 
சில்லறை டப்பியிலே காசு எப்படிக்‌ 


குறைஞ்சிருக்கும்‌?" 

"காசு குறைஞ்சா நாந்தான்‌ எடுத்தேனா? 
நீதான்‌ எல்லாத்தையும்‌ பூட்டிப்‌ பூட்டி 
வைக்கறயே?" 

"அதுக்குத்தான்‌ பூட்டாதவர்‌ டிராயரைத்‌ 
திறக்கணுமோ?" 

"எனக்கொண்ணும்‌ தெரியாது போ." 
பங்கஜம்‌ இன்னமும்‌ நிதானம்‌ இழக்காமல்‌ 


இருந்தாள்‌. அதே அறையில்‌ நிம்மியின்‌ 
புத்தகங்கள்‌ வைத்திருக்கும்‌ இடத்துக்குச்‌ 
சென்றாள்‌. 

"என்‌ புத்தகங்கள்கிட்ட போகாதே" என்று 
நிம்மி சொன்னாள்‌. "என்னதான்‌ வெச்சிருக்கே 
பார்க்கறேனே." நிம்மி பாய்ந்து வந்தாள்‌. 
ஆனால்‌ அதற்குள்‌ பங்கஜம்‌ நிம்மியுடைய 
பள்ளிக்கூடப்‌ பையை எடுத்துவிட்டாள்‌. 


"அதை எடுக்காதே! அதை எடுக்காதே!" 
நிம்மி இரண்டு கைகளாலும்‌ பையைப்‌ பிடித்து 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 87 


87 


இழுத்தாள்‌. பங்கஜம்‌ அதற்குத்‌ தயாராக 
இருந்தாள்‌. "ஒண்ணும்‌ எடுத்துக்க மாட்டேன்‌. 
என்ன இருக்குன்னுதான்‌ பார்க்கலாமே” 


"விடு விடு. நீ ஒண்ணும்‌ என்‌ 
சாமானெல்லாம்‌ தொடவேண்டாம்‌" 
பங்கஜம்‌ உறுதியாகப்‌ பையில்‌ கையைவிட்டு 
நிம்மியுடைய ஜாமெட்ரி பாக்ஸை எடுத்தாள்‌. 
நிம்மி பையைவிட்டு பங்கஜத்தின்‌ கையைப்‌ 
பிடித்தாள்‌. பங்கஜம்‌ திமிறி கையை விடுவித்துக்‌ 
கொண்டு அந்தத்‌ தகரப்பெட்டியைத்‌ திறந்தாள்‌. 
பென்சிலும்‌ பேனாவும்‌ ரப்பரும்‌ காம்பஸும்‌ 
கீழே சிதறி விழுந்தன. கூடவே ஒருரூபாய்‌ 
நோட்டும்‌ கொஞ்சம்‌ சில்லறையும்‌ விழுந்தன. 
அம்மாவும்‌ உள்ளேயிருந்து ஓடிவந்தாள்‌. 


"நான்‌ சொல்லலேம்மா? இதைப்பாரு!" 
என்று பங்கஜம்‌ சொன்னாள்‌. அம்மா நிம்மியின்‌ 
முகத்தைப்‌ பார்த்தாள்‌. நிம்மி பங்கஜத்தின்‌ 
முகத்தைப்‌ பார்த்தாள்‌. பங்கஜம்‌ நிம்மியைப்‌ 
பார்த்தாள்‌. அப்படியே பயத்தில்‌ உறைந்து 
போனாள்‌. வயதுப்பெண்ணின்‌ முகத்தில்‌ 
இவ்வளவு துவேசம்‌ வெளிப்படக்கூடுமென்று 
பங்கஜம்‌ எண்ணவில்லை. 


"இது என்னடி நிம்மி!" என்று அம்மாதான்‌ 
அந்த நேரத்தின்‌ இறுக்கத்தைக்‌ குறைத்தாள்‌. 


"உனக்கு ஒண்ணுமில்லே போ' என்று 
நிம்மி பதில்‌ சொன்னாள்‌. "உனக்குக்‌ காசு 
வேணுமின்னா என்னைக்‌ கேட்கக்கூடாது?" 
என்று பங்கஜம்‌ கேட்டாள்‌. "ஆமாம்‌, கேட்டா 
உடனே கொடுத்திடுவே' 


"நீ எப்போ கேட்டு நான்‌ கொடுக்காம 
இருந்தேன்‌?" நிம்மி கீழே விழுந்த சில்லறையை 
எடுத்து பங்கஜம்‌ இருந்த திசையில்‌ வீசி 
எறிந்தாள்‌. போடி, எடுத்திண்டு போடி." 


"நிம்மி இது நன்னாவே இல்லே..." பங்கஜம்‌ 
சொன்னாள்‌. "எது நன்னா இருக்கு? நான்‌ 
நன்னாவா இருக்கேன்‌? எல்லாருமே என்னை 
ஓடஓட விரட்டறேளே!" நிம்மி ஓவென்று அழ 
ஆரம்பித்தாள்‌. அம்மா நிம்மியைக்‌ கட்டிக்‌ 
கொண்டாள்‌. பங்கஜம்‌ அங்கிருந்து விலகிச்‌ 


04-04-2020 15:04:01 | | 


அம்மா நிலைகொள்ளாமல்‌ இருந்ததை 
பங்கஜம்‌ சட்டை செய்யாமல்‌ இருக்க. 
முடியவில்லை. மணி ஐந்தரை ஆகியும்‌ நிம்மி 
வீடு திரும்பவில்லை. பங்கஜத்துக்கும்‌ வயிறை 
என்னவோ செய்தது. பங்கஜம்‌ கிளம்புவதற்கு 
முன்னால்‌ முன்னறையில்‌ தூங்கிக்‌ 
கொண்டிருந்த தன்‌ குழந்தையைப்‌ பார்த்தாள்‌. 
ஒரு வயதாகப்‌ போகிற குழந்தை இன்னும்‌ 
கையகலத்துக்குமேல்‌ வளர்ச்சியுறாமல்‌ 
படுத்துக்‌ கிடந்தது. அதுவும்‌ விழித்துக்‌ 
கொள்ளும்‌ நேரம்‌. ஆனால்‌, அவள்‌ திரும்பி 


வந்துதான்‌ அதைக்‌ கவனிக்கவேண்டும்‌. 
இப்போதெல்லாம்‌ அம்மாவிடம்‌ குழந்தையைப்‌ 
பற்றி அதிகம்‌ எதிர்பார்க்க முடிவதில்லை. 


பங்கஜம்‌ பஸ்ஸுக்காகக்‌ காத்திராமல்‌ 
ஒரு சைக்கிள்‌ ரிக்சாவைக்‌ கூப்பிட்டாள்‌. 
நிம்மி ஸ்கூல்‌ ஒருமைல்‌ தள்ளியிருந்தது. 
பள்ளிக்கூடம்‌ காலியாக இருந்தது. பங்கஜத்தை 
ஒரு மச்சர்தான்‌ முதலில்‌ கவனித்தது. "யாரைப்‌ 
பார்க்கணும்‌?" என்று கேட்டாள்‌. 

"நிர்மலா. கே.நிர்மலா. எட்டாவது 'பி' 
செக்சன்‌." 

"நீங்க அவளுக்குச்‌ சொந்த அக்காவா?" 

"ஆமாம்‌. எனக்கும்‌ அவளுக்கும்‌ நிறைய 
வருசம்‌ வித்தியாசம்‌. அவ இந்த ஸ்கூலுக்கு 
வந்தப்போ எனக்குக்‌ கல்யாணம்கூட ஆயிடுத்து" 

"நிர்மலா இங்கேயே 
கம்ப்ளெயிண்ட்ஸ்‌ இருக்கு. கொஞ்சம்‌ கண்டிச்சு 
வையுங்கோ" பங்கஜத்துக்குத்‌ திக்கென்றது. 
"என்ன கம்ப்ளெயிண்ட்‌?" என்று கேட்டாள்‌. 


மேல 


"படிப்பு எல்லாம்‌ நல்லாத்தான்‌ படிக்கிறா. 
ஆனா நீங்க வீட்டிலே நிறைய பணம்‌ தர்றீங்க 
போலிருக்கு" 


"அவ ஸ்கூலுக்குப்‌ பணம்‌ கொண்டு 
வராளா?" 
"ஏதோ நாலணா எட்டணா கொண்டு வந்தா 


சரி. ஒரு நாளைக்கு நாலு பேருக்கு லிம்கா 
வாங்கிக்‌ கொடுத்திருக்கா." 


"அன்னிக்கு அவ பர்த்டே" 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 88 


ss 


"தினம்‌ பர்த்டே வருமா?" பங்கஜத்துக்கு 
படபடப்பு மறுபடியும்‌ வந்துவிட்டது. அப்பா 
போனதிலிருந்துஅடிக்கடி வரஆரம்பித்து விட்டது. 
வெளியே வந்து ரிக்சாவில்‌ ஏறிக்கொண்டாள்‌. 
இன்னும்‌ சிறிதுநேரத்தில்‌ விளக்கு ஏற்ற 
வேண்டியிருக்கும்‌. தங்கையைக்‌ காணவில்லை 
என்பதோடு தங்கையை இன்னும்‌ வேறு 
எதற்கெல்லாமோ கண்டித்து வைக்கவேண்டும்‌. 
யார்‌ கண்டிப்பது? பங்கஜம்‌ கண்டித்தால்‌ அதற்கு 
விளைவு நேர்மாறாக நிலைமை இன்னும்‌ 
மோசமாகவல்லவா ஆகிவிடுகிறது? 


நிம்மி அன்று வீடு திரும்பியபோது, 
பங்கஜம்‌ அவளை ஒன்றும்‌ கேட்கவில்லை. 
அவள்‌ திரும்பிவந்த ஒருமணிநேரத்துக்குப்‌ 
பிறகு அம்மா வீடு வந்தபோதும்‌ என்ன விஷயம்‌, 
என்னாயிற்று என்று கேட்கவில்லை. ஆனால்‌, 
அம்மா மறுநாள்‌ தன்பெட்டி படுக்கையைக்‌ 
கட்டிக்‌ கொண்டிருக்கும்போதுதான்‌ 
முதல்‌ நாளே எல்லாவற்றையும்‌ பேசித்‌ 
தீர்த்திருக்கலாம்‌ என்று தோன்றிற்று. அம்மா 
பழைய இடத்துக்கே திரும்பிப்‌ போக ஏற்பாடு 
செய்து கொண்டிருந்தாள்‌. 


"நீ எப்படி அம்மா தனியா இருந்து 
சமாளிப்பே? என்கிட்டே முன்னாலேயே 
ஒருவார்த்தை சொல்லியிருக்கக்‌ கூடாதா?" 


"வேண்டாம்‌ பங்கஜம்‌. நான்‌ எங்கே 
போயிடப்போறேன்‌? பஸ்ஸிலே ஏறினா 
அரைமணியிலே போய்‌ சேர்ந்துடற இடம்தானே? 
நல்லவேளையா அந்த வீட்டிலேயே இன்னொரு 
சின்னஇடம்‌ இப்போ காலியாத்தான்‌ இருக்கு. 
எனக்கும்‌ நிம்மிக்கும்‌ அதுபோதும்‌. பழகின 
இடம்‌. ஒண்ணும்‌ கஷ்டம்‌ இருக்காது" 

"காத்தாலே சொல்லியிருந்தா நான்‌ 
அவர்கிட்டேயும்‌ ஒரு வார்த்தை கேட்டிருப்பேனே?நீ 
திடுதிப்புன்னு போனாஅவர்‌என்ன நினைச்சுப்பார்‌. 
மத்தவாதான்‌ என்ன நினைச்சுப்பா? வேண்டாம்மா. 
இப்போ என்னாயிடுத்து, நீ இங்கேயிருந்து 
போயிடற மாதிரி?" 


"ஒண்ணும்‌ ஆயிடலே. ஆனா ஒண்ணும்‌ 
ஆயிடக்கூடாது இல்லையா? நீ எதுக்கும்‌ 
கவலைப்பட்டுக்காதே" 


04-04-2020 15:04:01 | | 


"என்னாலே எப்பமம்மா கவலைப்படாம 
இருக்கமுடியும்‌? நான்‌ நிம்மியைக்‌ குத்தம்‌ 
சொல்லறேன்னு நினைக்காதே. அவ 


பழக்கவழக்கமெல்லாம்‌ அவ்வளவு சரியா 
இல்லே.அப்பா இருந்தப்ப மாதிரி வேறே. இப்போ 
அவளைக்‌ கேக்கறதுக்கு யாரும்‌ இல்லேன்னா 
என்னென்ன மாதிரியெல்லாமோ ஆயிடும்‌. 
இங்கேயாவது மாப்பிள்ளையைக்‌ காட்டிக்‌ 
கொஞ்சமாவது பயம்‌, மரியாதை இருக்கிற 
மாதிரி செய்யலாம்‌. நிம்மி நேத்தி சாயங்காலம்‌ 
என்ன பண்ணிண்டிருக்கா தெரியுமா? பக்கத்துத்‌ 
தெருவிலே இருக்கிற இரண்டு மூணு பேரோட 
சேர்ந்து சைக்கிள்‌ விடக்‌ கத்துகறேன்னு 
போயிருக்கா. வயசுக்கு வர பொண்ணு இப்படி 
யாரோடயோ சேர்ந்திண்டு பார்க்குக்கும்‌ 
மைதானத்துக்கும்‌ போனா நல்லதா?" 

"அவ அப்பாவே அவளுக்கு இந்த 
வருஷம்‌ சைக்கிள்‌ வாங்கித்‌ தரேன்னுதான்‌ 
சொல்லிண்டிருந்தா." 


"அப்பா இருந்தா சரிம்மா. அப்பா 
இல்லாதுனாலே தானே இந்தப்‌ பேச்சே வரது. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 89 


89 


நீ அவளை வச்சுண்டு தனியா இருக்கிறது 
சரியில்லைன்னுதான்‌ எனக்குத்‌ தோணறது." 


"எவ்வளவு நாளைக்கு? நான்‌ தனியாப்‌ 
போறது சரியில்லைன்னு எப்பவுமே தோணாம 
இருக்கும்னு உனக்கு நிச்சயம்‌ இருக்கா?" 
பங்கஜம்‌ பதில்‌ பேசாமல்‌ இருந்தாள்‌. 
"வேண்டாம்‌ பங்கஜம்‌. இப்போ அந்த 
வீட்டிலேயே போய்‌ நாங்க இருக்கிறதினாலே 
பெரிய கஷ்டம்‌ ஒண்ணும்‌ வந்துடாது. 
இன்னும்‌ இரண்டு மூணு வருஷம்‌ அங்கே 
இருந்துட்டா அவ எஸ்‌.எஸ்‌.எல்‌.சி முடிச்சுடுவா. 
அதுக்கப்புறம்‌ பார்த்துக்கறது" 


'உன்பெண்‌ எஸ்‌.எஸ்‌.எல்‌.சி முடிப்பாளா?' 
என்று பங்கஜத்துக்குக்‌ கேட்கத்‌ தோன்றியது. 
பிள்ளைகள்‌ தத்தாரியாக இருந்து பிறகுதிருந்தித்‌ 
தலையெடுக்கலாம்‌. ஆனால்‌ ஒரு பெண்ணுக்கு 
அது சாத்தியமா? "நீ எதுக்கும்‌ அவர்‌ வந்தப்புறம்‌ 
ஒரு வார்த்தை சொல்லிட்டுப்‌ போறதுதான்‌ 
சரின்னு தோணறது." அம்மா இப்போது 
பேசாமல்‌ இருந்தாள்‌. ஆனால்‌, சாமான்களை 
எடுத்துக்‌ கட்டுவதை நிறுத்தவில்லை. 


04-04-2020 15040 | | 


"அம்மா, நான்‌ சொல்றதைக்‌ கேட்க 
ழ்‌ ய 
மாட்டியா? 


"வேண்டாம்‌ பங்கஜம்‌. அப்புறம்‌ 
தாட்சண்யத்துக்கு இடமாயிடும்‌. அவரும்‌ 
ஏன்‌ போறேள்‌, இருங்கோன்னு சொல்லுவார்‌. 
நான்‌ இருந்திடுவேன்‌. ஆனா மறுபடியும்‌ 
ஏதாவது ஆகும்‌. ஒருத்தரையொருத்தர்‌ 
மூஞ்சியைத்‌ தூக்கிண்டு மூலைக்கு மூலை 
உட்காந்துண்டிருக்கணும்‌. அவாவா இடத்திலே 
இருக்கிறதுதான்‌ சரி" 


"சரி எப்போ போகப்போறே?" 
"மத்தியானமாத்தான்‌" 


"அப்போ நிம்மி? இங்கே வந்தா அவளை 
அனுப்பறதா?" 


"வேண்டாம்‌. அவ ஸ்கூல்லேர்ந்து நேரே 
அங்கே வந்துடுவா.” 


"அப்போ அம்மாவும்‌ பொண்ணும்‌ 
முன்னாலியே பேசி வைச்சிண்டேளா?" 
அம்மா தலையைக்‌ குனிந்து கொண்டாள்‌. 
பங்கஜத்துக்கு ஆத்திரம்‌ பொங்கியது. உடனேயே 
பச்சாதாபமும்‌ ஏற்பட்டது. அம்மாவும்‌ 
தன்னுடன்‌ விஷயங்களை மூடி மறைத்து 
வைக்கும்படியல்லவா நேர்ந்துவிட்டது. 


அம்மா வீட்டில்‌ இல்லாதது பெரிய 
சிரமமாக இல்லை. படுக்கையிலேயே 
கிடக்கும்‌ குழந்தையினால்‌ வீட்டுவேலை 
செய்வதற்கு யாதொரு தொந்தரவும்‌ கிடையாது. 
பங்கஜத்துக்கு ஓய்வுநேரம்‌ நிறைய கிடைத்தது. 
ஓய்வு அதற்குரிய விளைவுகளையும்‌ 
கொண்டுவந்தது. பங்கஜத்துக்குப்‌ பகலில்‌ என்று 
மட்டுமில்லை, இரவிலும்‌ தூக்கம்‌ வரவில்லை. 
கண்களை மூடினால்‌ குளித்து ஈரம்படிந்த 
முகத்தோடு நிம்மி அவளைக்‌ குரோதத்துடன்‌ 
அன்று பார்த்த பார்வை அவள்முன்‌ வந்து 
மிதந்தது. 


பங்கஜம்‌ படுக்கையிலிருந்து எழுந்து 
விளக்கு சுவிட்சை அழுத்தினாள்‌. மணி 
இன்னும்‌ இரண்டுகூட ஆகவில்லை. குழந்தை 
நிம்மதியாகத்‌ தூங்கிக்கொண்டிருந்தது. 


சற்றுதள்ளி கட்டிலில்‌ அவளுடைய கணவன்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 90 


90 


முகமெல்லாம்‌ போர்த்திக்‌ கொண்டு 
படுத்திருந்தான்‌. அவன்‌ படுக்கையில்‌ அசைந்து 
கொடுத்தான்‌. தூக்கிவாரிப்‌ போட்டவன்போல்‌ 
எழுந்து கொண்டான்‌. பங்கஜத்தைப்‌ பார்த்து, 
"நீயா உள்விளக்கைப்‌ போட்டு வைச்சிருக்கே?" 
என்று கேட்டான்‌. 


"மறந்துட்டேன்‌. இதோ அணைச்சுடறேன்‌' 
என்று எழுந்தாள்‌. "அப்போ தூங்கலியா நீ?" 
அவன்‌ படுக்கையிலிருந்து எழுந்து இறங்கி 
வந்தான்‌. அவள்‌ முகத்தைப்‌ பார்த்தவன்‌ 
திடுக்கிட்டான்‌. "ஐயையோ, ஏன்‌ உன்‌ மூஞ்சி 
என்னமோ மாதிரி இருக்கு?" 


"என்ன மாதிரி இருக்கு?" 


"என்னமோ மாதிரி இருக்கே? என்னாச்சு? 
அம்மா வந்தாளா இன்னிக்கு?" 


"இல்லையே. அம்மா அன்னிக்குப்‌ போனவ 
அப்புறம்‌ வரவேயில்லை." 


"அதுக்காக வருத்தப்பட்டுண்டு இருக்கயா?" 
பங்கஜம்‌ படுத்துக்‌ கொண்டாள்‌. "நானாக உங்க 
அம்மாகிட்ட ஒண்ணும்‌ சொல்லலை என்றான்‌ 
அவன்‌. 


"நீங்க பேசலை. நான்தான்‌ நிம்மியோட 
பேசினேன்‌. அது பெரிய சண்டையாகப்‌ 
போயிடுத்து." 


"நினைச்சேன்‌. அன்னிக்குத்தானே நாலு 
குடிப்பசங்களோட சைக்கிள்‌ கத்துக்கறேன்னு 
இருட்டற வரைக்கும்‌ வீட்டுக்கு வரலே அவ?" 
விளக்கை அணைத்து விட்டு அவன்‌ படுக்கையில்‌ 
படுத்துக்‌ கொண்டான்‌. பங்கஜத்துக்குக்‌ 
கண்களை மூட முடியவில்லை. மூடினால்‌ பயம்‌ 
கவ்விக்‌ கொண்டது. 


அந்தவீடு அப்பா இருந்தபோது 
தோற்றமளித்த மாதிரிதான்‌ இப்போதும்‌ 
இருந்தது. வாசற்படியை நெருங்கும்போது 
அப்பாவைக்‌ கடைசியாகத்‌ தூக்கிச்‌ சென்ற 
காட்சிதான்‌ அவள்‌ கண்முன்னே வந்து நின்றது. 


வீட்டுக்காரர்கள்‌ அப்பாவின்‌ பிணத்தை கீழே 
ரேழியில்‌ கிடத்த இடம்‌ ஒதுக்கியிருந்தார்கள்‌. 
அந்தக்‌ குறுகலான ரேழியில்‌ அப்பாவின்‌ 
பக்கத்திலிருந்து துக்கத்தை அழுது தீர்க்கக்கூட 


04-04-2020 150403 | | 


சரியாக இடம்‌ கிடையாது. அப்பாவும்‌ அம்மாவும்‌ 
முன்பிருந்த போர்ஷனைக்‌ காலிசெய்யும்போது 
சாமான்களை வெளியே எடுத்துப்‌ போக 
சிறிது சிரமப்படத்தான்‌ வேண்டியிருந்தது. 
அந்தக்‌ குறுகலான ரேழி வழியாக மீண்டும்‌ 
அந்த வீட்டுக்குள்‌ சென்றடைந்துவிட்டாள்‌. 
பின்கட்டில்‌ ஒரு சிறிய அறைக்குள்‌ தன்னை 
அடக்கிக்‌ கொண்டு விட்டாள்‌. பங்கஜம்‌ அங்கு 
போனபோது அம்மா தரையில்‌ படுத்துத்‌ தூங்கிக்‌ 
கொண்டிருந்தாள்‌. 


"அம்மா! அம்மா!" என்று கூப்பிட்டபடியே 
நிம்மி வந்தாள்‌. வந்தவள்‌ பங்கஜத்தைப்‌ 
பார்த்தவுடன்‌ உற்சாகம்‌ குறைந்து அப்படியே 
நின்றாள்‌. பங்கஜம்‌ அதைக்‌ கவனியாததுபோல 
நிம்மியுடன்‌ சகஜமாகப்‌ பேசினாள்‌. 


"உன்‌ டிக்சனரியையும்‌ கலரிங்‌ பாக்சையும்‌ 
வைச்சுட்டு வந்திட்டியே? எடுத்துண்டு 
வந்திருக்கேன்‌. உன்னுடைய பாவடை தையல்‌ 
விட்டிருந்ததையும்‌ தைச்சு எடுத்துண்டு 
வந்துருக்கேன்‌. ஸ்கூல்‌ எல்லாம்‌ சரியா 
நடக்கிறதோ இல்லையோ? உன்னைக்‌ தேடிண்டு 
மூணு ஃப்ரண்ட்ஸ்‌ நேத்திக்குக்‌ கூட வந்தா. நீ 
பழைய வீட்டிலே இருக்கேன்னு சொன்னேன்‌. ' 


நிம்மி எதற்கும்‌ பதில்‌ சொல்லாமல்‌ 
அறைமூலையில்‌ அவளுடைய பள்ளிக்கூடப்‌ 
பையை வைத்தாள்‌. மறுபடியும்‌ "அம்மா என்று 
கூப்பிட்டுக்‌ கொண்டே வெளியே போனாள்‌. 
பங்கஜம்‌ நிம்மியிடம்‌ "இன்னும்‌ ரொம்பக்‌ 
கோபமா என்மேலே?" என்று கேட்டாள்‌. 
"உன்மேலே கோவிச்சுக்க நான்‌ யாரு?" 


"ஏன்‌ இப்படிச்‌ சொல்லறே? என்னைத்தான்‌ 
நன்னாக்‌ கோவிச்சுக்க முடியும்‌" இதைப்‌ 
பங்கஜம்‌ அன்புதெரியத்தான்‌ சொன்னாள்‌. 
ஆனால்‌ நிம்மிக்கு அப்படி ஒலித்ததாகத்‌ 
தெரியவில்லை. 


"அப்பா இருக்கிறவரைக்கும்‌ 
இங்கேயிருந்து இருக்கிறதையெல்லாம்‌ 
சுருட்டிண்டு சுருட்டிண்டு போனே? அப்பா 
செத்துப்‌ போனப்புறம்‌ கூடவா இங்கேயிருந்து 
தூக்கிண்டு போகணும்‌?" 


| | 12th ADVNCE!| Tamil - Chap 1&2.indd 91 


91 


"என்ன பேசறே நிம்மி? நான்‌ உன்னுதை 
ஒண்ணும்‌ எடுத்துண்டு போக வரலை” 


"எடுத்துண்டு போக என்ன பாக்கி 
வைச்சிருக்கே? எல்லாத்தையும்தூக்கிண்டுதான்‌ 
உன்‌ வீட்டிலே அடைச்சு வச்சிருக்கியே? உன்‌ 
காரியமெல்லாம்‌ ஆனப்புறம்‌ எங்க ரெண்டு 
பேரையும்‌ தூக்கி அடிச்சுட்டே." 


"இதெல்லாம்‌ சின்னப்‌ பொண்ணு பேசற 
பேச்சா? யார்‌ இந்த மாதிரியெல்லாம்‌ பேசச்‌ 
சொல்லித்தரா?" 


"இருக்கிறதைத்தானே சொல்றேன்‌. யார்‌ 
சொல்லித்‌ தரணும்‌?" 


பூ ( ப்‌ ப்‌ [] பூ 
அம்மா கூட இப்படிச்‌ சொல்றாளா? 


"அம்மாக்கு என்ன தெரியும்‌? நீ வந்தா 
உனக்குக்‌ கொட்டிக்‌ கொட்டித்‌ தரத்‌ தெரியும்‌. 
பங்கஜம்‌ குழந்தையை எடுத்துக்கொண்டு 
கிளம்பி விட்டாள்‌. 

அன்று மீண்டும்‌ பங்கஜத்தின்‌ கணவன்‌ 
அவள்‌ முகத்தைப்‌ பார்த்துத்‌ திடுக்கிட்டான்‌. 
"உனக்கு என்ன ஆச்சு? உன்னை யார்‌ அம்மா 
வீட்டுக்குப்‌ போகச்‌ சொன்னா?" என்று 
கேட்டான்‌. இரவெல்லாம்‌ அவள்‌ தூங்காமல்‌ 
உட்கார்ந்திருப்பதைக்‌ கண்டு அவன்‌ மிகவும்‌ 
பயந்து போனான்‌. 


அங்கே ஒரே கூட்டம்‌. வைத்தியரிடம்‌ காட்ட 
அழைத்து வரப்பட்டவர்கள்‌ பாதிக்குமேல்‌ 
பெண்கள்‌. ஓரிருவரைத்‌ தவிர எல்லோரும்‌ மிகச்‌ 
சாதாரணமானவர்கள்‌. சாதாரண பொருளாதார 
வசதி, சாதாரண அழகு, முகத்தில்‌ குழப்பம்‌ 
அல்லது மந்தத்‌ தனம்‌. புதிய இடத்தில்‌ பலபேர்‌ 
மத்தியில்‌ இருக்க நேர்வதால்‌ ஒரு செயற்கை 
அமைதி. அந்த அறையின்‌ பளபளப்புக்கும்‌ 


அவர்கள்‌ நிலைக்கும்‌ பொருத்தமே கிடையாது. 
எல்லாம்‌ அறிந்தவர்போல்‌ டாக்டரின்‌ 
தோற்றம்‌. மேலோட்டமான கேள்விகள்‌. 
கேள்விகளுக்குப்‌ பதில்‌ சொல்லியாக 
வேண்டுமே என்று கூறப்பட்ட அரைகுறைத்‌ 
தகவல்கள்‌. கல்யாணமாகி, மிகத்‌ தாமதமாகக்‌ 
குழந்தை பிறந்தது என்பது என்ன தெரிவிக்க 
முடியும்‌? குழந்தைக்கு வழக்கமான வளர்ச்சி 


04-04-2020 150403 | | 


இல்லை என்பது எவ்வளவு விஷயங்களைத்‌ 
தெரிவிக்க முடியும்‌? அப்புறம்‌ அப்பா செத்தது. 
கொஞ்சநாட்கள்‌ அம்மா கூட இருந்தது. 
இப்போது தனியாக இருப்பது... 


ஒரு பலனும்‌ இல்லை. மருந்துகளை 
விழுங்கிப்‌ பகலெல்லாம்‌ தூங்கி வழிந்து 
கொண்டிருப்பது பலன்‌ என்றால்‌ ரொம்பச்‌ சரி. 
இப்போது மீண்டும்‌ தற்காலிகமாக அம்மாவும்‌ 
நிம்மியும்‌ வந்து சேர்ந்துவிட்டார்கள்‌. அம்மா 
சமையலையும்‌ குழந்தையையும்‌ பார்த்துக்‌ 
கொள்கிறாள்‌. நிம்மி சுற்றுவேலையில்‌ 
வீட்டுக்கு உதவியாக இருந்துகொண்டு 
பள்ளிக்கூடத்துக்கும்‌ போய்வருகிறாள்‌. 
நாளுக்குநாள்‌ உயரமாகிக்‌ கொண்டு 
வருகிறாள்‌. அவ்வப்போது தாவணி போட்டுக்‌ 
கொள்கிறாள்‌. வீட்டைக்‌ குடைகிறாள்‌. நிச்சயம்‌ 
பணம்‌ திருடிப்‌ போக ஆரம்பித்திருப்பாள்‌. 
பங்கஜத்துக்கு விட்டுவிட்டுத்தான்‌ 
தெளிவுநிலை வந்துகொண்டிருந்தது. தெளிவு 
வரும்‌ நேரங்களில்‌ கூடவே பயமும்‌ கவலையும்‌ 
கவ்விக்கொள்ளும்‌. எதைப்‌ பார்த்தாலும்‌ ஏதோ 
பேராபத்தில்‌ இருப்பது போன்ற தோற்றம்‌ 
ஏற்படும்‌. 

பங்கஜத்துக்குத்‌ தரும்‌ மருந்துகளின்‌ 
எண்ணிக்கை குறைய ஆரம்பித்தது. 
பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை அவள்‌ 
டாக்டரைப்‌ பார்த்தாள்‌ போதும்‌. டாக்டரின்‌ 
முகமலர்ச்சியைக்‌ கண்டு பங்கஜத்துக்கு 
சிரிப்புக்கூட வந்தது. அவருடைய மருந்துகள்‌ 
பங்கஜத்திடன்‌ அபிவிருத்தி ஏற்படுத்தி 


டிராயரிலிருந்து பணம்‌ எடுத்து அவளிடம்‌ 
தருகிறான்‌. அவள்‌ அதை எடுத்துக்‌ கொண்டு 
வெளியே விரைகிறாள்‌. பத்துநிமிடத்தில்‌ 
கட்டுத்‌ துணிகளுடன்‌ திரும்பி வருகிறாள்‌. 
அவன்‌ நிம்மியிடம்‌ ஏதோ வேடிக்கையாகச்‌ 
சொல்கிறான்‌. அவள்‌ தாங்கமாட்டாத சிரிப்பு 
பொங்கிப்‌ பொங்கி வருவதுபோல்‌ சிரிக்கிறாள்‌. 
நடுவில்‌ குழந்தை ஈனக்குரலில்‌ அழுகிறது. 
பங்கஜத்தின்‌ கணவன்‌, நிம்மி இருவரும்‌ 
குழந்தை அருகே போகிறார்கள்‌. அந்த அறை 
மூலையில்தான்‌ உட்கார்ந்திருக்கிறாள்‌ 
பங்கஜம்‌. குழந்தையை அவர்கள்‌ இருவரும்‌ 
பார்த்து சந்தோஷமடைகிறார்கள்‌. ஒரு வயதுக்‌ 
குழந்தை தானாகக்‌ குப்புறப்படுத்துக்கொண்டு 
விட்டது. 


"இன்னிக்குநானே சமைச்சுடறேன்‌" என்று 
பங்கஜம்‌ அம்மாவிடம்‌ சொன்னாள்‌. அம்மா 
கீரை நறுக்கித்தர பங்கஜம்‌ குளித்துவிட்டு 
வந்து குக்கரை அடுப்பின்மேல்‌ வைத்தாள்‌. 
குழம்புக்குத்‌ தாளித்துக்‌ கொட்டும்போது 
மட்டும்‌ கை சிறிது தடுமாறியது. மற்றபடி 
பெரிய சம்பவங்கள்‌ ஏதும்‌ நேராமல்‌ சமையல்‌ 
முடிந்துவிட்டது. 


அம்மா குழந்தைக்குச்‌ சிறிதளவு சாதம்‌ 
பிசைந்து ஊட்டிக்‌ கொண்டிருந்தாள்‌. புதுத்‌ 
தாவணி அணிந்து கொண்டு ஸ்கூலுக்குக்‌ 
கிளம்பிய நிம்மி, குழந்தையின்‌ கன்னத்தைச்‌ 
செல்லமாகக்‌ கிள்ளி ஒரு முத்தம்‌ 
கொடுத்துவிட்டுக்‌ கிளம்பினாள்‌. குழந்தை 
நன்றாக விளையாட ஆரரம்பித்திருந்தது. 


வருவதாக அவர்‌ திருப்தியடைந்து, அதை 
வெளிப்படவே கூறுகிறார்‌. பங்கஜத்திடம்‌ 


நட்புத்‌ தோன்றப்‌ பேசுகிறார்‌. புன்னகை 
புரிகிறார்‌. கணவனும்‌ திடம்‌ பெற்று அவர்‌ 
கையைக்‌ குலுக்குகிறான்‌. 


அன்று வீட்டில்‌ எல்லோரும்‌ 
சந்தோஷமாக இருந்தார்கள்‌. அம்மா 
மாப்பிள்ளைக்கு இரண்டாம்‌ டோஸ்‌ காப்பி 
கலந்து தருகிறார்‌. அவன்‌ நிம்மி எங்கே 
என்று கேட்கிறான்‌. நிம்மி ஓடிவருகிறாள்‌. 
அவன்‌ நிம்மியை லாண்டரியிலிருந்து 
சலவை செய்யப்பட்ட துணிகளை வாங்கிவரச்‌ 
சொல்கிறான்‌. அவனுடைய மேஜை 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 92 


92 


தானாகவே நகர முயன்று கொண்டிருந்தது. 
பங்கஜத்தைப்‌ பார்த்து சிரித்தது. 

அம்மா சில சாமான்களைத்தான்‌ 
திரும்ப எடுத்து வந்திருந்தாள்‌. எல்லாமே 
சுவரோரமாகவும்‌ கட்டில்‌ மற்றும்‌ 


பெஞ்சுக்கடியிலும்‌ சீராக வைக்கப்பட்டிருந்தன. 
சமையலறை மிகவும்‌ துப்புரவாக இருந்தது. 
பங்கஜம்‌ கணவன்‌ மேஜையருகே சென்றாள்‌. 
இப்போதெல்லாம்‌ நிம்மியும்‌ அங்கேதான்‌ 
உட்கார்ந்து அவளுடைய பாடங்களை எழுதிப்‌ 
படிக்க வேண்டியிருக்கிறது. பங்கஜம்‌ மேஜை 
டிராயரைத்‌ திறந்து பார்த்தாள்‌. பேனா, 
கத்தரிக்கோல்‌, பாங்க்‌ பாஸ்புக்‌, டைரி, பெரிய 


04-04-2020 150403 | | 


பர்ஸ்‌, ஐந்தாறு பெரிய காகித உறைகள்‌, 
கடிதங்கள்‌ எல்லாமே மிக நேர்த்தியாக 
வைக்கப்பட்டிருந்தன. வட்டமான கருநிற 
எனாமல்‌ பெட்டி. அது மூடியது மூடியபடி 
இருந்தது. அதில்தான்‌ அவன்‌ சில்லறையாக 
அவனிடம்‌ சேரும்‌ நாணயங்களைப்‌ போட்டு 
வைப்பான்‌. இன்றைக்கு யாரும்‌ அதைத்‌ 
திறந்திருக்க முடியாது. திறந்திருந்தாலும்‌ 
ஒழுங்காகத்‌ திரும்ப மூடிவைத்திருக்கிறார்கள்‌. 


எவ்வளவோ நாட்களுக்குப்‌ பிறகு, 
பங்கஜத்துக்கு எப்போதோ கற்றுக்‌ கொண்ட 
பாட்டின்‌ முதலடி நினைவுக்கு வந்தது. 
அவளுக்குச்‌ சிரிப்புக்கூட வந்தது. அந்தச்‌ 
சிறு வீட்டில்‌ இப்போது எங்கு திரும்பினாலும்‌ 
ஒருவித ஒழுங்கு பார்க்கக்‌ கிடைத்தது. 
அவளாகக்‌ குடித்தனம்‌ நடத்திய நாட்களில்கூட 
அந்த அளவுக்கு இருந்ததில்லை. 
அவளுக்குப்‌ பைத்தியம்‌ பிடித்தபோது 
வீட்டுக்கு நல்லகாலம்‌ வந்துவிட்டது. 


கணவன்‌ சிரித்துப்‌ பேசுகிறான்‌. அப்பாபோய்‌ 
இன்னும்‌ ஓராண்டு முடியவில்லை. அம்மா 
நிம்மதியாக மாப்பிள்ளை வீட்டில்‌ பகலில்‌ 
தூங்குகிறாள்‌. நிம்மி சந்தோஷமாகவே 
பள்ளிக்குப்‌ போய்வருகிறாள்‌ போலிருக்கிறது. 
இப்போதெல்லாம்‌ தினம்‌ ஒரு ரூபாய்‌ 
அவரிடம்‌ கேட்டு வாங்கிப்‌ போகிறாள்‌. 
அவனும்‌ சுணக்கமே இல்லாமல்‌ தருகிறான்‌. 


புதினம்‌, கட்டுரை, விமர்சனம்‌, சுய அனுபவம்‌ போன்ற 
பிரிவுகளில்‌ 6௦ நூல்களுக்குமேல்‌ எழுதியுள்ளார்‌. இந்திய, ஐரோப்பிய 
மொழிகளில்‌ இவரது நூல்கள்‌ மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இவரது அப்பாவின்‌ 
சிநேகிதர்‌ சிறுகதைத்‌ தொகுப்பிற்கு 1996 ஆம்‌ ஆண்டூ சாகித்ய அகாதமி 
விருது வழங்கப்பட்டூள்ளது. நகரத்தின்‌ எளிய நடுத்தர வாழ்க்கையின்‌ ஊடாக 


அமைந்ததே அசோகமித்திரனின்‌ படைப்புகள்‌. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 93 


அவன்தான்‌ ஒருசமயம்‌ நிம்மியால்‌ வீட்டு 
அமைதியும்‌ உறவும்‌ கெட்டுவிடப்போகிறது 
என்று பங்கஜத்துக்கு எச்சரிக்கை விடுத்துக்‌ 
கொண்டிருந்தான்‌. மனிதர்கள்தான்‌ எவ்வளவு 


சீக்கிரம்‌ மாறிவிடுகிறார்கள்‌ ! 


பங்கஜத்துக்கு அந்தப்‌ பாட்டு முழுக்க 
நினைவுக்கு வந்துவிட்டது. அந்தப்‌ பாட்டுக்‌ 
கற்றுக்கொண்ட நாட்களில்‌ அவளுக்கு 
இப்போது நிம்மியின்‌ வயதுதான்‌ இருக்கும்‌. 
அவள்‌ ஸ்கூலுக்குப்‌ போகும்போது முழு 
ரூபாயாகக்‌ கண்டது கிடையாது. அவளுக்கு 
சைக்கிள்‌ கற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌ என்று 
தோன்றியது கிடையாது. உரிமையுடன்‌ பிறர்‌ 
பொருளை எடுத்துச்‌ செல்லும்‌ தைரியம்‌ 
கிடையாது. காலத்துடன்‌ மனிதர்கள்‌ 
மாறுகிறார்கள்‌. அவளுக்குத்தான்‌ அந்த 
மாறுதலைச்‌ சகித்துக்‌ கொள்ள முடியாமல்‌ 
போய்‌ விட்டது. 


கனக்கு உடல்‌ நலமில்லாமல்‌ 
போனதும்‌ ஒரு விதத்தில்‌ நல்லதுதான்‌ என்று 
பங்கஜத்துக்குத்‌ தோன்றியது. அவளுக்கு அந்த 
வேளையில்‌ எங்காவது போய்‌ நன்றாக வாய்‌ 


விட்டுப்‌ பாட வேண்டும்‌ போலிருந்தது. 


(மாறுதல்‌ குறும்புதினத்தின்‌ 
சுருக்கப்பட்ட வடிவம்‌) 


படைப்பு முகம்‌ 


அசோகமித்திரன்‌ (1931- 2017): இயற்பெயர்‌ ஜ.தியாகராஜன்‌. 
கணையாழி இலக்கிய மாத இதழில்‌ பல ஆண்டுகளாக 
ஆசிரியராகப்‌ பணியாற்றியவர்‌. சிறுகதை, குறும்புதினம்‌, 


ஓ3 


04-04-2020 150403 | | 


புதினம்‌ (பகுதி) [1] 
புத்தம்‌ வீடு 
- ஹெப்சிபா ஜேசுதாசன்‌ 


கதை முகம்‌ 


எளிய மொழியில்‌ சொல்லப்பட்ட வெறும்‌ அன்பின்‌ கதையாக மட்டுமல்லாது, யுகமாற்றத்தின்‌ 
குறியீடாகத்‌ தோற்றம்கொள்ளும்‌ நாவல்‌. லிஸியும்‌ தங்கராஜூம்‌ இளம்பருவத்தில்‌ கொண்ட ஈர்ப்பு, 
காதலாக முதிர்ந்து திருமணத்தில்‌ கனிய நீண்ட காலம்‌ காத்திருக்கிறார்கள்‌. தடைகளைக்‌ கண்டு 
அஞ்சுகிறார்கள்‌. இறுதியில்‌ இணைகிறார்கள்‌. முதல்‌ சந்திப்புக்கும்‌ முதல்‌ நெருக்கத்துக்கும்‌ 
இடையில்வருடங்கள்‌ கடந்து போகின்றன. இடங்கள்‌ மாறுகின்றன. மனிதர்கள்‌ கடந்துபோகிறார்கள்‌. 
அவர்கள்‌ உறவாடுகிறார்கள்‌. குலப்பெருமை பேசும்‌ பண்பற்றவர்களாக இருக்கிறார்கள்‌. புதிய 


தலைமுறையோடு பிணங்குகிறார்கள்‌. காலத்துக்கேற்ப மாறுகிறார்கள்‌. 


இது லிஸியின்‌ கதை. மூன்று தலைமுறைகளை இணைக்கும்‌ கண்ணி அவள்‌. அவளை 
மையமாகக்‌ கொண்டு விரியும்‌ கிராம உறவுகளின்‌ கதை. படைப்பு இயல்பால்‌ தன்னை 
நிலைநிறுத்திக்கொண்ட இலக்கிய ஆக்கங்களில்‌ ஒன்று. புத்தம்‌ வீடு கிட்டத்தட்ட அரை 
நூற்றாண்டுக்கு முன்பு எழுதப்பட்டது. எனினும்‌ இன்னும்‌ வாசிப்பில்‌ சுவை குன்றாமல்‌ 


துலங்குகிறது. 
புத்தம்‌ வீடு - அத்தியாயம்‌ 5 

வருஷங்கள்‌ எப்படித்தான்‌ ஓடி விடுகின்றன! 
வாழ்க்கை முறைதான்‌ எப்படி எப்படி மாறி 
விடுகின்றது! சுயேச்சையாக ஓடியாடித்‌ திரிந்து, 
நெல்லி மரத்தில்‌ கல்லெறிந்து, குளத்தில்‌ 
குதித்து நீச்சலடித்து, கூச்சலிட்டுச்‌ சண்டை 
போட்டு, கலகலவென்று சிரித்து மகிழ்ந்து, 
எப்படி எப்படியெல்லாமோ இருந்த ஒரு குழந்தை 
பாவாடைக்குமேல்‌ ஒற்றைத்தாவணி அணிந்து 
கொண்டு, அது தோளிலிருந்து நழுவிவிடாதபடி 
இடுப்பில்‌ இழுத்துக்‌ கட்டிக்கொண்டு, கதவு 
மறைவில்‌ பாதி முகம்‌ வெளியில்‌ தெரியும்படி 
குற்றவாளிபோல்‌ எட்டிப்‌ பார்க்கிற பரிதாபத்துக்கு 
இத்தனை சடுதியில்‌ வந்து விடுகிறதே, இந்த 
வாழ்க்கைத்‌ திருவிளையாடலை என்னவென்று 

சொல்வது! 
அதோ அந்த அடிச்சுக்‌ கூட்டிலிருந்து 
அப்படிப்‌ பாதிமுகமாக வெளியில்‌ தெரிகிறதே, 
அந்த முகத்துக்கு உரியவள்‌ லிஸிதான்‌. அந்தக்‌ 
கண்கள்‌ வேறு யாருடைய கண்களாகவும்‌ 
இருக்க முடியாது. அவை அவளைக்‌ காட்டிக்‌ 
கொடுத்து விடுகின்றன. ஆனால்‌, அந்தக்‌ 
கண்களில்‌ குறுகுறுப்போ மகிழ்ச்சியோ துள்ளி 
விளையாடவில்லை. அவற்றில்‌ படிந்திருப்பது 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 94 


94 


சோகமா, கனவுலகத்தின்‌ நிழலா சும்மாவெறும்‌ 
சோர்வா என்பதுதான்‌ தெரியவில்லை. தலையில்‌ 
நன்றாய்‌ எண்ணெய்‌ தேய்த்து வாரியிருக்கிறாள்‌. 
அவள்‌ முகத்திலும்‌ எண்ணெய்தான்‌ வழிகிறது. 
மாநிறமான அந்த முகத்துக்கு ஒளி குந்து 
அழகு செய்வதற்குப்‌ புன்னகை ஒன்றும்‌ அதில்‌ 
தவழவில்லை. லிஸியா அது? நம்‌ லிஸியா? ஏன்‌ 
இப்படிக்‌ குன்றிக்‌ கூசிப்‌ போய்‌ நிற்கிறாள்‌? ஏன்‌? 
ஏன்‌? 

முதலாவது, லிஸி பெரிய வீட்டுப்‌ பிள்ளை 
என்பதை நீங்கள்‌ அறிய வேண்டும்‌. அதை 
மறந்திருந்தீர்களானால்‌ இதுதான்‌ அதை 
மறுபடியும்‌ ஞாபகத்தில்‌ கொள்ள வேண்டிய 
தருணம்‌.லிஸியும்‌ஒருபோதும்‌அதை மறந்துவிடக்‌ 
கூடாது. அவள்‌ பெரிய வீட்டுப்பெண்‌. பனைவிளை 


புத்தம்‌ வீட்டுக்‌ குலவிளக்கு. ஆகையால்‌ அவள்‌ 
பலர்‌ காண வெளியில்‌ வருவது கொஞ்சங்கூடத்‌ 
குகாது. அது அவள்‌ விலையைக்‌ குறைப்பதாகும்‌. 

இரண்டாவது, 'இற்செறிப்பு' ஒரு பழந்தமிழ்‌ 
வழக்கம்‌. சங்க காலத்திலேயே உள்ள வழக்கம்‌. 
நல்லவேளையாக இது இன்னும்‌ வெளிவராத 
இரகசியமாகவே இருந்து வருகிறது. பனைவிளை 
புத்தம்‌ வீட்டார்க்குச்‌ சங்ககால வழக்கங்கள்‌ 
ஒன்றும்‌ தெரியாது. அதற்குள்ள தமிழ்‌ ஞானமும்‌ 


04-04-2020 150403 | | 


அவர்களுக்குக்‌ கிடையாது. ஆனால்‌ தலைமுறை 
தலைமுறையாக வரும்‌ வழக்கம்‌ மட்டும்‌ 
நன்றாகத்‌ தெரியும்‌. 

லிஸிக்குப்‌ பதினான்கு வயது ஆகிறது. 
"பெரிய பிள்ளை" ஆகி விட்டாள்‌. ஒற்றைத்‌ 
தாவணி அணிந்துவிட்டாள்‌. ஆகையால்‌ 
இற்செறிப்பு மிகவும்‌ அவசியமாகி விட்டது. 
நீங்கள்‌ லிஸியின்‌ முகத்தைப்‌ பார்த்தால்‌, அந்தக்‌ 


o ( ப்‌ ப ட cH ட ச்‌ ர! ர்‌ 
கண்கள்‌ மட்டும்‌ ௨ ங்களிடம்‌ ஏன்‌? ஏன்‌? என்று 


கேட்பது போலிருக்கும்‌. ஆனால்‌ இதற்கெல்லாம்‌ 
போய்த்‌ துயரப்படாதேயுங்கள்‌. துயரப்பட்டால்‌ 
தமிழ்நாட்டின்‌ மற்ற பெண்மணிகளின்‌ 
துயரங்களுக்கெல்லாம்‌ எப்படிக்‌ கணக்கெடுக்கப்‌ 
போகிறீர்கள்‌? 

அவள்‌ என்னென்ன ஆசைகளை 
உள்ளத்தில்‌ போற்றி வளர்த்து வந்தாள்‌ என்று 


யாரும்‌ கவலைப்படவில்லை. லிஸி வெறும்‌ 
அப்பாவிப்பெண்‌ ஒன்றும்‌ அல்ல. முதலில்‌ 
ரகளை நடத்தித்தான்‌ பார்த்தாள்‌. அழுது அடம்‌ 
பிடித்தாள்‌. அவளுக்குத்‌ தெரிந்த முறையில்‌ 
சத்தியாக்கிரகம்‌ பண்ணினாள்‌.ஆனால்‌ இத்தனை 
பேரின்‌ எதிர்ப்புக்கு இடையில்‌ ஒரு குழந்தையின்‌ 
பலம்‌ எத்தனை தூரந்தான்‌ போக முடியும்‌? 
அப்பனும்‌ அம்மையுந்தான்‌ போகட்டும்‌. இந்தக்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 95 


1 i ஆ கல்‌. அடி 


95 


கண்ணப்பச்சியுங்கூட அல்லவா அவர்களுடன்‌ 


சேர்ந்து கொண்டார்‌? கண்ணம்மையின்‌ 
காரியம்‌ கேட்கவே வேண்டாம்‌. சித்தியாவது 
ஒருவாக்குச்‌ சொல்லக்‌ கூடாதோ? சித்திக்கு 
வழக்கம்போல வாய்ப்பூட்டு போட்டிருந்தது. 
மேரியக்கா இந்தத்‌ தருணம்‌ பார்த்துக்‌ கிராமத்தில்‌ 
இல்லை. மேரியக்கா பாளையங்கோட்டையில்‌ 
இருக்கிறாள்‌. காலேஜில்‌ படிக்கிறாள்‌. 
மேரியக்காவைப்‌ படிக்க வைக்க அவளுக்குச்‌ 
சித்தப்பாவோ மாமாவோ யார்‌ யார்‌ எல்லோமோ 
இருக்கிறார்கள்‌. லிஸிக்கு யார்‌ இருக்கிறார்கள்‌? 
பள்ளிக்கூடத்துக்குத்தான்‌ விட்டபாடில்லை. 
கோயிலுக்காவது விடக்கூடாதோ? நாலு 
தோழிகளை அங்கு சந்திக்கும்‌ பாக்கியமாவது 
கிடைக்கும்‌. கண்ணப்பச்சி கண்டிப்பாகச்‌ சொல்லி 
விட்டார்‌. "இப்ப எதுக்கு? மொதல்ல ரெண்டு 
பேராப்‌ போவட்டும்‌. நம்ம குடும்பத்திலே 
இல்லாத பழக்கம்‌ நமக்கு என்னத்துக்கு?" 
"ரெண்டு பேர்‌" என்று யாரை கண்ணப்பச்சி 
குறிப்பிடுகிறார்‌ என லிஸிக்கு ஓரளவு 
தெரியும்‌. ஆனால்‌ அவள்‌ வருங்காலத்தைவிட 
நிகழ்காலத்திலேயே அக்கறை உடையவள்‌. 
இரண்டு பேராகக்‌ கோயிலுக்குப்‌ போகலாம்‌ என்ற 
நம்பிக்கை அப்போதைக்கு அவளுக்குத்‌ திருப்தி 


04-04-2020 150404 | | 


குருவதாயில்லை. என்றாலும்‌ இளம்‌ உள்ளங்கள்‌ 
எப்போதும்‌ அழுதுகொண்டிருக்க முடியாது. 
எது முதலில்‌ எட்டிக்காயாகக்‌ கசக்கிறதோ 
அதுவும்‌ நாளடைவில்‌ பழக்கப்பட்டுவிடுகிறது. 


வாழ்க்கையே உலக ஞானத்தைப்‌ போதிக்கிறது. 

லிஸிக்குப்‌ பள்ளிக்கூடம்‌ இல்லாவிட்டால்‌ 
என்ன? வீடு இல்லையா? தோழர்‌, தோழியர்‌ 
இல்லாவிட்டால்‌ போகிறார்கள்‌. மேரியக்கா 
குந்த மைனா இருக்கிறது. லில்லி, செல்ல 
லில்லி இருக்கிறாள்‌. லில்லியோடு கொஞ்சிக்‌ 
குலவுவதில்‌ பொழுதில்‌ பெரும்பகுதியும்‌ 
கழிந்து விடுகிறது. அந்தச்‌ சின்னத்‌ தலையை 
மடியில்‌ இட்டுக்‌ கொள்வதில்தான்‌ எத்தனை 
இன்பம்‌! வீட்டு வேலைகளும்‌ அப்படி ஒன்றும்‌ 
பாரமானவை அல்ல. தானாகச்‌ செய்தால்‌ 
செய்வாள்‌. இல்லாவிட்டால்‌ அம்மையும்‌ 
சித்தியும்‌ இல்லையா? லிஸி பெரிய வீட்டுச்‌ 
செல்லப்பிள்ளை தானே? இப்படியாகத்‌ தன்னை 
நாளடைவில்‌ சமாதானம்‌ செய்து கொள்ளுகிறாள்‌ 
அந்தப்‌ பேதைப்‌ பெண்‌. மேலும்‌, பதவிக்காகப்‌ 
போய்‌ ஏங்கிக்‌ கிடந்தாளே, வீட்டிலேயே 
அவளுக்கு மகத்தான பதவி காத்துக்‌ கிடக்கிறது. 


கண்ணப்பச்சிக்குக்‌ கண்‌ மங்கிக்‌ 
கொண்டிருக்கிறது. கண்ணம்மை போன பிறகு, 
அதுவும்‌ இரண்டு வருஷம்‌ ஆகி விட்டது. 
கண்ணப்பச்சிக்குத்‌ தனிமைத்‌ துயரம்‌ அதிகம்‌. 
லிஸியின்‌ துணையை இன்னும்‌ கூடுதலாக 
நாடினார்‌. இந்த ஒரு காரணத்தால்தான்‌ லிஸிக்கு 
அடிச்சுக்‌ கூட்டுக்கு வரும்‌ உரிமை கிடைத்தது. 
ஆபத்துக்குப்‌ பாவம்‌ இல்லை அல்லவா? 
கண்ணப்பச்சிக்கு நினைத்த நேரம்‌ பைபிளும்‌, 
தினப்பத்திரிக்கையும்‌ வாசித்துக்‌ கொடுக்க வேறு 
யார்‌ இருக்கிறார்கள்‌? ஆகையால்‌ லிஸிக்கு 
அடிச்சுக்கூட்டில்‌ பெருமையுடன்‌ நடமாடும்‌ 
பதவி கிடைத்தது. 

அம்மைக்கும்‌ சித்திக்கும்‌ கிடைக்காத 
பதவி: அவர்கள்‌ மாமனாருடன்‌ பேசக்‌ கூடாது. 
அவர்கள்‌ கணவன்மார்களும்‌ - சித்தப்பாவும்‌ 
இப்படி ஆகிவிட்டாரே என தங்கள்‌ தந்தையுடன்‌ 
பேசுவதில்லை. லிஸிதான்‌ அந்த வீட்டில்‌ 
கண்ணப்பச்சிக்கு ஊன்றுகோல்‌. அவளுக்கு அது 
புரியவும்‌ செய்தது. அதனால்‌ கண்ணப்பச்சியிடம்‌ 
அவளுடைய பாசம்‌ இன்னமும்‌ அதிகமாயிற்று. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 96 


96 


வீட்டிலுந்தான்‌ என்னென்ன மாற்றங்கள்‌? 
'ஆடு குழைதின்கிற மாதிரி வெற்றிலை போட்டு 
வந்த கண்ணம்மை போய்‌ விட்டார்களே! லிஸி 
வெற்றிலை இடித்துக்‌ கொடுப்பாள்‌ என்று 
அவள்‌ கையைப்‌ பார்ப்பதற்கு இப்போது யார்‌ 


இருக்கிறார்கள்‌? ஆனாலும்‌ அவள்‌ வீட்டார்‌ பல 
காரியங்களுக்காக அவள்‌ கையை இன்னும்‌ 
எதிர்பார்த்துத்தான்‌ இருந்தார்கள்‌. அதற்குக்‌ 
காரணம்‌ லிஸியேதான்‌. 

லிஸி மேரியக்காவின்‌ வீட்டிலிருந்து 
சில பாடங்களைக்‌ கற்றறிந்தாள்‌. கிராமத்து 
வீடானாலும்‌ அதைச்‌ சுத்தமாக வைக்கலாம்‌ 
என்றறிந்திருந்தாள்‌. ஏராளமாகக்‌ குவிந்து 
கிடக்கும்‌ பழ வகையறாக்களுக்கென்று 
ஓரிடம்‌, கண்ணப்பச்சி மாட்டுக்கென்று 
சீவிப்போடும்‌ பனம்‌ பழக்கொட்டைகளுக்கென்று 
ஓரிடம்‌, இப்படியெல்லாம்‌ ஒழுங்குபடுத்தி 
வைத்திருந்தாள்‌. ஈக்களின்‌ தொல்லை இப்போது 
குறைந்துவிட்டது. அடிச்சுக்கூட்டுக்கு நேராகத்‌ 
திறக்கும்‌ ஜன்னலுக்கு ஒரு 'கர்ட்டன்‌' கூடத்‌ 
தைத்துப்‌ போட்டிருந்தாள்‌. அது லிஸிக்கு மிகவும்‌ 
செளகரியமாயிருந்தது. 

யாராவது கண்ணப்பச்சியிடம்‌ எப்போதாவது 
பேசுவதற்கென்று வருவார்கள்‌. அப்போது 
வீட்டினுள்‌ இருந்து கொண்டே எல்லாவற்றையும்‌ 
பார்க்கலாம்‌. வீட்டை இப்போது பார்த்தால்‌ 
ஏதோ பெண்மணிகள்‌ வாழும்‌ இல்லமாகத்‌ 
தோற்றமளித்தது. முன்பெல்லாம்‌... லிஸிக்கு 
இப்போது சித்தியிடம்‌ மதிப்பு மிகவும்‌ குறைந்து 
விட்டது. சித்தியாவது வீட்டை கவனித்துக்‌ 


கொள்ளக்‌ கூடாதா? சித்திக்கு அழகாக ஸாரி 
கட்டத்‌ தெரியும்‌. பவுடரை நாசுக்காகப்‌ பூசத்‌ 
தெரியும்‌. ஆனால்‌ இந்த அம்மையிடம்‌ ஒத்துப்‌ 
போகக்‌ கூடக்‌ தெரியவில்லையே: கண்ணம்மை 
மரித்த பிறகு! 

சித்தியின்‌ முகம்‌ இப்போதெல்லாம்‌ கவலை 
படர்ந்த இருள்‌ சூழ்ந்திருக்கிறது. சித்தப்பா 
அடிக்கடி பிஸினஸ்‌ என்று சொல்லிக்‌ கொண்டு, 
திருவனந்தபுரம்‌ போய்‌ வருகிறார்‌. அங்கிருந்து 
யாராவது உறவினரைக்‌ கூட அழைத்து 
வருவார்‌, போவார்‌. ஆமாம்‌, அதற்காகவாவது 
வீட்டை நன்றாக வைத்திருக்க வேண்டாமா? 
உள்‌ முற்றத்தில்‌ பூத்துக்குலுங்குகின்ற ரோஜாச்‌ 


04-04-2020 150405 | | 


செடிதான்‌ எத்தனை அழகாயிருக்கிறது! 
லில்லியின்‌ பட்டுக்‌ கன்னங்களைப்‌ போல்‌ 
லிஸியின்‌ பழைய நினைவுகளைப்‌ போல்‌. 
ஆனால்‌ அதைப்‌ பேண வேண்டுமானால்‌ 
லிஸி மட்டுந்தான்‌ உண்டு வீட்டில்‌. வேறு யார்‌ 
இருக்கிறார்கள்‌? 

லிஸிக்கு சாமர்த்தியம்‌ இல்லாவிட்டால்‌ 
அப்பனை இப்படி வீட்டில்‌ பிடித்து வைத்திருக்க 
முடியுமா? காப்பிக்‌ கடைக்குப்‌ போகிறதை 
நிறுத்தி விட்டாள்‌. ஓட்டல்‌ பலகாரம்‌ வீட்டில்‌ 
கிடைக்கும்போது அவர்‌ எதற்காக ஓட்டலுக்குப்‌ 
போகிறார்‌? அவரும்‌ கண்ணப்பச்சியைப்‌ 
போல லிஸியின்‌ கையை எதிர்பார்த்துத்‌ 
தானே இருக்கிறார்‌! இப்படியாக அவளுக்குப்‌ 
பெருமையும்‌ திருப்தியும்‌ தரக்கூடிய 
விஷயங்கள்‌ அறவே இல்லாமல்‌ போகவில்லை. 
இல்லையானால்‌ எப்படித்தான்‌ வாழ்கிறதாம்‌? 

இன்றைய வாழ்க்கையில்‌ மிகமிகப்‌ பிடித்த 
சமயம்‌ பனையேற்றக்‌ காலந்தான்‌. அக்கானி 
அவள்‌ விரும்பிக்‌ குடிக்கும்‌ பானம்‌. அதில்‌ 
விழுந்து செத்துக்கிடக்கும்‌ ஈ, எறும்புகளை அவள்‌ 
ஒருபோதும்‌ அசிங்கமாகக்‌ கருதினதில்லை. 
அவற்றை அகப்பையால்‌ நீக்கி விட்டுக்‌ 
கோப்பையைபானையில்‌ இட்டுமுகந்துகுடிப்பாள்‌. 
ஆனால்‌, அதுவல்ல விஷயம்‌. அக்கானிக்‌ 
காலத்தில்‌ அதைக்‌ காய்ச்சுவதற்கென்று ஒரு 
கிழவி வீட்டுக்கு வருவாள்‌. அவளுடன்‌ பேசிக்‌ 
கொண்டிருப்பது லிஸிக்கு நல்ல பொழுதுபோக்கு. 
அவள்‌ எரிப்பதற்கென்று உலர்ந்த சருகுகளை 
விளக்குமாறு கொண்டு 'அரிக்கும்‌' போது 
லிஸியும்‌ கூட நடப்பாள்‌; அவர்கள்‌ வீட்டடிதான்‌; 
ஆகையால்‌ அதில்‌ ஒன்றும்‌ கட்டுப்பாடில்லை. 


பணியாற்றியவர்‌. தமிழ்‌ இலக்கிய வரலாற்றை நான்கு பாகங்களாக 
ஆங்கிலத்தில்‌ எழுதி வெளியிட்டுள்ளார்‌. தமிழில்‌ 4 புதினங்களும்‌ ஆங்கிலத்தில்‌ 
பாரதியாரின்‌ குயில்பாட்டை மொழிபெயர்த்ததுடன்‌ கவிதைகள்‌, கட்டுரைகள்‌, சிறுவர்‌ 
இலக்கியங்களையும்‌ படைத்துள்ளார்‌. 2002 இல்‌ திருவனந்தபுரம்‌ தமிழ்ச்சங்கம்‌ 


இவருக்கு 'விளக்கு விருது' வழங்கியுள்ளது. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 97 


ஹெப்சிபா ஜேசுதாசன்‌ (1925-2012): 'புத்தம்‌ வீடு புதினத்தின்‌ 
மூலம்‌ தமிழில்‌ அறிமுகமானவர்‌ ஹெப்சிபா ஜேசுதாசன்‌. 
திருவனந்தபுரம்‌ பல்கலைக்கழக ஆங்கிலப்‌ பேராசிரியராகப்‌ 


இந்தக்‌ கிழவியின்‌ மகன்தான்‌ இவர்களுக்குப்‌ 
பனையேறிக்‌ கொடுப்பது. அவன்‌ பெயர்‌ 
துங்கையன்‌. பனையேற்ற ஒழுங்குப்படி ஒருநாள்‌ 
அக்கானி தங்கையனைச்‌ சேரும்‌. தங்கையன்‌ 
முறை வரும்போது அவனுடைய இளமனைவி 
அக்கானியை எடுத்துப்‌ போக வருவாள்‌. 
இவர்கள்‌ குழந்தைகள்‌ இரண்டு பேர்‌. பிறந்த 
மேனியாகக்‌ கூட ஓடி வருவார்கள்‌. வாழ்க்கை 
வெறும்‌ சப்பென்று ஆகி விடாதபடி இவர்கள்‌ 
எல்லோரும்‌ லிஸிக்கு உதவினார்கள்‌. 

லிஸிக்கு வெளியுலகந்தானே அடைத்துக்‌ 
கொண்டது? ஆனால்‌ உள்ளே இவளுக்கென்று 
ஒரு தனி உலகம்‌ உருவாகிக்‌ கொண்டிருந்தது. 
பனையேறுபவர்கள்‌ சடக்‌ சடக்கென்று 
குடுவையைத்‌ தட்டிக்‌ கொண்டு வருவதும்‌ 
பனையோலைகளின்‌ இடையே வானத்தை 
எட்டிப்‌ பிடிப்பதைப்‌ போல்‌ இருந்து கொண்டு 
'அலுங்குகளை' அதாவது பனம்‌ பாளைகளைச்‌ 
சீவிக்‌ கீழே தள்ளுவதும்‌ ஒருவரையொருவர்‌ 
கூவியழைத்து வேடிக்கை பேசிக்‌ கொள்வதும்‌ 
எல்லாம்‌ சுவாரஸ்யமான காரியங்களே. 

பனையுச்சியிலிருந்து எந்தெந்த 
விஷயங்களெல்லாம்‌ அலசி ஆராயப்படும்‌ 
தெரியுமா? மன்னர்‌ அரண்மனை இரகசியங்கள்‌ 
தொட்டு ஹிட்லரின்‌ ராணுவ காரியங்கள்‌ 
வரையுள்ள விஷயங்கள்‌ அடிபடும்‌. லிஸி 
இப்போது பள்ளிக்‌ கூடத்தில்‌ படிக்கிற மாதிரிதான்‌. 


தன்‌ வீட்டு வாசலில்‌ இருந்து கொண்டே பல புதிய 
பாடங்களைப்‌ படித்துக்‌ கொண்டிருக்கிறாள்‌. 


(புத்தம்‌ வீடு புதினத்திலிருந்து ஒரு பகுதி) 


படைப்பு முகம்‌ 


04-04-2020 150405 | | 


புதினம்‌ (பகுதி) [1] 


சாயாவனம்‌ 


- சா. கந்தசாமி 


கதை முகம்‌ 


சுற்றுச்சூழல்‌ பற்றி அதிகமும்‌ பேசப்படாத காலத்தில்‌, காடுகளின்மீது மனிதன்‌ நடத்திய 


அழிவை மையமாக வைத்து, தஞ்சை மாவட்டக்‌ கிராமமான சாயாவனத்தின்‌ பின்னணியில்‌ 
எழுதப்பட்டது இந்தப்‌ புதினம்‌. சுருக்கமான நேரடி மொழியில்‌ எழுதப்பட்டுள்ள இது, தமிழின்‌ 
மிக முக்கியமான ஒன்று. இன்றைய சூழலுக்கும்‌ பொருத்தமான வாசிப்பனுபவத்தைத்‌ தருகிறது. 


ஒளி வீச்சில்‌ அழகிய இனிமை வாய்ந்த 
பொழுது மெல்ல மெல்ல உருவாகிக்‌ 
கொண்டிருந்தது. சிதம்பரம்‌ வனத்திற்குத்‌ 
தன்னந்தனியே சென்றான்‌. அவன்‌ வெட்டிச்‌ 
சாய்த்த செடிகள்‌ வாடிச்‌ சோர்ந்து கிடந்தன. 
காரைகூட வதங்கிக்‌ கொண்டு வந்தது. 
எதிர்பார்த்தற்கு மாறாகக்‌ காரியங்கள்‌ 
நடந்ததால்‌ அவன்‌ மகிழ்ச்சியுற்றான்‌. 
இயற்கை பல விதங்களில்‌ தனக்கு மிகுந்த 
அனுசரணையாக இருப்பது போல தோன்றியது. 


சிதம்பரம்‌, கொடிகள்‌ காலில்‌ பின்ன 
நடந்து சென்று பக்கத்திற்கொன்றாய்ச்‌ 
சிதறிக்கிடந்த அலக்கு, தொரட்டி, அரிவாள்‌, 
மண்வெட்டி - எல்லாவற்றையும்‌ கொண்டு 
வந்து ஓரிடத்தில்‌ வைத்துவிட்டு மீண்டும்‌ 
வேலையைத்‌ துவக்கினான்‌. 


காட்டாமணக்கைவிட, ஆடாதொடையை 
விட, குத்துக்குத்தாகத்‌ தாழ்ந்தும்‌ உயர்ந்தும்‌ 
வளரும்‌ கள்ளியையும்‌ சப்பாத்தியையும்விட, 
காரைதான்‌ வனம்‌ முழுவதும்‌ வியாபித்திருந்தது. 
ஒவ்வொரு மரத்தின்‌ கீழும்‌ காரை பெருகி 
வளர்ந்து தழைத்துப்‌ படர்ந்திருந்தது. 
கொடிமாதிரி ஒரு முடிவின்றி வனம்‌ 
முழுவதையும்‌ தன்னுடைய ஆகிக்கத்திற்கு 
கொஞ்சம்‌ கொஞ்சமாகக்‌ கொண்டுவந்து 


விட்டது. இயற்கையின்‌ அதிசயப்‌ போக்கு அது. 
வாழ்க்கைப்‌ போராட்டத்தில்‌ வெற்றிவாகை 
சூடிய காரையைச்‌ சற்றே வளைத்துச்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 98 


98 


சின்ன முட்கள்‌ கீறிக்‌ கிழிக்க வெட்டிச்‌ 
சாய்த்துக்‌ கொண்டு போனான்‌ சிதம்பரம்‌. 
வரவர செடிகொடிகளோடு போராடுவது 
அவனுக்கு எளிமையாகிக்‌ கொண்டு வந்தது. 
கொஞ்சம்‌ கொஞ்சமாக அவைகளின்‌ நெளிவு 
சுளிவுகளையெல்லாம்‌ அவன்‌ தெரிந்து 
கொண்டு விட்டான்‌. எப்படி வளைத்துப்‌ 
பிடித்தால்‌ ஒரே வெட்டில்‌ காரை சாயும்‌ என்பது 
அத்துபடியாகி விட்டது. ஆடாதொடையை 
வெட்டுவது மாதிரி ஒருவித முயற்சியுமின்றிக்‌ 
காரையை வெட்டிச்சாய்த்தான்‌. அவனுடைய 
சக்தியைப்‌ பலவீனப்படுத்திக்‌ கொண்டிருந்த 
காரை, படிப்படியாக அதே கர்வத்தோடும்‌ 
பெருமிதத்கோடும்‌ சரணடையத்‌ தொடங்கியது. 


காரைக்கு இடையே ஈச்சம்‌ பரப்பு; ஈச்சனின்‌ 
வீச்சு வீச்சாய்‌ மட்டைகள்‌; ஒவ்வொரு சிறு 
இலையின்‌ முனையிலும்‌ கரும்சிவப்பு முட்கள்‌. 
ஒரு புதுமையான பரப்பு: தொடர்ந்து வெகுதூரம்‌ 
வரையில்‌ சென்று கொண்டிருந்தது. ஒரு வண்ண 
மாற்றம்‌; பூமாதேவி தன்னைப்‌ புதுப்பித்துக்‌ 
கொள்கிறாள்‌: எவ்வளவு கவர்ச்சிகரமான 
மாற்றம்‌! 


ஈச்சனைத்‌ தாழ வளைத்து வெட்டும்போது 
அரிவாள்‌ அவன்‌ இடது கையில்‌ பாய்ந்தது. 
வலுவான, ஆழமான வெட்டு. ரத்தம்‌ 
குபுகுபுவென்று வந்தது. முகத்தைச்‌ சுளித்து, 
வலியை மிகுந்த பிரயாசைப்பட்டு அடக்கிக்‌ 


கொண்டு - வாயில்‌ கையை வைத்து ரத்தத்தை 


04-04-2020 150405 | | 


உறிஞ்சினான்‌. உறிஞ்ச உறிஞ்ச ரத்தம்‌ 
வந்துகொண்டே இருந்தது.அவன்‌ சோர்வுற்றான்‌. 
எரிச்சலோடு தலையை உ சுப்பிக்கொண்டு 
வேட்டியை அவிழ்த்து, தலைப்பைக்‌ கிழித்து 
காயத்தில்‌ சுற்றிக்கொண்டு, இலுப்பை 
மரத்தடியில்‌ வந்தமர்ந்தான்‌. 

ஒரு நரி அவனைத்‌ தாண்டிக்கொண்டு 
வேகமாக ஓடியது. நரியைத்‌ துரத்திக்‌ கொண்டு 
வந்த கலியபெருமாளும்‌ பழனியாண்டியும்‌ 
பெரிய கட்டோடு படுத்திருக்கும்‌ சிதம்பரத்தைப்‌ 
பார்த்துத்‌ துணுக்குற்றுப்‌ போனார்கள்‌. 
பழனியாண்டி அவனருகே வந்து தாழ்ந்த 
குரலில்‌, "என்னங்க காயம்‌?" என்று வினவினான்‌. 


"சின்னக்‌ காயம்‌. அருவா பட்டுப்போச்சு!" 
"ரத்தம்‌ ரொம்ப வருதுங்களே!" 
அவன்‌ தலையசைத்தான்‌. 


"ஒருவாட்டி எங்கப்பாவுக்கு ஒருகாயம்‌; 
பெரிய அருவா பட்டுடுச்சி. எங்கம்மா, 
நாயுருவியும்‌ பூண்டும்‌ வச்சு ஒட்டஒட்ட 
அரைச்சுப்‌ போட்டாங்க. ரெண்டே நாளிலே 


காயம்‌ ஆறிப்போயிடுச்சு." 


கலியபெருமாளை நோக்கித்‌ 
கலையசைத்தான்சிதம்பரம்‌.அப்புறம்துணியைப்‌ 


பிரித்துச்‌ சரியாகக்‌ கட்டிக்கொண்டான்‌. 
"நானும்‌ அதையே போடுவேன்‌." 


"ஒருவாட்டி மரத்திலே இருந்து 
உளுந்துட்டேன்‌. முட்டியிலே நல்லா அடி. எலும்பு 
வெளியே தெரிஞ்சுச்சு. அப்பக்கூட அதான்‌ 


போட்டாங்க. பத்து நாளிலே சரியாப்‌ போயிடுச்சு." 
"அப்படியா?" 
"நிஜங்க!" 


அவனைத்‌ தன்னோடு அணைத்துக்‌ 
கொண்டு, "சாப்பாடு ஆச்சா?" என்று கேட்டான்‌ 
சிதம்பரம்‌. 


ய்‌ ட்‌ க ய்‌ 
ஆச்ச்ங்கு 


"இன்னைக்கு வெட்டினது இவ்வளவுதான்‌. 
வாரி ஒண்ணாக்‌ குமிச்சிடலாம்‌ வாங்க!" என்று 
சொல்லிக்கொண்டு, முன்னே சென்றான்‌ அவன்‌. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 99 


99 


ஓய்விலிருந்தும்‌ களைப்பிலிருந்தும்‌ 
அவர்களுக்கு விடுதலை கிடைத்து விட்டது. 
நில்லாது இயங்கும்‌ சக்கி அது. தன்போக்கில்‌ 
காரியங்கள்‌ துரிதமாகவும்‌ தீவிரமாகவும்‌ 
திகழவேண்டும்‌. வேலை ஆரம்ப நாட்களைவிட 
இப்போது உற்சாகம்‌ தருவதாக இருந்தது. 
அடைபட்டுக்‌ கிடந்த தோட்டத்தின்‌ 
நெடுங்கதவுகள்‌ அவர்களின்‌ சின்னஞ்‌ சிறிய 
கரத்திற்கு அசைய ஆரம்பித்துவிட்டன. இன்னும்‌ 
பலத்தோடு இடைவிடாது அசைத்துக்கொண்டே 
போனால்‌, மாயமிகுந்த கானகத்தின்‌ 


ரகசியமெல்லாம்‌ வெளிப்பட்டுவிடும்‌. 


ஒன்று ஒன்றாய்‌ மூன்று தழையப்‌ 
போர்களை ஏற்படுத்தினார்கள்‌: ஒன்றைவிட 
மற்றொன்று பெரிதாகக்‌ காட்சியளித்தது. 
பின்னோக்கிச்‌ செல்லச்‌ செல்லச்‌ தூரம்‌ 
கூடிக்கொண்டு வந்தது. இது முற்றிலும்‌ 
புதியபாதை. அநேகமாக இப்போதுதான்‌ 


புல்லிதழ்களின்மீது மனிதர்களின்‌ பாதங்கள்‌ 
படுகின்றன. செளந்தர்யம்‌ கொழிக்கும்‌ 
பூமியின்மீது மெல்ல நடந்து முன்னேறிச்‌ 
சென்று கொண்டிருந்தார்கள்‌. 


அகண்டு பரந்திருக்கும்‌ இந்தக்‌ கோளம்‌ 
மனிதனுக்குத்தான்‌. அவனுடைய வாழ்விற்கும்‌ 
நலத்திற்கும்தான்‌ படைக்கப்பட்டிருக்கிறது. 
அறிவும்‌ வல்லமையும்‌ மிகுந்த மனிதன்‌ 
வெல்வதற்கே இயலாது என்று எண்ணப்பட்ட 
மண்ணைத்தன்னுடையசு வாதீனத்திற்கு மெல்ல 
மெல்லக்‌ கொண்டுவந்து விட்டான்‌. மனித 
சந்ததி பெருகும்‌ போதெல்லாம்‌ எழில்பூக்கும்‌ 
பூமியின்‌ ஒரு பகுதி தவிர்க்கவொண்ணாத 
விதத்தில்‌ மாற்றியமைக்கப்படுகிறது. 
அதனுடைய இயற்கையான அம்சம்‌ - 
மரமும்‌ செடிகொடிகளும்‌ புல்லிதழ்களும்‌ 
அகற்றப்படுகின்றன. 


மண்ணோடு மனிதன்‌ நிகழ்த்தும்‌ 


போராட்டம்‌ வலிமையும்‌ உக்ரமும்‌ நிறைந்தது. 
ஒவ்வொரு நாளும்‌ ஒவ்வொரு கணமும்‌ 
இயற்கை அவனுக்கு அறைகூவல்‌ விடுத்துக்‌ 
கொண்டே இருக்கிறது. ஒரு தடயத்தில்‌ இருந்து 
இன்னொரு தடயத்திற்கு உற்சாகத்தோடு 
அழைத்துக்‌ கொண்டுபோய்‌ மீளமுடியாத 


சிக்கலில்‌ பிணைத்து விட்டுவிட்டு ஏளனமாக 


04-04-2020 150405 | | 


| | | | 


நகைக்கிறது. அவன்‌ தன்‌ தோல்வியில்‌ - 
பலங்குன்றி நிற்பதில்‌ - அதற்கோர்‌ ஆனந்தம்‌. 
மனிதன்‌ இடறி வீழ்வதைக்கண்டு நகைத்தாலும்‌ 
அதில்‌ வெற்றியின்‌ பெருமிதம்‌ இல்லை; 
மாறாகத்‌ தோல்வியின்‌ பலவீனம்‌ தெரிகிறது. 


நெடிதுயர்ந்து நின்ற மரங்களின்‌ 
அடியில்‌ செடிகொடிகளைக்‌ கொண்டுவந்து 
குவித்தார்கள்‌. சிதம்பரம்‌ பெரிய கிளைகளையும்‌ 
முள்நிறைந்த கருவேலம்‌ மரக்‌ கிளைகளையும்‌ 
இழுத்துவரும்‌ பொறுப்பை ஏற்றுக்‌ கொண்டான்‌. 
ஆனால்‌, நேரம்‌ செல்லச்செல்ல அவன்‌ 
சலிப்புற்றான்‌. வேலைப்பளு அவனை 
அழுத்தியது. கிளையை இழுக்க முடியாமல்‌ 
ஓரோர்‌ சமயம்‌, பலமனைத்தையும்‌ இழந்தவன்‌ 
மாதிரி காட்சியளிப்பான்‌. கண்களை இறுக 
மூடிக்கொண்டு மரத்தடியில்‌ உட்கார்வான்‌. 
மென்காற்று அவனைத்‌ தழுவிக்‌ கொண்டோடும்‌. 
அவன்‌ முகத்தில்‌ சோர்வு நீங்கும்‌. கைகளை 
உதறிக்கொண்டு திடீரென்று எழுவான்‌. ஒரே 
பாய்ச்சலாகப்‌ பாய்ந்து தரையில்‌ கிடக்கும்‌ 
முள்ளை அழுத்தி மிதிப்பான்‌. செருப்புக்கால்‌ 
பட்டு முள்‌ உள்ளே செல்லும்‌. முள்‌ பூமியில்‌ 
புதையப்‌ புதைய அவன்‌ மனம்‌ துள்ளிக்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 100 


100 


குதிக்கும்‌. இப்படி முள்ளை மிதித்துக்‌ 
கொண்டேதான்‌, அதன்‌ பெருமையைப்‌ பற்றி 
கலிய பெருமாளுக்கும்‌ பழனியாண்டிக்கும்‌ 
எடுத்துரைத்தான்‌. இன்னும்‌ இரண்டு 
நாள்களில்‌ அவர்களுக்குப்‌ புத்தம்‌ புதிய 
செருப்புகள்‌ வந்துவிடும்‌. 


கலியபெருமாளும்‌ பழனியாண்டியும்‌ 
வரப்போகும்‌ செருப்பைப்‌ பற்றிய இனிய 
நினைவுகளோடு, உற்சாகமாகக்கிளைகளையும்‌ 
கொடிகளையும்‌ இழுத்துக்‌ கொண்டுவந்து 
போட்டார்கள்‌. பெரிய கிளைகளை இருவரும்‌ 
சேர்ந்து இழுக்க முடியாமல்‌ இழுத்துக்‌ 
கொண்டு வரும்போது சிதம்பரம்‌ கைகொடுத்து 
உதவுவான்‌. 


"நீங்களும்‌ என்னெ மாதிரி வளந்துட்டா, 
இதையெல்லாம்‌ சுலபமா இழுத்தாந்துடலாம்‌! " 
கலியபெருமாள்‌ தலைசைத்தான்‌. 


"நீங்க ரொம்ப சுருக்கா மரம்‌ வெட்டுறிங்க; 
உங்க மாதிரி இஞ்ச யாரும்‌ வெட்ட மாட்டாங்க!" 
என்று வியந்துரைத்தபோது, சிதம்பரம்‌ அவன்‌ 
கரத்தை மெல்ல ஆதரவோடு பற்றிக்‌ கொண்டு 
புன்முறுவலிட்டான்‌. 


04-04-2020 150407 | | 


மூன்று பேர்களும்‌ கிளைகளை இழுத்து 
வந்து குவித்த பிறகும்‌ இங்குமங்குமாக 
ஏராளமான செடிகளும்‌ கொடிகளும்‌ 
கிளைகளும்‌ கிடந்தன. எல்லாவற்றையும்‌ 
ஒன்று திரட்டிக்‌ குவித்தால்‌, இன்னும்‌ இரண்டு 
போர்கள்‌ போடலாம்‌. 

"இது எல்லாத்தையும்‌ என்ன பண்ணப்‌ 
போறீங்க?" என்று ஒரு பெரிய குறிஞ்சாக்‌ 
கொடியை இழுத்துக்‌ கொண்டு வந்து 
சிதம்பரத்தின்‌ அருகே போட்டுவிட்டு பழனி 
கேட்டான்‌. 


யூ [J ட. பூ [J ௪. ப்‌ யூ 
என்ன பண்ணலாம்‌. நீதான்‌ சொல்லேன்‌ . 


யூ ட. ட. ப்‌ ப்‌ . ட. 
யாரையாச்சும்‌ வாரிக்கிட்டுப்‌ போகச்‌ 
0] பவ 

சொல்லலாம்‌ . 


"எதுக்கு?" 

"எருவுக்குத்தான்‌" 

"காரைய ஆரும்‌ எருவுக்குப்‌ போட 
மாட்டாங்க!" என்றான்‌ கலியபெருமாள்‌. 

"நொச்சி, நுணா, ஆடாதொடை..." 

"அதையெல்லாம்‌ போடுவாங்க". 


"அப்பமன்னா, பாதி எருவுக்குப்‌ போயிடும்‌. 
சரி, ஒருவேல முடிஞ்சுபோன மாதிரிதான்‌. 
நீங்கபோய்‌ சுருக்கா ஆரையாச்சும்‌ கூட்டியாக' 
என்று எழுந்தான்‌ சிதம்பரம்‌. 


ஐந்தாறு நரிகள்‌, விட்டுவிட்டு, 
ஊளையிடும்‌ சப்தம்‌ வெகுஅருகில்‌ கேட்டது. 
கலியபெருமாளும்‌ பழனியாண்டியும்‌ 
கட்டுக்கடங்காத சந்தோஷத்தால்‌ முகம்‌ மலர 
சிதம்பரத்தைப்‌ பார்த்தார்கள்‌. அவன்‌ முகம்‌ 


லேசாக வெளிறிக்‌ காணப்பட்டது. 


"இஞ்ச நரிங்க... ஜாஸ்திங்க; நாங்க வரச்சே 
நாலு நரிங்க ஓடிச்சு." 


"ஒரு நாளைக்கு ஐம்பது அறுபது நரிங்க 
கூட்டமா நின்னுக்கிட்டு கத்தும்‌ பாருங்க; அடே 
அப்பா, என்னகத்து! ஆத்தங்கரை வரைக்கும்கூட 
கேக்குங்க! நாங்களெல்லாம்‌ பயந்துகூடப்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 101 


101 


போயிடுவோம்‌; சின்னப்‌ பசங்களெல்லாம்‌ 
மரத்துமேலே ஏறிக்குங்க." 


"அப்புறம்‌..." 


"நாங்களெல்லாம்‌ ஒண்ணா சேந்துக்கிட்டு 
ஓய்யின்னு கத்துவோம்‌: நரியும்‌ கத்தும்‌; 
நாங்களும்‌ கத்துவோம்‌. ஒரு ஒருநா நரிங்க 
ஓடிடும்‌; ஒரு ஒருநா நாங்க ஓடிடுவோம்‌..." 

அந்தி மயங்கியது. வெட்டுண்ட 
மரங்களுக்குப்‌ பின்னால்‌ வனம்‌ கறுத்துக்‌ 
கொண்டு வந்தது. அநேகமாக இனிவேலை 
செய்ய முடியாது; இரவு வந்துவிட்டது. 


"அப்ப ரொம்ப இருட்டுறதுக்கு 
முந்திப்போய்‌, எருவுக்குத்‌ தழை எடுக்க, 


ஆரையாச்சும்‌ கூட்டிக்கிட்டு காத்தாலே வாங்க." 


"சரிங்க" இருவரும்‌ கோவணமாகக்‌ 
கட்டியிருந்த துண்டை அவிழ்த்து உடம்பில்‌ 
ஓட்டிக்‌ கொண்டிருந்த புல்லிதழ்களையும்‌ 
சருகுகளையும்‌ தட்டிக்‌ கொண்டு 
நடக்கலானார்கள்‌. 


"பழனி!" உரத்த குரல்‌ கேட்டு இருவரும்‌ 
சிதம்பரத்திடம்‌ திரும்பி வந்தார்கள்‌. 'இந்தாங்க' 
என்றுஆளுக்குமூன்றுதம்பிடி காசு கொடுத்தான்‌ 
சிதம்பரம்‌. தயக்கத்தோடும்‌ ஆசையோடும்‌ 
அதனை வாங்கிக்‌ கொண்டார்கள்‌. மாமாவுக்கு 
அப்புறம்‌ சிதம்பரந்தான்‌ அவர்களுக்குக்‌ 


காசு கொடுக்கிறான்‌. ஊரிலிருந்து வரும்‌ 
போதெல்லாம்‌ மாமா ஆளுக்கொரு தம்பிடி 
தருவார்‌. கொஞ்ச நேரம்தான்‌ காசு அவர்கள்‌ 
கையிலிருக்கும்‌. அப்புறம்‌ எப்படியும்‌ அம்மா 
கைக்குப்‌ போய்விடும்‌. ஒருசமயம்‌ அன்பாகப்‌ 
பேசி வாங்குவாள்‌. இன்னொரு சமயம்‌ அதட்டி, 
அது பயன்படா விட்டால்‌ கன்னத்தைப்‌ பிடித்துக்‌ 
கிள்ளிக்‌ காசை வாங்குவாள்‌. அவர்கள்‌ 
கையிலிருந்து காசைப்‌ பறித்துக்‌ கொள்வதில்‌ 
அவளுக்கு ஒரு திருப்தி. ஆனால்‌, இந்தக்‌ காசு 
அவளிடம்‌ போகாது: காட்ட மாட்டார்கள்‌: 
அம்மாவுக்குத்‌ தெரியாமல்‌ கிடைத்த காசை 
அவர்கள்‌ விருப்பப்படியே செலவு செய்வார்கள்‌. 


துண்டு முனையில்‌ காசை முடிந்து 
கொண்டு, வரப்பு மேலே செல்கிறவர்களைச்‌ 


04-04-2020 150407 | | 


சற்று நேரம்‌ பார்த்துக்‌ கொண்டு நின்றான்‌ 
சிதம்பரம்‌. அப்புறம்‌ எவ்விதக்‌ குறிப்புமின்றிப்‌ 
பிரப்பங்காட்டை நோக்கிச்‌ சென்றான்‌. பெரிய 
காடு - அந்தியில்‌ பார்க்கையில்‌ இன்னும்‌ 
பெரிதாகவும்‌ எல்லையற்றது மாதிரியும்‌ 
தோன்றியது. புன்னை மரமொன்றில்‌ நன்றாகச்‌ 
சாய்ந்து கொண்டு இருள்‌ சூழ்ந்த வனத்தையே 
ஆழ்ந்து நோக்கினான்‌. தன்னுள்ளேயும்‌ தனக்கு 
வெளியேயும்‌ என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது 
என்பது அவனுக்குச்‌ சரியாகப்‌ புலனாகவில்லை. 
ஆனால்‌, ஒவ்வொரு செயலும்‌ நிகழ்ச்சியும்‌ ஒரு 
பாடத்தை உணர்த்துவது போல தோன்றியது. 


பழனியாண்டி செடியின்‌ மறைவிலிருந்து 
வெளிப்பட்டு இரைக்கும்‌ குரலில்‌, "கலியன்‌, 
தலையாரியைக்‌ கூட்டியாராங்க" என்றான்‌. 


"எங்க?" 
"அந்தால வந்துகிட்டிருக்காங்க." 


இருவரும்‌ கொன்றை மரங்கள்‌ நிறைந்த 
இடத்திற்கு வந்தார்கள்‌. தூரத்தில்‌ கலியனின்‌ 
பேச்சுக்குரல்‌ கேட்டது. 


ய ற Hi ர்‌ ய 
என்ன சொல்றாங்க? 


"தழை போட்டா குச்சி குத்துமின்னு, 
நடவுக்கு ஆரும்‌ இறங்க மாட்டாங்களாம்‌." 


"அப்படியா?" 
"தோ அவுங்க வந்துட்டாங்களே!" 


மார்பில்‌ புலிப்பல்‌ அசைந்தாட முறுக்கிய 
பெரிய மீசையோடு வந்த தலையாரி, "அடே 
எங்கப்பா! காட்டையே அழிச்சிட்மங்களே!'" 
என்று ஆச்சரியத்தோடு கேட்டான்‌. 


சிதம்பரம்‌ தலையாரியின்‌ பேச்சுக்குப்‌ 
பதிலொன்றும்‌ அளிக்கவில்லை. நிமிர்ந்து 
வானில்‌ எழும்‌ நிலவைப்‌ பார்த்தான்‌. 
அப்புறம்‌ மெல்லக்‌ குனிந்து தரையில்‌ கிடந்த 
மணிப்புறாவின்‌ சிறகை எடுத்தான்‌. தன்னுடைய 
வேலையில்‌ திருப்தி இருந்தாலும்‌ வேகம்‌ 
காணாது என்று தோன்றியது. 


நாளை வேலை தொடங்குவதற்கு 
முன்னே, வெட்டிக்‌ குவித்தவைகளை 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 102 


102 


இழுத்து வந்து, ஒன்றாகப்‌ போட்டுவிட்டால்‌ 
நன்றாக இருக்கும்‌. தழையை எருவாகப்‌ 
போட யாராவது முன்வந்தால்‌, ஒரு காரியம்‌ 
அநேகமாக முடிவடைந்தது போல. ஆனால்‌, 
இப்போது காலம்‌ கடந்து விட்டது. குறுவை நடவு 
போட்டுவிட்டார்கள்‌. தூளடிக்கும்‌ சம்பாவுக்கும்‌ 
இன்னும்‌ நாட்கள்‌ இருக்கின்றன. 

இருந்தாலும்‌ சம்பா நடவு போடுகிறவர்கள்‌ 
எருவுக்குத்‌ தழையை எடுத்துக்‌ கொண்டு 
போகலாம்‌. ஆனால்‌, எவ்வளவு பேர்‌ என்று 
உறுதியாகச்‌ சொல்ல முடியாது. ஒருவேளை 
இதுபற்றி தலையாரி சரியான பதிலைத்‌ 
தரலாம்‌. அவன்‌ நம்பிக்கையற்ற நிலையில்‌ 
பேசினான்‌: காலம்‌ கடந்து விட்டதைப்பற்றி 
ரொம்ப விஸ்தாரமாகப்‌ பேசினான்‌. கடைசியில்‌, 
"இங்க ரொம்பப்‌ பேருங்க, தழை போடுறது 
இல்லை. ஆனா நீங்க கவலைப்பட வேணாம்‌. 
நான்‌ ஒரு வழி பண்ணிடறேன்‌!" என்று திடமான 
குரலில்‌ சொன்னான்‌. 


"நீங்க பண்ணமாட்மங்களா?" என்றான்‌ 
சிதம்பரம்‌. 

தலையாரி அவன்‌ பக்கம்‌ நெருங்கி,"ஆல 
வைக்கப்போறீங்களாமே?' என்று கேட்டான்‌. 

"ஒரு கரும்பு ஆல வைக்கலாம்னு 
இருக்கேன்‌" 

"கரும்பு ஆலங்களா? இஞ்ச சுத்துப்பட்டிலே 
கரும்பு ஒண்ணும்‌ வராதுங்களே' 

"அப்பிடியா?" 

"ஆமாங்க. ஒருவாட்டி சுப்பிரமணியமும்‌ 
பாவாடை என்பவரும்‌ கரும்பு போட்டாங்க. 
போட்டது போட்டதுதான்‌. நெரங்கிப்‌ போச்சு." 


"அப்படியா?" என்று தன்‌ தலையை விரலால்‌ 
கோதிவிட்டுக்‌ கொண்டு, "வில்லியனூரில்‌ 
கரும்பு விளையுதே!" என்றான்‌. 


"அங்க கரும்பு ரொம்ப நல்லா 
விளையுதுங்க" 


ய்‌ 7 ல்‌ ய்‌ 
சடைசடையா, என்ன மாதிரி கரும்பு! 


"நீங்க அங்க இருந்து கொண்டாரப்‌ 
போறீங்களா?" 


04-04-2020 150407 | | 


"அப்படியொரு உத்தேசம்‌ இருக்கு" 
"குறுக்கால ஆறு இருக்குதுங்களே..." 
"ஆமாம்‌. அதுக்கென்ன?" 


சிதம்பரத்தின்‌ பேச்சைக்‌ கேட்டு தலையாரி 
திடுக்கிட்டுப்‌ போனான்‌. ஆற்றைப்‌ பற்றி 
- காவிரியைப்‌ பற்றி அவனுக்குத்‌ தெரியும்‌: 
தண்ணீர்‌ ஓட்டத்தைப்‌ பற்றியும்‌ தெரியும்‌. எட்டு 
வயதிலிருந்து ஆற்றுக்குக்‌ குறுக்காக வண்டி 
ஓட்டுகிறவன்‌ அவன்‌. ராமசுப்ரமணியத்துக்கு 


இன்றைக்கும்‌ அவன்தான்‌ வண்டி ஓட்ட 
வேண்டும்‌; அவன்‌ ஓட்டும்‌ வண்டியில்‌ 
போனால்தான்‌ அவருக்குத்‌ திருப்தி. 


காவிரிப்பட்டினத்திலிருந்து மாயவரத்திற்கு 
திங்கட்கிழமை சந்தைக்கு அஞ்சலைக்காகக்‌ 
கருவாடு வண்டி ஓட்டுகிறவனும்‌ அவன்தான்‌. 
வஞ்சனை, நெத்திலி, சென்னகுன்னி, சுறா - 
ஒரு வண்டி கருவாட்டைத்‌ தன்‌ மதி நுட்பத்தால்‌ 
வெள்ளத்திலிருந்து அவன்‌ காப்பாற்றினான்‌. 


அன்று முதல்‌, ஏழு வருடங்களாக அவன்‌ 
அஞ்சலையின்‌ நம்பிக்கையான ஆள்‌. கணக்கு 
வழக்கின்றிப்‌ பணம்‌ தருவாள்‌. செம்படவத்‌ 


தெருவில்‌, அவனுக்குத்‌ தனி மதிப்பு; கெளரவம்‌ 
உண்டு. பத்து நாட்களுக்கு முன்னே கப்பக்கார 
ராமுவின்‌ அரிசி வண்டி நடு ஆற்றில்‌ சிக்கி 
அச்சு முறிந்தது அவனுக்குத்‌ தெரியும்‌. 
அவன்‌ அப்போது அக்கரையில்‌ நின்று 
கொண்டிருந்தான்‌. ஒரு நிமிடத்திற்குள்‌ அது 
நடந்தது. யார்யாரோ தண்ணீரில்‌ குதித்து 
ஐந்து மூட்டைகளைக்‌ கரையேற்றினார்கள்‌. 
பத்து மூட்டையை ஆறு அடித்துக்‌ கொண்டு 
போய்விட்டது. 


"அப்ப, நான்‌ உத்தரவு வாங்கிக்கிறேன்‌." 
என்றான்‌ தலையாரி. 


"இதுக்கொரு ஏற்பாடு பண்ணனும்‌." 
"அதுக்கு நான்‌ இருக்கிறேங்க' 
"அப்ப சரி" 

"வரங்க' 


"வாங்க" தலையாரிகூட பழனியாண்டியும்‌ 
கலியபெருமாளும்‌ சென்றார்கள்‌. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 103 


103 


தனிமையில்‌ நிலவுபொலியும்‌ வனத்தில்‌ 
உட்கார்ந்து அவன்‌ யோசித்துப்‌ பார்த்தான்‌. 
எருவுக்குத்‌ தழையெடுத்துப்‌ போவார்கள்‌ என்ற 
நம்பிக்கையும்‌ சிதைந்து போயிற்று. ஆனால்‌, 
குலையாரியின்‌ முயற்சியில்‌ ஏதாவது நடந்தால்‌, 
கன்‌ காரியங்கள்‌ கொஞ்சம்‌ சுலபமாகும்‌. 
இப்போது அதற்கு வழி இருப்பதாகத்‌ 
தெரியவில்லை. 


அவனது தேவையெல்லாம்‌ 
மனிதர்கள்தான்‌. ஆரண்யம்‌ போன்ற 
தோட்டத்தை அழிக்க வானரப்படை போன்ற 
ஒரு கூட்டம்‌ வேண்டும்‌. கூலி கொடுக்கவும்‌ 
வைத்து வேலைவாங்கவும்‌ அவன்‌ தயாராக 
இருந்தான்‌. ஆனால்‌, ஆட்கள்‌ கிடைக்கவில்லை. 
மத்தியானம்‌ மாங்குடி குமாரசாமியை இது 
பற்றிக்‌ கேட்டதும்‌, "ஆளுங்களா?' என்று 
கேட்டுவிட்டு மெளனம்‌ சாதித்தார்‌. 


ஒற்றைக்‌ காக்கை பயங்கரமாக அலறியது. 
அவன்‌ திடுக்கிட்டெழுந்தான்‌. தலைக்கு மேலே 
பறந்த காக்கையைக்‌ திட்டிக்‌ கொண்டே 
முன்னோக்கி நடந்தான்‌. அவன்‌ பார்வை 
வெட்டிப்‌ போட்டிருந்த செடிகளின்‌ மீது 
விழுந்தது. அப்புறம்‌ இலுப்பை மரங்கள்‌ பக்கம்‌ 
சென்றது. 


ஐம்பத்திரண்டு இலுப்பை மரங்களையும்‌ 
வெட்டவேண்டும்‌. அதை விட்டு வைப்பதென்பது 
எவ்விதத்திலும்‌ முடியாத காரியம்‌. ஆலை 
நிர்மாணிக்கும்‌ இடமே இலுப்பை இருக்கும்‌ 
பகுதிதான்‌. அங்கிருந்து துவங்கினால்தான்‌, 
பலகாரியங்களுக்கு வசதியாக இருக்கும்‌. 
அதோடுகூட வீடுகட்ட, ஆலை அமைக்க, 
காளவாய்‌ போட மரம்‌ வேண்டும்‌. 
எல்லாவற்றிற்கும்‌ இலுப்பைதான்‌! அதைத்தான்‌ 
வெட்டிச்‌ சாய்க்க வேண்டும்‌. 

சிதம்பரம்‌ மெளனமாக ஒரு 
தீர்மானத்தோடு வந்து கோடரியைக்‌ கையில்‌ 
எடுத்தான்‌. கருக்கைத்‌ தடவிப்‌ பார்த்தான்‌. 
மனம்‌ குறுகுறுத்தது. வலியை மீறிக்கொண்டு 
செயலாற்ற வேண்டும்‌ என்ற தாபம்‌ உடல்‌ 
முழுவதும்‌ பெருகியது. செடியும்‌ கொடியும்‌ 
தழுவிக்‌ கொண்டிருக்கும்‌ வானளாவிய 
நெட்டிலிங்க மரத்தில்‌ கோடரியை வீசினான்‌. 


04-04-2020 150407 | | 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 104 ஓ 


ஒவ்வொரு வெட்டும்‌ ஆங்காரத்தோடும்‌ 
வலிமையோடும்‌ தப்பாமல்‌ மரத்தில்‌ 
போய்ப்‌ பாய்ந்தது. பூவரசு மாதிரி, எவ்வளவு 
நாளானாலும்‌ நெட்டிலிங்கங்களில்‌ வைரம்‌ 
பாயாது. அதன்‌ வளர்ச்சியெல்லாம்‌ உயரந்தான்‌. 
அது சாது மாதிரி. அம்மரம்‌ சகல விதத்திலும்‌ 
அவனுக்குப்‌ பணிந்து கொடுத்தது. 


காயம்பட்ட கை கடுக்கும்‌ போதெல்லாம்‌ 
சற்றுநேரம்‌ அமர்ந்து ஓய்வெடுத்துக்‌ 
கொள்ளுவான்‌. தான்‌ வெட்டிச்‌ சாய்க்கப்‌ 
போகும்‌ பெரிய மரத்தைப்‌ பற்றி எண்ணிப்‌ 
பார்ப்பான்‌. எத்தனையோ விதங்களில்‌ 
அவனுக்கும்‌ அதற்கும்‌ சிறப்புண்டு. பெரிய நீண்ட 
நெட்டிலிங்கம்‌ தெற்குப்‌ புறமாகச்‌ சாய்ந்தால்‌, 
பிரப்பங்காட்டில்‌ போய்‌ விழும்‌. அதன்‌ முனை 
தாழங்குத்தை எட்டினாலும்‌ எட்டலாம்‌. மரம்‌ 
மெல்ல மெல்லச்‌ சாயும்‌ போக்கிலிருந்து 
தெற்காகத்தான்‌ போய்‌ விழும்‌ போலப்பட்டது. 
இது அவன்‌ வெட்டும்‌ முதல்‌ பெரிய மரம்‌. 
இதுபோல எத்தனையோ பெரும்‌ மரங்களைப்‌ 
பின்னால்‌ வெட்ட வேண்டியிருக்கிறது. ஆனால்‌, 


ட அவை 


ஒரு துணையின்றி, நிலவு பொழியும்‌ இரவில்‌ 
தன்னந்தனியே மரம்‌ வெட்டும்‌ சந்தர்ப்பம்‌ 
ஒருவேளை வராமலேயே போகலாம்‌. 


சற்றே பின்னுக்கு வந்து, எந்த திசையில்‌ 
மரம்‌ விழுமென்று கவனித்துப்‌ பார்த்தான்‌. 
பழைய தீர்மானம்‌ உறுதிப்பட்டது. ஆனால்‌, 
ஒற்றை தென்னை தடுத்தால்‌, தென்கிழக்காக 
இலுப்பை மரத்தின்மேல்‌ விழக்கூடும்‌. அப்படி 
விழுந்தால்‌, கொஞ்சம்‌ கஷ்டம்‌; வேலைப்பளு 
கூடும்‌. இலுப்பையை வெட்டித்தள்ளி, 
பிறகு நெட்டிலிங்க மரத்தை அப்புறப்படுத்த 
வேண்டியிருக்கும்‌. 


வடக்குப்‌ பக்கமாக நின்று ஒரே 
நிதானத்கோடும்‌ முன்னெச்சரிக்கையோடும்‌ 
கோடரியை வீசினான்‌. மரம்‌ பெரும்‌ 
இரைச்சலோடு தரையில்‌ சாய்ந்தது. தூரத்தில்‌ 
ஓடி நின்று பார்த்தான்‌. வனம்‌ முழுவதும்‌ 
வெறிச்சோடியது மாதிரி காட்சியளித்தது. 


(சாயாவனம்‌ புதினத்திலிருந்து ஒரு பகுதி) 


படைப்பு முகம்‌ 


சா. கந்தசாமி (1940): சாயாவனம்‌ புதினத்தின்மூலம்‌ தமிழில்‌ அறிமுகமானவர்‌ 
சா.கந்தசாமி. இவரது படைப்புகளாக 7 புதினங்கள்‌, 11 சிறுகதைத்‌ தொகுப்புகள்‌, கட்டுரைகள்‌ 
வெளிவந்துள்ளன. கசடதபற இதழின்‌ மூலம்‌ புகழ்பெற்றவர்களுள்‌ இவரும்‌ ஒருவர்‌. 
'சுடுமண்‌ சிலைகள்‌' என்ற தமிழகப்‌ பாரம்பரியக்‌ கலைகள்‌ பற்றிய குறும்படம்‌ சர்வதேச 


விருது பெற்றது. சிற்பி தனபால்‌, ஜெயகாந்தன்‌, அசோகமித்திரன்‌ ஆகியோரின்‌ வாழ்வும்‌ பணியும்‌ பற்றிய 
குறும்படங்கள்‌ எடுத்துள்ளார்‌. 1998 -இல்‌ இவரது 'விசாரணைக்‌ கமிஷன்‌' புதினத்திற்கு சாகித்திய அகாதெமி 


விருது வழங்கப்பட்டூள்ளது. 


ட அறிவோம்‌ தெளிவோம்‌ 


புக்கர்‌ பரிசு 


பறிசு (Man Booker Prize for Fiction) 


புக்கர்‌ பரிசு அல்லது புனைவுகளுக்கான மான்‌ புக்கர்‌ 


மான்‌ புக்கர்‌ பன்னாட்டுப்‌ பரிசு 
(Man Booker International Prize) 


சிறந்த முழுநீள புதினங்களுக்கு வழங்கப்படும்‌ பரிசாகும்‌. 


புக்கர்‌ பரிசு (Booker Prize) அல்லது புனைவுகளுக்கான மான்‌ புக்கர்‌ 
பறிசு (Man Booker Prize for Fiction), ஆங்கில மொழியில்‌ எழுதப்படும்‌ 


மான்‌ புக்கர்‌ பன்னாட்டுப்‌ பரிசு (Man Booker International Prize) 
இரண்டாண்டுகளுக்கு ஒருமுறை பன்னாட்டளவில்‌ வழங்கப்படும்‌ 


இலக்கிய விருதுகளில்‌ ஒன்றாகும்‌. எந்த நாட்டினராக இருப்பினும்‌ 


ஆங்கிலத்தில்‌ பதிப்பிக்கப்பட்ட அல்லது ஆங்கிலத்தில்‌ 
காமன்வெல்த்‌ நாடுகள்‌ அல்லது அயர்லாந்துக்‌ குடியரசைச்‌ மொழிபெயர்க்கப்பட்ட ஆக்கத்திற்காக வாழும்‌ எழுத்தாளர்‌ 
சேர்ந்தவர்களால்‌ எழுதப்படும்‌ புதினங்களுக்கே இப்பரிசு ஒருவருக்கு இப்பரிசு வழங்கப்படுகிறது. 

வழங்கப்படுகின்றது. இது 1968 ஆம்‌ ஆண்டு தொடங்கப்பட்டது. 
இலக்கியத்துக்காக வழங்கப்படும்‌ பரிசுகளில்‌ புனைவு | மான்‌ குழுமத்தினரால்‌ 2005ஆம்‌ ஆண்டு முதல்‌ இந்தப்‌ பரிசு 
இலக்கிய எழுத்தாளர்களுக்குக்‌ கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த | வழங்கப்படுகிறது. ஒர்‌ எழுத்தாளரின்‌ தொடர்ந்த புத்தாக்கம்‌, 
பெருமைகளில்‌ இதுவும்‌ ஒன்றாக கருதப்படுகின்றது. புனைகதைக்குப்‌ பங்காற்றல்‌ மற்றும்‌ வளர்ச்சிக்காக இப்பரிசு 
அளிக்கப்படுகிறது. எனவே இது ஓர்‌ எழுத்தாளரின்‌ 
ஆக்கத்தொகுதிக்கான பரிசாகும்‌. 


1௦4 


04-04-2020 150407 | | 


இந்திய மொழிப்‌ புதினம்‌ (பகுதி) இத 


செம்மீன்‌ 


மலையாள மூலம்‌ - தகழி சிவசங்கரன்‌ 
தமிழில்‌ - சுந்தரராமசாமி 


கதை முகம்‌ 


கேரள மாநிலத்தின்‌ கடலோர மீனவ சமுதாய மக்களின்‌ நம்பிக்கைகள்‌, வாழ்க்கைப்‌ 
பாடுகள்‌ ஆகியவற்றின்‌ ஊடாக கறுத்தம்மா, பரீக்குட்டி இருவரின்‌ அன்பின்மீது கட்டப்பட்ட கதை. 


நம்பிக்கைகளுக்கும்‌ உறவுகளுக்கும்‌ இடையேயான உளவியல்‌ சிக்கல்களை நுட்பமாகப்‌ பேசிச்‌ 
செல்லும்‌ இப்புதினம்‌, 1957 இல்‌ சாகித்திய அகாதெமி விருதினைப்‌ பெற்றது. செம்மீன்‌ என்ற 
பெயரிலேயே திரைப்படமாகவும்‌ வெளிவந்து மிகுந்த வெற்றியைப்‌ பெற்றது. 


"எங்கப்பா தோணியும்‌ வலையும்‌ 
வாங்கப்போறாரே!" 


"உன்‌ அதிர்ஷ்டம்‌" 
கறுத்தம்மாவுக்கு வாயடைத்துப்‌ போய்‌ 


விட்டது. தனது நிலைமையைச்‌ சமாளித்துக்‌ 
கொண்டு பேசினாள்‌; 


"ஆனா பணம்‌ கொஞ்சம்‌ குறையிது. 
எங்களுக்குக்‌ கொஞ்சம்‌ பணம்‌ கொடுப்பியா?" 


"என்‌ கையில்‌ ஏது பணம்‌?" என்று தன்‌ 
கைகளை விரித்துக்‌ காட்டினான்‌ பரீக்குட்டி. 
கறுத்தம்மா சிரித்தாள்‌. 

"பின்ன எதுக்காகப்‌ பெரிய முதலாளீன்னு 
சொல்லிக்கிட்டு இருக்கிறாயாம்‌?" 


"நீ ஏன்‌ என்னைச்‌ சின்ன முதலாளீன்னு 
கூப்பிடுறே?" 

"பின்னே எப்படிக்‌ கூப்பிடணும்‌?" 

"பரீக்குட்டின்னு கூப்பிடணும்‌" 

கறுத்தம்மா "பரீ' என்பது வரையிலும்‌ 
சொல்லிவிட்டுச்‌ சிரித்தாள்‌. தனது 
முழுப்பெயரையே சொல்லும்படி பரீக்குட்டி 
அவளிடம்‌ கேட்டுக்‌ கொண்டான்‌. கறுத்தம்மா 
சிரிப்பை அடக்கி முகத்தில்‌ கெளரவ பாவத்தை 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 105 


105 


வரவழைத்துக்‌ கொண்டு, "மாட்டேன்‌" என்று 
குலையசைத்துவிட்டுச்‌ சொன்னாள்‌; 


பூ ° ஜ்‌ ட oT 
நான்‌ கூப்பிட மாட்டேன்‌ 


"அப்படியானா நானும்‌ கறுத்தம்மான்னு 
கூப்பிட மாட்டேன்‌" 


"பின்னே எப்படிக்‌ கூப்பிடப்‌ போறே?" 


"நான்‌ உன்னே பெரிய மரக்காத்தீன்னு 
கூப்பிடுவேன்‌" குபீரென்று சிரித்தாள்‌ 
கறுத்தம்மா. பரீக்குட்டியும்‌ வாய்விட்டுச்‌ 
சிரித்தான்‌. நெடுநேரம்‌ சிரித்தார்கள்‌. அப்படி 
எதற்குத்தான்‌ சிரித்தார்களோ? ஏனோ அடக்க 
முடியாமல்‌ சிரித்தார்கள்‌! 


"அது சரி, தோணியும்‌ வலையும்‌ 
வாங்கினா, தோணி மீனை எனக்கு விலைக்குப்‌ 
போடணும்னு உன்‌ அப்பாக்கிட்டே 
சொல்லுவியா?" 


"நல்ல விலை கொடுத்தால்‌ மீன்‌ 
கொடுப்போம்‌" மீண்டும்‌ குபீரென்று! இத்தனை 
தூரம்‌ சிரித்து மகிழ இந்தப்‌ பேச்சில்‌ என்ன 
இருக்கிறது! இது என்ன ஒரு பிரமாதமான 
ஹாஸ்யமா? பேச்சுக்குப்‌ பேச்சு ஒருவரால்‌ 
வாய்விட்டுச்‌ சிரிக்க முடியுமா? சிரிசிரியென்று 
சிரித்ததில்‌ கறுத்தம்மாவின்‌ கண்களில்‌ 
நீர்‌ முட்டிவிட்டது. மூச்சுத்‌ திணற அவள்‌ 


04-04-2020 150407 | | 


சொன்னாள்‌: 'சிறிப்பு மூட்டாதே சின்ன 
முதலாளி!' 

அதைப்போல்‌, தன்னையும்‌ சிரிப்பூட்ட 
வேண்டாமென்று பரீக்குட்டி அவளிடம்‌ கேட்டுக்‌ 
கொண்டான்‌. 

'அடேயப்பா! என்னா சின்ன முதலாளி நீ!' 

ஒருவரையொருவர்‌ கிச்சுக்‌ கிச்சு 
மூட்டிவிட்டுக்‌ கொண்டதுபோல்‌ இருவரும்‌ 
சிரித்தார்கள்‌. 


நாலைந்து வயதான ஒரு சிறுமி; அந்தக்‌ 


கடற்கரையில்‌ கிளிஞ்சல்‌ பொறுக்கியும்‌ 
தோணிக்குள்‌ வலையை உதறுகையில்‌ 
வெளிச்சிதறி விழும்‌ குஞ்சு மீன்களைப்‌ 
பொறுக்கியும்‌ திரிந்த காலத்தில்‌, அந்தச்‌ 
சிறுமிக்கு ஒரு தோழன்‌ கிடைத்தான்‌. அவன்‌ 
தான்‌ பரீக்குட்டி. நிஜாரும்‌ மஞ்சள்‌ சொக்காயும்‌ 
அணிந்து, கழுத்தில்‌ பட்டு உருமாலும்‌ சுற்றி, 
குஞ்சம்தொங்கும்தொப்பியும்‌ அணிந்துகொண்டு, 
தன்‌ 'அப்பா'வின்‌ கையில்‌ தொங்கியவாறு 
பரீக்குட்டி முதன்முதலில்‌ கடற்கரைக்கு வந்தது. 
கறுத்தம்மாவுக்கு நல்ல ஞாபகம்தான்‌. தங்கள்‌ 
வீட்டின்‌ தெற்குப்‌ பக்கத்தில்தான்‌ அவர்கள்‌ 
மணலில்‌ கிட்டங்கி கட்டி விளையாடினார்கள்‌. 
இன்றும்‌அந்தக்கிட்டங்கி௮ங்கேதான்‌ இருக்கிறது. 
வாலிபனாகிவிட்ட பரீக்குட்டி இப்போது அங்கே 
வியாபாரியாகக்‌ காட்சியளிக்கிறான்‌. 


இப்படி அவர்கள்‌ இருவரும்‌ அண்டை 
வீட்டுக்காரர்களாக அந்தக்‌ கடற்கரையில்‌ 
வளர்ந்து வந்தனர்‌. 

அடுப்பில்‌ தீ மூட்டியபடி அடுக்களையில்‌ 
உட்கார்ந்திருந்த கறுத்தம்மா ஏதோதோ 
எண்ணமிட்டுக்‌ கொண்டிருந்தாள்‌. நெருப்பு 
அடுப்புக்கு வெளியே படர்ந்து எரிந்து 
கொண்டிருந்தது. அப்போது அடுக்களையினுள்‌ 


நுழைந்த அவளுடைய தாய்‌ தன்‌ பெண்‌ 
உட்கார்ந்திருந்த லட்சணத்தையும்‌ அடுப்பு 
எறியுங்‌ கோலத்தையும்‌ சிறிது நேரம்‌ பார்த்தபடி 
நின்றாள்‌. 


சக்கி கறுத்தம்மாவைக்‌ காலால்‌ ஒரு தட்டுத்‌ 
தட்டினாள்‌. அவள்‌ கனவிலிருந்து விடுபட்டு, 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 106 


106 


யூ 


திடுக்கிட்டு விழித்தாள்‌. சக்கி கோபமாகக்‌ 


கேட்டாள்‌. 
'யாரை நெனச்சிக்கிட்டு உட்கார்ந்திருக்கே?' 


கறுத்தம்மா அப்போது இருந்த நிலையைப்‌ 
பார்த்தால்‌ யாருமே அப்படிக்‌ கேட்கத்தான்‌ 
செய்வார்கள்‌. சக்கியின்மேல்‌ பிசகு இல்லை. 
கறுத்தம்மா இந்த உலகிலேயே இருக்கவில்லை. 


'அம்மா! அங்கே கரையிலெ ஏத்தி 
வெச்சிருக்கே தோணி, அதுக்குப்‌ பின்னாலே 
நின்னுக்கிட்டு சின்ன முதலாளிக்கிட்டே ௮க்கா 
சிரிச்சுப்‌ பேசிக்கிட்டிருந்தா அம்மா. 


இப்படிச்‌ சொன்னவள்‌ கறுத்தம்மாவின்‌ 
தங்கை பஞ்சமி. கறுத்தம்மா பதறிப்‌ போனாள்‌. 
அவள்மீது பழிசேர்க்கும்‌ ரகசியம்‌ அல்லவா 
அது? யாரும்‌ அறியாத ரகசியத்தை அவள்‌ 
வெட்ட வெளிச்சமாக்கி விட்டாளே. அதோடு 
விடவில்லை பஞ்சமி. 

"என்னா சிரிப்புச்‌ சிரிச்சிக்கிட்டிருந்தா 
தெரியுமா அம்மா!" 

இதைச்‌ சொல்லிவிட்டு, என்னை ஏய்த்தால்‌ 
இப்படித்தான்‌ வரும்‌!' என்ற பாவத்தில்‌ விரலைச்‌ 
சுட்டிக்காட்டிவிட்டு ஓடிவிட்டாள்‌ பஞ்சமி. 


ஒருதாய்‌ அசட்டை செய்யக்கூடிய காரியமா 
இது?சக்கிகறுத்தம்மாவிடம்‌ கேட்டாள்‌. என்னம்‌ 
சொல்றா இவ?" கறுத்தம்மாவால்‌ பதில்‌ சொல்ல 
முடியவில்லை. "என்ன நெனச்சிக்கிட்டிருக்கே 
நீ?" இந்தக்‌ கேள்விக்குக்‌ கறுத்தம்மா பதில்‌ 
சொல்லித்‌ தானே தீரவேண்டும்‌. ஆமாம்‌, 
சொல்லக்‌ கடமைப்பட்டவள்‌ அவள்‌. தட்டுத்‌ 
தடுமாறி ஒரு பதிலைக்‌ கண்டுபிடித்தாள்‌. 

"நான்‌ கடற்கரைப்‌ பக்கம்‌ சும்மா 
போய்க்கிட்டிருந்தேன்‌." 

"தடற்கடைரப்‌ பக்கம்‌ 
போய்க்கிட்டிருந்தபோது...?" 


"சின்ன முதலாளி தோணியிலே 
உட்கார்ந்திருந்தான்‌." 
"அதுக்கு நீ ஏன்‌ இளிக்கணுமாம்‌?" 


கறுத்தம்மாவுக்கு ஒரு சாக்கு சொல்லக்‌ 
கிடைத்தது. "தோணியும்‌ வலையும்‌ 


04-04-2020 150407 | | 


வாங்குறதுக்குப்‌ பணம்‌ குறையிதேன்னு, 
கேட்டுக்கிட்டிருந்தேன்‌." 


"நீ எதுக்குடி பணம்‌ கேக்கணும்‌?" 


கறுத்தம்மா முதலில்‌ சொன்ன 
பதிலையே விடாமல்‌ பிடித்துக்‌ கொண்டு 
பேசினாள்‌. "சின்ன முதலாளிக்கிட்டே பணம்‌ 
கேட்கணும்னு அண்ணைக்கி நீயும்‌ அப்பாவும்‌ 
பேசிக்கிட்டிருக்கலியா?" 


நம்பும்படியான பேச்சாக இல்லை அது. 
அவள்‌ ஒரு பதிலை ஜோடித்துச்‌ சொல்லிப்‌ 
பார்த்தாள்‌. சக்கி கறுத்தம்மாவை ஏற இறங்கக்‌ 
கூர்மையாகப்‌ கவனித்தாள்‌. 


சக்கி அந்தப்‌ பருவத்தைக்‌ கடந்து 
வந்தவள்தான்‌. சக்கி, கறுத்தம்மாவின்‌ 
பிராயத்தில்‌ இருந்த காலத்திலும்‌ அந்தக்‌ 
கடற்கரையில்‌ கிட்டங்கிகளும்‌ கிட்டங்கிகளில்‌ 
சின்ன முதலாளிகளும்‌ இருந்திருக்கலாம்‌. 
கரையேற்றிப்‌ போட்டிருக்கும்‌ தோணியின்‌ 
மறைவில்‌ நின்றவாறு சின்ன முதலாளிகள்‌ 


சக்கியையும்‌ கலகலவென்று வாய்விட்டுச்‌ 
சிரிக்கும்படி செய்திருக்கலாம்‌. சக்கியும்‌ 
கடற்கரையில்‌ பிறந்து வளர்ந்த ஒரு 
செம்படவப்‌ பெண்தான்‌. அவளுடைய பரம்பரை 
பரம்பரையாக ஒப்புக்கொள்ளப்பட்டு வரும்‌ ஒரு 
குத்துவப்‌ பேருண்மைக்குக்‌ கட்டப்பட்டவள்தான்‌! 

அலைகளுக்கும்‌ நீரோட்டத்துக்கும்‌ 
எதிராகப்‌ போர்தொடுத்து, ஒரு மரத்துண்டில்‌ 
அடிவானத்தைத்‌ தாண்டி சென்ற முதல்‌ 
செம்படவனின்‌ மனைவி, நோன்பெடுத்து 
கடற்கரையில்‌ மேற்குநோக்கி நின்றவாறு 
தவம்‌ செய்து கொண்டிருந்தாள்‌. கடலில்‌ 
சூறை கிளம்பிவிட்டது. வாயைப்‌ பிளந்தபடி 
திமிங்கலங்கள்‌ நெருங்கின. சுறாமீன்கள்‌ 
தேோணியைத்‌ தாக்கின. 
நீரோட்டம்‌ தோணியை ஓர்‌ அகண்டமான 
சுழியினுள்‌ இழுத்துச்‌ சிக்கவைத்தது. 
சகல விபத்துகளினின்றும்‌ வியக்கும்படி 
தப்பித்துவிட்டான்‌ அந்தச்‌ செம்படவன்‌. 


வாலால்‌ 


அதுமட்டுமல்ல; ஒரு பெரிய மீனோடு அவன்‌ 
கரைவந்து சேரவும்‌ சேர்ந்தான்‌. அந்தப்‌ 
புயலிலிருந்து எவ்வாறு மீண்டுவந்தான்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 107 


107 


அவன்‌? அவனைத்‌ திமிங்கலங்கள்‌ 


ஏன்‌ விழுங்கவில்லை? சுறாமீனால்‌ 
தாக்குண்டும்‌ தோணிக்குக்‌ கேடு எதுவும்‌ 
சம்பவிக்கவில்லையே? நீரோட்டம்‌ வழிவிட 
தோணி மிதந்து வந்தது. இவ்வாறெல்லாம்‌ 
நிகழக்‌ காரணம்‌ என்ன? அந்தக்‌ கற்புடையாள்‌ 
கடற்கரையில்‌ தவம்‌ செய்து கொண்டிருந்தாள்‌. 


கடற்கரைப்‌ பெண்டிர்‌ அந்தத்‌ தவபலத்தை 
உணர்ந்து கொண்டனர்‌. அந்தத்‌ தவபலத்தை, 


வாழ்க்கைத்‌ தத்துவத்தை, சக்கியும்‌ தனதாக்கிக்‌ 
கொண்டாள்‌. அன்றுசக்கியின்தாய்‌சக்கியிடமும்‌ 
கடற்கரைப்‌ பெண்களின்‌ தவபலத்தையும்‌ 
குத்துவத்தையும்‌ அறிவுறுத்தியிருக்கலாம்‌. 


கறுத்தம்மாவின்‌ தவறைப்‌ புரிந்து 
கொண்டோ, புரிந்து கொள்ளாமலோ சக்கி 
சொன்னாள்‌: "இன்னைக்கி நீ சின்னப்‌ 
பொண்ணில்லே; பெரிய மரக்காத்தி ஆயுப்புட்டே 
ஆமா" 

'பெரிய மரக்காத்தி' என்று பரீக்குட்டி 
அழைத்தது கறுத்தம்மாவின்‌ செவிகளில்‌ 
முழங்கிற்று. சக்கி தொடர்ந்து சொன்னாள்‌: 
"பரந்து கிடக்கிற இந்தக்‌ கடல்லே எல்லாம்‌ 
இருக்குது பொண்ணே: எல்லாம்‌ இருக்குது. 
கடலுக்குப்‌ போகிற ஆம்புளை திரும்பி 
வாரது எப்பமன்னு நெனச்சிக்கிட்டிருக்கே? 
கரையிலே இருக்கிற பொம்புள்ளைகள்‌ மானம்‌ 
மரியாதையோடு இருக்கிறதனாலேதான்‌. 
தோணியைச்‌ சுழி அப்படியே தூக்கி 
முழுங்கிப்புடும்‌. கடலுக்குப்‌ போகிற 
ஆம்புள்ளையின்‌ உசிரு கரையிலே இருக்கிற 
பொம்புள்ளை கையிலதான்‌ இருக்கு." 


கறுத்தம்மா அங்கு மட்டுமல்ல, அந்தச்‌ 
சந்தர்ப்பத்தில்‌ மட்டுமல்ல, இவ்வார்த்தைகள்‌ 
கேட்கிறாள்‌. நாலு மரக்காத்திகள்‌ கூடுகின்ற 
இடத்திலெல்லாம்‌ இதே பேச்சு அடிபடுவதைக்‌ 
கேட்டிருக்கிறாள்‌. 


இருந்தாலும்‌ பரீக்குட்டியோடு சற்று 
சிரித்து விளையாடிப்‌ பேசியதில்‌ என்னதான்‌ 
தவறு நேர்ந்துவிட்டதாம்‌? கடலுக்குப்‌ போகிற 
புருஷன்‌ ஒருவனின்‌ உயிர்‌ இன்னும்‌ அவள்‌ 
கைகளிலே ஒப்படைக்கப்படவில்லையே. 


04-04-2020 150408 | | 


ஒப்படைக்கப்பட்டால்‌ அவளும்‌ அந்த 
உயிரை மிக ஜாக்கிரதையாக, பத்திரமாகக்‌ 
காப்பாற்றுவாள்‌. எப்படிக்‌ காக்கவேண்டும்‌ 
என்பதையும்‌ அவள்‌ அறிவாள்‌. ஓர்‌ அரயப்‌ 
பெண்ணுக்கு யாரும்‌ இகைக்‌ கற்றுக்‌ கொடுக்க 
வேண்டியதில்லை. 


சக்கி தொடர்ந்து சொன்னாள்‌: "சிலசமயம்‌ 
இந்தக்‌ கடல்‌ வறண்டு ஒண்ணுமில்லாமப்‌ 
போகுதே, அது ஏன்‌ தெரியுமா? கடல்தாய்க்குக்‌ 
கோபம்‌ வந்திடுத்துன்னா எல்லாத்தையும்‌ 
அளுச்சுப்போடுவா. அப்படி இல்லைன்னா 
தன்‌ குழந்தைகளுக்கு வாரிவாரிக்‌ கொடுப்பா. 
தங்கக்கட்டி கெடக்குது பொண்ணே, கடல்லே 
தங்கக்கட்டி கெடக்குது" 


அத்துடன்‌ ஒரு பேருண்மையையும்‌ தன்‌ 
மகளுக்கு உபதேசித்தாள்‌ சக்கி: 


"ஒழுக்கம்‌ இருக்குதே, அதுதான்‌ 
பொண்ணே பெரிசு, மரக்காத்தி ஒழுக்கம்தான்‌ 
மரக்கானுக்குச்‌ சொத்து" 


மிகுந்த கெளரவ பாவத்துடன்‌ முக்கியமான 
எச்சரிக்கை ஒன்றை சக்கி அறிவித்தாள்‌: 


"இதோப்பாரு, நீ வயசுவந்த 
பொண்ணு. சின்ன முதலாளிகளும்‌ 


கண்தலை தெரியாமல்‌ திரிகிற இந்தக்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 108 


108 


காலத்து இளவட்டப்பிள்ளைகளும்‌ கண்‌ 
க்‌ ய 
போடுவாங்க 


சகல விஷயங்களையும்‌ தெரிந்து 
கொண்டு விட்டது போலத்தான்‌ சக்கி 
அன்றிரவு கறுத்தம்மா 
உறங்கவில்லை. அந்து ரகசியத்தை 
வெளியாக்கிய பஞ்சமியிடம்‌ அவளுக்குக்‌ 
கோபமில்லை. இப்படிச்‌ சொல்லிவிட்டாளே 
என்றும்‌ அவள்‌ எண்ணவில்லை. தவறு 
செய்து விட்டோம்‌ என்ற உணர்வு அவளுக்கே 


பேசினாள்‌. 


இருந்ததால்தான்‌ அவள்‌ அவ்வாறு 
எண்ணவில்லையோ என்னவோ? ஒரு ஜன 
சமூகத்தில்‌, நூற்றாண்டுகளாக, நிரந்தரமாக 
நிலைநின்றுவரும்‌ வாழ்க்கைத்‌ தத்துவம்‌ 
அவளிடத்திலும்‌ குடிகொண்டிருக்கிறது. 
இப்போதுதான்‌ அது தெளிவான உருவம்‌ 
பெறுகிறதோ என்னவோ? வழிபிசகி 
சின்னாபின்னமாய்ப்‌ போய்விடுவோமோ 
என்ற பீதியும்‌ அவளுக்கு ஏற்பட்டிருக்கலாம்‌. 
அந்தப்‌ பீதி இருக்கும்‌ வரையிலும்‌ அவள்‌ 
பஞ்சமியிடம்‌ கோபம்‌ கொள்ளக்‌ காரணம்‌ 
இல்லை. கறுத்தம்மா அப்போது எந்த 
மனநிலையில்‌ இருந்தாளோ அதிலிருந்து 
அவளைக்‌ கிள்ளி எறியக்‌ கிளம்பியது போல்‌ 
ஒருபாட்டு, கடற்கரையிலிருந்து மிதந்துவந்து 
அவள்‌ காதை அடைந்தது. 


04-04-2020 150408 | | 


கறுத்தம்மா கவனித்தாள்‌. பாடுவது 
பரீக்குட்டிதான்‌. அவன்‌ ஒன்றும்‌ பாடகன்‌ 
அல்ல. ஆனாலும்‌ தோணியின்‌ விளிம்பில்‌ 
அமர்ந்தவாறுஅவன்பாடிக்கொண்டிருக்கிறான்‌. 
தான்‌ அங்கிருப்பதைத்‌ தெரிந்து கொள்ள 
வேண்டியவளுக்கு பின்‌ அதை எப்படித்தான்‌ 
தெரிவிப்பது. 


தெரிந்து கொள்ள வேண்டியவள்‌ தெரிந்து 
கொண்டுவிட்டாள்‌. எட்டவேண்டிய இடத்தை 
எட்டிவிட்டது. கறுத்தம்மாவுக்கு இருக்கை 
கொள்ளவில்லை. யாரும்‌ அறியாமல்‌ இறங்கிச்‌ 


5௦0௦க்கு மேற்பட்ட சிறுகதைகளையும்‌ ஒரு நாடகத்தையும்‌ 
எழுதியுள்ளார்‌. கேரளத்தில்‌ முற்போக்கு எழுத்தாளர்‌ சங்கத்தை நிறுவி 
நிலைநாட்டியவர்‌ தகழி. அத்துடன்‌ கேரள சாகித்திய அகாதெமி என்ற அமைப்பை 
தலைமை ஏற்று திறம்பட நடத்தியிருக்கிறார்‌. 'ஏணிப்படி' என்ற புதினத்திற்கு 
கேந்திர சாகித்திய அகாதெமி விருது வழங்கப்பட்டது. 1984ஆம்‌ ஆண்டூ இவருக்கு 


ஞானபீட விருது வழங்கப்பட்டது. 


ஞானபீட விருது (காரம்‌ Award ) என்பது 
இந்தியாவில்‌ இலக்கியத்துக்காக வழங்கப்படும்‌ 
உயரிய விருதாகும்‌. இவ்விருது, பாரதிய 
ஞானபீடம்‌ என்ற பண்பாட்டு இலக்கியக்‌ 
கழகத்தால்‌ வழங்கப்படுகிறது. இது 1961இல்‌ 
சாகு சாந்தி பிரசாத்‌ ஜெயின்‌ குடும்பத்தினரால்‌ 
நிறுவப்பட்டது. 1965இல்‌ முதன்‌ முதலாக 
மலையாள எழுத்தாளர்‌ ஜீ. சங்கர குருப்பிற்கு 
இவ்விருது வழங்கப்பட்டது. 'முதல்‌ சத்தியம்‌' 
என்ற புதினத்திற்காக இந்த விருதைப்‌ பெற்ற 
முதல்‌ பெண்‌ எழுத்தாளர்‌ ஆஷா பூர்ணாதேவி. 


தகழி சிவசங்கரன்‌ (1912 -1999): மலையாள மொழியின்‌ 
யதார்த்தவாத முற்போக்கு எழுத்தாளர்களில்‌ முக்கியமானவர்‌ தகழி 
சிவசங்கரன்‌. இவர்‌ மலையாள மொழியில்‌ 36 நாவல்களையும்‌ 


சென்று விட்டால்‌? போகவேண்டிய இடமோ 
தோணிமறைவு. ஆபத்தான இடம்‌. அவன்‌ பாடிய 
பாடல்‌ கடல்மேல்‌ செல்லுகிற செம்படவர்கள்‌ 
பாடுகிற பாட்டுத்தான்‌. சிறிதுநேரம்‌ 
செவிசாய்த்து இருந்துவிட்டோமென்றால்‌ 
தானாகவே எழுந்து இறங்கிச்‌ சென்று 
விடுவோமோ என்றுகூடக்‌ கறுத்தம்மா 
பயந்தாள்‌. விரல்களைக்‌ காதினுள்‌ திணித்துக்‌ 


கொண்டாள்‌. அதன்பின்பும்‌ அப்பாடல்‌ 
அவளுள்ளே ஊடுருவிச்‌ செல்லத்தான்‌ செய்தது. 


(செம்மீன்‌ புதினத்திலிருந்து ஒரு பகுதி) 


படைப்பு முகம்‌ 


ஓர்‌ எழுத்தாளரின்‌ சிறந்த படைப்பிற்காக 1982ஆம்‌ ஆண்டு வரை ஞானபீட விருது வழங்கப்பட்டது. அதன்‌ 
பின்னர்‌ ஓர்‌ எழுத்தாளரின்‌ வாழ்நாளில்‌ அவர்‌ இலக்கியத்திற்கு ஆற்றிய பங்களிப்பை கெளரவிக்கும்‌ 
வகையில்‌ இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. ஒவ்வோர்‌ ஆண்டும்‌ இந்தியாவிலுள்ள அங்கீகரிக்கப்பட்ட 
மொழிகளுள்‌ சிறந்த எழுத்தாளருக்கு இவ்விருது வழங்கப்படுகிறது. தமிழில்‌ 1975இல்‌ சித்திரப்பாவை 
புதினத்திற்காக அகிலனும்‌, 2002இல்‌ இலக்கியத்திற்கு ஆற்றிய பங்களிப்பிற்காக ஜெயகாந்தனும்‌ 
இவ்விருதைப்‌ பெற்றுள்ளனர்‌. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 109 


04-04-2020 15040 | | 


உலக மொழிப்‌ புதினம்‌ (பகுதி) 


தாய்‌ 


ரஷ்ய மூலம்‌ - மார்க்ஸிம்‌ கார்க்கி 
தமிழில்‌ - தொ.மு.சி. ரகுநாதன்‌ 
கதை முகம்‌ 


உலகம்‌ முழுவதும்‌ பதிப்பிக்கப்பட்டு, கோடிக்கணக்கானவர்களால்‌ வாசிக்கப்பட்ட புதினம்‌ 
கார்க்கியின்‌ தாய்‌. சுரண்டப்படும்‌ தொழிலாளி வர்க்கமும்‌ நிர்கதியான விவசாயிகளும்‌ 
இளைஞர்களும்‌ கொஞ்சம்‌ கொஞ்சமாக நெஞ்சில்‌ கனல்‌ மூண்டு, ஒரு மகத்தான புரட்சியை நோக்கி 
எப்படி எழுச்சி பெறுகிறார்கள்‌ என்பதை சிறந்த கதையம்சத்தோடு கார்க்கி இதில்‌ தீட்டியிருக்கிறார்‌. 
ஒரு மாபெரும்‌ புரட்சியில்‌ பெண்கள்‌ செய்யும்‌ தியாகங்கள்‌ அவர்களின்‌ பங்கினைப்‌ பற்றி நம்‌ 
கண்முன்னே கொண்டுவந்து நிறுத்துகிறது இந்தப்‌ புதினம்‌. 


தாய்‌ புதினம்‌ மனிதனை மானுடப்படுத்தி ஒரு புதிய சமூகத்தை நிர்மாணிப்பதில்‌ இலக்கியம்‌ 
வகிக்கின்ற மகத்தான பங்கினை நமக்கு உணர்த்துகிறது. கலைநயம்‌ மிக்க மிக நுட்பமான 
கருத்துப்பதிவு இந்தப்‌ புதினம்‌. இது உழைக்கும்‌ மக்களின்‌, வெகுஜனங்களின்‌ மத்தியில்‌ வாசிக்கும்‌ 
அனைவரது மனதிலும்‌ தனது ஆழமான வேர்களைப்‌ பதித்துள்ளது. கார்க்கி அதையும்‌ ஒரு தாயின்‌ 
குரலாகப்‌ பதிவு செய்திருப்பதுதான்‌ இப்புதின வெற்றியின்‌ ரகசியமாகும்‌. அதனால்தான்‌ இது 


காலங்களைக்‌ கடந்து நிலைத்து நிற்கிறது. 


தாய்‌ - அத்தியாயம்‌ - 6 


தேநீர்‌ தயாராகிவிட்டது. அதை எடுத்துக்‌ 
கொண்டு தாய்‌ அந்த அறைக்குள்‌ நுழைந்தாள்‌. 
விருந்தாளிகள்‌ அனைவரும்‌ மேஜையைச்‌ 
சுற்றி உட்கார்ந்தார்கள்‌. நதாஷா ஒரு 
மூலையில்‌ விளக்கடியில்‌ ஒரு புத்தகத்துடன்‌ 
உட்கார்ந்திருக்கிறாள்‌. 


"மனிதர்கள்‌ ஏன்‌ இப்படி மோசமாக 
வாழ்கிறார்கள்‌ என்பதைத்‌ தெரிந்து கொள்ள 
வேண்டுமென்றால்‌..." என்று ஆரம்பித்தாள்‌. 


"ஏன்‌, அவர்களே மோசமானவர்களாக 
இருக்கிறார்கள்‌..." என்று குறுக்கிட்டான்‌ 
ஹஹோல்‌. 


ட்‌ அதற்கு, வாழ்க்கையை அவர்கள்‌ 
எப்படித்‌ தொடங்குகிறார்கள்‌ என்று பார்க்க 
வேண்டும்‌..." 

"நன்றாய்ப்‌ பாருங்கள்‌, கண்மணிகளே, 


நன்றாய்ப்‌ பாருங்கள்‌" என்று தேநீர்‌ தயாரித்தபடி 
சொன்னாள்‌ தாய்‌. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 110 


11௦ 


எல்லோரும்‌ மெளனமானார்கள்‌. 


"நீ என்ன சொல்கிறாய்‌, அம்மா!" என்று 
முகத்தைச்‌ சுழித்துக்கொண்டே கேட்டான்‌ 
பாவெல்‌. 


"என்னவா?" அவள்‌ ஒரு பார்வை 
பார்த்தாள்‌; எல்லோரும்‌ தன்னையே பார்த்துக்‌ 
கொண்டிருப்பதைக்‌ கண்டாள்‌. "என்னவோ 
நான்‌ எனக்குள்‌ பேசிக்கொண்டேன்‌' என்று 
குழறினாள்‌ அவள்‌: "நீங்கள்‌ நன்றாகப்‌ பாருங்கள்‌ 
என்று சொன்னேன்‌." 


நதாஷா சிரித்தாள்‌. பாவெல்‌ உள்ளுக்குள்‌ 
கிளுகிளுத்தான்‌. "தேநீருக்கு நன்றி, அம்மா” 
என்றான்‌ ஹஹோல்‌. 


"தேநீரைக்‌ குடித்துவிட்டு நன்றி 
சொல்லுங்கள்‌" என்றாள்‌ அவள்‌. பிறகு, 
குன்‌ மகனை லேசாகப்‌ பார்த்துவிட்டு "நான்‌ 
உங்களுக்கு இடைஞ்சலாக நிற்கிறேனா?" என்று 
கேட்டாள்‌. 


04-04-2020 15040 | | 


"விருந்து கொடுக்கிற நீங்கள்‌ 
விருந்தாளிகளான எங்களுக்கு எப்படி 
இடைஞ்சலாக இருக்க முடியும்‌?” என்று 
பதிலளித்தாள்‌ நதாஷா. "எனக்குக்‌ 
கொஞ்சம்‌ தேநீர்‌ கொடுங்கள்‌. உடலெல்லாம்‌ 
ஒரேயடியாய்‌ நடுக்குகிறது கால்கள்‌ ஐஸைப்‌ 
போலவே குளிர்ந்து விட்டன” என்று ஒரு 
குழந்தையைப்போல பரிதாபமாகக்‌ கேட்டாள்‌ 
அவள்‌. 


"இதோ, இதோ" என்று அவசர அவசரமாகக்‌ 
கத்தினாள்‌ தாய்‌. 

நதாஷா தேநீரைப்‌ பருகிய பின்னர்‌, உரக்கப்‌ 
பெருமூச்சு விட்டாள்‌. அவளது சடையைத்‌ 
தோள்மீது இழுத்துப்‌ போட்டுக்‌ கொண்டு, தன்‌ 


கையிலிருந்த மஞ்சள்‌ அட்டைபோட்ட படங்கள்‌ 
நிறைந்த புத்தகங்களைப்‌ படிக்க ஆரம்பித்தாள்‌. 
தேநீரை ஊற்றும்போதும்‌, பாத்திரங்களை 
அகற்றும்போதும்‌ சத்தமே உண்டாகாதபடி 
பதனமாகப்‌ பரிமாறிக்கொண்டிருந்த தாய்‌, நதாஷா 
வாசிப்பதையும்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்தாள்‌. 
அவளது மணிக்குரல்‌, கொதிக்கும்‌ தேநீர்ப்‌ 
பாத்திரத்தின்‌ ஆவி இரைச்சலின்‌ மங்கிய 
ரீங்காரத்தோடு இணைந்து முயங்கி ஒலித்தது. 
ஒரு காலத்தில்‌ குகைகளில்‌ வாழ்ந்து, கற்களைக்‌ 
கொண்டு வேட்டையாடிய காட்டு மனிதர்களைப்‌ 
பற்றிய அழகான கதைகள்‌ சங்கிலித்‌ தொடர்‌ 
போலப்‌ பிறந்து, கட்டுலைந்து விரிந்து, அந்த 
அறை முழுதும்‌ நிரம்பி ஒலி செய்ய ஆரம்பித்தன. 
இந்தக்‌ கதைகளெல்லாம்‌ தாய்க்குப்‌ பாட்டிக்‌ 


கதையைப்போல்‌ இருந்தன.அவள்தன்‌ மகனையே 
பார்த்துக்‌ கொண்டிருந்தாள்‌. இந்தமாதிரி 
விஷயங்களைத்‌ தெரிந்து கொள்வதை அவர்கள்‌ 
ஏன்‌ தடைசெய்யவேண்டும்‌ என்பதைக்‌ 
கேட்டுவிட வேண்டும்‌ போலிருந்தது அவளுக்கு. 
ஆனால்‌, நதாஷா வாசிப்பதைக்‌ கேட்பதில்‌ 
தாய்க்கு விரைவில்‌ அலுப்புத்‌ தட்டிவிட்டது. 
எனவே, வந்திருந்த விருந்தாளிகளை, அவர்களோ 
அல்லது தன்‌ மகனோ அறிந்து கொள்ள 
முடியாதபடி, கூர்ந்து நோக்கி ஒவ்வொருவரையும்‌ 
அளந்து பார்த்துத்‌ தனக்குத்‌ தானே மதிப்பிட்டுக்‌ 
கொண்டிருந்தாள்‌. 


பாவெல்‌ நதாஷாவுக்கு அருகில்‌ 
அமர்ந்திருந்தான்‌. அங்கிருந்தவர்களுக்குள்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 111 


111 


அவனே அழகானவன்‌. நதாஷா குனிந்து 
வாசித்துக்‌ கொண்டிருந்ததால்‌, அடிக்கடி 
முன்புறமாக வந்துவிமும்‌ தலைமயிரை 
ஒதுக்கிவிட்டுக்‌ கொண்டிருந்தாள்‌. படிப்பதை 
நிறுத்திவிட்டு, தலையை ஆட்டி, குரலைத்‌ 
தாழ்த்தி படித்த விஷயத்தைப்‌ பற்றிய தனது 
அபிப்ராயத்தையோ விமர்சனத்தையோ தனக்கு 


எதிராக இருப்பவர்களை அன்புடன்‌ நோக்கி 


அவள்‌ சொன்னாள்‌. ஹஹோல்‌ தனது மார்பை 
மேஜை விளிம்பின்மீது சாய்த்துக்‌ கொண்டு, 
ஓரக்கண்ணால்‌ தான்‌ திருகிவிட்டுக்‌ கொள்ளும்‌ 
மீசை முனைகளைப்‌ பார்க்க முயன்று 
கொண்டிருந்தான்‌. நிகலாய்‌ விஸோவ்ஷிகோவ்‌ 
நாற்காலியில்‌ கம்பு மாதிரி விறைப்பாக நிமிர்ந்து, 
கைகளால்‌ முழங்காலைக்‌ கட்டிக்‌ கொண்டு 
உட்கார்ந்திருந்தான்‌; மெலிந்த உதடுகள்‌ கொண்ட 
அவனது அம்மைத்‌ தழும்பு முகம்‌, புருவமின்றி 
எந்தவித உணர்ச்சி பாவமும்‌ இல்லாமல்‌ 
ஒரு பொம்மையின்‌ முகத்தைப்‌ போலவே 
இருந்தது. பித்தளைத்‌ தேநீர்ப்‌ பாத்திரத்தில்‌ 
தெரியும்‌ தனது முகத்தின்‌ பிரதிபிம்பத்தையே 
அவன்‌ தன்‌ குறுகிய கண்கள்‌ இமைக்காமல்‌ 


வெறித்துப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தான்‌. அவன்‌ 
மூச்சு விடுகிறானா இல்லையா என்பதே 
சந்தேகமாயிருந்ததது. சின்னவனான பியோதர்‌, 
படிப்பதைக்‌ கேட்கும்போது தன்‌ உதடுகளைச்‌ 
சப்தமற்று அசைத்துக்‌ கொண்டிருந்தான்‌; 
புத்தகத்தின்‌ வார்த்தைகளைத்‌ தனக்குத்‌ தானே 
திரும்பச்‌ சொல்லிக்‌ கொள்வது போலிருந்தது 


அந்த உதடுகளின்‌ அசைவு. அவனது அடுத்த 
நண்பன்‌ ஒரேயடியாய்க்‌ குனிந்து குறுகி, 
முழங்காலின்மீது முழங்கையை ஊன்றி, 
முகத்தை உள்ளங்கைகளில்‌ தாங்கி சிந்தனை 
வயப்பட்டசிறுபுன்னகையோடுஅமர்ந்திருந்தான்‌. 
பாவெலுடன்‌ வந்த இளைஞர்களில்‌ ஒருவனுக்கு 
சுருள்‌ சுருளான செம்பட்டை மயிரும்‌, 
களி துள்ளும்‌ பசிய கண்களும்‌ இருந்தன. 


நிலைகொள்ளாமல்‌ அமைதியற்று நெளிந்து 
கொடுத்துக்‌ கொண்டிருந்த அவன்‌ எதையோ 
சொல்ல விரும்புவதுபோல தோன்றியது. 
இன்னொருவனுக்கு வெளுத்த தலைமயிர்‌; 
நன்றாக ஒட்ட வெட்டி விடப்பட்ட கிராப்‌. 
அவன்‌ தன்‌ தலையைக்‌ கையினால்‌ தடவிக்‌ 


கொடுத்துக்‌ கொண்டு தரையையே பார்த்துக்‌ 


04-04-2020 15040 | | 


கொண்டிருந்தான்‌; எனவே, அவனது முகம்‌ 
சரியாகத்‌ தெரியவில்லை. அந்த அறையில்‌ ஏதோ 
ஒரு புதிய மங்களகரமான சூழ்நிலை குடிபுகுந்த 
மாதிரி இருந்தது. தாயின்‌ உள்ளத்தில்‌ இதுவரை 
தோன்றாத ஏதோ ஓர்‌ அசாதாரண உணர்ச்சி 
மேலோங்கியது. 


தாய்‌ தன்‌ 
நெடுமூச்செறிந்தாள்‌. 


கண்களை மூடி, 


"மக்கள்‌ எப்படி வாழ்ந்தார்கள்‌ என்பதை 
நான்‌ அறிய விரும்பவில்லை: மக்கள்‌ 
எப்படி வாழவேண்டும்‌ என்பதையே அறிய 
விரும்புகிறேன்‌" என்று எதிர்வாதம்‌ பேசும்‌ 
குரலில்‌ சொன்னான்‌ நிகலாய்‌. 


"அதுதான்‌ சரி" என்று கூறிக்கொண்டே 
எழுந்தான்‌ அந்தச்‌ செம்பட்டைத்‌ தலையன்‌. 


"நீ சொல்வதை நான்‌ ஒப்புக்‌ 
கொள்ளவில்லை” என்று கத்தினான்‌ பியோதர்‌. 
வாக்குவாதம்‌ பலத்தது, வார்த்தைகள்‌ 
தீப்பிழம்புகள்‌ போல சுழலத்‌ தொடங்கின. 
அவர்கள்‌ எதைப்பற்றி இப்படி சத்தம்‌ 
போட்டுக்‌ கொள்கிறார்கள்‌ என்று தாய்க்குத்‌ 
தெரியவில்லை. எல்லோருடைய முகங்களும்‌ 
உத்வேக உணர்ச்சியினால்‌ ரத்தம்‌ பாய்ந்து 
சிவந்து போயிருந்தன. எனினும்‌, எவரும்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 112 


112 


மது 
A ட யணம்‌ 


நிதானம்‌ இழக்கவில்லை. அவளுக்குக்‌ 
கேட்டுப்‌ பழக்கப்பட்டுப்‌ போயிருந்த எந்த 
ஆபாச ஏச்சுப்பேச்சுகளையும்‌ அவர்கள்‌ 
பிரயோகிக்கவில்லை. 


"இந்தப்‌ பெண்ணின்‌ முன்னிலையில்‌ 
அப்படிப்‌ பேசுவதற்கு அவர்கள்‌ வெட்கப்‌ 
படுகிறார்கள்‌" என்று தீர்மானித்துக்‌ கொண்டாள்‌ 
தாய்‌. 


நதாஷாவின்‌ முகத்தில்‌ தோன்றிய 
உக்கிரபாவத்தை காண்பது தாய்க்குப்‌ 
பிடித்திருந்தது. நதாஷாவோ அவர்கள்‌ 
அனைவரையும்‌ கூர்ந்து கவனித்துக்‌ 


கொண்டிருந்தாள்‌. இவர்கள்‌ அனைவருமே 
இன்னும்‌ குழந்தைகள்தான்‌ என்று கருதிப்‌ 
பார்ப்பது போலிருந்தது அந்தப்‌ பார்வை. 


"ஒரு நிமிஷம்‌ பொறுங்கள்‌, தோழர்களே!" 
என்றவள்‌ திமரென்று கத்தினாள்‌. உடனே, 
எல்லோரும்‌ வாய்மூடி மெளனமாகி அவளையே 
பார்த்தனர்‌. "நாம்‌ சகல விஷயங்களையும்‌ 
தெரிந்து கொள்ள வேண்டுமென்பதை யார்‌ 
ஒப்புக்‌ கொள்கிறார்களோ, அவர்கள்‌ சொல்வதே 
சரியானது. நம்மிடமுள்ள பகுத்தறிவின்‌ ஒளியை 
நன்றாகத்‌ தூண்டிவிட்டுக்‌ கொள்ளவேண்டும்‌. 
கீழ்ப்பட்ட வர்கள்‌ நம்மை நன்றாகப்‌ பார்க்கட்டும்‌. 


04-04-2020 150410 | | 


ஒவ்வொரு விஷயத்தைப்‌ பற்றியும்‌ நம்மிடத்தில்‌ 


நேர்மையான, உண்மையான தீர்ப்பும்‌ 
தீர்மானமும்‌ இருந்தேயாகவேண்டும்‌. நாம்‌ 
உண்மையை, பொய்யை முழுமையாகத்‌ தெரிந்து 
கொள்ளவேண்டும்‌. 


ஹஹோல்‌ அவள்‌ கூறியதைக்‌ கேட்டு, 
அவளது பேச்சுக்குத்‌ தக்கபடி தலையை ஆட்டிக்‌ 
கொண்டிருந்தான்‌. நிகலாயும்‌ செம்பட்டைத்‌ 
தலையனும்‌ பாவெலுடன்‌ வந்த இன்னொரு 
பையனும்‌ ஒரு தனி கோஷ்டியாகப்‌ பிரிந்து 
நின்றார்கள்‌. என்ன காரணத்தாலோ தூய்க்கு 
அந்தக்‌ கோஷ்டியினரைப்‌ பிடிக்கவில்லை. 
நதாஷா பேசி முடிந்தபிறகு, பாவெல்‌ எழுந்து 
நின்றான்‌. 

"நமக்கு வயிறுமட்டும்‌ நிரம்பினால்‌ 
போதுமா? இல்லை, அதுமட்டும்‌ இல்லை!" 
என்று அந்த மூவரையும்‌ நோக்கி அமைதியாகச்‌ 
சொன்னான்‌. "நமது முதுகிலே குதிரையேறிக்‌ 
கொண்டிருப்பவர்களுக்கு, நமது கண்களைத்‌ 
திரையிட்டு மூடிக்‌ கட்டி விட்டவர்களுக்கு, நாம்‌ 
எல்லாவற்றையும்‌ பார்க்கவே செய்கிறோம்‌ 
என்பதை எடுத்துக்‌ காட்டத்தான்‌ வேண்டும்‌. 
நாம்‌ முட்டாள்கள்‌ அல்ல: நாம்‌ மிருகங்கள்‌ 
அல்ல - வயிற்றை நிரப்புவதோடு திருப்தி 
அடைந்துவிடுவதற்காக மட்டுமல்லாமல்‌, 
கெளரவமுள்ள மனிதர்களாக வாழ 
விரும்புகிறோம்‌. நம்மை நரக வாழ்வுக்கு 
உட்படுத்தி, நம்மை ஏய்த்து வாழ்ந்து 
கொண்டிருக்கும்‌, நம்மைவிடச்‌ சிறந்த 
அறிவாளிகள்‌ என்று தம்மைக்‌ காட்டிக்‌ 
கொள்ளும்‌ நமது எதிரிகளுக்கு, நாம்‌ 
அவர்களுக்குச்‌ சமதையான அறிவாளிகள்‌, 
ஏன்‌, அவர்களைவிடச்‌ சிறந்த அறிவாளிகள்‌ 
என்பதைக்‌ காட்டித்தான்‌ ஆகவேண்டும்‌!" 


அவன்‌ பேச்சைக்‌ கேட்டுத்‌ தாயின்‌ 
உள்ளத்தில்‌ ஒரு பெருமை உணர்ச்சி 
உள்ளோட்டமாக ஓடிச்‌ சிலிர்த்தது. "அவன்‌ 
எவ்வளவு அழகாகப்‌ பேசினான்‌!" 


"போதுமான அளவுக்குச்‌ சாப்பிடுபவர்கள்‌ 
எவ்வளவோபேர்‌ இருக்கிறார்கள்‌. ஆனால்‌, 
சிலர்தான்‌ நேர்மையானவர்கள்‌!" என்றான்‌ 
அந்த ஹஹோல்‌. "முடை நாற்றமெடுத்து நாறும்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 113 


113 


இன்றைய கேவல வாழ்வுக்கும்‌ எதிர்காலத்தில்‌ 
ஏற்படப்‌ போகும்‌ மனிதகுலத்தின்‌ சகோதரத்துவ 
சாம்ராஜ்யத்துக்கும்‌ இடையே நாம்‌ ஒரு பாலம்‌ 
கட்டியாகவேண்டும்‌. தோழர்களே! அதுதான்‌ 
இன்று நம்முன்‌ நிற்கும்‌ வேலை!" 


"பேோராடுவதற்குரிய காலம்‌ 
வந்துவிட்டதென்றால்‌, ஏன்‌ கையைக்‌ கட்டிக்‌ 
கொண்டு சும்மா உட்கார்ந்திருக்கிறீர்கள்‌?" 
என்று கரகரத்த குரலில்‌ ஆட்சேபித்தான்‌ 
நிகலாய்‌. 


நடு இரவுக்குப்‌ பிறகுதான்‌ அந்தக்கூட்டம்‌ 
கலைந்தது. கலையும்போது நிகலாயும்‌ 
செம்பட்டைத்‌ தலையனும்தான்‌ முதலில்‌ 
வெளியேறினர்‌. இதைக்‌ கண்டதும்‌ தாய்க்கு 
அவர்களைப்‌ பிடிக்கவில்லை. 


அவர்களை அவள்‌ வணங்கி 
வழியனுப்பும்போது "உங்களுக்கு ஏன்‌ இத்தனை 
அவசரமோ?" என்று மனத்துக்குள்‌ கேட்டுக்‌ 


கொண்டாள்‌. 


"நஹோத்கா! என்னை வீடுவரை 
கொண்டுவந்து விடுகிறீர்களா என்று கேட்டாள்‌ 
நதாஷா. "கண்டிப்பாய்‌" என்று பதிலளித்தான்‌ 
ஹஹோல்‌. 


நதாஷா தனது மேலுடையணிகளைச்‌ 
சமையலையில்‌ அணிந்து கொள்ளும்‌ போது 
தாய்‌ அவளைப்பார்த்து கேட்டாள்‌: "உங்கள்‌ 
காலுறைகள்‌ இந்தக்‌ குளிருக்கு மிகவும்‌ 
மெல்லியவை. நான்‌ வேண்டுமானால்‌ 
உங்களுக்கு ஒரு கம்பளி உறைகள்‌ தரட்டுமா?" 


"நன்றி, பெலகேயா நீலவ்னா. ஆனால்‌, 
கம்பளி உறை காலெல்லாம்‌ குத்துமே!" என்று 
சிரித்துக்‌ கொண்டே சொன்னாள்‌ நதாஷா. 


"காலில்‌ குத்தாத கம்பளி உறை நான்‌ 
தருகிறேன்‌" என்றாள்‌ தாய்‌. நதாஷா 
ஓரக்கண்ணால்‌ அவளைப்‌ பார்த்தாள்‌. 
அந்தப்பார்வை அந்த வயதான தாயை 
என்னவோ செய்தது: துன்புறுத்தியது. "என்‌ 


அசட்டுத்தனத்தை மன்னித்து விடுங்கள்‌. 
நான்‌இதயப்பூர்வமாகச்‌ சொன்னேன்‌ என்று 
மெதுவாகச்‌ சொன்னாள்‌ தாய்‌. 


04-04-2020 150410 | | 


"நீங்கள்‌ 
இருக்கிறீர்கள்‌!' என்று அமைதியுடன்‌ 
கூறிவிட்டு, தாயின்‌ கரத்தைப்‌ பற்றிக்‌ கனிவோடு 
இறுகப்‌ பிடித்து, விடைபெற முனைந்தாள்‌ 
நதாஷா. "போய்வருகிறேன்‌ அம்மா!" என்று 


எவ்வளவு அன்பாய்‌ 


அவளது கண்களையே பார்த்தான்‌ ஹஹோல்‌: 
பிறகு அவன்‌ நதாஷாவுக்குப்‌ பின்னால்‌, 
வாசல்நடையில்‌ குனிந்து சென்றான்‌. தாய்‌ தன்‌ 
மகனை நோக்கினாள்‌: அவன்‌ வாசல்‌ நடையருகே 
புன்னகை புரிந்தவாறே நின்று கொண்டிருந்தான்‌. 
"நீ எதைப்‌ பார்த்துச்‌ சிரிக்கிறாய்‌?" என்று அவள்‌ 


குழப்பத்துடன்‌ கேட்டாள்‌. 

"சும்மாதான்‌, குஷிபிறந்தது, சிரித்தேன்‌." 
"நான்‌ கிழவியாய்‌ இருக்கலாம்‌: முட்டாளாய்‌ 
இருக்கலாம்‌. இருந்தாலும்‌ எனக்கும்‌ நல்லதைப்‌ 
புரிந்துகொள்ள முடியும்‌" என்று லேசான 


மனத்தாங்கலுடன்‌ சொன்னாள்‌ அவள்‌. 


"ரொம்ப நல்லது! நேரமாகிவிட்டது, 
படுத்துக்‌ கொள்ளுங்களேன்‌!" என்றான்‌ 
அவன்‌. "படுக்கத்தான்‌ போகிறேன்‌" அவள்‌ 
மேஜையிலுள்ள பாத்திர பண்டங்களை 
அகற்றுவதில்‌ பெரும்‌ பரபரப்புக்‌ காட்டிக்‌ 
கொண்டாள்‌. அதில்‌ அவளுக்கு ஒரு ஆனந்தம்‌. 
அந்தப்பரபரப்பில்‌ மேலெல்லாம்‌ வியர்த்துக்கூட 
கொட்டிவிட்டது. அன்றைய நிகழ்ச்சிகள்‌ 
அனைத்தும்‌ இனிமையோடு நடந்தேறி, 
அமைதியோடு முற்றுப்‌ பெற்றதை எண்ணி 
அவள்‌ சந்தோஷப்பட்டுக்‌ கொண்டாள்‌. 


"பாஷா, நல்லா யோசனை பண்ணித்தான்‌ 
எல்லாம்‌ செய்திருக்கிறாய்‌!' என்று சொன்னாள்‌ 
அவள்‌. "அந்த ஹஹோல்‌ ரொம்ப நல்லவன்‌. 
அந்தப்‌ பெண்‌ - அம்மாடி! அவள்‌ எவ்வளவு 
கெட்டிக்காரியாய்‌ இருக்கிறாள்‌! அவள்‌ யார்‌?" 


"ஓர்‌ ஆசிரியை!" என்று சுருக்கமாகப்‌ 
பதில்‌ கூறிவிட்டு மேலும்‌ கீழும்‌ நடந்தான்‌ 
பாவெல்‌. "அவள்‌ மிகவும்‌ ஏழையாகத்தான்‌ 
இருக்கவேண்டும்‌. மோசமாகத்தான்‌ உடை 
உடுத்தியிருந்தாள்‌. அவளுக்கு லகுவில்‌ 
சளிபிடித்துவிடும்‌. அவளது பெற்றோர்கள்‌ எங்கே?" 


"மாஸ்கோவில்‌" என்று பதில்‌ 
கூறிவிட்டு, அவன்‌ தன்‌ தாயருகே வந்து 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 114 


114 


நின்று மென்மையாக, உறுதி தோய்ந்த 


குரலில்‌ சொன்னான்‌: "அவளது தந்தை 
ஒரு பணக்காரர்‌. அவர்‌ இரும்பு வியாபாரி. 
அவருக்குச்‌ சொந்தத்தில்‌ நிறைய கட்டடங்கள்‌ 
உண்டு. ஆனால்‌, அவள்‌ தன்‌ வாழ்க்கையில்‌ 
இந்த வழியைத்‌ தேர்ந்தெடுத்ததால்‌, அவளை 
வெளியேற்றிவிட்டார்‌ அவர்‌. அவள்‌ சுகபோக 


வாழ்க்கை வாழ்ந்தவள்‌; விரும்பியதெல்லாம்‌ 
கிட்டக்கூடிய வாழ்க்கைதான்‌ வாழ்ந்தாள்‌: 
ஆனால்‌ இன்றோ அவள்‌ இந்த இரவில்‌, ஏழு 
கிலோமீட்டர்‌ நடந்து செல்கிறாள்‌..." 

"இந்தச்‌ செய்தியைக்‌ கேட்டுத்‌ தாய்‌ 
திக்பிரமை அடைந்தாள்‌; அறையின்‌ மத்தியில்‌ 
நின்றுகொண்டு புருவத்தை உயர்த்தித்‌ தன்‌ 
மகனைப்‌ பார்த்தாள்‌; பிறகு அமைதியாகக்‌ 
கேட்டாள்‌: "அவள்‌ நகருக்கா போகிறாள்‌?" 


" | 

ஆமாம்‌ 

ப ந: ்‌ ்‌ு " 
ச்சூ! ச்சூ! பயமில்லையா அவளுக்கு? 


"ஊஹூம்‌. அதெல்லாம்‌ பயப்படமாட்டாள்‌ ' 
என்று கூறிச்‌ சிரித்தான்‌ பாவெல்‌. 


"அனால்‌... ஏன்‌ போகணும்‌? இன்றிரவு 
இங்கு தங்கியிருக்கலாமே, என்னோடு படுத்துக்‌ 
கொண்டிருக்கலாமே!" 


"அது சரியல்ல. காலையில்‌ இங்கு அவளை 
யாரும்‌ பார்த்துவிடக்கூடாது. அதனால்‌ சிக்கல்‌ 
வரும்‌." 


அவனது தாய்‌ ஜன்னலுக்கு வெளியே ஒரு 
சிந்தனையுடன்‌ பார்த்துவிட்டுக்‌ கேட்டாள்‌. 
"இதிலெல்லாம்‌ என்ன ஆபத்து இருக்கிறது, 
என்ன சட்ட விரோதம்‌ இருக்கிறது என்பது 
ஒன்றுமே எனக்குப்‌ புரியவில்லை. பாவெல்‌! 
நீங்கள்‌ தப்பாக ஒன்றும்‌ செய்யவில்லை, 
இல்லை... செய்கிறீர்களா?" என்று அமைதி 
நிறைந்த குரலில்‌ கேட்டாள்‌. அதைப்பற்றி 
அவ்வளவு தீர்மானமாக அவளால்‌ சொல்ல 
முடியவில்லை. எனவே, தன்‌ மகனின்‌ தீர்ப்பை 
எதிர்பார்த்தாள்‌. "நாங்கள்‌ தப்பாக எதுவுமே 


ட ௫. உர LJ LI 
செய்ய மாட்டோம்‌ என்று அவளது கண்களை 
அசையாமல்‌ பார்த்தவாறு உறுதியாகச்‌ 
சொன்னான்‌ பாவெல்‌. 


04-04-2020 15:04:11 | | 


"ஆனால்‌, நாங்கள்‌ அனைவரும்‌ என்றோ 
ஒருநாள்‌ சிறைக்குத்தான்‌ போவோம்‌. நீயும்‌ 
இதைத்‌ தெரிந்து வைத்துக்கொள்‌.” அவளது 
கைகள்‌ நடுங்க ஆரம்பித்தன. "ஆண்டவன்‌ 


அருளிருந்தால்‌ நீங்கள்‌ எப்படியாவது தப்பித்து 
விடுவீர்கள்‌ இல்லையா?" என்று அமுங்கிப்போன 
குரலில்‌ கேட்டாள்‌. 


முடியாது” என்று மெதுவாகச்‌ சொன்னான்‌ 
அவன்‌. "நானுன்னை ஏமாற்ற விரும்பவில்லை. 
தப்பிக்கவே முடியாது!" அவன்‌ புன்னகை 
செய்தான்‌. "சரி, நீ மிகவும்‌ களைத்திருக்கிறாய்‌. 
போ, படுக்கப்போ. நல்லிரவு!" 


வாழ்க்கையின்‌ வறுமையான பக்கங்களைத்‌ தாம்‌ அனுபவித்ததால்தான்‌ உலகச்‌ 
சிறப்புமிக்க உன்னத காவியத்தை அவரால்‌ படைக்க முடிந்தது. 


மார்க்ஸிம்‌ கார்க்கி (1868 - 1936): உலகப்புகழ்‌ பெற்ற இலக்கியப்‌ 
படைப்பாளர்கள்‌ வரிசையில்‌ முன்நிற்பவர்‌ மாக்சிம்‌ கார்க்கி. 
இவர்‌ ரஷ்யாவிலுள்ள நிழ்னி நோவோகார்டூ என்னும்‌ இடத்தில்‌ 
பிறந்தார்‌. இயற்பெயர்‌ அலெக்ஸி மாக்சிகொவிச்‌ பெஸ்கோவ்‌. 
இவர்‌ எழுதிய தாய்‌ என்னும்‌ புதினம்‌ உலகப்புகழ்‌ பெற்றது. இவர்‌ செருப்புத்‌ 
தைப்பது, மூட்டை தூக்குவது, மண்பாண்டம்‌ செய்வது, வேட்டையாடுவது, ரயில்‌ 
பாதை காவலன்‌, மீன்பிடித்தொழில்‌ செய்வது, இடுகாட்டுக்‌ காவலன்‌, பிணம்‌ 
சுமத்தல்‌, நாடக நடிகன்‌, பழ வியாபாரி என பலதரப்பட்ட வேலைகளையும்‌ செய்தவர்‌. 


பாவெல்‌ சென்ற பிறகு, தன்னந்தனியாக 


நின்ற தாய்‌ ஜன்னலருகே வெளியே பார்த்தவாறே 
நின்று கொண்டிருந்தாள்‌. ஜன்னலுக்கு வெளியே 
மூட்டமாய்‌ குளிராய்‌ இருந்தது. தூங்கி வழிந்து 
கொண்டிருந்த வீட்டுக்‌ கூரைகளின்மீது 
படர்ந்துள்ள பனித்துகள்களைக்‌ காற்று 
விசிறியடித்து வீசியது: அந்த ஊதைக்காற்று 
சுவர்களில்‌ மோதி அறைந்து, தரையை நோக்கி 
வீசும்போது கோபாவேசமாய்‌ ஊளையிட்டது: 
சிதறிக்‌ கிடக்கும்‌ பனிப்படலங்களை தெருவழியே 
விரட்டியடித்துக்‌ கொண்டு பின்தொடர்ந்தது. 


தூய்‌ புதினத்திலிருந்து ஒரு பகுதி) 


படைப்பு முகம்‌ 


ரஷ்யப்‌ புரட்சியாளர்‌ லெனினுடன்‌ ஏற்பட்ட தொடர்பால்‌ இருவரும்‌ நெருங்கிய நண்பர்களாயினர்‌. ஒரு 
மகனை நேசிப்பதைப்போல்‌ லெனின்‌ கார்க்கியை நேசித்தார்‌. லெனின்‌ புரட்சி நிதிவேண்டி கார்க்கியை 
அமெரிக்காவுக்கு அனுப்பினார்‌. அங்கு அகிரோந்தாக்‌ மலைப்பகுதியில்‌ அமர்ந்து அவரால்‌ எழுதப்பட்டதுதான்‌ 
'தாய்‌' புதினம்‌. கார்க்கி ஏராளமான நூல்களை எழுதியிருந்தாலும்‌ உலகத்தை ரஷ்யாவின்‌ பக்கம்‌ திரும்பச்‌ 


செய்தது இந்தப்புதினம்தான்‌. 


படிப்போம்‌ சுவைப்போம்‌ 


நோபல்‌ பரிசு 


ஆல்பிரட்‌ நோபலின்‌ பெயரில்‌ 1895ஆம்‌ ஆண்டு நோபல்‌ அறக்கட்டளை நிறுவப்பட்டது. இது சுவீடிய அரசு 
கல்விக்கழகத்தாலும்‌ கரோலின்கா நிறுவனத்தாலும்‌ நார்வே நோபல்‌ குழுவாலும்‌ தனியொருவருக்கோ 
நிறுவனங்களுக்கோ வழங்கப்படுகிறது. 1901ஆம்‌ ஆண்டூ முதல்‌ வேதியியல்‌, இயற்பியல்‌, 
இலக்கியம்‌, அமைதி, மருத்துவம்‌ ஆகிய துறைகளில்‌ பெரும்பங்களிப்பு நல்கியவர்களுக்கு 
இவ்விருது வழங்கப்படுகின்றது. 1968ஆம்‌ ஆண்டிலிருந்து பொருளியலுக்கான நோபல்‌ 


நினைவு பரிசும்‌ வழங்கப்பட்டு வருகின்றது. 


இரவீந்திர நாத்‌ தாகூர்‌ 1913ஆம்‌ ஆண்டு தமது 'கீதாஞ்சலி' என்ற நூலுக்கு 
இலக்கியத்திற்கான நோபல்‌ பரிசைப்‌ பெற்றார்‌. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 115 


04-04-2020 15:04:11 | | 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 116 ஓ 04-04-2020 15:04:11 | | 


_ [3] கண்ணாடி 


1. 


பொருத்தமானவற்றைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 
சா. கந்தசாமியின்‌ சாயாவனம்‌ புதினத்தின்படி கீழ்க்காண்பவை எதனோடு பொருந்தும்‌? 


1. ஆரண்யம்‌ - ௮. குமாரசாமி 
2. மாங்குடி - ஆ. தலையாரி 

3.  கப்பக்காரர்‌ - இ. வானரப்படை 
4. புலிப்பல்‌ ன்‌ ஈ. ராமு 


அ)1-அ, 2-இ, ௮ சத 


அ) இ, அறு இடு சட்னு 
இ)1-ஈ, 2-ஆ, 3-௫, 4-௮ 


ஈ)1-அ, 2-ஈ, 3-இ, 4-ஆ 


நீங்க ரொம்ப சுருக்கா மரம்‌ வெட்டுறிங்க. உங்க மாதிரி இஞ்ச யாரும்‌ வெட்ட மாட்டாங்க- யார்‌ 
யாரிடம்‌ கூறியது? 


௮) பழனியாண்டி சிதம்பரத்திடம்‌ ஆ) கலியபெருமாள்‌ பழனியாண்டியிடம்‌ 
இ. தலையாரி கலியபெருமாளிடம்‌ ஈ. சிதம்பரம்‌ சுப்ரமணியிடம்‌ 


பாடப்பகுதியில்‌ இடம்பெற்றுள்ள புதினங்களில்‌ அதே பெயரில்‌ திரைப்படமாக எடுக்கப்பட்ட 
புதினம்‌. 


௮) சாயாவனம்‌ ஆ) மாறுதல்‌ இ. செம்மீன்‌ ஈ. தூய்‌ 


அக்கா நான்‌ இங்கு வந்தது ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லக்கா. ஒரு வேலை போட்டுக்‌ 
கொடுங்க - யார்‌ யாரிடம்‌ கூறியது. 

௮) காவேரி சுசீலாவிடம்‌ ஆ) ஆதிலெட்சுமி சின்னத்தாயிடம்‌ 

இ. கம்சலை ராகினியிடம்‌ ஈ. அஞ்சலை காவேரியிடம்‌ 

"கோடிக்கால்‌ பூதமடா தொழிலாளி கோபத்தின்‌ ரூபமடா. இது சாவில்லாத வார்த்தை" - யார்‌ 
கூற்று 

௮) சங்கரன்‌ ஆ) ராகினி இ. காவேரி ஈ. சுசீலா 

பொருந்தும்‌ இணையைக்‌ கண்டறிக 
அ) சாயாவனம்‌ - திலகவதி 


ஆ) மாறுதல்‌ - அசோகமித்திரன்‌ 


இ. கல்மரம்‌ - ஹெப்சிபா ஜேசுதாசன்‌ ஈ. புத்தம்வீடு - சா. கந்தசாமி 


116 


10. 


11. 


12. 


13. 


14. 


விளக்கம்‌ கண்டு விடை எழுதுக 


ஒரு பதிப்பாளராகவும்‌ இயங்கி, சிறந்த உலக இலக்கியங்களைத்‌ தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர்‌ 


புத்தம்‌ வீடு கதையில்‌ வரும்‌ அக்கானி என்பது 


௮) வீட்டின்‌ ஒரு பகுதி ஆ) பனையேற உதவும்‌ ஒரு கருவி 
இ. கதாபாத்திரத்தின்‌ பெயர்‌ ஈ. குடிக்கும்‌ பானம்‌ 
விளக்கம்‌ கண்டு விடை எழுதுக. 


'சுடுமண்‌ சிலைகள்‌' என்ற இவரது தமிழகப்‌ பாரம்பரியக்‌ கலைகள்‌ பற்றிய குறும்படம்‌ சர்வதேச 
விருது பெற்றது 


ஒழுக்கம்‌ இருக்குதே அதுதான்‌ பொண்ணே பெரிசு. மரக்காத்தி ஒழுக்கம்தான்‌ மரக்கானுக்குச்‌ 
சொத்து. - யார்‌ கூற்று. 


௮) பரீக்குட்டி ஆ) பஞ்சமி இ. சக்கி ஈ. கறுத்தம்மா 
பொருந்தாத இணையைக்‌ கண்டறிக. 

௮) சின்னத்தாயி - இட்லிக்காரம்மா ஆ) வெள்ளையன்‌ - கிளீனர்‌ 
இ. மாரிமுத்து - ஆட்டோக்காரர்‌ ஈ. வீராச்சாமி - மேஸ்திரி 
பொருந்தாத இணையைக்‌ கண்டறிக. 

௮) கருவேலமரம்‌ - முள்‌ ஆ) நெட்டிலிங்கம்‌ - சாது 

இ. ஈச்சமரம்‌ - போர்‌ ஈ. பூவரசு - வைரம்‌ 


கூற்று - யாரோ செய்த தவறுக்கு தன்‌ அப்பாவிக்‌ கணவன்‌ பழியும்‌ தண்டனையும்‌ சுமக்கும்படி 
ஆனது, ராகினிக்குத்‌ தாங்க முடியாத வேதனையை ஏற்படுத்தியது. 


காரணம்‌ -ஒருதளம்‌ கட்டி முடித்த பின்னும்‌, அங்கு நடக்கிற மோசடியைக்‌ கண்டு பிடிக்காததற்காக 
ஆர்‌.ஆர்‌.எம்‌ காசியை வேலையை விட்டு அனுப்பினான்‌. 


௮) கூற்று காரணம்‌ இரண்டும்‌ சரி. காரணம்‌ கூற்றுக்கான சரியான விளக்கம்‌ 
ஆ) கூற்று சரி. காரணம்‌ தவறு. 
இ. கூற்று காரணம்‌ இரண்டும்‌ சரி. காரணம்‌ கூற்றுக்கான சரியான விளக்கமன்று. 
ஈ. கூற்று காரணம்‌ இரண்டும்‌ தவறு. 
நீங்க அவளுக்குச்‌ சொந்த அக்காவா? - இங்கு அவளுக்கு என்பது யாரைக்‌ குறிக்கும்‌? 


௮) பங்கஜம்‌ ஆ) அம்மா இ.நிர்மலா ஈ. ஆசிரியர்‌ 


. இதில்‌ சாகித்ய அகாதமி விருது பெறாத, பொருந்தாத இணையைக்‌ கண்டறிக 


௮) கல்மரம்‌ - ஜி. திலகவதி ஆ) அப்பாவின்‌ சிநேகிதர்‌ - அசோகமித்திரன்‌ 
இ. தாய்‌ - மார்க்ஸிம்‌ கார்க்கி ஈ. விசாரணைக்‌ கமிஷன்‌ - சா. கந்தசாமி 


117 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 117 ஓ 04-04-2020 15:04:11 | | 


16. 


17. 


கூற்று - பங்கஜத்துக்குத்‌ தன்‌ தங்கையின்‌ பழக்கத்தைச்‌ சகித்துக்‌ கொள்ள முடியாமல்‌ 


போய்விட்டது. 

காரணம்‌ - உரிமையுடன்‌ பிறர்‌ பொருளை எடுத்துச்‌ செல்லும்‌ தைரியம்‌ அவளுக்குக்‌ கிடையாது. 
௮) கூற்று சரி. காரணம்‌ தவறு 

ஆ) கூற்று காரணம்‌ இரண்டும்‌ சரி. காரணம்‌ கூற்றுக்கான சரியான விளக்கமன்று. 

இ. கூற்று காரணம்‌ இரண்டும்‌ சரி. 

ஈ. கூற்று காரணம்‌ இரண்டும்‌ தவறு. 

"நன்றி. பெலகேயா நீலவ்னா. ஆனால்‌ கம்பளி காலெல்லாம்‌ குத்துமே' - இதில்‌ பெலகேயா 
நீலவ்னா யார்‌? 


அ) தாய்‌ ஆ) இளம்பெண்‌ இ. அழகியஇளைஞன்‌ ஈ. கிராப்‌ தலையன்‌ 


கோடிட்ட இடங்களை நிரப்புக. 


18. கணையாழி இலக்கிய மாத இதழில்‌ பல ஆண்டுகளாக ஆசிரியராகப்‌ 
பணியாற்றியவர்‌... ... ......... ... ... .... 

19. பாரதியாரின்‌ குயில்பாட்டை ஆங்கிலத்தில்‌ மொழிபெயர்த்தவர்‌ ............... ... ... ..... 

20. மார்க்ஸிம்‌ கார்க்கி பிறந்த ஊரான நிழ்னி நோவோகார்டு உள்ள நாடு................... 

குறுவினா 


1. 


$ 2, 


13. 


14. 


விபத்துக்குப்பின்‌ கம்சலையின்‌ நிலை என்ன? 

திருமணத்தன்று ராகினி காசியிடம்‌ கேட்ட கேள்வி என்ன? அப்பொழுது காசியின்‌ மனநிலை 
என்ன? 

ராகினியைக்‌ கணக்குப்பிள்ளை வேலைக்கு அமர்த்தியதற்கு ஆர்‌.ஆர்‌.எம்‌ மேனேஜரிடம்‌ கூறிய 
காரணங்கள்‌ எவை? 

எழுத்தாளர்‌ அசோகமித்திரன்‌ என்னென்ன பிரிவுகளில்‌ நூல்கள்‌ எழுதியுள்ளார்‌? 
பள்ளியாசிரியர்‌ நிம்மியைப்‌ பற்றி பங்கஜத்திடம்‌ கூறிய புகார்‌ என்ன? 

பங்கஜத்தை வைத்தியத்திற்கு அழைத்துச்‌ சென்ற மருத்துவமனையின்‌ சூழலை அசோகமித்திரன்‌ 


எவ்வாறு விவரிக்கிறார்‌? 

இற்செறிப்பு - விளக்கம்‌ தருக. 

அக்கானி, அலுங்கு என்பன யாவை? 

சாயாவனம்‌ புதினத்தில்‌ இடம்பெறும்‌ செடி, கொடிகளின்‌ பெயர்களை எழுதுக. 

அருவாக்‌ காயம்பட்ட சிதம்பரத்திடம்‌ தன்‌ அம்மாவின்‌ கை வைத்தியமாகக்‌ கலியபெருமாள்‌ 
கூறியது யாது? 


.. பரீக்குட்டியின்‌ சிறுவயதுத்‌ தோற்றத்தைத்‌ தகழி எங்ஙனம்‌ விவரிக்கிறார்‌? 


. பரீக்குட்டியிடம்‌ பேசிக்‌ கொண்டிருந்ததை தன்‌ அம்மாவிடம்‌ தெரிவித்த பஞ்சமியைக்‌ கறுத்தம்மா 


ஏன்‌ கோபிக்கவில்லை? 


வாசிக்கும்‌ நதாஷா குறித்துத்‌ தாய்‌ தனக்குத்தானே எவ்வாறு மதிப்பிட்டாள்‌? 


காலில்‌ குத்தாத கம்பளி உறை நான்‌ தருகிறேன்‌ - யார்‌ யாரிடம்‌ கூறினார்‌? 


118 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 118 ஓ 04-04-2020 15:04:11 | | 


சிறுவினா 


1. 


சங்கத்தில்‌ சேர்வதால்‌ தொழிலாளர்களுக்குக்‌ கிடைக்கும்‌ நன்மைகளாகச்‌ சுசீலா கூறியவை 
யாவை? 


தனக்கே கொத்தனார்‌ ஆகணும்னு ஆசை உண்டாவதாகக்‌ காவேரி கூறியது ஏன்‌? 
பங்கஜத்தின்‌ அம்மா மீண்டும்‌ பழைய வீட்டிற்கே திரும்பிச்‌ செல்வதற்குரிய காரணங்கள்‌ யாவை? 
வாழ்க்கைத்‌ திருவிளையாடல்‌ என்று ஹெப்சிபா ஜேசுதாசன்‌ விளக்குவது யாது? 

மண்ணோடு மனிதன்‌ நிகழ்த்தும்‌ போராட்டம்‌ எத்தகையது என சா.கந்தசாமி விவரிக்கிறார்‌? 


6. காவேரி ஆற்றுடன்‌ தலையாரியின்‌ அனுபவத்தை விவரி. 

7. செம்மீன்‌ புதினத்தில்‌ சக்கி கூறும்‌ கற்புடையாள்‌ கதையை எழுதுக. 

8. அவன்‌ எவ்வளவு அழகாகப்‌ பேசினான்‌ என்று தாயைப்‌ பெருமை கொள்ளச்‌ செய்த பாவெலின்‌ 
பேச்சு குறித்து எழுதுக. 

நெடுவினா 


1. 


கல்மரம்‌ புதினத்தில்‌ சுசீலா கட்டடத்‌ தொழிலாளர்களின்‌ மறுவாழ்வுக்கு மேற்கொண்ட 
நடவடிக்கைகளைத்‌ தொகுத்து எழுதுக. 


முதலாளிக்கு ஆதரவாக இருந்த ராகினி, தொழிலாளர்களுக்கு ஆதரவாக மாறிய விதத்தினை 
விளக்குக. 

வாழ்வின்‌ சிறுசிறு பிரச்னைகளை நேர்மறையாக எதிர்கொள்ளும்‌ மனப்பாங்கே சிறந்தது - 
இக்கூற்றைப்‌ பங்கஜம்‌ கதாபாத்திரத்தின்வழி ஆராய்க. 

சாயாவனம்‌ புதினத்தில்‌ சிதம்பரம்‌ கரும்பு ஆலை நிறுவ, வனத்தை அழித்து மேற்கொண்ட 
முயற்சிகளை உன்பார்வையில்‌ மதிப்பிடுக. 


வந்திருந்த விருந்தாளிகளை அவர்கள்‌ அறியாதபடி கூர்ந்து நோக்கி, தாய்‌ தனக்குத்‌ தானே 
எவ்வாறு மதிப்பிட்டாள்‌? 


E12 
SE படிப்போம்‌ பயன்படுத்துவோம்‌ 


119 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 119 ஓ 04-04-2020 15:04:11 | | 


ஓ ௭ ற 


2. நும்பாடப்பகுதியில்‌ இடம்பெற்றுள்ள கல்மரம்‌ என்னும்‌ கதையைக்‌ கீழ்க்காணும்‌ தலைப்புகளில்‌ 
அட்டவணைப்படுத்தி எழுதுக. 


கதைவழி உணர்த்தப்படும்‌ வாழ்வியல்‌ 
நெறிமுறைகள்‌ 


3. கீழ்க்காணும்‌ குறிப்புகளைக்கொண்டு, பத்துப்‌ பக்கத்திற்குமிகாமல்‌ நும்‌ கற்பனை கலந்து கதை 
எழுதுக. மறவாமல்‌ கதைக்குப்‌ பொருத்தமான தலைப்பிடுக. 


படிப்படியாக முன்னேறுகிறான்‌ ஒருவன்‌ - கடின உழைப்பை முன்னிறுத்திச்‌ சொந்தமாக 
ஆடை ஏற்றுமதி நிறுவனம்‌ நடத்துகிறான்‌ - நாளுக்குநாள்‌ நண்பர்கள்‌ எண்ணிக்கை கூடுகிறது 
- உழைத்த பணமெல்லாம்‌ வீணாகப்‌ போகிறது - அறிவுறுத்தும்‌ மனைவியையும்‌ அன்புகொண்ட 
பிள்ளைகளையும்‌ இழக்கிறான்‌ - எல்லாவற்றையும்‌ இழந்தபின்னரே தன்னிலை உணர்கிறான்‌- 
திருந்தினானா? மனம்‌ வருந்தினானா? கதையின்‌ முடிவு உங்கள்‌ கையில்‌! - இனிக்‌ கதையைத்‌ 
தொடர்க. 


செயல்கிட்டம்‌ 


1. நும்‌ பாடப்பகுதியில்‌ இடம்பெற்றுள்ள கதைகளுள்‌ ஏதேனும்‌ ஒன்றைத்‌ தேர்ந்தெடுத்து, 
அக்கதையின்‌ ௧௬, கதைப்போக்கு, கதை மாந்தர்‌, கதை உணர்த்தும்‌ செய்தி, அந்தக்‌ கதை 
உங்களை எவ்வாறு கவர்ந்தது முதலியவற்றைக்‌ தொகுத்து ஒப்படைப்பாக தருக. 


2. உங்களுக்குள்‌ தாக்கத்தை ஏற்படுத்திய ஏதேனும்‌ ஒரு நிகழ்வைப்‌ பதினைந்து பக்கங்களுக்கு 
மிகாமல்‌ கதைவடிவில்‌ உருவாக்குக. 


3. கீழ்க்காணும்‌ தலைப்புகளைக்‌ கதையின்‌ கருவாகக்கொண்டு, பத்துப்‌ பக்கங்களுக்குமிகாமல்‌ 
கதை எழுதி ஒப்படைக்க. 


1. மனிதநேயம்‌, 2. உழைப்பின்‌ மேன்மை, 3. நாட்டைக்‌ காப்போம்‌ 


120 


| | 12th ADVNCEI Tamil - Chap 1&2.indd 120 ஓ 04-04-2020 15:04:11 | | 


ஓ 


ப்‌ ட்ட 
ங்ப்்சா 1 


நவீன நாடகம்‌, திரைக்கலை, நாட்டார்‌ அரங்கக்கலை ஆகியன 
அரங்கவியலின்‌ கூறுகளாக அறியப்படுகின்றன. நாடகக்குழுக்களின்‌ 
தோற்றம்‌ நவீன நாடகங்களின்‌ வளர்ச்சிக்கு வித்திட்டது. காந்திகிராமம்‌ 
கிராமியப்‌ பல்கலைக்கழகம்‌ நடத்திய நாடகம்‌ தொடர்பான கருத்தரங்கும்‌ 
பயிற்சிப்‌ பட்டறையும்‌ நவீன நாடகக்குழுக்கள்‌ தோன்றக்‌ காரணமாயின. 
இவ்வகை நாடகக்குழுக்களில்‌ பயிற்சி பெற்றவர்கள்‌ திரைத்துறையிலும்‌ 
வெற்றிபெற்றனர்‌. 


முதலில்‌ நவீன நாடக வரலாற்றைப்‌ பேசும்‌ இவ்வியல்‌ பின்னர்‌, தமிழ்த்திரைப்பட வரலாற்றையும்‌ 
பேசுகிறது. திரைக்கலை நுட்பங்கள்‌, இலக்கியத்தைத்‌ திரைப்படமாக்குதல்‌ குறித்த செய்திகள்‌ 
மாணவர்தம்‌ படைப்பாற்றலைச்‌ தூண்டும்‌ விதமாக அமைந்துள்ளன. 


தமிழகத்தில்‌ மாவட்டங்கள்‌ தோறும்‌ அவ்வம்மாவட்டங்களின்‌ மரபு சார்ந்து நிகழ்த்தப்படும்‌ 
கலைகளே நாட்டார்‌ அரங்கக்கலைகள்‌. இவை இன்றளவும்‌ தமிழகத்தின்‌ பல்வேறு பகுதிகளில்‌, 
குறிப்பிட்ட காலங்களில்‌ நிகழ்த்தப்பட்டு வருகின்றன. அரங்கக்கலையை உயிர்ப்போடு வைத்திருக்கும்‌ 
காரணிகளில்‌ இன்றியமையாததாக இக்கலைவடிவத்தைக்‌ கூறலாம்‌. 'நாட்டார்‌ அரங்கக்கலை' 
ஓ என்னும்‌ பகுதி தமிழகத்தின்‌ மரபார்ந்த கலைகளை மீட்டெடுக்கும்‌ விதமாக அமைக்கப்பட்டுள்ளது. ஓ 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ இ 


நவீன நாடகங்களின்‌ தோற்றம்‌ வளர்ச்சி பற்றி அறிந்து கொள்ளுதல்‌. 


தமிழ்த்திரைப்பட வரலாறு பற்றித்‌ தெரிந்து கொள்ளுதல்‌. 
இலக்கியம்‌ திரைப்படமாகும்‌ விதத்தைப்‌ புரிந்து கொள்ளுதல்‌. 


திரைக்கலை நுட்பங்களைத்‌ தன்‌ படைப்புகளில்‌ பயன்படுத்துதல்‌. 


த ர ம 


நாட்டார்‌ அரங்கக்கலைகளை நிகழ்த்தும்‌ திறன்‌ பெறுதல்‌. 


- ரது 


ஈ நவீன நாடக வரலாறு ஈ இலக்கியமும்‌ திரைப்படமும்‌ 
ஈ தமிழ்த்‌ திரைப்பட வரலாறு ஈ நாட்டார்‌ அரங்கக்‌ கலைகள்‌ 


ஈ திரைக்கலை நுட்பங்கள்‌ 


121 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 121 ஓ 04-04-2020 15:03:51 | | 


நாடகத்தின்‌ தோற்ற வரலாறு 
தமிழ்மொழியின்கண்‌ வழங்கும்‌ 
கலைகளை இயல்‌ இசை நாடகம்‌ எனப்‌ 
பகுத்துக்‌ கூறுவது மரபு. சங்க காலத்தில்‌ நாடக 
அரங்கில்‌ நிகழ்த்துகலை நிகழ்ந்ததற்கான 
அடையாளங்களாக ஆடல்‌, நடனம்‌, நாட்டியம்‌ 
போன்ற சொற்கள்‌ கிடைக்கின்றன. ஆட்டத்தோடு 
பேச்சும்‌ கலந்து நிகழ்த்தப்பெற்றது நாடகம்‌. 


பழந்தமிழில்‌ கூத்து என்ற சொல்‌ நாடகத்தைக்‌ 
குறித்தது. தெய்வங்களை வணங்குதல்‌, வெற்றிக்‌ 
கொண்டாட்டம்‌, சமூக சடங்குகள்‌ போன்ற 
நிகழ்வுகளின்போது மக்களை மகிழ்விக்க 
நிகழ்த்தப்பட்ட நடனங்களும்‌ கூத்துகளும்‌ 
நாளடைவில்‌ பல்வேறு நிலைகளில்‌ மாற்றம்‌ 
பெற்று நாடகமாக வளர்ச்சியடைந்தன. 


அரங்கம்‌ மற்றும்‌ அரங்க நிகழ்வுகள்‌ 
குறித்துத்‌ தொல்காப்பியத்தின்‌ மெய்ப்பாட்டியல்‌ 
வழியாகவும்‌ சிலப்பதிகாரத்தின்‌ 
அரங்கேற்றுக்காதை வழியாகவும்‌ விரிவான 
செய்திகளை அறியமுடிகிறது. பிற்காலச்‌ 
சோழ, பாண்டிய மன்னர்கள்‌ நாடகக்கலை 
இருந்தனர்‌. 
கலைஞர்களுக்குப்‌ பரிசுகளும்‌, பட்டங்களும்‌, 
நிலங்களும்‌ கொடுத்து ஊக்குவித்த குறிப்புகளை 
அவர்களின்‌ கல்வெட்டுகள்‌ காட்டுகின்றன. 
பதினேழு, பதினெட்டாம்‌ நூற்றாண்டுகளில்‌ 
பள்ளு, குறவஞ்சி, நொண்டி, கீர்த்தனை, நாட்டார்‌ 
நாடகங்கள்‌ எனப்‌ பல்வேறு நாடக வகைமைகள்‌ 


வளர உறுதுணையாக 


தோன்றின. 
நவீன நாடகத்தின்‌ தோற்றம்‌ 


இந்தியாவிற்கு வணிகம்‌ செய்ய 
வந்த ஐரோப்பியர்களின்‌ ஆட்சி மற்றும்‌ 
கல்விமுறைகளால்‌ ஒவ்வொரு துறையிலும்‌ 
நவீனத்தன்மை புகுந்தது. நாடகக்‌ கலையும்‌ 
இதற்கு விதிவிலக்கல்ல. ஐரோப்பிய, பார்சிய, 
மராத்திய அரங்கியலை உள்வாங்கிய நாடக 
நிகழ்வுகள்‌ பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டின்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 122 


122 


நவீன நாடக வரலாறு 


இறுதியில்‌ நிகழ்ந்தன. அதன்பின்‌ தமிழ்‌ 
நாடகக்‌ கலையில்‌ பெரும்‌ மாற்றம்‌ ஏற்பட்டது. 


நாடகங்களின்‌ அமைப்பு, மேடை அலங்காரம்‌, 
உத்திகள்‌, ஒப்பனைகள்‌, நாடகம்‌ நடக்கும்‌ கால 
அளவு போன்றவற்றில்‌ மாற்றம்‌ ஏற்பட்டது. 


அதனால்‌ நாள்தோறும்‌ காணும்‌ நிகழ்ச்சியாக 


நாடகக்கலை மாறியது. 


நாடகத்துறையின்‌ புதிய பரிமாணத்திற்குக்‌ 
காரணமாக அமைந்தவர்களாகச்‌ சங்கரதாஸ்‌ 
சுவாமிகள்‌, பம்மல்‌ சம்பந்தனார்‌, பரிதிமாற்‌ 
கலைஞர்‌ ஆகியோரைக்‌ குறிப்பிடலாம்‌. 
சங்கரதாஸ்‌ சுவாமிகள்‌ கூத்திற்குப்‌ 
புதிய வடிவம்‌ தந்ததுடன்‌, மேலைநாட்டு 
உத்திகளையும்‌ இணைத்துப்‌ புதிய போக்கினை 
உருவாக்கித்‌ தந்தார்‌. தமிழ்‌ நாடகங்களில்‌ 


பாடல்களின்‌ கருத்துகளைப்‌ பொதுமக்கள்‌ 
புரிந்துகொள்ளும்‌ வகையில்‌ உரைநடையில்‌ 
இடம்பெறச்‌ செய்தார்‌. 1821 ஆம்‌ ஆண்டு சுகுண 
விலாச சபையை நிறுவிய பம்மல்‌ சம்பந்தனார்‌ 
இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ 
மேடைகளில்‌ பல புதுமைகளைக்‌ கையாண்டார்‌. 
பரிதிமாற்கலைஞரின்‌ நாடகவியல்‌ என்னும்‌ நூல்‌ 
நாடகக்கலைக்கு இலக்கணம்‌ வகுத்தது. 


ஆங்கிலேயரை வெளியேற்றும்‌ நோக்கோடு 
பரப்புரை நாடகங்களும்‌ அரங்கேறின. 
பிறகு திராவிட இயக்க நாடகங்களும்‌ சபா 
நாடகங்களும்‌ வளர்ச்சி பெற்றன. 


தெரியுமா? 

1946ஆம்‌ ஆண்டு தமிழில்‌ 
முதன்முதலாக அமைதி என்னும்‌ 
தலைப்பில்‌ உரையாடல்‌ இல்லாத 


மெளன நாடகம்‌, பாரதிதாசனால்‌ 
எழுதப்பட்டது. இந்நாடகம்‌ பதினாறு 
காட்சிகளைக்‌ கொண்டது. 


04-04-2020 15:03:51 | | 


புராணக்‌ கதைகளேயன்றிச்‌ சமூகச்‌ 
சீர்திருத்தக்‌ கருத்துகளைக்‌ கொண்ட சீர்திருத்த 


நாடகங்களும்‌ இயற்றப்பட்டன. தமிழில்‌ 
சீர்திருத்த நாடகங்கள்‌ உருவாக அடித்தளமாய்‌ 
அமைந்தவை பெரியாரின்‌ சுயமரியாதை 
இயக்கமும்‌ திராவிட இயக்கமுமாகும்‌. 
விடுதலைக்குப்பின்‌ மக்களின்‌ வாழ்க்கைச்‌ 
சிக்கல்களைப்‌ பேசும்‌ நாடகங்கள்‌ எழுதப்பட்டன. 
நடுத்தர மக்களின்‌ நடப்பு வாழ்க்கையை 
இந்நாடகங்கள்‌ சித்திரித்தன. 


இலக்கியத்தின்‌ பிற துறைகளான 
கவிதை, சிறுகதை போன்றவற்றில்‌ நவீன 
சிந்தனைகளையும்‌ வடிவங்களையும்‌ புகுத்தும்‌ 
சோதனை முயற்சிகள்‌ மேற்கொள்ளப்பட்டன. 
நாடகத்திலும்‌ இதே போன்ற மாற்றங்கள்‌ 
ஏற்படலாயின. இதனால்‌ எழுபதுகளின்‌ 
இறுதியில்‌ நவீன நாடகங்கள்‌ தோற்றம்‌ 
பெறுவதற்கான சூழல்‌ உருவாகத்‌ தொடங்கியது. 


நாடக அமைப்புகள்‌ 


அகில இந்திய அளவில்‌ 'பாரதீய 
நாட்டியகஸ்‌' என்னும்‌ நாடக அமைப்பு 
உருவாக்கப்பட்டு, யுனெஸ்கோவின்‌ சர்வதேச 
நாடகக்கலை மையத்தோடு இணைக்கப்பட்டது. 
இந்திய அரசின்‌ முயற்சியால்‌ நிகழ்கலைகளின்‌ 
வளர்ச்சிக்காக மத்திய சங்கீத நாடக 


| | 12th ADVNCEI Tamil - Chap 38&4.indd 123 


123 


அகாகெமியும்‌ நாடகத்துறைக்கென்றே 


பயிற்சியளிக்க தேசிய நாடகப்‌ பள்ளியும்‌ 
உருவாக்கப்பட்டன. இதனையடுத்து உலக 
நாடகக்‌ கழகமும்‌ உருவாக்கப்பட்டது. 
இவ்வமைப்புகள்‌ நவீன நாடகங்களின்‌ 
வளர்ச்சிக்கு வித்திட்டன. 


நவீன நாடகத்தின்‌ நோக்கம்‌ 


தொடக்க நிலையில்‌ நவீன நாடகம்‌, தெரு 
நாடகம்‌ (Street Play) என்ற நிலையிலேயே 
மக்களிடம்‌ அறிமுகமாகியது. எனவே 
எளிய அரங்கு என்ற பெயராலேயே இது 
சுட்டப்பட்டது. நவீன நாடகக்‌ கலைஞர்கள்‌ 
மக்கள்‌ முன்‌ தங்கள்‌ நாடகங்களை நடத்திக்‌ 
காட்ட மேடையமைப்பையோ, அரங்கேற்ற 
உத்திமுறைகளையோ பயன்படுத்தவில்லை. 
நவீன நாடகம்‌, மரபுமுறை நாடகக்‌ 
கூறுகளான அங்கம்‌, களம்‌ போன்றவற்றிற்கு 
முதன்மை தராமல்‌ கருத்துகளை மட்டுமே 
முதன்மைப்படுத்தியது. பொருட்செலவைத்‌ 
தவிர்த்து, எந்த இடத்திலும்‌ நாடகத்தை 
நிகழ்த்தலாம்‌ என்ற சூழ்நிலையை 
உருவாக்கியது. மக்களைக்‌ கற்பனை உலகிற்குக்‌ 
கொண்டு செல்லாமல்‌ சமூகச்‌ சிக்கல்களை 
அந்தந்தச்‌ சூழ்நிலையிலேயே மக்களுக்கு 
எடுத்துரைக்க வேண்டும்‌ என்பதே நவீன 
நாடகத்தின்‌ முக்கிய நோக்கமாக இருந்தது. 


04-04-2020 15:03:51 | | 


நவீன நாடகம்‌, பார்வையாளர்களுக்கும்‌ 
நடிகர்களுக்கும்‌ இருந்த இடைவெளியைக்‌ 
குறைத்து அவர்களுக்கிடையேயான கருத்துப்‌ 
பரிமாற்றத்தை முதன்மைப்படுத்தியது. 
பாத்திரங்கள்‌, பார்வையாளரின்‌ இடையில்‌ 


சென்று நடிப்பதும்‌ உண்டு. மக்கள்‌, 
நாடகத்தை நோக்கி வந்த நிலையை மாற்றி, 


நாடகம்‌ மக்களை நோக்கிச்‌ செல்லும்‌ 


நிலை ஏற்பட்டது. நவீன நாடகம்‌ புதுமையும்‌ 
புரட்சிகரமான உணர்வும்‌ கொண்டவர்களாலும்‌, 
மக்கள்‌ நலம்காக்க எண்ணியவர்களாலும்‌ 
உருவாக்கப்பட்டது. 


தமிழ்‌ நாடகக்கலையின்‌ மறுமலர்ச்சிக்‌ 
காலம்‌ 


சிறுபத்திரிகைகளில்‌ எழுதிய சிறுகதை 
ஆசிரியர்கள்‌, தமிழ்‌ இலக்கியத்துறையைச்‌ 
சார்ந்த பேராசிரியர்கள்‌, பொதுவுடைமைக்‌ 
கருத்துகளின்பால்‌ ஈடுபாடுகொண்ட 
எழுத்தாளர்கள்‌ முதலானோர்‌ நவீன நாடகம்‌ 
பற்றிச்‌ சிந்திக்கத்‌ தொடங்கினர்‌. இதன்‌ 
விளைவாக இருபதாம்‌ நூற்றாண்டின்‌ இறுதி 
இருபதாண்டுகள்‌, தமிழ்‌ நாடகக்கலையின்‌ 


மறுமலர்ச்சிக்‌ காலமாக அமைந்தன. நவீன 
நாடக ஆசிரியர்கள்‌ படிப்பதற்காக நாடகங்களை 
எழுதவில்லை. அரங்கத்தில்‌ நிகழ்த்துவதற்கு 


் ௫ அறிவோம்‌ தெளிவோம்‌ 


நாடகப்‌ பயிற்சிப்‌ பட்டறைகள்‌ 

தமிழில்‌ நவீன நாடகத்திற்கான அடிப்படைகளை 
உருவாக்கியதில்‌ குறிப்பிடத்தக்க பயிற்சிப்‌ 
பட்டறைகள்‌. 

உ தேசிய நாடகப்பள்ளியின்‌ மூலம்‌ 1977இல்‌ 
காந்திகிராம கிராமியப்‌ பல்கலைக்கழகத்தில்‌ 
ஒருவார நாடகப்‌ பயிற்சிப்‌ பட்டறை. 

௨. 1978இல்‌ தேசிய நாடகப்‌ பள்ளியும்‌ காந்திகிராம 
கிராமியப்‌ பல்கலைக்கழகமும்‌ சேர்ந்து நடத்திய 
எழுபது நாள்‌ நாடகப்‌ பயிற்சிப்‌ பட்டறை. 

உ பாதல்‌ சர்க்கார்‌ அவர்களைக்‌ கொண்டு 1980 
சென்னையில்‌ நடத்தப்பட்ட பத்து நாள்‌ பயிற்சிப்‌ 
பட்டறை. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 124 


124 


ஏற்ற வகையில்‌ எழுதினர்‌. வாசகர்களுக்கு 
என்று எழுதாமல்‌ பார்வையாளர்களுக்காக 


எழுதினார்‌. 


எண்பதுகளின்‌ தொடக்கத்தில்‌ நிகழ்ந்த 


நாடகப்‌ பயிற்சிப்‌ பட்டறைகள்‌, நாடகக்‌ 
குழுக்களின்‌ தோற்றம்‌, நாடக விழாக்கள்‌ 
போன்றவை நவீன நாடகத்திற்கு உந்து சக்தியாக 
அமைந்தன. 


நாடகப்‌ பயிற்சிப்‌ பட்டறைகளில்‌ இந்திய, 
மேற்கத்திய நாடகக்‌ கோட்பாடு, நடிப்பு, ஒப்பனை, 
அரங்கமைப்பு உள்ளிட்ட நாடகத்‌ தயாரிப்பு 


தொடர்பான பயிற்சிகள்‌ அளிக்கப்பட்டன. 


1980-களின்‌ காலகட்டத்தில்‌ நாடகம்‌ 
குறித்த கட்டுரைகளை வெளியிடுவதில்‌ 
கொல்லிப்பாவை, வைகை, விழிகள்‌, 
யாத்ரா போன்ற சிறுபத்திரிகைகள்‌ 
குறிப்பிடத்தகுந்தவையாக இருந்தன. 
கணையாழியிலும்‌ அவ்வப்போது 
நாடக நிகழ்வுகள்‌ குறித்த செய்திகளும்‌ 
விமரிசனக்‌ குறிப்புகளும்‌ வெளியிடப்பட்டன. 
சிறுபத்திரிகைகளின்‌ செயல்பாட்டைத்‌ 
தொடர்ந்து தமிழகத்தின்‌ பல பகுதிகளில்‌ நவீன 
நாடகக்‌ குழுக்கள்‌ உருவாயின. கூத்துப்பட்டறை, 
நிஜ நாடக இயக்கம்‌, பரீக்ஷா, வீதி போன்றன 
1980 களில்‌ தொடங்கப்பெற்ற நவீன நாடகக்‌ 
குழுக்கள்‌. 1990 ஜூலையில்‌ ரெங்கராஜனால்‌ 


நாடகத்திற்கெனத்தொடங்கப்பெற்ற 'நாடகவெளி" 
என்னும்‌ இதழ்‌ பத்து ஆண்டுகளில்‌ நாற்பது 
இதழ்களை வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. 


பல்கலைக்‌ கழகங்களின்‌ பங்கு 
1990-களில்‌ தஞ்சை, புதுவை, மதுரை 


முதலான 
நாடகத்துறைகள்‌ தொடங்கப்பட்டன. முதுகலைப்‌ 


பல்கலைக்கழகங்களில்‌ 


பாடத்திட்டத்தில்‌ நாடகம்‌ ஒரு பாடமாகச்‌ 
சேர்க்கப்பட்டது. பல்கலைக்‌ கழகங்களில்‌ 
நாடகத்துறை தோன்றியதன்‌ விளைவாகப்‌ 


பல நவீன நாடகக்‌ குழுக்கள்‌ தோன்றின. 
சென்னையில்‌ 'ஆடுகளம்‌', 'யவனிகா', 
பல்கலை அரங்கம்‌, அரூபம்‌, மதுரையில்‌ 
'சுதேசிகள்‌ , பாண்டிச்சேரியில்‌ 'கூட்டுக்குரல்‌', 
தலைக்கோல்‌, தஞ்சையில்‌ 'அரங்கம்‌', காந்தி 
கிராமத்தில்‌ 'தளிர்‌', திருச்சியில்‌ 'நாடகச்‌ சங்கம்‌, 


04-04-2020 15:03:51 | | 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 125 ஓ 04-04-2020 15:03:51 | | 


திருவண்ணாமலையில்‌ 'கீட்சண்யா என்று பல இயக்குநர்களையும்‌, நாடக குழுக்களையும்‌ 
நவீன நாடகக்‌ குழுக்கள்‌ தோன்றலாயின. ஊக்குவிக்க நிதி வழங்கியது. ஒவ்வோர்‌ 
ஆண்டும்‌ நவீன நாடகத்திற்கான திட்டங்களைச்‌ 
செயல்படுத்தி வந்ததோடு, மரபார்ந்த அரங்க 
மத்திய சங்கீத நாடக அகாதெமி இளம்‌ நாடக வடிவங்களைப்‌ பயன்படுத்த வேண்டும்‌ என்றும்‌ 


நவீன நாடகத்திற்கான திட்டங்கள்‌ 


நவீன நாடக ஆசிரியர்களும்‌ நாடகங்களும்‌ 


நாடக ஆசிரியர்கள்‌ 


ந.முத்துசாமி காலம்‌ காலமாக, நாற்காலிக்காரர்‌, அப்பாவும்‌ பிள்ளையும்‌, இங்கிலாந்து, 
சுவரொட்டிகள்‌, உந்திச்சுழி, கட்டியக்காரன்‌, விறகுவெட்டிகள்‌, 
வண்டிச்சோடை, நற்றுணையப்பன்‌ அல்லது கடவுள்‌. 


இந்திரா பார்த்தசாரதி | இராமாநுஜர்‌, இறுதி ஆட்டம்‌, கொங்கைத்தீ, ஒளரங்கசீப்‌, நந்தன்‌ கதை, 
பசி, மழை, காலயந்திரங்கள்‌, புனரபி ஜனனம்‌ புனரபி மரணம்‌, தர்மம்‌, 
போர்வை போர்த்திய உடல்கள்‌. 


சே.இராமானுஜம்‌ புறஞ்சேரி, பிணம்‌ தின்னும்‌ சாத்திரங்கள்‌, சுமை, முகப்போலிகள்‌, 
சஞ்சயன்‌ காட்சி தருகிறான்‌, அக்கினிக்குஞ்சு, கேகயன்‌ மடந்தை, 
வெறியாட்டம்‌, செம்பவளக்காளி, மெளனக்குறம்‌. 


துர்க்கிர அவலம்‌, சாபம்‌! விமோசனம்‌?, புரட்சிக்கவி, ஆபுத்திரன்‌. 


எம்‌.டி.முத்து குமாரசாமி | சைபீரிய நாரைகள்‌ இனி இங்கு வரப்‌ போவதில்லை, குதிரைக்காரன்‌ கதை. 


சுயதர்மம்‌, மூடிய அறை, மணிமேகலையின்‌ கண்ணீர்‌, எப்போ வருவாரோ. 


கே.ஏ.குணசேகரன்‌ பலிஆடுகள்‌, சத்தியசோதனை, பவளக்கொடி அல்லது குடும்பவழக்கு, 
அறிகுறி, பாறையைப்‌ பிளந்து கொண்டு, கனவுலகவாசி, தொட்டில்‌ 
தொடங்கி. 

ரமேஷ்‌- பிரேம்‌ ஆதியிலே மாம்சம்‌ இருந்தது, அமீபாக்களின்‌ காதல்‌ 

எஸ்‌.ராமகிருஷ்ணன்‌ உருளும்‌ பாறைகள்‌, தனித்திருக்கப்பட்டவர்கள்‌, சூரியனின்‌ அறுபட்ட 
சிறகுகள்‌, அரவான்‌. 

அ.ராமசாமி ஒத்திகை, மூட தேசத்து முட்டாள்‌ ராஜா, தொடரும்‌ ஒத்திகைகள்‌, 10 குறு 
நாடகங்கள்‌ 


முருகபூபதி சரித்திரத்தின்‌ அதீத ம்யூசியம்‌, கண்ணாடியுள்‌ அலைவுறும்‌ பிம்பங்கள்‌, 
வனத்தாதி, தேகவயல்‌, ரகசிய நிழல்கள்‌, தனித்திருக்கப்பட்டவர்கள்‌, 
கூந்தல்‌ நகரம்‌, செம்மூதாய்‌. 


125 


அறிவுறுத்தியது. பிறமொழி நாடகங்களோடு 
ஒப்பிட்டுப்‌ பேசவும்‌ போட்டிபோடவும்‌ 


வாய்ப்புகளை உருவாக்கித்‌ தந்தது. இதன்‌ 
காரணமாக நவீன நாடகக்குழுக்கள்‌ மரபார்ந்த 


கலைகளைக்‌ கையிலெடுக்கத்‌ தொடங்கின. 
அதனால்‌ நவீனத்தையும்‌ மரபையும்‌ இணைக்கும்‌ 
போக்கு நாடகங்களில்‌ உருவாயின. இந்தப்‌ 


போக்கினால்‌ தெருக்கூத்து, தேவராட்டம்‌, 
தப்பாட்டம்‌ என நிகழ்கலைகளைக்‌ தன்னுள்‌ 
கொண்ட நவீன நாடகங்கள்‌ உருவாகின. 
உறுமியின்‌ ஓசை, பறையிசையின்‌ துள்ளல்‌, 
நாட்டார்‌ கலைகளில்‌ இருந்த அரங்கப்‌ 
பொருட்கள்‌ எல்லாம்‌ நவீன மேடைக்குள்‌ 
காட்சிப்படுத்தப்பட்டன. 


தழுவல்‌ நாடகங்கள்‌ 


நாடகக்‌ குழுக்கள்‌ தோன்றிய அளவிற்கு 
நவீன நாடக எழுத்தாளர்கள்‌ தமிழில்‌ இல்லை 
எனலாம்‌. இந்திரா பார்த்தசாரகி, ந.முத்துசாமி, 
ஞான.ராஜசேகரன்‌, ஜெயந்தன்‌, ஞாநி 
போன்றோர்‌ எழுதிய சில நாடகங்களே 
முதலில்‌ இருந்தன. எண்பதுகளிலும்‌ 
தொண்ணூறுகளிலும்‌ தழுவல்‌ நாடகங்களும்‌ 
மொழிபெயர்ப்பு நாடகங்களும்‌ ஏராளமாகப்‌ 


பெருகின. பிற மொழிப்‌ படைப்பாளிகளான 
பாதல்‌ சர்க்காரின்‌ ஏவம்‌ இந்திரஜித்‌, விஜய்‌ 
டெண்டுல்கரின்‌ கமலா, கிரிஷ்‌ கர்னாட்டின்‌ 
துக்ளக்‌, பெர்டோல்ட்‌ பிரெகட்டின்‌ வெள்ளை 
வட்டம்‌ போன்ற நாடகங்கள்‌ தமிழில்‌ பெரும்‌ 
தாக்கத்தை ஏற்படுத்தின. 


மு. ராமசாமி மேடையேற்றிய 'துர்க்கிர 
அவலம்‌', சே. இராமானுஜத்தின்‌ 'கறுப்புத்‌ 
தெய்வத்தைத்‌ தேடி' போன்றவை தழுவல்‌ 
நாடகங்களுக்கு முன்னோடியாகத்‌ திகழ்ந்தன. 
தமிழ்‌ நாடகங்களைவிடவும்‌ மொழியாக்கம்‌ 


செய்யப்பட்ட நாடகங்களே பெரும்பாலும்‌ 
மேடையேறின. இதன்பின்‌ நேரடி தமிழ்‌ 
நவீன நாடகத்திற்கான முயற்சிகள்‌ நாடக 


ஆசிரியர்களால்‌ மேற்கொள்ளப்பட்டன. 
இதனால்‌ தமிழில்‌ நவீன நாடகங்கள்‌ 
மிகுதியாகத்‌ தோன்றலாயின. தங்களின்‌ 


படைப்புகளின்‌ மூலம்‌ நவீன நாடக 
ஆளுமைகள்‌ இக்காலகட்டத்தில்‌ அடையாளம்‌ 
காணப்பட்டனர்‌. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 126 


126 


ஒடுக்கப்பட்டோருக்கான அரங்கச்‌ 
செயல்பாடுகள்‌ 


சமூக மாற்றத்திற்கேற்ப கலை- 


இலக்கிய வடிவங்களின்‌ போக்குகளிலும்‌ 
மாற்றங்கள்‌ ஏற்படலாயின. சமூகத்தில்‌ 
நிலவும்‌ ஏற்றத்தாழ்வுகளால்‌ பெண்கள்‌, 
தாழ்த்தப்பட்டோர்‌, திருநங்கைகள்‌, சிறுவர்‌ 
போன்றோர்‌ பல்வேறு முறைகளில்‌ 
ஒடுக்கப்படுவதால்‌ அவர்களின்‌ வாழ்வியல்‌ 
பிரச்சினைகளை முன்னிறுத்தி விவாதிக்கும்‌ 
போக்கு 1990 களின்‌ தொடக்கத்தில்‌ உருவானது. 
அதனால்‌ நாடகத்துறையில்‌ ஒடுக்கப்பட்டோர்‌ 
அரங்கு உருவாவதற்கான சூழல்‌ தோன்றியது. 
அந்த வகையில்‌ பெண்ணிய அரங்கம்‌, தலித்திய 
அரங்கம்‌, திருநங்கைகள்‌ அரங்கம்‌, சிறுவர்‌ 
அரங்கம்‌ போன்றவை தோன்றின. 


பெண்ணிய அரங்கச்‌ செயல்பாடுகளில்‌ 
இயங்கியவர்களில்‌ முக்கியமானவர்களாக 
அ.மங்கை, மு.ஜீவா, பிரசன்னா ராமசாமி 
ஆகிய மூவரையும்‌ குறிப்பிடலாம்‌. ௮. மங்கை, 
இன்குலாப்‌ எழுதிய 'ஒளவை', சே.இராமானுஜம்‌ 
எழுதிய 'மெளனக்குறம்‌' ஆகிய நாடகங்களை 
மேடையேற்றினார்‌. மு. ஜீவா பல்வேறு நாடகக்‌ 
குழுக்களில்‌ நடிகையாகச்‌ செயல்பட்டதோடு 
ஐரோப்பியப்‌ பெண்ணிய நாடகங்களிலிருந்து 
சில பகுதிகளைக்‌ காட்சிகளாக நிகழ்த்திக்‌ 
காட்டியுள்ளார்‌. மற்றொரு பெண்‌ நாடக 
இயக்குநரான பிரசன்னா ராமசாமி போர்‌, சாதி, 
சுற்றுச்சூழல்‌, நகரமயமாதல்‌ போன்றவற்றில்‌ 
பெண்கள்‌ கூடுதலாகப்‌ பாதிக்கப்படுகின்றனர்‌ 
என்பதை மேடைகளில்‌ நிகழ்த்திக்‌ காட்டினார்‌. 


90-களின்‌ தொடக்கத்தில்‌ தலித்திய 
அரங்கம்‌ கவனம்‌ பெற்றது. குறிப்பிடத்தக்க நாடக 
ஆசிரியராகவும்‌ இயக்குநராகவும்‌ இருந்தவர்‌ 
கே.ஏ.குணசேகரன்‌. அவரது 'பலி ஆடுகள்‌' முதல்‌ 


தலித்‌ நாடகமாகக்‌ கருதப்படுகிறது. அ.ராமசாமி, 
பிரேம்‌, இரா.ராஜு போன்றவர்கள்‌ தலித்திய, 
பெண்ணிய உள்ளடக்கங்களோடு நாடகங்களை 
மேடையேற்றினர்‌. 


2000-க்குப்‌ பிறகு விளிம்புநிலைக்‌ 
கருத்துகளோடு மேடை ஏறிய நாடகங்களான 
ஆஷா பாரதியின்‌ நாடகங்கள்‌ திருநங்கைகள்‌ 


04-04-2020 15:03:51 | | 


குறித்துப்‌ பேசின. அதற்கெனவே 'கண்ணாடிக்‌ 
கலைக்குழு' என்ற நாடக அமைப்பு செயல்பட்டது. 


குழந்தைகள்‌ நாடகச்‌ செயல்பாட்டாளர்‌ 
களாக வேலு சரவணன்‌, ரவியண்ணா 
போன்றோரைக்‌ குறிப்பிடலாம்‌. முருகபூபதியின்‌ 
நாடகங்கள்‌ காட்சிப்‌ படிமங்களின்‌ வழியாக 
நிலமற்ற வேளாண்மைக்‌ குடிகளையும்‌ பழங்குடி 
மனிதர்களையும்‌ காட்சிப்படுத்தின. செம்மூதாய்‌, 
வனத்தாதி, தேகவயல்‌, பித்த நிலத்தின்‌ 
பொம்மைகள்‌ போன்றவை குறிப்பிடத்தகுந்த 


நாடகங்களாகும்‌. 
மூவகை அரங்குகள்‌ 
அரங்க நிகழ்வுகள்‌, பார்வையாளர்கள்‌, 
பேசுபொருள்‌ அடிப்படையில்‌ மூவகை அரங்கை 
முன்‌ வைத்தவர்‌ வங்க நாடக ஆசிரியர்‌ பாதல்‌ 
சர்க்கார்‌. 

ஈ இந்தியாவில்‌ ஒவ்வொரு மாநிலங்களின்‌ 
மரபுக்கேற்றவாறு அரங்கக்கலை வடிவம்‌ 
பெற்றிருந்தது. கதகளி, யட்சகானம்‌, 
ஜாக்ரா, பங்காரா, தமாஷா, தெருக்கூத்து 
என ஒவ்வொரு மாநிலச்‌ சூழலுக்கேற்பப்‌ 


பெயர்‌ பெற்றிருந்த இக்கலைகளை 
முதலாம்‌ அரங்கு என பாதல்‌ சர்க்கார்‌ 


வகைப்படுத்துகிறார்‌. இம்முதல்‌ வகை 
அரங்கு புராண, இதிகாச, வரலாற்றுப்‌ 
பாத்திரங்களின்‌ மூலம்‌ மக்களின்‌ பண்பாடு, 
வாழ்வியல்‌, சடங்குகள்‌ போன்றவற்றை 
வெளிப்படுத்தியது. பார்வையாளர்களின்‌ 
சுதந்திரத்தையும்‌ நெருக்கத்தையும்‌ 
தன்னகத்தைக்‌ கொண்டதாக முதல்‌ வகை 
அரங்கு உள்ளது என்பார்‌ பாதல்‌ சர்க்கார்‌. 


பத்தொன்பதாம்நூற்றாண்டில்‌ இந்திய மேடை 
நாடகங்களில்‌ மேற்கத்திய நாடகத்தின்‌ 
தாக்கம்‌ இருந்தது. இந்திய நவீன நாடகத்தின்‌ 
தொடக்கமாகக்‌ கருதப்பட்ட விக்டோரியா 


நாடக மரபினைப்‌ பின்பற்றிப்‌ பார்சி 
கம்பெனிகளின்‌ நாடகங்கள்‌ மக்களிடையே 
செல்வாக்குப்‌ பெற்றன. விடிய, விடிய 
நடைபெற்ற நாடகங்களை மூன்று அல்லது 
நான்கு மணிநேர நிகழ்வாகச்‌ சுருக்கியது 
பார்சி நாடகங்கள்‌. உரைநடை, வசனம்‌, 
மேடையமைப்பு, ஒளி அமைப்பு போன்ற 
அரங்கக்கூறுகள்‌ இணைக்கப்பட்டதாலும்‌ 
மக்கள்‌ மத்தியில்‌ பெரும்‌ வரவேற்பு 
பெற்றன. இவ்வகை அமைப்புகளோடு 
கூடிய அரங்கினைப்‌ படச்சட்டக அரங்கம்‌ 
என்பர்‌. இதனையே பாதல்‌ சர்க்கார்‌ 


பாதல்‌ சர்க்கார்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 127 


127 


யூ 


04-04-2020 150952 | | 


இரண்டாம்‌ அரங்கு எனச்‌ சுட்டிக்காட்டினார்‌. வரவேண்டும்‌ என்பதற்குப்‌ பதிலாக 
இவ்வமைப்பு பார்வையாளர்களைத்‌ பார்வையாளர்களை நோக்கி நாடகங்கள்‌ 
தூரமாக்கும்‌ தன்மையுடையது என்று செல்ல வேண்டும்‌ என்ற கருத்து உருவானது. 


இதனைப்‌ பாகல்‌ சர்க்கார்‌ மூன்றாம்‌ அரங்கம்‌ 
என்பதாக அறிமுகப்படுத்தினார்‌. இது முதல்‌ 
அரங்க அமைப்பைப்போல மக்கள்‌ இருக்கும்‌ 
இடத்தை நோக்கி அரங்கச்‌ செயல்பாடுகளை 


விமரிசனம்‌ செய்தார்‌ பாதல்‌ சர்க்கார்‌. 


ஈ பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டின்‌ இறுதியில்‌ 
உலகெங்கிலும்‌ மக்களின்‌ சிந்தனையின்‌ 
வளர்ச்சிக்கேற்ப நாடகங்கள்‌ புதுவடிவம்‌ 
பெற்றன. இதனால்‌ முதல்‌ மற்றும்‌ இரண்டாம்‌ 
வகை அரங்குகள்‌ தம்‌ செல்வாக்கை 
இழக்கத்‌ தொடங்கின. இந்தியாவில்‌ அரங்க 
வடிவத்தை சமகாலத்திற்கேற்ற வடிவமாக 
பாதல்‌ சர்க்கார்‌ மாற்ற எண்ணினார்‌. 


நகர்த்தியது. ஒப்பனை அரங்கைக்‌ கைவிட்டு 
விட்டு நடிகனின்‌ குரல்‌, உடல்‌ இவற்றை 
மையப்படுத்தும்‌ அரங்கு. மூன்றாம்‌ அரங்கு 
அல்லது ஏழைகளின்‌ அரங்கு எனவும்‌ இது 
அழைச்கப்பட்டது. 


நாடகங்களைப்‌ பார்க்கப்‌ பார்வையாளர்கள்‌ 


நவீன நாடகக்‌ குழுக்கள்‌ 


நாடகக்‌ குழுக்கள்‌ இடம்‌ நாடகக்‌ குழுக்கள்‌ 


பல்கலை அரங்கம்‌ சென்னை சென்னை முற்போக்கு சென்னை 
எழுத்தாளர்‌ கலைக்குழு 


முதன்மையான மேம்படுத்தும்‌ நோக்கத்தோடு சென்னையில்‌ 


நவீன நாடகக்‌ குழுக்கள்‌ 1977ஆம்‌ ஆண்டு ந.முத்துசாமியால்‌ 


கூத்துப்பட்டறை உருவாக்கப்பட்டது. இந்திய அரசின்‌ 
கலாச்சார அமைச்சகம்‌, யுனெஸ்கோ, 
கூத்துப்பட்டறை தொன்மையான ஃபோர்ட்‌ அறக்கட்டளை, அலயன்ஸ்‌ பிரான்சே, 
தெருக்கூத்துக்‌ கலையை நவீனமாக்கி, ஜெர்மனியின்‌ மேக்ஸ்முல்லர்‌ பவன்‌ போன்ற 


128 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 128 ஓ 04-04-2020 15:03:52 | | 


அமைப்புகளின்‌ ஆதரவில்‌ இவ்வமைப்பு 
அரங்கச்‌ செயல்பாடுகளை முன்னெடுத்தது. 
கூத்துப்பட்டறையில்‌ நடிப்பிற்கு மட்டும்‌ 
பயிற்சி அளிக்கப்படுவதில்லை. மாறாக 
நடனம்‌, யோகா, சிலம்பம்‌, தேவராட்டம்‌, களரி, 
தாய்சி, தியானம்‌ எனப்‌ பல்துறைப்‌ பயிற்சிகள்‌ 
வழங்கப்படுகின்றன. இங்கு பயிற்சி பெற்ற பலர்‌, 
குமிழ்த்‌ திரைப்படங்களிலும்‌ நடிகர்களாகச்‌ 
சிறந்து விளங்குகின்றனர்‌. 


இதுவரை 40-க்கும்‌ மேற்பட்ட நாடகங்களை 
மேடையேற்றியுள்ளது கூத்துப்பட்டறை. 
அவற்றுள்‌ நாற்காலிக்காரர்‌, இங்கிலாந்து, 
நற்றுணையப்பன்‌, காண்டவவன தகனம்‌ 


போன்றன குறிப்பிடத்தக்கவை. 


நிஜ நாடக இயக்கம்‌ 


நிஜ நாடக இயக்கத்தை 1978ஆம்‌ ஆண்டு 
மதுரையில்‌ மு.இராமசுவாமி தொடங்கினார்‌. 
தொடக்கத்தில்‌ எளிமையான திறந்தவெளி 
நாடகங்களை மட்டுமே நிகழ்த்திக்‌ கொண்டிருந்த 
இவ்வியக்கம்‌ பின்னாளில்‌ மேடைகளில்‌ தங்கள்‌ 
நாடகங்களை அரங்கேற்றியது. நம்‌ நாட்டின்‌ 
மரபார்ந்த கலைகளை நகர்ப்புற மக்களுக்கு 
அறிமுகப்படுத்தி வந்த 'தெம்மாங்கு அமைப்புடன்‌ 
தன்னை இணைத்துக்கொண்டு தானும்‌ 
அப்பணியைச்‌ செய்தது. துர்க்கிர அவலம்‌, 
சாபம்‌ விமோசனம்‌, கலகக்காரர்‌ தோழர்‌ 
பெரியார்‌ போன்ற முக்கியமான நாடகங்களோடு 
30-க்கும்‌ மேற்பட்ட நாடகங்களை 
மேடையேற்றியுள்ளது. 


பரீக்ஷா 

'பரீக்ஷா, என்னும்‌ நாடகக்குழு ஞாநியால்‌ 
1978ஆம்‌ ஆண்டுசென்னையில்தொடங்கப்பட்டது. 
நவீன நாடகங்களில்‌ சோதனை முயற்சிகளை 
மேற்கொண்டதால்‌ இக்குழு 'பரீக்ஷா' 
என்னும்‌ பெயரைப்‌ பெற்றது. முதன்முதலில்‌ 
ந.முத்துசாமியின்‌ 'நாற்காலிக்காரர்‌ என்ற 
நாடகத்தை மேடையேற்றியது. இந்திரா 
பார்த்தசாரதியின்‌ 'போர்வை போர்த்திய 


உடல்கள்‌', அம்பையின்‌ 'பயங்கள்‌', அறந்தை 
நாராயணனின்‌ 'மூர்மார்க்கெட்‌, பிரபஞ்சனின்‌ 
'முட்டை', ஞாநியின்‌ பலூன்‌, 'நாங்கள்‌' 
அ.ராமசாமியின்‌ 'பல்லக்குத்தூக்கிகள்‌' முதலான 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 129 


129 


யூ 


நாடகங்கள்‌ பரீக்ஷா, நாடகக்குழுவின்‌ மூலம்‌ 
அரங்கேற்றம்‌ செய்யப்பட்டன. 


பாதல்‌ சர்க்கார்‌, பெர்டோல்ட்‌ பிரெக்ட்‌, 
விஜய்‌ டெண்டுல்கர்‌ போன்றோரின்‌ பிறமொழி 
நாடகங்களையும்‌ மேடையேற்றியுள்ளது. 


சென்னைக்‌ கலைக்குழு 


சென்னைக்‌ கலைக்குழு எழுத்தறிவு மற்றும்‌ 
அறிவியல்‌ பிரச்சார நாடகங்களை நடத்தும்‌ 
நோக்கத்தோடு பிரளயனால்‌ தொடங்கப்பட்டது. 
எளிமையும்‌ கிராமியத்‌ தன்மையும்‌ சமூக 
விமர்சனங்களும்‌ கொண்ட நாடகங்களை நடத்தி 
வருகின்றது. சென்னைக்‌ கலைக்குழுவினர்‌, 
'வள்ளியின்‌ வழக்கு , கொள்ளி வை' ஆகிய இரு 
வீதி நாடகங்களை நடத்தினர்‌. 


பல்கலையரங்கம்‌ 


பல்கலைக்கழக மாணவர்களிடையே அரங்க 
ஆர்வத்தையும்‌ ஈடுபாட்டையும்‌ உருவாக்கும்‌ 
நோக்கில்‌ தொடங்கப்பட்ட அமைப்பு. ஈழ 
அரங்க ஆளுமையான இளைய பத்மநாபனிடம்‌ 
பயிற்சிபெற்ற நடிகர்களைக்‌ கொண்டு 
நாடகங்களை மேடையேற்றியது. 'ஏகலைவன்‌ , 
ஒரு பயணத்தின்‌ கதை, 'தீனிப்போர்‌ போன்ற 
நாடகங்கள்‌ அக்குழுவின்‌ குறிப்பிடத்தக்க 
நாடகங்கள்‌. 
கூட்டுக்குரல்‌ 

பாண்டிச்சேரியில்‌ 1990களில்‌ 
இக்குழுவை ஆரம்பித்தவர்‌ அ.ராமசாமி. 
இக்குழு 'நியாயங்கள்‌', 'திருப்பிக்கொடு", 
'பல்லக்குத்தூக்கிகள்‌ , 'சிற்பியின்‌ நகரம்‌' 
முதலான நாடகங்களை நடத்தியுள்ளது. 
சுற்றுச்சூழல்‌ விழிப்புணர்வு நாடகங்களையும்‌ 
தலித்திய உள்ளடக்க நாடகங்களான தண்ணீர்‌, 


'வார்த்தை மிருகம்‌' போன்றனவும்‌ இக்குழுவின்‌ 
முக்கியமான நாடகங்கள்‌. 


மெளனக்குரல்‌ 


இக்குழுவை நடத்தியவர்‌ அ.மங்கை. 
இது பெண்களின்‌ பல்வேறு பிரச்சனைகளைப்‌ 
பேசும்‌ நாடகங்களில்‌ கவனம்‌ செலுத்தியது. 
'காலக்கனவு , 'ஒளவை”, குறிஞ்சிப்பாட்டு , 
'மணிமேகலை' முதலான நாடகங்களை 


04-04-2020 150952 | | 


மேடையேற்றியுள்ளது. 'பெண்‌ சிசுக்‌ கொலை' 
நிகமும்‌ தர்மபுரி, சேலம்‌ மாவட்டங்களில்‌ 
இக்குழு 'பச்ச மண்ணு' என்னும்‌ விவாதக்கள 
வீதிஅரங்க நிகழ்வை (ForமnT heatre) நிகழ்த்தியது. 


சங்கீத நாடக அகாதெமி 

'சங்கீத நாடக அகாதெமி' (Sangeet 
Natak Akadeni) இந்திய அரசால்‌ நிகழ்த்து 
கலைகளுக்காக நிறுவப்பட்ட தேசியளவிலான 
அமைப்பாகும்‌. 1952ஆம்‌ ஆண்டு புதுடெல்லியில்‌ 
உருவான இவ்வமைப்பு இந்தியக்‌ கல்வி 
அமைச்சகத்தின்கீழ்‌ செயல்பட்டு வந்தது. 
குற்போது இந்தியப்‌ பண்பாட்டு அமைச்சகத்தின்‌ 
கீழ்‌ செயல்பட்டு வருகிறது. இது இசை, நாட்டியம்‌, 
நாடகம்‌ ஆகிய கலைகளை ஊக்குவிப்பதே இதன்‌ 
குறிக்கோள்‌. சங்கீத நாடக அகாதெமியின்‌ 
திட்டத்தில்‌ தயாரிக்கப்பட்ட நாடகங்கள்‌ அந்தந்த 
மாநிலத்தின்‌ பாரம்பரியத்தையும்‌ புராண 
இதிகாசக்கூறுகளையும்‌ மேடையேற்றின. 


யுனெஸ்கோவின்‌ உதவியோடு டில்லியில்‌ 
இயங்கி வந்த 'பாரதிய நாட்டிய சங்கம்‌' (9202 
Natya Sangh) என்ற அமைப்பு 1958-இல்‌ 'ஆசிய 
அரங்க நிறுவனம்‌' (Asian Theatre Institute) என்ற 
அமைப்பை ஏற்படுத்தியது. 


பின்னர்‌ 1959-இல்‌ இந்த நிறுவனம்‌ 
மைய அரசின்‌ சங்கீத நாடக அமைப்போடு 
இணைக்கப்பட்டு 'தேசிய நாடகப்பள்ளி' 
(National School of Drama) என்று பெயர்‌ மாற்றம்‌ 
பெற்றது. இப்பள்ளி இந்தியாவின்‌ பல்வேறு 
மாநிலங்களைச்‌ சேர்ந்த இனம்‌, மொழி பேசும்‌ 
மக்கள்‌ நாடகக்கல்வியை முறையாகப்‌ பயில 
வழிவகுத்தது. 
தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம்‌ 

'குமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம்‌ மத்திய 
சங்கீத நாடக அகாதெமியின்‌ நோக்கங்களை 


அறிவோம்‌ தெளிவோம்‌ 


மாநில அளவில்‌ நிறைவேற்றுவதற்காக 


மாநில அரசால்‌ உருவாக்கப்பட்ட அமைப்பு. 
இது தன்னாட்சி பெற்ற ஒரு கலை நிறுவனம்‌. 
இம்மன்றம்‌ தொன்மை வாய்ந்த தமிழகக்‌ 
கலைகளைப்‌ போற்றிப்‌ பாதுகாத்து மேம்படுத்தி 
வருகிறது. இந்திய மாநிலங்களுக்கு இடையே 
பண்பாட்டுப்‌ பரிவர்த்தனைத்‌ திட்டத்தின்படி 
பிற மாநிலங்களுக்குக்‌ கலைக்குழுக்களை 


அனுப்பியும்‌ பிற மாநிலக்‌ கலைக்குழுக்களை 
வரவேற்றும்‌ நிகழ்ச்சிகள்‌ நடத்தி வருகிறது. 


நலிந்த கலைஞர்களுக்கு மாதந்தோறும்‌ 
நிதியுதவி வழங்குதல்‌, மறைந்த கலைஞர்களின்‌ 
குடும்பங்களுக்கு நிதியுதவி வழங்குதல்‌, 
இளங்கலைஞர்களை ஊக்குவித்தல்‌, 


சாதனையாளர்களுக்குக்‌ கலைமாமணி விருது 
வழங்குதல்‌, நாடகக்குழுக்களுக்கு மானியம்‌ 
வழங்குதல்‌ முதலான பலதிட்டங்களைச்‌ 
செயல்படுத்தி வருகிறது. 


நாடக விழாக்கள்‌ 


தேசிய சங்கீத நாடக அகாதெமி நடத்திய போட்டியில்‌ மு. இராமசுவாமி, துர்க்கிர அவலம்‌ என்னும்‌ நாடகத்தை 
அரங்கேற்றினார்‌. பின்னர்‌ பெங்களூரில்‌ நடந்த தென்‌ மண்டல நாடக விழாவிலும்‌, டெல்லியில்‌ நடந்த தேசிய விழாவிலும்‌ 
இதனை நிகழ்த்திக்‌ காட்டினார்‌. இதனால்‌ இந்திய அரங்கில்‌ தமிழ்‌ நாடகத்திற்கு ஒர்‌ அடையாளம்‌ கிடைத்தது. தென்‌ 
மண்டல நாடக விழாவில்‌ நிஜநாடக இயக்க நாடகமான 'சாபம்‌! விமோசனம்‌!' அரங்கேற்றப்பட்டது. அதனைத்‌ தொடர்ந்து 
மதுரையில்‌ முதல்‌ நாடக விழாவை நிஜநாடக இயக்கம்‌ 1988ஆம்‌ ஆண்டு நடத்தியது. திருச்சி தூய வளனார்‌ கல்லூரியில்‌ 
1991ஆம்‌ ஆண்டு நடந்த பாதல்‌ சர்க்கார்‌ நாடக விழா குறிப்பிடத்தக்க நிகழ்வாகும்‌. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 130 


04-04-2020 150382 | | 


தமிழ்த்‌ திரைப்பட வரலாறு 


திரைப்படம்‌ ஓர்‌ ஆற்றல்‌ வாய்ந்த தகவல்‌ 
தொடர்பு ஊடகம்‌. மக்களுக்கு ஒரு கருத்தை 
எளிமையாகக்‌ கொண்டுசெல்ல திரைப்படம்‌ 
உதவுகிறது. இது மக்களின்‌ இன்றியமையாத 
பொழுதுபோக்குச்‌ சாதனமாக உள்ளது. 
உலகளாவிய திரைப்படங்களின்‌ தாக்கத்தினால்‌ 
நாகரிகம்‌, பண்பாடு முதலியவற்றில்‌ மாற்றங்கள்‌ 


விளைகின்றன. திரைப்படம்‌ இல்லாத உலகை 
நினைத்துப்‌ பார்க்கவே முடியாது என்ற அளவில்‌ 
திரைப்படம்‌ மக்களோடு ஒன்றிவிட்டது. 


தொடக்கம்‌ 


19ஆம்‌ நூற்றாண்டில்‌ தோன்றிய 
வலிமையான காட்சி ஊடகம்‌ திரைப்படம்‌. 
1895இல்‌ லூமியர்‌ சகோதரர்களால்‌ சலனப்படம்‌ 
கண்டுபிடிக்கப்பட்டது. இந்தியாவில்‌ 1896ஆம்‌ 
ஆண்டு மும்பையில்‌ முதல்‌ சலனப்படம்‌ 
திரையிடப்பட்டது. இதனைத்‌ தொடர்ந்து 
சென்னையில்‌ எட்வர்டு என்ற ஆங்கிலேயர்‌ 
1897ஆம்‌ ஆண்டு சில நிமிடங்களே ஓடக்கூடிய 


முதல்‌ சலனப்படக்‌ காட்சியைத்‌ திரையிட்டுக்‌ 
காட்டினார்‌. சென்னையில்‌ 'விக்டோரியா 
பப்ளிக்‌ ஹால்‌' என்ற அரங்கில்‌ இக்காட்சி 
காட்டப்பட்டதைத்‌ தொடர்ந்து பல நகரும்படக்‌ 


காட்சிகள்‌ சென்னை நகரின்‌ பல்வேறு 


விக்டோரியா பப்ளிக்‌ ஹால்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 131 


131 


இடங்களில்‌ திரையிடப்பட்டன. இவையே 
திரைப்படங்களுக்குத்‌ தொடக்கமாக அமைந்தன. 


திரையரங்கு 

1900இல்‌ தென்னிந்தியாவின்‌ முதல்‌ 
திரையரங்கு, சென்னை அண்ணாசாலையில்‌ 
(மவுண்ட்‌ ரோடு) வார்விக்‌ மேஜர்‌ என்னும்‌ 
ஆங்கிலேயரால்‌ கட்டப்பட்டது. இதன்‌ பெயர்‌ 
எலச்ட்ரிக்‌ தியேட்டர்‌. 


1905இல்‌ திருச்சியில்‌ சுவாமிக்கண்ணு 
வின்சென்ட்‌ என்பவர்‌ 'எடிசன்‌ சினிமாட்டோ 
கிராப்‌' என்ற திரைப்படம்‌ காட்டும்‌ நிறுவனத்‌ 
தைத்‌ தொடங்கினார்‌. தென்னிந்தியாவின்‌ 
முதல்‌ 'டூரிங்‌ டாக்கீஸ்‌' இதுவே. அதன்‌ பிறகு 
கோயம்புத்தூரில்‌ ரெயின்போ டாக்கீஸைக்‌ 
கட்டிப்‌ பல படங்களைத்‌ தயாரிக்கவும்‌ செய்தார்‌. 
1914இல்‌ சென்னையில்‌ வெங்கையா என்பவரால்‌ 
'கெயிட்டி' திரையரங்கு கட்டப்பட்டது. இந்தியர்‌ 
ஒருவரால்‌ தென்னிந்தியாவில்‌ கட்டப்பட்ட முதல்‌ 
திரையரங்கு இதுவே. 
மெளனப்படம்‌ 

டுபாண்ட்‌ என்பவர்‌ ஏசுநாதரின்‌ வாழ்க்கை 
வரலாற்றை விளக்கும்‌ கதைப்படத்தைக்‌ கொண்டு 
வந்து பம்பாயில்‌ காட்டினார்‌. அந்தப்‌ படத்தின்‌ 
பெயர்‌ 'ஏசுவின்‌ வாழ்க்கை' என்பதாகும்‌. அந்த 
மெளனப்படம்தான்‌ இந்தியாவில்‌ காட்டப்பட்ட 


முதல்‌ கதைப்படம்‌ ஆகும்‌. அதன்பின்‌, 


இடு அறிவோம்‌ தெளிவோம்‌ 


சலனப்படம்‌ 


அசையாத படங்களை (S| ஓரcஙபாes) வைத்து 
அசைவது போன்ற பிரமையை ஏற்படுத்துவது 
சலனப்படம்‌ ஆகும்‌. ஆங்கிலத்தில்‌ இதனை 'மூவி' 
(Movie) என்பர்‌. 


04-04-2020 150382 | | 


பெரும்பாலும்‌ மேலைநாட்டில்‌ தயாரிக்கப்பட்ட 
கதைப்படங்களே இங்கு திரையிடப்பட்டன. 
இக்கதைப்படங்கள்‌ வெளிவர ஆரம்பித்த பின்‌, 
திரைப்படங்களுக்கு மக்களிடையே வரவேற்பு 
கூடியது. அதனால்‌ இந்தியாவில்‌ திரைப்படம்‌ 
தயாரிக்கும்‌ ஆர்வம்‌ எழுந்தது. 


தாதா சாகேப்‌ பால்கே தயாரித்து வெளியிட்ட 
'ராஜா ஹரிச்சந்திரா' என்னும்‌ மெளனப்படமே 
இந்தியர்‌ ஒருவர்‌ தயாரித்து வெளியிட்ட முதல்‌ 
இந்தியத்‌ திரைப்படம்‌ ஆகும்‌. 


மும்பையில்‌ தயாரான 'ராஜா ஹரிச்சந்திரா' 
போன்ற புராணப்‌ படங்கள்‌ சென்னையில்‌ 
திரையிடப்பட்டன. புராணப்‌ படங்களின்‌ 
வரவேற்பைக்‌ கண்ட நடராஜர்‌ என்பவர்‌ 
கீழ்ப்பாக்கத்தில்‌, 'இந்தியா பிலிம்‌ கம்பெனி' 
என்ற நிறுவனத்தை நிறுவி, 1916இல்‌ 'கீசகவதம்‌' 


என்ற மெளனப்‌ படத்தைத்‌ தயாரித்தார்‌. 


தென்னிந்தியாவின்‌ முதல்‌ திரைப்படம்‌ இதுதான்‌. 


அதனைத்‌ தொடர்ந்து மேலும்‌ சில 


தயாரிப்பாளர்கள்‌ திரைப்படங்களை எடுக்க 
ஆரம்பித்தனர்‌. இதில்‌ முக்கியமானவர்‌ 
ஏ.நாராயணன்‌. இவர்‌ ஜெனரல்‌ பிக்சர்ஸ்‌ 
கார்ப்பரேஷன்‌ என்ற பட நிறுவனத்தை நிறுவி, 


பல வெற்றிப்‌ படங்களைத்‌ தயாரித்தார்‌. அதே 
காலகட்டத்தில்‌ சென்னையில்‌ நூற்றுக்கும்‌ 
மேற்பட்ட மெளனப்படங்கள்‌ தயாரிக்கப்பட்டன. 


திரையரங்குகளில்‌ மெளனப்படம்‌ 
ஓடிக்கொண்டிருக்கும்போது, இடையே 
படத்தை நிறுத்தி, வெள்ளைத்‌ திரைக்கு முன்‌ 
அமைந்த மேடையில்‌ மல்யுத்தம்‌, நடனங்கள்‌ 
முதலியவற்றை நடத்துவதும்‌ ஒரு வழக்கமாக 
இருந்தது. இக்காலத்தில்‌ 'கதைசொல்லிகள்‌' 
என்னும்‌ ஒருவகைக்‌ கலைஞர்கள்‌ உருவாயினர்‌. 


படம்‌ ஓடிக்கொண்டிருக்கும்போது, 
இருட்டில்‌ திரையோரமாக நின்றவாறே 
ஒலிபெருக்கிக்‌ குழாய்‌ மூலமாக உரத்த குரலில்‌ 
காட்சிச்சூழலை வருணித்தும்‌, தேவையான 
இடங்களில்‌ சுவையான வசனத்தையும்‌ பேசிக்‌ 
கதைகூறுபவர்களே இந்தக்‌ கதைசொல்லிகள்‌. 


திரைப்படக்‌ காட்சிகள்‌ மக்களிடம்‌ 
செல்வாக்குப்‌ பெற்றதைக்‌ கண்ட ஆங்கில அரசு 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 132 


132 


இந்த வெகுசனத்‌ தொடர்புச்‌ சாதனத்தைத்‌ தன்‌ 
கட்டுப்பாட்டுக்குள்‌ வைக்க முடிவு செய்தது. 
தொடர்ந்து இந்திய திரைப்படத்‌ தணிக்கைச்‌ 
சட்டத்தின்‌ (Indian Cinematograph Act) மூலம்‌ 


கணிக்கைத்‌ துறையை 1918 ஆம்‌ ஆண்டில்‌ 
செயல்படுத்தியது. 


பேசும்‌ படங்கள்‌ 


1926இல்‌ 'வார்னர்‌ சகோதரர்களால்‌ 
தயாரிக்கப்பட்டு முதன்முதலாகப்‌ பேச்சு, பாடல்‌ 
இல்லாமல்‌ வெறும்‌ சப்தத்தை மட்டும்‌ கொண்டு 
வெளிவந்த படம்‌ 'டோன்ஜுன்‌'. அதன்பின்‌ 
உரையாடலையும்‌ பாடல்களையும்‌ கொண்டு 
உலகில்‌ முதல்‌ பேசும்படான 'தி ஜாஸ்‌ சிங்கர்‌' 
(The Jazz Singer) வெளிவந்தது. 


இந்தியாவின்‌ முதல்‌ பேசும்படம்‌ இந்தி 
மொழியில்‌ தயாரிக்கப்பட்ட 'ஆலம்‌ ஆரா. 
இப்படம்‌ 1931இல்‌ அர்தேஷிர்‌ இரானி 
என்பவரால்‌ இயக்கித்‌ தயாரிக்கப்பட்டது. 
இதனைத்‌ தொடர்ந்து தமிழில்‌ 'குறத்திப்‌ பாட்டும்‌ 
டான்ஸும்‌' என்ற நான்கு படச்சுருள்‌ கொண்ட 


குறும்படம்‌ வெளி வந்தது. அதே ஆண்டு 
எச்‌.எம்‌.ரெட்டி இயக்கிய முதல்‌ முழுநீளத்‌ 
தமிழ்ப்‌ படமான 'காளிதாஸ்‌' வெளிவந்தது. 
இதுவே தமிழில்‌ வெளிவந்த முதல்‌ பேசும்‌ 
படம்‌. 'காளிதாஸ்‌' படம்‌ வெளிவந்ததும்‌ தமிழ்த்‌ 
திரைப்படங்களைத்‌ தமிழகத்திலேயே தயாரித்து 
வெளியிடும்‌ முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. 


கினிமா ஸேண்டிரல்‌ 
இரத வனை அசன்‌. அவ வன பிரித்‌ கணி நனை 
வில ம ணைன ரிய ஒக 


ன படர டன ர்க்‌ 
மிங்‌ யூ. ர. ராஸ கதிம்‌ 


முதல்‌ நான்கு ஆண்டுகள்‌ வரை 
சென்னையில்‌ ஒலிப்பதிவுக்‌ தொழில்‌ நுட்ப 
வசதிகள்‌ ஏதும்‌ இல்லாததால்‌ தமிழ்த்‌ 
திரைப்படங்கள்‌ மும்பையிலும்‌, கல்கத்தாவிலுமே 
தயாரிக்கப்பட்டன. 1934ஆம்‌ ஆண்டில்‌ 
தென்னிந்தியாவிலேயே சென்னையில்‌ 


04-04-2020 150353 | | 


முதல்‌ ஒலிப்பதிவுக்‌ கூடம்‌ நிறுவப்பட்டது. 
இதில்‌ தயாரிக்கப்பட்ட முதல்‌ தமிழ்‌ 
பேசும்படம்‌ 'சீனிவாசக்‌ கல்யாணம்‌'. இப்படம்‌ 
ஏ.நாராயணனால்‌ இயக்கப்பட்டது. அதன்‌ பின்‌ 
பல ஒலிப்பதிவுக்‌ கூடங்கள்‌ சென்னையில்‌ 
நிறுவப்பட்டன. 
புராணக்‌ கதைகள்‌ 

தொடக்கக்காலத்‌ தமிழ்ப்படங்கள்‌ 
புராணக்கதைகளை அடிப்படையாகக்‌ கொண்டே 
எடுக்கப்பட்டன. அதிலும்‌, கம்பெனி நாடகங்கள்‌ 
மூலம்‌ வரவேற்பு பெற்ற இராமாயண, மகாபாரத 
கதைகளே படமாக்கப்பட்டன. 1935 முதல்‌ சமூக 
சீர்திருத்தக்கருத்துகளைக்கதைகளாகக்கொண்ட 
படங்கள்‌ வெளிவந்தன. கெளசல்யா என்ற 
திரைப்படம்‌ இக்கதையமைப்பில்‌ வெளிவந்த 
முதல்‌ திரைப்படமாக அறியப்படுகிறது. 
இதையடுத்து, வடுவூர்‌ துரைசாமியின்‌ மேனகா, 
காசி விஸ்வநாதரின்‌ டம்பாச்சாரி ஆகிய படங்கள்‌ 
இவ்வகையில்‌ தயாரிக்கப்பட்டன. 


ஆங்கிலேயரின்‌ காலத்தில்‌ காவல்‌ 
ஆணையரின்கீழ்‌ செயல்பட்ட தணிக்கைத்‌ துறை 
ஒத்துழையாமைஇயக்கத்தால்தன்‌ சட்டங்களைக்‌ 
கடுமையாக்கியது. அதனால்‌, சில படங்கள்‌ 
தயாரிப்பு நிலையிலேயே கைவிடப்பட்டன. 
தேசியக்‌ கருத்துகளையோ, காந்திய சமூக 
சீர்கிருத்தங்களையோ ஆதரிக்கும்‌ காட்சிகள்‌ 
வெட்டப்பட்டன. எனவே, புராணக்கதைகளும்‌, 
மாயாஜாலக்‌ கதைகளுமே பெரிதும்‌ 
தயாரிக்கப்பட்டன. 


பாடலுக்கு முதன்மை 


தமிழ்நாட்டில்‌ பேசும்படம்‌ தோன்றியதும்‌ 
தமிழ்‌ நாடகங்களில்‌ இருந்த பாடத்‌ 
தெரிந்த நடிகர்கள்‌, வசனகர்த்தாக்கள்‌, 
இசையமைப்பாளர்கள்‌ முதலிய கலைஞர்கள்‌ 
திரைப்படங்களை நாடினர்‌. அக்காலகட்டத்தில்‌ 
வெளிவந்த திரைப்படங்களில்‌ பெரும்பாலும்‌ 
மேடை நாடகத்‌ தன்மையே மேலோங்கியிருந்தது. 
பாட்டும்‌ இசையும்‌ தொடக்க காலத்‌ 
திரைப்படங்களின்‌ முதன்மை கூறுகளாக 
விளங்கின. ஒரே படத்தில்‌ 50, 60 பாடல்கள்‌ 
இருப்பது சிறப்பான நிலையாகக்‌ கருதப்பட்டு 
விளம்பரப்படுத்தப்பட்டது. அக்காலத்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 38&4.indd 133 


133 


தெரியுமா? 
ஹாலிவுட்‌ 

அமெரிக்காவில்‌ இருந்த 

பழைமைவாதிகளாலும்‌ மதப்‌ 


பற்றுள்ளவர்களாலும்‌ பல 
இன்னல்களுக்கு ஆளான திரைப்படக்‌ கலைஞர்கள்‌ 
அனைவரும்‌, லாஸ்‌ எஞ்சல்ஸ்‌ பகுதியில்‌ இருந்த 
அடர்ந்த காட்டிற்குள்‌ ஓடி ஒளிந்தனர்‌. அந்தக்‌ காடே 
அவர்களுக்குப்‌ புகலிடம்‌ தந்தது. அங்கிருந்தபடியே 
திரைப்படத்‌ தொழிலில்‌ ஈடுபட்டனர்‌. தங்களுக்கு 
வாழ்க்கை அளித்த அந்தக்‌ காட்டினை 'ஹோலி வுட்‌' 
(Holy wood - புனிதமான காடுூ) என்று பெயரிட்டுப்‌ 
புகழ்ந்து, அதனையே தங்கள்‌ வாழ்விடமாகக்‌ 
கருதினர்‌. அதுவே இன்று திரைப்படத்‌ துறையில்‌ 
உலகப்‌ புகழ்பெற்று விளங்கும்‌ 'ஹாலிவுட்‌' 
நகரமானது. 


திரைப்படங்கள்‌ பாடலுக்கே முதன்மை தந்தன. 
அதனால்‌ பாடும்‌ திறமை பெற்றவர்களே 
நடிகர்களாக வரமுடிந்தது. 


விடுதலை உணர்வு 


நாடக மேடைகளில்‌ சுதந்திர வேட்கை 
கொழுந்துவிட்டு எரிந்த சூழலில்‌, திரைப்படக்‌ 
கதாபாத்திரங்கள்‌ பேசும்‌ வசனங்களின்மீதும்‌ 
கவனம்‌ செலுத்தப்பட்டது. இராஜாஜி முதல்வராக 
இருந்த இக்காலத்தில்‌ தணிக்கை முறை விலக்கி 
வைக்கப்பட்டது. இக்காலகட்டத்தில்தான்‌ தியாக 
பூமி, மாத்ருபூமி, விமோசனம்‌, தேச முன்னேற்றம்‌ 
போன்ற நாட்டுப்பற்றைப்‌ போற்றும்‌ தமிழ்த்‌ 
திரைப்படங்கள்‌ வெளிவந்தன. 


வசனத்திற்கு முக்கியத்துவம்‌ 

எல்லிஸ்‌ ஆர்‌.டங்கன்‌ தமிழ்த்‌ 
திரைப்படங்களில்‌ 50, 60 பாடல்கள்‌ என்றிருந்த 
நிலையை மாற்றி ஆறு அல்லது எட்டுப்‌ 
பாடல்களாகக்‌ குறைத்தார்‌. வெளிப்புறப்‌ 
படப்பிடிப்பை அதிகம்‌ பயன்படுத்தினார்‌. 
ஹாலிவுட்‌ பாணியில்‌ கதைகூறும்‌ முறையைத்‌ 
தமிழ்ப்‌ படங்களில்‌ அறிமுகப்படுத்தியவரும்‌ 
இவரே. இம்முறையைப்‌ பயன்படுத்தி 
எடுக்கப்பட்ட தமிழ்த்‌ திரைப்படங்கள்‌ இசைக்கும்‌, 


04-04-2020 150353 | | 


பாட்டுக்குமே முதன்மை அளித்து வந்தநிலையை 
மாற்றிப்‌ பாத்திரப்‌ பேச்சுக்கு முக்கியத்துவம்‌ 
தந்தன. மணிமேகலைக்குச்‌ சோமையாஜுலுவும்‌, 
சிவகவிக்கு இளங்கோவனும்‌ வசனம்‌ எழுதி, 
குமிழ்த்‌ திரைப்படங்களில்‌ ஒரு மாற்றத்தைக்‌ 
கொண்டு வந்தனர்‌. இதனைத்‌ தொடர்ந்து 
வந்த படங்களில்‌ இலக்கியத்தமிழ்‌ கொண்ட 


வசனங்கள்‌ முதன்மை பெற்று, வசனம்‌ 
எழுதுபவர்கள்‌ கவனம்‌ பெற்றனர்‌. 


திரைப்படத்தின்‌ நோக்கத்தை மக்களிடம்‌ 


கொண்டு சேர்ப்பதில்‌ வசனங்களுக்கு 
இன்றியமையாத பங்குண்டு. இயக்குநர்‌ 
கம்‌ மனத்தில்‌ தோன்றும்‌ காட்சிகளை 
உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்துவதற்கு 
வசனங்கள்‌ உதவுகின்றன. வசனம்‌ என்பது 
பாத்திரங்களுக்கிடையேயான உரையாடல்‌ 
மட்டுமன்று. அது கதையின்‌ போக்கை 
நகர்த்திச்‌ செல்ல உதவும்‌ முக்கிய கூறு. 
வசனம்‌ கதாபாத்திரத்தின்‌ குணநலன்களையும்‌ 
அக்கதாபாத்திரத்தின்‌ சமூக, பண்பாட்டுப்‌ 
பின்புலங்களையும்‌ வெளிப்படுத்துகிறது. கதை 


களத்திற்கு ஏற்றவாறு கதை வசனம்‌ அமைதல்‌ 
வேண்டும்‌. 


தமிழ்த்‌ திரைப்பட வரலாற்றில்‌ 
வசனங்களுக்கென்று மிகப்பெரிய இடம்‌ 
உண்டு. அண்ணா, ஆரூர்தாஸ்‌, கலைஞர்‌, ஏ.பி. 
நாகராஜன்‌, கே.எஸ்‌.கோபாலகிருஷ்ணன்‌, பஞ்சு 
அருணாசலம்‌, கே.பாக்யராஜ்‌, சேரன்‌ போன்றோர்‌ 
வசனத்திற்காகவே புகழ்பெற்றவர்கள்‌. 
தற்போது புனைகதைகளை எழுதிவரும்‌ எஸ்‌. 
ராமகிருஷ்ணன்‌, ஜெயமோகன்‌, நாஞ்சில்‌ நாடன்‌ 
போன்றவர்களும்‌ வசனம்‌ எழுத வந்துள்ளனர்‌. 


பகுத்தறிவுக்‌ கருத்துகள்‌ 

பகுத்தறிவுக்‌ கருத்துகளை உள்ளடக்கிய 
சில படங்கள்‌ 1940களில்‌ வெளிவந்தன. நாடக 
ஆசிரியர்களாகப்‌ புகழ்‌ பெற்ற திராவிட இயக்கத்‌ 
தலைவர்கள்‌ சிலர்திரைப்படத்துறையில்‌ ஈடுபாடு 
கொண்டனர்‌. 'நல்லதம்பி' படத்திற்குக்‌ கதை 
வசனம்‌ எழுதியதன்‌ மூலம்‌ அறிஞர்‌ அண்ணா 
திரையுலகில்‌ அறியப்பட்டார்‌. 'வேலைக்காரி' 
படம்‌ அவருக்கு மேலும்‌ புகழைப்‌ பெற்றுத்தந்தது. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 134 


134 


அவரைத்‌ தொடர்ந்து மு. கருணாநிதி 
'மந்திரி குமாரி என்ற படத்திற்கு வசனம்‌ 
எழுதினார்‌. இவர்‌ வசனம்‌ எழுதிய 'பராசத்தி' 
திரைப்படத்தின்‌ வெற்றிக்குப்‌ பாத்திரங்களின்‌ 
அலங்கார வசனமே முதன்மை காரணமானது. 
இந்தக்‌ காலகட்டத்தில்‌ சீர்திருத்தக்‌ கருத்துகளை 


உள்ளடக்கிய திராவிட இயக்கத்‌ திரைப்படங்கள்‌ 
பல வெளிவந்தன. 


நடிகர்கள்‌ 


ஒரு திரைப்படத்தின்‌ வெற்றி 
கதாபாத்திரங்களின்‌ நடிப்புத்‌ திறனைக்‌ 
கொண்டே அமைகின்றது. ஒரு நடிகர்‌ 
கதாபாத்திரம்‌ வாழும்‌ சூழல்‌, குணநலன்கள்‌ 
ஆகியவற்றை உள்வாங்கிக்‌ கொண்டு அந்த 
கதாபாத்திரமாகவே மாறி நடிக்கவேண்டும்‌. 
நடிகர்கள்‌ எண்வகை மெய்ப்பாடுகளையும்‌ 
வெளிப்படுத்துபவராக இருக்கவேண்டும்‌. 
தேர்ந்த குரல்‌ வளம்‌, உடல்மொழி, முகத்தோற்றம்‌ 
போன்றவை நடிகனுக்கு இன்றியமையாதவை. 
தமிழ்த்‌ திரைப்படத்தில்‌ தன்‌ நடிப்புத்‌ திறமையால்‌ 
கதாநாயகர்களாகவும்‌ கதாநாயகிகளாகவும்‌ 


எதிர்நிலை நாயகர்களாகவும்‌ நகைச்சுவை 
நடிகர்களாகவும்‌ உயர்ந்தவர்கள்‌ பலர்‌. 


தமிழ்த்‌ திரைப்படம்‌ பெரும்பாலும்‌ 
நடிகர்களை முன்னிலைப்படுத்தியே கவனம்‌ 
கொள்ளப்பட்டு வருகின்றது. அதிலும்‌ 
கதாநாயகர்கள்‌ குறிப்பிடத்தகுந்த இடத்தைப்‌ 
பெற்று வருகின்றனர்‌. பாடல்‌ முதன்மை 


பெற்றபோது பாடும்‌ திறம்‌ கொண்ட நடிகர்களான 
பி.யு.சின்னப்பா, எம்‌.கே. தியாகராஜ பாகவதர்‌ 
போன்றோர்‌ நாயகர்களாகத்‌ திகழ்ந்தனர்‌. 
பின்பு வசனமும்‌ மக்களைக்‌ கவரும்‌ 
கதையமைப்பும்‌ முக்கியத்துவம்‌ பெற்றபோது 


04-04-2020 150353 | | 


அதில்‌ நடித்த நாயகர்கள்‌ பெரும்புகழைப்‌ 
பெற்றனர்‌. உணர்ச்சிகரமான வசனத்திற்காக 


சிவாஜிகணேசனும்‌, அதன்‌ மறுதலையாக 
மக்களின்‌ துயரங்களைப்‌ போக்கும்‌ 
விதமான பாத்திரங்களுக்காக எம்‌.ஜி.ஆரும்‌ 
அறியப்பட்டார்கள்‌. இவ்விரு ஆளுமைகளும்‌ 
ஓரே காலகட்டத்தில்‌ நாயகர்களாக வலம்வந்தது 
தமிழ்த்‌ திரைப்பட வரலாற்றில்‌ குறிப்பிடத்தக்கது. 
ஜெமினிகணேசன்‌, ஜெய்சங்கர்‌ போன்றோரும்‌ 


அக்கால கட்டத்தில்‌ நாயகர்களாக நன்கு 
அறியப்பட்டனர்‌. 


பானுமதி - இயக்குநர்‌, நடிகை, எழுத்தாளர்‌, 
இசையமைப்பாளர்‌ போன்ற பன்முக தன்மை 
வாய்ந்த ஆளுமையாகத்‌ திரையுலகில்‌ 
புகழ்பெற்றவர்‌. 


ர 1 


BHANUMATHI ச 


சாவித்திரி, சரோஜாதேவி, பத்மினி, 
ஜெயலலிதா, லட்சுமி போன்றோர்‌ நாயகிகளாக 
நடித்துத்‌ தனி முத்திரை பதித்தனர்‌. 


பி.எஸ்‌. வீரப்பா, எம்‌.ஆர்‌. ராதா, 
எம்‌.என்‌.நம்பியார்‌, ஆர்‌.எஸ்‌. மனோகர்‌, 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 135 


135 


அசோகன்‌ போன்றோர்‌ சிறந்த எதிர்நிலை 
கதாபாத்திரங்களாகத்‌ தோன்றி தமிழ்த்‌ 
திரையுலகில்‌ வலம்வந்தனர்‌. 


என்‌.எஸ்‌. கிருஷ்ணன்‌, சந்திரபாபு, 
தங்கவேலு, நாகேஷ்‌, டி.ஏ. மதுரம்‌, மனோரமா 
போன்றோர்தங்கள்‌ நகைச்சுவையால்‌ சிரிக்கவும்‌ 
சிந்திக்கவும்‌ வைத்தனர்‌. 

இவர்களைத்‌ தொடர்ந்து எண்ணற்ற 
நடிகர்கள்‌ நாயகர்களாகவும்‌ நாயகிகளாகவும்‌ 
எதிர்நிலை நாயகர்களாகவும்‌ நகைச்சுவை 
நடிகர்களாகவும்‌ தங்கள்‌ பங்களிப்பை 
நல்கிவருகின்றனர்‌. 


இயக்குநர்கள்‌ 


அறுபதுகளில்‌ புதிய இயக்குநர்கள்‌ பலர்‌ 
தமிழ்த்‌ திரையுலகில்‌ நுழைந்தனர்‌. பீம்சிங்‌ 
என்ற இயக்குநர்‌ 'பாவ மன்னிப்பு', 'பார்த்தால்‌ 
பசி தீரும்‌ ஆகிய படங்களை இயக்கிப்‌ புகழுடன்‌ 
விளங்கியவர்‌. ஏ.பி.நாகராஜன்‌ 'சரஸ்வதி 
சபதம்‌' படத்தின்‌ மூலம்‌ சிறந்த புராணப்பட 
இயக்குநர்‌ என்ற பெயரைப்‌ பெற்றுப்‌ பல 
படங்களை இயக்கினார்‌. ஸ்ரீதர்‌ 'கல்யாணப்‌ 
பரிசு' படத்தின்‌ மூலம்‌ புகழ்பெற்றார்‌. 'நெஞ்சில்‌ 
ஓர்‌ ஆலயம்‌', 'காதலிக்க நேரமில்லை' 
போன்ற படங்களையும்‌ இயக்கியுள்ளார்‌. 
கம்பெனி நாடகப்‌ பாரம்பரியத்தில்‌ வளர்ந்த 
கே.எஸ்‌.கோபாலகிருஷ்ணன்‌ 'கற்பகம்‌' 
படத்தின்‌ மூலம்‌ புகழ்மிக்க இயக்குநரானார்‌. 
ஜெயகாந்தன்‌ 'உன்னைப்‌ போல்‌ ஒருவன்‌' 


என்ற தமது குறுநாவலைச்‌ திரைப்படமாக 
அவரே இயக்கினார்‌. அது தேசிய அளவில்‌ 
விருதினையும்‌ பெற்று எதார்த்தக்‌ திரைப்படமாக 
அறிமுகமானது. மேடை நாடக ஆசிரியராகத்‌ 
திகழ்ந்த கே. பாலசந்தர்‌ 'நீர்க்குமிழி' படத்தின்‌ 
மூலம்‌ தமிழ்த்‌ திரைப்பட இயக்குநராகப்‌ புகழ்‌ 
பெற்றார்‌. 
எதார்த்தப்‌ பாணி 

சென்னை அடையாறில்‌ திரைப்படக்‌ 
கல்லூரி தொடங்கப்பட்டது. இது திரைப்படக்‌ 
கல்லூரி மாணவர்களின்‌ புதிய பாணி தமிழ்த்‌ 
திரைப்படத்தில்‌ வெளிப்படத்‌ தொடங்கியது. 
மகேந்திரன்‌, பாலுமகேந்திரா ஆகியோர்‌ 
எதூர்த்த பாணியில்‌ அமைந்த திரைப்படங்களை 


04-04-2020 150353 | | 


இயக்கினர்‌. பாரதிராஜா வெளிப்புறப்‌ 
படப்பிடிப்பை முதன்மையாக்கிக்‌ கிராமியப்‌ 
படங்களை உருவாக்கினார்‌. 


அதன்பின்பு வெளிவந்த படங்களில்‌ புதிய 
நடிகர்கள்‌, கிராமியப்‌ பின்னணி, எதார்த்தத்தில்‌ 
அழுத்தம்‌ ஆகியன கதைச்‌ சூழலை மாற்றின. 
இயல்பு நடிப்பைப்‌ பின்பற்றிப்‌ பல படங்கள்‌ 
வெளிவந்தன. இக்காலகட்டத்தில்‌ நிகழ்ந்த 
மற்றொரு முக்கிய நிகழ்வு இளையராஜாவின்‌ 
இசை. இவர்‌ கிராமிய இசையினை எதார்க்தப்‌ 
பாணியில்‌ கொண்டுவந்து தமிழ்த்‌ திரையில்‌ 
ஒலிக்கச்செய்தார்‌. 'அன்னக்கிளி' படத்திற்கு 
அமைத்த இசை மக்களால்பெரிதும்‌ பேசப்பட்டது. 


காதல்‌ சிக்கல்கள்‌ 

எண்பதுகளின்‌ தொடக்கத்தில்‌ தமிழ்ப்‌ 
படத்‌ தயாரிப்பு, முன்பில்லாத அளவு 
அதிகரித்தது. இந்தியாவில்‌ வர்த்தகரீதியில்‌ 
இந்தித்‌ திரைப்படங்களுக்கு அடுத்தபடியாக 


டர்‌ அறிவோம்‌ தெளிவோம்‌ 


ஆஸ்கர்‌ விருது 


ஆஸ்கர்‌ விருது எனப்‌ பரவலாக அறியப்படும்‌ 


அகாதெமி விருதுகள்‌ அமெரிக்காவில்‌ திரைத்துறைக்கு 
வழங்கப்படும்‌ மிக உயரிய விருதுகள்‌ ஆகும்‌. ஆஸ்கர்‌ 
விழாவை 1927இல்‌ நிறுவப்பட்ட 'அகாதெமி ஆப்மோஷன்‌ 
பிக்சர்‌ ஆர்ட்ஸ்‌ & சயின்ஸ்‌ என்ற அமைப்பு 
ஒருங்கிணைக்கிறது. இவ்வமைப்பு 1929ஆம்‌ 
ஆண்டு முதல்‌ ஆஸ்கர்‌ விருதினை வழங்கி 
வருகிறது. ஆஸ்கர்‌ விருது பெற்ற முதல்‌ இந்தியர்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 38&4.indd 136 


136 


இரண்டாமிடத்தில்‌ இருப்பது தமிழ்த்‌ 
திரைப்படங்கள்தான்‌. நட்சத்திர ஆளுமையில்‌ 
ரஜினிகாந்த்‌, கமலஹாசன்‌ போன்றோரின்‌ 
புகழ்‌ ஓங்கியதும்‌ இந்த ஆண்டுகளில்தான்‌. 
பெண்களின்‌ மன இயல்பு, காதலால்‌ ஏற்படும்‌ 
சிக்கல்கள்‌ போன்றவை இக்காலகட்டத்‌ 
திரைப்படங்களில்‌ மிகுதியும்‌ கருப்பொருளாயின. 
அடையாறு திரைப்படக்‌ கல்லூரியில்‌ பயின்ற 
ருத்ரய்யாவின்‌ 'அவள்‌ அப்படித்தான்‌ படம்‌ 
பெரிதும்‌ பேசப்பட்டது. எண்பதுகளில்‌ 
குறிப்பிடத்தக்க மற்றுமோர்‌ இயக்குநராகக்‌ 
கருதப்படுபவர்‌ மணிரத்னம்‌. அவரது 
'மெளனராகம்‌' சிறந்த தமிழ்ப்‌ படத்திற்கான 
விருதைப்‌ பெற்றது. 


பாக்யராஜ்‌, ஷங்கர்‌, பாலா, வசந்தபாலன்‌, 
பாலாஜி சக்திவேல்‌, வெற்றிமாறன்‌ போன்றோர்‌ 
இந்திய அளவில்‌ கவனம்‌ ஈர்த்த இயக்குநர்களாக 
அறியப்படுகின்றனர்‌. 


உலகளாவிய 
திரைப்பட விருதுகள்‌ 


பானு அத்தையா. காந்தி படத்திற்காக இவ்விருதினைப்‌ 
பெற்றார்‌. வாழ்நாள்‌ சாதனைக்காக ஆஸ்கர்‌ விருது 
பெற்ற இந்தியர்‌ சத்தியஜித்‌ ரே. இசைக்கலைஞர்‌ 
ஏ.ஆர்‌. ரகுமான்‌ 'ஸ்லம்டாக்‌ மில்லியனர்‌" என்ற 
திரைப்படத்திற்காக 2009ஆம்‌ ஆண்டு இரண்டு 
விருதுகள்‌ வென்றார்‌. 


கான்ஸ்‌ உலகத்‌ திரைப்பட விழா 


1939-இல்‌ கான்ஸ்‌ உலகத்‌ திரைப்பட விழா 
பிரான்சில்‌ தொடங்கப்பட்டது. இரண்டாம்‌ உலகப்போரால்‌ 
தடுமாற்றம்‌ கொண்டதால்‌, அதன்‌ தொடர்ச்சியான 
ஆண்டுகளில்‌ திரைப்பட விழா நடைபெறவில்லை. 
மீண்டும்‌ 1949ஆம்‌ ஆண்டிலிருந்து இத்திரைப்பட 
விழாவிற்கு மிகுந்த முக்கியத்துவம்‌ உருவானது. 
1955ஆம்‌ ஆண்டிலிருந்து தங்கப்‌ பனை (The Golden 
Pam) விருது வழங்கப்படுகிறது. 
இவற்றைப்‌ போன்றே பெர்லின்‌ உலகத்‌ திரைப்பட 
விழா, வெனிஸ்‌ திரைப்பட விழா, மாஸ்கோ திரைப்பட 
விழா, நியூயார்க்‌ திரைப்பட விமர்சகர்‌ விழா, டோக்கியோ 
திரைப்பட விழா போன்றவை குறிப்பிடத்தக்கவை. 


04-04-2020 150353 | | 


இன்றைய தமிழ்த்‌ திரைப்படங்கள்‌ 


இன்றைய தமிழ்த்‌ திரைப்படங்களில்‌ 
படப்பிடிப்பிலும்‌ படத்தொகுப்பிலும்‌ தொழில்‌ 
நுட்ப வளர்ச்சியைக்‌ காணமுடிகிறது. முழுவதும்‌ 
எண்ணிமத்‌ (012120) தொழில்நுட்பமாக்கப்பட்ட 
தமிழ்த்‌ திரைப்படத்தில்‌ புதிய முயற்சிகள்‌ 
மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. புதிய 


இயக்குநர்களின்‌ வருகை புது நம்பிக்கையைக்‌ 
கொடுத்துள்ளது. தேசிய அளவில்‌ தமிழ்த்‌ 
திரைப்படங்கள்‌ கவனிக்கப்படுவதுடன்‌ 


விருதுகளைப்‌ பெற்றும்‌ வருகின்றன. 


சில படங்களே உலக அளவில்‌ 
பேசப்படுகின்றன. பெரியார்‌, வெயில்‌, 
காக்கா முட்டை, மனுசங்கடா, விசாரணை 
போன்ற படங்கள்‌ குறிப்பிடத்தக்கன. தமிழ்த்‌ 
திரைப்படத்துறை பல்வேறு வளர்ச்சிப்‌ 
படிநிலைகளைக்‌ கொண்டது. கலைத்தன்மை 
வாய்ந்த திரைப்படங்கள்‌ அவ்வப்போது 
வந்தாலும்‌ வணிக ரீதியிலான படங்களே 
பெரும்பான்மையாகச்‌ தயாரிக்கப்படுகின்றன. 


இந்தியத்‌ திரைப்பட விருதுகள்‌ 


சர்வதேச திரைப்பட விழா (1) 


திரைப்பட ஆர்வலர்களுக்குத்‌ திருவிழா 
என்பது ஒவ்வோர்‌ ஆண்டும்‌ நடைபெறும்‌ 
சர்வதேச திரைப்பட விழாக்கள்தாம்‌. 
இந்தியாவின்‌ முதல்‌ பிரதம மந்திரி 
ஆதரவுடன்‌, 1952 ஆம்‌ ஆண்டு மும்பையில்‌ 
முதலில்‌ நடைபெற்றது. அதன்பின்‌ சென்னை, 
கல்கத்தா, திருவனந்தபுரம்‌, கோவா போன்ற 
இந்திய நகரங்களில்‌ தொடர்ச்சியாக 
நடந்துவருகின்றது. இது மத்திய அரசின்‌ 
அங்கீகாரத்துடன்‌ நடைபெறுகிறது. இதில்‌ 
உலகின்‌ பல்வேறு நாட்டிலிருந்து வருகை தரும்‌ 
திரைக்கலைஞர்களின்‌ நேரடி பங்களிப்போடு 
நடைபெறுவதால்‌ இது முக்கியமான திரை 
விழாவாகும்‌. இதில்‌ 'இந்தியன்‌ பனோரமா' 
பிரிவில்‌ ஒவ்வோர்‌ ஆண்டும்‌ வெளியான 
முக்கியமான இந்தியத்‌ திரைப்படங்கள்‌ 
திரையிடப்படும்‌. 


தாதாசாகேப்‌ பால்கே விருது 


(அவி 2 


இந்தியத்‌ திரைப்படத்‌ துறையில்‌ வாழ்நாள்‌ 
சாதனை புரிந்தோருக்காக இந்திய அரசால்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 137 


137 


யூ 


ஆண்டுதோறும்‌ இவ்விருது வழங்கப்படும்‌. 
இந்தியத்‌ திரைப்படத்‌ துறையின்‌ தந்தை எனக்‌ 
கருதப்படும்‌ தாதாசாகேப்‌ பால்கே அவர்களின்‌ 
பிறந்தநாள்‌ நூற்றாண்டான 1969ஆம்‌ ஆண்டு 
இவ்விருது வழங்கும்‌ அமைப்பு நிறுவப்பட்டது. 
தேவிகா ராணி 1969ஆம்‌ ஆண்டு முதன்முதலில்‌ 
இவ்விருதைப்‌ பெற்றார்‌. தமிழகத்தில்‌ 1996ஆம்‌ 
ஆண்டுசிவாஜிகணேசனும்‌ 2010ஆம்‌ ஆண்டு கே. 
பாலச்சந்தரும்‌ இவ்விருதினைப்‌ பெற்றுள்ளனர்‌. 
தேசிய திரைப்பட விருது 


இந்தியாவின்‌ தொன்மையானதும்‌ 
முதன்மையானதுமான விருது தேசிய திரைப்பட 
விருது. இவ்விருது வழங்கும்‌ அமைப்பு 1954ஆம்‌ 
ஆண்டு இந்திய அரசால்‌ நிறுவப்பட்டது. 


21622 


ட்‌ ONAL FILM AWARD 
்‌ கர்‌ 


[2 
2712 


இந்திய திரைப்பட விழாக்களின்‌ 
இயக்குநரகம்‌ 1973 முதல்‌ இவ்விருதுகளை 
வழங்கி வருகிறது. ஒவ்வோர்‌ ஆண்டும்‌ 
குடியரசுத்‌ தலைவரால்‌ புதுதில்லியில்‌ இவ்விருது 
வழங்கப்படுகிறது. முதல்‌ தேசிய விருதினைப்‌ 
பெற்ற தமிழ்ப்படம்‌ 'மலைக்கள்ளன்‌'. 


/ 


04-04-2020 150353 | | 


திரைக்கலை நுட்பங்கள்‌ 


திரைப்படம்‌ தயாரித்தல்‌ ஒரு கலை. 
காட்சிகளின்‌ ஒளிப்பதிவும்‌ அக்காட்சிகளைப்‌ 
படமாக்கும்‌ நுட்பமும்‌ முதன்மையான ஒன்று. 
காட்சிகளின்‌ வெளிப்பாட்டு நுட்பமும்‌ பின்னணி 
இசையும்‌ கதைக்குள்‌ பார்வையாளரை 
ஈர்த்துக்கொள்பவை. 


நாம்‌ திரையில்‌ பார்க்கும்‌ செவ்வகச்‌ 
சட்டதத்திற்குள்‌( 18௦ பல்வேறு திரைக்கலை 
நுட்பங்கள்‌ பயன்படுத்தப்படுகின்றன. 
இரண்டரை மணி நேரத்தில்‌ நாம்‌ பார்த்துவிடக்‌ 
கூடிய ஒரு திரைப்படத்தை எடுப்பதற்குத்‌ 
திரைப்படக்‌ குழுவினர்‌ மேற்கொள்ளும்‌ 
முயற்சிகள்‌ அளப்பரியவை. திரைவெளியில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ திரைக்கலை நுட்பங்களைத்‌ 
தெரிந்துகொள்வதென்பது ஒரு திரைப்படம்‌ 
எப்படி உருவாக்கப்படுகிறது என்பதைப்‌ 
புரிந்துகொள்ள உதவும்‌. 


கதை (Story) 


ஒரு நல்ல திரைப்படம்‌ ஒரு கதையைச்‌ 
சொல்ல வேண்டும்‌. அதனால்தான்‌ 'கதை' 
திரைப்படத்தின்‌ உயிர்‌ என்று கருதப்படுகிறது. 
ஒரு கதையை எப்படித்‌ தேர்ந்தெடுப்பது? 
கதை, உணர்வுபூர்வமாக நம்‌ மனநிலையில்‌ 
ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும்‌. 
அப்படிப்பட்ட கதையைத்‌ திரைப்படத்திற்கேற்ற 
திரைக்கதையாக மாற்ற வேண்டும்‌. 


முடிச்சு (௭௦%) 


திரைக்கதையின்‌ உயிர்மூச்சு முடிச்சு ஆகும்‌. 
கதையின்‌ விறுவிறுப்பு கதைமுடிச்சில்‌ உள்ளது. 
இதனை ஆங்கிலத்தில்‌ 'நாட்‌' (௦0) என்பர்‌. 
காப்பியம்‌, புதினம்‌ முதலிய எல்லாவகைக்‌ 
கதை இலச்கியங்களுக்கும்‌ இந்த முடிச்சு 
அடிப்படையானது. அதனால்‌ ஒரு கதையில்‌ 
முடிச்சு எது என்பதை அறிதல்‌ வேண்டும்‌. 
ஒரு சிக்கலை முடிச்சு எனக்‌ கருதலாம்‌. 
திரைக்கதையில்‌ அவிழ்ப்பதற்கு மிகச்‌ சவாலான 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 138 


சிக்கலே முடிச்சு என்று கூறுவர்‌. இதனை 
இடைஞ்சல்‌, லாக்‌, ஸடன்‌ டிவிஸ்ட்‌, பொறி, 
ஐடியா என்று பல பெயர்களால்‌ சுட்டுவர்‌. ஒரு 
திரைக்கதையில்‌ எத்தனை கற்பனை வளமான 
காட்சிகளைச்‌ சேர்த்துச்‌ சுவையாக்கினாலும்‌, 
விவாதப்பொருண்மை என்னும்‌ அடிப்படையான 
கருத்து இல்லாமல்‌ திரைக்கதையை எழுதத்‌ 
தொடங்கக்‌ கூடாது என்பர்‌. 


ஒருவரிக்‌ கதை (06 Line) 


திரைக்கதையைத்‌ தேர்ந்தெடுத்துவிட்டால்‌, 


அதன்‌ பிறகு செய்ய வேண்டிய வேலை, அதைக்‌ 
காட்சிகளாகப்‌ பிரித்து, காட்சிகளில்‌ அந்தந்த 
இடங்களுக்குத்‌ தேவையான, முக்கியமான 
வசனங்களை உட்படுத்துவது. சுருக்கமாகச்‌ 
சொன்ன ஒரு கதையை, விரிவான காட்சிகளாக 
மாற்றி அமைக்க முதலில்‌ இதை ஒருவரியாக 
மாற்ற வேண்டும்‌. எடுக்கப்போகும்‌ ஒரு 
திரைப்படத்தின்‌ கதையை மிகமிகச்‌ சுருக்கமாக 
ஒரு பத்தி அளவில்‌ சொல்லப்படுகிற 
கதைச்சுருக்கம்‌ 'ஒன்‌ லைன்‌' அல்லது 'ஒருவரிக்‌ 
கதை' என்று கூறப்படும்‌. இரண்டரை மணிநேரம்‌ 
திரையில்‌ ஓடக்கூடிய ஒரு திரைப்படத்தின்‌ 
கதையை ஒரு நிமிட நேரத்திற்குள்‌ மிகவும்‌ 
சுருக்கமாகச்‌ சொல்வதால்‌, இதனை ஒருவரிக்‌ 
கதை என்று சொல்வர்‌. 


ஒவ்வொரு காட்சியையும்‌ இரண்டு 
அல்லது மூன்று வரிக்குள்‌ எழுதும்‌ சுருக்க 
வடிவமாகவும்‌ ஒருவரி அமையும்‌. இந்த ஒருவரி 
அடிப்படையில்தான்‌ திரைக்கதையின்‌ ஒவ்வொரு 
காட்சியும்‌ எழுதப்படுகிறது. இந்தக்‌ காட்சிகளை 
வைத்துக்கொண்டுதான்‌ காட்சித்‌ துணிப்புகளை 
உருவாக்குகின்றனர்‌. பல காட்சித்‌ துணிப்புகள்‌ 
சேர்ந்துதான்‌ ஒரு காட்சியானது உருவாகின்றது. 
திரைக்கதையில்‌ மிகவும்‌ முக்கியமான 
கட்டமைப்பு முறையே காட்சி எனப்படுகிறது. 
காட்சிகள்தாம்‌ கதையை நகர்த்திச்‌ செல்ல 
உதவும்‌. 


04-04-2020 150353 | | 


காட்சிகள்‌ மூலம்‌ கதையை நகர்த்திச்‌ 
செல்ல முடியாதபோதுதான்‌, உரையாடல்கள்‌ 
இடம்பெறும்‌. இது கதையின்‌ நோக்கத்தை 
முழுமைப்படுத்த வேண்டும்‌. கதாபாத்திரத்தின்‌ 
உள்ளுணர்வை வெளிப்படுத்துவதோடு 
காட்சிகளுக்கு மேலும்‌ வலுவேற்ற வேண்டும்‌. 
எழுதி முடித்த ஒரு காட்சியை, விஷுவலாக 
எவ்வாறு பார்வையாளரிடம்‌ கொண்டுபோய்ச்‌ 
சேர்ப்பது என்பது முக்கியம்‌. அதற்குக்‌ கதை, 
கதையின்‌ முடிச்சு, ஒருவரிக்‌ கதை, திரைக்கதை, 
காட்சி, உரையாடல்‌ போன்றவற்றோடு 
திரைப்படத்தின்‌ பிற நுட்பங்களையும்‌ 
அறிந்துகொள்ளுதல்‌ இன்றியமையாதது. 

ஒரு கதையை எப்படித்‌ திரைப்படமாக 


எடுக்க முடியும்‌ என்பதை அறிவதற்குத்‌ 
திரைப்பட நுட்பங்கள்தாம்‌ முதலில்‌ தேவை. 


அதன்‌ நுட்பங்களை ஒரு கதையோடு பொருத்திப்‌ 
பார்த்தால்‌ எவ்வாறு திரைப்படமாகிறது என்பதை 
அறியலாம்‌. அந்த வகையில்‌ நம்‌ பாடத்தில்‌ 
கதையியல்‌ பகுதியில்‌ இடம்பெற்றுள்ள 
'கல்மரம்‌' புதினத்தின்‌ ஒரு காட்சியை மட்டும்‌ 
எடுத்துக்கொள்வோம்‌. அந்தக்‌ காட்சியை எப்படிப்‌ 


படமாக்கலாம்‌, படமாக்கப்படுவதற்கான உத்திகள்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 139 


139 


என்னென்ன? அதில்‌ எவ்வாறு திரைநுட்பங்களைப்‌ 
பயன்படுத்தலாம்‌ என்பனவற்றை இக்காட்சியின்‌ 
வழியே காண்போம்‌. 


"கையில்‌ இருந்த உணவுக்‌ கவளத்தைக்‌ 
தட்டில்‌ உதறிவிட்டு கன்னியம்மாளின்‌ அருகேபோய்‌ 
உட்கார்ந்தாள்‌ ஆதிலட்சுமி. உட்காருவதற்குக்கூட 
செம்பு இல்லாதவளாக உட்கார்ந்த நிலையிலேயே 
சுருண்டாற்‌ போல தரையில்‌ சரிந்தாள்‌ கன்னியம்மாள்‌. 

ஒரே மயக்கமாக்கீது என்று அவள்‌ வாய்‌ 
முணுமுணுத்தது. 

சொர சொரத்துக்‌ காய்ந்து கருத்தப்போன தன்‌ 
இடது கைவிரல்களால்‌ தாய்மையின்‌ கனிவெல்லாம்‌ 
மேன்மையெல்லாம்‌ கேக்கித்‌ தரையில்‌ கிடந்த 
மகளின்‌ மெலிந்த உடலையும்‌ நெற்றியையும்‌ 
ஆதரவாகத்‌ தடவிக்‌ கொடுத்தது ஆதிலட்சுமியின்‌ 
கை. 


கல்மரம்‌ கதையில்‌ உள்ள இந்தக்‌ 
காட்சியைப்‌ படமாக்கும்‌ போது பல காட்சித்‌ 
துணிப்புகளாக எடுத்துப்‌ பின்‌ ஒரே காட்சியாக 
இணைக்க வேண்டும்‌. காட்சித்‌ துணிப்பு என்பது 


04-04-2020 150354 | | 


திரைப்படத்தின்‌ மிகச்‌ சிறிய கூறு. இடையே 
எந்த வெட்டும்‌ இல்லாமல்‌ தொடர்ந்து பதிவு 
செய்யப்பட்ட ஒரு படமாகும்‌. இயக்குநர்‌, தொடங்கு 
எனச்‌ சொல்வதிலிருந்து நிறுத்து சொல்வது வரை 


'தாட்சி' என்று சொல்லலாம்‌. கன்னியம்மாள்‌ 
வீட்டிற்குள்‌ வருவதை மட்டும்‌ காட்டுவது ஒரு 
காட்சித்‌ துணிப்பு (81010. கன்னியம்மாளைப்‌ 
பார்த்துவிட்டு ஆதிலட்சுமி உணவுக்‌ கவளத்தைத்‌ 
தட்டில்‌ உதறுவது மற்றொரு காட்சித்‌ துணிப்பு. 
கன்னியம்மாள்‌ சோர்வாக உட்காருவது 
இன்னொரு காட்சித்‌ துணிப்பு. இந்தக்‌ காட்சித்‌ 
துணிப்புகள்‌ அனைத்தையும்‌ ஒரே காட்சித்‌ 
துணிப்பாகவும்‌ எடுக்கலாம்‌. அது சட்டகத்தைப்‌ 
பொருத்தே அமையும்‌. 


சட்டகம்‌ (Frame) 


திரையில்‌ காட்டப்படும்‌ தனியான பிம்பம்‌ 
ஒரு சட்டகம்‌. அது படச்சுருளிலும்‌ பின்னர்த்‌ 
திரையிலும்‌ தெரியும்‌ பிம்பத்தின்‌ அளவும்‌ 
வடிவமும்‌ ஆகும்‌. 


மேலும்‌ சட்டகம்‌ என்பது, திரைப்படத்தின்‌ 
அமைப்புரீதியான ஓர்‌ அலகு ஆகும்‌. 
கன்னியம்மாள்‌, ஆதிலட்சுமி, காவேரி ஆகிய 
மூவரையும்‌ ஒரே சட்டகத்திற்குள்‌ அமையுமாறும்‌ 
வைக்கலாம்‌. தனித்தனி சட்டகத்திற்குள்‌ 
அமையுமாறும்‌ வைக்கலாம்‌. இந்தச்‌ 
சட்டகத்திற்குள்‌ நிகழும்‌ நிகழ்வே காட்சித்துண்டு. 
காட்சி (Scene) 


இப்படி ஒவ்வொரு நிகழ்வையும்‌ 
தனித்தனிக்‌ காட்சித்துணிப்புகளாக எடுத்து 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 140 


140 


அவற்றை ஒன்றாக இணைத்தே ஒரு காட்சி 
(90010) உருவாக்கப்படுகிறது. குறிப்பிட்ட ஓர்‌ 
இடத்தில்‌ நிகழும்‌ ஒரு நிகழ்ச்சியைக்‌ காட்டும்‌ 
பல்வேறு காட்சித்துணிப்புகளின்‌ தொகுப்பே 
காட்சி. இக்காட்சியானது எவ்வளவு நீளமாக 
வேண்டுமானாலும்‌ இருக்கலாம்‌. ஒரே 
காட்சித்துணிப்பாகவும்‌ இருக்கலாம்‌. 


காட்சித்துணிப்பு அண்மைக்‌ காட்சி (Closeup 
9100), இடைநிலைக்‌ காட்சி (Mi 5௦), சேய்மைக்‌ 
காட்சி (Long Shot) , முழுக்காட்சி (Full Shot) 
எனப்‌ பல வகையாக அமையும்‌. அண்மைக்‌ 
காட்சியாக எடுக்கும்போது இவை தனித்தனி 
காட்சித்துணிப்புகளாகவும்‌ முழுக்காட்சியாக, 
சேய்மைக்காட்சியாக எடுக்கும்போது ஒரே 
காட்சித்துணிப்பாகவும்‌ இருக்கின்றன. 
அண்மைக்‌ காட்சி 

மனிதனையே பொருளையோ 
அண்மையில்‌ எடுக்கப்படும்‌ துணிப்புக்கு 
அண்மைக்‌ காட்சி என்று பெயர்‌. 
அண்மைக்காட்சியில்‌ மற்றவை மறைந்து எந்தப்‌ 
பகுதியை மையப்படுத்துகிறோமோ அதுமட்டும்‌ 
தெளிவாகத்‌ தெரிகிறது. இதனால்‌ மனிதனின்‌ 
உணர்வுகளைத்‌ தெளிவாக உணரமுடியும்‌. 


கன்னியம்மாள்‌ சோர்வாக இருப்பதை உணர்த்த 
முகத்தை மட்டும்‌ காட்டுவது அண்மைக்‌ காட்சி. 


இடைநிலைக்‌ காட்சி 


சாதாரணமாக ஒருவரைப்‌ பார்க்கும்போது 
கால்‌ வரை நாம்‌ பார்ப்பதில்லை. இடுப்பு 
வரைதான்‌ பார்ப்போம்‌. இடுப்புவரை 
எடுக்கப்படும்‌ காட்சியை இடைநிலைக்‌ காட்சி 
எனலாம்‌. பொதுவாக திரைப்படங்களில்‌ 
இக்காட்சியை அதிகம்‌ பயன்படுத்துகிறார்கள்‌. 
உரையாடலுக்கு ஏற்ற துணிப்பு இது. 
ஆசிலட்சுமியிடம்‌ 'ஒரே மயக்கமாக்கீது என்று 
கன்னியம்மாள்‌ உரையாடுகிறாள்‌. இதனை 
இடைநிலைக்காட்சியின்‌ மூலம்காட்டப்படும்போது 
உச்சரிப்பை நன்கு உணரலாம்‌. 
சேய்மைக்காட்சி 

துணிப்புகளின்‌ தலைமையாக 
சேய்மைக்காட்சி விளங்குகிறது. நகரத்தையோ, 
நிலப்பகுதியையோ காண்பிப்பதற்கு ஏற்ற துணிப்பு 


04-04-2020 150354 | | 


சேய்மைக்‌ காட்சி 


இது. கதையில்‌ வரும்‌ கட்டடத்‌ தொழிலாளர்‌ 
தாங்கள்‌ கட்டிய கட்டடங்களை நினைத்துப்‌ 
பார்க்கும்போது, சேய்மைக்காட்சி அனைத்துக்‌ 
கட்டடங்களையும்‌ ஒருசேரக்‌ காட்டலாம்‌. 
முழுக்காட்சி 

முகத்திலிருந்து பாதம்‌ வரை எடுக்கப்படும்‌ 
காட்சிக்கு முழுக்காட்சி என்று பெயர்‌. ஓர்‌ 


இடத்தையோ,பொருளையோ ஒரு செயல்‌ நடந்து 
கொண்டிருக்கும்‌ காட்சியையோ, முழுமையாகக்‌ 
காண்பிக்கும்‌ காட்சியை முழுக்காட்சி மாஸ்டர்‌ 
ஷாட்‌) என்கிறோம்‌. ஆதிலட்சுமி எழுந்து தன்‌ 
மகள்‌ கன்னியம்மாளிடம்‌ வருவகைக்‌ காட்டுவது 


'முழுக்காட்சி' . 


இவ்வாறு ஒவ்வொரு துணிப்பும்‌ அது 
வெளிப்படுத்தும்‌ உணர்ச்சிக்கேற்ப மாறுபடும்‌. 
உணர்ச்சியைச்‌ சரியாகக்‌ காட்சிப்படுத்த 
பல்வேறு கோணங்களில்‌ படம்‌ பிடிக்கப்பட 
வேண்டியிருக்கிறது. தூக்கிச்‌ சுழலும்‌ காட்சி 
(Crane shot) பலவித கோணங்களையும்‌ 
தீர்மானிக்கிறது. மனிதன்‌ பார்க்க முடியாத 
கோணங்களையும்‌ இதன்மூலம்‌ எடுக்கலாம்‌. 


படப்பிடிப்புக்‌ கருவி கோணம்‌ 

ஒரு காட்சியை மூன்றுவித கோணங்கள்‌ 
மூலம்கொண்டுவரமுடியும்‌.இதனைப்புறநிலைக்‌ 
கோணம்‌, அகநிலைக்‌ கோணம்‌, பார்வையாளர்‌ 
கோணம்‌ என்று அழைப்பர்‌. எந்தக்‌ கோணத்தில்‌ 
படமாக்க கருவியை வைக்கிறோமோ, அதையே 
படப்பிடிப்புக்‌ கருவி கோணம்‌ என்கிறோம்‌. 
இந்தக்‌ கோணம்‌ காட்சியின்‌ பொருளையே 
மாற்றும்‌. காட்சித்துணிப்பின்‌ தன்மைக்கேற்பக்‌ 
கோணங்கள்‌ அமையலாம்‌. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 141 


இடை நிலைக்‌ காட்சி 


141 


அண்மைக்‌ காட்சி 


நகர்வு (Movement) 


உண்மையில்‌ படப்பிடிப்புக்‌ கருவியை 
நகர்த்தாமல்‌ படம்‌ பிடிப்பதுதான்‌ சரியான 
படப்பிடிப்பு ஆகும்‌. உலகில்‌ திரைப்படம்‌ தோன்றி 
வளர்ந்த ஆரம்பக்‌ காலங்களில்‌, அதாவது 
மெளனப்படக்‌ காலங்களில்‌, படப்பிடிப்புக்‌ 
கருவியை முக்காலி நிறுத்தத்தில்‌ ஆடாமல்‌ 
அசையாமல்‌ வைத்து ஒவ்வொரு காட்சியாகவே 
படம்பிடித்தனர்‌. 

சும்மா இருக்கும்‌ படப்பிடிப்புக்‌ கருவியை 
இங்குமங்குமாக நகர்த்துவது நகர்வு அல்ல. 
படப்பிடிப்பில்‌ படம்‌ பிடித்துக்கொண்டிருக்கும்‌ 
நிலையில்‌ குனிந்தோ, நிமிர்ந்தோ, பக்கவாட்டில்‌ 


இடமும்‌ வலமுமாகத்‌ திரும்பியோ, மேலும்‌ 
கீழுமாக ஏறி இறங்கியோ, முன்னும்‌ 
பின்னுமாக அசைந்தோ, வட்டமாகச்‌ சுழன்றோ 
வேறு வகையிலோ நகர்வதையே நாம்‌ 
இங்கு படப்பிடிப்புக்‌ கருவி நகர்வுகள்‌ என்று 
குறிப்பிடுகிறோம்‌. 

இன்றும்‌ ஹாலிவுட்‌ படங்களில்‌ படப்பிடிப்புக்‌ 
கருவி நகர்வுகளை அதிகம்‌ பார்க்க முடியாது. 
தொடர்ச்சியான வெட்டுத்‌ துண்டுகளாக 
காட்சிகள்‌ அடுக்கப்படுவது பெரும்பான்மையான 
படங்களின்‌ அமைப்பாக உள்ளது. 


படம்பிடித்துக்‌ கொண்டிருக்கும்‌ நிலையில்‌ 
படப்பிடிப்புக்‌ கருவியை நகர்த்த வேண்டிய சில 
குருணங்கள்‌ உண்டு. அத்தகைய தருணங்களில்‌ 
படப்பிடிப்புக்கருவியை நகர்த்திப்படம்பிடிப்பதால்‌ 
எதார்த்தம்‌ கெடாமல்‌, பார்ப்பவர்களுக்கு 
இன்னும்‌ தெளிவாகக்‌ காட்சியை உணர்த்த 
முடியும்‌. 


04-04-2020 150355 | | 


நகர்வுக்கு உதவும்‌ கருவிகள்‌ 
நாம்‌ படப்பிடிப்புக்‌ கருவியைத்‌ தோளில்‌ 
சுமந்தே நகர்த்தலாம்‌. அனால்‌ கனமான, 
விலையுயர்ந்த படப்பிடிப்புக்‌ கருவி, அப்படித்‌ 
தோளில்‌ வைத்து நகர்த்தும்போது கீழே 
விழுந்துவிடலாம்‌ அல்லது படம்‌ அசைந்து 
ஆடியவாறு பதிவாகலாம்‌. அதற்காகவே 
படப்பிடிப்புக்‌ கருவி நகர்வுகளுக்கென்று சில 
கருவிகள்‌ கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவை 
1. உருளைகள்‌ பொருத்தப்பட்ட முக்காலி 
(Rolling Tripod) 
2. நகர்த்தி (Trolly) 
3. தூக்கிச்‌ சுழற்றி (01210) 


4. வாகனங்கள்‌ (கார்‌, ஹெலிகாப்டர்‌ 
போன்றவை) 
இயக்குநர்‌ எந்தக்‌ கோணத்தில்‌ ஒரு 
காட்சியைப்‌ படமாக்க விரும்புகிறாரோ, 
அதற்கேற்ற கருவியைப்‌ பயன்படுத்திப்‌ 


படமாக்கலாம்‌. 


எடுப்பு (19/5) 

காட்சித்துண்டு நாம்‌ எதிர்பார்த்தது 
போலவே சரியாக அமையும்வரை எடுப்பு (Take) 
நிகழும்‌. சரியான ஒரு காட்சித்துணிப்பு பல 
எடுப்புகள்வரை செல்லும்‌. சரியான கோணத்தில்‌ 
எடுக்கப்பட்ட காட்சித்துணிப்புதான்‌ தேர்ந்த 
ஒரு காட்சியாக மாறுகிறது. ஒரு காட்சியைப்‌ 
படம்பிடிக்கும்போது ஒரே முறையில்‌ அது 
சரியாக அமைந்து விடாது. நடிகர்‌ சரியாக 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 142 


142 


நடித்திருக்க மாட்டார்‌. இருவர்‌ தோன்றும்‌ 
காட்சியில்‌ ஒருவர்‌ சரியாகச்‌ செய்ய மற்றவர்‌ 
நடிப்பு சரியாக இருந்திருக்காது. நடிகரின்‌ 
பார்வைக்‌ கோணம்‌ தவறாகப்‌ போய்விடலாம்‌. 
நடிப்பிடத்தில்‌ சம்பந்தமில்லாதவர்‌ 
வந்துவிடலாம்‌. படப்பிடிப்பாளர்‌ தவறு 
செய்துவிட்டாலும்‌ அந்தக்‌ குறிப்பிட்ட துணிப்பைகத்‌ 
திரும்பவும்‌ எடுக்க வேண்டி நேரும்‌. அதுதான்‌ 
எடுப்பு. 
ஒருங்கமைத்தல்‌ 

ஒருகாட்சியைஎடுக்கும்போது௮க்காட்சிக்கு 
ஏற்பத்‌ திரைக்கதையும்‌ உருவாக்கப்படும்‌. 
அக்காட்சியில்‌ வரும்‌ கதாபாத்திரம்‌, அவர்கள்‌ 
பேசும்‌ உரையாடல்‌, ஒலி, ஒளி (வண்ணம்‌) 
போன்றவை திரைக்கதையிலேயே குறிக்கப்பட 
வேண்டும்‌. அப்பொழுதுதான்‌ ஓர்‌ ஒருங்கமைவு 
இருக்கும்‌. சட்டகத்தில்‌ உள்ள நடிகர்கள்‌ மற்றும்‌ 
பொருட்கள்‌ அனைத்தையும்‌ ஓர்‌ அழகியல்‌ 
முறையில்‌ ஒருங்கிணைத்து அமைக்கும்‌ கலையே 
ஒருங்கமைத்தல்‌ (௦110041101) என்று கூறுவர்‌. 

ஆகதிலட்சுமியின்‌ வீட்டில்‌ நிகழும்‌ நிகழ்வைக்‌ 
காட்சிப்படுத்தும்போது கதாபாத்திரங்கள்‌ 
அவற்றின்‌ தன்மையோடு இருத்தல்‌ வேண்டும்‌. 
ஏழை கூலித்தொழிலாளராக இருக்கும்‌ 
அவர்கள்‌ வீட்டின்‌ பின்புலம்‌, அவர்களின்‌ நடை, 
உடை, பாவனை, வட்டாரப்பேச்சு முறை இவை 
யெல்லாம்‌ ஒருங்கமைத்து ஒரே சட்டகத்திற்குள்‌ 
கொண்டு அமைக்கப்பட வேண்டும்‌. 
அப்பொழுதுதான்‌ அந்தக்‌ காட்சி மூலம்‌ 
பார்வையாளருக்கு நாம்‌ என்ன சொல்ல 
வருகிறோமோ அதுபோய்ச்‌ சேரும்‌. இதற்குக்‌ 
கூடுதல்‌ சிறப்பாக அமைவது ஒலியும்‌ ஒளியும்‌. 
ஒளி 

ஒளி இல்லாமல்‌ காட்சி இல்லை. தெளிவான 
பார்வை இருந்தாலும்‌ ஒருவரால்‌ இருட்டில்‌ எந்தப்‌ 
பொருளையும்‌ காணமுடியாது. ஒளி காட்சியைக்‌ 
காண்பதற்கு எப்படி முக்கியமோ, அப்படித்தான்‌ 
ஒரு காட்சியைப்‌ படம்‌ பிடிப்பதற்கும்‌ ஒளி 
இன்றியமையாத ஒன்று. 

ஒளியை இரண்டு வகையாகக்‌ 
கொள்ளலாம்‌. அவை, இயற்கை ஒளி (கமா! 
Light), செயற்கை ஒளி (4(ரficial Light). சூரிய 


04-04-2020 150355 | | 


ஒளி மட்டுமே இயற்கை ஒளி. ஏனைய எல்லாம்‌ 
செயற்கை ஒளி. ஒளி ஒரு மொழியாகவே 
செயல்படுகிறது. 


உ வெளிச்சம்‌- மகிழ்ச்சி, வீரம்‌, நேர்மையின்‌ 
குறியீடு. 


உ இருட்டு - சோகம்‌, பயம்‌, இரகசியத்தின்‌ 
குறியீடு. 


ஆதிலட்சுமியின்‌ குடிசை வீட்டிற்குள்‌ 
இருள்சூழ்ந்தவாறு மங்கலாகச்‌ செயற்கை 
ஒளி பாய்ச்சப்படும்போது அது சோகத்தின்‌ 
குறியீடாகத்‌ தெரியும்‌. 


வெளிச்சம்‌, இருட்டு என்பதாக இல்லாமல்‌, 
காட்சியின்‌ பின்புலத்தில்‌ வண்ணங்கள்‌ 
காட்டப்படும்போது அவ்வண்ணங்களின்‌ இயல்பை 
அறிந்து தரவேண்டும்‌. காட்சிக்கு வண்ண ஒளி 
குருவதில்‌ இரண்டு முறைகள்‌ உள்ளன. ஒன்று, 
படக்கருவிக்கு முன்னால்‌ வண்ணத்‌ தடுப்பு 
எனப்படும்‌ வண்ண முகமூடி முறை. மற்றொன்று 
வண்ணத்‌ தாளைக்‌ கட்டி படம்பிடிக்கும்‌ முறை. 


சிவப்பு சினம்‌, அபாயம்‌, நெருப்பு 


செல்வம்‌, தாராளம்‌, அமைதி 
மகிழ்ச்சி, ஓய்வு 


குளிர்ச்சி, களங்கமின்மை, 


கருநீலம்‌ ்‌ த ம்‌ 
ருநீ பயபக்தி, அடிமை, வானம்‌, கடல்‌ 


பாவு காதல்‌, பாலுணர்வு 


த துக்கம்‌, பயம்‌, பரிதாபம்‌, கள்ளம்‌ 
i= கவலை 


பெருமை, பிரகாசம்‌, பயபக்தி 
ஊதா ப்‌ 
கடவுள்‌ நம்பிக்கை 


தெய்வீகம்‌, தியானம்‌, சாந்தம்‌ 


உற்சாகம்‌, நல்லெண்ணம்‌, 


வெண்மை 
சுறுசுறுப்பு 


பெருமகிழ்ச்சி, சூரியன்‌, 
இன்றியமையாமை 
வேடிக்கை, விளையாட்டு, 
செழிப்பு, நகைச்சுவை 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 143 


இப்படி ஒவ்வொரு வண்ணமும்‌ ஒருவகை 
உணர்ச்சியைத்‌ தருகிறது. காட்சிக்குப்‌ 
பொருத்தமான வண்ணத்தையே பின்புலத்தில்‌ 
தர வேண்டும்‌. 


ஒளிப்பதிவு 

படப்பிடிப்புக்‌ கருவி எல்லாவற்றையும்‌ 
துணிப்புகளாகத்தான்‌ படமாக்குகிறது. 
படத்தொகுப்பு மூலமாகத்தான்‌ துணிப்புகள்‌ 
இணைக்கப்படுகின்றன. இவ்வாறு எடுக்கப்படும்‌ 
ஒவ்வொரு துணிப்பும்‌ ஒரு கோணத்திலிருந்து 
எடுக்கப்படுகிறது. இக்கோணம்‌ படம்‌ 
பார்ப்பவரின்‌ கோணமா, அப்படம்‌ எடுப்பவரின்‌ 
கோணமா, கதாபாத்திரங்களின்‌ கோணமா? 
என்று கேட்டால்‌ இதற்குப்‌ பதில்‌ படப்பிடிப்புக்‌ 
கருவி எல்லாக்‌ கோணங்களிலிருந்தும்‌ 
செயல்படுகிறது என்பதுதான்‌. திரைப்படத்தின்‌ 
முக்கிய கூறாக ஒளிப்பதிவு உள்ளது. 
ஒலி 

திரைமொழிக்கு உதவும்‌ கூறுகளில்‌ ஒன்று 
ஒலி. திரைப்படம்‌ கண்ணால்‌ பார்க்கப்பட்டும்‌ 
காதால்‌ கேட்கப்பட்டும்‌ நுகரப்படுகிறது. 
பிம்பமும்‌ ஒலியும்‌ இணைந்து நிற்பதுதான்‌ 
திரைப்பட மொழி. திரைப்படங்களில்‌ ஒலி, இசை, 
பாடல்களின்‌ மெட்டு முதலான அனைத்திற்கும்‌ 
இசையமைப்பாளர்தான்‌ காரணகர்த்தா. 


திரைப்படங்களில்‌ அமைக்கப்படும்‌ 
ஒலியை இயல்பான ஒலி, மிகை ஒலி என்று 
இருபெரும்பிரிவாக வகைப்படுத்தலாம்‌. 


ஒலிப்பதிவு 


திரைப்படத்தில்‌ ஒலிப்பதிவு, நான்கு வித 
ஒலிகளை முதன்மைப்படுத்துகிறது. 


1. உரையாடல்‌ 

2. பாடல்கள்‌ 

3. பின்னணி இசை 
4. சிறப்பு ஒலிகள்‌ 


படப்பிடிப்புக்குப்‌ பிறகு ஒலிப்பதிவுக்‌ 
கூடங்களில்‌ இந்த நான்கு வகையான 
ஒலிகளையும்‌ இணைத்தல்‌ மூலம்‌ ஒரே 
ஒலித்தடத்தில்‌ இணைக்கிறார்கள்‌. 


04-04-2020 150355 | | 


திரைப்படத்தில்‌ ஒலியின்‌ தன்மை என்பது, 
காட்சியை அழகுபடுத்துதல்‌, மேம்படுத்துதல்‌ 
ஆகியவற்றுடன்‌ காட்சிகளில்‌ முழுமைஅடையாத 
சில கூறுகளை முழுமைப்படுத்துவதும்‌ 
கூட. இசை மனிதர்‌ புரிந்துகொள்ளும்‌ 
பொதுமொழியாகும்‌. 


மெளனம்‌ (Silence) 


திரைப்படத்திற்கு மெளனம்‌ நல்லதொரு 
மொழியாகும்‌. சரியாகச்‌ சொல்வதானால்‌, 
திரைப்படத்தின்‌ மொழியே அதுதான்‌. அதனுடைய 
மொழியில்‌ பேசுவதே அதற்கு அழகு. 


கதையில்‌ வரும்‌ கதாபாத்திரங்கள்‌ பேசாமல்‌ 
திரைப்படமே பேசவேண்டும்‌. பேசாமல்‌ பேசும்‌ 
மொழியே திரைமொழி. காட்சிகளின்‌ வழியாக 
மக்கள்‌ பெரும்பாலும்‌ தங்கள்‌ காதுகளை 
மறந்துவிட்டுக்‌ கண்களின்‌ வழியாகக்‌ கண்ட 
காட்சிகளால்‌ கதையையும்‌ கருத்தையும்‌ 
உணருமாறு பேசாமலேயே புலப்படுத்தும்‌ 
மொழியே மெளனமொழி. கதையை, கருத்தைப்‌ 
பார்வையாளர்களுக்கு மெளனத்தின்‌ 
வழியாகவே உணர்த்திவிட முடியும்‌. 


தெரியுமா? 


புகழ்‌ மிக்க நகைச்சுவை 
நடிகரும்‌ இயக்குநருமான சார்லி 
சாப்ளின்‌ ஊமைப்படங்களையே 
தயாரித்து வருவதைக்‌ கண்டு 
பொறுமையிழந்த அமெரிக்கப்‌ பத்திரிகையாளர்கள்‌ 


சாப்ளினிடம்‌ கேட்டார்கள்‌. "பேசும்‌ படம்‌ 
எடுப்பதானால்‌ செலவு கூடுதலாக வரும்தான்‌; 
உங்களை விடவும்‌ வசதி குறைந்த தயாரிப்பாளர்கள்‌ 
எல்லாரும்‌ பேசும்‌ படங்களை எடுக்கும்போது, 
நீங்கள்‌ மட்டும்‌ இன்னமும்‌ ஊமைப்படங்களையே 
தயாரிக்கிறீர்களே, ஏன்‌?" என்று கேட்டார்கள்‌. 
இந்தக்‌ கேள்விக்குச்‌ சார்லி சாப்ளின்‌ இவ்வாறு 
பதிலுரைத்தார்‌. 

"என்‌ படங்கள்‌ ஊமைப்படங்கள்‌ என்று 
கூறுவதைக்‌ கடுமையாக ஆட்சேபிக்கிறேன்‌. 
அவற்றைப்‌ பார்க்கும்‌ உங்களுக்கு அந்தப்‌ படங்கள்‌ 
கூறும்‌ செய்தி புரிகிறதல்லவா? அவ்வாறெனில்‌, 
அந்தப்‌ படங்கள்‌ உங்களோடு பேசிவிட்டன என்று 


| | 12th ADVNCEI Tamil - Chap 38&4.indd 144 


144 


உணர்வு (Emotion) 


நடிகர்கள்‌ பேசாமல்‌ அவர்களின்‌ முகபாவம்‌, 
அபிநயம்‌, உடல்‌ அசைவுகள்‌, இசை, காட்சி 
அமைப்பு முதலான திரைப்படத்தின்‌ வசனமற்ற 
கூறுகள்‌ அனைத்தும்கருத்தைப்புலப்படுத்துபோது 
பார்வையாளர்‌ அந்த உணர்வைப்‌ பெறுகின்றனர்‌. 
பேச்சு ஒரு மொழி என்பதுபோல, காட்சி 
வழியாகக்‌ கருத்தைப்‌ புலப்படுத்துவதும்‌ ஒரு 
மொழிதான்‌. இதனைக்‌ காட்சிமொழி என்று 
கூறுவதே பொருத்தமாகும்‌. இந்தக்‌ காட்சிமொழி 


திரைப்படத்தின்‌ உயிரோட்டமான கூறு என்பதால்‌ 
படம்‌ சொல்ல வரும்‌ கருத்தைப்‌ பார்வையாளர்கள்‌ 
உணர்வு ரீதியாகப்‌ பெறுகின்றனர்‌. 


திரைமொழி 

திரைமொழிஎன்பது உலகத்திரைப்படங்கள்‌ 
முழுமைக்குமான ஒரு பொதுமொழி. அது 
பாத்திரங்கள்‌ வாய்‌ திறந்து பேசும்‌ மொழியன்று. 
அவர்களது முகபாவனை, அபிநயம்‌, அவர்கள்‌ 
தோன்றும்‌ இடச்சூழலான காட்சியமைப்பு, 
அவர்களின்‌ ஒப்பனைக்‌ கோலம்‌, பின்னணியில்‌ 
எழும்‌ ஓசைகள்‌, இசை, பாடல்கள்‌, திரைப்படம்‌ 


தானே அர்த்தமாகிறது! என்‌ இ 
திரைப்படங்கள்‌ திரைக்கே டு 


த்க்‌ 
உரிய அதன்‌ சொந்த ~/ 


மொழியில்‌ பேசுகின்றன (1 
speaks in its own language) 
என்றார்‌. மேலும்‌ "என்‌ 
திரைப்படங்களில்‌ வரும்‌ 
கதாபாத்திரங்கள்‌ நீங்கள்‌ 
எதிர்பார்ப்பது போல்‌, ஆங்கில 
மொழியில்‌ பேசியிருந்தால்‌, 
அது ஆங்கிலம்‌ தெரிந்த 
குறிப்பிட்ட வட்டாரத்திலுள்ள 


மக்களுக்கு மட்டுமே 

புரிந்திருக்கும்‌. ஆனால்‌ 

என்‌ படங்கள்‌ திரைமொழியில்‌ பேசுவதால்‌, 
உலகின்‌ அனைத்துப்‌ பகுதியிலும்‌ வாழ்கின்ற 
எல்லா மக்களுக்கும்‌ புரிகின்றது. என்‌ படங்கள்‌ 
வட்டார மொழிப்‌ படங்கள்‌ அல்ல. அவை உலகப்‌ 
பொதுமொழியில்‌ (Universal Language) பேசும்‌ உலக 
மொழிப்‌ படங்கள்‌ ஆகும்‌" என்று பெருமையுடன்‌ 
குறிப்பிட்டார்‌. 


04-04-2020 150355 | | 


E ட அறிவோம்‌ தெளிவோம்‌ 


ஆவணப்படம்‌ (Documentary Film) 


உலகில்‌ நடக்கும்‌ நிகழ்வுகளை நடந்தது 
நடந்தவாறே எழுதி அல்லது பதிந்து வைக்கும்‌ 
உண்மைக்‌ குறிப்பே ஆவணம்‌ ஆகும்‌. திரைப்பட 
வகைகளில்‌ ஆவணப்படம்‌ என்பதும்‌ ஒன்றாகும்‌. 
ஒரு நிகழ்ச்சி நடந்துகொண்டிருக்கும்‌ போதே 
படப்பிடிப்புக்‌ கருவி படம்பிடித்த உண்மைச்‌ 
சம்பவங்களையே உண்மை ஆவணப்படம்‌ 
என்று கூறுவர்‌. இதனை "டாக்குமெண்டரி 
ஃபிலிம்‌" (Documentary Fim) என்று ஆங்கிலத்தில்‌ 
சுட்டுவர்‌. விவரணப்படம்‌, தகவல்‌ படம்‌, செய்திப்படம்‌, 
சாசனப்படம்‌ என்ற பல பெயர்களால்‌ இதனை 
அழைப்பர்‌. தமிழின்‌ ஆவணப்பட முன்னோடியான 
ஏ.கே.செட்டியார்‌ "வாழ்க்கைச்‌ சித்திரப்‌ படம்‌" 
என்று இதனைக்‌ குறிப்பிட்டார்‌. இவர்‌ 1940இல்‌ 
'மகாத்மா காந்தி என்னும்‌ ஆவணப்படத்தைத்‌ 
தயாரித்துப்‌ புதுமையை ஏற்படுத்தியவர்‌. 
நடைமுறையிலுள்ள உண்மைகளை 
மக்களுக்கு எடுத்துரைப்பதற்குச்‌ சில நேரங்களில்‌ 
உண்மை நிகழ்வுகள்‌ சிக்குவதில்லை. அதாவது 
உண்மையான நிகழ்ச்சி நடந்து முடிந்திருக்கும்‌. 
அச்சம்பவத்தைச்‌ சிலரை நடிக்க வைத்து நாடகமாக 
அதை வெளிப்படூத்த வேண்டியிருக்கும்‌. அதனால்‌, 
அதனை நாடக ஆவணப்படம்‌ என்பர்‌. இது "டாக்கு 
டிராமா" அல்லது "பிக்ஷன்‌ டாக்குமெண்டரி 
என்று ஆங்கிலத்தில்‌ அழைக்கப்படும்‌. 


என்ற கலைச்‌ சாதனத்திற்குரிய உத்திகள்‌ 
முதலானவற்றின்‌ அடிப்படையில்‌ கருத்தைப்‌ 
புலப்படுத்தும்‌ கலையே திரைமொழி. 


உடல்மொழி 


நடிகரின்‌ இயல்பான உடலின்‌ தோற்றம்‌ 
உடல்‌ தோற்றம்‌ எனப்படும்‌. ஆனால்‌ 
உடல்மொழி என்பது அதிலிருந்து வேறுபட்டது. 


நடிகர்‌ குனிந்தோ நிமிர்ந்தோ வளைந்தோ 


நிற்கும்‌ நிலைகளால்‌ பணிந்து போகிறார்‌, 
எதிர்க்கிறார்‌, மகிழ்கிறார்‌ என்பதாக ஒரு 


| | 12th ADVNCEI Tamil - Chap 38&4.indd 145 


145 


1911ஆம்‌ ஆண்டு டில்லியில்‌ ஐந்தாம்‌ ஜார்ஜின்‌ 
முடிசூட்டு விழாவை எடுத்த படமே இந்தியாவில்‌ 
உருவாக்கிய முதல்‌ ஆவணப்படம்‌. இதனை 
மருதப்பன்‌ என்ற தமிழர்‌ உருவாக்கினார்‌. 
ஒவ்வோர்‌ ஆண்டும்‌ நடக்கும்‌ "கேன்ஸ்‌" திரைப்பட 
விழாவில்‌ வழங்கும்‌ "பாம்டி ஆர்‌" என்ற விருது 
குறிப்பிடத்தக்கது. அவ்விருதினைப்‌ பெற்ற முதல்‌ 
ஆவணப்படம்‌ 1956இல்‌ வெளியான "தி சைலன்ட்‌ 
வேல்டு" என்பதாகும்‌. 

குறும்படம்‌ (Short Film) 


குறும்படம்‌ என்பது குறைந்த நேரத்திற்குள்‌, 
அதாவது முப்பது நிமிடத்திற்குள்‌ திரையில்‌ 
காட்டப்படும்‌ படங்கள்‌ ஆகும்‌. இன்று குறும்படங்கள்‌ 
ஐந்து நிமிடத்திற்குள்‌ முடிவதும்‌ உண்டு. முழுநீளக்‌ 
கதைப்படத்தை ஒரு புதினம்‌ என்று சொன்னால்‌, 
குறும்படத்தை ஒரு சிறுகதை என்று கூறலாம்‌. 
குறிப்பிட்ட ஒரு நீதியை அல்லது ஒரு கருத்தைச்‌ 
சட்டென மக்களுக்கு உணர்த்த இவ்வகையான 
குறும்படங்கள்‌ பயன்படுகின்றன. 


நடிகர்களை நடிக்க வைத்துத்தான்‌ 
குறும்படம்‌ உருவாக்க வேண்டும்‌ என்பதில்லை. 
கருத்துப்படமாகவோ, அசைஷூட்டப்‌ படமாகவோ, 
வரைகலை சித்திரமாகவோ இருக்கலாம்‌. "விம்பம்‌" 
(VIMBAM) என்ற அமைப்பு லண்டனில்‌ குறும்பட 
விழாக்களை 2004ஆம்‌ ஆண்டு முதல்‌ நடத்தி 
வருவது குறிப்பிடத்தக்கது. 


கருத்தைப்‌ புலப்படுத்த தம்‌ உடலை வைத்து 
மேற்கொள்ளும்‌ உடல்நிலையை உடல்மொழி 
என்பர்‌. நடிகர்களின்‌ சிறு அசைவுகளும்‌ 
செயல்களும்‌ உடல்மொழியில்‌ அடங்கும்‌. 
இதனை, பேசாமல்‌ பேசும்‌ திரைமொழிக்‌ கூறு 
எனலாம்‌. 


காட்சியமைப்பு வழியாக ஒரு கருத்தை 
உணர்த்துவது 'காட்சியமைப்புத்‌ திரைமொழி" 
ஆகும்‌. நடிகரின்‌ உருவத்தோற்றம்‌, செயல்கள்‌ 
மட்டுமன்றி, அவர்கள்‌ நிற்கும்‌ இடம்‌, 
காலச்சூழல்‌, உடை, ஒப்பனை, கைப்பொருள்‌, 


04-04-2020 150355 | | 


சுற்றுப்‌ புறங்களில்‌ இருக்கும்‌ பொருள்கள்‌ என 
அனைத்தும்‌ ஒரு கருத்தைப்‌ புலப்படுத்துவதைக்‌ 
காட்சியமைப்புத்‌ திரைமொழி எனலாம்‌. 


திரைக்கதை 


திரைக்கலை நுட்பங்களைக்‌ கவனத்தில்‌ 
கொண்டே திரைக்கதையை உருவாக்க 
வேண்டும்‌. ஏனெனில்‌, கேட்பதற்கான வடிவம்‌ 
கதை. கேட்பதற்கும்‌ பார்ப்பதற்குமான வடிவம்‌ 
திரைக்கதை. தேர்ந்தெடுத்த கதையைப்‌ 
பார்ப்போரின்‌ மனநிலையைக்‌ கருத்தில்‌ 
கொண்டு காட்சிகளை வரிசைப்படுத்திக்‌ 


கட்டமைப்பது திரைக்கதை. கதை நகர்விற்கு 
ஓவ்வொரு காட்சியும்‌ முக்கியத்துவம்‌ வாய்ந்தது 
என்பதால்‌ திரைக்கதையை உருவாக்குபவரின்‌ 
மனவோட்டத்தில்‌ காட்சிக்கான சூழல்‌, காட்சிக்‌ 
களம்‌, கதை நகர்வு ஆகியன நினைவில்‌ 
கொள்ளப்படுகின்றன. 


கதைக்கும்‌ திரைக்ககைக்கும்‌ வேறுபாடு 
உண்டு. கேட்கச்‌ சொல்வது கதை. சொல்வதும்‌ 
காட்டுவதுமானது திரைக்கதை. ஒலியை 
எழுதினால்‌ அது கதை. ஒலி, ஒளி இரண்டையும்‌ 
எழுதினால்‌ அது திரைக்கதை ஆகும்‌. 


ஒரு படத்தின்‌ தொடக்கம்‌ முதலாக 
முடிவு வரையிலும்‌ ஒவ்வொரு காட்சியாகத்‌ 
திரைமொழியில்‌ காட்சி வருணனை, உரையாடல்‌, 
நடிப்பு முதலிய செய்திகளை இயக்குநரின்‌ 
படப்பிடிப்பிற்குத்‌ துணைபுரிகின்ற வகையில்‌ 
எழுத்துவடிவில்‌ குறித்து வைக்கும்‌ விளக்கக்‌ 
குறிப்பே திரைக்கதை (810௦0 Play). 


வசனம்‌ 


திரைப்படத்தில்‌ வசனம்‌ வகிக்கும்‌ 
இடம்‌ முக்கியமானது. 
புரிந்துகொள்ள பாத்திரங்கள்‌ பேசும்‌ 


ததையைப்‌ 


வசனம்‌ உதவிபுரிகிறது. திரைக்கதைக்குக்‌ 
கொடுக்கும்‌ முக்கியத்துவத்தைப்‌ போலவே 
வசனத்திற்கும்‌ முக்கியத்துவம்‌ தரப்படுகிறது. 
இயக்குநரே வசனம்‌ எழுதும்போது காட்சி 
களுக்கும்‌ கதாபாத்திரப்பேச்சுக்கும்‌ நல்ல 
சமநிலையை உருவாக்க முடியும்‌. தேவையற்ற 
வார்த்தைகளுக்கு இங்கு இடம்‌ இருக்காது. 
அந்த உரையாடல்கள்‌ காட்சிகளைச்‌ சார்ந்தே 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 146 


146 


இருக்கும்‌. சான்றாக பாலு மகேந்திரா தன்‌ 
படங்களில்‌ பாத்திரப்‌ பேச்சுக்கான இடத்தைக்‌ 
குறைத்து, காட்சிகளின்வழி கதைசொல்வதைப்‌ 
பார்க்கலாம்‌. 


கதாபாத்திரங்களாக வேடமிடும்‌ நடிகர்‌ 
நடிகையர்‌ பேச வேண்டிய சொற்களும்‌ அவற்றின்‌ 
ஏற்ற இறக்கங்களுடனான தன்மையுமே 
உரையாடல்‌ (Diக/௦ஏமe) எனப்படுகிறது.திரைப்படம்‌ 
அடிப்படையில்‌ காட்சி ஊடகம்‌ என்பதால்‌ 
காட்சிகளின்‌ அழகும்‌, பொருட்செறிவுமே 
காட்சியை முன்னோக்கி வழி நடத்துகின்றன. 
அதற்கு உதவும்‌ வகையில்‌ உரையாடல்கள்‌ 
அமையவேண்டும்‌. 


படத்தொகுப்பு 

நல்ல படம்‌ எனக்‌ குறிப்பிடப்படுவது 
இரண்டு மேசைகளில்‌ உருவாகிறது. ஒன்று 
கதை எழுதுபவரின்‌ மேசை. மற்றொன்று 
படத்தொகுப்பாளரின்‌ மேசை. படத்தொகுப்பு 
என்பது ஒரு படைப்புக்‌ கலைத்திறன்‌. 
அத்திறனைப்‌ பாடம்‌ நடத்தி ஒருவருக்குள்‌ 
உருவாக்கிவிட முடியாது. அது உளவியல்‌ சார்ந்த 
கலை. கவிதை எழுதுவதைப்போல இயல்பாகவே 
அத்திறன்‌ இருக்கவேண்டும்‌. அது மிக நுட்பமான 
கல்வி ஆகும்‌. 


முறையாக எழுதி முடித்த கதையின்‌ 
அடிப்படையில்‌ படம்‌ பிடித்த அனைத்து 
துணிப்புகளையும்‌ கதை கூறும்‌ வரிசையில்‌ 
ஒன்றன்பின்‌ ஒன்றாக அடுக்குவதே 
படத்தொகுப்பாகும்‌. பல துணிப்புகளைக்‌ கொண்ட 
ஒரு காட்சியில்‌ எதை முதலில்‌ காட்டுவது, எதை 
அடுத்ததாகக்‌ காட்டுவது என்ற உளவியல்‌ 
நுட்பம்‌ நல்ல படத்தொகுப்பாளருக்கு இருக்க 
வேண்டிய ஒரு தகுதியாகும்‌. 


ஒரு கதை எவ்வாறு சிறந்த திரைப்படமாகத்‌ 
குயாரிக்கப்படுகிறது என்பது அதன்‌ திரைக்கலை 


நுட்பங்கள்‌ எவ்வாறு பயன்படுத்தப்பட்டுள்ளன 
என்பதைப்‌ பொருத்தே அமைகின்றது. 
திரைப்படத்தின்‌ இந்த முக்கியமான நுட்பங்களை 
அறிந்துகொள்ளும்போது திரைப்படம்‌ சிறந்த 
கலைப்படைப்பாக உருவாகின்றது. 


04-04-2020 15035 | | 


இலக்கியமும்‌ திரைப்படமும்‌ 


(இலக்கியமும்‌ திரைப்படமும்‌ என்ற முகநூல்‌ குழுவைத்‌ திரைப்பட விமர்சனம்‌ எழுதும்‌ 
பேராசிரியர்‌ ஒருவர்‌ நிருவகித்து வருகிறார்‌. இக்குழுவில்‌ பலர்‌ உறுப்பினர்களாக உள்ளனர்‌. 
இதில்‌ பன்னிரண்டாம்‌ வகுப்பு சிறப்புத்தமிழ்‌ பயிலும்‌ மாணவர்கள்‌ அகிலனும்‌ முகிலனும்‌ 
உறுப்பினராக உள்ளனர்‌. பேராசிரியர்களுக்கும்‌ மாணவர்களுக்குமிடையே நிகழ்ந்த முகநூல்‌ 


உரையாடல்‌) 


முகிலன்‌: இலக்கியம்‌ என்ற கலையைப்‌ 
பயன்படுத்தித்தான்‌ திரைப்படம்‌ உருவானதா? 
அடிப்படையில்‌ இரண்டும்‌ கலைகள்தானே. 


பேராசிரியர்‌: இலக்கியமும்‌ திரைப்படமும்‌ 
கலைகள்தாம்‌. கதை என்ற கூறில்‌ 
வேண்டுமானால்‌ இரண்டும்‌ ஒன்றுபடலாம்‌. 
ஆனால்‌, வெளிப்படுத்தும்‌ முறையால்‌ 
வேறுபடுகின்றன. சமூக மாற்றத்திற்கான 
உந்துசக்தியாக எழுத்தாளர்களின்‌ படைப்புகள்‌ 
இருந்தாலும்‌, அவை அனைத்து மக்களிடமும்‌ 
சென்று சேருவதில்லை. அவ்விலக்கியம்‌ 
சொல்லவரும்‌ கருத்தை மக்களிடம்‌ 
கொண்டு செல்ல திரைப்பட ஊடகமே 
பெருந்துணையாக இருந்துவருகின்றது. இதன்‌ 
தொடர்ச்சியாக இலக்கியம்‌ திரைப்படமாக 
உருவானது. மேற்கத்திய நாடுகளிலும்கூட, 
திரைப்படத்திற்கான கதையை இலக்கியத்தில்‌ 
இருந்து தேர்ந்தெடுக்கின்றனர்‌. 


அகிலன்‌: தொடக்க காலத்தில்‌ 
இலக்கியங்களில்‌ இருந்துதான்‌ திரைப்படங்கள்‌ 
எடுக்கப்பட்டனவா? அப்படியென்றால்‌ 
அவ்விலக்கியங்கள்‌ எவை எவை? 


பேராசிரியர்‌: ஆரம்பகாலத்தில்‌ எடுக்கப்பட்ட 
தமிழ்த்‌ திரைப்படங்கள்‌ மேடை நாடகங்களையும்‌ 
நாடக நடிகர்களையுமே அடிப்படையாகக்‌ 
கொண்டவை. எழுதப்பட்ட கதைகள்‌ நாடகமாக 
நடிக்கப்பட்டபோது அந்நாடகங்களைக்‌ கண்ட 
திரைப்படத்‌ தயாரிப்பாளர்கள்‌ அதனையே 
திரைப்படமாக்கினர்‌. வடுவூர்‌ துரைசாமியின்‌ 
'மேனகா , காசி விஸ்வநாதரின்‌ 'டம்பாச்சாரி, 
ஜே.ஆர்‌. ரங்கராஜுவின்‌ 'ராஜாம்பாள்‌ , பம்மல்‌ 
சம்பந்தனாரின்‌ 'இழந்த காதல்‌ போன்றவை 
திரைப்படமாக்கப்பட்டவை. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 38&4.indd 147 


147 


கே.பாலசந்தரின்‌ நாடகமான சர்வர்‌ 
சுந்தரம்‌, நீர்க்குமிழி, எதிர்நீச்சல்‌ போன்றனவும்‌ 
படங்களாக்கப்பட்டன. கோமல்‌ சுவாமிநாதனின்‌ 
கண்ணீர்‌ தண்ணீர்‌, செக்கு மாடுகள்‌ போன்ற 
நாடகங்களும்‌ படமாயின. 


முகிலன்‌: நாடகங்கள்‌ போலவே 
சிறுகதைகள்‌, புதினங்கள்‌ படமாக்கப்பட்டனவா? 


பேராசிரியர்‌: இந்தியத்‌ திரைப்பட 
வரலாற்றில்‌ சிறுகதை அல்லது புதினத்தின்‌ 
கதையைத்‌ திரைமொழிக்கேற்ப வடிவ மாற்றம்‌ 
செய்து திரைப்படங்களாக்கினர்‌. இந்தியத்‌ 


திரைப்பட மேதை சத்யஜித்‌ ரேயின்‌ உலகப்‌ 
புகழ்பெற்ற திரைப்படங்கள்‌ பெரும்பாலும்‌ 
புதினங்களையும்‌, சிறுகதைகளையும்‌ 
அடிப்படையாகக்‌ கொண்டவை. 


சத்யஜித்‌ ரே 

அவருடைய முதல்‌ மூன்று காவியப்‌ 
படங்களான பதேர்‌ பாஞ்சாலி, அபராஜிதோ, 
அபுர்சன்சார்‌ ஆகியவை 'பிபூதி பூஷன்‌' என்ற 
எழுத்தாளரது புதினம்‌. தாகூரின்‌ கதைகளும்‌ 


04-04-2020 15035 | | 


திரைப்படங்களாக வெளிவந்துள்ளன. 
தாஸ்தயாவ்ஸ்க்கி, டால்ஸ்டாய்‌ போன்ற 


திரைப்படங்களாக வெளிவந்திருக்கின்றன. 
தமிழ்த்‌ திரைப்படத்தில்‌ இலக்கியத்துக்கும்‌ 


ரஷ்ய இலக்கியவாதிகளின்‌ புதினங்களும்‌ 
திரைப்படமாக்கப்பட்டன. அதில்‌ 'குற்றமும்‌ 
புதினத்தின்‌ 
கதையை உள்வாங்கிப்‌ பல திரைப்படங்கள்‌ 
வெளிவந்துள்ளன. 


தண்டனையும்‌' என்ற 


அகிலன்‌: தமிழில்‌இப்படிப்பட்ட முயற்சிகள்‌ 
எவையேனும்‌ நிகழ்ந்திருக்கின்றனவா? 


பேராசிரியர்‌: நிகழ்ந்திருக்கின்றன. 
மெளனப்படக்‌ காலத்திலேயே வை.மு. 
கோதைநாயகி அம்மாளின்‌ 'அனாகைப்‌ பெண்‌ 
புதினம்‌ அதே பெயரில்‌ படமாக்கப்பட்டது. இதே 
புதினம்‌ பேசும்‌ படமாகவும்‌ எடுக்கப்பட்டது. 
இவரின்‌ 'தயாநிதி' புதினம்‌ 'சித்தி' என்னும்‌ 


பெயரில்‌ திரைப்படமானது. 


ஜே.ஆர்‌. ரங்கராஜுவின்‌ 'சவுக்கடி 
சந்திரகாந்தா, வடுவூர்‌ துரைசாமியின்‌ 'மைனர்‌ 
ராஜாமணி, கல்கியின்‌ 'தியாகபூமி 'பார்த்திபன்‌ 
கனவு', ராஜாஜியின்‌ 'திக்கற்ற பார்வதி, 
அண்ணாவின்‌ 'வேலைக்காரி' கொத்தமங்கலம்‌ 
சுப்புவின்‌ 'தில்லானா மோகனாம்பாள்‌ ' 
இராமலிங்கனாரின்‌ 'மலைக்கள்ளன்‌ ,, 
அகிலனின்‌ 'பாவை விளக்கு போன்றவை 
திரைப்படங்களாக வெளிவந்தன. 


பெண்‌ எழுத்தாளர்களான லட்சுமி, 
சிவசங்கரி, அனுராதா ரமணன்‌ போன்றோரின்‌ 
புதினங்களும்‌ படமாக்கப்பட்டன. ஜெயகாந்தன்‌, 
இந்திரா பார்த்தசாரதி, சுஜாதா இவர்களின்‌ 
படைப்புகள்‌ திரைப்படமாகிப்‌ பெரும்‌ 
வரவேற்பைப்‌ பெற்றுள்ளன. ஜெயகாந்தனின்‌ 
படைப்புகளை நீங்கள்‌ வாசித்தது உண்டா? 


முகிலன்‌: வாசித்திருக்கிறேன்‌ ஐயா! 
உன்னைப்போல்‌ ஒருவன்‌, யாருக்காக அழுதான்‌, 
சில நேரங்களில்‌ சில மனிதர்கள்‌, ஒரு நடிகை 
நாடகம்‌ பார்க்கிறாள்‌. இதில்‌ 'சில நேரங்களில்‌ 
சில மனிதர்கள்‌' எனக்குப்‌ பிடித்த நூல்களில்‌ 
ஒன்று. இது சாகித்திய அகாதெமி விருது பெற்ற 
படைப்புதானே? 


பேராசிரியர்‌: ஆம்‌. விருது பெற்ற நூல்தான்‌. 
நீங்கள்‌ சொன்ன படைப்புகள்‌ அனைத்துமே 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 148 


148 


யூ 


தமிழ்த்‌ திரைப்படத்திற்குமான உறவு 
குறித்துப்‌ பேசும்போது முக்கிய ஆளுமையாக 
அறியப்படுபவர்‌ ஜெயகாந்தன்‌. 'உன்னைப்போல்‌ 
ஒருவன்‌' படத்திற்கான திரைக்கதை, வசனம்‌, 
இயக்கம்‌, தயாரிப்பு என அனைத்தும்‌ 
ஜெயகாந்தனே. 'யாருக்காக அழுதான்‌ என்ற 
படத்திற்குத்‌ திரைக்கதை, வசனம்‌ எழுதி 
இயக்கியும்‌ இருக்கிறார்‌. ஊருக்கு நூறு பேர்‌, 
நடிகை நாடகம்‌ பார்க்கிறாள்‌ போன்ற புதினங்கள்‌ 
திரைப்படங்களாகி இருக்கின்றன. வழக்கமான 
திரைப்படங்களில்‌ இடம்பெறும்‌ நடனத்தையும்‌ 
பாட்டையும்‌ தவிர்த்து தாம்‌ எழுத்தில்‌ படைத்த 
உலகை, திரைப்படத்தில்‌ காட்ட முயன்ற 
இலக்கிய எழுத்தாளர்‌ இவர்‌. 


அகிலன்‌: அப்படியென்றால்‌, தமிழ்த்‌ 
திரைப்படத்தில்‌ இலக்கியவாதியாகவும்‌ 
திரைப்படக்‌ கலைஞராகவும்‌ சாதித்தவராக 
ஜெயகாந்தனைச்‌ சொல்லலாமா? 


பேராசிரியர்‌: 
ஏனென்றால்‌, ஜெயகாந்தனின்‌ கதைகளைப்‌ 
படிக்கும்பொழுதெல்லாம்‌ அவர்‌ திரைப்‌ 
படத்திற்கு மிகவும்‌ நெருக்கமானவர்‌ என்கிற 
எண்ணம்‌ மேலோங்கும்‌. அவரது கதைகளைப்‌ 


சொல்லலாம்‌. 


படிப்பது திரைப்படம்‌ பார்ப்பது போன்றது. 
இவரின்‌ 'உன்னைப்போல்‌ ஒருவன்‌' 
கலைத்தன்மை வாய்ந்த படமாக இன்றும்‌ 
பார்க்கப்படுகிறது. 


ஜெயகாந்தன்‌ 


முகிலன்‌: தமிழில்‌ கலைத்தன்மை கொண்ட 
திரைப்படங்கள்‌ வேறுஎவையேனும்வந்துள்ளனவா? 


04-04-2020 15035 | | 


பேராசிரியர்‌: தமிழில்‌ இப்படிக்‌ 
தலைத்தன்மை கொண்ட படங்கள்‌ என 
பாலு மகேந்திராவின்‌ 'சந்தியா ராகம்‌, 
வீடு. ருத்ரய்யாவின்‌ 'அவள்‌ அப்படித்தான்‌', 
மகேந்திரனின்‌ முள்ளும்‌ மலரும்‌, உதிரிப்‌ 
பூக்கள்‌, பூட்டாத பூட்டுகள்‌, சாசனம்‌, ஞான. 
ராஜசேகரனின்‌ 'மோகமுள்‌' போன்றவற்றைக்‌ 
குறிப்பிடலாம்‌. 


முகிலன்‌: ஏன்‌ இவர்களின்‌ படங்கள்‌ 
கலைத்தன்மை வாய்ந்தவையாக ஏற்றுக்‌ 
கொள்ளப்படுகின்றன? 


பேராசிரியர்‌: கற்பனைக்‌ கதையைத்‌ 
திரைக்கதையாக மாற்றுவதாக இருந்தாலும்‌, 
புதினம்‌ ஒன்றைத்‌ திரைக்கதையாக மாற்றுவதாக 
இருந்தாலும்‌ எழுத்துகளால்‌ வெளிப்படுத்த 
முடியாத எதார்த்த உலகத்தைக்‌ காட்சிகளால்‌ 
எளிதில்‌ காட்டமுடியும்‌. எழுத்துகளுக்கு இல்லாத 
ஒரு வசதி காட்சிகளுக்கு உண்டு. அந்த வகையில்‌ 
காட்சிகள்‌ எழுத்துகளைவிடப்‌ பலம்‌ வாய்ந்தவை. 
ஆக, எழுத்துகளால்‌ உருவாக்கப்படும்‌ 
கற்பனைக்‌ காட்சிகளைவிட, ஒளிப்பதிவுக்‌ 
கருவியின்‌ மூலம்‌ உருவாக்கப்படும்‌ காட்சிகள்‌ 
அடிப்படையிலேயே எதார்த்தமானவை. 
திரைப்படங்கள்‌ காட்சிகளால்‌ ஆனவை 
என்றாலும்‌ அக்காட்சிகள்‌ சொல்லப்படும்‌ 
விதத்தில்தான்‌ கலைத்தன்மை வாய்ந்த படமாக 
மாறுகின்றன. அவற்றோடு பாத்திரங்களின்‌ 
உணர்ச்சி வெளிப்பாடு, உரையாடல்‌ முரண்‌, 
வாழ்க்கையை விவாதிக்கும்‌ பாங்கு போன்றவை 
ஏற்கும்படியாக அமைந்திருக்கும்‌. 


முகிலன்‌: தமிழ்‌ சினிமாவில்‌ எதார்த்த 
உலகத்தைக்‌ காட்சிகளால்‌ எளிதில்‌ 
காட்டியவர்களாக மகேந்திரனையும்‌, பாலு 
மகேந்திராவையும்‌ குறிப்பிடலாமா? 


பேராசிரியர்‌: ஆம்‌. 1970களில்‌ தமிழ்த்‌ 
திரைப்படத்தில்‌ பல்வேறு மாற்றங்கள்‌ நிகழ 
ஆரம்பித்தன. எப்போதும்‌ வசனங்களால்‌ 
நிரப்பப்பட்டுக்‌ கொண்டிருந்த தமிழ்த்‌ 
திரைப்படத்தைக்‌ காட்சிப்‌ பூர்வமாக 
அணுகியவர்கள்‌ மகேந்திரனும்‌ பாலு 
மகேந்திராவும்‌. அதற்கான களத்தை 
இலக்கியத்திலிருந்து தேர்ந்தெடுத்தனர்‌. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 149 


149 


மகேந்திரன்‌ இலக்கியத்தைத்‌ 
திரைப்படமாகப்‌ பெரும்‌ ஆளுமையோடு 
உருவாக்கியவர்‌. குறிப்பாக அவரது 
'உதிரிப்பூக்கள்‌' தமிழ்த்‌ திரைப்படத்தின்‌ தரத்தை 
உயர்த்தியது எனலாம்‌. திரைப்படம்‌ ஒரு காட்சி 
மொழி என்பதை உணர்ந்தவர்‌ பாலு மகேந்திரா. 
அவர்‌ இயக்கிய சந்தியா ராகம்‌, வீடு போன்ற 
படங்கள்‌ சிறந்த எடுத்துக்காட்டுகள்‌. 

பல்வேறு கலைகளும்‌ சங்கமிக்கும்‌ இடம்‌ 
திரைப்படம்‌. இதன்‌ நுட்பத்தை மக்களிடையே 
எடுத்துச்‌ சென்றவர்கள்‌ இந்த இரண்டு 
இயக்குநர்கள்‌. 


பேசும்‌ படங்கள்‌ வந்த பிறகுதான்‌, திரையில்‌ 


சப்தங்களும்‌, வசனங்களும்‌ அதிகமாக 
இடம்பெறத்‌ தொடங்கின. வார்த்தைகள்‌, இசை, 
பாடல்கள்‌ இல்லாமல்‌ திரைப்படங்கள்‌ இல்லை 
என்ற நிலையை மாற்றியவர்கள்‌. குறிப்பாக 
இவர்களின்‌ படங்களில்‌ பயன்படுத்தப்படும்‌ 
இசை முக்கியமானது. மெளனமே ஒலியை 
விடச்‌ சிறந்தது என்பதைத்‌ தமிழ்த்‌ திரைக்கு 
உணர்த்தியவர்கள்‌. 

பாலு மகேந்திராவின்‌ படங்களில்‌ ஒரு 
தாட்சியை அழகுபடுத்த, அதன்‌ கருத்தைப்‌ 
பார்வையாளனுக்குச்‌ சரியாகக்‌ கொண்டு 
சேர்க்க இசை பயன்படுத்தப்பட்டிருக்கும்‌. இவர்‌ 
தமிழ்‌ இலக்கியத்தில்‌ ஈடுபாடு மிக்கவர்‌. தன்னை 
ஓர்‌ எழுத்தாளராக அடையாளம்‌ காட்டுவதோடு 
பல படங்களுக்குத்‌ திரைக்கதையையும்‌ 
வசனத்தையும்‌ இவரே எழுகியிருக்கிறார்‌. 


மகேந்திரா, 
ஒளிப்பதிவாளராக இருந்து இயக்குநரானவர்‌ 
என்பதால்‌ திரைப்பட மொழி அவருக்குத்‌ 
தெரிந்திருக்கும்‌. ஆனால்‌, மகேந்திரன்‌ 
ஒளிப்பதிவாளராக இருந்ததில்லை. 
அப்படியிருந்தும்‌ மகேந்திரன்‌, திரைப்பட 
மொழியைச்‌ சரியாகக்‌ கையாண்டு இருக்கிறார்‌. 


அகிலன்‌: பாலு 


இதற்கு இலக்கிய வாசிப்பு அடிப்படைக்‌ 
காரணமாக இருந்தது எனலாமா? 


பேராசிரியர்‌: தேர்ந்த எதார்த்தத்‌ 
திரைப்படம்‌ ஒன்றை உருவாக்க நினைக்கின்ற 
படைப்பாளிக்குக்‌ கட்டாயமாக இலக்கிய 


04-04-2020 15035 | | 


நுண்ணறிவும்‌ வாசிப்பும்‌ தேவை. அதனால்தான்‌ 
மகேந்திரன்‌ இலக்கிய வாசகராகவும்‌ திரை 
நுட்பங்களை அறிந்தவராகவும்‌ இருக்கின்றார்‌. 
அவர்‌ இயக்கிய படங்கள்‌ பெரும்பாலும்‌ 
இலக்கியத்திலிருந்து எடுக்கப்பட்டவையே. 
அவரது முதல்‌ படம்‌ உமாசந்திரனின்‌ முள்ளும்‌ 
மலரும்‌' புதினத்தை அடிப்படையாகக்‌ 
கொண்டதுதான்‌. 


திரைப்படத்தின்‌ தன்மையையும்‌ 
இலக்கியத்தின்‌ தன்மையையும்‌ நன்கு அறிந்தால்‌ 
மட்டுமே அதனைச்‌ சிறப்பாகக்‌ கொடுக்கமுடியும்‌. 
புதினம்‌, எழுத்து மொழியின்‌ ஆளுமையைக்‌ 
காட்டுமிடம்‌, திரைப்படம்‌, காட்சிமொழியின்‌ 
ஆளுமையைக்‌ காட்டுமிடம்‌ என்று தெரிந்து 
வைத்திருந்ததால்‌, அவரால்‌ தொடர்ச்சியாக 
புதினத்தைப்‌ படமாகக்‌ கொடுக்க முடிந்தது. 
நேரமிருந்தால்‌ மகேந்திரன்‌ இயக்கிய முள்ளும்‌ 
மலரும்‌ திரைப்படத்தை திரையிட்டுப்‌ பாருங்கள்‌. 
அதனுடன்‌ வேறு படங்களையும்‌, அப்படங்களின்‌ 
மூலக்கதைகளுக்கான புதினங்களையும்‌ தேடிப்‌ 
படிக்கலாம்‌. 


அகிலன்‌: கட்டாயம்‌ படிக்கவேண்டும்‌. 
இயக்குநரும்‌ ஒளிஓவியருமான தங்கர்பச்சானின்‌ 


இடு அறிவோம்‌ தெளிவோம்‌ 


திரைப்பட ரசனை 


சிறந்த இலக்கியம்‌ என்பது மனிதர்களை 
மேம்படூத்தும்‌. சிறந்த திரைப்படம்‌ என்பது 
மனிதர்களைப்‌ பண்படுத்தும்‌. நம்மை அடூத்த 
நிலைக்கு நகர்த்தும்‌. சிறந்த ஒரு திரைப்படமானது, 
மனிதர்களை முற்றிலும்‌ மாற்றும்‌ திறன்‌ உடையது. 
அப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்குவதே சினிமா 
ரசனை. 


திரைப்படம்‌ வெறும்‌ பொழுதுபோக்கிற்கான கலை 
வடிவம்‌ அன்று. ஒரு திரைப்படத்தை ரசனையோடு 
அணுகும்‌ முறையே திரைரசிகராக நம்மை 
உருவாக்குகின்றது. ஒரு திரைப்படம்‌ சொல்லும்‌ 
கருத்து, இயக்குநரின்‌ பார்வை, காட்சி அமைப்பு, 
படத்தின்‌ இசை, படத்தொகுப்பு எனப்‌ பல்வேறு 


| | 12th ADVNCEI Tamil - Chap 38&4.indd 150 


150 


படங்கள்கூட இலக்கியத்தை அடிப்படையாகக்‌ 
கொண்டவை எனக்‌ கேள்விப்பட்டிருக்கிறேன்‌. 


பேராசிரியர்‌: சிறுகதை, நாவல்களைப்‌ 
படமாக்குவதில்‌ தங்கர்பச்சான்‌ காட்டிய அக்கறை 
அதிகம்‌.ஒளிப்பதிவாளர்‌,எழுக்தாளர்‌,இயக்குநர்‌, 
நடிகர்‌ எனப்‌ பன்முக தன்மைகொண்டவர்‌ 
இவர்‌. தமது 'கல்வெட்டு' என்ற சிறுகதையை 
அடிப்படையாகக்‌ கொண்டு 'அழகி' படத்தை 
இயக்கினார்‌. நாஞ்சில்‌ நாடனின்‌ நாவலான 
'தலைகீழ்‌ விகிதங்கள்‌' கதையைச்‌ 'சொல்ல 
மறந்த கதை' என்ற படமாக்கினார்‌. தாம்‌ எழுதிய 
'ஒன்பது ரூபாய்‌ நோட்டு, அம்மாவின்‌ கைப்பேசி 


நாவல்களை அதேபெயரில்‌ படமாக்கினார்‌. 
இவற்றில்‌ 'அழகி' படம்தான்‌ தங்கர்பச்சான்‌ 
என்ற ஆளுமையைத்‌ திரையுலகில்‌ பரவலாக 
அறியசெய்தது. எதார்த்தமான வாழ்வியலைச்‌ 
சொன்ன இப்படமும்‌ இலக்கியத்‌ தரம்‌ 
வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. 


முகிலன்‌: சசி இயக்கிய 'பூ' 
திரைப்படமும்‌ எதார்த்த வாழ்க்கையோடு 
பின்னிப்பிணைந்ததுதானே. இதுவும்‌ 
இலக்கியத்திலிருந்து எடுக்கப்பட்டதா? 


கோணங்களில்‌ காணும்‌ அனுபவமே திரைப்பட 
ரசனையாக மாறுகிறது. இவற்றையெல்லாம்‌ ஒரு 
திரைப்படம்‌ பார்க்கும்போது நாம்‌ கவனித்தால்‌, அது 
நம்‌ ரசனையை மேம்படுத்தும்‌. 


கலையின்‌ வெளிப்பாடு 


சினிமா என்பது வணிகம்‌ என்ற அம்சத்தைத்‌ 
தாண்டி கலை என்பதன்‌ முழுமையான வெளிப்பாடு. 
எல்லாக்‌ கலைகளையும்‌ அது தன்னகத்தே 
உள்ளடக்கியிருக்கின்றது. மற்ற எந்தக்‌ கலைகளைக்‌ 
காட்டிலும்‌ சினிமா தனித்துவமானது. திரைப்படம்‌ 
பார்ப்பது என்பது ஓர்‌ அனுபவம்‌. அந்த அனுபவம்‌ 
ஒவ்வொருவருக்கும்‌ வேறுபடும்‌. காண்போரின்‌ 
மனநிலை, சூழல்‌, வெளிப்படுத்தும்‌ தன்மை 
ஆகியவற்றைப்‌ பொருத்து ரசனையும்‌ மாறுபடும்‌. 


04-04-2020 15035 | | 


பேராசிரியர்‌: ஆமாம்‌. ச.தமிழ்ச்செல்வன்‌ 
எழுதிய 'வெயிலோடுபோய்‌'என்றசிறுகதையைச்‌ 
சசி 'பூ என்ற பெயரில்‌ திரைப்படமாக்கினார்‌. 
இக்கதை எளிமையான பெண்ணின்‌ பேரன்பைப்‌ 
பேசுகிறது. 


அகிலன்‌ : மகேந்திரன்‌ 'முள்ளும்‌ மலரும்‌' 
கதையில்‌ சில மாற்றங்களைச்‌ செய்ததாகச்‌ 
சொன்னீர்கள்‌. அப்படியென்றால்‌ ஒரு நாவல்‌ 
அல்லதுசிறுகதை எந்த முறையில்‌ திரைப்படமாக 
எடுக்கப்படுகிறது? 


பேராசிரியர்‌: ஒரு நாவலைத்‌ 
திரைப்படமாக்கும்‌ முறையை இருவகையாக 
பிரிக்கலாம்‌. முதலாவது, வாக்கியத்திற்கு 
வாக்கியம்‌ மூலப்படைப்பைச்‌ சார்ந்தே 
திரைப்படக்காட்சிகளை அமைப்பது. 


இரண்டாவது முறை திரைப்படத்தின்‌ 
சாத்தியக்கூறுகளை, பலத்தை உணர்ந்து சினிமா 
மொழியில்‌ ஒரு புதிய படைப்பை உருவாக்குவது. 
நாவலாசிரியரின்‌ மையக்கருத்தை உள்வாங்கி 
அதற்கேற்றபடி திரைக்கதையை அமைத்து 
அக்கருத்தைத்‌ திரைப்படக்‌ காட்சிகள்‌ மூலம்‌ 


வெளிக்கொணர்வது. 

முகிலன்‌: புரிகிறது ஐயா! சமீபத்தில்‌ 
இலக்கியங்களிலிருந்து எடுக்கப்பட்ட 
திரைப்படங்களாக எவற்றைச்‌ சொல்லலாம்‌? 


பேராசிரியர்‌: கி.ராஜநாராயணனின்‌ கிடை 
(ஒருத்தி), ஜெயமோகனின்‌ 'ஏழாம்‌ உலகம்‌' (நான்‌ 


Ee ட அறிவோம்‌ தெளிவோம்‌ 


கடவுள்‌), பாஸ்கர்‌ சக்தியின்‌ அழகர்சாமியின்‌ 
குதிரை (அழகர்சாமியின்‌ குதிரை), பி.எச்‌. 
டேனியலின்‌ எரியும்‌ பனிக்காடு (பரதேசி), 
மு.சந்திரகுமாரின்‌ 'லாக்கப்‌' (விசாரணை), 
தமயந்தியின்‌ தடயம்‌ (தடயம்‌) ஆகியன 
திரைப்படங்களாக்கப்பட்டுள்ளன. 


பரதேசி திரைப்படக்‌ காட்சி 


வசந்தபாலன்‌ இயக்கிய 'அரவான்‌' 
திரைப்படம்‌ சு.வெங்கடேசனின்‌ 'காவல்‌ 
கோட்டம்‌' புதினத்தின்‌ ஒரு பகுதியே. 
'நோட்டா' படம்‌ ஷான்‌ கருப்பசாமி எழுதிய 
'வெட்டாட்டம்‌' நூலை அடிப்படையாகக்‌ 
கொண்டதுதான்‌. இதுபோன்றே அவ்வப்போது 
இலக்கியங்களிலிருந்து திரைப்படங்கள்‌ 
வந்துகொண்டுதான்‌ இருக்கின்றன. ஆனால்‌ 
அவை சிறந்த கலைப்படைப்பாக மாறுவது 
இயக்குநரின்‌ ரசனையையும்‌ மக்களின்‌ 
ரசனையையும்‌ பொருத்ததே. 


வங்கமொழியின்‌ இரு சிங்கங்கள்‌ 


இந்தியத்‌ திரைப்பட இயக்குநர்களுள்‌ குறிப்பிடத்தக்கவர்‌, சத்தியஜித்‌ ரே. இந்தியமொழிக்‌ 
கவிஞர்களுள்‌ குறிப்பிடத்தக்கவர்‌, இரவீந்திர நாத்‌ தாகூர்‌. இருவரும்‌ வங்கமொழிக்குப்‌ பெருமை 
சேர்த்தவர்களாவர்‌. தாகூரிடம்‌ மிகுந்த மதிப்பும்‌ மரியாதையும்‌ கொண்டிருந்த சத்தியஜித்‌ ரே, அவரது 
பண்பட்ட சிந்தனைத்‌ தளங்களில்‌ ஆழ்ந்த ஈடூபாடு கொண்டிருந்தார்‌. தாகூரின்‌ எழுத்துப்‌ படைப்புகளை 
நேரில்‌ கண்டு, கேட்டறியும்‌ உயிர்‌ செறிந்த கலையனுபவங்களாக, உலகமெல்லாம்‌ இரசித்து மகிழும்‌ 
வகையில்‌ உருவாக்கிய பெருமை, சத்தியஜித்‌ ரேவையே சாரும்‌. தாகூரின்‌ 'சாருலதா', 'வீடும்‌ உலகமும்‌' 
(கரே பைரே) என்னும்‌ இருநாவல்கள்‌, சத்யஜித்‌ ரேவால்‌ உருவாக்கப்பட்ட அரிய திரைப்படக்‌ கலை 
வடிவங்கள்‌. 1961ஆம்‌ ஆண்டில்‌, தாகூரின்‌ நூற்றாண்டு விழாவைக்‌ கொண்டாடும்‌ வகையில்‌, இரவீந்திர 
நாத்‌ தாகூர்‌ தொடர்பான ஆவணப்படம்‌ ஒன்றை உருவாக்கினார்‌. கலை இலக்கிய சிந்தனாவாதி 
ஒருவர்‌ பற்றிய படம்‌ என்றால்‌, அஃது இப்படித்தானே இருக்கவேண்டும்‌ என்று கூறத்தக்க அளவில்‌, 
அருமையான படைப்பாக, அந்த ஆவணப்படம்‌ இன்றளவும்‌ விளங்குகிறது. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 151 


04-04-2020 150387 | | 


திரைப்படமான சில தமிழ்‌ இலக்கியங்கள்‌ 


ஆசிரியர்‌ 

ஜே.ஆர்‌. ரங்கராஜு 
வடூவூர்‌ துரைசாமி 
வை.மு. கோதைநாயகி 
வை.மு. கோதைநாயகி 
கல்கி 

அகிலன்‌ 
அண்ணாதுரை 
அண்ணாதுரை 

மு. கருணாநிதி 

வெ. ராமலிங்கம்‌ பிள்ளை 
பி.எஸ்‌. ராமையா 

மு. வரதராஜன்‌ 
இந்திரா பார்த்தசாரதி 
மஹரிஷி 

மணியன்‌ 

நீல. பத்மநாபன்‌ 

தி. ஜானகிராமன்‌ 

ரா.கி. ரங்கராஜன்‌ 
எஸ்‌.எஸ்‌. வாசன்‌ 
சுஜாதா 

சுஜாதா 

டி. செல்வராஜ்‌ 

பூமணி 

சி.ஆர்‌. ரவீந்திரன்‌ 
லக்ஷமி 

லக்ஷமி 

அனுராதா ரமணன்‌ 
அனுராதா ரமணன்‌ 
சிவசங்கரி 


சிவசங்கரி 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 152 


நூல்‌ 
மோகனசுந்தரம்‌ 
கும்பகோணம்‌ வக்கீல்‌ 
ராஜ்மோகன்‌ 
தியாகக்கொடி 
பொய்மான்‌ கரடு 
கயல்விழி 

ரங்கோன்‌ ராதா 
பார்வதி பி.ஏ. 
பொன்னர்‌ சங்கர்‌ 
மலைக்கள்ளன்‌ 
போலீஸ்காரன்‌ மகள்‌ 
பெற்ற மனம்‌ 

உச்சி வெயில்‌ 

புவனா ஒரு கேள்விக்குறி 
இதய வீணை 
தலைமுறைகள்‌ 
மோகமுள்‌ 

இது சத்தியம்‌ 

சதி லீலாவதி 

பிரியா 

இருள்‌ வரும்‌ நேரம்‌ 
தேனீர்‌ 
கருவேலம்பூக்கள்‌ 
நண்பா நண்பா 
பெண்‌ மனம்‌ 
காஞ்சனையின்‌ கனவு 
சிறை 
கூட்டுப்புழுக்கள்‌ 
நண்டு 


ஒரு சிங்கம்‌ முயலாகிறது 


152 


திரைப்படம்‌ 
மோகனசுந்தரம்‌ 
திகம்பர சாமியார்‌ 
ராஜ்மோகன்‌ 
தியாகக்கொடி 
பொன்வயல்‌ 
மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன்‌ 
ரங்கோன்‌ ராதா 
பார்வதி பி.ஏ. 
பொன்னர்‌ சங்கர்‌ 
மலைக்கள்ளன்‌ 
போலீஸ்காரன்‌ மகள்‌ 
பெற்ற மனம்‌ 
மறுபக்கம்‌ 

புவனா ஒரு கேள்விக்குறி 
இதய வீணை 
மகிழ்ச்சி 

மோகமுள்‌ 

இது சத்தியம்‌ 

சதி லீலாவதி 

பிரியா 

வானம்‌ வசப்படும்‌ 
தேனீர்‌ 
கருவேலம்பூக்கள்‌ 
நண்பா நண்பா 
இருவர்‌ உள்ளம்‌ 
காஞ்சனா 

சிறை 
கூட்டுப்புழுக்கள்‌ 
நண்டு 


அவன்‌ அவள்‌ அது 


04-04-2020 150387 | | 


நாட்டார்‌ அரங்கக்‌ கலைகள்‌ 


நாட்டார்‌ அரங்கக்‌ கலைகள்‌ தமிழ்ப்‌ 
பண்பாட்டின்‌ முக்கியமான அடையாளங்களாகத்‌ 
திகழ்கின்றன. இக்கலைகளை நிகழ்த்துபவர்கள்‌ 
கற்பனைத்‌ திறன்‌ மிகுந்த உழைக்கும்‌ 
கலைஞர்கள்‌. இக்கலைகள்‌ மனிதர்களின்‌ 
வாழ்க்கைச்‌ சூழல்‌, தெய்வ வழிபாடு, 
அன்றாட வாழ்க்கைச்‌ சிக்கல்‌ இவற்றின்‌ 
கூட்டுப்படைப்பாக வெளிப்படுகின்றன. அதே 
நேரத்தில்‌ சமூகத்தை உள்வாங்கித்‌ தங்களது 
உள்ளடக்கத்தையும்‌ வடிவத்தையும்‌ புத்தாக்கம்‌ 
செய்து மக்களிடையே வரவேற்பைப்‌ பெற்று 
வருகின்றன. இக்கலைகள்‌ வட்டாரத்‌ தன்மைக்‌ 
கொண்டவை. தமக்கென மரபுவழிபட்ட 
பார்வையாளர்களைக்‌ கொண்டவை. மக்கள்‌ 
குழுக்களின்‌ வழிபாட்டு மரபுகள்‌, சடங்குகள்‌, 
வட்டாரக்‌ குழுக்கள்‌, பழக்க வழக்கங்கள்‌, 
கைவினைக்‌ கலைகள்‌ போன்றவற்றின்‌ 
அடிப்படையில்‌ நிகழ்த்துகலைகளுக்கான 
பண்பாட்டு எல்லைகள்‌ உருவாகின்றன. 


தமிழகம்‌ முழுவதும்‌ பரவலாக 
நிகழ்த்தப்படும்‌ இக்கலைகளை அதன்‌ 
தன்மைக்கேற்ப, 


1. சடங்குசார்‌ கலைகள்‌ 
2. பாடல்சார்‌ கலைகள்‌ 
3. கருவிசார்‌ கலைகள்‌ 


என வகைப்படுத்துவர்‌. இக்கலைகள்‌ தமிழரின்‌ 
மரபான பண்பாட்டுக்கூறுகளைவிளக்குவனவாக 
அமைகின்றன. பார்வையாளர்கள்‌ 
புரிந்துகொள்ளும்‌ தன்மைக்கேற்ப இக்கலைகள்‌ 
நிகழ்த்தப்படும்‌. ஏதேனும்‌ ஓர்‌ ஊரில்‌ அவ்வூர்‌ 
சார்ந்த மக்களுக்காக நிகழ்த்தப்படும்‌ இக்கலை 
வடிவங்களைப்‌ பிற பகுதிகளிலிருந்து வரும்‌ 
மக்களும்‌ கண்டு இன்புறுவர்‌. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 153 


153 


1. சடங்குசார்‌ கலைகள்‌ 
மக்களின்‌ வாழ்க்கைக்குள்‌ பல்வேறு 
சடங்குகள்‌ நிறைந்திருக்கின்றன. சடங்குகள்‌ 
குடும்பவெளியிலும்‌ சமூகவெளியிலும்‌ 
இடம்பெறும்‌. சமூக வெளியில்‌ நடப்பன 
கலைகளாக மாறுகின்றன. நாட்டார்‌ 


வழிபாடுகளில்‌ குறிப்பிட்ட தெய்வத்தைப்‌ 
பற்றிய வரலாற்றுக்‌ கதைகளின்‌ ஒரு 
பகுதியோ சில பகுதிகளோ சடங்குகளாக 
நிகழ்த்திக்‌ காட்டப்படுகின்றன. சமயச்‌ 
சடங்குகளோடு ஆடல்கலை நெருங்கிய 
தொடர்பு கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில்‌ 
பரவலாக உள்ள சாமியாட்டம்‌, தேவராட்டம்‌, 
கணியன்‌ ஆட்டம்‌, பொன்னர்‌ சங்கர்‌ கதைப்பாடல்‌ 
முதலானவற்றில்‌ சடங்குக்‌ கூறுகள்‌ அதிகம்‌ 
உண்டு. 


கொடை, தீமிதி விழா, முளைப்பாரி, 
சூரசம்ஹாரம்‌, கள்ளர்‌ வெட்டு, 
மயானக்கொள்ளை, ஏழு கன்னிமார்‌ 
வழிபாட்டில்‌ இடம்பெறும்‌ கன்னிவிலக்கு (மாசி 
மகம்‌) எனத்‌ தமிழக மாவட்டங்கள்‌ பலவற்றிலும்‌ 
கோவில்திருவிழாக்களில்‌ சடங்கியல்‌ நாடகங்கள்‌ 
நடைபெறுகின்றன. இச்சடங்கியல்‌ நாடகங்கள்‌ 
பெரும்பாலும்‌ அந்தந்த கோவில்‌ விழாக்களின்‌ 
முக்கிய நிகழ்வுகளாக உள்ளன. 
பொன்னர்‌ சங்கர்‌ கதைப்பாடல்‌ 

பொன்னர்‌ சங்கர்‌ கதைப்பாடல்‌ என்பது 
இடைக்காலத்தில்‌ வாழ்ந்த பொன்னர்‌ சங்கர்‌ 
என்ற சகோதரர்களின்‌ வரலாற்றினைக்‌ 
கதைப்பாடலாக நிகழ்த்திக்‌ காட்டுவதாகும்‌. 
திருச்சி, சேலம்‌, கோயம்புத்தூர்‌ போன்ற 
மாவட்டங்களில்‌ இக்கதைப்பாடல்‌ 
நிகழ்த்தப்படுகிறது. பொன்னர்‌ சங்கர்‌ 
எனப்படும்‌ அண்ணன்மார்‌ சாமி கோவில்‌, 


04-04-2020 150387 | | 


பெரிய காண்டியம்மன்‌ கோவில்‌, மாரியம்மன்‌ 
கோவில்களின்‌ முன்பு நிகழ்த்தப்படுகின்றது. 


தற்போது இக்ககைப்பாடல்‌ 
சின்னண்ணன்‌ பெரியண்ணன்‌ நாடகம்‌, 
வளநாடு நாடகம்‌, பொன்னர்‌ சங்கர்‌ படுகளம்‌ 
என்ற பெயர்களில்‌ நிகழ்த்தப்படுகின்றது. 
ஆண்டுதோறும்‌ தை மாதம்‌ முதல்‌ ஆடி 
மாதம்‌ வரையில்‌ ஊர்தோறும்‌ நடைபெறும்‌ 
திருவிழாக்களின்போது நிகழ்த்தப்படுகின்றது. 
இதில்‌ உடுக்கு, பறை, கொழம்பு, சங்கு, 
சேகண்டி போன்ற இசைக்‌ கருவிகளும்‌ 


பயன்படுத்தப்படுகின்றன. இக்கதைப்பாடல்‌ 
நிகழ்வில்‌ முதன்மைக்‌ கதாபாத்திரங்களாகவும்‌ 
துணைக்கதாபாத்திரங்களாகவும்‌ ஏழுபேர்‌ முதல்‌ 
ஒன்பது பேர்‌ வரை நடிக்கின்றனர்‌. ஒயிலாட்டம்‌, 
கும்மி, தாலாட்டு, ஒப்பாரி, தெம்மாங்கு, 


ன து] அறிவோம்‌ தெளிவோம்‌ 


தொல்காப்பியம்‌ கருப்பொருள்களின்‌ பட்டியலில்‌ 


ஐந்திணைக்கும்‌ உரிய இசைக்கருவிகளைக்‌ 
குறிப்பிடுகிறது. பறை, யாழ்‌ போன்ற 
இசைக்கருவிகளை அத்திணை சார்ந்த 
மக்கள்‌ வழிபாட்டின்போது இசைத்தும்‌ 
ஆடியும்‌ வந்துள்ளனர்‌. நாடகத்திற்குரிய 
இசைக்கருவிகளான யாழ்‌, முழவு, ஆகுளி, 
பாண்டில்‌, கோடு, நெடுவங்கியம்‌, குறுந்தூம்பு, 
தட்டைப்‌ பறை, சல்லி, பதலை ஆகியவை 
பயன்படுத்தப்பட்டு வந்ததாக மலைபடுகடாம்‌ 
தெரிவிக்கிறது. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 154 


154 


காவடியாட்டம்‌ போன்ற கலைகள்‌ தேவைக்கேற்ப 
இவற்றில்‌ இணைக்கப்படுவதும்‌ உண்டு. 
2. பாடல்சார்‌ கலைகள்‌ 

நிகழ்த்துகலைகளுள்‌ பாடலுக்கு 
முக்கியத்துவம்‌ அளித்து அரங்கேற்றப்படும்‌ 
கலைகளைப்‌ பாடல்சார்‌ கலைகள்‌ என்பர்‌. 
பாடலுக்கேற்ற நடன அசைவுகளுடன்‌ கூடியவை 
இக்கலைகள்‌. இலாவணி, உடுக்கைப்பாட்டு, 
பகல்வேடம்‌, ராஜாராணி ஆட்டம்‌ போன்றவை 
பாடலோடு இணைந்து நிகழ்த்தப்படுகின்ற 
பாடல்சார்‌ கலைகளாகும்‌. 
உடுக்கைப்பாட்டு 

உடுக்கு என்னும்‌ இசைக்கருவியை 
அடித்துப்‌ பாடும்‌ கலை உடுக்கைப்பாட்டு ஆகும்‌. 
இசைக்கருவியால்‌ பெயர்‌ பெற்ற கலை எனினும்‌ 
இதில்‌ பாடலே முதன்மை பெறும்‌. ஒரு கதையைப்‌ 
பாடி பின்னணியாக உடுக்கடிக்கும்‌ முறையில்‌ 
இக்கதை நிகழ்கிறது. இக்கலை நிகழ்ச்சியில்‌ 
ஒருவர்‌ உடுக்கை அடிக்க, ஒரு பெண்ணோ, 
பெண்‌ வேடமிட்ட ஆணோ கதைப்‌ பாடலைப்‌ 
பாடி ஆடுவர்‌. பின்பாட்டுக்காக இருவர்‌ அல்லது 
மூவர்‌ இருப்பதும்‌ உண்டு. 


கோவில்‌ சார்ந்த கலையாக முதலில்‌ 


அறியப்பட்ட இக்கலை, பின்னர்‌ சமுதாயம்‌ 
சார்ந்தும்‌ பொழுதுபோக்கிற்காகவும்‌ உரியதாக 
மாறியுள்ளது. கோயம்புத்தூர்‌, ஈரோடு, 
உடுமலைப்பேட்டை, பழனி, திருச்சி முதலிய 
பகுதிகளில்‌ பரவலாக நிகழ்த்தப்படுகிறது. 
அண்ணன்மார்‌ சாமி கதை, காத்தவராயன்‌ 
கதை, நல்லதங்காள்‌ கதை, மதுரை வீரன்‌ 
கதை போன்றவை உடுக்கைப்பாட்டிற்குரிய 
கதைப்பாடல்களாக உள்ளன. 


04-04-2020 150387 | | 


3. கருவிசார்‌ கலைகள்‌ 


பல்வேறு கருவிகளைப்‌ பயன்படுத்தி 
நிகழ்த்தப்படும்‌ கலைகள்‌ கருவிசார்‌ 
கலைகள்‌ எனப்படும்‌. நாட்டுப்புற 
நிகழ்த்துக்‌ கலைகளில்‌ இசைக்கருவிகளை 
இசைத்துக்கொண்டே ஆடுவதும்‌ பாடுவதும்‌ 
இயல்பு. கரகாட்டம்‌, களரி, சிலம்பாட்டம்‌, 
பறையாட்டம்‌, தோல்பாவைக்கூத்து, 
மயிலாட்டம்‌ , மரக்காலாட்டம்‌, பொய்க்கால்‌ 
குதிரை, வில்லுப்பாட்டு, காவடியாட்டம்‌ 
போன்றவற்றைக்‌ கருவிசார்‌ கலைகள்‌ 
என்பர்‌. இக்கலைகள்‌ ஒவ்வொன்றும்‌ 
தனக்கான தனித்த துணைக்கருவிகள்‌ மற்றும்‌ 
இசைக்கருவிகளோடும்‌ நிகழ்த்தப்படுகின்றன. 


கரகாட்டம்‌ 


தமிழர்களின்‌ பாரம்பரிய ஆட்டங்களில்‌ 
ஒன்று கரகம்‌. தலையில்‌ கரகம்‌ வைத்து 
ஆடுவதால்‌ இப்பெயர்‌ பெற்றது. சங்க 
இலக்கியங்களில்‌ கரகாட்டம்‌ 'குடக்கூத்து' 
என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பல விதங்களில்‌ 
அலங்கரிக்கப்பட்ட கரகத்தை தலையில்‌ 
வைத்தபடி ஆடுவர்‌. தெய்வ வழிபாட்டிற்கு ஆடும்‌ 
கரகம்‌ "சக்திக்கரகம்‌' என்றும்‌, தொழில்முறைக்‌ 
கரகத்தை "ஆட்டக்கரகம்‌' என்றும்‌ சொல்வர்‌. 


மதுரை, திருச்சி, 
தஞ்சாவூர்‌, கோயம்புத்தூர்‌, திருநெல்வேலி 


Ee டல அறிவோம்‌ தெளிவோம்‌ 


மார்ச்‌ 27 - உலக நாடக நாள்‌ 
சர்வதேச அரங்காற்று நிறுவனம்‌ ((International 
Theatre Institute) பின்லாந்தில்‌ செயல்பட்டு 


கரகாட்டம்‌ 


வருகின்றது. அந்நிறுவனத்தின்‌ தலைவராக 
இருந்த ஆர்வி கிவிமா அரங்காற்று 
நிகழ்வுகளுக்காக ஒரு நாளைக்‌ கொண்டாட 
வேண்டும்‌ என முன்‌ மொழிந்தார்‌. 1961இல்‌ 
கூடிய அரங்காற்றுக்‌ கலைஞர்களின்‌ மாநாட்டில்‌ 
ஒவ்வொரு ஆண்டும்‌ மார்ச்‌ 27ஆம்‌ தேதியை 
உலக நாடக நாளாகக்‌ (World Theatre day) 
கொண்டாட முடிவு செய்தனர்‌. உலகெங்கிலுமுள்ள 
நாடகக்கலைஞர்கள்‌ அந்த நாளைக்‌ கொண்டாடத்‌ 
தவறுவதில்லை. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 155 


155 


போன்ற மாவட்டங்களில்‌ கோவில்‌ 
திருவிழாக்களின்போது நிகழ்த்தப்படுகின்றது. 
இவ்வாட்டத்திற்கு நையாண்டி மேளம்‌, சிறிய 
உடுக்கை, பெரிய உடுக்கை, சத்தக்குழல்‌, பறை 
போன்ற இசைக்கருவிகள்‌ இசைக்கப்படுகின்றன. 


தெருக்கூத்து 

தெருக்கூத்து, சாமியாட்டம்‌, தேவராட்டம்‌, 
கணியன்‌ ஆட்டம்‌, கதைப்பாடல்‌, இலாவணி, 
உடுக்கை, ஒயிலாட்டம்‌, பகல்வேடம்‌, ராஜா 
ராணி ஆட்டம்‌, கரகாட்டம்‌, களரி, சிலம்பாட்டம்‌, 
பறையாட்டம்‌, தோல்பாவைக்கூத்து, மயிலாட்டம்‌, 
மரக்காலாட்டம்‌, பொய்க்கால்‌ குதிரை, 
வில்லுப்பாட்டு போன்ற கலைகள்‌ தமிழர்கள்‌ 
வாழ்க்கையில்‌ கலந்திருக்கின்றன. இவற்றைப்‌ 
பொதுவாக நாட்டார்‌ அரங்கக்‌ கலைகள்‌ 
என அழைக்கின்றோம்‌. இவை முறையான 
அரங்குகளில்‌ நிகழ்த்தப்படாமல்‌ தெருக்கள்‌, 
வயல்வெளிகள்‌, கோவில்‌ முற்றங்கள்‌ போன்ற 
இடங்களில்‌ நிகழ்த்தப்படுகின்றன. இவற்றுள்‌ 
தெருக்கூத்து சடங்குசார்‌ கலையாகவும்‌ 
பாடல்சார்‌ கலையாகவும்‌ கருவிசார்‌ 


கலையாகவும்‌ அறியப்படுகிறது. 


04-04-2020 150387 | | 


தமிழக மக்களின்‌ வாழ்வியலோடு ஒன்றிய 
கலை தெருக்கூத்து. இதனைக்‌ 'கட்டைக்கூத்து' 


என்றும்‌ அழைப்பர்‌. கதை சொல்லல்‌, ஆடல்‌, 
பாடல்‌ என பலதரப்பட்ட கூறுகள்‌ தெருக்கூத்தில்‌ 
கலந்திருக்கின்றன. பொதுவாக தொன்மம்‌, 
நாட்டார்‌ கதை, சீர்திருத்தக்‌ கதை, விழிப்புணர்வுக்‌ 
கதை முதலியனவற்றை மையமாகக்‌ கொண்டு 
தெருக்கூத்து நிகழ்த்தப்படுகின்றது. 


களமும்‌ முறையும்‌ 

கிராமப்புறங்களில்‌ உள்ள கோவில்களில்‌ 
மூன்று பக்கமும்‌ மக்கள்‌ சூழ்ந்த திறந்தவெளி 
ஆடுபரப்பில்‌ இக்கூத்து நிகழ்த்தப்படுகின்றது. 
தெருக்கூத்து நடைபெறும்‌ இடம்‌ களரி 
எனப்படும்‌. ஊரின்‌ புறத்தே அல்லது கோவில்‌ 
திடல்களில்‌, அல்லது அறுவடை ஆன வயல்களின்‌ 
நடுவே களரி அமைக்கப்படும்‌. அத்‌ திடலில்‌ இரு 
கழிகளை நட்டு அவற்றில்‌ விளக்குகளைக்‌ 
கட்டுவர்‌. கழிகளுக்கு இடையில்‌ உள்ள இடமே 
கூத்து நடைபெறும்‌ களரியாகும்‌. இதனை 
விட்டமாகக்‌ கொண்டே மக்கள்‌ வட்டமாகச்‌ 
சுற்றி அமர்வார்கள்‌. கூத்தாடும்‌ களத்தின்‌ 
நடுவில்‌ இருவர்‌ வந்து வேட்டியைத்‌ திரையாகப்‌ 
பிடித்தபடி நிற்பர்‌. கூத்தின்‌ கதாபாத்திரங்கள்‌ 
அனைவரும்‌ முதல்‌ முறையாக மேடையில்‌ 
தோன்றுவதற்கு முன்னர்‌, இத்திரையின்‌ பின்‌ 
நின்று பாடிய பின்பே மக்கள்‌ முன்‌ காட்சி தருவர்‌. 


பொதுவாக தெருக்கூத்தில்‌ பெண்கள்‌ நடிக்கும்‌ 
வழக்கம்‌ இல்லை. ஆண்களே பெண்வேடமிட்டு 
நடிப்பர்‌. இப்போது பெண்களும்‌ கூத்துப்‌ 
பாத்திரங்களை ஏற்று நடிக்க முன்வந்துள்ளனர்‌. 
கூத்தில்‌ வேடம்‌ கட்டுபவர்கள்‌, கூத்து தொடங்கி 
முடியும்‌ வரை நோன்பிருப்பது வழக்கம்‌. இரவு 
பத்து மணிக்குத்‌ தொடங்கி மறுநாள்‌ காலை 
வரையிலும்‌ நிகழ்த்தப்படுகின்றது. 
கருவிகள்‌ 

தெருக்கூத்து நிகழ்ச்சியில்‌ முகவீணை, 
ஆர்மோனியம்‌, மத்தளம்‌, தாளம்‌ ஆகிய இசை 
கருவிகளுடன்‌ குழுவாகவே தெருக்கூத்து 
நடத்தப்படுகின்றது. மேலும்‌ தெருக்கூத்து 
கலைஞர்கள்‌ புஜக்கீர்த்திகள்‌, கிரீடங்கள்‌, 
மார்புப்பதக்கம்‌, கால்சலங்கை ஆகிய 


பொருட்களைத்‌ தங்கள்‌ உடலில்‌ கட்டிக்கொண்டு 
கூத்தில்‌ பங்கேற்கின்றனர்‌. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 156 


156 


தமிழ்‌ நாட்டில்‌ தெருக்கூத்து 

தெருக்கூத்து தமிழகத்தின்‌ வடபகுதிகளான 
திண்டிவனம்‌, காஞ்சிபுரம்‌, செய்யாறு, 
வேலூர்‌, கடலூர்‌, தருமபுரி, சேலம்‌ முதலான 
பகுதிகளில்‌ நடத்தப்படுகின்றது. தெருத்கூத்தில்‌ 
பலவகைகள்‌ உள்ளன. தொண்டை மண்டலத்‌ 


தெருக்கூத்தில்‌ பெரும்பாலும்‌ மகாபாரதக்‌ 
கதை நிகழ்த்தப்படுகிறது. திரெளபதி அம்மன்‌ 
வழிபாடும்‌ பரவலாகக்‌ காணப்படுகிறது. 
காரைக்குடியைச்‌ சுற்றியுள்ள பகுதிகளில்‌ 
பிரகலாதன்‌ கதையினைக்‌ கூத்தாக 
நிகழ்த்துகின்றனர்‌. 
நிகழ்த்தப்படும்‌ கதைகள்‌ 
திருவிழாக்காலங்களில்‌ மட்டுமில்லாமல்‌ 
கூத்து 
நடைபெறும்போது இராமாயண, மகாபாரதக்‌ 


பொழுதுபோக்கிற்காகவும்‌ 


கதைகளும்‌ அதன்‌ கிளைக்கதைகளும்‌ 
நடத்தப்படுகின்றன. மாரியம்மன்‌ கதை, 
நல்லதங்காள்‌ கதை, கண்ணகி கதை முதலான 
கதைகளும்‌ நிகழ்த்துகலைகளின்‌ பல்வேறு 
வடிவங்களில்‌ நிகழ்த்தப்படுகின்றன. கூத்தில்‌ 
மகாபாரதக்‌ கதைகள்‌ இடம்பெறுவது போல 
ராமாயணக்‌ கதைகளும்‌ இடம்பெறுகின்றன. 
குஞ்சை மாவட்ட நார்த்தேவன்‌ குடிக்காடு 
கூத்தில்‌ இராமாயணம்‌ இடம்‌ பெறுகின்றது. 
இதில்‌ ஒவ்வொரு பாத்திரமும்‌ இரண்டிரண்டு 
பேரால்‌ ஒரே நேரத்தில்‌ நடிக்கப்படுவது அதன்‌ 
சிறப்பு. 


இத்தகு நாட்டார்‌ நிகழ்த்துகலைகளைப்‌ 
பற்றி அறிந்துகொள்வது நமது பண்பாட்டு மரபை 
அறியும்‌ தேவையாகும்‌. இன்றைய காலம்‌ உலகம்‌ 
முழுவதும்‌ ஒரே வகையான உணவு, உடை என 
மாறத்தொடங்கிய பண்பாட்டினைப்‌ பின்பற்றும்‌ 
காலமாக மாறிவருகிறது. 

மண்சார்ந்தவற்றை, 
சார்ந்தவற்றைப்‌ பற்றிய அறிதலும்‌ 


பயன்படுத்துதலும்‌ குறைந்து வருகிறது. 
அழிந்துவரும்‌ கலைகளாக இவை மாறும்‌ 


பண்பாடு 


சூழலிலிருந்து அவற்றை மீட்டெடுக்க வேண்டிய 
பொறுப்பை ஒவ்வொருவரும்‌ மேற்கொள்ள 
வேண்டியது மிகவும்‌ இன்றியமையாதது ஆகும்‌. 


04-04-2020 150387 | | 


தெரியுமா? 


குறும்படம்‌ மற்றும்‌ ஆவணப்‌ 
படங்களைத்‌ தயாரிக்க ஆகும்‌ 
காலமும்‌ செலவும்‌ மிகக்‌ குறைவு. 
இன்று வளர்ந்துள்ள தொழில்நுட்ப 
உதவியால்‌ இவ்வகைப்படங்களை மக்களிடம்‌ 


கொண்டு சேர்ப்பது மிக எளிது. மேலும்‌ செல்பேசி 
அல்லது திறன்பேசியின்‌ மூலமாகவே இப்படங்களை 
ஒளிப்பதிவு செய்ய இயலும்‌. மாணவர்கள்‌ தாங்கள்‌ 


உருவாக்கிய குறும்படம்‌ மற்றும்‌ ஆவணப்படங்களை 
வலையொளி மூலம்‌ எளிதாகப்‌ பார்வையாளர்களிடம்‌ கொண்டு செல்லலாம்‌. வலையொளியில்‌ கட்டணமின்றித்‌ 
தங்களுக்கான பக்கத்தைத்‌ தொடங்கி தங்கள்‌ படைப்புகளைப்‌ பதிவேற்றலாம்‌. தங்கள்‌ படைப்புகளை 
மக்களிடம்‌ எடுத்துச்‌ செல்ல திரைப்படச்‌ சங்கங்களையும்‌ நாடலாம்‌. இந்திய அரசு ஆண்டுதோறும்‌ உலகப்‌ 
படவிழாக்களை நடத்துகிறது. தேர்வுக்கெனப்‌ படங்களை அனுப்பலாம்‌. 


குறும்படம்‌, ஆவணப்படம்‌ அனுப்புவதற்கான இணையத்தள முகவரிகள்‌ 


www.iff.com, www.filmsdivision.org, www.ivfest.com 


கலைச்சொற்கள்‌ 
$ Art - கலை Long shot - சேய்மைக்‌ காட்சி க 
Animated Captions - இயங்கு படங்கள்‌ Monitor - திரை 
Animation - அசைலஷூட்டப்‌ படம்‌ Mid shot - இடைநிலைக்‌ காட்சி 
Binocular - தொலைநோக்கி Mute film - மெளனப்படம்‌ 
BackGround - பின்னணி Mixing - கலவை 
Back Light - பின்‌ விளக்கு Narrow angle - குறுங்கோணப்‌ பார்வை 
Close up - அண்மைக்‌ காட்சி Prism - முப்பட்டை 
Coverage - படப்பிடிப்பு Pan - திருப்பு 
Censorship - படத்தணிக்கை Pedestal - தாங்கி 
Digital - எண்மம்‌ Projector - படவீழ்த்தி 
Documentary - ஆவணப்படம்‌ Studio - அரங்கு 
Dubbing - மொழிமாற்றம்‌ Stand - கோல்‌ தாங்கி 
Editing - படத்தொகுப்பு Script - எழுத்துப்‌ பிரதி 
Extreme Long shot - மீ சேய்மைக்‌ காட்சி Storyboard - படக்கதை 
Focus - குவியம்‌ Three Dimension - முப்பரிமாணம்‌ 
Frame - சட்டகம்‌ Technique - உத்தி 
Graphics - வரைகலை Take - காட்சி எடுப்பு 
Image Manipulation - உருவ இயக்கம்‌ Vision mixer - காட்சிக்‌ கலவை 
Image - உருவம்‌ Visualization - படமாக்கும்‌ கலை 
Lens - ஆடி Wide Angle - அகல்‌ கோணப்‌ பார்வை 
157 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 157 ஓ 04-04-2020 15:03:58 | | 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. 


'நாடகவியல்‌' என்னும்‌ நூலின்‌ அசிரியர்‌ 


௮) சங்கரதாச சுவாமிகள்‌ ஆ) பரிதிமாற்கலைஞர்‌ 
இ) பம்மல்‌ சம்பந்தனார்‌ ஈ) மதுரகவி பாஸ்கரதாஸ்‌ 
பொருத்துக. 

௮) ந.முத்துசாமி ல்‌ 1. புறஞ்சேரி 

ஆ) சே.இராமானுஜம்‌ - 2. பலி ஆடுகள்‌ 

இ) மு.இராமசுவாமி - 3. சுவரொட்டிகள்‌ 

ஈ) கே.ஏ.குணசேகரன்‌ - 4. துர்க்கிர அவலம்‌ 


அ ஆ இ PF 


அ) 4 2 3 1 


இ) 3 1 4 2 


MF) 2 3 4 1 


இந்தியாவில்‌ மூன்றாம்‌ அரங்கை அறிமுகப்படுத்தியவர்‌ 


௮) விஜய்‌ டெண்டுல்கர்‌ ஆ) கிரிஷ்‌ கர்னாட்‌ 
இ) பெர்டோல்ட்‌ பிரெக்ட்‌ ஈ பாதல்‌ சர்க்கார்‌ 


பொருந்தாத இணையைத்‌ தேர்ந்தெடுக்க. 


௮) கூத்துப்பட்டறை - ந.முத்துசாமி 

ஆ) நிஜ நாடக இயக்கம்‌ - இந்திரா பார்த்தசாரதி 
இ) பரிக்ஷா - ஞாநி 

ஈ) சென்னைக்‌ கலைக்குழு - பிரளயன்‌ 


மெளனப்படக்‌ காலத்திலேயே எந்தப்‌ புதினம்‌ திரைப்படமாக எடுக்கப்பட்டது? 

௮) அடிமைப்‌ பெண்‌ அ) அனாதைப்‌ பெண்‌ இ) தயாநிதி ஈ) திக்கற்ற பார்வதி 
தியாக பூமி புதினத்தின்‌ ஆசிரியர்‌ யார்‌? 

௮) கல்கி ஆ) ராஜாஜி இ) இராமலிங்கனார்‌ ஈ) வடுவூர்‌ துரைசாமி 


158 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 158 ஓ 


04-04-2020 15085 | | 


10. 


11. 


12. 


13. 


14. 


ஜெயகாந்தனால்‌ எழுதப்படாத நூல்‌. 
அ) உன்னைப்போல்‌ ஒருவன்‌ ஆ) யாருக்காக அழுதான்‌ 


இ) தண்ணீர்‌ தண்ணீர்‌ ஈ) சில நேரங்களில்‌ சில மனிதர்கள்‌ 


சரியான கூற்றைத்‌ தேர்ந்தெடுக்க 

1.  இலக்கியவாதியாகவும்‌ திரைப்படக்‌ கலைஞராகவும்‌ சாதித்தவர்‌ ஜெயகாந்தன்‌. 
2. திரைப்படம்‌ ஒரு காட்சி மொழி என்பதை உணர்ந்தவர்‌ பாலு மகேந்திரா. 

3. ஒளிப்பதிவாளராக இருந்து இயக்குநரானவர்‌ மகேந்திரன்‌. 


4. ஒளிப்பதிவாளர்‌, எழுத்தாளர்‌, இயக்குநர்‌, நடிகர்‌ எனப்‌ பன்முக தன்மைகொண்டவர்‌ 
தங்கர்பச்சான்‌. 
௮) 1, 2,3 சரி ஆ) 1, 2, 4 சரி இ) 2, 3, 4 சரி ஈ) 7, 3, 4 சரி 
சரியான இணையைக்‌ தேர்ந்தெடுக்க. 
௮) ஏழாம்‌ உலகம்‌ - அரவான்‌ ஆ) எரியும்‌ பனிக்காடு - நான்‌ கடவுள்‌ 
ஈ) லாக்கப்‌ - விசாரணை 


இ) காவல்‌ கோட்டம்‌ - பரதேசி 


சலனப்படம்‌ கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 


அ) 1985 ஆ) 1896 இ) 1895 FF) 1897 

தென்னிந்தியாவின்‌ முதல்‌ திரையரங்கு எங்கு அமைக்கப்பட்டது? 

௮) ஹைதராபாத்‌ அ) சென்னை இ) திருவனந்தபுரம்‌ ஈ) பெங்களூர்‌ 
'தி ஜாஸ்‌ சிங்கர்‌' என்பது 

௮) உலகின்‌ முதல்‌ மெளனப்படம்‌ ஆ) உலகின்‌ முதல்‌ பேசும்படம்‌ 


இ) இந்தியாவின்‌ முதல்‌ மெளனப்படம்‌ ஈ) இந்தியாவின்‌ முதல்‌ பேசும்படம்‌ 


சரியான கூற்றைத்‌ தேர்ந்தெடுக்க. 


௮) தமிழில்‌ வெளிவந்த முதல்‌ பேசும்‌ படம்‌ 'ஆலம்‌ ஆரா' 

ஆ) சென்னையில்‌ முதல்‌ திரைப்படக்‌ கல்லூரி கோடம்பாக்கத்தில்‌ 
தொடங்கப்பட்டது. 

இ) நல்லதம்பி திரைப்படத்திற்கு வசனம்‌ எழுதியவர்‌ மு.கருணாநிதி. 


ஈ) முதல்‌ முழு நீள வண்ணப்படம்‌ 'அலிபாபாவும்‌ நாற்பது திருடர்களும்‌' 


'மகாத்மா காந்தி' என்னும்‌ விவரணப்படத்தைத்‌ தயாரித்தவர்‌ 
௮) சாமிக்கண்ணு வின்சென்ட்‌ ஆ) ஏ.பி.நாகராஜன்‌ 
இ) எ.கே.செட்டியார்‌ இ) ஏ.நாராயணன்‌ 


159 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 159 ஓ 04-04-2020 15:03:58 | | 


16. 


17. 


18. 


19. 


20. 


21. 


. திரைப்படத்தின்‌ உயிர்‌ எனக்‌ கருதப்படுவது 


௮) கதை ஆ) வசனம்‌ இ) இயக்கம்‌ ஈ) இசை 
ஒளியின்‌ வகை 
௮) நான்கு ஆ) இரண்டு இ) மூன்று ஈ) ஐந்து 


உற்சாகம்‌, நல்லெண்ணம்‌, பெருமகிழ்ச்சி ஆகிய உணர்வுகளைக்‌ காட்டப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
வண்ணம்‌ 


௮) மஞ்சள்‌ ஆ) பச்சை இ) சிவப்பு ஈ) கருநீலம்‌ 


நல்ல படம்‌ எனக்‌ குறிப்பிடப்படுவது இரண்டு மேசைகளில்‌ உருவாகின்றது. ஒன்று கதை 
எழுதுபவரின்‌ மேசை. மற்றொன்று மேசை. 


அ) இசையமைப்பாளர்‌ ஆ) இயக்குநர்‌ 

இ) ஒளிப்பதிவாளர்‌ ஈ) படத்தொகுப்பாளர்‌ 

எந்த நூளை உலக நாடக நாளாகக்‌ கொண்டாடுகின்றோம்‌. 

௮) மார்ச்‌ 8 ஆ) மார்ச்‌ 27 இ மார்ச்‌ 18 ஈ) மார்ச்‌ 23 
கட்டைக்கூத்து என்று அமைக்கப்படும்‌ கலை. 

௮) ஒயிலாட்டம்‌ ஆ) மரக்கால்‌ ஆட்டம்‌ 

இ) தெருக்கூத்து ஈ) தோல்பாவைக்‌ கூத்து 

கீமுள்ள கூற்றுகளுள்‌ எவை சரியானவை? 

கூற்று 1 : சங்க இலக்கியங்களில்‌ குடக்கூத்து எனக்‌ குறிக்கப்படுவது கரகாட்டம்‌. 
கூற்று 2 : அலங்கரிக்கப்பட்ட கரகத்தைத்‌ தரையில்‌ வைத்து சுற்றி ஆடுவர்‌. 

௮) கூற்று 1 சரி, 2 தவறு ஆ) கூற்று 1ம்‌, 2ம்‌ தவறு 


இ) கூற்று 1 தவறு, 2 சரி ஈ) கூற்று 1ம்‌, 2ம்‌ சரி 


குறுவினா 


1. 


2. 


3. 


4. 


நாடகத்துறையின்‌ புதிய பரிமாணத்திற்குக்‌ காரணமாக அமைந்தவர்கள்‌ யாவர்‌? 

சே. இராமானுஜத்தின்‌ நாடகங்களுள்‌ நான்கை எழுதுக. 

கே. பாலசந்தரின்‌ நாடகங்களுள்‌ நான்கை எழுதுக. 

சத்ய ஜித்ரேயின்‌ முதல்‌ மூன்று படங்கள்‌ யாவை? 

திரைப்படமாக எடுக்கப்பட்ட கல்கியின்‌ புதினங்கள்‌ யாவை? 

பெண்‌ எழுத்தாளர்களில்‌ யாருடைய படைப்புகள்‌ படமாக்கப்பட்டன? 

தமிழில்‌ வெளிவந்த கலைத்தன்மை மிக்க திரைப்படங்களில்‌ சிலவற்றைக்‌ குறிப்பிடுக. 


திரைப்படங்களில்‌ சீர்திருத்தக்‌ கருத்துகளைப்‌ புகுத்தியவர்கள்‌ யாவர்‌? 


16௦ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 160 ஓ 04-04-2020 15:03:58 | | 


உலகளாவிய திரைப்பட விருதுகளில்‌ நான்கின்‌ பெயர்களைக்‌ குறிப்பிடுக. 


10. குறும்படம்‌ - வரையறை தருக. 
11. ஒருவரிக்‌ கதை என்றால்‌ என்ன? 
12. காட்சித்துணிப்பு என்றால்‌ என்ன? 
13. படப்பிடிப்பு நகர்விற்கு உதவும்‌ கருவிகள்‌ யாவை? 
14. பாடல்சார்‌ கலைகள்‌ என்றால்‌ என்ன? 
15. கருவிசார்‌ கலைகள்‌ எவை எவை? 
சிறுவினா 
1. நவீன நாடகத்தின்‌ நோக்கம்‌ குறித்து எழுதுக. 
2. நவீன நாடகத்தின்‌ வளர்ச்சிக்குக்‌ காரணமாக அமைந்த பயிற்சிப்பட்டறைகள்‌ எவை? 
3. பெண்ணிய அரங்கச்‌ செயல்பாடுகள்‌ குறித்து எழுதுக. 
4. பரீக்ஷா நாடகக்‌ குழு - விவரிக்க. 
5. இலக்கியத்தில்‌ இருந்து திரைப்படமாக எடுக்கப்பட்ட புதினங்கள்‌ குறித்து எழுதுக. 
6. பாலு மகேந்திரா சிறந்த ஓர்‌ ஆளுமை என்பதைத்‌ தெளிவுப்படுத்துக. 
இ 7. தங்கர்‌ பச்சானின்‌ படங்கள்‌ குறித்து எழுதுக. 
8. சினிமா ரசனை குறித்து நும்‌ கருத்துகளைத்‌ தொகுத்தெழுதுக. 
10. தமிழ்த்‌ திரைப்படத்துறையின்‌ வளர்ச்சிக்கு நாடகத்‌ துறையின்‌ பங்களிப்பு குறித்து எழுதுக. 
11. ஒருவரிக்‌ கதை - குறிப்பு வரைக. 
12. காட்சி என்றால்‌ என்ன? அதன்‌ வகைகளைக்‌ குறிப்பிடுக. 
13. திரைக்கதை - விளக்குக. 
14. திரைப்படத்தில்‌ வசனம்‌ பெறும்‌ இடம்‌ எத்தகையது? 
15. ஆவணப்படம்‌ குறித்து எழுதுக. 
நெடுவினா 
1. நவீன நாடகத்தின்‌ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌ குறித்து விவரிக்க. 
2. ஒரு திரைப்படம்‌ கலைத்தன்மை வாய்ந்தது என எவ்வாறு கருதப்படுகிறது? 
3. தமிழ்த்‌ திரைப்பட வரலாறு பற்றி நீவிர்‌ அறிவன்‌ யாவை? 
4. இன்றைய காட்சி ஊடகங்களில்‌ திரைப்படம்‌ பெறும்‌இடம்‌ குறித்து நும்‌ கருத்தைக்‌ கூறுக. 


திரைப்படத்‌ தயாரிப்பில்‌ கலைநுட்பங்கள்‌ எவ்வாறு முக்கியபங்கு வகிக்கின்றன என்பதை நிறுவுக. 


161 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 161 ஓ 04-04-2020 15:03:58 | | 


௪1 
BE படிப்போம்‌ பயன்படுத்துவோம்‌ 


1. மாதிரி - திரைக்கதை 

(பாலுமகேந்திராவின்‌ 'கதை நேரம்‌ கதைகள்‌' என்ற நூலிலிருந்து ஒரு காட்சி மாதிரி 
திரைக்கதையாகக்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. சு.சமுத்திரம்‌ எழுதிய உடன்பிறவா உறவுகள்‌ என்ற 
கதையை பாலுமகேந்திரா, காத்திருப்பு என்னும்‌ தலைப்பில்‌ திரைக்கதையாக எழுதினார்‌) 

காட்சி - 1 
அஞ்சலையின்‌ வீடு 
பகல்‌ / EXT 

(ஓலை வேய்ந்த குடிசை வீட்டு முன்னால்‌, கதவை ஒட்டிய சுவரோடு அஞ்சலை சாய்ந்து 
உட்கார்ந்திருக்கிறாள்‌. ஒரு கிழிந்த கம்பளியைப்‌ போர்த்திருக்கிறாள்‌. மிகவும்‌ தளர்வுற்றுக்‌ 
காணப்படுகிறாள்‌. 

அவளுக்கு முன்னால்‌ முத்துப்பேச்சி (சுமார்‌ பத்து வயது) கையில்‌ ஒரு புத்தகத்தை விரித்து 
வைத்துக்கொண்டு, அம்மா சொல்வதை கடிதமாக எழுதுவதற்காக அவள்‌ முகத்தை பார்த்தபடி 
அமர்ந்திருக்கிறாள்‌. அஞ்சலைக்குப்‌ பின்னால்‌ ஒரு நாய்‌ சலனமுமற்று தூங்கிக்‌ கொண்டிருக்கிறது) 


அஞ்சலை : (பலஹீனமான குரலில்‌) எழுகிட்டியா? 
மகள்‌ ம்‌... 
அஞ்சலை: படி... 
மகள்‌  : அன்புள்ள அப்பாவுக்கு ... மகள்‌, முத்துப்பேச்சி எழுதிக்கொள்வது ... 
அஞ்சலை: ம்‌... 
(சுவரோடு சாய்ந்து கொஞ்சம்‌ செளகரியமாக அமர முயல்கிறாள்‌) 


நாஞ்‌ சொல்றத கவனமாக்‌ கேட்டுக்க... அத நீ எழுகிற மாதிரி அப்டியே எழுது. 


(மகள்‌, அம்மா சொல்வதை கேட்டு ஆமோகதித்துக்‌ தலையாட்டுகிறாள்‌) 
அஞ்சலை : (குளர்ந்த குரலில்‌) 


வர, வர எனக்கு ஒடம்பு ரொம்ப மோசமாயிட்டே போகுது.. தெனம்‌ ஆஸ்பத்திரிக்கு போய்‌ 
வந்துக்கிட்டிருக்கேன்‌... ஒவ்வொரு நாளும்‌ ரெண்டு, ரெண்டு ஊசி போடுறாங்க... பத்தாததுக்கு 
இவ்வளவு மருந்து மாத்திரை வேற... எல்லாம்‌ சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்‌? வியாதி குணமான 
மாதிரி இல்ல... ஜாஸ்தியாயிட்டே போகுது ... 


(அஞ்சலை சொல்லச்‌ சொல்ல மகள்‌, அதைக்‌ கேட்டு எழுதுகிறாள்‌) 


இப்ப ரெண்டு நாளா என்ன சாப்பிட்டாலும்‌ வாந்தி... என்னால எந்திருச்சு நிக்கக்கூட முடியல... 
நீங்க மாசா மாசம்‌ அனுப்புற பணம்‌ சாப்பாட்டு செலவுக்குத்தான்‌ சரியா இருக்கு... இந்த ஆஸ்பித்திரி 
செலவுக்கு... மருந்து மாத்திரை வாங்கிறதுக்கு இதுக்கெல்லாம்‌ அக்கம்‌ பக்கத்தில கடன வாங்கித்தான்‌ 
சமாளிச்சிட்டிருக்கேன்‌... 


(பேசவும்‌ முடியாதவளாய்‌, உட்காரவும்‌ முடியாதவளாய்‌ அவஸ்தைப்படுகிறாள்‌) 


162 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 162 ஓ 04-04-2020 15:03:58 | | 


பாவம்‌, இந்தக்‌ கெழவிதான்‌ என்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறது... எங்‌ கூடவே இருந்து 
பாத்துக்கிறது எல்லாம்‌. அதுவும்‌ இல்லெண்ணா இந்நேரம்‌ பொகைச்ச எடம்‌ புல்லு மொளச்சு 
போயிருக்கும்‌! ம்‌... என்னமோ, இன்னும்‌ போகாமேல இழுத்துக்‌ கிட்டிருக்கு... 


(விரக்கியாய்‌ கண்‌ சொருக வானத்தைப்‌ பார்க்கிறாள்‌) 
எழுதிட்டியா? 
மகள்‌ : (சோகம்‌ முட்ட) ம்‌... 


(அஞ்சலை இருமியபடி மறுபடியும்‌ தலையில்‌ கை வைத்து தலை சொறிந்து கொள்கிறாள்‌. 
உடல்‌ வேதனை தாங்க இயலாதவளாய்‌, கம்பளியை இழுத்துவிட்டுக்‌ கொள்கிறாள்‌. மகள்‌ 
பரிதாபமாக அம்மாவைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருக்கிறாள்‌) 


அஞ்சலை: (குழு தழுத்து) எனக்கு ஒண்ணுமில்லீங்க... நீங்க என்‌ பக்கத்தில்‌ இல்லங்கிற குறைதான்‌ 
நீங்க இங்க வந்திட்டால்‌... தன்னால என்‌ நோய்‌ குணமாயிரும்‌. 


(விசும்பலுடன்‌) எனக்கு எப்பவுமே உங்க நெனப்புத்தான்‌... நான்‌ இன்னும்‌ அதிக நாளைக்கு 


இருப்பேண்ணு எனக்குத்‌ தோணல... 


(குரலுடைந்து... முந்தானையால்‌ தனது கண்ணீரைச்‌ துடைத்துக்‌ கொள்கிறாள்‌) 


என்ன பண்ணப்‌ போறீங்களோ... உங்க மக வளர்ந்துதான்‌ உங்களப்‌ பாத்துக்கணும்‌. எனக்கு 
ஒரேயொரு ஆசகான்‌... என்‌ உசிர்‌ போறப்ப நீங்க எம்‌ பக்கத்திலேயே இருக்கணும்‌... 


(பேச இயலாதவளாய்‌ அழுகையுடன்‌ மூக்கைச்‌ சிந்திக்‌ கொள்கிறாள்‌) 


வேலை மாத்தம்‌ கெடைக்கலண்ணாலும்‌... எடையில ஒரு வாட்டி வந்து போக முடியுமாண்ணு 
பாருங்க... 


(முந்தானையால்‌ முகத்தை மூடி சுவரோடு தலை சாய்ந்துக்‌ கொள்கிறாள்‌. தவிப்போடு 
அம்மாவையே பார்த்துக்கொண்டிருந்த மகள்‌, தாங்க முடியாதவளாய்‌ தவித்து தொண்டை 
அடைக்க தலை குனிய, அவளது வழிகளிலிருந்து கண்ணீர்‌ பெருக்கெடுக்கிறது) 


2. நீங்கள்‌ கண்ட குறும்படம்‌ உணர்த்தும்‌ நன்னெறி குறித்து வகுப்பில்‌ கலந்துரையாடுக. 

3. திரைக்கலை நுட்பங்களைப்‌ பயன்படுத்திக்‌ கீழ்க்காணும்‌ சூழலைச்‌ திரைப்படக்‌ காட்சியாக 
மாற்றுக. 
"அடுத்த சிற்றூரில்‌ நுழைகிறான்‌. பகலவன்‌ மேற்றிசையில்‌ விழுகிறான்‌. பறவைகள்‌ தழை 


கிளைகளில்‌ அடங்குகின்றன. குடிசைகளில்‌ விளக்கேற்றப்படுகின்றது. பனி புதைகின்றது. ஊரின்‌ பொது 
சாவடியில்‌ ஒரு கிழவி மேலாடையின்றி தன்‌ கையால்‌ மெய்போர்த்து குளிரால்‌ நடுங்கியபடி மூலையில்‌ 


ஒண்டியிருக்கிறாள்‌. மண்ணாங்கட்டி காணுகிறான்‌. அவன்‌ முகம்‌ துன்பத்தை அளாவுகின்றது. 


கிழவியின்‌ எதிரில்‌ ஒரு பழம்‌ புடவை வந்து விழுகின்றது. அவள்‌ சுற்றுமுற்றும்‌ பார்க்கிறாள்‌. 
புடவையை மகிழ்ச்சியுடன்‌ எடுத்து விரித்து போர்த்துக்கொள்ளுகிறாள்‌. அவளின்‌ இருண்ட விழிகளை 
ஒளி தழுவுகின்றது. புடவை போர்த்த தன்‌ அழகைத்‌ தானே பலமுறை குனிந்து குனிந்து பார்த்து 
மகிழ்கின்றாள்‌. பற்கள்‌ இல்லாவிடினும்‌ உதடுகளால்‌ சிரிக்கிறாள்‌. 


மண்ணாங்கட்டிக்கு இது ஓர்‌ இன்பக்‌ காட்சி! சிரித்த முகத்தோடு அவன்‌ மேலும்‌ நடக்கிறான்‌". 


163 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 163 ஓ 04-04-2020 15:03:58 | | 


4. கீழ்க்காணும்‌ குறிப்புகளைப்‌ பயன்படுத்திக்‌ குறுக்கும்‌ நெடுக்கும்‌, மேலும்‌ கீழும்‌, இடமும்‌ 
வலமுமாகக்‌ கட்டங்களில்‌ மறைந்திருக்கும்‌ பெயர்களைக்‌ கண்டறிக. 


[=| INeN 
பபபல 
பப்ப பபப 


1. தென்னிந்தியாவில்‌ வெளியான முதல்‌ திரைப்படம்‌ - கீசகவதம்‌ 


2. புதுமைப்பித்தனின்‌ சிற்றன்னை என்னும்‌ நாவலைக்‌ திரைப்படமாக்கியவர்‌ 
ஓ 3. முதல்‌ தேசிய விருதினைப்‌ பெற்ற தமிழ்ப்படம்‌ ஓ 
4. தமிழில்‌ வெளியான முதல்‌ பேசும்‌ படம்‌ 
5. சங்க இலக்கியங்களில்‌ 'குடக்கூத்து என்ற பெயரால்‌ அறியப்படும்‌ ஆட்டம்‌ 
6. மூவகை அரங்கை முன்வைத்த வங்க நாடக ஆசிரியர்‌ 
7. பரீக்ஷா ஞாநி எழுதிய நாடகங்களுள்‌ ஒன்று 
8. அழகி என்னும்‌ திரைப்படம்‌ இந்தச்‌ சிறுகதையை அடிப்படையாகக்‌ கொண்டது 
9. திரையில்‌ காட்டப்படும்‌ தனியான ஒரு பிம்பத்தை இவ்வாறு கூறுவர்‌ 
10. தெய்வீகம்‌, தியானம்‌, சாந்தம்‌ முதலிய உணர்வுகளை வெளிப்படுத்தும்‌ வண்ணம்‌ 
11. திரைப்படத்திற்காக வழங்கப்படும்‌ உலகின்‌ மிக உயரிய விருது எது. 


12. ஒளவை நாடகத்தை எழுதியவர்‌. 


13. சங்கீத நாடக அகாதெமி அமைந்துள்ள இடம்‌. 
14. இளையராஜா இசையமைத்த முதல்‌ படம்‌. 


15. ரெங்கராஜனால்‌ தொடங்கப்பட்ட இதழ்‌. 


3. புறநானூற்றிலிருந்து ஏதேனும்‌ ஒரு பாடலின்‌ கருத்தைக்‌ கதை வடிவில்‌ எழுதுக. 
6. திரைப்படத்திற்கு நகைச்சுவை அல்லது முத்திரை வசனம்‌ எழுதுக. 
செயல்‌ திட்டம்‌ 


உங்கள்‌ பகுதியில்‌ நிகழ்த்தப்படும்‌ நாட்டார்‌ அரங்கக்‌ கலைகள்‌ குறித்த செய்திகளைத்‌ திரட்டி 
தொகுப்பேடு உருவாக்குக. 


164 


| | 12th ADVNCEI Tamil - Chap 38&4.indd 164 ஓ 04-04-2020 15:03:58 | | 


| 


மொழி வளர்ச்சிக்கு உறுதுணையாக விளங்கும்‌ ஒரு கருவியே 
இலக்கணம்‌. அக்கருவியானது, நம்‌ அறிவையும்‌ திறனையும்‌ 
வளர்த்தெடுப்பதோடு, ஆர்வத்தையும்‌ ஊட்டுதல்‌ வேண்டும்‌. 
அவற்றிற்கேற்ப, இவ்வியல்‌ அமைந்துள்ளது: புதிய நோக்கில்‌, 
- ந பல்வேறு புதிய சிந்தனைகளைத்‌ தூண்டி, இலக்கண ஆய்வுக்கு 
நம்மை அழைத்துச்செல்கிறது. இவ்வியலில்‌ மொழியியல்‌, ஒப்பியல்‌, 
திறனாய்வியல்‌ ஆகிய களங்களில்‌ கட்டுரைகள்‌ அமைந்துள்ளன. 


| 


தமிம்‌, ஆங்கில மொழிகளின்‌ தொடரமைப்புக்‌ கூறுகள்‌, சொற்பொருள்‌ மாற்றம்‌ குறித்த 
சுவையான செய்திகள்‌, சொற்களுக்குரிய வேர்மூலங்கள்‌, இலக்கிய வளர்ச்சிக்கும்‌ சிந்தனை 
வளர்ச்சிக்கும்‌ துணைசெய்யும்‌ திறனாய்வுக்கலை ஆகிய கட்டுரைகள்‌, எளிமையாகவும்‌ 
சுருக்கமாகவும்‌ இவ்வியலில்‌ விளக்கப்படுகின்றன. 


இ இ 
ETT ப 


தமிழ்‌, ஆங்கில மொழிகளின்‌ தொடரமைப்புக்கூறுகளை ஒப்பிடும்‌ திறன்‌ பெறுதல்‌. 


ஒரு சொல்‌, சூழலுக்கேற்பப்‌ பொருள்கொள்ளும்முறை குறித்து 
அறிந்துகொள்ளுதல்‌. 


> மொழியியல்‌ ஆய்வில்‌, வேர்ச்சொல்‌ ஆய்வின்‌ இன்றியமையாமையைத்‌ 
தெரிந்துகொள்ளுதல்‌ 


திறனாய்வு வகைகள்‌, அணுகுமுறைகள்‌ ஆகியவற்றைத்‌ தெரிந்துகொள்ளுதல்‌ 


பாடல்கள்‌, புனைகதைகள்‌ போன்றவற்றைத்‌ திறனாய்வு செய்யும்‌ திறன்‌ பெறுதல்‌. 


- முரு 


ஈ தமிழ்‌, ஆங்கிலம்‌ - தொடரமைப்பு ஒப்பீடு ஈ வேர்ச்சொல்‌ ஆய்வு - ஓர்‌ அறிமுகம்‌ 
ஈ பொருண்மையும்‌ சொற்பொருள்‌ ஈ திறனாய்வு 
மாற்றமும்‌ 


165 


| | 12th ADVNCEI Tamil - Chap 38&4.indd 165 ஓ 04-04-2020 15:03:58 | | 


அறிமுகம்‌ 


ஒரு மொழியின்‌ பல்வேறு நிலைகளை 
அறியவும்‌ அதனோடு தொடர்புடைய பல 
மொழிகளின்‌ இயல்புகளை அறியவும்‌ 
ஒப்பீடு தேவைப்படுகிறது. மொழிகளை 
ஒப்பிடுதல்‌, அவற்றிற்கிடையேயுள்ள 
தொடர்புகளைக்‌ காணல்‌, அத்தொடர்புகளை 
அடிப்படையாகக்‌ கொண்டு, மொழிகளைத்‌ 
தனிக்‌ குடும்பமாகப்‌ பிரித்தல்‌, அவற்றை 
ஒப்பிடுதல்‌, ஒரு மொழிக்குடும்பத்தில்‌ 
அமையும்‌ கிளைமொழிகளுக்கு இடையேயுள்ள 
தொடர்பை விளக்குதல்‌ ஆகிய செயல்கள்‌ யாவும்‌ 
ஓப்பீட்டுமுறை ஆய்வாலேயே நிகழ்கின்றன. 


இப்‌ பாடப்பகுதி தமிழ்‌, ஆங்கிலம்‌ ஆகிய 
இருமொழிகளின்‌ சில தொடரமைப்புக்‌ கூறுகளை 
ஒப்பிட்டுக்காட்டுகிறது. ஆங்கிலத்தை இரண்டாம்‌ 
மொழியாகப்‌ படிக்கும்‌ மாணாக்கர்களுக்கு 
இவ்‌ ஒப்பீடு, அதன்‌ தொடரமைப்புக்‌ கூறுகளை 
எளிமையாகப்‌ புரிந்துகொள்ள உதவும்‌. 


திராவிடமொழிக்‌ குடும்பத்தில்‌ தமிழ்‌ 


திராவிடமொழிக்‌ குடும்பத்தில்‌, இருபத்து 
மூன்றிற்கும்‌ மேற்பட்ட மொழிகள்‌ உள்ளன. 


- ட அறிவோம்‌ தெளிவோம்‌ 


தமிழின்‌ சிறப்பைப்‌ பற்றி 
மேலைநாட்டினர்‌ கருத்துகள்‌ 
தமிழே மிகவும்‌ பண்பட்ட மொழி; தனக்கே 
உரிய வளம்‌ வாய்ந்த இலக்கியச்‌ செல்வங்களைப்‌ 
பெற்றிருக்கும்‌ மொழி - மாக்ஸ்முல்லர்‌ 


ஆற்றல்‌ மிக்கதாகவும்‌ சில சொற்களால்‌ 
கருத்தைத்‌ தெரிவிப்பதாகவும்‌ விளங்குவதில்‌ 
தமிழ்மொழியை எம்மொழியாலும்‌ விஞ்சமுடியாது; 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 166 


166 


தமிழ்‌, ஆங்கிலம்‌ - தொடரமைப்பு ஒப்பீடு 


அவற்றுள்‌ ஒன்றாகிய தமிழ்மொழி, மற்ற 
திராவிட மொழிகளுக்கெல்லாம்‌ தாயாக 
விளங்குகிறது. 

"வடவேங்கடம்‌ தென்குமரி 

ஆயிடைத்‌ 

தமிழ்கூறு நல்லுலகத்து... " 
என்னும்‌ தொல்காப்பியச்‌ சிறப்புப்‌ பாயிரத்தில்‌, 
பனம்பாரனார்‌ தமிழ்மொழி வழங்கும்‌ 
நிலப்பரப்பு குறித்துக்‌ கூறியுள்ளார்‌. வடக்கில்‌ 
வேங்கடமலை, தெற்கில்‌ குமரியாறு ஆகியவற்றை 
எல்லையாகக்‌ கொண்டு,தமிழ்மொழிபேசப்பட்டு 
வந்துள்ளதாக அறியமுடிகிறது. 


இன்றைய காலக்கட்டத்தில்‌, இந்தியாவில்‌ 
மட்டுமன்றி இலங்கை, மியான்மர்‌, மலேசியா, 
சிங்கப்பூர்‌, இந்தோனேசியா முதலிய உலக 
நாடுகளிலும்‌ தமிழ்மொழி பேசப்படுகின்றது. 


"திராவிட மொழிகள்‌ மிகப்பழைமையான 
மொழிகள்‌ என்பதும்‌ மூவாயிரம்‌ ஆண்டுகட்கு 
முன்னரே இந்திய நாட்டில்‌ வழக்கிலிருந்து 
வந்துள்ளன என்பதும்‌ மொழியியலார்களின்‌ 
கொள்கை. இந்தோ - ஆரிய மொழியாகிய 
இன்றைய சமற்கிருதம்‌, இந்நாட்டில்‌ நுழைவதற்கு 


உள்ளத்தின்‌ பெற்றியை உள்ளவாறு 
எடுத்துக்காட்டுவதில்‌ தமிழ்மொழிக்கு ஈடாக 
எம்மொழியும்‌ இயைந்ததாக இல்லை - பெர்சிவல்‌ 


வடமொழி, எபிரேயம்‌, கிரேக்கம்‌ ஆகிய 
மூன்று இலக்கிய மொழிகளில்‌ தமிழ்ச்சொற்கள்‌ 
கலந்திருக்கின்றன - ரைஸ்டேவிஸ்‌ 

இப்போது வழங்கும்‌ எல்லா மொழிகளிலும்‌ 
தமிழே மிகப்‌ பழைமையானது - ஈராஸ்‌ பாதிரியார்‌ 


04-04-2020 150358 | | 


முன்னாலேயே திராவிடமொழிகள்‌ வழக்கில்‌ 
இருந்துள்ளன ' என்று, மொழியியல்‌ அறிஞர்‌ 
௪. அகத்தியலிங்கம்‌ கூறியிருப்பது இங்கு 
எண்ணத்தக்கது. 


வடமொழியின்‌ முதற்காவியம்‌, 
வால்மீகியின்‌ இராமாயணம்‌ என்று கூறுவர்‌. 
இதில்‌, தமிழ்‌ வளர்த்த பாண்டியர்‌ பற்றிய குறிப்பு 
வருகின்றது. வியாச முனிவரும்‌ மகாபாரதத்தில்‌, 
தமிழ்நாட்டின்‌ சிறப்பையும்‌ பாண்டிய 
அரசின்‌ சிறப்பையும்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 
இவையாவும்‌ தமிழின்‌ தொன்மைச்‌ சிறப்பைப்‌ 
புலப்படுத்துகின்றன. 


இந்தோ - ஐரோப்பியமொழிக்‌ குடும்பத்தில்‌ 
ஆங்கிலம்‌ 

இந்தோ-ஐரோப்பிய மொழிக்குடும்பத்தில்‌, 
ஏறக்குறைய நானூறு கோடி மக்களால்‌ 
பேசப்படும்‌ நூற்றுக்கும்‌ மேற்பட்ட மொழிகள்‌ 
உள்ளன. இந்தப்‌ பெருமொழிக்குடும்பத்தில்‌ 
ஆங்கிலம்‌, ஸ்பானிஷ்‌, பிரெஞ்சு, போர்த்துகீசியம்‌, 
ஜெர்மனி, இத்தாலி, இரஷ்யா, பார்சி, இந்தி, 
உருது முதலான மொழிகள்‌ இடம்பெற்றுள்ளன. 
அவற்றுள்‌ உலகெங்கும்‌ பேசப்படும்‌ பன்னாட்டு 


தெரியுமா? 


மொழிநிலைகள்‌ 


சொல்லமைப்பின்‌ அடிப்படையில்‌, 

மொழிநிலைகள்‌ மூன்றாகப்‌ 
பகுக்கப்பட்டுள்ளன. அவை தனிநிலை, உட்பிணைப்பு 
நிலை, ஒட்டுநிலை என்பன. 


தனிநிலை ((801914/6 language) 


சொற்கள்‌ ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல்‌, தனித்தனியாக 

நின்று பொருள்‌ உணர்த்துவது, தனிநிலை அமைப்பு. 
சீனம்‌, சயாம்‌, பர்மியம்‌, திஎபத்து ஆகிய மொழிகள்‌ 
தனிநிலை அமைப்புடையவை. 


எ.கா. சீன மொழியில்‌, மின்‌ என்னும்‌ சொல்‌ மக்களைக்‌ 
குறிக்கும்‌. லிக்‌ என்னும்‌ சொல்‌, வலிமையைக்‌ 
குறிக்கும்‌. இரண்டும்‌ சேரும்போது, மின்லிக்‌ (மக்கள்‌ 
வலிமை), மின்‌ சிலிக்‌ (மக்களுடைய வலிமை) 
என்பதைக்‌ குறிக்கும்‌. சி என்பது அம்மொழியில்‌ 
வெறுஞ்சொல்‌. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 38&4.indd 167 


167 


மொழியாகவும்‌ இணைப்புமொழியாகவும்‌ 
ஆங்கிலமொழி விளங்குகிறது. ஐக்கிய நாடுகள்‌, 
ஐக்கிய அமெரிக்கா, கனடா, ஆசுதிரேலியா, 
அயர்லாந்து, நியூசிலாந்து போன்ற நாடுகளின்‌ 
முதன்மைமொழியாக ஆங்கிலம்‌ உள்ளது. 


உலகில்‌ மிகுதியாகப்‌ பயன்படுத்தப்படும்‌ 
மொழிகளின்‌ வரிசையில்‌, முதலில்‌ மாண்டரின்‌ 
சீனமொழியும்‌ இரண்டாவதாக ஸ்பானிய 
மொழியும்‌ மூன்றாவதாக ஆங்கிலமும்‌ 
உள்ளன. உலக மக்கள்தொகையில்‌ மூன்றில்‌ 
ஒரு பங்கினர்‌ ஆங்கிலம்‌ பேசுபவர்களாக 
உள்ளனர்‌. அறுபத்தேழு நாடுகளில்‌, அரசு 
அலுவல்‌ மொழியாக ஆங்கிலம்‌ பயன்படுகிறது. 


ஆங்கிலம்‌ (202114) என்பதன்‌ மூலச்சொல்‌, 
ஏங்கில்ஸ்‌ (48/௦) என்னும்‌ பெயரிலிருந்து 
பெறப்பட்டதாகும்‌. இங்கிலாந்தில்‌ வாழ்ந்த 
ஆங்கிலோ-சாக்ஸன்‌ என்ற சிறு குழுவினரால்‌ 
பேசப்பட்ட ஆங்கிலம்‌, இன்று உலகம்‌ முழுவதும்‌ 
பேசப்படுகிறது. 


ஆங்கில மொழியிலுள்ள 


பெரும்பான்மையான சொற்கள்‌, இலத்தின்‌ 


மொழியிலிருந்தும்‌ கிரேக்க மொழியிலிருந்தும்‌ 


உட்பிணைப்புநிலை 
language) 


(Inflectional 


அடிச்சொற்கள்‌ இரண்டு சேரும்போது, இரண்டும்‌ 
சிதைந்து ஒன்றுபட்டு நிற்பது, உட்பிணைப்புநிலை 
அமைப்பு. ஐரோப்பிய மொழிகள்‌ உட்பிணைப்பு 
நிலையைச்‌ சார்ந்தவை. 

௭. கா. 'Sபcஸ', "Which' என்னும்‌ ஆங்கிலச்‌ சொற்கள்‌, 
So-like, Who-= like என்பனவற்றின்‌ உட்பிணைப்பு. 


ஒட்டுநிலை (Aஏஏlutinative language) 


அடிச்சொற்கள்‌ இரண்டு சேரும்போது, ஒன்று 
சிதைந்தும்‌ மற்றொன்று சிதையாமலும்‌ 
நிற்பது, ஒட்டுநிலை அமைப்பு. உலகிலுள்ள 
பெரும்பான்மையான மொழிகள்‌ இவ்வகையின. 
திராவிட மொழி, சித்திய மொழி, ஜப்பானிய மொழி, 
கொரிய மொழி, பின்னிஷ்‌ மொழி, பாஸ்க்‌ மொழி, 
ஆப்பிரிக்கப்‌ பழங்குடி மக்களின்‌ பண்டு மொழி, 
மலேசிய பாலினேஷியன்‌ மொழி முதலான பல 
மொழிகளும்‌ ஒட்டுநிலையைச்‌ சார்ந்தவை. 
எ.கா. பார்‌ என்னும்‌ அடிச்சொல்லோடு இடைநிலை, 
விகுதி போன்ற இடைச்சொற்கள்‌ ஓட்டி வருகின்றன. 
பார்‌ *த்*த்‌-+ ஆன்‌ 


04-04-2020 150359 | | 


உருவானவை. இன்றைய பயன்பாட்டில்‌ 
இருக்கும்‌ நவீன ஆங்கிலம்‌, பல்வேறு 
மொழிகளிலுள்ள வழக்குச்சொற்களைக்‌ 
கொண்டுள்ளது. தொலைதொடர்பு, அறிவியல்‌, 
செய்தித்‌ தொழில்நுட்பம்‌, வணிகம்‌, மருத்துவம்‌, 
அரசியல்‌, கணினியியல்‌ முதலிய பல்வேறு 
துறைகளில்‌ ஆளுமைமிக்க மொழியாகவும்‌ 
ஆங்கிலம்‌ விளங்குகிறது. 


வானொலி, தொலைக்காட்சி, 
திரைப்படம்‌, வரைகலை, இணையம்‌ போன்ற 
பல்வேறு ஊடகத்‌ தொழில்நுட்பங்களில்‌ 
ஆங்கிலம்‌ இன்றியமையாததாக உள்ளது. 
எடுத்துக்காட்டாக,இணையம்‌ இயங்கும்பல்வேறு 
நெறிமுறைகள்‌ (௦௦௦/5), வலைத்தளங்கள்‌ 
கட்டமைக்கப்படும்‌ குறியீட்டு மொழிகள்‌ (kup 
languages), நிரல்‌ மொழிகள்‌ (Programming Languages) 
ஆகியவை ஆங்கிலத்திலேயே உள்ளன. 
பயிற்றுமொழிகள்‌ - தமிழ்‌, ஆங்கிலம்‌ 
தமிழகப்‌ பள்ளிகளிலும்‌ கல்லூரிகளிலும்‌ 
தாய்மொழி, முதல்மொழியாகவும்‌ ஆங்கிலம்‌ 
இரண்டாம்‌ மொழியாகவும்‌ ($econd Language) 
பயிற்றுவிக்கப்படுகின்றன. பல பள்ளிகளிலும்‌ 
கல்லூரிகளிலும்‌ தாய்மொழியும்‌ ஆங்கிலமும்‌ 
பயிற்றுமொழிகளாக (Me) உள்ளன. 


தெரியுமா? 


சொற்கள்‌ பின்வருமாறு: 


பெரும்பான்மையாகப்‌ பொறியியல்‌, 
மருத்துவம்சார்ந்த படிப்புகளில்‌ ஆங்கிலமே 
பயிற்றுமொழியாக உள்ளது. 


ஒரு மொழியைத்‌ தாய்மொழியாகக்‌ 
கொண்டவர்கள்‌, புதிதாக மற்றொரு மொழியைக்‌ 
கற்கும்போது, தம்‌ தாய்மொழியோடு ஒப்பிட்டுப்‌ 
பார்ப்பது இயல்பு. ஆங்கிலம்‌ ஒரு மொழியாக 
மட்டுமன்றிப்‌ பாடமாகவும்‌ கற்பிக்கப்படுவதால்‌ 
தமிழோடு ஆங்கில ஒப்பீடு இன்றியமையாததாக 
உள்ளது. 


மாணாக்கர்‌, ஆங்கிலப்பாடத்தைக்‌ 
கற்கும்போது, அதன்‌ மொழிக்‌ கட்டமைப்பு 
களையும்‌ இலக்கணக்கூறுகளையும்‌ தமிழோடு 
ஒப்பிட்டுப்‌ பார்க்கின்றனர்‌. 


எடுத்துக்காட்டாக, ஆங்கிலத்தில்‌ Active Voice, 
Passive Voice தொடர்களைப்‌ படிக்கும்‌ மாணாக்கர்‌, 
தமிழின்‌ செய்வினை, செயப்பாட்டுவினைத்‌ 
தொடர்களை நினைவுகூர்வர்‌. 


ஆங்கிலத்தில்‌ jective, Adverb பற்றிப்‌ 
படிக்கும்போது, தமிழின்‌ பெயரடையும்‌ 
வினையடையும்‌ நினைவுக்கு வரும்‌. 
(பதினோராம்‌ வகுப்பில்‌ படித்ததும்‌ நினைவுக்கு 
வரும்‌.) 


ஆங்கிலம்‌, 146 மொழிகளிலிருந்து சொற்களைக்‌ கடன்‌ வாங்கியுள்ளதென ஒரு 
கணக்கெடுப்பின்படி அறியமுடிகிறது. தமிழிலிருந்து ஆங்கிலம்‌ பெற்றுக்கொண்ட சில 


மிளகுத்‌ தண்ணீர்‌ Mulligatanney 


ட்‌ ரண க 1 டை 


| | 12th ADVNCEI Tamil - Chap 38&4.indd 168 


168 


04-04-2020 15035 | | 


தமிழ்‌, ஆங்கிலம்‌ ஆகிய இரு 
மொழிகளைப்பற்றிய ஒப்பீடு என்பது, 
மிகப்பெரிய களமாக விளங்குகிறது. அதனைச்‌ 
சில பக்கங்களுக்குள்‌ அடக்க முடியாது. 
ஆகவே, இவ்விரு மொழிகளிலுமுள்ள சில 
தொடரமைப்புக்கூறுகள்‌ மட்டும்‌ ஒப்பீட்டுக்கு 
எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளன. அவையாவும்‌ 
எளிமையாகவும்‌ சுருக்கமாகவும்‌ இப்பகுதியில்‌ 
விளக்கப்படுகின்றன. 
தமிழ்‌, ஆங்கிலம்‌ - தொடரமைப்பு ஒப்பீடு 

சொற்கள்‌ முறைப்படி அமைந்து, பொருளைத்‌ 
தரும்போது, அது சொற்றொடராகிறது. 
அச்சொற்றொடர்‌, மரபுநிலை பிறழாதவாறும்‌ 
அதனைப்‌ பேசுவோர்‌, கேட்போர்‌ ஆகியோரின்‌ 
மனநிலைக்கு ஏற்றவாறும்‌ அமையும்போது, 
கருத்துப்‌ பரிமாற்றம்‌ எளிதாகிறது. 


இம்மரபு, எல்லா மொழிகளிலும்‌ ஒரே 
மாதிரியாக இருப்பதில்லை. ஏனெனில்‌, 
மொழிக்குமொழி மரபுநிலை மாறுபடுவது 
இயல்பே. எடுத்துக்காட்டாக வினைஞாற்றுகள்‌, 
ஆங்கிலத்தில்‌ தொடரின்‌ இடையிலும்‌, தமிழில்‌ 
தொடரின்‌ இறுதியிலும்‌ நிற்கின்றன. 


1.17. 


செல்விபடம்‌ வரைந்தாள்‌ (கத) -(வினைமுற்று, 
தொடரின்‌ இறுதியில்‌ நின்றது.) 


Selvi drew a picture (ஆங்‌.) - (வினைமுற்று, 
தொடரின்‌ இடையில்‌ நின்றது.) 


அதேபோல்‌, திராவிட மொழிகளில்‌ 
வினையடிகள்‌, இடைநிலைகள்‌ போன்றவை 
ஓட்டுநிலையில்‌ நிற்க, சீனம்‌ முதலான 
மொழிகளில்‌ தனிநிலையாக நிற்கின்றன. 
தொடரமைப்பு நிலையில்‌ காணும்போது 
திராவிட மொழிகள்‌, இந்தோ - ஐரோப்பிய 
மொழிகளிலிருந்து 
வேறுபடுகின்றன. இவற்றைப்‌ பின்வரும்‌ 
தலைப்புகளில்‌ இனிக்‌ காணலாம்‌. 


பலவகையிலும்‌ 


1. தொடரமைப்பில்‌ சொற்களின்‌ நிலை 


2. தொடரமைப்பில்‌ இயைபு 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 169 


169 


1. தொடரமைப்பில்‌ சொற்களின்‌ நிலை 


சொற்கள்‌ தொடர்ந்து நின்று பொருள்‌ 


தருவதனைத்‌ தொடர்‌ என அறிந்துள்ளோம்‌. ஒரு 


தொடரில்‌, சொற்களின்‌ வரிசை முன்பின்னாக 
மாறி வந்தாலும்‌ அத்தொடரின்‌ பொருண்மை 


மாறாது இருக்குமானால்‌, அதனை அமைப்பு 
மாற்றம்‌ என மொழியியலார்‌ குறிப்பிடுகின்றனர்‌. 
இது, பொதுவான விளக்கமாகும்‌. 


தமிழில்‌, முற்றுத்தொடர்களில்‌ எழுவாய்‌ 
முதலிலும்‌, செயப்படுபொருள்‌ இடையிலும்‌, 
பயனிலை இறுதியிலும்‌ இடம்பெறுகின்றன. 
ஆனால்‌, ஆங்கிலத்தில்‌ செயப்படுபொருள்‌ 
தொடரின்‌ இறுதியில்‌ அமைகின்றது. 


எ.கா. 
நான்‌ கடிதம்‌ எழுதினேன்‌ (க) 
I wrote a letter (E) 


தமிழ்‌ இலக்கியங்களில்‌ குறிப்பாகச்‌ 
செய்யுள்‌, கவிதை ஆகியவற்றில்‌ எழுவாய்‌, 
பயனிலை, செயப்படுபொருள்‌ இடம்‌ மாறியும்‌ 
அமைவதுண்டு. இவை, கவிஞர்களின்‌ உணர்ச்சி 
வெளிப்பாட்டால்‌ அமைவன. 


எ.கா. 'கண்டனன்‌ கற்பினுக்‌ கணியை 
கண்களால்‌ . . .' என்னும்‌ கம்பராமாயணப்‌ 
பாடலடியில்‌, 'கண்டனன்‌' என்னும்‌ வினைமுற்று, 
தொடரின்‌ முதலில்‌ வந்துள்ளது. இக்‌ காலத்தில்‌ 
உரைநடைகளிலும்‌ செய்தித்தாள்கள்‌ முதலான 
ஊடகங்களிலும்‌ இதுபோன்ற தொடர்கள்‌ 
பெரும்பான்மையாகப்‌ பயின்று வருகின்றன. 
இவ்வகைத்‌ தொடர்கள்‌, பேச்சுத்தமிழில்‌ 
இயல்பாகவே இடம்பெறுகின்றன. ஆனால்‌, 
ஆங்கிலத்தில்‌ மாறிவருதல்‌ இயல்பில்லை. 


இனி, தொடர்நிலையில்‌ பெயரடை, 
வினையடை: பெயரெச்சம்‌, வினையெச்சம்‌; 
முன்னொட்டு, பின்னொட்டு; உருபன்‌ உறவு, 
இலக்கணஉறவு ஆகியவை அமையும்‌ நிலை 
குறித்துக்‌ காண்போம்‌. 
பெயரடையும்‌ வினையடையும்‌ 

தொடரில்‌ இடம்பெறும்‌ பெயரைச்‌ 
சிறப்பிக்க பெயரடையும்‌, வினையைச்‌ சிறப்பிக்க 


04-04-2020 15035 | | 


வினையடையும்‌ வருகின்றன. தமிழில்‌ இவை, 
பெயருக்கு முன்பும்‌ வினைக்கு முன்பும்‌ பயின்று 
வரும்‌. 


எடுத்துக்காட்டாக, 'அழகான மலர்‌' என்னும்‌ 
தொடரில்‌, 'அழகான' என்பது, பெயரடை. 
'விரைவாக ஓடியது' என்னும்‌ தொடரில்‌, 
'விரைவாக' என்பது வினையடை. 


ஆங்கிலத்திலும்‌ பெயரடை பெயருக்குமுன்‌ 
வருகிறது. எ.கா. beautiful flower. இங்கு beautiful 
என்பது, பெயரடை. தமிழில்‌ வினைக்குமுன்‌ 
இடம்பெறும்‌ வினையடை, ஆங்கிலத்தில்‌ மட்டும்‌ 
வினைக்குப்பின்‌ பயின்று வருகிறது. எ.கா. ரகா 
fastly. இங்கு fa!) என்பது, வினையடை. 


பெயரெச்சமும்‌ வினையெச்சமும்‌ 


தமிழில்‌, ஒரு தொடரில்‌ எத்தனை எச்சங்கள்‌ 
இருக்கின்றன எனக்‌ கணக்கிட்டால்‌, அத்தனை 
தனித்தனிக்‌ தொடர்கள்‌ இணைந்துள்ளன 


என்பதை அறியலாம்‌. எடுத்துக்காட்டாக, 
அவன்‌ வந்தான்‌ 
அவன்‌ பார்த்தான்‌ 
அவன்‌ சென்றான்‌ 


என்னும்‌ மூன்று முற்றுத்தொடர்களையும்‌ 
அவன்‌ வந்து பார்த்துச்‌ சென்றான்‌ என (வினை) 


எச்சங்களால்‌ ஆன முற்றுத்தொடராக்கலாம்‌. 


ஆங்கிலத்திலும்‌ இவை பல 
முற்றுத்தொடர்களைப்‌ பெற்ற தொடராகக்‌ 


கொள்ளும்‌ பண்பு உண்டு. 
He came. He saw. He went. 
He came, saw and went. 


தமிழில்‌ ஒன்றுக்கு மேற்பட்ட அடிப்படைத்‌ 
தொடர்களை இணைத்து, ஒரே தொடராக 
மாற்றுவதற்கு எச்சங்கள்‌ பயன்படுகின்றன. 
ஆனால்‌, இந்தோ - ஐரோப்பிய மொழிகளில்‌ 
இவ்விடத்தில்‌ இணைப்பு இடப்பெயர்கள்‌ 
பயன்படுத்தப்படுகின்றன. 


ஆங்கில மொழியில்‌ இரு தொடர்களை 
இணைக்க, இணைப்பு இடப்பெயர்கள்‌ 
பயன்படுத்தப்படும்‌ இடங்களிலெல்லாம்‌ தமிழில்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 170 


170 


பெயரெச்சங்களையோ வினையாலணையும்‌ 
பெயர்களையோ பயன்படுத்துவதைக்‌ காணலாம்‌. 


எடுத்துக்காட்டாக, 1 read a book, which was given 
br ர என்னும்‌ தொடரில்‌, Which (Relative Pronoun) 
என்பது, இணைப்பு இடப்பெயராகும்‌. இதே 
தொடரைத்‌ தமிழில்‌, 'நீ கொடுத்த புத்தகத்தை 
நான்‌ படித்துவிட்டேன்‌ எனக்கூறும்போது, 


'கொடுத்த புத்தகம்‌' என்பது பெயரெச்சம்‌ ஆகும்‌. 


இவ்வாறே தொடரில்‌ வினையெச்சமும்‌ 
பயின்று வருவதைக்‌ காணலாம்‌. 
எடுத்துக்காட்டாக, Kannan came. Kannan Went. 
என்னும்‌ இரு தொடர்கள்‌ Kannan came and went 
என்று ஒரே தொடராக அமையலாம்‌. ஆனால்‌ 
தமிழில்‌, கண்ணன்‌ வந்தான்‌; கண்ணன்‌ 
சென்றான்‌ என்னும்‌ இரு தொடர்கள்‌, கண்ணன்‌ 
வந்தானும்‌ சென்றானும்‌ என்று 'உம்‌' சேர்த்து 
எழுதப்படுவதில்லை. மாறாக, கண்ணன்‌ 
வந்து சென்றான்‌ என்று வினையெச்சத்தைப்‌ 
பயன்படுத்தி எழுதப்படுகிறது. 
உருபன்கள்‌ - முன்‌ னொட்டும்‌ 
பின்னொட்டும்‌ 

தமிழ்மொழி ஒட்டுநிலை மொழியாக, 
குறிப்பாகப்‌ பின்னொட்டினை ஏற்கும்‌ மொழியாக 
உள்ளது. ஆங்கில மொழியில்‌ முன்னொட்டுகள்‌ 
(Prepositions) அமையும்‌ இடங்களிலெல்லாம்‌ 
தமிழில்‌ பின்னொட்டுகளே (Postpositions) 
அமைகின்றன. எடுத்துக்காட்டாக, 


தமிழ்‌ 
On the table 


மேசையின்கீழ்‌ Under the table 


இதே போன்றுதான்‌ வேற்றுமை உருபுகள்‌ 
பின்னொட்டுகளாக உள்ளன. ௭.கா. மரம்‌ - கு - 
(மரம்‌ * அத்து 4 கு) - மரத்துக்கு எனக்‌ 'கு' உருபு 
பின்னொட்டாக அமைகிறது. ஆங்கிலத்தில்‌ அது 
முன்னொட்டாகப்‌ பயின்றுவருகின்றது. எ.தா. (௦ 
the tree. இங்கு (௦ என்பது, முன்னொட்டு. 


உருபன்‌ உறவும்‌ இலக்கண உறவும்‌ 


ஆங்கிலத்‌ தொடர்களில்‌ சொற்களுக்கு 
இடையேயுள்ள உறவுகள்‌, இலக்கணஉறவுகளாக 


04-04-2020 15035 | | 


(Grammatical Relation) அமைகின்றன. ஆனால்‌, 
தமிழில்‌ அவ்வுறவு, உருபன்களைச்‌ சார்ந்து 
(Morphological Relation) அமைகின்றது. 
சொல்லமைப்பு திட்பமாக அமைந்த தமிழ்மொழி, 
ஓட்டுநிலை அமைப்பு உடையது. எனவேதான்‌, 
தமிழில்‌ சொற்களின்‌ அமைப்புமுறை, நெகிழ்ச்சி 
உடையதாக உள்ளது. தொடரமைப்பு திட்பமாக 
உள்ள ஆங்கிலமொழியில்‌, சொற்களின்‌ 
அமைப்புமுறை நெகிழ்ச்சியற்றதாக உள்ளது. 
அதனால்தான்‌, ஆங்கிலத்தில்‌ ஒரு தொடரிலுள்ள 
சொற்களை இடம்‌ மாற்றினால்‌ பொருளும்‌ 
மாறிவிடுகின்றது. 
எ.கா. 
வளவன்‌ எழிலரசியை அழைத்தான்‌ 5 
எழிலரசியை வளவன்‌ அழைத்தான்‌ 
(பொருள்‌ மாறவில்லை.) 
Valavan called Ezhilarasi > 
Ezhilarasi called Valavan 
(பொருள்‌ மாறுகிறது.) 
2. தொடரமைப்பில்‌ இயைபு 


தொடரமைப்பில்‌ இயைபு என்பது, ஒரு 
தொடரில்‌ அமைந்துள்ள சொற்களுக்கு 


ட அறிவோம்‌ தெளிவோம்‌ 
| 


இடையே காணப்படும்‌ தொடர்பாகும்‌. ' கண்ணன்‌ 
வந்தான்‌' என்னும்‌ தொடரில்‌, 'கண்ணன்‌' 
என்னும்‌ எழுவாய்க்கேற்ப வந்தான்‌ என்னும்‌ 
வினைமுற்று (பயனிலை) வந்துள்ளது. இஃது, 


எழுவாய்க்கேற்ற இயைபாகும்‌. இதுபோல்‌ 
தமிழிலும்‌ ஆங்கிலத்திலும்‌ திணை, பால்‌, எண்‌, 
இடம்‌, காலம்‌ ஆகியவற்றிற்கிடையே ஓர்‌ இயைபு 
காணப்படுகிறது. 


திணை, எண்‌, பால்‌, இடம்‌ - இயைபு 


சொற்களுக்கிடையே ஏற்படும்‌ 
பொருத்தப்பாடே இயைபு. ஆங்கில மொழியில்‌ 
$he is a girl என்பதும்‌, The ae girls என்பதும்‌ 
சரியான பொருத்தப்பாடுடைய தொடர்களாகும்‌. 
இவற்றை வினை இயைபு (Aஓreement of the verb) 
என்பர்‌. 5112 கச ஜர்‌! என்றோ 710 15 ர என்றோ 
பேசுவதும்‌ எழுதுவதும்‌ இல்லை. ஏனெனில்‌, 
அவை தவறான தொடர்கள்‌ மட்டுமன்றி, 
இயைபின்றியும்‌ அமைவன. (5he- Singluar Noun, 


is — singular verb; They — Plural Noun, are — plural verb) 


எ தமிழில்‌ பெயரடைக்கும்‌ அதனை 
அடுத்து வரும்‌ பெயருக்கும்‌ இடையே எண்‌, பால்‌ 
ஆகியவற்றில்‌ இயைபு இல்லை. நல்ல பையன்‌, 
நல்ல பெண்‌ என்ற தொடர்களில்‌ 'நல்ல என்னும்‌ 


இரண்டாம்‌ வேற்றுமைமுதல்‌ ஏழாம்‌ வேற்றுமைவரை உள்ள உருபுகள்‌ முறையே ஐ, ஆல்‌, கு, இன்‌, 
அது, கண்‌ என்பன. இவை, பின்னொட்டுகளாக வருவதனை அறிந்துள்ளீர்கள்‌. இவை மட்டுமின்றி, 


வேறு சில உருபுகளும்‌ உள்ளன. இவற்றை வேற்றுமைச்சொல்‌ பின்னொட்டு அல்லது பின்னுருபு 


(Postpositions) என்கிறோம்‌. இலக்கணநூலார்‌, சொல்லுருபுகள்‌ என்று கூறுகின்றனர்‌. பின்னுருபுகள்‌ 
அல்லது சொல்லுருபுகளுக்குச்‌ சில எடூத்துக்காட்டுகள்‌ பின்வருமாறு: 


பின்னொட்டாக வரும்‌ வேற்றுமை உருபுகள்‌ 


ஐ - மரத்தை கு - மரத்துக்கு 

ஆல்‌ - மரத்தால்‌ இன்‌ - மரத்தின்‌ 
பின்னொட்டாக வரும்‌ சொல்லுருபுகள்‌ 

பற்றி - மரத்தைப்பற்றி தவிர 

விட - மரத்தைவிட 


போல - மரத்தைப்போல 


| | 12th ADVNCEI Tamil - Chap 38&4.indd 171 


அது - மரத்தினது 


கண்‌ - மரத்தின்கண்‌ 


- மரத்தைத்‌ தவிர 


கொண்டு - மரத்தைக்கொண்டு 


வைத்து 


171 


- மரத்தை வைத்து 


04-04-2020 150359 | | 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 172 ஓ 


பெயரடை, பெயர்களோடு இயைபு இன்றியே வருகின்றது. ஆங்கிலத்திலும்‌ இவ்வாறே அமைகின்றது. 


௦7/17. 
He is a good boy 
She is a good girl 


4 தமிழில்‌ முற்றுத்தொடர்களின்‌ இறுதியில்‌ அமையும்‌ வினைமுற்று வடிவங்கள்‌, எழுவாயோடு 
எண்‌ இயைபு கொண்டுள்ளன. எ.கா. 


சொற்ஹாடர்‌ 
நான்‌ வந்தேன்‌ | 
ன்‌ ர ம்‌ A தன்மை 
நாம்‌ வந்தோம்‌ 
நீ வந்தாய்‌ 
நீர்‌ வந்தீர்‌ 
நீங்கள்‌ வந்தீர்கள்‌ 


* படர்க்கை மூவிடப்பெயரின்‌ வினைமுற்றுகள்‌ எழுவாயோடு திணை, பால்‌, எண்‌, இடம்‌ ஆகிய 
நிலைகளில்‌ இயைபு கொண்டுள்ளன. இவற்றைப்‌ பின்வரும்‌ எடுத்துக்காட்டுகளால்‌ அறியலாம்‌. 


டஉவற்ஷார்‌ | கிணை | பால்‌ | ண்‌ | ஆம்‌ 
உயர்திணை படர்க்கை 
அவள்‌ அவ்வப்‌. 


அர்க்‌ வந்தார்‌ 
பட்டண வந்தது அஃறிணை ன்‌ றல படர்க்கை 


அவை | அவைவந்தன | | பலவின்பால்‌ | பன்மை 


ஆங்கிலமொழியில்‌, வினைமுற்றுகளில்‌ எழுவாய்‌, பயனிலை - இயைபு 
பாலறி கிளவிகள்‌ இணையும்‌ மரபு இல்லாததால்‌ 
வினைமுற்றுகள்‌ திணை, பால்‌ வேறுபாட்டைக்‌ 
காட்டுவதில்லை. ஆனால்‌, தமிழின்‌ வினைமுற்று 
விகுதிகள்‌ திணை, பால்‌ வேறுபாட்டை 
உணர்த்துகின்றன. எ.கா. 


கச தமிழில்‌ தோன்றா எழுவாய்‌ கொண்ட 
தொடர்கள்‌ உள்ளன. எடுத்துக்காட்டாக, 


வீட்டுக்குப்‌ போனேன்‌ 


பாடம்‌ படித்தாய்‌ 


நான்‌ வந்தேன்‌ - I came 

நீ வந்தாய்‌ = you came நாளை வருவார்‌ 

அவன்‌ வந்தான்‌ - He came போன்ற தொடர்களில்‌ எழுவாய்‌ இல்லை. 
அவள்‌ வந்தாள்‌ - She came ஆங்கிலத்தில்‌ எழுவாய்‌, கட்டாயம்‌ தோன்ற 
அவர்கள்‌ வந்தார்கள்‌ - The came வேண்டும்‌. இந்த விதிமுறையின்‌ காரணமாக, 
அது வந்தது ர்க தனக்‌ எழுவாய்‌ ஏற்காத வினைகளைக்‌ கொண்ட 


ஆங்கிலத்‌ தொடர்களில்‌, She, He, it, they போன்ற 


ஆங்கிலத்தில்‌ ௪ என்ற வினைமுற்றே இரு பதிலிகள்‌ எழுவாய்‌ நிலையில்‌ தோன்றுகின்றன. 


திணை, ஐம்பால்‌, மூவிடத்திற்கும்‌ பொதுவாக 
வருவதைக்‌ காணலாம்‌. எ.கா. He came, She came, It came, They came. 


172 


04-04-2020 15035 | | 


திணை 


ன்னை ன்‌ 


௦0) 
உயர்திணை 

00.) 

00.) 


ரல்‌ 


eT ந்தால்‌ 


பால்‌ 
ர்‌ 2 


காலம்‌ 


ஒருமை 


00 


க ர்காலம்‌ 


ஆகவேதான்‌, தமிழ்‌ முதலான திராவிட 
மொழிகளில்‌ 'தோன்றா எழுவாயும்‌. ஆங்கிலம்‌ 
முதலான இந்தோ - ஐரோப்பிய மொழிகளின்‌ 
தொடரமைப்பில்‌ 'பதிலி எழுவாய்‌ இடுதல்‌ என்ற 
பண்பும்‌ காணப்படுகின்றன. 


* தமிழில்‌ வினைச்சொற்கள்‌ இல்லாமலும்‌ 
தொடர்கள்‌ அமைகின்றன. இத்தகைய 
தொடர்களில்‌ பெயர்கள்‌ பயனிலையாக 
வருவதுண்டு. இவை போன்ற தொடர்களுக்கு 
இணையாக ஆங்கில மொழியில்‌ , ச போன்ற 
இணைப்பு வினைகள்‌ சேர்க்கப்படுகின்றன. 


எ.கா. அவன்‌ இராமன்‌ - He i5 Raman 
ஆங்கிலம்‌, தமிழ்‌ - தொடர்களை 
மொழிபெயர்க்கும்போது நேரும்‌ தவறுகள்‌ 


தமிழையும்‌ 
கற்கும்‌ மாணாக்கர்‌, தொடரமைப்புகளில்‌ 


ஆங்கிலத்தையும்‌ 


தம்மையறியாமல்‌ சில தவறுகளைச்‌ 
செய்கின்றனர்‌. இஃது ஒரு மொழியின்‌ தாக்கம்‌, 
மற்றொரு மொழியின்‌ மீது ஏற்படுவதனால்‌ 
நேர்கிறது. எடுத்துக்காட்டாக ஆங்கிலத்தில்‌, 


Niraimathi, Kavitha and Kumaran went to school 


என்னும்‌ தொடரைத்‌ தமிழில்‌ நிறைமதி, கவிதா 


மற்றும்‌ குமரன்‌ பள்ளிக்குச்‌ சென்றனர்‌ என்று 
பேச்சிலும்‌ எழுத்திலும்‌ மாற்றுகின்றனர்‌. ஈம 
என்னும்‌ இணைப்புச்சொல்லுக்கு மாற்றாக, 
'மற்றும்‌' என்னும்‌ இணைப்புச்சொல்லைத்‌ 
தமிழில்‌ பயன்படுத்துகின்றனர்‌. ஆனால்‌, தமிழ்த்‌ 
தொடரமைப்பில்‌ ஒன்றிற்கு மேற்பட்ட பெயர்கள்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 38&4.indd 173 


173 


Present tense 


இடம்பெறும்போது, அவையாவும்‌ 'உம்‌ என்ற 
இடைச்சொல்லாலேயே இணைக்கப்படுகின்றன. 
ஆகவே, மேற்கூறிய தொடரை நிறைமதியும்‌ 
கவிதாவும்‌ குமரனும்‌ பள்ளிக்குச்‌ சென்றனர்‌ எனப்‌ 
பேச்சிலும்‌ எழுத்திலும்‌ பயன்படுத்தவேண்டும்‌. 


இதுபோன்று, ஆங்கிலத்தின்‌ தாக்கத்தால்‌ 
தமிழ்த்தொடரமைப்புகளில்‌ ஏற்படும்தவறுகளைக்‌ 
கண்டறிந்து. அவற்றைச்‌ சரியான அமைப்பில்‌ 
மாற்றுவதற்கு அறிதல்‌ வேண்டும்‌. 


நிறைவுரை 

திராவிடமொழிக்‌ குடும்பத்தில்‌ தமிழின்‌ 
சிறப்புகளைப்பற்றியும்‌இந்கோஜரோப்பியமொழிக்‌ 
குடும்பத்தில்‌ ஆங்கிலத்தின்‌ சிறப்புகளைப்பற்றியும்‌ 
இப்‌ பாடப்பகுதி சுருக்கமாக எடுத்துக்கூறுகிறது. 
தமிழிலும்‌, ஆங்கிலத்திலும்‌ தொடரமைப்பில்‌ 
காணப்படும்‌ ஒற்றுமை, வேற்றுமைகளைச்‌ சில 
எடுத்துக்காட்டுகளுடன்‌ விளக்குகிறது. 


இப்பாடப்பகுதியின்‌ வாயிலாக, 
ஒருமொழியுடன்‌ மற்றொரு மொழியை 
ஒப்பிடுவதால்‌ அவற்றின்‌ அமைப்பு, செயல்முறை, 
மொழிக்கூறுகள்‌, கட்டமைப்புகள்‌, இலக்கணக்‌ 
கூறுகள்‌, மொழியின்‌ பொதுமைப்‌ பண்புகள்‌ 
ஆகியவற்றை அறிந்துகொள்ள முடிகிறது. 
அதுமட்டுமன்றி, மொழியைப்‌ படைத்த மனிதனின்‌ 
கூரிய அறிவுத்திறத்கைக்‌ கண்டு, நமக்கு வியப்பும்‌ 
பெருமிதமும்‌ ஏற்படுகிறது. மொழிக்கட்டமைப்பின்‌ 
மீது மனிதன்‌ கொண்டிருந்த ஈடுபாட்டையும்‌ நன்கு 
புரிந்துகொள்ள முடிகிறது. 


04-04-2020 15035 | | 


[3] கண்ணாடி 


கீழ்க்காண்பனவற்றுள்‌ பொருத்தமான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. 


'வடமொழி, எபிரேயம்‌, கிரேக்கம்‌ ஆகிய மூன்று இலக்கிய மொழிகளில்‌ தமிழ்ச்சொற்கள்‌ 
கலந்திருக்கின்றன என்று கூறியவர்‌ 

அ) பெர்சிவல்‌ ஆ) ரைஸ்டேவிஸ்‌ 

இ) மாக்ஸ்முல்லர்‌ ஈ ) ஈராஸ்‌ பாதிரியார்‌ 

பின்வருவனவற்றுள்‌ திராவிட மொழிக்குடும்பத்தைச்‌ சாராத மொழியைத்‌ தேர்ந்தெடுக்க. 

௮) தமிழ்‌ ஆ) தெலுங்கு இ) கன்னடம்‌ ஈ) சீனம்‌ 

பின்வரும்‌ கூற்றையும்‌ காரணத்தையும்‌ படித்துப்‌ பொருத்தமான விடையைத்‌ தேர்ந்தெடுக்க. 
கூற்று: ஆங்கிலமொழி, உட்பிணைப்பு நிலையைச்‌ சார்ந்தது. 

காரணம்‌: ஆங்கில மொழியில்‌, அடிச்சொற்கள்‌ இரண்டு சேரும்போது ஒன்று சிதைந்தும்‌ 
மற்றொன்று சிதையாமலும்‌ நிற்கும்‌. 


௮) கூற்று சரி, காரணம்‌ தவறு. ஆ) கூற்று, காரணம்‌ இரண்டும்‌ தவறு. 

இ) கூற்று தவறு, காரணம்‌ சரி. ஈ ) கூற்று, காரணம்‌ இரண்டும்‌ சரி. 
'பள்ளிக்கூடத்தைப்‌ பார்வையிட்டார்‌ கல்வி அலுவலர்‌ இத்தொடரில்‌, வினைமுற்று எங்கு 
இடம்பெற்றுள்ளது? 


௮) தொடரின்‌ முதலில்‌ ஆ) தொடரின்‌ இடையில்‌ 
இ இ) தொடரின்‌ இறுதியில்‌ ஈ) தொடரில்‌ இடம்பெறவில்லை 
5.  'அவன்‌ வந்து பார்த்துச்‌ சென்றான்‌ - இத்தொடரில்‌, தடித்த எழுத்துகளில்‌ இடம்பெற்றுள்ளவை 
௮) பெயரெச்சங்கள்‌ ஆ) வினைமுற்றுகள்‌ 
இ) முற்றெச்சங்கள்‌ ஈ) வினையெச்சங்கள்‌ 
குறுவினா 


ட வ ஆல 


மொழி ஒப்பாய்வின்‌ இன்றியமையாமையைப்‌ புலப்படுத்துக. 

தமிழ்மொழி வழங்கும்‌ நிலப்பரப்பு குறித்துத்‌ தொல்காப்பியம்‌ கூறுவது யாது? 

தமிழின்‌ தொன்மைச்‌ சிறப்புக்குச்‌ சான்றுகள்‌ இரண்டு தருக. 

ஆங்கிலம்‌ என்பதன்‌ மூலச்சொல்‌ எது? இஃது எங்கு, யாரால்‌ பேசப்பட்டது? 

தமிழிலிருந்து ஆங்கிலம்‌ பெற்றுக்கொண்ட சொற்களுள்‌ எவையேனும்‌ நான்கைக்‌ குறிப்பிடுக. 
தமிழ்‌, ஆங்கிலம்‌ ஆகியவற்றின்‌ தொடரமைப்பில்‌ வினைமுற்றுகள்‌ எங்கு இடம்பெறுகின்றன? 
எடுத்துக்காட்டுகள்‌ தருக. 


சிறுவினா 


1. 


சொல்லமைப்பின்‌ அடிப்படையில்‌, மொழிநிலைகள்‌ எத்தனை வகையாகப்‌ பிரிக்கப்பட்டுள்ளன? 
அவற்றுள்‌ ஏகேனும்‌ ஒன்றை விளக்குக. 

பெயரடை, வினையடை ஆகியன தமிழ்‌, ஆங்கிலத்‌ தொடரமைப்பில்‌ எவ்வாறு வருகின்றன? 
சான்றுடன்‌ விளக்குக. 

'உருபன்கள்‌' முன்னொட்டாகவும்‌ பின்னொட்டாகவும்‌ வருவதைத்‌ தமிழ்‌, ஆங்கில மொழிகளுடன்‌ 
ஒப்பிடுக. 

தொடரமைப்பில்‌ இயைபு என்பது யாது? எடுத்துக்காட்டுகள்‌ ௧௬௧. 

எழுவாய்‌, பயனிலை இயைபு - தமிழிலும்‌ ஆங்கிலத்திலும்‌ எவ்வாறு அமைந்துள்ளன? ஒப்பிடுக. 


174 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 174 ஓ 04-04-2020 15:04:00 | | 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 175 


நெடுவினா 


1. திராவிடமொழிகளும்‌ ஆங்கிலமும்‌ தொடரமைப்பில்‌ மாறுபடுவதை எவையேனும்‌ ஐந்து 


எடுத்துக்காட்டுகளுடன்‌ விளக்குக. 


2. தமிழ்த்‌ தொடரமைப்பில்‌, ஆங்கில மொழியால்‌ ஏற்படும்‌ தாக்கத்தை எடுத்துக்காட்டி விளக்குக. 


திராவிடமொழிக்‌ குடும்பம்‌ 


இந்தோ - ஐரோப்பியமொழிக்‌ குடும்பம்‌ 


தமிழ்‌, ஓர்‌ ஒலிப்பியல்‌ மொழி. ஒவ்வோர்‌ 
ஒலியனுக்கும்‌ ஓர்‌ எழுத்து உண்டு எனினும்‌, வல்லின 
எழுத்துகளுக்கு மட்டும்‌ இடம்‌ வரையறுக்கப்பட்டு ஓர்‌ 
ஒழுங்குமுறையுடன்‌ அமைந்துள்ளது. 


ஆங்கிலமும்‌ ஓர்‌ ஒலிப்பியல்‌ மொழிதான்‌. ஆனால்‌, 
தமிழ்போன்று குறிப்பிட்ட வரையறையுடைய 
ஒலிப்பியல்‌ தன்மைகொண்ட மொழியன்று. 


குமிழில்‌ ஓர்‌ எழுத்தைத்‌ தனியாக ஒலிக்கும்போது, 
என்ன ஒலி எழுகிறதோ, அதே ஒலிதான்‌ அந்த எழுத்து, 
சொல்லில்‌ வரும்போதும்‌ ஒலிக்கும்‌. எ.கா. ௧- கடல்‌. 
(விதிவிலக்காக மெல்லின எழுத்துடன்‌ வல்லினம்‌ 
வருமிடங்களில்‌ மட்டும்‌ ஒலிப்பில்‌ மாறுபடும்‌. எ.கா. 


சங்கம்‌) 


ஓட்டுநிலை மொழியமைப்புடையது. 


ஆங்கில எழுத்துகளுக்கும்‌ அவற்றின்‌ 
ஒலிப்புமுறைகளுக்கும்‌ வேறுபாடுகள்‌ உள்ளன. 
ஓர்‌ எழுத்தைத்‌ தனித்துச்‌ சொல்லும்போது, 
குறிப்பிட்ட ஓர்‌ ஒலி பெறும்‌. ஆனால்‌, அதே எழுத்து, 
வெவ்வேறு சொற்களில்‌ இடம்பெறும்போது, 
வெவ்வேறு ஒலிப்பைப்‌ பெறும்‌. எ.கா. (6) - (சி) 
CAT, (கேட்‌), C0 (கெள), CALM (காம்‌). 


உட்பிணைப்பு மொழியமைப்புடையது. 


சொல்லின்‌ வினைமுற்று வடிவம்‌ திணை பால்‌, எண்‌, 


இடம்‌, காலம்‌ உணர்த்தும்‌. 


சொல்லின்‌ வினைமுற்று வடிவம்‌ காலம்தவிர, 
எதனையும்‌ உணர்த்தாது. 


எழுவாய்‌, செயப்படுபொருள்‌, பயனிலை என்ற 
அமைப்பில்‌ தொடர்‌ அமைவது வழக்கம்‌. எனினும்‌, 
எழுவாய்‌, பயனிலை, செயப்படுபொருள்‌ என்றும்‌ 


அமைவதுண்டு. 


எழுவாய்‌, பயனிலை, செயப்படுபொருள்‌ என்றே 


தொடர்‌ அமையும்‌. 


தமிழில்‌ எழுவாயையும்‌ பயனிலையையும்‌ இணைக்கும்‌ 
இணைப்பு வினை இல்லை. 

எ.கா. அவர்‌ ஆசிரியர்‌ 

(அவர்‌ - எழுவாய்‌, ஆசிரியர்‌ - பெயர்ப்பயனிலை). 


ஆங்கிலத்தில்‌ இணைப்பு வினை, கட்டாயம்‌ தேவை. (15, 
are, was, were, am, be, been என்பன இணைப்புவினைகள்‌ 
Coupla or Linking Verbs) 


Example: He is a Teacher. 


தமிழில்‌, 410/௨ இல்லை. எனினும்‌ ஒரு, ஓர்‌, 
அந்த முதலிய சொற்கள்‌ அதற்கு மாற்றாகப்‌ 
பயன்படுத்தப்படுகின்றன. 


Article (a, an, the) பரவலாகப்‌ பயன்படுத்தப்‌ 


படுகின்றன. 


பின்னொட்டு அமைப்புடையது. ௭.கா. 
புத்தகம்‌ மேசைமேல்‌ இருக்கிறது. (மேசைக்குப்‌ 
பின்னால்‌ (மேல்‌) வருவதால்‌ பின்னொட்டு.) 


முன்னொட்டு அமைப்புடையது. 
Example: The book is on the table. 
(மேசைக்கு முன்னால்‌ (00) வருவதால்‌, முன்னொட்டு. 


தமிழில்‌ மற்றும்‌ (ஊசி) என்னும்‌ இணைப்புச்சொல்‌ 
பெரும்பாலும்‌ பயன்படுத்துவதில்லை. 


ஆங்கிலத்தில்‌ யப என்னும்‌ இணைப்புச்சொல்‌ 
பரவலாகப்‌ பயன்படுத்தப்படுகிறது. 


தொடரில்‌ சொற்களின்‌ வரிசைமுறை நெகிழ்வுடையது. 
ஆயினும்‌, உரிய பொருளைத்‌ தரும்‌. 


தொடரில்‌ சொற்களின்‌ ஒழுங்குமுறை, கட்டாயம்‌ 
வேண்டும்‌. இல்லையெனில்‌ பொருள்‌ மாற்றம்‌ தரும்‌. 


175 


யூ 


04-04-2020 150400 | | 


பொருண்மையும்‌ சொற்பொருள்‌ மாற்றமும்‌ 


அறிமுகம்‌ 

மொழியியல்‌ துறையில்‌ ஒலியனியல்‌, 
உருபனியல்‌, தொடரியல்‌ போன்று 
பொருண்மையியலும்‌ ஒன்று. பொருண்மையியல்‌ 
என்பது, சொற்களின்‌ பொருளை விளக்குகின்ற 
ஓர்‌ இயல்‌. மொழியில்‌ சொற்கள்‌ தனித்து 
நின்றும்‌, தொடரில்‌ அமைந்தும்‌ பொருளை 
விளக்குகின்றன. அவ்வாறு வரும்‌ சொற்கள்‌, 
அனைத்து இடங்களிலும்‌ ஒரே பொருளைக்‌ 
தருவதில்லை; தனித்துச்‌ சொல்லும்போது 
ஒரு பொருளும்‌ தொடரில்‌ வரும்போது வேறு 
பொருளையும்‌ தருகின்றன. சூழலுக்கேற்பவும்‌ 
சொற்பொருளில்‌ மாற்றம்‌ ஏற்படுகின்றது. 


தொடர்கள்‌ 


'கை வலிக்கிறது. 


'கையூட்டு கொடுப்பதும்‌ வாங்குவதும்‌ குற்றம்‌. 


'தன்‌ கையே தனக்கு உதவி 


॥ ன்‌ ழ்‌ ட்‌ (] 0 ர 


கள்வனைக்‌ கையும்களவுமாகப்‌ பிடித்தனர்‌ 


முருகன்‌, வள்ளியைக்‌ கைபிடித்தான்‌ 


கண்ணனை ஒரு கை பார்த்துவிடவேண்டும்‌ 


ஆட்டத்தில்‌ ஒரு கை குறைகிறது 


படித்தீர்களா?எத்தனை கைகள்‌?என்னென்ன 
பொருள்‌ தருகின்றன? மேற்குறிப்பிட்ட ஒவ்வொரு 
தொடரிலும்‌ 'கை' என்னும்‌ சொல்‌, ஒவ்வொரு 
பொருள்‌ தருவதை உணர்ந்திருப்பீர்கள்‌. இதே 
சொல்லைப்‌ பயன்படுத்தி உங்களாலும்‌ வேறுசில 
தொடர்களை உருவாக்கமுடியும்‌ அல்லவா! 


'கை' என்பதன்‌ அகராதிப்‌ பொருள்‌, மனித 
உடலின்‌ ஓர்‌ உறுப்பு. கை' என்பது, அடிப்படையில்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 176 


176 


ஆகவே, பொருண்மையியலானது, சொற்கள்‌ 
வெளிப்படுத்தும்‌ வெவ்வேறான பொருள்களைப்‌ 
பற்றி விளக்குவதாக அமைகின்றது. 


பொருண்மையியல்‌ - விளக்கம்‌ 
நாம்‌ பேசும்போது, பல சொற்களைப்‌ 
பயன்படுத்துகிறோம்‌. ஆனால்‌, அச்சொற்கள்‌ 
உணர்த்தும்‌ பொருளின்‌ தன்மையை உணர்ந்து 
பயன்படுத்துகிறோமா என்று உணர்வதில்லை. 
குறிப்பிட்ட ஒரு சொல்‌, ஒவ்வொரு தொடரிலும்‌ 
வெவ்வேறு பொருள்‌ தருவதனை எப்போதாவது 
அறிந்திருக்கிறோமா? கீழ்க்காணும்‌ 
எடுத்துக்காட்டுகளைக்‌ கவனியுங்கள்‌. 
உணர்த்தும்‌ பொருள்‌ 

உடலின்‌ ஓர்‌ உறுப்பு 

உழைப்பின்றி வரும்‌ பணம்‌ 

உழைப்பின்‌ மேன்மை 

அருகில்‌ என்னும்‌ பொருள்‌ 
- ஒரு செயலை நேரடியாகப்‌ பார்த்தல்‌ 
- திருமணம்‌ புரிதல்‌ 
- சரியான பாடம்‌ கற்பித்தல்‌ 


ஓர்‌ ஆள்‌ (எண்ணிக்கை) தேவை 


ஒரு பெயர்ச்சொல்‌. இதே சொல்‌, உணர்வுப்‌ 
பொருளாகவும்‌ பயன்பாட்டுப்‌ பொருளாகவும்‌ 
சூழலுக்கேற்பப்‌ பொருள்மாறுகின்றது. 


ஆகவே, மொழிக்கூறுகள்‌ பெற்றுள்ள 
பொருண்மைத்‌ தன்மையை அகராதிப்பொருள்‌, 
இலக்கணப்‌ பொருள்‌, உணர்வுப்‌ பொருள்‌, 
பயன்பாட்டுப்‌ பொருள்‌, சூழற்பொருள்‌ என 
வகைப்படுத்திக்‌ கூறலாம்‌. 


04-04-2020 150400 | | 


பொருண்மைக்‌ கோட்பாடுகள்‌ 


பழந்தமிழ்‌ இலக்கணநூலான 
தொல்காப்பியம்‌, 'எல்லாச்‌ சொல்லும்‌ பொருள்‌ 
குறித்தனவே' என்று சொல்லின்‌ தன்மையைக்‌ 


குறிப்பிடுகிறது. 


மேலும்‌, "பொருண்மை தெரிதலும்‌ 
சொன்மை தெரிதலும்‌ சொல்லி னாகும்‌" என்றும்‌ 
கூறுகிறது. ஆகவே, ஒரு சொல்‌, சொல்லாகிய 
தன்னையும்‌ குறிக்கும்‌; தான்‌ குறிப்பிடும்‌ வேறு 
பொருள்களையும்‌ குறிக்கும்‌. அச்சொல்‌, சூழல்‌ 
அடிப்படையில்‌ பலவகையான பொருளை 
வெளிப்படையாகவும்‌ குறிப்பாகவும்‌ விளக்கி 
நிற்கும்‌ என்பது, தொல்காப்பியர்‌ உணர்த்தும்‌ 
பொருண்மைக்‌ கோட்பாடு. 


மொழியியல்‌ அறிஞர்கள்‌, பொருண்மை 
யியலைப்‌ பல கோட்பாடுகளால்‌ 
விளக்குகின்றனர்‌. எடுத்துக்காட்டாகச்‌ சசூர்‌ 
என்பவர்‌, சொல்லுக்கும்‌ பொருளுக்கும்‌ 
இடையிலான உறவு இயற்கையானதன்று 
என்று வலியுறுத்தியுள்ளார்‌. அவர்‌, 
சொல்லைக்‌ குறிப்பான்‌ எனவும்‌, சொல்‌ 
குறிப்பிடும்‌ பொருளைக்‌ குறிப்பீடு எனவும்‌ 
வேறுபடுத்தியுள்ளார்‌. 


ஃபுளும்‌ பீல்டு என்பவர்‌, தூண்டல்‌ 
செய்கைக்கு எதிர்வினையாக அல்லது 
துலங்கலாக மொழி வெளிப்படுகிறது எனக்‌ 
கூறியுள்ளார்‌. மாலினோவ்ஸ்கியும்‌ பிர்த்தும்‌, 
ஒரு சொல்லின்‌ சூழலை அறிந்துகொள்ளாமல்‌, 
அச்சொல்லின்‌ பொருளை அறிதல்‌ இயலாது 
என்று கூறினர்‌. 


இதனடிப்படையில்‌ உணர்வுக்‌ கோட்பாடு, 
மரபுக்கோட்பாடு, சூழல்கோட்பாடு, பயன்பாட்டுக்‌ 
கோட்பாடு எனப்‌ பல்வேறு கோட்பாடுகளை 
மொழியியல்‌ அறிஞர்கள்‌ உருவாக்கினர்‌. 
இவ்வாறு, பல்வேறு கோட்பாடுகள்‌ இருப்பினும்‌ 


அவை யாவும்‌ ஒரு சொல்லானது, தனித்துநின்று 
ஒரு பொருளையும்‌ தொடரில்‌ வரும்போது 
பல பொருளையும்‌ சூழலுக்கேற்ப உணர்த்தும்‌ 
என்பதையே எடுத்துக்கூறுகின்றன. இனிச்‌ 
சூழல்கோட்பாட்டின்வழிப்‌ பொருள்கொள்ளும்‌ 
முறைகுறித்துக்‌ காண்போம்‌. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 177 


177 


சூழல்‌ கோட்பாடு - ( Contextual Theory) 


ஒரு மொழியிலுள்ள சொற்கள்‌, தொடர்கள்‌ 
ஆகியன சமுதாயச்‌ சூழல்களைத்‌ தழுவியே 
பொருண்மைகளை உணர்த்துகின்றன. 
சூழல்கோட்பாடு என்பது, ஒலிச்‌ சூழல்‌, 
உருபன்‌ இணைப்புச்‌ சூழல்‌, இலக்கணச்‌ 
சூழல்‌, சொல்‌ இணைப்புச்‌ சூழல்‌, பேச்சுச்‌ 
சூழல்‌ என ஐவகைப்படும்‌. அவற்றை 
எடுத்துக்காட்டுகள்வழிக்‌ காண்போம்‌. 


அ) ஒலிச்‌ சூழல்‌ 


பலதை = பல கை 


பலகை என்னும்‌ சொல்‌, ஒரு சொல்லாகத்‌ 
தனித்து ஒலிக்கும்போது, மரப்பலகை 
என்னும்‌ பொருளையும்‌, பல சொல்லாகத்‌ 
தொடர்ந்து ஒலிக்கும்போது, பல கைகள்‌ 
என்னும்‌ பொருளையும்‌ தருகின்றது. இவ்வாறு 
வரும்‌ சொற்களைப்‌ பொதுமொழி எனப்‌ 
படித்திருப்பிர்கள்‌. 
ஆ) உருபன்‌ இணைப்புச்‌ சூழல்‌ 

ஆறு - ஆற்றை (ஆறு *ற்* ஐ) 


ஆறை (ஆறு-4ஐ) 


ஆறு என்னும்‌ சொல்லுடன்‌ ஐ என்னும்‌ 
உருபன்‌ சேரும்போது, சூழலுக்கேற்பப்‌ பொருள்‌ 


மாற்றம்‌ பெறுகிறது. ஆறு 4 கடந்தான்‌ எனக்‌ 
கூறும்போது, ஐ உருபனுடன்‌ ஒற்று இரட்டித்து, 
ஆற்றைக்‌ கடந்தான்‌ எனவும்‌, ஐந்துடன்‌ ஆறு 
என்ற எண்ணைக்‌ கூட்டு என வரும்போது, ஐ 
உருபன்‌ மட்டுமே இணைந்து ஆறைக்‌ கூட்டு 
எனவும்‌ பொருள்‌ தருகிறது. 


இ) இலக்கணச்‌ சூழல்‌ 
ஆடு ஆடு 


ஆடுஎன்னும்சொல்‌,பெயர்ச்சொல்லாகவும்‌ 


வரும்‌. வினைச்சொல்லாகவும்‌ வரும்‌. வயலில்‌ 
ஆடு மேய்கிறது எனச்‌ சொல்லும்போது, ஆடு 
என்பது, ஒரு விலங்கின்‌ பெயரைக்‌ குறிக்கும்‌ 
பெயர்ச்சொல்‌. இசைக்கேற்ப நடனம்‌ ஆடு எனச்‌ 
சொல்லும்போது, ஆடு என்பது ஆடுதல்‌ என்னும்‌ 
தொழிலைக்‌ குறிக்கும்‌ வினைச்சொல்‌. 


04-04-2020 150400 | | 


ஈ) சொல்‌ இணைப்புச்‌ சூழல்‌ 


சவுக்கு - சவுக்கு மரம்‌ - சவுக்கடி 


சவுக்கு என்னும்‌ சொல்லுடன்‌ வெவ்வேறு 
சொற்கள்‌ இணையும்போது, வெவ்வேறு 
பொருளைத்‌ தருகின்றன. சவுக்குமரம்‌ 
என்று கூறும்போது, ஒரு வகை மரத்தைக்‌ 
குறிப்பிடுகிறது. சவுக்கடி கிடைத்தது என்று 
கூறும்போது, சவுக்கால்‌ அடித்ததைக்‌ 
குறிப்பிடுகிறது. 
உ) பேச்சுச்‌ சூழல்‌ 


இது, பொருள்‌ மயக்கம்‌ கொண்ட 
மொழிக்கூறுகளைச்‌ சார்ந்தது. அதனால்‌, 
அதனதன்‌ பொருள்களைத்‌ தனித்தனியாகப்‌ 
பிரித்துப்‌ பொருள்‌ உணரவேண்டும்‌. 
இதனைப்‌ பேச்சுநடை, வட்டாரவழக்கு, 
கதைநடை, கவிதைநடை போன்ற பல்வேறு 
மொழிக்கூறுகளில்‌ உணரலாம்‌. 


எடுத்துக்காட்டாக, 
நான்‌ மதுரை 
என்னும்‌ தொடர்‌ பொருள்‌ தெளிவில்லாமல்‌, 
1. நான்‌ மதுரையைச்‌ சார்ந்தவன்‌ 
2. நான்‌ மதுரைக்குப்‌ போகிறவன்‌ 
3. நான்‌ மதுரையிலிருந்து வருபவன்‌ 


எனப்‌ பல பொருள்களைத்‌ தரக்கூடிய 
வகையில்‌ உள்ளது. இப்‌ பொருள்‌ மயக்கங்கள்‌ 
பேச்சுச்‌ சூழலினால்‌ தெளிவுபடும்‌. அதாவது 
நடத்துநரிடம்‌, பயணி தான்‌ போகவேண்டிய 
இடத்தைக்‌ குறிப்பிடும்போதும்‌, தான்‌ எங்கிருந்து 
வருகிறேன்‌ என்பகைக்‌ குறிப்பிடும்போதும்‌, தன்‌ 
பக்கத்தில்‌ உட்கார்ந்திருப்பவரிடம்‌ தன்‌ சொந்த 
ஊர்‌ இன்னதென்பகைச்‌ சுட்டிக்காட்டவும்‌ எனப்‌ 
பல நிலைகளில்‌ "நான்‌ மதுரை" என்னும்‌ தொடர்‌ 
பயன்படுகிறது. 


இவ்வாறு பொருண்மை சுட்டல்‌, 
வெளிப்படையாகவும்‌அமையலாம்‌.குறிப்பாகவும்‌ 
அமையலாம்‌. குறிப்பாக அமையும்போது, 
அது சொற்பொருள்‌ மாற்றத்திற்கு வழிவகை 
செய்கிறது. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 178 


178 


சொற்பொருள்‌ மாற்றம்‌ 


பொருளை உணர்த்துவதற்குச்‌ சொற்கள்‌ 
கருவிகளாக உள்ளன. அவை, பொருளை 
வெளிப்படையாகவும்‌ குறிப்பாகவும்‌ 
உணர்த்துகின்றன. அனைவருக்கும்‌ தெரிந்த 
சொற்களால்‌ அறியப்படும்‌ பொருள்கள்‌ 
வெளிப்படையாக உணரப்படுவன. சூழ்நிலை 
அறிந்து நுட்பமாக அறியப்படும்‌ பொருள்கள்‌ 
குறிப்பாக உணரப்படுவன. ஆகுபெயர்‌, 
அன்மொழித்தொகை, சிலேடை, உருவகம்‌, 
குழூஉக்குறி, மங்கலம்‌, இடக்கரடக்கல்‌ 
முதலியவை குறிப்பால்‌ பொருள்‌ 
உணர்த்துகின்றன என்று மொழியியல்‌ 
அறிஞர்கள்‌ கூறுகின்றனர்‌. 


சொற்பொருள்‌ மாற்றத்திற்குப்‌ புறஉலகு, 
அதன்‌ நிகழ்வுகள்‌, சமுதாயம்‌, பண்பாடு, 


பேசுபவரின்‌ உணர்வு, மனநிலை, பேச்சுச்சூழல்‌ 
முதலிய பல காரணங்கள்‌ உள்ளன. இவற்றோடு 
பிறமொழிகளின்‌ தாக்கங்களும்‌ காரணங்களாக 
அமைகின்றன. இவற்றின்‌ அடிப்படையிலேயே 
மொழியில்‌ பயன்படுத்தப்படும்‌ சொற்கள்‌, 
தொடர்கள்‌ ஆகியவற்றின்‌ பொருளில்‌ 
மாற்றங்கள்‌ ஏற்படுகின்றன. 


இனி, சொற்பொருள்‌ எவ்வாறெல்லாம்‌ 
மாற்றம்‌ பெற்றுள்ளது என்பகைப்‌ பின்வரும்‌ 


தலைப்புகளில்‌ காண்போம்‌. 


ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள்‌ 

பேச்சுமொழியில்‌ ஒரு சொல்‌, ஒரு பொருளை 
உணர்த்தும்‌. சிலபோது, வேறொரு பொருளையும்‌ 
உணர்த்தும்‌. அவ்வாறு உணர்த்தும்போது, ஒரு 
பொருள்‌ நிலைபெற்றும்‌ மற்றொரு பொருள்‌ 
வழக்கிழந்தும்‌ போகலாம்‌. 


எடுத்துக்காட்டாகக்‌ 'கவலை' என்னும்‌ 
சொல்லுக்கு இரண்டாகப்‌ பிரியும்‌ இடம்‌ என 
ஒரு பொருளும்‌ மனவருத்தம்‌ என மற்றொரு 
பொருளும்‌ உள்ளன. இப்போது, 'கவலை'்‌ 
என்பது, மனவருத்தம்‌ என்ற ஒரு பொருளை 
மட்டுமே குறிக்கிறது. 


நீங்களும்‌ இத்தகைய சொற்களைத்‌ 
தொகுத்துப்‌ பட்டியல்‌ உருவாக்கலாம்‌. 


04-04-2020 150400 | | 


ஒரு பொருளுக்கு ஒரு சொல்‌ 

ஒரு பொருளை உணர்த்த, ஒரு சொல்லே 
போதுமானது. அவ்வாறின்றி ஒரு பொருளைக்‌ 
குறிக்க, இரண்டு அல்லது இரண்டுக்கும்‌ 
மேற்பட்ட சொற்கள்‌ இருக்குமானால்‌, 
ஒன்று நிலைபெற மற்றவை வழக்கிழக்கும்‌. 
எடுத்துக்காட்டாக, வீடு, 'இல்‌,' மனை போன்ற 
சொற்கள்‌ 'இல்லம்‌' (வீடு) என்னும்‌ ஒரே 
பொருளைக்‌ குறித்தன. இப்போதைய வழக்கில்‌ 
'இல்‌' என்னும்‌ சொல்லை, இலக்கியத்தில்‌ 
மட்டுமே காணமுடிகிறது. 'மனை என்னும்‌ 
சொல்லோ, வீடு கட்டுவதற்குரிய இடம்‌' என்னும்‌ 
பொருளைத்‌ தருகிறது. பேச்சுவழக்கில்‌, ஒருவர்‌ 
'நான்‌ மனை வாங்கியுள்ளேன்‌ என்று கூறினால்‌, 
அவர்‌ வீடு வாங்கியுள்ளதாகப்‌ பொருளன்று, 
வீடு கட்ட இடம்‌ வாங்கியுள்ளார்‌ என்பதையே 
உணர்த்துகிறது. 
உயர்பொருட்பேறு 


இழிந்த பொருளில்‌ வழங்கி வந்த சொற்கள்‌, 
காலப்போக்கில்‌ உயர்ந்த பொருள்களைத்‌ 
குருவதாகவும்‌ மாற்றமடைந்துள்ளன. இவ்வாறு 
வருவனவற்றை 'உயர்பொருட்பேறு' எனக்‌ 
குறிப்பிடுகின்றனர்‌. முன்பு, கள்ளுண்டு 
களித்தல்‌ என்பதைக்‌ 'களிப்பு' என்றனர்‌. இன்று, 
'களிப்பு' என்பது, 'மனமகிழ்ச்சி' என்னும்‌ 
உயர்பொருளில்‌ வழங்குகிறது. மேலும்‌ ஓர்‌ 
எடுத்துக்காட்டு, 'ரிள்ளை என்னும்‌ சொல்‌, 
முன்பு அணிற்பிள்ளையைக்‌ குறித்துப்‌ 
பின்னர்‌, மக்களின்‌ குழந்தைகளைக்‌ குறித்து, 
அதன்பின்‌ மகனையும்‌ மகளையும்‌ உணர்த்தத்‌ 
தொடங்கிவிட்டது. 


இழிபொருட்பேறு 

முன்பு, உயர்ந்த பொருளில்‌ வழங்கிவந்த 
சொல்‌, காலப்போக்கில்‌ இழிந்த பொருளைத்‌ 
குருவதும்‌ உண்டு. அவ்வாறு வருவனவற்றை 
'இழிபொருட்பேறு' எனக்‌ குறிப்பிடுகின்றனர்‌. 
எடுத்துக்காட்டாக, 'நாற்றம்‌' என்னும்‌ சொல்‌, 
முன்பு 'நறுமணம்‌' என்னும்‌ பொருளைத்‌ 
தந்தது. இப்போது, துர்நாற்றம்‌' (விரும்பத்தகாத 
வாசனை) என்னும்‌ இழிந்த பொருளைத்‌ 
தருகிறது. முன்னர்‌, பொருள்கள்‌ குவியலாகக்‌ 
குவித்து வைத்திருப்பதனைக்‌ 'குப்பை என்றனர்‌. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 179 


179 


இப்போதோ உதவாத, தேவையற்ற பொருள்கள்‌ 


குவிந்திருப்பதனைக்‌ 'குப்பை' என்கின்றனர்‌. 
சிறப்புப்‌ பொருட்பேறு 

பழந்தமிழில்‌, 'பொன்‌' என்னும்‌ சொல்‌ 
செம்பு, தங்கம்‌,வெள்ளி, இரும்பு போன்றவற்றைக்‌ 
குறிப்பதற்குப்‌ பொதுவான பெயராக வழங்கியது. 
செம்பொன்‌, வெண்பொன்‌, கரும்பொன்‌ என்றே 
வழக்கில்‌ இருந்தன. இப்போது, தங்கத்தை 
மட்டுமே குறிக்கிறது. ஆகவே, முன்னர்ப்‌ 
பலவற்றிற்கும்‌ பொதுவாக வழங்கிய சொற்கள்‌, 
அவற்றுள்‌ ஒன்றை மட்டுமே குறிப்பதாக 
வருவனவற்றைச்‌ சிறப்புப்‌ பொருட்பேறு 
என்கிறோம்‌. மேலும்‌, சில எடுத்துக்காட்டுகள்‌. 
எள்ளின்‌ நெய்‌, பாலின்‌ நெய்‌ என்பனவற்றைக்‌ 
குறித்த 'நெய்‌' என்னும்‌ சொல்‌, இப்போது, பாலின்‌ 
நெய்யை மட்டும்‌ குறிக்கிறது. விலங்குகளைப்‌ 
பொதுவாகக்‌ குறித்த 'மான்‌' என்னும்‌ சொல்‌ 
இப்போது, மான்‌ என்னும்‌ ஒரு விலங்கினத்தை 
மட்டுமே குறிக்கிறது. பழைமையானவற்றை 
எல்லாம்‌ குறித்த ' பழைமை என்னும்‌ சொல்‌, 
இப்போது, பழைய சோற்றை மட்டும்‌ குறிக்கிறது. 
பொதுப்பொருட்பேறு 


முன்பு, ஒருவகைப்‌ பெயருக்கு 
வழங்கிவந்த பெயர்‌, பின்னர்‌ அதனைப்போன்ற 
பலவற்றிற்கும்‌ பொதுப்பெயராக வழங்குவதைப்‌ 


பொதுப்பொருட்பேறு என்கிறோம்‌. 


எடுத்துக்காட்டாக, மரத்தினால்‌ செய்யப்பட்ட 
முகத்தல்‌ அளவையை 'மரக்கால்‌' எனக்‌ கூறினர்‌. 
இன்று இரும்பு போன்ற பொருள்களால்‌ 
செய்யப்பட்டவற்றையும்‌ மரக்கால்‌ என்றே 
கூறுகின்றனர்‌. 


மேலும்‌, எள்ளினின்று எடுக்கப்பட்டதனை, 
'எண்ணெய்‌' என்றனர்‌. இன்றோ தேங்காய்‌ 
எண்ணெய்‌, மண்ணெண்ணெய்‌, 
விளக்கெண்ணெய்‌ எனப்‌ பொதுப்பெயராக 
வழங்குகின்றனர்‌. தண்மை (குளிர்ச்சி) 
பொருந்திய நீரே தண்ணீர்‌ எனப்பட்டது. 


இப்போது கஞ்சித்தண்ணீர்‌, சீரகத்தண்ணீர்‌, 
மிளகுத்தண்ணீர்‌, காப்பித்தண்ணீர்‌ (C௦6) எனப்‌ 
பொதுவாகக்‌ கூறுகின்றனர்‌. இவை போன்ற 
சொற்களையும்‌ உங்களால்‌ தொகுக்கமுடியும்‌ 
அல்லவா! 


04-04-2020 150400 | | 


தகுதி வழக்கில்‌ இடம்பெறும்‌ சொற்பொருள்‌ 
மாற்றம்‌ 

இலக்கணப்பகுதியில்‌ தகுதி, இயல்பு என 
இரு வழக்குகளைப்‌ படித்திருப்பீர்கள்‌. அவற்றுள்‌ 
தகுதி வழக்கில்‌ இடம்பெற்றுள்ள இடக்கரடக்கல்‌, 
மங்கலம்‌, குழூஉக்குறி என்பன சொற்பொருள்‌ 
மாற்றம்‌ பெறுகின்றன. 


இடக்கரடக்கல்‌ 


பலர்‌ நிறைந்த அவையினிலே 
சொல்லக்கூடாத சொற்களை மறைத்து, 
வேறு சொற்களால்‌ கூறுவதே இடக்கரடக்கல்‌. 
சொல்லக்கூடாத சொற்கள்‌ என்பதனை 
நாகரிகமற்ற சொற்கள்‌ என்றும்‌ கூறுவர்‌. 
தொல்காப்பியம்‌, இவ்வகைச்‌ சொல்லை 
'அவையல்‌ கிளவி என்று கூறுகிறது. 
எடுத்துக்காட்டாகக்‌ கண்கழீஇ வருதும்‌, 
கால்கழீஇ வருதும்‌ போன்ற தொடர்களைக்‌ 


கூறலாம்‌. பண்பாட்டின்‌ தாக்கத்தால்‌ இவ்வாறு 
மாற்றம்‌ ஏற்படுகிறது. 


மங்கலம்‌ 

மங்கலம்‌ அல்லாதவற்றைக்‌ கூறும்போது, 
மங்கலமான வேறு சொற்களால்‌ கூறுவதனை 
'மங்கலம்‌' என்பர்‌. அவ்வாறு கூறுவதனால்‌, 
பொருள்‌ வேறுபடவும்‌ வாய்ப்புண்டு. 
இறந்தவரைத்‌ 'துஞ்சினார்‌', 'விண்ணுலகம்‌ 
எய்தினார்‌, இறைவனடி சேர்ந்தார்‌ எனவும்‌ 
கூறுவர்‌. (துஞ்சுதல்‌ என்பது, தூங்குதல்‌ 
என்னும்‌ பொருளையும்‌ குறிக்கும்‌) மேலும்‌, 


சில எடுத்துக்காட்டுகள்‌: 'விளக்கை அணை' 
எனக்‌ கூறாமல்‌, 'விளக்கைக்‌ குளிரவை' எனக்‌ 
கூறுதல்‌. சுடுகாடு, இடுகாடு எனக்‌ கூறாமல்‌, 
'நன்காடு' எனக்‌ கூறுதல்‌. கடுமையான விடம்‌ 
உடைய பாம்பை 'நல்ல பாம்பு' எனக்‌ கூறுதல்‌. 


ட்‌ | அறிவோம்‌ தெளிவோம்‌ 


கோட்டை விடூதல்‌: மன்னர்‌ ஆட்சிக்காலத்தில்‌ 


அரசர்களிடையே நடக்கும்‌ போர்களில்‌ பெருந்தோல்வி 
என்பது, தாங்கள்‌ குடியிருக்கும்‌ கோட்டையினை 
இழப்பதே ஆகும்‌. இதனைத்தான்‌ கோட்டை 
விடுதல்‌ என்றனர்‌. இன்று, அச்சொல்லினைப்‌ 
பெருந்தோல்விக்குரியதாகப்‌ பயன்படுத்துகிறோம்‌. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 180 


180 


குழூஉக்குறி 
ஒரு குழுவுக்குள்‌ ஏதேனும்‌ ஒரு 
காரணம்‌ பற்றி, அக்குழுவினருக்கு 


மட்டும்‌ புரியும்‌ வகையில்‌, பொருள்‌ தரும்‌ 
சொற்களைப்‌ பயன்படுத்துவதனைக்‌ 
குழூஉக்குறி என்பர்‌. குழூஉக்குறி என்பது, 
குறுமொழியாகும்‌. பொற்கொல்லர்‌, 
பொன்னைப்‌ 'பறி' எனக்‌ கூறுவதும்‌, வேடர்‌ 
கள்ளைச்‌ 'சொல்‌ விளம்பி எனக்‌ கூறுவதும்‌ 
குழூஉக்குறிக்கு எடுத்துக்காட்டுகளாகும்‌. 
இளம்தலைமுறையினரிடம்‌ இச்சொல்‌ வழக்கு, 
இப்போது பெருவழக்காக உள்ளது. அவர்கள்‌, 
குத்தமது குழுவினருக்குப்‌ புரியும்வகையில்‌, 
பழைய சொற்களை விட்டுவிட்டுப்‌ புதிய 
சொற்களால்கூறுவதை,மொழிவிளையாட்டாகக்‌ 
கருதுகின்றனர்‌. 


ஆகுபெயரில்‌ சொற்பொருள்‌ மாற்றம்‌ 


ஒரு பொருளின்‌ பெயர்‌, அதனொடு 
தொடர்புடைய மற்றொரு பொருளுக்கு 
ஆகிவருவது, 'ஆகுபெயர்‌' எனப்‌ 
படித்திருக்கிறீர்கள்‌. பதினாறு வகை 
ஆகுபெயர்களும்‌ சொற்பொருள்‌ மாற்றத்திற்கு 
உட்படுகின்றன. எடுத்துக்காட்டாக, ஊர்‌ சிரித்தது 
என்னும்‌ இடவாகுபெயர்‌, ஊரைக்‌ குறிக்காமல்‌, 
ஊரில்‌ வாழும்‌ மக்களைக்‌ குறிக்கிறது. 


சொற்பொருள்‌ மாற்றத்தால்‌ ஏற்படும்‌ 
பயன்கள்‌ 

சொற்பொருள்‌ மாற்றம்‌ பற்றிய ஆய்வு, 
தமிழில்‌ சொற்களின்‌ நிலை, பொருண்மை 
அடிப்படையில்‌ அவை எவ்வாறு பின்னிப்‌ 
பிணைந்துள்ளன என அறிந்துகொள்ள 
வழிவகுக்கும்‌. பலவகைப்பட்ட அகராதிகளை 
உருவாக்குவதற்குத்‌ துணைபுரியும்‌. 
ஒருபொருள்‌ பன்மொழி அகராதிகளில்‌ 
சொற்களைப்‌ பகுக்க உதவும்‌. ஆக்கமுறை 
மாற்றிலக்கணத்திற்கு அகராதி உருவாக்கவும்‌ 
பயன்படும்‌. மொழிபெயர்ப்புக்கான அடிப்படைக்‌ 
கூறுகளை அறிந்துகொள்ள வகைசெய்யும்‌. 
தொடரியல்‌ பண்புக்‌ கூறுகளைப்‌ பெறுவதற்கு 
வாய்ப்புள்ளதால்‌, இவ்‌ஆய்வு தொடரியல்‌ 
செயல்பாட்டை அறிந்துகொள்ளவும்‌ 
வழிசெய்யும்‌. 


04-04-2020 150400 | | 


நர! | | | | | ஓ ப னை | | I 


13] கண்ணாடி 


கீழ்க்காண்பனவற்றுள்‌ பொருத்தமான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. 


அ) தொடரியல்‌ ஆ) உருபனியல்‌ 
இ) பொருண்மையியல்‌ ஈ) ஒலியனியல்‌ 
2. சரியாகப்‌ பொருத்தப்பட்டுள்ள இணைக்குரிய விடைக்குறிப்பைச்‌ தேர்ந்தெடுக்க. 
௮) வைகை -வை கை 1) உருபன்‌ இணைப்புச்‌ சூழல்‌ 
ஆ) நூலைப்படி - ஏணிப்படி 2) இலக்கணச்‌ சூழல்‌ 
இ) (ஆடு -ஐ) ஆட்டை - ஆடை 3) சொல்‌ இணைப்புச்‌ சூழல்‌ 
ஈ) மலைக்குகை - மலைவாழை 4) ஒலிச்சூழல்‌ 
அ) (அ- 1) ஆ) (ஆ-2) இ) (இ-3) ௪) (ஈ-4) 
3. கீழ்க்காணும்‌ கூற்றுகளைப்‌ படித்துச்‌ சரியான விடைக்குறிப்பைத்‌ தேர்ந்தெடுக்க. 
கூற்று - 1. மொழியில்‌ சொற்கள்‌ தனித்தும்‌ தொடரில்‌ அமைந்தும்‌ பொருளை விளக்குகின்றன. 
ஓ கூற்று - 2. தனியாகவும்‌ தொடரிலும்‌ வரும்‌ சொற்கள்‌, எல்லா இடங்களிலும்‌ ஒரே பொருளைத்‌ 
குருகின்றன. 
௮) கூற்று 1, 2 சரியானவை ஆ) கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு 
இ) கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி ஈ ) கூற்று 1, 2, தவறானவை 
4. தூண்டல்‌ செய்கைக்குத்‌ துலங்கலாக மொழி வெளிப்படுகிறது என்று கூறிய மொழியியல்‌ 
அறிஞர்‌ ; 
௮) சசூர்‌ ஆ) ஃபுளும்பீல்டு இ) மாலினோவ்ஸ்கி ஈ) பிர்த்‌ 
குறுவினா 
1. கட்டு என்னும்‌ சொல்லைப்‌ பயன்படுத்தித்‌ தொடர்கள்‌ இரண்டு உருவாக்குக. அவை 
ஒவ்வொன்றும்‌ ஒவ்வொரு பொருள்‌ தருமாறு எழுதுக. 
2. சொற்கள்‌, அகராதிப்‌ பொருளிலும்‌ இலக்கணப்பொருளிலும்‌ வருவதற்கு எடுத்துக்காட்டுகள்‌ 
கருக. 
3. சூழல்‌ கோட்பாடு எத்தனை வகைப்படும்‌? அவை யாவை? 
4. மொழியியல்‌ அறிஞர்கள்‌ குறிப்பிடும்‌ பொருண்மைக்‌ கோட்பாடுகள்‌ யாவை? 
5. ஒலிச்‌ சூழல்‌ அடிப்படையில்‌ சொற்கள்‌ எவ்வாறு பொருள்‌ உணர்த்துகின்றன? 
6. சொற்பொருள்‌ மாற்றத்திற்கு அடிப்படையாக அமையும்‌ காரணிகள்‌ யாவை? 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 181 ஓ 04-04-2020 15:04:00 | | 


சொற்கள்‌ பொருளுணர்த்தும்‌ தன்மை குறித்து ஆராய்வது ----------- . 


181 


9. 


'குழலினிது ...' எனத்‌ தொடங்கும்‌ குறளில்‌, 'மக்கள்‌' என்னும்‌ சொல்‌, என்ன பொருளில்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளது? இப்போது என்ன பொருளில்‌ கூறப்படுகிறது? 

தொல்காப்பியம்‌ 'அவையல்‌ கிளவி என்று எதனைக்‌ குறிப்பிடுகிறது? எடுத்துக்காட்டுடன்‌ 
விளக்குக. 


'விளக்கைக்‌ குளிரவை' எனக்‌ கூறுவது எதன்பாற்‌ படும்‌? ஏன்‌? 


10. ஆகுபெயரில்‌ ஏற்படும்‌ சொற்பொருள்‌ மாற்றத்திற்கு இரண்டு எடுத்துக்காட்டுகள்‌ தருக. 


சிறுவினா 


1. 


பொருண்மையியல்‌ - வரையறுக்க. 


2. தொல்காப்பியர்‌ குறிப்பிடும்‌ பொருண்மைக்‌ கோட்பாடு யாது? 

3.  சூழல்கோட்பாட்டை எவையேனும்‌ இரண்டு சூழல்வழிஎடுத்துக்காட்டுகளுடன் பொருத்திக்காட்டுக. 

4. சொற்பொருள்‌ மாற்றத்தில்‌ 'உயர்பொருட்பேறு' என்றால்‌ என்ன? எடுத்துக்காட்டுடன்‌ விளக்குக. 

5. அன்றும்‌ இன்றும்‌ வழக்கத்திலுள்ள சொற்கள்‌, பொருள்‌ மாற்றம்‌ அடைந்திருப்பதை 
எடுத்துக்காட்டுகளுடன்‌ ஒப்பிடுக. 

6. நெடுநல்வாடை , 'வாடை அடிக்கிறது இவ்விரு தொடரிலும்‌ 'வாடை' என்னும்‌ சொல்லின்‌ 
பொருள்‌ எவ்வாறு மாற்றமடைந்துள்ளது? விளக்குக. 

நெடுவினா 


௫ 1. 


E டி அறிவோம்‌ தெளிவோம்‌ 


சூழல்‌ கோட்பாட்டின்‌ அடிப்படையில்‌ சொற்கள்‌ எவ்வாறு பொருண்மையை உணர்த்துகின்றன? 
எடுத்துக்காட்டுகளுடன்‌ விவரிக்க. 


தகுதிவழக்கில்‌ ஏற்படும்‌ சொற்பொருள்‌ மாற்றம்‌ குறித்து எடுத்துக்காட்டுகளுடன்‌ விளக்குக. 


சொற்பொருள்‌ மாற்றத்தால்‌ ஏற்படும்‌ பயன்கள்‌ யாவை? 


இடக்கரடக்கல்‌, மங்கலம்‌, குழுஉக்குறி என்ற மூன்றையும்‌ இலக்கண எல்லையில்‌ அவை பொருந்தாவிட்டாலும்‌ 
அவற்றின்‌ பயன்கருதி, வழக்கிலுள்ள சொற்களாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌ என்று நன்னூல்‌ 
குறிப்பிடுகிறது. இம்மூன்றனுள்‌ 'மங்கலம்‌' என்னும்‌ வழக்குச்சொல்லை நோக்குவோம்‌. நல்லதை வாயால்‌ 
சொல்வார்களேயன்றிக்‌ கெட்டதைத்‌ தமிழர்கள்‌ வாயால்‌ சொல்லமாட்டார்கள்‌. கெட்டவர்களைக்கூடக்‌ 
'கெட்டவர்‌' என்னாது, 'அவர்‌ யாரோ எனக்‌ கூறுவது, தமிழர்‌ பண்பாடு. 'கொல்லா விரதமெனக்‌ கொண்டவரே 
நல்லோர்‌ மற்றல்லாதார்‌ யாரோ அறியேன்‌ பராபரமே' என்று தாயுமானவர்‌ தம்‌ பராபரக்கண்ணியில்‌ 
குறிப்பிடுவது 'மங்கலம்‌' என்னும்‌ வழக்குக்கருதிதான்‌ எனலாம்‌. 


இவைபோன்ற இலக்கண அமைதிகள்‌ தமிழில்‌ காலமும்‌ இடமும்‌ கருதி, தமிழர்தம்‌ பண்பும்‌ 


நாகரிகமும்‌ கெடாதவகையில்‌ பயன்படுகின்றன. 


- நல்ல தமிழ்‌, ௮. மு. பரமசிவானந்தம்‌ 


182 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 182 ஓ 04-04-2020 15:04:00 | | 


வேர்ச்சொல்‌ ஆய்வு - ஒர்‌ அறிமுகம்‌ 


அறிமுகம்‌ 

உலகில்‌, ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட 
மொழிகள்‌ உள்ளன. இம்மொழிகளின்‌ 
வரலாற்றினை, மொழியாய்வு அறிஞர்கள்‌ 
ஆராய்ந்து வருகின்றனர்‌. மொழியாராய்ச்சியில்‌ 
வேர்ச்சொல்‌ ஆய்வு, முதன்மையாக 
விளங்குகிறது. உலக மொழிகளில்‌ 
முதன்மையான மொழிகளை, மொழியறிஞர்கள்‌ 
செம்மொழிகள்‌ என்பர்‌. தமிழ்‌, அச்செம்மொழி 
வரிசையில்‌ இடம்பெற்றுள்ளது. 


மக்கள்‌ வழக்கிலுள்ள பெரும்பாலான 
மொழிகளுக்கு, அகராதிகள்‌ உருவாக்கப்‌ 
பட்டுள்ளன. இலக்கிய வழக்கும்‌ செல்வாக்கும்‌ 
மிக்க மொழிகளுக்கு, 
மட்டுமன்றி வேர்ச்சொல்‌ அகராதிகள்‌ 


அகராதிகள்‌ 


உருவாக்கப்பட்டுள்ளன. 
வேர்ச்சொல்‌ ஆய்வு - முன்னுரை 
வேர்ச்சொல்‌ ஆய்வு என்னும்‌ இத்தலைப்பு, 
வேர்ச்சொல்‌ ஆய்வு என்றால்‌ என்ன என்பது 
பற்றியும்‌ தமிழில்‌ வேர்ச்சொல்‌ ஆய்வு எவ்வாறு 
தோற்றம்‌ பெற்றது என்பது பற்றியும்‌ முதலில்‌ 
விளக்குகிறது: அதனைத்‌ தொடர்ந்து, தமிழ்‌ - 
திராவிடமொழிகள்‌ வேர்ச்சொல்‌ உறவினையும்‌ 
தமிழ்‌ - இந்தோ ஐரோப்பிய மொழிகள்‌ 


ன அறிவோம்‌ தெளிவோம்‌ 


விள்ளல்‌, விண்டல்‌, விழைதல்‌ ஆகிய சொற்களின்‌ 


ஹு 


அடிப்பகுதி 'விள்‌' என்பது. 'விள்‌' என்ற 
அடிச்சொல்லிற்கு 'விருப்பம்‌' என்பது பொருள்‌. 
'விள்‌' என்னும்‌ அடிப்பகுதிதான்‌ வங்கம்‌ - பங்கம்‌; 
வண்டி - பண்டி; வெற்றிலை - ஒete। போல்‌ 'வகர 
பகர மாற்றத்தில்‌ மேலை இந்தோ - ஐரோப்பிய 
மொழிகளில்‌ விள்‌ - | எனத்‌ திரிந்தது. 'விருப்ப 
ஆய்வு. என்பதன்‌ வழியாகவே, 'வேர்ச்சொல்‌ 
ஆய்வு' 'ஒhl௦logy' ஆனது என்பார்‌ பாவாணர்‌. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 183 


183 


வேர்ச்சொல்‌ உறவினையும்‌, வேர்ச்சொற்‌ 
கோட்பாட்டையும்‌ விளக்குகிறது. 


அகராதி - வேர்ச்சொல்‌ அகராதி 


அகராதிகளில்‌, சொற்களுக்குரிய சரியான 
வடிவங்களும்‌ பொருள்களும்‌ தரப்பட்டிருக்கும்‌. 
வேர்ச்சொல்‌ அகராதிகளில்‌ இவற்றிற்கு அப்பால்‌, 
மொழியின்‌ சொற்கள்‌ தோன்றி வளர்ந்த வரலாறு 


விளக்கமாகச்‌ சொல்லப்பட்டிருக்கும்‌. இதனால்‌, 
ஒரு மொழியை நுட்பமாக அறிவதற்கு இயல்பான 
அகராதியைவிட, வேர்ச்சொல்‌ அகராதி துணை 
புரியும்‌. 

ஆங்கிலத்தில்‌, வேர்ச்சொல்‌ ஆய்வினை 
Etymological Studies என்பர்‌. 'கtரma என்ற 
சொல்லிற்கு உண்மைப்பொருள்‌ (Real meaning) 
என்பது பொருள்‌. மேற்குலகத்தில்‌ வேர்ச்சொல்‌ 
ஆய்வினை, Philology என்று கூறினர்‌. Philology 
என்பதற்கு விருப்பமான ஆய்வு என்பது பொருள்‌. 
சொல்லாய்வு ஒரு விருப்பமான கலையாக 
இருந்ததை இதன்வழி நாம்‌ அறிகிறோம்‌. 
அகராதியும்‌ வேர்ச்சொல்‌ அகராதியும்‌ 

'உவரி' என்னும்‌ ஒரு தமிழ்ச்சொல்லினை, 
அகராதியும்‌ வேர்ச்சொல்‌ அகராதியும்‌ இருவேறு 
வகையில்‌ விளக்கப்படுத்தும்‌. 

உவரி - உப்பு, கடல்‌. இவ்விளக்கத்தினை 
அகராதியில்‌ ஆயின்‌, 
வேர்ச்சொல்‌ அகராதி 'உவர்‌ என்னும்‌ 


காணலாம்‌. 


உப்பினைக்கொண்டிருப்பதால்‌ கடல்‌, 'உவரி' 
எனப்பட்டது. 

'உ' என்னும்‌ உயர்வுப்பொருள்‌ சுட்டடியாக 
உ -௨த- உதர்ப்பு- உவர்‌ - உவரி என இச்சொல்‌ 
பிறந்தது. மகன்‌ - மவன்‌ போல்‌ ககரம்‌ வகரமாகி, 


'உகர்‌', 'உவர்‌' ஆனது. 


'உகப்பே உயர்வு என்பது, தொல்காப்பியம்‌. 
இவ்வாறெல்லாம்‌ வேர்ச்சொல்‌ அகராதியில்‌ 
விளக்கம்‌ விரியும்‌. 


04-04-2020 150400 | | 


கடல்நீரைப்‌ பாத்திகளில்‌ தேக்கி, 
அந்நீரைக்‌ கதிரவன்‌ வெப்பத்தால்‌ வறளச்‌ 
செய்து, உருவாக்குவதே உப்பாகும்‌. கடல்நீர்‌ 
காய்ந்ததும்‌ கடல்நீரிலிருந்த ஒரு வெண்பொருள்‌ 
உப்பிக்கொண்டு, நிலத்தின்‌ மேல்‌ எழும்‌. 
இதனால்‌, இவ்வெண்பொருள்‌ 'உப்பு' என்னும்‌ 
பெயர்‌ பெற்றது ஒப்புநோக்கத்தக்கது. மேல்‌ 
எழுதல்‌ என்னும்‌ பொருளில்‌ உருவான 'உவர்‌ 
என்னும்‌ இச்சொல்‌, உவரி என உப்பினையும்‌ 
கடலையும்‌ குறித்ததற்கு அப்பால்‌ மிகுதியானது 
என்ற பொருளிலும்‌ பிறகு பொருள்‌ நீண்டது. 
மிகுதியானது என்ற உவரியே பிறகு, உபரி எனப்‌ 
பேச்சுவழக்கில்‌ திரிந்தது. இவ்வாறான கூடுதல்‌ 
விளக்கங்களையும்‌ வேர்ச்சொல்‌ அகராதி 
கொண்டிருக்கும்‌. 


இயல்பான அகராதியைவிட வேர்ச்சொல்‌ 
அகராதி, ஒரு மொழியைப்பற்றி அறிவதற்குக்‌ 
கூடுதல்‌ விளக்கம்‌ தந்து உதவுகிறது. இதனை 
'உவரி' சொல்லிற்குக்‌ காட்டிய விளக்கத்தின்வழி 
அறிந்தோம்‌. 


வேர்‌ என்பதன்‌ விளக்கம்‌ 
தொல்காப்பியர்‌, 'வியலென்‌ கிளவி 
அகலப்‌ பொருட்டே' என ஒரு நூற்பா செய்தார்‌. 
இந்நூற்பாவின்வழி 'வியல்‌' சொல்‌, அகலப்‌ 
பொருள்‌ உடையது என்பதை அறிகிறோம்‌. 
அகன்ற, பெரிய உலகம்‌ - வியனுலகம்‌ 


ட்‌ அறிவோம்‌ தெளிவோம்‌ 


உவர்‌ - Over 


உப்பி மேலெழுந்தது உப்பு. உகப்பி மேலெழுந்தது 
உ௧- உகர்‌ - உவர்‌. இவ்‌ 'உவர்‌' மேலெழுதல்‌ 
பொருளிலும்‌ கூடூதல்‌ பொருளிலும்‌ இந்தோ 
ஐரோப்பியத்தில்‌ உபர்‌ - உபரியானது. கீழை 
இந்தோ ஐரோப்பியமாகிய சமற்கிருதத்தின்‌ 
உபரியே மேலை இந்தோ ஐரோப்பிய மொழிகளில்‌, 
Over என்பதற்கு வேர்‌ என்பார்‌ ஆங்கில 
வேர்ச்சொல்‌ அகராதி அறிஞர்‌ கீற்று. (The Concise 
Dictionary of ENGLISH ETYMOLOGY - Walter 
W. Skeat) 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 184 


184 


என்றெல்லாம்‌ அழைக்கப்படும்‌ பழந்தமிழ்‌ 
மரபில்‌ இவ்‌ உண்மையைக்‌ காணலாம்‌. 


நிலத்திற்கு அடியில்‌ மரம்‌, செடி, 
கொடிகளைத்‌ தாங்கி நிற்கும்‌ ஓர்‌ உறுப்பு, வேர்‌. 
நிலத்தில்‌ ஊன்றும்போது, சிறிதாக இருந்த இவ்‌ 
உறுப்பு மெல்ல மெல்ல வியலித்து வளர்கிறது. 
அதன்‌ அடிப்படையிலேயே வியல்‌ - வியர்‌ - 
வேர்‌ என இச்சொல்‌ உருவானது. பெயர்‌ - பேர்‌ 
என்பதுபோல்‌, வியர்‌ - வேர்‌ ஆனது. 


மரம்‌, செடி, கொடிகளைத்‌ தாங்கி, வியலித்து 
வளர்ந்து நிற்கின்ற நிலைத்திணை (தாவரங்கள்‌) 
களின்‌ வேர்கள்போலவே, மொழியின்‌ 
சொற்கள்‌ பலவற்றையும்‌ தாங்கி நிற்கின்ற 


மூலச்சொற்களை நாம்‌ வேர்ச்சொற்கள்‌ 
என்கிறோம்‌. ஆங்கிலத்திலும்‌ இவ்விரண்டின்‌ 
வேரினையும்‌ R௦௦! என்ற ஒரு சொல்லால்‌ 
வழங்குவது குறிப்பிடத்தக்கது. 


தமிழில்‌ வேர்ச்சொல்‌ ஆய்வின்‌ தோற்றம்‌ 

தமிழின்‌ முழுமுதல்‌ இலக்கணநூல்‌, 
தொல்காப்பியம்‌. இந்நூலில்‌, வேர்ச்சொல்‌ 
ஆய்வுக்கான பல தரவுகள்‌ உள்ளன. 
தொல்காப்பிய உரியியல்‌ பகுதிகள்‌ பலவும்‌ 
இச்செய்திகள்‌ கொண்டவை. 


'அமர்தல்‌ மேவல்‌' என்பது, ஓர்‌ உரியியல்‌ 
நூற்பா. அமர்தல்‌ என்னும்‌ சொல்லிற்குப்‌ 
பொருந்துதல்‌ என்பது பொருள்‌. அமர்தல்‌ 
சொல்லின்‌ அடிப்பகுதி, அம்‌' என்பதாகும்‌. இதன்‌ 
அடிப்படையிலேயே ஒன்றோடொன்று பொருந்தி 
வளரும்‌ மூங்கில்‌ அம்‌ - அமை எனப்பட்டது. 
'ஆடமை புரையும்‌ வனப்பில்‌ பணைத்தோள்‌ 
என்ற குறுந்தொகைப்‌ (131) பாடலில்‌ ஆடுகின்ற 
மூங்கில்‌, (ஆடு 4 அமை ) ஆடமை எனப்பட்டது. 


சோற்றுஉருண்டையைக்‌ குறிக்கும்‌ ஒரு 
தமிழ்ச்சொல்‌, 'அமலை'. இச்சொல்லும்‌ 
அம்‌ - அமல்‌ - அமலை எனப்‌ பல சோற்றுப்‌ 


பருக்கைகள்‌ பொருந்தியதால்‌ தோன்றிய 
பெயரேயாகும்‌. இரு நாட்டுப்‌ படைவீரர்கள்‌ 
திரண்டு நின்று போர்‌ செய்தலை அமர்‌ எனவும்‌, 
போர்‌ நிகழும்‌ இடம்‌ - அமர்க்களம்‌ எனவும்‌ 
அழைக்கப்படும்‌. இங்கு வந்த 'அமர்‌ சொல்லும்‌ 


04-04-2020 150400 | | 


'அம்‌' என்னும்‌ கூட்டப்பொருள்‌ வேரிலிருந்து 
உருவானவையே. புளி, மிளகாய்‌ போன்ற 
பொருள்களை வைத்து, நெருக்கி அரைக்கும்‌ 
கல்‌, அம்மிக்கல்‌. இவ்வாறெல்லாம்‌ 'அம்‌' 
ஆகிய பொருந்துதற்‌ பொருள்‌ வேர்‌, பொருந்தற்‌ 
பொருளில்‌ இணைந்திருப்பதைத்‌ தேவநேயப்‌ 
பாவாணர்‌ நிரல்பட விளக்குவார்‌. 


தமிழும்‌ திராவிட மொழிகளும்‌ 

தமிழையும்‌ தமிழுடன்‌ மிக நெருக்கமான 
உறவுடைய தென்னக மொழிகளையும்‌ முதற்கண்‌ 
இணைத்து ஆய்வு செய்தவர்‌, கால்டுவெல்‌. 
தென்னக மொழிகளில்‌ தமிழே மூத்தது, 
முதன்மையானது என்பதைக்‌ கால்டுவெல்‌ 
நிறுவினார்‌. பாவாணர்‌, தமிழைத்‌ 'திரவிடத்‌ 


அதே போக்கில்தான்‌ புழல்காய்‌, தமிழில்‌ 
புடல்காய்‌ ஆனது. இப்‌ புடல்காய்‌, புடலங்காய்‌ - 
பொடலங்காய்‌ - பொள்ளங்காய்‌ எனவும்‌ மக்கள்‌ 
வழக்கில்‌ பல திரிபுகளில்‌ வழங்குகிறது. 


'புல்‌' என்னும்‌ ஒரு வேர்ச்சொல்லுக்குத்‌ 
துளை என்பது பொருள்‌. தொல்காப்பியர்‌, 
நிலைத்திணைகளைப்்‌ புல்‌, மரம்‌ என இரண்டாகப்‌ 
பிரித்தார்‌. உள்துளை நிலைத்திணைகளே 
புல்வகை என்றானது. இப்‌ 'புல்‌' சொல்‌, புல்‌ 
4+ து - புற்று எனவும்‌, புல்‌ - பொல்‌ - பொல்‌ + 
து - பொற்று - பொற்றல்‌ - பொத்தல்‌ எனவும்‌ 
புல்‌ - புள்‌ - புளு - புளுகு எனவும்‌ புல்‌ - புள்‌ - 
புளு - புழு - புழை எனவும்‌ எல்லாம்‌ பலப்பல 
துளை என்னும்‌ பொருள்தரும்‌ சொற்களை 


தாய்‌' என்றே குறித்துத்‌ தனிநூலும்‌ எழுதினார்‌. 
தமிழுக்கு மிக நெருக்கமான திராவிட 
மொழிகளின்‌ வரலாற்றையும்‌ அவற்றின்‌ 


சொற்களையும்‌ மூலமொழியாகிய தமிழுடன்‌ 
உறவுபடுத்தி ஆய்வதனால்‌ மட்டுமே நல்விளக்கம்‌ 
பெறமுடியும்‌. 

சேரல்‌ - கேரல்‌ - கேரலன்‌ - கேரளன்‌ 


சங்க இலக்கியத்தில்‌ மலைநாடு, சாரல்நாடு' 
எனச்‌ சொல்லப்படுகிறது. சாரல்‌ என்னும்‌ 
இச்சொல்‌, 'சேரல்‌' எனத்‌ திரிந்து, மலைநாட்டு 
அரசர்களைக்‌ குறித்துள்ளது. களங்காய்க்‌ 
கண்ணிநார்முடிச்‌ சேரல்‌, குடக்கோ இளஞ்சேரல்‌ 
போலச்‌ சங்க காலத்திலேயே அரசர்கள்‌ பெயரில்‌ 
இச்சொல்‌ வழக்கு பெற்றுள்ளது. சேரல்‌ என்னும்‌ 
இச்சொல்‌, பிறகு 'சேரலன்‌' எனத்‌ திரிந்தது. 
சீர்த்தி - கீர்த்தி; செம்பு - கெம்பு போல்‌ சகர, 
ககர மாற்றத்தில்‌ 'சேரலன்‌' பிறகு, 'கேரலன்‌' 
ஆனது. மங்கலம்‌ - மங்களம்‌; மெல்ல- மெள்ள 
போல ல-ள போலிமரபில்‌ கேரலம்‌- கேரளம்‌ 
ஆனது. இக்‌ கேரளம்‌ சொல்லே இன்று 'கேரளா' 
(KERALA) எனப்படுகிறது. 


புழை என்பது, துளையை க குறிக்கும்‌ 
தமிழ்ச்சொல்‌. நீர்‌ ஓடும்‌ துளையுள்ள இடமே 
புழைக்கடை. பேச்சுவழக்கில்‌, இப்‌ புழைக்கடை, 
புழக்கடை எனப்படும்‌. உள்துளையுடைய காய்‌, 
'புழல்காய்‌'. அதுவே, பிறகு 'புடல்காய்‌' ஆனது. 
நாழி 4 உரி - நாடுரி எனத்‌ திரியுமென்பார்‌ 
தொல்காப்பியர்‌. ழகரம்‌ - டகரமாகத்‌ திரிந்த 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 185 


185 


அதன்போக்கில்‌ ஈன்றுள்ளது. மலையாளமொழி, 
புடல்‌ - புடலை - புடலங்காய்‌ என்னும்‌ தமிழ்‌ 
வழக்கினைப்‌ 'படோல்‌ எனக்‌ கூறுகிறது. 


மலையாளத்தில்‌ மட்டுமல்லாமல்‌, பிற 
திராவிடமொழிகளிலுள்ள சொற்களுக்கும்‌ 
உரிய முழுப்பொருளையும்‌ வேர்ப்பொருளையும்‌ 
அறிய, தமிழே பெருந்துணையாக உள்ளது. 
இதன்‌ உண்மைத்தன்மையைப்‌ பர்ரோ, எமினோ 
ஆகிய மேல்நாட்டு மொழியியல்‌ அறிஞர்கள்‌ 
ஆய்ந்து தொகுத்துரைத்த 'திராவிட மொழிகளில்‌ 
ஒப்பிலக்கண வேர்ச்சொல்‌ அகராகி' (Dravidian 


Etymologjcal Dictionaries — Burrow & Emeneau) 


நூல்வழி காணலாம்‌. 


தமிழின்‌ செவ்வாம்பல்‌, 'கெம்பாவல்‌' 
எனவும்‌, செவ்வாழை - 'கெம்புபாளெ' எனவும்‌, 
பாம்பு - 'ஹாவு எனவும்‌, பல்லி - 'ஹல்லி' 
எனவும்‌ கன்னடத்தில்‌ திரிந்துள்ளன. இக்‌ 
கன்னட வழக்குகளின்‌ உண்மைப்பொருளைத்‌ 
தமிழுடன்‌ உறவுபடுத்தித்தான்‌ அறியமுடியும்‌. 


தம்முன்‌, தம்பி என்பன தமிழ்ச்சொற்கள்‌. 
குன்முன்‌ பிறந்தவன்‌ - தம்முன்‌: தன்பின்‌ 
பிறந்தவன்‌ - தம்பி. தெலுங்கு, தம்பியைத்‌ 
'தம்முடு என்கின்றது. குதித்தோடும்‌ குதிரையை 
அதே தெலுங்கு, 'குர்ரமு' என்கிறது. ஊசல்‌ 
- ஊஞ்சல்‌ என்பன நல்ல தமிழ்ச்சொற்கள்‌. 
தமிழின்‌ ஊஞ்சலைத்‌ துளு, 'உஜ்ஜாலு' 
என்றுரைக்கும்‌. 


04-04-2020 15:04:01 | | 


இந்தோ ஐரோப்பிய வேர்‌ நானூற்று 
அறுபத்தொன்று 

உலகின்‌ மிகப்பெரிய மொழிக்குடும்பம்‌, 
இந்தோ - ஐரோப்பியம்‌. எழுநூற்று எழுபது 
கோடிக்கும்‌ மேற்பட்ட உலக மக்கள்‌ தொகையில்‌, 
நானூறு கோடிக்கும்‌ மேற்பட்டோர்‌ இந்தோ 
ஐரோப்பியம்‌ பேசுவோர்‌. இக்குடும்பமொழிகள்‌, 
நூற்றுக்கும்‌ மேற்பட்டனவாக உலகில்‌ உள்ளன. 
இம்மொழிகள்‌ யாவற்றிலும்‌ வழங்கும்‌ 
சொற்கள்‌ கோடிக்கணக்கில்‌ இருக்கும்‌. ஆயின்‌, 
இக்கோடிக்கணக்கான இந்தோ ஐரோப்பிய 
மொழிகளின்‌ சொற்களுக்கும்‌ நானூற்று 
அறுபத்தொன்றே வேர்ச்சொற்களாக உள்ளன 
என்பார்‌, ஆங்கில வேர்ச்சொல்‌ அகராதி அறிஞர்‌ 
மாமேதை கீற்று (172/0 91080). இதன்வழி, 
வேர்ச்சொற்கள்‌ நிலையான எண்ணிக்கை 
உடையன என்பதையும்‌ அவற்றிலிருந்தே 
சொற்கள்‌ காலந்தோறும்‌ பெருகிப்‌ பெருகி 
உருவாகின்றன என்பதையும்‌ நம்மால்‌ 
அறியமுடிகிறது. 


உலக மொழிகள்‌ பலவற்றையும்‌ 
வேர்ச்சொல்‌ ஆய்வின்மூலம்‌ மொழியறிஞர்கள்‌ 
இன்று ஒன்றாக்கிக்‌ காண்கின்றனர்‌. அவ்வகை 
ஆய்வின்‌ முடிவாக, உலக மொழிக்குடும்பங்களை 
ஒரு பெருங்குடும்பத்தில்‌ அவர்கள்‌ 
அடக்கிவிடுகின்றனர்‌. 


இந்தோ ஐரோப்பிய மொழிகள்‌ 
அனைத்திற்கும்‌ உரியனவாகக்‌ 
காட்டப்பட்டுள்ள வேர்ச்சொற்கள்‌, பல்வேறு 
குடும்ப மொழிகளுக்கும்‌ உரியனவாகப்‌ 
பொருந்தியுள்ளன. திராவிடமொழிக்‌ 
குடும்பங்களுக்குரிய வேர்ச்சொற்கள்‌ 
எனப்படுவன இந்தோ 
ஐரோப்பிய மொழிகளின்‌ வேர்களுடனும்‌ 


ன ட அறிவோம்‌ தெளிவோம்‌ 


கூழாங்கல்‌: மலைமேலிருந்து ஆற்றிலும்‌ 
அருவியிலும்‌ அடித்து வரப்படும்‌ கூரான கற்கள்‌, பல 
இடங்களிலும்‌ மோதி மோதிக்‌ குழைவாகிவிடுகிறது. 
இக்குழைவான கல்லே கூழ்‌ * ஆம்‌ * கல்‌ - 


பலவும்‌, 


கூழாங்கல்‌ என்றானது. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 186 


186 


பொருந்தியிருப்பதைக்‌ கால்டுவெல்‌ முதலான 
அறிஞர்கள்‌ உறவுபடுத்தி ஆய்ந்துள்ளனர்‌. 


வேர்ச்சொல்‌ ஆய்வுக்‌ கோட்பாடு 

இன்றைய உலக மாந்தர்‌ அனைவரும்‌, 
'மதிமாந்தர்‌' (800௦ 5aறi6ூ5) எனப்படுவர்‌. 
இவர்களின்‌ மூலஇடம்‌ இன்றைய ஆப்பிரிக்கா. 
ஒன்றரை இலக்கம்‌ ஆண்டுகளுக்குமுன்‌, 
இவர்கள்‌ ஆப்பிரிக்காவிலிருந்து புறப்பட்டு, 
உலகம்‌ முழுவதும்‌ பரவினர்‌. எழுபதாயிரம்‌ 
ஆண்டுகளுக்கு முன்பு இவர்கள்‌ 
தென்னிந்தியாவிற்கு வந்துவிட்டனர்‌. 
இதன்காரணமாகவே தென்னிந்தியா, மாந்தர்தம்‌ 
மூலமொழி தோன்றிய இடமாக இருக்கலாம்‌ 
என வேர்ச்சொல்‌ ஆய்வறிஞர்கள்‌ இன்று 
கருதுகின்றனர்‌. மொழி தோன்றிய காலம்‌ 60 - 
70 ஆயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்னர்‌ என்னும்‌ 
கருத்தினையும்‌ இவ்விடத்தில்‌ பொருத்திப்‌ 
பார்க்கலாம்‌. 

வேர்ச்சொல்‌ ஆய்வறிஞர்கள்‌, மூலமொழி 
எது என்பதை இருகோட்பாட்டின்‌ மூலம்‌ 
ஆய்வுசெய்து வருகின்றனர்‌. ஒன்று, ஆசியாவிலும்‌ 
ஐரோப்பாவிலும்‌ பேசப்படுகின்ற மொழிகள்‌ 
யாவற்றிற்கும்‌ உரிய மூலமொழியைக்‌ 
கண்டறிவது. இரண்டு, உலகம்‌ முழுவதும்‌ 
பேசப்படுகின்ற மொழிகளுக்கு உரிய 
மூலமொழியைக்‌ கண்டறிவது. முதலாவதை 
'நாசுதிராதிக்‌' (Nostratic Studies) ஆய்வு என்றும்‌ 
இரண்டாவதைத்‌ 'தாய்மொழி' (Mother Tongue 
(dies) ஆய்வு என்றும்‌ கூறுகின்றனர்‌. 


Mother Tongue accepted Article. 
Nostratic As seen from South India (Article) 
- Stephan Hillyer Levitt, G. Arasendiran and 
P. Ramanathan 
நிறைவுரை 
தமிழின்‌ வேர்ச்சொற்கள்‌ தமிழை 
வளர்த்ததுடன்‌ மட்டுமல்லாமல்‌, உலக 
மொழிகளின்‌ வேர்ச்சொற்களுடனும்‌ ஒன்றுள்‌ 
ஒன்றாகிக்‌ கலந்திருக்கின்றன. 'யாதும்‌ ஊரே 
யாவரும்‌ கேளிர்‌ என்பதற்கேற்பத்‌ தமிழ்‌ 
வேர்ச்சொல்‌ ஆய்வு, உலக மக்களை உறவினராக 
ஆக்கிக்காட்டுகிறது; உலக ஒற்றுமைக்கும்‌ 
பெருந்துணை புரிகிறது. 


04-04-2020 15:04:01 | | 


_ ணா | । ஓ ப ணன | | I 


13] கண்ணாடி 


கீழ்க்காண்பனவற்றுள்‌ பொருத்தமான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


1. 


'வியலென்‌ கிளவி சுட்டும்‌ பொருள்‌ 


௮) அகலம்‌ ஆ) நீளம்‌ இ) ஆழம்‌ ஈ) உயரம்‌ 

2. தென்னக மொழிகளில்‌ தமிழே மூத்தது, முதன்மையானது என நிறுவியவர்‌ 
அ) பாவாணர்‌ ஆ) கால்டுவெல்‌ இ) கீற்று ஈ) எமினோ 

3. வேர்ச்சொல்‌ ஆய்வுக்கான தரவுகளுள்ள தொல்காப்பிய இயலைத்‌ தேர்ந்தெடுக்க. 
௮) பெயரியல்‌ ஆ) வினையியல்‌ இ) இடையியல்‌ ஈ) உரியியல்‌ 

4. பின்வரும்‌ கூற்றையும்‌ அதற்குரிய காரணத்தையும்‌ படித்துச்‌ சரியான விடைக்குறிப்பைத்‌ 
தேர்ந்தெடுக்க. 
கூற்று : ஒன்றோடொன்று பொருந்தி வளர்வதால்‌, மூங்கில்‌ 'அமை' எனப்பட்டது. 
காரணம்‌: 'அம்‌' என்னும்‌ வேர்ச்சொல்லிற்குப்‌ பொருந்துதல்‌ என்பது பொருள்‌. 
௮) கூற்று சரி, காரணம்‌ தவறு ஆ) கூற்று, காரணம்‌ இரண்டும்‌ தவறு 
இ) கூற்று சரி, காரணம்‌ போதுமானதன்று ஈ) கூற்று, காரணம்‌ இரண்டும்‌ சரி 

5. புடல்காய்‌ என்ற சொல்லுக்குரிய வேரைக்‌ தேர்ந்தெடுக்க. 
அ) புடல்‌ ஆ) புழல்‌ இ) புழை ஈ) புடலை 

பூ குறுவினா 

1. இயல்பான அகராதி - வேர்ச்சொல்‌ அகராதி வேறுபடுத்துக. 

2. வேர்ச்சொற்கள்‌ என்று எவற்றைக்‌ கூறுகிறோம்‌? ஏன்‌? 

3. 'அமலை' என்னும்‌ சொல்லின்‌ வேர்மூலம்‌ யாது? 

4.  'நாசுதிராதிக்‌ ஆய்வு' குறிப்பு வரைக. 

5. வேர்ச்சொல்‌ ஆய்வினால்‌ விளையும்‌ நன்மைகள்‌ இரண்டை எழுதுக. 

சிறுவினா 

1. வேர்ச்சொல்‌ ஆய்வின்‌ தோற்றம்‌ பற்றி எழுதுக. 

2. இயல்பான அகராதியும்‌, வேர்ச்சொல்‌ அகராதியும்‌ 'உவரி' என்னும்‌ சொல்லுக்கு எவ்வாறு 
விளக்கமளிக்கின்றன? 

3. வியல்‌ -வியர்‌- வேர்‌ விளக்குக. 

4. வேர்ச்சொல்‌ ஆய்வு - ஒரு விருப்பமான ஆய்வு எனப்‌ பாவாணர்‌ எவ்வாறு நிறுவுகிறார்‌? 

5. இந்தோ- ஐரோப்பிய வேர்ச்சொற்கள்‌ குறித்து அறிஞர்‌ கீற்று கூறுவது யாது? 

நெடுவினா 

1. தமிழ்‌, பிற திராவிட மொழிகளுடன்‌ வேர்ச்சொல்‌ ஆய்வில்‌ எவ்வாறு பொருந்தியுள்ளது? 
எடுத்துக்காட்டுகளுடன்‌ விளக்குக. 

2. சாரல்‌ என்னும்‌ சொல்‌ எவ்வாறெல்லாம்‌ திரிந்து வழங்கியது என்பதை விளக்குக. 


187 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 187 ஓ 04-04-2020 15:04:01 | | 


திறனாய்வு 


அறிமுகம்‌ 
திறனாய்வும்‌ இலக்கியம்போல ஒரு 


கலை எனவும்‌ வாசிக்கப்பட்ட பனுவல்களில்‌ 
மறைந்திருக்கும்‌ உண்மைகளைக்‌ கண்டு 
பிடித்துச்‌ சொல்லும்‌ அறிவுத்துறை எனவும்‌ 
இரண்டு கருத்துகள்‌ உள்ளன. இலக்கியவளம்‌ 


நிறைந்த எல்லா மொழிகளிலும்‌ திறனாய்வும்‌ 
குறிப்பிடத்தக்க பணியைச்‌ செய்கிறது. 
இலக்கியத்தின்‌ வளர்ச்சிக்கும்‌ சிந்தனை 
வளர்ச்சிக்கும்‌ திறனாய்வு பெரிதும்‌ துணை 
செய்கின்றது. தமிழில்‌ தொல்காப்பியர்‌ காலம்‌ 
தொடங்கி, இடைக்கால உரையாசிரியர்கள்‌ 
வழியாகத்‌ திறனாய்வுமுறை செயல்பட்டு 
வருகிறது. 


இன்றைய காலகட்டத்தில்‌, தனித்‌ துறையாக 
உருவெடுத்துள்ள திறனாய்வு, மொழிக்‌ கல்வியில்‌ 
இன்றியமையாத இடத்தைப்‌ பெறுகிறது. 
ஆகவே, மொழியின்‌ இலக்கணத்தையும்‌ 
இலக்கியத்தையும்‌ கற்க விரும்பும்‌ மாணவர்கள்‌, 
திறனாய்வு பற்றியும்‌ அறிந்துகொள்ள வேண்டும்‌. 


திறனாய்வு - விளக்கம்‌ 

'திறனாய்வு என்னும்‌ சொல்‌, நன்கு 
அறிமுகமான சொல்தான்‌. ஏதேனும்‌ 
ஒரு பாடல்‌ அல்லது கவிதை குறித்து நயம்‌ 
பாராட்டியிருப்பீர்கள்‌.துணைப்பாடக்கதைகளைப்‌ 
பற்றி, உங்கள்‌ கருத்துகளைக்‌ கூறியிருப்பீர்கள்‌. 
நீங்கள்‌ செய்த இந்தச்‌ செயல்பாடுகள்‌ எல்லாம்‌ 
திறனாய்வில்தான்‌ அடங்கும்‌. ஒரு திரைப்படம்‌ 
பார்க்கிறீர்கள்‌ என்று வைத்துக்கொள்வோம்‌. 
அந்தப்‌ படம்‌ எப்படி இருந்தது என்று யாரேனும்‌ 
உங்களிடம்‌ கேட்டால்‌ என்ன சொல்வீர்கள்‌? 


திரைப்படத்தின்‌ கதையமைப்பு, நடிகர்களின்‌ 
நடிப்பு, இசையின்‌ தன்மை, பாடல்கள்‌ போன்ற 
பல செய்திகளை உங்களை அறியாமலேயே 
ஆராய்ந்து கூறுவீர்கள்‌ அல்லவா? நீங்கள்‌ 
செய்த ஆய்வுதான்‌, திறனாய்வு. இன்னும்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 188 


188 


எளிதாகக்‌ கூறவேண்டுமானால்‌, உங்கள்‌ 
நண்பரைப்‌ பற்றி என்ன நினைக்கிறீர்கள்‌ என்று 
யாரிடமாவது கேட்டுப்‌ பாருங்களேன்‌. உடனே 
அவர்களைப்பற்றி எல்லாவற்றையும்‌ அலசி 
ஆராய்ந்து கூறிவிடுவார்கள்‌. 


ஒரு பாடலைப்‌ பற்றி இலக்கியநயம்‌ 
பாராட்டுவதும்‌ ஒரு நூலைப்‌ பற்றி மதிப்புரை 
எழுதுவதும்‌ திறனாய்வுகளே. இலக்கியப்‌ 
பரப்பில்‌ திறனாய்வு என்ற சொல்லும்‌ நாளிதழ்‌ 
போன்ற ஊடகங்களில்‌ 'விமர்சனம்‌' என்ற 
(வடமொழி) சொல்லும்‌ வழக்கிலுள்ளன. 
திறனாய்வு என்பதைப்பற்றி அறிஞர்கள்‌ என்ன 
கூறியிருக்கிறார்கள்‌ என்று பார்க்கலாம்‌. 


திறனாய்வு -சில வரையறைகள்‌ 


விக்டர்‌ யூகோ: "இலக்கியம்‌ சிறந்ததா 
அல்லது குறையுடையதா என்பதைக்‌ காண்பதே 
திறனாய்வாகும்‌'. 


ஸ்பிங்கான்‌ : "தலைஞன்‌ எதைக்‌ கூற 
முயல்கிறான்‌? அதில்‌ எங்ஙனம்‌ அவன்‌ 
வெற்றி பெறுகிறான்‌? அவன்‌ கூறுவது 
தகுதியுடையதுதானா? இவ்வினாக்களுக்கு 
விடை காண்பது திறனாய்வாகும்‌'. 


மேத்யூ ஆர்னால்டு : "உலகில்‌ சிறந்ததென்று 
உணர்ந்து சிந்திக்கப்‌ பெறுவதைத்‌ தன்னலமற்ற 
முறையில்‌ அறிந்து பரப்புவதற்கு முயற்சி 
செய்வது திறனாய்வாகும்‌'. 


எலியட்‌ : திறனாய்வென்பது,ஒருபொதுமை 
முயற்சியாகத்‌ திறனாய்வாளனைக்‌ காட்டுவதாக 
இல்லாமல்‌ கலைப்படைப்பைக்‌ காட்டுவதாக, 
சமூகத்தின்‌ கலைச்சுவையைச்‌ சரியான நெறியில்‌ 
உருவாக்கி வளர்ப்பதாக இருக்க வேண்டும்‌". 


அ. ச. ஞானசம்பந்தம்‌: "திறனாய்வு 


என்று கூறினால்‌, ' முடிவு கூறல்‌' அதனுள்‌ 
அடங்கியிருத்தல்‌ கண்கூடு". 


04-04-2020 15:04:01 | | 


இனி,திறனாய்வின்வகைகள்‌,கோட்பாடுகள்‌, 
திறனாய்வாளர்கள்‌, அவர்களுக்குரிய தகுதிகள்‌, 
திறனாய்வினால்‌ விளையும்‌ பயன்கள்‌ ஆகியன 
குறித்துச்‌ சுருக்கமாகக்‌ காணலாம்‌. 


திறனாய்வுக்குரிய களம்‌ - இலக்கியம்‌ 


தற்காலத்தில்‌ திறனாய்வு என்ற 
சொல்லிற்குப்‌ பரந்து விரிந்த பொருளுண்டு. 
மொழியியல்‌, உளவியல்‌, மானிடவியல்‌, 
சமூகவியல்‌, வரலாறு, அறிவியல்‌ முதலிய பல 
துறைகளின்‌ தாக்கத்தை இன்றைய இலக்கியத்‌ 
திறனாய்வியலில்‌ காணலாம்‌ எனினும்‌, 
திறனாய்வு என்னும்‌ சொல்‌ தனித்தியங்கும்‌ ஓர்‌ 
இலக்கியப்பிரிவையே குறிக்கிறது என அறிஞர்‌ 
௧. கைலாசபதி கூறுகிறார்‌. 


இலக்கியம்‌ - அச்சிடப்பெற்றவையும்‌ 
அச்சில்‌ இடம்பெறாதவையும்‌ 


ஓர்‌ இலக்கியத்தைத்‌ திறனாய்வு 
செய்வதற்குமுன்‌, அஃது இலக்கியம்தானா 
என அறிந்துகொள்ள வேண்டுமல்லவா! 
அப்படியானால்‌ எது இலக்கியம்‌? 
எழுதப்பட்டதெல்லாம்‌ இலக்கியமா? அல்லது 
அச்சிடப்பெற்றவையெல்லாம்‌ இலக்கியமா? 

எடுத்துக்காட்டாக விண்ணப்பம்‌, 
தேர்வு, பஞ்சாங்கம்‌, நாட்குறிப்பு, அறிவிப்பு, 
விளம்பரம்‌, கடிதம்‌ போன்றவையெல்லாம்‌ 
எழுதப்படுகின்றன. அவ்வாறெனில்‌ இவற்றை 
இலக்கியம்‌ எனக்கூறுவதில்லை.௮ச்சிடப்பெற்று 
நாள்தோறும்‌ வெளியாகும்‌ செய்தித்தாள்களை 
இலக்கியம்‌ என வகைப்படுத்துவதில்லை. ஏன்‌ 
தெரியுமா? இவை செய்திகளைக்‌ தெரிவிக்க 
மட்டுமே பயன்படுகின்றன. இவற்றைப்‌ 
படிப்பதால்‌ உங்களுக்கு எந்தவொருகற்பனையோ 
உணர்ச்சியோ எழுவதில்லை. அறிவியல்‌ 
உண்மைகளும்‌ கணக்கு முதலான புள்ளியியல்‌ 
விவரங்களும்கூட அறிவூட்டவும்‌ ஆர்வத்தைத்‌ 
தூண்டவும்‌ செய்கின்றன. ஆனால்‌, அவையும்‌ 
இலக்கியம்‌ ஆகா. 


அப்படியென்றால்‌ எது இலக்கியம்‌? ஒரு 
நூலைப்‌ படிக்கும்போது நம்‌ மகிழ்ச்சியை 
மிகுவிப்ப தாக அமைவதே இலக்கியம்‌. அது 
கவிதையாக, செய்யுளாக, கதையாக, நாடகமாக, 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 189 


189 


யூ 


உரைநடையாக, கட்டுரையாக எனப்‌ பல 
வடிவங்களில்‌ அமையலாம்‌. அவையாவும்‌ 
அறிவையொட்டி மட்டும்‌ அமைவதல்ல; 
கற்பனை மிகுந்த உணர்ச்சியையொட்டியும்‌ 
அமைவனவாகும்‌. மனிதனின்‌ மொழியோடு 
தொடர்புகொண்டு அவனது சிந்தனைக்கோ, 
கற்பனைக்கோ, உணர்ச்சிக்கோ விருந்தாக 
அமைவன எல்லாம்‌ இலக்கியங்களே. இவை 
அச்சிடப்பெற்று இலக்கிய எழுத்துகளாய்‌ 
மிளிர்கின்றன என்றாலும்‌, அச்சிடப்பெறாத 
சிலவற்றைக்கூட நாம்‌ இலக்கியங்கள்‌ எனக்‌ 
கூறுகிறோம்‌. 


ஒரு மொழியில்‌ பேச்சும்‌ உண்டு, எழுத்தும்‌ 
உண்டு. எழுத்து வடிவம்‌ பெறாது, பேச்சில்‌ 
வழங்கப்படும்‌ நாட்டுப்பாடல்கள்‌, விடுகதைகள்‌, 


பழமொழிகள்‌, ஆகியவற்றைத்தாம்‌ நாம்‌ 
இங்கே அச்சிடப்பெறாத இலக்கியங்கள்‌ 
என்று குறிப்பிடுகிறோம்‌. இவையும்‌ இலக்கிய 
வரம்புக்குள்தாம்‌ அமைகின்றன. நாம்‌ ஏன்‌ 
இவற்றைத்‌ தெரிந்துகொள்ள வேண்டும்‌? 
இலக்கியத்‌ திறனாய்வு செய்ய வேண்டுமென்றால்‌ 


இலக்கியங்களைப்‌ பற்றியும்‌ அவற்றின்‌ வடிவம்‌, 
கருத்து, தன்மை ஆகியவற்றைப்‌ பற்றியும்‌ நன்கு 
அறிந்திருக்க வேண்டும்‌ 


திறனாய்வுக்குரிய களத்தையும்‌ எவை 
இலக்கியம்‌ என்பதையும்‌ அறிந்துகொண்ட 
நிலையில்‌, உலக அளவில்‌ இலக்கியங்களின்‌ 
பொதுஇயல்புகளைக்‌ குறித்துப்‌ பேசும்‌ 
அடிப்படைக்‌ கலைச்சொற்கள்‌ சிலவற்றை 
அறிந்துகொண்டு, திறனாய்வுக்குள்‌ நுழையலாம்‌. 
இலக்கிய வடிவங்கள்‌ எல்லாவற்றிலும்‌ இருக்கும்‌ 
தன்மைகளைக்‌ கொண்டு இலக்கியங்கள்‌ 
பின்வருமாறு வகைப்படுத்தப்படுகின்றன. அவை: 


1. செவ்வியம்‌ 

2. புனைவியம்‌ 

3. இயற்பண்பியம்‌ 

4. நடப்பியம்‌ 

5. நடப்பியம்‌ அல்லாதன 


இவ்வைந்து வகைப்பாடுகளைச்‌ சுருக்கமாக 
அறிந்துகொள்ளலாம்‌. 


04-04-2020 15:04:01 | | 


செவ்வியம்‌ (Classicism) 


தொன்மையும்‌ குறிப்பிட்ட இலக்கிய 
வரையறைகளைப்‌ பின்பற்றுவதும்‌ செவ்விய 
இலக்கியங்களின்‌ அடையாளமாக இருக்கின்றன. 
தமிழின்‌ செவ்விய இலக்கியங்களான ௮௧, 
புறப்பாடல்கள்‌ தொல்காப்பியம்‌ கூறும்‌ இலக்கிய 
வரையறைகளைப்‌ பின்பற்றியுள்ளன என்பதைக்‌ 
தவனத்தில்‌ கொண்டால்‌ செவ்வியல்‌ தன்மை 
என்பது புரியலாம்‌. 


புனைவியம்‌ (Romanticism) 


கற்பனையின்‌ அளவும்‌ கதைமாந்தர்களின்‌ 
பண்புகளும்‌ மிகைப்படுத்தப்பட்ட தன்மையில்‌ 
இருக்கும்‌ இலக்கியங்கள்‌, புனைவிய 
இலக்கியங்களின்‌ அடையாளங்கள்‌. தமிழில்‌ 
எழுதப்பெற்ற காப்பியங்கள்‌, சிற்றிலக்கியங்கள்‌ 
போன்றன புனைவியக்கூறுகள்‌ கொண்டவை. 


இயற்பண்பியம்‌ (Na(பாிர5௱) 


கற்பனையின்‌ அளவைக்‌ கைவிட்டுவிட்டு, 
நடப்பதை அப்படியே எழுதிக்காட்டும்‌ போக்கும்‌, 
அதில்‌ வெளிப்படும்‌ திறனாய்வுப்பார்வையும்‌ 
இயற்பண்பிய இலக்கியங்களின்‌ 
அடையாளமாகக்‌ கொள்ளத்தக்கன. 


தமிழில்‌ எழுதப்பெற்ற பள்ளு 
இலக்கியங்கள்‌, தனிப்பாடல்கள்‌ தொடங்கிப்‌ 
புனைகதைகள்‌ பலவற்றில்‌ இயற்பண்பியக்‌ 
கூறுகள்‌ வெளிப்பட்டுள்ளன. 


நடப்பியம்‌ (Realism) 


இயற்பண்பியத்தின்‌ மறுதலையாக 
உருவானதே நடப்பியம்‌. நடந்த எல்லாவற்றையும்‌ 
காலம்‌, இடம்‌ என்ற அளவில்‌ முழுமையாக 
எழுத்‌ முடியாது. 


ஆகவே, நடந்தனவற்றில்‌ உண்மையின்‌ 
பக்கமாக, எது சரியானது எனச்‌ சுட்டிக்காட்டும்‌ 
போக்கே இலக்கிய உருவாக்கத்தின்‌ 
அடிப்படையாக அமையவேண்டும்‌ என்று, 
வலியுறுத்தியவர்கள்‌ உருவாக்கிய இலக்கியப்‌ 
போக்கே நடப்பியம்‌. அதிலும்‌ மனித நேய 
நடப்பியம்‌, விவரண நடப்பியம்‌, ஆவண 
நடப்பியம்‌, சமத்துவ நடப்பியம்‌, மிகை நடப்பியம்‌ 
எனப்‌ பல வகைகள்‌ உண்டு. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 190 


190 


நடப்பியம்‌ அல்லாதன (1400-௦௮18) 


நடப்பிய இலக்கியத்தை மேலும்‌ 
சிறப்பானதாக ஆக்கும்‌ முயற்சியில்‌ 
அதன்மீது பலவகையான விமரிசனங்கள்‌ 
எழுப்பப்பட்டன. அவை ஒவ்வொன்றும்‌ 
தனித்தனியான இலக்கியப்‌ போக்குகளாக 
ஐரோப்பியத்‌ திறனாய்வாளர்களால்‌ 
வகைப்படுத்தப்படுகின்றன. குறியீட்டியம்‌, 
அபத்தவியம்‌, வெளிப்பாட்டியம்‌, மனப்பதிவியம்‌ 
எனப்‌ பலவகை உண்டு. அவற்றை மேல்‌ 
வகுப்புகளில்‌ விரிவாக அறிந்துகொள்ளலாம்‌. 


திறனாய்வாளர்கள்‌ 


இலக்கியம்‌ எவ்வளவு பழைமையானதோ, 
அவ்வளவு பழைமையானது அதனைப்‌ பற்றிய 
திறனாய்வும்‌ என அறிஞர்கள்‌ கூறுகின்றனர்‌. 
யாராவது ஒருவர்‌ ஒரு பாடலையோ, ஓர்‌ 
உரைநடையையோ எழுகியிருப்பார்‌. அதனைப்‌ 
படிப்பவர்‌, ஆஹா, நன்றாக உள்ளது அல்லது 
மட்டமாக உள்ளது என்று கூறும்போதே 
திறனாய்வாளராகவும்‌ அவர்‌ மாறிவிடுகிறார்‌. 
அதே வேளையில்‌ படிப்பவர்‌ எல்லாரும்‌ 
திறனாய்வாளராக மாறுவதில்லை. 


திறனாய்வாளர்‌, படைப்பவருக்கும்‌ 
படிப்பவருக்கும்‌ இடையே ஒரு பாலமாக 
விளங்குகிறார்‌. ஏன்‌ தெரியுமா? ஓரிலக்கியம்‌ 
படைக்கப்பட்டவுடன்‌ படிக்கப்படலாம்‌ அல்லது 
பல ஆண்டுக்குப்‌ பின்னரும்‌ படிக்கப்படலாம்‌. 
அவ்விலக்கியம்‌ உருவான காலச்சூழல்‌, 
பின்னணி ஆகியவற்றைத்‌ தெள்ளத்‌ தெளிவாகத்‌ 


திறனாய்வாளர்தாம்‌ வெளிப்படுத்தியிருப்பார்‌. 
இல்லையெனில்‌, அவ்விலக்கியத்தைப்‌ 
படிப்பவருக்குக்‌ குழப்பம்‌ ஏற்படும்‌. 

எடுத்துக்காட்டாகப்‌ பாரதியார்‌ பாடல்கள்‌ 
தோன்றியதன்‌ பின்னணி, விடுதலை 
உணர்வை வேண்டி நின்ற காலமாக இருந்தது. 
இக்காலத்தில்‌ அத்தகைய சூழல்‌ இல்லை. 
எனவே, படைப்புகளை அக்காலத்திய 
சூழலோடு பொருத்தி, ஆய்வுசெய்பவர்தாம்‌ 
திறனாய்வாளர்‌. அவர்‌, படைப்பாளிக்கும்‌ 
படிப்பவருக்கும்‌ இடையேயுள்ள தலைமுறை 
இடைவெளிகளையும்‌ காலவேறுபாடுகளையும்‌ 
குறைக்கிறார்‌. 


04-04-2020 15:04:01 | | 


மற்றோர்‌ எடுத்துக்காட்டு. எழுத்தாளர்‌ 
புதுமைப்பித்தன்‌, திருநெல்வேலி மாவட்டத்தைச்‌ 
சேர்ந்தவர்‌. அவருடைய கதைகளில்‌, 
அந்த மாவட்டத்து வட்டாரச்‌ சொற்கள்‌, 
பழக்கவழக்கங்கள்‌, மொழிநடைகள்‌ 
இடம்பெற்றிருக்கும்‌. வேறு மாவட்டத்தைச்‌ 
சேர்ந்தவர்கள்‌, அக்கதைகளைப்‌ படிக்கும்போது, 
அவர்களுக்குச்‌ சில சொற்களுக்குப்‌ 
பொருள்‌ தெரியாமல்‌ இருக்கலாம்‌ அல்லது 
கடினமாகத்‌ தோன்றலாம்‌. இத்தகைய 
இடர்ப்பாடுகளையெல்லாம்‌ திறனாய்வாளரே 
நீக்குகிறார்‌. 


அதனால்தான்‌ அவர்‌, படைப்பாளரையும்‌ 
படிப்பவரையும்‌ இணைப்பதற்குப்‌ பாலமாகச்‌ 
செயல்படுகிறார்‌. ஆகவே, ஓர்‌ இலக்கியத்தைப்‌ 
படைப்பவர்‌, அதனைப்‌ படிப்பவர்‌, அதனைச்‌ 
திறனாய்வு செய்பவர்‌ ஆகிய மூவரும்‌ 
ஒருவருக்கொருவர்‌ தொடர்பு கொண்டுள்ளனர்‌. 
ஒரு முக்கோணத்தின்‌ மூன்று பக்கங்களாக 
இவர்களைக்‌ குறிப்பிடலாம்‌. 


அடுத்ததாகத்‌ திறனாய்வு செய்வதற்கு 
என்னென்ன தகுதிகள்‌ வேண்டும்‌ எனப்‌ 
பார்ப்போமா? 


திறனாய்வாளர்க்குரிய தகுதிகள்‌ 

ஓர்‌ இலக்கியத்தைப்‌ படைப்பது எவ்வளவு 
கடினமானதோ, அவ்வளவு கடினமானது 
திறனாய்வு. ஏன்‌? திறனாய்வு செய்வதற்குரிய 
தகுதி இல்லாதவர்கள்‌, இலக்கியத்தை மதிப்பீடு 
செய்தால்‌, அந்தத்‌ திறனாய்வு தரமிழந்து 
போகும்‌. அதனால்தான்‌ திறனாய்வாளர்கள்‌, சில 
அடிப்படைத்தகுதிகளைப்‌ பெற்றிருக்க வேண்டும்‌; 
சில விதிமுறைகளுக்குட்பட்டு நடக்கவேண்டும்‌. 


1. நூல்‌ புலமை: திறனாய்வாளர்‌, தாம்‌ 
திறனாய்வு செய்யும்‌ இலக்கியத்தோடு 
பிற இலக்கியங்களையும்‌ ஒப்பிட்டுக்‌ 
கூறவேண்டியிருப்பதால்‌, அவருக்குப்‌ பல 
நூல்களைப்‌ பற்றிய ஆழ்ந்த புலமை வேண்டும்‌. 


2. விரிந்த சிந்தனை: இலக்கியத்தைப்‌ 
பன்முறையிலும்‌ ஊடுருவிப்‌ பார்ப்பதற்குத்‌ 
திறனாய்வாளரின்‌ சிந்தனைப்‌ பரப்பு விரிதல்‌ 
வேண்டும்‌. இலக்கியத்தில்‌ சொல்லப்பட்ட 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 191 


191 


கருத்துகளை, அது சொல்லப்பட்ட முறையிலேயே 
புரிந்துகொள்ள இச்சிந்தனை உதவும்‌. 


3. பரந்த அறிவு: இலக்கியக்‌ கூறுகளைத்‌ 
தொடர்புபடுத்தி அறிய, பரந்த அறிவு தேவை. 
திறனாய்வாளர்‌, தாம்‌ எடுத்துக்கொண்ட 
பொருள்‌ கவிதை, புதினம்‌, சிறுகதை, நாடகம்‌ என 
எதுவாக இருந்தாலும்‌, அப்‌ பொருள்‌ தொடர்பான 
பல நூல்களையும்‌ கற்று, புலமை பெற்றவராய்‌ 
இருத்தல்‌ வேண்டும்‌. 

4. இலக்கியப்‌ பயிற்சி: எந்த ஒரு நூலிலும்‌ 
உயிர்ப்புடைய பகுதிகளும்‌ பொதுவான 
பகுதிகளும்‌ இருக்கும்‌. அந்நூலைப்‌ பன்முறை 
படித்தால்தான்‌, அவ்விரு பகுதியையும்‌ பிரித்தறிய 
இயலும்‌. ஆகையால்‌, திறனாய்வு செய்பவர்‌, 
குறிப்பிட்ட இலக்கியத்தில்‌ பயிற்சி பெற்றிருத்தல்‌ 
இன்றியமையாதது. 


5. நடுவுநிலைமை: திறனாய்வாளர்‌, 
கும்‌ விருப்புவெறுப்புக்கு இடமளிக்காதவாறு 
திறனாய்வு செய்தல்‌ வேண்டும்‌. தம்முடைய 
நோக்கத்தை இலக்கியத்தில்‌ புகுத்தாமல்‌, 
படைப்பாளியின்‌ நோக்கத்தைத்‌ தெளிவாகப்‌ 


புரிந்துகொண்டு திறனாய்வு செய்யவேண்டும்‌. 
உள்ளது உள்ளபடி, நிறைகுறைகளையும்‌ 
சேர்த்தே மதிப்பிட வேண்டும்‌. வள்ளுவர்‌ 
வாய்மொழிக்கேற்பச்‌ சமன்செய்து சீர்தூக்கும்‌ 
கோல்போல்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. அதே 
வேளையில்‌ நூலின்‌ குணம்‌, குற்றம்‌ ஆகிய 
இரண்டையும்‌ ஆராய்ந்து, அவற்றுள்‌ எது 
மிகுதியாக உள்ளதோ, அதனை எடுத்துக்‌ 
கொள்ளல்‌ வேண்டும்‌. 


மேற்கண்ட தகுதிகளோடு, படைப்பாளியின்‌ 
தனித்திறனை வெளிப்படுத்துதல்‌, பொதுமக்களை 
இலக்கியத்தின்‌ மீது ஆர்வம்கொள்ளச்‌ 
செய்தல்‌, இலக்கியம்‌ ஆக்க விரும்புவோர்க்குத்‌ 
தரமுள்ள படைப்புகளை உருவாக்க உதவுதல்‌ 
போன்றவற்றையும்‌ திறனாய்வாளர்க்குரிய 


குகுதிகளாகக்‌ கூறலாம்‌. 

தமிழில்‌ திறனாய்வு தொடக்கம்‌ 
தமிழில்‌, 

திறனாய்வின்‌ தொடக்கநிலைக்‌ கூறுகள்‌ 

இருந்தன. தொல்காப்பியம்‌ இலக்கியம்‌ 


பழங்காலத்திலேயே 


04-04-2020 15:04:01 | | 


எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்பதைப்‌ 
பேசுகிறது. திறனாய்வு என்பது, இலக்கியம்‌ 
பற்றிய கருத்துகளைப்‌ புலப்படுத்தச்‌ செய்கிறது 
என்றால்‌, உரை என்பது அத்தகைய 
பணியைச்‌ செய்துள்ளது எனலாம்‌ எனத்‌ 
திறனாய்வாளர்கள்‌ கூறுகின்றனர்‌. 


இருவகை உரைகள்‌ 


எவ்வகையான நூல்கள்‌ என்பதன்‌ 
அடிப்படையில்‌, உரைகளை இரண்டாகக்‌ 
கொள்ளலாம்‌. ஒன்று, இலக்கண உரைகள்‌. 
மற்றொன்று, இலக்கிய உரைகள்‌. இலக்கணம்‌, 
இலக்கியம்‌ ஆகிய இரண்டிற்கும்‌ உரை 
எழுதியவர்களின்‌ எண்ணிக்கை மிகக்குறைவு. 


நச்சினார்க்கினியர்‌, தொல்காப்பியத்திற்கு 
உரை எழுதியுள்ளார்‌. அதே வேளையில்‌, 
பத்துப்பாட்டு என்னும்‌ சங்க இலக்கிய நூலுக்கும்‌ 
சீவக சிந்தாமணி என்னும்‌ காப்பியத்திற்கும்‌ 
உரை தந்துள்ளார்‌. 


இலக்கண, இலக்கிய நூல்களின்‌ 
உரையாசிரியர்கள்‌, அந்நூல்களைப்‌ 
பற்றி விளக்கமாக எடுத்துரைத்ததுடன்‌, 
ஆய்வுநோக்கிலும்‌ திறனாய்ந்து, தமது 
கருத்துகளைப்‌ புலப்படுத்தியுள்ளனர்‌. 


திறனாய்வு வகைகள்‌ 


மனத்தாலும்‌ அறிவாலும்‌ அறியப்படும்‌ ஒரு 
பொருளை, அழகுற உணர்த்தும்‌ படைப்பாக்கம்‌ 
அல்லது கலைத்திறன்‌ என்பது இலக்கியம்‌ 
எனப்படுகிறது. இது நோக்கம்‌, தேவை 


முதலியவற்றின்‌ கருவியாக உள்ளது. இத்தகைய 
இலக்கியம்‌ தன்னகத்தே பல பண்புகளையும்‌, பல 
வழிமுறைகளையும்‌, பல கருத்துநிலைகளையும்‌ 
கொண்டிருக்கிறது. அவற்றை ஆராயவும்‌ 
விளக்கவும்‌ திறனாய்வு உருவாகிறது. 


இத்திறனாய்வு பல அணுகுமுறைகளையும்‌ 
வகைகளையும்‌ கொண்டுள்ளது. இவற்றைக்‌ 
கண்டறிவது, திறனாய்வின்‌ ஆழமான 
பண்புகளையும்‌ பரந்துபட்ட நெறிகளையும்‌ 
அறிவதற்குத்‌ துணை செய்யும்‌. ஏனெனில்‌, 
திறனாய்வு என்பது, ஒற்றைப்‌ போக்குக்‌ 
கொண்டதன்று: பன்முகமான பண்புகளும்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 192 


192 


வழிமுறைகளும்‌ கொண்டது. எனவே, 
திறனாய்வின்‌ வகைகளை இங்கு அறிவது 
மிகவும்‌ தேவையாகிறது. 


திறனாய்வு செய்வதற்குரிய வழிமுறை 
களின்‌ அடிப்படையில்‌, திறனாய்வு வகைகள்‌ 
அமைகின்றன. பல இலக்கியங்களிலிருந்து 
அவற்றின்‌ இன்றியமையாத பண்புகள்‌ 
சிலவற்றை மட்டும்‌ அடையாளங்காட்டுவது, 
ஒருவகை. குறிப்பிட்ட ஒரு கொள்கை அல்லது 
பண்புநிலையை அளவுகோலாகக்‌ கொண்டு, 
அதனைப்‌ பல இலக்கியங்களோடு பொருத்திப்‌ 
பார்ப்பது, இன்னொருவகை. அதாவது, 
திறனாய்வு செய்வதற்குரிய வழிமுறை அல்லது 
செய்முறையைப்‌ பேசுவது, கிறனாய்வின்‌ வகை 
என்று அறியப்படுகிறது. 


திறனாய்வு வகைகள்‌ பலவாக இருந்தாலும்‌, 
அவற்றுள்‌ மிக அடிப்படையானவை எனப்‌ 
பேராசிரியர்‌ தி. சு. நடராசன்‌ தமது, 'கிறனாய்வுக்‌ 
கலை என்னும்‌ நூலில்‌ குறிப்பிடுகிறார்‌. அவை, 
பின்வருமாறு: 
1. பாராட்டுமுறைத்‌ திறனாய்வு 
2. முடிபுமுறைத்‌ திறனாய்வு 
3. விதிமுறைத்‌ திறனாய்வு 
4. செலுத்துநிலை அல்லது படைப்புவழித்‌ 
திறனாய்வு 
5. விளக்கமுறைகத்‌ திறனாய்வு 
6. மதிப்பீட்டுமுறைத்‌ திறனாய்வு 
7. ஓஒப்பீட்டுமுறைத்‌ திறனாய்வு 


8. பகுப்புமுறைத்‌ திறனாய்வு 


பாராட்டுமுறைத்‌ திறனாய்வு (Appreciative 
Criticism) 

ஓர்‌ இலக்கியத்தில்‌ குறை காணாமல்‌ 
அதன்‌ நிறைகளை மட்டும்‌ எடுத்துக்கூறுதல்‌. 
எடுத்துக்காட்டாகக்‌ கம்பராமாயணத்தைக்‌ 
கூறலாம்‌. இதனைப்‌ பாராட்டிப்‌ பல திறனாய்வு 
நூல்கள்‌ வெளிவந்துள்ளன. 


04-04-2020 15:04:01 | | 


முடிபுமுறைத்‌ திறனாய்வு (/ப0/௦191 
Criticism) 

சில வரையறைகளையும்‌ விதிகளையும்‌ 
அளவுகோலாகக்கொண்டு, குறிப்பிட்ட 
இலக்கியம்‌ பற்றிய முடிபுகளைக்‌ கூறுதல்‌. 
எடுத்துக்காட்டாகத்‌ தண்டியலங்காரம்‌ 
குறிப்பிடும்‌ காப்பியப்‌ பண்புகளை 
விதிகளாகக்கொண்டு, மணிமேகலைக்‌ 
காப்பியத்தின்‌ அமைப்பையும்‌ பண்பையும்‌ 
மதிப்பிட்டு, முடிவு கூறுதல்‌. 


விதிமுறைத்‌ திறனாய்வு (Prescriptive 
Criticism) 

சில விதிகளைத்‌ தாம்‌ திறனாய்வு 
மேற்கொள்ளும்‌ இலக்கியத்தில்‌ அப்படியே 
பொருத்திக்‌ காணல்‌. 


அன்பின்‌ ஐந்திணையில்‌, தலைவனோ 
தலைவியோ சுட்டி ஒருவர்ப்‌ பெயர்‌ கொளப்‌ 
பெறாஅர்‌ என்பது, தொல்காப்பிய விதி. 
இவ்விதியை நெடுநல்வாடையில்‌ பொருத்திக்‌ 
காண்கிறார்‌ நச்சினார்க்கினியர்‌. அந்நூலில்‌, 
தலைவன்‌ பெயர்‌ சுட்டப்பெறவில்லைதான்‌. 
ஆனால்‌, வேம்பு தலையாத்த நோன்காழ்‌ 
எஃகமொடு..' என்ற பாடலடியில்‌, 'வேம்பு' 
என்பது, பாண்டிய மன்னர்களுக்குரிய 
அடையாள மாலை என வெளிப்படையாகக்‌ 
கூறப்பட்டுள்ளது. ஆகையால்‌, இஃது அகநூல்‌ 
அன்று, புறநூல்‌. இந்நூலின்‌ பாட்டுடைத்‌ 
தலைவன்‌, தலையாலங்கானத்துச்‌ செருவென்ற 
நெடுஞ்செழியனே என்று நச்சினார்க்கினியர்‌ 
உறுதியாகக்‌ கூறுகிறார்‌. 


செலுத்துநிலை அல்லது படைப்புவழித்‌ 
திறனாய்வு (Inductive Criticism) 


எந்தப்‌ படைப்பைத்‌ திறனாய்வு 
செய்கிறோமோ, அந்தப்‌ படைப்பின்‌ வழியாகவே 
அதற்குரிய விதிகளை அமைத்துக்கொள்ளல்‌. 


எடுத்துக்காட்டாகச்‌ சிலப்பதிகாரத்தின்‌ 
அடிப்படை அமைப்பையும்‌ தனிச்சிறப்பையும்‌ 
உற்றுநோக்கி, அப்படைப்புக்குரிய விதிகளை 
வருவித்தல்‌. இது, செலுத்துநிலை அல்லது 
படைப்புவழித்‌ திறனாய்வாகும்‌. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 193 


193 


விளக்கமுறைத்‌ திறனாய்வு (Descriptive 
Criticism) 

ஓர்‌ இலக்கியப்‌ படைப்பாளியையும்‌, அவர்‌ 
படைத்த இலக்கியத்தின்‌ பல்வேறு கூறுகளையும்‌ 
விளக்கமாக ஆய்வுசெய்தல்‌. 


எடுத்துக்காட்டாகத்‌ தொல்காப்பியப்‌ 
பொருளதிகாரத்தைப்‌ பற்றிய திறனாய்வு அதன்‌ 
அமைப்பு, இயல்கோறும்‌ பொருள்‌ வைப்புமுறை, 
களவு, கற்பு ஆகியவற்றின்‌ தனித்தன்மை, தமிழ்‌ 
மரபுக்கேற்ற அமைப்பு ஆகியவற்றை விளக்கமாக 
எடுத்துரைத்தல்‌. 


மதிப்பீட்டுமுறைத்‌ திறனாய்வு (Evaluative 
Criticism) 


குறிப்பிட்ட இலக்கியத்தின்‌ தரம்‌, தகுகி, 
சிறப்பு, சீர்மை என்பனவற்றைப்‌ பேசுவதோடு, 


அவ்விலக்கியத்தில்‌ அமைந்திருக்கும்‌ கூறுகளும்‌, 
பண்புகளும்‌, உண்மைகளும்‌ இலக்கிய மதிப்பு 
உடையவை என ஆராய்ந்து கூறுதல்‌. 


எடுத்துக்காட்டாகப்‌ பாரதியாரின்‌ 
'குயில்பாட்டு' அவரைச்‌ சிறந்த கவிஞர்களுள்‌ 
ஒருவராகக்‌ கருதச்செய்கிறது எனில்‌, அதற்கான 
காரணங்களைச்‌ சான்றுடன்‌ காட்டுதல்‌. 


ஒப்பீட்டுமுறைத்‌ திறனாய்வு (Comparative 

Criticism) 
இருவேறுபட்ட இலக்கியங்களை 

எடுத்துக்கொண்டு, ஒப்பியல்‌ முறையில்‌ ஆய்வு 

செய்தல்‌. அவ்வாறு ஒப்பிடும்போது, அவ்விரு 

இலக்கியங்களுக்குமிடையே ஓரளவாவது 

பொதுத்தன்மை இருத்தல்‌ வேண்டும்‌. ஒப்பீட்டுத்‌ 

களங்கள்‌ பின்வருமாறு அமையலாம்‌. 

.. ஒரு நாட்டு இலக்கியத்துடன்‌ பிற நாட்டு 
இலக்கியம்‌ 

: ஓரே படைப்பாளியின்‌ வெவ்வேறு 
இலக்கியங்கள்‌ 

ஒரே நாட்டிலுள்ள வெவ்வேறு மொழி 
இலக்கியங்கள்‌ 

* இலக்கிய நூலுடன்‌ இலக்கிய நூல்‌, 
இலக்கண நூலுடன்‌ இலக்கண நூல்‌. 
(இலக்கியத்துடன்‌ இலக்கண நூலை 


04-04-2020 15:04:01 | | 


ஒப்பிடுதல்‌ கூடாது.) 
வழிநூல்‌ அல்லது மொழிபெயர்ப்பு 
நூலுடன்‌ மூலநூல்‌. 
பகுப்புமுறைத்‌ திறனாய்வு (Analyatical 
Criticism) 
குறிப்பிட்ட இலக்கியத்தின்‌ பண்புகளையும்‌ 
கூறுகளையும்‌ ஏதேனும்‌ ஓர்‌ அளவுகோல்‌ 
அல்லது நோக்கம்கொண்டு பகுத்துக்‌ காணல்‌. 


எடுத்துக்காட்டாகச்‌ சி. ச. செல்லப்பாவின்‌ 
'மெளனியின்‌ மனக்கோலம்‌' என்னும்‌ 
ஆய்வுக்கட்டுரை, எழுத்தாளர்‌ மெளனியின்‌ 
சிறுகதை உத்திகளையும்‌ உண்மை 
நிலைகளையும்‌ வேறுபடுத்தி விவரிக்கின்றது. 
இதன்மூலமாகத்‌ தமிழ்ச்‌ சிறுகதைகளின்‌ 
பண்புகளும்‌ சிறப்புகளும்‌ ஆய்வு 
செய்யப்பட்டுள்ளன. 


இதுவரை, திறனாய்வின்‌ வகைகளைப்‌ 
பார்த்தீர்கள்‌. இனி, அதன்‌ அணுகுமுறைகளைக்‌ 
காண்போம்‌. 


திறனாய்வு அணுகுமுறைகள்‌ 

ஓர்‌ இலக்கியத்தைப்‌ படித்துச்சுவைப்பது 
என்பது வேறு, அவ்‌ இலக்கியத்தைக்‌ திறனாய்வு 
செய்வது என்பது வேறு. சுவைப்பதற்கு 
அணுகுமுறை தேவையில்லை. ஆனால்‌, 


Ee ட அறிவோம்‌ தெளிவோம்‌ 


திறனாய்வு குறித்து, டாக்டர்‌ ஜான்சன்‌ என்பாரின்‌ 
கூற்று 


'திறனாய்வு' என்பவள்‌ முயற்சி, உண்மை 
என்ற இருவருக்கும்‌ தோன்றிய முதல்மகள்‌. 
பிறந்தவுடன்‌ இப்பெண்‌, 'நடுவுநிலைமை' 
என்னும்‌ செவிலித்தாயால்‌, 'மெய்யறிவு' 
என்னும்‌ அரண்மனையில்‌ வளர்க்கப்பட்டாள்‌. 
இளமையிலேயே இவளிடம்‌ காணப்பெற்ற 
சிறப்பியல்புகள்‌ காரணமாக, இவள்‌ 'கற்பனை' 
என்பவனுக்குத்‌ துணைவியாக அமைந்தாள்‌. 


- இலக்கியக்கலை, 
பேராசிரியர்‌ ௮. ச. ஞானசம்பந்தன்‌. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 194 


194 


திறனாய்வு செய்வதற்கு அணுகுமுறை 
இன்றியமையாததாக உள்ளது. 


திறனாய்வு அணுகுமுறை - விளக்கம்‌ 

ஒருவர்‌ மற்றவரைப்பற்றி அறிந்து 
கொள்வதற்கும்‌, அவருடன்‌ நன்கு பேசுவதற்கும்‌, 
அவர்‌ மூலமாகச்‌ செயல்களை நிறைவேற்றிக்‌ 
கொள்வதற்கும்‌ சில வழிமுறைகளைப்‌ 
பின்பற்றுவர்‌. அவற்றையே அணுகுமுறை 
என்கிறோம்‌. 


அதுபோல, குறிப்பிட்ட ஓர்‌ இலக்கியம்‌ 
அல்லது இலக்கியங்களைக்‌ கண்டு, நெருங்கி, 
அவற்றை எடுத்துச்‌ சொல்வதற்கு, ஒரு 
வழிமுறை தேவைப்படுகிறது. அவ்வழிமுறைக்கு 
அணுகுமுறை என்று பெயர்‌. (அணுகும்‌ + முறை 
- முறையாக நெருங்கும்‌ முறை) 


திறனாய்வு அணுகுமுறையின்‌ நோக்கம்‌ 
திறனாய்வு என்னும்‌ கடலைக்‌ கடக்க 
உதவும்‌ மரக்கலம்‌ போன்றது அணுகுமுறை. 
ஓரிலக்கியத்தின்‌ செய்ந்நேர்த்தி, சிறப்பு, 
கலையழகு என எல்லாவற்றையும்‌ 


அவ்விலக்கியத்தின்‌ வழியே சென்று காண்பது, 
திறனாய்வு அணுகுமுறையின்‌ நோக்கமாகும்‌. 


சரியான வழி, சரியான இலக்கைநோக்கிச்‌ 
செல்ல உதவும்‌. அதுபோல, ஒரு கொள்கையோடு 
கூடிய சரியான அணுகுமுறை, சரியான 
திறனாய்வுக்கு உதவும்‌. சில வேளைகளில்‌, 
அணுகுமுறை தவறாக இருந்தால்‌, திறனாய்வும்‌ 
தவறாக அமையும்‌. 


திறனாய்வு அணுகுமுறை வகைகள்‌ 


ஓர்‌ இலக்கியத்தைத்‌ திறனாயும்போது, 
ஆய்வுப்பொருளுக்கு ஏற்றவாறு அணுகுமுறை 
மாறும்‌. எடுத்துக்காட்டாகத்‌ திருக்குறளில்‌ 
நூற்றுக்கணக்கான ஆய்வுப்பொருள்கள்‌ 
உள்ளன. அவை ஒவ்வொன்றின்‌ ஆய்வுக்கு 
ஏற்ப அணுகுமுறை மாறுவதைப்‌ பின்வருமாறு 
காணலாம்‌. 


'திருக்குறளில்‌ உவமை நலன்‌' என்னும்‌ 
ஆய்வுக்கு, மொழியியல்‌ அணுகுமுறையும்‌ 
'திருக்குறளில்‌ அறிவியல்‌ கருத்துகள்‌' என்னும்‌ 
ஆய்வுக்கு, அறிவியல்‌ அணுகுமுறையும்‌ 


04-04-2020 150402] | 


திருக்குறளும்‌ நாலடியாரும்‌' என்னும்‌ ஆய்வுக்கு, 
ஒப்பியல்‌ அணுகுமுறையும்‌ தேவைப்படுகின்றன. 
ஆகவே, ஆய்வுப்பொருளுக்கு ஏற்றவாறு 
அணுகுமுறைகளும்‌ மாறுகின்றன. 
அவ்வகையில்‌, பல திறனாய்வு அணுகுமுறைகள்‌ 
உள்ளன. அணுகுமுறைகளுள்‌ சிலவற்றை 
மட்டும்‌ மிகச்‌ சுருக்கமாக அறிந்துகொள்வோம்‌. 


1. அறநெறி அணுகுமுறை (Moralisticism) 


மனித சமூகத்தில்‌ தொன்றுதொட்டு 
மரபுவழியாக வந்தவை அறங்கள்‌. இவற்றை 
மையமாகக்கொண்டு, இலக்கியங்களை 


அணுகுவது, அறநெறி அணுகுமுறை. 


தமிழ்‌ இலக்கிய வரலாற்றில்‌, பெரும்பாலான 
நூல்கள்‌ அறம்‌ உரைப்பனவாக உள்ளன. "அறம்‌, 
பொருள்‌, இன்பம்‌, வீடடைதல்‌ நூற்பயனே என்று 
இலக்கணம்‌ கூறுகிறது. "தன்னெஞ்சறிவது 
பொய்யற்க”, "மனத்துக்கண்‌ மாசிலன்‌ ஆதல்‌" 
எனத்‌ திருக்குறள்‌ சமயஞ்சாரா அறத்தைக்‌ 
கூறுகிறது. 


சிலப்பதிகாரத்தில்‌ மூன்று உண்மைகள்‌ 
உணர்த்தப்படுகின்றன. அவை, அரைசியல்‌ 
பிழைத்தோர்க்கு அறம்‌ கூற்றாகும்‌, உரைசால்‌ 
பத்தினியை உயர்ந்தோர்‌ ஏத்துவர்‌, ஊழ்வினை 
உருத்துவந்து ஊட்டும்‌ என்பன. இவை 
மூன்றும்‌ சிலம்பின்‌ மையக்கருத்துகள்‌. 
இந்நூலின்‌ நிகழ்ச்சிப்‌ புனைவுகள்‌ யாவும்‌ இம்‌ 
மையக்கருத்துகளைச்‌ சுற்றியே அமைகின்றன. 
மனித சமுதாயத்தில்‌ இவை மதிப்பு 
வாய்ந்த அறங்களாக உள்ளன. இத்தகைய 
அறக்கோட்பாடுகள்‌, இலக்கியங்களை அளவிட 
உதவுகின்றன. 


ஆகவே அறவியல்‌ அணுகுமுறை, 
இலக்கியத்தில்‌ வெளிப்படும்‌ ஒழுக்கமுறையை 
ஆராய்வதோடு, இலக்கியத்தைத்‌ தரம்‌ பிரித்தும்‌ 
கூறுகிறது. 


2. சமுதாயவியல்‌ அணுகுமுறை 
(Sociologism) 
சமுதாயத்தில்‌ வாழும்‌ மக்களின்‌ வாழ்க்கை 
நிகழ்வுகளே, இலக்கியங்களின்‌ கருப்பொருளாக 
அமைகின்றன. அதனால்தான்‌ இலக்கியம்‌ 
என்பது, ' வாழ்க்கை நிகழ்வுகளை எதிரொளிக்கும்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 195 


195 


1 த அறிவோம்‌ தெளிவோம்‌ 


திறனாய்வுக்கு இணையான ஆங்கிலச்‌ சொல்‌, 
'ரரீism'. இச்சொல்‌, 'கிரிட்டிகோஸ்‌' என்ற 


கிரேக்கச்‌ சொல்லின்‌ ஆக்கமாகும்‌. இதன்‌ பொருள்‌, 
பிரித்துப்‌ பார்ப்பதும்‌ தீர்ப்புச்‌ சொல்வதும்‌ ஆகும்‌. 
'கிரிட்டிசிஸம்‌ என்பதை, ஒரு கலைச்சொல்லாக 
முதலில்‌ பயன்படுத்தியவர்‌ ஜான்‌ டிரைடன்‌ (1௦4 
Dryden) (18 ஆம்‌ நூற்‌) என்னும்‌ ஆங்கிலக்‌ கவிஞர்‌ 
ஆவார்‌. அதற்கு முன்னால்‌ ரர: என்ற சொல்லைப்‌ 
பயன்படுத்தியவர்‌, சிந்தனையாளர்‌ பிரான்சிஸ்‌ 
பேக்கன்‌ (Francis Bacon) (1605). 


தமிழில்‌ ரர என்ற சொல்லுக்கு இணையாக 
விமர்சனம்‌ என்ற சொல்லை முதலில்‌ 
பயன்படுத்தியவர்‌, பேரா. ஆ. முத்துசிவன்‌ (1944). 
'விமரிசை என்ற வடமொழி வழக்கிலிருந்துவந்த 
இச்சொல்லுக்குப்‌ பாராட்டூதல்‌, விளக்கமாகவும்‌ 
விரிவாகவும்‌ சொல்லுதல்‌ என்று பொருள்‌. தமிழில்‌, 
இச்சொல்லுக்கு இணையாகத்‌ 'திறனாய்வு' என்ற 
சொல்லை வழக்கத்தில்‌ விட்டவர்‌, பேரா. ௮. ௪. 
ஞானசம்பந்தன்‌. (1953). 
- திறனாய்வுக்கலை, 
பேராசிரியர்‌ தி. சு. நடராசன்‌ 


காலக்கண்ணாடி ' எனவும்‌ 'சமுதாயத்தின்‌ 
புலப்பாடு' எனவும்‌ அறிஞர்கள்‌ கூறுகின்றனர்‌. 
ஆகவே, இலக்கியத்தில்‌ பதிவாகும்‌ மக்களின்‌ 
சமுதாயக்கூறுகளை ஆராய்ந்து தொகுப்பதே, 
சமுதாயவியல்‌ அணுகுமுறை. 


சமுதாயப்‌ பின்னணி௮ல்லதுகளம்‌,சமுதாய 
நிறுவனங்கள்‌, குடும்பம்‌ அதன்‌ வகைகள்‌, சமூக 
உறவுகள்‌, கிராம நகர வாழ்க்கை, இனம்‌. ஊர்‌, 
நம்பிக்கைகள்‌, சமூக மதிப்புகள்‌, ஒழுக்கம்‌ 
முதலான நற்பழக்கங்கள்‌, நீக்கவேண்டிய தீய 
பழக்கங்கள்‌, சமுதாயச்சிக்கல்கள்‌, சமூகத்தில்‌ 
ஏற்படும்‌ மாற்றங்கள்‌ முதலியன சமுதாயவியல்‌ 
அணுகுமுறை சார்ந்து ஆராயப்படுகின்றன. 


தமிழ்ச்‌ சமூக வரலாற்றுக்குக்‌ குறிப்பாகப்‌ 
பழந்தமிழ்ச்‌ சமூகத்தை அறிந்துகொள்ள, 
சமுதாயவியல்‌ அணுகுமுறைகள்‌ 
உதவுகின்றன. இவ்‌ அணுகுமுறைகள்‌ 


04-04-2020 150402] | 


பழைமையானவையாகவும்‌ அதே வேளையில்‌ 
பரவலாகச்‌ செய்யப்படுவனவாகவும்‌ உள்ளன; 
இலக்கியத்திற்கும்‌ சமுதாயத்திற்கும்‌ 
இடையேயுள்ள நெருக்கத்தை, அதன்‌ 
இயங்குதிறனாய்க்கொண்டு, இவை 
அமைகின்றன. எனவே, இவைபலகோணங்களில்‌ 


வெளிப்படுகின்றன. 


சமுதாய அணுகுமுறைகள்‌ குறிப்பாகச்‌ 
சமுதாயப்‌ பின்புலம்‌ காணுதல்‌, குறிப்பிட்ட 
இலக்கியம்‌ தோன்றுவதற்குக்‌ குறிப்பிட்ட 
பின்புலமே காரணமாதல்‌ என்ற முறையில்‌ 
ஆராய்கின்றன. எடுத்துக்காட்டாகத்‌ தமிழ்ச்‌ 
சிறுகதைகளின்‌ தொடக்க காலத்தில்‌ 
விதவையர்‌ துன்பம்‌, குழந்தைத்‌ திருமணத்தின்‌ 
கொடுமை முதலியன மிகுதியாகவே 
இடம்பெற்றிருக்கின்றன. அதே வேளையில்‌, 
அண்மைக்காலச்‌ சூழலில்‌ அத்தகைய 
கருப்பொருளைக்‌ காண்பது அரிது. 
ஏனெனில்‌, திருமணம்‌ ஆகாத முதிர்கன்னியர்‌ 
எதிர்கொள்ளும்‌ பிரச்சனைகளே, இப்போதைய 
புதினங்களில்‌ இடம்பெறுகின்றன. 
அதுமட்டுமன்றிப்‌ பெண்கள்‌ எழுச்சி, 
பெண்ணியச்‌ சிந்தனைகள்‌ முதலியனவும்‌ 
பெருகி வருகின்றன. 
3. உளவியல்‌ அணுகுமுறை 

(Psychoanalyticism) 

மனித 
கருத்தாக்கங்களை முன்வைத்து, இலக்கியத்தை 
அணுகித்‌ திறனாய்வது, உளவியல்‌ அணுகுமுறை. 
சிக்மண்ட்‌ ஃபிராய்டு என்பவர்‌ உருவாக்கிய 


மனம்சார்ந்த பல்வேறு 


உளப்பகுப்பாய்வுக்கோட்பாட்டின்‌அடிப்படையில்‌, 
இவ்‌ அணுகுமுறை மேற்கொள்ளப்படுகிறது. 


உளவியல்‌ அணுகுமுறையானது, 
இலக்கியத்தில்‌ சித்திரிக்கப்படும்‌ 
கதைமாந்தர்களின்‌ மனங்களையும்‌ 
நடத்தைகளையும்‌ அறியவும்‌ படைப்பாளியின்‌ 
மனவெளிப்பாடுகளை அறியவும்‌ அவ்‌ 
இலக்கியத்தைப்‌ படிப்பவர்தம்‌ மனவுணர்களுக்கு 
ஏற்றவாறு அமைகிற கூறுகளை அறியவும்‌ என 
மூன்று அடிப்படைகளில்‌ செயல்படுகிறது. 


எடுத்துக்காட்டாக, மு. வரதராசனாரின்‌ 
சில புதினங்களில்‌ காணாமல்‌ போவதாக ஒரு 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 196 


196 


கதைப்பாத்திரம்‌ இடம்பெற்றிருக்கும்‌. காரணம்‌, 
மு. வ. குழந்தைப்பருவத்தில்‌ காணாமல்‌ போய்‌, 
பிறகு கண்டுபிடிக்கப்பட்டார்‌ என்பதுதான்‌. 


சிலப்பதிகாரத்தில்‌, கண்ணகி காணும்‌ 
'தீக்கனவு, அவளுடைய குழப்பமான 
மனநிலையின்‌ வெளிப்பாடேயாகும்‌. இவ்‌ 
உளவியல்‌ அணுகுமுறை, இலக்கியக்‌ 
கதைமாந்தர்களின்‌ மனநிலை தொடர்பான பல 
கூறுகளிலும்‌ கவனம்‌ செலுத்துகிறது. 


ஆகவே, உளவியல்‌ அணுகுமுறையானது, 
இலக்கியத்தின்‌ புரியாத இடங்களைப்‌ 
புரிந்துகொள்ளவும்‌, உட்பொருள்களைக்‌ 
குறிப்பிட்ட ஒரு கோணத்தில்‌ 
விளங்கிக்கொள்ளவும்‌ பெரிதும்‌ உதவுகிறது. 


4. மார்க்சிய அணுகுமுறை (Marxism) 


பொருளையும்‌ அதன்‌ இயக்கத்தையும்‌ 
முதன்மையாகவும்‌ மூலமாகவும்‌ கொண்டு, 
உலகத்தையும்‌ அதன்‌ வாழ்வியல்‌ உத்திகளையும்‌ 
விளக்குவது மார்க்சியம்‌. இக்கோட்பாடு, 
அடிப்படையில்‌ இலக்கியத்தை ஆய்வு 
செய்யும்‌ அரசியல்‌, பொருளாதார, சமுதாய, 
குத்துவமே ஆகும்‌. இக்கோட்பாட்டைக்‌ கார்ல்‌ 
மார்க்ஸ்‌ என்பவர்‌ உருவாக்கினார்‌. அவர்‌, 
சமூகம்‌ வர்க்கமாகப்‌ பிளவுபட்டிருப்பதை 
இனங்கண்டார்‌. சமுதாய ஏற்றஇறக்கங்களுக்குப்‌ 
பொருளே அடிப்படைக்‌ காரணம்‌ என்பதைச்‌ 
சுட்டிக்காட்டினார்‌. 


பிற தத்துவங்கள்‌ உணர்வுகளை 
அடிப்படையாகக்‌ கொண்டிருக்க, மார்க்சியம்‌ 
பொருள்‌ முதல்‌ என்பதை மையமாகக்‌ 
கொண்டுள்ளது. மக்களிடமிருந்து 
தோன்றும்‌ இலக்கியம்‌, மக்களை நோக்கியே 
செயல்படுகின்றது. இதுதான்‌ அதன்‌ 
பொருண்மை. அதாவது, இலக்கியத்தை 
மக்களோடு நெருங்கச்‌ செய்வதே மார்க்சிய 
திறனாய்வு அணுகுமுறையின்‌ அடிப்படைப்‌ 
பண்பாகும்‌. 
5. அமைப்பியல்‌ அணுகுமுறை 

(Structuralism) 


ஓர்‌ அமைப்பு என்பது, பல பகுதிகளை 
உடையது. அவை ஒவ்வொன்றும்‌ ஆற்றலும்‌ 


04-04-2020 15042 | | 


திறனும்‌ உடையன. அமைப்பின்‌ உறுப்புகள்‌ 
சிதையுமானால்‌, கட்டமைப்பும்‌ சிதைந்துவிடும்‌. 
இக்கருத்தின்‌ அடிப்படையில்‌, இலக்கியத்தை 
அணுகுவது, அமைப்பியல்‌ அணுகுமுறை. 


இலக்கியத்தை ஆய்வுக்கென 
எடுத்துக்கொள்ளும்போது, அதனைத்‌ 
தனக்குள்‌ பல உறுப்புகள்‌ கொண்ட குறிப்பிட்ட 
ஓர்‌ ஒழுங்கமைவுடன்கூடிய ஓர்‌ அமைப்பாக 
அமைப்பியல்‌ காண்கிறது. குறிப்பிட்ட 
அமைப்பின்‌ பண்புகளை அல்லது கூறுகளை 
அமைப்பிற்கு வெளியிலிருந்து ஆராயக்கூடாது. 
அவ்‌ அமைப்பிற்குள்ளே இருந்துகான்‌ ஆராய்தல்‌ 
வேண்டும்‌ என்பதை, அமைப்பியல்‌ அணுகுமுறை 
வலியுறுத்துகிறது. 


அமைமப்பியல்‌ அணுகுமுறை, 
இலக்கியங்களில்‌ எவ்வாறு ஆராயப்படுகிறது 
என இனிக்‌ காண்போம்‌. இலக்கியங்களுள்‌ 
கதைவடிவமும்‌ ஒன்று. இக்‌ கதைவடிவங்களில்‌ 
வினைநிகழ்வுகளின்‌ கட்டுக்கோப்பும்‌, 
கதைப்பின்னலும்‌ ஆராயப்படுகின்றன. கதை 
யமைப்பைத்‌ தீர்மானிப்பதில்‌, கதைப்பின்னல்‌ 
ஆற்றலுடையதாக விளங்குகிறது. 
எடுத்துக்காட்டாக, நாஞ்சில்‌ நாடனின்‌ 'மிதவை' 
நாவலைக்‌ குறிப்பிடலாம்‌. படித்த இளைஞன்‌ 
ஒருவன்‌, சரியான வேலை கிடைக்காமல்‌, 
தமிழ்நாட்டிலிருந்து நெருக்கடி மிகுந்த 
மும்பைக்குச்‌ செல்கிறான்‌. அங்கே காலூன்ற 
முடியாமல்‌, வெறும்‌ மிதவையாய்‌ அலைந்து 
அவதியுறுகிறான்‌. இஃது அந்த புதினத்தின்‌ 
கதைப்பின்னலாக விளங்குகிறது. 


இக்கதையின்‌ பாத்திரப்படைப்பே 
குறிப்பிடத்தக்க வினைநிகழ்த்துவதாக 


Ee இடு அறிவோம்‌ தெளிவோம்‌ 


ஆங்கிலத்தில்‌ விமர்சனத்திற்கென்றே தனிப்‌ 
பத்திரிகைகள்‌ வெளிவருகின்றன. Saturday Review 
of Literature என்ற விமர்சனப்‌ பத்திரிகையில்‌ 
வெளிவரும்‌ புத்தக விமர்சனங்களைப்‌ படித்தால்‌, 
ஒரு நூலைப்பற்றி வாசகன்‌ என்ன தெரிந்துகொள்ள 
வேண்டுமோ, அத்தனையையும்‌ தெரிந்துகொள்ள 
முடிகிறது. 


இலக்கிய விமர்சனம்‌, ரகுநாதன்‌. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 197 


197 


அமைக்கப்பட்டுள்ளது. எனவே, வினை 
நிகழ்த்துகிற பாத்திரங்களின்‌ வைப்புமுறையும்‌ 
அவற்றை இடம்‌ நகர்த்தும்‌ முறையும்‌ 
அமைப்பியல்‌ விளக்கத்திற்கு உட்பட்டதாகும்‌. 


ஆகவே, இலக்கியத்தின்‌ பண்புநிலைகளை 
அவற்றிற்கு வெளியே போகாமல்‌, உள்ளேயே 
நின்று, அவற்றின்‌ கட்டுமானங்களை 
மையமாகக்கொண்டு பேசுவதே அமைப்பியல்‌ 
அணுகுமுறையாகும்‌. 


திறனாய்வு குறித்துப்‌ பல செய்திகளைப்‌ 
புரிந்துகொண்ட நாம்‌, இக்கட்டுரையின்‌ 
நிறைவாகத்‌ திறனாய்வின்‌ பயன்களையும்‌ 
அறிந்துகொள்வோம்‌. 


திறனாய்வினால்‌ விளையும்‌ பயன்கள்‌ 
* இலக்கியங்களைச்‌ 

பாராட்டவும்‌ சிறந்த கருத்துகளைத்‌ தேர்ந்து 

அறியவும்‌ திறனாய்வு பயன்படுகிறது. 


சுவைத்துப்‌ 


* மூலநூல்களைக்‌ கற்கவேண்டும்‌ என்ற 
ஆர்வத்தைக்‌ தூண்டுகிறது. 


புதிய நூல்‌ வெளியீடுகளை 
உணர்த்துவதுடன்‌, சிறந்த நூலாசிரியர்களையும்‌ 
அறிமுகப்படுத்துகிறது. 


* இலக்கியம்‌ பல கோணங்களில்‌ ஆய்வு 
செய்யப்படுவதால்‌, நூலாசிரியனின்‌ ஆளுமை 
புலப்படுகிறது. எனவே திறனாய்வாளன்‌, 
நூலாசிரியனைப்போல வாழ்க்கை பற்றிய 
விளக்கத்தைத்‌ தர முடிகிறது. 


௨ குறுகிய காலத்தில்‌ சிறந்த நூல்கள்‌ 
அனைத்தையும்‌ படிப்பதற்குத்‌ திறனாய்வு 
உதவுகிறது. தாய்மொழி இலக்கியங்களை 
மட்டுமன்றிப்‌ பிறமொழி இலக்கியங்களையும்‌ 
அறிந்துகொள்ள ஓரளவு துணை செய்கிறது. 

* இலக்கியத்தின்‌ 
பகுதிகளை அறிந்துகொள்ள உதவுகிறது. 
விளக்கம்‌ பெறவேண்டிய கருத்துகளையும்‌ 
தெளிவாக்குகிறது. 


சுவையான 


* சிறந்தஇலக்கியங்களைத்தேர்ந்தெடுக்கச்‌ 
செய்வதுடன்‌, சிறப்பில்லாதனவற்றை 
இனங்காணவும்‌ வழிகாட்டுகிறது. 


04-04-2020 150402] | 


சில திறனாய்வு அணுகுமுறைகள்‌ 


அமைப்பியல்‌ ($பமாாபாவ//8) | ஒப்பியல்‌ (Comparativism) புதுத்திறனாய்வு (New Criticism) 


அழகியல்‌ (Aestheticism ) சமுதாயவியல்‌ (Sociologism) புது வரலாற்றியல்‌ (2 
Historicalism) 


அறவியல்‌ (Moralisticism) 
அறிவியல்‌ (Scientific) 
ஆன்மிகஇயல்‌ (5றர்ர(பவிர) | நடப்பியல்‌ (Realism) 

மிகை நடப்பியல்‌ (ஷபrrealism) 


நவீனத்துவம்‌ (Modernism) 


உருவவியல்‌ (Formalism) [ரின்‌அமைப்பியல்‌௦4- Structralism) மொழியியல்‌ (Linguisticism) 
உளவியல்‌ (ஒsychoanalyticism) | பின்காலனித்துவம்‌ (Post Colonialism) வடிவவியல்‌ (Formalism) 


இயற்பண்பியல்‌ (Naturalism) 


எடுத்துரைப்பியல்‌ 
(Narrativism) 


பின்நவீனத்துவம்‌ (ஒost - Modernism) | வரலாற்றியல்‌ (Historicalism) 


கலைச்சொற்கள்‌ 


Ist Person — Nominative Form - தன்மை - எழுவாய்‌ 


IInd Person — Nominative Form - 


IIIrd Person 
Abstract Noun 
Adjective 

Adjectival Clause 
Adjective — 

Noun Concord 
Adverb 

Adverbial Clause 
Auxiliary Verb 

Case 

Collocation 
Conjunctives 
Contextual Meaning 
Criticism 
Dictionary 
Etymological 
dictionary 

Gender - Human 
Gender - Non Human 
Grammatical 
Grammatical relations 
Imperative 

Lexical 


Link language 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 198 


- படர்க்கை 
பண்புப்பெயர்‌ 
பெயரடை 
பெயரடைத்‌ தொடர்‌ 
பெயரடை - பெயர்‌ இயைபு 


வினையடை 
வினையடைத்‌ தொடர்‌ 
துணைவினை 

வேற்றுமை 
சொல்லிணைவு 
இணைப்பிடைச்‌ சொற்கள்‌ 
சூழற்பொருள்‌ 

திறனாய்வு 

அகுராதி 

வேர்ச்சொல்‌ அகராதி 


பால்‌ - உயர்திணை 
பால்‌ - அஹறிணை 
இலக்கணப்பொருள்‌ 
இலக்கண உறவுகள்‌ 
ஏவல்‌ வினைமுற்று 
அகராதிப்பொருள்‌ 
இணைப்பு மொழி 


198 


முன்னிலை - எழுவாய்‌ 


Link verb 
Morphological Level 
Morphological relations 
Mother tongue 

Object - 

verb Concord 

Official language 
Philology 

Polysemy 
Postpositions 
Prepositions 
Pronouns 

Relative participle 
Semantic Level 
Semantic Relationship 
Sentence Pattern 
Subject — Verb Concord 
Syllable 

Synonymy 

Syntactic Concord 
Syntactic Structure 


Verbal Participle 


இணைப்பு வினை 
உருபனியல்‌ நிலை 
உருபனியல்‌ உறவுகள்‌ 
தாய்மொழி 
செயப்படுபொருள்‌ - வினை 
இயைபு 

அலுவலக மொழி 
வேர்ச்சொல்‌ ஆய்வு 

பல பொருள்‌ ஒரு சொல்‌ 
பின்னொட்டுகள்‌ 
முன்னொட்டுகள்‌ 
பதிலிப்பெயர்கள்‌ 
பெயரெச்சம்‌ 
பொருண்மை நிலை 
பொருண்மை உறவு 
தொடரமைப்பு ஒழுங்கு 
எழுவாய்‌ - வினை இயைபு 
அசை 

ஒருபொருட்‌ பன்மொழி 
தொடர்‌ இயைபு 
தொடர்நிலை அமைப்பு 


வினையெச்சம்‌ 


Word Order in Sentences தொடர்களில்‌ சொல்‌ வரிசை 


04-04-2020 15042 | | 


கீழ்க்காண்பனவற்றுள்‌ பொருத்தமான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


"இலக்கியம்‌ சிறந்ததா அல்லது குறையுடையதா என்பதைக்‌ காண்பதே திறனாய்வு" என்று 
கூறியவர்‌ 


௮) மேத்யூ ஆர்னால்டு ஆ) சி. டி. வின்செஸ்டர்‌ 

இ) விக்டர்‌ யூகோ ஈ ) ஸ்பிங்கான்‌ 
பின்வருவனவற்றுள்‌ இலக்கியம்‌ எனக்‌ குறிப்பிட முடியாதகைச்‌ சுட்டுக. 
௮) கதை ஆ) கவிதை 

இ) நாட்குறிப்பு ஈ) நாட்டுப்புறப்பாடல்‌ 


பின்வரும்‌ கூற்றையும்‌ அதன்‌ காரணத்தையும்‌ படித்துச்‌ சரியான விடைக்குறிப்பைச்‌ தேர்ந்தெடுத்து 
எழுதுக. 


கூற்று: சிலப்பதிகாரம்‌, ஒரு புனைவிய இலக்கியமாகும்‌. 


காரணம்‌ : கற்பனையும்‌, கதைமாந்தர்களின்‌ மிகைப்படுத்தப்பட்ட பண்புகளும்‌ புனைவிய 
இலக்கியங்களின்‌ அடையாளங்களாகும்‌. 


௮) கூற்று சரி, காரணம்‌ தவறு. ஆ) கூற்று, காரணம்‌ இரண்டும்‌ சரி. 
இ) கூற்று தவறு, காரணம்‌ சரி. ஈ ) கூற்று, காரணம்‌ இரண்டும்‌ தவறு. 


பின்வருவனவற்றுள்‌ திறனாய்வாளர்க்குரிய தகுதியாகக்‌ கருதப்படாததைத்‌ தேர்ந்தெடுக்க. 


அ) இலக்கியப்‌ பயிற்சி பெற்றிருத்தல்‌ ஆ) விருப்புவெறுப்புக்கு இடமளித்தல்‌ 
இ) நடுவுநிலைமையுடன்‌ திகழ்தல்‌ ஈ ) பன்னூற்புலமையுடன்‌ விளங்குதல்‌ 


பின்வருவனவற்றுள்‌ விதிமுறைத்‌ திறனாய்வுக்குரிய சரியான விளக்கத்தைத்‌ தேர்ந்தெடுத்து 
எழுதுக. 


௮) சில விதிகளைத்‌ தாம்‌ மேற்கொள்ளும்‌ இலக்கியத்தில்‌ அப்படியே பொருத்திக்‌ காணல்‌. 

ஆ) குறிப்பிட்ட இலக்கியத்தின்‌ பண்புகளையும்‌ கூறுகளையும்‌ ஓர்‌ அளவுகோல்‌ அல்லது நோக்கம்‌ 
கொண்டு பகுத்துக்‌ காணல்‌. 

இ) இலக்கியப்‌ படைப்பாளியையும்‌ அவர்‌ படைத்த இலக்கியத்தின்‌ பல்வேறு கூறுகளையும்‌ 
விளக்கமாக ஆய்வு செய்தல்‌. 

ஈ) எந்தப்‌ படைப்பை ஆய்வு செய்கிறோமோ, அந்தப்‌ படைப்பின்‌ வழியாகவே அதற்குரிய 
விதிகளை அமைத்துக்கொள்ளல்‌. 

'பாரதி- பாரதிதாசன்‌ கவிதை ஒப்பீடு என்னும்‌ தலைப்பில்‌ திறனாய்வு செய்வதற்குப்‌ பொருத்தமான 

அணுகுமுறையைக்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


௮) மொழியியல்‌ ஆ) அமைப்பியல்‌ இ) ஒப்பியல்‌ ஈ) உளவியல்‌ 


199 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 199 ஓ 04-04-2020 15:04:02 | | 


பின்வரும்‌ கூற்றுகளைப்‌ படித்துச்‌ சரியான விடைக்‌ குறிப்பைத்‌ தேர்ந்தெடுக்க. 


கூற்று 1 : மனிதமனம்‌ சார்ந்த பல்வேறு கருத்தாக்கங்களை முன்வைத்து, இலக்கியங்களை 
ஆராய்வது, உளவியல்‌ அணுகுமுறை 

கூற்று 2: உளவியல்‌ அணுகுமுறை தோற்றம்‌ பெறுவதற்குச்‌ சிக்மண்ட்‌ ஃபிராய்டின்‌ உளப்பகுப்பாய்வுக்‌ 
கோட்பாடே அடிப்படையாக அமைந்தது. 


௮) கூற்று 1, கூற்று 2 சரியானவை ஆ) கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. 


இ) கூற்று 1, கூற்று 2 தவறானவை ஈ) கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. 


மார்க்சியக்‌ கோட்பாட்டை உருவாக்கியவர்‌ 
௮) ஜான்சன்‌ ஆ) ஜான்‌ டிரைடன்‌ 

இ) காரல்‌ மார்க்ஸ்‌ ஈ பிரான்சிஸ்‌ பேக்கன்‌ 

பின்வருவனவற்றுள்‌ பொருத்தமில்லாத கூற்றைச்‌ சுட்டிக்காட்டுக. 

அ) கிரிட்டிஸிசம்‌' என்னும்‌ சொல்‌, 'திரிட்டிகோஸ்‌' என்ற கிரேக்கச்‌ சொல்லின்‌ ஆக்கமாகும்‌. 
ஆ) திறனாய்வு என்பதும்‌ விமரிசனம்‌ என்பதும்‌ ஒன்றே. 


இ) ஓர்‌ இலக்கியத்தின்‌ திறனாய்வுக்கேற்ப, அதன்‌ அணுகுமுறை மாறும்‌. 


ஈ) அச்சிடப்பெற்றவை எல்லாம்‌ இலக்கியங்களாகும்‌. 


.. நெடுநல்வாடையில்‌, பாண்டிய மன்னர்களுக்குரிய அடையாள மாலையாகக்‌ குறிப்பிடுவதைத்‌ 


தேர்ந்தெடுக்க. 


௮) பனம்பூ ஆ) வேப்பம்பூ இ) தாழம்பூ ஈ) மாம்பூ 


குறுவினா 


1. 


2. 


அல்‌ 


4. 


5 


திறனாய்வு என்பதற்கு மேத்யூ ஆர்னால்டு தரும்‌ விளக்கம்‌ யாது? 
அச்சிடப்பெறாத இலக்கியங்கள்‌ என்பன யாவை? எடுத்துக்காட்டுகள்‌ தருக. 


திறனாய்வு தோன்றுவதற்குத்‌ தொடக்கநிலையாக இருந்தது எது? 


திறனாய்வு வகைகளுள்‌ மிக அடிப்படையானவை எனத்‌ தி. ௬. நடராசன்‌ குறிப்பிடுவனவற்றை 
எழுதுக. 


திறனாய்வு அணுகுமுறையின்‌ நோக்கத்தைக்‌ குறிப்பிடுக. 


சிறுவினா 


1. 


2. 


3. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 200 ஓ 04-04-2020 15:04:02 | | 


திறனாய்வாளர்‌ பெற்றிருக்க வேண்டிய தகுதிகள்‌ யாவை? 

புனைவிய இலக்கியத்திற்கும்‌ இயற்பண்பிய இலக்கியத்திற்குமுள்ள வேறுபாடு யாது? 
நச்சினார்க்கினியரின்‌ திறனாய்வுத்‌ திறனை நெடுநல்வாடைவழி விளக்குக. 
ஒப்பீட்டுமுறைத்‌ திறனாய்வின்‌ ஒப்பிட்டுத்‌ தளங்கள்‌ எவ்வாறு அமைய வேண்டும்‌? 
அமைப்பியல்‌ அணுகுமுறையை எடுத்துக்காட்டுடன்‌ விளக்குக. 


200 


நெடுவினா 


1. 


2. 


' படைப்பாளிக்கும்‌ படிப்பவருக்கும்‌ இடையே பாலமாக விளங்குபவர்‌ திறனாய்வாளர்‌ - இக்கூற்றை 
நிறுவுக. 

திறனாய்வு வகைகளை எடுத்துக்காட்டுடன்‌ விளக்குக. 

திறனாய்வு அணுகுமுறைகளுள்‌ எவையேனும்‌ இரண்டைப்‌ பற்றி விரிவாக எழுதுக. 


திறனாய்வினால்‌ விளையும்‌ பயன்கள்‌ யாவை? 


படிப்போம்‌ பயன்படுத்துவோம்‌ 


தமிழிலும்‌ ஆங்கிலத்திலும்‌ கொடுக்கப்பட்டுள்ள உரைப்பகுதிகளைப்‌ படித்து, அவற்றைப்‌ 
பின்வரும்‌ கூறுகளின்‌ அடிப்படையில்‌ அட்டவணைப்படுத்துக. 


நரி, மரக்கிளையின்‌ மீது அமர்ந்திருந்த The fox said to the crow, which is sitting on 
காகத்தைப்‌ பார்த்து, ' ஆ! நீ எவ்வளவு the branch, oh! What a pretty bird you are! Such 
அழகாக இருக்கிறாய்‌. இவ்வளவு அழகான | pretty bird must certainly have a sweet Voice. 
பறவைக்குக்‌ கட்டாயம்‌ இனிமையான குரல்‌ [Will you please sing a song for me?" 
இருக்கவேண்டும்‌. ஆகவே, எனக்காக 
ஒரு பாடல்‌ பாடிக்‌ காட்டுவாயா?' என்று 
கூறியது. 


கீழ்க்காணும்‌ ஆங்கில உரைப்பகுதியைத்‌ தமிழில்‌ மொழிபெயர்க்க. தமிழ்‌, ஆங்கிலம்‌ இரண்டிலும்‌ 
பயின்றுவரும்‌ முன்னொட்டு/ பின்னொட்டுச்‌ சொற்களை எடுத்தெழுதுக. 


I live in a small village. It is close to 
Tiruvallur. My village is four miles from 
Tiruvallur. I go there to buy books. I set out 
{rom the town early in the morning. I usually 


go by bus. Sometimes my friend also comes with 


me. The bus goes in between paddy fields and a 
bridge. 


201 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 201 ஓ 04-04-2020 15:04:02 | | 


3. கீழ்க்காணும்‌ பழமொழிகள்‌ உணர்த்தும்‌ சரியான பொருளைக்‌ குறிப்பிடுக. 


(பழமொழியிலுள்ள சொற்கள்‌ நேரடிப்பொருளை உணர்த்தா. குறிப்பாக வேறொரு பொருளை 
உணர்த்தும்‌.) 
எ.கா. மண்குதிரையை நம்பி, ஆற்றில்‌ இறங்கலாமா? - தகுதியில்லாதவரை நம்பி, நாம்‌ செயலில்‌ 
இறங்கலாமா? 
1. மின்னுவதெல்லாம்‌ பொன்னல்ல இ 
2. ஆயிரங்‌ காக்கைக்கு ஒரு கல்‌ - 
3. எலி வளையானாலும்‌ தனி வளை வேண்டும்‌ - 
4. வல்லவனுக்குப்‌ புல்லும்‌ ஆயுதம்‌ - 
5. பாய்மரம்‌ இல்லா மரக்கலம்போல ள்‌ 
4. கீழ்க்காணும்‌ குறிப்புகளைப்‌ பயன்படுத்தி, 'மை' என முடியும்‌ சொற்களைக்‌ கண்டறிக. 


எ.கா. செயலில்‌ இருக்கவேண்டிய மை - மடியின்மை (சோம்பலின்மை) 


1. சொல்லில்‌ இருக்கவேண்டிய மை 


2. அறிவில்‌ இருக்கவேண்டிய 'மை' 


3. வாழ்வில்‌ கடைப்பிடிக்கவேண்டிய மை 


4. நம்‌ மதிப்பை உயர்த்தும்‌ 'மை' 


5. அனைத்து உயிர்களிடத்தும்‌ காட்டவேண்டிய மை 


(குறிப்பு - சரியான விடையைக்‌ கண்டறிய திருக்குறள்‌ அதிகாரங்களை நினைவுகூர்க.) 


5. கீழ்க்காணும்‌ நுண்கதையை உளவியல்‌ அணுகுமுறையில்‌ திறனாய்வு செய்க. 
செல்‌ (லாப்‌) பேசி 


வயதான தாயொருத்தி, சில நாளாக மனவருத்தத்துடன்‌ இருந்தாள்‌. அவள்‌ வீட்டுக்கருகில்‌ 
குடியிருந்த வளர்மதி என்ற பெண்‌, இதனை அறிந்துகொண்டாள்‌. அவள்‌, அந்தத்‌ தாயிடம்‌ சென்று, 
மனவருத்தத்துக்கான காரணத்தைக்‌ கேட்டாள்‌. அப்போது, அந்தத்‌ தாய்‌, "என்‌ மகன்‌ வெளியூரில்‌ 
வேலை செய்கிறான்‌. அவனுடன்‌ பேசி நெடுநாளாகிறது. அதனால்தான்‌ வருத்தமாக உள்ளது" என்று 
கூறினாள்‌. இதனைக்‌ கேட்ட வளர்மதி, "அடடே, இதுதான்‌ உங்கள்‌ வருத்தத்துக்குக்‌ காரணமா? 
கவலைப்படாதீர்கள்‌. என்‌ செல்பேசியைக்‌ கொடுக்கிறேன்‌. உங்கள்‌ மகனுடைய செல்பேசி எண்ணுக்குத்‌ 
தொடர்பு கொண்டு இப்போதே பேசலாம்‌" என்று மகிழ்ச்சியுடன்‌ கூறினாள்‌. அவள்‌ கூறியதனைக்‌ 
கேட்ட பின்னரும்‌, அந்தத்‌ தாயின்‌ முகம்‌ மேலும்‌ வாட்டமடைந்தது. "ஏனம்மா, என்மீது நம்பிக்கை 
இல்லையா? இப்போதே வீட்டுக்குச்‌ சென்று, என்‌ செல்பேசியை எடுத்துக்கொண்டு வரட்டுமா?" 
என்று மீண்டும்‌ வளர்மதி கேட்டாள்‌. அதற்கு அந்தத்தாய்‌, தம்‌ கண்களில்‌ வழிந்த கண்ணீரைத்‌ 
துடைத்துக்கொண்டே, "நான்‌ விரும்பிய போதெல்லாம்‌ பேசுவதற்கு என்‌ மகன்தான்‌ ஏற்கெனவே ஒரு 
செல்பேசி வாங்கிக்‌ கொடுத்திருக்கிறானே, இதோ, பார்‌. இங்கே இருக்கிறது. ஆனால்‌, நெடுநாளாக 
அதிலிருந்து எந்த அழைப்பும்‌ வராததனால்‌, செயல்படவில்லை என நினைத்து, அதனைச்‌ சரிசெய்ய, 
கடைக்கு எடுத்துச்‌ சென்றேன்‌. ஆனால்‌, கடைக்காரர்‌ அந்தச்‌ செல்பேசியில்‌ எந்தக்‌ குறைபாடும்‌ இல்லை 
என்று கூறிவிட்டார்‌. அப்படியிருந்தும்‌, என்‌ மகனிடமிருந்து இதுவரை அழைப்பு வராததது ஏன்‌ 
என்றுதான்‌ தெரியவில்லை" என்றாள்‌. அந்தத்தாயின்‌ கள்ளங்கபடமில்லா வெள்ளை உள்ளத்தையும்‌ 
அன்பில்லா மகனின்‌ கல்மனத்தையும்‌ நினைத்த வளர்மதியின்‌ கண்களுக்கு, அந்தத்‌ தாயின்‌ செல்பேசி, 
செல்லாப்‌ பேசியாய்த்‌ தெரிந்தது. 


202 


| | 12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 202 ஓ 04-04-2020 15:04:02 | | 


| | 12th ADVNCEI Tamil - Chap 38&4.indd 203 ஓ 04-04-2020 15:04:03 | | 


6. குறிப்புகளைப்‌ பயன்படுத்திக்‌ கீழ்க்காணும்‌ குறுக்கெழுத்துப்‌ புகிர்க்கட்டங்களை நிரப்புக. 


(அடைப்புக்குறிக்குள்‌ உள்ள எண்கள்‌, எழுத்துகளின்‌ எண்ணிக்கையைக்‌ குறிக்கும்‌) 
இடமிருந்து வலம்‌ 


1) ஆகுபெயரில்‌ ஒரு வகை ------ (8) 
5) செய்வினைத்‌ தொடரைச்‌ செயப்பாட்டுவினையாக மாற்ற இது தேவை (8) 
6) ஆங்கிலம்‌ இந்த மொழிக்‌ குடும்பத்தைச்‌ சார்ந்தது ------- (9) 
9) ஆங்கிலமொழி ஆளுமை செலுத்தும்‌ துறைகளுள்‌ ஒன்று ------ (௦) 
11) சொல்லின்‌ மூலத்தை அறிய உதவுவது ------ (5) 

வலமிருந்து இடம்‌ 
4) மலையாளமொழி இந்தக்‌ குடும்பத்தைச்‌ சார்ந்தது ------ (௦) 
7) படைப்பவருக்கும்‌ படிப்பவருக்கும்‌ இடையே பாலமாக விளங்குபவர்‌ ----- (7) 
8) நூல்கள்‌ இரண்டை ஒப்பிடுவதற்கு இந்த அணுகுமுறை தேவை ----- (5) 
10) ஒருமையிலுள்ள சொற்களைப்‌ பன்மையாக்க உதவும்‌ விகுதி -------- (2) 
13) குழூஉக்குறி வழக்குக்கு ஓர்‌ எடுத்துக்காட்டு -------- (6) 

கீழிருந்து மேல்‌ 
11) பருவகாலங்களுள்‌ ஒன்று ---- (3) 
12) சொல்லின்‌ பொருளைக்‌ காண, இது உதவும்‌ ------- (4) 


14) பொருண்மையியல்‌ கோட்பாட்டைக்‌ கூறும்‌ மொழியியல்‌ அறிஞர்களுள்‌ ஒருவர்‌ -- (3) 
மேலிருந்து கீழ்‌ 


2) தமிழில்‌ வினைக்குமுன்‌ வந்து, வினையைச்‌ சிறப்பிக்கும்‌ ------- (4) 

3) இலக்கியத்தில்‌ விதிகளைப்‌ பொருத்திப்‌ பார்க்கும்‌ திறனாய்வு வகை --------_ (4) 

6) மொழி வளர்ச்சிக்கு உறுதுணையாக விளங்கும்‌ ஒரு கருவி ------ (௦) 
செயல்திட்டம்‌ 


1. நும்‌ பாடப்பகுதியிலுள்ள கட்டுரைகளில்‌ இடம்பெற்றுள்ள தமிழ்ச்சொற்களிலிருந்து 50 சொற்களின்‌ 
வேர்ப்பொருளைக்‌ கண்டறிந்து எழுதுக. 

2. நும்‌ ஆங்கில மொழிப்பாடநூலிலிருந்து எவையேனும்‌ 25 தொடர்களை எழுதி, அவற்றைத்‌ தமிழ்த்‌ 
தொடரமைப்புக்‌ கூறுகளுடன்‌ ஒப்பிட்டு அட்டவணை உருவாக்குக. 


203 


இணையச்செயல்பாடு 


இலக்கணவியல்‌ 


இந்தச்‌ செயல்பாடுகள்மூலம்‌ தொடரியல்‌, 
எழுவாய்‌, பயனிலை, எச்சத்தொடர்‌ 
போன்றவற்றை அறியலாம்‌. 


படிகள்‌ 


பாருளுடன்‌ தமிழ்‌ இலக்கியங்கள்‌ 
Word Grammar and Meaning 


ப] பக தேர்வசேய்‌ * பாடல்‌ தேர்வசெய்‌: எனு. 


1. கீழ்காணும்‌ உரலி விரைவுக்குறியீட்டைப்‌ பயன்படுத்தி, இச்செயல்பாட்டிற்கான இணையப்‌ 
பக்கத்திற்குச்‌ செல்க. அங்கு இலக்கணக்குறிப்பு விரிதரவு என்ற பக்கம்‌ காண்பிக்கும்‌. தொடரியல்‌ 
மற்றும்‌ பொருண்மையியல்‌ விளக்கத்துடன்‌ கூடிய தமிழ்‌ விரிதரவு என்பதனைத்‌ தேர்வு செய்க. 


2. ஒரு பக்கத்தில்‌ அறிமுகம்‌ விரிதரவு என்ற குறியுடன்‌ காட்டும்‌. அதில்‌ விரிதரவு என்பதைத்‌ தேர்வு செய்க. 


3. காண்பிக்கும்‌ பக்கத்தில்‌ தேவையான இலக்கணக்‌ குறிப்பைத்‌ தேர்ந்தெடுக்க. 


செயல்பாட்டின்‌ படிநிலைக்கான படங்கள்‌ : 


தொடரியல்‌ இணைய பக்கத்தின்‌ உரலி : 


http://www.tamilvu.or: 


* படங்கள்‌ அடையாளத்திற்கு மட்டுமே. 


12th ADVNCEI Tamil - Chap 3&4.indd 204 


கல்விக்கழகம்‌ -TAMIL VIRTUAL ACADEMY 


கல்வித்திட்டங்கள்‌ நூலைம்‌. கணித்தமிழ்‌ 


அந்தப்‌ பக்கத்தின்‌ நூல்‌ மற்றும்‌ பாடல்‌ எண்‌ தேர்வுசெய்து தேடு என்று சொடுக்கவேண்டும்‌. 


ஆய்வுமற்றும்‌ உருவாக்கம்‌ தகவணாற்றுப்பை 


க்கள்‌ குறிப [த றின 


தமிழ்‌ மிழக கணினிக்‌ 
[. [துக்க 


(லு 


[மிழ்‌ எழுத்துருக்கள்‌. 


சொல்‌, இலக்கணம்‌, பொருளுடன்‌ தமிழ்‌ இலக்கியங்கள்‌ 
Tamil Literatures with Word Grammar and Meaning 


முல்‌ தேர்வசெய்‌ உ பகுதி தேர்வசெய்‌ £ 


ta/coresite-html-cwannotate-342429 


204 


பாடல்‌ ஷம்‌, ணு 


B282_12_ADY_TAMIL 


04-04-2020 


15:04:03 | | 


ET! ௫ ட இறுக 


ஐந்து ஊடகவியல்‌ 


295103 


மனித நாகரிக வளர்ச்சியில்‌ தகவல்‌ தொடர்பின்‌ பங்கு முக்கியமானது. 
ஓவ்வொரு தனிமனிதனின்‌ வளர்ச்சிக்கும்‌ சமூக மேம்பாட்டிற்கும்‌ 
ஊடகங்களின்‌ பணி இன்றியமையாதது. 


| | ஊடகங்கள்‌ அச்சு ஊடகங்கள்‌, மின்னணு ஊடகங்கள்‌ என இரண்டு 

Le உரி வகைப்படும்‌. பதினோராம்‌ வகுப்பில்‌ அச்சு ஊடகங்கள்‌ பற்றிய செய்திகள்‌ 

இடம்பெற்றிருந்தன . இவ்வாண்டு மின்னணு ஊடகங்களான வானொலி, 

தொலைக்காட்சி ஆகியவற்றின்‌ தோற்றம்‌, வளர்ச்சி, உள்கட்டமைப்பு, நிகழ்ச்சி உருவாக்கம்‌ 

ஆகிய செய்திகள்‌ இடம்பெற்றுள்ளன. மேலும்‌ ஊடகச்‌ சட்டங்கள்‌ குறித்தும்‌ மின்னணு ஊடக 
ஆளுமைகள்‌ குறித்தும்‌ இப்பாடப்பகுதி பேசுகிறது. 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ © 


@ மின்னணு ஊடகங்கள்‌ பற்றி அறிந்துகொள்ளுதல்‌. ஐ 


பேரிடர்க்‌ காலத்தில்‌ வானொலி ஆற்றுகின்ற இன்றியமையாப்‌ பணி குறித்து அறிதல்‌. 
தொலைக்காட்சியில்‌ ஒளிபரப்பாகும்‌ நிகழ்ச்சிகளின்‌ பயன்பாடுகளைப்‌ 
புரிந்துகொள்ளுதல்‌. 

ஊடகச்‌ சட்டங்கள்‌ பற்றி விழிப்புணர்வு பெறுதல்‌. 

மின்னணு ஊடக ஆளுமைகளின்‌ பங்களிப்பைத்‌ தெரிந்து கொள்ளுதல்‌. 
வானொலி, தொலைக்காட்சி ஆகியவற்றுக்கான நிகழ்ச்சிகளை உருவாக்கும்‌ திறன்‌ 
பெறுதல்‌. 


* இணைய ஊடகங்களை அறிந்து ஆக்க வழியில்‌ பயன்படுத்துதல்‌. 


- எரு 


ஈ மின்னணு ஊடகங்கள்‌ ஈ ஊடகவியல்‌ சட்டங்கள்‌ 
ஈ வானொலி மற்றும்‌ தொலைக்காட்சி - ஈ மின்னணு ஊடக ஆளுமைகள்‌ 
உள்கட்டமைப்பு 


205 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 205 ஓ 14-04-2020 18:51:52 | | 


வானொலி, தொலைக்காட்சி, இணையம்‌ 
முதலானவை மின்னணு ஊடகங்களாக 
அறியப்படுகின்றன. ஆற்றல்‌ வாய்ந்த ஊடகமாக 
வானொலி இருந்தது. அதன்பின்‌ தோன்றிய 
தொலைக்காட்சி மக்களிடம்‌ பெரும்‌ செல்வாக்குப்‌ 
பெற்ற ஊடகமாக இருந்துவருகிறது. தற்போது 
இணையத்தில்‌ கிடைக்கும்‌ வலைப்பூ, முகநூல்‌, 
கீச்சகம்‌, புலனம்‌ முதலான சமூக ஊடகங்கள்‌ 
மக்களால்‌ பெரிதும்‌ பயன்படுத்தப்பட்டு 
வருகின்றன. 


வானொலி 


மக்களுக்கான தொடர்பியல்‌ சாதனமாக 
முதலில்‌ தோன்றியது வானொலியே. 
ஊடகமானது தொலைக்காட்சி, இணையம்‌ எனப்‌ 
பல முன்னேற்றங்களைக்‌ கண்டாலும்‌ வானொலி 
தனக்கென ஓர்‌ இடத்தை உருவாக்கிக்கொண்டு 
இன்றளவிலும்‌ பயணித்து வருகிறது. 


வாஎனாலயன குதாறறம 


இத்தாலி நாட்டு அறிஞர்‌ குலீல்மோ 
மார்கோனி வானொலியைக்‌ கண்டுபிடிக்கும்‌ 
முயற்சியில்‌ ஈடுபட்டார்‌. அதற்காகத்‌ தம்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 206 


யூ 


மின்னணு ஊடகங்கள்‌ 


வீட்டையே ஆராய்ச்சிக்கூடமாக மாற்றினார்‌. 
நெடுநாள்களாக நடைபெற்ற ஆராய்ச்சியின்‌ 
முடிவாகக்‌ கம்பியில்லாத்‌ தந்தி முறையில்‌ 
செய்திகளைத்‌ தொலைதூரத்திற்கு அனுப்பும்‌ 
முயற்சியில்‌ வெற்றி பெற்றார்‌. இக்கண்டுபிடிப்பை 
இங்கிலாந்து அறிவியல்‌ கழகத்தில்‌ பதிவு செய்தார்‌. 


1896ஆம்‌ ஆண்டு மார்கோனி கம்பியில்லாத்‌ 
தந்தியை கண்டுபிடித்தார்‌. 1897ஆம்‌ ஆண்டு 
கம்பியில்லாத்‌ தந்தி சேவை நிறுவனத்தைத்‌ 
தொடங்கினார்‌. ஒலிபரப்பிற்குத்‌ தேவையான 
கருவிகளையும்‌ அவரே உருவாக்கினார்‌. 
அட்லாண்டிக்‌ கடலின்‌ குறுக்கே கார்ன்வாலிவில்‌ 
இருந்து நியூபவுண்டுலாந்து (Ne Founland) வரை 
செய்திகளை அனுப்பினார்‌. இதற்காக இவருக்கு 
1909 ஆம்‌ ஆண்டு இயற்பியல்‌ துறைக்கான 
நோபல்‌ பரிசு வழங்கப்பட்டது. ஏற்கெனவே 
இந்த ஆய்வில்‌ ஈடுபட்டிருந்த பெர்டினாண்ட்‌ 
பிரவுன்‌ என்ற ஜெர்மானிய அறிஞரும்‌ இவருடன்‌ 
இணைந்து இப்பரிசினைப்‌ பகிர்ந்துகொண்டார்‌. 
மார்கோனி தமது அடுத்தடுத்த முயற்சியின்‌ 
விளைவாக 1800 மைல்‌ தொலைவிற்குச்‌ 


செய்திகளை அனுப்பி வெற்றிகண்டார்‌. 
இதனால்‌ இவர்‌ வானொலியின்‌ தந்தை என 


அழைக்கப்படுகிறார்‌. 


குலீல்மோ மார்கோனி 


206 


14-04-2020 பட்டி | 


உலகத்தின்‌ முதல்‌ வானொலி நிலையம்‌ 1920 
ஆம்‌ ஆண்டு அமெரிக்காவின்‌ பீட்ஸ்பர்க்‌ நகரில்‌ 
தொடங்கப்பட்டது. "அமெரிக்க ஜனாதிபதியாக 
ஹார்டிங்ஸ்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டார்‌ என்பதே 
இதில்‌ ஒலிபரப்பப்பட்ட முதல்‌ செய்தியாகும்‌. 
இந்திய வானொலி 

இந்தியாவின்‌ முதல்‌ வானொலி ஒலிபரப்பு 
நிலையம்‌ சென்னையில்‌ மாநில வானொலிக்‌ 
குழுவால்‌ 1924ஆம்‌ ஆண்டு ஜூலை 31இல்‌ 
தொடங்கப்பட்டது. தனியார்‌ நிறுவனத்திட மிருந்த 
ஒலிபரப்புச்‌ சேவையை இந்திய அரசு 


ஒலிபரப்புத்துறை (Indian State Broad casting Service- 
1585) தனது கட்டுப்பாட்டின்கீழ்‌ கொண்டு வந்தது. 
இது 1936இல்‌ அகில இந்திய வானொலி (41 
India Radio) எனப்‌ பெயர்மாற்றம்‌ பெற்றது. 
பின்னர்‌ 1957-முதல்‌ ஆகாசவாணி என்றும்‌ 
அழைக்கப்பட்டு வருகிறது. 


இந்தியா விடுதலை பெற்ற பிறகு 
இந்திய வளத்தையும்‌ பொருளாதாரத்தையும்‌ 
மேம்படுத்தும்‌ வகையில்‌ ஐந்தாண்டுத்திட்டங்கள்‌ 
வகுக்கப்பட்டு வளர்ச்சிப்‌ பணிகளுக்கென 
நிதிகள்‌ ஒதுக்கப்பட்டன. இதில்‌ வானொலிச்‌ 
சேவையினை விரிவுபடுத்தும்‌ பணிக்காக 
ஒவ்வோர்‌ ஐந்தாண்டுத்‌ திட்டத்திலும்‌ நிதி 
ஒதுக்கீடு செய்யப்பட்டுப்‌ புதிய வானொலி 


நிலையங்களும்‌ ஒலிபரப்புக்‌ கோபுரங்களும்‌ 
அமைக்கப்பட்டன. 


மேலும்‌ குழந்தைகள்‌, சிறுவர்கள்‌, 
இளைஞர்கள்‌, பெண்களுக்கான சிறப்பு 
நிகழ்ச்சிகள்‌, கல்வி நிகழ்ச்சிகள்‌, 
வேளாண்மை, விளையாட்டு என வானொலி 
தனது நிகழ்ச்சிகளின்‌ எல்லையை 
விரிவுபடுத்திக்கொண்டது. 


வானொலி சேவை 


இந்திய நாட்டில்‌ வானொலி அறிமுகமான 
நாள்முதல்‌ இன்றுவரை பல்வேறு விதமான 
நிகழ்ச்சிகள்‌ ஒலிபரப்பப்படுகின்றன. தேசிய 
ஒலிபரப்பு, மாநில மொழி ஒலிபரப்பு, வர்த்தக 
ஒலிபரப்பு போன்ற சேவைகள்‌ வழங்கப்பட்டு 
வருகின்றன. பாராளுமன்ற நிகழ்வுகள்‌ 
நேரலையாக ஒலிபரப்பப்படுகின்றன. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 207 


[i இடு அறிவோம்‌ தெளிவோம்‌ 


பேரிடர்க்காலமும்‌ 
ஹாம்‌ வானொலியும்‌ 


இயற்கைப்‌ பேரிடர்க்‌ காலங்களில்‌ மக்கள்‌ 
தகவல்களைப்‌ பெறுவதற்கும்‌ தெரிவிப்பதற்கும்‌ 
ஹாம்‌ வானொலி அல்லது அமெச்சூர்‌ வானொலி 
பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஹாம்‌ வானொலியில்‌ 
தகவல்களைப்‌ பெறவும்‌ ஒலிபரப்பவும்‌ 
முடியும்‌. இயற்கைப்‌ பேரிடர்க்‌ காலங்களில்‌ 
தொலைத்தொடர்புச்‌ சாதனங்கள்‌ அறவே 
செயலற்றுவிடுகின்றன. அச்சூழலில்‌ நமக்குக்‌ 
கை கொடுத்து உதவுவது, ஹாம்‌ வானொலிகள்‌ 
மட்டுமே. இன்று அமெரிக்கா, ஜப்பான்‌ போன்ற 
வளர்ந்த நாடுகளில்‌ அனைத்து வீடுகளிலும்‌, 
ஹாம்‌ வானொலி உரிமம்‌ பெற்றுப்‌ பயன்படுத்தி 
வருகின்றனர்‌. இதனால்‌ இயற்கைச்‌ சீற்றங்களை 
இவர்களால்‌ எளிதாக எதிர்கொள்ள முடிகிறது. 


[i 


ஹாம்‌ வானொலியினைப்‌ பெறுவதற்கான 
வழிமுறைகளை WWW.wpc.dot.gov.in/exam_amatr. 
850 என்னும்‌ இணையத்‌ தளத்தில்‌ காணலாம்‌. 


பண்பலை 


வானொலி கதொழில்நுட்பத்தின்‌ 
அடுத்தகட்ட வளர்ச்சி நிலை பண்பலை (710. 
பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை மையப்படுத்தித்‌ 
தொடங்கப்பட்டவையே பண்பலைகள்‌. இவை 
வானொலி வருணனையாளர்களை (ரேடியோ 
ஜாக்கி) முதன்மையாகக்‌ கொண்டு இயங்கி 
வருகின்றன. அரசு பண்பலை நிலையங்களும்‌ 
முறையான உரிமம்‌ பெற்ற தனியார்‌ 
பண்பலை நிலையங்களும்‌ உலகெங்கிலும்‌ 
தமது ஒலிபரப்புச்‌ சேவையினைச்‌ சிறப்பாகச்‌ 
செய்துவருகின்றன. 


207 


14-04-2020 19512 | | 


இணையத்தள வானொலி 


இணையத்தள வானொலியினை 
யார்வேண்டுமானாலும்‌ தொடங்கி நடத்திட 
இயலும்‌. சமூகத்திற்குச்‌ சொல்லவேண்டிய 
செய்திகளும்‌ கருத்துவளமும்‌ ஆர்வமும்‌ 
வானொலி அறிவும்‌ நம்மிடம்‌ இருந்தால்‌ நாமும்‌ 
ஓர்‌ இணைய வானொலியினைத்‌ தொடங்கி 
நடத்தலாம்‌. இணையத்தளத்தின்‌ நவீனத்‌ 


தொழில்நுட்பம்‌ இணையத்தள வானொலி 
ஒலிபரப்பிற்கு வழிவகை செய்கிறது. 


வானொலி இசைப்பிரியர்களுக்கென 
பாட்காஸ்ட்‌ (௦0/00) போன்ற இணையத்தள 
சேவைகள்‌ உள்ளன. இவற்றுடன்‌ 
ஸ்பிரிக்கர்‌ (http://www.spreaker.com/) 
போன்ற இணையத்தளங்கள்‌ இணைய 
வானொலியைத்‌ தொடங்குவதற்கான வசதிகளை 
வழங்குகின்றன. இவ்விணையத்தளத்தில்‌ 
வானொலி சேவையினைத்‌ தொடங்க தங்களை 


உறுப்பினராக இணைத்துக்கொள்ளவேண்டும்‌. 


அறிவோம்‌ தெளிவோம்‌ 


இங்கு வானொலி நடத்துபவர்களுக்கெனத்‌ 
தனிப்பக்கமும்‌ ஒதுக்கப்படுகிறது. 
தொலைக்காட்சி 
கம்பி வழியாகவோ தூர்தர்ஷன்‌ 

மின்ன டைகள்‌ 
வழியாகவோ அசையும்‌ 
அல்லது அசையாப்‌ 
பொருள்களின்‌ 
காட்சிகளை 
ஓரிடத்திலிருந்து மற்றோர்‌ 
இடத்திற்குக்‌ கொண்டு சென்று காட்சிப்படுத்தும்‌ 
சாதனமே தொலைக்காட்சியாகும்‌. 


தொலைக்காட்சிசேவைகளைக்‌ காண்பதற்கு 
உதவும்‌ மூன்று கருவிகள்‌: 

1. படப்பிடிப்புக்‌ கருவி (Camera) 

2. பிடிக்கப்பட்டப்‌ படத்தினை 
மின்னலைகளாக மாற்றித்‌ தொலைதூரத்திற்கு 
அனுப்பும்‌ கோபுரம்‌ (Transmitting tower) 


திறன்பேசியில்‌ வானொலி தொடங்குதல்‌ 


வானொலி தொடங்குவதற்கான வழிமுறைகள்‌. 


1. கொடுக்கப்பட்டுள்ள [டழ:// A4॥chor./௩ என்னும்‌ இணையப்‌ பக்கத்திற்குச்‌ செல்க. 


2. இப்போது திரையில்‌ தோன்றும்‌ G௪ 8(காtcl Now என்னும்‌ சுட்டியைச்‌ சொடுக்கவும்‌. 


உங்களுக்கான தனியான கணக்கினை உங்கள்‌ மின்‌ அஞ்சல்‌ முகவரி கொண்டு தொடங்கவும்‌. 


வானொலிக்கான பெயரினைச்‌ தேர்வு செய்யவும்‌. இப்பொழுது 44௦ Adi௦ என்னும்‌ சுட்டியைத்‌ 


தட்டி உங்களின்‌ குரலில்‌ பதிவு (£௦0) செய்யவும்‌. 


டியா 


Qinchor SIGNUP 


Sigh up for Anchor 


Nready have an account? Log in Instead, 


Youcanlso import anotsting podcast 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 208 


Record 


The best way to make your podcast 


Create and host unlimite 


208 


14-04-2020 1851:53 | | 


படப்பிடிப்புக்‌ கருவி ( கேமரா) ர்‌ 
ன்‌ (டு | 
> AM I || 


1 
1 

ப 

1 

1 

1 

ப 

ப 1 Tt 
1 ட்‌ H 
1!  ]ஒளிபரப்புஅறை 
1 

ப 

॥ 

1 


ஒலி-ஒளிபரப்புக்‌ 


கோபுரம்‌ 


3. அனுப்பப்பட்ட மின்னலைகளை 
வாங்கி, அவற்றைப்‌ படமாகவும்‌ ஒலியாகவும்‌ 
மாற்றித்தரும்‌ தொலைக்காட்சிப்‌ பெட்டி (Reciever 
-T.V) 


தொலைக்காட்சியின்‌ தோற்றம்‌ 


இங்கிலாந்து நாட்டைச்‌ சார்ந்த ஜான்‌ லெகி 
பெயர்டு (7௦4 [eஜர௪ bard) காட்சி ஒளிபரப்பு 
பற்றி அறிந்துகொள்வதில்‌ மிகுந்த ஆர்வம்‌ 
கொண்டிருந்தார்‌. இவர்‌ கம்பியில்லாத்‌ 
தந்திக்‌ கருவி மற்றும்‌ சில மின்கலன்களுடன்‌ 
ஆராய்ச்சியில்‌ ஈடுபட்டார்‌. இவ்வாய்வின்‌ 
விளைவாக ஒரு பொம்மையின்‌ உருவத்தை ஓர்‌ 
அறையிலிருந்து மற்றோர்‌ அறைக்கு அனுப்பி 
வெற்றி கண்டார்‌. ஒரு சிறுவனைத்‌ தமது படம்‌ 
பிடிக்கும்‌ கருவி முன்‌ நிறுத்தி, அவனது கை, 
கால்களை அசைக்க வைத்து அக்காட்சியினை 
ஒளிபரப்பி மகிழ்ந்தார்‌. தனது இந்த அரிய 
கண்டுபிடிப்பை இலண்டனில்‌ உள்ள ராயல்‌ 
குழுமத்தில்‌ பதிவு செய்துகொண்டார்‌. 


முதன்முதலாகப்‌ பொதுமக்கள்‌ 
கண்டுகளிக்கும்‌ தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்‌ 
இங்கிலாந்து நாட்டின்தலைநகரான இலண்டனில்‌ 
ஒளிபரப்பப்பட்டன. அது கறுப்பு, வெள்ளை நிறக்‌ 
(Black and White) காட்சி 
ஒளிபரப்பாகும்‌. பின்னர்‌, 
அமெரிக்காவில்‌ 
வண்ணநிற (Colour) 
ஒளிபரப்பு தொடங்கப்‌ 


பட்டது. 

தொடக்ககாலத்தில்‌ 
படம்பிடிக்கும்கருவியின்‌ 2 பத 
முன்‌ நிகழ்ச்சிகள்‌ இ. ழ்‌. க்‌ ப 
நடத்தப்பட்டு நேரடியாக ஜான்‌ லெகி பெயர்டு 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 209 


209 


ஒளிபரப்பப்பட்டன. 1956 இல்‌ அமெரிக்காவின்‌ 
'ஆம்பெக்ஸ்‌' நிறுவனம்‌ நிகழ்ச்சிகளைப்‌ 
பதிவுசெய்து, தேவைப்படும்போது 
காட்சிப்படுத்தும்‌ ஒளிப்பதிவு நாடா (VTR-Video 
Tape Recorder) என்ற கருவியை உருவாக்கியது. 


அதன்பிறகு நவீனத்‌ தொழில்நுட்பம்‌ கொண்ட 
படப்பிடிப்புக்‌ கருவிகள்‌ கண்டுபிடிக்கப்பட்டன. 


தற்காலத்தில்‌ தொலைக்காட்சி ஒளிபரப்புகள்‌ 
முழுமையாக எண்ணிம (22/21) வடிவத்திற்கு 
மாற்றப்பட்டுவிட்டன. இதனால்‌ காட்சிகளைத்‌ 
தெளிவாகவும்‌ துல்லியமாகவும்‌ காணமுடிகிறது. 


இந்தியாவில்‌ தொலைக்காட்சி 


இந்தியாவில்‌ முதன்முதலில்‌ 
தொலைக்காட்சி 1959-இல்‌ புதுதில்லியில்‌ 
தொடங்கப்பட்டது. முதலில்‌ நிகழ்ச்சிகள்‌ கறுப்பு 
வெள்ளை நிறத்தில்‌ ஒளிபரப்பாயின. பின்பு, 
1982ஆம்‌ ஆண்டு ஆகஸ்ட்‌ 15 ஆம்‌ நாள்‌ வண்ணச்‌ 
தொலைக்காட்சியாக வளர்ச்சி பெற்றது. 
இவ்வண்ணத்‌ தொலைக்காட்சியில்‌ இந்திரா 
காந்தி அம்மையாரின்‌ சுதந்திரதினவிழாப்‌ 
பேருரையே முதல்‌ நிகழ்ச்சியாக அமைந்தது. 


வானொலி, தொலைக்காட்சி சேவைகள்‌ 


வானொலியும்‌ தொலைக்காட்சியும்‌ 
தகவல்களைத்‌ தரும்‌ தகவல்‌ தொடர்பு 
ஊடகங்களாக மட்டுமல்லாமல்‌ கல்வி, 
வேளாண்மை, அறிவியல்‌, மருத்துவம்‌, 
விளையாட்டு முதலான பல்வேறு துறைசார்ந்த 
அறிவையும்‌ கொண்டு செல்லும்‌ அறிவுசார்‌ 


ஊடகங்களாகவும்‌ திகழ்கின்றன. 
உழவர்‌ நிகழ்ச்சிகள்‌ 

வானொலியில்‌ பண்ணைச்‌ செய்திகளும்‌, 
உழவர்கள்‌ மற்றும்‌ விரிவாக்கப்‌ 
பணியாளர்களுக்கான அறிவிப்புகளும்‌ 
இடம்பெற்று வருகின்றன. 


வானொலியில்‌ உழவர்‌ நிகழ்ச்சி மூலமாக 
விதைகள்‌ அறிமுகம்‌, பயிர்கள்‌ பராமரிப்பு, 
பயிர்களைத்‌ தாக்கும்‌ நோய்கள்‌, தடுக்கும்‌ 
முறைகள்‌ முதலியவற்றிற்கு வேளாண்விரிவாக்க 
அலுவலர்கள்‌ விளக்கம்‌ அளிக்கின்றனர்‌. மேலும்‌ 


வேளாண்‌ திட்டங்கள்‌, அரசின்‌ கடன்‌ உதவிகள்‌, 
நீர்‌ மேலாண்மை, கால்நடை வளர்ப்பு, சிற்றூர்‌ 


14-04-2020 2 | | 


வளர்ச்சிப்‌ பணிகள்‌, குடிசைத்‌ தொழில்கள்‌ 
எனப்‌ பல்வேறு செய்திகளை வானொலி, 


உழவர்களுக்காக ஒலிபரப்பி வருகிறது. 


பல்வேறு நிகழ்ச்சிகள்‌ தொலைக்காட்சிகளிலும்‌ 
ஒளிபரப்பப்படுகின்றன. பொதிகைத்‌ 
தொலைக்காட்சியில்‌ பண்ணை இல்லம்‌, 
வயலும்‌ வாழ்வும்‌, பொன்விளையும்‌ பூமி 
முதலான பல்வேறு தலைப்புகளில்‌ இயற்கை 
வேளாண்மை, அதிக விளைச்சல்‌ பெறுவதற்கான 
வழிமுறைகள்‌, வேளாண்‌ தொழில்சார்ந்த 
நவீனத்‌ தொழில்நுட்பங்கள்‌ போன்ற நிகழ்ச்சிகள்‌ 


ஒலிபரப்பப்படுகின்றன. 
உரைச்சித்திரம்‌ 

வானொலி உரை நிகழ்த்துபவர்‌ தாம்‌ 
எடுத்துக்கொண்ட பொருளினைச்‌ சித்திரித்து 
உரைக்கும்போது அது உரைச்சித்திரமாகிறது. 
இவ்வாறு வழங்கும்‌ உரைச்சித்திரம்‌ 
கேட்பவர்களின்‌ ஆர்வத்தைத்‌ தூண்டும்‌. மேலும்‌ 
கேள்விப்பொருளானது காட்சிப்பொருளாக 


ட்‌ ட அறிவோம்‌ தெளிவோம்‌ 


வானொலி 
டி.கே. சிதம்பரனார்‌ "ரேடியோ" என்ற 


சொல்லுக்குத்‌ தமிழில்‌ வானொலி என்ற சொல்லை 
முன்மொழிந்தார்‌. ஆல்‌ இந்தியா ரேடியோ, 
ஆகாஷவாணி என்று முழங்கி வந்த நிலையில்‌ 
முதன்முதலில்‌ திருச்சி வானொலி நிலையம்‌ 
1959இல்‌ திருச்சி வானொலி நிலையம்‌ என்று 
அறிவித்தது. அதன்பிறகு வானொலி என்ற சொல்லை 
அனைவரும்‌ பயன்படுத்தத்‌ தொடங்கினர்‌. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 210 


210 


மனக்கண்ணில்‌ தோன்றி நேயர்களை 


மகிழ்விக்கும்‌. 


இரண்டாம்‌ உலகப்போரின்‌ போது 
மக்களுக்கு உண்மை நிலையினை உணர்த்தி 
நம்பிக்கை ஊட்டுவதற்காக, வானொலி 
உரைச்சித்திரங்கள்‌ முதன்முதலாக 
ஒலிபரப்பாயின. தேசிய நெருக்கடிக்‌ 
காலங்களில்‌ மக்களிடையே ஒற்றுமையையும்‌ 
நம்பிக்கையையும்‌ வளர்க்கும்‌ விதமாக 
உரைச்சித்திரங்கள்‌ நிகழ்த்தப்பட்டன. 
விழாக்கள்‌, வழிபாட்டுத்‌ தலங்கள்‌ பற்றிய 
உரைச்சித்திரங்களும்‌ வானொலியில்‌ 
ஒலிபரப்பப்படுகின்றன. 


கவிதை, இசை, பலகுரல்‌, வருணனை, 
உணர்ச்சிக்கேற்ப குரல்‌ ஏற்ற இறக்கம்‌ எனப்‌ 
பல உத்திகளைக்‌ கொண்டு நேயர்களைத்‌ 
கன்வயப்படுத்தும்‌ வகையில்‌ வானொலி 
உரைச்சித்திரங்கள்‌ அமைந்திருக்கும்‌. 


தொலைக்காட்சிகளிலும்‌ இது போன்றே 
நேரலை ஒளிபரப்பாக உரைச்சித்திரங்கள்‌ 
ஒளிபரப்பப்படுகின்றன. தேசிய மற்றும்‌ 
மாநில அரசு விழாக்கள்‌, கோவில்‌ 
திருவிழாக்கள்‌, குடமுழுக்கு, விளையாட்டுப்‌ 
போட்டிகள்‌ போன்றவற்றைக்‌ காட்சிகளோடு 
வருணனையாளர்கள்‌ தொகுத்து வழங்குவர்‌. 
இந்நேரலை ஒளிபரப்புகள்‌ நிகழ்வுகளை 
நேரடியாகக்‌ காணும்‌ அனுபவத்தை மக்களுக்கு 
வழங்குகின்றன. 


தொழிலாளர்‌ நிகழ்ச்சிகள்‌ 


தொழிற்சாலைகளில்‌ பணிபுரியும்‌ நகர்ப்புற 
மக்களுக்காகத்‌ தொழிலாளர்‌ நிகழ்ச்சிகள்‌ 
தொடங்கப்பட்டன. நாளடைவில்‌ அவை 
கிராமப்புற மக்களுக்கும்‌ பயன்படும்‌ வகையில்‌ 
விரிவுபடுத்தப்பட்டன. ஒவ்வொரு மாநிலத்திலும்‌ 
அங்கு நடைபெறும்‌ தொழில்களை மையப்படுத்தி 
தொழிலாளர்‌ நிகழ்ச்சிகள்‌ வானொலி மற்றும்‌ 
தொலைக்காட்சிகளில்‌ நிகழ்த்தப்படுகின்றன. 
இந்நிகழ்ச்சிகளில்‌ புதிய தொழில்‌ பற்றிய 
அறிமுகம்‌, தொழில்‌ முன்னேற்றம்‌ தொடர்பான 
வழிகாட்டுதல்கள்‌,தொழிலாளர்நலத்திட்டங்கள்‌ 
முதலானவை இடம்பெறுகின்றன. 


14-04-2020 125155 | | 


கல்வி நிகழ்ச்சிகள்‌ 

பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழக 
மாணவர்களுக்கும்‌, அஞ்சல்வழிக்‌ கல்வி மற்றும்‌ 
தொலைதூரக்‌ கல்வி பயிலும்‌ மாணவர்களுக்கும்‌ 
ஏற்ற வகையில்‌ கல்வி ஒலிபரப்பில்‌ வானொலி 
ஊடகம்‌ மிகச்சிறந்த தொண்டாற்றி வருகிறது. 


=~ 
> 


| 1 | தாகயக்கா சி 


கல்வியைத்‌ தரமானதாக்கவும்‌ 


பரவலாக்கவும்‌ கிராம மற்றும்‌ நகர்ப்‌ 
புறங்களுக்கிடையே உள்ள இடைவெளியைக்‌ 
குறைக்கவும்‌ தொலைக்காட்சி ஒரு சிறந்த 
ஊடகமாக அறியப்படுகிறது. 1976 ஆம்‌ ஆண்டு 
நிறைவுற்ற சைட்‌ (6171) திட்டம்‌ இதற்கான ஆய்வு 
உறுதிகளை வழங்கியது. இதனால்‌ ஊக்கம்‌ பெற்ற 
இந்தியக்‌ கல்வியாளர்கள்‌ தொலைக்காட்சியைக்‌ 
கல்வி வளர்ச்சிக்கான ஓர்‌ ஊடகமாக மாற்றும்‌ 
முயற்சிகளில்‌ ஈடுபட்டனர்‌. 1983 இல்‌ இன்சாட்‌ 
1:0 என்ற தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள்‌ 
ஏவப்பட்டதன்‌ காரணமாக நாட்டில்‌ மண்டல 
ஒளிபரப்புகள்‌ தொடங்கப்பட்டன. அனைத்துத்‌ 
தொலைக்காட்சி ஒளிபரப்பு நிலையங்களும்‌ 
ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டன. இதன்‌ 
காரணமாக இவ்வசதியைப்‌ பயன்படுத்தி 
நாடெங்குமுள்ள கல்லூரி மாணவர்களுக்குப்‌ 
பொதுவான கல்வி நிகழ்ச்சிகள்‌ வழங்கத்‌ 
திட்டமிடப்பட்டது. 


ட்‌ ட அறிவோம்‌ தெளிவோம்‌ 


ஆஆ இந்தியத்‌ தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம்‌ 
TRAI  (TRAI - Telecom Regulatory Authority of India) 


பல்கலைக்கழக நிதி நல்கைக்‌ குழு 
நாள்தோறும்‌ ஒரு மணி நேரம்‌ உயர்‌ கல்வி 
நிகழ்ச்சிகள்‌ வழங்கும்‌ 'நாடெங்கும்‌ கல்லூரி 
வகுப்பு' என்னும்‌ கல்வித்‌ தொலைக்காட்சி 
நிகழ்ச்சிகள்‌ தூர்தர்சனுடன்‌ இணைந்து 
வழங்கத்தொடங்கியது. இத்திட்டம்‌ 1984 
அகஸ்ட்‌ 15 ஆம்‌ நாள்‌ தொடங்கி வைக்கப்பட்டது. 
விடுமுறை தினங்களைத்‌ தவிர ஏனைய 
நாள்களில்‌ மதியம்‌ 1 மணிமுதல்‌ 2 மணிவரை 
இக்கல்வி நிகழ்ச்சிகள்‌ ஒளிபரப்பப்பட்டன. 
மாலையில்‌ 4 மணிமுதல்‌ 5 மணிவரை மறு 
ஒளிபரப்பும்‌ செய்யப்பட்டது. 


தமிழக அரசு கல்வி ஒளிபரப்பிற்கென 
2019ஆம்‌ ஆண்டு சனவரி 21ஆம்‌ நாள்‌ 
தொலைக்காட்சி நிலையம்‌ ஒன்றைத்‌ தொடங்கி, 
நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வருகிறது. இதன்‌ 
மூலம்‌ அனைத்துத்‌ தரப்பு மக்களும்‌ கல்வி 
தொடர்பான தங்களது ஐயங்களைக்‌ கேட்டுத்‌ 
தெளிவுபெறலாம்‌. பள்ளிக்‌ கல்வித்துறையின்‌ 
செயல்பாடுகள்‌, போட்டித்தேர்வுகளுக்கான 
பயிற்சிகள்‌, வழிகாட்டுதல்கள்‌ மற்றும்‌ 
அரசின்‌ நலத்திட்டங்கள்‌ உள்ளிட்ட பல்வேறு 


நிகழ்ச்சிகள்‌ இதில்‌ ஒளிபரப்பாகின்றன. 
பெண்களுக்கான நிகழ்ச்சிகள்‌. 


ஐ.நா. அவை 1975ஆம்‌ ஆண்டை 
உலகப்‌ பெண்கள்‌ ஆண்டாக அறிவித்தது. 
அவ்வாண்டில்‌ இந்திய வானொலி நிலையங்கள்‌ 
அனைத்திலும்‌ பெண்களுக்கான சிறப்பு 
நிகழ்ச்சிகள்‌ தொடங்கப்பட்டன. பெண்களின்‌ 
மன நலம்‌, உடல்‌ நலம்‌ பேணும்‌ நிகழ்ச்சிகளும்‌ 
அவர்களின்‌ உரிமைகள்‌ சார்ந்த நிகழ்ச்சிகளும்‌ 
தொலைக்காட்சிகளில்‌ ஒளிபரப்பப்படுகின்றன. 


இந்தியாவில்‌ தொலைத்‌ தொடர்புச்‌ சேவைகளையும்‌ கட்டணத்தையும்‌ ஒழுங்குபடுத்த பாராளுமன்ற 
சட்டம்‌ 1997 இன்‌ 3 ஆவது பிரிவு வழிவகை செய்கிறது. அதன்படி 1997 பிப்ரவரி 20 அன்று இந்தியாவின்‌ 
தொலைத்‌ தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம்‌ (1௩8) நிறுவப்பட்டது. தொலைத்தொடர்புச்‌ சேவைகளையும்‌ 
சுங்க வரி விதிப்புகளையும்‌ இவ்வாணையம்‌ மேற்பார்வை செய்துவருகிறது. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 211 


211 


யூ 


14-04-2020 2 | | 


விளையாட்டு நிகழ்ச்சிகள்‌ 


இளைஞர்களால்‌ பெரிதும்‌ விரும்பப்படும்‌ 
நிகழ்ச்சிகளாக விளையாட்டு நிகழ்ச்சிகள்‌ 
அமைந்துள்ளன. உலக அளவில்‌ நடைபெறும்‌ 
மட்டைப்பந்து (கிரிக்கெட்‌), கால்பந்து, இறகுப்‌ 
பந்து, சடுகுடு முதலான விளையாட்டுப்‌ 
போட்டிகளைத்தொலைக்காட்சிகள்‌ நேரலையாக 
ஒளிபரப்புகின்றன. இதற்கெனத்‌ தனியே 24 
மணிநேர விளையாட்டு அலைவரிசைகள்‌ 
இயங்கி வருகின்றன. எடுத்துக்காட்டாக 
டிடி.ஸ்போர்ட்ஸ்‌, ஸ்டார்‌ ஸ்போர்ட்ஸ்‌, டென்‌ 
ஸ்போர்ட்ஸ்‌ போன்ற சில தொலைக்காட்சிகளைக்‌ 
குறிப்பிடலாம்‌. முக்கியமான விளையாட்டுப்‌ 
போட்டிகளை வானொலி நிலையங்களும்‌ 
நேரலையாக ஒலிபரப்புகின்றன. 
கலை மற்றும்‌ பண்பாட்டு நிகழ்ச்சிகள்‌ 

குழந்தைகள்முதல்‌ பெரியவர்கள்வரை 
பங்குபெறும்‌ கலைலநிகழ்ச்சிகள்‌ 
தொலைக்காட்சிகளில்‌ ஒளிபரப்பப்படுகின்றன. 
நடனம்‌, நாட்டியம்‌, இசை, பாடல்‌, 
பலகுரல்‌ முதலான தனித்திறமைகளை 
வெளிப்படுத்துவதற்கான களமாக இவ்வகைத்‌ 
தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்‌ அமைந்துள்ளன. 
இதற்காகத்‌ தனியே போட்டிகள்‌ நடத்தப்பட்டுப்‌ 
பரிசுகளும்‌ விருதுகளும்‌ வழங்கப்படுகின்றன. 

தொலைக்காட்சிகளில்‌, தமிழர்‌ 
பண்பாட்டைப்‌ போற்றும்‌ வகையில்‌ கிராமியக்‌ 
கலைகளில்‌ சிறந்து விளங்கும்‌ கலைஞர்களைக்‌ 
கொண்டு கலைநிகழ்ச்சிகள்‌ நடத்தப்படுகின்றன. 


உங்களுக்குத்‌ தெரியுமா? 


விழாக்காலங்களில்‌ விழாவின்‌ பெருமையினைப்‌ 
போற்றும்‌ வகையிலும்‌ நேயர்களை 
மகிழ்விக்கும்‌ வகையில்‌ தொலைக்காட்சிக்‌ 
கலைஞர்களால்‌ சிறப்பு நிகழ்ச்சிகள்‌ நடத்தப்பட்டு 
ஒளிபரப்பப்படுகின்றன. 


வானொலியில்‌ நிகழ்த்தப்படும்‌ நாட்டுப்புற 
இசை, கர்நாடக இசை, கிராமியக்‌ கலைகள்‌ 


போன்றவற்றிற்கெனத்‌ திரளான நேயர்கள்‌ 
இருப்பது குறிப்பிடத்தக்கது. 


இலக்கிய நிகழ்ச்சிகள்‌ 

இலக்கியம்‌ மனித வாழ்வோடு இணைந்த 
ஒன்றாக உள்ளது. அறிவை மேம்படுத்திப்‌ 
புதுமைகளை விளைவிப்பனவும்‌, மனித 
மாண்புகளை வளப்படுத்தி மகிழ்ச்சியைத்‌ 
கருவனவும்‌ இலக்கியங்களே. இத்தகைய 
இலக்கியங்களை மக்களுக்குச்‌ சுவைபட 
வழங்குவதில்தொலைச்காட்சியும்‌ வானொலியும்‌ 
பெரும்பங்காற்றுகின்றன. 


தொலைக்காட்சியில்‌ ஒளிபரப்பாகும்‌ சில 
இலக்கிய நிகழ்ச்சிகள்‌ 
1. கவியரங்கம்‌ 

இளம்கவிஞர்களுக்கான வெளிப்பாட்டுக்‌ 

களங்களாகக்‌ கவியரங்கங்கள்‌ திகழ்கின்றன. 
அவர்களது படைப்புத்திறனை உலகறியச்‌ 
செய்வதில்‌ தொலைக்காட்சியின்‌ பங்கு 
போற்றுதலுக்குரியதாகும்‌. 


1. உலகத்‌ தொலைக்காட்சி தினம்‌ - நவம்பர்‌ -21 
2. வானொலி அதிர்வெண்ணைக்‌ கண்டுபிடித்தவர்‌ - ஹெய்ன்ரீச்‌ ௬டோல்‌ஃப்‌ ஹெட்ஸ்‌ 
3. அகில இந்திய வானொலியின்‌ தலைமையிடம்‌ - ஆகாஷ்வாணி பவன்‌, புதுதில்லி 


4.அகில இந்திய வானொலியின்‌ பொன்மொழி - 'பகுஜன்‌ ஹிதயா, பகுஜன்‌ சுகயா்‌ 


5 
6 
7 
s 
©) 


10. உலக பொம்மலாட்ட தினம்‌ - மார்ச்‌ 21 


11. உலக வானொலி தினம்‌ - பிப்ரவரி 13 


. பண்பலை வானொலி ஒலிபரப்புமுறையைக்‌ கண்டுபிடித்தவர்‌ - எட்வின்‌ எச்‌. ஆம்ஸ்ட்ராங்‌ 
. தூர்தர்சனின்‌ பொன்மொழி - சத்தியம்‌ சிவம்‌ சுந்தரம்‌ 

. அகில இந்திய வானொலியின்‌ தலைப்பு இசையை அமைத்தவர்‌ - பண்டிட்‌ ரவி சங்கர்‌ 

. பொது ஒலிபரப்புநாள்‌ கொண்டாடப்படும்‌ தினம்‌ - நவம்பர்‌ - 12 

. மக்களவைத்‌ தொலைக்காட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு - 2004 


212 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 212 ஓ 14-04-2020 18:51:53 | | 


2. பட்டிமன்றம்‌ 

இலக்கியங்களில்‌ பொதிந்துள்ள 
கருத்துகளைப்‌ பன்முக நோக்கில்‌ ஆராயும்‌ 
களமாகத்‌ தொலைக்காட்சிப்‌ பட்டிமன்றங்கள்‌ 
விளங்குகின்றன. இதன்மூலம்‌, இலக்கியம்‌ 
தனது அடுத்த நிலையினை நோக்கி நகரத்‌ 
தொடங்குகிறது எனலாம்‌. 
3. வழக்காடு மன்றம்‌ 

ஓர்‌ இலக்கியம்‌ படைக்கப்பட்டதற்கான 
நோக்கத்தினை முன்வைத்துப்‌ பல்வேறு 
கோணங்களில்‌ இருவர்‌ விவாதிக்கும்‌ வழக்காடு 
மன்ற நிகழ்ச்சிகள்‌ தொலைக்காட்சியில்‌ 
ஒளிபரப்பாகின்றன. 


4. சொற்பொழிவு 


சிறந்த மேடைப்‌ பேச்சாளர்களின்‌ 
சொற்பொழிவுகள்‌ நேரலையாகவும்‌ பதிவு 
செய்யப்பட்டும்‌ தொலைக்காட்சிகளில்‌ 
ஒளிபரப்பப்படுகின்றன. இதன்மூலம்‌ 
நற்பண்புகளை வளர்க்கும்‌ சான்றோர்‌ 
பெருமக்களின்‌ சிந்தனைகள்‌ மக்களைச்‌ 
சென்றடைகின்றன. 
5. தனிஉரை 

சான்றோர்‌ பெருமக்களால்‌ நிகழ்த்தப்படும்‌ 
தனி உரைகள்‌ தொடர்‌ நிகழ்ச்சியாகவோ 
விழாக்காலச்‌ சிறப்பு நிகழ்ச்சியாகவோ 
ஒளிபரப்பாகின்றன. 
6. மன்ற நிகழ்ச்சிகள்‌ 

கம்பன்‌ கழகம்‌ போன்ற தமிழ்‌ 
இலக்கிய அமைப்புகள்‌ நடத்தும்‌ சிறப்பு 
நிகழ்ச்சிகள்‌ நேரலையாகவும்‌ பதிவு செய்தும்‌ 
ஒளிபரப்பப்படுகின்றன. 


7. கருத்தரங்கம்‌ 


இலக்கியங்களில்‌ காணப்படும்‌ 
சிறப்பான கருத்துகளை முன்வைத்து அதற்கு 
விரிவு காணும்‌ நோக்கில்‌ கருத்தரங்கங்கள்‌ 
நடத்தப்படுகின்றன. இக்கருத்தரங்க நிகழ்வுகளை 
மக்களிடையே கொண்டு சேர்க்கும்‌ பணியினைத்‌ 
தொலைக்காட்சிகள்‌ செய்து வருகின்றன. 

இவை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளின்‌ 


வாயிலாகத்‌ தொலைக்காட்சிகள்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 213 


213 


[i இடு அறிவோம்‌ தெளிவோம்‌ 


உஷா மேத்தாவின்‌ சுதந்திரக்‌ குரல்‌ வானொலி 
நிலையம்‌ 

1920 ஆம்‌ ஆண்டு மார்ச்‌ மாதம்‌ 24 ஆம்‌ நாள்‌ குஜராத்‌ 
மாநிலத்தில்‌ பிறந்தவர்‌ 
உஷா மேத்தா. இவர்‌, தமது 
22 ஆம்‌ வயதில்‌ பாபுபாய்‌ 
படேல்‌ என்பவரின்‌ 
| உதவியுடன்‌ 1942, 
ஆகஸ்ட்‌ 14 அன்று ஒரு 
வானொலி நிலையத்தை 
உருவாக்கினார்‌. 
தைலவர்‌ களின்‌ 
உரைகள்‌, விடுதலைப்‌ 


போராட்ட உத்திகள்‌ போன்ற பல நிகழ்ச்சிகள்‌ 
இதில்‌ ஒலிபரப்பப்பட்டன. இந்நிலையத்தை ஒரே 
இடத்திலேயே தொடர்ச்சியாகச்‌ செயல்படுத்த 
முடியவில்லை. பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை 
இடம்மாற்றப்பட்டது. மூன்று மாதங்கள்‌ மட்டுமே 
இந்த வானொலி நிலையம்‌ இயங்கியது. 


இலக்கியங்களின்‌ பன்முகதன்மையை 
உலகிற்குப்‌ பறைசாற்றி வருகின்றன. 


வானொலியும்‌ தன்‌ பங்கிற்கென இலக்கிய 
நிகழ்ச்சிகளை ஒலிபரப்பி வருகின்றது. கவிதை, 
கதை, இலக்கிய விமர்சனம்‌, சொற்பொழிவுகள்‌ 
போன்ற நிகழ்ச்சிகள்‌ வாரத்தின்‌ குறிப்பிட்ட 
நாள்களிலும்‌ விழாக்காலங்களின்போதும்‌ 
ஒலிபரப்பப்படுகின்றன. 


திரைப்படம்‌ தொடர்பான நிகழ்ச்சிகள்‌ 


தமிழ்நாட்டில்‌ 1993ஆம்‌ ஆண்டிற்கு 
முன்னர்‌ தூர்தர்சன்‌ என்ற ஒரே அரசுத்‌ 
தொலைக்காட்சி நிறுவனம்‌ மட்டுமே இருந்தது. 
இதில்‌ வெள்ளிக்கிழமையில்‌ இரவு நேரத்தில்‌ 
ஒளியும்‌ ஒலியும்‌ என்ற தலைப்பில்‌ திரைப்படப்‌ 
பாடல்கள்‌ ஒளிபரப்பப்படும்‌. ஞாயிறு மாலையில்‌ 
ஒரு தமிழ்த்‌ திரைப்படம்‌ ஒளிபரப்பாகும்‌. 

தனியார்‌ தொலைக்காட்சிகள்‌ 
தொடங்கப்பட்டபிறகு திரைப்படம்‌ பற்றியும்‌ 
திரைப்பட நடிகர்கள்‌ பற்றியும்‌ பேசாத 


14-04-2020 2 | | 


தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்‌ இல்லை என்றே 
சொல்லலாம்‌. திரைப்பட விமர்சனம்‌, திரைப்படத்‌ 
துறையினருக்கு விருது வழங்கும்‌ விழாக்கள்‌, 
திரைப்படத்‌ துறையினருடன்‌ நேர்காணல்‌ என 
எண்ணற்ற திரைப்படம்‌ சார்ந்த நிகழ்ச்சிகள்‌ 
தொலைக்காட்சியில்‌ ஒளிபரப்பப்படுகின்றன. 
திரைப்படங்களைமட்டுமேஒளிபரப்புவதற்கெனத்‌ 
தனியே தொலைக்காட்சி நிலையங்கள்‌ 
தொடங்கப்பட்டுள்ளன. 


வானொலியிலும்‌ திரைப்படம்‌ சார்ந்த 
நிகழ்ச்சிகள்‌ ஒலிபரப்பப்படுகின்றன. 
திரையிசைப்பாடல்கள்‌, திரைக்கதம்பம்‌, 
திரைப்படத்தின்‌ வசனத்தை ஒலிபரப்பும்‌ 
ஒலிச்சித்திரம்‌, திரைப்பட ஆளுமைகளின்‌ 
பேட்டி முதலான நிகழ்ச்சிகள்‌ வானொலியில்‌ 
இடம்பெறுகின்றன. 


தொடர்கள்‌/ நாடகங்கள்‌ 


நெடுந்தொடர்கள்‌ தொலைக்காட்சியின்‌ 
முக்கிய பகுதியாக விளங்குகின்றன. 
கதாசிரியர்களின்‌ சொந்த படைப்புகள்‌, 
மகாபாரதம்‌, இராமாயணம்‌ முதலான 
இதிகாசங்களும்‌ கந்தபுராணம்‌, பெரியபுராணம்‌, 
திருவிளையாடற்புராணம்‌ போன்ற 
புராணக்‌ கதைகளும்‌ தொலைக்காட்சியில்‌ 
நெடுந்தொடர்களாக ஒளிபரப்பப்படுகின்றன. 
நகைச்சுவை நாடகங்களும்‌ விழிப்புணர்வு 


நாடகங்களும்‌ குறிப்பிட்ட சில நாள்களில்‌ 
தொடர்ந்து ஒளிபரப்பாகின்றன. 


இட] அறிவோம்‌ தெளிவோம்‌ 


இலக்கு அளவீட்டுப்‌ புள்ளி (1௩5) 


(Target Rating Point) என்பது மொத்த 
பார்வையாளர்களுள்‌ எத்தனை பார்வையாளர்கள்‌ 
தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளைப்‌ பார்க்கிறார்கள்‌ 
என்பதன்‌ மதிப்பீட்டளவாகும்‌. ஒரு 
தொலைக்காட்சியில்‌ ஒளிபரப்பாகும்‌ ஒரு விளம்பரம்‌ 
அல்லது தொடரினைப்‌ பார்த்து ரசித்த இலக்கு 
பார்வையாளர்களின்‌ மதிப்பீட்டுப்‌ புள்ளிகளின்‌ 
கூட்டுத்தொகை ஆகும்‌. இதனை அளவிடும்‌ கருவி 
"மக்கள்‌ கருவி" என அழைக்கப்படும்‌. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 214 


214 


வானொலியிலும்‌ நாடகங்களுக்கு 
வழங்கப்படுகிறது. 
தொடர்‌ நாடகங்களும்‌ குறுநாடகங்களும்‌ 
ஒலிபரப்பப்பட்டு வருகின்றன. நாடகப்‌ 


முக்கியத்துவம்‌ 


படைப்பாளர்களை ஊக்குவிக்க நாடகவிழாக்கள்‌ 
நடத்தப்படுகின்றன. 
சிறுவர்‌ நிகழ்ச்சிகள்‌ 

வானொலி, தொலைக்காட்சிகளில்‌ 
சிறுவர்களை மகிழ்விக்கும்‌ பல நிகழ்ச்சிகள்‌ 
ஒலி-ஒளிபரப்பாகி வருகின்றன. இந்நிகழ்ச்சிகள்‌ 
குழந்தைகளின்‌ அறிவாற்றலை மேம்படுத்தும்‌ 


வகையிலும்‌ ஒழுக்க நெறியினைக்‌ 


கற்பிக்கும்‌ வகையிலும்‌ தயாரிக்கப்பட்டு 
ஒளிபரப்பப்படுகின்றன. 


இவற்றில்‌ சிறுவர்களுக்கான நன்னெறிக்‌ 
கதைகள்‌, பொதுஅறிவு நிகழ்ச்சிகள்‌, 
பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்‌ போன்றவை 
இடம்பெறுகின்றன. சிறுவர்களுக்கெனத்‌ 
தனியான அலைவரிசைகள்‌ தொடங்கப்பட்டு 24 
மணி நேரமும்‌ சிறுவர்‌ நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி 
வருகின்றன. 


14-04-2020 1851:53 | | 


நேயர்‌ கடிதங்கள்‌ 

நிகழ்ச்சிகள்‌ பற்றிய நேயர்களின்‌ 
கருத்துகளைத்‌ தெரிந்துகொள்வதற்காக 
வானொலியில்‌ 'நேயர்‌ கடிதம்‌' என்ற 
நிகழ்ச்சியும்‌ 
'எதிரொலி' என்ற நிகழ்ச்சியும்‌ குறிப்பிட்ட 
கால இடைவெளியில்‌ வழங்கப்படுகின்றன. 


கொலைக்காட்சியில்‌ 


இந்நிகழ்ச்சியில்‌ நேயர்களின்‌ மடல்கள்‌ 
வாசிக்கப்பட்டு அவற்றிற்கான பதில்கள்‌ 
முன்வைக்கப்படுகின்றன. 


© 


NATIONAL 
|] GEOGRAPHIC 
CHANNEL 


NATIONAL SPORTS 


PLANET 
௫ல்‌ 


Worldwide 


உலகச்செய்திகள்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 215 


215 


[i ட அறிவோம்‌ தெளிவோம்‌ 


அலைக்கற்றை எஸ்‌. பாண்ட்‌ (56-6௮) அலைக்கற்றை 


என்பது 2 முதல்‌ 5 கிகா கெட்சு வரை உள்ள ரேடியோ 
அலையளவைக்‌ குறிப்பதாகும்‌. இது அலைபேசித்‌ 
தொலைத்தொடர்புக்கும்‌, ராடார்‌ இயக்கத்துக்கும்‌, 
தரைவழித்‌ தொலைத்தொடர்புக்கும்‌ பயன்படுகிறது. 
இதில்‌ 2.6 கிகா கெட்சு (2500-2690 கிகா கெர்ட்சு) 
என்றழைக்கப்படும்‌ அலைநீளம்‌ உலக வானொலி 
மன்றத்தால்‌ 2000 ஆம்‌ ஆண்டு தரைவழி 
அலைபேசி பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டூள்ளது. 


துறைசார்‌ தொலைக்காட்சிகள்‌ 


ஒரே அலைவரிசையில்‌ அனைத்து 
நிகழ்ச்சிகளையும்‌ (088௦1) ஒளிபரப்பிய 
நிலைமாறி ஒவ்வொரு துறைக்கும்‌ தனித்தனியே 


அலைவரிசைகள்‌ தொடங்கப்பட்டுள்ளன. 
செய்தி, விளையாட்டு, கல்வி, மருத்துவம்‌, இசை, 
திரைப்படம்‌,விளம்பரம்‌,குழந்தைகளுக்கானவை, 
ஆன்மிகம்‌, சூழலியல்‌, பொழுதுபோக்கு, 
நகைச்சுவை போன்ற நிகழ்ச்சிகள்‌ துறைசார்‌ 
அலைவரிசைகளில்‌ ஒளிபரப்பப்படுகின்றன. 
சில துறைசார்‌ தொலைக்காட்சிகளும்‌ அதில்‌ 
ஒளிபரப்பாகும்‌ நிகழ்ச்சிகளும்‌ பின்வருமாறு: 
இணையமும்‌ தகவல்‌ தொடர்பும்‌ 
திறன்பேசியின்‌ மூலம்‌ ஒவ்வொரு 
தனிமனிதனும்‌ தனது எண்ணங்களையும்‌ 


தன்னைச்‌ சுற்றி நடக்கும்‌ நிகழ்வுகளையும்‌ 
உடனுக்குடன்‌ இணையத்தில்‌ பதிவேற்றம்‌ 


செய்யமுடியும்‌. அதனை அடுத்த வினாடியே 
உலக மக்கள்‌ அனைவரும்‌ காணலாம்‌. 
இதற்கென இணையத்தில்‌ மின்னஞ்சல்‌, 
வலைப்பூக்கள்‌, முகநூல்‌, கீச்சகம்‌, புலனம்‌ 
போன்றவை நமக்குப்‌ பயன்படுகின்றன. இச்சமூக 
ஊடகங்கள்‌ பிறர்‌ மனத்தைப்‌ புண்படுத்தும்‌ 
எதிர்மறையான கருத்துகளையும்‌ உண்மைக்குப்‌ 
புறம்பான தகவல்களையும்‌ பதிவிடவோ 
பகிர்ந்துகொள்ளவோ கூடாது. மத்திய அரசு, 
தகவல்‌ தொழில்நுட்பத்துறை இவற்றைக்‌ 
கண்காணிப்பதற்காகச்‌ சில விதிமுறைகளை 
வகுத்துள்ளது. 


14-04-2020 185154 | | 


வானொலி மற்றும்‌ தொலைக்காட்சி - 
உள்கட்டமைப்பு 


பன்னிரண்டாம்‌ வகுப்பு மாணவி பாரதி, தொலைக்காட்சி நிலையத்தைப்‌ பார்வையிட்டு வந்த 
அனுபவத்தை மின்னஞ்சல்‌ மூலமாக அயல்நாட்டில்‌ பணிபுரியும்‌ தன்‌ தந்தையிடம்‌ பகிர்ந்து கொள்கிறாள்‌. 


நாள்‌: 28.03.2019 காணவந்த தொலைக்காட்சி நிலையம்‌' 
இடம்‌: பூம்புகார்‌ என்றார்‌ எங்கள்‌ வகுப்பாசிரியர்‌. இதுவரை 
வீட்டில்‌ இருந்தபடியே செய்திகளையும்‌ 


அப்பா! அன்பும்‌ வணக்கமும்‌. எங்கள்‌ கலைநிகழ்ச்சிகளையும்‌ தொலைக்காட்சியில்‌ 
பள்ளியின்‌ சார்பாகச்‌ சென்ற வாரம்‌ கண்டுகளித்த எங்களுக்குத்‌ தொலைக்காட்சி 
தொலைக்காட்சி நிலையத்தைப்‌ பார்வையிடச்‌ நிலையத்தை நேரில்‌ பார்ப்பது வியப்பாக 
சென்றிருந்தோம்‌. அந்த அனுபவத்தைத்‌ இருந்தது. எங்கள்‌ வருகைக்கு 
தங்களுடன்‌ பகிர்ந்துகொள்ள விரும்புகிறேன்‌. அனுமதியளித்திருந்த நிலைய இயக்குநரும்‌ 


பணியாளர்களுள்‌ சிலரும்‌ நுழைவாயிலிலேயே 
காத்திருந்தனர்‌. மாணவர்களாகிய எங்களை 
வரவேற்க நிலைய இயக்குநரே காத்திருந்த 
செயல்‌ எங்களுக்கு மகிழ்ச்சியளித்தது. 


8௪ 


பனிவிலகும்‌ அதிகாலை நேரம்‌. வானுயர்ந்த 
ஒளிபரப்பு கோபுரம்‌ பொருத்தப்பட்டிருந்த 
வளாகத்தை அடைந்தோம்‌. 'இதுதான்‌ நாம்‌ 


பி 
AZ 


& 


it 
Air 


4 
சியாமி 


1 


ட 


216 


12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 216 ஓ 14-04-2020 18:51:54 | | 


முதலாவதாக நிலையத்தின்‌ கூட்ட 
அரங்கிற்குள்‌ நுழைந்தோம்‌. அங்கு எங்களுக்குத்‌ 
தேநீர்‌ வழங்கப்பட்டது. தேநீர்‌ அருந்தும்‌ 
நேரத்தில்‌ நிலைய இயக்குநர்‌, தொலைக்காட்சி 
நிலையத்தின்‌ அமைப்பு, நிருவாகம்‌ பற்றி 
எங்களுக்கு எடுத்துரைத்தார்‌. 


ஆகாசவாணி என்னும்‌ வானொலியும்‌ 
தூர்தர்சன்‌ என்னும்‌ தொலைக்காட்சியும்‌ மத்திய 
தகவல்‌ மற்றும்‌ ஒளி-ஒலிபரப்பு அமைச்சகத்தின்‌ 
கட்டுப்பாட்டின்கீழ்‌ இயங்கி வருவதாகத்‌ 
தெரிவித்தார்‌. 


தொடர்ந்து பேசிய இயக்குநர்‌ 
தொலைக்காட்சி, வானொலி நிலையங்களின்‌ 
உட்பிரிவுகள்‌ பற்றி எங்களுக்கு விளக்கத்‌ 
தொடங்கினார்‌. "தொலைக்காட்சி மற்றும்‌ 
வானொலி நிலையங்களில்‌ நிருவாகப்‌ பிறிவு, 
நிகழ்ச்சிப்‌ பிரிவு, எந்திரப்‌ பிரிவு என மூன்று 
பிரிவுகள்‌ உள்ளன. இம்மூன்று பிரிவுகளும்‌ 
நிலைய இயக்குநரின்‌ ஆளுகையின்கீழ்‌ 
இயங்குகின்றன என்றார்‌. 

உடனே ஒரு மாணவன்‌ "வரவேற்புப்‌ 
பலகையில்‌ 'பிரசார்‌ பாரதி' என்ற வாசகத்தைப்‌ 
பார்த்தேன்‌. அதற்கும்‌ தொலைக்காட்சிக்கும்‌ 
என்ன தொட ற்பு?்‌ என்ற வினாவை எழுப்பினான்‌. 
அதற்கு அவர்‌ "1997-இல்‌ இந்திய நடுவண்‌ 
அரசால்‌ நிறுவப்பட்ட அமைப்புதான்‌ 'பிரசார்‌ 
பாரதி (PRASHAR BHARATI). வானொலியும்‌ 
தொலைக்காட்சியும்‌ இந்த அமைப்பின்கீழ்தான்‌ 
இயங்கிவருகின்றன" என்று பதில்‌ அளித்தார்‌. 


அத்துடன்‌ தொலைக்காட்சி நிலையத்தின்‌ 
செயல்பாடுகள்பற்றி அறிய எங்களுக்கு 
உதவியாக நிலையத்தின்‌ முதுநிலைப்‌ பணியாளர்‌ 
ஒருவரை ஏற்பாடு செய்திருந்தார்‌. அவருடன்‌ 
சேர்ந்து நிலையத்தைச்‌ சுற்றிப்பார்க்கத்‌ 
தொடங்கினோம்‌. நிலைய அலுவலகத்திற்கு 


எங்களை அழைத்துச்சென்ற அவர்‌ முதலில்‌ 
நிருவாகப்‌ பிரிவின்‌ பணிகள்‌ பற்றி எங்களுக்கு 
எடுத்துக்கூறினார்‌. 

தொலைக்காட்சியும்‌ வானொலியும்‌ 


தடையின்றி இயங்க, நிருவாகப்‌ பிரிவு திறம்பட 
செயல்படுதல்‌ வேண்டும்‌ என்றும்‌ விளம்பரக்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 217 


217 


கட்டணங்கள்‌ பெறுதல்‌, பணியாளர்களுக்கு 
ஊதியம்‌ வழங்குதல்‌ முதலான பணிகள்‌ 
இப்பிரிவில்‌ மேற்கொள்ளப்படுவதாகக்‌ 
கூறினார்‌. 


நாம்‌ நாள்தோறும்‌ காணும்‌ 
நிகழ்ச்சிகள்‌ எவ்வாறு தயாரிக்கப்பட்டு 
ஒளிபரப்பப்படுகின்றன என்பதை அறிய, 
நிகழ்ச்சிப்‌ பிரிவுக்குள்‌ நுழைந்தோம்‌. நிகழ்ச்சி 
அரங்கு, புதுப்பொலிவுடன்‌ காணப்பட்டது. 


அரங்கின்‌ மூன்று பக்கங்களிலும்‌ நவீன 
படப்பிடிப்புக்‌ கருவிகள்‌ பொருத்தப்பட்டிருந்தன. 
அப்படப்பிடிப்புக்‌ கருவிகள்‌ கட்டுப்பாட்டு 
அறையுடன்‌ இணைக்கப்பட்டிருந்தன. 
வண்ண விளக்குகளால்‌ அவ்வரங்கு 
அலங்கரிக்கப்பட்டிருந்தது. 


அங்கு கிராமிய நடனநிகழ்ச்சி ஒன்றை 
ஒளிப்பதிவு செய்துகொண்டிருந்தனர்‌. 
நிகழ்ச்சியின்‌ இடையிடையே நிகழ்ச்சி 
அரங்கையும்‌, படப்பிடிப்புக்‌ கருவிகளையும்‌ 
சரிசெய்யுமாறு கட்டுப்பாட்டு அறையிலிருந்து 
ஒரு குரல்‌ ஒலித்தது. நிகழ்ச்சித்‌ தயாரிப்பாளரின்‌ 
வழிகாட்டுதலின்படி பதிவு செய்யப்பட்ட 
இந்நிகழ்ச்சி பொங்கல்‌ சிறப்பு ஒளிபரப்புக்கான 
ஒளிப்பதிவு என்பதை அறிந்தோம்‌. நாம்‌ 
தொலைக்காட்சியில்‌ காணும்‌ ஒவ்வொரு 


நிகழ்ச்சியின்‌ உருவாக்கத்திலும்‌ தயாரிப்பாளரின்‌ 
பங்களிப்பு எவ்வளவு முக்கியத்துவம்‌ வாய்ந்தது 
என்பதை அறிந்துகொண்டோம்‌. 


"தொலைக்காட்சியின்‌ அனைத்து 
நிகழ்ச்சிகளையும்‌ தயாரித்து வழங்குவது 
தங்களுக்குக்‌ கடினமாக இல்லையா?" என்று 
அவரிடம்‌ கேட்டோம்‌. அதற்கு அவர்‌ "ஒவ்வொரு 
நிகழ்ச்சிக்கும்‌ தனித்தனியே தயாரிப்பாளர்கள்‌ 


நியமிக்கப்பட்டுள்ளனர்‌. அவர்கள்‌ 
அந்நிகழ்ச்சிக்கு முழுப்பொறுப்பாளர்களாக 
இருப்பார்கள்‌. எல்லா நிகழ்ச்சிகளுமே 
தொலைக்காட்சி நிலையத்தாரால்‌ 
தயாரிக்கப்படுவதில்லை. நிகழ்ச்சிகளைத்‌ 
தயாரிப்பதற்கெனத்‌ தனியே சில நிறுவனங்களும்‌ 
செயல்பட்டு வருகின்றன. நிகழ்ச்சித்‌ 
தயாரிப்பாளர்கள்‌ நிலைய இயக்குநரின்‌ 
வழிகாட்டுதலின்படி செயல்படுவர்‌" என்றும்‌ 
அவர்‌ தெரிவித்தார்‌. 


14-04-2020 185154 | | 


மூன்றாவதாக எந்திரப்‌ பிரிவுக்கு 
எங்களை அழைத்துச்சென்றார்‌. அந்த 
அறையானது குளிரூட்டப்பட்டிருந்தது. 
அவ்வறையுடன்‌ திறன்மிகுந்த ஒளிபரப்பு 
கோபுரம்‌ இணைக்கப்பட்டிருந்தது. அறை 
முழுவதும்‌ கணிப்பொறியுடன்கூடிய 
நவீன தொழில்நுட்ப எந்திரங்களும்‌ ஒலி 
பெருக்கிகளும்‌ நிறைந்திருந்தன. அதற்கு 
அடுத்து படத்தொகுப்பு அறைக்குச்‌ சென்றோம்‌. 
அங்குப்‌ பொருத்தமற்ற காட்சிகளை நீக்கியும்‌ 
குறிப்பிட்ட நேரத்திற்குள்‌ முடிக்கும்‌ வகையில்‌ 
காட்சிகளைச்‌ சுருக்கியும்‌ இசை மற்றும்‌ குரலைக்‌ 
காட்சிகளுக்கு ஏற்றவாறு ஒட்டியும்‌ ஒளி-ஒலி 


காட்சிகள்‌ (Veo 011200) உருவாக்கப்படுவதை 


நேரில்‌ கண்டோம்‌. ஒளிப்பதிவு காட்சிகளைச்‌ 
சிறப்பாக வடிவமைத்து வழங்குவதில்‌ எந்திரப்‌ 
பிரிவின்‌ பணி முதன்மையானது என்பதைப்‌ 
புரிந்துகொண்டோம்‌. 


மதிய உணவு நேரம்‌ வந்தது. முதுநிலை 
பணியாளருடன்‌ மதிய உணவிற்காக அருகில்‌ 
இருந்த உணவகத்திற்குச்‌ சென்றோம்‌. 
உணவகத்திலிருந்த தொலைக்காட்சியில்‌ 


ஓர்‌ அரசுப்‌ பள்ளியின்‌ ஆண்டுவிழா நேரலையாக 
ஒளிபரப்பாகிக்கொண்டிருந்தது. மாணவ 
மாணவிகள்‌ நிகழ்ச்சிகளை மிகவும்‌ சிறப்பாக 
வழங்கிக்கொண்டிருந்தனர்‌. மதிய உணவை 
முடித்துவிட்டு மீண்டும்‌ தொலைக்காட்சி 
நிலையத்திற்கு வந்துகொண்டிருந்தபோது 
சிற்றுந்து ஒன்று நிலையத்திற்குள்‌ நுழைந்தது. 
சிற்றுந்தின்‌ மேல்‌ குடை வடிவில்‌ ஒரு 
கருவியைப்‌ பொருத்தியிருந்தார்கள்‌. நிலையப்‌ 
பணியாளரிடம்‌ அச்சிற்றுந்தைப்‌ பற்றிக்‌ 
கேட்டபோது, அவர்‌ நிலையத்திற்கு வெளியில்‌ 
நடக்கும்‌ நிகழ்ச்சிகளைப்‌ பதிவுசெய்து 
ஒளிபரப்புவதற்கென மூன்று வகையான 
சிற்றுந்துகள்‌ இயங்கி வருவதாகக்‌ கூறினார்‌. 


1. நடமாடும்‌ ஒளி-ஒலிப்பதிவுக்‌ கூடம்‌ (௦bile 
Studio) 


நிலையத்திற்கு வெளியே நடக்கும்‌ 
நிகழ்ச்சிகளைப்‌ பதிவுசெய்து, 
தொலைக்காட்சி நிலையத்திலிருந்து 
ஒளிபரப்பும்‌ சிற்றுந்துகளையே 'நடமாடும்‌ 
ஒளிபரப்புகூடம்‌' என்று அழைக்கிறோம்‌. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 218 


218 


யூ 


2. வெளிப்புற ஒலி-ஒளிபரப்பு வாகனம்‌ (0B- 
Van-Outdoor Broadcasting Van) 
இவ்வகை வாகனங்கள்‌ நிகழ்ச்சி 
நடைபெறும்‌ இடத்திலிருந்தே நிகழ்ச்சிகளை 


நேரலையாக ஒளிபரப்புகின்றன. 


3. மின்னணு செய்தி சேகரிப்பு வாகனம்‌ (ENG 


Van-Electronic News Gathering Van) 


24 மணி நேரமும்‌ செய்திகளை ஒளிபரப்பி 
வரும்‌ தொலைக்காட்சி நிலையங்களில்‌ 
இவ்வகையான வாகனங்கள்‌ இயங்கி 
வருகின்றன. இவ்வாகனங்கள்‌ தொலைக்காட்சி 
நிலையத்தில்‌ உள்ள அனைத்து வசதிகளையும்‌ 
கொண்டதாக அமைந்திருக்கும்‌. 


என மூன்று வகையான வாகனங்கள்‌ பற்றி 
எடுத்துக்கூறினார்‌. 


அதன்பின்‌ பே உணவகத்தில்‌ கண்ட 
ஆண்டுவிழாவின்‌ நேரடி நிகழ்ச்சி எவ்வாறு 
ஒளிபரப்பப்படுகிறது என்பது எங்களுக்குத்‌ 
தெளிவாகப்‌ புரிந்தது. தொடர்ந்து பேசியபடியே 


நிலைய இயக்குநரின்‌ அறைக்குள்‌ சென்றோம்‌. 


நிகழ்ச்சித்‌ தயாரிப்பு மற்றும்‌ ஒளிபரப்பு 
பற்றித்‌ தெரிந்துகொண்ட எங்களுக்கு 
இத்துறையில்‌ உள்ள வேலைவாய்ப்பு பற்றித்‌ 


தெரிந்துகொள்ள ஆவல்‌ ஏற்பட்டது. எங்கள்‌ 
ஆவலைப்புரிந்து கொண்ட நிலைய இயக்குநர்‌ 
"ஊடகவியல்‌ சார்ந்த இளங்கலை, முதுகலை 
மற்றும்‌ சான்றிதழ்‌ படிப்புகள்‌ இருக்கின்றன 
என்றும்‌ இப்பாடங்களைக்கற்பிக்கும்கல்லூரிகள்‌ 
பற்றியும்‌ விளக்கினார்‌. ஊடகத்தில்‌ பணிபுரிய 


14-04-2020 185154 | | 


விருப்பம்‌ உள்ளவர்கள்‌ விடாமுயற்சியும்‌ 
தன்னம்பிக்கையும்‌ உள்ளவர்களாக 
இருத்தல்‌ வேண்டும்‌. செய்திகளை நுட்பமாக 
வெளிப்படுத்தும்‌ ஆற்றல்‌ பெற்றவர்களாக 
இருத்தல்‌ வேண்டும்‌. நற்சிந்தனை 
கொண்டவராகவும்‌ சமூக முன்னேற்றத்தில்‌ 
நாட்டம்‌ உள்ளவராகவும்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. 
இப்பண்புகளே ஊடகத்தில்‌ பணிபுரிவதற்கான 
அடிப்படைத்‌ தகுதிகளாகும்‌." என்றார்‌. உடனே 
நான்‌, ஆமாம்‌ ஐயா! பதினோராம்‌ வகுப்பு 
பாடப்புத்தகத்தில்கூட ஊடகவியல்‌ தொடர்பான 
படிப்புகளை எங்கு கற்கலாம்‌ என ஒரு பட்டியலே 
கொடுத்துள்ளனர்‌” என்றேன்‌. அவர்‌ என்னைப்‌ 
பாராட்டினார்‌. 


பின்னர்‌ நிகழ்ச்சிகளை வடிவமைப்பதில்‌ 
"தொலைக்காட்சிக்கும்‌ வானொலிக்கும்‌ 
ஏதேனும்‌ வேறுபாடு உள்ளதா?" என்று அவரிடம்‌ 
வினவினோம்‌. 


தொலைக்காட்சி-வானொலி நிகழ்ச்சிகள்‌ 


"வானொலி நிகழ்ச்சிகளைச்‌ செவிவழியாக 
மட்டுமே கேட்டு உணரமுடியும்‌ என்பதால்‌ 
வானொலி நிகழ்ச்சிகளைச்‌ தயாரிக்கும்போது 
சொற்களைக்கவனமாகப்பயன்படுத்தவேண்டும்‌. 
வானொலி மூலம்‌ செய்திகளைக்‌ 
கேட்பவர்களுக்குப்‌ பொருள்‌ மயக்கம்‌ 
ஏற்படாதவாறு சொற்களைத்‌ தெளிவாகவும்‌ 


சுருக்கமாகவும்‌ கூறுதல்‌ வேண்டும்‌. நெடுந்‌ 
தொடர்களையும்‌ கடினமான சொற்களையும்‌ 
தவிர்த்து, செய்திகளின்‌ உணர்ச்சிக்கேற்றவாறு 
குரல்‌ ஏற்ற இறக்கத்துடன்‌ பேச அல்லது வாசிக்க 
வேண்டும்‌. 

வானொலிக்காக எழுகிக்‌ தயாரிக்கப்படும்‌ 
கதைகளிலும்‌ நாடகங்களிலும்‌ குறைந்த 
எண்ணிக்கையிலான கதாபாத்திரங்கள்‌ 
இடம்பெறுதல்‌ வேண்டும்‌. மெய்ப்பாடுகள்‌, 
சூழல்‌, கதாபாத்திரங்கள்‌, உயர்திணை 
அஃறிணைப்‌ பொருள்கள்‌ முதலானவற்றின்‌ 
வெளிப்பாடுகளைச்‌ சொற்களின்‌ மூலமாகவும்‌ 
ஒலியின்‌ மூலமாகவும்‌ வெளிப்படுத்தும்‌ 
வகையில்‌ நிகழ்ச்சிகள்‌ எழுதப்பட வேண்டும்‌. 


வானொலி நிகழ்ச்சிகளுக்கு எழுதுவதை 
விட தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கு எழுதுவது 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 219 


219 


யூ 


எளிதான செயலாகும்‌. தொலைக்காட்சியில்‌ 
காட்சிகளின்‌ மூலம்‌ கதாபாத்திரங்கள்‌, சூழல்‌, 
மெய்ப்பாடுகள்‌ முதலானவற்றை வெளிப்படுத்த 
முடியும்‌. இதில்‌ எழுத்துக்கலையைவிட 
நடிப்புக்கலை முதன்மை இடத்தைப்‌ பெறுகின்றது. 
எனவே, கதைக்கேற்ற நடிகர்களைக்‌ தேர்வு 
செய்வது நிகழ்ச்சித்‌ தயாரிப்பாளரின்‌ 


கடமையாகும்‌. தொலைக்காட்சி நாடகங்கள்‌, 
தொடர்கள்‌ முதலியவை எழுத்தாளர்களின்‌ 
சொந்த படைப்பாகவும்‌ புராணச்‌ கதைகளாகவும்‌ 
புதினங்களாகவும்‌ அமையும்‌.' என்று அவர்‌ 
சொல்லி முடித்தார்‌. 


அடுத்து செய்தி அறைக்குச்‌ சென்று 
செய்தி வாசிப்பாளரைச்‌ சந்தித்தோம்‌. அவர்‌ 
தொலைக்காட்சி, வானொலியில்‌ செய்தி 
வாசிப்பிற்கான தயாரிப்புகள்‌, உத்திகள்‌ 
பற்றிச்‌ சில தகவல்களை எங்களிடம்‌ 
பகிர்ந்துகொண்டார்‌. 


செய்தி வாசிப்பிற்கான நெறிமுறைகள்‌ 


தொலைக்காட்சியில்‌ செய்தி வாசிப்பவர்கள்‌ 
நேரான பார்வையில்‌ வாசித்தல்‌ வேண்டும்‌. 
தேவையற்ற உடல்‌ அசைவு கூடாது. செய்தி 
வாசிப்பாளரின்‌ ஒப்பனை நேயர்களின்‌ 
கவனச்சிதறலுக்கு இடம்தராமல்‌ இருத்தல்‌ 
வேண்டும்‌. செய்திவாசித்தல்‌ நேரடி 
ஒளிபரப்பு ஆகையால்‌ செய்தியை முன்னரே 
வாசித்துப்பார்த்தல்‌ அவசியமாகும்‌. குரலில்‌ 
தடுமாற்றம்‌, நடுக்கம்‌ இருத்தல்‌ கூடாது. 


செய்தி 


வாசிப்பாளருக்கான பொதுப்பண்புகளாகக்‌ 


இவையெல்லாம்‌ 


14-04-2020 185154 | | 


கருதப்படும்‌. வளர்ந்துவரும்‌ தொலைக்காட்சித்‌ 
தொழில்நுட்பத்தின்மூலம்‌ நிகழ்வுகளைத்‌ 
திரையில்‌ ஓடவிட்டு செய்திகளை 
விளக்கிக்கூறுவதாகவும்‌ இருவர்‌ 
உரையாடுவதாகவும்‌ இசைப்பாடலாகவும்‌ 
புதுப்புது வடிவங்களில்‌ செய்திகள்‌ 
வாசிக்கப்படுகின்றன. 


வானொலியில்‌ செய்தி வாசிப்பவர்களுக்குக்‌ 
குரல்வளம்‌ இன்றியமையாதது. சிறந்த மொழி 
ஆளுமை கொண்டவராகவும்‌ உணர்வுகளைச்‌ 
சொற்களில்‌ வெளிப்படுத்தும்‌ திறன்‌ 
கொண்டவராகவும்‌ இருத்தல்‌ வேண்டும்‌ என்று 
வானொலி, தொலைக்காட்சி செய்தி வாசிப்பைப்‌ 
பற்றிக்‌ கூறியவர்‌, செய்திகள்‌ எவ்வாறு இருத்தல்‌ 
வேண்டும்‌ என்பது பற்றியும்‌ விளக்கினார்‌. 


செய்திகளின்‌ தன்மைகள்‌ 


மக்கள்‌ அறியாத நிகழ்வுகள்‌, அரசின்‌ 
அறிவிப்புகள்‌, இயற்கைச்‌ சீற்றங்கள்‌, புதிய 
கண்டுபிடிப்புகள்‌, சாதனைகள்‌, அரசியல்‌, 
நீதிமன்ற நடவடிக்கைகள்‌, விளையாட்டு, 
வானிலை, வாணிகம்‌ சார்ந்த நிகழ்வுகள்‌ 
போன்றவை செய்தியாக்கப்படவேண்டும்‌. 
செய்திகள்‌ உண்மைத்தன்மை உடையனவாக 
இருத்தல்‌ அவசியம்‌. 


தேவையற்ற சொற்கள்‌, கற்பனைகள்‌, 
சுயகருத்துகள்‌, விமர்சனங்கள்‌ இடம்‌ பெறுதல்‌ 
கூடாது. நடுநிலையோடு செய்திகள்‌ இருத்தல்‌ 
வேண்டும்‌. எளிய நடையில்‌ மக்களுக்குப்‌ புரியும்‌ 
சொற்களில்‌ அமைதல்‌ நலம்‌. நெடிய தொடராக 
இல்லாமல்‌, சிறுசிறு தொடராகச்‌ செய்தியை 
எழுதுதல்‌ வேண்டும்‌. பிறநாட்டுச்‌ செய்திகளை 
மொழிபெயர்க்கும்‌ பொழுது பொருள்‌ மாறாமல்‌ 
மொழிபெயர்த்தல்‌ வேண்டும்‌ என்றார்‌. 


அவர்‌ கூறிய தகவல்கள்‌ அனைத்தும்‌ 
எங்களுக்கு மிகவும்‌ பயனுள்ளவையாக 
இருந்தன. அவருக்கு நன்றி சொல்லி 
விடைபெற்றோம்‌. அப்பொழுது கடிகாரம்‌ மாலை 
ஐந்து மணியைக்‌ காட்டியது. 

நிலையத்தில்‌ கலை நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிக்‌ 
கொண்டிருந்தது. நிகழ்ச்சியினைத்‌ தொகுப்பாளர்‌ 
தொகுத்து வழங்கிக்கொண்டிருந்தார்‌. நிகழ்ச்சி 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 220 


முடிந்தவுடன்‌ அவரைச்‌ சந்தித்து எங்களது 
பாராட்டுகளைத்‌ தெரிவித்துக்கொண்டோம்‌. 
"உங்களால்‌ எப்படி இவ்வளவு அழகாக 
நிகழ்ச்சியை நடத்த முடிகிறது?" என்று 
கேட்டோம்‌. அப்போது அவர்‌ நிகழ்ச்சித்‌ 
தொகுப்பிலுள்ள உத்திகள்‌ பற்றி எங்களிடம்‌ 
பகிர்ந்துகொண்டார்‌. 


நிகழ்ச்சித்‌ தொகுப்பாளரின்‌ பண்புகள்‌ 


நிகழ்ச்சிகளைத்‌ தொகுத்து வழங்குவதற்கு 
மொழியாளுமை இன்றியமையாதது. 
பார்வையாளர்களை மகிழ்விக்கும்‌ வகையில்‌ 
நகைச்சுவை கலந்து பேசுதல்‌ வேண்டும்‌. 
பார்வையாளர்கள்‌ புத்துணர்ச்சியினைப்‌ 
பெறும்‌ வகையில்‌ தொகுப்புரை உயிரோட்டமாக 
அமைதல்‌ வேண்டும்‌. நிகழ்ச்சியில்‌ 
பங்கேற்பவர்களின்‌ பின்புலம்‌, சிறப்புகள்‌ 
பற்றி ஆங்காங்கே குறிப்பிடுதல்‌ நிகழ்ச்சியை 
மேலும்‌ சிறப்பாக்க உதவும்‌. நிகழ்ச்சியில்‌ 
திமரென மாற்றங்கள்‌ ஏற்படும்போது 
அதனைப்‌ பதற்றமில்லாமல்‌ கையாளும்‌ 
திறன்‌ தொகுப்பாளருக்கு இருக்க 
வேண்டும்‌. இப்படிப்பட்ட திறமைகளை 
வளர்த்துக்கொண்டால்‌ உங்களாலும்‌ 


நிகழ்ச்சிகளைச்‌ சிறப்பாகத்‌ தொகுத்து வழங்க 
முடியும்‌ என்று புத்துணர்வோடு அவர்‌ பேசிய 
வார்த்தைகளைக்‌ கேட்டபோது எங்களுக்குள்‌ 
தொகுப்பாளர்களாக வேண்டும்‌ என்ற ஆவல்‌ 
மிகுந்தது. தொகுப்பாளர்‌ அவரது பணி முடிந்து 
எங்களிடமிருந்து விடைபெற்றார்‌. 
விளம்பரங்களின்‌ தன்மைகள்‌ 

பின்பு விளம்பர நிகழ்ச்சிகள்‌ பற்றி 
இயக்குநரிடம்‌ கேட்டோம்‌. அதற்கு அவர்‌, 
வானொலியிலும்‌ தொலைக்காட்சியிலும்‌ 
நிகழ்ச்சிகளுக்கிடையே விளம்பரங்கள்‌ 
இடம்பெறுகின்றன. பொருள்களை விற்பனை 
செய்யும்‌ நிறுவனங்கள்‌ அதிக அளவில்‌ 
தோன்றியுள்ளன. அவற்றிற்கிடையே உள்ள 
போட்டியின்‌ காரணமாக விற்பனையை 
அதிகரிக்கும்பொருட்டு புதிய உத்திகளோடு 
விளம்பரங்கள்‌ தயாரிக்கப்பட்டு வானொலி 
யிலும்‌ தொலைக்காட்சியிலும்‌ ஒளி 
பரப்பப்படுகின்றன. ஒவ்வொரு நிறுவனமும்‌ 
இதற்கெனப்‌ பெருந்தொகையினைச்‌ 


220 


14-04-2020 185154 | | 


செலவிடுகிறது. தொலைக்காட்சி, வானொலி 
ஆகிய ஊடகங்களில்‌ அரசு நலத்திட்டங்களும்‌ 


ஒளிபரப்பாகின்றன என்று விளம்பர ஒளிபரப்பு 
பற்றி எடுத்துக்கூறினார்‌. 


அப்பொழுது தொலைக்காட்சியில்‌ 
திரைப்பட நடிகர்‌ ஒருவரின்‌ நேர்காணல்‌ 
ஒளிபரப்பாகிக்கொண்டிருந்தது. "நேர்காணல்‌ 
நிகழ்ச்சிகள்‌ எவ்வாறு நடத்தப்படுகின்றன?" 
என்று இயக்குநரிடம்‌ கேட்டோம்‌. 
முகமலர்ச்சியோடு அவர்‌ எங்களிடம்‌ 
நேர்காணல்‌ பற்றிய செய்திகளைப்‌ 
பகிர்ந்துகொண்டார்‌. 


தொலைக்காட்சி நேர்காணல்‌ 


"நேர்காணல்‌ என்பது வினா கேட்பவர்‌, 
விடை தருபவர்‌, நேயர்கள்‌ என மூவரை 
மையப்படுத்திய நிகழ்ச்சியாகும்‌. நேர்காணல்‌ 
நிகழ்த்துபவர்‌, தாம்‌ வெற்றிபெறவேண்டும்‌ 
என்ற நோக்கில்‌ வினாக்களைக்‌ கேட்கக்‌ கூடாது. 
நேயர்களின்‌ நிலையில்‌ இருந்து வினாக்களைக்‌ 
கேட்க வேண்டும்‌. நேர்காணல்‌ தருபவர்‌ 
நேயர்களைக்‌ கருத்தில்‌ கொண்டு தெளிவான 
விளக்கத்தினை விடையாகத்‌ தருதல்‌ வேண்டும்‌. 
இப்படிப்பட்ட நேர்காணலே உண்மை நிலையை 
வெளிப்படுத்துவதாக அமையும்‌. 

இத்தகைய நேர்காணலானது பல்வேறு 
சூழல்களில்‌ நிகழ்கிறது. பேட்டி எடுப்பவர்‌ 
தற்செயலாய்‌ தலைவர்‌ ஒருவரை சந்திக்க 
நேர்ந்தால்‌ அவரிடம்‌ ஓரிரு மணித்துளி மட்டும்‌ 
நிகழ்த்தப்படும்‌ நேர்காணல்‌ ஒருவகை. இது 
விமான நிலையங்களிலும்‌ வழிப்பயணங்களின்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 221 


221 


போதும்‌ நடைபெறும்‌. அண்மைச்‌ செய்திகள்‌ 
குறித்து மக்களுக்கு அறிமுகமான ஆளுமை 
ஒருவரிடம்‌ கருத்துக்‌ கேட்பதாக அமைவது 
மற்றொரு வகை நேர்காணல்‌. இது ஐந்து 
நிமிடத்திற்குள்‌ முடிந்துவிடும்‌. குறிப்பிட்ட ஒரு 
துறை சார்ந்த வல்லுநர்களிடம்‌ திட்டமிட்டு 
நடத்தப்படும்‌ நேர்காணல்‌ நெடுநேர 
நேர்காணலாக நடைபெறும்‌. சமுதாயத்தில்‌ 
நடைபெறும்‌ சீர்கேடுகளை மையப்படுத்தி 
ஒன்றுக்கும்‌ மேற்பட்டவர்களிடம்‌ விவாத 
நிகழ்ச்சியாக நடைபெறும்‌ நேர்காணலும்‌ 
உண்டு. இவ்வகை நேர்காணலை நடத்துபவர்‌ 
'நெறியாளர்‌ என்று அழைக்கப்படுவார்‌. 
இந்நேர்காணல்கள்‌ பெரும்பாலும்‌ செய்தித்‌ 
தொலைக்காட்சிகளில்‌ நடத்தப்படுகின்றன ' என 
நேர்காணலைப்‌ பற்றி இயக்குநர்‌ விளக்கமாக 
எடுத்துக்கூறினார்‌. 

வானொலி,தொலைக்காட்சிநிலையங்களின்‌ 
அமைப்பு மற்றும்‌ நிகழ்ச்சி ஒளிபரப்புபற்றி 
அறிந்துகொண்ட மனநிறைவோடு நிலைய 
இயக்குநர்‌ மற்றும்‌ நிலையத்தில்‌ பணிபுரியும்‌ 
பணியாளர்கள்‌ அனைவருக்கும்‌ எங்களின்‌ 
நன்றியினைத்‌ தெரிவித்துக்கொண்டு வீடு 
திரும்பினோம்‌. 


அன்றைய நாள்‌ எங்களுக்கு மிகவும்‌ 
மகிழ்வான நாளாக அமைந்தது. அறிவைக்‌ 


தேடிப்‌ பயணிக்கும்‌ ஒவ்வொரு நாளும்‌ 
மகிழ்வானதுதான்‌. 
பகிர்வின்‌ மகிழ்வில்‌ 
அன்பு மகள்‌ 
பாரதி 


14-04-2020 185155 | | 


ஊடகவியல்‌ சட்டங்கள்‌ 
(உரையாடல்‌) 


(பங்கேற்பாளர்கள்‌: சலீம்‌, கலைமதி, கயல்விழி, ஆசிரியர்‌) 


(வயல்‌வெளியின்‌ வரப்புப்‌ பாதையொன்றில்‌, கலைமதி தலையணி ஒலிவாங்கியில்‌ பாட்டுகேட்டவாறு 


நடந்துசெல்கிறாள்‌. எதிரே அவளது பள்ளித்‌ தோழன்‌ சலீம்‌ வருகிறான்‌) 


காட்சி - 1 


சலீம்‌: என்ன கலை, தலையணி ஒலிவாங்கியில்‌ 
(Head Phone) பாட்டுக்‌ கேட்டுக்கொண்டே எங்கே 
செல்கிறாய்‌? 


கலைமதி: (காதிலிருந்து ஒலிவாங்கியை 
எடுத்துவிட்டு) சொல்லு சலீம்‌. நல்லா 
இருக்கியா? விடுமுறை என்பதால்‌ வயலைச்‌ 
சுற்றிப்‌ பார்க்கலாம்‌ என்று செல்கிறேன்‌. நீயும்‌ 
வருகிறாயா? 


சலீம்‌: வருகிறேன்‌ கலை. எங்கப்பாவும்‌ 
வயலில்தான்‌ இருக்கிறார்‌. அவருக்குச்‌ சாப்பாடு 
கொண்டுசெல்ல வேண்டும்‌. வா! சேர்ந்தே 
செல்வோம்‌. 


கலைமதி: (மீண்டும்‌ ஒலிவாங்கியைக்‌ காதில்‌ 
பொருத்திக்கொண்டு) அப்பப்பா... எத்தனை 
பண்பலை... எத்தனை நிகழ்ச்சிகள்‌... 
கேட்டுக்கொண்டே இருக்கலாம்போல இருக்கு 
சலீம்‌. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 222 


சலீம்‌: ஆமாம்‌... ஆமாம்‌... திரையிசை 
மட்டுமின்றி நாட்டு நடப்புகள்‌, கல்வி, வணிகம்‌, 
மருத்துவம்‌, சமையல்‌, அரசியல்‌, விளையாட்டு, 
வானிலை என எத்தனை எத்தனை நிகழ்ச்சிகள்‌! 


(எதிரே அவர்களின்‌ வகுப்புத்‌ தோழி 
கயல்வழி வருகிறாள்‌) 


கயல்விழி: என்ன கலை! சலீம்‌! நான்‌ 
வந்ததுகூடத்‌ தெரியாமல்‌ அப்படி எதைப்‌ பற்றிப்‌ 
பேசிக்கிட்டிருக்கீங்க? 

கலைமதி: வா கயல்‌ ! நாங்கள்‌ வானொலி 
நிகழ்ச்சிகளைப்‌ பற்றிப்‌ பேசிக்கிட்டிருந்தோம்‌. 


கயல்விழி: நீங்க ஏதாவது நிகழ்ச்சி தயாரித்து 
வானொலியில்‌ ஒலிபரப்பப்போறீங்களா என்ன? 


சலீம்‌: நாம்‌ தயாரித்துக்‌ கொடுக்கும்‌ 
நிகழ்ச்சிகளைக்கூட ஒலிபரப்புவாங்களா? 


222 


14-04-2020 18515 | | 


கயல்விழி: ஊடகச்‌ சட்டவிதிகளுக்கு உட்பட்டு 
நல்ல நிகழ்ச்சியாக இருந்தால்‌ ஒலிபரப்புவாங்க. 


கலைமகி: இதற்கெல்லாம்‌ சட்ட விதிகள்‌ உண்டா? 
இதெல்லாம்‌ உனக்கு எப்படித்‌ தெரியும்‌? 


கயல்விழி: உண்டு. எங்க மாமா தொலைக்காட்சி 
நிலையமொன்றில்‌ வேலை பார்க்கிறார்‌. அவர்‌ 
சொல்லித்தான்‌ இதெல்லாம்‌ எனக்குத்‌ தெரியும்‌. 


(எதிரில்‌ அவர்களின்‌ பள்ளி ஆசிரியர்‌ வருகிறார்‌) 


சலீம்‌: கலை! அதோ பார்‌ நம்‌ தமிழ்‌ ஐயா 
வருகிறார்‌. 


(மூவரும்‌ வணக்கம்‌ சொல்கின்றனர்‌) 


ஆசிரியர்‌: வணக்கம்‌ பிள்ளைகளா! நீங்க 
இங்க என்ன செய்றீங்க? வகுப்பில்‌ கொடுத்த 
செயல்திட்டங்களை முடித்துவிட்மர்களா? 


கலைமதி: ஐயா நம்‌ வகுப்பில்‌ இயற்கை 
வேளாண்மை மற்றும்‌ சுற்றுச்சூழல்‌ குறித்த 
செயல்திட்டங்களையே அனைவரும்‌ 
செய்கின்றனர்‌. ஆகவே நாங்கள்‌ 
வேறு ஏதாவதொரு புதிய தலைப்பைத்‌ 
தேடிக்கொண்டிருக்கிறோம்‌. 


சலீம்‌ : ஐயா! எனக்கு ஒரு சந்தேகம்‌. 
ஆசிரியர்‌ : சொல்லு சலீம்‌! 

சலீம்‌: ஊடகங்களுக்கெனச்‌ சட்டவிதிகள்‌ 
உள்ளன என்று கயல்‌ கூறினாள்‌. 
உண்மையாகவே அப்படிப்பட்ட சட்டங்கள்‌ 
உள்ளனவா? 

கலைமதி: எனக்கும்‌ இதே சந்தேகம்தான்‌ ஐயா... 
ஆசிரியர்‌: நீங்கள்‌ இருவரும்‌ சரியான 
கேள்வியைத்தான்‌ கேட்டுள்ளீர்கள்‌. 
ஊடகத்திற்கென்று சட்டங்களும்‌, விதிகளும்‌ 
உண்டு. 

சலீம்‌: அப்படியென்றால்‌ அவற்றைப்‌ பற்றி 
எங்களுக்குக்‌ கூறுங்கள்‌ ஐயா, தெரிந்துகொள்ள 
ஆவலாக உள்ளோம்‌. 

ஆசிரியர்‌: ஊடகவியல்‌ சட்டங்கள்‌ பற்றி எனக்கும்‌ 
முழுமையாகத்‌ தெரியாது. 

சலீம்‌: இத்தகவல்களை வேறு எப்படி அறிவது? 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 223 


223 


யூ 


ஆசிரியர்‌: நம்‌ நகரில்‌ உள்ள அரசு கலைக்‌ 
கல்லூரியில்‌ ஊடகப்பிரிவு மாணவர்களுக்கான 
கருத்தரங்கம்‌ நாளை நடைபெறுகிறது. 
அதில்‌ ஊடகவியல்‌ வல்லுநர்கள்‌ பலர்‌ 
கலந்துகொள்கின்றனர்‌. 
அழைத்திருக்கிறார்கள்‌. நீங்கள்‌ மூவரும்‌ 
என்னுடன்‌ வாருங்கள்‌. அங்கே உங்களுக்குத்‌ 


என்னையும்‌ 


தேவையான தகவல்களையும்‌ ஐயங்களையும்‌ 
கேட்டுத்‌ தெரிந்துகொள்ளலாம்‌. 


கலைமதி: புதுமையான ஒரு செயல்திட்டம்‌ 
என்ன செய்வதென்று தவித்த எங்களுக்கு இது 
நல்லதொருவாய்ப்பு.நாளை எங்கள்‌ பெற்றோரின்‌ 
அனுமதியுடன்‌ கட்டாயம்‌ கலந்துகொள்கிறோம்‌. 
நன்றி ஐயா. 

ஆசிரியர்‌: நல்லது, சென்று வாருங்கள்‌ நாளை 
பார்க்கலாம்‌. 


காட்சி - 2 


இடம்‌ : கல்லூரி வளாகம்‌ 


(சலீம்‌, கலைமதி, கயல்விழி ஆகிய மூவரும்‌ 
கல்லூரி வளாகத்தில்‌ ஆசிரியரைச்‌ சந்தித்து 
வணங்குகின்றனர்‌) 


ஆசிரியர்‌ : வணக்கம்‌. வாருங்கள்‌ 
பிள்ளைகளா! உங்களைத்தாம்‌ எதிர்பார்த்துக்‌ 


காத்திருந்தேன்‌. 


சலீம்‌: இன்று நாம்‌ யாரைச்‌ சந்திக்கப்‌ 
போகிறோம்‌ ஐயா? 


ஆசிரியர்‌: என்‌ நண்பர்‌ திரு. அறிவழகன்‌ 
அவர்களை இன்று நாம்‌ சந்திக்கப்போகிறோம்‌. 
அவர்‌ பெருநிறுவன வழக்குரைஞரும்‌ கூட. 


கயல்விழி: பெருநிறுவன வழக்குரைஞரா 
அப்படியென்றால்‌... 


ஆசிரியர்‌: குடும்பநலம்‌, மருத்துவம்‌, 
குற்றம்‌ போன்றவற்றிற்கு உள்ளதைப்போல்‌ 
நிறுவனங்களுக்குச்‌ சட்ட ஆலோசனை 
வழங்கும்‌ சிறப்பு வழக்குரைஞரைத்தான்‌ அப்படி 
அழைப்போம்‌. 


14-04-2020 195155 | | 


கலைமதி: வழக்குரைஞர்களில்‌ இத்தனை 
வகையினரா? 


அசிரியர்‌: ஆம்‌ கலைமதி. வழக்குரைஞர்கள்‌ 
அனைவரும்‌ பொதுவான சட்டங்களை 
அறிந்திருந்தாலும்‌ அவற்றிற்கென உள்ள சிறப்பு 
வழக்குரைஞர்களிடம்‌ நாம்‌ மேலும்‌ தெளிவாக 
அறிந்துகொள்ளலாம்‌. சரி வாருங்கள்‌ அவரைச்‌ 
சந்திப்போம்‌. 

(விழா மேடையின்‌ அருகில்‌ அமர்ந்திருக்கும்‌ 
வழக்குரைஞர்‌ திரு. அறிவழகனிடம்‌ 
செல்கின்றனர்‌) 

அசிரியர்‌: ஐயா வணக்கம்‌. 


அறிவழகன்‌: வாருங்கள்‌ ஐயா! யார்‌ இந்த 
பிள்ளைகள்‌? உங்கள்‌ பள்ளி மாணவர்களா? 


ஆசிரியர்‌: ஆமாம்‌ ஐயா! இவர்கள்‌ ஊடகச்‌ 
சட்டங்கள்‌, விதிகள்‌ ஆகியன பற்றி 
அறியவேண்டும்‌ என்ற ஆவலால்‌ இங்கு 
வந்துள்ளார்கள்‌. 

அறிவழகன்‌: அடடே! இந்தச்‌ சின்ன 
வயதிலேயே உங்களுக்கு ஊடகவியலில்‌ 
உள்ள ஆர்வத்தைக்‌ காணும்போது மிகவும்‌ 
மகிழ்ச்சியாக உள்ளது. கண்டிப்பாக ஊடகவியல்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 224 


துறையில்‌ நீங்கள்‌ சிறந்த ஆளுமைகளாக 
வருவீர்கள்‌. வாருங்கள்‌ குழந்தைகளே 
உங்களுக்கு என்னிடம்‌ என்ன தெரிந்துகொள்ள 
வேண்டும்‌? 


கலைமதி: ஐயா! நாளிதழ்‌, வானொலி, 
தொலைக்காட்சி, திரைப்படம்‌, இணையம்‌ 
போன்ற ஊடகங்களுக்கு உள்ள சுதந்திரம்‌ 
மற்றும்‌ கட்டுப்பாடுகள்‌ பற்றி அறிந்துகொள்ள 
ஆவலாக உள்ளோம்‌. 

அறிவழகன்‌: மிக்க மகிழ்ச்சி எல்லோரும்‌ 
நாற்காலியில்‌ அமருங்கள்‌ கூறுகிறேன்‌. 
நீங்கள்‌ கூறிய அனைத்து ஊடகங்களுக்கும்‌ 
செய்திகளை வெளியிடுவதில்‌ முழுச்‌ சுதந்திரம்‌ 
உள்ளது. ஆனால்‌, அது தனிமனிதனையோ 
ஒரு சமுதாயத்தையோ நாட்டையோ ஒரு 
நிறுவனத்தையோ நேர்மையற்ற முறையில்‌ 
பாதிப்பதாக இருத்தல்‌ கூடாது. மீறினால்‌ அந்த 
ஊடகத்தைத்‌ தடை செய்யவும்‌ தண்டிக்கவும்‌ 
சட்டங்கள்‌ உள்ளன. 

சலீம்‌: என்னென்ன சட்டங்கள்‌ உள்ளன என்று 
கூறுங்கள்‌ ஐயா. 


அறிவழகன்‌: ஊடகங்களுக்கென்று தனியாகப்‌ பல 
சட்டங்கள்‌ உள்ளன. அவற்றுள்‌ உங்களுக்குத்‌ 


224 


யூ 


14-04-2020 ட்டி | 


தேவையான சில சட்டங்களைப்‌ பற்றி மட்டும்‌ 
கூறுகிறேன்‌. கேளுங்கள்‌. 


1. தனிநபர்‌ அவமதிப்புச்‌ சட்டம்‌ 

2. நாடாளுமன்ற நடவடிக்கைகள்‌ சட்டம்‌. 

3. நீதிமன்ற அவமதிப்புச்‌ சட்டம்‌ 

4. அலுவலக இரகசியங்கள்‌ சட்டம்‌ 

5. பத்திரிகை, புத்தகங்கள்‌ பதிவுச்‌ சட்டம்‌. 

6. ஆபாச வெளியீட்டுத்‌ தடைச்சட்டம்‌. 

7. காப்புரிமைச்‌ சட்டம்‌. 

8. இளைஞர்களைக்‌ கெடுக்கும்‌ வெளியீடுகள்‌ 
தடைச்‌ சட்டம்‌. 

9.  பணிசெய்‌ இதழாளர்‌ சட்டம்‌. 

கலைமதி: தனிநபர்‌ அவமதிப்புச்‌ சட்டத்தைப்‌ 

பற்றிக்‌ கொஞ்சம்‌ சொல்லுங்கள்‌ ஐயா! 


அறிவழகன்‌: ஒருவரை அவமதிக்கும்‌ 
நோக்கத்தோடு பேசுவதோ, எழுதுவதோ 
சைகைகள்‌ மற்றும்‌ குறியீடுகளால்‌ 
வெளிப்படுத்துவதோ அவமதிப்புக்‌ குற்றத்தின்‌ 
கீழ்‌ வரும்‌. இந்தியக்‌ குற்றவியல்‌ சட்டம்‌ 499 
ஆம்‌ பிரிவு அவமதிப்பு மற்றும்‌ விதிவிலக்குகள்‌ 
பற்றியும்‌ 500 ஆம்‌ பிரிவு தண்டனைகள்‌ பற்றியும்‌ 
விளக்குகிறது. 


சலீம்‌: அவமதிப்பில்‌ விதிவிலக்குகள்‌ உண்டா? 


அறிவழகன்‌: ஆம்‌ சலீம்‌. பொதுநலன்‌ கருதி 
உண்மையை வெளியிடாமல்‌ இருத்தல்‌, நல்ல 
எண்ணத்தோடு நீதிமன்ற நடவடிக்கைகளை 


வெளியிடல்‌, பொது நலனையோ தனி 
மனிதர்களையோ காப்பதற்காக அதிகாரத்தில்‌ 
உள்ளவவர்களையோ, பிறரையோ குறை 
கூறுதல்‌, பொதுநலன்‌ கருதி எச்சரித்தல்‌ 
போன்றவை அவமதிப்புக்‌ குற்றமாகா. 


கயல்விழி: அவமதிப்புக்‌ குற்றத்திற்கான 
தண்டனைகள்‌ என்னவென்று கூறுங்கள்‌ ஐயா. 
அறிவழகன்‌: 1973-ஆம்‌ ஆண்டின்‌ 


வழக்குத்தொடர்‌ விதிப்படி 199(1) அவமதிப்புக்கு 
உள்ளானவர்கள்‌ மட்டுமே நீதிமன்றத்தில்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 225 


வழக்கு தொடர முடியும்‌. ஆனால்‌, குடியரசுத்‌ 
தலைவர்‌, குடியரசுத்‌ துணைத்‌ தலைவர்‌, மாநில 
ஆளுநர்‌, மத்திய மாநிலஅமைச்சர்கள்‌ ஆகியோர்‌ 
அவமதிப்புக்கு ஆளானால்‌ அவர்கள்‌ சார்பில்‌ 
அரசு வழக்குரைஞர்‌ வழக்கு தொடுக்கலாம்‌. 


அவ்வாறு வழக்கு தொடுக்கும்பட்சத்தில்‌ 
இந்தியக்குற்றவியல்‌ சட்டம்‌ 500 ஆம்‌ 
பிரிவின்படி இரண்டாண்டுகள்வரை சிறைத்‌ 
தண்டனை, அபராதம்‌ அல்லது இரண்டும்‌ 
வழங்கப்படலாம்‌. பொதுச்‌ சட்டத்தின்படி 
மானஇழப்பு வழக்கு தொடுப்பவர்கள்‌ இழப்பீடும்‌ 
பெற முடியும்‌. 


கலைமதி: நாடாளுமன்ற நடவடிக்கைகள்‌ சட்டம்‌ 
என்பது நாடாளுமன்றத்தின்‌ நடவடிக்கைகளை 
வெளியிடுவதற்கான சட்டம்தானே, ஐயா? 


அறிவழகன்‌: சரியாகச்‌ சொன்னாய்‌ கலைமதி. 

நாடாளுமன்ற நடவடிக்கைகளை உள்ளபடி 
வெளியிடுவது ஊடகங்களின்‌ கடமையாகும்‌. 
1956 ஆம்‌ ஆண்டு நாடாளுமன்ற நடவடிக்கைகள்‌ 
சட்டத்தின்படி நாடாளுமன்ற நடவடிக்கைகள்‌ 
தீய நோக்கில்‌ வெளியிடப்பட்டன என உறுதி 
செய்யப்பட்டால்‌ தண்டனை வழங்கலாம்‌. 


கலைமதி: நாடாளுமன்ற அவமதிப்புச்‌ சட்டம்‌ 
குறித்துத்‌ தெளிவாகக்‌ கூறினீர்கள்‌, ஐயா. 
ஊடகத்தில்‌ நீதிமன்ற அவமதிப்புச்‌ சட்டம்‌ 
என்று கூறினீர்களே, அதைப்‌ பற்றி விரிவாகக்‌ 
கூறுங்களேன்‌. 


அறிவழகன்‌: நீதிமன்றங்கள்‌ அவற்றின்‌ 
வழக்குகள்‌ பற்றிய செய்திகளை வெளியிடுவதில்‌ 
மிகுந்த கவனம்‌ வேண்டும்‌. தீர்ப்பு வருவதற்கு 
முன்பாகவே குற்றவாளி என்று ஊடகத்தில்‌ 
குறிப்பிடக்கூடாது. தீர்ப்பு இதுவாகத்தான்‌ 
இருக்கும்‌ என்ற கணிப்பையும்‌ தெரிவித்தல்‌ 


கூடாது. நீதிமன்ற சட்டத்தையே, 
தீர்ப்புகளையோ, நீதிபதிகளையோ அவதூறு 
செய்வதுபோல்‌ வெளியிடுதல்‌ கூடாது. 


கயல்விழி: அப்படி நீதிமன்றத்தைக்‌ குறித்துத்‌ 
தவறாக ஊட கத்தில்‌ செய்திகளைப்‌ பரப்பினால்‌, 
அதற்கு ஏதேனும்‌ தண்டனைகள்‌ உண்டா? 


இச்சட்டம்‌ எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது 


எனக்‌ கூறுங்கள்‌ ஐயா!. 


225 


14-04-2020 18515 | | 


அறிவழகன்‌: கட்டாயம்‌ தண்டனை உண்டு. 1952 
ஆம்‌ ஆண்டு நீதிமன்ற அவமதிப்புச்‌ சட்டத்தின்படி 
குற்றங்கள்‌ உரிமையியல்‌, குற்றவியல்‌ என 
இரண்டு வகைகளாகப்‌ பிரிக்கப்பட்டன. 
நீதிமன்ற ஆணைகளுக்கும்‌ தீர்ப்புகளுக்கும்‌ 
கட்டுப்பட மறுப்பது உரிமையியல்‌ வழக்காகவும்‌ 
ஊடகங்களில்‌ தவறான செய்திகளைப்‌ 
பரப்புவது குற்றவியல்‌ வழக்காகவும்‌ பதிவு 
செய்யப்படும்‌. குற்றம்‌ உறுதிசெய்யப்பட்டால்‌ 
ஆறுமாதம்‌ சிறைத்தண்டனையோ, அபராதமோ 


விதிக்கப்படும்‌. 


கலைமதி: அப்பப்பா.... ஊடகத்தில்‌ 
பணியாற்றுபவர்கள்‌ மிகக்‌ கவனமாகத்தான்‌ 
ஒவ்வொரு நிகழ்ச்சியையும்‌ வெளியிட வேண்டும்‌ 
போல்‌ இருக்கிறதே. ஆமாம்‌ ஐயா, அலுவலக 
இரகசியச்‌ சட்டம்‌ என்றீர்களே. அப்படி என்றால்‌ 
ஊடக அலுவலகத்தைப்‌ பற்றிய ரகசியத்தை 
வெளியில்‌ கூறக்‌ கூடாதா? 


அறிவழகன்‌ : அப்படி இல்லை. அரசு 
அலுவலகச்‌ செயல்பாடுகளில்‌ ரகசியமாக 
வைக்கப்படவேண்டிய சில தகவல்களை 
வெளியிடுவது சட்டப்படி குற்றமாகும்‌. 


உங்களுக்குத்‌ தெரியுமா? 


கயல்விழி: ரகசியமாக வைக்கப்பட வேண்டிய 
தகவல்கள்‌ எவை என்று கூற முடியுமா? ஐயா!. 


அறிவழகன்‌: ஊடகமானது நிகழ்வுகளை 
மக்களுக்கு வெளிப்படையாகக்‌ காட்டும்‌ 
கண்ணாடி என்ற நோக்கில்‌ எல்லாவற்றையும்‌ 
வெளியிடுதல்‌ கூடாது. நாட்டின்‌ பாதுகாப்பு, 
வெளிநாட்டுத்‌ தொடர்பு, குற்றப்‌ புலனாய்வு, 
அமைச்சரவை முடிவு போன்றவற்றை 
ரகசியமாக அறிந்து அவற்றை வெளியிடுவது 


பெரும்குற்றமாகும்‌. இதைத்‌ தடைசெய்ய 1923 
ஆம்‌ ஆண்டில்‌ அலுவலக இரகசியங்கள்‌ சட்டம்‌ 
கொண்டுவரப்பட்டது. 


சலீம்‌: இப்பொழுது புரிகிறது ஐயா, 
எல்லாவற்றையும்‌ மக்களுக்கு ஊடகம்‌ 
வெளிப்படையாகக்‌ காட்டுதல்‌ கூடாது என்பதை 
புரிந்துகொண்டோம்‌. பாதுகாப்பு ரகசியங்களை 
எல்லாம்‌ வெளியிட்டால்‌ நாடு என்னாவது? 
சிலர்‌ சில செய்தியை வெளிப்படுத்தும்‌ 
பொழுதே ரகசிய தகவல்கள்‌ வெளியாகி 
உள்ளன என்றெல்லாம்‌ கூறுவார்களே. அவை 
தவறுதானே ஐயா! 


uw அனைத்திந்திய வானொலி (&॥ [nia Radio) சேவைகள்‌ 
வு தமிழ்நாடு பண்பலை 


ட 2 | கோயம்பத்தர்‌ | 


2 
3 தர்மபுரி 
4 


ட உ | காரைக்கால்‌ 


5 கொடைக்கானல்‌ 


7 நாகர்கோவில்‌ 
உதகமண்டலம்‌ 
பாண்டிச்சேரி 

10 குஞ்சாவூர்‌ 
11 திருச்சிராப்பள்ளி 


101.2 
02-1 
ஏற்காடு (சேலம்‌) 103.7 


226 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 226 


14-04-2020 18515 | | 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 227 ஓ 


அசிரியர்‌: முற்றிலும்‌ தவறு. செய்திக்கு உரியவர்‌, 
தாம்‌ நேரடியாகத்‌ தராத செய்திகளைச்‌ 


சித்திரித்து ஒளிபரப்பினால்‌ மக்களாகிய நாம்‌ 
அப்படியே நம்புதல்‌ கூடாது. அந்தச்‌ செய்தியைப்‌ 
புறக்கணிப்பது நன்று. 

அறிவழகன்‌: மிகவும்‌ சரியாகச்‌ சொன்னீர்கள்‌ 
ஐயா. ஊடகங்கள்‌ வதந்திகளைப்‌ பரப்பக்‌ கூடாது. 
அதை மக்களாகிய நாமும்‌ ஆதரிக்கக்‌ கூடாது. 


சலீம்‌: நன்றாகப்‌ புரிந்துகொண்டோம்‌ ஐயா! இனி, 
நாங்கள்‌ ஆதாரமற்ற செய்திகளை நம்பமாட்டோம்‌. 


ஆபாச வெளியீட்டுத்‌ தடைச்சட்டம்‌ என்ற ஒன்றை 
முன்பு கூறினீர்கள்‌ அல்லவா? அச்சட்டத்தைப்‌ 
பற்றிக்‌ கூறுங்கள்‌ ஐயா! 


அறிவழகன்‌: இந்தியக்‌ குற்றவியல்‌ சட்டத்தில்‌ 
(IPC) 292, 293, 294 முதலான பிரிவுகள்‌ 
எவை எவை ஆபாசம்‌ எனப்‌ பட்டியலிட்டுக்‌ 
காட்டுகின்றன. அவற்றின்‌ அடிப்படையில்‌ 
நாகரிகமற்ற வார்த்தைகள்‌, தரக்குறைவான 
சொல்லாடல்கள்‌, அரைகுறை ஆடை ஓவியங்கள்‌, 


அவ்வாறான புகைப்படங்கள்‌, பாலினத்தை 
இழிவுபடுத்தும்‌ கருத்துகள்‌ மற்றும்‌ படங்கள்‌, 
பாலுணர்வைத்‌ தூண்டும்‌ நிகழ்ச்சிகள்‌, 
இளைஞர்களின்‌ மனத்தைத்‌ திசை திருப்பும்‌ 
நிகழ்ச்சிகள்‌ போன்றவற்றை வெளியிடுதல்‌ 
முற்றிலும்‌ தவறாகும்‌. மீறி வெளியிடும்‌ ஊடக 
நிறுவனத்தின்‌ மீது ஒழுங்கு நடவடிக்கை 
எடுக்கவும்‌, சிறைத்‌ தண்டனையும்‌ அபராதமும்‌ 
விதிக்கவும்‌ சட்டத்தில்‌ இடம்‌ உண்டு. 


அசிரியர்‌: இப்பொழுது புரிகிறதா மாணவர்களே! 
ஆபாச வெளியீடு ஊடகத்தில்‌ வந்தால்‌, 


Ee ட அறிவோம்‌ தெளிவோம்‌ 


நீங்கள்கூடத்‌ தடைச்‌ சட்டத்தை வலியுறுத்தி 
ஊடகத்தின்‌ மீது வழக்குத்‌ தொடுக்கலாம்‌. 
இன்னும்‌ வேறு ஏதேனும்‌ சந்தேகம்‌ இருந்தால்‌ 
கேட்டுத்தெரிந்துகொள்ளுங்கள்‌. 


சலீம்‌: ஐயா! இளைஞர்களைத்‌ தவறாக 
வழிநடத்தும்‌ நிகழ்ச்சிகள்‌ எவை? அவற்றிற்கான 
தடைச்சட்டம்‌ குறித்துக்‌ கூறுங்கள்‌ 

அறிவழகன்‌: 1956 இல்‌ இளைஞர்களைக்‌ 
கெடுக்கும்‌ வெளியீடுகள்‌ தடைச்சட்டம்‌ 
அரசால்‌ நிறைவேற்றப்பட்டது. இச்சட்டத்தின்படி, 
குற்றங்களைத்‌ தூண்டுகின்ற நிகழ்ச்சி, 
வன்முறையைத்‌ தூண்டும்‌ நிகழ்ச்சி, 
அச்சத்தை ஏற்படுத்தும்‌ நிகழ்ச்சி, 
இளைஞர்களைக்‌ கெடுக்கும்‌ விளம்பர 


நிகழ்ச்சி முதலானவற்றையெல்லாம்‌ ஒளிபரப்ப 
தடைசெய்யப்பட்டுள்ளது. இச்சட்டத்தை மீறி 
செய்திகளை வெளியிடுவது தண்டனைக்குரிய 
குற்றமாகும்‌. 

கயல்விழி: "காப்புரிமைச்‌ சட்டம்‌" பற்றி கூறுங்கள்‌ 


ஐயா. 


அறிவழகன்‌: காப்புரிமைச்‌ சட்டத்தின்‌ படி. தம்‌ 
சொந்த படைப்பிற்கு மட்டுமே ஒருவர்‌ காப்புரிமை 
பெறமுடியும்‌. அவ்வாறு காப்புரிமை பெறப்பட்ட 
ஒரு படைப்பை அவரின்‌ அனுமதியின்றி வேறு 
எவரும்‌ பயன்படுத்த இயலாது. 


ஆசிரியர்‌: மிக்க நன்றி ஐயா! கருத்தரங்கம்‌ 
தொடங்க இருக்கிறது. வாருங்கள்‌ நாம்‌ 
அனைவரும்‌ அரங்கத்திற்குள்‌ செல்வோம்‌. 


பிபிசி தமிழோசை 
(BBC - British Broadcasting Corporation) 


B B இரண்டாம்‌ உலகப்போர்‌ நடைபெற்றபோது பிரிட்டன்‌, இந்திய மொழிகளில்‌ தன்‌ வானொலி 
ஒலிபரப்பைத்‌ தொடங்கியது. அதன்‌ விளைவாக பிபிசி-இல்‌, தமிழ்‌ ஒலிபரப்பு 1941 ஆம்‌ ஆண்டு 
RADIO மே திங்கள்‌ 3- ஆம்‌ நாள்‌ தொடங்கப்பட்டது. அந்நிகழ்ச்சிக்குத்‌ தொடக்கத்தில்‌ 'செய்தி மடல்‌' 
எனப்‌ பெயரிட்டிருந்தார்கள்‌. 1948-இல்‌ இந்நிகழ்ச்சிக்கு தமிழோசை என சிவபாத சுந்தரம்‌ 


பெயரிட்டார்‌. தொடக்கத்தில்‌ வாரம்‌ ஒருநாள்‌ ஒலிபரப்பாகிக்கொண்டிருந்த பிபிசி தமிழோசையின்‌ நிகழ்ச்சிகள்‌ 
80களின்‌ தொடக்கத்தில்‌ வாரம்‌ ஐந்து முறை என விரிவுபடுத்தப்பட்டது. 80களின்‌ இறுதியில்‌ வாரத்தின்‌ 
அனைத்து நாள்களிலும்‌ தனது ஒலிபரப்பைத்‌ தொடங்கியது. வெளிநாட்டுச்‌ சேவையான பிபிசி, 'வோர்ல்ட்‌ 
சர்வீஸ்‌' என்ற பெயரில்‌ 33 மொழிகளில்‌ ஒலிபரப்புகின்றது. இதில்‌ தமிழும்‌ அடங்கும்‌. உலகத்‌ தமிழர்கள்‌ 
இங்கிலாந்திலிருந்து வரும்‌ தமிழோசை நிகழ்ச்சியைத்‌ தங்கள்‌ மொழிக்குக்‌ கிடைத்த பெருமையாகவே 
கருதும்‌ நிலை ஏற்பட்டூள்ளது. 


227 


14-04-2020 18515 | | 


தென்கச்சி கோ. சுவாமிநாதன்‌ 
(இன்று ஒரு தகவல்‌ - நன்னெறிக்‌ கதைகள்‌) 


அரியலூர்‌ மாவட்டம்‌ தென்கச்சி 
பெருமாள்நத்தம்‌ என்னும்‌ கிராமத்தில்‌ பிறந்தவர்‌ 
கோ.சுவாமிநாதன்‌. இவர்‌ தொடக்கக்‌ கல்வியைச்‌ 
சொந்த ஊரிலும்‌, கல்லூரிக்‌ கல்வியைக்‌ 
கும்பகோணத்திலும்‌ வேளாண்‌ கல்வியைக்‌ 
கோயம்புத்தூரிலும்‌ பயின்றார்‌. 


வானொலியில்‌ 'இன்று ஒரு தகவல்‌' என்ற 
நிகழ்ச்சியின்‌ மூலம்‌ நன்னெறிக்‌ கதைகளை 
நகைச்சுவையுடன்‌ கூறி மக்களை மகிழ்வித்தவர்‌ 
தென்கச்சி கோ. சுவாமிநாதன்‌. வானொலியில்‌ 
இவரது பேச்சைக்‌ கேட்பதற்காகவே 
பெருமளவிலான மக்கள்‌ காத்திருந்தனர்‌. 


இவர்‌ தமிழ்நாடு அரசுப்‌ பணியில்‌ 
விவசாய அலுவலராகப்‌ பணியில்‌ சேர்ந்தார்‌. 
சிறிதுகாலத்திற்குப்‌ பிறகு திருநெல்வேலி 
வானொலியில்‌ பண்ணை இல்லப்‌ பிரிவில்‌ 
அறிவிப்பாளராகப்‌ பணியேற்றார்‌. அதன்பிறகு, 
சென்னைஅகில இந்திய வானொலி நிலையக்கில்‌ 
வேளாண்‌ பிரிவு இயக்குநராக இருந்தபோது 
'வீடும்‌ வயலும்‌' என்னும்‌ நிகழ்ச்சியை இவரே 
தொகுத்து வழங்கினார்‌. 


தொலைக்காட்சியில்‌ 'இந்த நாள்‌ இனிய 
நாள்‌' என்ற நிகழ்ச்சியின்‌ மூலம்‌ மக்களுக்கு 
நீதிநெறிகளை வழங்கிவந்தார்‌. தமிழ்நாடு அரசு 


இவருக்குக்‌ கலைமாமணி விருது வழங்கிச்‌ 
சிறப்பித்துள்ளது. 


இவரது கதைகள்‌ மக்களைப்‌ புதிய 
நோக்கில்‌ சிந்திக்கத்‌ தூண்டின. இக்கதைகள்‌, 
மக்களை மூடநம்பிக்கைகளிலிருந்து விடுவித்து, 
அவர்களிடம்‌ மனிதநேயச்‌ சிந்தனைகளை 
விதைப்பனவாக அமைந்திருந்தன. 


இவருடையமுகத்தைப்பார்க்காதவானொலி 
நேயர்களும்‌ இவருடைய குரலைக்‌ கேட்டவுடன்‌ 
'தென்கச்சியார்‌ பேசுகிறார்‌' என்று சொல்லும்‌ 
அளவிற்கு அனைவர்‌ மனத்திலும்‌ தம்‌ குரலைப்‌ 
பதிவு செய்தவர்‌. இவர்‌ கதை சொல்லும்போது 
அடுத்து என்ன சொல்லப்போகிறார்‌ என்ற 
எதிர்பார்ப்பு ஒவ்வொருவர்‌ மனத்திலும்‌ தொக்கி 
நிற்கும்‌. அவர்‌ கூறும்‌ நன்னெறிக்‌ கதையின்‌ 
முடிவில்‌ ஒரு நகைச்சுவையினையும்‌ கூறி 
முடிப்பார்‌. அவர்‌ சிரிக்காமல்‌ சொல்லும்‌ 
நகைச்சுவைகள்‌ மற்றவர்களைச்‌ சிரிக்கவும்‌ 
சிந்திக்கவும்‌ வைத்தன. 


தென்கச்சியார்‌ நடையில்‌ கதை சொல்லிப்‌ பழகுவோம்‌. 


கலைவாணர்‌ என்‌.எஸ்‌.கிருஷ்ணன்‌, நகைச்சுவை அடூத்தவங்களுக்குத்‌ துன்பம்‌ குடுக்காம இருக்கணும்‌. 
அடுத்தவங்க மனசைப்‌ புண்படுத்தப்படாது. அதுதான்‌ சிறந்த நகைச்சுவைங்கிறார்‌. அதுக்கு அவர்‌ ஒரு 


உதாரணமும்‌ கொடுக்கிறார்‌. 


ஓர்‌ எரி ஓரமா ரெண்டு பையன்கள்‌ நடந்து போய்க்கிட்டிருக்காங்க. அதுல ஒருத்தன்‌ பணக்காரவீட்டூப்‌ 
பையன்‌. இன்னொருத்தன்‌ எழை. இவங்க ரெண்டு பேரும்‌ போய்க்கிட்டிருக்காங்க.... 


வழியில ஓர்‌ இடத்துலே ஒரு சோடி செருப்பு இவங்க கண்ணுலே பட்டூது. 


ஒரு விவசாயி அந்தச்‌ செருப்பை அங்கே விட்டுட்டுப்‌ பக்கத்துலே இருந்த ஏரியிலே கை- கால்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 228 


228 


14-04-2020 18515 | | 


கழுவிக்கிட்டிருந்தார்‌. 

உடனே அந்தப்‌ பணக்காரப்‌ பையனுக்கு ஒரு யோசனை! 

அவன்‌ சொன்னான்‌. 

டேய்‌! இப்ப ஒரு வேடிக்கை செய்யலாம்‌... அந்தச்‌ செருப்பு இரண்டையும்‌ தூக்கி எட்டத்துலே வீசி 
எறிஞ்சிடுவோம்‌. அந்த ஆளு வந்து பார்த்துட்டூுச்‌ செருப்பைத்‌ தேடி அல்லாடூவான்‌... அங்கேயும்‌ இங்கேயும்‌ 
ஓடுவான்‌. திருதிருவென முழிப்பான்‌. அதை நாம இரசிக்கலாம்‌. நல்லா தமாசா இருக்கும்‌! அப்படின்னான்‌. 
இப்படிச்‌ சொல்லிப்புட்டு அந்தச்‌ செருப்புகளைத்‌ தூக்கப்‌ போனான்‌. "கொஞ்சம்‌ பொறு" ன்னான்‌ அந்த ஏழைப்‌ 
பையன்‌. 

என்‌? ன்னு கேட்டான்‌ இவன்‌. இப்ப அந்த ஏழைப்பையன்‌ சொன்னான்‌... 

நீ சொல்றது ஒண்ணும்‌ வேடிக்கை இல்லே. உன்னோட செருப்புத்‌ தெலைஞ்சா உன்‌ அப்பா உடனே 
உனக்கு வேறே செருப்பு வாங்கிக்கொடுத்துடுவார்‌! ஆனா அந்த ஆளுக்கு இந்தச்‌ செருப்பு தொலைஞ்சா 
வேறே புதுசா வாங்குறதுக்கு வாயையும்‌ வயத்தையும்‌ கட்டிப்‌ பணத்தைச்‌ சேர்க்கவேண்டியிருக்கும்‌! 
அதனால நான்‌ ஒரு வேடிக்கை சொல்றேன்‌. அது மாதிரி செய்‌! அது இன்னும்‌ தமாசா இருக்கும்‌... அப்படின்னான்‌. 
சரி! சொல்லுன்னான்‌ இவன்‌. 

"செருப்பு இரண்டும்‌ அது இருக்கிற இடத்துலேயே இருக்கட்டும்‌. உன்‌ சட்டைப்‌ பையிலேயிருந்து ஒரே ஒரு 
ரூபாய்‌ நாணயத்தை எடுத்து அந்தச்‌ செருப்பு மேலே அதோட குதிப்‌ பகுதியிலே வை. வச்சுட்டு நாம ரெண்டு 
பேரும்‌ அந்த மரத்துக்குப்‌ பின்னாடி மறைஞ்சி நின்னுக்குவோம்‌.' அப்புறம்‌ பார்‌ வேடிக்கையைன்னான்‌. 
அதே மாதிரி ஒரு ரூபாய்‌ காசை செருப்பு மேலே வச்சிட்டு இவங்க மறைஞ்சு நின்னுக்கிட்டாங்க. கொஞ்ச 
நேரத்துல அந்த விவசாயி வந்தார்‌. 

கால்லே உள்ள மண்ணைத்‌ தட்டிப்புட்டூச்‌ செருப்பை மாட்டறதுக்குப்‌ போனார்‌. அங்கே இருந்த காசு 
கண்ணுல பட்டூது! அவருக்கு ஆச்சிரியமா போச்சு. அதை கையிலே எடுத்துப்‌ பார்க்கிறார்‌. நாலுபக்கமும்‌ 
திரும்பி திரும்பிப்‌ பார்க்கிறார்‌. கடைசியிலே ஆகாயத்தைப்‌ பார்க்கிறார்‌. 

ஆண்டவா! இது உன்னோட கருணைதான்‌... நீதான்‌ யாரோ புண்ணியவான்‌ மனசுல தருமம்‌ பண்ணற 
எண்ணத்த உண்டாக்கியிருக்க! அந்தப்‌ புண்ணியவான்‌ நல்லாயிருக்கனும்‌! ன்னு வாழ்த்தி அந்தக்‌ காசைக்‌ 
கண்ணுல ஒத்திக்கிட்டார்‌. 

மறைஞ்சிருந்து பார்த்திட்டிருந்த ஏழைப்‌ பையன்‌ இப்பச்‌ சொன்னான்‌... 

பார்த்தியா...? உன்னைப்‌ புண்ணியவான்னு வாழ்த்திட்டுப்‌ போறார்‌ அந்த ஆள்‌! அவருக்கும்‌ சந்தோசம்‌. 
உனக்கும்‌ சந்தோசம்‌. உனக்கு ஒரு ரூபாய்ங்கறது பெரிசில்ல. அதனால நமக்குக்‌ கிடைச்சிருக்கிற மகிழ்ச்சி 
ரொம்ப உயர்வானது! அப்படின்னான்‌. 

வேடிக்கையும்‌ கிண்டலும்‌ இது மாதிரி அடுத்தவங்களுக்கு இடைஞ்சலா இல்லாம இருக்கனும்‌ என்கிறார்‌ 
கலைவாணர்‌. 

ஆனா பாருங்க.. அவருக்கே இடைஞ்சலா வர்ற விசயங்களைக்‌ கூட அவரு வேடிக்கையாத்தான்‌ எடுத்துக்கறார்‌. 
ஒரு தடவை ஒருத்தர்‌ கலைவாணர்க்கிட்டே வந்து... 


ஐயா... என்‌ குழந்தை செத்துப்‌ போச்சு! ன்னு சொல்லி அழுதார்‌. உடனே இவரு அவருக்கு நூறு ரூபாய்‌ 
பணம்‌ கொடுத்து "இந்தாங்க... அடக்கம்‌ செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பிவைச்சார்‌. 


ஒரு வருசம்‌ கழிச்சு மறுபடியும்‌ அதே ஆள்‌ வந்தார்‌. இவறு மறந்திருப்பார்ங்கற நினைப்பிலே " அண்ணே... 
என்‌ குழந்தை இறந்து போச்சண்ணே! ன்னார்‌ இவரு மறுபடியும்‌ நூறு ரூபாய்‌ கொடுத்து ஆறுதல்‌ சொல்லி 
அனுப்பினார்‌. 


ஏழெட்டு மாசம்‌ கழிச்சு மறுபடியும்‌ அதே ஆள்‌ வந்தார்‌. அவரு வாயைத்‌ திறக்கறதுக்க முன்னாடியே இவரு 
நூறு ரூபாயை அவரு கையில வெச்சு 


"போன ரெண்டூ தடவைதான்‌ குழந்தை செத்துப்போச்சு" இந்தத்‌ தடவையாவது சாகாமக்‌ காப்பாத்திடுங்க! 
ன்னார்‌. 


அதுக்கப்பறம்‌ அந்த ஆள்‌ வர்றதே இல்லையாம்‌. 


229 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 229 ஓ 14-04-2020 18:51:56 | | 


ர. அய்யாசாமி 
வானொலி அண்ணா 
(சிறுவர்‌ நிகழ்ச்சி - பாலராமாயணம்‌) 


வானொலி அண்ணா என்று 
அழைக்கப்பட்டவர்‌ ர. அய்யாசாமி. இவர்‌ 
கோயம்புத்தூர்‌ மாவட்டம்‌ பொள்ளாச்சிக்கு 
அருகில்‌ உள்ள கல்லாபுரம்‌ என்னும்‌ ஊரில்‌ 
பிறந்தவர்‌. இளம்‌ வயதிலேயே பாடல்‌ எழுதும்‌ 
ஆற்றல்‌ பெற்று விளங்கினார்‌. தொடக்கக்‌ 
கல்வியினை உள்ளூரிலும்‌ பள்ளி இறுதிக்‌ 
கல்வியினை சென்னை இராமகிருஷ்ணா 
மடத்திலும்‌ பயின்றார்‌. சென்னை மாநிலக்‌ 
கல்லூரியிலும்‌ லயோலா கல்லூரியிலும்‌ பட்டப்‌ 
படிப்பினை முடித்தார்‌. 

கல்லூரிப்‌ படிப்பிற்குப்‌ பிறகு 'தமிழ்நாடு' 
நாளிதழில்‌ உதவி ஆசிரியராகப்‌ பணியாற்றினார்‌. 
1944ஆம்‌ஆண்டுதிருச்சிவானொலிநிலையத்தில்‌ 
பணியேற்றார்‌. இவர்‌ சிறுவர்களுக்கான 'பாப்பா 


மலர்‌' மற்றும்‌ 'முத்துக்குவியல்‌' நிகழ்ச்சியின்‌ 
மூலம்‌ மக்கள்‌ மனத்தில்‌ இடம்பிடித்தார்‌. 
இந்நிகழ்ச்சி தொடர்ந்து பன்னிரண்டு ஆண்டுகள்‌ 
ஒலிபரப்பாயிற்று. 

கவிமணி தேசிக விநாயகனார்‌ 
"ராமாயணக்கதையினைத்‌ தமிழகத்துச்‌ சிறுவர்‌ 
சிறுமியர்‌ விரும்பிப்‌ படிக்கும்‌ வண்ணம்‌ 
இனிய எளிய நடையில்‌ ஒரு தொடர்நிலைச்‌ 
செய்யுளாகப்‌ பாடுமாறு நான்‌ தமிழ்க்‌ 
கவிஞர்களைக்‌ கேட்டுக்கொள்கிறேன்‌.'' 
என்றார்‌. கவிமணியின்‌ கனவை நிறைவேற்றும்‌ 


பூஸ்‌ 


செல்லும்‌ தன்மைகொண்டவை. பூமியானது 
கோளவடிவில்‌ இருப்பதால்‌ வானொலி மற்றும்‌ 


வகையில்‌ இவர்‌ பாலராமாயணம்‌ இயற்றினார்‌. 
இதனை இசைவடிவில்‌ சிறுவர்கள்‌ மற்றும்‌ 
இளைஞர்களுக்கு வானொலியின்‌ மூலம்‌ 
கொண்டு சேர்த்தார்‌. இதற்கு இசைக்கலைஞர்‌ 
மல்லிக்‌ இசையமைத்துள்ளார்‌. எளிமை, 
இனிமை, பக்திமை, தனிமனித ஒழுக்கம்‌ என 
பன்முக நோச்கில்‌ கேட்பவர்‌ உள்ளத்திற்கு 
இன்பம்‌ தரும்‌ காவியமாகப்‌ பாலராமாயணம்‌ 
திகழ்ந்தது. இவ்வொலிபரப்பிற்கு முப்பதாயிரம்‌ 
பாராட்டுக்கடிதங்கள்‌ வந்து குவிந்தன. 


இவர்‌ சென்னை வானொலியில்‌ 
பாலராமாயணத்துடன்‌ மோகன காந்தி என்னும்‌ 
நிகழ்ச்சியையும்‌ வழங்கி வானொலிக்குப்‌ 
பெருமை சேர்த்தார்‌. இவரது நிகழ்ச்சிகள்‌ 
ஞாயிற்றுக்கிழமைகளில்‌ சிறப்பு நிகழ்ச்சிகளாக 
ஒலிபரப்பப்பட்டன. இவர்‌ தமிழில்‌ மட்டுமன்றி 
விஜயவாடாவில்தெலுங்கிலும்கோழிக்கோட்டில்‌ 
மலையாளத்திலும்‌ சிறுவர்களுக்கான 
நிகழ்ச்சிகளை வழங்கியுள்ளார்‌. 


1) [60 பா ED பற செயற்கைக்கோளும்‌ மின்னணு ஊடகங்களும்‌ 


ஒலி-ஒளி அலைகள்‌ எப்போதும்‌ நேர்க்கோட்டில்‌ 


தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளைத்‌ கொலைதூரக்திற்குப்‌ ட்‌ ட்‌ 


பரப்புவது மிகவும்‌ கடினமான ஒன்றாக இருந்தது. 
இச்சூழலில்செயற்கைக்கோள்கள்‌ கண்டுபிடிக்கப்பட்டு 
விண்ணில்‌ செலுத்தப்பட்டன. அதன்‌ பயனாக இன்று 
உலகெங்கும்‌ நடக்கும்‌ நிகழ்வுகளை எளிதாக 


000104 arshan 


வானொலி, தொலைக்காட்சி ஆகியவற்றின்‌ வழியாக நாம்‌ ம கேட்டும்‌ மகிழ்கிறோம்‌. 


23௦ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 230 ஓ 14-04-2020 18:51:56 | | 


வெ. நல்லதம்பி 
(மக்கள்‌ தொடர்பு-எதிரொலி) 


சென்னைத்‌ தொலைக்காட்சியின்‌ 
'எதிரொலி' நிகழ்ச்சி மூலம்‌ புகழ்பெற்று 
'எதிரொலி நல்லதம்பி' என்று அழைக்கப்படுபவர்‌ 
முனைவர்‌ வெ.நல்லதம்பி. இவர்‌ பள்ளிப்‌ 
படிப்பை மணப்பாறையிலும்‌, பட்டப்‌ படிப்பினை 
சென்னைப்‌ பச்சையப்பன்‌ கல்லூரியிலும்‌ 
முடித்தார்‌. சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ 
முனைவர்‌ பட்டம்‌ பெற்றார்‌. 


EA 


1963 முதல்‌ 1965 வரை திருநெல்வேலியிலும்‌ 
திருச்சியிலும்‌ அகில இந்திய வானொலி 
நிலையங்களில்‌ நிகழ்ச்சி அறிவிப்பாளராகப்‌ 
பணிபுரிந்தார்‌. பிறகு வாசிங்டனில்‌ உள்ள வாயஸ்‌ 
ஆப்‌ அமெரிக்கா' வானொலி நிலையத்தில்‌ 
அறிவிப்பாளராகவும்‌ மொழிபெயர்ப்பாளராகவும்‌ 
பணியாற்றினார்‌. அதன்‌ பிறகு சென்னைத்‌ 
தொலைக்காட்சி நிலையத்‌ தயாரிப்பாளராகவும்‌ 
நிலைய உதவி இயக்குநராகவும்‌ பணியாற்றினார்‌. 


இவர்‌ சிலப்பதிகாரம்‌, மணிமேகலை, சீவக 
சிந்தாமணி ஆகியவற்றை நாடக வடிவில்‌ எழுதி 
வெளியிட்டுள்ளார்‌. இவரது சிலப்பதிகார 
நாடக நூல்‌ 'நூபுர்‌ க ஸ்வர்‌' என்ற பெயரில்‌ 
இந்தியில்‌ மொழிபெயர்க்கப்பட்டுப்‌ புதுதில்லி 
வானொலியில்‌ ஒலிபரப்பானது குறிப்பிடத்தக்கது. 


'டெலிவிஷன்‌' என்னும்‌ ஆங்கிலச்‌ 
சொல்லுக்கு இணையான தமிழ்க்‌ 
கலைச்சொல்லை உருவாக்க முயன்றபோது 
பலரும்‌ பல சொற்களை உருவாக்கியளித்தனர்‌. 
இருப்பினும்‌ இவர்‌ முன்மொழிந்த 


'தொலைக்காட்சி'என்றசொல்லே அனைவராலும்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 231 


231 


ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்றும்‌ பயன்பாட்டில்‌ 
உள்ளது. 


தொலைக்காட்சியிலும்‌ வானொலியிலும்‌ 
செய்தி வாசிப்பவர்களுக்கும்‌ நிகழ்ச்சி 
அறிவிப்பாளர்களுக்கும்‌ தமிழ்‌ மொழியினை 
உச்சரிப்புப்பிழையின்றிப்‌ பேச இவர்‌ 
பயிற்சியளித்துள்ளார்‌. 


இரண்டாவது, ஐந்தாவது உலகத்‌ தமிழ்‌ 
மாநாடுகளில்‌ பிற நாட்டுத்‌ தமிழறிஞர்களிடம்‌ 
நேர்காணல்‌ நிகழ்த்தி அதனைப்‌ படத்துடன்‌ 
ஆவணப்படுத்தியுள் ளார்‌. 


இவர்‌ ஓய்வுக்குப்‌ பின்‌ தமிழக அரசு பள்ளிக்‌ 
கல்வித்‌ துறையில்‌ ஆசிரியர்‌ கல்வி ஆராய்ச்சி 
மற்றும்‌ பயிற்சி இயக்ககத்தில்‌ உள்ள கல்வித்‌ 
தொலைக்காட்சிப்‌ படப்பதிவு நிலையத்தில்‌ 
சிறப்பு அலுவலராக இரண்டு ஆண்டுகள்‌ 
பணியாற்றியுள்ளார்‌. மேலும்‌, இவரது கல்விப்‌ 
பணியினைப்‌ பாராட்டி மால்கம்‌ ஆதிசேஷய்யா' 
என்னும்‌ விருது வழங்கியுள்ளனர்‌. 


முத்துக்கூத்தன்‌ 
(கிராமியக்கலை - பொம்மலாட்டம்‌) 


பாவைக்கூத்து என்றும்‌ பொம்மலாட்டம்‌ 
என்றும்‌ சொல்லப்படும்‌ கையுறை 
பொம்மலாட்டம்‌ இன்று உலகம்‌ முழுவதும்‌ 
பல்வேறு வடிவங்களில்‌ பரவியுள்ளது. 
இந்நிகழ்ச்சிகள்‌ விழாக்காலங்களில்‌ 
கிராமங்களில்‌ மக்களைக்‌ களிப்பூட்டுவதற்காக 
நடத்தப்பட்டன. குழந்தைகள் முதல்‌ முதியவர்கள்‌ 
வரை விரும்பிப்‌ பார்க்கும்‌ நிகழ்ச்சியாகப்‌ 


பொம்மலாட்டம்‌ விளங்கியது. 


14-04-2020 195137 | | 


முத்துக்கூத்தனின்‌ மதுவிலக்குப்‌ 
பொம்மலாட்டம்‌. 


| ௫ அறிவோம்‌ தெளிவோம்‌ 


தொட்டான்‌- கெட்டான்‌ 


தந்‌ைத, மகனை வெட்ட கையில்‌ அரிவாளுடன்‌ நிற்பார்‌. தாய்‌... எதற்காக இவ்வளவு கோபம்‌ எனக்‌ 
கேட்பார்‌. கடை வீதியில்‌ யாரோ ஒருத்தனோடு குடித்துவிட்டூத்‌ தள்ளாடியபடி உன்‌ புள்ள போறான்னு 
பக்கத்துவீட்டுக்காரர்‌ சொல்றாரு. அப்படிப்பட்ட குடிகார மகன்‌ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. என்‌ மானம்‌ 
மரியாதையெல்லாம்‌ போச்சு என்று பதறுவார்‌. 

அந்த நேரம்‌ மகன்‌ வந்து வாசலில்‌ நிற்பான்‌. "வீட்டுக்குள்ள நுழையாதே... அப்படியே போய்விடு. உள்ளே 
வந்தா வெட்டுவேன்‌" என்பார்‌ தந்தை. என்‌ இவ்வளவு கோபம்‌!' என்று புரியாமல்‌ மகன்‌ கேட்பான்‌. இவர்‌ 
தாம்‌ கேட்ட தகவலைச்‌ சொல்லுவார்‌. 

நான்‌ குடிக்கல உங்க நண்பர்‌ குடிச்சிட்டுப்‌ பை நிறைய பணத்துடன்‌ விழுந்து கிடந்தார்‌. அதைப்‌ பார்த்த 
நான்‌ அவரை வீட்டிற்கு அழைத்துச்சென்றேன்‌. அவர்‌ போதையில்‌ ஆடி அசைந்து சென்றபோது அவரைப்‌ 
பிடித்திருந்த நானும்‌ அப்படிச்‌ செல்லவேண்டியதாகி விட்டது. 


"குடிகாரனைத்‌ தொட்டதற்கே இப்படி கெட்ட பெயர்‌ வந்துடுச்சே! குடியைத்‌ தொட்டா எவ்வளவு கெட்ட பெயர்‌ 


வந்து சேரும்‌" என்று மகன்‌ கூறுவான்‌. 


தன்‌ தவற்றை உணர்ந்த தந்தை, மகனைக்‌ கட்டி அணைத்துக்கொள்வார்‌. 


தமிழில்‌ பொம்மலாட்டக்‌ கலைக்குப்‌ 
பெருமை சேர்த்தவர்‌ முத்துக்கூத்தன்‌. இவர்‌ 
திருச்சியை அடுத்த பொய்யாமணி என்னும்‌ 
கிராமத்தில்‌ பிறந்தவர்‌. திருச்சியில்‌ 9 ஆம்‌ 
வகுப்புவரை படித்தார்‌. இவர்‌ சென்னைக்கு 
வந்த பிறகு நகைச்சுவை நடிகராகவும்‌, 
மேடைப்‌ பாடகராகவும்‌, பாடலாசிரியராகவும்‌ 


தம்மை மேம்படுத்திக்கொண்டார்‌. தன்‌ மகன்‌ 
கலைவாணனுடன்‌ சேர்ந்து பொம்மலாட்டக்‌ 
கலையில்‌ ஈடுபட்டார்‌. 


சென்னைத்‌ தொலைக்காட்சியில்‌ 
'கண்மணிப்பூங்கா' என்னும்‌ நிகழ்ச்சியில்‌ 
முத்துக்கூத்தனின்‌ பொம்மலாட்டம்‌ 
இடம்பெற்றது. இந்நிகழ்ச்சியில்‌ சுற்றுச்சூழல்‌, 
சுகாதாரம்‌, கல்வி, குடும்ப நலம்‌, இயற்கை 
வேளாண்மை, தமிழ்ப்‌ பண்பாடு, தமிழ்‌ 
இலக்கியம்‌ போன்றவற்றை உள்ளடக்கிய 
விழிப்புணர்வுக்‌ கதைகள்‌ பொம்மலாட்டங்களில்‌ 
நிகழ்த்தப்பட்டன. 

கிராம மக்களுக்குப்‌ பயன்படும்‌ கல்வி, 
உடல்நலம்‌, தனிமனித ஒழுக்கம்‌ போன்றவற்றை 
வலியுறுத்தும்‌ நிகழ்ச்சிகளை இவர்‌ நடத்தினார்‌. 
இதன்‌ மூலம்‌ சென்னைத்‌ தொலைக்காட்சியில்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 232 


பொம்மலாட்ட நிகழ்ச்சிக்கு மக்களிடையே 
பெரும்‌ வரவேற்பு கிடைத்தது. 


சென்னைத்‌ தொலைக்கட்சியில்‌ அண்ணல்‌ 
காந்தியடிகளின்‌ பிறந்த நாளன்று மதுவிலக்கு 
பற்றிய விழிப்புணர்வு பொம்மலாட்டத்தை 
நிகழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. 


துகிலி. சுப்பிரமணியம்‌ 
(வேளாண்மை - பண்ணை இல்லம்‌) 


துகிலி. சுப்பிரமணியம்‌ வானொலியில்‌ 
பண்ணை இல்லம்‌ நிகழ்ச்சியின்‌ மூலம்‌ 
அறிமுகமானவர்‌. இவர்‌ தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌ 
துகிலி என்னும்‌ கிராமத்தில்‌ உள்ள ஒரு 
நெசவாளர்‌ குடும்பத்தில்‌ பிறந்தவர்‌. இவர்‌ 
விவசாயத்தைத்‌ தம்‌ உயிரெனக்‌ கருதி அவற்றின்‌ 
வளரச்சிக்காகப்‌ பாடுபட்டார்‌. தமிழக 
அரசின்‌ ஊரக வளர்ச்சித்‌ துறையில்‌ கிராம 
நல அலுவலராகப்‌ பணியாற்றினார்‌. இவர்‌ 
பண்ணை இல்லம்‌ நிகழ்ச்சியில்‌ ஒவ்வொரு 
நாளும்‌ ஒரு புதிய செய்தியினைக்‌ கூறி 
விவசாயிகளைத்‌ தம்பால்‌ ஈர்த்தார்‌. இவரது 
நிகழ்ச்சிகள்‌ விவசாயம்‌ செய்யாத மக்களையும்‌ 


232 


14-04-2020 19517 | | 


| ட ட 1ட[6121 1185121111 ஊடகங்களில்‌ உள்ள பணிகள்‌ 


மின்னணு ஊடகம்‌ 


உதவி ஆசிரியர்கள்‌ 
நிருபர்கள்‌ 
சிறப்புச்‌ செய்தியாளர்கள்‌ 


பத்தி எழுத்தாளர்கள்‌ 


உதவி அசிரியர்கள்‌ 


நிருபர்கள்‌ 


புகைப்படக்‌ கலைஞர்கள்‌ 


ஒளி- ஒலிப்பதிவாளர்கள்‌ 


கருத்துப்படம்‌ உருவாக்குபவர்‌ தொழில்நுட்பக்‌ கலைஞர்கள்‌ 


புகைப்படக்‌ கலைஞர்‌ 


செய்தி வாசிப்பாளர்‌ 


பிழை திருத்துநர்‌ இணையத்தில்‌ பக்கவடிவமைப்பாளர்‌ 


வரைகலை வடிவமைப்பாளர்‌ 


பக்க வடிவமைப்பாளர்‌ 


கேட்கத்‌ தூண்டும்‌ வகையில்‌ கலைநயத்துடன்‌ 
அமைந்திருந்தன. 


பாமரமக்களிடமும்‌எளிமையானமுறையில்‌ 
நேர்காணல்‌ நிகழ்த்தி நுட்பமான தகவல்களைச்‌ 
சேகரிப்பதில்‌ வல்லவர்‌. இவர்‌ வலி தெரியாமல்‌ 
ஊசிபோடும்‌ மருத்துவரைப்‌ போல்‌ நேர்காணல்‌ 
அளிப்பவரிடமிருந்து செய்திகளைச்‌ சேகரிப்பார்‌. 
ஒருமுறை வெண்பன்றி வளர்ப்பவரிடம்‌ 
நேர்காணல்‌ நிகழ்த்தச்‌ சென்ற இவர்‌, 'என்ன 
தொழில்‌ பார்க்கறீங்க?" என்று கேட்டார்‌. அதற்கு 
அவர்‌, 'வெண்பன்றி வளர்க்கிறேன்‌' என்று 
பதிலளித்தார்‌. 'பன்றியா வளர்க்கறீங்க?' என்று 
கிண்டலாகக்‌ கேட்டபொழுது, அவருக்கு கோபம்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 233 


அரங்கு அமைப்பாளர்‌ 


நிகழ்ச்சித்‌ தயாரிப்பாளர்கள்‌ 


ரேடியோ ஜாக்கி 
வீடியோ ஜாக்கி 
டிஸ்க்‌ ஜாக்கி 


வந்துவிட்டது. 'பன்றி வளர்ப்பது அவ்வளவு 
கேவலமா? பன்றி வளர்ப்பால்‌ என்னென்ன 
நன்மைகள்‌ என்று தெரியுமா? எவ்வளவு 
வருமானம்‌ கிடைக்கிறது என்பது தெரியுமா?" 
என அடுக்கடுக்காகக்‌ கூறி, பன்றி வளர்ப்பின்‌ 
பயனையும்‌, முறையையும்‌ கூறினார்‌. இவ்வாறு 
செய்திகளைப்‌ பெறுவதில்‌ இவர்‌ புதுமையான 
அணுகுமுறையைக்‌ கையாண்டார்‌. 


இவர்‌ சிறந்த புகைப்படக்‌ கலைஞராகவும்‌ 
திகழ்ந்தார்‌. பயிர்களின்‌ இடையில்‌ 
மறைந்திருக்கும்‌ பூச்சிகளையும்‌ மிகவும்‌ 
தெளிவாகப்‌ படம்‌ எடுத்துவிடுவார்‌. இவரால்‌ 
எடுக்கப்பட்ட பூச்சிகளின்‌ புகைப்படங்கள்‌ 
இன்று பல ஆய்வுக்கூடங்களிலும்‌ வேளாண்‌ 
அலுவலகங்களிலும்‌ ஆவணமாக வைத்துப்‌ 
பராமரிக்கப்படுகின்றன. 


இவர்‌ துணிவும்‌ தன்னம்பிக்கையும்‌ 
மிக்கவர்‌. வானொலியின்மீதும்‌ விவசாயிகள்‌ 
மீதும்‌ அளவுகடந்த பற்றுள்ளவராகத்‌ திகழ்ந்தார்‌. 
இவருடைய பண்ணை இல்லம்‌ நிகழ்ச்சி உழவுக்‌ 
தொழில்‌ செய்யும்‌ மக்களுக்கு அதிக வருவாயை 
ஈட்டுவதற்கான வழிகாட்டும்‌ நிகழ்ச்சியாக 
அமைந்திருந்தது. 


233 


14-04-2020 19517 | | 


இவரைத்‌ தெரியுமா? 


"ஆகாசவாணி, செய்திகள்‌ வாசிப்பது சரோஜ்‌ நாராயணசுவாமி" என்ற குரலை 
வானொலியில்‌ கேட்காத தமிழர்கள்‌ இருக்க முடியாது. இவருடைய குரலைக்‌ 
கேட்பதற்காகவே செய்தியைக்‌ கேட்டவர்கள்‌ உண்டு. 40 ஆண்டுகாலம்‌ ஒலிபரப்புத்‌ 
துறையில்‌ சிறப்பாகச்‌ செய்தி வாசித்தமைக்காகத்‌ தமிழக அரசு இவருக்கு 2008 
ஆம்‌ ஆண்டு கலைமாமணி விருது வழங்கிப்‌ பாராட்டியுள்ளது. இதுவே செய்தி 


வாசிப்பாளருக்காக வழங்கப்பட்ட முதல்‌ கலைமாமணி விருதாகும்‌. 


Advertisement 
Analog 
Anchor 
Antenna 
Audio Engineer 
Audio wave 
Audiozone 
Bandwidth 
Binaural 

ஓ Blogspot 
Broadcast 
Channel 
Commands 
Control Room 
Disc Jockey 
Disk 
Distortion 
Echo 
Electronic effects 
Electronic Media 
Facebook 
Flash News 


Frequency 


கலைச்சொற்கள்‌ 
- விளம்பரம்‌ Loudspeaker 
- மின்னியல்‌ Low Frequency 
- தொகுப்பாளர்‌ Mass media 
- ஒலிவாங்கி Medium 
- ஒலி அமைப்பாளர்‌ Multi media 
- ஒலியலை Multi Track 
- ஒலி மையம்‌ On-Air 
- அலைத்தொகுப்பு Outside Broadcast 
-இருசெவிக்‌ கேள்வி Print Media 
- வலைப்பூ Producer 
- ஒலிபரப்பு Radio Jockey 
- அலைவரிசை Radio-club 
- கட்டளைகள்‌ Recording Theatre 


- கட்டுப்பாட்டு அறை 

- இசைப்பாடல்‌ ஒலிபரப்பாளர்‌ 
- வட்டு 

- சிதைவு 

- எதிரொலி 

- மின்னணு உத்திகள்‌ 

- மின்னணு ஊடகம்‌ 

- முகநூல்‌ 

- விரைவுச்‌ செய்தி 


- அலைவரிசை 


Frequency Modulation - பண்பலை 


Head set 
High Frequency 
Intercom 


Live 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 234 


- தலையணி பேசி 
- உயர்‌ அதிர்வெண்‌ 
- தகவல்‌ சாதனம்‌ 


- நேரலை 


Signals 

Sponsor 
Technical Director 
Telecast 
Tele-Club 

Tempo 
Transmiting Tower 
Transparent 
Twitter 

Video Jockey 
Video Streaming 
Voice Booth 
Virtual 


Whatsapp 


234 


- ஒலிபெருக்கி 

- குறைந்த அதிர்வெண்‌ 

- மக்கள்‌ ஊடகம்‌ 

- ஊடகம்‌ 

- பல்லூடகம்‌ 

- பல்வழித்‌ தடம்‌ 

- ஒலிபரப்பில்‌ 

- வெளிப்புற ஒளிபரப்பு 

- அச்சு ஊடகம்‌ 

- தயாரிப்பாளர்‌ ஓ 
-வானொலிவருணனையாளர்‌ 
- வானொலிக்‌ குழு 

- ஒலி-ஒளிப்பதிவு அரங்கு 

- சமிக்ஞைகள்‌ 

- விளம்பரதாரர்‌ 

- தொழில்நுட்ப இயக்குநர்‌ 

- ஒளிபரப்பு 

- தொலைக்காட்சிக்‌ குழு 

- அங்கவேகம்‌ 

- ஒளிபரப்புக்‌ கோபுரம்‌ 

- ஒளி ஊடுருவக்‌ காட்சி 

- கீச்சகம்‌ 
-காணொலிவருணனையாளர்‌ 
- படக்காட்சி இறக்கம்‌ 

- ஒலியறை 

- இணையவழி 


- புலனம்‌ 


14-04-2020 19517 | | 


13] கண்ணாடி 


Fol, Tg} 
பலவுள்‌ தெரிக. ப்பட்‌ 


1. மார்கோனிதான்‌ கண்டுபிடித்த கம்பியில்லாத்‌ தந்தி முறையினை இங்குப்‌ பதிவு செய்துகொண்டார்‌. 


௮) இலண்டன்‌ ராயல்‌ குழுமம்‌ ஆ) இங்கிலாந்து அறிவியல்‌ கழகம்‌ 
இ) அமெரிக்க அறிவியல்‌ கழகம்‌ ஈ) இந்திய அறிவியல்‌ கழகம்‌ 
2. வானொலியின்‌ தந்தை என்று அழைக்கப்படுபவர்‌ 


௮) மார்கோனி ஆ) ஜான்‌ லூகி பெயர்டு இ) எடிசன்‌ ஈ) பெஞ்சமின்‌ 


3. கூற்று: பூமியானது கோளவடிவில்‌ இருப்பதால்‌ வானொலி நிகழ்ச்சிகளையும்‌ தொலைக்காட்சி 
நிகழ்ச்சிகளையும்‌ செயற்கைக்கோள்கள்‌ துணையின்றித்‌ தொலைதூரத்திற்குப்‌ பரப்புவது என்பது 


மிகவும்‌ கடினமான ஒன்றாக உள்ளது. 


காரணம்‌ : ஒலிஒளி அலைகள்‌ எப்போதும்‌ நேர்க்கோட்டில்‌ செல்லும்‌ தன்மை கொண்டவை. 


௮) கூற்று சரி, காரணம்‌ தவறு ஆ) கூற்று சரி, காரணம்‌ சரி 
இ) கூற்று தவறு, காரணம்‌ சரி ஈ) கூற்று தவறு, காரணம்‌ தவறு 
4. பேரிடர்க்‌ காலத்தில்‌ பெரிதும்‌ பயன்படுவது 
௮) தொலைக்காட்சி ஆ) அலைபேசி இ) ஹாம்‌ வானொலி ஈ) இணையம்‌ 
5. முதல்‌ தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்ட இடம்‌ 
௮) இலண்டன்‌ ஆ) சென்னை இ) வாசிங்டன்‌ ௭) பீஜிங்‌ 
6. தவறான இணையைச்‌ சுட்டுக. 
௮) ர.அய்யாசாமி - பாலராமாயணம்‌ அ) முத்துக்கூத்தன்‌ - பண்ணை இல்லம்‌ 
இ) வெ.நல்லதம்பி - எதிரொலி ஈ) கோ.சுவாமிநாதன்‌ - இன்று ஒரு தகவல்‌ 
7. சரியான விடைக்‌ குறிப்பினைக்‌ கண்டறிக. 


1) அமெரிக்காவில்‌ முதல்‌ வண்ணத்‌ தொலைக்காட்சி ஒளிபரப்பு தொடங்கப்பட்டது. 


2) அமெரிக்காவின்‌ ஆம்பெக்ஸ்‌ நிறுவனம்‌ காட்சிகளைப்‌ பதிவுசெய்து தேவைப்படும்போது 


ஒளிபரப்பும்‌ ஒளிப்பதிவு நாடா (வி.டி.ஆர்‌) கருவியினைக்‌ கண்டுபிடித்தது. 


3) 1976 ஆம்‌ ஆண்டு தொலைக்காட்சியில்‌ பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்புத்‌ 


தொடங்கப்பட்டது. 


4) 24 மணி நேரமும்‌ செய்திகளை ஒளிபரப்பும்‌ தொலைக்காட்சி நிலையங்களில்‌ ' மின்னணு 


செய்தி சேகரிப்பு வாகனம்‌' இயங்கி வருகிறது. 


அ) 1,2,3 சரி4தவறு ஆ) 1,2,4சரி3தவறு இ) 1,3,4சரி2தவறு ஈ)2,3,4சரி 1 தவறு 


235 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 235 ஓ 


14-04-2020 19517 | | 


10. 


11. 


13. 


14. 


'நுபுர்‌ க ஸ்வர்‌ என்ற பெயரில்‌ இந்தியில்‌ மொழிபெயர்க்கப்பட்டுப்‌ புதுதில்லி வானொலியில்‌ 
ஒலிபரப்பான காப்பிய நாடகம்‌. 


௮) சிலப்பதிகாரம்‌ ஆ) மணிமேகலை இ) சீவக சிந்தாமணி ஈ) குண்டலகேசி 
கீழ்க்காண்பனவற்றுள்‌ எவை ஆபாச வெளியீட்டுத்‌ தடைச்சட்டத்தின்படி தண்டனைக்குரியவை 
1) நாகரிகமற்ற வார்த்தைகள்‌ 2) நீதிமன்றத்‌ தீர்ப்பை விமர்சித்தல்‌ 

3) பாலினத்தை இழிவுபடுத்தும்‌ கருத்துகள்‌ 

4) ஒருவரை அவமகிக்கும்‌ நோக்கத்தோடு எழுதுவது 

அ. 1, 2, 3 சரி 4 தவறு ஆ) 1, 3, 4 சரி 2 தவறு 


இ) 1,3 சரி 2, 4 தவறு ஈ) 1,4 சரி 2, 3 தவறு 


"ராமாயணக்கதையினை தமிழகத்துச்‌ சிறுவர்‌ சிறுமியர்‌ விரும்பிப்‌ படிக்கும்‌ வண்ணம்‌ இனிய 
எளிய நடையில்‌ ஒரு தொடர்நிலைச்‌ செய்யுளாகப்‌ பாடுமாறு நான்‌ தமிழ்க்‌ கவிஞர்களைக்‌ 
கேட்டுக்கொள்கிறேன்‌' என்றவர்‌ 


அ) ர. அய்யாசாமி அ) பாரதிதாசன்‌ இ) கவிமணி ஈ) தென்கச்சி கோ. சுவாமிநாதன்‌ 
பாவைக்கூத்து என்று அழைக்கப்படும்‌ கிராமியக்‌ கலை 

௮) பொம்மலாட்டம்‌ ஆ) கரகாட்டம்‌ இ) சிலம்பாட்டம்‌ ஈ) காவடியாட்டம்‌ 
வானொலி, தொலைக்காட்சி ஆகியவற்றை மேலாண்மை செய்யும்‌ அமைப்பு 

௮) மத்திய திரைப்படத்‌ தணிக்கைக்‌ குழு 

ஆ) இந்தியத்‌ தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம்‌ 

இ) பிரசார்‌ பாரதி ஈ) விவித பாரதி 


சரியான இணையைக்‌ கண்டறிக 

1) மார்கோனி- வானொலி 2) ஜான்‌ லெகி யெர்டு-அலைபேசி 

3) ஆம்பெக்ஸ்‌ நிறுவனம்‌ - ஒளிப்பதிவு நாடா 4) பெர்டினாண்ட்‌ பிரவுன்‌ - இணையம்‌ 
அ) 1, 2, 3 சரி 4 தவறு ஆ) 2, 3, 4 சரி 1 தவறு 

இ) 1,3 சரி 2, 4 தவறு ஈ) 2, 3 சரி 1, 4 தவறு 

தவறான கூற்றைச்‌ சுட்டுக. 


அ) புதிதாகத்‌ தனியார்‌ தொலைக்காட்சி நிலையங்கள்‌ தொடங்க மத்திய அரசிடம்‌ உரிமம்‌ 
பெறவேண்டும்‌. 


ஆ) இயற்கைப்‌ பேரிடர்க்‌ காலங்களில்‌ மக்கள்‌ தகவல்களைப்‌ பெறுவதற்கு ஹாம்‌ வானொலி 
பயன்படுகிறது. 


இ) பண்பலை நிகழ்ச்சியின்‌ தொகுப்பாளரை ரேடியோ ஜாக்கி என்று அழைப்பர்‌. 
ஈ) உரைச்சித்திரம்‌ என்பது வானொலியில்‌ வழங்கப்படும்‌ நாடக வடிவமாகும்‌. 


236 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 236 ஓ 14-04-2020 18:51:57 | | 


15. 


பொருத்துக 

1. பொன்‌ விளையும்‌ பூமி - ௮) சிறுவர்‌ நிகழ்ச்சிகள்‌ 
2. கண்மணிப்‌ பூங்கா - ஆ) நேயர்‌ கடிதங்கள்‌ 

3. எதிரொலி - இ) நன்னெறிக்‌ கதைகள்‌ 
4. இன்று ஒரு தகவல்‌ - ஈ) வேளாண்‌ நிகழ்ச்சிகள்‌ 


௮) 1-ஆ, 2-இ, 3-ஈ, 4-அ 


ஆ) 1-ஆ, 2-௮, 3-௬, 4-இ 


இ) 1-இ, 2-அ, 3-ஈ, 4-ஆ 


ஈ) 1-ஈ, 2-ஆ, 3-இ, 4-அ 


16. மோகன காந்தி என்னும்‌ வானொலி நிகழ்ச்சியை வழங்கியவர்‌ 
அ) வெ. நல்லதம்பி ஆ) முத்துக்கூத்தன்‌ 
இ) ர. அய்யாசாமி ஈ) துகிலி சுப்பிரமணியம்‌ 
17. சித்திரிப்பு என்னும்‌ சொல்லடியாகத்‌ தோன்றிய சொல்‌ 
௮) உரைச்சித்திரம்‌ ஆ) சித்திரம்‌ 
இ) வானொலி உரைச்சித்திரம்‌ ஈ) தொலைக்காட்சி உரைச்சித்திரம்‌ 
18. பாலராமாயணம்‌ என்ற வானொலி நிகழ்ச்சிக்கு இசை அமைத்தவர்‌. 
௮) டி.கே. பட்டம்மாள்‌ ஆ) எஸ்‌. ராஜம்‌ இ) மல்லிக்‌ ஈ) முத்துக்கூத்தன்‌ 
19. ரேடியோ என்ற சொல்லுக்கு வானொலி என்ற தமிழ்க்‌ கலைச்சொல்லை உருவாக்கி அளித்தவர்‌ 
௮) வெ. நல்லதம்பி ஆ) தென்கச்சி கோ. சுவாமிநாதன்‌ 
இ) டி.கே. சிதம்பரனார்‌ ஈ) டி.கே. பட்டம்மாள்‌ 
குறுவினா 
1. மின்னணு ஊடகங்கள்‌ என்று அழைக்கப்படுபவை எவை? 
2. உலகத்தின்‌ முதல்‌ வானொலி எங்கு எப்பொழுது தொடங்கப்பட்டது? 
3. நேயர்‌ கடிதங்கள்‌ - குறிப்பு வரைக. 
4. படப்பதிவறை என்றால்‌ என்ன? 
5. மின்னணு செய்தி சேகரிப்பு வாகனம்‌ என்றால்‌ என்ன? 
6. பதிப்புரிமைச்‌ சட்டம்‌ என்றால்‌ என்ன? 


பெருநிறுவன வழக்குரைஞர்‌ என்பவர்‌ யார்‌? 


237 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 237 ஓ 14-04-2020 19517 | | 


சிறுவினா 


1. 


2 


3 


4. 


2 


6. 


நடமாடும்‌ ஒளி-ஒலிப்பதிவுக்கூடம்‌ என்றால்‌ என்ன? 
நீதிமன்ற அவமதிப்புச்‌ சட்டம்‌ குறித்து எழுதுக. 
வானொலி மொழிநடை குறித்து எழுதுக. 


வானொலியில்‌ வழங்கப்படும்‌ உழவர்களுக்கான நிகழ்ச்சிகள்‌ யாவை? 
தொலைக்காட்சி நிகழ்ச்சியில்‌ தொகுப்பாளரின்‌ பங்கு குறித்து எழுதுக. 


தொலைக்காட்சியில்‌ ஒளிபரப்பாகும்‌ இலக்கியநிகழ்ச்சிகளுள்‌ எவையேனும்‌ ஐந்தனைக்‌ கூறி 
விளக்குக. 


நெடுவினா 


1. 


2. 


3 


4. 


3. 


யூ 


வானொலி உரைச்சித்திரம்‌ குறித்து விரிவாக எழுதுக. 
வானொலி மற்றும்‌ தொலைக்காட்சியின்‌ பொது அமைப்புக்‌ குறித்து விவரி? 
தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்‌ குறித்து விரிவாக எழுதுக. 


உங்கள்‌ பள்ளியில்‌ நடைபெறும்‌ புத்தகக்‌ கண்காட்சியின்‌ தொடக்க விழாவிற்கு நிகழ்ச்சித்‌ 
தொகுப்புரை எழுதுக. 


ஊடகச்‌ சட்டங்களுள்‌ எவையேனும்‌ ஐந்து சட்டங்கள்‌ குறித்து எழுதுக. 


ET 
BE படிப்போம்‌ பயன்படுத்துவோம்‌ 


அதிக ஊதியம்‌ பெறும்‌ பெருநிறுவனத்தின்‌ பணியினைத்‌ துறந்து இயற்கை விவசாயம்‌ செய்து 


வரும்‌ பொறியியல்‌ பட்டதாரி இளைஞர்‌ ஒருவரிடம்‌ நேர்காணல்‌ நடத்துவதற்கான 


மாதிரி வினாத்தொகுப்பு 


1. 


2. 


3 


4. 


ல்‌ 


6. 


7 


8. 


9. 


நீங்கள்‌ அதிக ஊதியம்‌ கிடைக்கும்‌ பணியினைத்‌ துறந்தமைக்கான காரணம்‌ என்ன? 
விவசாயத்‌ தொழிலின்‌ மீது ஆர்வம்‌ ஏற்படக்‌ காரணம்‌ யாது? 

தங்களுக்கு விவசாயம்‌ பற்றிய முன்‌ அனுபவம்‌ உண்டா? 

இயற்கை விவசாயத்தின்‌ மூலம்‌ அதிக மகசூலை ஈட்ட முடியும்‌ என நினைக்கிறீர்களா? 


செயற்கை உரங்களைப்‌ பயன்படுத்துவதால்‌ ஏற்படும்‌ தீமைகள்‌ பற்றி உங்களால்‌ கூற முடியுமா? 


தாங்கள்‌ விவசாயம்‌ செய்யும்‌ பகுதிகளில்‌ இயற்கை உரம்‌ கிடைக்கிறதா? 
நன்செய்‌ நிலத்தில்‌ செய்யும்‌ ஊடுபயிர்‌ பற்றிக்‌ கூறுங்களேன்‌. 
உங்கள்‌ பகுதிகளில்‌ என்னென்ன புன்செய்‌ பயிர்கள்‌ பயிரிடப்படுகின்றன? 


உங்கள்‌ பகுதியில்‌ விளையும்‌ பொருட்களைக்‌ கொள்முதல்‌ செய்வதற்கு விற்பனைக்‌ கூடங்கள்‌ 
உள்ளனவா? 


10. வேளாண்‌ தொழில்‌ செய்வோருக்கு ஏதேனும்‌ ஆலோசனை கூற விரும்புகிறீர்களா? 


238 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 238 ஓ 14-04-2020 18:51:57 | | 


மாதிரி நிகழ்ச்சித்‌ தொகுப்புரை 
மாவட்ட விளையாட்டு அரங்கம்‌ இன்று புதுபொலிவோடு காணப்பட்டது. மாவட்டத்தின்‌ பல்வேறு 
பள்ளிகளில்‌ இருந்து மாணவர்கள்‌ மகிழ்வோடு வந்தவண்ணம்‌ இருந்தனர்‌. வழியெங்கும்‌ வண்ணக்‌ 
கோலங்களும்‌ மாவிலைத்‌ தோரணங்களும்‌ புன்னகையோடு அனைவரையும்‌ வரவேற்றன. பெரிய 
வரவேற்புப்‌ பலகை ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அதில்‌ மாவட்ட ஆட்சியாளர்‌ அவர்களால்‌ இளம்‌ 
சாதனையாளர்களுக்கான விருது வழங்கும்‌ விழா என்ற வாசகம்‌ மனத்தை மகிழ்விக்கும்‌ வகையில்‌ 
அமைந்திருந்தது. 


விழா மேடையினை வண்ணவிளக்குகள்‌ அலங்கரித்துக்கொண்டிருந்தன. விழா நிகழ்ச்சிகளைத்‌ 
தொகுத்து வழங்குவதற்காக 12 ஆம்‌ வகுப்பு மாணவி மலர்விழி வரவழைக்கப்பட்டிருந்தார்‌. 


மாணவர்களும்‌, பெற்றோர்களும்‌ பார்வையாளர்களும்‌ ஆவலோடு எதிர்பார்த்த விழா 
தொடங்கியது. 


விழா தொகுப்பாளர்‌ மலர்விழி ஒலிவாங்கியைக்‌ கையில்‌ ஏந்தியவாறு மேடையில்‌ பேசத்‌ 
தொடங்கினார்‌ 


மலர்விழி: வருங்கால இந்தியாவின்‌ சாதனை மலர்களாய்‌ மணம்‌ வீசக்‌ காத்திருக்கும்‌ 
மாணவ சகோதர சகோதரிகளே! சாதனையாளர்களை ஈன்றெடுத்த 

பெற்றோர்களே! இவ்விழாவினைக்‌ காண வந்துள்ள நல்‌ உள்ளங்களே! ஊடக 
அன்பர்களே! உங்கள்‌ அனைவருக்கும்‌ என்‌ பணிவான வணக்கம்‌. 


தற்பொழுது மாவட்ட அளவில்‌ பல்வேறுதுறைகளில்‌ சாதனைகள்‌ புரிந்த இளம்‌ சாதனையாளர்களுக்கான 
விருது வழங்கும்‌ விழா நடைபெற்றுக்கொண்டிருக்கிறது. 


நிகழ்ச்சியில்‌ முதலாவதாகத்‌ தமிழ்த்தாய்‌ வாழ்த்து 


(அனைவரும்‌ எழுந்து நின்று தமிழ்த்தாய்‌ வாழ்த்து பாடுகின்றனர்‌) 


மலர்விழி: விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும்‌ வரவேற்க நமது மாவட்ட முதன்மைக்‌ 
கல்வி அலுவலர்‌ ஐயா அவர்களை அமைக்கிறேன்‌. 


(முதன்மைக்‌ கல்வி அலுவலர்‌ அவர்கள்‌ வரவேற்புரை நிகழ்த்துகிறார்‌.) 


மலர்விழி: வரவேற்புரை வழங்கிய முதன்மைக்‌ கல்வி அலுவலர்‌ ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக 
பூஞ்சோலை அரசு உயர்நிலைப்‌ பள்ளி மாணவிகள்‌ பரதநாட்டியப்‌ பாடலுக்கு வரவேற்பு நடனம்‌ ஆடி 
நம்மை மகிழ்விக்க வருகின்றனர்‌. 


மாணவிகளின்‌ நடன நிகழ்ச்சி) 


மலர்விழி: குட்டித்‌ தேவதைகள்‌ நம்‌ அனைவரையும்‌ இசை உலகிற்கு அழைத்துச்‌ சென்று இன்ப 
வெள்ளத்தில்‌ நீந்த வைத்துவிட்டனர்‌. நம்‌ அனைவரின்‌ கரவொலியினை அவர்களின்‌ நடனத்திற்கு 
பரிசளிப்போம்‌. 


அடுத்ததாக, மாவட்ட ஆட்சித்‌ தலைவர்‌ அவர்கள்‌ விழாப்‌ பேருரையாற்றி இளம்‌ 
சாதனையாளர்களுக்கு விருதுகளை வழங்க வருகிறார்‌. 


(மாவட்ட ஆட்சியர்‌ அவர்களின்‌ விழாப்‌ பேருரை) 


239 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 239 ஓ 14-04-2020 18:51:57 | | 


மலர்விழி: துவண்டுபோன உள்ளங்களிளெல்லாம்‌ தமது உரையின்மூலம்‌ தன்னம்பிக்கை விதையினை 
தூவிய ஆட்சியர்‌ ஐயா அவர்களுக்கு நம்‌ அனைவரின்‌ சார்பாக நன்றியினைத்‌ தெரிவித்துக்கொள்வோம்‌. 


நாளைய பாரதத்தின்‌ நம்பிக்கை நாயகர்களான இளம்‌ சாதனையாளர்களை ஆட்சியர்‌ அவர்களின்‌ 
பொற்கரங்களால்‌ விருதுகளைப்‌ பெற அழைக்கிறேன்‌. 


மலர்விழி: மாசுபடாத மனத்தில்‌ துன்பங்கள்‌ இருப்பதில்லை மாசுபடாத மண்ணில்‌ நோய்கள்‌ 
இருப்பதில்லை; இந்த உண்மையை உணர்ந்தே மகாத்மா காந்தியடிகளும்‌ குப்பைகளை எங்குக்‌ 
கண்டாலும்‌ தாமே தூய்மை செய்வார்‌. அவரின்‌ வழித்தோன்றலாக, தாம்‌ வாழும்‌ சூழலில்‌ தொடர்ந்து 


தூய்மையைக்‌ கடைபிடித்துவரும்‌ மாணவி கனியமுது அவர்களை இந்த ஆண்டின்‌ சிறந்த தூய்மையாளர்‌ 
விருதினைப்‌ பெற அழைக்கிறேன்‌. 


(துய்மையாளர்‌ விருது வழங்கப்படுகிறது) 


மலர்விழி: விளையாட்டு மைதானங்கள்‌ வீரர்களை உருவாக்குகின்றன. நூலகங்கள்‌ 
சிந்தனையாளர்களையும்‌ சான்றோர்களையும்‌ அறிவியலாளர்களையும்‌ உருவாக்குகின்றன. இலண்டன்‌ 
நூலகத்தில்‌ அதிக அளவிலான புத்தகங்களைப்‌ படித்தவர்கள்‌ என்ற பெருமைக்குரியவர்கள்‌ இருவர்‌. 
அதில்‌ ஒருவர்‌ நமது நாட்டின்‌ சட்டமேதையான டாக்டர்‌ அம்பேத்கர்‌. மற்றொருவர்‌ இலண்டனைச்‌ 
சார்ந்த காரல்மார்க்ஸ்‌. நமது மாவட்டத்தில்‌ அதிக புத்தகங்களை வாசித்த மாணவன்‌ வான்நிலவன்‌ 
அவர்கள்‌ இந்த ஆண்டிற்கான சிறந்த படிப்பாளர்‌ விருதினைப்‌ பெறுகிறார்‌. 


(படிப்பாளர்‌ விருது வழங்கப்படுகிறது) 


மலர்விழி: பாலையூர்‌ கிராமத்தில்‌ நடைபெற்ற நாட்டுநலப்‌ பணித்‌ திட்ட மருத்துவ முகாமில்‌ மக்களுக்கு 


அன்னை தெரசாவைப்‌ போல்‌ சிறந்த தொண்டாற்றிய நம்‌ கார்குழலி அவர்களை இந்த ஆண்டிற்கான 
சிறந்த தொண்டாளர்‌ விருதினைப்‌ பெற அழைக்கிறேன்‌. 
(சிறந்த தொண்டாளர்‌ விருது வழங்கப்படுகிறது) 


மலர்விழி: இயற்கையைப்‌ போற்றிய நம்மாழ்வார்‌ போல பள்ளி வளாகத்தைத்‌ தம்‌ உழைப்பால்‌ பசுமை 
நிறைந்த சோலையாக மாற்றிய தாமரைக்கண்ணன்‌ அவர்களைச்‌ சிறந்த பசுமையாளர்‌ விருதினைப்‌ 
பெற அழைக்கிறேன்‌. 
(சிறந்த பசுமையாளர்‌ விருது வழங்கப்படுகிறது) 
மலர்விழி: அடுத்ததாக காவூர்‌ அரசு மேல்நிலைப்‌ பள்ளி மாணவன்‌ கவியரசன்‌ அவர்கள்‌ இயற்கையைப்‌ 
போற்றும்‌ இனிய பாடல்‌ ஒன்றைப்‌ பாடி நம்மை மகிழ்விக்க வருகிறார்‌. 
(கவியரசன்‌ பாடலைப்‌ பாடுகிறார்‌) 
மலர்விழி: தமது இசைப்‌ பாடலால்‌ நம்மையெல்லாம்‌ தாலாட்டிய கவியரசன்‌ அவர்களுக்கு நன்றி. 


அடுத்ததாக பண்பாளர்‌ விருது. பண்புடையவர்கள்‌ வாழ்வதால்தான்‌ இவ்வுலக உயிர்கள்‌ மகிழ்ச்சியைக்‌ 
காண்கின்றன. தமது மனிதப்‌ பண்பால்‌ மக்களின்‌ மனத்தில்‌ இடம்‌ பிடித்த அப்துல்‌ காலம்‌ போல பிறர்‌ 


மனம்‌ புண்படாமல்‌ பல நற்செயல்கள்‌ புரிந்த பண்பாளர்‌ பாவேந்தன்‌ அவர்களுக்கு இந்த ஆண்டிற்கான 
சிறந்த பண்பாளர்‌ விருது வழங்கப்படுகிறது. 
(பாவேந்தன்‌ பண்பாளர்‌ விருது பெறுகிறார்‌) 


மலர்விழி: அடுத்ததாக, சாலை விபத்துகளைத்‌ தடுக்கும்‌ வாகன வேகத்தடைக்‌ கருவியைக்‌ 
கண்டுபிடித்தமைக்காக தமிழரசன்‌ அவரகளுக்கு இளம்‌ அறிவியலாளர்‌ விருது வழங்கப்படுகிறது. 


குமிழரசன்‌ இளம்‌ அறிவியலாளர்‌ விருது பெறுகிறார்‌) 


240 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 240 ஓ 14-04-2020 18:51:57 | | 


மலர்விழி: நிகழ்ச்சியின்‌ நிறைவாக, நாட்டின்‌ ஒற்றுமையை உணர்த்தும்‌ தேசப்பற்றுமிக்க பாடலுக்கு 


உறையூர்‌ அரசு மேல்நிலைப்‌ பள்ளி மாணவர்கள்‌ நடனமாட வருகின்றனர்‌ . 


மாணவர்களின்‌ நடன நிகழ்ச்சி) 


மலர்விழி: உறையூர்‌ பள்ளி மாணவர்கள்‌ ஐந்து மணித்துளிகள்‌ நம்மையெல்லாம்‌ தங்களது நடனத்தால்‌ 


உறையவைத்துவிட்டார்கள்‌. அந்த மாணவச்‌ செல்வங்களை நம்‌ கரவொலியால்‌ வாழ்த்துவோம்‌. 


நிறைவாக மாவட்டக்‌ கல்வி அலுவலர்‌ ஐயா அவர்கள்‌ நன்றியுரையாற்ற வருகிறார்‌. 
(மாவட்டக்‌ கல்வி அலுவலர்‌ அவர்களின்‌ நன்றியுரை) 
மலர்விழி: நிழ்ச்சியின்‌ நிறைவாக நாட்டுப்பண்‌ 


(அனைவரும்‌ எழுந்து நின்று நாட்டுப்பண்‌ பாடுகின்றனர்‌) 


குறிப்பு : சூழ்நிலைக்கேற்ப, சுவையான வருணனைகளைச்‌ சேர்த்து வழங்கும்‌ தொகுப்பாளரின்‌ 


உத்திகள்‌ நிகழ்ச்சியினைச்‌ சிறப்பாக்க உதவும்‌ 
மாதிரி தொலைக்காட்சி விளம்பரம்‌ 
மகன்‌: அம்மா, என்னால முன்னமாதிரி படிக்கமுடியல விளையாட்டுப்போட்டியில்கூட கடைசியாதான்‌ 
வர்றேன்‌. ரொம்பவும்‌ சோர்ந்து போயிடூறேன்ம்மா. 
அம்மா: பாக்கெட்டில்‌ அடைச்சு வைக்கிற செயற்கை சுவையூட்டிகள்‌ கலந்த பொருளையும்‌ உணப்பொருள்களை 
வாங்கி சாப்பிடாதீங்க, இயற்கையாக விளைந்த பொருட்களைக்‌ கொண்டூ நம்ம ஊர்ல தயாரிக்கப்படுகிற 
XXXXXXXXXXX ஐ சாப்பிடுங்கன்னு சொன்னா கேட்டாதான. 
மகன்‌: இனிமே நான்‌ 00௦௦௦0௦௦௦௦ ஐ சாப்பிடுறேன்மா 
அம்மா: இப்பத்தான்‌ நீ நல்ல பையன்‌ 
(ஒர்‌ ஆண்டிற்குப்‌ பிறகு) 
மகன்‌: அம்மா நான்‌ எல்லாப்‌ பாடங்களிலும்‌ 100க்கு 100 மதிப்பெண்‌ வாங்கிட்டேன்மா. அதமட்டூமல்ல 
எங்க பள்ளியில்‌ நடந்த எல்லா விளையாட்டுப்‌ போட்டிகளிலும்‌ நான்தான்மா முதல்‌ பரிசு. 
அம்மா: இப்போ தெரியுதா XXXXXXXXXXX இன்‌ மகிமை (பொருளைத்‌ திரையில்‌ காட்டுதல்‌) 
உங்கள்‌ குழந்தைகள்‌ நல்லா படிக்கணும்னு நினைக்கிறீங்களா ! எல்லா விளையாட்டிலும்‌ முதல்ல 
வரணும்னு ஆசைப்படறீங்களா. இன்றே வாங்குவீர்‌ ௦௦௦௦௦௦௦000 (பொருள்‌ திரையில்‌ தோன்றி மறைகிறது) 


பயிற்சி வினாக்கள்‌ 
1. உங்கள்‌ பள்ளி ஆண்டுவிழாவிற்குத்‌ தொகுப்புரை தயாரித்து வழங்குக. 


2. கோ-ஆப்டெக்ஸ்‌ துணிக்கடைக்கு தொலைக்காட்சி விளம்பரம்‌ தயாரிக்க. 


3. மாவட்ட ஆட்சியரக மக்கள்‌ தொடர்பு அலுவலரிடம்‌ நேர்காணல்‌ நிகழ்த்துவதற்காக வினாத்தொகுப்பு 


தயார்‌ செய்க. 


செயல்திட்டம்‌ 


1. கல்வித்‌ தொலைக்காட்சிக்கு உங்கள்‌ பள்ளியின்‌ சார்பில்‌ ஒரு மணி நேரத்திற்கான கல்வி 


நிகழ்ச்சியினைத்‌ தயாரித்து வழங்குக. 


2. செய்தித்தாள்களில்‌ வந்துள்ள செய்திகளைத்‌ தொகுத்துத்‌ தொலைக்காட்சி/வானொலி செய்தியாக 


வகுப்பறையில்‌ வாசித்துக்காட்டுக. 


241 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 241 ஓ 14-04-2020 18:51:57 | | 


ஓ 


இணையச்செயல்பாடு 


இந்தச்‌ செயல்பாடுகள்மூலம்‌ 
வானொலி செய்திகளைக்‌ கேட்க மற்றும்‌ 
தரவிறக்கம்‌ செய்ய அறியலாம்‌. 


படிகள்‌ 

1. கீழ்க்காணும்‌ உரலி விரைவுக்குறியீட்டைப்‌ பயன்படுத்தி, இச்செயல்பாட்டிற்கான இணையப்‌ 
பக்கத்திற்குச்‌ செல்க. 
ஒரு பக்கத்தைத்‌ திறந்தால்‌ அதில்‌, பல மொழிகள்‌ செய்தி கேட்கும்‌ விதமாக இருக்கும்‌. அதில்‌ கீழே 
நகர்த்தி விரும்பும்‌ மொழியைத்‌ தேர்வு செய்து, செய்தியினைக்‌ கேட்கலாம்‌. 


அதே பக்கத்தில்‌ செய்தியினைத்‌ தரவிறக்கம்‌ செய்தும்‌ கேட்கலாம்‌. 


செயல்பாட்டின்‌ படிநிலைக்கான படங்கள்‌ : 


வானொலி செய்தி கேட்பதற்கான இணையப்‌ பக்கத்தின்‌ உரலி : 


http://www.newsonair.com/nsd-audio.aspx 


* படங்கள்‌ அடையாளத்திற்கு மட்டுமே. 


242 


12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 242 ஓ 


14-04-2020 15158 | | 


| 


ஆறு கணித்தமிழியல்‌ 


re 
E5SFAY 


மொழிகளின்‌ காட்சிசாலை என்று புகழப்படும்‌ இந்தியாவில்‌ 
இயற்கை மொழிச்‌ செயலாக்கம்‌, கணினித்‌ தொழில்நுட்பத்தில்‌ 
மொழிப்பயன்பாட்டினை அடுத்த கட்டத்திற்குக்‌ கொண்டு செல்வதாகும்‌. 
கணினியின்‌ செயற்கை நுண்ணறிவை மேம்படுத்தி, மொழித்‌ 
தொழில்நுட்பக்‌ கருவிகளைக்‌ கண்டுபிடிக்கவும்‌ புதிய 


மொழிப்பயன்பாட்டுக்‌ கருவிகளை உருவாக்கவும்‌ இது இன்றியமையாதது. 
அவ்வாறே, இன்று நினைத்த இடத்திற்குக்‌ கணினியை எடுத்துச்‌ சென்று பயன்படுத்துவதும்‌ 
வளர்ந்து வரும்‌ திறன்பேசிகளின்‌ வரலாற்றை அறிந்துகொள்வதும்‌ வாசிப்பு அனுபவத்தின்‌ அடுத்த 
கட்ட வளர்ச்சியாக அமையும்‌ மின்னூல்‌ உருவாக்கம்‌ பற்றி அறிந்துகொள்வதும்‌ காலத்தின்‌ தேவை. 


கற்றல்‌ நோக்கங்கள்‌ © 


செல்பேசி உருவான வரலாற்றையும்‌ செயலிகள்‌ பயன்பாட்டுக்கு வந்த 
வரலாற்றையும்‌ காலமுறைப்படி பட்டியலிடுதல்‌. 

> மொழித்‌ தொழில்நுட்ப, பயன்பாட்டுக்‌ கருவிகளின்‌ செயல்பாட்டைப்‌ புரிந்து 
கொள்ளுதல்‌. 

* அறிவியல்‌ புனைகதை மூலம்‌ இந்தியாவின்‌ மொழிப்‌ பயன்பாட்டையும்‌ இயற்கை 
மொழிச்‌ செயலாக்கம்‌ பற்றியும்‌ அறிந்து கொள்ளுதல்‌. 

*.. மென்பொருள்களைப்‌ பயன்படுத்தி மின்னூல்‌ உருவாக்கும்‌ திறனைப்‌ பெறுதல்‌. 


- எனகு 


ஈ தொழில்நுட்பக்களம்‌ - செல்பேசியும்‌ ஈ இலக்கியக்களம்‌ - தீரா 
செயலிகளும்‌ ஈ செயற்களம்‌ - மின்னூல்‌ உருவாக்கம்‌ 
ஈ மொழிநுட்பக்களம்‌ - மொழித்தொழில்‌ 
நுட்பக்கருவிகள்‌ 


243 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 243 ஓ 14-04-2020 18:51:58 | | 


தொழில்நுட்பக்‌ களம்‌ [1] 


செல்பேசியும்‌ செயலிகளும்‌ 


உலக மக்கள்‌ தொகையில்‌ இன்று பெரும்பாலானோர்களால்‌ பயன்படுத்தப்படும்‌ 
தொழில்நுட்பக்‌ கருவி என்னும்‌ பெருமையைச்‌ செல்பேசி பெற்றுள்ளது. கல்வி, வணிகம்‌, 


வேளாண்மை, ஊடகம்‌ போன்ற வாழ்வின்‌ அனைத்துத்‌ துறைகளிலும்‌ இன்று செல்பேசி 
இன்றியமையாத இடத்தைப்‌ பெற்றுள்ளது. இத்தகு செல்பேசியின்‌ வரலாறு குறித்தும்‌ அதில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ செயலிகள்‌ குறித்தும்‌ இப்பாடம்‌ விரிவாகப்‌ பேசுகிறது. 


செல்பேசி வரலாறு 

அலெக்சாண்டர்‌ கிரஹாம்பெல்‌ 1876 
ஆம்‌ ஆண்டு "தொலைபேசி" என்ற கருவியை 
உருவாக்கினார்‌. அதனைத்‌ தொடர்ந்து 


கம்பிவழி ஒலியைக்‌ கடத்தும்‌ தொலைபேசி 
பற்பல வளர்ச்சிகளைக்‌ கண்டது. ஆனாலும்‌ 
அக்கருவியை விரும்பும்‌ இடத்திற்கு 
ஒருவர்‌ தம்முடன்‌ எடுத்துச்‌ செல்ல 
இயலாதிருந்தது. இந்நிலையை மாற்றி, தாம்‌ 
செல்லும்‌ இடத்திற்கு எல்லாம்‌ எடுத்துச்‌ 
செல்லக்கூடிய கம்பியில்லா அலைவரிசை 


வழியாகப்‌ பேசும்‌ "மொபைல்‌ஃபோன்‌" [Mobile 
Phone] என்றழைக்கப்பட்ட "செல்பேசி யை 
மோட்டோரோலா நிறுவனம்‌ 1973 ஆம்‌ ஆண்டு 
உருவாக்கியது. 


முதல்‌ செல்பேசி 


மோட்டோரோலாவின்‌ ஆய்வாளர்‌ 
மார்ட்டின்‌ கார்ல்‌ கூப்பர்‌ என்பவர்‌ 1973 
ஆம்‌ ஆண்டு, ஏப்ரல்‌ 3ஆம்‌ நாள்‌ நியூயார்க்‌ 
நகரில்‌ மோட்டோரோலா நிறுவனத்திலிருந்து 
நியூஜெர்சியில்‌ உள்ள பெல்‌ ஆய்வு 
நிறுவனத்தின்‌ தலைமையகத்தில்‌ பணிபுரிந்த 
தமது போட்டியாளரான ஜோயல்‌ எஸ்‌. ஏங்கெல்‌ 


என்பவரை முதன்முதலில்‌ செல்பேசி மூலம்‌ 
அழைத்துப்‌ பேசினார்‌. இதுவே முதல்‌ செல்பேசி 
உரையாடலாக அறியப்படுகிறது. 

1973ஆம்‌ ஆண்டே மார்ட்டின்‌ கார்ல்‌ கூப்பர்‌ 
செல்பேசி அழைப்பில்‌ பேசினார்‌ என்றாலும்‌, 
தொடர்ந்த பத்தாண்டு கால ஆய்வுக்குப்‌ 
பிறகே, 1983 ஆம்‌ ஆண்டு மோட்டோரோலா 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 244 


நிறுவனத்தின்‌ டைனா டாக்‌ 8000 எக்ஸ்‌ (DynaTAC 
8000X) என்னும்‌ செல்பேசி வணிக நோக்கில்‌ 
முதன்முதலாக விற்பனைக்கு வந்தது. இந்தச்‌ 
செல்பேசி 13" £ 1.75 3.5 அளவும்‌, ஏறக்குறைய 
1 கிலோ எடையும்‌ கொண்டது. இதன்‌ 
அப்போதைய விலை 4000 டாலர்‌. 


செல்பேசி தலைமுறைகள்‌ 


1990-களில்‌ இரண்டாம்‌ தலைமுறை 
'செல்பேசிகள்‌' 2 ஜி வலையமைப்புடன்‌ 
வெளிவந்தன. 2 ஜிவலையமைப்பு,தொடர்முறைப்‌ 
பரப்புகைக்குப்‌ [Analog Transmission] பதிலாக 
எண்மமுறைப்‌ பரப்புகைத்‌ [Digital Transmission] 
தொழில்நுட்பத்தைப்‌ பயன்படுத்தியது. இது 
மிகு பாதுகாப்பு, விரைவான வலைப்பின்னல்‌ 
போன்ற சிறப்புத்‌ திறன்களைக்கொண்டது. 2 ஜி 
தொழில்நுட்பம்‌ குறுஞ்செய்தித்‌ தொடர்புக்கு 
[5115] வழிவகுத்தது. 1993 ஆம்‌ ஆண்டு 


244 


14-04-2020 185158 | | 


பின்லாந்தில்‌, உலகின்‌ முதல்‌ குறுஞ்செய்தி 
அனுப்பப்பட்டது. 


இந்தக்‌ காலகட்டத்தில்‌ மக்கள்‌, தகவல்‌ 
தொழில்நுட்பப்‌ புரட்சியை வரவேற்றனர்‌. 
அவர்கள்‌ செல்பேசி கொண்டு பேசுவது 
மட்டுமல்லாமல்‌ அதில்‌ பல செயல்பாடுகளையும்‌ 
செய்ய விரும்பினர்‌. அதற்கு 3ஜி தொழில்நுட்பம்‌ 
கைகொடுத்தது. செல்பேசிகளும்‌ திறன்‌ 
பேசிகளாய்‌ மாற்றம்‌ பெறத்‌ தொடங்கின. 


திறன்பேசி 
திறன்பேசி என்பது தொடுதிரையுடன்‌ (Touch 


Screen) கூடிய கையடக்க அலைபேசி. திறன்பேசி, 
இணையக்‌ தேடல்‌ வசதியுடன்‌ கணினியின்‌ 
திறன்களைக்‌ கொண்டதாகத்‌ திகழ்கிறது. 
திறன்பேசியின்‌ அளவும்‌ அதன்‌ நகர்வியக்கமும்‌ 
கணினியிலிருந்து அதை வேறுபடுத்துகிறது. 
இது தகவல்‌ தொடர்புக்‌ கருவி என்னும்‌ 
நிலைகடந்து கற்றல்‌, தேடல்‌ இயந்திரமாகவும்‌ 
பொழுதுபோக்குக்‌ கருவியாகவும்‌ விளங்குகிறது. 


1992 ஆம்‌ ஆண்டே தொடுதிரையுடன்‌ 
பயனருக்கு உதவும்‌ பல பயன்பாடுகளைக்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 245 


கொண்ட திறன்பேசி உருவாக்கப்பட்டுவிட்டது. 
ஆனால்‌, அப்பொழுது "திறன்பேசி" என்ற 
சொல்தான்‌ உருவாகவில்லை. அதாவது, 
ஸ்மார்ட்‌ஃபோன்‌ என்று குறிப்பிடும்‌ வழக்கம்‌ 
பின்னரே தோன்றியது. 
முதல்‌ திறன்பேசி 

ஐபிஎம்‌ நிறுவனம்‌, 'சைமன்‌ பர்சனல்‌ 
கம்யூனிக்கேட்டர்‌' (IBM - Simon Personal 
Communicator) என்ற பெயரில்‌, 1992 ஆம்‌ ஆண்டு, 
நவம்பர்‌ 23 அன்று முதல்‌ திறன்பேசியை 
அறிமுகப்படுத்தியது. இதுவே 'முதல்‌ 
திறன்பேசி'யாக அடையாளம்‌ காணப்படுகிறது. 


செல்பேசியுடன்‌ எண்மமுறை தன்னுதவிக்‌ 
[Personal Digital Assistance] கருவிகளை இணைத்து, 
ஐபிஎம்‌ உருவாக்கிய சைமன்‌ [518௦1] என்ற 
இக்கருவிக்கு பயனாளர்களிடையில்‌ நல்ல 
வரவேற்புகிடைத்தது.அதில்‌ நாட்காட்டி,கடிகாரம்‌, 
முகவரித்‌ தொகுப்பு, கணிப்பான்‌ (Calculator) 
போன்றவையும்‌ அமைக்கப்பட்டிருந்தன. 


பின்னர்‌, எரிக்சன்‌ நிறுவனம்‌ 1997 ஆம்‌ 
ஆண்டில்‌ எரிக்சன்‌ ஜிஎஸ்‌ 88 (Ericsson-GS 
88) என்ற அலைபேசியையும்‌, தொடுதிரை 
கொண்ட எரிக்சன்‌ ஆர்‌ 380 (௧ricss50n R380) என்ற 
செல்பேசியையும்‌, "திறன்பேசி" என்ற பெயருடன்‌ 
2000-த்திலும்‌ அறிமுகம்‌ செய்தது. 


அதே ஆண்டு அக்டோபர்‌ 1இல்‌ 
ஜப்பானில்‌ முதல்‌ 3-ஜி தொழில்நுட்பத்தை 
என்டிடி டோகோமோ [NTT DoCoMo] 
நிறுவனம்‌ அறிமுகப்படுத்தியது. இதன்‌ மூலம்‌ 
காணொலி வழிக்‌ கலந்துரையாடலும்‌ [வீடியோ 
கான்பரன்சிங்‌] பெரிய அளவிலான மின்னஞ்சல்‌ 


இணைப்புகளும்‌ பயனர்‌ பயன்பாட்டிற்கு வந்தன. 


இதற்குப்‌ பின்‌, பிளாக்பெர்ரி நிறுவனம்‌, 
200.2 ஆம்‌ ஆண்டு மார்ச்‌ 4 அன்று, பிளாக்பெர்ரி 
5810 என்ற திறன்பேசியினை உருவாக்கி 
வெளியிட்டது. ஐபோன்‌ சந்தைக்கு வரும்வரை 
இந்த நிறுவனமே திறன்பேசி விற்பனையில்‌ 
முதன்மையானதாக விளங்கியது. 


திறன்பேசிப்‌ புரட்சி 


ஐஃபோன்‌ நிறுவனம்‌, 2007 ஆம்‌ ஆண்டு, 
மேக்வோல்டு 2007 என்னும்‌ ஐஃபோனை 


245 


14-04-2020 2] | 


வெளியிடும்‌ வரை உண்மையான திறன்பேசிப்‌ 
புரட்சி தொடங்கவில்லை. 2007 ஆம்‌ ஆண்டு 
ஜனவரியில்‌ ஆப்பிள்‌ நிறுவனம்‌ ஐஃபோன்‌ 
- முதல்‌ தலைமுறைத்‌ திறன்பேசியாகப்‌ 
பலமுனைத்‌ தொடுதிரை கொண்ட கைபேசியை 
உருவாக்கி மக்களைக்‌ கவர்ந்தது. ஐஃபோனின்‌ 
அழகிய வடிவமைப்பையும்‌ திறனையும்‌ 
செயல்பாட்டையும்‌ அளவிட்டால்‌, அது ஆப்பிள்‌ 
நிறுவனம்‌ செய்த புரட்சிகரமான மாற்றம்‌ 
எனலாம்‌. 


அதுவரை பொத்தான்களைக்‌ கொண்டு 
அழைப்பு எண்களை அழுத்தும்‌ வழக்கமிருந்தது. 
திறன்பேசிகளின்‌ வருகைக்குப்பின்‌ கருவிக்கு 
வெளியே இருந்த பொத்தான்கள்‌ திரைக்குள்ளே 
தெரியத்‌ தொடங்கின. இதுவும்‌ மிகப்பெரிய 
திருப்புமுனையாக அமைந்தது. 


கூகுளின்‌ முதல்‌ ஆண்டிராய்ட்‌ இயங்குதளம்‌ 
கொண்ட செல்பேசி, எச்டிசி நிறுவனத்தின்‌ 
"டிரீம்‌ &போன்‌"களில்‌ 2008 ஆம்‌ ஆண்டு 
அறிமுகப்படுத்தப்பட்டது. இக்காலத்தில்கான்‌ 
செல்பேசிகள்‌ இணைய வசதியுடன்‌ கூடிய 
கையடக்கக்‌ கணினியாகச்‌ செயல்படும்‌ 
திறன்பேசிகளாக உருமாறின. திறன்பேசியின்‌ 
மிகப்பெரிய வளர்ச்சியால்‌ 2011 ஆம்‌ 
ஆண்டிற்குப்‌ பிறகு தகவல்‌ தொடர்புத்துறையில்‌ 
பல தொழில்நுட்ப மாற்றங்கள்‌ ஏற்பட்டன. 


இன்று, ஓரிடத்தில்‌ அமர்ந்து கணினியில்‌ 
செய்துவந்த பணிகள்‌ அனைத்தையும்‌, கையில்‌ 
எடுத்துச்செல்லும்‌ திறன்பேசியிலேயே 


டி 


செய்து முடித்துவிடுகிறோம்‌. மின்னஞ்சல்‌ 
சேவை தொடங்கி, தகவல்‌ தேடல்‌, செய்தி 
அறிதல்‌, பயணச்சீட்டு முன்பதிவு, வங்கிப்‌ 
பணப்பரிமாற்றம்‌, சமூக வலைத்தளத்‌ 
தகவல்‌ பரிமாற்றம்‌, மின்வணிகம்‌ உட்பட, 
இணையம்வழியே சாத்தியமாகும்‌ அனைத்துச்‌ 
சேவைகளையும்‌ திறன்பேசி வழியாகப்‌ பெற 
முடிகிறது. 
செல்பேசித்‌ தொழில்நுட்பம்‌ 

வன்பொருள்‌ (Hardware) 


அனைத்துச்‌ செல்பேசிகளிலும்‌ 
பின்வரும்‌ பொதுவான வன்பொருள்‌ கூறுகள்‌ 
காணப்படுகின்றன. 

௨. செல்பேசியின்‌ செயலகமான மையச்‌ 
செயலகம்‌ [Central processing unit (CPU)]. 

* செல்பேசியின்‌ செயல்பாட்டிற்கு மின்சாரம்‌ 
வழங்கும்‌ மின்கலம்‌ [Batter]. 

*  செல்பேசியுடன்‌ பயனர்‌ தொடர்பு கொள்ள 
அனுமதிக்கும்‌ உள்ளீட்டுநுட்பம்‌. அவை 
செல்பேசிகளில்‌ விசைப்பலகையும்‌ (Key 
pad) திறன்பேசிகளில்‌ தொடு திரைகளும்‌ 
(Touch screen) ஆகும்‌. 


பயனர்‌ தொடர்புகள்‌, உள்ளீடு செய்தல்‌ 
மற்றும்‌ பலவற்றைக்‌ காட்டும்‌ திரை. 


£ ஒலியை வழங்கும்‌ ஒலிப்பான்‌. 


* செறிவு அட்டை [5iற Car]. 


ட யாத 60 பனி திறன்பேசிகளின்‌ எதிர்காலத்‌ தொழில்நுட்பம்‌ 


0 ஜி தலைமுறையில்‌ தொடங்கிய செல்பேசிகளின்‌ வரலாறு 1,2,3,4-ஜி தொழில்நுட்பத்தைக்‌ 
கடந்து அடுத்ததாக 5-ஜி (56) தொழில்நுட்பத்தைப்‌ பின்பற்றுகிறது. தற்போதுள்ள அகண்ட 
அலைவரிசை தொலைத்‌ தொடர்பு தொழில்‌ நுட்பத்தின்‌ வழி தகவல்கள்‌ கடந்து போக 100 


மில்லிசெகண்ட்‌ தேவைப்படுகிறது. ஆனால்‌ 5ஜி தொழில்‌ நுட்பத்தின்‌ வழி தகவல்கள்‌ கடந்து 


போக 1 மில்லிசெகண்ட்‌ மட்டுமே போதுமானது. 


இவ்வாறு வழங்கப்படும்‌ 5 ஜி தொழில்நுட்பம்‌ திறன்பேசிகளின்‌ வழியான அகண்ட 
அலைவரிசை சேவைகளையும்‌ தாண்டி பற்பல துறைகளில்‌ தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக, 
இயந்திர மனிதர்கள்‌, தாமாகவே இயங்கும்‌ மகிழுந்துகள்‌, உடல்‌ நல மருத்துவம்‌, வேளாண்மை, 
கல்வி போன்ற பல துறைகளிலும்‌ தன்‌ ஆதிக்கத்தைச்‌ செலுத்தும்‌. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 246 


246 


14-04-2020 185158 | | 


மென்பொருள்‌ 


இயக்க முறைமை [operating system] OS 
எனச்‌ சுருக்கமாக அழைக்கப்படுகிறது. இந்த 
மென்பொருளானது வன்பொருள்‌, பயன்பாட்டு 
மென்பொருள்‌ (Apறplication programing interface 
software) மற்றும்‌ பயனர்களுக்கு (USERS) இடையே 
பாலமாக இருக்கும்‌ ஓர்‌ இடைமுகமாகும்‌. 


திறன்பேசிகளுக்கு ஆண்ட்ராய்டு, 
பிளாக்பெர்ரி இயக்க முறைமை, வெப்‌ 
ஓஎஸ்‌, ஐஓஎஸ்‌, சிம்பியன்‌, விண்டோஸ்‌ 
இயக்க முறைமை மற்றும்‌ படா உட்பட பல 
வகையான இயக்க முறைமைகள்‌ (05) உள்ளன. 
இவற்றுள்‌ ஆப்பிள்‌ ஐஓஎஸ்‌, ஆண்ட்ராய்டு 
ஆகியவை மிகவும்‌ பரவலாக அறியப்பட்ட 
இயக்கமுறைமைகள்‌ ஆகும்‌. 


இயக்க முறைமைகள்‌ பயனர்களுக்குத்‌ 
தன்னுதவிக்‌ கருவிகள்‌, விளையாட்டுகள்‌, 
ஜிபிஎஸ்‌ உள்ளிட்ட பிற பயன்பாட்டுக்‌ 
கருவிகளைப்‌ பதிவிறக்க அனுமதிக்கின்றன. 
பயனர்கள்‌ தாங்களே செயலிகளை உருவாக்கி 
அவற்றை இயக்க முறைமைகள்‌ மூலம்‌ 
வெளியிடவும்‌ முடியும்‌. 


திறன்பேசி தொலைத்‌ தொடர்பு, 
பொழுதுபோக்கு வசதிகள்‌ ஆகியவற்றை 
மட்டுமல்லாது பல்வேறு பணிகளையும்‌ 
சேவைகளையும்‌ பெறவும்‌ பயன்படுகிறது. 
அதற்குத்‌ திறன்பேசிகளில்‌ இயங்கும்‌ 
'செல்பேசிச்‌ செயலிகள்‌' (M௦bile App5) தேவை. 


செயலி 


செல்பேசி, திறன்பேசி போன்ற கருவிகளில்‌ 
இயங்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு 
பயன்பாட்டு மென்பொருளே செயலி. இப்போது 
குறைந்த விலையிலேயே அதிக திறன்‌ கொண்ட 
திறன்பேசிகள்‌ கிடைக்கின்றன. அவற்றில்‌ 
பலவகையான செயலிகளை நிறுவிக்கொண்டால்‌ 
மட்டுமே, அவற்றை நாம்‌ பயனுள்ள வகையில்‌ 
பயன்படுத்த முடியும்‌. 

நோக்கியா நிறுவனம்‌ பேசவும்‌, செய்தி 
அனுப்பவும்‌ மட்டுமே பயன்பட்டுவந்த 
செல்பேசிகளில்‌ முதன்முதலாகப்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 247 


பொழுதுபோக்கு விளையாட்டுகளின்‌ வடிவில்‌ 
செயலியை அறிமுகப்படுத்தியது. 


அப்ளிகேஷன்‌ [4011021102] என்பதன்‌ 
சுருக்கமே "ஆப்‌" [App] என்னும்‌ சொல்லாகும்‌. 
அப்ளிகேஷன்‌ என்பது கணினியில்‌ 
செயல்படும்‌ குறிப்பிட்ட ஒரு பயன்பாட்டுக்கான 
நிரலாகும்‌. ஆவணங்கள்‌ தயாரிப்புக்கான 
சொல்செயலி (Word Processor), வரவுசெலவு 
கணக்குகளுக்கான விரிதாள்‌ (800804 Sheet), 
தரவுத்தளம்‌ (08120௦), நாட்குறிப்பு (Diகr)), 
கால அட்டவணை (08/21/2810) போன்றவை 
அலுவலகப்‌ பயன்பாட்டு நிரல்களாகும்‌. 
பொதுவாக இத்தகைய பயன்பாட்டு நிரல்கள்‌ 
'செயலி' [40] என்று அழைக்கப்படும்‌. இவ்வாறு 
குறிப்பிட்ட பயன்பாட்டுக்கெனச்‌ செல்பேசி 
களில்‌ பயன்படுத்தப்படும்‌ செயலிகளை முதலில்‌ 
குறுஞ்செயலிகள்‌ என்றழைத்தனர்‌. 


செயலிகள்‌ வரலாறு 


திறன்பேசிகளின்‌ வருகைக்குப்‌ 
பிறகே செல்பேசிச்‌ செயலிகளின்‌ வரலாறு 
தொடங்குகிறது என்பர்‌ சிலர்‌. ஆனால்‌, 
தொடக்க காலச்‌ செல்பேசிகளின்‌ வருகையின்‌ 
போதே செல்பேசிச்‌ செயலிகளின்‌ வரலாறும்‌ 
தொடங்கிவிட்டது. 


1970 களில்‌ மிகவும்‌ செல்வாக்குப்‌ பெற்று 
விளங்கிய காணொலி விளையாட்டு பாம்பு 
(9124௦) விளையாட்டு ஆகும்‌. இவ்விளையாட்டின்‌ 
செல்பேசி வடிவமே முதல்‌ செல்பேசிச்‌ 
செயலி எனலாம்‌. பாங்‌ (7௦12), டெட்ரிஸ்‌ 
(Tetris), டிக்மாக்டோ (TicTacToe) போன்ற 
விளையாட்டுகள்‌ தவிர, கணிப்பான்‌, மணிகாட்டி 
போன்ற செயலிகளும்‌ தொடக்ககாலச்‌ 
செல்பேசிகளில்‌ இடம்பெற்றன. இத்தகைய 
செயலிகள்‌ செல்பேசி வாங்கும்போதே அதில்‌ 
நிறுவப்பட்டிருக்கும்‌. பயனர்கள்‌ தாம்‌ விரும்பிய 
செயலிகளைப்‌ பதிவிறக்கும்‌ வசதி அப்போது 
இல்லை. 


இதற்கு அடுத்த காலகட்டத்தில்‌, வேப்‌ 
(WAP - Wireless Access Protocol) அடிப்படையில்‌ 
செயல்படும்‌ 
உருவாக்கப்பட்டன. டபிள்யூஎம்‌எல்‌ (WML - 
Wireless Markup Language) மொழியில்‌ இணையப்‌ 


இணையத்தளங்கள்‌ 


247 


14-04-2020 185158 | | 


பக்கங்கள்‌ வடிவமைக்கப்பட்டன. அவற்றில்‌ 
பலவகைப்பட்ட செல்பேசிச்‌ செயலிகள்‌ 
சேமிக்கப்பட்டன. செல்பேசிகளில்‌ ஓர்‌ இணைய 
உலாவி மென்பொருள்‌ உள்ளிணைக்கப்பட்டது. 
அதன்மூலம்‌ இணையத்திலிருந்து செல்பேசிக்கு 
நேரடியாகச்‌ செயலிகளைப்‌ பதிவிறக்கிக்‌ 
கொள்ள முடிந்தது. ஆனாலும்கூட தத்தம்‌ 
செல்பேசித்‌ திரைக்கு ஏற்ற செயலிகளைப்‌ 
பதிவிறக்குவது, அதற்கான கட்டணத்தைச்‌ 
செலுத்துவது மிகவும்‌ கடினமாக இருந்தது. 


திறன்பேசிகளின்‌ வருகைக்குப்‌ 
பிறகே செயலிகளின்‌ பயன்பாடு பெருகத்‌ 
தொடங்கியது. செல்பேசி நிறுவனங்கள்‌ 
தங்களுக்கான இயக்கமுறைமைகளை 
(Operating Systems) உருவாக்கின. அவற்றில்‌ 
செயல்படும்‌ செயலிகளை உருவாக்குவதற்கு 
ஏற்ற பணித்தளங்களையும்‌ (7/1 கணினி 
மொழிகளையும்‌ வழங்கின. அந்த வகையில்‌ 


முதலாவதாக வந்தது பால்ம்‌ ஓஎஸ்‌ (வற 09) 
ஆகும்‌. அதன்பின்‌ ரிம்‌ பிளாக்பெர்ரி ஓஎஸ்‌ 
(RIM Blackberry 09), சிம்பியன்‌ ஓஎஸ்‌ (5ymbian 
05) ஆகியன வந்தன. அடுத்து சன்‌ மைக்ரோ 
சிஸ்டம்ஸ்‌ நிறுவனத்தின்‌ ஜாவா எம்‌இ 
பணித்தளமும்‌, மைக்ரோசாப்டின்‌ விண்டோஸ்‌ 
பணித்தளமும்‌ அறிமுகமாயின. 


2007-ஆம்‌ ஆண்டு ஆப்பிள்‌ நிறுவனத்தின்‌ 
ஐஓஎஸ்ஸூம்‌, 2008- ஆம்‌ ஆண்டு கூகுளின்‌ 
ஆண்ட்ராய்டும்‌ வந்தபின்‌ செல்பேசிச்‌ 
செயலிகளின்‌ வரலாற்றில்‌ ஒரு திருப்புமுனை 
ஏற்பட்டது. 2003-இல்‌ அறிமுகமான 
மைக்ரோசாப்ட்டின்‌ "விண்டோஸ்‌ மொபைல்‌", 
2010- ஆம்‌ ஆண்டு "விண்டோஸ்‌ போன்‌" 
எனப்‌ பெயர்‌ மாற்றம்‌ பெற்று விற்பனைக்கு 
வந்தது. இன்றைக்குச்‌ செல்பேசிச்‌ செயலிகளின்‌ 
வரலாற்றில்‌ ஒரு புரட்சியே நிகழ்ந்துள்ளது 
என்றுதான்‌ கூற வேண்டும்‌. 


2017 ஆம்‌ ஆண்டு கணக்கெடுப்பின்‌ 
படி 197 கோடி [பில்லியன்‌] முறைகள்‌ 
செயலிகள்‌ பதிவிறக்கம்‌ செய்யப்பட்டுள்ளன. 
இதில்‌ பெரும்பான்மையாகப்‌ பதிவிறக்கம்‌ 
செய்யப்பட்டவை விளையாட்டுச்‌ செயலிகளே. 


2018ஆம்‌ஆண்டுகாலகட்டத்தில்‌,21 இலட்சம்‌ 
ஆண்டிராய்டு செயலிகளும்‌, 20 இலட்சம்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 248 


தெரியுமா? 


ஸூ ஆப்‌ என்னும்‌ சொல்‌, 2010 ஆம்‌ 
Sy ஆண்டு, அமெரிக்கன்‌ டைலக்டிக்‌ 

\ சொசைட்டியால்‌ "ஆண்டின்‌ சொல்‌" 
[word of the year] என்று தேர்வு 
செய்யப்பட்டது. 
ஆப்பிள்‌ நிறுவனத்தின்‌ ஐஓஎஸ்‌ செயலிகளும்‌ 
முறையே கூகுள்‌ ப்ளே ஸ்டோரிலும்‌ ஆப்பிள்‌ 
ஆப்‌ ஸ்டோரிலும்‌ பயனர்களின்‌ பயன்பாட்டிற்கு 
வழங்கப்பட்டிருந்தன. 


இன்று எண்ணற்ற செயலிகள்‌ நாள்தோறும்‌ 
வெளிவருகின்றன. விளையாட்டு தொடங்கி 
பொருள்‌ விற்பனை வரையிலும்‌, பொழுதுபோக்கு 
தொடங்கி அறிவுக்‌ தேடல்‌ வரையிலும்‌ பல்வேறு 
செயலிகள்‌ வந்துள்ளன. பள்ளிகளிலும்‌ 
கல்லூரிகளிலும்‌ பயிலும்‌ மாணவர்கள்‌ 
தங்கள்‌ படிப்பிற்கும்‌, போட்டித்தேர்விற்கும்‌, 
பயன்படுத்திக்கொள்ள ஏராளமான செயலிகள்‌ 
உள்ளன. 


பொதுவாகச்‌ செயலிகளை நிறுவும்போது 
அனுமதிகள்‌ குறித்துக்‌ கவனமாக இருக்க 
வேண்டும்‌. அறிமுகமில்லாத ஒரு செயலி 
அதிகமான அனுமதிகள்‌ கேட்டால்‌, அது 
ஆபத்துக்குரிய அறிகுறியாக இருக்கலாம்‌. 
ஆதலால்‌ நாம்‌ நமக்குத்‌ தேவையான நம்பகமான 
செயலிகளையே பதிவிறக்கம்‌ செய்து நிறுவிப்‌ 


பயன்படுத்த வேண்டும்‌. 


தொலைபேசியை நாம்‌ விரும்பும்‌ 
இடத்திற்கு எடுத்துச்‌ செல்லவேண்டும்‌ என்ற 
ஆவலும்‌ கம்பியில்லா அலைவரிசையின்‌ 
வரவும்‌ செல்பேசியின்‌ தோற்றத்திற்குக்‌ 
காரணமாயின. கிலேோ கணக்கான 
எடையுடன்‌ இருந்த செல்பேசிகள்‌ இன்று 
திறன்பேசிகளாய்‌, கையடக்கக்‌ கணினியைப்‌ 
போலப்‌ பல்வேறு பயன்பாடுகளை 
உள்ளடக்கியதாக வளர்ந்துள்ளன. 
தொடர்ந்த ஆய்வுகளும்‌ செல்பேசிகள்‌ 
மீதான மக்களின்‌ ஆர்வமும்‌ படிப்படியான 
வளர்ச்சியைச்‌ சாத்தியமாக்கியுள்ளன. 
தொழில்நுட்பத்தை மனிதன்‌ தன்‌ வளர்ச்சிக்காகப்‌ 


பயன்படுத்தும்போதுதான்‌ கண்டுபிடிப்பின்‌ 
நோக்கம்‌ நிறைவேறும்‌ என்பது உறுதி. 


248 


14-04-2020 185159 | | 


மொழிநுட்பக்‌ களம்‌ [1] 


மொழித்தொழில்நுட்பக்‌ கருவிகள்‌ 


மனிதர்‌ தம்‌ எண்ணத்தை வெளிப்படுத்த 
உதவும்‌ முதன்மைக்‌ கருவியாக இருப்பது 
மொழி. அம்மொழியை ஒரு மனித மூளை தன்‌ 
சூழலிலிருந்து மிக இயல்பாகக்‌ கற்றுக்‌ கொண்டு 
பயன்படுத்துகிறது. 


மனித மூளை மொழியைப்‌ பயன்படுத்தும்‌ 
நுட்பத்தைக்‌ கணினிக்கு வழங்கி, அதன்மூலம்‌ 
மொழிநுட்பக்‌ கருவிகளை உருவாக்க முடியும்‌. 
அத்தொழில்‌ நுட்பத்தை விவரிப்பதாக இப்பாடம்‌ 
அமைகிறது. 


மொழிச்‌ செயலாக்கக்‌ கருவிகள்‌ 


மொழியை அறிவியல்‌ நோக்கில்‌ ஆய்வதே 
மொ மியி யல்‌ (ஸறய5£ic5). மொ ழியியலும்‌ கணினித்‌ 
தொழில்நுட்பமும்‌ இணைந்த செயல்பாடு கணினி 
மொ மியிய ல்‌ (Computational linguistics). 


விதிகளின்‌ அடிப்படையில்‌ இயற்கை 
மொழிக்கூறுகளைச்‌ செயற்கையாகக்‌ 
கணினிக்குத்‌ தகுந்தவாறு மாற்றித்‌ தருவதற்கான 
கோட்பாடுகளையும்‌ செயல்பாடுகளையும்‌ 
கொடுப்பதே கணினி மொழியியலின்‌ முக்கிய 


பங்காகும்‌. 


இத்துறையில்‌ ஒலியனியல்‌ நிலை, 
உருபனியல்‌ நிலை, தொடரியல்‌ நிலை, 
பொருண்மையியல்‌ நிலை என்ற 
நான்கு நிலைகளில்‌ மொழி ஆய்வுகள்‌ 
மேற்கொள்ளப்படுகின்றன. அதைக்கொண்டு 


மனிதர்கள்‌ இயற்கையாகப்‌ பயன்படுத்தும்‌ எந்த மொழியும்‌ இயற்கை மொழியாகும்‌. செயற்கையாக 


மொழிச்‌ செயலாக்கக்‌ கருவிகள்‌ உருவாக்கப்‌ 
படுகின்றன. 


இயற்கை மொழிச்‌ செயலாக்கத்தின்‌ 
நோக்கம்‌ 


தனக்கு இடப்பட்ட நிரல்களைக்கொண்டு 
ஒரு பணியைத்‌ தானாகவே செய்துமுடிக்கும்‌ 
கருவியை உருவாக்குவதே இயற்கைமொழிச்‌ 
செயலாக்கத்தின்‌ நோக்கம்‌. மனிதருக்கு 
இணையாகப்‌ படிப்பதற்கும்‌, எழுதுவதற்கும்‌, 
பேசுவதற்கும்‌ செயலாற்றக்கூடிய கணினி நிரல்‌ 
மாதிரிகளை(Computational Models) உருவாக்குதலே 
இதன்‌ முதன்மை நோக்கம்‌. இது போன்ற கணினி 
நிரல்‌ மாதிரிகள்‌ மனிதர்களுக்கும்‌ கணினிக்கும்‌ 
இடையே இருக்கின்ற இடைவெளியை அகற்ற 
வழிவகுக்கின்றன. 


ஒலியனியல்‌ கருவிகள்‌ 


ஒலிகளின்‌ பிறப்பாக்கம்‌, அவை 
வருமிடங்கள்‌, கேட்டுணர்தல்‌ போன்றவற்றைப்‌ 
பற்றியது ஒலியனியல்‌. ஒரு மொழியின்‌ 
பேச்சொலிகள்‌ குறித்த செயலாக்கம்‌ என்றும்‌ 
கூறலாம்‌. இயற்கைமொழிச்‌ செயலாக்கத்தின்‌ 
அடிப்படையில்‌ பேச்சு உணரிகளையும்‌ எழுத்து 
உணரிகளையும்‌ உருவாக்குவதற்கு ஒலியனியல்‌ 
கருவிகள்‌ பயன்படுகின்றன. 


பேசும்‌ சொற்களின்‌ ஒலிகளைப்‌ 
பகுத்தாய்ந்து பேச்சு எழுத்து மாற்றியையும்‌ 


ட ட 1161211511 இயற்கைமொழி? செயற்கைமொழி? 


மனிதனால்‌ உருவாக்கப்பட்ட மொழிகள்‌ இயற்கை மொழியில்‌ இருந்து வேறுபட்டவை. எடுத்துக்காட்டாக, 
கணிப்பொறியில்‌ பயன்படுத்தும்‌ நிரலாக்க [0௦01௮0 [anஏபaஏe] மொழிகளான சி (6), சி*- (044), ஜாவா 
(JAVA), பெர்ல்‌ (௪) , பைத்தான்‌ [Python] போன்றவை செயற்கை மொழிகளாகும்‌. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 249 


14-04-2020 185159 | | 


பேச்சு உணரியையும்‌, எழுத்து உணரியையும்‌ 
உருவாக்கலாம்‌. தானியங்கு கேட்டெழுதுதல்‌ 
(automatic dictation), ஒலிபெயர்ப்பு [Translitertion], 
கணினிக்குப்‌ பேச்சு அடிப்படையிலான 
இடைமுகங்கள்‌ 
மாற்றுத்திறனாளிகளுக்குக்‌ குரல்சார்ந்த 
உள்ளீட்டு மென்பொருள்கருவி, வெளியீட்டு 
மென்பொருள்‌ கருவி ஆகியவற்றை 


உருவாக்குதல்‌, 


உருவாக்குவதற்கு ஒலியனியல்‌ கருவிகள்‌ 
பயன்படுகின்றன. 


நீங்கள்‌ சென்ற ஆண்டு படித்த பேச்சு எழுத்து 
மாற்றியையும்‌ பேச்சு உணரியையும்‌ எழுத்து 
உணரியையும்‌ பற்றி நினைவுகூர்க. 


மொழிச்‌ செயலாக்கக்‌ கருவிகள்‌. 
மொழியை மனிதன்‌ எவ்வாறு 


கற்றுக்‌ கொள்கின்றான்‌, எவ்வாறு 
அதைத்‌ திறம்பட கையாள்கிறான்‌ 
என்பதை அறிந்து அதனைக்‌ 
கணினிக்கு அளிக்கும்‌ வழிமுறைகளை 


ஆய்வதே இயற்கை! மொழிச்‌ 
செயலாக்கமாகும்‌. ஓ 


உருபனியல்‌ கருவிகள்‌ 


ஒலிகள்‌ சேர்ந்து சொல்லாகின்றன. 
அச்சொல்லின்‌ அமைப்பு, அதோடு சேர்கின்ற 
விகுதிகள்‌, அவ்விகுதிகள்‌ வருமுறை 
ஆகியவற்றைப்‌ பற்றியது உருபனியல்‌. இந்த 
ஆய்வின்‌ அடிப்படைக்கூறு உருபன்‌ ஆகும்‌. 
சொற்களை உருபன்பகளாகப்‌ பகுக்கும்‌ 


உருபனியல்‌ பகுப்பாய்வி, உருபன்களிலிருந்து 
சொற்களைப்‌ பெறும்‌ உருபனியல்‌ உருவாக்கி 
ஆகிய கருவிகளை உருவாக்குவதற்கு இவ்வாய்வு 
துணைபுரிகின்றது. 


ஒரு சொல்லைப்‌ பகுக்கும்போது 
வரும்பொருள்‌ கொண்ட மிகச்சிறிய அடிப்படை 
அலகை உருபன்‌ (௨௦12௭௦) என்கிறோம்‌. 
இவை அடிச்சொற்களாகவோ ஒட்டுகளாகவோ 
அமையும்‌. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 250 


பூக்கள்‌ என்ற சொல்லில்‌ பூ என்ற 
அடிச்சொல்லும்‌ உருபனே; கள்‌ என்ற பன்மை 
ஓட்டும்‌ உருபனே. 


உருபனியல்‌ பகுப்பாய்வி 


உருபனியல்‌ பகுப்பாய்வில்‌ தனிநிலைச்‌ 
சொற்கள்‌ உருபன்களாகப்‌ பகுக்கப்படுகின்றன. 
சொற்களைப்‌ பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, 
சாரியை, விகாரம்‌ எனப்‌ பகுத்துக்‌ காண்பதுபோல்‌ 
உருபன்களாகப்‌ பகுத்து அவற்றின்‌ இலக்கணக்‌ 
கூறுகளை இக்கருவி அடையாளப்படுத்தும்‌. 

சான்றாக, படித்தான்‌ என்ற சொல்லை 


இக்கருவி படி-த்‌-த்‌- ஆன்‌ என்று பகுபதமாகப்‌ 
பிரித்து அடையாளம்‌ காட்டும்‌. 


உருபனியல்‌ உருவாக்கி 


உருபனியல்‌ உருவாக்கி (Morphological 
Generator) உருபன்களை இணைத்துச்‌ சொற்களை 
உருவாக்கும்‌ கருவியாகும்‌. இதன்‌ உள்ளீடு 
ஒரு வேர்ச்சொல்லும்‌ அதனோடு குழும 
உருபன்களோ அதன்‌ இலக்கண அமைப்புகளோ 
ஆகும்‌. இது வேர்ச்சொல்லையும்‌ அதன்‌ குழும 
உருபன்களையும்‌ ஒன்றிணைத்துச்‌ சொற்களை 
உருவாக்குகிறது. 


சான்றாக, 'படி' என்ற வினைச்சொல்‌ அதன்‌ 
குழும உருபன்களோடு இணைந்து படிக்கிறான்‌, 
படிப்பான்‌, படித்தான்‌, படித்து எனத்‌ திணை, 
பால்‌, காலம்‌ போன்றவற்றின்‌ அடிப்படையில்‌ 
ஆயிரக்கணக்கான வினைவடிவங்களை 
உருவாக்கும்‌. 


250 


14-04-2020 185159 | | 


[http://www.tamilvu.org/ta/content 


தொடரியல்‌ கருவிகள்‌ 


தொடர்‌ இலக்கணப்படி சொற்கள்‌ 
ஒன்றையொன்று சார்ந்து தொடர்களாகின்றன. 
எழுவாய்க்கும்‌ பயனிலைக்கும்‌ இடையே 
திணை, பால்‌, எண்‌, இடம்‌ ஆகியவற்றில்‌ இயைபு 
இருக்க வேண்டும்‌. அதுபோலவே தொடர்களில்‌ 
சொற்கள்‌ முன்பின்‌ அமைவதும்‌ இலக்கண 
முறைப்படியே அமைய வேண்டும்‌. அவ்வாறு 
அமைந்த தொடர்களின்‌ சொற்களைப்‌ பிரித்து, 
அவை எவ்வகைத்‌ தொடர்‌ என்பதை இனம்‌ 
காணுவது தொடரியல்‌ கருவிகளின்‌ செயலாகும்‌. 


தொடரியல்‌ பகுப்பாய்வி 


தொடரியல்‌ செயலாக்கத்தைக்‌ கணினிவழி 
செய்யும்‌ கருவியே தொடரியல்‌ பகுப்பாய்வி. 
அனைத்துச்‌ சொற்களுக்கும்‌ மொழியியல்‌ 
அடிப்படையில்‌ வழங்கப்பட்டிருக்கும்‌ இலக்கணக்‌ 
குறிப்பைக்‌ கொண்டு இக்கருவி செயல்படும்‌. 
அதாவது அனைத்துவகை பெயர்‌, வினை, 
இடைச்சொற்கள்‌, எச்சங்கள்‌, அடைமொழிகள்‌, 
சொல்லுருபுகள்‌, வினாச்சொற்கள்‌ பற்றிய 
குறிப்புகளைக்‌ கொண்டு பகுக்கப்பட்டிருக்கும்‌. 


இவ்வகைப்‌ பகுப்பு அத்தொடரிலுள்ள 
ஒவ்வோர்‌அலகையும்‌ இனம்காட்டும்‌. அதன்வழி 
ஒரு பனுவலில்‌ (76!) சொற்றொடர்களைத்‌ 
தொடர்பகுப்பி பிரிக்கும்‌. பிறகு, அதிலுள்ள 
தொடரைக்‌ கண்டறியும்‌. பின்‌ அத்தொடரின்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 251 


251 


தலைச்சொல்லை இனங்காணும்‌. அதனைப்‌ 
பகுத்து அதன்‌ இலக்கணக்கூறுகளைக்‌ 
கண்டறியும்‌. இது எந்திர மொழிபெயர்ப்புக்குப்‌ 
பெரிதும்‌ பயன்படும்‌. 


'இராமன்‌ சீதையை மணந்தான்‌' என்ற 


சொற்றொடர்‌ வரிசையிலிருந்து பின்வரும்‌ 
பகுத்தாயப்பட்ட கிளை அமைப்பைப்‌ பெறலாம்‌. 


தொ 


பெ.தொ வி.தொ 


| ந்த 
பெ வே.தொ வி 


| த்‌ | 


இராமன்‌ பெ.தொ வே.உ மணந்தான்‌ 
| 
பெ ட்‌ 
| 
சீதை 


(தொ- தொடர்‌ ; பெ.தொ- பெயர்த்தொடர்‌ ; 
பெ-பெயர்‌ ; வி.தொ-வினைத்தொடர்‌; வே.தொ- 
வேற்றுமைத்தொடர்‌ ; வி- வினை; வே.உ - 
வேற்றுமை உருபு) 


இக்கருவி, தொடரில்‌ இலக்கணப்பிழை 
இருக்கிறதா? இல்லையா? என்பகைக்‌ கண்டறிந்து 
திருத்தும்‌. இலக்கணப்‌ பிழைதிருத்தியை 
உருவாக்குவதற்கும்‌ இத்தொடரியல்‌ 
பகுப்பாய்விதான்‌ உதவும்‌. 
பொருண்மையியல்‌ கருவிகள்‌ 

மொழியில்‌ சொற்கள்‌ தனித்து 
நின்றோ, தொடரில்‌ இயைந்தோ வெவ்வேறு 
விதமான பொருளை விளக்குவது 
பொருண்மையியல்‌ ஆகும்‌. மனித மூளை 
ஒரு சொல்லின்‌, தொடரின்‌ பொருண்மையை 
நேரடியாகவோ சூழல்‌ அடிப்படையிலோ 
மூளையின்‌ தருக்கரீதியான அறிவடிப்‌ 
படையிலோ புரிந்துகொள்ளும்‌. 


நான்‌ கடலை வாங்கினேன்‌ என்பதில்‌ கடலை 
என்ற சொல்‌ வேர்க்கடலையைக்‌ குறிக்கிறது. 
வேற்றுமை உருபேற்ற சொல்லாகிய (கடல்‌4ஜ) 
கடலைக்‌ குறிக்காது. ஏனெனில்‌, அந்தக்‌ 
கடலை வாங்க முடியாது. இந்தப்‌ பொருண்மை 


14-04-2020 185159 | | 


வேறுபாட்டைக்‌ கணினிக்கு உள்ளீடு செய்ய 


வேண்டும்‌. 


ஒரு சொல்‌ பல பொருள்‌, ஒரு பொருள்‌ பல 


சொல்‌ முதலானசொற்பொருண்மை உறவுகளைக்‌ 


கணினி வேறுபடுத்திச்‌ செயலாற்றும்‌ வகையில்‌ 
சொல்லாய்வு செய்யப்பட வேண்டும்‌. அதன்‌ 
அடிப்படையில்‌ பொருண்மையியல்‌ பகுப்பாய்வு 
மென்பொருள்‌ கருவி உருவாக்கப்படுகிறது. 


பயன்பாட்டுக்‌ கருவிகள்‌ 


இயற்கைமொழிச்‌ செயலாக்கத்தின்‌ 
வழியாக உருவாக்கப்பட்ட மொழிச்‌ செயலாக்கக்‌ 
கருவிகளைக்‌ கொண்டு பல பயன்பாட்டுக்‌ 
கருவிகளை உருவாக்கலாம்‌. 


குகவல்தேடு பொறி (9௦8100 engine) 
தகவல்களைப்‌ பெற உதவும்‌ முக்கியக்‌ 
கருவியாகும்‌. தமிழில்‌ இத்தகைய தகவல்தேடு 
பொறிகள்‌ பெருமளவில்‌ வெற்றிஅடைந்துள்ளன. 
கணினியுடன்‌ உரையாடும்‌ கருவிகள்‌ 
உருவாக்கப்பட்டால்‌, அதனைப்‌ பயன்படுத்தி 
அனைவரும்‌ எளிதாகத்‌ தகவல்களைப்‌ பெற 
இயலும்‌. எடுத்துக்காட்டாக, தமிழ்‌ இலக்கண 
இலக்கிய நூல்களில்‌ ஒன்றை உள்ளீடாகத்‌ 
தந்து மொழித்‌ தொழில்நுட்பக்‌ கருவி மூலம்‌ 
தேவையான தகவல்களைப்‌ பெறமுடியும்‌. 
அவ்வாறான பயன்பாட்டுக்‌ கருவிகள்‌ குறித்துக்‌ 
காண்போம்‌. 


தகவல்‌ பெறுவி (formation Retrieval) 
குறிப்பிட்ட ஓர்‌ இலக்கணம்‌, இலக்கியம்‌, 
தலைப்பு அல்லது கருத்து தொடர்பான 
தகவல்களைத்‌ திரட்டித்‌ தரும்‌ மென்பொருள்‌ 
கருவிக்குத்‌ தகவல்‌ பெறுவி என்று பெயர்‌. 


இணையத்தில்‌ குறிப்பிட்ட ஒரு செய்தி 
எங்கெங்கு உள்ளது என்பதைத்‌ தேடுபொறி 
எவ்வாறு கண்டறிந்து அவற்றின்‌ தொடுப்புகளைத்‌ 
தருகிறதோ, அதே போன்று குறிப்பிட்ட வினவல்‌ 
சொல்‌ இடம்பெறும்‌ உரைகள்‌ பற்றிய தகவலை 
இது தரும்‌. 


இது ஓரேமொழியில்‌ உள்ள 
குரவுகளிலிருந்தும்‌ தகவல்களை மீட்டெடுக்கும்‌ 
அல்லது பல மொழிகள்‌ கலந்திருந்தாலும்‌ 
அதிலிருந்து நாம்‌ தேடும்‌ தகவல்களை 
மீட்டெடுக்கும்‌. 


தமிழிணையம்‌ - தொல்காப்பியத்‌ தகவல்‌ பெறுவி 


ஒலியனியல்‌ ஆய்வு 


பெறுவி ஒலியன்‌ வருகை ஒலியசை அமைப்பு | 


இ பதம்பிரிக்காதது ௦ பதம்பிரித்தது 


தரவியல்‌ 


ஒலியனியல்‌ 


ஆய்வு 


பயின்று வரும்‌ சொற்களைக்‌ காண, குறிப்பிட்ட எழுத்தைத்‌ தேர்ந்தெடுக்கவும்‌ 


சொற்களின்‌ எண்ணிக்கை : 64 
எழுத்தெனப்படூப த்‌ 
என்னு 


எப்பெயர்‌ 
எழுத்தோ 


௦௨9 ௬௬% 2௨2. 6: 


எல்லாரு 
எண்ணி 


எருவுஞ்‌ 


பிழிய 


எகின்மர 
எண்ணுப்பெயர்க்‌ - 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 252 


252 


14-04-2020 18:51:59 | | 


தகவல்‌ பிரித்தெடுத்தல்‌ (I॥formation 
Extraction) 


குறிப்பிட்ட ஒரு துறைசார்ந்த 
சொற்களையே செய்திகளையோ 
குறிப்பிட்ட ஓர்‌ ஆவணத்திலிருந்து கணினி 
மூலம்‌ தானாகவே பிரித்து எடுக்க உதவும்‌ 
மொழிக்கருவிக்குத்‌ தகவல்‌ பிரித்தெடுக்கும்‌ 
கருவி என்று பெயர்‌. இதுவும்‌ ஒரு 
வகையான தகவல்‌ மீட்பு முறையாகும்‌. 
இது முறைப்படுத்தப்படாத ஆவணங்களில்‌ 
இருந்தும்‌ தகவல்களைப்‌ பிரித்தெடுத்துத்‌ 
கரும்‌. குறிப்பாக இக்கருவி குற்றவியல்‌, 
சுற்றுலாவியல்‌, மருத்துவத்துறை போன்ற 
துறைசார்ந்த செய்திகளைப்‌ பிரித்தெடுப்பதற்குப்‌ 
பயன்படுத்தப்படுகின்றது. 


பனுவல்‌ (ஆவணச்‌) சுருக்கம்‌ (Text 
summarization ) 


ஒரு நூலையோ, ஆவணத்தையோ 
முழுமையாகப்‌ படிக்க முடியாதவர்கள்‌ 
அந்தப்‌ படைப்பு எத்தன்மைமிக்கது என்பதை 
அதன்‌ சுருக்கத்தையோ முன்னுரையையோ 
பார்த்தபிறகு முடிவு செய்வர்‌. அதை மனித 
உழைப்பால்‌ உருவாக்குவர்‌. இந்தப்‌ பணியைக்‌ 
கணினியின்‌ துணைகொண்டு செய்வது பனுவல்‌ 


(ஆவணச்‌) சுருக்கம்‌ எனப்படும்‌. 


இந்தக்‌ கருவி ஓர்‌ ஆவணத்திலுள்ள 
முக்கியமான சொற்றொடர்களைத்‌ தானாகவே 
பிரித்தெடுக்கும்‌. பிறகு அத்தொடர்களின்‌ சுருக்கக்‌ 
தொகுப்பை உருவாக்கும்‌. பயனர்‌ அளிக்கும்‌ 
குறிப்புகளுக்கு ஏற்ற அளவில்‌ சுருக்கித்‌ தரும்‌. 


மேற்குறித்த தகவல்‌ மீட்பு, தகவல்‌ 
பிரித்தெடுத்தல்‌, பனுவல்‌ சுருக்கம்‌ ஆகிய 
மூன்றும்‌ ஒன்றோடொன்று தொடர்புடையவை. 
பொருண்மையியல்‌ ஆய்வுகளின்‌ 


அடிப்படையில்தான்‌ இச்செயல்பாடுகள்‌ 
சாத்தியப்படும்‌. 
எந்திர மொழிபெயர்ப்பு 

இரு இயற்கை மொழிகளுக்கிடையே 
பேச்சையோ, பனுவலையோ கணினி மூலம்‌ 
மொழிபெயர்ப்பது எந்திர மொழிபெயர்ப்பு. 
இது கணினி மொழியியலின்‌ ஒரு பிரிவாகும்‌. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 253 


253 


மூல மொழியின்‌ (Source Language) பொருளைக்‌ 
கணினி மொழிக்கு மாற்றி, பின்னர்‌ இலக்கு 
மொழியில்‌ (Target Language) அதனை மீண்டும்‌ 
பெயர்ப்பதே எந்திர மொழிபெயர்ப்பு. 


மூலமொழிப்‌ பனுவலை இலக்கு மொழிக்கு 
மாற்ற மூலமொழியின்‌ கூறுகள்‌ அனைத்தும்‌, 
அதாவது இலக்கணம்‌, பொருண்மை, தொடர்‌, 
மரபுத்தொடர்‌ முதலானவற்றைப்‌ பற்றியும்‌ 
பகுப்பாய்வு செய்ய வேண்டும்‌. அத்துடன்‌ 
அம்மொழியின்‌ பண்பாட்டுக்‌ கூறுகளையும்‌ 
அறிந்திருக்க வேண்டும்‌. இவ்வகையில்‌ 
அகராதி மொழிபெயர்ப்பு, புள்ளிவிவர 
மொழிபெயர்ப்பு, எடுத்துக்காட்டுகளை 
அடியொற்றிய மொழிபெயர்ப்பு, மொழிச்சூழல்‌ 
அடிப்படையிலான மொழிபெயர்ப்பு ஆகியவற்றை 


எடுத்துக்காட்டாகச்‌ சுட்டலாம்‌. 


வினா விடையறியும்‌ கருவி 


வினா விடையறியும்‌ கருவி என்பது 
தமிழம்‌ மொழி போன்ற இயற்கை மொழியில்‌ 
கேட்கப்படும்‌ கேள்விகளைப்‌ புரிந்து கொண்டு, 
கோரிய வினாவிற்குச்‌ சரியான தகவலுடன்‌ 
பதிலளிக்கும்‌ தானியங்கிக்‌ கருவியாகும்‌. இந்தக்‌ 
கருவி உள்ளீடாகக்‌ கேட்கப்பட்ட கேள்விக்குத்‌ 
தேவைப்படும்‌ தகவலைத்‌ தீர்மானிக்கும்‌. 
இதனால்‌ தேவையான தகவலைக்‌ கண்டுபிடித்து, 
அதைப்‌ பிரித்தெடுத்து, பின்னர்‌ ஒரு பதிலை 
உருவாக்கி அதைக்‌ கேள்வியின்‌ தேவைகளுக்கு 
ஏற்பச்‌ சமர்ப்பிக்கவும்‌ முடியும்‌. 


உணர்வுப்‌ பகுப்பாய்வி 

உணர்வுப்‌ பகுப்பாய்வு என்பது ஓர்‌ 
எழுத்தையே, கலைப்‌ படைப்பையோ, 
வணிகப்‌ பொருளையோ பற்றிய கருத்துகளைத்‌ 


14-04-2020 185159 | | 


தீர்மானிப்பது. ஒரு தலைப்பையோ 
ஆவணத்தையோ ஒட்டுமொத்தமாக 'நேர்மறை 
(positive) அல்லது 'எதிர்மறை (negative) என்று 
கணிக்கிறோம்‌. மூன்றாவதாக 'நடுநிலை 
(neutral) என்றும்‌ கணிக்கிறோம்‌. இவற்றைக்‌ 
கணிக்க உணர்வுப்‌ பகுப்பாய்வு உறுதுணை 
புரிகின்றது. இவை தவிர உயர்நிலை உணர்வுப்‌ 
பகுப்பாய்வில்‌ "கோபம்‌" "சோகம்‌" "மகிழ்ச்சி" 
போன்ற வகைப்பாடுகளையும்‌ செய்ய இயலும்‌. 


இன்று உலகமுழுவதுமுள்ள 
ரசிகர்கள்‌ தங்கள்‌ விமர்சனங்களைப்‌ 
படம்‌ முடிந்தவுடன்‌ உடனடியாகச்‌ சமூக 
ஊடகங்களில்‌ வெளியிடத்‌ தொடங்குகின்றனர்‌. 
அவற்றைப்‌ உணர்வுப்‌ பகுப்பாய்வு செய்தால்‌ 
படத்தைப்‌ பற்றிய கருத்துகளை உடன்‌ 
அறிய முடியும்‌. திரைப்படங்களுக்கு 
மட்டுமல்ல, நுகர்பொருள்களுக்கும்‌ ஆடை 
அலங்காரங்களுக்கும்‌ ரசனை அடிக்கடி மாறும்‌ 
வணிகப்‌ பொருட்களுக்கும்‌ சேவைகளுக்கும்‌ 
இம்மாதிரி உணர்வுப்‌ பகுப்பாய்வு 
தேவைப்படுகிறது. 


உணர்வுப்‌ பகுப்பாய்வு 


உணர்வு பகுப்பாய்வு 


900009 இ 


ஒரு தயாரிப்பு அல்லது சேவையைப்‌ பற்றி மக்களின்‌ கருத்துகளையும்‌, 
உணர்ச்சிகளையும்‌ இயல்மொழி ஆய்வு செய்து கண்டறிதல்‌ 


உரையாடு இயலி [chat bot] 


கணினியுடனான உரையாடலைச்‌ 
சாத்தியப்படுத்தும்‌ தொழில்நுட்ப ஆய்வு 
பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. 
உரையாடு இயலி அல்லது "சாட்பாட்‌- ௦0௭0௦” 
இப்போது அதைச்‌ சாத்தியப்படுத்தும்‌ ஒரு 
மென்பொருளாகத்‌ திகழ்கிறது. 


மனிதர்கள்‌ ஒருவருடன்‌ மற்றொருவர்‌ 
இயல்பாக உரையாடுவதைப்‌ போன்று, 
கணினியும்‌ மனிதனும்‌ உரையாடுவதைச்‌ 
செயல்படுத்தும்‌ ஒரு மென்பொருளே 
உரையாடு இயலி என்றழைக்கப்படுகிறது. 
எழுத்தின்‌ மூலமாகவோ, பேச்சின்‌ மூலமாகவோ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 254 


கணினிக்கு நாம்‌ கட்டளைகளை இட, கணினி 
கன்‌ செயற்கை அறிவால்‌ அதனைப்‌ புரிந்து 
கொண்டு அதற்கேற்ப நமக்குப்‌ பதிலளிக்கும்‌. 


செயற்கை நுண்ணறிவுடன்‌ (471/1/07/2/ 
Intelligence) கூடிய மொழி மாதிரிகளுடன்‌, 
உரையாடு இயலி உருவாக்கப்படுகிறது. 
எனவே, இதனால்‌ கேள்வியின்‌ சூழலைப்‌ 
புரிந்துகொண்டு சிக்கலான பணிகளைச்‌ செய்ய 
முடியும்‌. இது கேள்விகளை, செய்யவேண்டிய 
செயல்களை உள்ளீடு (குட்டச்சு) வழியாகவோ 
அல்லது உரையாடல்‌ வழியாகவோ பெற்று, 
பயனாளருடன்‌ உரையாடலை நடத்துகிறது. 


அமேசான்‌ எக்கோ, அலெக்சா, ஆப்பிள்‌, 
மைக்ரோசாப்ட்‌ கோர்டனா, கூகுள்‌ அசிஸ்டென்ட்‌ 


போன்ற உரையாடு இயலிகள்‌ தற்போது 
பயன்பாட்டில்‌ உள்ளன. 


இயலிகள்‌ இன்று மின்‌ வணிகம்‌, 
சந்தைப்படுத்துதல்‌, வாடிக்கையாளர்‌ 
தொடர்பு, கல்வி, செய்தி, பொழுதுபோக்கு, 
நிதி மேலாண்மை, உணவு, விளையாட்டு, 
உடல்நலம்‌ போன்ற துறைகளின்‌ பல தளங்களில்‌ 
பயன்படுத்தப்படுகின்றன. 


இவ்வாறாக மொழித்‌ தொழில்நுட்பத்தைக்‌ 
கொண்டு உருவாக்கப்படும்‌ பயன்பாட்டுக்‌ 
கருவிகள்‌ மனித வாழ்வின்‌ நவீன வளர்ச்சிக்குப்‌ 
பெருந்துணை புரிகின்றன. 


254 


14-04-2020 185200 | | 


INTERNATIONAL 


MATLRAL 
LANGUAGE 
படட ட்‌ 


புதுடில்லி. சாரலாய்‌ வீசும்‌ குளிரும்‌, 
வெப்பமில்லாத சூரியன்‌ தவழும்‌ ஜனவரி 
மாதத்தின்‌ முற்பகல்‌. பெரோஷா சாலையில்‌ 
உள்ள நவீன்‌ விஞ்ஞான்பவனின்‌ பத்தாவது 


தளத்தில்‌ அந்தக்‌ கருத்தரங்கம்‌ நடைபெற்றுக்‌ 
கொண்டிருந்தது. அகிலஉலக அளவிலான 
இயற்கைமொழி ஆய்வரங்கம்‌ அது. 
பன்னாட்டுக்‌ கணினி மொழியியல்‌ அறிஞர்கள்‌ 
கூடியிருப்பதால்பாதுகாப்புஏற்பாடுகள்‌ பலமாகச்‌ 
செய்யப்பட்டிருந்தன. அருகமை சாலைகள்‌ 500 
மீட்டர்‌ அளவுக்கு மூடப்பட்டிருந்தன. 


அந்த வானுயர்ந்த கட்டடத்தைச்‌ 
சுற்றியுள்ள வான்வெளி, இந்தியத்‌ தகவல்‌ 
பாதுகாப்புத்‌ துணைக்கோளின்‌ கட்டுப்பாட்டில்‌ 
இருந்தது. அதை மீறி எந்தவொரு மின்னணு 
சமிக்ஞையையும்‌ அங்கிருந்து வேறு யாரும்‌ 
பெறமுடியாது. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 255 


255 


சகல நவீன தொழில்நுட்பங்ளோடும்‌ 
அமைந்திருந்த அந்தக்‌ குளிரூட்டப்பட்ட 
அரங்கின்‌ நீள்வட்ட மேசைகளில்‌, லேசர்‌ 
தொடுதிரை மேசைக்‌ கணினிகளோடும்‌ தலை 
வழியே பொருத்தப்பட்ட நுண்‌ பேசிகளோடும்‌ 
அமர்ந்திருந்தார்கள்‌ விஞ்ஞானிகள்‌.முப்பதுக்கும்‌ 
மேற்பட்ட நாடுகளைச்‌ சேர்ந்தவர்கள்‌. 

தமிழகத்தின்‌ கணினிமொழி 
வல்லுநர்‌ கந்தர்வன்‌ இந்தியாவின்‌ 
சார்பாகப்‌ பேசிக்கொண்டிருந்தார்‌. அவர்‌ 
பேசிக்கொண்டிருப்பது சுற்றிலுமிருந்த 
கண்ணாடிச்‌ சுவர்களில்‌, பாய்ச்சப்பட்ட ஒளி 
நழுவங்களாய்‌ ஓடிக்கொண்டிருந்தது. 


"வணக்கம்‌ நண்பர்களே. மனிதனைப்‌ 
போலவே ஒரு மொழியைக்‌ கற்றுக்‌ கொண்டு 
அதன்‌ வழியே சுயமாகச்‌ சிந்திக்கவல்ல, 
சிந்தித்ததை வெளிப்படுத்தவல்ல கணினிகளை 


14-04-2020 195200 | | 


உருவாக்க, இயற்கை மொழி ஆய்வில்‌ எம்‌ நாடு 
குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைந்திருக்கிறது. 


மற்ற நாடுகளின்‌ கணினி மொழி 
உள்ளீடுகளைவிட இந்தியாவின்‌ மொழி 
உள்ளீடுகள்‌ நுட்பமானவை. ஏனெனில்‌ ஏறத்தாழ 
1600க்கும்‌ மேற்பட்ட பேச்சு வழக்குகளும்‌ 
120க்கும்‌ மேற்பட்ட கட்டமைக்கப்பட்ட மொழி 
வழக்குகளும்‌ 22 வரி வடிவங்களும்‌ கொண்டு 4 
மொழிக்குடும்பங்களால்‌ நிறைந்தது இந்தியா. " 

"அடேயப்பா... புள்ளி விவரம்‌ சும்மா 
கலக்குது குருவே " 

பேசிக்கொண்டிருந்த கந்தர்வனின்‌ 
காதுகளுக்குள்‌ மட்டும்‌ ஒலித்தது அந்தக்‌ 
குரல்‌. குரலைக்‌ கண்டுகொள்ளாமல்‌ பேச்சைக்‌ 
தொடர்ந்தார்‌ கந்தர்வன்‌. 


"ஆகவே இந்தியாவின்‌ அங்கீகரிக்கப்பட்ட 
22 மொழிகளிலும்‌ அலுவல்‌ மொழி அல்லாத 
9௦ மொழிகளிலும்‌ கற்றல்‌ அறிவை உள்ளீடு 
செய்வதும்‌ அவற்றைத்‌ தொடர்புபடுத்தி 
இணைப்பதும்‌ சவால்‌ நிறைந்தது. அந்த 
ஆய்வில்‌ இந்தியா வெற்றிகரமான ஓர்‌ இடத்தை 
அடைந்திருக்கிறது '. அனைவரும்‌ கரவொலி 
எழுப்பினர்‌. 


"கையைக்‌ கொடுங்க தலைவரே... மகிழ்ச்சி 
மகிழ்ச்சி" காதுகளுக்குள்‌ ஒலித்த அந்தக்‌ குரல்‌ 
மீண்டும்‌ மகிழ்ச்சியில்‌ துள்ளியது . 

பேசிக்கொண்டே கீழே பார்க்காமல்‌ 
படுஇயல்பாகச்‌ செய்வதுபோல்‌, தன்‌ மேசையில்‌ 
இருந்த அந்த நவீன அலைபேசியைச்‌ 


செல்லமாகத்‌ தடவினார்‌. 


"கொஞ்சம்‌ பேசாம இருடாசுட்டி...' என மன 
சமிக்ஞையாய்‌ நினைத்துக்கொண்டே பேச்சைத்‌ 
தொடர்ந்தார்‌. அதே நொடியில்‌ அங்கு ஓடிக்‌ 
கொண்டிருந்த மாபெரும்‌ திரையிலும்‌ சுற்றிலும்‌ 
நகர்ந்துகொண்டிருந்த ஒளி நழுவங்களிலும்‌ / 
மர்மமான குறுக்கீடு/ Anonymous Crossing என 
ஒரு நொடி ஒளிர்ந்து மறைந்தது. 


உடனே அங்கு இயங்கிக்‌ கொண்டிருந்த 
தொழில்நுட்பப்‌ பிரிவு, துணைக்கோள்‌ 
கட்டுப்பாடு தொடர்பான எதேச்சையான 
மர்மக்குறுக்கீடு என விளக்கியது. கந்தர்வன்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 256 


மனத்திற்குள்‌ சிரித்துக்‌ கொண்டார்‌. மீண்டும்‌ 
தனது அலைபேசியைத்‌ தடவியவாறே 
டேய்‌ வம்பு... கொஞ்சம்‌ கட்டுப்பாட்டுக்கு 
வெளியே போயிடு... என மன சமிக்ஞையாய்‌ 
நினைத்துக்கொண்டார்‌. 


அலைபேசி வடிவில்‌ இருந்த சிறு 
ரோபோவான தீரா மேசையிலிருந்து நீர்‌ 
வழிவதுபோல இறங்கி, தன்‌ அடிப்பாகத்தில்‌ 
மிகச்சிறு சக்கரங்களை வெளியே நீட்டி ஒரு 
சிறியரகக்‌ காராய்‌ மாறி விசுக்கென நகர்ந்து 
வெளியே போனது. 


தீரா - விஞ்ஞானி கந்தர்வனின்‌ 
அதி அற்புதப்படைப்பு. இயற்கை மொழி 
ஆய்வுக்காக அவரால்‌ உருவாக்கப்பட்ட ஒரு 
ரோபோ. தேவைக்கேற்ப தனது வடிவத்தை 
மாற்றிக்கொள்ளும்‌ வல்லமை பெற்றது. 


தமிழகத்தில்‌ உள்ள தனது ஆய்வகத்தில்‌ 
தீராவை உருவாக்கியிருந்தார்‌ கந்தர்வன்‌. 
ஒரு குழந்தை தான்‌ கற்றுக்கொள்ளும்‌ முதல்‌ 
சொல்லிலிருந்து வளர வளர, பெறும்‌ மொழிச்‌ 
செயல்பாடுகள்‌ வரையிலான பல்வேறு 
படிநிலைகளை அவர்‌ ஆய்வு செய்திருந்தார்‌. 
தன்னைச்‌ சுற்றியுள்ள சூழலிலிருந்து மொழியைப்‌ 
புரிந்துகொண்டு தானே தமிழில்‌ சொற்களைப்‌ 
பேசவும்‌ எழுதவும்‌ தீராவின்‌ மென்பொருள்‌ 
நிரலில்‌ எழுதியிருந்தார்‌ கந்தர்வன்‌. 


இலக்கியஆய்வுக்கட்டுரைகளிலிருந்துநவீன 


கதை, கவிதைகள்‌ வரை தீரா தானே எழுதவும்‌ 
பேசவும்‌ செய்யும்‌. தெலுங்கு, மலையாளம்‌ 


256 


14-04-2020 18:52:01 | | 


போன்ற அடுத்த மொழிகளையும்‌ ஒப்பீடு 
செய்யவும்‌ அதனால்‌ முடியும்‌. அந்த அளவுக்கு 
அதனைக்‌ கந்தர்வன்‌ வடிவமைத்திருந்தார்‌. 

கருத்தரங்கம்‌ தொடர்ந்து நடைபெற்றுக்‌ 
கொண்டிருந்தது. கந்தர்வன்‌ பேச்சுக்குப்‌ பதில்‌ 
சொல்வதுபோல்‌ ஒரு ஜப்பான்‌ விஞ்ஞானி 
பேசினார்‌, 


"மொழிஆய்வில்‌ இந்தியாவின்‌ 
வளர்ச்சியைப்‌ பாராட்டுகிறேன்‌. ஆனாலும்‌, 
எம்‌ நாட்டில்‌ அடுத்த கட்டமாக உளவியல்‌ 
அடிப்படையிலான மன மொழியின்‌ ஆய்வுகளை 
எல்லாம்‌ நாங்கள்‌ தொடங்கியிருக்கிறோம்‌ ..." 


கன்‌ எதிரே மேசையில்‌ இருந்த 
விசைக்கருவியின்‌ மூலம்‌ மீண்டும்‌ பேச சில 
மணித்துளிகளைப்‌ பெற்ற கந்தர்வன்‌ "ஜப்பான்‌ 
அறிஞருக்குப்‌ பாராட்டுகள்‌... இயற்கை மொழி 
ஆய்வில்‌ இந்தியாவுக்கு உள்ள தனித்த 
கூறுகளையும்‌ சவால்களையும்‌ எடுத்துக்‌ கூறவே 
இந்த நேரத்தைப்‌ பெற்றுள்ளேன்‌. நண்பர்களே... 


உலகின்‌ பெரும்பாலான நாடுகளில்‌ உள்நாட்டுப்‌ 
பயன்பாட்டில்‌ ஒன்று அல்லது இரண்டு 
மொழிகளே உள்ளன. பண்பாட்டுக்‌ கூறுகளும்‌ 
ஒருமைப்பட்டவையாக உள்ளன. அம்மக்களின்‌ 
வாழ்வியல்‌ கூறுகளைப்‌ புரிந்துகொண்டு 
வெளிப்படுத்த அவை போதுமானதாகவும்‌ 
உள்ளன. 


ஆனால்‌, இந்தியா பன்முக தன்மை கொண்ட 
ஒரு நாடு. இவ்வளவு வேறுபட்ட கலாச்சாரங்கள்‌, 
மொழிகள்‌ வேறெங்கும்‌ இல்லை. ஒவ்வொரு சிறு 
நிலப்பிரிவுக்குள்ளும்‌ மொழியின்‌ சொற்களும்‌ 
பயன்பாடுகளும்‌ வெவ்வேறாக இருக்கின்றன. 
அச்சொற்களின்‌ வழியாகவே அவர்களின்‌ 
பண்பாட்டுக்‌ கூறுகள்‌ வெளிப்படுகின்றன. 
ஆகவே, இந்தியாவில்‌ இயற்கைமொழி ஆய்வும்‌ 
பயன்பாடும்‌ மிகுந்த நுட்பம்‌ கொண்டவை. 
அதனால்‌, மற்ற நாடுகளைவிட மொழி ஆய்வில்‌ 
இந்தியா பெறும்‌ வெற்றியே உலகத்துக்கு 
முன்மாதிரியாக விளங்க முடியும்‌" என்றார்‌. 
பலத்த கர ஒலிகளோடு அரங்கம்‌ அதனை 
ஏற்றுக்கொண்டது. 


அடுத்த நிமிடத்திலிருந்தே கந்தர்வனின்‌ 
பேச்சு உலகின்‌ அனைத்து மின்னணு 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 257 


ஊடகங்களிலும்‌ ஒளிர்ந்தது. "உலகின்‌ இயற்கை 
மொழி ஆய்வில்‌ இந்தியாவே முன்மாதிரியாய்‌ 
விளங்கும்‌ - கந்தர்வன்‌ பேச்சு - அறிஞர்கள்‌ 
ஏற்பு .வெற்றிகரமாய்க்‌ கருத்தரங்கம்‌ விருந்துடன்‌ 
நிறைவடைந்தது. 


மகிழ்வாய்‌ அங்கிருந்து புறப்படத்‌ தயாரான 
கந்தர்வன்‌ தீராவை அழைக்கக்‌ கையிலிருந்த 
ரிமோட்டை அழுத்தினார்‌. அதன்‌ திரையில்‌ 
தீரா இணைப்பில்‌ வரவில்லை. திரும்பத்‌ 
திரும்ப விசையை அழுத்தினார்‌. விசைத்திரை 
சலனமற்றிருந்தது. 


என்னவாயிற்று தீராவிற்கு? குழப்பமாய்‌ 
இருந்தது. துணைக்கோள்‌ கட்டுப்பாட்டில்‌ 
சிக்கி இன்னும்‌ அங்கீகரிக்கப்படாத கருவியாய்‌ 
இருப்பதால்‌ சக்தி இழப்பு செய்யப்பட்டு 
உயிரற்றுப்‌ போனதா? 

அல்லது வெளியில்‌ சாலையில்‌ ஏதேனும்‌ 
விபத்தில்‌ சிக்கி நொறுங்கிப்போனதா... தீரா 
புத்திசாலி ஆயிற்றே... அதற்குச்‌ சாத்தியம்‌ 
இல்லையே... என்னவாயிற்று? 


இன்னும்தீரா குறித்து எந்தவித அறிவிப்பும்‌ 
செய்யாத, அனுமதி ஏதும்‌ பெறாத நிலையில்‌ 


இது தொடர்பாக எந்தப்‌ புகாரையும்‌ செய்ய 
முடியாதே... உருவாக்க நிலையின்‌ நிறைவில்‌ 
இருந்த தீரா இப்படிக்‌ காணாமல்‌ போகும்‌ என 
அவர்‌ சிறிதும்‌ எதிர்பார்க்கவில்லை. 


அருவிகளின்‌ இசைக்கேற்ப முகடுகளில்‌ 
மேகங்கள்‌ தவழும்‌ மலைக்கிராமத்தில்‌ 
அமைந்த தமது ஆய்வுகூடத்தில்‌ தீராவை முதன்‌ 
முதலாய்‌ அவர்‌ வடிவமைத்த நினைவுகள்‌, அது 
கிராமத்தின்‌ குழந்தைகளோடு விளையாடி 
சின்னச்‌ சின்னச்‌ சொற்களைக்‌ கற்றுக்கொண்டு 
அவரிடம்‌ சொல்லிக்காண்பித்த அந்தத்‌ 
தருணங்கள்‌ அவருக்குள்‌ வட்டமிட்டன. 


தனக்குள்ளிருந்து வெளியே இறக்கைப்‌ 


பகுதிகளை நீட்டி அது அந்த மலைப்பகுதியைத்‌ 
தாண்டி பறந்துகாண்பித்தபோது கந்தர்வன்‌ 


எவ்வளவு மகிழ்ந்தார்‌. 


தமிழையும்‌ மற்ற மொழிகளையும்‌ சொல்‌ 
சொல்லாய்த்‌ தீராவின்‌ நினைவுப்பகுதியில்‌ 


த்‌ 


14-04-2020 18:52:01 | | 


உள்ளீடு செய்வது எவ்வளவு கடினமாக 
இருந்தது. என்றாலும்‌ அதில்‌ மகிழ்ச்சி இருந்தது. 


கந்தர்வனின்‌ ஆய்வகம்‌. தீரா புளுடூத்‌ மூலம்‌ 
பெரிய திரையோடு இணைக்கப்பட்டிருந்தது. 
அத்திரையில்‌ தமிழ்‌ சொற்களஞ்சியத்திலிருந்து 
அ வில்‌ ஆரம்பிக்கிற சொற்கள்‌ 
ஒளிர்ந்துகொண்டிருந்தன. 


அகல்‌, அணில்‌, அரிசி, அம்பு, அன்பு, அலை, 


அவரை, அச்சம்‌, அத்திப்பூ, அவல்‌, அருகம்புல்‌, 
அரை, அறை... 


ஒவ்வொரு சொல்லின்மீதும்‌ நீளப்பட்டை 
விரைவாய்‌ நகர்ந்தபோது, அச்சொல்லுக்குரிய 
படம்‌ திரையில்‌ 50 மி.செகண்ட்‌ வேகத்தில்‌ 
தோன்றி மறைந்துகொண்டிருந்தது. ஒரு 
நொடியில்‌ ஆயிரம்‌ சொற்களை ஸ்ஸ்ஸ்‌... 
என்ற ஒலியுடன்‌ தீரா கற்றுக்கொண்டிருந்தது. 
இடையில்‌ அவ்வப்போது ஸ்ஸ்ஸ்‌... ஒலிக்கு 
ஊடாக க்ரிக்‌... க்ரிக்‌... என்ற ஒலிப்பும்‌ 
வந்துகொண்டிருந்தது. அவ்வொலியைக்‌ கேட்டுப்‌ 
புன்னகைத்தவாறே நீளப்பட்டைப்‌ படிப்பானை 
நிறுத்தினார்‌ கந்தர்வன்‌. 

க்ரிக்‌... க்ரிக்‌... ஒலிப்போடு தொடர்புடைய 
சொற்களைத்‌ திரையில்‌ வடிகட்டிப்‌ பார்த்தார்‌. 
எந்தச்‌ சொற்களைப்‌ படிக்கிறபோது இந்த ஒலி 
வருகிறது? வடிகட்டி, திரையில்‌ அச்சொற்களைக்‌ 
காண்பித்தது. 


அன்பு, அச்சம்‌, அரை. 


தீராவுடன்‌ உரையாடும்‌ பொத்தானைக்‌ 
கந்தர்வன்‌ அழுத்த தீராவின்‌ உரையாடல்‌ 
திரையில்‌ தோன்றியது. 


அன்பு, அச்சம்‌, அரை... படம்‌ எங்கே பாஸ்‌? 


'ஓ! அன்புக்கு படம்‌ காட்ட நான்‌ எங்கே 
போவேன்‌. சரி சுட்டி, உன்‌ கேமராவால்‌ என்‌ 
பக்கம்‌ அப்படியே பார்த்துக்கொண்டிரு.' 


'ஓகே பாஸ்‌! நான்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருக்கிறேன்‌'. 


கந்தர்வன்‌ அவ்விடத்திலேயே நின்றவாறு 
அம்மாவைச்‌ கூப்பிட்டார்‌. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 258 


'என்னப்பா வாஞ்சையாய்க்‌ கேட்டவாறே 
வந்தாள்‌ அம்மா. 
'ரொம்ப நேரமா எனக்குத்‌ தல வலிக்குதுமா. 


அய்யோ அதுக்குத்தான்‌ நான்‌ அப்பவே 
சொன்னேன்‌ ஓய்வெடுன்னு'. 

பதறியபடி அம்மா அறைக்குள்‌ சென்று 
தலைவலி மருந்தை எடுத்து வந்தாள்‌. 
கன்தோளில்‌ கந்தர்வனைச்‌ சாய்த்தபடி மருந்தை 
தடவிவிட்டாள்‌. கந்தர்வனைப்‌ பார்த்தவாறு 
அவரது தலைமுடியைத்‌ தடவினாள்‌. 
பக்கத்திலிருந்த சாய்வு நாற்காலியில்‌ அவரைப்‌ 
படுக்க வைத்தாள்‌. 'கொஞ்சம்‌ அப்படியே 
ஓய்வெடு. தலைவலி போயிடும்‌'. சொல்லிவிட்டு 
உள்ளேசென்ற௮ம்மாஒரு டம்ளரில்‌ ஆவி பறக்க 
காப்பி கொண்டு வந்தாள்‌. இத குடிச்சுடுப்பா. 


'சரிம்மா நீங்க போங்க நான்‌ குடிக்கிறேன்‌ . 


அம்மா சென்ற பிறகு தீராவைப்‌ பார்த்துப்‌ 
பேசினார்‌. 

சுட்டி பார்த்துக்கிட்டிருக்கியா . 

'எஸ்‌ பாஸ்‌ ... பார்த்தேன்‌. அன்புன்னா 
தலைவலி தைலம்‌ தடவுறதா?' 

'சரியாதாண்டா உனக்குப்‌ பேர்‌ 
வச்சிருக்கேன்‌ சுட்டின்னு. நான்‌ தலை 
வலிக்குதுன்னு மட்டும்தானே சொன்னேன்‌ 
தைலம்‌ கொண்டு வான்னு சொன்னேனா?' 

'இல்ல பாஸ்‌.' 

'அப்பறம்‌ ஏன்‌ அவங்க கொண்டு வந்தாங்க... 
தடவிவிட்டாங்க... தலையைக்‌ கோதினாங்க... 


சாய்வு நாற்காலியில படுக்க வச்சாங்க... காப்பி 
கொடுக்தாங்க..' 


'ஆமாம்‌ பாஸ்‌. நீங்க தலை வலிக்குதுன்னு 
மட்டுந்தானே சொன்னீங்க. அவங்க ஏன்‌ நீங்க 
சொல்லாதத எல்லாம்‌ செஞ்சாங்க. 

'அம்மா இதையெல்லாம்‌ செஞ்சதுக்குக்‌ 
காரணம்‌ அவங்க என்மேல வச்சிருக்குற 
அன்புதான்‌. அதாவது லவ்‌. 

'இத முன்பே சொல்லியிருக்க 
வேண்டியதுதான. லவ்தான்‌ அன்பா. ஓகே 
ஓகே... இப்ப நல்லாப்‌ புரியுது. 


258 


14-04-2020 18:52:01 | | 


தீரா ஒவ்வோர்‌ உணர்வையும்‌ 
கற்றுக்கொண்ட நினைவுகள்‌ கந்தர்வனின்‌ 
மனதில்‌ வளையங்களாய்‌ பரவியது. 


'இவ்வளவு அறிவான இயந்திரக்‌ குழந்தையை 
இப்படிக்கொண்டுபோய்த்‌ தொலைத்து விட்டேனே' 
செயலிழந்து போனார்‌ அவர்‌. 


KKK 


ஜெய்ப்பூரில்‌ இருந்து 40 கிமீ தூரத்தில்‌ 
உள்ள சோப்னர்‌ என்ற சிறுநகரத்திலிருந்து 
விலகி பிரதாப்புரா கிராமத்திற்குச்‌ செல்லும்‌ 
மண்சாலையில்‌ நின்று கொண்டிருந்தது தீரா. 
கோதுமை மாவைக்‌ கொட்டி நிரப்பியதுபோல்‌ 
இருந்த அந்தச்‌ சாலையின்‌ இருபுறமும்‌ 
அடர்த்தியான வறண்ட புதர்கள்‌. ஒரு 
மாட்டுவண்டி மட்டுமே செல்லக்கூடிய 
அளவில்‌ இருந்த அந்தச்‌ சாலையில்‌ ஒரு டயர்‌ 
வண்டியை ஒட்டகம்‌ ஒன்று இழுத்துக்‌ கொண்டு 
வர, தன்‌ மீது அது ஏறிவிடும்‌ என்ற சூழலில்‌ 
கன்‌ இறக்கைப்‌ பகுதியை வெளியில்‌ நீட்டி 
விசுக்கென்று மேலெமும்பிப்‌ பறந்தபடி நின்றது. 


வண்டி முழுவதும்‌ சென்னாச்‌ செடிகளை 
ஏற்றிக்‌ கொண்டுவந்த வண்டியோட்டி 
செடிகளுக்குமேல்‌ பறந்தபடி நின்று 
கொண்டிருந்த தீராவைப்‌ பார்த்து பயந்தபடி 
வண்டியை வேகமாக ஓட்டினான்‌. தனக்குள்‌ 
இருந்த தாவரங்களின்‌ சொற்‌ படக்‌ 
களஞ்சியத்தினைப்‌ புரட்டிச்‌ சென்னாவை 
அடையாளங்‌ கண்டது தீரா. 


கொஞ்சம்‌ இடைவெளிவிட்டு அந்த 
வண்டியின்‌ பின்னாலேயே சென்றது. 


வீட்டையடைந்து சென்னாச்‌ செடிகளை அவன்‌ 
இறக்க, வெளியே ஆவலாய்‌ ஓடிவந்த ஓர்‌ இளம்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 259 


பெண்‌ சென்னாவின்‌ முற்றிய பச்சைக்காய்களைப்‌ 
பறித்தாள்‌. அவற்றைத்‌ தோலுரித்து தயிர்‌ 
நிறைந்த கோப்பையில்‌ போட்டு, இனிப்புச்‌ 
சேர்த்து கூடத்துக்குக்‌ கொண்டுபோனாள்‌. 


தலைகளில்‌ வட்டச்சரடாய்‌ முண்டாசுகள்‌ கட்டிய 
வயதான பெரியவர்கள்‌ தயிரில்‌ ஊறிய பச்சைச்‌ 
சென்னாக்களைச்‌ சுவைத்தார்கள்‌. 


அந்த வீட்டுப்‌ பெண்ணின்‌ திருமணம்‌ 
குறித்த பேச்சுவார்த்தைகள்‌ அங்கு 
நடைபெற்றுகொண்டிருந்தன. அவர்கள்‌ பேசிய 
சொற்களை வைத்து அவை மார்வாரி மொழியில்‌ 
அமைந்தவை எனத்‌ தீரா புரிந்துகொண்டது. 
உரையாடல்களை முழுவதுமாய்ப்‌ பதிவு 
செய்து கொண்டது. அம்மக்களின்‌ திருமணம்‌ 
சடங்குகள்‌ சமூகம்‌ சார்ந்த செய்திகளை 
மகிழ்ச்சியாய்ச்‌ சேகரித்துக்‌ கொண்டது.வெளியே 
வண்டியோட்டி வந்த இளைஞன்‌ யாரிடமோ 
சாலையில்‌ தான்‌ கண்ட பறக்கும்‌ செல்பேசி 
பற்றிப்‌ பயத்துடன்‌ சொல்லிக்கொண்டிருந்தான்‌. 
கேட்டவன்‌ அவன்‌ பயந்துபோயிருப்பதாகவும்‌ 
சாமி கும்பிடவேண்டும்‌ என்றும்‌ 
கூறிக்கொண்டிருந்தான்‌. 


அதைக்கேட்டவுடன்‌ தீராவின்‌ திரையில்‌ 
சிரிக்கும்‌ ஸ்மைலி தோன்ற, விசுக்கென 
மேலெழும்பி வடகிழக்குத்‌ திசை நோக்கிப்‌ 
பறக்க ஆரம்பித்தது. 


KKK 


அருணாச்சலப்‌ பிரதேசத்தின்‌ தவாங்‌ 
மாவட்டம்‌. மோம்பா பழங்குடியினரின்‌ லோசர்‌ 
திருவிழா. புத்தாண்டினை வரவேற்கும்‌ அந்தத்‌ 
திருவிழாவுக்காக ஊரெங்கும்‌ கொண்டாட்டம்‌. 
வீடுகளையெல்லாம்‌ தூய்மையாக்கி 
விளக்கேற்றியிருந்தார்கள்‌. 


இளம்‌ பெண்கள்‌ ஒரே மாதிரியான 
மஞ்சள்‌ மற்றும்‌ அடர்‌ சிவப்பு வண்ணங்களில்‌ 
பாரம்பரிய உடையணிந்து ஆபரணங்களால்‌ 
அலங்கரித்து வட்டமாய்க்‌ கை கோத்தபடி 
ஆடிக்கொண்டிருந்தனர்‌. அருகிலேயே 
இருந்த தீரா அவர்களின்‌ போதிஷ்‌ மொழிப்‌ 
பாடலை ரசித்தது. பதிவுசெய்து கொண்டது. 
இத்திருவிழாவிற்கு வந்து சேர்ந்துவிட்டதில்‌ 
தீராவுக்கு மிக்க மகிழ்ச்சி. ஒரு கட்டத்தில்‌ 


259 


14-04-2020 18:52:01 | | 


இங்கு வந்து சேர்வோமா என்பதே 
கேள்விக்குறியாகிவிட்டது. 


இடா நகரிலிருந்து இங்கு பறந்து 
வந்தபோது, வான்வழியைத்‌ தேர்வு செய்ததில்‌ 
கன்‌ சக்திகான சார்ஜ்‌ செய்து கொள்வதில்‌ 
அதற்குப்‌ பிரச்னையாகிவிட்டது. தனது சார்ஜ்‌ 
10 சதவீதத்திற்கும்‌ கீழ்‌ குறைந்து போக தளர்ந்து 
போன தீராவுக்கு அறிய வாய்ப்பாக அது 
அமைந்தது. 


கீழே தடம்‌ மாறுவதற்காக வந்து நின்றது 
தவாங்‌ செல்லும்‌ ராஜ்தானி எக்ஸ்பிரஸ்‌. 
உடனே கீழிறங்கித்‌ திறந்திருந்த குளிருட்டப்பட்ட 
பெட்டிக்குள்‌ நுழைந்தது. அந்தப்‌ பிற்பகல்‌ 
நேரத்தில்‌ முகமெல்லாம்‌ செல்பேசி ஒளியில்‌ 
மிளிர அரைத்தூக்கத்தில்‌ பயணிகள்‌. அவர்கள்‌ 
கண்ணில்‌ படாமல்‌ சார்ஜ்‌ செய்து கொண்டு 
தவாங்‌ வந்து சேர்ந்திருந்தது. 


மோம்பா நடனத்தை ரசித்துவிட்டு 
அந்தக்‌ கிராமத்திலிருந்து தவாங்‌ நகருக்கு 
வந்தது தீரா. அது வந்தடைந்தது சாக்கிய 
முனி புத்தரின்‌ மடாலயம்‌. அந்தப்‌ பகுதி 
முழுவதும்‌ சப்தம்‌ வடிகட்டப்பட்ட அமைதியில்‌ 
உறைந்திருந்தது. அப்பகுதியில்‌ இயங்கிய 
அனைத்து வாகனங்களிலும்‌ ஒலிப்பான்‌ 
அகற்றப்பட்டிருந்தது அந்த அமைதியைச்‌ 
சாத்தியமாக்கியது. தூரத்துப்‌ பறவையின்‌ 
ஓசைகூட ஒரு தியான லயத்துடன்‌ ஒலித்தது. 


உள்ளே எட்டு மீட்டர்‌ உயரமுள்ள புத்தரின்‌ 
சிலையை ஆச்சரியமாய்ப்‌ பார்த்தது அது. 
புத்தருக்கு அருகில்‌ இரண்டு பக்கமும்‌ பெரிய 
உலோகக்‌ கூடைகள்‌ வைக்கப்பட்டிருந்தன. 
புத்தரை வணங்க வருபவர்கள்‌ அதில்‌ பழங்கள்‌, 
நறுமணப்‌ பொருள்கள்‌, தின்பண்டங்கள்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 260 


போன்றவற்றைப்‌ போட்டுவிட்டு, ஏற்கெனவே 
அதில்‌ உள்ள ஏதோவொரு பொருளை எடுத்துக்‌ 
கொண்டு சென்றனர்‌. குளிர்‌ பானங்கள்‌, நவீன 
சாக்லெட்டுகள்‌ கூட அதில்‌ நிறைந்திருந்தன. 


மடாலயத்தின்‌ ஓரமெங்கும்‌ சின்னச்‌ சின்னதாய்த்‌ 
தியான இருக்கைகள்‌ போடப்பட்டிருந்தன. 


நுழைவுப்பகுதியில்‌ வரிசையாய்‌ பெரிய 
பித்தளை உருளைகள்‌ தொங்க விடப்பட்டிருந்தன. 
அவற்றில்‌ பாலி மொழியில்‌ புத்தரின்‌ 
போதனைகள்‌. அந்தப்‌ பாலி வாக்கியங்களைத்‌ 
தனக்குள்‌ ஒப்பிட்டு, அவற்றிற்குச்‌ சமமான 
தமிழ்‌, ஆங்கிலப்‌ பட்டியலைத்‌ தயாரித்துக்‌ 
கொண்டது. 


KKK 


கன்‌ ஆய்வுக்கூடத்தில்‌ கண்ணாடிச்‌ 
சாளரத்தின்‌ வழியாகச்‌ தூரத்து மலைகளில்‌ 
வழிந்து கொண்டிருந்த அருவிகளையே பார்த்துக்‌ 
கொண்டிருந்தார்‌ கந்தர்வன்‌. அங்கிருந்த 
கணினித்‌ திரைகள்‌, மேசைகளில்‌ எல்லாம்‌ 
மெல்லிய தூசி படர ஆரம்பித்திருந்தது. அந்த 
மதியவேளை வரை உணவெடுத்துக்‌ கொள்ளாத 


அவரையும்‌ மேசையில்‌ மூடிவைக்கப்பட்டிருந்த 
உணவையும்‌ பார்த்துவிட்டு பெருமூச்சுடன்‌ 
அகன்றான்‌ பணியாள்‌. 


டெல்லியிலிருந்து திரும்பிய இந்த ஒரு 
மாதகாலத்தில்‌ எந்தவித ஆய்வையும்‌ கந்தர்வன்‌ 


தொடரவில்லை. ஒவ்வொரு காலையும்‌ அவர்‌ 
எழுந்த பிறகு, தீராவை அழைக்கும்‌ விசையை 
அழுத்திக்‌ கொண்டே வெறித்த பார்வையோடு 
ஆய்வகத்தின்‌ வாசலில்‌ அமர்ந்திருப்பார்‌. 


"தீரா... நீ எங்கேடா இருக்கே? உன்னை 
மீண்டும்‌ நான்‌ பெறவே முடியாதா?" 


எப்போதாவது சிலநேரங்களில்‌ தீராவிற்கு 
முன்‌ அவர்செய்த மாதிரி வடிவங்களை எடுத்துப்‌ 
பார்த்துக்‌ கொண்டிருப்பார்‌. என்றாலும்‌, தீரா 
தீராதான்‌ என்று நினைப்பவர்போல அவற்றை 
வைத்துவிடுவார்‌. 


பீகாரின்‌ மதுபனி மாவட்டத்திற்குள்‌ 


நுழைந்து கொண்டிருந்தது தீரா. சமஸ்டிபூர்‌ 
நகராட்சி உங்களை அன்புடன்‌ வரவேற்கிறது 


26௦ 


14-04-2020 195202 | | 


என்ற அறிவிப்புப்‌ பலகையிடம்‌ நின்ற தீரா, 
அந்த அழகிய நகரத்திற்குள்‌ மெல்ல நகர்ந்தது. 
'மைதிலி கவிதைத்‌ திருவிழா காண வாரீர்‌ 
என்ற பதாகை அதைக்‌ கவர்ந்தது. அதிலுள்ள 
குறிப்புப்படி வித்தியாபதி நகர்ப்பகுதியை 
நோக்கி ஆர்வமாய்ச்‌ சென்றது. மைதிலி 
மொழியின்‌ மகாகவியான வித்யாபதியின்‌ 
நினைவு மண்டபம்‌ அங்கு அமைந்திருந்தது. 
அதன்‌ அருகே அமைக்கப்பட்டிருந்த மாபெரும்‌ 
பந்தலில்‌ நிரம்பிய கூட்டம்‌ . மேடையில்‌ 
வித்யாபதி கவிதைகள்‌ ஆய்வரங்கம்‌ எனப்‌ 
போடப்பட்டிருந்தது. சிறப்பு அழைப்பாளர்கள்‌ 
அமர்ந்திருக்கும்‌ இருக்கைகளுக்கு எதிரே 
வைக்கப்பட்டிருந்த சிறுமேசையில்‌ இருந்த 
பூஞ்சாடிக்குள்ளே மறைவாய்‌ அமர்ந்து 
கொண்டது தீரா. 


வெண்மெத்தைகளும்‌ உருட்டுத்‌ 
தலையணைகளும்‌ போடப்பட்டிருந்த 
மேடையில்‌ ஆறு பேர்‌ அமர்ந்திருந்தனர்‌. 
அனைவரும்‌ வெள்ளைக்‌ குர்தா பைஜாமாவில்‌ 
இருந்தனர்‌. நடுநாயகமாக இருந்த ஒருவர்‌ 
ஒவ்வொருவரையும்‌ பெயர்‌ சொல்லி அழைத்துப்‌ 
பேச வைத்தார்‌. முதலில்‌ அமர்ந்திருந்தவர்‌ 
ஒலிவாங்கியில்‌ பேசினார்‌. 

மகாகவி, மைதிலி செம்மல்‌ வித்யாபதியின்‌ 
அகுத்திணைக்‌ கவிதைகள்‌ காதலின்‌ 
உன்னதத்தைப்‌ பேசுகின்றன. அழகிய 
படிமங்களோடு விளக்குகின்றன. ராதையின்‌ 
அழகைப்‌ பேசும்‌ இந்த வரிகளைப்‌ பாருங்கள்‌... 

"அவள்‌ சென்ற திசைநோக்கி 

என்‌ கண்களும்‌ சென்றன 

ஒரு கஞ்சனைக்‌ கூட பிச்சைக்காரன்‌ 

பின்‌ தொடர்ந்து விடுவதில்லையே! 

இனிய முகம்‌, அழகிய புருவம்‌ 

தேன்‌ குடித்த இரு வண்டுகள்‌ 

பறக்கச்‌ சிறகடித்தது போல்‌ 

ஒளி உமிழும்‌ இருகண்கள்‌ ' 

மேடையில்‌ சொல்லப்பட்ட மைதிலி 
மொழியில்‌ அமைந்த வித்யாபதியின்‌ கவிதை 
வரிகளைத்‌ தனக்குள்‌ பதிவு செய்து கொண்ட 
தீரா, பாடலில்‌ அமைந்த ராதையின்‌ கண்கள்‌ 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 261 


261 


குறித்த உவமையைக்‌ தன்னிடமிருந்த 


பூ வொத்‌ தலமருந்‌ தகைய ஏவொத்து 

எல்லாரும்‌ அறிய நோய்செய்‌ தனவே 

தேமொழித்‌ திரண்ட மமன்தோள்‌ மாமலைப்‌ 

பரீஇ வித்திய எனற்‌ 

குரீஇ ஓப்புவாள்‌ பெருமழைக்‌ கண்ணே” 
என்ற மள்ளனாரின்‌ குறுந்தொகைக்‌ கவிதையின்‌ 
பொருளைத்‌ தனக்குள்‌ தேடி வாசித்தது. 


பெரிய மலைநாட்டில்‌ விரும்பி விதைத்தத்‌ 
திணைக்காட்டில்‌ குருவிகளை ஓட்டுகிற, 
தேன்போன்ற மொழியினையும்‌ திரண்ட மெல்லிய 
தோளினையும்‌ உடைய தலைவியின்‌ பெரிய 
குளிர்ந்த கண்கள்‌, பூவினைப்‌ போல்‌ சுழலும்‌ 
குன்மையதாகவும்‌ அம்பினைப்‌ போல்‌ எல்லோரும்‌ 
அறியத்‌ துன்பம்‌ செய்வதாகவும்‌ இருக்கின்றன. 
அந்தத்‌ தமிழ்‌, மைதிலி பாடல்களின்‌ ஒப்பீட்டைக்‌ 
கந்தரவனுக்கு அனுப்பியது. 


்ஸ்ஸ்ஸ்ஸ்‌ 


கந்தர்வன்‌ மருத்துவனையிலிருந்து 
அன்றுதான்‌ திரும்பியிருந்தார்‌. காய்ச்சலால்‌ 
வெளிறிய முகத்துடன்‌, தளர்ந்த நடையுடன்‌ 
இருந்தார்‌. ஆய்வகத்திற்கு அருகிலிருந்த 
தமது வீட்டுக்குள்‌ அமர்ந்திருந்த அவர்‌, 
ஜன்னல்‌ வழியாக ஆய்வகத்தைப்‌ பார்த்தார்‌. 
தீரா தொலைந்துபோய்‌ ஆறு மாதங்களுக்கு 
மேலாகிவிட்டது. அந்த ஆய்வகத்தைக்‌ 


கடைசியாக எப்போது திறந்தார்‌ என்பதே 
நினைவிலில்லை. 


பின்னால்‌ வந்து நின்ற அம்மா, 
ரொட்டியையும்‌ பழச்சாற்றையும்‌ மேசைமேல்‌ 
வைத்தார்‌. ரொட்டியை எடுத்துக்‌ கந்தர்வன்‌ 
உண்ண, தன்‌ கண்களின்‌ ஈரக்கசிவைத்‌ 
துடைத்துக்‌ கொண்டாள்‌ அம்மா. 


"ஒரு வாரம்‌ ஆச்சு நீ சாப்பிட்டு. தாங்க 
முடியலைப்பா” 


"சரிம்மா. அதான்‌ சாப்பிட்டுக்கிறேன்ல! என்‌ 
செல்ல அம்மா. கொஞ்சம்‌ சிரிங்க" 


"நீ சிரிச்சுப்‌ பேசிகிட்டு இருந்தாதானப்பா 
அம்மாவுக்கு மகிழ்ச்சி" என்றாள்‌. 


14-04-2020 195202 | | 


அம்மாவின்‌ கையைப்‌ பிடித்தபடி, "தீராவை 
ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கினேன்மா". 


"ஏம்பா, நீ நினைச்சா இன்னொரு தீராவை 
உருவாக்க முடியாதா? அதுக்காக அம்மாவ 
கஷ்டப்படுத்துறியே?" 

அம்மாவின்‌ கேள்வி கந்தர்வனைச்‌ சிந்திக்க 
வைத்தது. 

''நீங்க சொல்றதும்‌ சரிதாம்மா. 
புன்னகையுடன்‌ சொன்னார்‌ கந்தர்வன்‌," அடுத்த 
தீராவ நிச்சயம்‌ உருவாக்குவேன்‌. ' 


குட்‌ தட்‌ தட்‌... எனக்‌ கைதட்டும்‌ ஓசை 
பின்னாலிருந்து கேட்க இருவரும்‌ திரும்பிப்‌ 
பார்த்தார்கள்‌. ஒன்றையும்‌ காணோம்‌. என்ன 
சத்தம்‌ அது?கைதட்டல்‌ போல கேட்டதே. மீண்டும்‌ 
எதிர்ப்பக்கமிருந்து கைதட்டும்‌ ஓசை கேட்டது. 


திரும்பிப்‌ பார்த்தால்‌ அங்கும்‌ ஒன்றுமில்லை. 
என்னவாயிருக்கும்‌ என எழுந்து அறையின்‌ 
கதவைக்‌ திறந்து கொண்டு வெளியே பார்த்தார்‌ 
கந்தர்வன்‌. அம்மாவும்‌ பின்னாலே வந்தாள்‌. 
இப்போது சத்தம்‌ தெளிவாகக்‌ கூடத்திலிருந்து 
கேட்டது தட்‌ தட்‌ தட்‌... 


ஓசை உள்ளிருந்துதான்‌ வருகிறது என்று 
உறுதிசெய்து கொண்டு திரும்பிய போது, மிகவும்‌ 
பழக்கப்பட்ட அந்தச்‌ சமிக்ஞை புரிய ஆரம்பித்தது. 
சிறு குழந்தையைப்‌ போல்‌ மகிழ்ச்சியில்‌ எம்பிக்‌ 
குதித்தார்‌ கந்தர்வன்‌. 

"அம்மா... வந்துட்டான்ம்மா என்‌ தீரா... 
வந்துட்டான்‌" 


"எங்கே இருக்கு அது?" புரியாமல்‌ கேட்டாள்‌ 
அம்மா. 


"இங்கதான்‌ இருக்கான்‌... இங்கதான்‌ 
இருக்கான்‌..." ஆச்சர்யமும்‌ மகிழ்ச்சியும்‌ 
நிறைந்த குரலில்‌ சொன்னார்‌ கந்தர்வன்‌. 

அப்போது மெல்லிய சிரிப்போசை கேட்க, 
மேசையிலிருந்த பழச்சாறுக்‌ கோப்பை மெல்ல 
நகர்ந்து வருகிறது. "கண்டுபிடிச்சுட்டாருல்ல... 
ஹாஹாஹா... என்‌ குருன்னா சும்மாவா 
என்றவாறு பழச்சாறுக்‌ கோப்பையினை 
பின்னிருந்து தள்ளிக்‌ கொண்டு வந்தது தீரா. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 262 


கண்களில்‌ நீர்முட்ட அதையே பார்த்துக்‌ 
கொண்டிருந்தார்‌ கந்தர்வன்‌. 

"ரொட்டி சாப்பிட்டா உடனே பழச்சாறையும்‌ 
குடிச்சுக்கணும்‌. அப்பறம்‌ பசிக்கும்முல்ல..." 
சிரித்த தீராவைக்‌ கையிலெடுத்தார்‌ கந்தர்வன்‌. 
அதை மெல்லிய மஞ்சள்‌ துணியில்‌ 
துடைத்துவிட்டு, வாஞ்சையுடன்‌ அருகிலிருந்த 
மின்‌இணைப்பில்‌ செருகி, அதன்‌ பாகங்களைச்‌ 
சரிபார்த்தார்‌. வளர்ப்பவர்‌ மடியிலிருக்கும்‌ 
நாய்க்குட்டி போல அவர்‌ கைகளில்‌ அமைதியாக 
இருந்தது தீரா. 

இருவருக்குமிடையே அங்கு சொற்களற்ற 
அமைதி சிறிது நேரம்‌ நீடித்தது. தீராதான்‌ 
முதலில்‌ பேச ஆரம்பித்தது. "மன்னிக்கவும்‌ 


குருவே... உங்கள்‌ அனுமதி இல்லாமல்‌ நான்‌ 
வெளியே சென்றுவிட்டேன்‌". 


"அட சுட்டி... நான்‌ எப்படித்‌ தவித்துப்‌ 
போய்விட்டேன்‌ தெரியுமா? சரி எங்க போன...?" 


"தலைவா... நீங்க மாநாட்டுல கடைசியா 
ஒண்ணு சொன்னீங்க.எல்லாரும்கைதட்டினாங்க 
தெரியுமா?" 


ஆமா... இயற்கைமொழி ஆய்வில்‌ 
இந்தியாதான்‌ முன்மாதிரியா விளங்க முடியும்னு 
சொன்னேன்‌. எல்லோரும்‌ ஏற்றுக்‌ கொண்டு 
பாராட்டினாங்க" 


"அதான்‌... அதான்‌. நீங்க சொன்னதை 
நிரூபிக்கத்தான்‌ இந்தியாவுல இருக்கிற எல்லா 
மொழிகளையும்‌ பத்தித்‌ தெரிஞ்சுக்கலாம்னு 
போனேன்‌" 


"என்‌ சமத்துச்‌ சுட்டில்ல... அப்படித்தான்‌ 
இருப்பே. சொல்லு எங்கெங்க போன... என்ன 
தெரிஞ்சுக்கிட்ட?" 


" என்ன தலைவா இப்படிக்‌ கேக்கறீங்க? 
நாந்தான்‌ உடனுக்குடனே நான்‌ கத்துக்கிட்டத 
உங்களுக்கு அனுப்பிக்‌ கொண்டே இருந்தேனே? 
நீங்க பாக்கலையா?" 


"ஆய்வுக்கூடத்தைத்‌ திறந்தாத்தானே 
பாக்கிறதுக்கு?" 


"ஏன்‌ ஆய்வுக்கூடத்துக்கு என்னாச்சு?". 


262 


14-04-2020 195202 | | 


அம்மா புன்னகைத்தவாறு வந்து தீராவைத்‌ 


தொட்டபடி பேசினார்‌. "டெல்லியிலேருந்து 
வந்தவுடனே சாத்துனதுதான்‌. என்‌ தீராவைத்‌ 
தொலைச்சிட்டனேன்னு ஒரே புலம்பல்‌. 


"என்னதலைவா இப்படி? நீங்க பார்த்திருந்தா 
இந்தப்‌ பிரச்னையே இல்லையே?" 


"அதவிடு தீரா. உன்னைத்‌ துணைக்கோள்‌ 
கட்டுப்பாட்டுக்கு வெளிய போன்னுதான்‌ 
சொன்னேன்‌. நீ என்‌ கட்டுப்பாட்டை 
விட்டே போய்ட்டே. அது இருக்கட்டும்‌. நீ 
கத்துக்கிட்டதெல்லாம்‌ சொல்லு" 


"முதல்ல கையக்‌ கொடுங்க பாஸ்‌. உங்ககிட்ட 
எனக்குப்‌ பிடிச்சதே அயராத முயற்சியும்‌ 
தன்னம்பிக்கையும்தான்‌. உங்க சோகத்தத்‌ 
தொடச்சிட்டு அடுத்தத்‌ தீராவ செய்வேன்னு 
சொன்னீங்க பாருங்க. அங்க நிக்கறீங்க பாஸ்‌ 
நீங்கு." 


"ஓ அதுக்குத்தான்‌ தட்தட்தட்‌.... னு கையைத்‌ 
கட்டிக்கிட்டு வந்தியா? சரி... என்‌ தீரா சொன்னா 
நான்‌ கேட்பேன்‌. சம்மதம்‌. இப்ப நீ கத்துக்கிட்டத 
சொல்லு" 


"அப்படி வாங்க வழிக்கு... முதல்ல 
ஆய்வகத்தைத்‌ திறங்க" என்றவுடன்‌ தீராவுடன்‌ 
வந்து ஆய்வகத்தைத்‌ திறந்தார்‌ கந்தர்வன்‌. 
நூலாம்படையும்‌ தூசியும்‌ படிந்த ஆய்வகத்தைப்‌ 
பார்த்துவிட்டு தீரா சொன்னது, "தலைவா... 


4. டம ட்‌ உ. LJ யூ 
என்மீது உங்களுக்கு அவ்வளவு அன்பா? 


"இல்லாமப்‌ போகுமா? சரி நீ கத்துக்கிட்டத 
சொல்லு" 


அதற்கு மேலும்‌ அவரது பொறுமையைச்‌ 
சோதிக்காமல்‌ கேட்டது, "எங்கே ஒளவையாரோட 
ஆத்திசூடி ஒண்ணு சொல்லுங்க" 


"அப்படியா... சரி. அறம்‌ செய விரும்பு" 
சொல்லியவாறு தீராவை ஆவலுடன்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தார்‌ கந்தர்வன்‌. தன்னைப்‌ ப்ளூடுத்‌ 
மூலம்‌ பெரிய கணினியுடன்‌ இணைத்துக்‌ 
கொண்ட தீரா திரையைப்‌ பாருங்க குருவே” 
என்றது. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 263 


அறம்‌ செய விரும்பு என்ற அந்த ஆத்திசூடி 
வரி 40 இந்திய மொழிகளின்‌ வரிவடிவத்தில்‌ 
திரையில்‌ ஒளிர்ந்தது. 600க்கும்‌ மேற்பட்ட 
இந்திய மொழிவழக்குகளின்‌ ஒலிவடிவத்தில்‌ 
ஒலித்தது. 2000க்கும்‌ மேற்பட்ட பூர்வகுடி 
சொல்வழக்குகளில்‌ ஒலித்தது. 


மேலும்‌, 40 இந்திய மொழிகளின்‌ 
வரிவடிவங்களுக்கு இடையேயான ஒலியனியல்‌, 
உருபனியல்‌, தொடரியல்‌, பொருண்மையியல்‌ 
அமைப்புகளையும்‌ இலக்கண ஒப்புமைகளையும்‌ 
உணர்வுப்‌ பகுப்பாய்வினையும்‌ செய்து காட்டியது. 

மகிழ்ச்சியும்‌ வியப்பும்‌ ஒன்றுகலந்த 
உணர்வோடு பெருமிதத்தின்‌ எல்லையில்‌ 
நெகிழ்ந்துபோனார்‌ கந்தர்வன்‌. 

"நீ நெனச்சத செஞ்சுட்டடா தீரா, இயற்கை 
மொழி ஆய்வில்‌ இந்தியாதான்‌ முன்மாதிரின்னு 
நிரூபிக்க இதுபோதும்‌ எனக்கு. நன்றிடா தீரா". 


கொஞ்ச நேர அமைதிக்குப்‌ பிறகு, தீரா 
கேட்டது "ஒண்ணே ஒண்ணு மட்டும்‌ உங்ககிட்‌! 


கேட்கணும்‌ குருவே?" 


சற்றே திகைப்புடன்‌ கேட்டார்‌ கந்தர்வன்‌, 
"என்ன கேட்கப்போற?" 


ஏறத்தாழ இந்தியா முழுமையும்‌ சுற்றி, 
பல்வேறுபட்ட மக்களின்‌ பேச்சு, செயல்‌, 
வாழ்க்கை நடவடிக்கைகளைக்‌ கவனித்திருந்த 
தீராவுக்கு, தனது நிரலின்‌ ஓர்‌ ஓரத்தில்‌ உறுத்தல்‌ 
இருந்துகொண்டே இருந்தது. 

"எங்கே அந்த ஆத்திசூடியைச்‌ 
சொல்லுங்க..." 

"அறம்‌ செய விரும்பு" சொல்லிவிட்டு 
திகைப்பு குறையாமல்‌ அதையே பார்த்துக்‌ 
கொண்டிருந்தார்‌. 

"விரும்புறது இருக்கட்டும்‌. முதல்ல 
இவங்களுக்கு அறம்னா என்னன்னு சொல்லிக்‌ 
குடுங்க" 


KK KKK 


263 


14-04-2020 195202 | | 


செயற்களம்‌ [1] 


மின்னூல்‌ உருவாக்கம்‌ 


தமிழில்‌ அச்சு நூல்களைப்‌ போன்றும்‌ அவற்றைவிட மேம்படுத்தப்பட்ட வசதிகளுடனும்‌ 


இணைய வெளியில்‌ மின்னூல்கள்‌ ஆதிக்கம்‌ செலுத்தத்‌ தொடங்கியுள்ளன. அதன்‌ தாக்கத்தால்‌ அச்சு 


வடிவில்‌ வெளிவந்த நூல்களும்‌ இன்று மின்னூல்களாகப்‌ புத்தாக்கம்‌ பெற்று வெளிவருகின்றன. 


புதிதாக வெளிவரும்‌ நூல்களை இருவடிவிலும்‌ வெளியிடும்‌ போக்கு, மின்னூலின்‌ 
வளர்ச்சியையும்‌ உலகளாவிய பரவலையும்‌ தேவையையும்‌ காட்டுகின்றது. மேலும்‌, உயர்ந்த 
கரமான நூல்கள்‌ எளிய முறையில்‌, குறைந்த செலவில்‌, குறுகிய காலத்தில்‌, உலகெங்கிலும்‌ உள்ள 


வாசகர்களைச்‌ சென்றடையும்‌ நிலை சாத்தியமாகி உள்ளது. எனவே, மின்னூல்களாக மட்டுமே 
வெளியிடப்படும்‌ நூல்களின்‌ எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. 


மின்னூல்களின்‌ அமைப்பு, பயன்பாடு, உருவாக்கும்‌ முறை ஆகியவற்றை இப்பாடப்பகுதி 


விவரிக்கின்றது. 


மின்னூல்‌ (ஒ-Book) 


பொதுவாக நாம்‌ அச்சிடப்பட்ட 
நூல்களைப்‌ பயன்படுத்தி வருகிறோம்‌. 
அச்சுவடிவில்‌ வெளிவரும்‌ நூலைப்‌ போல்‌ 
மின்னணுவியல்‌ முறையில்‌ அமைந்த நூலே 
மின்னூல்‌. மின்னூலைச்‌ தரவிறக்கம்‌ செய்தோ, 
இணையத்தில்‌ நேரடியாகவோ படிக்க இயலும்‌. 
அதற்கென உருவாக்கப்பட்ட மின்படிப்பான்கள்‌ 


(eReader) மூலமாகவும்‌ மின்னூல்களை 
வாசிக்கலாம்‌. 
மின்னூல்களின்‌ அமைப்பு 

மின்னூல்கள்‌ மின்னணுவியல்‌ முறையில்‌ 
எண்ம (/2/20) ஊடகங்கள்‌ மூலம்‌ வாசிக்கத்‌ 
தருவதற்காக உருவாக்கப்படுகின்றன. 
மின்னூல்களை உருவாக்கப்‌ பயன்படும்‌ 
அமைப்புகளுள்‌ எளிமையானதும்‌ 
சிறப்பானதுமான மூன்றைக்‌ காண்போம்‌. 


1. பிடிஎஃப்‌ (PDF) அமைப்பு. 


2. இணையத்தில்‌ வெளியிடப்படும்‌ (HTML) 
அமைப்பு. 


3. புதிய அனைத்துலகத்‌ தரமான மின்‌- 
பதிப்பு (2ம்‌) அமைப்பு. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 264 


1. பி.டி.எஃப்‌ (PDF) அமைப்பு 


நூல்‌ வடிவமைப்பில்‌ மாற்றம்‌ ஏதும்‌ 
இல்லாத, மின்வடிவில்‌ சேமிக்கப்பட்ட 
பக்கங்களைக்‌ கொண்டது பி.டி.எஃப்‌ 
அமைப்பு. இதன்‌ பக்கங்கள்‌ தட்டச்சு 
செய்யப்பட்டவையாகவோ, வருடியால்‌ 
நகலெடுக்கப்பட்டவையாகவோ இருக்கும்‌. 


2. இணையத்தில்‌ வெளியிடப்படும்‌ 
மீயுரைக்‌ குறியீட்டு மொழி அமைப்பு 


இணைய அமைப்பில்‌ உருவாக்கப்படும்‌ 
மின்னூல்‌ மீயுரைக்‌ குறியீட்டு மொழி (HTML) 
யில்‌ வடிவமைக்கப்பட்ட நூலாகும்‌. ஓர்‌ 
இணையத்தள உருவாக்கத்திற்குப்‌ பயன்படும்‌ 
அதே தொழில்நுட்பங்களைக்‌ கொண்டே இந்த 
வகை மின்னூல்கள்‌ உருவாக்கப்படுகின்றன. 
3. மின்‌ - பதிப்பு (௪ - Pub) அமைப்பு 


யின்‌ - பதிப்பு என்பது நவீன மின்னூல்களை 
வெளியிடுவதற்காக, அனைத்துலக மின்பதிப்புக்‌ 
குழுமத்தால்‌ (International Digital Publishing 
Forum) உருவாக்கப்பட்ட கட்டற்ற திறந்தவெளி 
மின்தரம்‌. இது இணையத்தில்‌ வெளியிடப்படும்‌ 
மின்‌ நூல்‌ அமைப்பில்‌ உள்ள வசதிகளுடன்‌ 
மின்னூலுக்கென்றே புதிய வசதிகளையும்‌ 
சேர்த்து வழங்குகிறது. 


264 


14-04-2020 195202 | | 


இம்மூன்று அமைப்புகளும்‌ கணினி, 
இணையம்‌, கையடக்கக்‌ கருவிகள்‌ ஆகிய 
மூன்று தளங்களிலும்‌ இயங்கக்‌ கூடியவை. 
இவை மூன்றும்‌ மின்னூலாகக்‌ கருதப்பட்டாலும்‌ 
அவற்றிற்கிடையே நூல்‌ வடிவமைக்கப்பட்ட 
முறை, வாசிக்கப்‌ பயன்படுத்தப்படும்‌ கருவி, 
வாசிக்கும்போது ஏற்படும்‌ அனுபவம்‌ 


போன்றவை குறிப்பிடத்தகுந்த வேறுபாடுகளாக 
உள்ளன. 


பி.டி.எஃப்‌ அமைப்பில்‌ மின்னூல்‌ 
வடிவமைப்பு 

மின்னூல்களை பி.டி.எஃப்‌ வடிவில்‌ 
உருவாக்குவது மிகவும்‌ எளிது. தாளில்‌ அச்சிட்டு 
வெளியிடுவதற்காக வடிவமைக்கப்படும்‌ 
ஒரு நூலை, அச்சிடுவதற்குப்‌ பதிலாக 
மின்னூல்‌ வடிவில்‌ சேமிப்பதே பி.டி.எஃப்‌ 
அமைப்பு. அச்சிடப்படும்‌ நூலுக்கும்‌ இதற்கும்‌ 
வடிவமைப்பில்‌ மாற்றம்‌ ஏதுமில்லை. 
அட்டைப்படம்‌, உள்ளடக்கம்‌, பக்க எண்கள்‌, 


பின்னூட்டம்‌ முதலிய அச்சு நூலுக்கான 
அனைத்துக்‌ கூறுகளும்‌ பி.டி.எஃப்‌ மின்னூலிலும்‌ 
பதிக்கப்படுகின்றன. 


மைக்ரோசாப்ட்‌ வேர்டு, அடோப்‌ 
இன்‌-டிசைன்‌ போன்ற செயலிகளைக்‌ 
கொண்டு இவ்வகை மின்னூல்கள்‌ 
வடிவமைக்கப்படுகின்றன. இவ்வகைக்‌ 
கோப்புகளைச்‌ சேமிக்க பி.டி.எஃப்‌ ரைட்டர்‌ 
என்னும்‌ செயலி தேவை. திறமூலத்‌ தரத்தில்‌ 
(Open source) இது கிடைக்கும்‌. 


இவ்வமைப்பில்‌ வடிவமைக்கப்படும்‌ 
மின்னூலின்‌ உள்ளடக்கப்‌ பக்கத்தில்‌ உள்ள 
தலைப்புகளை நூலின்‌ பக்கங்களோடு 
இணைக்கலாம்‌. வேறு எந்தப்‌ புதுமையையும்‌ 
இதில்‌ செய்ய இயலாது. ஒருங்குறி 
எழுத்துருவிற்கு ஒத்துழைக்காத செயலிகளில்‌ 
இவ்வடிவமைப்பைச்‌ செய்வதைத்‌ தவிர்த்தல்‌ 


நலம்‌. 


தாளில்‌ விரல்களைக்‌ கொண்டு 
பக்கங்களைப்‌ புரட்டுவதைப்போல்‌ மின்னூலில்‌ 
சுட்டியைக்‌ கொண்டு திரையில்‌ பக்கங்களைப்‌ 
புரட்டவேண்டும்‌. பி.டி.எஃப்‌ அமைப்பில்‌ உள்ள 
மின்னூலை வாசிக்க 'பி.டி.எஃப்‌ ரீடர்‌ (PDF Reader) 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 265 


265 


என்ற வாசிப்புச்‌ செயலி தேவை. நாம்‌ வாசிக்கும்‌ 
கருவியில்‌ தோன்றும்‌ பக்கத்தை, எழுத்தைப்‌ 


பெரிதாகவோ சிறிதாகவோ காணமுடியும்‌. 
அதற்கேற்றாற்போல்‌ படங்களின்‌ அளவும்‌ 
பக்கத்தின்‌ அளவும்‌ மாற்றப்படும்‌. ஆனால்‌, 
பக்கத்தின்‌ தோற்றம்‌ மாறாது. 


சான்றாக ஒரு பக்கத்தில்‌ பத்து வரிகளும்‌ 
இரு படங்களும்‌ இருந்தால்‌, எவ்வளவுதான்‌ அளவு 
மாற்றம்‌ செய்தாலும்‌ அதே எண்ணிக்கையிலான 
வரிகளும்‌ படங்களும்‌ மட்டுமே அந்தப்‌ பக்கத்தில்‌ 
தோன்றும்‌. இந்தப்‌ பக்கத்தில்‌ உள்ள வரிகள்‌ 
அடுத்த பக்கத்திற்கோ, அடுத்த பக்கத்தில்‌ உள்ள 
வரிகள்‌ இந்தப்‌ பக்கத்திற்கோ நகராது. 


இணைய அமைப்பில்‌ மின்னூல்‌ 
வடிவமைப்பு 

இணையத்‌ தொழில்நுட்பத்தைக்‌ கொண்டு 
மீயுரைக்‌ குறியீட்டு மொழியில்‌ இணைய 


அமைப்பு மின்னூல்கள்‌ உருவாக்கப்படுகின்றன. 


இணையப்‌ பக்கங்களைப்‌ போல இதிலும்‌ 
நகர்படங்கள்‌, ஒலிப்பதிவுகள்‌ போன்றவற்றைச்‌ 
சேர்க்க முடியும்‌ என்பது இதன்‌ சிறப்பு. 


தாளில்‌ அச்சிடப்பட்ட புத்தகத்தைப்‌ 
புரட்டுவது போன்ற உணர்வு, படங்களையும்‌ 
எழுத்து வரிகளையும்‌ ஓரிடத்தில்‌ இருந்து 
மற்றோர்‌ இடத்திற்கு நகர்த்துதல்‌, 
அருஞ்சொற்களைத்‌ தேர்வு செய்து அவற்றிற்கான 
பொருளை இன்னொரு கட்டத்தில்‌ காணுதல்‌, 


குறிப்பிட்ட சொற்கள்‌ வரும்‌ பக்கங்களைத்‌ 
தேடுதல்‌ முதலிய பல வசதிகளை 
இவ்வமைப்பிலான மின்னூல்களில்‌ சேர்க்கலாம்‌. 
கணினிமொழிகளின்‌ துணைகொண்டு, நூலோடு 
வாசகர்கள்‌ ஊடாடுவதற்கான வசதிகளையும்‌ 
சேர்க்கமுடியும்‌. 

இணையத்‌ தொழில்நுட்பம்‌ என்பதால்‌ 
எல்லாவகைக்‌ கணினிகளிலும்‌ இவ்வமைப்பில்‌ 
உருவாக்கப்படும்‌ மின்னூல்களை வாசிக்க 
இயலும்‌. தமிழ்‌ ஒருங்குறித்‌ தரத்திலான 
எழுத்துருவும்‌ உலாவியும்‌ இருந்தாலே போதும்‌. 

இணைய அமைப்பிலான மின்னூல்களில்‌ 
பல புதுமைகளைச்‌ செய்யும்‌ வாய்ப்புகள்‌ 
இருந்தாலும்‌ சில குறைபாடுகளும்‌ உள்ளன. 


14-04-2020 195202 | | 


பி.டி.எஃப்‌ மின்னூலில்‌ எல்லாப்‌ பக்கங்களும்‌ ஒரே 
கோப்பில்‌ அடங்குவதுபோல்‌ இவ்வமைப்பிலான 
நூலில்‌ பக்கங்கள்‌ அடங்குவதில்லை. இந்நூலில்‌ 
பயன்படுத்தப்படும்‌ படங்கள்‌ தனித்தனியே 
வெவ்வேறு கோப்புகளில்‌ சேமிக்கப்படுகின்றன. 
மேலும்‌ நகர்படங்கள்‌, ஒலிப்‌ பதிவுகள்‌ போன்று 
சேர்க்கப்படும்‌ வசதிகள்‌ அனைத்தும்‌ தனித்தனிக்‌ 
கோப்புகளில்‌ சேமிக்கப்படவேண்டும்‌. 


இணையத்‌ தொடர்பு இல்லாத நிலையில்‌ 
இந்நூலை வாசிக்க வேண்டுமென்றால்‌ 
இந்நூலுக்குத்‌ தேவையான அனைத்துக்‌ 
கோப்புகளும்‌ கணினியில்‌ பதிவிறக்கம்‌ செய்து 


சேமிக்கப்பட்டிருக்க வேண்டும்‌. 
மின்‌-பதிப்பு அமைப்பில்‌ மின்னூல்‌ 
வடிவமைப்பு 

பி.டி.எஃப்‌, இணைய அமைப்பிலான 
மின்னூல்களில்‌ உள்ள குறைகளைக்‌ 
களைவதற்கும்‌ மின்னூலுக்கென்றே 
சில சிறப்பு வசதிகளைச்‌ சேர்ப்பதற்கும்‌ 
உருவாக்கப்பட்டதுதான்‌ மின்‌-பதிப்பு எனும்‌ புதிய 
மின்னூல்‌ தரம்‌. இவ்வமைப்பின்படி, மின்னலில்‌ 
சேர்க்கப்படும்‌ அனைத்து வசதிகளையும்‌ ஒரே 
கோப்பில்‌ பதித்துச்‌ சேமிக்கலாம்‌. 


இணைய அமைப்பில்‌ சேர்க்கப்படும்‌ 
வசதிகளுக்கான கோப்புகளைத்‌ தனித்தனியே 
சேமிக்க வேண்டிய அவசியம்‌ இதில்‌ இல்லை. 
அதனால்‌, தேவையற்ற செயலிகளைத்‌ 
தரவிறக்கம்‌ செய்வதும்‌ இடப்பிரச்னையும்‌ 
குவிர்க்கப்படுகிறது. 

மின்‌-பதிப்பு அமைப்பில்‌ சேர்க்கப்பட்ட 
வசதிகளுள்‌ மூன்றைச்‌ சிறப்பாகக்‌ கூறலாம்‌. 


1. எழுத்துரு மாற்றத்தோடு வரிகளின்‌ 
மறுவோட்டம்‌: தாளில்‌ அச்சிடப்பட்ட நூலில்‌ 
பயன்படுத்தப்பட்ட எழுத்துருவையோ அதன்‌ 
அளவையோ மாற்றுவது இயலாது. ஆனால்‌, 
இவ்வமைப்பில்‌ அமைந்த மின்னூலில்‌ 
இரண்டையும்‌ மாற்றலாம்‌. உருவோ அளவோ 
மாறும்போது வரிகளின்‌ அளவும்‌ பக்கங்களின்‌ 
ஓட்டமும்‌ மாறும்படி மேம்படுத்தப்பட்டிருப்பது 
இதன்‌ சிறப்பு. 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 266 


2. நூலைப்‌ பற்றிய விவரக்குறிப்பு: 
மின்னூல்கள்‌ பரவலாகத்‌ தற்போது விற்பனைக்கு 
வந்துள்ளன. இந்நிலையில்‌ அவற்றை விற்கும்‌ 
மின்‌ அங்காடிகளில்‌ நூலை விளம்பரப்படுத்த 
நூல்பற்றிய விவரக்குறிப்பு தேவை. அதாவது, 
நூலின்‌ பெயர்‌, நூலாசிரியரின்‌ பெயர்‌, 
பதிப்பகத்தின்‌ பெயர்‌, பதிப்பு எண்‌, பதிப்பிக்கப்‌ 
பட்ட நாள்‌ போன்ற விவரங்கள்‌ முக்கியமானவை. 
இந்த விவரங்களையும்‌ நூலிலேயே சேர்த்து, 
தேவைப்படும்போது முழுநூலையும்‌ திறக்காமல்‌ 
விவரங்களை மட்டும்‌ வாசிக்கத்‌ தரும்‌ வசதியை 
மின்‌- பதிப்பு தருகிறது. 


3. ஒன்றுக்கும்‌ மேற்பட்ட நோக்குநிலைகள்‌: 
மின்னலை வாசிக்கும்‌ கையடக்கக்‌ கருவியைச்‌ 
செங்குத்தாகவோ கிடைமட்டமாக வைத்து 
வாசிக்கலாம்‌. வாசிப்பவரின்‌ நோக்குநிலைக்கு 
ஏற்ப நூலும்‌ மாற்றியமைக்கப்படுவது மின்‌- 
பதிப்பு வழங்கும்‌ அடுத்த வசகி. 


மேற்கண்ட அனைத்து அமைப்புகளிலும்‌ 
தமிழ்‌ மின்னூல்களை உருவாக்கலாம்‌. 
நூலாசிரியருக்குக்‌ கணினித்‌ தொழில்நுட்பம்‌ 
தெரியாதபோது, வல்லுநர்‌ உதவியுடன்‌ 


மின்னூலை உருவாக்கலாம்‌. கணினியின்‌ 
அடிப்படை இயக்க முறைகள்‌ தெரிந்திருந்தால்‌ 
போதும்‌. நாமே தரமான மின்னூல்களை 
உருவாக்க முடியும்‌. 

மின்னூலின்‌ சிறப்பம்சங்கள்‌ 


1. குறைந்த செலவில்‌ உயர்ந்த தரமான 
நூல்களை உருவாக்க முடியும்‌. 


2. தனியானஇடவசதியோ,நூலகஅறையோ 
தேவையில்லை. கணினியோ, கையடக்கக்‌ 
கருவியோ போதுமானது. 


3. எண்ணற்ற நூல்களைக்‌ கொண்ட 
நடமாடும்‌ நூலகம்‌ போன்று இது பயன்படும்‌. 

4. தேவையான புத்தகத்தையோ, 
கருத்தையோ, பக்கங்களையோ சில நொடிகளில்‌ 
பெறமுடியும்‌. 

5. அச்சுநூலைப்‌ போலல்லாமல்‌, 
தேவைப்படும்‌ பகுதியினைச்‌ தனியாகத்‌ தட்டச்சு 
செய்வதற்குப்‌ பதிலாக அவற்றை அப்படியே 
நகலெடுத்துப்‌ பயன்படுத்தலாம்‌. 


266 


14-04-2020 195202 | | 


6. மின்னூல்களில்‌ உரை, படங்களோடு 
நகர்படங்கள்‌, அசைவூட்டப்படம்‌, ஒலி முதலிய 
பல்லாடக வசதிகளை அமைக்கலாம்‌. 


7. அரிதிலும்‌ அரிதான புத்தகங்களை 
அச்சில்‌ பதிப்பிக்கும்‌ பணிச்சுமையைக்‌ குறைத்து 
மின்னூலாக்கிப்‌ பாதுகாக்கலாம்‌. 


8. மின்‌-நூலகங்கள்‌ வாயிலாக உலக 
அளவில்‌ மின்னூல்களைப்‌ பரிமாறிக்‌ கொள்ளும்‌ 
வாய்ப்பு உருவாகியுள்ளது. 


9. அச்சுப்பதிப்பில்‌ கிடைத்தற்கரிய 
நூல்களை மின்னூல்களாக எளிதில்‌ பெறவும்‌ 
அனுப்பவும்‌ முடிகிறது. 

10. வாசிப்புப்‌ பழக்கம்‌ குறைந்துவரும்‌ 
இக்காலத்தில்‌, மின்னூல்களின்‌ பெருக்கமும்‌ 
எளிமையாகக்‌ கையாளும்‌ வாய்ப்பும்‌ வாசிப்புப்‌ 
பழக்கத்தை மேம்படுத்தியுள்ளன. 
மின்னூல்‌ உருவாக்கம்‌ 

கணினி, இணையம்‌, கையடக்கக்‌ 
கருவிகளில்‌ சிறந்த வசதிகளுடன்‌ பயன்படுத்தத்‌ 


ந்‌; calibre - | Calibre Library || 


தகுந்த மின்‌-பதிப்பு அமைப்பின்வழி, 
பின்வரும்‌ படிநிலைகளைக்‌ கொண்டு எளிதாக 
மின்னூல்களை உருவாக்கலாம்‌. 


மின்னூல்‌ உருவாக்குதலின்‌ படிநிலைகள்‌ 


படி - 1: கட்டற்ற மென்பொருளாக 
இணையத்தில்‌ கிடைக்கும்‌ காலிபர்‌ (libre) 
என்னும்‌ மென்பொருளைத்‌ தரவிறக்கம்‌ செய்து, 
அதைக்‌ கணினியில்‌ நிறுவிக்‌ கொள்க. 


படி - 2: மின்னூலாக மாற்றப்பட வேண்டிய 
புத்தகத்தினை மைக்ரோசாப்ட்‌ வேர்டு 
உதவியுடன்‌ தட்டச்சு செய்து, கோப்பாகச்‌ 
சேமித்துக்‌ கொள்க. 


படி - 3: மின்னூலுக்கான அட்டைப்படத்தைத்‌ 
தனியாக வடிவமைத்து ]?£6 கோப்பாகச்‌ 
சேமித்துக்கொள்க. (அட்டை வடிவமைப்பிற்கென 
GIMP போன்ற கட்டற்ற மென்பொருள்கள்‌ 
இணையத்தில்‌ கிடைக்கின்றன.) 


படி - 4: கணினியில்‌ நிறுவப்பட்ட காலிபர்‌ 
மென்பொருளைத்‌ திறந்து கொள்க. 


நி... இ.ர.ஐ.9.: 8. 


Addbooks Edit metadata Convert books View Get books Fetch news Help 


[x Virtual library | ©: Search (For advanced search click the gear icon to the left) 


» & Authors 
» ஜீஜி Languages 
Ig Series 
» Formats 
க Publisher 
w Rating 
9 News 

Q Tags 


BIN Identifiers 


Title Author(s) Date ~ Size (MB) Rating Tags 


1 Quick Start Guide John Schember 29 Nov 2018 01 


௨.௮... ஒவ்‌ ஒட டம்‌ 


KX Configure (4 Find 
calibre 3.34 created by Kovid Goyal [one book] 


நி .1.0்‌.% 8K: 


Series 


Remove books Calibre Library Savetodisk  Connect/share Edit book Preferences 


v\ Q Search A Saved search 


Publisher Published 
Quick Start Guide 


ப 


Authors: John Schember 
Formats: EPUB 
Path: Click to open 


calibre Quick Start Guide 


Xlayout (N Jobs:0 


படி-5 திரையின்‌ இடது மூலையில்‌ தோன்றும்‌ 400 6௦௦5 என்னும்‌ குறியீட்டைத்‌ தெரிவுசெய்க. 


267 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 267 ஓ 14-04-2020 18:52:03 | | 


ந calibre - || Calibre Library || 1) 8 
த 2% a 
கி ~ ~ ~ ர ~ - ~ No 
Add books | | Edit metadata Convert books View Get books Fetch news Help Remove books Calibre Library Save to disk Connect/share Edit book Preferences 
fs Virtual library | [ இன்‌ (For advanced search click the gear icon to the left) [=] Q Search A Saved search 
» 2 Authors 1 |= Title Author(s) Date ~ Size (MB) Rating Tags 581 Publisher Published 
» இய 1 ம Quick Start Guide John Schember 29 Nov2018 04 Quick Start Guide 
19 Series 0 
Formats 1 க ந்‌ 
க Publisher 0 » Ad Tamil+2 » கால்‌ » 
= Rating 0 Organize w New folder 
2 Nes ர Wr Favorites Name 
9 Tags 0 ப கணித்தமிழியல்‌ 3௦-11-2018 
BIN பட 0 Libraries gS nlp 
Apps நர்‌] எழு பெரு வள்ளல்கள்‌ 
14) Documents 85) எழு பெரு வள்ளல்கள்‌! 
ளி ப வ்‌ கஸ்கமிழியல்‌ வை Authors: John Schember 
Pictures ஸரி பாடம்‌ £ Formats: EPUB 
அட கற்பு 
இதி Videos ஸ்‌ பாடம்‌ 2 வள்ளல்கள்‌ Path: Click to open 
ஞி பாடம்‌ 3 el ல்‌ ல்‌ 
ஷீ Homegroup ஹி பாடம்‌ 3 ௦14 கி.வா. ஐகநநாதன calibre Quick Start Guide 
[88 Computer ezu peru 
இய vaLLalkaL 
co DRNE (D3 I 
ஈilename: எழு பெரு வள்ளல்கள்‌: 
X Configure Q Find 
Add books to the calibre library/device from files on your computer X layout  (N Jobs:0 


திரையில்‌ ஏற்கெனவே மைக்ரோ சாஃப்ட்‌ வேர்டில்‌ தட்டச்சு செய்த கோப்புகளுள்‌ நீங்கள்‌ 
புத்தகமாக்க வேண்டிய கோப்பினைத்‌ தேர்ந்தடுத்து 0ற என்னும்‌ பொத்தனைச்‌ சொடுக்குக. 


படி-6 இப்போது புத்தகமாக்கப்பட வேண்டிய கோப்பானது திரையில்‌ தோன்றும்‌. அதனைத்‌ 
தெரிவு செய்துவிட்டு Cert 0௦௦1௦ என்னும்‌ பொத்தனைச்‌ சொடுக்க வேண்டும்‌. 


Wy calibre - || Calib Library | -.... அறு ய வடட டட சோலி 


ல -; PEN a 
el « SE ஸ்‌ இ ட்‌ 
Add books Edit metadata Convert books View Get books Fetch news Help Remove books Calibre Library Save to disk Connect/share Edit book Preferences 
2 | Q Search | Saved search 


ந்‌ Virtual brary || இஸ்‌ (For advanced search click the gear icon to the ef) 

» 2 Aho 

» ஜீஜி Languages 
Iq Series 

» Formats 
மாள்‌ எ 
ஜ்‌ Rating 
2 News 
7 7205. 


ப Identifiers 


Title Author(s) Date * Size (MB) Rating Tags Series Publisher Published 


2 Quick Start Guide John Schember 29 Nov 2018 01 


SS SIRS EA 14) 


Authors: ADHAV 
Formats: DOCX 
Path: Click to open 


x Configure ட Find 
calibre 3.34 created by Kovid Goyal [2 books, 1 selected] X Layout  (N Jobs:0 


படி-7 Convert books கொடுத்தவுடன்‌ திரையில்‌ தோன்றுவது போன்று அட்டைப்படத்தைச்‌ சேர்க்கச்‌ 
சொல்லும்‌ புதிய திரை தோன்றும்‌. 


268 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 268 ஓ 14-04-2020 


ஓ நாண ற 


18:52:03 | | 


Meaiibre - | Calibre 


| Inputfomat [DOCK - 


| i நீ ன்‌ ர 
| Author(s): 


|| 


o Author sort: 
| இ Look & feel 
Publisher: 
» | 
\| சி Heuristic Tags: 
rocessil 
| processing Series: 
| 26 p. 
age setup 
ச்‌ 
| 1 
பட Structure 
மணை det 


Contents 


Change cover image: 
Search & ப்பட்‌ ய்‌ 
replace (அ 


Modify the document text and structure using user defined patterns. 


7 7 Deb g 
௫: ஏ | Restore defaults 


| உ.னஓ. | EOE = 


எழு பெரு வள்ளல்கள்‌. 
ADHAV 


ADHAV 


Book 1.00 


Output format: 8006 ~| 


| Vox || இரவி 


calibre 3.34 created by Kovid Goyal [3 books, 1 selected] 


MX Layout (37௨0 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 269 ஓ 


படி-8 ஏற்கெனவே வடிவமைக்கப்பட்டு 1110 கோப்பாகச்‌ சேமித்து வைக்கப்பட்டுள்ள 
அட்டைப்படத்தைப்‌ பதிவேற்றம்‌ செய்துகொள்ளலாம்‌. பின்பு திரையின்‌ வலது ஓரத்தில்‌ ற்‌ format 
என்னும்‌ பகுதியைச்‌ சொடுக்கி அதில்‌ £208 என்பதைத்‌ தெரிவு செய்ய வேண்டும்‌. பின்பு வலது 
ஓரத்தில்‌ கீழ்ப்புறமாக இருக்கும்‌ 0 பொத்தனைச்‌ சொடுக்க வேண்டும்‌. 


MO 


TERED உ ன்‌ பிடியை 
டு தடு 3 | யய 


11 தமிழ்‌ 


4 Look & feel 
. | 
4 (திதி | 


| = Structure 


mm detection 


௯. 
» Table of 
Contents 


Search & 
replace 
> DOCK input 
ட EPUB output 
7. Debug 
ன்‌ ~ Restore defaults 


யய பப பப்ப 


Change cover image: 


ETT - படட 


created by Kovid Goyal [2 books, 1 selected] 


ரா எரககாகமாசாசானா மம மாம சரசாார்ரரககககாகாகை a 


படி-9 இப்போது மீண்டும்‌ முகப்புப்பக்கம்‌ தோன்றும்‌. அதில்‌ 1 என்னும்‌ இடத்தில்‌ சொடுக்க 
மின்னூலாக மாற்றப்பட்ட வடிவம்‌ கிடைக்கும்‌. 


269 


14-04-2020 185200 | | 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 270 ஓ 14-04-2020 18:52:03 | | 


MT 5 | 


61/78 [அ] [Go to a reference number... ||[Search க 8. = [பீ =) Df ர்‌ 
2.” | = = = 


< emove books Calibre Library Save to disk Connect/share Editbook Preferences 
ப்‌ ஏ . டி 
> | ௩ ஏழு வளளலகைள A] ம்‌ A Soved search 


Series Publisher Published 


ந்‌ - ஏழு என்ற கணக்கைக்‌ கொண்ட பொருள்கள்‌ 
பலவற்றைப்‌ பற்றி நாம்‌ கேள்விப்‌ படுகிறோம்‌. கீழ்‌ 
உலகம்‌ ஏழு, மேல்‌ உலகம்‌ ஏழு என்று ஒரு கணக்கு 
உண்டு. ஏழு முனிவர்கள்‌ என்று சேர்த்துச்‌ 
சொல்வது ஒரு வழக்கம்‌. ஏழு தீவுகள்‌ என்பது ஒரு 
வகையான கணக்கு. ஏழு சுரங்கள்‌ சங்கீத உலகதீதுக்‌ 
கணக்கு. வாரத்தில்‌ ஏழு நாட்கள்‌ உண்டு என்பதை | கந்தக க்‌ 
உலகில்‌ உள்ள எல்லோருமே அறிவார்கள்‌. | வும்‌ ப 
தமிழ்‌ இலக்கியங்களைப்‌ படித்தவர்களுக்கு ஏழு 
வள்ளல்கள்‌ என்றால்‌ நன்றாகத்‌ தெரியும்‌, அவர்கள்‌ 
மிகப்‌ பழைய காலத்தில்‌ வாழ்ந்தவர்கள்‌. 
ஒவ்வொருவரும்‌ ஓவ்வோரிடத்தில்‌ வாழ்ந்தவர்‌. 
அவர்களிடம்‌ வேறு நல்ல குணங்கள்‌ பல 
இருந்தாலும்‌, பிறருக்கு 


(இண்‌ ற்‌ [ஸ்ப 


௮9% TE டுடு 0182 


M layout (37௨0 


படி- 10 இவ்வமைப்பில்‌ உருவாக்கப்பட்ட மின்னூல்களைத்‌ தரவிறக்கம்‌ செய்தோ, வேறு கையடக்கக்‌ 
கருவிகளுக்கு அனுப்புதல்‌ மூலமோ படிக்கவியலும்‌. 


ந TO} 
File Edit View Window Help 


Home Tools எழு பெரு வள்ளல்‌... % ட Si 
ம ௩௫080 டூ 1/5) kK MOO 0%- ந ட 8 4) சீ 
ட 1. ஏழு வள்ளல்கள்‌ [3 ExqportpoF ச 
மி | | Create PDF ~ 
0 பண்ணை டவைண யவை 
ஏழு என்ற கணக்கைக்‌ கொண்ட பொருள்கள்‌ பலவற்றைப்‌ பற்றி நாம்‌ கேள்விப்‌ ES Edit PDF 
படுகிறோம்‌. கீழ்‌ உலகம்‌ ஏழு. மேல்‌ உலகம்‌ ஏழு என்று ஒரு கணக்கு உண்டு. ஏழு 
s ட ஓ Comment 
முனிவர்கள்‌ என்று சேர்த்துச்‌ சொல்வது ஒரு வழக்கம்‌. ஏழு தீவுகள்‌ என்பது ஒரு 
. வதக்க வக பர. 25 கடத்த; [ப்‌ (ப்ப அஆ அடை 
வகையான கணக்கு. ஏழு சுரங்கள்‌ சங்கீத உலகத்துக்‌ கணக்கு. வாரத்தில்‌ ஏழு நாட்கள்‌ 
உண்டு என்பதை உலகில்‌ உள்ள எல்லோருமே அறிவார்கள்‌. 8] Organize Pages ௪ 
> தமிழ்‌ இலக்கியங்களைப்‌ படித்தவர்களுக்கு ஏழு வள்ளல்கள்‌ என்றால்‌ நன்றாகத்‌ தெரியும்‌. * & 16௦௭ 
அவர்கள்‌ மிகப்‌ பழைய காலத்தில்‌ வாழ்ந்தவர்கள்‌. ஒவ்வொருவரும்‌ ஒவ்வோரிடத்தில்‌ O Protect 
வாழ்ந்தவர்‌. அவர்களிடம்‌ வேறு நல்ல குணங்கள்‌ பல இருந்தாலும்‌. பிறருக்குப்‌ பொருளை 
அளித்து இன்புறும்‌ பண்பிலே அவர்கள்‌ சிறந்தருந்தார்கள்‌. தம்மை அணுகினவர்களுக்கு யி Optimize PDF பி 
வேண்டியதைக்‌ குறிப்பறிந்து மனம்‌ உவந்து வழங்குபவர்களை வள்ளல்‌ என்று 
(2, Fill & Sign 


கூறுவார்கள்‌. அவர்கள்‌ தடை சிறிதும்‌ இல்லாமல்‌ கொடுப்பதனால்‌ பொருளைப்‌ 
பெறுகிறவர்கள்‌ இன்பம்‌ அடைந்தார்கள்‌: கொடுத்த வள்ளல்களும்‌ கொடுப்பதனால்‌ 
இன்பத்தை அடைந்தார்கள்‌. ஒரு நாள்‌ யாருக்கும்‌ எதுவும்‌ கொடுக்க முடியாதபடி 

நேர்ந்துவிட்டால்‌ அன்று அவர்களுக்கு உள்ளமும்‌ உடம்பும்‌ வாடும்‌ ஏதோ நோய்‌ வந்தவர்‌ பன்ர வக்பு 
களைப்‌ போல இருப்பார்கள்‌. Start Free Trial 


Send for Signature 


IE 


மின்னூல்‌ வாசிப்புக்‌ கருவிகள்‌ கணினியில்‌ சொற்‌ செயலிகள்‌ வரத்‌ 
தொடங்கிய உடனே, மின்‌ புத்தகங்களும்‌ 
வரத்‌ தொடங்கிவிட்டன. ஆனால்‌ இன்றோ, 
மின்‌ புத்தகத்துக்கெனத்‌ தனிச்‌ சந்தையே 
உருவாகிவிட்டது. அதன்மூலம்‌, அச்சுப்‌ 
புத்தகங்களைப்‌ போல்‌ மின்‌ புத்தகங்களும்‌ அடுத்த 
தலைமுறைக்குச்‌ சிறந்த வாசிப்பனுபவத்தை 
வழங்கும்‌ என எதிர்பார்க்கலாம்‌. 


புத்தக வாசிப்பை டிஜிட்டல்‌ 
தொழில்நுட்பத்துடன்‌ இணைத்து, வாசிப்பை 
அடுத்த கட்டத்துக்கு மேம்படுத்திய இந்தக்‌ கருவி, 
அமேசான்‌ நிறுவனத்தின்‌ 'கிண்டில்‌' (Kid). 
ஆங்கிலத்தில்‌ 'கிண்டில்‌' என்றால்‌ 'தூண்டுதல்‌' 
என்று அர்த்தம்‌. சரியான பெயரைத்தான்‌ 
வைத்திருக்கிறார்கள்‌. 


270 


Access 
Active cell 
Alignment 
Binary Code 
Bitmap 
Cookie 
Crop 
Cursor 
Desktop 
Device 

Disk drive 
Download 
Drum scanner 
E-book 
E-mail 
Folder 

File 

Graphic 
Hard disc 
Homepage 
lcon 

Install 

Italic text 
Keyword 
Laptop computer 


Layout 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 271 


கலைச்சொற்கள்‌ 
அணுக்கம்‌ Log in 
இயங்கு கலன்‌ Log out 
இசைவு Menu 
இரும குறிமுறை Inbox 
நுண்‌ படம்‌ Outbox 
நினைவி Restore 
செதுக்கு Save 
சுட்டி Save as 
முகத்திரை Search 
கருவி Sensor 
வட்டு இயக்கி Show 
பதிவிறக்கம்‌ Shutdown 
உருளை வருடி Sign in 
மின்நூல்‌ Sign out 
மின்னஞ்சல்‌ Software 
கோப்புறை Vibrating alert 
கோப்பு Video blog 
வரையியல்‌/ வரைகலை Video clips 
வன்வட்டு Video 
முகப்புப்பக்கம்‌ Voice mail 
உருச்சின்னம்‌/படவுரு Voice Messages 
நிறுவு Voice recognition 
சாய்வெழுத்து Wallpaper 
குறிப்புச்சொல்‌ Window 
மடிக்கணினி Wireless 
தளவமைப்பு 

271 


உட்புகு 
வெளியேறு 
பட்டியல்‌ 

செய்திப்‌ பெட்டி 
செல்மடல்‌ 

மீள வை! மீள்வி 
சேமி 

என சேமி 
தேடு/தேடல்‌ 
உணரி 

காண்பி 

அணை /மூடூ 
புகுபதிகை /புகுபதிவு 
வெளியேறு 
மென்பொருள்‌ 
அதிர்வு உணர்த்து 
ஒளிதப்பதிவு 
நிகழ்படங்கள்‌ 
ஒளிதம்‌/ காணொலி 
குரலஞ்சல்‌ 

குரல்‌ செய்திகள்‌ 
குரலறிதல்‌ 
முகப்புப்‌ படம்‌ 
சாளரம்‌ 


கம்பியில்லா 


14-04-2020 195204 | | 


விளக்கம்‌ கண்டு விடை தருக. 


1. 


3 


6. 


செல்பேசி, டேப்லெட்‌, திறன்பேசி போன்ற கருவிகளில்‌ இயங்குவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு 
பயன்பாட்டு மென்பொருள்‌ 


ஓர்‌ எழுத்தையோ, கலைப்‌ படைப்பையோ வணிகப்‌ பொருளைப்‌ பற்றிய கருத்துகளையோ 
தீர்மானிப்பது 


குறிப்பிட்ட ஒரு துறைசார்ந்த சொற்களையோ செய்திகளையோ குறிப்பிட்ட ஓர்‌ ஆவணகத்திலிருந்து 
கணினி மூலம்‌ தானாகவே பிரித்து எடுக்க உதவும்‌ மொழிக்கருவி 


இது மொழியியலும்‌ கணினி அறிவியலும்‌ இணைந்தது 


திருவிழா தவாங்‌ மாவட்டத்தில்‌ நடைபெற்றது. 


இவை மின்னூல்களை வாசிக்க உதவுகின்றன 


சரியான விடையைத்‌ தேர்ந்தெடுத்து எழுதுக. 


7. மொபைல்‌ ஃபோன்‌ என்றழைக்கப்பட்ட முதல்‌ செல்பேசியின்‌ பெயர்‌ 


10. 


௮) பிளாக்பெர்ரி 5810 ஆ) எரிக்சன்‌ ஆர்‌ 380 
இ) டைனா டாக்‌ 8000 எக்ஸ்‌ ஈ) சைமன்‌ பர்சனல்‌ கம்யூனிக்கேட்டார்‌ 


ஐபோன்‌ சந்தைக்கு வரும்வரை இந்த நிறுவனமே திறன்பேசி விற்பனையில்‌ முதன்மையானதாக 


விளங்கியது. 

அ) மைக்ரோசாப்ட்‌ ஆ) பிளாக்பெர்ரி 

இ) சோனி எரிக்சன்‌ ஈ) நோக்கியா 

பொருந்தாத இணையைக்‌ கண்டறிக. kA ப 
1) மார்ட்டின்‌ கார்ல்‌ கூப்பர்‌ - ஜோயல்‌ எஸ்‌ ஏங்கெல்‌ 

2) முதல்‌ குறுஞ்செய்தி - பின்லாந்து 

3) 1M சைமன்‌ = முதல்‌ திறன்பேசி 

4) டோகோமோ = அமெரிக்கா 

பொருத்துக. 

அ)5ஜி - 1) இயக்கமுறைமை 

ஆ) விண்டோஸ்‌ - 2) 1 மில்லி செகண்ட்‌ 

இ) செயலி - 3) காணொலி விளையாட்டு 
Fr) பாம்பு - 4) பயன்பாட்டு மென்பொருள்‌ 


272 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 272 ஓ 14-04-2020 18:52:04 | | 


11. 


12. 


13. 


14. 


15. 


அ)௮அ-3 ஆ-4 இ-1 ஈ-2 ஆ) ௮-4 ஆ-3 இ-2 ஈ-1 


இ)அ-1 ஆ-4 இ-3 ஈ-2 ஈ)அ-2 ஆ-1 இ-4 ஈ-3 


பின்வருவனவற்றுள்‌ செயற்கைமொழி அல்லாதது எது? 
௮) பைத்தான்‌ ஆ) பெர்ல்‌ 
இ) மாண்டரின்‌ ஈ) ஜாவா 


தமிழை உருபனியல்‌ பகுப்பாய்வுக்கு உட்படுத்துவது சற்று கடினமான செயல்‌. ஏனெனில்‌, அது 


௮) கூட்டுநிலை மொழி ஆ) ஒட்டுநிலை மொழி 

இ) பிரிநிலை மொழி ஈ) தனிநிலை மொழி 

மற்றவற்றுடன்‌ தொடர்பில்லாத ஒன்றைத்‌ தேர்ந்தெடு 

௮) தகவல்‌ மீட்பு ஆ) தகவல்‌ பிரித்தெடுத்தல்‌ 

இ) பனுவல்‌ சுருக்கம்‌ ஈ) எந்திர மொழிபெயர்ப்பு 

பொருத்துக 

௮) விரிதாள்‌ 5 1) அலுவலகப்‌ பயன்பாடு 

ஆ) தரவுத்தளம்‌ க 2) வரவுசெலவு கணக்கு 

இ) சொல்செயலி - 3) ஐஓஎஸ்‌ 

ஈ) ஆப்பிள்‌ - 4) ஆவணத்தயாரிப்பு 

அ) ௮-3 ஆசி இடர்‌ கடச ஆ)௮-2 ஆ-1 இ-4 ஈ-3 
இ)அ-1 ஆ-4 இ-3 ஈ-2 ஈ)அ-4 ஆ-3 இ-2 ஈ-1 


கூற்று: கந்தர்வன்‌ தீராவை இந்தியா முழுவதும்‌ அனுப்பினார்‌. 


காரணம்‌: தீரா இந்தியாவின்‌ அனைத்துப்‌ பகுதிகளுக்கும்‌ இயற்கை மொழிகளை ஆய்வு செய்யச்‌ 


சென்றது. 

௮) கூற்றும்‌ காரணமும்‌ சரி ஆ) கூற்று சரி, காரணம்‌ தவறு 

இ) கூற்று தவறு, காரணம்‌ சரி ஈ) கூற்றும்‌ காரணமும்‌ தவறு 
குறுவினா 


1. 


2. 


3h 


கணினியிலிருந்து திறன்பேசி எவ்வகையில்‌ வேறுபடுகிறது? 

ஜப்பானில்‌ 3ஜி தொழில்நுட்பம்‌ எப்போது யாரால்‌ அறிமுகப்படுத்தப்பட்டது? 
திறன்பேசிகளில்‌ செய்துமுடிக்கும்‌ பணிகளில்‌ நான்கனைச்‌ சுட்டுக. 

இன்று இயலிகள்‌ பயன்படுத்தப்படும்‌ துறைகளைப்‌ பட்டியலிடுக. 

கணினி மொழியியலின்‌ முக்கிய பங்கு என்ன? 


273 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 273 ஓ 14-04-2020 18:52:04 | | 


9. 


10. 


இயற்கை மொழியாய்வு என்பது யாது? 

எந்திர மொழிபெயர்ப்பு - குறிப்பு தருக. 

தீராவைப்‌ பற்றி எழுதுக. 

தீரா கதையில்‌ இடம்பெறும்‌ இந்தியமொழிகள்‌ நான்கனை எழுதுக. 


மின்னூல்‌ - வரையறு. 


சிறுவினா 


1. 


2. 


3. 


9. 


10. 


திறன்பேசி - விளக்குக. 

செல்பேசிகளில்‌ காணப்படும்‌ வன்பொருள்‌ கூறுகளைப்‌ பட்டியலிடுக. 
சஜி தொழில்நுட்பம்‌ குறித்து விளக்குக. 

மொழித்‌ தொழில்நுட்பப்‌ பயன்பாட்டுக்‌ கருவிகளைப்‌ பட்டியலிடுக. 
ஒலியியல்‌ கருவிகளின்‌ பயன்களைக்‌ கூறுக. 

வினா விடையறியும்‌ கருவி செயல்படுவது எவ்வாறு? 

உணர்வு பகுப்பாய்வுக்கான தேவை குறித்து எழுதுக. 


தவாங்‌ நகரில்‌ அமைந்த சாக்கியமுனி புத்த மடாலயம்‌ குறித்து எழுதுக. 


இயற்கை மொழிச்‌ செயலாக்கத்தின்‌ நோக்கத்தினை எழுதுக. 


இ-பப்‌ அமைப்பில்‌ சேர்க்கப்பட்ட சிறப்பான வசதிகள்‌ மூன்றைச்‌ சுட்டுக. 


நெடுவினா 


1. 


2. 


ல்‌ 


செல்பேசியில்‌ மென்பொருளின்‌ பங்கு குறித்து விவரி. 

செயலிகளின்‌ வரலாற்றைச்‌ சுருக்கி வரைக. 

தொடரியல்‌ பகுப்பாய்வி செயல்படும்‌ விதத்தைச்‌ சான்றுடன்‌ விளக்குக. 
ஏதேனும்‌ மூன்று மொழிப்பயன்பாட்டுக்‌ கருவிகள்‌ குறித்து விளக்குக. 
உரையாடு இயலிகள்‌ பற்றி விளக்குக. 


மைதிலி கவிதைத்‌ திருவிழா நிகழ்வையும்‌ தீரா செய்த மைதிலி, தமிழ்க்‌ கவிதை ஒப்பீட்டையும்‌ 
விளக்கி எழுதுக. 


இ-பப்‌ அமைப்பில்‌ மின்னூல்‌ வடிவமைப்பதை விவரி. 


மின்னூலின்‌ சிறப்பம்சங்களைப்‌ பட்டியலிடுக. 


274 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 274 ஓ 14-04-2020 18:52:04 | | 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 275 ஓ 14-04-2020 18:52:04 | | 


படிப்போம்‌ பயன்படுத்துவோம்‌ 


கீழ்க்காணும்‌ குறிப்புகளைப்‌ பயன்படுத்தி, மேலும்கீழும்‌, இடமும்வலமும்‌, குறுக்கும்நெடுக்கும்‌ 
மறைந்துள்ள விடைகளைக்‌ கண்டறிந்து வட்டமிடுக. 


குறிப்புகள்‌ 


விஞ்ஞானி கந்தர்வனின்‌ அதிஅற்புத படைப்பு இது - தீரா 
கணிப்பொறியில்‌ பயன்படும்‌ செயற்கைமொழிகளுள்‌ ஒன்று 
ஒரு சொல்லைப்‌ பகுக்கும்போது வரும்‌ மிகச்சிறிய அடிப்படை அலகு இது 


குறிப்பிட்ட தலைப்பு அல்லது கருத்து சார்ந்து தகவல்‌ திரட்டித்‌ தரும்‌ மென்பொருள்‌ 


இரு இயற்கை மொழிகளுக்கிடையே பேச்சையோ பனுவலையோ இதன்‌ உதவிகொண்டு 
மொழிபெயர்க்கலாம்‌ 


உங்களின்‌ அச்சம்‌, மகிழ்ச்சி போன்ற உணர்வுகளை இந்த மென்பொருளும்‌ வெளிப்படுத்துமாம்‌ 


திறன்பேசியில்‌ இயங்கும்‌ ஒரு பயன்பாட்டு மென்பொருள்‌. இதை நிறுவும்‌ போது, அதிகமாக 
அனுமதி கேட்டால்‌, ஆபத்து நேரும்‌. கவனம்‌! 


தொலைபேசியைக்‌ கண்டுபிடித்தவர்‌ இவர்‌ 


இந்த மென்பொருள்‌ இருந்தால்‌, கணினியுடன்கூட உரையாடலாம்‌. 


275 


10. தொடுதிரையுடன்கூடிய கையடக்க அலைபேசியை நாம்‌ இப்படித்தான்‌ கூறுகிறோம்‌ 

11. சிம்கார்டின்‌ தமிழாக்கம்‌ இது 

12. 1970களில்‌, செல்பேசிகளில்‌ மிகவும்‌ செல்வாக்குப்‌ பெற்று விளங்கிய காணொலி விளையாட்டு 
13. மின்னணுவியல்‌ முறையில்‌ அமைந்த நூலை இப்படிக்‌ கூறுகின்றனர்‌ 

14. நவீன மின்னூல்களை வெளியிடுவதற்காக உருவாக்கப்பட்ட, கட்டற்ற திறந்தவெளி மின்தளம்‌ 
15. மின்னூல்‌ உருவாக்குவதற்கு தரவிறக்கம்‌ செய்யவேண்டிய மென்பொருள்‌ 

16. மின்னூல்‌ வாசிப்புக்‌ கருவி. இதனைத்‌ தமிழில்‌, 'தூண்டுதல்‌' என மொழிபெயர்த்திருக்கிறார்கள்‌ 


2. கீழ்க்காணும்‌ ஆங்கிலச்சொற்களுக்குரிய தமிழாக்கச்‌ சொற்கள்‌ கட்டங்களில்‌ உள்ளன. அவற்றைக்‌ 
கண்டறிந்து வட்டமிடுக. 


1. Computer - கணினி 9. Animation 
2.  Morpheme 10. Files 
3. Application (app) 11. Unicode 
4. Smart phone 72... ந. Book 
3... Simeard 13. Download 
6. Word Processor 

; பண்‌ 14. Upload 
7. Font 

15. E- Reader 


8. Internet 
செயல்திட்டம்‌ 
1. செல்பேசியின்‌ தலைமுறை அடிப்படையில்‌ படத்தொகுப்பு தயார்‌ செய்க. 
2. திறன்பேசியில்‌ பயன்படுத்தப்படும்‌ கல்வி சார்ந்த செயலிகளை அறிந்து வருக. 


3. திருக்குறளின்‌ ஏதேனும்‌ பத்து அதிகாரங்களை மின்னூலாக உருவாக்குக. 


276 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 276 ஓ 14-04-2020 18:52:04 | | 


இணையயச்செயல்பாடூு 


கணித்தமிழியல்‌ 


இந்தச்‌ செயல்பாடுகள்மூலம்‌ கணித்தமிழ்‌ அன்‌ தத்த கமல்‌ 
மென்பொருள்கள்‌, வலைப்பூக்கள்‌ 
குறித்து அறியலாம்‌. 


அல கவல்‌ ட கேம்‌ பழி கமம்‌! கு. 


படிகள்‌ 

1. கீழ்காணும்‌ உரலி விரைவுக்‌ குறியீட்டைப்‌ பயன்படுத்தி, இச்செயல்பாட்டிற்கான இணையப்‌ 
பக்கத்திற்குச்‌ செல்க. பக்கத்தில்‌ மேலே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில்‌ கணித்தமிழ்‌ என்ற இடத்தைத்‌ 
தேர்வு செய்க. 
அந்தப்‌ பக்கத்தில்‌ மென்பொருள்கள்‌, வலைப்பூக்கள்‌, கருவிகள்‌ போன்றவற்றில்‌ 
தேவையானவற்றைத்‌ தேர்வு செய்க. 


3. அதன்பின்‌ தோன்றும்‌ திரையில்‌, தேவையானவற்றைத்‌ தேர்ந்தெடுத்துப்‌ பயன்பெறலாம்‌. 


செயல்பாட்டின்‌ படிநிலைக்கான படங்கள்‌ : 


] 


தமிழ்‌ இணையக்‌ கல்விக்கழகம்‌. TAM. VIRT 


கல்வித்திட்டங்கள்‌ | நூலகம்‌ | கணித்தமிழ்‌. ஆமவுமற்றம்‌ உருவாக்கம்‌ தகவலாற்றுப்படை 


[து [தத்தத்‌ [5 | மிழ்‌ எழுக்குருக்கள்‌ 


குமிழ்‌ கி தமிழ்க்‌ கணினிக்‌. 
வடை ன 


சொல்‌ கலக்கல்‌ பொருளுடன்‌ தமிழி ககக்கியங்கள்‌ 
"ஆற்‌ கொடுக்‌ சொற்களின்‌ கேல்‌ கொண்டு செல்தல்‌ போத அர்னெலலுக்களை தனைச்‌ கடக்கக்‌ கறிய றமல கடம கட்ட பெரு குறி ஸ்ஷங்கச்‌ வண்‌ 


சொல்‌, இலக்கணம்‌, பொருளுடன்‌ தமிழ்‌ இலக்கியங்கள்‌ 
Tamil Literatures with Word Grammar and Meaning 


மல்‌ தேர்வுசெய்‌ பகடி தேர்வுமெய்‌* பாடக்‌ ேர்வுசெய்‌ - ணு. 


வலைப்பூக்கள்‌ இணைய பக்கத்தின்‌ உரலி : 


http://www.tamilvu.or: 


* படங்கள்‌ அடையாளத்திற்கு மட்டுமே. தத்து ம்ம்‌ 


277 


12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 277 ஓ 14-04-2020 18:52:04 | | 


| ன ட 


பார்வை நூல்கள்‌ 


1. கவிதையியல்‌ 


வட்‌ 


உ Noo» oN 


6 


்‌ 


Noo 2௨20 


பார்வை நூல்கள்‌ 
தமிழர்‌ சிந்தனை மரபு 
சங்கத்‌ தமிழர்‌ வாழ்வியல்‌ 
சங்க இலக்கியம்‌ 
எட்டுத்தொகையும்‌ தமிழர்‌ பண்பாடும்‌ 


சங்க இலக்கியங்கள்‌ செவ்வியல்‌ இலக்கியங்களே 


கதையியல்‌ 


கதையியல்‌ 

நவீனத்‌ தமிழ்‌ இலக்கிய அறிமுகம்‌ 
எழுதும்‌ கலை 

நாவல்‌ கோட்பாடு 

கல்மரம்‌ 

அசோகமித்திரன்‌ குறுநாவல்‌ 
புத்தம்‌ வீடு 

சாயாவனம்‌ 

செம்மீன்‌ 


தாய்‌ 


அரங்கவியல்‌ 


தமிழ்‌ நாடகம்‌ நேற்று இன்று நாளை 

இருபதாம்‌ நூற்றாண்டுத்‌ தமிழ்‌ நாடகங்கள்‌ 
தமிழ்‌ சினிமாவின்‌ கதை 

சினிமா எடுக்கலாம்‌ வாங்க 

மீதி வெள்ளித்திரையில்‌ 

சினிமாவும்‌ நானும்‌ 

தமிழக நாட்டார்‌ நிகழ்த்துக்‌ கலைகள்‌ களஞ்சியம்‌ 


. இலக்கணவியல்‌ 


ஞா. தேவநேயன்‌ நூல்கள்‌ 

தமிழுக்கும்‌ வடஇந்திய மொழிகளுக்கும்‌ 
இடையிலான வேர்ச்சொல்‌ இலக்கண ஒற்றுமை 
பொருண்மையியல்‌ 


மொழியின்‌ பொதுமைக்‌ கூறுகள்‌ கருத்தியல்‌ விளக்கம்‌ 


278 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 278 ஓ 


நூலாசிரியர்கள்‌ 
- ஸ்ரீ. தேவ பேரின்பன்‌ 
- மு. சண்முகப்பிள்ளை 
- முனைவர்‌ சரளா இராசகோபாலன்‌ 
- சாமி சிதம்பரனார்‌ 


- ச. அகத்தியலிங்கம்‌ 


- பூரணசந்திரன்‌ 

- ஜெயமோகன்‌ 

- ஜெயமோகன்‌ 

- ஜெயமோகன்‌ 

- திலகவதி 

- அசோகமித்திரன்‌ 

- ஹெப்சிபா ஜேசுதாசன்‌ 

- சா. கந்தசாமி ஓ 
- தகழி சிவசங்கரன்‌ 


- மார்க்ஸிம்‌ கார்க்கி 


- மு. இராமசுவாமி 

- உலகத்‌ தமிழராய்ச்சி நிறுவனம்‌ 
- அறந்தை நாராயணன்‌ 

- வெ.மு. ஷாஜகான்‌ கனி 

- தியோடர்‌ பாஸ்கரன்‌ 

- மகேந்திரன்‌ 


- தமிழக இயல்‌ இசை நாடக மன்றம்‌ 


- தேவநேயன்‌ 


- கு. அரசேந்திரன்‌ 
- செ.சண்முகம்‌. 


- இந்திய மொழிகளின்‌ நடூவண்‌ நிறுவனம்‌ 


14-04-2020 185204 | | 


5. தமிழ்மொழி வரலாறு - டாக்டர்‌ சு. சக்திவேல்‌ 

6. இலக்கியக்கலை - தி. சு. நடராசன்‌ 

7. இலக்கிய இஸங்கள்‌ - தொகுப்பாசிரியர்‌ இ. எஸ்‌. தேவசிகாமணி 
8. A Comparative Grammar Of The Dravidian or 


South Indian Family Of Languages = Rev. Robert Caldwell 


5. ஊடகவியல்‌ 


வம்‌ 


மக்கள்‌ தகவல்‌ தொடர்பியல்‌ - டாக்டர்‌. எஸ்‌. ஸ்ரீகுமார்‌, 


டாக்டர்‌. என்‌. கிருஷ்ணன்‌ 


2 உங்கள்‌ வானொலி - கோ. செல்வம்‌ 

3 உலக வானொலிகள்‌ - தங்க . ஜெய்சக்திவேல்‌ 
4. உலகமெலாம்‌ தமிழோசை - வெ. நல்லதம்பி 

5 தென்கச்சி கதை ராசாவின்‌ கதை - கோமல்‌ அன்பரசன்‌ 

6 பொம்மலாட்டம்‌ - கலைவாணன்‌ 

6. கணித்தமிழியல்‌ 

ர. கணினித்‌ தமிழ்‌ - இல. சுந்தரம்‌ 

2. தமிழும்‌ கணினியும்‌ - ராதா செல்லப்பன்‌ 


»  https://tech.co/news/mobile-app-history-—evolution-2015-11 

»  https://acodez.in/evolution-mobile-apps/ 

உ  http://www.uky.edu/~jclark/mas490apps/History%20o0f%20Mobile%20A pps.pdf 
»  https://sciencenode.org/feature/How% 20did% 20smartphones%20Oevolve.php 

»  https://bebusinessed.com/history/history—cell-phones/ 

உ  https://www.uswitch.com/mobiles/guides/history—of-mobile—phones/ 

உ  https://www_.textrequest.com/blog/history-evolution-smartphone/ 

உ.  https://www.timetoast.com/timelines/evolution-of-the-smartphone 

»  https://www.statista.com/statistics/276623/number-of-apps-available-in-leading-app-stores/ 
உ  https://ta.m.wikipedia.org 

உ.  https://www_itstamil.com 

உ.  https://ta.wikisource.org 

உ  www.tamilsurangam.com 


உ  www.tamilvu.org 


279 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 279 ஓ 14-04-2020 18:52:05 | | 


மேல்நிலை இரண்டாம்‌ ஆண்டு - சிறப்புத்‌ தமிழ்‌ 


பாடநூல்‌ வல்லுநர்‌ குழு 

முனைவர்‌ அ. ராமசாமி 

பேராசிரியர்‌ மற்றும்‌ தமிழியல்‌ துறைத்தலைவர்‌, 
மனோன்மணியம்‌ சுந்தரனார்‌ பல்கலைக்கழகம்‌, திருநெல்வேலி. 
முனைவர்‌ பொன்‌. குமார்‌ 

இணை இயக்குநர்‌, (பாடத்திட்டம்‌) 


மாநிலக்‌ கல்வியியல்‌ ஆராய்ச்சி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌, சென்னை. 


முனைவர்‌ கு. அரசேந்திரன்‌ 

மேனாள்‌ தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌, 

சென்னை கிறித்துவக்‌ கல்லூரி, சென்னை. 

முனைவர்‌ சு. பாலசுப்ரமணியன்‌ (பாரதி பாலன்‌) 
பேராசிரியர்‌ மற்றும்‌ தலைவர்‌, 

தமிழியல்‌ மற்றும்‌ பண்பாட்டுப்‌ புலம்‌, 

தமிழ்நாடு திறந்தநிலைப்‌ பல்கலைக்கழகம்‌, சென்னை. 
முனைவர்‌ வ. தனலட்சுமி 

உதவிப்‌ பேராசிரியர்‌, அரசினர்‌ மகளிர்‌ கலைக்‌ கல்லூரி, 
கிருஷ்ணகிரி. 


மேலாய்வாளர்‌ குழு 

கவிஞர்‌ ஈரோடு தமிழன்பன்‌ 

மேனாள்‌ பேராசிரியர்‌, 

புதுக்கல்லூரி, சென்னை. 

முனைவர்‌ து. சீனிச்சாமி 

மேனாள்‌ பேராசிரியர்‌, 

தமிழ்‌ இலக்கியத்துறை, தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, தஞ்சாவூர்‌. 

முனைவர்‌ மு. சுதந்திரமுத்து 

மேனாள்‌ இணைப்பேராசிரியர்‌, 

மாநிலக்‌ கல்லூரி, சென்னை. 

முனைவர்‌ இரா. பிரேமா 

மேனாள்‌ தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌, 

எத்திராஜ்‌ மகளிர்‌ கலைக்‌ கல்லூரி, சென்னை 

முனைவர்‌ வெ. நல்லதம்பி 

மேனாள்‌ துணை இயக்குநர்‌, 

சென்னைத்‌ தொலைக்காட்சி நிலையம்‌, சென்னை 
முனைவர்‌ தங்க. ஜெய்சக்திவேல்‌ 

உதவிப்‌ பேராசிரியர்‌, இதழியல்‌ மற்றும்‌ தொடர்பியல்‌ துறை, 
சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, சென்னை 


ஒருங்கிணைப்பாளர்‌ 

ந. இராமலிங்கம்‌ 

உதவிப்‌ பேராசிரியர்‌, 

மாநிலக்‌ கல்வியியல்‌ ஆராய்ச்சி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌, 
சென்னை. 


கலை மற்றும்‌ வடிவமைப்புக்‌ குழு 


வரைபடம்‌ 
க. புகழேந்தி 


பட்டதாரி ஆசிரியர்‌, அரசு மேல்நிலைப்பள்ளி, கரம்பக்குடி, புதுக்கோட்டை. 


கா. தனஸ்‌ தீபக்‌ ராஜன்‌ 
வேல்முருகன்‌ இராதாகிருஷ்ணன்‌ 
பிரமோத்‌ பாலு 


கா. நளன்‌ நான்சி ராஜன்‌ 
சென்னை. 


பா. இரவிக்குமார்‌, ஈரோடு. 


நன்றி 
ஓவியர்கள்‌ 
ட்ராட்ஸ்கி மருது 
இளையராஜா 


வரைகலை & வடிவமைப்பு 
பழையவலம்‌ பா. இராமநாதன்‌, ஈன்னை. 


In-House - QC 
மனோகர்‌ இராதாகிருஷ்ணன்‌, ஜெரால்டு வில்சன்‌, 
அடிசன்‌ ராஜ்‌, அருண்‌ காமராஜ்‌ பழனிசாமி 


அட்டை வடிவமைப்பு 
கதிர்‌ ஆறுமுகம்‌ 
ஒருங்கிணைப்பு 
ரமேஷ்‌ முனிசாமி 


| | 12th ADVNCEI Tamil - Chap 5&6.indd 280 


ஆக்கம்‌ 


பாடநூல்‌ உருவாக்கக்‌ குழு 

பா. மலர்விழி 

விரிவுரையாளர்‌, மாவட்ட ஆசிரியர்‌ கல்வி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌, 
திருவூர்‌, திருவள்ளூர்‌. 

சி. பன்னீர்செல்வம்‌ 

கல்வி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்‌, 

ஒருங்கிணைந்த கல்வி, புதுக்கோட்டை. 

இல. சீனிவாசன்‌ 

முதுகலை ஆசிரியர்‌, மஜ்ஹருல்‌ உலும்‌ மேல்நிலைப்பள்ளி, 

ஆம்பூர்‌, வேலூர்‌. 


முதுகலை ஆசிரியர்‌, அரசு மேல்நிலைப்பள்ளி, 
சூசூவாடி, கிருஷ்ணகிரி. 

முனைவர்‌ ச. விஜயலட்சுமி 

முதுகலை ஆசிரியர்‌, அரசு முஸ்லீம்‌ மேல்நிலைப்பள்ளி, 
சென்னை. 
கோ. சிவகுமார்‌ 

முதுகலை ஆசிரியர்‌, அரசு மேல்நிலைப்பள்ளி, 

ஓந்தாம்பட்டி, மணப்பாறை, திருச்சி. 

முனைவர்‌ சு. துரைக்குமரன்‌ 

பட்டதாரி ஆசிரியர்‌, அரசு மேல்நிலைப்‌ பள்ளி, 

காவிரி நகர்‌, புதுக்கோட்டை. 

ஏ. சக்திகுமார்‌ 

முதுகலை ஆசிரியர்‌, அரசு மேல்நிலைப்‌ பள்ளி, 

விக்கிரவாண்டி, விழுப்புரம்‌. 

இரா. மாரியப்பன்‌ 

முதுகலை ஆசிரியர்‌, ந.அ.அன்னப்பராஜா மேல்நிலைப்‌ பள்ளி, 
இராஜபாளையம்‌, விருதுநகர்‌. 

செ.கோ. தனலட்சுமி 

முதுகலை ஆசிரியர்‌, பதிப்பகசெம்மல்‌ கணபதி மேல்நிலைப்பள்ளி, 
கோடம்பாக்கம்‌, சென்னை. 

சி. குமார்‌ 
முதுகலை ஆசிரியர்‌, வலிவலம்‌ தேசிகர்‌ மேல்நிலைப்பள்ளி, 
வலிவலம்‌, நாகப்பட்டினம்‌. 

இரா. பிரபாகரன்‌ 

முதுகலை ஆசிரியர்‌, அரசு மேல்நிலைப்பள்ளி, 
பொட்டிரெட்டிபட்டி, நாமக்கல்‌ 

பெ. குணசேகரன்‌ 

முதுகலை ஆசிரியர்‌, அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி, 
கொல்லிமலை, நாமக்கல்‌. 

த. ஆனந்தலட்சுமி 

முதுகலை ஆசிரியர்‌, நகராட்சி மகளிர்‌ மேல்நிலைப்‌ பள்ளி, 
திருவண்ணாமலை. 

௮. அனிதா 
முதுகலை ஆசிரியர்‌, அரசினர்‌ மகளிர்‌ மேல்நிலைப்‌ பள்ளி, 
குளித்தலை, கரூர்‌. 


விரைவுக்‌ குறியீடு மேலாண்மைக்‌ குழு 

ஜே.எப்‌. பால்‌ எட்வின்‌ ராய்‌ 

பட்டதாரி ஆசிரியர்‌, ஊ.ஒ.ந.நி. பள்ளி, ராக்கிப்பட்டி, வீரபாண்டி, சேலம்‌. 
வ. பத்மாவதி 

பட்டதாரி ஆசிரியர்‌, அ.உ.நி. பள்ளி, வெற்றியூர்‌, திருமானூர்‌, அரியலூர்‌. 


மு. சரவணன்‌ 
பட்டதாரி ஆசிரியர்‌, அ.ம.மே.நி. பள்ளி, புதுப்பாளையம்‌, வாழப்பாடி, சேலம்‌. 


கணினித்‌ தொழில்நுட்பம்‌ 

இரா. வெங்கடேசன்‌ 

இடைநிலை ஆசிரியர்‌, ஊ.ஒ.தொ. பள்ளி, 
வெள்ளியணை தாந்தோணி ஒன்றியம்‌, கரூர்‌. 


இரா. பாரதிராஜா 
தொடக்கப்பள்ளி ஆசிரியர்‌, அரசு தொடக்கப்பள்ளி, 
முருங்கப்பாக்கம்‌, வட்டம்‌ - ॥, பள்ளிக்‌ கல்வி இயக்ககம்‌, புதுச்சேரி. 


நூலக வளம்‌ 

இரா. ஜெயந்தி 

நூலகர்‌, மாநிலக்‌ கல்வியியல்‌ ஆராய்ச்சி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌, சென்னை. 
தட்டச்சர்‌ 

ஆ. அஸ்வினி 

தட்டச்சர்‌, போளூர்‌. 


இந்நூல்‌ 80 ஜி.எஸ்‌.எம்‌ எலிகண்ட்‌ மேப்லித்தோ தாளில்‌ அச்சிடப்பட்டுள்ளது 
ஆப்செட்‌ முறையில்‌ அச்சிட்டோர்‌: 


28௦ 


14-04-2020 


18:52:05 | | 


